விவிலியக்‌ களஞ்சியம்‌ 


விவிலிய அறிமுகம்‌ , 


தியான ஆசிரமம்‌ 
; சென்னை-2. 


முதல்‌ பதிப்பு - மார்ச்‌, 1991. 

இரண்டாம்‌ பதிப்பு - மார்ச்‌, 1992. 

மூன்றாம்‌ பதிப்பு - மார்ச்‌, 1994. 

நான்காம்‌ பதிப்பு - அக்டோபர்‌, 1996. 

ஐந்தாம்‌ பதிப்பு - மே, 2000. 

ஆறாம்‌ பதிப்பு - மார்ச்‌, 2004. 

ஏழாம்‌ பதிப்பு - அக்டோபர்‌, 2009. 

Nihil Obstat, Imprimaters, 
P.C. Thomas +M. Arockiasamy, 


Archbishop of Madurai. 


விலை : ரூ 250/- 


நூல்‌ கிடைக்கும்‌ இடங்கள்‌ 
தியான ஆசிரமம்‌ 


சென்னை-28, 
மற்றும்‌ மறைமாவட்ட மேய்ப்புபணி நிலையங்கள்‌ 


Type Setting : Sri Maruthy Laser Printers, Chennai. 
Savithri Laser Printers, Chennai. 
Printed at Hi-tech Offset (P) Ltd., Chennai - 107. Ph.: 2479 3339, 2479 7245. 


அர்ப்பணம்‌ 


இறைவனின்‌ வார்த்தையை இதயத்தில்‌ ஏற்று 
வார்த்தையாம்‌ இறைவனை உதரத்தில்‌ வளர்த்து 
மனு உருவான வார்த்தையை உலகிற்கு அளித்த 
இறைவனின்‌ அன்னையாம்‌ மரியாளுக்கு 

அன்பு கலந்த அர்ப்பணம்‌. 


IV 


முன்னுரை 
விவிலியக்‌ களஞ்சியம்‌ -முகல்‌ பாகத்தைத்‌ தமிழ்கூர்‌ நல்லுலகிற்கு அளிப்பதில்‌ பெரும்‌ 
மகிழ்ச்சி கொள்கிறேன்‌. இக்களஞ்சியம்‌ பலர்‌ சேர்ந்த கூட்டு முயற்ச்சியின்‌ விளைவாகும்‌. 
தமிழ்க்‌ கத்தோலிக்கப்‌ பாரம்பரியத்தில்‌ முதல்‌ முயற்சியாகும்‌. இந்நாலும்‌ இதற்குப்பின்‌ 
வரும்‌ நூல்களும்‌ விவிலிய அன்பர்களுக்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ என்ற நம்பிக்கையில்‌ 
இந்நூலை வெளியிடுகிறேன்‌. 


இங்குச்‌ சில குறிப்புகளைத்‌ தருவது நல்லது. ஆள்‌, இடம்‌ ஆகியவற்றின்‌ பெயர்களின்‌ 
மூல எபிரேய, கிரேக்க உச்சரிப்புக்கள்‌ தமிழ்‌ இலக்கண மரபுக்கேற்ப மாற்றி அமைக்கப்பட்‌ 
டுள்ளன... உதவியாக ஆங்கிலச்‌ சொற்களும்‌ அடைப்புக்‌ குளிகளுக்குள்‌ தரப்பட்டுள்ளன. 
சங்தேங்கவின்‌ எண்கள்‌ எபிரேய முறையில்‌ தரப்பட்டுள்ளன. இறையியல்‌ கட்டுரைகளில்‌ 
பெரும்பகுதி வமா Lட்௦-Dufoயur- இன்‌ Dictionary of Biblical Theology நூலைத்‌ தழுவி 
எழுதப்பட்டுள்ளன. 


இனி, நன்றி நவில்கல்‌ என்ற இனிய கடமைக்கு வருகிறேன்‌. இந்நூல்‌ தயாரிப்பில்‌ 
பலர்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. இவர்கள்‌ பல கட்டுரைகளின்‌ பொருட்களையும்‌ செய்திகளையும்‌ 
தொகுத்துக்‌ தருவதில்‌ பெரிதும்‌ உதவியுள்ளனர்‌. ஒவ்வொரு கட்டுரைக்குப்‌ பின்னும்‌ அதைத்‌ 
தொகுத்தவரின்‌ பெயர்‌ கொடுக்கப்படவில்லை. இவர்கள்‌ அனைவரின்‌ பெயர்ப்பட்டியல்‌ 
பின்‌ தரப்படுகிறது. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ எனது நன்றி உரித்தாகுக. 


இந்நூலைக்‌ திட்டம்‌ செய்க காலத்தில்‌, அறிவுரை கூறியும்‌ உற்சாகப்‌ படுத்தியும்‌ பொருள்‌ 
உதவி நல்கியும்‌ ஊக்கமளிக்க மேதகு கர்தினால்‌ சைமன்‌ 13. லூர்துசாமி ஆண்டகை 
அவர்களுக்கு எனது உளம்‌ கனிந்த நன்றி உரியதாகும்‌. தயாரிப்புக்‌ காலத்தில்‌ பொருள்‌ 
உதவி செய்த க்ப்யாட Schall Var Bell E.V.. Koln, பதிப்பித்தலுக்குப்‌ பொருள்‌ உதவி செய்த 
Missio, Munchen. ஆதிய இரு நிறுவனங்களுக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றி. இவர்களின்‌ 
உதவியின்றி இந்நூலை இவ்வளவு மலிவாகக்‌ கொணர்ந்திருக்க முடியாது. 


இந்நாலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ள மதுரைப்‌ பேராயர்‌ மேதகு M. ஆரோக்கியசாமி 
ஆண்டகை அவர்களுக்கும்‌, இறையியல்‌ கட்டுரைகளில்‌ பலவற்றைத்‌ தணிக்கை செய்து 
உதவிய அருட்‌ தந்‌ைத 1.0. தாமஸ்‌ அடிகளார்க்கும்‌, இந்நூல்‌ தயாரிப்பில்‌ நெடுகலும்‌ 
பிரதிகளைத்‌ இருத்தியும்‌ பலவாறு உதவியும்‌ செய்து வந்துள்ள திரு. தனராஜ்‌, திரு. சக்கரியா, 
அருட்‌ தந்தையார்கள்‌ P.[. அமல்ராஜ்‌, சேவியர்‌ இளங்கோ, 14. யோனாஸ்‌, ப. கந்தரம்‌, 
5.1. அருள்சாமி ஆகியோர்களுக்குச்‌ சிறப்பான முறையில்‌ நன்றி கூறுகிறேன்‌. இம்முயற்சியில்‌ 
ஊக்கமளித்த இயேசு சபை மதுரை மாநில முன்னாள்‌ தலைவர்‌ அருட்தந்தை மைக்கிள்‌ 
ஜெராஜ்‌ அடிகளார்க்கும்‌ தயாரிப்புக்‌ காலத்தில்‌ எங்கள்‌ குழு தங்குவதற்கு இடமளித்து 
விருந்தோம்பி நல்லுதவிகள்‌ செய்த திருச்சிராப்பள்ளி, புனித சின்னப்பர்‌ குருத்துவக்‌ 
கல்லூரியினருக்கும்‌, குறிப்பாக அதன்‌ முன்னாள்‌ அதிபர்கள்‌ அருட்தந்தையர்‌ லாம்பர்ட 
மிராண்டா, ராசசேகரன்‌ ஆகியோருக்கும்‌ அன்போடு பராமரித்து உதவி செய்த எனது 
இல்லங்களாகிய லோயோலாக்‌ கல்லூரி, தியான ஆசிரமம்‌ ஆகியவற்றின்‌ இயேசு சபைச்‌ 
சகோதரர்களுக்கும்‌ என்‌ நெஞ்சார்ந்த நன்றி. வரைபடங்கள்‌ கொடுத்துதவிய இண்டிவனம்‌, 
தமிழ்நாடு முப்பணி நிலையத்தினருக்கும்‌ எனது மனமுவந்த நன்றி. அச்சு அமைத்த 3 
Maruthy Laser Printers, Savithri Laser Printing, Fi-Tech Offset Printers, சென்னை ஆகியோருக் 
கும்‌ எனது உளம்‌ கனிந்த நன்றி. 
இறைவார்த்தையை நன்குணர்ந்து, அன்பு செய்து, அதன்படி வாழ்வதற்கு இந்த 
விவிலியக்‌,கஏஞ்சியம்‌ பெரிதும்‌ துணை செய்யும்‌ என்று நம்புகிறேன்‌. இக்களஞ்சியத்தைத்‌ 
தயாரிப்பதில்‌ நெடுகலும்‌ ஏவுதலும்‌ ஊக்கமும்‌ உரணும்‌ அளித்து வழி நடத்திய இறைவன்‌ 
திருவருள்‌ துணைக்குச்‌ சிரம்‌ தாழ்த்தி நன்றியுடன்‌ வணக்கம்‌ செலுத்துகிறேன்‌. 
தியாகு”. 


யு 


விவிலியக்‌ களஞ்சியம்‌ 
அணிந்துரை 


விவிலியக்‌ களஞ்சியம்‌ கமிழ்க்‌ கக்கோலிக்க உலகில்‌ பூத்த புதிய மலர்‌, முதல்‌ மலர்‌. 
ஐந்து ஆண்டுகளாக அருட்தந்கையர்‌ சிலரும்‌ குரு மாணவர்‌ சிலரும்‌ இணைந்து செய்த 
இனிய முயற்சியில்‌ மலர்ந்த பூ. இம்மலருக்கு மூன்று அல்லது நான்கு இதழ்கள்‌ உண்டு; 
இகழ்‌ ஒவ்வொன்றும்‌ ஏறத்தாழ 1000 பக்கங்களுக்கு விரிந்து நிற்கும்‌. 


இதில்‌, விவிலியத்தில்‌ வரும்‌ மக்களின்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌, இடங்களின்‌ சிறப்புப்‌ 
பெயர்கள்‌, பொதுப்‌ பெயர்கள்‌, இறையியல்‌ தலைப்புகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு கட்டுரை 
உண்டு. இதில்‌ உள்ள படங்களும்‌ வரைபடங்களும்‌ பொன்‌ மலருக்குப்‌ புதுமணம்‌ 
ஊட்டுகின்றன. 


இப்போது வெளிவரும்‌ முகற்பகுதி உயிரெழுத்துகளில்‌ தொடங்கும்‌ சொற்களுக்குரிய 
கட்டுரைகள்‌ கொண்டுள்ளது. 


இது ஒரு புதிய பூ என்றால்‌, காகிதப்‌ பூ அன்று; நறுமணம்‌ கமழும்‌ மல்லிகை, 
முல்லை ஆகும்‌. இகை நாம்‌ நடைமுறையில்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


இது ஒரு செடி என்றால்‌, பார்ப்பதற்கு மட்டும்‌ உரிய அழகுச்‌ செடி (குரோட்டன்ஸ்‌) 
அன்று; அதாவது மற்ற நூல்களின்‌ நடுவில்‌ வைத்து அழகு பார்க்க வேண்டிய நரலன்று. 


இதை ஒரு கோப்பு என்று சொல்லலாம்‌. மா, பலா, வாழை போன்ற இங்களிகள்‌ 
தரும்‌ மரங்கள்‌ உள்ள ஒரு களிக்தோப்பு, இதை நாளும்‌ சுவைக்க வேண்டும்‌. இதன்‌ 
வழியாக, இறை வார்க்கை கொண்ட விவிலியத்தை ஆழமாக அறிந்து கொள்ளலாம்‌. 


இதற்கு வித்திட்டு, நீருற்றி, வளர்த்தவர்‌ அருள்‌ தந்‌ைத எம்‌. சந்தியாகு சே.ச. ஆவார்‌. 
இவர்‌ கணித ஆசிரியராகக்‌ கல்லூரிகளில்‌ பணி புரிந்தவர்‌; இறைவாக்கால்‌ ஈர்க்கப்பெற்று 
அதன்‌ பணிக்கே கம்மை மனமுவந்து அர்ப்பணித்தவர்‌, பொது மக்கள்‌ விவிலியத்தை 
அறிந்துகொள்ள அகன்‌ பல்வேறு நூல்களைப்‌ பற்றி அறிமுக நூல்கள்‌ படைத்தவர்‌. 
சிறுவர்களும்‌ விவிலிய உலகிற்குள்‌ வர, விவிலியச்‌ சித்திர நூலைத்‌ தமிழ்‌ உலகில்‌ பரப்பி 
வருபவர்‌. எனவே, தமிழ்‌ விவிலிய உலகில்‌ கவாமி சந்தியாகுக்கு ஒரு தனி இடம்‌ உண்டு. 


"ஆற்றின்‌ இரு பக்கங்களிலும்‌ பாழ்வின்‌ மரமிருந்தது. மாதத்திற்கு ஒருமுறையாக 
அது ஆண்டுதோறும்‌ பன்னிரு முறை கனிகள்‌ கரும்‌ (இருவெளிப்‌, 22:1-2) 


இந்தப்‌ பயன்தரு மரம்‌ போல சுவாமி 'தியாகு' வின்‌ பணி இறக்க மனமார 
வாழ்த்துகிறேன்‌. 
்‌ 1 M. ஆரோக்கியசாமி, 
மதுரைப்‌ பேராயர்‌ 
17.12.90. 


இந்நூலைத்‌ தயாரிப்பதில்‌ உடன்‌ உழைத்தவர்கள்‌ 


அந்தோணிசாமி 4. 
அமலதாஸ்‌ ௩4. 
அமல்‌ ராஜ்‌ ஒர. 
அருள்சாமி 5.1. 
அருள்ராஜ்‌ 
ஆரோக்கிய சாமி 0. 
ஆரோக்கியதாஸ்‌ 
ஆரோக்கிய நாதன்‌ 1, 
ஆன்ரு டிரோஸ்‌ 
இஞ்ஞாசி 0. 
இருதயராஜ்‌ க. 


உபால்டு M. 
ஏர்னஸ்ட்‌ &. 
கருணைதாஸ்‌ 
சந்தியாகு 14. 
சவரிமுத்து %. 
சால்ஸ்‌ குமார்‌ 14.௧. 
சுந்தரம்‌ ப. 

சூசை ஆரோக்கியசாமி 
சேவியர்‌ இளங்கோ 
ஜான்சன்‌ ராஜ்‌ 5. 
ஜெயபாலன்‌ 


ஜெரால்டு $. 


| 


ஜேம்‌ ரொசாரியே %. 
ஜோசப்‌ லயனஸ்‌ 5. 
ஜோ லாரன்ஸ்‌ 
ஜோனாஸ்‌ 14. 
ஞானப்‌ பிரகாசம்‌ 1. 
தாஸ்‌ 7.1. 

தம்மஸ்‌ 1. 

நசரேன்‌ 5. 
பாக்கியராஜ்‌ 5. 
பால்ராஜ்‌ 1. 

பீட்டர்‌ சகாயராஜ்‌ 
பிரான்சிஸ்‌ 
போனவென்சர்‌ 
மரியதாஸ்‌ 1. 

மரிய பீட்டர்‌ 

மரிய வளன்‌ 
யூக்கரிஸ்ட்‌ 

லூர்து ட்.க்‌. 

லூர்து சாமி 4. 
லூர்துராஜ்‌ 0.0. 
ரொசாரியோ கோம்ஸ்‌ 
விக்டர்‌ 4. 


வின்சென்ட்‌ 0. 


ஏம்‌ 


விவிலியத்‌ திருறைப்‌ பட்டியலும்‌ சுருக்கக்‌ குறிப்பும்‌ 


[. பழைய ஏற்பாடு 


1. ஆதி ஆகமம்‌ (தொடக்கநூல்‌) ஆத. 
2. யாத்திராகமம்‌ 

(விடுதலைப்‌ பயணநூல்‌/ யாத்‌ 
3. லேவியராகமம்‌ 

(திருப்பணியாளர்‌ நூல்‌) லேவி 
சீ. எண்ணாகமம்‌ 

(எண்ணிக்கை நூல்‌) எண்‌ 
5. உப ஆகமம்‌ 

(துணைச்சட்டதூல்‌) உப 
6. யோசுவா ஆகமம்‌ யோசு 
7. நீதிபதிகள்‌ ஆகமம்‌ 

(விடுதலைத்‌ தலைவர்கள்‌ நூல்‌) நீதி 
8. ரூத்து ஆகமம்‌ ரூத்‌ 
9. 1 சாமுவேல்‌ ஆகமம்‌ ! சாமு 
10. 2 சாமுவேல்‌ ஆகமம்‌ 2 சாமு 
11. 1 அரசர்கள்‌ ஆகமம்‌ 1 அர 
12. 2 அரசர்கள்‌ ஆகமம்‌ 2 அர 
13. 1 நாள்‌ ஆகமம்‌ 

(ஆட்டிக்‌ குறிப்பேடு) 1 நாள்‌ 
14. 2 நான்‌ ஆகமம்‌ 

(2 ஆட்சிக்‌ குறிப்பேடு) 2 நாள்‌ 
13. எஸ்ரா ஆகமம்‌ எஸ்‌ 
16. நெகேமியா ஆகமம்‌ நெகே 
17. தோபியா ஆகமம்‌ தோபி 
18. யூதித்து ஆகமம்‌ யூதி 
19. எஸ்தர்‌ ஆகமம்‌ எஸ்த 
20, யோபு ஆகமம்‌ யோபு 
21. சங்தேங்கள்‌ 

(திருப்பாடல்கள்‌) சங்‌ 
22. பழமொழி ஆகமம்‌ 

(தீதி மொழிகள்‌) பழ 
23. திருவுரையாளர்‌ ஆகமம்‌ திருவுரை 
24. உன்னத சங்கதம்‌ 

(பேரின்பப்‌ பாடல்‌) ௨.௪ 
2௦. சான ஆகமம்‌ ஞான 
26. ராக்கு ஆகமம்‌ சீரா 
27. எசாயா ஆகமம்‌ எசா 
28. எரேமியா ஆகமம்‌ எரே 
29. புலம்பல்‌ ஆகமம்‌ பூல 
20. பாருக்கு ஆகமம்‌ பாரூ 
31. எசேக்கியேல்‌ ஆகமம்‌ எசே 
22. தானியேல்‌ ஆகமம்‌ காணி 


(ர, 
கர 


“இஃ 588232 %8 


. ஓசேயா ஆகமம்‌ 


யோவேல்‌ ஆகமம்‌ 
ஆமோஸ்‌ ஆகமம்‌ 
ஒபதியா ஆகமம்‌ 
யோனா ஆகமம்‌ 
மீக்கா ஆகமம்‌ 
நாகூம்‌ ஆகமம்‌ 
அபக்கூக்‌ ஆகமம்‌ 
செப்பானியா ஆகமம்‌ 
ஆகாய்‌ ஆகமம்‌ 
செக்கரியா ஆகமம்‌ 
மலாக்கி ஆகமம்‌ 


. 7 மக்கபேயர்‌ ஆகமம்‌ 
. 5 மக்கபேயர்‌ ஆகமம்‌ 


புதிய ஏற்பாடு 


, மத்தேயு நற்செய்தி 


48. மாற்கு நற்செய்தி 
49. லூக்கா நற்செய்தி 
30. யோவான்‌ நற்செய்தி 


ஷூ. உல. 


. அப்போஸ்தலர்‌ பணிநூல்‌ 


(இருத்தாதுவர்‌ நூல்‌) 


. உரோமையர்‌ 
ர்‌ கொரிந்தியர்‌ 
. 2 கொரிந்தியர்‌ 


. கலாத்தியர்‌ 


எபேசியர்‌ 
பிலிப்பியர்‌ 


28. கொவேளயர்‌ 
209. 1 தெசலோனிக்கேயர்‌ 
60. 2 தெசலோனிக்கேயர்‌ 


மம்‌ 


. 1 திமொத்தேயு 
. 2 திமொத்தேயு 


7 யோவான்‌ 
32 யோவான்‌ 


ப்‌ யோவான்‌ 


யூதா 
. திருவெளிப்பாடு 


9111 


துணை நின்ற நூல்கள்‌ 


Anderson G.N : A Crilical Introduction to the O.T. 
A History and Religion of Israel. 
The Living Word of the O.T. 

A New Catholic Commentary on Holy Scripture. 


Bright J : A History of Israel. 

Claus Schedl : History of the O.T. 

Danielou J : The Lord of History 

Daniel-Rops : Sacred History 

Edman Jacob : God, the Lord of History 

Ellis P.F : The Men and Message of the O.T. 
Grelot P : Introduction to the Bible 

Harry Thomas Frank : Discovering the Biblical World 
Helmer Ringgren : Israelite Religion 

James Hastings : Dictionary of the Bible 
Leon-Dufour X : Dictionary of Biblical Theology 
Louis Ilartman : Encyclopedic Dictionary of the Bible 
Mc Kenzie 1.1, : Dictionary of the Bible 

Moriarty F.L : Introducing the O.T. 

Osmund Lewry O.P : Introducing the O.T. 

Robert A & Feuillel A : Introduction to the Bible 

Robert A & Tricot A : Guide to the Bible 


The Eerdmans Bible Dictionary 

The Harper's Dictionary of the Bible 

The Interpreter’s Dictionary of the Bible 5 Vols 

The Jerome Biblical commentary 

The Jerusalem Bible 

Weather head : A Guide to the Bible 

William P. Baber ‘ Everyone in the Bible 

''தஇயாகு"* : விவிலிய அறிமுகம்‌ (10 பாகங்கள்‌) 


அ தமிழின்‌ நெடுங்கணக்கில்‌ முதல்‌ 
எழுத்து எல்லா மொழிகளிலும்‌ முதல்‌ 
ஒலியைக்‌ குறிக்கும்‌ அடையாள எழுத்து 
"அகர முதல எழுத்தெல்லாம்‌" (திருக்குறள்‌ 
1.1.) எபிரேய மொழியில்‌ அலேபு 
(அலெஃப்‌) என்றும்‌ கிரேக்க மொழியில்‌ 
ஆல்பா என்றும்‌ உச்சரிக்கப்படும்‌ காண்க: 
ஆல்பாவும்‌ ஒமேகாவும்‌ 


அக்சியா (AHAZ1A யாவே பற்றிக்‌ 
கொண்டார்‌ 


1. ஆகாப்‌-ஈசெபேல்‌ ஆகியோருக்குப்‌ 
பிறந்தவர்‌. யுதாவின்‌ அரசன்‌ யோச 
பாத்து அரியணை ஏறிய 17-அம்‌ அண்டு, 
வெர்‌ சமாரியாவின்‌ அரசனாகி இஸ்ரா 
மேவில்‌ ஈராண்டுகள்‌ ஆட்சி செலுத்தினார்‌ 
(கி.மு. 854-859: 1 அர 22: 52. இவர்‌ 
ஆண்டவர்‌ திருமுன்‌ தீயன புரிந்து, தன்‌ 
தாய்‌ தந்தையர்‌ வழியிலும்‌, இஸ்ராயே 
லைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கின நெபாத்‌ 
தின்‌ மகன்‌ எரொபெயாமின்‌ வழியிலும்‌ 
நடந்தார்‌. அத்தோடு பாகாவுக்கு ஊழியம்‌ 


செய்து, அதை வழிபட்டார்‌. இதனால்‌ 
ஆண்டவருக்குக்‌ கோபம்‌ வருவித்தார்‌ 
(22:53-5தி), 


இவரது ஆட்சிக்‌ காலத்தில்‌ அண்டை 
நாடுகளோடு இஸ்ராயேல்‌ உறவு நன்கு 
அமையவில்லை. ஆகாபு இறந்தபின்‌ மோ 
வாப்பியர்‌ கிளர்ச்சி செய்தனர்‌. கப்பம்‌ 
கட்ட மறுத்தனர்‌ (2 அர 1:1; 3:4-5). யோராம்‌ 
ஆட்சி வரை இந்தக்‌ கிளர்ச்சியை அடக்க 
ஒரு முயற்சியும்‌ எடுக்கப்படவில்லை (3:0). 
எசியோன்‌ -கேபேரை மையமாகக்‌ 
கொண்டு ஒரு கப்பற்படை அமைக்க 
யோசபாத்து மறுத்துவிட்டார்‌. ஏனெனில்‌ 
இஸ்ராயேவின்‌ ஆதிக்கம்‌ தனது நாட்டில்‌ 
ஏற்பட்டுவிடும்‌ என்று அஞ்சினார்‌ 0 அர 
22:47-49; 2 நாள்‌ 20:45-37). 


ஹீகசியர 


அரசர்கள்‌ நூல்படி, அகசியா மாடியி 
விருந்து விழுந்து நோயுற்றார்‌. ஆனால்‌ 
ஆண்டவரின்‌ உதவியால்‌ நலம்பெற 
நாடாமல்‌, பெவிஸ்திய தேவதை பாகால்‌- 
செபூபின்‌ உதவியை நாடினார்‌. இதன்‌ 
விளைவாக, ஆண்டவர்‌ எலியா வழியாக, 
“அவன்‌ ஆண்டவரின்‌ உதவியை நாடாமை 
யால்‌ படுக்கையினின்று எழுந்திராமலே 
சாவான்‌” என்று அறிவித்தார்‌. இச்‌ 
செய்தியை அறிவித்தவர்‌ எலியா என்ற 
றிந்த அரசன்‌ அவனைக்‌ கைது செய்ய 
இரு முறை வீரர்களை அனுப்பினார்‌. இரு 
முறையும்‌ வானின்று தீ இறங்கிவந்து 
அவர்களைச்‌ சுட்டெரித்தது. முன்றாம்‌ 
முயற்சி எலியாவை அரசனிடம்‌ கொண்டு 
வந்தது. ஆனால்‌ இறைவாக்கினர்‌ இறை 
வனது முன்னறிவிப்பை மாற்றவில்லை. 
ஆண்டவர்‌ எவியாவின்‌ வாயிலாகக்‌ கூறிய 
வாக்கின்படியே அகசியா இறந்தார்‌. 
அவருக்குச்‌ சந்ததியில்லாததால்‌ அவரது 
சகோதரன்‌ யோராம்‌ அரியணை ஏறினார்‌ . 
2 அர 1:2-12. 


2. இவர்‌ யுதாவின்‌ அரசன்‌. ஆகாபு- 
ஈசெபேல்‌ ஆகியோருடைய மகளான 
அத்தாலியாவுக்கும்‌. யுதாவின்‌ யோராம்‌ 
என்ற அரசனுக்கும்‌ பிறந்த கடைசி மகன்‌ 
(2 அர 8:2ச-26; 8 நான்‌ 220). அவருடைய 
மூத்த சகோதரர்களை அராபிய கூட்டத்‌ 
தினர்‌ கொன்றுவிட்டதால்‌ (2 தான்‌ 22:10 
அவர்‌ தந்தைக்குப்பின்‌ அரியணை ஏறி 
னார்‌. இவர்‌ 2 நான்‌ 22:77-இல்‌ யேவாக்‌ 
காசு என்றும்‌, 82:6-இல்‌ அசரியா என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. இவர்‌ தனது 
22-அம்‌ வயதில்‌ அரசனானார்‌. இவரது 
ஆட்சி ஒர்‌ ஆண்டே நீடித்தது சே. 
இவரையும்‌, மூன்‌ கூறிய இவர்‌ மாமன்‌ 
அகசியாவோடு குழ்ப்பிவிடக்கூடாது 
(காண்க: அகசியா-]. 


இவரும்‌ வட அரசின்‌ அரசனும்‌ இவரு 
மைய மாமனுமான யோராமும்‌ சேர்ந்து 
சீரியா அரசன்‌ கசாயேலுக்கு எதிராக 
இராமோத்‌-சிலயாத்தில்‌ போரிட்டனர்‌ (2 
அர 4:28; 2 நாள்‌ 22:5). யோராம்‌ போரில்‌ 
காயம்பட்டு சிகிச்சை பெற இஸ்ராயேலுக்‌ 
குத்திரும்பினார்‌. யோராமைப்‌ பார்த்து 
வரும்‌ பொருட்டு அகசியா அங்குச்‌ 
சென்றார்‌ 6:29. அப்போது இறைவனால்‌ 


அகஅத்தாரி 2 


பழிவாங்க நியமிக்கப்பட்ட ஏகூவால்‌, 
அம்பு எய்யப்பட்டு யோராம்‌ அவரது 
தேரிலேயே மடிந்ததை அகசியா கண்டார்‌ 
(021-85). அகசியா பேத்தாகான்‌ திசையில்‌ 
தப்பியோடினார்‌. ஏகூ அவரைத்‌ துரத்திச்‌ 
சென்று இபுலயாம்‌ அருகிலுள்ள கூருக்குப்‌ 
போகும்‌ வழியில்‌ அம்பு எய்து காயப்படுத்‌ 
தினார்‌. அனால்‌ அகசியா மெகிதோ 
வுக்குத்‌ தப்பியோடி அங்கு இறந்தார்‌. 
அவருடைய ஊழியர்கள்‌ அவரை எருசலே 
முக்குக்‌ கொண்டுச்சென்று அவரது முன்‌ 
னோரோடு அடக்கம்‌ செய்தனர்‌. (9:27-24. 


நாளாகம ஆசிரியர்‌ உரைப்படி அகசி 
யாவின்‌ மரணம்‌ வேறுவிதமாக விவரிக்கப்‌ 
படுகிறது. £ நாள்‌ 227-9-இன்பழு ஏகூ 
விடம்‌ தப்பியோடி யபோது பெற்ற காயத்‌ 
தால்‌ மரிக்கவில்லை. மாறாக மெகிதோ 
வில்‌ கொல்லப்பட்டார்‌. 


அரசர்கள்‌ நூலும்‌ நாளாகம நூலும்‌, 
ஆகாபுவின்‌ சமயப்‌ பழக்கவழக்கங்களை 
அகசியா பின்பற்றினார்‌ என்று கூறுகின்‌ 
றன ( அர 8:87; 2 நான்‌ 222). நாளாகம 
ஆசிரியரின்‌ கருத்துப்படி அவருடைய 
தாய்‌ அத்தாவியாதான்‌ இந்தப்‌ பதிதத்தை 
உற்சாகப்படுத்தினாள்‌. இவர்‌ யோராயின்‌ 
பால்‌ காட்டிய அக்கறையின்‌ விளைவாக 
இவரது மரணம்‌ இறைவனால்‌ முன்‌ 
திட்டம்‌ செய்யப்பட்டதாகும்‌ என்று ஆசிரி 
யர்‌ சுட்டுகிறார்‌ ம நாள்‌ 2287; 2 அர 92]. 


அக்சுத்தாரி (HAAHASHTARAI - ஒடுபவரர்‌) 
அசுகூர்‌, நாகரா என்பவா்களுக்குப்‌ 
பிறந்த ஒருவராவார்‌. இது எதுவும்‌ 
அதிகம்‌ அறியப்படாத ஒரு குடும்பம்‌. 
புவியியல்‌, இனக்‌ கூறுகளுக்கிடையில்‌ யூதா 
இனத்தைச்‌ சேர்ந்த குடும்பமாகக்‌ 
கருதப்படுகிறது ( நான்‌ 40). 


அர்கசுபாய்‌ (AHASBAI - நம்புகிற) 

இவர்‌ தாவீதின்‌ “முப்பது வல்லவர்‌ 
களில்‌” ஒருவரான எவிப்பெலத்தின்‌ 
தந்தை (2 சாமு 24:34, இவர்‌ அபேவ்‌- 
பேத்து மாக்காவிலோ 014 சீரியாவி 
வுள்ள மாக்காவிலோ (1056.8) வாழ்ந்தவ 
ராக இருக்கலாம்‌. 2 சாமு 230ஈக்கு 
இணையான 1 நாள்‌ 1105-இல்‌ “....ஊனரின்‌ 
மகன்‌ எலீப்பால்‌" என்றுள்ளது. 


அ/கசுவேரு (AHASUERUS- இளவரசன்‌) 

1. இவர்‌ முதலாம்‌ செர்சீஸ்‌ என்ற பார 
சீக மன்னர்‌ (கி.மு.ச85-485 “இந்தியா 
முதல்‌ எத்தியோப்பியாவரை இருந்த 
நூற்று இருபத்தேழு மாநிலங்களையும்‌ 
மன்னன்‌ அகசுவேரு ஆட்சி செய்தான்‌. 
அவன்‌ அரியணை ஏறியபொழுது சூசா 
தலைநகரமாயிருந்தது* எஸ்த 1:12. “கட 
விலுன்ள எல்லா தீவுகளிலும்‌ வாழ்த்து 
வந்த மக்களையும்‌ தனக்குக்‌ கப்பம்‌ கட்டச்‌ 
செய்தான்‌* (எஸ்த 10). எஸ்தர்‌ இவரு 


டைய மனைவி, பெரிய தாரியுவின்‌ 
மகனான அ௮கசுவேரு, சைரசு (எஸ்‌ தீதி. 
அர்த்த சேர்சீஸ்‌ (எஸ்‌ 4:9 அகிய 


மன்னர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில்‌ 
ஆட்சி செய்தார்‌ என்று எஸ்‌ சீசீ கால 
வரையின்படு கொடுத்துள்ளது. எழுபது 
நூல்‌ இவரை அர்த்தா சேர்சீஸ்‌ என்ற 
ழைக்கிறது. 

தோபித்‌ 14:15-இன்பழு நெபுக்கதுனே 
சார்‌, அகசுவேரு ஆகியவர்கள்‌ நினிவே 
நகரை அழித்தனர்‌. இது காலமயக்க 
மான கூற்றாகும்‌. உண்மையில்‌ மேதிய 
இனத்தவனாகிய சியாசாரெகம்‌ நபோ 
பொலாசசரும்‌ சேர்ந்து நினிவேயை கிமு. 
612-இல்‌ கைப்பற்றினர்‌. 

2. மேதிய இனத்தவராகிய தாரியுவின்‌ 
தந்தை (கானி 9). யோசிபஸ்‌ இவரை 
முதலாம்‌ அசித்தியாகுவின்‌ மகன்‌ என்று 
குறிப்பிடுகிறார்‌. இது பொருத்தமுடைய 
தாகத்‌ தெரியவில்லை. 


அரகதோலிம்‌ (HAGGEDOLIM - பெரிய 
வர்கள்‌, பெரிய குருக்கள்‌) 
இவர்‌ நாடு கடத்தலுக்குப்பின்‌ எருச 
லேமில்‌ வாழ்ந்த மேற்பார்வையாளரான 
சபிதியேலின்‌ தந்தை அவார்‌ (தக 114. 
ஒருவேளை இது, "பெரியவர்களின்‌ தந்தை 
யான சபிதியேல்‌” என்று மொழிபெயர்க்‌ 
கப்பட வேண்டும்‌. வாசகம்‌ பழுதுபட்டி ௬க்‌ 
கிறது. ச 
அகந்தை, அணவம்‌, செருக்கு 
(ARHOGANCE) 
1. அகந்தையும்‌ அதன்‌ விளைவுகளும்‌ :- 
அகந்தை கடவுளாலும்‌, மனிதராலும்‌ 
அருவருக்கப்படத்தக்கதாய்‌ இருக்கிறது 
(சீரா 10), அகந்தை பல வகைகளில்‌ 


வெளிப்படுகிறது. சாதாரண மனிதன்‌ 
உயர்ந்த மதிப்பை எதிர்பார்க்கிறான்‌ லூக்‌ 
14: 7: மத்‌ 83:6 தொர. தன்னைத்தானே 
உயர்ந்தவன்‌ என எண்ணுகிறான்‌ உரோ 
16:3). அடுத்தவரைப்‌ பார்த்துப்‌ பொறா 
மைப்படுகிறான்‌ (கலா 5:20 இறுமாப்‌ 
புள்ள பார்வை கொண்டுள்ளான்‌ (பழ 6:17). 
செருக்குடைய பணக்காரன்‌ தன்‌ செல்வச்‌ 
செருக்கை வெளிக்காட்டுகிறான்‌ (ஆமோ 
௪:89: மக்கள்‌ பார்க்கவேண்டும்‌ என்பதற்‌ 
காகத்‌ தன்‌ செயல்களைச்‌ செய்யும்‌ வெளி 
வேடக்காரன்‌ முத்‌ 23:5. 85-28), மேலும்‌, 
இறுமாப்புக்கொண்ட மனிதன்‌ இறை 
வனைச்‌ சார்ந்து வாழ மறந்து, இறைவ 
னுக்கு இணையாக தன்னை நினைத்துக்‌ 
கொள்கிறான்‌ (ஆதி 3:5 பிலி 2:06; யோவா 
5:8). அவன்‌ இதயம்‌ கண்டனங்களுக்கு 
அமையாதது பழ 15:18). தாழ்ச்சி அவனுச்‌ 
குப்பிடிக்காது (சீரா 13:20). தயக்கமின்றி 


பாவம்‌ செய்கிறான்‌ (எண 152 கெ, 
ஆண்டவரது ஊ பழியரைப்‌ பார்த்தும்‌, 
அவரது வாக்குறுதிகளைக்‌ குறித்தும்‌ 


ஏளனம்‌ செய்கிறான்‌ (சங்‌ 19:5: 2 பேதுரு 
3:4 தெறு. ஆண்டவர்‌ செருக்குற்றோரைச்‌ 
சபித்து அவர்களைப்‌ பயத்திலே வாழச்‌ 
செய்கிறார்‌ (சங்‌ 19:21; லூக்‌ 16:15). அகத்‌ 
தையால்‌ ஆக்கிரமிக்கப்பட்டோர்‌ மாற்‌ 7:28) 
அருளையும்‌ (1 பேதுரு 5:5) விசுவாசத்தை 
யும்‌ பெறார்‌ யோவா 5:44). தனது தவறி 
னால்‌ கட்டுண்டவன்‌ (மத்‌ 23:24; யோவா 
9:39தெொொ) ஞானத்தைக்‌ சண்டுபிடியான்‌ 
பழ 14:6). அவனோடு சேர்பவர்‌ 
அவனைப்‌ போல்‌ ஆவர்‌ (சீரா 14:0; எனவே 
அவனை விட்டு விலகுவது நலம்‌ (சங 1:17) 


2. இஸ்ராயேலரைத்‌ துன்புறுத்தும்‌ புற 
வினத்தாரின்‌ ஆணவம்‌ :- உண்மைக்‌ 
கடவுளை அறியாத ஆணவக்காரன்‌ அர 
சாளும்போது வலுவிழந்தோர்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டிய நிலை ஏற்படுகின்றது. 
இஸ்ராயேல்‌ விடுதலை பெறுவதை பார 
வோன்‌ தனது ஆணவத்தால்‌ தடுக்கிறார்‌ 
யாத்‌ 5:2. இத்தகைய ஆணவக்காறர்கள்‌ 
இஸ்ராயேலரை அடிமைப்‌ படுத்தப்போவ 
தாக அச்சுறுத்துவார்கள்‌. கோலியாத்து 
முதல்‌ அந்திமோக்கு வரை ( சாமு 17:4; 2 
மக்‌ 9: 4-10) பலரும்‌ அகந்தை கொண்டு 
அலைந்தது கண்கூடு. அகங்காரத்தின்‌ 


அகந்தை 


உச்சியிலே நின்றது பாபிலோனிய அரசு. 
நாடுகளிலே சிறந்த நாடு; எல்லாக்‌ 
காலமும்‌ நிலைபெறும்‌ நாடு (எச 13:1; 
தானே தனிப்பெரும்‌ நாடு எனப்‌ பெரு 
மிதம்‌ கொண்ட நாடு இது (ஏச 47:5-10). 
இந்த மக்களின்‌ கூட்டு ஆணவச்‌ சின்ன 
மாக பாபேல்‌ கோபுரம்‌ முற்றுப்‌ பெறாமல்‌ 
நின்று, விண்ணை அடையவேண்டும்‌ 
என்ற அவர்தம்‌ அகந்தையை எடுத்துக்‌ 
காட்டுகிறது (ஆதி 11:4. 


3. இறைவனை ஏற்காது ஏழைகளைத்‌ 
துன்புறுத்துபவர்களின்‌ ஆணவம்‌:- இஸ்ரா 
யேலரிடையே அகந்தை ஆண்டவனை 
மறக்கச்‌ செய்தது; அடுத்தவனை ஒடுக்கச்‌ 
செய்தது. வலுவிழந்தோர்க்கு அன்பு 
காட்ட வேண்டும்‌ என்று சட்டம்‌ கூறியது 
யாத்‌ 22:87-27), அரசன்‌ ஆணவத்தால்‌ 
அளவுக்கு அதிகமான பொன்‌, வெள்ளி 
யைச்‌ சேர்க்கவோ, அடுத்தவனை விட 
உயரவோ முயலக்கூடாது (உப 177.4. 
தான்‌ செல்வந்தனாக ஆணவக்காரன்‌ 
ஏழைகளை வாட்டி வதைக்கிறான்‌ 
(ஆமோ 8:4-8; எரே 28:13 தொ). ஆனால்‌ 
ஏழைகளை அவமதிப்பது இறைவனையும்‌ 
அவரது நீதியையும்‌ அவமதிப்பதாகும்‌. 
ஆணவக்காரர்கள்‌ இறை பற்றற்றவர்கள்‌; 
புறவினத்தவர்‌ போன்றவர்கள்‌. அவர்க 
ளால்‌ துன்புறுத்தப்பட்டோர்‌ (சங்‌ 10:2 தொ; 
123:4) அண்டவனை நோக்கிக்‌ கூக்குரலிடு 
கின்றனர்‌ (சங்‌ 73:6-9), அகந்தையும்‌ பண 
அசையும்‌ கொண்டவர்‌ ஆண்டவருக்கு 
ஊழியம்‌ செய்யஇயலாது லூக்‌ 16:13 தொ). 


4. அணவசக்காரனுக்குரிய தண்டனை:- 
ஆண்டவரை விட்டு விலக நினைக்கும்‌ 
ஆணவக்காரனை அவர்‌ ஏளனம்‌ செய்‌ 
கிறார்‌ பழ 3:34; சங்‌ 2: 2 தொ). மக்களினங 
களை இரக்கமின்றித்‌ துன்புறுத்தி ஆண 
வத்தோடு வாழ்ந்தவன்‌ இறந்தபின்‌ ௮௬ 
வருப்பான அமுகல்போல்‌ கல்லறைக்குப்‌ 
புறம்பே விடபபடுவான்‌ (ஏச 14:3-80; ௭௪. 
28:17 தொ. ம. கொடுங்கோலர்களைப்‌ 
போல்‌ அவர்தம்‌ அரசுகளும்‌ அழிக்கப்‌ 
படும்‌. சில சமயங்களில்‌, இவ்வரசர்கள்‌ 
இஸ்ராயேலரை தூய்மைப்படுத்தும்‌ இறை 
வனின்‌ கருவிகளாகவும்‌ செயல்படுகிறார்‌ 
கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அகந்தையுடன்‌ 
தங்கள்‌ வேலையைச்‌ செய்தபோது 


அபு 4 


இறைவன்‌ அவர்களைத்‌ தண்டித்தார்‌ 
ஏச 10:18; 47:9.11. ஆண்டவரின்‌ நாளிலே 
ஆணவமிக்க இஸ்ராயேலரும்‌ தண்டிக்கப்‌ 
படுவர்‌ எரே 9:3; எச 7:10). “அந்த நாளிலே 
மனிதனின்‌ அகந்தையெல்வாம்‌ அடங்கும்‌; 
மனிதர்களின்‌ இறுமாப்பு தாழ்த்தப்படும்‌; 
ஆண்டவர்‌ ஒருவரே அந்நாளில்‌ உயர்த்தப்‌ 
படுவார்‌” இச 36-8. "செருக்குற்று 
நடப்பவர்களுக்கு அவர்‌ நிறைவான 
தண்டனை அளிக்கிறார்‌” (சங்‌ 31:24). நீதி 
மான்களைப்‌ பழித்தவர்‌ புகைபோல்‌ 
மறைவர்‌ ஜூன 3:8-14, தன்னைத்‌ தானே 
உயர்த்துகிறவன்‌ தாழ்த்தப்படுவான்‌ (மத்‌ 
கல: 18), 

5. ஆணவத்தை அடக்குபவர்‌, தாழ்ச்சி 
யுடையோரின்‌ மீட்பர்‌: எப்படி ஆண்டவர்‌ 
"நெஞ்சிலே செருக்‌ குற்றவர்களைச்‌ சிதற 
பூூக்கிறார்‌” லூக்‌ 1:8). மனிதனை அகந்‌ 
தைகொள்ள ஏமாற்றிய பழம்பாம்பும்‌ (ஆதி 
9:5ு; தன்னைக்‌ கடவளாகத்‌ தொமும்‌ படி 
உலக முழுவதையும்‌ வசியம்‌ செய்ய 
விரும்பும்‌ பேயுமான (திருவெளி 12:9; 13:5; 
8 கொரி சகி சாத்தானை எவ்வாறு 
ஆண்டவர்‌ வேற்றி கொள்கிறார்‌? 


ஒரு தாழ்ச்சியுள்ள 
அவளது குழந்தையும்‌ வழியாக இதை 
ஆற்றலோடு செயலாற்றுகிறார்‌. மாட்‌ 
டடைச்‌ குழலிலே மரியாளின்‌ மடியிலேப்‌ 
பிறந்த இயேசு பாலன்‌ லூக்‌ 2:1 தொ) 
நெஞ்சிலே செருக்‌ குற்றோரைச்‌ சிதற 
பூத்தார்‌. அவரை ஏரோதின்‌ அகந்தை 
கொல்லத்‌ திட்டம்‌ தீட்டியது (மத்‌ 2:19. 
ஆணவமிக்க சாத்தானை வென்றார்‌. 
அவர்‌ தமது பணியிலே சாத்தான்‌ 
அளித்த இவ்வுலகப்‌ பெருமையை நிராக 
ரிக்கிறார்‌ மெத்‌ 4:3-10. இறைவனுக்குச்‌ 
சமமானவர்‌ என்றாலும்‌ யோவா 5:8, 
அதனால்‌ அதாயம்‌ தேடவில்லை (8:50). 
தமக்கு பெருமை சேர்க்க அவர்‌ விரும்ப 
வில்லை. கேவலமான சிலுவை மரணத்‌ 
தையும்‌ ஏற்றார்‌ (02:91 தொ; பிவி 8:56 தொர. 
தந்‌ைத தம்மை மகிமைப்படுத்தும்படி க்‌ 
கேட்பதுவும்‌, தந்‌ைத அவரில்‌ மகிமைப்‌ 
படுத்தப்படுவதற்காகவே (யொயா 19:29; 
77:31. அவர்‌ காட்டிய வழியிலே அவரது 
சீடர்கள்‌, குறிப்பாக அவரது திருச்சபை 
யின்‌ ஆயர்கள்‌ நடக்க வேண்டும்‌ லூக்‌ 22:20 


கன்னியும்‌, 


தொ: 1 பேதுரு 5:3; தீத்‌ 1:0. அவர்‌ பெய 
ராலே சீடர்கள்‌ சாத்தானின்‌ ஆதிக்கத்தை 
வெல்வார்கள்‌ ஓரக்‌ 10:18 தோ). அணவத்‌ 
தின்‌ வல்லமை அண்டவரின்‌ மாட்சி 
வெளிப்படும்‌ நாளன்றுதான்‌ அழிக்கப்‌ 
படும்‌ (8 தெச 1:7 தொ). அப்போது ஆண்ட 
வரோடு தங்களைச்‌ சமமாகக்‌ கருதிய 
இறைபற்றற்றவர்கள்‌ ஆண்டவரின்‌ ஆவி 
யாலே அழிக்கப்படுவர்‌ (2 தெச 2:4.8). அப்‌ 
போது கடவுளாக்கப்பட்ட அரசின்‌ அடை 
யாளமான பாபிலோன்‌ ஒரே அடியில்‌ 
அழிக்கப்படும்‌ (திருவெளி 7ச:10.2. 
தாழ்ச்சியுடையோர்‌ மட்டும்‌ ஆண்டவரின்‌ 
பிள்ளைகளாக இருப்பர்‌ (மத்‌ 185 தொ: 
1 யொவா 3௮, 


அகபு (ABU5 - வெட்டுக்கிளி) 

தூய்‌ ஆவியால்‌ பேசும்‌ வரம்‌ பெற்ற, 
தேயாவிலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ 
றைவாக்கினார்‌. இவர்‌ மற்ற இறை 
வாக்கினருடன்‌ எருசெலேமிவிருந்து 
அந்தியோக்கியாவிற்குச்‌ சென்று, உலகம்‌ 
முழுவதும்‌ (அநேகமாக உரோமைப்‌ 
பேரரசு முழுவதும்‌ அல்லது) யதேயாவில்‌, 
பட்சம்‌ நிலவும்‌ என்று முன்னுரைத்தார்‌. 
(அ.ப. 11:87-50). பேரரசர்‌ கிளதியு ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ (68-47 கி.பி.) யுதேயா முழுவ 
தும்‌ பஞ்சம்‌ நிலவியது. இவரது வார்த்‌ 
தையை நம்பி அந்தியோக்கியாவிலுள்ள 
கிறிஸ்‌ தவர்கள்‌ காணிக்கை எடுத்து எருச 
லேமிலுள்ள ஏழைக்‌ கிறிஸ்துவர்களுக்குப்‌ 
பொருளுதவி அனுப்பினர்‌ (0:40), அப்‌. 
81:10-17-இல்‌ பவுலின்‌, மூன்றாம்‌ பயண 
முடிவில்‌ அவர்‌ எருசலேமிலுள்ள யூதர்‌ 
களால்‌ பிடிக்கப்பட்டு புறவினத்தாருக்குக்‌ 
கையளிச்கப்படுவார்‌ என்பதை அகபு ஜர்‌ 
அடையாளச்‌ செய்கையின்‌ மூலம்‌ முன்னு 
ரைக்கின்றார்‌; ஆனால்‌ இந்த இறைவாக்கு 
அப்படியே நிறைவு பெறவில்லை. இவரை 
ஒரு வேத சாட்சி எனக்‌ கருதி, கிரேக்கத்‌ 
திருச்சபை இவருடைய திருவிழாவை 
மார்ச்‌ மாதம்‌ 8-அம்‌ நான்‌ கொண்டாடு 
கின்றது. 
அகர வரிசை அமைப்பு (ACROSTIC) 

இது ஒரு யாப்பு யுக்தியாகும்‌, இதன்‌ 
படி ஒரு பாடவின்‌ ஒவ்வொரு வரியின்‌ 
அலலது அடியின்‌ முதல்‌ எழுத்து அகர 
வரிசைப்படி அலமைக்கப்பட்டி ருக்கும்‌ 


2 


அல்லது ஒரு குறிப்பிட்ட சொல்‌ அல்வது 
பதத்தில்‌ வரும்‌ எழுத்துக்களின்‌ வரிசை 
யில்‌ அமைக்கப்பட்டு ருக்கும்‌, 

விவிலியத்தில்‌ ஞான நூல்களிலும்‌ 
ஞானம்‌ பற்றிய சங்கீதங்களிலும்‌ இவ்வரி 
சை அமைப்பு மூலமொழியில்‌ காணப்படு 
கிறது. சங்‌ 111:112-இல்‌ ஒவ்வொரு அரை 
வரிசையும்‌ எபிரேய எழுத்துக்களின்‌ 
வரிசைப்படி அமைந்துள்ளது. சங.35;54:; 
145: பழமொழி 31:10-31-இல்‌ ஒவ்வொரு 
வரியிலும்‌ இவ்வமைப்பு காணப்படுகிறது. 
புலம்பல்‌ நூவின்‌ தந்து பாடல்களில்‌ 
நான்கில்‌ இவ்வமைப்பு காணப்படுகிறது. 
புல 1-2-இல்‌ மூன்று வரி கொண்ட ஒவ்‌ 
வொரு அடியும்‌ எபிரேய எழுத்துக்களின்‌ 
வரிசைப்படி அமைந்துள்ளன. புல 3-இல்‌ 
மூன்று வரிகொண்ட ஒவ்வொரு அடியும்‌ 
இவ்வமைப்யைக்‌ கொண்டிருப்பதோடு, 
ஒவவொரு அடியும்‌ அதற்குரிய எழுத்தை 
முதல்‌ எழுத்தாகக்‌ கொண்டுள்ளது, சங்‌. 
119-இல்‌ எட்டு வரிகொண்ட 22 அடிகள்‌ 
அகர வரிசையைக்‌ கொண்டிருப்பதோடு 
ஒவ்வொரு அடியும்‌ அதற்குரிய எழுத்தை 
ஒவ்வொரு வரியின்‌ முதல்‌ எழுத்தாகக்‌ 
கொண்டுள்ளது. சங்‌ 9-ம-இல்‌ காணப்‌ 
படும்‌ அகர வரிசை அமைப்பு, இரண்டை 
யும்‌ ஒரே சங்கீதமாகக்‌ கருத விளக்கவுரை 
யாளர்களைத்‌ தூண்டியுள்ளது. இப்படித்‌ 
தான்‌ எழுபதுநூல்‌ கணித்துள்ளது. சங்‌ ச- 
இல்‌ வரும்‌ முதல்‌ எழுத்துக்கள்‌ எபிரேய 
எழுத்து வரிசையில்‌ தவைகீழாக அமைந்‌ 
துள்ளன. 


ஆப்பு எழுத்து இலக்கியங்களிலும்‌ 
இத்தகைய யாப்பு யுக்திகள்‌ பயன்பட்டுள்‌ 
ளன. இவ்வகை அமைப்பைப்‌ பயன்படுத்‌ 
துதவின்‌ நோக்கம்‌ என்ன? எழுத்துக்‌ 
களின்‌ மந்திர சக்தியின்‌ மேலுள்ள நம்பிக்‌ 
கையாகவோ, ஆசிரியரது இலக்கிய ஆற்ற 
லைக்‌ காட்டுவதாகவோ அல்லது வெறும 
னே இலக்கியப்‌ பாணியாகவோ இருக்க 
வாம்‌. விவிவியத்தைப்‌ யொறுத்தமட்டும்‌ 
இது மனனம்‌ செய்வதற்கும்‌ மனதில்‌ பதிய 
வைப்பதற்கும்‌ பயன்பட்ட ஒரு பயிற்சி 
யுக்தியாகவும்‌ ஞானப்பள்ளிகளில்‌ பயன்‌ 
பட்டி ரப்பதாகத்‌ தெரிகிறது. மேலும்‌ ஒரு 
பொருள்பற்றி தான்‌ கூற விரும்பிய 
வற்றைக்‌ கூறிவிட்டதாகக்‌ காட்ட ஆசிரியர்‌ 


அகழி 


பயன்படுத்தும்‌ ஒரு யுக்தியாகும்‌ இம்‌ 
முறை. அலபுவிவிருந்து தேளவரை ஒரு 
கவி எல்லாவற்றையும்‌ கூறிவிட்டால்‌ ஒரு 
தலைப்பைப்‌ பற்றிச்‌ சொல்லக்‌ கூடு யதை 
எல்லாம்‌ சொல்விவிட்டார்‌ என்று பொரு 
ளாகும்‌. 

அகராகு (AHARAH - ராவின்‌ சகோதரன்‌, 
சகோதரனைப்‌ பின்பற்றுபவன்‌) 

1 நாள்‌ ச௪:1-இன்படி பென்யாமினின்‌ 
மூன்றாவது மகன்‌: அநேகமாக இவர்‌ 
அகிராமாக இருக்கலாம்‌ என்று சிலரும்‌ 
அகேராக இருக்கலாம்‌ என்று சிலரும்‌ 
கூறுவர்‌. 
அகரரேல்‌ (AHARHEL - ராக்கேவின்‌ 
சகோதரன்‌; கோட்டைக்குப்‌ பின்‌) 


யூத குலத்தைச்‌ சேர்ந்த ஆரும்‌ 
என்பவரின்‌ மகன்‌ ( நாள்‌ 4:0). 
அர்கவா (HAA) 

அகவா என்ற பெயருடைய ஏர்‌ 


ஆற்றின்‌ கரையில்‌ அமைந்திருந்த ஒரு 
பாபிலோனிய நகரம்‌ எஸ்‌ ௪:15, 21.30. 
இங்குதான்‌ தன்னோடு எருசலேமுக்கு 
திரும்பிவர இருந்த யூதர்களை எஸ்ரா 
ஒன்று கூட்டினார்‌. இங்கு இவர்கள்‌ 
மூன்று நாள்‌ தங்கி (85) ஆண்டவர்‌ திரு 
முன்‌ தங்களையே தாழ்த்தி, நல்ல முறை 
யில்‌ எருசலேம்‌ போய்‌ சேரவேண்டி,, 
நோன்பு இருந்தனர்‌ கே. இந்த 
மன்றாட்டு கேட்கப்பட்டது. யாவரும்‌ 
எந்தக்‌ கேடுமின்றி எருசலேம்‌ போய்ச்‌ 
சேர்ந்தனர்‌ (8:31-39. 

அக்வா அறு பாபிலோனியாவின்‌ 
முக்கிய ஓடைகளில்‌ ஒன்றாக இருக்க 
லாம்‌. இது வடி காலாவவும்‌, நீர்ப்பாசனத்‌ 
திற்கும்‌ பயன்பட்டு ருக்கலாம்‌. இது நாடு 
கடத்தப்பட்ட யுதர்கள்‌ பலர்‌ வாழ்ந்த தலை 
நகருக்கு அருகில்‌ இருந்திருக்கலாம்‌. 
அகலமான மதில்‌, பெரிய மதில்‌ 

நெகமியாவால்‌ பழுது பார்க்கப்பட்ட 
எருசலேம்‌ மதிற்‌ சுவரின்‌ ஒரு பகுதி. சூழ்‌ 
நிலையிலிருந்து இது நகரின்‌ வடமேற்கு 
கவராக இருக்கலாம்‌ எனத்‌ தோன்று 
அிறுது (நெ.க 3:8; 12:39). 
அகழி (40) 

கோட்டை மதுலையோ நகரையோ 
சுற்றித்‌ தோண்டப்பட்ட பள்ளமாகும்‌. இது 


, அகழெவி 


ஒரு அரணாகவும்‌ பாதுகாப்பாகவும்‌ 
அமைந்தது. "அகழி சூழ்‌ அரண்‌' தானி 
9:25) எருசலேம்‌ நகர்‌ மீண்டும்‌ கட்டப்படு 
வதுபற்றிய விவரிப்பின்‌ ஒரு விபரமாகும்‌. 
அகழெலி (MOLE) 

இது பூச்சிகளை உண்ணும்‌ பாலூட்டி 
வகை உயிர்களில்‌ ஒன்று. ஒன்பதிவிருந்து 
இருபத்திரண்டு சென்டிமீட்டர்‌ நீளமுன்‌ 
ளது. பாலஸ்தனத்தில்‌ சாதாரணமாய்க்‌ 
காணக்‌ கூடியது. இந்த எலி பூமிக்கு அடி 
யில்‌ வாழ்ந்து வேர்களையும்‌ கிழங்குகளை 
யும்‌ பெறுவதற்காக விடாமுயற்சியோடு 

மியைக்‌ குடைந்து செல்லக்கூடியது. 

ந்த எவியும்‌ வெளவாலும்‌ இருள்‌ உலகி 
லே வாழ்ந்தாலும்‌ இவை இரண்டும்‌ ஒரே 
இடத்தில்‌ வாழ்பவையல்ல என்பது குறிப்‌ 
பிடப்பட வேண்டும்‌. ஏச 2.2-இன்‌ படி 
இரண்டும்‌ சேர்த்துக்‌ கூறப்படுகின்றன. 

இறைவனது தீர்ப்பை எதிர்கொள்ளும்‌ 
சிலைவழிபாடு செய்வோர்‌ தங்கள்‌ சிலை 
களை அகழெலிகளுக்கும்‌, வெளவால்‌ 
களுக்கும்‌ எறிந்துவிடுவர்‌ என்று கூறப்படு 
கிறது. லேவி 11:30-இன்படி இந்த அக 
ஹெவி ஒரு அசுத்த விலங்காகும்‌, 


அகன்ற இடம்‌, பரந்த இடம்‌ (BROAD PLACE) 

இப்பொருளுள்ள சொல்‌ யோபு 30:16: 2 
சாமு 22:20; சங்‌ 18:19-இல்‌ உருவகமாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுளளது. 

பரந்த இடத்திற்குக்‌ கொணர்ந்தார்‌ 
என்பது வேதனை, கலக்கம்‌, அச்சம்‌, 
பஞ்சம்‌ இவற்றிலிருந்து காப்பாற்றினார்‌ 
என்று பொருள்படும்‌. 
அகாகியர்‌ (407-௮ காமுவின்‌ வழித்‌ 
தோன்றல்கள்‌] 

ஆமானைக்‌ குறிக்க. உபயோகப்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு சொல்‌ எஸ்த 3:7. 10; 8:3.5; 9:29). 
இது அநேகமாக இஸ்ராயேலின்‌ பழைய 
எதிரியான, அமலேக்கியர்களின்‌ அரச 
னான அகாகுவைக்குறிக்கும்‌ உப 25:17-19) 
ஏனெனில்‌ ஆமானின்‌ எதிரியான மோர்‌ 
தெக்காம்‌, அகாகின்‌ எதிரியான சவுலின்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று கொடுக்‌ 
கப்பட்டுள்ளது (எஸ்த 24:5:; 1 சாமு 15:7 தெறு. 
எழுபது நூல்‌ தொகுப்பு இதற்கு “எதிரி” 
என்று பொருள்‌ கொடுக்கின்றது எஸ்த 
9:24) 


அகாகு (4646-அனற்‌ பிழம்பு, சீற்றம்‌ 
உடையவன்‌, மூர்க்கன்‌) 

1. பெனிசியா மொழியில்‌ இவ்வார்த்‌ 
தை காண்ப்படுகின்‌ றது. அநேகமாக 
இந்த வார்த்தை பாரவோன்‌ என்பது 
போன்ற ஓர்‌ அரச பட்டமாகும்‌. தணி 
ஆளின்‌ பெயரன்று. எண்‌ 24:7-இல்‌ வரும்‌ 
அகாகு இப்படிப்பட்ட பட்டமாக இருக்க 
லாம்‌. இதனுடைய சூழ்நிலை அமைப்பு 
இது ஒரு புராணக்கதை என்று காட்டு 
கிறது. இறையரசுக்கும்‌, உலகிற்குமிடையே 
யுள்ள பகைமைக்கு அடையாளமாகிறது. 

2. சவுவினால்‌ தோற்கடிக்கப்பட்டு, 
சாமுவேலால்‌ கொல்லப்பட்ட ஒர்‌ அம 
வெக்கிய அரசன்‌ ( சாமு 15:8-9. 20.32-33). 
சவுல்‌ மன்னருக்கும்‌, அகாகு மன்னன்‌ 
தலைமையில்‌ வந்த அமலேக்கியருக்கும்‌ 
இடையில்‌ நடைபெற்ற போரானது, சாமு 
வேலும்‌ சவுலும்‌ நிரந்தரமாகப்‌ பிரிவதற்கு 
ஒரு தருணமாய்‌ அமைந்தது. "அமலேக்‌ 
கியர்களையும்‌, அவர்களுடைய சொத்துக்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ அழித்துவிட வேண்‌ 
பும்‌” என்ற சாமுவேலின்‌ கட்டளைக்கு 
சவுல்‌ கீழ்ப்படியவில்லை. சாமுவேவ்‌ 
இந்த கீழ்ப்படியாமையைப்‌ பற்றிச்‌ சவுலி 
டம்‌ வினவியபொழுது. “கடவுளுக்கு ஒப்புக்‌ 
கொடுப்பதற்காக இவைகளை அழிக்க 
வில்லை” என்று மூதவில்‌ சாக்கு சொன்‌ 
னாலும்‌, பின்பு பழியை முழுவதும்‌ மக்கள்‌ 
மேவ்போட்டார்‌. சாமுவேல்தானே அகாகு 
வைக்‌ கொலை செய்தார்‌ ( சாமு 15:43. 


சவுல்‌ கீழ்படியாததும்‌, அதன்‌ விளை 
வாக அரச பதவி பறிபோனதும்‌, ஆதி 
பெற்றோர்‌ கீழ்ப்படியாததற்கும்‌ அதன்‌ 
விளைவாக இன்பவனத்திவிருந்து விரட்‌ 
டப்பட்டதற்கும்‌ ஒத்துள்ளன என்று இறை 
யியல்‌ விவரிப்பு எடுத்துக்காட்டுகிறது. 
அகாபே (APE - அன்பு) -சொல்‌ 
கோற்றம்‌ 

இது ஒர்‌. கிரேக்க வார்த்தை. இதை 
மொழி பெயர்க்காமல்‌ அப்படியே சில 
மொழிகளில்‌ எழுதப்படுகிறது. அன்பைக்‌ 
குறிக்கப்பயன்பபித்தப்படும்‌ பல கிரேக்க 
வார்த்தைகளில்‌ இதுவும்‌ ஒன்று. இதன்‌ 
அடிப்படைப்‌ பொருளில்‌ பிறர்‌ நன்மைக்‌ 
காகத்‌ தன்னையே எந்த அளவுக்கும்‌ தியா 


கம்‌ செய்யும்‌ இறை தன்மையுடைய, தன்‌ 
னலமற்ற அன்பைக்‌ குறித்தது (காண்க: 
அன்ப). ஆதித்‌ திருச்சபையிலே இது 
தனிப்பட்ட ஒர்‌ முறையிலே பயன்படுத்தப்‌ 
பட்டது. இதற்கு அன்பு விருந்து என்பது 
பொருள்‌, காண்க: அன்பு விருந்து. 


அகி (க4॥- என்‌ சகோதரன்‌) 

யாவே என்‌ சகோதரன்‌ என்று 
பொருள்படும்‌ அபியா என்ற பெயரின்‌ 
சுருக்கமாக இருக்கலாம்‌. நாளாகம நூல்‌ 
களில்‌ தந்துள்ள மரபுமுறை அட்டவணை 
யில்‌ இந்தச்‌ சொல்லானது இரண்டுமுறை 
பயன்படுத்தப்பட்டுள்ள து. வாசகங்கள்‌ 
ஐயத்திற்குரியவை - 

1. பாசானில்‌ வாழ்ந்த காது குலத்தின 
ரான அபிதியேல்‌ என்பவரின்‌ மகனாவார்‌ 
(1 நான்‌ 5:15). 

2. செமேரின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
( 1 நான்‌ 7:34. இப்பகுதியில்‌ எபிரேயச்‌ 
சொல்‌. ஒரு அனளின்‌ பெயராக எடுத்துக்‌ 
கொள்ளப்படுவதைவீட “ன்‌ சகோதரன்‌" 
என்று இடுபெயராக எடுத்துக்‌ கொள்வது 
மேல்‌. 


அகிக்காம்‌ (AHIKAM- என்‌ சகோதரன்‌ 
எழுந்துவிட்டான்‌) 

அகிக்காம்‌ சாப்பானின்‌ மகன்‌ (2 அர 
22:14. கெதலியாவின்‌ தந்தை (25:22; எரே 
99. அகிக்காம்‌ யோசியாவின அமைச்‌ 
சரவையில்‌ ஒருவர்‌. இவர்‌ சட்ட நாவில்‌ 
மன்னனைப்‌ பற்றியும்‌, மக்களைப்பற்றியும்‌ 
என்ன எழுதியிருக்கிறது என்று குவ்தா 
இறைவாக்கினியிடம்‌ கேட்டறியச்‌ சென்ற 
குழுவில்‌ ஒருவர்‌ (2 அரச 22:12.19. இறை 
வாக்கினர்‌ எரேமியா, மன்னன்‌ யோயாகி 
மினால்‌ கொலை செய்யப்படாமவிருக்க 
அவருக்கு உற்ற துணையாக இருந்து 
அவரைப்‌ பாதுகாத்தவர்‌ (எரே 28.24. 
அகிக்கார்‌ (அரி மதிப்புமிக்க 
சகோதரன்‌) 

1. அனாயேவின்‌ மகன்‌. அசீரிய 
மன்னன்‌ சனகெரிபுவின்‌ காலத்திலும்‌, 
அவர்‌ கொலை செய்யப்பட (2 அர 10:36-57) 
அவருக்குப்பின்‌ மன்னராக வந்த எசர்க 
தோன்‌ காலத்திலும்‌ தோபி 1:21-83) முதல்‌ 
மந்திரியாக இருந்தவர்‌, தனது செல்வாக்‌ 
கைப்பயன்படுத்தி தனது சிற்றப்பன்‌ 


அலிக்காரினை நாவ 


தோபித்து நினிவேக்குத்‌ திரும்பிவர 
உதவினார்‌ 0:22. தோபித்து குருடரான 
போது அவரைக்‌ கவனித்துப்‌ பேணிக்‌ 
காத்து வந்தார்‌ (3:20). பிற்காலத்தில்‌ மகன்‌ 
தோபியாவின்‌ திருமணக்‌ கொணடாட்டங 
களில்‌ பங்குகொண்டார்‌ (11:19). 

8. இவர்‌ பழம்‌ மேற்காசியாவின்‌ ஞானி 
களில்‌ ஒருவர்‌, காண்க: அகிக்காரின்‌ 
நூல்‌. 
அகிக்காரின்‌ தூல்‌ (60007 AHEKAR} 

ஒரு பழமையான ஞான நூல்‌. பழ 
மொழிகளையும்‌, நீதிக்‌ கதைகளையும்‌ 
கொண்டது. முகவுரை அக்க்கார்‌ என்ற 
ஞானியின்‌ வாழ்க்கைக்‌ குறிப்பைக்‌ காட்டு 
கிறது. நூவில்‌ காணப்படுபவை அவர்‌ 
தனது மகனுக்கு அறிவுரையாகக்‌ கூறப்‌ 
பட்டதாக அமைந்துள்ளன. அந்நூல்‌ 
சீரியா, அராபிய, அரமேயா மற்றும்‌ சில 
மொழிகளில்‌ காணப்படுகிறது. ஆயினும்‌ 
பழைய அரமேயிக்‌ வடிவம்‌ எலெயென்‌ 
டைன்‌ ஏடுகளில்‌ திரும்பக்‌ கண்டுபிடி க்கப்‌ 
பட்டது பெரிய வியப்பை ஊட்டியது. அது 
கி.மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. 
து கண்டுபிடிக்கப்படும்வரை இந்‌ 
நூலுக்கும்‌ தோபித்து நூலுக்கும்‌ இடையே 
யுள்ள தொடர்பை ஒருவரும்‌ எண்ணிப 
பார்க்கவிலலை. 

அகிக்கார்‌ அசீரிய அரசன்‌ சென 
கெரிப்பின்‌ கீழ்‌ ஒரு மேலதிகாரியாக 
இருந்தார்‌. அவருக்கு மகன்‌ இல்லாத 
தால்‌, தனது சகோதரியின்‌ மகன்‌ நாட 
னைத்‌ த்த்து எடுத்துக்கொண்டார்‌. 
அவனை நூவில பிறகு வரும்‌ அறிவுரை 
களால்‌ கல்வி கறறவனாக்கி அரசன்‌ எசர்‌ 


கதோனிடம்‌ கொண்டுவந்தார்‌. நாடன்‌ 
அகிக்காரின்‌ வாரிசாக நியமிக்கப்‌ 
பட்டார்‌. அகிக்கார்‌ ஓய்வுபெற்று தனது 


வீடு திரும்பினார்‌. ஆனால்‌ நாடன்‌ தனது 
வளர்ப்புக்‌ தந்தையான அகிக்கார்‌ கற்றுக்‌ 
கொடுத்தவையால்‌ பயன் பெறவில்லை. 
அகிக்கார்‌ அரசுக்கு எதிராகச்‌ சதிச்செய்‌ 
வதாகக்‌ குற்றம்‌ சாட்டி அவரது பெயரைக்‌ 
கெடுத்தான்‌. அரசனும்‌ அதை நம்பி, 
சினந்து. நபு-சும்‌-இங்குன்னையும்‌ மற்றும்‌ 
இரண்டு பேரையும்‌ அகிக்காரைக்கொல்ல 
அணுபபினார்‌. அவர்கள்‌ அகிக்காரை 
அவரது திராட்சைத்‌ தோட்டத்தில்‌ இரு 


ஆச கார்‌ § 


மலைகளுக்கிடையில்‌ கண்டனர்‌. அகிக்‌ 
கார்‌ நபு-கம்‌- இங்குன்னிடம்‌, சென 
கொரிபு அவரைக்‌ கொலை செய்ய உத்தர 
விட்டபோதுதான்‌ அவரைக்‌ காப்பாற்றி 
யதை எடுத்துரைத்தார்‌. மேலும்‌ அவன்‌ 
குற்றமற்றவன்‌ என நிருபிக்கப்பட்டபோது 
அரசன்‌ மகிழ்ந்ததையும்‌ நினைவுப்படுத்‌ 
தினார்‌. அகிக்கார்‌ அதேபோன்ற பதிலு 
தவி எதிர்பார்த்தார்‌. மூவரும்‌ இரகசியத்‌ 
தைக்‌ காப்பாற்றுவதாக உறுதி எடுத்துக்‌ 
கொண்டனர்‌. இதன்‌ பின்‌ ஒரு அடிமை 
யைக்கொனறு அவிக்காரை மறைத்து 
வைத்துப்‌ பாதுகாத்தனர்‌. எகிப்தியரோடு 
போர்‌ சகதொடங்கியபோனது. அகிக்கார்‌ 
மட்டுமே கொடுக்கக்கூடிய அலோசனை 
அரசனுக்குத்‌ தேவைப்பட்டது. ஆகவே 
அரசன்‌ தனது தண்டனைத்‌ தீர்ப்பைப்‌ 
பற்றி வருந்தினார்‌. அச்சமயத்தில்‌ 
கொலையை நிறைவேற்றுபவர்‌ அ/கிக்‌ 
காரை அரசர்‌ முன்கொண்டு வந்தார்‌. 
அரசனும்‌ மகிழ்ந்து அவரைப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌. அகிக்கார்‌ தனது மதியால்‌ 
எகிப்திய மன்னனை வென்ற பின்‌ மகிமை 
யோடு நாடு திரும்பினார்‌. நாடன்‌ மக்க 
னால்‌ பழித்துக்கூறப்பட்டு, கைதியாக்கப்‌ 
பட்டார்‌. சிறையில்‌ ஊதி, வெழுத்து மிகக்‌ 
கேவலமாக மடிந்தார்‌. இவ்வாறு அகிக்‌ 
காரின்‌ கதை நேோர்மைக்காக எண்பிக்கப்‌ 
பட்டவரது வரலாறு அகும்‌. 

அரேமேயிக்‌ நால்‌ அசீரிய நாவி 
விருந்து வந்ததென்பதை நம்பக்‌ காரணங்‌ 
கள்‌ உள்ளன. இதில்‌ வரும்‌ சில மனிதர்‌ 
கள்‌ உண்மையிலேயே வாழ்ந்தவர்களாக 
இருக்கலாம்‌. செனகெரிபுவின்‌ கீழ்‌ நபு- 
கம்‌-இங்குன்‌ என்ற உயர்‌ அதிகாரி 
இருந்ததாகத்‌ தெரிகிறது. அகிக்கார்‌ 
இருந்தாரா என்பது தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை. அனால்‌ அது ஒரு அசீரியப்‌ 
பெயர்‌. நாடன்‌ அல்லது நாடின்‌ என்பது 
அதாத்‌-நாடின்‌-சும்‌ போன்ற பெயர்‌ 
களின்‌ கருக்கமாக இருக்கலாம்‌, அகிக்‌ 
கார்‌ புரட்சி செய்ததாகக்‌ கூறப்படுகிறது 
உண்மையாக இருக்கலாம்‌. அசீரிய நூற்‌ 
கனின்பபடுூ ஆட்சிக்கு வரவேண்டி யவர்‌ 
களைத்‌ தோற்கடித்து ஏசர்கதோன்‌ ஆட்சி 
யைக்‌ கைப்பற்றினார்‌. 

அரமேயிக்‌ படிவம்‌ வழியாகத்தான்‌ 
இத்நூல்‌ பரவலாக அறியப்பட்டது. 


அனால்‌ இன்றைய வடிவில்‌ இது கி.மு. 
500-க்கு முந்தியதாக இருக்க முடியாது. 
கிரேக்க ஆசிரியர்கள்‌ அ கிக்காரின்‌ 
கதையை பலவாறு பயன்படுத்தியுள்ளனர்‌. 


இவற்றில்‌ ஞானியான அகிக்காரைப்‌ 
போற்றும்‌ கதையைப்பற்றிய குறிப்புகளைக்‌ 
காண்கிறோம்‌. தோபித்து நூல்‌ ஆசிரியர்‌ 
தன்‌ கதையில்‌ அகிக்காரைத்‌ தோபித்தின்‌ 
உறவினர்‌ ஆக அறிமுகப்படுத்துவது, ஏற்‌ 
கெனவே நன்கு அறியப்பட்டு ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட ஒரு கதையோடு தமது 
கதையை இணைத்துத்‌ தமது கதைத்‌ 
தலைவரின்‌ புகழை அழுத்திக்‌ கூறுகிறார்‌ 
எனலாம்‌. ஒருவேளை ஆசிரியர்‌ தோபித்‌ 
தை ஒரு யுத அகிக்காராக எண்ணியிருக்க 
வேண்டும்‌. ஒரு பழங்கால கதையின்‌ 
ஒமுக்கப்பாடத்தைத்‌ தமது மக்களின்‌ 
மொழியிலும்‌ சிந்தனை வடிவிலும்‌ எடுத்‌ 
துக்கூற விரும்பியிருக்கலாம்‌. அகிக்கா 
ரின்‌ கதையில்‌ அவர்‌ கூறியதாகப்‌ பல 
சான மிக்க கூற்றுக்கள்‌ வருகின்றன. 
அவற்றிற்கு இணையானக்‌ கூற்றுக்கள்‌ 
தோபி 4-இல்‌ காணப்படுகின்றன. 


அகிசகார்‌ (AHISHAHAR- விழ யவின்‌ 
சகோதரன்‌, சகோதரன்‌ விடி யல்‌ ஆனான்‌] 

ஐயப்பாடுகளுக்கு இடம்‌ தருகின்ற 
பென்யாமின்‌ மரபுப்‌ பட்டியவில்‌ எதியேல்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த பிவிகானின்‌ புதல்‌ 
வர்களில்‌ ஒருவர்‌. ஆற்றல்மிக்க வீரன்‌ (0 
நாள்‌ 7:10-ம.. ஆனால்‌ அதிகாரப்பூர்வ 
மான பட்டியலில்‌ (1 நான்‌ 8:-40) பிலி 
கான்‌. அவிசகார்‌ போன்ற பெயர்கள்‌ 
காணப்படவில்லை. எனவே செபுவோன்‌ 
வழி மரபுப்‌ பட்டியலின்‌ ஒரு பகுதியாக 
இருக்கவேண்டும்‌ என்பது பலரின்‌ 
கருத்து. 
அகிசமாக்கு (AHISAMACH - என்‌ 
சகோதரன்‌ ஆதரிக்கிறான்‌, உதவியாளன்‌ 
அனான்‌, 

இவர்‌ தாண்‌ குவத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
ஒகலியாபுவின்‌ தந்தையாவார்‌. உடன்‌ 
படிக்கைக்‌ கூடாரமும்‌, அதனுடன்‌ 
தொடர்புடைய மற்ற பொருட்களையும்‌ 
அமைப்பதற்காக நியமனம்‌ செய்யப்பட்ட 
வர்களில்‌ இருவரும்‌ ஒருவராவார்‌ யாத்‌ 
1:6: 35:38: 38:24). 


அகிசா (ACHSAH - சிலம்பு, கணுக்கால்‌ 
ஆமி] 

காலேபுவின்‌ மகன்‌, காலேபு தன்‌ தம்பி 
கெனாசின்‌ மகன்‌ ஒதிணியேல்‌ என்பவ 
னுக்கு, கிரியத்து சேபரைப்‌ தெபீற்‌ பிடித்‌ 
ததற்குச்‌ சன்மானமாக, தான்கொடுத்த 
வாக்கின்படி அவனுக்கு இவளை மண 
முடி த்துக்கொடுத்தார்‌ (யோசு 15:16-19; நீதி 
1:12-13; 1 நான்‌ 2:49). மேலும்‌ அகிசாவின்‌ 
விருப்பத்திற்கிணங்கி, நெகேபில்‌ நீர்‌ 
ஊற்றுக்களைச்‌ சீதனமாக 
அவளுக்கு அளித்தார்‌ யோசு 15:19; 
1:15). 


காலேப்பு 


நீதி 


அகிசாபு (ACHSHAPH - மாயவித்தை, 
கவர்ச்சி, ஈர்ப்பு) 

இது ஆசேர்‌ புதல்வர்களின்‌ கோத்திரத்‌ 
திற்குக்‌ அடைத்த எல்லைப்புற பகுதிகளில்‌ 
ஒன்று (யோசு 19:25). இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
யோசுவாவின்‌ தலைமையின்‌ கீழ்‌ பாலஸ்‌ 
தீன நாட்டில்‌ நுழைந்தபோது காணப்‌ 
. பட்ட ஒர்‌ பழைய நகரம்‌. இந்த கானானிய௰ 
_ நகரம்‌ மற்ற பல நகரங்களோடு சேர்ந்து 
யோசுவாவை எதிர்த்த கூட்டணி தோல்வி 
யுற்றபோது, அதன்‌ அரசன்‌ கொல்லப்‌ 
பட்டான்‌. நகரமும்‌ அழிந்து போனது 
(யாச 11:1: 12:20). 


எகிப்திய ஏடுகளிலும்‌ (கி.மு.19-18-ஆம்‌ 


நூற்றாண்டு, மூன்றாம்‌ துத்‌-மோஸ்‌ 
(கி.மு.1ச40-1435) வென்ற நகரங்களின்‌ 
கர்னாக்‌ பட்டியவிலும்‌ (5-ஆம்‌ நூற்‌ 


றாண்டு) அமர்னா ஏடுகளிலும்‌ (4-ஆம்‌ 
நூற்றாண்டு) அனஸ்தாசின்‌ புல்தாள ஏடு 
களிலும்‌ (18-ஆம்‌ நூற்றாண்டு) இந்நகரம்‌ 
குறிக்கப்படுகிறது. இந்த இடத்தை உறுதி 
யாக அடையாளம்‌ காட்டமுடியாது. அனா 
லும்‌ ஆக்கோ சமவெளியில்‌ ஆக்கோவுக்கு 
தென்‌ கிழக்கில்‌ 10 கி.மீ. தொலைவிலுள்ள 
தேல்‌-கிசானை அடையாளம்‌ காட்டுவர்‌. 
அடையாளங்‌ காட்டக்கூடிய மற்ற இடங்‌ 
கள்‌ தேல்‌-பெர்வேயும்‌, தேல்‌-கர்பாக்கும்‌ 
ஆகும்‌. ட்ட 
அகிசாய்‌ (AHZA| - ஆண்டவர்‌ பற்றிக்‌ 
கொண்டார்‌. 

எஸ்ரா காலத்திலிருந்த குரு நெக 
11:13. ஆசரேவின்‌ தந்தையும்‌ இம்மேரின்‌ 
பேரனுமாவார்‌. ்‌ 


அலவித்தோப்ல்‌ 


அகிசார்‌ (AHI S5HAA-பாடகனின்‌ சகோதரன்‌) 
சாலமோன்‌ அமைச்சரவையில்‌ அகி 
சார்‌ அரண்மனை மேற்பார்வையாளராயி 
ருந்தார்‌ 0 அர சற. 
அகிசீபு (ACHZ/B - ஏ மாற்றல்‌, வஞ்சகம்‌ 
1. மேற்கு யுதர்‌ நாட்டில்‌ கெயீலாவுக்‌ 
கும்‌, மரேசாவுக்கும்‌ இடையிலுள்ள ஒரு 
நகரமாகும்‌ (யோசு 15:40. ஒருவேளை அதி 
38:5-இல்‌ குறிக்கப்படும்‌ கெசிப்பும்‌ 
இதுவும்‌ ஒரே நகறைக்‌ குறிக்கலாம்‌. இப்‌ 
பெயரை வைத்து மீக்‌ 1:14 சிலேடை 
அணியல்‌ ஒரு கூற்றைக்‌ கொண்டுள்ளது. 


பழங்கால அகிசீபுக்கு யுசேபியஸ்‌ 
அதுல்லாம்‌ அருகிலுள்ள ஒரு அழிவுக்‌ 
குன்றை அடையாளம்‌ காட்டுகிறார்‌. இவ்‌ 
விடம்‌ அதுல்லாமுக்குக்‌ கிழக்கே 5 கி.மீ 
தொலைவிலுள்ள இக்கால தெல்‌-ஏல்‌- 
பெய்தா என்று இப்போது ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌. 


2. சகவிவியோவின்‌ மத்திய தரைக்‌ கடற்‌ 
கரையில்‌ உள்ள நகரமாகும்‌. இதெ பெனி 
சிய எல்லைக்கு அருகில்‌ உள்ளது. ஆசேர்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்ததாயினும்‌ ஆசேரியர்‌ 
களால்‌ இந்நகர்‌ கைப்பற்றப்படவில்லை 
(யாச 19:29; நீதி 7:48. 


ஆக்கோ நகருக்கு வடக்கே 14 கி.மீ. 
தொலைவிலுள்ள, இக்கால எஸ்‌-ஸிப்‌ 
என்ற இடத்தில்‌ நடந்த தொல்பொருள்‌ 
அகழ்வாய்வுகளிவிருந்து கிமு. 19-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ இந்நகரை நிறுவியவர்கள்‌ 
பள்ளம்‌ தோண்டி இதை ஒரு தீவாக்கினர்‌ 
என்று தெரிகிறது. 1-6-அம்‌ நூற்றாண்டு 
களில்‌ இந்நகர்‌ செழிப்புற்று விளங்கியது. 
இதில்‌ 10-8-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
பாறையில்‌ வெட்டப்பட்ட பல குடும்பக்‌ 
கல்லறைகள்‌ கண்டுபிடழ க்கப்பட்டுள்ளன . 
செனகெரிப்புவின்‌ தலைமையின்‌ கீழ்‌, 
கி.மு. 701-இல்‌ இந்நகரை வெல்ல அசீரி 
யர்கள்‌ படையெடுக்குமுன்‌, இந்நகரின்‌ 
தலைவர்கள்‌ நகரைவிட்டு ஒடிப்போயினர்‌. 
அகித்தோபல்‌ (AHITOPHEL - மடமையின்‌ 
சகோதரன்‌) 

தாவீதின்‌ அறிவுக்‌ கூர்மைமிக்க 
அலோசகராய்‌ பணிபுரிந்த அகித்தோபல்‌ 
யதா மேட்டு நிலங்களிலுள்ள கிலோ 


அல்தாப்‌ 10 


யோசு 15:5) என்ற ஊரினைப்‌ பிறப்பிட 
மாகக்‌ கொண்டவர்‌. இவர்‌ நாடறிந்த மதி 
நுட்பம்‌ நிறைந்தவர்‌. இவருடைய அறிவு 
ரைகளெல்லாம்‌ இறைவனின்‌ கூற்று 
களுக்கு இணையானவை என்று இவரு 
டன்‌ வாழ்ந்தவர்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டன (2 சாயா 16:23). 


அபிசலோம்‌ தனது தந்தை தாவீதுக்கு 
எதிராகக்‌ கிளர்ச்சி செய்து கெபிரோனில்‌ 
முழிகூட்டிக கொணடபொழுது அகித்‌ 
தோபல்‌ அவரது அதரவாளராகச்‌ சேர்ந்‌ 
துக்கொண்டார்‌. எருசவேமை எந்த விதச்‌ 
சண்டையுமின்றிக்‌ கைப்பற்றியபின்‌ அகித்‌ 
தோபலின்‌ அறிவுரையின்படி, இஸ்ரா 
யேல்‌ முழுமையும்‌ அறியும்வண்ணம்‌, தன்‌ 
தந்தையின்‌ வைப்பாட்டி கருடன்‌ அபிச 
லோம்‌ படுத்தான்‌. இந்த நிகழ்ச்சி 
அவனைப்‌ பின்‌ தொடர்பவர்களுக்கு 
மனத்‌ துணிவைக்‌ கொடுத்தது (2 சாமு 
16:20-22). மேலும்‌ தாவீதின்‌ படையான து 
விவிமை பெறுமுன்னே அவரை அழித்‌ 
தொழ்க்க வேண்டும்‌ என்றும்‌ அபிச 
லோம்‌ பன்னிராயிரம்‌ வீரர்களோடு 
உடனே தாவீதைத்‌ துரத்திச்‌ சென்று, 
தாவீது அரசனை அழித்து விட வேண்டும்‌ 
என்று அகித்தோபல்‌ அறிவுரை வழங்கி 
னார்‌ (71-39. இத்தகைய அறிவுரைகள்‌ 
னைத்தையும்‌ நல்லவையாகத்‌ தோன்‌ றினா 
லும்‌, தாவீதைத்‌ துரத்திச்‌ செல்வதைத்‌ 
தள்ளிப்போடவேண்டும்‌ என்று தாவீதின்‌ 
ஒற்றன்‌ கூசாய்‌ அபிசலோழுக்குக்‌ 
கொடுத்த மடமைமிக்க திட்டங்களின்‌ 
காரணத்தால்‌ கைவிடப்பட்டன (7:5- 12. 
அகித்தோபவின்‌ அறிவுரைகள்‌ அனைத்‌ 
தும்‌ விழலுக்கு இறைத்த நீராக மாறிய 
தால்‌. அபிசலோமின்‌ விதி முடிந்து 
விட்டது என்றும்‌, தன்னுடையவும்‌ மற்ற 
சதஜிகாரர்களின்‌ முடிவும்‌ தெளிவாயிற்‌ 
றென்பதாலும்‌, அவர்‌ வீட்டிற்குச்‌ சென்று 
தற்கொலை செய்துகொண்டார்‌ (07:33: 
நாள்‌ 27:33-34). 


. அகித்தோபல்‌ எவியாமின்‌ தந்தையா 
வார்‌ ( சாமு 23:24. ஊரியாவின்‌ மனைவி 
யாகிய பதுசேபா எவியாமின மகளா 
வாள்‌ ட சாமு 11:9). இவளை மணந்து 
கொள்ள தாவீது இவளது கணவன்‌ ஊரி 


யாவைக்‌ கொலைச்‌ செய்தார்‌ (ப:17-27). 
பதுசேபாவோடு தாவீது கொண்ட இழி 
வான செயல்தான்‌ அபிசலோம்‌ தாவீ 
துக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்தபோது 
ஆலோசகர்‌ பதவியிலிருந்து அகித்தோ 
பல்‌ விலகிக்‌ கிளர்ச்சியாளர்‌ குழுவில்‌ 
சேர்ந்ததற்குக்‌ காரணமாக இருக்கலாம்‌ 
(16:15). 


இறையியல்‌ மட்டத்தில்‌, விவிவிய 
விவரிப்பு தாவீதைக்‌ காட்டிக்‌ கொடுத்த 
வில்‌ அகித்தோபல்‌ காட்டிய தாழ்ச்சியின்‌ 
மையை, இவரது பேத்தியான பதுசேபா 
வோடு தாவீது இழிவாக நடந்துகொண்ட 
தற்கு தாவீது காட்டிய மனத்துக்கத்தோடு 
ஒப்பிட்டு வேறுபடுத்துகிறது (2 சாமு 13:19. 
இறைவன்‌ தாவீதின்‌ மன்றாட்டைக்‌ கேட்‌ 
டருளினார்‌ (5:9. அகித்தோபலின்‌ ஆலோ 
சனையை முழுவதும்‌ மடமையிக்கதாக்கி 
னார்‌. இதை, அகித்தோபலுக்கு அளிக்கப்‌ 
பட்ட தண்டனை என்பதைவிட, அபிசலோ 
முக்கு அளிக்கப்பட்ட தண்டனையாக எடுத்‌ 
துக்கொள்ள வேண்டும்‌ (17:10. 


அகிதூபு காப - என்‌ சகோதரன்‌ 
நல்லவன்‌) 

1. பினகாசின்‌ இரு புதல்வர்களில்‌ 
ஒருவர்‌. ஏவியின்‌ பேரன்‌. அகிதாபு குரு 
வாகிய அகிமெலக்கின்‌ தந்தையாவார்‌ 
0 சாமு 22:9. 1-12.20). இவர்‌, முதல்‌ சாமு 
வேல்‌ அகமத்தில்‌ மொ) சவுவின்‌ தனிப்‌ 
பட்ட மத குருவாகிய அகீயாவின்‌ தந்தை 
என்று அழைக்கப்படுகின்றார்‌. இரண்‌ 
டாம்‌ சாமுவேல்‌ ஆகமத்தில்‌ (8:17) இவர்‌ 
குருவாகிய சாதோக்கின்‌ தந்தை என்று 
தவறாகக்‌ குறிப்பிடப்படுகிறார்‌ இந்த 
தவறுகளுக்கு மூலங்கள்‌ 1 நாள்ச்‌:9; 6:52-5:35; 
18:16; எஸ்‌ 7:2 

2. அமரியாவின்‌ மகன்‌. இவர்‌ சாதோ 
க்கு என்று பெயரிடப்பட்ட மற்றொரு குரு 
வின்‌ தந்தையா கவோ (2 சாமு 8:17: 1நாள்‌ 
6:7-2 பாட்டனாகவோ ப நாள்‌ 9:1; நெக 
17:10 இருக்கலாம்‌. 

3. யுதித்தின்‌ மூதாதையராவார்‌ பதித்‌ 
8:0) மற்றொரு அமெரியாவின்‌ மகனும்‌, 
சாதோக்கு என்ற பெயருள்ள மற்றொரு 
குருவின்‌ பாட்டனுமாவார்‌ (0 நாள்‌ 6:11-14. 


அகிபாணன்‌ (AHBAN-விவேகம்‌ உள்ளவனின்‌ 
சகோதரன்‌, ஞானியின்‌ சகோதரன்‌) 

இவர்‌ அபிசூர்‌, அபிகயில்‌ ஆகியோ 
ரின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. மோவித்தின்‌ 
சகோதரன்‌. யுதர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌, 
எரகுமேவின்‌ சல மரபுப்பட்டியவில்‌ இவர்‌ 
பெயர்‌ வருகிறது ப்‌ நான்‌ 2:20), 


அகிமாசு (A॥/MA42-சின த்தின்‌ சகோதரன்‌) 

1. சவுவின்‌ மனைவியாகிய அகினோ 
வாமின்‌ தந்‌ைத அகிமாசு என்றழைக்கப்‌ 
படுகின்றார்‌ 0 சாமு 14:50). 

2. அவிமாசு தலைமைக்‌ குருவான 
சாதேக்கின்‌ மகனாவார்‌ சாமு 15:27; 
1 நான்‌ 6:4.53, இவர்‌ அசரியாவின்‌ தந்தை 
யுமாவார்‌ ப நாள்‌ 8:9. அபிசலோமின்‌ 
கிளர்ச்சியின்‌ பொழுது சாதோக்கும்‌, அபி 
யத்தாரும்‌ எருசலேமிவிருந்தனர்‌. அகிமா 
சும்‌, யோனத்தானும்‌ தாவீதோடு தொடர்பு 
கொள்வதற்காக ஏன்‌-ரோகேல்‌ நீரூற்றரு 
கிவ்‌ மாறைந்திருந்தார்கள்‌. அங்கிருந்து 
தாவீதுக்குச்‌ செய்தி அனுப்பிவந்தனர்‌. 
அபிசலோமின்‌ திட்டங்களனைத்தும்‌ குருக்‌ 
களாலும்‌, கூசாயினாலும்‌ இவர்களுக்கு 
அறிவிக்கப்பட்டன. அனால்‌ அபிசலோ 
மின்‌ ஆட்கள்‌ ஒரு சிறுவனின்‌ உதவியால்‌ 
எதிரிகள்‌ இருக்குமிடத்தை இனம்‌ கண்டுக்‌ 


கொண்டனர்‌. எனவே அவர்கள்‌ பகுரிமில்‌ , 


ஒரு வீட்டு முற்றத்திலுள்ள கிணற்றில்‌ 
இறங்கி மறைந்து கொண்டார்கள்‌ (2 சாமு 
17:37 தொ)... பின்‌ அவர்கள்‌ அபிசவோமின்‌ 
திட்டங்களைத்‌ தாவீதிடம்‌ சொல்ல 
விரைந்துசென்றனர்‌. மேலும்‌ எப்பிராயி 
மில்‌ நடந்தபோரில்‌ அபிசலோமின்‌ படை 
கள்‌ முறியடிக்கப்பட்டன . அவரும்‌ 
கொலை செய்யப்பட்டார்‌. இந்த மா 
பெரும்‌ வெற்றியைத்‌ தாவீதிடம்‌ அறிவிக்க 
அகிமாசு யோவாபிடம்‌ அனுமதி கேட்‌ 
டார்‌. அனால்‌ அவர்‌ இந்த வெற்றியை 
அறிவிக்க அனுமதி அளிக்கவில்லை, 
ஏனென்றால்‌ அபிசலோமின்‌ இறப்‌ 
பானது வெற்றியை மறைத்து தாவீதிற்கு 
ஆழ்ந்த வருத்தத்தை தரக்கூடும்‌. எனவே 
நற்குணசீலர்‌ அகிமாசை இந்த துக்கச்‌ 
செய்தியைக்‌ கூற அனுமதியளிக்கவிலவை. 
மாறாக ஒரு கூசியரை அனுப்பினர்‌. 
இருப்பினும்‌ அகிமாசு வலியுறுத்திக்‌ 
கேட்டதால்‌ அனுமதி வழங்கப்பட்டது. கூசி 


11 


அவ்சான்‌ 


யருக்கு முன்பே வந்து, அவர்‌ மன்னரை 
அணுகித்‌ தாங்கள்‌ அடைந்த வெற்றியை 
அறிவித்தாரே ஒரிய அபிசலோமின்‌ 
இறப்பினை எடுத்துச்‌ சொல்ல அவரால்‌ 
இயலவில்லை, பின்பு வந்த கூசியர்‌ 
கிளர்ச்சி செய்தவரின்‌ அவல முடிவை 
அறிவித்தார்‌ & சாமு 18:19-33. அகிமா 
சின்‌ பிற்கால வாழ்வு பற்றி ஒன்றும்‌ 
தெரியவில்லை. அவரது தந்தை சாதோக்‌ 
குக்குப்பின்‌ பெரிய குருவானார்‌ என்ப 
தற்கு ஒரு சான்றுமிலலை. 

3.  தாவீதால்‌ நியமிக்கப்பட்ட 1 
மாவட்ட அதிகாரிகளில்‌ ஒருவர்‌ நப்தவி 
நாட்டிற்குத்‌ தலைவனாவார்‌ பூ அர 4:15). 
அரசருக்கும்‌ அவரது அரண்மனைக்கும்‌ 
வேண்டிய உணவுப்‌ பொருட்களைச்‌ 
சேகரித்துக்‌ கொடுப்பது இவர்களுடைய 
வேலையாகும்‌ (4:7). அகிமாச சாலமோ 
னின்‌ மகள்‌ பாசமத்தை மணந்தார்‌. சில 
ஆய்வாளர்கள்‌ இப்பெயர்‌ ஒரு அதிகாரி 
யின்‌ தந்தையின்‌ பெயராகும்‌ என்றும்‌ 
அந்த அதிகாரியின்‌ பெயர்‌ விடப்‌ 
பட்டுள்ளது என்றும்‌ கருதுகின்றனர்‌. 
இவர்‌ அகிமாசு 2-இல்‌ குறிக்கப்படுவரே 
என்பது அவர்கள்‌ கருத்தாகும்‌. 
அகிமாண்‌ (விக்கி - என்‌ சகோதரன்‌ 
கொடை அவான்‌) 

1. கெபிரோனில்‌ வாழ்ந்த ஆனாக்கின்‌ 
மூன்று புதல்வர்களில்‌ ஒருவர்‌ அகிமான்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌ எண்‌ 19:8; 
யோசு 15:14; நிஜி 1:10). இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
பாலஸ்தீனத்தில்‌ குடியேறும்‌ முன்னால்‌ 
கெபிரோனிலும்‌, எருசலேமிற்குத்‌ தெற்கி 
லும்‌ வாழ்ந்து கொண்டி ருந்தவர்களும்‌ 
அனாக்வின்‌ வழிவந்தவர்களாகக்‌ கருதப்‌ 
பட்டனர்‌. கெபிரோனில்‌ இவர்கள்‌ தோற்‌ 
கடிக்கப்பட்டனர்‌. இந்த வெற்றி நீதி 18:00 
-இல்‌ யுதாவைச்‌ சேர்ந்தவர்களுக்கும்‌, 
யோசு 15:14-இல்‌ அகலேபுக்கும்‌ சாற்றிக்‌ 
கூறப்பட்டுள்ளது. 

அனாக்கின்‌ வழிவந்தவர்களாகிய அகி 
மான்‌, சேகாய்‌, தவ்மாய்‌ அகியவர்களின்‌ 
பெயர்கள்‌ இவர்கள்‌ அரமேயர்கள்‌ என்று 
சுட்டுகிறது. 


2. ஒரு வேவியர்‌. இஸ்ராயேவர்‌ நாடு 
கடத்தப்பட்டுத்‌ திரும்பியபின்‌ எருசலேம்‌ 


அவ்மெவெகளு 


நகரில்‌ வாழ்ந்தவர்‌. ஆலயத்தின்‌ நான்கு 
தலைமை வாயில்‌ காப்பாளர்களில்‌ அகி 
மானும்‌ ஒருவராவார்‌ ப நான்‌ 9:17-18). 


அகிமெலக்கு (AHIMELECH - என்‌ சகோதரன்‌ 


அரசன்‌ ஆவான்‌) 

7. அகிதூபின்‌ மகனாகிய அகிமெ 
வக்கு நோபு என்ற ஊரிலுள்ள குருவா 
வார்‌. நோப்‌ ஊரிலிருந்த குருக்கள்‌, தப்பி 
யோடிய தாவீதுக்கு, உதவி புரிந்தனர்‌ 
1 சாமு 21:/-. இது அங்குன்ள கருக்‌ 
களைக்கொன்று குவிக்க சவுவைத்‌ தூண்‌ 
டியது. அரச வீரர்கள்‌ இக்கட்டளையை 
நிறைவேற்ற மறுத்தாலும்‌, ஏதேமியனான்‌ 
தோயேகு அகிமெலக்கின்‌ புதல்வர்களில்‌ 
ஒருவரான அபியத்தாரைத்தவிர மற்றவர்‌ 
கள்‌ அனைவரையும்‌ கொன்று தீர்த்தார்‌ 
(52:17....20). இவரோ, இவரது சகோதரனோ 
தான்‌ 1 சாமு 74:4.78-இல்‌ வரும்‌ அகீயா 
வாக இருக்கலாம்‌. சங்‌ 52-இல்‌ வரும்‌ 
தலைப்பு தாவீது அகிமெலக்கு செய்த 
உதவியை தோயாகு சவுவுக்கு அறிவித்த 
“சூழ்நிலையில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. முற்‌ 
காலத்தில்‌ அகிமெலக்கைச்‌ சவுல்‌ 
அழைத்துக்‌ கலந்துரையாடி யிருப்பதாகத்‌ 
தெரிகிறது (0 சாமு 28:15). இவர்‌ சவுவின்‌ 
தனி சமய குருவாகிய அஃயாலோடு ஒப்பு 
மைப்படுத்தப்படுகிறார்‌ (1 சாமு ச:3.18). 
அகீயா அகிமெலக்கிவிருந்து சிறிது வேறு 
பட்டவராகவும்‌ கருதப்படுகின்‌ நார்‌. 


2. குருவான அபியத்தாரின்‌ மகனா 


வார்‌. அகிமெலக்கு 1-இன்‌ பேரன்‌ 
ஆவார்‌. தாவீது ஆட்சிக்காலத்தில்‌ 
சாதோக்கோடு முக்கிய குருத்துவ 


அலுவவில்‌ பங்குகொண்டார்‌ (ச சாமு 8:17, 
1 நான்‌ 18:19. ஆனால்‌ இரண்டாம்‌ சாமு 
வேல்‌ ஆகமத்தில்‌ (9:12) அகிமெலக்கின்‌ 
மகன்‌ அபியத்தார்‌ என்பது அபியத்தாரு 
டைய மகன்‌ அகிமெவெக்கு என்பதன்‌ தவ 
றான கூற்றாகக்‌ கருதப்படுகிறது. 

3. இவர்‌ தாவீதுக்குப்‌ பணிபுரிந்த ஒரு 
இத்தியர்‌ 0 சாமு 26:6. 


அகிமோத்து (க॥M0TH - மோத்‌ என்‌ 
சகோதரன்‌ ஆவார்‌) 

இவர்‌ கோராகு குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
லேவியராவார்‌ 0 நான்‌ 6:25). மேலும்‌ சாமு 
வேவின்‌ தந்தையான எல்கானாவின்‌ ஒரு 


மூதாதையர்‌. இப்பெயர்‌ ஒருவேளை அகி 
மகாத்து என்று வாசிக்கப்படவேண்டும்‌. 
(1 நாள்‌ 6:35). 


அகியா (வாதி - மாவேயின்‌ சகோதரன்‌) 
நெகமியா தலைமையில்‌ உடன்படிக்‌ 

கை புதுப்பிக்கப்பட்டபோது கையொப்பம்‌ 

இட்டவர்களில்‌ ஒருவர்‌ நெக 10:28). 

அகீயா என்ற பெயரின்‌ மற்றொரு 
வடிவமாகும்‌. இவ்வடிவில்‌ ஒருதரம்‌ வரு 
கிறது. காண்க: அகீயா - 8. 
அகியாம்‌ (கிக்‌ - தாயின்‌ சகோதரன்‌) 

இவர்‌ அராரியக்‌ குவத்தவரான சாரார்‌ 
(2 சாமு 28: அலலது சாக்காரின்‌ 
(1 நாள்‌ 11:35) மகனாவார்‌. இவர்‌ தாவீதின்‌ 
(ப்பது புகழ்மிக்க வலலவர்களிலவ்‌ 
ஒருவார்‌. 
அகியான்‌ (வாமி - சகோதரத்‌ 
தன்மையுடைய) 

இவர்‌ மணாசேயின்வழி மரபுப்‌ பட்டிய 
வில்‌ வரும்‌ செயிதாவின்‌ முதல்‌ மசனா 
வார்‌ நாள்‌ 7:3. 
அகியுது (கப - மாட்சிமை, கீர்த்தி, 
மாட்சிமையின்‌ சகோதரன்‌) 

1. சலோமீயினுடைய மகனாகிய அகி 
யுது ஆசேர்‌ குவத்தின்‌ தலைவராவார்‌ 
(எண்‌ 38:37). மேலும்‌ கானான்‌ நாட்டை 
இஸ்ராயேல்‌ மக்களுக்குப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்க எலயாசர்‌, யோகவா, ஆகியவர்‌ 
களின்‌ தலைமையின்‌ கீழ்‌ நியமிக்கப்பட்ட 


பத்துக்‌ குலத்தலைவர்களில்‌ இவரும்‌ 
ஒருவராவார்‌. 

2. குல மரபு அட்டவணையில்‌ இவர்‌ 
பென்யாமின்‌ குலத்தினைச்‌ சேர்ந்தவ 


ராகக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறார்‌. எகுதின்‌ 
மகன்‌ ( நாள்‌ 8:2). வாசக வேறுபாடு 


களால்‌. அகியுதை எகிவாம்‌ அவ்வது! 
கேராவின்‌ புதல்வராக எண்ணுவதற்கு 
இடமிருக்கிறது. 


அகியேசர்‌ (AHIEZER - என்‌ சகோதரன்‌ 
உதவியாளன்‌ ஆனான்‌] 

1. இவர்‌ அம்மிசத்தாயின்‌ மகனாவார்‌. 
இவர்‌ மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்‌ 
பொழுதும்‌ (எண்‌. 1:12:2:29, பீடம்‌ திரு 
நிலைப்படுத்தப்பட்டபோதும்‌ பவிக்கென 
காணிக்கை செலுத்தும்‌ பொழுதும்‌ (எஸ்‌ 


7:68.70, தாண்‌ குவத்தைச்சேர்ந்த படை 
யின்‌ தலைவராகயிருந்து அவர்களை வழி 
நடத்தும்‌ பொழுதும்‌ எண்‌ 10:25) தாண்‌ 
குலத்தின்‌ பிரதிநிதியாசு மோசேக்கு 
உதவி புரிந்தார்‌. 

2. இவர்‌ பென்யாமீன்‌ குலத்தினரான 
சவுலின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த திறமையும்‌ 
ஆற்றலும்‌ மிக்க விவ்வீரர்களின்‌ தலைவர்‌. 
இவர்கள்‌ தாவீது சிக்கிலாகு, என்னுமிடத்‌ 
தில்‌ தலைமறைவாயிருந்தபோது அவ 
ருக்கு உதவ வந்து சேர்ந்து கொண்டார்‌. 


அகியோ (A॥10- தம்பி) 

1. இவர்‌ அபினதாபுடைய மகனாவார்‌. 
தாவீதின்‌ நகரமாகிய எருசவேமிற்கு 
இறைவனது பேழையைத்தேரில்‌ ஏற்றித்‌ 
தன்‌ தந்தையின்‌ வீட்டிலிருந்து எடுத்துக்‌ 
கொண்டு வரும்பொழுது அகியோ அப்‌ 
பேழைக்கு முன்‌ நடந்தார்‌ (2 சாமு 6:4-4; 
1 நாள்‌ 13:0). அவரும்‌ அவர்‌ சகோதரர்‌ 
ஊசாவும்‌ பேழையோடு நாக்கோனின்‌ 
போரடிக்கும்‌ கனம்வரை வந்தனர்‌ ௫௮. 
'அகியோ என்பதை என்சகோதரன்‌ என்று 
எடுித்துக்கொள்ளாமல்‌ சில மொழி 
பெயர்ப்புக்கள்‌ செய்வதுபோல்‌ ஒருஆளின்‌ 
பெயராக எழுத்துக்கொள்வது மேல்‌, 

2. ம்சரோட்டிக்‌ வாசகத்தின்‌ பழு. , 
பென்யாமின்‌ குலத்தினரான பெரியாவின்‌ 
புதல்வர்களில்‌ ஒருவராகக்‌ கருதப்படுகின்‌ 
றார்‌ இவர்‌. “எழுபது நூல்கள்‌” அடிப்‌ 
படையில்‌ அவி்யோவை “அவர்களின்‌ 
சகோதரன்‌“ என்று கூறுவது வரவேற்கப்‌ 
படுவது என்பது பல அறிஞர்களின்‌ 
கருத்து. 

3. பென்யாமின்‌ குலத்தினரான எயியே 
வின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ ( நாள்‌ 8:29- 
3). இவருடைய தாய்‌ மாக்கா ஆவாள்‌. 
சவுவின்‌ தந்தையான கீசின்‌ சகோதரர்‌ 
களில்‌ ஒருவர்‌ 0:35-37). 


அகிரயா (ACRARA) 


13 


மொகுமூர்‌ ஓடை மேலுள்ள கூசிக்கு : 


அருகிலுள்ள ஒர்‌ இடம்‌ யுதி 7:18. இவ்‌ 
விடம்‌ எருசலேமுக்கு வடக்கே 42 கி.மீ. 
தொலைவிலும்‌, சிக்காருக்குச்‌ சில கி.மீ. 
தொலைவிலும்‌ யோர்த்தானிவிருந்து 
எழும்‌ மலைப்பகுதியில்‌ அமைந்துள்ள இக்‌ 
கால அக்ராபே-ஆக இருக்கலாம்‌, 


அர்கம்‌ 


அகிரபிம்‌ (AKHABBIM - தேள்‌, அல்லது 
தேள்வழழி) 

கானான்‌ நாட்டின்‌ தென்‌ எல்வையி 
வள்ள ஒரு கணவாய்‌ எண்‌ 4:4; யோசு 
15:3: நீதி 1:38). பெயேர்‌ - செபாவிலிருந்து 
அராபாவிற்குச்‌ செல்லும்பாதை திடீரென 
வாடி -மூரா என்ற ஓடைக்கு இறங்கும்‌ 
இடத்தில்‌ உள்ள நெக்‌-எஸ்‌-சபாவாக 
இது இருக்கலாம்‌ என சாதாரணமாக 
அடையாளம்‌ காட்டப்படும்‌. இலிசானுககு 
எதிர்த்‌ திசையில்‌ சாக்கடலுக்கு மேற்கே 
யுள்ள உம்‌-எல்‌-அக்கராப்‌ தான்‌ இது 
என்ற மற்றோரு கருத்தும்‌ நிலவுகின்றது. 
கிரேக்சு மொழி அறிந்த யுதர்கள்‌ காலத்‌ 
தில்‌ இவ்விடம்‌ அக்கிரபத்தானே என்று 
அழைக்கப்பட்டது. இவ்விடத்தில்தான்‌ 
யூதா மக்கபேயு இதுமேயர்களைத்‌ தோற்‌ 
சடுதீதார்‌ ப மக்‌ 5:0). 


அகிரா (AHA - சகோதரன்‌ நண்பன்‌ 
அவான்‌) 

அகிரா ஏுனானின மகனாவார்‌. 
நப்தலி குலத்தின்‌ தலைவன்‌ (எண்‌ 7:75:2:29; 
7:78-83: 10:27). இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
தொகை கணக்கெடுப்பிலும்‌, பாலைவனத்‌ 
தில்‌ ஆற்றப்பட்ட மற்றப்‌ பணிகளிலும்‌ 
மோசேக்கு உதவியாளர்களாக இருந்த 
பன்னிரண்டு குலத்தின்‌ தலைவர்களில்‌ 
இவரும்‌ ஒருவராவார்‌. 
அகிராம்‌ (AHIHAM- என்‌ சகோதரன்‌ 
உயர்த்தப்பட்டான்‌) 

அகிராம்‌ பென்யாமினுடைய மூன்றா 
வது மகனாவார்‌. இவர்‌ அகிராமியர்‌ 
களின்‌ குடும்பத்‌ தலைவனாவார்‌ (எண 
26:38), நாளாகம ஆசிரியர்‌ தந்துள்ள பென்‌ 
யாமின்‌ வழி மரபு பட்டியவில, அகராகு 
தான்‌ இவரது மூன்றாவது புதல்வர்‌ 
என்று எழுதப்பட்டி ருக்கிறது (0 நான்‌ 4:39. 
ஆனால்‌ அகிராம்‌ என்றுதான்‌ இடம்‌ 
பெறவேண்டும்‌ என்பது பலஅறிஞர்களின்‌ 
கருத்து. இதே மாற்றம்‌ முதல்‌ நாளாக 
மத்தில்‌ (7:13) அகேர்‌ என்ற பெயருக்குப்‌ 
பதிலாக இடம்‌ பெறவேண்டும்‌. மேலும்‌ 
மற்றொரு வழி மரபுப்‌ பட்டியவில்‌ ஏகி. 
உரோசு, முப்பிம்‌, குப்பிம்‌ போன்றவர்கள்‌ 
தான்‌ தான்‌ பென்யாயினின்‌ மக்களாகத்‌ 
தரப்படுகின்றனர்‌ (அதி 44:20. அனால்‌ 
பெரும்பாவம்‌ இது தவறாகத்தான்‌ 


அவரி 


இருக்கவேண்டும்‌. ஏனென்றால்‌ இதனை 
எண்ணாகமம்‌ இருபத்தி ஆறாம்‌ அதி 
காரத்தோடு இத்துப்போகும்படி “அகி 
ராம்‌. சுப்பாம்‌, கூப்பாம்‌* என்று அமைந்‌ 
திருக்கவேண்டும்‌. 


அகிரி (HAG - அலைந்து திரிபவர்‌, 
என்‌ அழகு 

தாவீதின்‌ படையில்‌ உள்ள திறமை 
வாய்ந்த வீரர்களில்‌ ஒருவரான மிபிகா 
ரின்‌ தந்தையாவார்‌ (1 நான்‌ 1:38). “அகிரி 
யின்‌ மகன்‌ மிபிகார்‌” என்பதற்குப்‌ பதி 
லாக 2 சாமு 23:38-இல்‌ “காதியனான 
பாணி" என்று குறிப்பிடப்பட்டி ருக்கிறது. 
விளக்கவுரையாளர்கள்‌ இதையே பயன்‌ 
படுத்துகிறார்கள்‌. 
அகிரிப்பா (AGRIPPA) 

யுதேயாவின்‌ இரண்டு அரசர்களின்‌ 
பெயர்‌. 

1. முதலாம்‌ அகிரிப்பா அல்லது 
ஏரோது அகிரிப்பா (கிமு. 10-கி.பி.ச்4) 
என்பவர்‌ யுதேயாவின்‌ அரசர்‌ (கி.பி. 
41-44). அரித்தோபுவின்‌ மகன்‌. பெரிய 
ஏரோது, அசமோனிய மரபைச்‌ சேர்ந்த 
மரியம்னே ஆகியோரின்‌ பேரன்‌, ஏரோது 
அந்திப்பாவின்‌ ஒன்றுவிட்ட அண்ணன்‌ 
மகன்‌. 

இவர்‌ தன்னுடைய குழந்தைப்‌ பருவத்‌ 
தையும்‌, இளமைப்‌ பருவத்தையும்‌ உரோ 
மையில்‌ கழித்தவர்‌. அங்கு அவர்‌ 
ஊதாரித்தனமாக வாழ்ந்தார்‌. தன்‌ 
தாயின்‌ நண்பர்களின்மூலம்‌ இந்த அரச 
போக வாழ்க்கையை அடைய முடிந்தது. 
குறிப்பாகத்‌ தன்னுடைய தாயின்‌ மரணத்‌ 
திற்குப்‌ பிறகு கடன்கொடுத்தவர்களின்‌ 
தொல்வையைத்‌ தாங்கமுடியாமல்‌ உரோ 
மையைவிட்டு வெளியேற வேண்டியதா 
யிற்று. ஒரு நிலையில்‌ இவர்‌ தற்கொலை 
செய்துகொள்ளவும்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ 
தன்னுடைய மனைவியினுடையவும்‌, அவரு 
டைய சகோதரன்‌ ஏரோது அநத்திப்பாவினு 
டையவும்‌ உதவியால்‌ திபேரியாவிவுள்ள 
கடைகளை மேற்பார்வையிடும்‌ வேலை 
கிடைத்தது. இந்த வேலை நிரந்தரமாக 
உதவி செய்யவில்லை. ஏனெனில்‌ அவரு 
டைய மனைவியின்‌ இரு சகோதரர்கள்‌ 
தங்களுக்குள்‌ சண்டைபோட்டுக்‌ கொண்‌ 
டார்கள்‌. ஆகவே வேலையை ராஜிநாமா 


செய்துவிட்டார்‌. பின்பு அத்தியோக்கியா 
விலுன்ள உரோமை அளுநருடன்‌ நட்புக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ உதவி செய்தார்‌. பல 
ஆண்டுகளுக்கிடையில்‌ உரோமைக்குச்‌ 
சென்று மறுபடியும்‌ அரச வீட்டினரோடு 
உறவு கொண்டார்‌. அவருடைய ஊரதாரித்‌ 
தனமான வாழ்க்கை அவரைக்‌ கடனாளி 
யாகவே வைத்திருந்தது. அவருடைய 
கட்டுப்பாடற்ற பேச்சினால்‌ அவர்‌ சிறை 
யில்‌ தள்ளப்பட்டார்‌. அறு மாதங்களுக்குப்‌ 
பின்‌ திபேரியு இறந்த பின்பு சிறையி 
விருந்து விடுதலை செய்யப்பட்டார்‌. 

தன்னுடைய நெருங்கிய நண்பன்‌ கவி 
குலா திபேரியுவுக்கு அடுத்து அரசனான 
பின்‌ அகிரிப்பாவிற்கு நல்ல காலம்‌ பிறந்‌ 
தது. அவர்‌ உடனே சிறையிலிருந்து விடு 
தலை செய்யப்பட்டதுமன்‌ றி, பிலிப்பு, இவி 
சானியா ஆகியோரின்‌ பகுதிகளின்மேல்‌ 
சிற்றரசராக நியமிக்கப்பட்டார்‌. கி.பி. 
39- இல்‌ ஏரோது அந்திப்பா ஆட்சி செய்த 
பகுதியும்‌ இவருக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
கி.பி. 41-இல்‌ கவிகுலா கொலை செய்யப்‌ 
பட்ட பிறகு கிளாதியு என்ற புதிய 
மாமன்னரிடமிருந்து யூதேயா, சமாரியா 
ஆகிய பகுதிகளையும்‌ பெற்றார்‌. இவ்வா 
றாகத்‌ தன்னுடைய தாத்தா முன்பு ஆண்டு 
சென்ற பகுதிகளுக்கு அகிரிப்பா இப்‌ 
பொழுது அரசனானார்‌. மேலும்‌ 
அரசவை அங்கத்தினரும்‌ ஆனார்‌. 

கடைசியாக பாலஸ்தீனத்திற்கு அரச 
னானபொழுது அவருடைய நன்னடத்தை 
(உண்மையாகவோ, நடிப்போ தெரியாது 
தன்னுடைய குடி மக்களான யூதர்களின்‌ 
நலல எண்ணத்தைப்‌ பெற்றுத்தந்தது. பரி 
சேயரின்‌ நல்லெணத்தை இவர்‌ பெற்றார்‌. 
யக மாநிலங்களில்‌ அம்மக்களின்‌ சட்ட 
களையும்‌, பாரம்பரியங்களையும்‌ அனு 
எரிப்பதில்‌ கவனம்‌ செலுத்தினார்‌. கோவி 
வுக்கு நன்கொடைகளைக்‌ தாராளமாகக்‌ 
கொடுத்தார்‌. தன்னுடைய பக்திச்‌ செயல்‌ 
களை எல்லோரும்‌ காணும்படி செய்வ 
திவ்‌ கவணம்‌ செலுத்தினார்‌. 

தன்னுடைய தாத்தா செய்தது 
போலவே, யூதார்கள்‌ அல்லாதவர்கள்‌ 
வாழும்‌ பகுதிகளில்‌ அவர்களுடைய அனு 
தாபத்தைப்‌ பெறுவதற்காக கட்டிட 
வேலைகளை மேற்கொண்டார்‌. அப. 2 


இன்‌ படி யூதர்களைப்‌ பிரியப்படுத்தும்‌ 
படி, இவர்‌ சில அதிக்‌ கிறிஸ்தவர்களைத்‌ 
துன்புறுத்தினார்‌. செபதேயுவின்‌ மகனான 
யாக்கோபுவைச்‌ சிரைச்‌ சேதம்‌ செய்தார்‌. 
பேதுருவைச்‌ சிறையில்‌ இட்டார்‌. உரோ 
மை அரசு இவருடைய நிர்வாகத்தில்‌ 
மிகவும்‌ எச்சரிக்கையாக இருந்தது. 
சீரியா நாட்டுத்‌ தாதுவரின்‌ தூண்டுதலால்‌ 
இவருடைய இரண்டு பேராசைமிக்க 
வேலை ஏற்பாடுகள்‌ உரோமை அரசால்‌ 
நிறுத்தப்பட்டன . 

இவரது மக்கள்‌ இவரை ஒரு கடவுள்‌ 
என்று அறிக்கையிட்ட சில காலத்திற்குள்‌ 
கி.பி. 44-இல்‌, இவர்‌ திமரென செசரியா 
வில்‌ காலமானார்‌. இவருடைய மரணத்‌ 
தைப்பற்றி இரண்டு வரலாறுகள்‌ உள்ளன. 
அவற்றில்‌ ஒன்று அ.ப. 18:19-23 ஆகும்‌. 

2. இரண்டாம்‌ அகிரிப்பா அதாவது 
மார்கஸ்‌ யுலியு அகிரிப்பா (கி.பி. 27-100) 
முதல்‌ அகிரிப்பாவின மகன்‌. 

தந்தையைப்‌ போலவே இவர்‌ உரோ 
மையில்‌ தன்னுடைய கல்வியை முடித்‌ 
தார்‌. தன்‌ தந்தை இறந்தபொழுது இவர்‌ 
17 வயதினர்‌. தன்னுடைய தந்தையைத்‌ 
தொடர்ந்து அரசபீடம்‌ ஏற கிளாதியு 
அனுமதி வழங்கினாலும்‌, அவருடைய 
ஆலோசகர்கள்‌ இதற்கு மாறாக ஆலோ 
சனை கூறினார்கள்‌. ஆகவே யுதேயா,. 
ஆளுநார்களிடம்‌ ஒப்படைக்கப்பட்ட து. 

கி.பி. 0-இல்‌ கிளாதியு, கால்க்கிசின்‌ 
நாட்டை இக்கால லெபனோன்‌) அகிரிப்‌ 
பாவக்குக்‌ கொடுத்தார்‌. சிறிது காலத்‌ 
திற்குப்‌ பின்பு சிறிய பாகத்திற்குப்‌ பதி 
வாக பெரிய பகுதியாக ஏரோது பிலிப்பு 
வின்‌ பகுதிகளாகப்‌ பத்தனேயா, திரக்‌ 
கோனீது, காலனீத்து, அபிலேன்‌ ஆகிய 
பகுதிகள்‌ 54-இல்‌ அகிரிப்பாவுக்கு அளிக்‌ 
கப்பட்டன. பின்பு நீரோ காலத்தில்‌ (தீ 
இல்‌) கவிலேயா, பெரயாவின்‌ சில பகுதி 
களும்‌ ஏரோதுக்குக்‌ கொடுக்கப்பட்டன. 
இவர்‌ எருசலேமிலுனள்ள அசமோனிய 
அரண்மனையைப்‌ பெரிதாக்கினார்‌. செச 
ரியாவில்‌ பல கட்டடங்களை எழுப்பினார்‌. 

இவருடைய சகோதரி பெர்னீக்கா 
வோடு இவர்‌ கொண்டிருந்த தவறான 
நெருங்கிய உறவு துர்மாதிரிகையாக 
இருந்தது. மதத்தில்‌ ஆர்வம்‌ அற்றவரா 
கவே வாழ்ந்தார்‌. இதை யூதர்கள்‌ வெறுத்‌ 


15 


அரியர்‌ 


தனர்‌. சில சமயம்‌ சிதறிக்கிடந்த யூதர்‌ 
களுக்குச்‌ சார்பாக இவன்‌ பேசினாலும்‌, 
பெரும்பாலும்‌ உரோமையர்களுக்குப்‌ , பிர 
மாணிக்கமாய்‌ இருந்தார்‌. குருத்துவத்‌ 
தைத்‌ தன்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்துக்‌ 
கொண்டார்‌. ஒருவேளை இந்தச்‌ சமய 
அதிகாரத்தினாவதான்‌ பெஸ்து பவுவின்‌ 
தற்காப்புரையைக்‌ கேட்க இவரைக்‌ கேட்டி 
ருக்கலாம்‌ (அ.ப. 25:19-26:39. ஆலயக்‌ காரி 


யங்களில்‌ இவர்‌ அதிகாரம்‌ செலுத்திய 
தால்‌, எருசலேம்‌ குருக்கள்‌ இவரை 
வெறுத்தனர்‌. கி.பி. 66-70-இல்‌ உரோமை 
ருக்கும்‌ யுதர்களுக்குமிடையே நடந்த 
போரில்‌ இவர்‌ உரோமையர்‌ பக்கமே 
பிரமாணிக்கமாய்‌ இருந்தார்‌. போரின்‌ 


முடிவில்‌ இவர்‌ தீத்துவோடு உரோமை 
சென்றார்‌. அங்கு உரோமைப்‌ படைத்‌ 
தலைவனாக நியமிக்கப்பட்டார்‌. இவருக்‌ 
குப்பின்‌ சந்ததியிருந்ததாகத்‌ தெரிய 
வில்லை. இவரே ஆட்சி செய்த ஏரோதர்‌ 
களில்‌ கடைசியானவர்‌. கி.பி.![00-ஐ ஓட்டி 
இறந்தார்‌. இதற்குப்பின்‌ இவருடைய 
அரசு சீரியா மாநிலத்தின்‌ ஒரு பகுதி 
யாக்கப்பட்டது. 
அகிரியர்‌ (HAGAITES} 

யோர்தானுக்கு அப்பால்‌ கிலயாத்‌ 
தூக்குக்‌ கிழக்கில்‌ வாழ்த்த ஒரு ஆயர்‌ 
இனம்‌ (1 நான்‌ 5:10.19-20: சங்‌ 83:0. இவர்‌ 
கள்‌ ஆகாரின்‌ சந்ததிகளாகக்‌ கருதப்பட்ட 
னர்‌ (சங்‌ 83:0. இவர்கள்‌ மோவாபியா, 
ஏதோமியா, இசுமயேலியர்‌ அகியவர்க 
ளோடு சேர்த்து இஸ்ராயேலருக்கு எதி 
ரானவர்கள்‌ என்று பெயர்‌ பெற்று யோர்‌ 
தானுக்கு அப்பால்‌ சமவெளியில்‌ வாழ்ந்து 
வந்தார்கள்‌. 

சவுவின்‌ காலத்தில்‌ ரூபன்‌ குலம்‌ ஒரு 
வேளை யோர்தான்‌ பகுதியில்‌ வாழ்ந்த 
மற்ற மக்களின்‌ உதவியோடு அகிரியர்‌ 
களை வென்று தன்னுடைய நிலப்பரப்பை 
விரிவுபடுத்தியது (0 நான்‌ $:10/9-22. 
தாவீது அரசாண்டபொழுது அகிரியரான 
யாசிசு என்பவருக்கு அடிகளைக்‌ கண்‌ 
காணிக்ளும்‌ பொறுப்புக்‌ கொடுக்கப்‌ 
பட்டது (1 நாள்‌ 87:30). இந்த அகிரியர்கள்‌ 
இசுமயேவின்‌ தாயான ஆகாரோடு 
கொண்டுள்ள உறவு தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை . 


அகிரோத்து 


தேமான்‌ நாட்டூனரோடு அகாரின்‌ 
மக்களை கொடர்புப்படுத்திச்‌ சொல்லப்‌ 
பட்டி ருக்கிறது பாருக்‌ 3:29). இங்கு ஒன்று 
படுத்தப்பட்டி ருப்பது முக்கியத்துவம்‌ 
அல்ல. கீழ்த்திசை ஞானத்தைப்பற்றி 
சொல்லுவதில்‌ உள்ள மரபின்படி 
உள்ளது. இது 1 அர 4:40: எரே 49:7; ஒப 8 
ஆசிய பகுதிகளிலும்‌ சொல்லப்பட்டு 
ருக்கிறது. 
அகிரறோத்கு (HAHIROTH) 

கிழக்கு நைல்நதிக்‌ கழிமுகத்‌ துறையில்‌ 
உள்ள இடம்‌. எகிப்திவிருந்து யாத்திரை 
செய்தபோது, இஸ்ராயேல்‌ கடந்துசென்ற 
ஒர்‌ இடம்‌ (எண்‌ 9:9. காண்க: பியகி 
ரோத்து. 
அகிலாபு (40௧8 - கொழுத்த, 
செழிப்பான, பலனுள்ள) 

அகிலாபு ஆசேர்‌. ஆட்சிப்‌ பகுதியில்‌ 
உள்ள ஒரு நகரம்‌. நீதி 1:31-இன்‌ படி அகி 
லாபு நகரத்தில்‌ குடியேறியிருந்த கானா 
னியர்களை ஆசேரால்‌ வெளியேற்ற இயல 
வில்லை. அதே வரியில்‌ குறிக்கப்படும்‌ 
கெவிபா, இப்பெயரின்‌ இரட்டிப்பாகும்‌. 
தொடர்புடைய விவரிப்பில (யோசு 14:29) 
குறிக்கப்படும்‌ மகலாபு இதே நகரத்தைக்‌ 
குறிக்கலாம்‌. அப்படியானால்‌, தீர்‌ 
நாட்டுக்கு வடகிழக்கே 6 கி.மீ. தொலை 
விவுள்ள கிர்பேத்து-ஏல்‌-மகாவிபு என்ற 
இடத்தில்‌ அகிலாபு இருந்ததாகக்‌ கூற 
லாம்‌. அசீரியர்கள்‌ ஏடுகளின்படி மகா 
விபு கி.மு. 748-இல்‌ திகிலாத்து பிலேசரா 
லும்‌, பிற்காலத்தில்‌ செனகொரிபுவாலும்‌ 
கைப்பற்றப்பட்டது. 
அகிலாய்‌ (பாடங - ஒ அப்படியிருந்தால்‌) 

1, தாவீது குவத்தைச்சேர்ந்த எரகுமே 
வின்‌ மரபுப்‌ பட்டியவில்‌ இவள்‌ சேசா 
னின்‌ மகன்‌ (0 நான்‌ 2:41/-இல்‌ வரும்‌ புதல்‌ 
வர்கள்‌ வழித்தோன்றல்களை உணர்த்து 
கிறது. இவளது தந்தைக்கு ஆண்‌ வாரிசு 
இல்லாததால்‌, இவர்‌ இவளை யரிகா 
என்ற எகிப்திய அடிமைக்கு மணம்‌ செய்‌ 
வித்தார்‌. இவர்களின்‌ மகனின்‌ பெயர்‌ 
அத்ததாய்‌ ஆகும்‌. 

2. தாவீதினுடைய வல்ல வீரர்களின்‌ 
பெயர்‌ பட்டியவில்‌ சாபதுவின்‌ தந்தை 
யாக அகிலாய்‌ குறிப்பிடப்பட்டு ருக்கிறார்‌ 


(4 நாள்‌ 17:20. சாபது என்ற்‌ பெயர்‌ சேசா 
னின்‌ புதல்வியின்‌ வழி வந்தவர்களில்‌ 
காணப்படுவதால்‌ ( நாள்‌ 2:06) அகிலாய்‌ 
சாபதுவினுடைய தாயாக இருக்க 
வேண்டும்‌ அப்படியானால்‌ அகிலாய்‌ - 7 
அவாள்‌. 
அகிலூது (க॥டபID - என்‌ 
சகோதரன்‌ பிறந்வள்ளான்‌) 

அகிலூது என்பவர்‌ தாவீது, சால 
மோன்‌ மன்னர்களிடம்‌ பதிவு செய்பவரா 
யிருந்த யோசபாத்தின்‌ தந்தை அவார்‌. 
ம சாமு 8:16; 1 அர சீ; 1 நாள்‌ 18:15). சால 
மோன்‌ ஆட்சியில்‌ 72 மாவட்ட அதிகாரி 
களுள்‌ ஒருவரான பானாவின்‌ 0 அர 4:12) 
தந்தையாக (0 அர 4:18) இருக்கலாம்‌. 
அகினதாபு (AHINADAB - என்‌ சகோதரன்‌ 
உயர்ந்த பண்பு உடையவர்‌, 
உயர்தரமான வர்‌], 

இத்தோவின்‌ மகன்‌. அகினதாபு சால 
மோனால்‌ நியமனம்‌ பண்ணப்பட்ட பன்னி , 
ரெண்டு பணியாளர்களில்‌ ஒருவராவார்‌. 
இவர்‌ மகனாயிம்‌ பகுதிக்குத்‌ தலைவரா 
வார்‌ அர சதி. 


அகினணோவாம்‌ [AHINOAM - என்‌ 
சகோதரன்‌, மகிழ்ச்சி, பெருந்தன்மை, 
அன்பானவன்‌ ஆவான்‌) 

1. அகிமாசின்‌ மகளும்‌, சவுவின்‌ 
மனைவியுமாவான்‌ ( சாமு 4:30. 


2, இசிரியேல்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்த 
அகினோவாம்‌ தாவீதின்‌ மனைவிகளில்‌ 
ஒருவள்‌ ( சாமு 25:48--4ல்‌. தாவீது பெவிஸ்‌ 
தியர்களுக்குத்‌ தப்பிச்‌ சென்றபோது, 
அபிகாயிலும்‌, அகினோவாமும்‌ அவ 
ரோடு காத்துக்குச்‌ சென்றனர்‌ (7:3. பின்பு 
சிக்கிலாகில்‌ தாவீது தங்கியிருந்த போது 
இவர்கள்‌ அமலேக்கியரால்‌ சிறைப்பிடிக்‌ 
கப்பட்டனர்‌ (0:.த. பின்பு தாவீதால்‌ 
விடுதலை செய்யப்பட்டு கெபிரோனுக்குத்‌ 
தாவீதுடன்‌ சென்றனர்‌. அங்கு அகினோ 
வாம்‌ தாவீதின்‌ தலைமகனான அம்‌ 
னோனை பெற்றெடுத்தாள்‌ (2 சாமு 2:8; 3:8; 
1 தான்‌ 8:0. 


அக்யா (JAH - யாவேயின்‌ சகோதரன்‌] 


1. சவுல்‌ காலத்தில்‌ சீலோவில்‌ குரு 
வாக இருந்தவர்‌. அகிதூபுவின்‌ மகனா 


வார்‌. குருவாகிய ஏவியின்‌ மகனாகிய 
பின காசின்‌ பேரனுமாவார்‌ ப சாமு 14:9. 
கிபயாவில்‌ தங்கியிருந்த சவுவின்‌ படை 
வீரர்களோடு சேர்ந்து அவருக்குப்‌ பணி 
புரிந்தார்‌. ஏபோதை அணிந்திருந்தார்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டகத்தைக்‌ கண 
காணிக்கும்‌ பொறுப்புப்‌ பெற்றிருந்தார்‌. 
இந்த எபோதும்‌, உடன்படிக்கைப்‌ 
பெட்டகமும்‌ இறைவனது விருப்பத்தை 
அறிவதற்குரிய அடையாளங்களாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டன ( சாமு 1419-19, 
41-43). தலைமைக்குருக்கள்‌ பெயர்‌ பட்டிய 
வில்‌ இப்பெயர்‌ இடம்‌ பெறவில்லை ( 
நாள்‌ 6:50-53; எஸ்‌ 7:3-5). இவர்‌ அகிமெ 
லக்கின்‌ மூத்த சகோதரராகவும்‌ முதியவ 
ராகவும்‌ இருந்திருக்கலாம்‌. பின்னை 
மில்லாது இறந்திருக்கலாம்‌ அல்லது 
நோபு என்ற ஊரிலுள்ள குருவாகிய 
அகிதாபுவின்‌ மகனாகிய அகிமெலக்கு 
என்பதுதான்‌ இவருடைய உண்மையான 
பெயர்‌ என்று அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌ 
(1 சாமு 41-42. 


2. சீ்லாவின்‌ இறைவாக்கினரான 
அசீயா, முதலில்‌ இஸ்ராயேலரின்‌ முதல்‌ 
அரசராகிய எடுராபயாமின்‌ சார்பாளராக 
வம்‌, பின்பு எதிர்ப்பார்ப்பாளராகவம்‌ 
இருந்தார்‌ 0 அர 11:14; 12:5; 15:29; 2 நாள்‌ 
20:13. எரொபயாம்‌ பத்துக்குலத்தவர்களுக்‌ 
குத்‌ தலைவராகப்‌ போகின்றார்‌ என்று 
அகீயா வாக்களித்து, அவரைச்‌ சாலமோ 
னுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்‌ படித்‌ 
தூண்டி விடுகிறார்‌ ப அர 1:29 தொ). 


இதனை உணர்த்துவதற்காகத்‌ தான்‌ 
அணிந்திருந்த புதிய சால்வையை எடுத்து, 
பன்னிரண்டு துண்டுகளாக்கிப்‌ பத்துத்‌ 
துணடுகளை அவருக்கு அளிக்கின்றார்‌. 
இதைக்‌ கேள்வியுற்ற சாலமோன்‌ எரொ 
பயாமைக்‌ கொல்ல வழி தேடுகினறார்‌. 
ஆனால்‌ அவர்‌ ஓடி ஒளிந்து கொள்கின்‌ 
றார்‌. சாலமோனின்‌ இறப்பிற்குப்பின்‌ 
எரொப்யாம்‌ மன்னனாகிறார்‌. அனால்‌ 
சாலமோனைவிட எரொபயாம்‌ ஒழுக்கத்‌ 
தில்‌ சிறந்தவராக இல்லை. மேலும்‌ 
அவரது மகன்‌ நோயுற்றிருக்கும்‌ பொழுது 
ஆண்டவரின்‌ விருப்பம்‌ என்ன என்று 
இறைவாக்கினர்‌ அகீயாவிடம்‌ கேட்டறிய 
தனது மனைவியை மாற்றுடையில்‌ 


17 


அம்ப! 


அனுப்புகின்றார்‌. அகீயா அவளை இனம்‌ 
கண்டுகொண்டு, எரொபயாமின்‌ மகனது 
திமர்‌ இறப்பினையும்‌, அவரது பாவங் 
களின்‌ விளைவாக அவரது சந்ததியின்‌ 
அழிவினையும்‌ எடுத்துக்‌ கூறுகின்றார்‌ 
0 அர 741-220; 75:90, 3 நான்‌ 9:39-இல்‌ 
சாலமோனின்‌ செயல்கள்‌ பற்றி எழுதிய 
வர்களுள்‌ அகீயா ஒருவராகக்‌ குறிக்கப்‌ 
படுவிறார்‌. 

3. இவர்‌ இஸ்ராயேவின்‌ அரசராவார்‌. 
பாசாவின்‌ தந்தையாவார்‌. இசக்கார்‌ 
குலத்தின்‌ உறுப்பினராவார்‌ ப அர 
15:27.33:21:23; 2 அர 9:9). 

4. யூதா குலத்ஸ்தச்‌ சேர்ந்த எரகுமே 
வின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ ப நாள்‌ 2:20. 

ச. பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
பெலாவின்‌ மசன்‌ ( நான்‌ 8:7). 8:4-இல்‌ 
இவர்‌ அகோவா என்றழைக்கப்படுகிறார்‌. 

8, தாவீதின்‌ வவிமைமிக்க வீரர்களில்‌ 
ஒருவர்‌. பெலோனியர்‌ என்றும்‌ அழைக்‌ 
கப்படுகிறார்‌ ( நாள்‌ 1:30. 

7. தாவீது அரசர்‌ காலத்தில்‌ இருந்த 
ஒரு லேவியர்‌. ஆலயத்தில்‌ சில கருவூலங்‌ 
களுக்குப பொறுப்பாக நியமிக்கப்பட்ட 
ருந்தார்‌ ப நாள்‌ 20:29). 

8. சீசாவின்‌ மகனாகிய அசியா சால 
மோனது செயலராகவோ, எழுத்தாள 
ராகவோ இருந்தார்‌ 0 அர: 4:9. 


அகுசாத்து (AHUZZATH - உடையை) 

இவர்‌ பெயேர்‌-செபாவில்‌ ஈசாக்குடன்‌ 
உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக 
கெராரிலிருந்து பெவிஸ்தியனான அபி 
மெலக்குடன்‌ வந்தவர்‌ (அதி 28:28-30. 
ஆனால்‌ அதி 21:22-52 இதிலிருந்து வேறு 
பட்டக்‌ கருத்தினைக்‌ கொடுக்கிறது. இவர்‌ 
மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்‌ றப்பணிப்‌ 
பொறுப்பினை க்‌ கொண்டி ருந்நதுபோல்‌ 
தோன்றுகிறது. 
அகுசாம்‌ (AHUZZ2AM - உடைமையாளர்‌) 

யூதாவின்‌ தலைமுறை அட்டவணையில்‌ 
அரசுகூர்‌-நாகரா என்பவர்களின்‌ மகனாக 
அகுசாம்‌ இடம்‌ பெறுகிறார்‌ (0 நாள்‌ 4:6). 
அகுமாய்‌ (AHUMA| - கோழையான) 

யுகாவின்‌ மாபு அட்டவணையில்‌ யாகா 
த்தின்‌ புதல்வர்களில்‌ ஒருவராக அகுமாய்‌ 


அகுஸ்து 


இடம்‌ பெறுகிறார்‌ 0 நான்‌ சீட). எழுபது 
நாவல்களைப்‌: பின்பற்றி அறிஞர்கள்‌ 
அகுமாயை “அகிமாய” அல்லது 
“அகிமாண்‌" என்று அழைக்கிறார்கள்‌. 


அ/குண்து (AபபெSTபS - போற்றத்‌ தகுதி 
உடையவர்‌, மதிப்பிற்குரிய, உயர்த்தப்பட்ட 
அகுஸ்து என்பது இயேசு பிறந்த 
பொழுது லூக்‌ 2: மத்திய தரைக்கடல்‌ 
நாடுகளை அண்டுவந்தவரும்‌ உரோமைப்‌ 
பேரரசை நிறுவியவருமான கையு யுவியஸ்‌ 
சீசர்‌ அக்டாவியான்‌ என்பவருக்கு உரோ 
மானிய ஆட்சிப்‌ பேரவையினால்‌ வழங்கப்‌ 
பட்ட சிறப்புப்‌ பெயராகும்‌. இவ்வார்த்தை 
யானது “மதிப்பிற்குரிய” என்று பொருள 
படும்‌. இவருக்குப்‌ பின்னால்‌ உரோமை 
நகரை ஆட்சிபுரிந்த அனைத்து மன்னர்‌ 
களும்‌ இப்பெயரால்‌ அழைக்கப்பட்டனர்‌. 
அகுஸ்து சீசர்‌ கி.மு. 63-இல்‌ செப்டம்‌ 
பர்‌ திங்கள்‌ 29-ஆம்‌ நாள பிறந்தார்‌. 
இவரை இவரது மாமனார்‌ யூவியு சீசர்‌ 
தனது மகனாகவும்‌ தணது உடைமை 
களுக்கு உரிமையாளராகவும்‌ தத்தெடுத்‌ 
துக்கொண்டார்‌. இவருக்கு இராணுத்தி 
வூம்‌, அரசியலிலும்‌ பயிற்சி கொடுத்தார்‌. 
சீசர்‌ இறந்தபின்‌, கைய அக்டாவியன்‌ 
என்ற தன்‌ யெய்ருடன்‌ தணது மாமனார்‌ 
பெயரையும்‌ சேர்த்து வைத்துக்கொண் 
டார்‌. முதன்‌ முதவில்‌ தனது மாமனாரின்‌ 
தலைமை மெய்க்காப்பாளராய்‌ விளங்கிய 
மாற்கு அந்தோனியொடு தனது உறவை 
முறித்துக்‌ கொண்டு, சீசரின்‌ படைகள்‌ 
தனக்கு ஆதரவளிக்க வழிதேடினார்‌. பின்‌ 
உரோமானிய அரசப்பேப்வை அவருக்கு 
முழு ஆதரவு கொடுத்தது. அனால்‌ விரை 
வில அதனோடு கொண்டி ருந்த 
தொடர்பை முறித்துக்கொண்டு, கி.மு. 
௪3-இல்‌ உரோமை நகரைக்‌ கைப்பற்றி 
னார்‌. உடனே மாற்கு அந்தோனியையும்‌, 
வெப்பிதஸ்ஸையும்‌, தன்னோடு சேர்த்துக்‌ 
கொண்டு 300 பேரவை உறுப்பினர்களை 
யும்‌, இரண்டாயிரம்‌ வீரர்களையும்‌ 
சாவுக்கு உட்படுத்தினார்‌. இம்மூவரும்‌ 
தங்களுக்குள்‌ ஒப்பந்தம்‌ செய்துகொண்டு 
உரோமைப்‌ பேரரசின்‌ அதிகாரத்தைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொண்டனர்‌. மேலும்‌ சீசரைக்‌ 
மகாலை செய்தவராகிய புருட்டஸ்‌ என்ப 
வான்‌ படைகளுக்கு எதிராக போரிட்டு 


அவர்களைத்‌ தோல்வியுறச்‌ செய்தார்‌. 
அக்டாவியனின்‌ சகோதரி அக்டாவி 
யாளை மாற்கு அந்தோணி மணந்து 
கொண்டார்‌. அதன்பின்‌ லெப்பிதஸ்ஸை 
ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு, மற்ற 
இருவரும்‌ சிசிவியை ஆண்ட மக்கள்‌ 
கட்சித்‌ தளபதியின்‌ படைகளைத்‌ தோற்‌ 
கடு த்தனர்‌. 

கி.மு. சீ-க்குப்பின்‌ அந்தோனி தனது 
கவனம்‌ முழுவதையும்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ 
செலுத்தி. பார்த்தியர்களுக்கு எதிராகப்‌ 
போர்புரிந்து தோல்வியுற்றார்‌. எனவே 
அவர்‌ அலக்சாந்திரியாவுக்குச்‌ சென்று 
ஒய்வு எடுத்தார்‌. அங்கிருந்தபொமுது 
எகிப்து நாட்டு அரசி கிளியோபத்திரா 
வுடன்‌ காதல்‌ உறவு கொண்டார்‌. கி.மு. 
இல்‌ தனது மனைவி அக்டாவியாளை 
நீக்கிவிட்டு, அகிளியோபத்திராவை திரு 
மணம்‌ செய்துகொண்டார்‌. எனவே கி.மு. 
இல்‌ அகுஸ்து சீசர்‌ கிளியோபத்திரா 
விற்கு எதிராகப்‌ போர்‌ புரிந்து எகிப்து 
நாட்டைக்‌ கைப்பற்றி உரோமை ஆட்சிப்‌ 
பகுதியுடன்‌ இணைத்துக்‌ கொண்டார்‌. 


கி.பி. சவரை உரோம்‌ பேரரசை 
ஆண்டுவந்தார்‌. கி.மு. 77-இல்‌ “அகுஸ்து” 
என்ற சிறப்புப்‌ பெயர்‌ இவருக்கு வழங்‌ 
கப்பட்டது. படைகளையும்‌ அயல்நாட்டுக்‌ 
காரியங்களையும்‌ தண்‌ கட்டுப்பாட்டு ற்குள்‌ 
வைத்துக்‌ கொண்டு, உள்நாட்டுக்‌ காரியங்‌ 
களை ஆட்சிப்‌ பேரவையின்‌ பொறுப்பில்‌ 
கொடுத்தார்‌. அதனுடைய எண்ணிக்கை 
யையும்‌ குறைத்தார்‌. கி.பி, 27-இல்‌ தன்‌ 
பதவிகளையெல்லாம்‌ ராசினாமா செய்ய 
முன்‌ வந்தார்‌. அனால்‌ ஆட்சிப்‌ பேரவை 
அதை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. மாறாக 
அவருக்கு அகுஸ்து” என்ற பட்டத்தை 
வழங்கியது. ஆட்சிப்‌ பேரவை, உரோமை, 


்‌ இத்தாவியா, படைப்பாதுகாப்புத்‌ தேவைப்‌ 


படாத பகுதிகளையும்‌ கவனித்துக்‌ கொண்‌ 
டது. மற்ற பகுதிகளையும்‌, அயல்‌ நாட்டுக்‌ 
காரியங்களையும்‌ அக்டாவியன்‌ தனக்கே 
பொறுப்பான அளுநர்கள்‌ வழியாக ஆட்சி 
செய்தார்‌. உண்மையில்‌ எல்லா அதிகாரத்‌ 
தையும்‌ தன்னிடமே கொண்டு ருந்தாலும்‌, 
தோற்றத்திற்கு இவர்‌ தாண்‌ தனியாக 
இருந்து தன்‌ மனம்‌ போனபடி ஆட்சி 
புரியாமல்‌ அரசப்‌ பேரவையின்‌ வழியாக 


ஆட்சிப்‌ பொறுப்பை நடத்தினார்‌. இவர்‌ 
மக்களார்வத்‌ தலைவா்‌ அல்லது நடுவர்‌. 
மாநிலங்களில்‌ ஆளுநர்களின்‌ வழியாக 
நேரடியாக ஆட்சி செய்தார்‌. இவர்கள்‌ 
அகுஸ்துவுக்கு மட்டுமே பொறுப்பானவர்‌ 
கள்‌. பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வுகாணும்‌ 
பொழுதும்‌, திட்டங்களை வகுக்கும்பொழு 
தும்‌, இவர்‌ தணித்திருந்து செயல்படா 
மல்‌, அரசப்‌ பேரவையில்‌ கலந்துரையாடி 
முடிவு எடுத்தார்‌. இவர்‌ அரசபட்டத்தை 
விரும்பவில்லை : நிராகரித்துவிட்டார்‌. 
இவற்றால்‌ முதல்‌ “குடிமகன்‌ என்ற பேற்‌ 
றையும்‌ உரிமையையும்‌ பெற்றார்‌. உரோ 
மையின்‌ அரசியல்‌ பெயரளவிற்குக்‌ குடியா 
சாக இருந்த போதிலும்‌ அகுஸ்து சர்‌ 
வாதிகாரியாகவே விளங்கினார்‌. அவர்‌ 
காலத்திறகுமுன்‌ பேரரசில்‌ புகுந்த பல 
ஊழல்களைக்‌ களைந்தார்‌. இதனால்‌ 
மக்களின்‌ அன்பைப்‌ பெற்றார்‌. இவர்‌ 
காலத்தில்‌ உரோமைப்‌ பேரரசு மிகுந்த 
உயர்நிலை அடைந்ததால்‌, அது பொற்‌ 
காலம்‌ எனப்புகழ்பெற்றது. கி.பி, 14-இல்‌ 
அகுஸ்‌ து காலமானதிவிருந்து அவர்‌ 
மரபினர்‌ பலர்‌ உரோமைப்‌ பேரரசர்‌ 
களாக ஆண்டனர்‌. இவர்கள்‌ சீசரின்‌ 
குடும்பத்தைச்‌ சார்ந்தவாகளாகையால்‌ 
சீசர்‌ என்னும்‌ பெயர்‌ பேரரசர்களின்‌ 
பட்டப்பெயராக மாறிற்று, இவருக்குப்‌ 
பின்‌, இவரது மருமகன்‌ திபேரியு ஆட்சிப்‌ 
பொறுப்பினை ஏற்றார்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌ பெயா்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌ பேரரசர்களுள்‌ இவரும்‌ ஒருவர்‌. 
இவரது ஆட்சிக்‌ காலத்தில்தான்‌, வரி 
சேகரிப்பதற்காக, உலக முழுமையும்‌ 
மக்கள்‌ தொகைக்‌ கணக்கிடும்படி இவர்‌ 
விட்ட கட்டளைக்கேற்ப இயேசு பெத்ல 
கேமில்‌ பிறந்தார்‌ லூக்‌ 2:13. தொடக்கத்‌ 


19 


தில்‌ பெரிய ஏரோது அந்தோனிக்கு 
அதரவு அளித்தார்‌. ஆனால்‌ பின்பு பெரிய 
ஏரோதுக்கு அகுஸ்து புரவவனாக 
இருந்து, அவரை யுதர்களின்‌ அரசனாக 
உறுதிப்படுத்தினார்‌. ்‌ 
அகுஸ்துவின்‌ பட்டாளம்‌ 
(AUGUSTAN COHORT) 

இது சர்ச்சைக்குரிய ஒரு சொற்‌ 
றொடர்‌. உரோமைப்படையின்‌ ஒரு பிரி 
வாகும்‌. ஏறக்குறைய 600 பேரைக்‌ 


னர 


ஆகுஸ்துவின்‌ பட்டாளம்‌ 


கொண்டது. அகுஸ்து என்ற பெயரைக்‌ 
கொண்டது. அகுஸ்துவின்‌ முதலாவது 
படைப்பிரிவாக இருக்கலாம்‌. கி.பி. 
ச-க்குப்பின்‌ சீரியாவிலும்‌, 2-ஆம்‌ அவிரிப்‌ 
பாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ (கி.பி, 50-100) 
பத்தனோயிலும்‌ காணப்படும்‌ கல 
பொறிப்புகள்‌ இப்படைப்‌ பிரிவுக்குச்‌ 
சான்று கூறுகின்றன. அ.ப.27:1 இப்படைப்‌ 
பிரிவைக்‌ குறிப்பிடுகிறது . 

செசரியாவில்‌ தங்கியிருந்த சந்து 
துணைப்‌ பட்டாளங்களை லூக்கா அறிந்தி 
ருக்கவேண்டும்‌. அவற்றில்‌ ஒன்று 
அகுஸ்து என்ற பெயரை மதிப்புமிக்க 
புனைப்பெயராகக்‌ கொண்டி ருந்தது. 

லூக்கா, பட்டாளம்‌ என இப்படிக்‌ 
குறிப்பிடுவது மூவியுவின்‌ பெருமையைக்‌ 
குறைத்து, பவுவின்‌ பெருமையை உயர்த்‌ 
தவே. எனவே பவுல்‌ அகுஸ்துவின்‌ காவ 
வில்‌ இருந்ததாகக்‌ குறிப்பிடுகின்‌ றார்‌. 

உரோமையர்‌ பட்டாளங்கள்‌ அவர்கள்‌ 


தங்கியிருந்த இடத்தைச்‌ சார்ந்தவர்‌ 
களைப்‌ பொதுவாக கொண்டிருந்ததால்‌, 
செசரியாவில்‌ இருந்தவர்கள்‌ பெரும்‌ 


பாவும்‌ செசரியாவையும்‌ சமாரியாவையும்‌ 
சேர்ந்தவர்களே, எனினும்‌ லூக்கா சமாரி 
யாவில்‌ உள்ள பட்டாளம்‌ என்பதற்குப்‌ 
பதில்‌, அகுஸ்து பட்டாளம்‌ என தவறுத 
லாக எழுதி இருக்கலாம்‌. இப்பட்டாளம்‌ 


செப ஸ்தேயிவிருந்து வந்திருந்தாலும்‌, 
லூக்காவிழ்கு அவர்கள்‌ எங்கிருந்து 
 அருஸ்துவிண்‌ 
ர துலையைதுடைய 


அனா தாயம்‌ 


அகுஸ்துவின்‌ (இ 
நெருர்சனவு கருவம்‌ ந 


அகேர்‌ 20 


வந்தனர்‌ என்பது முக்கியமல்ல. அவரது 
ஒரே எண்ணம்‌ பவுவின்‌ பெருமையை 
உயர்த்துவதே . 

வூக்காவின்‌ கருத்தின்‌ அடிப்படையில்‌ 
பார்த்தால்‌ அகுஸ்து பட்டாளம்‌ அரசருக்‌ 
கும்‌, இராணுவத்திற்கும்‌ இடையே செய்தி 
களைக்‌ கொடுக்கின்ற ஒரு படைப்பிரிவை 
சார்ந்தது என்றும்‌, கைஜிகளை உரோ 
மிற்கு அனுப்பும்‌ பணியை செய்து வந்த 
வர்கள்‌ என்றும்‌ தெரிகிறது. முக்கிய 
கைதியான பவுல்‌ சீரியாவிலுள்ள நாற்று 
வர்‌ தலைவரிடம்தான்‌. ஒப்படைச்சுப்பட 
வேண்டுமா என்பது கேள்வி. லூக்கா 
விற்கு யுவியு, அகுஸ்து என்ற இரு உரோ 
மைப்பெயர்களும்‌ பெருமை வாய்ந்ததாகத்‌ 
தெரிகிறது. இப்பட்டாளம்‌ எந்த கும்ப 
லைச்‌ சார்ந்தது என்பது முக்கியமல்ல, 
பவுல்‌ அகுஸ்து பட்டாளத்தில்‌ உள்ள 
நூற்றுவர்‌ தலைவன்‌ யுவியுவின்‌ பொறுப்‌ 
பில்‌ விடப்பட்டார்‌ என்பதுதான்‌ முக்கியம்‌. 
அகோர (நHER - மற்றொருவன்‌) 

நாளாகமத்திவுள்ள குலமரபுப்‌ பட்டிய 
வின்படி இவர்‌ உண்மையில்‌ பென்யாமின்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. கூசியின்‌ 
தந்தையாவார்‌ ப நாள்‌ 7:1. அனால்‌ 
எழுபது நூலின்‌ அடிப்படையில்‌ திருத்தப்‌ 
பட வேண்டியதிருக்கிறது. இவர்‌ ஏகி 
அகவோ (தி 493] அகிராமாசவோ 
எண்‌ 20:39 அல்லது அகராகு ஆகவோ 
(1 நாள்‌ 4:]) இருக்கலாம்‌. 


அகோகி (AHH) 


ம்சோழெட்டிக்‌ வாசகம்‌ உரைப்பது 
சரியென்றால்‌, இவர்‌ தோதோவின்‌ 
தந்‌ைத. தாவீதின்‌ வலிமைமிக்க மூன்று 
வீரர்களில்‌ ஒருவராகிய எலயாசர்‌, 
இவரது பேரன்‌ ஆவார்‌ (2 சாமு 33:9. 
அவருடைய வழி வந்தவர்களின்‌ வீரச்‌ 
செயல்களுக்காக அளிக்கப்பட்ட அகோகி 
யர்‌ என்ற தந்தை வழிப்‌ பெயரைத்தவிர, 
அகோல என்பது விவிலியத்தில்‌ வேறு 
எங்கும்‌ சுட்டி ச காட்டப்படவில்லை. 

1 நான்‌ 11:12-இல்‌ வரும்‌ இணைப்பகுதி 
யின்‌ அடிப்படையில்‌ “அகோகின்‌ மகன" 
என்பது (யமசோரெட்டிக்‌ வாசகம்‌) அகோ 
கியர்‌ என்று கூறப்படவேண்டும்‌ என்பது 
பல அறிஞர்களின்‌ கருத்து. மேலே கூறப்‌ 


பட்ட கூற்றுச்‌ சரி என்றால்‌, இந்த தந்தை 
வழிப்பெயரை நாளாகம ஆசிரியர்‌ பயன்‌ 
படுத்தவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்படு 
அறு து. 
அகோகியர்‌ {AHOHITE} 

தோதோ ( நாள்‌ 1:12) சீ சாமு 8359 
சல்மோன்‌ (2 சாமு 33:28) ஈலாய்‌ (. நாள்‌ 
1:29) அகிய தாவீதின்‌ மூன்று வல்ல வீரர்‌ 
களுக்கு அளிக்கப்பட்ட, தந்‌ைத வழிப்பெய 


ராகுவோ இனப்பெயராசவோ இருக்க 
லாம்‌. 

அகோவா (0H - சகோதரத்‌ 
தன்மையுடைய) 


இவர்‌ பென்யாமினின்‌ மரபுப்‌ பட்டிய 
வில்‌ இடம்‌ பெறுகின்ற பெலாவின்‌ ஆறா 
வது மகன்‌ ( நாள்‌ 4:ல்‌, பென்யாமினின்‌ 
பேரன்‌. அகோவா என்பது ஒரே ஒரு 
முறைதான்‌ விவிலியத்தில்‌ காணப்படுவ 
தால்‌ அகீயா என்பதைத்‌ தவறாக அகோ 
வா என்று குறிப்பிட்டிருக்கலாம்‌ என்று 
சில ஆய்வாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


அக்கதா (HAGAN - எடுத்துரைத்தல்‌, 
போதகம்‌) 

விவிவிய காவத்திற்குப்பின்‌ வந்த யூதத்‌ 
துவத்தில்‌ விவிவியத்தில்‌ சட்டமலலாத 
நிகழ்சசியுரைப்‌ பகுதிகளுக்கு அளிக்கப்‌ 
படும்‌ விளக்கவுரைகளாகும்‌. இவ்வாறு 
அக்கதா பழைய ஏற்பாட்டின்‌ முக்கிய 
மாக வரலாற்றுப்‌ பகுதிகளுக்குக்‌ கோட்‌ 


பாடு ஒழுக்க நியதி அடிப்படையில்‌ 
விளக்கம்‌ அளிக்கிறது. பெரும்பாலும்‌ 
அக்கதா, நாடோடிப்‌ பாடல்கள்‌, வீர 
காவியங்கள்‌, கதைகள்‌, பழமொழிகள்‌ 
உவமைகள்‌ முதவியவற்றைப்‌ பயன்‌ 
படுத்தி நிகழ்ச்சியுரைகளை ஆழப்படுத்தி! 
மெருகூட்டுகிறது. இது உண்மையான 


பக்தியையும்‌, சமய உணர்வையும்‌ தூண்டும்‌ 
நோக்கத்துடன்‌ எழுதப்பட்டது. மற்றொரு 
யூத விளக்க மூறையாகிய “அலாக்காவை' 
நிறைவு செய்கிறது. அலாக்கா விவிவியத்‌ 
தின்‌ சட்டப்பகுதிகளுக்கு விளக்கம்‌ அளிக்‌ 
கிறது. இஸ்ராயேலின்‌ கடமை என்ன 
என்பதை எடுத்துக்‌ கூறுகிறது. இதை 
ஆர்வத்தோடு நிறைவேற்ற அக்கதா 


அவறைத்‌ தாண்டுகிறது. பின்பு புதிய 


ஏற்பாட்டிலும்‌ போதனை அளிக்கும்போது 


பா்‌ எ 


ர்‌ | 


இதே வகையான முறையும்‌ பொருட்களும்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. அயினும்‌ புதிய 
ஏற்பாடு வேத விளக்க நூல்‌ அல்ல என்ற 
அளவில்‌ அது அலாக்காவுடன்‌ தொடர்பு 
டையதன்று. அது அக்கதா பகுதிகளைக்‌ 
கொண்டிருப்பதாகக்‌ கூறவும்‌ முடியாது. 
அக்கவிதமா (AKELDAMA - இரத்த நிலம்‌, 
துக்க நிலம்‌) 

யூதாசு நாண்டு கொண்டு இறந்த 
இடம்‌. அ.ப. 1:17-1/-ன்படி இயேகவைக்‌ 
காட்டிக்‌ கொடுத்தவரும்‌, அவருடைய 
சீடருமான யூதாசு, அவரைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்க வாங்கிய "கூவியைக்கொண்டு 
ஒரு நிலம்‌ வாங்கி அதில்‌ தவைகீழாக 
விழ. அவர்‌ வயிறு வெடித்து குடலெல்‌ 
லாம்‌ சிதறிப்போயின . அகவே இவ்விடம்‌ 
இரத்த நிலம்‌ எனப்பட்டது. இப்பெயர்‌ 
விளக்கம்‌ மத்தேயுவின்‌ விவரிப்போடு 
(மத்‌ 27:7-9 ஒத்துப்போகிறது எனவாம்‌. 
அதன்படி இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்‌ 
கப்பெற்ற கூவிப்பணத்தை யூதாசு ஆலயத்‌ 
தில்‌ எறிந்துவிட்டுச்சென்றார்‌. தலைமைக்‌ 
குருக்கள்‌, “இரத்தத்தின்‌ விலையைக்‌" 
கொணடு அன்னியரை அடக்கம்‌ செய்ய 
“கயவன்‌ நிலத்தை வாங்கினார்‌ (எரே 18:2. 


அதனால்‌ இந்நிலம்‌ “இரத்த நிலம்‌” 
என்று அழைக்கப்பட்டது. 
அபி. நான்காம்‌ நூற்றாண்டைச்‌ 


சேர்ந்த யுசெபியசின்‌ சான்றுபடி இன்‌ 
னோம்‌ பள்ளத்தாக்கில்‌ தெற்குச்‌ சரிவி 
வள்ள வாடு -ஏர்‌-ரபாபே என்ற ஓடை 
அருகிலுள்ள நிலமாகும்‌ இது, 


அக்கறை, கவனம்‌ (Care & Carefuiness) 


1. அக்கறைபடுவதற்காக்‌ அறிவுரைகள்‌ :- 
அக்கறை என்பது முதலாவதாக ஒரு 
செயலையோ, பணியினையோ செய்து 
முடிப்பதற்காக ஒரு மனிதன்‌ கொண 
டுள்ள கவன மாகும்‌. தனது எல்லா கடமை 
களூக்குமான மனிதனுடைய இத்தகைய 
புத்திசாவித்தனமான மற்றும்‌ சுறுசுறுப்‌ 
பான, கவனத்தை விவிவியம்‌ வியந்து 
பரிந்துரை செய்கிறது. எடுத்துக்காட்டாக 
முதலில்‌ வீடு பழ 31:10-3), ஒருவரது பணி 
(சீரா 38:24-34), அல்லது சமூகக்‌ கடமை 
கள்‌ (50:/-2 முதவிய தாழ்வான பொறுப்பு 
களைப்பற்றி அக்கறைகொள்ளவேண்டும்‌. 


உ 
அந ப 


அ/்ச்சுறு 


விவிலியமானது, ஞானத்தைத்‌ தேடுதல்‌ 
(ஞான ச:17; சீரா 49:11) அல்லது ஒழுக்க 
முன்னேற்றம்‌ (1 திமோ சீ:15; தீத்‌ 5:8; 1 
கொரி 12:25) அப்போஸ்தலரின்‌ ஆர்வம்‌ (2 
கொரி 1:28; 4:8 தொ) போன்ற ஆன்மீக 
கடமைகளை இன்னும்‌ சற்று உயரிய 
இடத்தில்‌ வைக்கின்றது. தம்முடைய பணி 


யினை நிறைவேற்றுவதற்காக, எந்தவித 
வரையறழையுமின்றி தம்மையே அளித்த 
இயேசுவே இங்கு உயர்ந்த எடுத்துக்‌ 


காட்டாக விளங்குகின்றார்‌ வக்‌ 12:50; 
22:4௧. அண்டவருடைய செயல்களுக்கான 
அக்கறையானது எவ்வளவு உயர்ந்தது 
என்றால்‌ தேவையான ஒரே பொருளின்‌ 
மீது நேரடியாகக்‌ கவனம்‌ முழுமை 
யாகவும்‌ அக்கறை செலுத்துவதற்காக, 
கிறிஸ்துவின்‌ அழைப்பிற்கேற்ப, அது 
உலக அக்கறைகளைத்‌ துறந்துவிட 
நம்மை நடத்திச்‌ செல்லக்கூடும்‌ 4 கொரி 
7:02-33; லூக்‌ 10:41 தொ). 


8. அக்கறையும்‌ விசுவாசயமும்‌:-அவிவிவி 
யமானது எல்லா பகுதிகளிலும்‌ கவனக்‌ 
குறைவையும்‌, சோம்பலையும்‌ கண்டுக்‌ 
கிறது. அனால்‌, மனிதன்‌ அன்மீகக்‌ 
கவனம்‌ சிதைவறு மாறு உலக அக்கறை 
களால்‌ முழ்கடிக்கப்படக்கூழிய ஆபத்‌ 
கான பாதையில்‌ மணிதன்‌ தன்னையே ஈடு 
படுத்துவதையும்‌ விவிலியம்‌ அறிந்திருக்‌ 
கிறது லூக்‌ 8:14: 16:13; 21:34). இயேசு இந்த 
அபாயத்தை வெளிப்படையாகவே கண்டு 
க்கிறார்‌. இறையரசின்‌ மீது மட்டுமே அக்‌ 
கறை கொள்ளுமாறு அவர்‌ தமது சீடர்‌ 
களை அழைக்கிறார்‌. உலகப்பொறுப்புகள்‌ 
ஒரு கடமையாக இருப்பதால்‌, அவர்‌ 


ட களுக்கு தேவையான அவியின்‌ விடுதலை 


கவன மின்மையாவ்‌ வராது; மாறாக, 
இறைவனின்‌ தந்தைக்குரிய அன்பின்‌ மீது 
கொண்ட நம்பிக்கையினின்றே வரும்‌ (மத்‌ 
6:25-34 இ ; 16:5-19). 


எதைப்‌ பற்றியது ஆனாலும்‌. அக்கறை 
யானது தன்மையிலேயே நம்பிக்கைக்கும்‌ 
விசுவாசத்திற்கும்‌ உரிய அழைப்பாக 
விளங்குகின்‌ றது. சில குறிப்பிட்ட சமயங்‌ 
களில்‌ நன்கு நிறைவேற்றப்பட்ட ஒரு செய 
வானது வரவிருக்கும்‌ நாளைநோக்கிச 
சிரிப்பதற்கு” ஒருவனை அனுமதிக்குமா 
னால்‌ பழ 31:23 அதில்‌ ஈடுபட்டுள்ள அக்‌ 


அசக்காதயனண்‌ 35 


கறையானது, உறுதியற்ற நிலை, பயம்‌, 
அங்கலாய்ப்பு ஆகியவற்றில்‌ தன்னுடைய 
குறைபாடுகளை அவன்‌ உணர்ந்து கொள்‌ 
வதற்கான வாய்ப்பாகவே பெரும்பாலும்‌ 
விளக்குகின்றது. இவ்வாறு தோற்று 
விக்கப்படுகின்ற துன்பமானது எல்லா 
மனிதருக்கும பொதுவான ஒன்றாகும்‌ 
(நான 7:4. “உன்னதர்‌ அனைத்தின்‌ மீது 
அக்கறை கொண்டுன்ளார்‌” என்னும்‌ விசு 
வாசத்துடன்‌ (நான 5:15) தங்களது கவலை 
களின்‌ சுமையானது, அது தங்களுடைய 
பாவங்களின்‌ விளைவாகவே இருந்தா 
லும்‌ (சங 57:19: லூக்‌ 15:16-80) அச்சுமை 
யினை அண்டவரிடம்‌ ஒப்படைத்துவிடு 
மாறு அது அழைக்கின்றது (சங்‌ 55:83; 1 
பேதுரு 5:7. உண்மையில்‌ “இவ்வுலகை 
அவர்கள்‌ உபயோகிக்காதது போன்று” 
எல்வாத்தேவையான ்‌ அக்கறையுடன்‌ 
அவர்கள்‌ இணி உலகை உபயோகிக்க 
முடியும்‌ ப கொரி 7:3). உண்மையில்‌ 
எல்லா அக்கறைகளுக்கும்‌ அப்பால்‌, 
“அறிவெல்லாம்‌ கடந்த இறை அமைதி 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ அவர்கள்‌ உள்ளத்‌ 
துக்கும்‌ மனதுக்கும்‌ அரணாயிருக்கும்‌” 
(பிவி 4.7). 


அக்காரதுியன்‌ (AKKADIAN) 

பொதுவாக கி.மு. 2000 முதல்‌ 500 
வரை மெசபொத்தாமியாவிவ்‌ பேசப்பட்ட 
மொழி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 
கீழ்த்திசை செமித்திக்‌ வகுப்பைச்‌ சேர்ந்‌ 
தது. இது முன்பு அசீரிய மொழி என்று 
அழைக்கப்பட்டது, ஏனெனில்‌ இதனுடைய 
இலக்கிய ஞாபகச்‌ சின்னங்கள்‌ முதவில்‌ 
அசீரிய மொழியில்தான்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டன. இம்மொழி மெசபொத்தோமி 
யாவில்‌ கி.மு. 3000 ஆணடுகளுக்கு முன்பு 
தோன்றியது. செமித்திய மக்களின்‌ 
ஆதிக்கம்‌ அதிகரித்தபோது, இம்மொழி 
சுமேரிய மொழியை அகற்றி, அரமேயிக்‌ 
மொழி அதன்‌ இடத்தை எடுத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ வரை, மக்களின்‌ பொது மொழி 
யாகத்‌ திகழ்ந்தது. இது பாபிலோனியா, 
அசீரியா ஆகிய இரண்டு முக்கிய பிரிவு 
மொழிகளில்‌ காணப்படுகிறது. இது சுமே 
ரியா ஆப்பு வடிவ எழுத்துக்களால்‌ 
எழுதப்பட்டது. செமித்திக்கு மொழியில்‌ 
உள்ள மெய்யெழுத்துக்களுக்கு சுமேரியா 


ஆப்பு வடிவ எழுத்துக்களில்‌ அடையாளங்‌ 
கள்‌ இல்லாமையால்‌ பல சுமேரிய வார்த்‌ 
தைகளை இது ஏற்றுக்கொண்டது. கி.பி. 
1835-இல்‌ இருந்து பல அக்காதிய ஏடுகள்‌ 
கண்டுபிடி க்கப்பட்டு, விளக்கப்பட்‌ 
டுள்ளன. பழைய ஏற்பாட்டு உலகைப்‌ 
பற்றிப்‌ புரிந்துகொள்ள தனிச்சிறப்பான 
ஒரேமூலம்‌ மட்டுமன்றி, இம்மொழி எபி 
ரெய மொழியைப்‌ புரிந்துகொள்ள முக்கிய 
உதவியாகவும்‌ அமைந்துள்ள து. 


அக்காது (AKKAD, ACCAD} 


வடபாபிலோனியாவில்‌ சின்னார்‌ 
நாட்டின்‌ ஒரு நகரம்‌. நிம்ரோத்தின்‌ 
ஆட்சிக்குட்பட்டது. பாபேல்‌. எரேக்கு 


ஆகிய நகரங்களோடு சேர்த்துக்‌ குறிக்கப்‌ 
படுகிறது (இதி 1200). முதலாம்‌ சார்‌ 
கோனின்‌ (கி.மு. 2242-21860) தலைநகராக 
நிறுவப்பட்டது. இவரது அரசு மரபு மெச 
பொத்தாமியாவையும்‌ சீரியாவின்‌ ஒரு 
பகுதியையும்‌ சிறிய ஆசியாவின்‌ ஒரு 
பகுதியையும்‌ உள்ளடக்கியது. நராம்‌-சின்‌ 
என்பவரின்‌ 56 ஆண்டு ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
நகரும்‌ பேரரசும்‌ அரசியவிலும்‌, கலாச்‌ 
சாரத்திலும்‌ சிறந்து விளங்கியது. சார்‌- 
காவி-சாரியின்‌ காலத்தில்‌ (கி.மு. 2100-ஐ 
ஒட்டு) அக்காது அழிக்கப்பட்டது. 
மீண்டும்‌ கட்டப்படவே இல்வை. 

அக்காது பொதுவாக வடபாபிவோனி 
யாவைக்‌ குறிக்கும்‌. “அக்காது-சுமோ 
நாடு” என்ற சொற்றொடர்‌ பாபிலோனி 
யாவைப்‌ பொதுவாகக்‌ குறிக்கும்‌. அக்கா 
தியன்‌ என்ற சொல்‌, செமித்திய மொழி 
யைக்குறிக்கும்‌ அக்காதிய மூலமொழியா 
கும்‌. அசீரியர்‌, பாபிலோனிய மொழிகள்‌ 
அதன்‌ பிரிவு மொழிகளாகும்‌. 

அக்காதை இப்போது அடையாளங்‌ 
காட்ட முடியாது. அது சிப்பார்‌ அலவது 
பாபிலோனுக்கு அருகில்‌ இருக்கவேண்‌ 
டும்‌. ஒரு வேளை இக்காலத்‌ தேவ-தெர்‌ 
ஆக இருக்கலாம்‌. 
அக்காத்தாண்‌ (வொ - சிறுவன்‌) 

அசிகாது குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவர்‌. யோகானானின்‌ தந்தை. பாபி 
லோனிய அடியமைத்தனத்தினின்று எஸ்ரா 


“வோடு எருசவேமிற்குத்‌ திரும்பி வந்தவர்‌ 


களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ (எஸ்‌ 8:12. 


a 


ஆத 


அக்காவா (ACA - தொந்தரை, 
மனக்குழப்பம்‌ 

அக்காயா நாடு கோமேரின்‌ பாடலி 
வேயே காணப்படுகிறது. எரோடொத்தஸ்‌ 
குறிப்பிடுகிறார்‌. அது பெலொப்போனே 
யசில்‌ இருப்பதாகக்‌ கூறுகிறார்‌. 


இப்பெயர்‌ பெலொப்போனேயிசின்‌ 
ஒரு பகுதியைக்‌ குறிக்க மூவத்தில்‌ பயன்‌ 
பட்டது. பிற்காலத்தில்‌ கிரிசின்‌ தென்‌ 
பகுதி முழுவதையும்‌ குறித்தது. கிரிசின்‌ 
சுதந்திர ஆட்சிக்‌ காலத்தில்‌ அக்காயா 
நாட்டுக்‌ குழு முக்கியம்‌ வாய்ந்த அரசியல்‌ 
சக்தியாகத்‌ இிகழ்ந்தது இக்குழுவில்‌ 
ஏதன்சும்‌ கொரிந்தும்‌ சேர்ந்திருந்தன. 
கொரிந்து தலைமை தாங்கியது. கி.மு. 
146-இல்‌ கொரிந்து நகரம்‌ உரோமையர்‌ 
களால்‌ அழிக்கப்படும்வரை, இக்குழு 
செல்வாக்குக்‌ கொண்டிருந்தது. உரோ 
மையர்‌ ஆட்சிக்குட்பட்ட ருந்தபோது, இப்‌ 
பகுதி, மக்கதோனியாவுக்குத்‌ தெற்கிவன்ள 
ஒர்‌ உரோமை மாகாணமாகியது. ஏர்‌ 
ஆளுநர்‌ அண்டார்‌. 


பவுல்‌. தனது இரண்டாவது மூன்றா 
வது வேதபோதகப்‌ பயணத்தில்‌ அக்கா 
யாவைப்‌ பார்க்கச்‌ சென்றார்‌ (அப. 
19:21- ஐக்‌ காண்க) அப்போது கல்வியோ 
அக்காயாப்‌ பகுதிக்கு ஆளுநராக இருந்‌ 
தார்‌ (9:19. 19:27-வின்பழ, அப்பொல்லோ 
இப்பகுதிக்குப்‌ போக விரும்பினார்‌. 
இந்தப்‌ பகுதியில்‌ முதலில்‌ மனம்‌ திரும்பி 
ய்வர்களில ஸ்தேவானாவும்‌ ஒருவர்‌ 
ப கொரி 16:15). அக்காயாவும்‌ மக்ககோனி 
யாவும்‌ எருசலேமில்‌ வறுமையில்‌ தவித்த 
திருச்‌ சபைக்குப்‌ பொருள்‌ உதவி செய்தன 
(உரோ 15:26:2 கொரி 9:9, மக்கதோனியா 
வில தெசலோனிக்கா திருச்சபை, அக்‌ 
காயப்‌ பகுதியிலுள்ள திருச்சபைக்கு ஒரு 
எடுத்துக்காட்டாகக்‌ காட்டப்படுகிறது. 
(0 தெச 1:7-ஏ. கொரிந்தியருக்கு எழுதப்‌ 
பட்ட 2-ஆம்‌ திருமுகம்‌ அக்காயா முழுவதி 
லுன்ள இறை மக்களையும்‌ நோக்கி 
எழுதப்பட்டதாகும்‌ (2 கொரி 1:1; 11:10). 


அக்காயிக்கு (ACHACUS - அக்காயாவைச்‌. 


சோந்தவன்‌) தது 


கொரிந்தின்‌ முதல்‌ கிறிஸ்தவர்களில்‌ 
ஒருவர்‌ 0 கொரி 16:10). பவுல்‌ கொரிந்தி 


ப்‌ 


அம 


அ்ச்வியோரரா்‌ 


யருக்கு எழுதும்போது எபேசு நகரில்‌ 
இருந்தார்‌. ஸ்தேவானா, போர்த்துளாத்து 
ஆகியோர்‌, அவரோடு இருந்தவர்கள்‌. 
1 கொரி 7:1-இல்‌ குறிப்பிடப்படும்‌ கடிதத 


“தைக்‌ கொண்டு வந்தவர்கள்‌ இம்‌ மூவ 


ராகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. கொரிந்திய 
ருக்கு எழுதப்பட்ட முதலாம்‌ திருமுகத்‌ 
தைக்‌ கொண்டு சென்றவர்களும்‌ இவர்‌ 
களாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. இவர்கள்‌ 
அப்போஸ்தலருடன்‌ நல்ல உறவு கொண 
டி ருந்தனர்‌ என்பது தெளி வாகிறது. 


அக்கான்‌ (AN - கோணலான, வளைந்த) 
ஏசாவின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 

கோரியனான ஏசேரின்‌ புதல்வர்களில்‌ 

ஒருவர்‌ (ஆதி 36:27). 1 நாள்‌ 1:42-இல்‌ இவர்‌ 

மாக்கான்‌ என்‌ றழைக்கப்படுகிறார்‌. 

காண்க: யாக்கான்‌, 

அக்கிம்‌ (ACM - யாவே நிறுவுகிறார்‌, 

யாவே நிலை நாட்டுகிறார்‌) 

யோசேப்பின்‌ தூரத்து மூதாதையர்‌. இவர்‌ 

இயேசுவின்‌ மூதாதையர்‌ பட்டியவில்‌ 

மத்தேயுவால்‌ மட்டுமே குறிக்கப்‌ பெறு 

கிறார்‌ மத்‌1:14) 

அக்கியோர்‌ (AC 0௩-ஓசரியின்‌ சகோதரன்‌) 


அசீரியப்‌ படைத்தளபதியான ஒலபெரினே 
யின்‌ கீழ்‌ அம்மோனியர்‌ படைத்தலைவன்‌ 
ஆவார்‌. இவர்‌ இஸ்ராயேல்‌ மக்களைக்‌ 
கடவுள்‌ கட்டாயம்‌ காப்பார்‌ என்று 
ஒலபெரினேயுக்கு எச்சரிக்கை செய்தும்‌ 
அவர்கள்‌ மீது படையெடுப்பதைத்‌ தடுக்க 
முயன்றார்‌ (யாத்‌ 5:50.86). வரலாறு பற்றிய 
அக்கியேரின்‌ சமய விளக்கத்தை, 
ஒலபெரினேயின்‌ மூத்த தலைவர்கள்‌ புறக்‌ 
கணித்து, அவரைக்‌ கொல்ல எண்ணினர்‌ 
:22-23. இஸ்ராயேலரோடு கொல்லப்‌ 
படுவதற்காக அக்கியோரை இஸ்ராயேலரி 
டம்‌ அனுப்பிவிட்டனர்‌. 


யகித்‌ ஒலபெரினேயின்‌ தலையைக்‌ 
கொணர்ந்து காட்டியபோது, அக்கியோர்‌ 
அச்சத்தால்‌ மயங்கித்‌ தரையில்‌ முகம்‌ 
குப்புற விழுந்தார்‌. பிறகு இறைவன்‌ 
செய்துள்ள அரும்பெரும்‌ செயல்களைக்‌ 
கண்டு வியப்புற்று அக்கியோர்‌ மென்‌ 


, மேலும்‌ கடவுள்‌ மீது ஆர்வத்தோடு உறுதி 


கொண்டவரானார்‌. 
செய்து கொண்டார்‌. 


யான விசுவாசம்‌ 
விருத்தசேதனம்‌ 


அக்கிரபத்தேன்‌ 


இஸ்ராயேல்‌ மக்களோடு சேர்ந்து 
கொண்டார்‌ (4:10). விருத்தசேதனம்‌ பெற்ற 
வெகு சில அம்மோனியருள்‌ இவரும்‌ 
ஒருவர்‌ (உபா 23:3-இல்‌ வரும்‌ 
கட்டளையைக்‌ காண்க). 


அக்கிரபத்தேன்‌ (AKRABATTENE) 
இது யதேயா, இதுமேயா எல்லையில்‌ 


உள்ள ஒரு கோட்டை, அக்கிரபிம்‌ 
ஏற்றத்துக்கு அருகில்‌ உள்ளது. இங்கு 
7 மக்கபேயு இதுமேயர்கள்மேல்‌ 


வெற்றி கொண்டார்‌ ( மக்‌ சத செக்கே 
முக்குத்‌ தென்‌ கிழக்குத்‌ திசையில்‌ அக்கிர 
பத்தேன்‌ மாவட்டம்‌ உள்ளது என்று 
யோசிபஸ்‌ கூறுகின்றனர்‌. வட யுதேயா 
விவள்ள ஒரு கோட்டையை 1 மக்‌ 5:3-இல்‌ 
கூறப்பட்டுள்ள அக்கிரபத்தேன்‌ என்று 
சிலர்‌ அடையாளம்‌ காட்டுகின்றனர்‌. 


அக்கிற மி (MAN OF LAWLESSNESS) 

இயேசுக்‌ கிறிஸ்துவின்‌ இரண்ட ம்‌ வரு 
கையின்போது அவரை எதிர்த்து நிற்கும்‌ 
தீமையே உருவான மனிதனே இவன்‌ 
(2 தேச 2:4ி. புராணச்‌ சாத்தான்‌ தன்மை 
யுடையவன்‌. இது ஒரு உருவகமாகக்‌ கூறப்‌ 
படும்‌ தீய சக்தியாகும்‌. காண்க: எதிர்‌ 
கிறிஸ்‌ து. 
அக்கிலா (கபொடடA - கமுகு 


1. அக்லிலாவும்‌ பிரிசிக்கில்லாவும்‌ 
கொரிந்திலும்‌, எபேசுவிலும்‌ பவுலுடைய 
தோழர்களாக இருந்த கணவன்‌ 
மனைவியர்‌. பவுல்‌ தனது மடல்களில்‌ 
பிரிசிக்கில்லாவைப்‌ பிரிசிக்கா என்று 
குறிப்பிடுகிறார்‌. 

அ) முந்திய வாழ்க்கை:- அக்கில்லா 
என்பவர்‌ போந்து என்ற ஆசியா 


மாகாணத்தைச்‌ சேர்ந்த ஒரு யுதர்‌ பெப்‌. 
18:2). இவர்‌ இத்தாவிக்குக்‌ குடிபெயர்ந்‌ 
தார்‌. அனால்‌ யுதர்கள்‌ உரோமைப்‌ 
பேரர்சிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது 
(கி.பி. 9 கிளாதியுவின்‌ சட்டப்படி 
இவரும்‌ தன்னுடைய மனைவியோடு 
உரோமையிவிருந்து வெளியேற்றப்‌ 
பட்டார்‌. 
பபயர்‌ கொடுக்கப்படவில்லையாதலாவ, 
இவள்‌ ஒரு யுதப்பெண்‌ அலல, 
உரோமைப்‌ பெண்‌ என்று தீர்மானம்‌ 
செய்யப்பட்ளெளது . இருப்பினும்‌, 


பிரிசிக்கில்லாவின்‌ குடும்பப்‌ . 


இரண்டு பெயர்களும்‌ இலத்தீன்‌ 
மொழியைச்‌ சேர்ந்தவை. உரோமைத்‌ 
தொடர்புடையவையாகக்‌ காணப்படுகின்‌ 
றன. இவர்கள்‌ இத்தாலியிலிருந்து வெளி 
யேற்றப்பட்டபொழுத கிறிஸ்தவர்களாக 
இருந்தார்களா அல்லது கொரிந்தில்‌ 
கிறிஸ்தவர்களாக ஆனார்களா என்று 
சரியாகத்‌ தெரியவில்லை. ஆளுநர்‌ கல்வி 
யோவைப்‌ பற்றியுள்ள வரலாற்றுக்‌ குறிப்பு 
களைக்‌ கொண்டும்‌, புதைபொருள்‌ கண்டு 
பிடிப்புகளைக்‌ கொண்டும்‌ இவர்கள்‌ ஏறக்‌ 
குறைய கி.பி 40-50 இல்‌ இத்தாவியாவி 
விருந்து வெளியேற்றப்பட்டு கெொரிந்‌ 
திற்குச்‌ சென்றிருக்கலாம்‌ என்று கருதப்‌ 
படுகிறது (அ.ப. 18:12. அக்கிலாவும்‌, 
பிரிசிக்கில்லாவும்‌ கூடாரம்‌ கட்டுபவர்கள்‌ 
என்று சொல்லப்பட்டுள்ளது. இது 
கூடாரத்திற்கு துணி நெய்பவர்களாகவோ 
அல்லது தோவினால்‌ கூடாரம்‌ கட்டுபவர்‌ 
களாகவோ இவர்களைக்‌ குறிக்கலாம்‌. 


அ) பவுலுடன்‌ தோழமை:- பவுல்‌ தனது 
இரண்டாம்‌ போதகப்‌ பயணத்தில்‌ முதன்‌ 
முறையாக கொரிந்திற்கு வந்தபொழுது 
இவர்கள்‌ அந்நகர்வாசிகளாக இருந்தார்‌ 
கள்‌ (8:2. பவுலும்‌ அவர்களும்‌ ஒரே 
தொழிலையே செய்து வந்ததால்‌, அவர்‌ 
களுடன்‌ உடனே தொடர்பு கொண்டார்‌. 
அக்கிலா ஒப்பந்தக்காரனாகவும்‌ பவல்‌ 
அவர்‌ அடியில்‌ வேலை செய்தும்‌ இருக்‌ 
கலாம்‌. தன்னிடம்‌ வெலை செய்பவர்‌ 
தங்கும்‌ அளவிற்கு வீட்டு வசதி இருந்தது 
(18:3). இவர்‌ களுடைய தோழமை 
தொழிலில்‌ மட்டுமல்ல, நற்செய்தி பரப்பு 
வதிலும்‌ பவலுடன்‌ அநேகமாக போதகர்‌ 
களாகவும்‌, பங்காளிகளாகவும்‌ அனார்‌ 
கள்‌ ( கொரி 12:28), 


பவுல்‌ கலலியோவின்‌ முன்பு விசாரிக்‌ 
கப்பட்ட பின்பு, கொரிந்தை விட்டுச்‌ 
சென்றபொழுது (அ.ப.9:/9-1) அக்கிலா 
வையும்‌, பிரிசிக்கில்லாவையும்‌ தன்னுடன்‌ 
எபேகவிற்கு அழைத்துச்‌ சென்றார்‌. இந்த 
மாற்றத்திற்குத்‌ தொழில்‌ சம்பந்தமான 
சில காரணங்களும்‌ அவர்களுக்கு இருந்தி 
ருக்கலாம்‌. பவுல்‌ எருசலேமிற்குச்‌ சென்ற 
பொழுது. அவர்கள்‌ நற்செய்திப்‌ பணி 
யைத்‌ தொடர்ந்து நடத்தும்படி நகரி 
லேயே விடப்பட்டார்கள்‌. புத்கிசாவியும்‌, 

ச 


ங்‌ 


ஞானஸ்நானத்தைப்‌ பற்றி அதிகம்‌ அறி 
யாதவருமான அலேச்சாந்திரியாவைச்‌ 
சேர்ந்த அப்பொல்லோவை இவர்கள்‌ 
எபேசுவில்‌ சந்தித்தார்கள்‌. இவருக்கு 
மனத்தெளிவு அளித்ததில்‌ சிறப்பாக 
“கிறிஸ்துவில்‌” “அவியின கொடைகள்‌ 
அகிய கருத்துக்களைப்‌ புரிந்துகொள்ள 
வைத்ததில்‌ இவர்கள்‌ கருவியாக இருந்‌ 
தனர்‌ (அ.ப. 18:25-26; 19:85. 1 கொரி 
6:19-இன்படி இவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ 
வீட்டில்‌ ஒரு கோவிலைக்‌ கொண்டி 
ருந்ததாகத்‌ தெரிகிறது. எவ்வளவு காலம்‌ 
இவ்விருவரும்‌ எபேசுவில்‌ தங்கினார்கள்‌ 
என்று தெரியவில்லை . பவ வக்கு 
எதிராகச்‌ செய்யப்பட்ட கலகத்தில்‌ இவர்‌ 
களுடைய பெயர்கள்‌ சொல்லப்படவில்லை 
(அப. 19:23-4). இருப்பினும்‌ மிரிசிக்‌ 
அல்லாவும்‌, அக்விலாவும்‌ என்‌ உயிரைக்‌ 
காக்க தங்கள்‌ தலைகளைக்‌ கொடுக்கவும்‌ 
முன வந்தார்கள்‌” என்று பவுல்‌ கூறு 
கின்றார்‌ உரோ 756:9-ம்‌. பவுல்‌ எபேசுவி 
பருந்து கொரிந்திற்கு எழுதிய முதல்‌ 
மடலில்‌, அக்கிலா. பிரிகிக்கில்வாவின்‌ 
வாழ்த்துக்களையும்‌ சேர்த்து அனுப்பு 
கின்றார்‌ ப கொரி 16:19). கிளாதியுவின்‌ 
இறெப்புக்குப்பின்‌ அவன்‌ சட்டம்‌ நடை 
முறையில்‌ இல்லாததால்‌, இவர்கள்‌ 
இருவரும்‌ உரோமைக்குச்‌ சென்று. 
இவர்கள்‌ தங்கள்‌ வீட்டை மையமாக 
வைத்து ஒரு சபையைத்‌ தொடங்கினர்‌. 
உரோ 16:3-இல்‌ பவுல்‌ கூறும்‌ வாழ்த்து 
தலில்‌ இவர்கள்‌ பெயர்தான்‌ முதலில்‌ 
வருகிறது. பவுலுக்காக இவர்கள்‌ எவ்வித 
ஆபத்துக்களை அளுபவித்தார்களோ 08:4). 
பவுலும்‌ “புற்வினத்தார்‌ நடுவிவன்ள சபை 
கள்‌ அனைத்தும்‌” இவர்களுக்கு நன்றி 
செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்ளன என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 2 திமோ 4:19 இவர்களு 
டைய இருப்பிடத்தைப்‌ பற்றி ஒன்றும்‌ கூற 
வில்லை. தான்‌ கொல்லப்படுவதற்குமுன்‌ 
சிறையிவிருந்து இந்த வாழ்த்தைப்‌ பவுல்‌ 
அனுப்பியிருக்க வேண்டும்‌. . 


இ) பிற்காலப்‌ பாரம்பரியம்‌:- அப்பொல்‌.. 


லோவிற்கு அறிவுரைக்‌ கூறியதில்‌. 
பிரிசிக்கில்லாவின்‌ பெயர்‌ முதவிலவ்‌ 
சொல்ப்ப்பட்டிருப்பதாவ்‌ (அப்‌, 18:29 


இவன்‌ தன்னுடைய கணவரைவிட திறமை 
யும்‌ ஆர்வமும்‌ உள்ளவளாக இருந்திருக்க 
"கூ 


அ/ச்கூப 


வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ தோன்றுகிறது. 
அநேகமாக இவள்‌ உரோமைக்‌ கிரேக்கப்‌ 
பண்பாடுகளைக்‌ கொண்டவளாக இருந்தி 
ருக்கலாம்‌. பல வல்லுநர்கள்‌, இவள்‌ 
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின்‌ 
ஆசிரியை எனக்‌ கருதுகின்றார்கள்‌. 

2. போந்துவிலுள்ள சினோப்பே என்ற 
ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. அதிரியானால்‌ எருச 
வேழுக்குக்‌ கொண்டுவரப்பட்டார்‌. ஒரு 
கிறிஸ்‌ துவர்‌ ஆனார்‌. அனால்‌ பிறகு திருச்‌ 
சபையிலிருந்து விலக்கப்பட்டார்‌. பிறகு 
யதமதத்தைத்‌ தழுவி, ராபி அக்கிபாவின்‌ 
சீடன்‌ ஆனார்‌. இவர்‌ பழைய ஏற்பாட்டை 
உயர்ந்த அிரேக்க நடையில்‌ மொழி 
பெயர்த்தார்‌. இம்மொழிபெயர்ப்பு கி.பி 
533-வரை செபக்‌ கூடங்களில்‌ அதிகாரப்‌ 
பூர்வமான அனுமதி பெற்றிருந்தது. 
அிக்கிபா (AKIBA} 

யத ராப்களில்‌ ஒரு தலைவர்‌ (கி.பி. 
50-136). ஆசிரியர்கள்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
தனாயீமியர்களின்‌ இரண்டாம்‌ தலை 
முறையைச்‌ சேர்ந்தவராகக்‌ குறிக்கப்படு 
கிறார்‌. சட்டத்தை விளக்குபவர்‌. யோசேப்‌ 
பின்‌ மகனான அக்கிபா, தனாயீமியா்‌ 
களின்‌ கூற்றுக்களை ஒன்று சேர்த்து 
வரிசைப்படுத்தும்‌ வேலையைத்‌ தொடங்கி 
னார்‌. அதை அவரது சீடர்‌ ராபி மேயீர்‌ 
தொடர்ந்து நடத்தினார்‌. இதனால்‌ அக்‌ 
கபா, மிஸ்னாவில்‌ செல்வாக்குக்‌ கொண 


டி. ருந்தார்‌. இல்லேலுக்குப்‌ பிறகு, 
அக்கிபா மிகப்பெரிய ஒழுக்க அசிரிய 
ராகக்‌ கருதப்படுகிறார்‌. அவரது 
போதகம்‌ மிஸ்னாவில்‌ அடிக்கடி 


எடுத்துக்‌ கூறப்படுகிறது. சீிமோன்‌-பார்‌- 
கோக்பாதான்‌ மெசியா என்று உரிமை 
கொண்டாடி யதை ஏற்று, அவர்‌ 
உரோமைக்கு எதிராகச்‌ செய்த 
கிளர்ச்சியை 032-135), அக்கிபா உற்சாகத்‌ 
துடன்‌ ஆதரித்தார்‌. தோராவைப்‌ படிப்ப 
தைத்‌ தடை செய்யும்‌ அதிரியானின்‌ சட்டத்‌ 
திற்குக்‌ கீழ்படியாததற்கான தண்டணை 
யாக, இவர்‌ கைதியாக்கப்பட்டு உயிரோடு 
எரிக்கப்பட்டார்‌. 
அக்கூபு (0000 - வஞ்சகமான, 
துரத்து கிறவன்‌/ 

தாவீது அரசரின்‌ தார. வழித்தோன்ற 
வான எவியோனாயின்‌ மகன்‌ 0 நாள்‌ 4:24. 


அக்கெனாத்தோன்‌ 


ச. பாபிலோணியாவிவிருந்து நாடு 
திரும்பிய பினபு, கோவிலின்‌ வாயில்‌ 
காக்கும்‌ வேவியர்‌ குடும்பங்களில்‌ 


ஒன்றுக்குத்‌ தலைவர்‌ எஸ்‌ 2:42; நெக 7:45: 
11:19; 18:25; 1 நான்‌ 9:17). 

ஏ. கோவில்‌ ஊழியர்களின்‌ குடும்பங்‌ 
களிவ்‌ ஒன்றுக்குத்‌ தலைவர்‌ (எஸ்‌ 2:45). 
காணக: தெத்தினிம்‌ 

ச்‌. எஸ்ரா மக்கள்‌ கூட்டத்திற்குமுன்‌ 
வாசித்த சட்டத்திற்கு விளக்கம்‌ அளித்த 
ஒரு வேவியர்‌ (நக 8:7). 


அக்கெனாத்தோண்‌ (AKHENATON - ஆத்தா 
னோடு எல்லாம்‌ நன்றாக உள்ளது. 

பதினெட்டாவது அரசகுலத்தைச்‌ 
சார்ந்த பாரவோன்‌. சமய, பண்பாட்டுப்‌ 
புரட்சியை எகிப்தில்‌ ஏற்படுத்தியவர்‌ 
(கி.(மு.1363-1347). இவர்‌ முதன்முதவில்‌ 
நான்காம்‌ அமென்‌-கோதெப்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. இப்பெயருக்கு “அம்‌ 
மோன்‌ (கடவுள்‌) மன நிறைவடைந்தார்‌" 
என்பது பொருள்‌. இவர்‌ பழம்பெரும்‌ 
தெய்வத்தின்‌ “ஆமோன்‌'” என்ற பெயரைத்‌ 
தவிர்த்து, “சூரியனின்‌ வாழ்வு கொடுக்‌ 
கும்‌ சக்தி” என்ற பொருள்படும்‌ 'அதோன்‌' 
என்ற புதிய தெய்வத்திற்கு ஆதரவளிக்கும்‌ 
வககயில்‌ தன்னுடைய பெயரை மாற்றிக்‌ 
்‌ கொண்டார்‌. 

கி.மு. 1370-இல்‌ ஆசியாவில்‌ எகிப்திய 
பேரரசானது ஒரு நூற்றாண்டை எட்டிப்‌ 
பிடித்தது. எகிப்து நாடானது செல்‌ 
வாக்கிலும்‌, செல்வப்‌ பெருக்கிலும்‌ மற்ற 
நாடுகளைவிட முன்ன ணியிவிருந்தது. 
ஆனாவ்‌ அயல்நாட்டுப்‌ பண்பாட்டின்‌ 
பாதிப்பால்‌ எகிப்திய பண்பாடு பெரும்‌ 
மாற்றம்‌ கண்டது. எ.கா) மற்ற நாட்டு 
மக்கள்‌ பற்றிய அக்கறை எகிப்திய தெய்‌ 
வங்கள்‌ எகிப்து நாட்டின்‌ வளர்ச்சியில்‌ 


மட்டும்தான்‌ ஈடுபாடு கொண்டவர்கள்‌ 
என்று நம்பிக்கையை மாற்றியமைக்கச்‌ 
செய்தது. 


மூன்றாம்‌ அமென்‌-கோதெப்‌ என்ற 
பார்வோன்‌. (கிமு. 1398-1380 அரசு, 
சமயம்‌, கவை, இலக்கியம்‌ போன்ற துறை 
களில்‌ புதிய மாற்றங்களை, அணுகுமுறை 
கனைக்‌ கையான்வதை ஏற்றுக்‌ கொண் 
டார்‌. இவரது மகனும்‌ கூட்டு அரசனு 


மான நான்காம்‌ அமென்‌-கோதெப்‌ புதிய 
ஆட்சி முறையை ஏற்படுத்தும்‌ நோக்குடன்‌ 
புரட்சியில்‌ புகுந்தார்‌. உடனே நான்காம்‌ 
அக்கெனாத்தோன்‌ பழைய தலைநகரா 
கிய திபிசுவை விட்டு வெளியேறி தேல்‌- 
ஏல்‌- அமர்னாவுக்கு அருகிலுள்ள ஆக்கெ 
தாத்தோன்‌ என்ற புதிய இடத்திற்குச்‌ 
சென்றார்‌. அங்கு மன்னனும்‌, அவரது 
மனைவி நெப்பர்தித்தியாளும்‌. இறைவழி 
பாடு, கலை போன்றவற்றில்‌ மாற்றங்‌ 
களைக்‌ கொண்டுவர அயராது உழைத்‌ 
தனர்‌. இவர்‌ 'அத்தோன்‌“ என்ற கடவுளின்‌ 
மேல்‌ கொண்டிருந்த ஆழ்ந்த ஈடுபாடு 
உலகிலேயே காலத்தால்‌ முந்திய இறை 
யொருமைக்‌ கொள்கை என்றழைக்கப்‌ 
பட்டுள்ளது. இவ்வாறு ஒரே இறைவன்‌ 
மேல்‌ எகிப்தியர்‌ செலுத்திய அழ்ந்த 
ஈடுபாடு மோசேயையோ அல்லது எத்த 
ஒரு எபிரேயனையோ நேரடியாக பாதித்த 
தற்கு ஆதாரங்கள்‌ இல்வை. உள்‌ தாட்டில்‌ 
மறுமலர்ச்சியைக்‌ கொண்டுவரவேண்டும்‌ 
என்ற இவரது ஆர்வம்‌ சீரியா, பாரசீகம்‌ 
போன்ற நாடுகள்‌ எகிப்திய பேரரசிவிருந்‌ 
லப்‌ பிரிந்து தனி மாநிலங்களாக அவ 
தற்கு வழி வகுத்தது என்று தலைதகரில்‌ 
கண்டுபிடி க்கப்பட்ட கழு தங்களில்‌ அறியப்‌ 
படுகிறது. இவருக்குப்‌ பின்‌ வந்த இவரது 
மருமகன்‌ துத்‌ -அங்‌-அமோன்‌ காலத்தில்‌, 
முந்தைய புரட்சி அழிந்தது. எகிப்து 
பழைய நிலையை அடைந்தது. திம்சு 
மறுபடியும்‌ தலைநகராக்கப்பட்டது. 

முந்தைய இயச்கங்கள்‌ பதிதமாகக்‌ 
கருதப்பட்டாலும்‌ அவை எகிப்திய சமயம்‌, 
அறிவு சார்ந்த துறைகள்‌, கலைத்துறை 
ஆகியவற்றில்‌ நிவையான நல்ல மாற்றங்‌ 
கனை விட்டுச்‌ சென்னை, 
அக்கெதாத்தோன்‌ (AKHETATON - சூரிய 
கடவுள்‌, ஆத்தோனின்‌ மகிமையின்‌ இடம்‌) 

நான்காம்‌ ஆக்கெனாத்தோன்‌ என்ற 
எகிப்திய பாரவோன்‌, ஏற்படுத்திய புதிய 
எலிப்தியத்‌ தலைநகர்‌. இது இக்கால 
தேல்‌-ஏல்‌-அமர்னா என்ற இடத்துக்‌ 
கருகில்‌ இருந்திருக்க வேண்டும்‌. காண்க: 
ஆக்கெனாத்தோன்‌ . 
அக்கேமேணியர்‌ (ACHAEMENIANS} 

இரண்டாம்‌ சைரசிவிருந்து (கி.மு. 
559-830) வந்த பாரசீக அரச மரபுக்கு மற்‌ 


27 


றொரு பெயராகும்‌. இந்த சைரசுதான்‌, 
நாடு கடத்தப்பட்ட யுதர்கள்‌, "ஆண்டவரின்‌ 
ஆலயப்‌ பாத்திரங்களை” எஸ்‌ 1:7) மீண்டும்‌ 
எருசவேமுக்கு எடுத்துச்‌ செல்ல அனும 
தித்தவர்‌. பேரரசின்‌ பரந்த, பல்வேறுபட்ட 
வளங்கள்‌ அக்கேமேனியரின்‌ கலை 
தோன்றுவதற்கும்‌ பெரிதும்‌ உதவின. 
அக்கோசு (HAKKOS - முட்புதர்‌) 

தாவீது காலத்தில்‌ வாழ்ந்த குருக்‌ 
களின்‌ ஏழாவது பிரிவின்‌ தலைவர்‌ 
(1 நான்‌ 4:10). பாபிலோனிய அடிமைத்‌ 
தனத்திவிருந்து செருபாபேலோடு திரும்பி 
வந்தவர்களில்‌ இக்குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
வர்களும்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
உரிமையை எவ்வளவோ கேட்டும்‌ அவர்‌ 
கள்‌ இந்தத்‌ திருப்பணியிவிருந்து ஒதுக்கி 
வைக்கப்பட்டார்கள்‌. ஏனெனில்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ குருகுல மரபை நிரூபிக்க மூடூய 
வில்லை எஸ்‌ 2:61-62; நெெக 7:63-6த). ஒரு 
வேளை எருசலேம்‌ சுவர்களைப்‌ பழுது 
பார்க்க உதவி செய்த உரியாவால்‌ இந்தக்‌ 
குடும்பம்‌ குறிக்கப்படலாம்‌ நெக 314.2]. 
இந்த வீட்டின்‌ சார்பாக யோகானானின்‌ 
புதல்வன்‌ யுப்பொலமை யூதா தேர்ந்‌ 
தெடுத்து உரோாமையரோடு சமாதானமும்‌ 
நட்பும்‌ செய்து கொள்வதற்காக அனுப்பி 
வைத்தார்‌ (3 மிக்‌ 8:19). 


அக்றரபா (கோபத்‌ - எழமுதப்படாதவை 

ஜே.ஜி. கோர்னர்‌ என்பவரால்‌ 18-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஏற்படுத்தப்பட்ட சொல்‌, 
இது கிறிஸ்துவினால்‌ சொல்லப்பட்ட, 
அனால்‌ திருமுறை நற்செய்திகளில்‌ 
எழுதப்படாத வாக்குகளின்‌ தொகுப்பைக்‌ 
குறிக்கும்‌. இந்தச்‌ சொல்லின்‌ பொருள்‌ 
“எமுதப்படாதவை" என்பதாகும்‌. கிறிஸ்து 
வின்‌ போதனைகளில்‌ சில எழுதப்பட 
வில்லை. ஆயினும்‌ எழுதப்பட்ட கருத்துக்‌ 
களுக்கு இணையாக இவை வாய்‌ மொழி 
யாகச்‌ சேகரிப்பட்டன . அனால்‌ தன்மை 
யால்‌ நமது எழுதப்பட்ட நற்செய்திகளுக்கு 
இணையானவை. 

சிறிய போதனைகள்‌ முதவ்‌ பெரிய 
படிப்பினைகள்‌ வரை உள்ள இவ்விதப்‌ 
பல தொகுப்புகள்‌ உள்ளன. இவை கிறிஸ்‌ 
துவின்‌ வாழ்நாள்‌ முதல்‌ இன்று வரை 
இவை சேகரிப்பட்டுள்ளன. தொடக்கத்‌ 
தில்‌ அறிஞர்கள்‌ உண்மையிலேயே இவை 


்‌ பரியத்தில்‌ 


அகபா 


கிறிஸ்துவால்‌ கூறப்பட்டவை என்று நம்பி 
னர்‌. அவற்றின்‌ மேலம்‌, எழுதப்படாத 
தொடக்கக்கால வாய்மொழி நற்செய்தியா 
கும்‌ என்றும்‌, எழுதப்பட்ட திருமுறை நற்‌ 
செய்திகளும்‌ அவற்றையும்‌ மூலமாகக்‌ 
கொண்டி ருந்தன என்றும்‌ நம்பினர்‌. 
ஆனால்‌ இன்று இக்கருத்தை மிக எளி 
தாக ஏற்றுக்‌ கொள்வதில்லை. அதனால்‌ 
நமது தீர்மானங்கள்‌ எல்லாம்‌ அகவிய 
லானவையே. இத்‌ தொகுப்புகளில்‌ வரும்‌ 
மத உண்மைகளை வெளிப்படுத்தும்‌ 
நீண்ட உரையாடல்களும்‌, திருமுறை 
சேராத அப்போஸ்தலர்‌ பணி போன்ற 
வீரகாதைகளும்‌ நீக்கப்படலாம்‌. ஆனால்‌ 
சொற்செறிவுடைய, நன்மை பயக்கும்‌ 
வாக்கியங்கள்‌ முற்றிலுமாக மறுக்க முழூ 
யாதவை. பல வல்லுநர்கள்‌ இவை 
திருமுறை நற்செய்திகளில்‌ காணப்படும்‌ 
கிறிஸ்துவின்‌ தன்மையை ஒத்து இருக்‌ 
கின்‌ றன என்பதை ஏற்றுக்கொள்‌ 
கின்றனர்‌. இவை திருமுறை நற்செய்தி 
களில்‌ இல்லை என்று முடிவாகத்‌ 
தீர்மானிக்க முடியாது. அனால்‌ 
இவற்றில்‌ சிவவே காலத்தாலும்‌ தரத்தா 
லும்‌ இயேசுவுக்குச்‌ சாற்றிக்‌ கூறப்படக்‌ 
கூடியன என்பது, திருமுறை நற்செய்தி 
ஆசிரியர்கள்‌ தாங்கள்‌ சேகரித்த பாரம 
ஒரு சிலவற்றை மட்டுமே 
எழுதாமல்‌ விட்டனர்‌ என்று காட்டுகிறது. 

அக்ராபாவில்‌ பல்‌ கூற்றுக்களில்‌ போத 
னைகள்‌ வெறுமனே விரிவாக்கப்பட்டுள்‌ 
ளன. மிகைப்படுத்தப்பட்டுனள்ளன அலவது 
மாற்றப்பட்டுள்ளன அல்லது திருமுறை 
நற்செய்திகளில்‌ வரும்‌ சொற்களின்‌ 
தொகுப்பாக அமைந்துள்ளன. இப்‌ பண்பு 
களைப்‌ பிற்காலத்தில்‌ திருத்தியமைககப்‌ 
பட்ட திருமுறைசாராத நற்செய்திகளில 
காணலாம்‌. உ.ம்‌:பணக்கார ஆட்சியாளன்‌ 
கதை; தாலந்து உவமை; மத்‌ 18:28 வேறு 


வழ வமைப்புகளில்‌ காணப்படுகின்றது. 
“உன்னுடைய சகோதரன்‌ வார்த்தையால 
பாவ.௰ம்செய்து , மனம்‌ வருந்தினால்‌ 


அவனை ஒருநாளில்‌ ஏழுமுறை ஏற்றுக்‌ 
கொன்‌. ஆம்‌. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்‌ 
கிறேன்‌. எழுபது முறை ஏழு. ஏனெனில்‌ 
இறைவாக்கினர்களும்‌ பரிசுத்த ஆவியி 
னால்‌ அபிசேகம்‌ செய்யப்பட்ட பின்‌ 
டாவம்‌ நிறை சொற்களைக்‌ கூறினார்‌”, 


அ.ங்சவளம்‌ 29 


இதுபோன்ற பல “அக்ரபாக்‌ கூற்றுக்‌ 
கள்‌" நற்செய்திக்‌ கைப்பிரதிகளில்‌ காணப்‌ 
படுகின்றன. குறிப்பாக லூக்‌ 14:8-11-க்கு 
இணையாண பகுதியில்‌ காணப்படுகிறது. 
வேறுசில: கோடெக்ஸ்‌ பெஸே-யில்‌ மத்‌ 
20:24. அல்லது ஒய்வு நாளில்‌ வேலை 
செய்த மனிதனிடம்‌ கிறிஸ்து கூறியது. “நீ 
செய்வது இன்னதென்று அறிந்திருந்தால்‌ 
நீ பேறு பெற்றவன்‌. நீ அறியாமவிருந்‌் 
தால்‌ சபிக்கப்பட்டவன்‌ . சட்டத்தை மீறுப 
வனாகின்றாய்‌*. இது அதே கைபிரதியில்‌ 
லூக்‌ 6:4-இல்‌ காணப்படுகின்றது. 
இவற்றில்‌ நாம்‌ சந்திக்கும்‌ பிரச்சினை 
வாசகப்‌ பேத திறனாய்வினைச்‌ சார்ந்த 
தாகும்‌. எனெனில்‌ கிறிஸ்துவின்‌ பல 
வார்த்தைகள்‌ இன்று பல பிரதிகளில்‌ 
அச்சிடப்பட்டிருப்‌ பினும்‌ (உ.ம்‌: மத்‌ 6:13: 
மாற்கு 16:15-18; லூக்‌ 23:34) இவற்றின்‌ 
தன்மை, வாசக அளவில்‌, இவை 
பிற்சேர்க்கை என்பதையும்‌, அதனால்‌ 
அக்ரபாவைச்‌ சேர்ந்தவை என்பதையும்‌ 
சுட்டுகின்றன. 

மேவும்‌ தனிப்பட்ட நற்செய்திக்‌ கைப்‌ 
பிரதிகளில்‌ காணப்படும்‌ சில வாக்கு 
களைத்‌ தவிர, சில கூற்றுகள்‌ புதிய ஏற்‌ 
பாட்டு நற்செய்திகளில்‌ கிறிஸ்து கூறிய 
தாகக்‌ குறிப்பிடப்படுகின்‌ றன. ஆனால்‌ 
நற்செய்திகளுக்குப்‌ புறமே சில கூற்றுகள்‌ 
இயேசு கூறியதாகத்‌ தரப்படுகின்றன. 
“பெறுவதினும்‌ தருவதே இன்பம்‌” (அ.ப. 
20:35). இறுதி உணவின்‌ போது கிறிஸ்து 
கூறியதாக பவுல்‌ குறிப்பிடும்‌ வார்த்தைகள்‌ 
(1 கொரி 11:24-25). அக்ரபா எவ்வாறு 
வளர்ச்சியடைந்துள்ளது என்பதற்கு ஒரு 
எடுத்துக்காட்டு: இதையடுத்து பவுல்‌ 
குறிப்பிடும்‌ வாக்கியம்‌ அப்போஸ்தலர்‌ 
சட்டத்தில்‌ அப்படியே இடம்‌ பெறுகிறது. 
“எனவே நீங்கள்‌ இந்த அப்பத்தை உண்டு 
கிண்ணத்தில்‌ பருகும்‌ போதெல்லாம்‌ 
ஆண்டவர்‌. வரும்‌ வரையில்‌ அவரது 
மரணத்தை அறிக்கையிடுகிறீர்கள்‌ ”. 


பெரும்பான்மையான அக்ரபா கூற்று 
கள்‌ திருமுறைக்குப்‌ புறம்பான இலக்கியங்‌ 
களில்‌ இருந்து வருகின்றன. இப்படிப்‌ 
பட்ட சில நூல்கள்‌: இயேசுவின்‌ 
“ஒகசிரிங்கசு” கூற்றுகள்‌, திருச்சபையின்‌ 
தந்தையர்கள்‌, தோமையாரின்‌ நற்செய்தி 


என்ற நூல்‌, .040-இல்‌ செணோபோஸ்‌ 
கயோனில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட மறையி 
யல்‌ ஞானக்‌ கோட்பாட்டைச்‌ சார்ந்த நால்‌, 
பாபிலோனிய யுதர்களின்‌ சட்டம்‌, 
தால்மூது, இஸ்லாமிய நூற்கள்‌: இவை 


போன்‌ றவற்றிவிருந்து வளர்ச்சியடைந்‌ 
திருக்கலாம்‌. ஆனால்‌ பெரும்பாலும்‌ இந்‌ 
நூல்கள்‌ தோன்றிய காவத்தையோ 


இடத்தையோ குறிப்பிடவில்லை. 


இப்படிப்பட்ட கூற்றுகள்‌ அடங்கிய பல 
நூல்கள்‌ இருந்தாலும்‌ சிலவே உண்மைத்‌ 
தன்மையுடையன. பெரும்பாலானவை, 
திருமுறை நற்செய்திகளில்‌ வரும்‌ கூற்று 
களை விரிவாக்குகின்றன அல்வது மாற்றி 
அமைக்கின்றன. பெரும்பாலானவை, 
குறிப்பாக, திருமுறை சேராத நற்செய்தி 
களில்‌ காணப்படுபவை திருமுறை நற்‌ 
செய்தி வாக்குகளோடு, ஒப்பிடப்படும்‌ 
போது, வடிவிலும்‌ பொருளடக்கத்திலும்‌ 
தாழ்த்தவையாக உள்ளன. ஒரு வேளை 
இவை பக்திமிக்க கள்ள வேலையாக 
இருக்கலாம்‌. 


அங்கவீனம்‌ 

சமயச்‌ சூழ்நிலையில்‌, குருவிடமோ 
அல்லது பவியிடப்பெறும்‌ விலவங்கிடமோ 
காணப்படும்‌ அங்கக்‌ குறைகளாகும்‌. 


கூடாரத்திலும்‌, பிற்காலத்தில்‌ ஆலயத்‌ 
திலும்‌ வழிபாட்டு சடங்குகள்‌ முடிந்த 
அளவு நிறைவாகச்‌ செய்யப்பட வேண்டும்‌ 
என்பதால்‌, அங்கவீனமுடைய குரு பிர 
சன்ன அப்பத்தை ஒப்புக்கொடுக்கத்‌ தடை 
செசய்யப்பட்டி ருந்தது (லேவி 21:17). அனால்‌ 
அவர்‌ அந்த அப்பத்தை உண்ணலாம்‌ 
(27:82. பிற்கால இறைவாக்குகளில்‌, வர 
விருக்கும்‌ மீட்பர்‌ இத்தகைய குறைபாடு 
களிவிருந்து, குறிப்பாகக்‌ குருடர்களையும்‌, 
செவிடர்களையும்‌, விடுவிப்பார்‌ ச 29:18: 
வீ: சி;ச 8:7). 


புதிய ஏற்பாட்டில்‌, திருச்சபை எக்‌ 
குறையுமின்றி ஆண்டவர்‌ திருமுன்‌ துலங்க 
வேண்டும்‌ (எபே 5:27). மாகமறுவற்ற 
செம்மறியென கிறிஸ்து அழைக்கப்பெறு 
கிறார்‌ ப பேதுரு 1:19). அவருடைய மாசற்ற 
முழுமையின்‌ வழியாகத்‌ தாய்மைப்படுத்து 
தல்‌ நிறைவேறுகிறது எபி 9:13-14. 


29 


அங்கலாய்ப்பு (ANGUISH) 

இவ்வுலக உயிர்களால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ பயத்தைப்‌ போன்றோ அல்லது 
குறிப்பிட்ட குறிக்கோள்‌ மற்றும்‌ உண்மை 
யான பணி ஆகியவற்றின்‌ மீதான தனிப்‌ 
பட்ட அல்லது அதிகப்படியான கவனிப்‌ 
பால்‌ ஏற்படும்‌ கவலை போன்றோ இல்‌ 
லாமல்‌, அங்கலாய்ப்பானது ஒருவரது 
அடி மனதிலிருந்து உருவாகின்ற மன 
அமைதியற்ற உணர்வினையே குறிக்கின்‌ 
றது. இத்தகைய நிலை சாவை எதூ 
கொள்ளும்போது அல்லது பொதுவாக 
எதிர்‌ காலத்தைப்பற்றி எழும்‌ ஒரு உறுதி 
யற்ற உணர்வேயாகும்‌. விவிவியத்தில்‌ 
குறிப்பாக கிரேக்க மொழி பெயர்ப்பில்‌, 
இந்நிலையை விவரிக்கப்‌ பல சொற்கள்‌ 
பயன்பட்டுள்ளன. பல சூழ்நிலைகளில்‌ 
விவரிக்கப்படுகின்றன (2 மக்‌ 3:14-15; 15:19; 
லூக்‌ 22:24, ஒசே 13:9: 2 மக்‌ 8:20; ஞான 11:5; 
லூக்‌ 21:85; 1 சாமு 23:8; 2 சாமு 20:3; லூக்‌ 
8:37: மத்‌ ச்‌:24; வரக்‌ 4:44; உப 28:53; 2 கொரி 
ச்‌:8: 0:4.12), 


1. தமது மக்களுடன்‌ யாவே செய்து 
கொண்ட உடன்படிக்கையானது, உறுதி 
மொழிகளின்‌ ஆண்டவருடைய பிரசன்னத்‌ 
தை உறுதிப்படுத்துகின்‌ றது; ஆனால்‌, அது 
மனிதன்‌ சட்டத்தைக்‌ கடைப்‌ பிடிப்ப தில்‌ 
காட்டும்‌ பிரமாணிக்கத்தைப்‌ பொருத்‌ 
தது. ஆகவே இந்த உறுதிப்பாடு நடப்பில்‌ 
மறைந்துவிடும்‌ அபாயம்‌ எப்போதும்‌ 
உள்ளது. 


யாபோக்குக்‌ கரையை அடையும்‌ யாக்‌ 
கோபு ஒன்றும்‌ இயலாத ஒரு சூழ்நிலை 
யில்‌ தான்‌ இருப்பதைக்‌ காண்கிறார்‌ 
(ஆதி 32:8). அனால்‌, தனது தந்தையுடனும்‌ 
(22:16 தொ) தன்னுடனும்‌ (28:14 இறைவன்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ செய்த உடன்படிக்கை 
களைத்‌ தனக்குப்‌ பின்னணியாகக்‌ 
கொண்டுள்ளார்‌. ஆயினும்‌, தனது சகோத 
ரன்‌ ஏசாவைச்‌ சந்திப்பதற்கு முன்னர்‌, 
அவருக்கு அங்கலாய்ப்பினை உருவாக்கும்‌ 
ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்‌. 
அண்டவரின்‌ தூதருடன்‌ போராடித்‌ 
தரையில்‌ விழுந்த பின்னர்‌, இறைவன்‌ 
அவருடன்‌ உள்ளார்‌ என்னும்‌ உறுதி 
மொழியை கதூதரிடமிருந்து பெறுகிறார்‌ 
(32:03). 


அங்கவர்‌ 


சூரைச்‌ செடியின்‌ கீழ்‌ அமர்ந்துள்ள 
எலியா. இறப்பதற்கும்‌ தயாரான மனக்‌ 
கசப்பில்‌ இருக்கிறார்‌ 0 அர நூ தொ. 
மக்களின்‌ பொது பதிதம்‌ பற்றி தவறாக) 
உறுதியாக அறிந்த நிலையில்‌ அவர்‌ 
தனது வாழ்வினைத்‌ தோல்வியெனக்‌ 
கருதுவது சரியல்லவா?/ ஆனால்‌, பீற்‌ 
காலத்தில்‌ இயேசுவிற்கு கெதுசமனியில்‌ 
நடந்தது போன்று, ஆண்டவரது தூதரால்‌ 
வவிமைபடுத்தப்பட்டு, அவரைச்‌ சரியான 
பாதையில்‌ செலுத்தும்‌ இறைவனுடைய 
சந்திப்புவரை , அவரது பாகையில்‌ 
தொடர்ந்து நடத்தப்படுகின்‌ நார்‌ (09:5-18), 


எல்லா மக்களும்‌ இருளில்‌ மூழ்கி 
யிருக்கும்போது அவர்கள்‌ அங்கலாய்ப்‌ 
பில்‌ இல்லையா? ஏச 8:82 தொ; 5:30; 24:19). 
உடன்படிக்கையின்‌ காப்பாளராக இருக்‌ 
கின்ற நிலையில்‌, மக்கள்‌ பஞ்சத்தினால்‌ 
துன்புறும்போது தனது இதயமே 
தன்னைக்‌ கைவிட்டது போன்ற நிலையில்‌, 
எரேமியா இக்கவலையில்‌ மூழ்கிவிடுகி 
றார்‌ எரே 8:18.80. அவர்‌ மட்டுமே துன்‌ 
புறுமபோது அவரது உணர்ச்சிகள்‌ வேறு 
விதமாக உள்ளன. தான்‌ வேதனைக்குட்‌ 
படுத்தப்பட்ட போது தான்‌ பிறந்த நாளி 
னையே சபிக்கும்‌ அளவிற்குச்‌ சென்றாலும்‌ 
(15:10; 20:14). தனக்காகப்‌ பழி வாங்கித்‌ 
தன்னைப்‌ பாதுகாப்பவரில்‌ ஒரு தீர்வினை 
அவர்‌ கண்டடைகிறார்‌ (7:20; 20:12. 


யோபுவின்‌ நிலையினை எடுத்துக்‌ 
கொண்டால்‌, தனிநபர்‌ மீட்பு என்னும்‌ 
மளன்றிவிட்ட கருத்து வெளிப்படையாகத்‌ 
தெரிகிறது. அச்சத்தால்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்ட அவர்‌ அழுகிறார்‌ (யோபு 3:84); “நான்‌ 
அஞ்சியது எனக்கு வந்துற்றது, நான்‌ 
கண்டு நடுங்கியது எனக்கு நேரிட்டது” 
(5:25); அவரது ஆன்மா கசப்புற்றதால்‌ 
அவர்‌ இவ்வாறு பேசுகின்றார்‌ (10:1: 7:1). 
இறைவன்‌ அனுப்பும்‌ வேதனைக்காக 
அச்சி நடுங்குகிறார்‌ (67:54. இறுதியாக, 
இச்சொற்களை உபயோகிக்காமலே, 
அவருடைய இயலாத சூழ்நிலையினின்று 
அவரை காப்பாற்றக்கூடிய இறைவனை 
நோக்கி நீதிமான்‌ தனது அங்கலாய்ப்பில்‌ 
கூக்குரவிடுகிறார்‌ (சங்‌ 22: 51; 35; 38: 57: 65; 
88; 102). 


அங்கலாய்ப்பு மிெதொடர்ச்ச]] 30 


இந்த எல்லா நிலைகளிலும்‌, மரணம்‌ 
காத்திருப்பதால்‌, தனிநபர்‌ மைய இடத்‌ 
தைக்‌ கொண்டுள்ளார்‌. இறைவனுடைய 
காரியம்‌ அவருடையதில்‌ இணைந்திருப்ப 
தால்‌, அவரது அங்கலாய்ப்பில்‌ இரு 
முகத்‌ தெளிவின்மை காணப்படுகிறது. 
மோசேயும்‌, முதலில்‌ தனது பிரச்சி 
னைக்கு ஒரே தீர்வாக மரணத்தையே 
காண்கிறார்‌ எண ப:1-15; அனால்‌, 
தொடரும்‌ நிகழ்ச்சிகளில்‌ அவரது அங்க 
லாய்ப்பிற்குக்‌ காரணம்‌ மக்களின்‌ பதிதமே 
என்பது தெளிவாகிறது. வாழ்வின்‌ நூவி 
விருந்து மக்களின்‌ பெயர்‌ அடிக்கப்படும்‌ 
போது, தனது பெயரையும்‌ அழிக்குமாறு 
இறைவனை மன்றாடும்போது, தனது 
பாவமிக்க சகோதரர்களுடன்‌ தனக்குள்ள 
ஒன்‌ றிப்பை வெளிப்படுத்தினாலும்‌ இறை 
வனுடைய வெற்றி கொள்ளும்‌ அன்பின்‌ 
மீது உறுதியாக உள்ளார்‌ யாத்‌ 32:31 தொ). 


2. ஓவ்வொரு மனிதனுடைய இதயத்து 
வும்‌ இத்தகைய அங்கலாய்ப்பு உணரப்‌ 
பட்டாலும்‌, இயேசுவின்‌ வருகையோடு 
அதன்‌ கருத்து மாறுபடுகிறது. தமது 
மரணத்தை எதிர்கொள்ளும்‌ அங்கலாய்ப்‌ 
பினை மட்டுமன்றி, ஐயப்பாடு, உறுதியற்ற 
நிலை அகிய பயங்கர உணர்வையும்‌ அவர்‌ 
கன்‌ மீது ஏற்றுக்கொள்கிறார்‌. ஓவிவ 
கோட்டத்தில்‌ அவர்‌ அச்சம்‌, திகில்‌. 
துயரம்‌, மனக்‌ கலக்கம்‌ ஆகியவற்றால்‌ 
அட்கொள்ளப்படுகிறார்‌ மாற்‌ 14:33 தொ. 
அவருடைய அங்கலாய்ப்பு எல்லாக்‌ 
காலத்தையும்‌ சேர்ந்த நீதிமான்‌ கள்‌ அனை 


வருடைய அங்கலாய்ப்பினையும்‌ ஒன்று 
சேோர்த்துக்கொள்கிறது (சங்‌ 44:6.12; 42:5). 
அவர்‌ கூக்குரவிட்டுக்‌ கண்ணீர்‌ வீடு 
கிறார்‌. தன்மைச்‌ சாவிவிருந்து மீட்க 
வலலவரிடம்‌ அவர்‌ செபிக்கிறார்‌ எபி 
5:27); இறுதியாக, தந்தையின்‌ விருப்பத்‌ 


தற்கே தனது விருப்பத்தையும்‌ கொண்டு 
வருகிறார்‌ (மாற்‌ 74:06 ). இரத்த வியர்வை 
சிந்தும்‌ வரை போராபெவரைப்‌ பலப்‌ 
படுத்த மீண்டும்‌ ஒருமுறை ஆண்டவரின்‌ 
தூதர்‌ வருகிறார்‌. இதற்குப்பின்‌, வெற்றி 
கொண்டவராய்‌ தமது முடிவை எதிர்‌ 
கொள்ள ஆயத்தமாகிறார்‌ க்‌ 22:21- ச), 


இயேசு மனித அங்கலாய்ப்பின்‌ ஆழத்‌ 
தை அனுபவித்ததன்‌ மூலம்‌ “தமக்குக்‌ 


கீழ்ப்படி கிறவர்கள்‌ அனைவருக்கும்‌ முடி 
வில்லா மீட்பின்‌ காரணராகிறார்‌” எபி 
5:9): அவர்‌ ஒரு புதிய திருப்ப இயலாத 
சகாப்தத்தை துவக்குகிறார்‌. விசுவாசிகள்‌ 
தாம்‌ வாழும்‌ இக்காலத்தின்‌ பண்பினைத்‌ 
தனக்கு உறுதிப்படுத்திக்‌ கொள்வதற்காக 


நம்பியிருக்கும்‌ செயலானது, கடந்த 
காலத்தில்‌ நடைபெற்றுவிட்டது (7:27); 
அனால்‌. அது காலத்திற்கு வெளியே 


நின்று வரலாற்றின்‌ ஏற்றத்‌ தாழ்வுகளின்‌ 
மீது அதிக்கம்‌ செலுத்துகின்றது (திரு 
வெளி 1:8). இயேசு என்னும்‌ ளில்‌ அங்க 
லாய்ப்பானது அடக்கப்படவில்லை; அதற்‌ 
குரிய இடத்தைப்‌ பெறுகிறது; ஏனெனில்‌, 
இப்போது முதல்‌ நம்பிக்கையானது உறுதி 
யானதாகவும்‌ மரணமானது பலனளிப்ப 
தாகவும்‌ உள்ளது. 


3. விசுவாசியின்‌ மனதில்‌ ஆழம்‌ 
மற்றும்‌ பரப்பு என்னும்‌ இரு நிலைகளில்‌ 
அங்கலாய்ப்பினை அனுபவிக்கலாம்‌. 
"உயிர்‌ வாழ பெருமூச்சுவிட்ட நிலையில்‌, 
தன்‌ மேல்‌ நம்பிக்கை வைக்காமல்‌, இறந்‌ 
தோரை உயிர்ப்பிக்கும்‌ கடவுள்‌ மீது 
மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டுமென 
பவுல்‌) இதன்மூலம்‌ அறிந்து கொண்டார்‌” 
்‌ கொரி 1:9; 5:ல்‌. “-கலாபனையோரி வேத 
னையோ? எதுவுமே குன்னை) கிறிஸ்து 
வின்‌ அன்பினின்று பிரிக்கமுடியாது" என 
உண்மையாகவே பவுல்‌ அறிந்திருந்தார்‌ 
(உரோ 8:35.39). கிறிஸ்துவில்‌ மரணம்‌ 
வெற்றிக்‌ கொள்ளப்பட்டது என்னும்‌ 
உறுதியான நிலையில்‌ இந்த 
அங்கலாய்ப்பு ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது 
( கொரி 1554 தொ). இயேசுவின்‌ 
வேதனையுடன்‌ இணைக்கப்படும்‌ போது 
மரணமானது ஒரு பொருளையும்‌, மீட்பு 
மதிப்பீட்டையும்‌ பெறுகிறது! "எங்களுள்‌ 
சாவும்‌, உங்களுள்‌ வாழ்வும்‌ செயலாற்று 
கிறது" ( கொரி. சீப்‌. 


அனால்‌, அங்கவாய்ப்பானது 
இன்னும்‌ ஆழமான நிலையில்‌ மீண்டும்‌ 
தோன்றலாம்‌. இந்நிலையில்‌ மணிதனு 


டைய மரணத்தையும்‌ தன்‌ சொந்த மீட்பை 
யம்‌ பற்றி பவுல்‌ அக்கறை கொள்ள 
வில்லை. ஏனெனில்‌ இவை விசுவாசத்தி 
னால்‌ பெறப்பட்டுவிட்டன என்று அறிந்தி 
ருந்தார்‌. உரோ 5:1-5; 8:24. அனால்‌ 


31 


மற்றவர்களின்‌ மீட்பையும்‌ மற்ற மக்களின்‌ 
விடுதலையும்‌ பற்றி அங்கலாய்ப்பு 
தோன்றுகிறது. மோசேயைப்‌ போன்று, 
தனது சகோதரர்களுக்காக சாபத்துக்கு 
உட்பட விரும்புவதாக பவுல்‌ இப்பொரு 
ளிலேயே கூறுகின்றார்‌ (0:3; தான்‌ துன்புற, 
கிறிஸ்துவோடு சோந்து துன்புற அவர்‌ 
விரும்புகிறார்‌ (8:17). உண்மையில்‌, இறுதி 
வரை உலகம்‌ ஏங்கிக்கொண்டே இருக்‌ 
கின்றது (8-18-80) ; அதன்‌ மற்றொரு கூறின்‌ 
அடிப்படையில்‌ நம்பிக்கை எழுகிறது; 
அவியின்‌ ஈழலமாக, இது உறுதியானதாக 
மட்டுமில்லாமல்‌ எதிர்பார்ப்பையும்‌ 
மாறாத்தன்னமையையும்‌ கொண்டதாக 
உள்ளது (8:24-25). இயேசு தனது பலியின்‌ 
முன்னனுபவத்தால்‌ முழுமையாக ஆட்‌ 
கொள்ளப்பட்டதைப்‌ போன்று (ஒரக்‌ 12:50), 
அப்போஸ்தலரும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பி 
னால்‌ முழுமையாக மேற்கொள்ளப்படு 
கிறார்‌ கொரி 5:1. வேதனை மற்றும்‌ 
கலக்கத்துன்‌ விளிம்பில்‌ அவரை நாம்‌ 
கண்டாலும்‌ ம்‌ கொரி சி, நம்பிக்கை 


இழந்தவராகவோ, நசுககப்பட்டவராக 
வோ அவர்‌ இல்லை (4). கிறிஸ்துவின்‌ 
வேதனையானது உலகமுடிவுவரை 
நிவைத்திருக்கும்‌. 


இவ்வாறு கிறிஸ்தவன்‌ தனது விசுவா 
சத்தின்‌ மூலம்‌ மரணம்‌ மற்றும்‌ மீட்பு 


பற்றிய எண்ணத்தின்‌ மீது ஏற்படும்‌ 
அங்கலாய்ப்பினை மேற்கொள்ள முடியு 
மெனில்‌, கிறிஸ்துவினுடைய உடலின்‌ 
எல்லா உறுப்பினர்களுடனும்‌ கொண 
டுன்ள ஒன்றிப்பின்‌ விவரிக்க முடியாத 
அங்கலாய்ப்பிவும்‌ வாழலாம்‌. உறுதி 
யானது மற்றும்‌ உறுதியற்றது ஆகிய 


இரண்டும்‌ ஒரே மட்டத்திலும்‌ இல்லை; 
ஒரே பொருளைப்‌ பற்றியும்‌ குறிப்பிடவு 
பில்லை. 
அசக்கா (AZEKA4H - கொத்தப்பட்ட நிலம்‌) 
அய்யாவோன்‌ _ பன்ளத்தாக்கிற்குத்‌ 
தென்புறத்தில்‌ உள்ள அரண்சூழ்ந்த நகர 
மாகும்‌. பேயித்‌-கிப்ரின்‌ என்ற இடத்திற்கு 
வடக்கே 6.5 கி.ம்‌. தொலைவிலும்‌, கெபி 
ரோனுக்கு வடமேற்கே 24 கி.மீ. தொலை 
விலும்‌ உள்ள தேல்‌-எஸ்‌-சக்கரியே என்ற 
இடத்தை அசக்காவிற்கு அடையாளம்‌ 
காட்டுவா. 


தேல்‌ மேலே உள்ள மேட்டு. 


அ/௪ மய 
நிலத்தில்‌ அழிந்துபோன சுவர்களும்‌, 
கோபுரங்களும்‌ காணப்படுகின்றன. பல 
நிவத்தடிப்‌ பாதைகளும்‌, அறைகளும்‌ 
கண்டுபிடி க்கப்பட்டுள்ளன . வை 
போர்க்காலத்தில்‌ அடைக்கவமாகவும்‌, 


உணவுப்‌ பொருள்களைச்‌ சேர்த்து வைப்ப 
தற்கும்‌ பயன்பட்ட ருக்க வேண்டும்‌. இஸ்‌ 
ராயேல்‌ காலத்தைச்‌ சேர்ந்த, அரச 
செய்திகளைக்‌ கொண்ட பாண்டங்கள்‌ 
பலவும்‌ கண்டுபிடி க்கப்பட்ட ருக்கின்றன. 
தேலுக்குக்‌ கிழக்குப்‌ பகுதியிலுள்ள வர்‌ 
பெத்‌-ஏல்‌-ஆஅவாமி என்ற டம்தான்‌ 
அசக்கா இருந்த இடமாக பைசான்டைன்‌ 
காலத்தில்‌ கருதப்பட்டது. 

எருசலேமின்‌ அரசராகிய அதோனி- 
சதேக்கின்‌ தலைமையில்‌ வந்த கானானி 
யர்களின்‌ படைகளை யோசுவாவின்‌ படை 
கள்‌ அசக்காவரை துரத்திச்‌ சென்றனார்‌ 
(யோசு 1010-1). இது யுதா நாட்டின்‌ செப்‌ 
பேலா மாவட்டத்திலுள்ள ஒரு நகரமாகும்‌ 


(15:35), பெவிஸ்‌ தியர்கள்‌ போருக்குப்‌ 
படையைக்‌ திரட்டி க்கொண்டு வந்து 
அசக்கா என்ற இடத்தில்‌ பாசறை 


அமைத்தனர்‌. தாவீது பெலிஸ்தியர்‌ களின்‌ 
தலைவனாகிய கோவியாத்தைக்‌ கொன்ற 
வுடன்‌ 'அசக்கா' நகரானது இஸ்ராயேலர்‌ 
களால்‌ கைப்பற்றப்பட்டது (1 சாமு 17:1. 


வடக்கு ஆட்சிப்‌ பகுத! கிளர்ச்சி செய்து 
பிரிந்து போனபின்‌ சாலொமோன்‌ மகன்‌ 
இரகபெயாமினால்‌ அரண்சூழக்‌ கட்டப்‌ 
பட்ட நகர்களில்‌ அசக்காவும்‌ ஒன்றாகும்‌ 
(2 நாள்‌ 1:10). உணவுப்‌ பொருட்களைச்‌ 
சேர்த்து வைப்பதற்கும்‌ பயன்பட்டது (0:10. 
எருசலேமைத்‌ தாக்குவதற்கு முனனாவ 
நெபுக்கதுனேசாரின படைகளால்‌ கடைசி 
யாகப்‌ பிடிக்கப்பட்டது யூதாவின்‌ அரண்‌ 
சூழ்ந்த நகராகிய அசக்கா ஆகும்‌ (எரே 
ச்‌:7 கி.மு. 588). நாடு கடத்தப்பட்டத ற்குப்‌ 
பின்‌ அடிமைத்தளையில்‌ இருந்து திரும்பி 
வந்த யூதர்களால்‌ அசக்கா நகரானது 
மறுபடியும்‌ கைப்பற்றப்பட்டது. குழியேறப்‌ 
பட்டது (நெக 11:30). 
அசசியா (42A214H - யாவே வவிமைமிக்க 
வர்‌, யாவேயால்‌ பலப்படுத்தப்பட்டவர்‌ 
அல்லது யாவேயால்‌ வலு! அடைந்தவர்‌) 

1. ஆண்டவரின்‌ உடன்படிக்கைப்‌ 
பேழையை எருசலேம்‌ தேவாலயத்திற்கு 


அசர்மேல்‌ 32 


எடுத்து வருவதற்காகத்‌ தாவீது முன்னேற்‌ 
பாடு செய்த பாடகர்‌ குழுவில்‌ ஒரு 
லேவியர்‌ ப நாள்‌ 15:8) 

2. தாவீதின்கீழ்‌ எப்பிராயிம்‌ குலத்‌ 
தாருக்குப்‌ படைத்தலைவராக இருந்த 
ஓசயாவின்‌ தந்‌ைத ஆவார்‌ (ப நாள்‌ 27:20) 

ஏ. எசக்கியா காவத்தில்‌ அலயப்‌ 
பொறுப்பினைக்‌ கண்காணிக்க நியமிக்கப்‌ 
பட்டவர்களில்‌ முன்றாம்‌ தர அலவலர்‌ 
நாள்‌ 31:13). 
அசறரமேல்‌ (ASARAMEL) 

வுல்கத்தா வாசகப்படி இது ஓர்‌ இடத்‌ 
தின்‌ பெயராகும்‌. அனால்‌ இது எபிரேயச்‌ 
சொற்றோடரைத்‌ தவறாகப்‌ புரிந்து 
கொண்டதின்‌ விளைவாக இருக்கலாம்‌ 
என்றும்‌ கருதப்படுகிறது. சிலர்‌ இது 
எருசலேமைக்‌ குறிக்கிறது என்றும்‌ 
இன்னும்‌ சிலர்‌ இது இறை மக்களின்‌ 
முற்றம்‌ அல்லது இறைமக்களின்‌ இளவர 
சன்‌ என்று பொருள்படும்‌ என்பர்‌. 

முன்னதென்றால்‌ இது அலயத்தில்‌ 
பெரிய முற்றத்தைக்‌ குறிக்கும்‌. பின்ன 
தென்றால்‌ இது இடத்தைக்‌ குறிக்க 
வில்லை. மதிப்புமிக்க ஒரு பட்டமாகும்‌. 
இதனால்‌ பெரிய குருவாகிய சீமோன்‌ 
“இறை மக்களின்‌ தலைவர்‌” என்று 
குறிக்கப்பெறுகிறார்‌ 0 மக்‌ 4:47; 15:0. 


அசரியா (AZARAIAH- யாவே உதவி 
செய்தார்‌) 

1. சாலமோனின்‌ கீழ்‌ உள்ள உயர்‌ 
அதிகாரி. பெரிய குரு சாதோக்கின்‌ புதல்‌ 
வராவார்‌. அகிமாசுவின்‌ சகோதரராகவும்‌ 
இருக்கலாம்‌ 0 அற 4:23. காண்க: 3 சாமு 
15:21). 

2. இவர்‌ நாத்தானின்‌ மகனாவார்‌. 
சாலமோனின்‌ ஆட்சிக்குட்பட்ட பன்னி 
ரண்டு மாகாணங்களின்‌ அரச அலுவ 
லர்களுக்குத்‌ தலைவராக இருந்தாரா 
(0 அர 4.3. சாபதுவின்‌ சகோதரராவார்‌. 
இவர்‌ இறைவாக்கினர்‌ நாத்தானின்‌ 
மகனா (2 சாமு 12 அல்லது சாலமோ 
னின்‌ அண்ணன்‌ மகனா (2 சாமு 58:14 


என்பது பற்றி அறிஞர்கள்‌ மத்தியில்‌ 
கருத்து வேறுபாடுகள்‌ காணப்படு 
சின்ன. 


5. அசரியா யுதாவின்‌ அரசர்‌ அமசி 
யாவின்‌ மகனும்‌ வாரிசுமாவார்‌ (2 அர 


14:21: 15:1.8-8. 17, 23. 27:1 நாள்‌ 3:13). இவரு 
டைய மற்றொரு பெயர்‌ ஊசியா என்ப 
தாகும்‌. 

ச்‌. யூதாவைச்‌ சேர்ந்த ஒரு மனிதர்‌. 
ஏத்தானின்‌ மகன செராகுவின்‌ புதல்வர்‌ 
களின்‌ தலைமுறை அட்டவணையில்‌ இடம்‌ 
பெறுகிறார்‌ 0 நாள்‌ 2:9. 

5. யூதாவிலுன்ள ஒரு மனிதர்‌. ஏகூவின்‌ 
புதல்வரும்‌, ஒபேதுவின்‌ பேரனுமாவார்‌. 
எரகுமேவின்‌ புதல்வர்களின்‌ தலைமுறை 
அட்டவணையில்‌ சேசாணின்‌ எகிப்திய 
அடிமை வழியாக இடம்‌ பெறுகிறார்‌ 
(1 நாள்‌ 2:38-59). இவரை கீழ்‌ வரும்‌ 74-இல்‌ 
இருந்து வேறுபடுத்த வேண்டும்‌. 

8. அகிமாசுவின்‌ புதல்வரும்‌, சாதோக்‌ 
அன்‌ பேரனும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 6:9. 

7. பெரிய குரு யோகானானின்‌ 
புதல்வரும்‌, 6-இல்‌ குறிக்கப்படுபவீரின்‌ 
பேரனுமாவார்‌ (0 நாள்‌ 6:/0--18; எஸ்‌ 7:3. 
இவர்‌ அரசன்‌ பசியா குருத்துவப்‌ பதவி 
யைப்‌ தனககே அபகரித்துக்‌ கொண்டதை 
எதிர்த்தவராக இருக்கலாம்‌ (ட நாள்‌ 
26:17-18). 

சி, பெரிய குரு கிவிக்கியாவின்‌ புகல்வ 
ரும்‌, செராயாவின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ 
(1 நாள்‌ 6:13-1தி). இவர்‌ நாடு கடததப்படு 
தலுக்குச்‌ சிறிது முன்பு வாழ்ந்த எஸ்ரா 
வின்‌ மூதாதையர்‌ அவார்‌ (எஸ்‌ 7:]. 

9. கெகாத்தியர்களின்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. சாமுவேலுக்கும்‌ லேவியரான 
இசை வல்லுநர்‌ ஏமானுக்கும்‌ மூதாதைய 
ராவார்‌ ப நாள்‌ 6:59. யோவேல்‌ இவரது 
மகனாவார்‌. இவர்‌ 1 நான்‌ 6:24-இலீ 
ஊ சியா என்‌ றறைக்கப்படுகின் றார்‌. 

10. கிவிக்கியாவின்‌ ஒரு வழித்தோன்‌ 
றல்‌. நாடு கடத்தலுக்குப்‌ பின்‌ எருசலே 
மில்‌ அலயத்தின்‌ முக்கிய அதிகாரி ப்‌ 
நாள்‌ 9:3). ஒருவேளை நெக 11:1-இல்‌ 
குறிக்கப்படும்‌ செராயாவும்‌ இவரும்‌ ஒரு 
வரையே குறிக்கலாம்‌. 

11. இவர்‌ சமயச்‌ சீர்திருத்தங்களைச்‌ 
செய்ய யுதாவின்‌ அரசராகிய ஆசாவிற்கு 
உற்சாகமளித்த இறைவாக்கினர்‌ (2 நாள்‌ 
15:1-9. இறைவாக்கினர்‌ ஒதேதுவின்‌ 
மகனாவார்‌. 

12. 19. யுதாவின்‌ அரசராகிய யோச 
பாத்தின்‌ புதல்வர்களில்‌ இருவர்‌ (2 நான்‌ 


33 


81:2-4). இவர்களின்‌ தந்தைக்குப்பின்‌ 
ஆட்சிப்‌ பொறுப்பை ஏற்ற இவர்களது 
மூத்த சகோதரர்‌ யோராம்‌ இவர்களைத்‌ 
தன்‌ வாளுக்கு இரையாக்கினார்‌. 
'அசரியா' என்ற பெயர்‌ யோசபாத்தின்‌ 
புதல்வர்கள்‌ பட்டியவில்‌ இரண்டு முறை 
வருகிறது. 

14. அத்தவியாவைப்‌ பதவியிலிருந்து 
நீக்கும்‌ சதித்திட்டத்தில்‌ தீவிரமாக பங்கு 
பெற்ற ஒரு அதிகாரி, இவர்‌ யோராமின்‌ 
மகனாவார்‌ (ச நாள்‌ 2:0. 

15. யூதாவைச்‌ சேர்ந்த படைத்தலைவர்‌. 
ஒபேதுவின்‌ புதல்வர்‌. அத்தவியாவைப்‌ 
பதவி நீக்கிவிட்டு யோவாசுவை அரச 
நாக்க வேண்டும்‌ என்ற சதித்‌ திட்டத்தில்‌ 
தவிரமாகச்‌ செயல்பட்டார்‌ (2 நாள்‌ 23:0, 
இவரை மேலே 5-ஆம்‌ எண்ணில்‌ குறிப்‌ 


பிட்டி ருப்பவரோடு தொடர்புப்படுத்தக்‌ 
கூடாது. 

16. எப்பிராயிம்‌ மக்கள்‌ தலைவர்களில்‌ 
ஒருவர்‌. யோகானானின்‌ புதல்வர்‌. 
சிறைப்பிழ. த்தவர்களை விடுவிக்க 
வேண்டி பெக்காவின்‌ படையினை 


வவியுறுத்தியவர்களில்‌ ஒருவர்‌ ம 
25:18). 


17. எசக்கியாவின்‌ காவத்தில்‌ யோவேல்‌ 


நாள்‌ 


என்றழைக்கப்பட்ட கெகாத்ஜியர்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்த ஒரு லேவியரின்‌ 
தந்தையாவார்‌ நாள்‌ 49:15. இவர்‌ 


ஆலயத்தைச்‌ சுத்தி செய்த அலுவலில்‌ 
பங்கு பெற்றார்‌. அனால்‌ 9-வது எண்ணில்‌ 
குறிப்பிட்டவரோடு தொடர்புடையவர்‌ 
இல்லை. 

16. எகல்வலேவின்‌ மகன்‌. எசக்கியா 
காலத்திவிருந்த மெராரிய குலத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு லேவியர்‌, ஆலயம்‌ சுத்தி 
செய்தபோது உதவியவர்‌ (2 நான்‌ 29:12. 

19. எசக்கியாவின்கீழ்‌ இருந்த தலை 
மைக்குரு (8 நான்‌ 31:10.13. ஆலயத்தில்‌ 
மக்கள்‌ அளித்த பொருட்களைச்‌ சேமித்து 
வைப்பதற்கென அறைகளைக்‌ கட்டினார்‌. 
இவர்‌ சாதோக்கின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
வரும்‌, ஆண்டவரது ஆலயத்தின்‌ முக்கிய 
அதிகாரிகளின்‌ தலைவரும்‌ ஆவார்‌ (1 
நாள்‌ 9:11; நெக 11:11; எரே 20ம்‌. இவர்‌ 
27-இல்‌ குறிக்கப்படுபவராக இருக்கலாம்‌. 

20. அசரியா என்பவர்‌ தன்னுடைய 
வீட்டிற்குப்‌ பின்னாலிருந்த எருசலேம்‌” 


ண்சரியா 


மதில்‌ சுவரைப்‌ பழுது பார்த்தவரும்‌ மாசே 
யாவின்‌ மகனுமாவார்‌ நெக்‌ 3:23-24). 

21. நாடு கடத்தப்‌ பெற்றதற்குப்பின்‌ 
உள்ள காலக்‌ கட்டத்தில்‌ இருந்த ஒரு 
தலைவர்‌. அபுமைத்‌ தனத்திவிருந்து விடு 
தலைப்பெற்று செருபாபேலோடு திரும்பி 
வந்தவர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ நெக 71. 
இதற்கு இணையான பகுதியில்‌ 'செராயா: 
என்று குறிப்பிடப்படுகிறார்‌ எஸ்‌ 28:8; 
காண்க நேக [12:). 

22. எஸ்ராவின்‌ காலத்தின்‌ சட்டத்தை 
மக்களுக்கு எஸ்ரா வாசிக்க, அதைப்‌ பூரி 
கின்ற விதத்திலே விளக்கிக்‌ கூறிய ஒரு 
லேவியர்‌ நெக 8:7-8). இவர்‌ எபிரேயத்தியி 
விருந்து அரமேயிக்குக்கு மொழிபெயர்த்தி 
ருக்கவாம்‌. 

23. நெகமியாவின்‌ காலத்தில புதுப்‌ 
பிக்கப்பட்ட இஸ்ராயேவின்‌ உடன்படிக்‌ 
கையில்‌ கையொப்பமிட்ட குருக்களில்‌ 
ஒருவர்‌ (நெக 10:2, 

24. இவர்‌ யூதா நாட்டுக்‌ குருவாக 
அல்லது தலைவராக இருந்தவர்‌ (நெக 
12:33. 

25. ஒசாயாவின்‌ மகன்‌. இறைவாக்கி 
னர்‌. எரேமியாவின்‌ எதிரிகளில்‌ ஒருவர்‌ 
(எரே 42:8). எரே 42:1- இல்‌ சில வாசக்‌ 
கள்‌ இவரை எசனியா என்று குறியிடு 
கின்றன. 

26. தானியேலின்‌ தோழர்களில்‌ ஒருவ 
ரான ஆபதுநெகோவின்‌ மூல எபிரேயப்‌ 
பெயர்‌ (தானி 1:6.7.11.19; 2:17; 3:85.88 (1:2.66); 
1 மக்‌ 2:59). 

27. ஊசியாவின்கீழ்‌ உள்ள தலைமைக்‌ 
குரு (2 நான்‌ 26:17.20) அரசன்‌ குருவின்‌ 
பணியை ஆற்றுவதை எதிர்த்த குருக்களின்‌ 
தலைவராக இருந்தவர்‌. இவர்‌ 19-இல்‌ 
குறிக்கப்பட்டவராக இருக்கலாம்‌. 

28. அடிமைத்‌ தனத்திவிருந்து வந்த 
பின்‌ எருசலேமில்‌ வாழ்ந்தவர்களாகக்‌ 
கூறப்படுகின்‌றவர்களின்‌ பட்டியலில்‌ 
இவர்‌ ஒரு குருவாகக்‌ கருதப்படுகின்றார்‌. 
சிவிக்கியாவின்‌ மகனாவார்‌. ஆண்டவரது 
அலயத்தின்‌ தலைமைக்‌ : குருவாகவும்‌ 
எண்ணப்படுகின்றார்‌ (1 நாள்‌ 9:1). இவர்‌ 
8-இல்‌ குறிக்கப்பட்டவராக இருக்கலாம்‌. 
நெக 11:11-ல்‌ இவர்‌ செராயா என்றழைக்‌ 
கப்படுகிறார்‌. ஒருவேளை இதுவே சரி 
யான வாசகமாக இருக்கலாம்‌. 


அரியா 34 


29. யூதா மக்கபேயுவின்‌ படையில்‌ ஒரு 
அதிகாரி 0 மக்‌ 5:18.58.60). யூதா இல்லாத 
காலங்களில்‌ படைத்தலைவராகப்‌ பொறுப்‌ 
பேற்றிருப்பவர்‌. கோர்க்கியா என்பவரால்‌ 
தோற்கமு க்கப்பட்டார்‌. 


அசரியா (மங்கல்‌ 

மாறுவேடம்‌ கொண்டிருந்த தூதர்‌ 
இரபேலால்‌ பயன்படுத்தப்பட்டப்‌ பெய 
ராகும்‌ தொபி 5:18: 6:6.13; 7:8: 9:3). 


அசரியாவின்‌ மன்றாட்டு (PHAYER OF 
AZARIAH) 


இது தானி 3:24-50 என்ற பகுதியைக்‌ 
குறிக்கும்‌. இது எபிரேய விவிலியத்தில்‌ 
காணப்படவில்லை. ஆகவே பிரிவினைச்‌ 
சகோதரர்கள்‌ தங்கள்‌ விவிவியங்களில்‌ 
இதைச்‌ சேர்த்துக்‌ கொள்வதில்லை. 
இதைத்‌ திருமுறையைச்‌ சேராத பிற்‌ 
சேர்க்கை எனறு அழைப்பர்‌. ஆனால்‌ 
இப்பகுதி கிரேக்க எழுபது நூவில்‌ 
காணப்படுகிறது. கத்தோவிக்கத்‌ திருச்‌ 
சபை இதையும்‌ இறையுக்கம்‌ பெற்ற 
பகுதியாக ஏற்றுக்‌ கொள்ளும்‌. இப்பகுதி 
துணைத்‌ திருமுறைப்‌ பகுதிகளில்‌ 
ஒன்றாகக்‌ கருதப்படும்‌. இதுவும்‌ மூன்று 
இளைஞர்களின்‌ பாடலும்‌ (3:46-90) சேர்ந்த 
ஒரே தொகுப்பாகக்‌ கருதப்படும்‌. 


தானியேவின்‌ மூன்று தோழர்களான 


சதிராக்கு, மேசாக்கு, ஆபதுநெகோ 
ஆகியோரின்‌ கதையாகும்‌. நெபுகத்து 
னேசார்‌, தூரோ என்னும்‌ சமவெளியில்‌ 


பொற்‌ சிலை ஒன்றை நாட்டி வைத்தார்‌. 
அதை எல்லோரும்‌ தாழ விழுந்து வணங்க 


வேணடும்‌ என்று கட்டளையிட்டார்‌. 
இதற்குப்‌ பணிய மறுத்த இம்மூன்று 
இளைஞர்களும்‌, தண்டணையாகத்‌ தீச்‌ 


சூளையில்‌ எறியப்பட்டனர்‌. ஆபதுநெகோ 


என்ற அசரியா (:6-? இறைவனைப்‌ 
பார்த்து மன்றாழன செபம்‌ தான்‌ 
இப்பகுதி. அதில்‌ தன்‌ பாவங்களை 


அறிக்கையிட்டு இஸ்ராயேலின்‌ உடன்‌ 
படி .ககையின்‌ நிமித்தம்‌ பாவ மன்னிப்பும்‌, 
விடுதலையும்‌ கோருகிறார்‌ (:24-40). 
இதற்குப்‌ பிறகு வரும்‌ உரைநடைப்பகுதி, 
அரசரது ஊழியர்கள்‌ எப்படிச்‌ சூளை 
யின்‌ நிலக்கீல்‌, குங்கிவியம்‌, சணற்கூளம்‌. 
விறகுச்‌ சுன்னிகள்‌, அகியவற்றை ஒயாமல்‌ 


இட்டுத்‌ தீச்‌ சுவாலையை 49 முழம்‌ உயரம்‌ 
வரை வளர்த்தனர்‌ என்று கூறுகிறது. தீச்‌ 
சூளை, அருகில்‌ நின்ற கல்தேயர்களைப்‌ 
பொசுக்கிவிட்டவ்‌. அனால்‌ ஆண்டவரின்‌ 
தாதர்‌ அசரியாவோடும்‌ அவரது சகோத 
ரர்களோடும்‌ சூளைக்குள்‌ இறங்கி, தீக்‌ 
கொழுந்தைச்‌ சூளையினின்று வெளியே 
செல்லச்‌ செய்து அதன்‌ நடுவில்‌ குளிர்ந்த 
காற்று வீசும்படி செய்தார்‌ மேல்‌. 
அதனால்‌ தீ அவர்களைத்‌ தொடவில்லை. 
அவர்கள்‌ கொஞ்சமும்‌ வருத்தமோ 
துன்பமோ அடையவில்லை . 

இஸ்ராயேலுக்காக இறைவன்‌ முன்பு 
செய்த அருஞ்செயல்களை எடுத்துக்‌ கூறி 
இக்கதை அந்தியோக்கு எப்பிபானின்‌ 
காலத்திலும்‌ எக்காலத்திலும்‌ மறைக்‌ 
காகத்‌ துன்புறுபவர்களுக்கு நம்பிக்கை 
அளிக்கிறது. 
அச ரொ (ASHARELAH) 

ஆசாபுவின்‌ புதல்வர்களுள்‌ இவரும்‌ 
ஒருவர்‌. இவர்‌ அரச கட்டளைப்படி ௬ர 
மண்டலம்‌ தம்புரு, கைத்தாளம்‌ ஆகிய 
வற்றை ஒலித்து இறைவாக்குரைத்து 
வந்தவர்‌ ம நான்‌ 25:2. இவர்‌ 25:14-இல்‌ 
எசரேலா என்றழைக்கப்படுகிறார்‌. 
அசரேல்‌ (A5AREL- இறைவன்‌ சிறைக்‌ 
கூடம்‌] 

யூதா இனத்தைச்‌ சேர்ந்த எகல்லலே 
வின்‌ நான்கு புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
ஆவார்‌ பூ நான்‌ 4:10). 
அசவியா (ச2பதர- மாவே ஒதுக்கி 
வைத்தார்‌, யாவே சிறந்து விளங்கினாற்‌ 

ஆசவியா என்பவர்‌, ஆண்டவருடைய 
சட்ட நால்‌ கணபபிடிக்கப்பட்ட சூழ்நிலை 
யில்‌ குறிக்கப்படுபவரும்‌, யோசியாவின்‌ 
கணக்கருமாகிய்‌ சாப்பானின்‌ தந்தையா 
வார்‌. மெசுவ்லாயின்‌ மகன்‌ (2 அர 22:9. 
அச்லெல்போனணி (HAZZELELPONI- வரும்‌ 
நிழல்‌) 

ஏதாம்‌ ஊரைச்‌ சேர்ந்த யூதா 
இனத்துப்‌ பெண்‌. ஏதமின்‌ புதவ்வர்களின்‌ 
சகோத என்று குறிக்கப்படுகிறார்‌ 
0 நரன்‌ £2. 
அசன்‌ (HASSENAAH) 
. - எருசலேம்‌ சுவர்களைப்‌ பழுதுபார்ப்ப 
தில்‌ உதவிய ஒரு குடும்பத்தின்‌ தலைவர்‌ 


35 


(நெக 3:19. செனா 
மற்றொரு வடிவம்‌. 
அரசணாதது (4SENATH- நெயித்‌ என்ற 
கடவுளுக்குரியத 

ஒனின்‌ குருவாகிய போத்திபராவின்‌ 
மகள்‌. பார்வோன்‌ மன்னன்‌, யாக்கோ 
பின்‌ மகன்‌ யோசேப்புக்கு இவளை 
மனைவியாகக்‌ கொடுத்தார்‌. இவள்‌ மூலம்‌ 
யோசசேப்புக்குப்‌ பிறந்தவர்கள்‌ மனாசே, 
எப்பிராயிம்‌ என்பவர்கள்‌ அவர்‌. (அதி 
கீ1:சீ5, 50-52; தீ6:20) 


என்ற பெயரின்‌ 


கி.பி. 8-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கிரேக்கப்‌ 
போவிநூவில்‌ வளது புற இனத்‌ 
தன்மையை மாற்றி விளக்கம்‌ அளித்தனர்‌. 
இவளைச்‌ செக்கேம்‌-தீனா ஆகியோரின்‌ 
மகள்‌ என்று கூறி அவளை ஒரு எபிரேயப்‌ 
பெணணாக்கினர்‌. அவளை போத்திபரா 
தத்து எடுத்துக்‌ கொண்டார்‌. மற்றொரு 
பாரம்பரியம்‌, இவளை எகிப்தியன்‌ ஆக்கி 
யது. அனால்‌ அவன்‌ பயோசேப்பால்‌ 
யாவே வழிபாட்டுக்கு மதமாற்றப்பட்டாள்‌. 


அசனியா (4244 H-யாவே கேட்டு அருளி 
னார்‌, யாவே ஒதுக்கி வைத்தார்‌) 

எசுவா என்ற லேவியரின்‌ தந்தை. 
தநெகமியாவின்‌ தலைமையில்‌ உடன்‌ 
படிக்கை புதுப்பிக்கப்பட்ட போது 
கையொப்பமிட்டவர்களில்‌ ஒருவர்‌ நெக 
10:9). 


அசனுவா (HASSENUAH - வெறுக்கப்பட்ட 
பெண்‌, கோபமுள்ள) 

1. ஒதவியாவின்‌ தந்தை. பென்யாமின்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவரது சந்ததியி 
னர்‌ நாடு கடத்தலுக்குப்பின்‌ எருசலேமில்‌ 
வாழ்ந்தனர்‌ ப நாள்‌ 9:0). 

£. நெகமியா காலத்தில்‌ யோவேலுக்கு 
அடுத்த நிலையில்‌ தலைவராக இருந்த 
யூதாவின்‌ தந்‌ைத நெக 1:9). 


அசாசேல்‌ (2761 - பாவப்‌ பரிகாரக்‌ கிடா) 

"அசாசேல்‌* என்ற வார்த்தை. பாவப்‌ 
பரிகாரப்‌ பவி செலுத்தப்படும்‌ “நாளில்‌ 
பாலை நிலத்திற்கு ஒட்டி விட்ப்பபடுகின்ற 
பாவங்களைச்‌ சுமக்கும்‌ வெள்ள்ந்ட்டுக்‌ 
கிடாயைக்‌ குறிக்கிறது லேவி 16:18.10--29). 


இவ்வார்த்தைக்கு மூன்று விளக்கங்கள்‌ ... 


தரப்படுகின்றன . 


பெலவாவின்‌ 


அயா 


அ) பாவங்களைச்‌ சுமக்கும்‌ வெள்‌ 
ளாட்டுக்கிடாயைக்‌ குறிக்கிறது என்பது 
எழுபது நூல்கள்‌”, வுல்கத்தா போன்ற 
வைகளின்‌ கருத்தாகும்‌. இதிவிருந்து வேறு 
பட்ட குறிப்புக்களில்‌, இவ்வார்த்தை 
யானது 'துரத்துதல்‌' 'நீக்குதல்‌' என்ற 
பொருள்படுகின்ற அசாலா என்று 
அராபிய வார்த்தையோடு தொடர்பு 
படுத்தப்படுகிறது. 

அ) பாவங்களைச்‌ 
ளாட்டுக்‌ கிடாயானது ஒட்டிவிடப்படு 
கின்ற பாலைநிலத்தை இவ்வார்த்தை 
குறிக்கிறது. இக்கருத்து யுத ராபிகளின்‌ 
விளக்க நூல்களில்‌ காணப்படுகிறது. ஒரு 
சிலர்‌ அசாசேல்‌' என்ற இப்பெயரை 
'கரடுமுரடான' என்று பொருள்‌ கொள்ளப்‌ 
படுகின்ற 'அஸ்ஸா' என்ற அராபியச்‌ 
சொல்லோடு தொடர்புபடுத்திச்‌' செங்குத்‌ 
தான இடம்‌ என்று பொருள்படுகின்ற 
பேத்து-கித்துதோ என்ற இடத்தை அடை 
யாளம்‌ காட்டுகின்றனர்‌. 

இ) பாலைநிலத்தில்‌ குடியிருக்கின்ற 
சாத்தானைக்‌ குறிக்கின்ற பெயராகும்‌ 
என்பது இன்றைய விளக்கவுரையாளர்‌ 
களால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டக்‌ கருத்தா 
கும்‌. ஆணால்‌ எந்த ஒரு பண்பாட்டிலும்‌ 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ சாத்தானுக்குப்‌ 
பவியிடப்படுவதில்லை. மேலும்‌ லேவி 
16-இல்‌ ஆடு சாத்தானுக்குப்‌ பவியிடப்‌ 
படுவதாகக்‌ கூறப்படவில்லை; மாறாக, 
இஸ்ராயேவின்‌ பாவங்களைச்‌ சுமந்து 
சென்று சாத்தானுக்கு அவமானமாக 
அனுப்பப்படுகிறது. மனித பாவங்கள்‌ 
சாத்தானுக்குச்‌ சொந்தமாகின்றன. ஆடு 
பாவங்களைச்‌ சுமந்து செல்லும்‌ வாகன 
மேயொழிய பரிகாரப்பவிப்‌ பொருள்‌ 
அவவ, 


சுமக்கும்‌ வெள்‌ 


அசாசு (42/2. அற்றவுன்ன) 

ரூபனின்‌ தலைமுறை அட்டவணையில்‌ 

தந்தையும்‌, சேமாவின்‌ 

மகனும்‌ ஆவார்‌ ப நாள 5:8) 

அசாயா (வத்‌ - ஆண்டவர்‌ படைத்தது) 
7. யோசியா அரசன்‌ கீழ்‌ இருந்த ஓர்‌ 

“அரச ஊழியன்‌” (2 அரசர்‌ 22:12.14; 2 நாள்‌ 

34:20). அலயத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட 

சட்ட நூலைப்பற்றி ஆண்டவர்‌ விருப்‌ 


அசாயேல்‌ 36 


பத்தை அறிய இறைவாக்கினி குவிதா 
விடம்‌ அனுப்பப்பட்ட குழுவில்‌ ஒருவர்‌. 

4. சிமியோன்‌ குலத்தின்‌ ஒரு தலைவ 
ராக இருந்தவர்‌. மெயுனியரை அழித்த 
தில்‌ பங்கு பெற்றவர்‌ (1 நான்‌ 4:48 - 4). 

ஏ. கக்கியாவின்‌ மகன்‌ அசாயா, 
மெராரியின்‌ மக்கள்‌ என்றழைக்கப்பட்ட 
லேவியர்‌ குலத்‌ தலைவரும்‌ இவரே. திருப்‌ 
பேழை ஆண்டவரின்‌ ஆலயத்தில்‌ நிறுவப்‌ 
பட்டபோது தாவீதுக்கு உதவியர்களுள்‌ 
ஒருவர்‌ 0 நான 6:30; 15:6.10.. 

4. சிலோனியர்களில்‌ 


மூத்தவர்‌ 
இவரே. பாபிலோனியரின்‌ அடிமைத்‌ 
தனத்தில்‌ இருந்து திரும்பிய பெயர்‌ 


பட்டியவில்‌ இடம்‌ பெறுகிறார்‌ 0 நாள்‌ 9:5. 
இப்பட்டியவுக்கு இணையான பகுதியில்‌ 
இவர்‌ பாரூக்கின்‌ மகனான மாசேயோ 
என்‌ றழைக்கப்படுகிறார்‌ நெக 11.15), 


அசாயேல்‌ (A5AHEL- இறைவன்‌ செய்தார்‌) 

1. தாவீதின்‌ சகோதரியான செருயா 
வின்‌ கடைசி மகன்‌. யோவாபு, அபிசாய்‌ 
ஆகியோருக்குச்‌ சகோதரன்‌ (2 சாமு 2:18), 
காட்டு மான்‌ போல்‌ மிகவும்‌ வேகமாய்‌ 
ஓடக்‌ கூடியவர்‌ (2:19. தாவீதின்‌ முப்பது 
வலிய வீரர்களில்‌ ஒருவர்‌ (28:24; 1 நாள்‌ 
71:26). ஒவ்வொரு மாதமும்‌ ஒரு படைப்‌ 
பிரிவு பணியாற்றும்‌ முறைப்படி நான்‌ 
காம்‌ மாதம்‌ பணியாற்றும்‌ படைப்பிரிவுக்கு 
இவர்‌ தலைமை வகித்ததாகக்‌ கூறப்படு 
கிறது 0 நான்‌ 27:7). இப்பட்டம்‌ அவர்‌ 
இறந்த பின்‌, அவரைப்‌ பெருமைப்படுத்த 
கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம்‌. ஏனெ 
னில்‌ அவரது இறப்புக்குப்பின்‌, அவரது 
மகன்‌ செபதியாதான்‌ படையின்‌ நான்காம்‌ 


பிரிவுக்கு உண்மையான தலைவராக 
இருந்தார்‌. 

இ சிபோச த்தின்‌ படை அபிளோர்‌ 
தலைமையில்‌ தாவீதின்‌ படையோடு, 


கிபயோன்‌ என்ற இடத்தில்‌ போரிட்டது. 
அதில்‌ தோல்விடைந்து தப்பி ஒடிய 
அபினேரை அசாயேல்‌ விடாது துரத்தி 
னார்‌ (2 சாமு 2:17). யோவாவுக்காக இந்த 
இளைஞனைக்‌ கொல்ல மனமில்லாத 
அபினேர்‌ அவரை இருமுறை எச்சரித்து, 
திரும்பப்‌ போகக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌, 
அதற்கு செவிமடுக்காது துரத்தி வந்த 
அசாயேவை வயதான அபினேர்‌ தற்‌ 


காப்புக்காகக்‌ கொல்ல நேரிட்டது. 
இந்த இளைஞனின்‌ முடிவு அவ்வழியே 
செல்பவர்களில்‌ ஆழ்ந்த பாதிப்பை 
உண்டு பண்ணியது (2 சாமு 218-204. 
போர்‌ முடிந்தபின்‌ அசாயேல்‌ பெத்ல 
கேமிலுன்ள தன்‌ தந்தையின்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌ (2:2. அசாயே 
வின்‌ சாவு அவருடைய சகோதரர்களில்‌ 
பழிக்கு பழிவாங்கும்‌ உணர்வை 
வளர்த்தது. பிற்காலத்தில்‌ யோவாபு, 
அபினேரை அழைத்து நம்பிக்கைத்‌ 
துரோகமாக அவரைக்‌ கொன்று பழி 
தீர்த்துக்‌ கொண்டார்‌ (3:26-90). 

2. லேவியருள்‌ ஒருவர்‌. இவர்‌ யூதா 
வின்‌ இளவரசர்களோடும்‌ குருக்களோடும்‌ 
சேர்ந்து யோசபாத்தின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌, சட்ட நூலை மக்களுக்குப்‌ 
போதிக்க அரசனால்‌ நியமிக்கப்பட்டவர்‌ 
களில்‌ ஒருவர்‌ (2 நாள்‌ 17:9. 

5. எசக்கியா காலத்தில்‌ “ஆண்டவ 
நடைய ஆலயத்தின்‌ அறைகளைக்‌" கட்டு 
வதற்கு முதற்பலன்‌ களையும்‌, தசம 
பாகத்தையும்‌ தேர்ச்சிப்‌ பொருட்களையும்‌ 
சேர்ப்பதில்‌ உதவி செய்ய நியமிக்கப்பட்ட 
அலுவலார்களில்‌ ஒருவர்‌ (2 நாள்‌ 31:13) 

சீ. பாபிலோனின்‌ அடிமைத்தனத்தி 
விருந்து திரும்பி வந்தபின்‌ யுதர்களின்‌ 
அந்நிய மனை வியர்‌ அனுப்பப்பட 
வேண்டுமென்ற எஸ்‌ ராவின்‌ கோட்‌ 
பாட்டை எதிர்த்த யோனத்தானின்‌ தந்தை 
யாவார்‌ (எஸ்‌ 10:15). சில மொழி பெயர்ப்பு 
கள்‌ இந்தக்‌ கோட்பாட்டை நிறைவேற்று 
வதில்‌ பயன் பட்டவர்‌ யோனத்தான்‌ என்று 
கூறுகின்றன. 


அசான்‌ (2422 N-வவிமை) 

இவர்‌ இசக்கார்‌ குலத்தின்‌ தலைவரா 
கிய பலித்தியேவின்‌ தந்தையாவார்‌. யோர்‌ 
தானுக்கு மேற்கிலுளள கானான்‌ நாட்டை 
இஸ்ராயேல்‌ மக்களுக்குப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்க நியமிக்கப்பட்டவர்களில்‌ பலித்‌ 
தியேலும்‌' ஒருவூர்‌ எண்‌ 34:88. 


அசிகாது (42தெற்‌ - இறைவன்‌ வலிமை 
யுள்னவார்‌? " - 

அம்மைத்‌ தனத்திற்குப்பின்‌ பாலஸ்த' 
னாவிற்குத்‌ திரும்பி வந்த குடும்பங்கள்‌ 
ஒன்றின்‌ தலைவராக அசிகாது விளங்கி 
னார்‌ எஸ்‌ 2:12: நெக 7:17). அசிகாதுவின்‌ 


37 


ம்க்களில்‌ அக்காத்தானின்‌ மகன்‌ யோகா 
னானும்‌ மற்றும்‌ நூற்றுப்பத்து ஆடவர்‌ 
களும்‌ எஸ்ராவுடன்‌ திரும்பி வந்தனர்‌ 
எஸ்‌ ௪:18. எஸ்ராவின்‌ கீழ்‌ புதுப்பிக்கப்‌ 
பட்ட உடன்படிக்கையில்‌ கையெழுத்திட்ட 
வர்களில்‌ ஒருவராக அசிகாது விளங்கு 
கிறார்‌ நெக 10:15). 


அசிங்கிரித்து (ASYNCHAITUS - ஒப்புமை 
யில்லாத) 

உரோமை 16:14-இல்‌ பவுலால்‌ வாழ்த்‌ 
தப்பட்டுள்ள ஒரு கிறிஸ்தவர்‌. 
அசிசா (422 வலிமை) 

சட்தா குடும்பத்தைச்‌ சேர்த்த ஒரு 


இஸ்ராயேலர்‌. எஸ்ராவின்‌ காலத்தில்‌ 
புற்வினப்‌ பெண்களை மனைவியாகக்‌ 
கொண்டி ருந்தவர்களைக்‌ கட்டாயப்‌ 


படுத்தி அப்பெண்களை விலக்கிவிடக்‌ 
கோரப்பட்டவர்களில்‌ ஒருவராவார்‌ (எஸ்‌ 
10:27. 
அசித்தறாவியர்‌ (ASHTERATHITE) 

அசித்தரோத்தின்‌ குடிமகன்‌ அல்லது 
அந்த ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. தாவீதின்‌ 
வலிய வீரர்களில்‌ ஒருவரான உசியாவைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது ( நாள்‌ 
1:44). 
அசித்தரோத்து-கர்னயிம்‌ (ASHTEROTH- 
KAR NAIM - அஸ்தாரோத்தின்‌ இரு 
கொம்புகள்‌) 

கிலயாதிவிருந்த மிக முக்கியமான 
கோட்டை நகரம்‌. பிற்காலத்தில்‌ கர்னா 
யிம்‌ என்று சுருக்கி அழைக்கப்பட்டது 
அமோ 6:19, கவிலேயக்‌ கடலுக்குக்‌ 
கிழக்கே 32 கி.மீ. தொலைவிலும்‌ தேல்‌- 
அஸ்தராவிற்கு வடக்கே 5 கி.மீ. தொலை 
விலும்‌ உள்ள செயிக்காத்‌ இருக்கும்‌ 
இடத்தில்‌ இவ்விடம்‌ அடையாளம்‌ காட்டப்‌ 
படுகிறது. இந்த இரண்டு இடங்களும்‌ 
ஒன்றாக சேர்ந்து வளர்ச்சியடைய 
வில்லை. மாறாக மாறி மாநி வளர்ந்த 
தாகப்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சிகள்‌*காட்டு 
கின்றன. இந்த இரண்டு * இடங்களும்‌ 
இரண்டு கொம்புகளையுடைய' அசித்‌ 
தார்தியைப்‌ பொதுவாக வழிபடவில்லை. 
உண்மையைச்‌ சொல்லப்போனால்‌ 
கர்னயிமின்‌ பாதுகாவலான தேவதை 


வீசிதாரோத்து-கார்னயிம்‌ 


அசித்தார்த்தி அல்ல, மாறாக அத்தர்‌ 
காத்தி ஆகும்‌ (2 மக்‌ 18:26) 
கெதர்லகோமேரும்‌ அவருடைய கூட்டு 
அரசர்களும்‌, யோர்தானுக்கு அப்பால்‌ 
தெற்கு நோக்கிச்‌ சென்ற பொழுது இந்‌ 
நகரம்‌ அவர்களுடைய தாக்குதலுக்கு 
இலக்கானது, முழுவதும்‌ அழிக்கப்‌ 
பட்டது. அப்போது இந்நகரில்‌ இரப்பாயி 
மியர்‌ வாழ்ந்து வந்தனர்‌ (ஆதி 14:5). இது 
எவ்வளவு தூரம்‌ அ ழிபட்டதென்‌ றால்‌, 
இது கி.மு./6 முதல்‌13-ஆம்‌ நூற்றாண்டு 
வரையிலும்‌ (வெண்கலக்காலம்‌) எந்த 
மக்களாலும்‌ குழியேறப்படவில்வை. 
இஸ்ராயேல்‌ வந்த பிறகுதான்‌ இது 
மறுபடியும்‌ கட்டப்பட்டது. இது சீரியா 
ராம்‌ அல்லது இஸ்ராயேல்‌ மக்களால்‌ 


கட்டப்பட்டி ருக்கலாம்‌. இருவருக்கும்‌ 
போராட்டம்‌ எழுதற்கு ஒரு ஊராக 
இருந்தது. இஸ்ராயேலின்‌ அரசன்‌ 


இரண்டாம்‌ எரொடெயாம்‌ (கி.மு. 781-74) 
லோ-தெபாறைக்‌ கைப்பற்றிய பொழுது 
இதையும்‌ சேர்த்துக்‌ கைப்பற்றினார்‌. 
அசீரிய நாட்டு அரசர்‌ மூன்றாம்‌ திலி 
லாத்து பிலேசர்‌ இந்நகரை கார்னென்‌ 
என்று குறிப்பிடுகின்றார்‌. இவர்‌ இந்தப்‌ 
பகுதி முழுவதையும்‌ விமு. 738-இல்‌ 
கைப்பற்றி கார்னெனைத்‌ தலை நகரமாக்‌ 
அனார்‌. 

அடி மைத்தனத்திலிருந்து திரும்பிய 
பிற்கு கர்னயிம்‌ அல்லது கர்னியோன்‌ 
என்று அழைக்கப்பட்ட இந்நகரம்‌ யூதர்‌ 
களாலும்‌, அிரேக்கர்களாவும்‌ குடியேறப்‌ 
பட்டது. அக்காலத்தில்‌ இது மிகவும்‌ 
வல்லமை வாய்ந்த ஒரு கோட்டையாகக்‌ 
கருதப்பட்டது. ஆனால்‌ யுதர்கள்‌ 
தங்களைக்‌ காப்பாற்றும்படி யுதா மக்க 
பேயுவிடம்‌ முறையிட அவர்‌ அதைக்‌ கைப்‌ 
பற்றி அழித்துவிட்டார்‌ 0 மக்‌ 5:26, 44-44; 
2 மக்‌ 18:21.25). 

தொல்பொருள்‌ அகழ்வு ஆய்வுகள்‌ 
இது மூன்றடுக்குச்‌ சுவர்களைக்‌ கொண்ட 
பெரிய நகரமாயிருந்தது என்றும்‌, முற்று 
கையிடக்‌* கடினமானதாகவும்‌ இருந்தது 
என்றும்‌ தாட்டுகின்றன ( மக்‌ 12:2). இதை 
இதற்குத்‌ தெற்கில்‌ ந கிமீ. தொலைவி 
லுள்ள அசித்தரோத்து நகரோடு குழப்பி 
விடக்கூடாது. 


அவித்து ார்குது! 35 


அசித்தார்த்தி (ASTARTE) 
அசித்தரோத்தின்‌ கிரேக்க வடிவம்‌. 


அசித்தரோத்து (ASHTAROTH - தேவதை 

கானானியரின்‌ பாவினப்‌ பெருக்கத்‌ 
தேவதையான அசித்தோரேத்து என்ற 
பெயரின்‌ பன்மை வடிவம்‌. 

எபிரேயக்‌ குடியிருப்பில்‌ இஸ்ராயேல்‌ 
பாகாவிம்‌. அசித்தரோத்து கடவுள்களுக்கு 
வழிபாடு செய்ததாக கூறப்பட்டாலும்‌ 
(நீதி 2:13; 10:16), இது அவர்கள்‌ பாகாலுக்‌ 
கும்‌, அசித்தரோத்துக்கும்‌ நேரடியாக 
வழிபாடு செய்யாமல்‌, அவர்கள்‌ நடத்திய 
பாவினப்‌ பெருக்க வழிபாட்டின்‌ பருவச்‌ 
சடங்குகளைக்குறிக்கலாம்‌. பாகலீமையும்‌, 
அசித்தரோத்தையும்‌ எறிந்துவிடும்படு. 
சாமுவேல்‌ இஸ்ராயேல்‌ மக்களுக்கு 
மிசுப்பா கூட்டத்தில்‌ கட்டளையிட்டார்‌ ( 
சாமு 7:3-4). பெலிஸ்தியர்களால்‌ இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ தோற்கடிக்கப்பட்ட பின்பு, 
தாங்கள்‌ பாகாவிமுக்கும்‌ அசித்‌ ரோத்‌ 
திற்கும்‌ வழிபாடு செய்ததை வெள்‌ பபடை 
யாக ஒத்துக்கொண்டார்கள்‌ (1 சாமு 12:10) 


இந்த தேவதைக்கு அநேகமாக பேத்து 
சான்‌ என்ற இடத்தில்‌ ஒரு கோவில்‌ 
இருந்தது (1 சாமு 31:10). தாவீது இதை 
அழித்தார்‌. எபிரேயர்‌ அதில்‌ குடியேற 
வில்லை , 


அசித்தரோத்து (45HTAROTH)-இடம்‌ 

1. அசித்தரோத்து தேவதையின்‌ பெயரு 
டைய பாசானில்‌ உள்ள ஒரு ஊராகும்‌. 
இது யோர்தானுக்கு அப்பால்‌ வடகிழக்கி 
வுள்ள ஒரு நகரின்‌ பெயர்‌ எனக்‌ சுண்டு 
பிடி க்கப்பட்டுள்ளது. யோசு 12:4; 19:12-இன்‌ 
படி இங்கு இரப்பாயிமியர்‌ வாழ்ந்தனர்‌ 
இது எதிரையோடு (௫ிக்கால தேற 
தொடர்புப்படுத்தப்பட்டுள்ளது. இது 
பாசான்‌ நாட்டு அரசனான ஒகுவின்‌ 
இருப்பிடமாகும்‌ (உப 1:ச்‌; 3:10; யோசு 12:0). 
பின்பு இது மனாசே குலத்தவர்களுக்குப்‌ 
பங்கீடு செய்யப்பட்டது மாக்கிரால்‌ (யோசு 
13:12.3) குழ யேறப்பட்டு, இது இஸ்ராயே 
வின்‌ த௫்சமாடையும்‌ நகர்களுள்‌ ஒன்றாக 
வும்‌ -கெரிசோனய 
ஆயிற்று (0 நாள்‌ யோசு 28D. 
கெதர்லாகோமேரால்‌ கொள்ளையிடப்‌ 
பட்ட இரப்பாமிம்‌ என்பது இவ்விடம்தான்‌ 


6:71: 


வேவிய நகரமும்‌ - 


என்று கருதப்படுகின்றது (அதி 14:3. 
இங்கு இவ்விடம்‌ அசித்தரோத்து-கர்ன 
யிம்‌ என்று கொடுக்கப்பட்டுள்ள து. 
இவற்றை அருகருகில்‌ உள்ள வெவ்வேறு 
நகரங்களாகக்‌ கருதுவதுமேல்‌. அறிஞா 
கனளிடைய கருத்து வேறுபாடு உண்டு. 
இரண்டையும்‌ இந்த ஊரையும்‌ பெயெசுத்‌ 
தராவையும்‌ சிலர்‌ ஒனறாகக்கருதுவார்‌. 
(காண்க. யோசு 21:27). கலவிவேயாக்‌ 
கடலுக்குக்‌ கிழக்கில்‌ 32 கி.மீ. தொலைவி 
வள்ள இக்கால தேல்‌-அஸ்தாரா பழங்‌ 
கால அசித்தரோத்து இருந்த இடத்தில்‌ 
அமைந்திருக்கலாம்‌ என்று கருதப்படு 
கிறது. 

2. இளமை அல்வது "பெருகும்மந்தை* 
அகிய பொருள்களைக்கொணட ஒரு 
பொதுப்பெயர்‌ (உப 7:13: 28:4; 18:5]. 
அசித்தோரேத்து (ASHTORETH- விண்மீன்‌) 

இது அசித்தரோத்து என்ற கானானி௰ 
பாவினப்‌ பெருக்கத்‌ தேவதையின்‌ பெய 
ரின்‌ திரிபு. இத்தேவதை அசித்தரோத்து, 
அசித்தார்த்தி, இசிதார்‌ என்று பலவாறு 
அழைக்கப்படும்‌. 1 அர 11:5.33: 8 அர 2:12 
ஆகிய இரண்டு இடங்களில்தான்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ இப்பெயர்‌ ஒருமையில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. கானானிய புற இன 
மதத்தைக்‌ குறிப்படும்பொமுது எல்லாம்‌ 
பொதுவாக இப்பெயரின்‌ பன்மை வடிவ 
மான அசித்தரோத்து என்பது பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளது. இக்கடவுளின்‌ இடத்திற்‌ 
குரிய வெளிப்பாடுகளைக்குறிக்கும்‌ 1 சாமு 
81:10-இல்‌ ஒரு கோவில்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. இது அநேகமாக பேத்து 
சானில்‌ உள்ளதாக இருக்கலாம்‌. இங்கு 
கிவ்போவாப்‌ போருக்குப்பின்‌ பெவிஸ்‌ 
தியர்‌ சவுலின்‌ படைக்கவங்களை வைத்து 
னர்‌. இத்தேவதையை அசேரா என்ற தேவ 
தையோடு குழப்பிவிடக்கூடாது. 

பாபிலோணியக்‌ கடவுள்கள்‌ கூட்டத்தில்‌ 
இத்தேவதை: இசிதார்‌ என்றழைக்கப்படு 
கிறது. இவள்‌ சந்திரக்கடவுளான சின்னுக்‌ 
கும்‌. அவரது துணைவியும்‌ விண்ணகத்‌ 
தேவதையுமான அணுவுக்கம்‌ பிறந்தவன்‌. 
இவள்‌ , காதலுக்கும்‌, சிற்றின்பத்திற்கும்‌, 
பாவின விருத்திக்கும்‌ உரிய கடவுளாக 
சாதாரணமாகக்‌ கருதப்பட்டாள்‌. ஆனால்‌ 
அசீரியர்கள்‌ இவளைப்‌ போரின்‌ கடவு 


39 


ளாகக்‌ கருதினர்‌. இந்த இரட்டை 
அலுவல்கள்‌ அடையாளம்‌ மாலைவெள்ளி, 


காலை வெள்ளியோடு தொடர்புடைய 
காகச்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. மாலை 
வெள்ளி சிற்றின்பச்‌ செயல்களோரடும்‌, 


காலைவெள்ளி போர்களோடும்‌ தொடர்பு 
டையதாகக்‌ கருதுகின்றனர்‌. 

கிரேக்கர்காலத்தில்‌ இசிதார்‌ காதலின்‌ 
தேவதையான வீனஸ்‌ அல்லது அப்ரோ 
தட்‌ ஆனாள்‌. இவளது சில உருவங்கள்‌ 
தாடியுடன்‌ காணப்படுகின்றன. இது 
இவள்‌ ஒரு அர்த்த நாரீசுவரத்‌ தன்மை 
யுடையவள்‌ என்பதைச்‌ சுட்டுகிறது. 

பெனிசியர்களிடையே சீதோனியா்‌ 
களின்‌ மிக முக்கியத்‌ தேவதையாவாள்‌ 
0 அரச 115.33. உகரிட்டிக்கு வாசகங்‌ 
களில்‌ இவள்‌ பாகவின்‌ கூட்டாளி அவாள்‌. 
அனால்‌ உயிரும்‌ மரணமும்‌ கொடுக்கும்‌ 
இவளது அலுவல்‌, பாகாவின்‌ சகோதர 
துணைவியான அனாத்தால்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. பெவிஸ்தியர்‌ 
இவளைப்போரின்‌ கடவுளாக வழிபட்டனர்‌ 
0 சாமு 31:10; காண்க 1 நாள்‌ 10:10). சீரிய 
பாலஸ்தீனம்‌ முழுவதும்‌ கண்டெடுக்கப்‌ 
பட்டுள்ள பல அம்மணமான பெண்‌ உரு 
வங்களில்‌ இவளது உருவங்களும்‌ காணப்‌ 
புகின்‌ றன . 

இஸ்ராயேலர்‌ பாலஸ்தீனத்தில்‌ குடி 
யேறிவிட்டபின்‌ அவ்வப்பொழுது இந்தத்‌ 
தேவதையின்‌ வழிபாட்டில்‌ ஈடுபட்டிருந்த 
னர்‌ காண்க: நீதி 2:19, சாலமோன்‌ பிற 
மதப்‌ பெண்களை மணந்தபின்‌ இவ்வழி 
பாட்டுக்கு ஊக்கம்‌ அளித்ததாகத்‌ தெரி 
கிறது. 7 அர 11:5-இன்படி சாலமோன்‌ 
சீதோனிய அசித்தோரேத்து, அம்மோ 
னிய மில்க்கோம்‌ ஆகியோரின்‌ வழி 
பாட்டை நாட்டில புகுத்தினார்‌. அதற்குத்‌ 
தண்டனையாக இறைவன்‌ அவரது மகன்‌ 
இரகபெயாமிடம்‌ இருந்த அரசை எடுத்து 
அதன்‌ பெரும்பகுதியை. எரறோடயா 
முக்குக்கொடுத்தார்‌ 01:39. 8 அர 33:13- 
இல்‌ யோசியா சீர்திருத்தக்‌ காவத்தில்‌ 
இந்த வழிபாட்டை அழிப்பது குறிக்கப்படு 


அசிமவெத்து 


மிகவும்‌ சிறப்பாக இருந்தது என்று 
பழைய ஏற்பாடும்‌, 10-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த பெனிசிய குறிப்புகளும்‌ காட்டு 
கின்றன. எப்பு என்ற இடத்தில்‌ தோலமி 
காவத்தில்‌ இவள்‌ சிங்கத்‌ தலையுடன்‌ காட்‌ 
டப்பட்டுள்ளாள்‌. சிங்கத்தின்‌ தலையுடன்‌ 
இத்தேவதை சேர்க்கப்பட்டுள்ளது. இது 
19-ஆவது அரச மரபுச்‌ சிற்பக்‌ கலைகளு 
டையதென்பதைக்‌ காட்டுகின்றது. இத்‌ 
தேவதையினுடைய வழிபாடு பேத்து- 
சானில்‌ கி.மு. 1 முதல்‌ 13-அம்‌ நூற்‌ 
நாண்டு வரை சிறப்பாக இருந்தது. 
பெனிசியா நாட்டு எஸ்மூன்‌ என்ற 
குணமாக்கும்‌ கடவுளுடன்‌ இது தொடர்பு 


படுத்தப்பட்டிருப்பதால்‌, இது வாழ்வு 
கொடுக்கும்‌ தேவதையும்கூட எனத்‌ 
தோன்றுகிறது. 


அசிபத்‌ தா (ASPATHA)} 

பதிலுக்குப்‌ பதில்‌ யூதர்களால்‌ கொல்‌ 
லப்பட்ட அகாகிய ஆமானின்‌ 120 புதல்‌ 
வர்களில்‌ ஒருவர்‌ (எஸ்த 9:7). 


அசிபார்‌ (ASPHAR) 

பாலைவனத்திலுள்ள ஒரு குட்டை 
யோனத்தான்‌ மக்கபேயும்‌ சீமோன்‌ 
மக்கபேயும்‌ கூடாரம்‌ அடித்துத்‌ தங்கிய 
இடங்களில்‌ ஒன்று (] மக்‌ 9:39), 


அசிபுக்கு (428K - பாழாக்கு 

இவர்‌, பேத்துசூர்‌ மாவட்டத்தின்‌ ஒரு 
பாதிக்கு ஆளுநராய்‌ இருந்தார்‌. 
அபூமைத்தனத்திவிருந்து திரும்பி வந்த 
பின்‌ எருசலேம்‌ மதிலைக்‌ கட்டி எழுப்பு 
வதில்‌ ஈடுபட்டிருந்த நெகமியா என்ற 
பெயர்‌ கொண்ட ஒருவரின்‌ தந்தையாகக்‌ 
கருதப்படுகின்றார்‌ (நக 3:20). 


அசிபெனாசு (45HPENAZ - குதிரை மேக்கு 

நெபுக்கதுனே சாரின்‌ அரண்மனையி 
விருந்த அண்ணகர்களின்‌ தலைவர்‌. 
அழகுள்ள ஞானத்தில்‌ சிறந்த உயர்குடி 
சேர்ந்த யூத இளைஞர்களை அரசனின்‌ 
பணிக்காக. அரண்மனைக்குக்‌ கொண்டு 
வரும்படி இவர்‌ கட்டளையிடப்பட்டார்‌ 
(தானி 1:3-ஃி. 


கிறது. இதுவரை இந்த வழிபாடு இஸ்ரா" “அர்சிமவேத்து (AZMAVETH - சாவு வவிமை 


யேலரிடையே நிலைபெற்று இருந்தது. 
பாலஸ்தீன த்திலும்‌, தென்சீரியா நாட்‌ 
டி லூம்‌ அசிக்தோரேத்தினை வழிபாடு 


வாய்ந்தது) . ஆள்‌ 
1: இருகையாலும்‌ கவணையும்‌. அம்பை 
யும்‌ கையாள்வதில்‌ திறமை படைத்த 


அ//மவேத்து 40 
எசியேல்‌, பெலத்து ஆகிய இருவரும்‌ 
அசிமவேத்தின்‌ புதல்வராவர்‌. இவர்கள்‌ 


பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ சிக்கிலாகு என்னு 
மிடத்தில்‌ தலைமறைவாயிருந்த தாவீ 
துடன்‌ சேர்ந்து கொண்டார்கள்‌ ( நாள 
12:3. இவரும்‌ அடுத்து குறிககப்படுபவரும்‌ 
ஒருவராக இருக்கலாம்‌. 

8, தாவீதின்‌ திறமையும்‌. ஆற்றலுமிக்க 
முப்பது படை வீரர்கள்‌ அடங்கிய குழுவில்‌ 
அசிமவேத்து ஒருவராவார்‌. இவர்‌ பகுரிம்‌ 
என்ற இடத்திலிருந்து வந்தவர்‌ (2 சாமு 
53:47; 1 நான்‌ 11:39). 

3. இவர்‌ அதியேலின்‌ மகனாவார்‌. 
இவர்‌ எருசலேமில்‌ தாவீது மன்னனின்‌ 
கீழிருந்து அரண்மனைக்‌ கருவுலங்களைக்‌ 
கண்காணித்து வந்தார்‌ நாள்‌ 27:23. 

சீ. இவர்‌ யோயதாவின்‌ புதல்வராவார்‌. 
சவுல்‌ குடும்பத்தின்‌ வழித்தோன்றலகளில்‌ 
ஒருவர்‌ 0 நாள்‌ 8:36. 1 நான்‌ 9:42-இல்‌ 
இவரது தந்‌ைத யாரா என்றழை. ஈப்படு 
கிறார்‌. 


அசிமவேத்து (AZMAVETH} -இடம்‌ 

எருசலேமிற்கு வடக்கிலும்‌, வடமேற்கிலு 
மிருந்து 8 கி.மீ. தொலைவிலும்‌ அனாத்து 
(அனாதோத்துற்க்கு 3 கி.மீ. தொலைவிலும்‌ 
உள்ள அண்மைக்‌ காலத்திய கிஸலமே 
நகரோடு இந்நகர்‌ அடையாளம்‌ காட்டப்‌ 
படுகிறது. இதன்‌ சிதைவுகள்‌ இது பாறை 
யின்‌ மேல்‌ கட்டப்பட்டு ருந்தது என்றும்‌, 
அதிலே களஞூ்சியங்களும்‌ நீர்த்தொட்டி 
களும்‌ வெட்டப்பட்டி ருந்தனவென்றும்‌ 
காட்டுகின்றன. அசிமவேத்து நகரைச்‌ 
சேர்ந்த 42 ஆட்கள்‌ பாபிலோனியாவி 
விருந்து செருபாபேலோடு திரும்பி வந்‌ 
தார்கள்‌ (எஸ்‌ 2:24. எருசலேம்‌ மதிலின்‌ 
அர்ப்பணிப்பு விழாவில்‌ அசிமவேத்தி 
விருந்து வந்த பாடகர்களும்‌ பங்கு கொண 
டார்கள்‌ நெக 12:29. நெக 7:28-இல்‌ இது 
பேத்து-அசிமவேத்து என்றழைக்கப்படு 
அிறது. 
அசிமா (ASHIMA - குற்றம்‌) 

கி.மு. 722-இல்‌ வட அரசின்‌ வீழ்ச்சிக்‌ 
குப்பின்‌ கம்மாத்து நகரிவிருந்த சமாரியா 
வில்‌ அசீரியர்களால்‌ குடியேற்றப்பட்ட 
மக்களின்‌ கடவுள்‌ (2 அர 1/30. இது 
கானானிய தாய்த்‌ தேவதையான அசேரா 


ச்‌ 


௮ 


வின்‌ திரிபுப்‌ பெயராகும்‌. ஆமோஸ்‌ இறை 
வாக்கினர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌ 
சத்தியம்‌ செய்த கடவுளின்‌ பெயராக 
இருக்கலாம்‌ (ஆமோ 844). எகிப்தைச்‌ 
சேர்ந்த எவிபைன்டைன்‌ ஏடுகளில்‌ 
காணப்படும்‌ அசேம்‌-பேத்தேலுடன்‌ 
தொடர்புடையதாக இருக்கலாம்‌. 


அ சிமோன்‌ (A200 - வலியை) 

யூதாவின்‌ தென்‌ எல்லையோரப்‌ பகுதி 
யில்‌ இந்த இடம்‌ உள்ளது. எகிப்து நாட்‌ 
டின்‌ நதிக்கு முன்னால்‌ மேற்குப்‌ புறத்தில்‌ 
உள்ள கடைசி ஊராகும்‌ எண ஏச்ச்‌-5; 
யோசு 15:42). ஒருவேளை அசிமோன்‌ என்ற 
ஊரானது சேம்‌” என்ற நகராக இருக்க 
லாம்‌. வரலாற்றிற்கு முன்னால்‌ புனிதப்‌ 
பொருள்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இடமா 
கிய பழம்பெரும்‌ காதேசு-பார்னேயாவுக்கு 
வடமேற்கில்‌ 16 கி.மீ தொலைவிலுள்ள 
அயீன்‌ ஏல்‌-கோசேமே என்ற இடத்தில 
அஸ்மோன்‌ என்ற ஊர்‌ இருந்ததாகக்‌ 
குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்தில்‌ 
எகிப்தியப்‌ புறக்காவல்‌ நிலையச்‌ சிதைவு 
கள்‌ இன்னும்‌ காணப்படுகின்‌ றன . 
அரசியேல்‌ (ASIEL - இறைவன்‌ படைத்ததம்‌ 

1. சிமியோன்‌ குலத்‌ தலைவர்களுடைய 
பட்டியவில்‌ உள்ள ஏகூ என்பவருடைய 
கொள்ளுப்பாட்டனும்‌ செராயாவின்‌ 
தந்தையுமாவார்‌ ( நான்‌ 4:45). கேதேரில்‌ 
மேய்ச்சல்‌ நிலம்‌ தேழுச்‌ சென்ற தலை 
வர்களில்‌ ஒருவர்‌ (4:49). 


2. தோபித்தின்‌ மூதாதையர்‌ தோபி 1:], 
இவர்‌ நப்தலீ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 


அசியேல்‌ (42160 - இறைவன்‌ என்பலம்‌ 
ஆவார்‌) 

அசியேல்‌ என்பவர்‌, ஆண்டவரின்‌ 
உடன்படிக்கைப்‌ பேழையை எருசலே 
மிற்கு எடுத்துக்கொண்டு வரும்பொழுது 
யாழ்களை மீட்டுக்கொண்டு வந்தவர்‌ 
களில்‌ ஒருவராவார்‌, இவர்‌ ஒரு லேவியர்‌. 
இவருடையு முழுப்‌ பெயர்‌ 'யாகசியேல்‌: 
எனபூபீடு நாள்‌ 15:20). 
அகிீரிக்காம்‌ (AZAIKAM - என்‌ உதவி 
எழுந்துவிட்டது? 

1. இவர்‌ நெயரியாவின்‌ புதல்வரா 
வார்‌. செருபாபேல்‌. தாவீது ஆகியோரின்‌ 
வழித்‌ தோன்றல்‌ ஆவார்‌ ( நாள்‌ 4:23. 


4] 


2. இவர்‌ பென்யாமின்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்த அசேவின்‌ மகனாவார்‌. யோனத்‌ 
தான்‌. சவுல்‌ ஆகிய இருவரின்‌ வழிவந்த 
வர்‌ (1 நான்‌ 8:38; 9:44) 

3. ஒரு மெராரி குலத்தைச்சேர்ந்த ஒரு 
லேவியர்‌, செமாயாவின்‌ பாட்டனும்‌ கெச 
பியாவின்‌ மகனும்‌, கசூப்பின்‌ தந்தையுமா 
வார்‌ ப நான்‌ 9:4: நெக 11:15). 

4. ஆகாசு மன்னனின்‌ அரண்மனைத்‌ 
தலைவராவார்‌. எப்பிராயிமின்‌ வலிமை 
மிக்க வீரன்‌. சிகிரி என்பவரால்‌ போரில்‌, 
இவர்‌ மாசேயா, எல்கானா ஆகியோரு 
டன்‌ கொல்லப்பட்டார்‌. & நாள 28:0. 
இவரும்‌ 2-இல்‌ குறிக்கப்பட்டவரும்‌ ஒருவ 
ராக இருக்கலாம்‌. 


அசிரியஙேல்‌ (ASRIEL - இறைவன்‌ 
உதவியாயுள்ளார்‌. இறைவன்‌ 
மகிழ்ச்சியால்‌ நிரப்பினார்‌) 

மனாசேயின்‌ குவத்தவருள்‌ ஓருவர்‌. 
மோசேயால்‌ வனாந்திரத்தில்‌ எடுக்கப்‌ 
பட்ட இரண்டாவது மக்கள்‌ தொகைக்‌ 
கணக்கெடுப்புப்‌ பட்டியலில்‌ வருகின்ற 
கலயாத்தைச சேர்ந்ந்த ஒருவர்‌ (எண்‌ 
86:31; யோசு 17:2; 1 நான்‌ 7:1. யோகவா 
வால்‌ நிலம்‌ ஒதுக்கப்பட்ட மனாசே குலத்‌ 
தைச்‌ சேர்ந்த குடும்பங்களில்‌ ஒன்றூன 
அசிரியேலருடைய மூதாதையர்‌. குலப்‌ 
பெயர்‌ முதல்வர்‌. 
அசிவாத்து (ASHVATH) 

அசேரின மரபுப்பட்டு யவில்‌ வரும்‌ யபி 
லேத்தின்‌ புதல்வருள்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 7:34. 
அசினா (ASNAH- முட்புதர்‌, “நாவைச்‌ 
சேர்ந்தவர்‌) 

பாபிலோனியாவில்‌ இருந்து செருபா 
பேல்‌ தலைமையில்‌ பாலஸ்தினத்திற்கு 
நாடு திருப்பிய ஆலயப்பணியாளர்களுன்‌ 
ஒரு குடும்பத்தின்‌ தலைவர்‌ (எஸ்‌ 2:30). 
அசினோத்து-தாயோர்‌ மேம்பாடு 
தாபோரின்‌ சரிவுகள்‌) . 

நப்தவியின்‌ தென்‌ எல்லையேதரத்தி 
லுள்ள ஒரு பகுதியாகும்‌. ஒருவே து 
நப்தாவி, இசக்கார்‌, செபுலோன்‌ ஆகிய 
பகுதிகள்‌ தாபோர்‌ மலையின்‌ இ்றுகூடிய 
இடமாக இருக்கலாம்‌ யோசு 92, 
தாபோர்‌ மலைக்கு அருகிலுள்ள அஊன்‌- 
எபேயில்‌ 


அசீரியா 


னோத்து-தாபோர்‌ என்ற இடம்‌ இருந்தி 
ருக்கலாம்‌. 
அசீரியா {ASSYRIA) 
மெசபொத்தாமியாவில்‌ திவிரிசு 
நதியின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ நிலவியிருந்த 
ஒரு பேரரசும்‌ நாகரிகமும்‌ ஆகும்‌. அி.மூ. 
முத லாம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளில்‌ யுதாவும்‌ 
இஸ்ராயேலும்‌ எதிர்கொண்ட முக்கிய 
எதிரியுமாகும்‌. இது அக்காதிய ஏடுகளி 
லும்‌ பழைய ஏற்பாட்டிலும்‌ அசூர்‌ என்ற 
ழைக்கப்பட்டது (எண்‌ 28:23.24). இது பாபி 
லோனுக்கு வடக்கிலும்‌ சீரிய பாலைவனத்‌ 
திற்குக்‌ கிழக்கிலும்‌ அந்தோலியாவுக்குத்‌ 
தெற்கிலும்‌ குர்தீஸ்‌ மலைகளுக்கு மேற்கி 
லும்‌ அடங்கிய பகுதியைக்‌ கொண்டது. 

1. வரலாறு: நமக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ 
சான்றுகளிலிருந்து வரலாற்றுக்கு முந்திய 
காலத்திவிருந்தே இப்பகுதியில்‌ மக்கள்‌ 
வாழ்ந்து வந்துள்ளனர்‌. உணவுப்‌ பொருட்‌ 
கள்‌ உண்டாக்கும்‌ வாழ்க்கை முறையோபு 
கிராம வாழ்க்கை இங்குத்‌ தொடங்கியது. 
இதற்கு இக்கால கிற்குக்குக்‌ கிழக்கிலுள்ள 
காரீம்‌ சாகீர்க்கு (கி.மு. 7000), யார்மோ 
(வி.மு. 6000) ஆகிய ஊர்கள்‌ இருந்த இடங்‌ 
கள்‌ சான்றுகளாக உள்ளன. கி.மு. 5500 - 
3000-க்கு இடைப்பட்ட காலத்தில்‌, 
தொழில்கள்‌ முன்னேறியதாகத்‌ தெரி 
கின்றது. இதற்குக்‌ கசூனா, சமர்ரா, தேல்‌ 
கலாப்‌. உபய்த்‌, ஊருக்‌ போன்ற இடங் 
களில்‌ காணப்படும்‌ கலாச்சாரத்‌ தடையங்‌ 
கள்‌ சான்றுகளாக அமைகின்றன. கி.மு. 
8900-ஐ ஒட்டி அரசாட்சி தொடங்குகிறது. 
அதோடு எழுத்துக்‌ கலாச்சாரமும்‌ 
தொடங்குகிறது. 

அசீரிய அரசர்களின்‌ பட்டியல்பழு , 
தொடக்ககால அரசர்கள்‌ பெரும்பாலும்‌ 
கூடாரங்களில்‌ வாழும்‌ நாடோழுத்‌ தலை 
வார்களாவர்‌. கிமு. முன்றாம்‌ ஆயிர 
மாண்டு காலத்தின்‌ முடிவில்‌ சுமேரியன்‌ 
செல்வாக்கு இங்கு காணப்படுகிறது. 
அக்காதிய சார்கோனின்‌ (2300-2230) 
செமித்திய அரச மரபினர்‌ நினிவே, 
அரூர்‌. காலாக்‌ ஆகிய நகர்களை மீண்டும்‌ - 
கட்டினர்‌. ஏலாமியர்‌ 8000-ஐ.ஓஒட்டி அமர்‌ 
சுயென்னையும்‌ ஊரின்‌ மூன்றாம்‌ அரச 


* மர்யையும்‌ தோற்கடிக்கும்‌ வரை இந்நிலை 
என்ற இடத்தில்தான்‌ அசி கழீடித்தது. விவிவியம்‌ நாடுகளின்‌ பட்டிய 


அசீரியா தொடர்ச்ச] 42 


வில்‌ தொடக்க நிலை அசீரியாவில்‌ பாபி 
லோனியர்‌ கொண்டிருந்த பாகத்தைக்‌ 
குறைத்துக்‌ கூறுவதாகத்‌ தெரிகிறது (ஆதி 
10:11/-12.2௮. 

சுதந்திர நகர-நாடான அரசூர்‌ வணிக 
மையமாகத்‌ திகழ்ந்தது. சிறிய ஆசியா 
வின்‌ குடி.யிருப்புகுளுடன்‌ வணிக உறவு 
கொண்டி ருந்தது. கப்பதோக்கியாவில்‌ 
கனேசில்‌ (இக்கால குல்தேபே) கண்டெ 
டுக்கப்பட்ட ஏறக்குறைய 3000 ஆப்பு 
எழுத்து ஏடுகள்‌ இந்த வணிகச்‌ செயல்‌ 
களுக்குச்‌ சான்று பகர்கின்றன. அக்கா 
திய அரசர்கள்‌ இலுசுமா, முதலாம்‌ சார்‌ 
கோன்‌ அகியோரின்‌ கீழ்‌ அசீரியா பாபி 
லோனின்‌ மேல்‌ படைஎடுத்துச்‌ சென்றது. 
19-ஆம்‌ நூற்றாண்டு மத்தியில்‌ அந்தோவி 
யாமவைச்‌ சேர்ந்த இத்தியர்களின்‌ படை 
யெடுப்பு அசீரிய வணிகத்தை முடிவுக்குக்‌ 
கொண்டு வந்தது. சிறிது காலத்திற்கு 
தியாலா ஆற்றுப்‌ பகுதியிலுள்ள எஸ்‌ 
நுன்னானைச்‌ சேர்ந்த நராம்‌-சின்‌ என்ப 
வர்‌ அரூரில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தினார்‌. 
சிறிது காலத்திற்குப்‌ பிறகு எமோரியத்‌ 
தலைவர்‌ முதலாம்‌ சம்சீ-அதாத்‌ அசூரில்‌ 
அரியணை ஏறினார்‌. அவரது மகன்‌ 
யஸ்மா-அதாத்‌ என்பவர்‌ மாரியைக்‌ கைப்‌ 
பற்றினார்‌. சம்சீ-அதாதின்‌ இறப்புக்குப்‌ 
பின்‌ பதவி நீக்கப்பட்ட சிம்ரி-விம்‌, மாரி 
யில்‌ அதிகாரம்‌ செலுத்தினார்‌. இவரைப்‌ 
பாபிலோனைச்‌ சேர்ந்த கமுராபி தோற்‌ 
கடித்தார்‌. ஒரு குறுகிய போராட்டத்‌ 
திற்குப்பின்‌ அசூர்‌ மித்தன்னீ பேரரசின்‌ 
சிற்றரசாகியது, இதோடு பழைய அசீரிய 
காலம்‌ முடிவுக்கு வந்தது (0650). இதற்குப்‌ 
பின்‌ வந்த இருண்ட காலத்தில்‌ அரசியல்‌ 
செய்திகள்‌ கிடைக்கவில்லை என்றாலும்‌, 
இப்பகுதி விவசாயத்தில்‌ ஒரளவு செழிப்‌ 
புற்றிருந்தது என்பது நாசி ஏடுகளிலி 
ருந்து தெரிகிறது. 

14-ஆம்‌ நூற்றாண்டின்‌ மத்தியில்‌ மித்‌ 
தன்னீ அரசின்‌ வீழ்ச்சியோடு, அசீரியா 
மீளவும்‌ அகில உலக 
பெறத்‌ தொடங்கியது. அசீரியப்‌ பகுதியில்‌. 
அரசப்பட்ட உரிமை கோரியவரான 
முதலாம்‌ அருபல்லி (565-1550) எகிப்திய 
அரசவைக்குத்‌ தூது 
இரண்டாம்‌ கராயின்‌ தாசுக்குத்‌ 


முக்கியத்துவம்‌ த 


அனுப்பினார்‌. . 
தன்‌, 


மகளைத்‌ திருமணம்‌ செய்து கொடுத்து 
பாபிலோனோடு உடன்படிக்கை செய்து 
கொண்டார்‌. அவனது வழித்‌ தோன்ற 
லான இரண்டாம்‌ குரிகல்சூ பாபிலோன்‌ 
அரியனை ஏறக்‌ கருவியாக அமைந்தார்‌. 
அசூருபல்லியின்‌ மரணத்துக்குப்‌ பின்‌ 
சூரிகல்சூ அசீரிய அரியணையையும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ள முயற்சித்தார்‌. இதன்‌ 
விளைவாக ஏற்பட்ட போராட்டங்கள்‌ பாபி 
லோனியாவை மிகவும்‌ பலவீனப்படுத்‌ 
தியது. அரசுக்கு வரும்‌ மரபுமுறை செய்‌ 
யப்பட்டது. மத்திய அசீரியர்‌ காலத்தில்‌ 
அரசர்கள்‌ வடக்கிலும்‌ மேற்கிலும்‌ வியா 
பாரப்‌ போக்குவரத்தைத்‌ திறந்துவிட்டனர்‌. 


சால்மனேசார்‌ (1874-1843) 
மேற்கு மாநிலமான கனிகல்காத்தில்‌ 
நடந்த கிளர்ச்சியை அடக்கி அப்பகுதி 
யைத்‌ தன்‌ அரசுக்குள்‌ சேர்த்துக்‌ கொண்‌ 
டார்‌. பிற்காலத்தில்‌ அசீரியர்கள்‌ வழக்க 
மாக இருந்த முறைப்படி. தோற்கடிக்கப்‌ 
பட்ட மக்களை நாடு கடத்திச்சென்று தன்‌ 
அரசின்‌ பலபகுதிகளில்‌ குடி.யேற்றினர்‌. 
வடக்கு எல்லையை உரத்துக்கு எதிராகப்‌ 
பாதுகாத்தார்‌. காலாக்கில்‌ நும்ரூத்‌ புதிய 
தலைநகரை அமைத்தார்‌. அவர்‌ மகன்‌ 
முதலாம்‌ துகுல்தி-நிதூர்தா (1244-1204) 
பாபிலோனின்‌ மேல்‌ குறி வைத்து, அதை 
வென்று அசீரிய ஆட்சிக்குள்‌ முதல்‌ முறை 
யாகக்‌ கொண்டு வந்தார்‌. ஏழு ஆண்டு 
களுக்குபின்‌ அரசன்‌ அவன்‌ மகனால்‌ 
கொல்லப்பட்டார்‌. அசீரியா உள்நாட்டுப்‌ 
போரில்‌ ஈடுபட்டது. இது பாபிலோனின்‌ 
மேலாண்மையைக்‌ கொண்டு வந்தது. 
அசூர்‌-ரெஸ்‌-இஸ்ஸி மீளவும்‌ அசீரியா 
வைச்‌ சுதந்திர நாடாக்கினார்‌. (1123. 
அவரது மகன்‌ முதலாம்‌ திகிலாத்து 
பிலெசேர்‌ 0115-1077) சுபாரிய, அக்லாமு 
ஆகிய இனத்தவர்மேல்‌ ஆதிக்கம்‌ செலுத்‌ 
தினார்‌. இவர்‌ மத்தியதரைக்கடல்வரை 
அரசை. விரிவாக்கினார்‌. பிப்லோஸ்‌, 
சிதோன்‌, ஆர்வாது போன்ற நகரங்களைக்‌ 
கட்பம்‌ கட்டச்செய்தார்‌. அனால்‌ அரமேய 
ரின்‌ தாக்குதல்‌ நீடித்திருந்தது. அசீரிய 
பலம்‌ நாட்டின்‌ நிலைக்கு ஈடு கொடுக்க 
முடியவில்லை. ஆகையால்‌ அசீரியா 
தளர்ச்சியுறத்‌ தொடங்கியது. 100-900 
-க்கு இடைப்பட்ட காலத்தில்‌ இந்நிலை 


முதலாம்‌ 


83 


தான்‌ அசீரியாவிலும்‌ பாபிலோனிலும்‌ 
எலாமிலும்‌ நீடித்தது. இந்நிலை தாவீது, 
சாலமோன்‌ அஆகியோரின்கீழ்‌ இஸ்ராயே 
வின்‌ முடியாட்சி எழுச்சிக்குச்‌ சாதகமாக 
இருந்தது. 

10-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
அசீரியா படைப்பலத்திலும்‌, பொருளாதா 
ரத்திலும்‌ மீண்டும்‌ வளர்ச்சியுறத்‌ தொடங்‌ 
கியது. புதிய அசீரிய அரசர்களான 
இரண்டாம்‌ அசூர்தான்‌ (034-013) 2-ஆம்‌ 
அதாத்னிராரி 01-89) ஆண்டுதோறும்‌ 
படையெடுக்கும்‌ முறையைத்‌ தொடங்கி 
வைத்தனர்‌. இது இக்காலத்தின்‌ பண்பா 
கியது (காண்க: 2 சாமு ப). புதிய அசீரி 
யப்‌ பேரரசு பழைய மேற்காசியாவில்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ சக்தியாக மாறினா 
லும்‌ இது உறுதியான நிலையை ஒரு 
போதும்‌ அடையவில்லை. அரண்மனைச்‌ 
சதிகளும்‌ வாரிசு உரிமைப்‌ போராட்டங்‌ 
களும்‌ சர்ச்சைகளும்‌ சாதாரண நிகழ்ச்சி 
களாயின. ஒவ்வொரு அரசரும்‌ மாநிலங்‌ 


களில்‌ கிளர்ச்சிகளை அடக்கவும்‌, 
அண்டை நாட்டாரின்‌ படையெடுப்பை 
எதிர்க்கவும்‌ வேண்டியிருந்தது. ஒவ 


வொரு அரசரும்‌ மிகுந்த படைப்பலத்‌ 
தைப்‌ பெருக்குவார்‌, பெரும்பகுதிகளை 
வென்று அரசை விரிவாக்குவார்‌. ஆனால்‌ 
அவர்‌ இறப்போடு பேரரசு நசித்துப்‌ 
போய்விடும்‌. 

இரண்டாம்‌ அசூர்னசிர்ப்பால்‌ (983-850) 
யப்பிரத்தசு பள்ளத்தாக்கில்‌ அரமேயப்‌ 
படையெடுப்பை நிறுத்தினார்‌. மத்திய 
தரைக்கடலுக்கு வழி தொடங்கி வைத்‌ 
தார்‌. கொடுங்கோலன்‌ என்ற படத்தில்‌ 
பெருமை பாராட்டிக்கொண்டார்‌. வென்ற 
பகுதிகளிலிருந்து பெரும்‌ கப்பம்‌ கட்டச்‌ 
செய்து தலைநகர்‌ காலாக்கை மீணடும்‌ 
கட்டினார்‌. அவர்‌ மகன ஆம்‌ சால்‌ 
மனேசார்‌ (58-824) கர்கேமிசைக்‌ கைப்‌ 
பற்றினர்‌. பித்‌-அதினி என்ற அரமேயப்‌ 
பகுதியைப்‌ பேரரசுக்குள்‌ சேர்த்துக்கோண் 
டார்‌. ஆனால்‌ அவர்‌ மன்னே ற்றதிந்தக 


தமஸ்குவின்‌ 2-ஆம்‌ பென்‌-அதாத்தின்கழ்‌ . 


செயல்பட்ட இஸ்ராயேலின்‌ ஆகாபு அடங்‌ 
அய கூட்டணி தடுத்து நிறுத்தியது. காண்க 
1 அர 20). 847-இல்‌ இப்போது அரகரி 


மையை அப்கரித்துக்கொண்ட கெசொயே . ஆட்சிக்காலம்‌ முழுவதும்‌ 


அசீரியா தொடர்ச்சி) 


வின்கீழ்‌ செயல்பட்ட சீரியக்‌ கூட்டணியைப்‌ 
பழிக்குப்பழி தீர்த்தார்‌. நாட்டுப்‌ புறங்‌ 
களைக்‌ கொள்ளையபடுத்தார்‌. இஸ்ராயே 
வின்‌ ஏகூ உள்ளடங்கிய சீரிய-பாலஸ்‌ தன 
கூட்டணியை அடு பணியச்செய்தார்‌. அரசி 
சம்மூர்மாத்தின்‌ (சமிராமிஸ்‌] பகர 
ஆட்சிக்குப்பின்‌ 3-ஆம்‌ அதாத்றிராரி 
(910-78) தமஸ்குவின்‌ பென்‌-அதாத்தின்‌ 
கூட்டணியைக்‌ கலைத்தார்‌. இது யோவா 
சின்கீழ்‌ இஸ்ராயேலுக்குச்‌ சிறிது ஓய்வளித்‌ 
தது (2 அர 13:25: காண்க 2 நாள்‌ 24:43 20. 
3-- ஆம்‌ சாலமனேசர்‌ (782-77) உரத்தியர்‌ 
களிடமிருந்து நெருக்கடி நிலையிருந்தா 
லும்‌ தமஸ்குவைக்‌ கட்டுப்பாடடுள்‌ வைத்‌ 
திருந்தார்‌. இது 2-ஆம்‌ எரொபயாம்‌ இஸ்‌ 
ராயேலவின்‌ எல்லையை கம்மாத்து வரை 
நீடிக்க உதவியது (2 அர 14:25-22௮. 


9-ஆம்‌ திகிலாத்து பிவெசேர்‌ (745-727) 
அரியணையை அபகரித்துச்‌ கொண்டார்‌. 
அவருக்குப்‌ பின்‌ வந்தவர்‌ அசீரியப்படைப்‌ 
பலத்தையும்‌, பொருளாதார ஆதிக்கத்தை 
யும்‌ மீண்டும்‌ நிறுவினார்‌. இஸ்ராயேவின்‌ 
அரசன்‌ மெனகேம்‌ இவருக்குக்‌ கப்பம்‌ 
கட்டி, இவரது ஆதரவைக்‌ கோரினார்‌ 
(காண்க 2 அர 15:10). தமஸ்குவின்‌ இரசீன்‌, 
பெக்கா ஆகியோரின்‌ தாக்குதலுக்கு எதி 
ராக ஆகாசின்‌ ஆதரவு கோரும்‌ வேண்டு 
தலுக்கு இணங்கி (கிமு. 734 16:5-0, 
திலாத்து பிலெசோர்‌ சீரிய பாலஸ்தினத்‌ 
தன்மேல்‌ படையெடுத்து பரவலாக 
அழிவை ஏற்படுத்தினார்‌ (5:29). இரு 
ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ ஒசியாவை இஸ்ரா 
யேவின்‌ அரியணையில்‌ ஏற்றினார்‌ 
காண்க: 15:30). பின்‌ எருசலேமின்மேல்‌ 
படையெடுத்தார்‌ (6:5-; 2 நாள்‌ 28:17.19-2). 
சிறிது காலத்திற்குப்‌ பின்‌ கல்தேயாவைக்‌ 
கைப்பற்றி பூலூ என்ற பட்டத்துடன்‌, 
தன்னையே பாபிலோனின்‌ அரசனாக்கிக்‌ 
கொண்டார்‌ அர 15:19; ] நாள்‌ 5:20. 
ஓசியா கப்பம்‌ கட்டாததால்‌ சினமுற்று 
8-அம்‌ சால்மனேசர்‌ (037-723 சமாரி 
யாவை முற்றுகையிட்டு, நகரைக்‌ கைப்‌ 
பற்றி அதன்‌ மக்களை நாடு கடத்தினார்‌ 
(கி.மு.728; 2 அர 173-5; 18:9-10). அசீரியா 
வின கடைசி அரச மரபைத்‌ தொடங்கி 
வைத்த 4-ஆம்‌ சார்கோனின்‌ (121-705) 
9-ஆம்‌ திக 


அசீரியா தொடர்ச்ச 44 


லாத்து-பிலெசேரால்‌ ஆட்சி செய்யப்பட்ட 
பகுதிகளை மீண்டும்‌ கைப்பற்றுவதில்‌ 
செலவிடப்பட்டது. 10 அண்டுகளுக்குப்பின்‌ 
சுவ்தேய மர்துக்‌-அப்லா-இத்தினா 
மெரோதாக்‌-பலதான்விடம்‌ பாபி 
லோனை இழந்தார்‌. ஆனால்‌ எகிப்திய 
ஆதரவு பெற்ற கூட்டணியை கர்காரிலும்‌, 
அசுதோத்திலும்‌ முறியடித்தார்‌ காண்க. 


ஏச 10:5-8.9; 20: 1-8). சனகெரிபுவின்‌ 
(705-88) காலத்தில்‌ ஒரளவு அமைதியும்‌ 
நிலையான அமைப்பும்‌ நிலவியது. 


ஆண்டுதோறும்‌ நடக்கும்‌ போர்கள்‌ நிகழ 
வில்லை. அனால்‌ 701-இல்‌ பாபிலோனில்‌ 
மர்துக்‌-அப்லா-இத்தினாவும்‌ எருசலே 
மில்‌ எசக்கியாவும்‌ கிளர்ச்சி செய்தபோது 
இந்த அமைதி குலைந்தது. இது அசீரியர்‌ 
கள்‌ எருசலேமை நீண்டகாலத்திற்கு முற்று 
கையிடுவதற்கு இட்டுச்சென்றது “கி.மு. 
701: 2 அர 18:13-19:37: 2 நாள்‌ 31:1-23; ஏச 
46-37). பாபிலோனும்‌ அழிக்கப்பட்டது 
(689). சன கெரிபுவின்‌ மனைவியருள்‌ 
ஒருத்தி நக்கீயா அல்லது சக்கூத்‌ ஆவாள்‌. 
இவள்‌ இஸ்ராயேலின்‌ அரசன்‌ ஓசியா 
வின்‌ மகளாக இருக்கலாம்‌. இவன்‌ வழி 
யாகப்பிறந்த மகன்‌ ஏசர்கத்தோனை சன 
கெரிபு தன்‌ வாரிசாக நியமித்தார்‌. இது 
அவரது புதல்வர்‌ களே அவரைக்‌ கொலை 
செய்வதற்கு இட்டுச்‌ சென்றது ( காண்க: 
சீ அர 19:37; ஏச 37:38) ஏசர்கத்தோன (681- 
669) பாபிலோனின்‌ வாரிசு இளவரசனாக 
இருந்தார்‌. அப்பொது அந்நகரை மீளவும்‌ 
கட்டி எழுப்பினார்‌. வடக்கிலிருந்து சித்தி 
யர்‌ சிம்மேரியர்‌ ஆகியவர்கள்‌ வழியாக 
வந்த இடுக்கண்‌. நிலையைச்‌ சமாளித்து 
இவர்‌ வெற்றிகரமாக எகிப்தின்‌ மேல்‌ 
படையெடுத்து. பாரவோன்‌ தகார்சாவை 
மெம்பிசில்‌ 671-இல்‌ தோற்கடித்தார்‌ 
(2 அர 19:9: ஏச 37:0). இவருக்குப்பின்‌ வந்த 
அசுர்பாணிப்பால்‌ (664-826) எகிப்தைத்‌ 
தொடர்ந்து வெற்றி கண்டு திபிசை அழித்‌ 
தார்‌. 663-இல்‌ பாரவோன்‌ நெச்கோவைக்‌ 
கொன்றார்‌ காணச்‌: நெக்‌ 3:9 அசூர்‌ 
பானிப்பால்‌ வடக்கிவிருந்தும்‌, மேற்கி 
விருந்தும்‌ வந்த தாக்குதல்களில்‌ கவனம்‌ 
செலுத்தியபோது, இவரால்‌ பாபிலோ 
னின்‌ பொறுப்பு அளிக்கப்பட்ட இவர்‌ 
சகொதரன்‌ சமாஸ்‌-சும்‌-உகின்‌ கிளர்ச்சி 
செய்தார்‌ ௫5௮, இருவருக்கும்‌ இடையே 


ஏற்பட்ட மோதல்கள்‌ கிளர்ச்சி செய்தவ 
னின்‌ தற்கொலையில முடிந்தது. இவை 
அசீரியப்‌ பேரரசை பெரிதும்‌ பலவீனப்‌ 
படுத்தியது. 4813-ல்‌ கல்தேய நபு-அப்லா- 
உசூருக்கு நபோபோலாசார்‌ நினிவே 
சரண்‌ அடைந்தது. 609-ல்‌ மெகித்தோவில்‌ 
யோசியாவின்‌ தலையீடும்‌ (2 அர 33:24-30), 
௧05-இல்‌ கர்கேமிசில்‌ பாபிலோணியர்‌ 
களோடு நடந்த போர்களும்‌, 2-ஆம்‌ நெக்‌ 
கோவின்‌ தலைமையில்‌ எகிப்திய உதவி 
2-ஆம்‌ அதசுர்பல்வித்துக்கு காரானில்‌ 
வந்தடைவதைத்‌ தடுத்தது. இதோடு அசீரி 
யப்பேரரசு முடிவுக்கு வந்தது. அசீரியா 
பாபிலோனின்‌ ஒரு மாநிலமாயிற்று. 


2, சமயம்‌:- அசீரிய வரலாற்றின்‌ மாறு 
பட்டுக்கொண்டி ருந்த அரசியல்‌ அமைப்‌ 
பின்‌ விளைவாக, இப்பகுதியின்‌ சமயமும்‌, 
கலாச்சாரமும்‌ பாபிலோனிய சமயத்‌ 
தோடு நெருங்கிய விதத்தில்‌ இத்திருக்‌ 
கிறது. இரண்டும்‌ சுமேரியர்களிடமிருந்து 
தோன்றியதாகத்‌ தெரிகிறது. விசர்‌ 
நாட்டு கடவுளாவார்‌. இவர்‌ பாபிலோனிய 
மர்துக்குக்கு இணையாவார்‌. இருவரும்‌ 
சுமேரிய ஏன்வில்லின்‌ வாரிசுகளாகும்‌. 
அசூர்தான்‌ அரசர்களுக்கு ஆற்றல்‌ அளிப்‌ 
பவர்‌, அவருக்கே தங்கள்‌ போர்ச்‌ செயல்‌ 
களை அர்ப்பணித்தனர்‌. மிகப்பெரிய 
கடவுள்கள்‌ குழுவில்‌, மற்ற முக்கிய கடவுள்‌ 
கள்‌ சந்திரக்‌ கடவுள்‌ அன சின்‌, போருக்‌ 
கும்‌ காதலுக்கும்‌ கடவுளான இசிதார்‌, 
போருக்கும்‌ வேட்டையாடுதலுக்கும்‌ காவ 
லான நினுர்தூ. ஞானத்திற்கும்‌ இலக்கி 
யத்திற்கும்‌ கடவுளான நபு ஆகியவர்களும்‌ 
உள்ளடங்குவர்‌. மழை நீரையே நம்பியிருந்‌ 
ததால்‌ நீருக்கும்‌ வாழ்வுக்கும்‌ அசீரிய 
சமயம்‌ வானிலை காட்சிகளில்‌ அக்கரை 
சாட்டியது. ஆகவே புயல்‌ கடவுளான 
அதாத்‌ போன்ற தேவர்கள்‌ முதன்மை 
பெற்றனர்‌. 


இப்பகுதியில்‌ ஏராளமான கடவுள்‌ 
களின்‌? சிலைகளும்‌ உருவங்களும்‌ கண்டெ 
டுச்சகப்பட்டுள்ளன. இவற்றில்‌ அக்கடவுள்‌ 
ள்‌ வாழ்வதாகக்‌ கருதப்பட்டது. ஆகவே 
அவர்களைச்‌ கவனிப்பது, சேவை செய்‌ 
வது பற்றி விரிவான நடைமுறைகள்‌ 
கொடுச்கப்படுகின்றன. அரசனை சத்தி 
செய்யவும்‌ அவனுக்கு வழிகாட்டவும்‌. பல 


45 


கடவுள்களின்‌ பெயரால்‌, விரிவான 
சடங்குகள்‌ அனுசரிக்கப்பட்டன. பாது 
காக்கிற ஆவிகள்‌, பேய்கள்‌ ஆகியவற்றின்‌ 
மேல்‌ மிகுந்த கவனம்‌ செலுத்தப்பட்டது. 
சோதிடத்தையும்‌, விலங்குகளின்‌ ஈரவின்‌ 
வடிவம்‌, வண்ணம்‌ போன்ற இயற்கை 
நிகழ்ச்சிகளைக்‌ கவணித்து. விலங்குகளின்‌ 
நடத்தை, இயற்கைக்கு மாறான பிறப்பு 
கனவுகள்‌ போன்ற குறிகளையும்‌ பயன்‌ 
படுத்தி வருவது உணர்ந்து கூறுவதற்குத்‌ 
தங்களையே அர்ப்பணித்த சிறப்புச்‌ குழுக்‌ 
கள்‌ இருந்தன. 

3, இலக்கியம்‌:- இப்பகுதிபற்றி கி.பி. 
1842-இல்‌ இருந்து அகழ்வாய்வுகள்‌ செய்‌ 
யப்பட்டுள்ளன . நினிவே (கியுன்யிக்‌) தூர்‌- 
சரூக்கின்‌ (25 கி.மீ. தொலைவில்‌ வட 
கிழக்கிலுள்ள கொர்சாபாது ஆகிய இடங்‌ 
களில்‌ செய்யப்பட்ட ஆய்வுகளில்‌ அசீரிய 
இலக்கிய கலாச்சாரம்‌ பற்றிய செய்திகள்‌ 
அதிகம்‌ கிடைத்துள்ளன . குறிப்பாக. நினி 
வேயில்‌ கண்டெடுிக்கப்பட்டுள்ளன (ர45- 
85.0. இவர்கள்‌ கி.மு. 3000-க்கு முன்னரே 
எழுதக்‌ கற்றுக்கொண்டிருந்தனர்‌. இம்‌ 
முறையை பாபி லோனியர்களிட மிருந்து 
பெற்றதாகத்தெரிகிறது. இவர்கள்‌ சிறப்‌ 
பான இலக்கியத்தைத்‌ தோற்றுவித்தனர்‌, 
இவர்கள்‌ களிமண்‌ பலகை செய்து அதில்‌ 
நூல்களை எழுதினர்‌. பழங்காலத்தில்‌ 
ஆப்பு வடி. எழுத்தில்‌ எழுதினர்‌. இதோடு 
சேர்த்து கி.மு. 700-இல்‌ இவர்கள்‌ 
அரிசுச்‌ சுவடி, முறையில்‌ அராபிக்‌ மொழி 
யில்‌ எழுதலாயினர்‌. அசூர்பானிப்பாவின்‌ 
நூல்‌ நிலையம்‌ பற்றிய ஆய்வுகள்‌ 26,000 
ஆப்பு எழுத்து ஏடுகளையும்‌ கொண 
டுள்ளன. இவற்றில்‌ பல்வேறு இலக்கியங்‌ 
கள்‌ காணப்படுகின்றன. அசீரிய அரசர்‌ 
கள்‌ எழுத்தர்கள்‌ குழுவைக்‌ கொணடு ௬ுந்‌ 
தனர்‌. இவர்கள்‌ வியாபார, ஆட்சிப்‌ பதி 
வேடுகளைக்‌ கவணித்துக்‌ கொண்டதோடு, 
சுமேரிய, பாபிலோனிய அசீரிய வாசகங்‌ 
கனைப்‌ பாதுகாத்தனர்‌. இவற்றில்‌, மதம்‌, 
கதைகள்‌, இதிகாசங்கள்‌, அரச "நாட்‌ 
குறிப்புகள்‌, மரபு முறைப்பட்டியல்கள்‌, 
சடங்குகள்‌. அடையாளங்கள்‌, அவற்றின்‌ 
பொருள்‌, ஞான இலக்கியங்கள்‌. சட்டத்‌ 
தொகுப்புகள்‌ சுமேரிய பலவகைப்பட்ட 
அக்காதிய பிரிவுமொழிகளின்‌ மொழி 
பெயர்ப்புக்காக அகராதிகள்‌, சொல 


அசரியா (தொடர்ச்சி) 


தொகுதி, நிகண்டு, பாடத்திட்ட முறைகள்‌ 
ஆகியவை காணப்படுகின்றன. கணிதம்‌, 
வானஇயல்‌, மருத்துவம்‌, கண்ணாடி 
செய்தல்‌ போன்றவற்றில்‌ அசீரிய விஷ்‌ 
ஞான, தொழில்கள்‌ பற்றிய நூல்களும்‌ 
காணப்படுகின்றன. இவர்களது சட்டத்‌ 
தொகுப்பு நூல்‌ கி.மு. 1400-இல்‌ எழுதப்‌ 
பெற்றதாகும்‌. இவற்றை அகர வரிசைப்‌ 
படுத்தி அலமாரிகளில்‌ அடுக்கி வைத்த 
னர்‌. இப்போது ஆங்கில நாட்டுப்‌ பொருட்‌ 
காட்சி நிலையத்தில்‌ உள்ளன. கலைத்‌ 
துறையில்‌ இவர்கள்‌ பாபிலோனிய, மேற்கு 
மெசபொத்தாமியா, சீரிய கலைகளால்‌ 
பாதிக்கப்பட்டு ருந்தாலும்‌ அவர்களையும்‌ 
மிஞ்சினர்‌. கி.மு. 2000-1000-ல்‌ தனி 
அசீரிய கலை ஒன்று எழுந்தது. இவர்கள்‌ 
வெண்கவவிலும்‌, சுண்ணாம்புக்‌ கல்லிலும்‌ 
புடைப்புச்‌ சித்திரம்‌ செதுக்கினர்‌. அனால்‌ 
இவர்களுக்கு இயலுறுத்தோற்றம்‌ தெரி 
யாது. அசீரியர்கள்‌ கட்டடக்‌ கலையிலும்‌ 
மற்ற கலைகளிலும்‌, சிறந்து விளங்கினார்‌, 
பல அரசர்கள்‌ அரணமனைகள்‌, ஆலயப்‌ 
கள்‌ கட்டுவதிலும்‌ அவற்றை அழகுபடுத்து 
வதிலும்‌, குறிப்பாகத்‌ தலைநகர்களான 
அசூர்‌, காலாக்‌, நினிவே அகிய நகர்‌ 
களில்‌ தங்களது ஆற்றலைப்‌ பெரிதும்‌ 
செலவிட்டுள்ளனர்‌. அரச, பொதுக்‌ கட்ட 
டங்களில்‌ பெரும்‌ சிலைகளும்‌, அழகு 
செய்யப்பட்ட சித்திரங்களும்‌ அழகு செய்‌ 
தன. தலைநகர்களில்‌ பரந்த தாவர, 
விலங்குப்‌ பூங்காக்கள்‌ அமைக்கப்பட்டன. 
நிமிரு, சமாரியா. ஆகிய இடங்களில்‌ 
காணப்படும்‌ தந்தத்தில்‌ செதுக்கப்பட்ட 
உருவங்களும்‌, சகல்‌ உருளை முத்திரை 
களும்‌, அசீரியாவின்‌ கலைஞர்களின்‌ 
ஆற்றலைச்‌ சுட்டுகின்றன. இவர்களுடைய 
கலைப்‌ பொருள்களில்‌ சிறந்தவை அரசூர்‌ 
பானிப்பாவின்‌ காவத்தைச்‌ சேர்ந்தவை 
யாகும்‌. இவர்கள்‌ பெரிய நகரங்களை 
அமைத்தனர்‌. அவற்றில்‌ மாடூயுடைய 
கட்டடங்கள்‌ இல்லை. சில அரண்மனை 
கள்‌ முற்றங்கள்‌ முதவியவற்றுடன்‌ மிகுந்த 
பரப்பளவு உடையன. அரண்மனையைச்‌ 
சுற்றி அகழிகள்‌ வெட்டப்பட்டன. 

சீ, கொடியவர்கள்‌:- இவ்வளவு அறிவி 
யல்‌, கலாச்சார முனனேற்றம்‌ அடைந்து 
ருந்தாலும்‌, அசீரியர்கள்‌ கொடியக்‌ காட்டு 
மிராண்டிகளாகக்‌ கருதப்பட்டனர்‌. அதற்‌ 


அசரியா தொடர்ச்ச) 46 


கேற்றவாறு நடந்துகொண்டனர்‌ (காண்க: 


ஏச 10:12-15). அசீரிய அரசர்கள்‌ தங்களது 
படைப்பலத்தையும்‌ தோற்கடிக்கப்பட்டவர்‌ 
களைக்கொடுமையாக நடத்தியது பற்றியும்‌ 
பெருமை பாராட்டிக்கொண்டனர்‌. கூரிய 
கம்பங்களில்‌ எதிரிகளைக்‌ கழுவேற்றினர்‌. 
நகரங்களை எரித்தனர்‌. கொள்ளையிட்டு 


பெரும்‌ கொள்ளைப்‌ பொருட்களைக்‌ 
கவர்ந்துசென்றனர்‌. மத்திய, புதிய 
அசீரிய காலங்கள்‌, தோற்கடிக்கப்பட்ட 


மக்களை பேரரசின்‌ மற்றொரு பகுதிக்கும்‌, 
அங்‌ குள்ளவர்களை இங்கும்‌ குடியேற்றி, 
பரந்த பகுதிகளைத்‌ தங்கள்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
குள்‌ அடக்கி வைத்திருந்தனர்‌. அதனால்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ குறிப்பாக ஆமோஸ்‌, 


ஓசேயா, ஏசயா, மீக்கா, செப்பனியா, 
நாகூம்‌ போன்ற இறைவாக்கினார்கள்‌ 
அசீரியர்களைக்‌ காட்டுமிராண்டி கள்‌ 
என்றழைத்தார்கள்‌. இவர்களை யாவே 


தமது மக்களுக்கு ஒழுக்கம்‌ கற்பிக்க ஒரு 
கருவியாக அடிக்கடி. பயன்படுத்தினார்‌. 
(காண்க: ஏச 10:5; எரே 1:14). 

5. தொழில்‌:- அசீரிய மக்கள்‌ தச்சு 
வேலை, மண்வேலை, சித்திரத்‌ தையல்‌, 
நெசவு, உலோக வேலை அகியவற்றில்‌ 
திறமையுள்ளவர்களாயிருந்தனர்‌. இவற்‌ 
றில்‌ பாபிலோனியரைப்‌ பின்பற்றினர்‌. 
குழந்தைகள்‌ பொதுவாகப்‌ பெற்றோர்‌ 
தொழிலையே செய்தனர்‌. 

6. மக்கள்‌:- இம்மக்களிடையே, அரசி 
னர்‌ தொழிலாளர்‌, பொதுமக்கள்‌, அடி 
மைகள்‌ என நான்கு பிரிவினர்‌ காணப்‌ 
பட்டனர்‌. ஆளுநர்கள்‌. புரோகிதர்கள்‌, 
தளபதிகள்‌ அகியேர்‌ அரசினர்‌ வகுப்பைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ அவர்‌. அடிமைகள்‌ என்‌ 
போர்‌ அய்ல்‌ நாட்டி விருந்து சிறைப்பிடித்‌ 
துக்கொணரப்பட்டவர்கள்‌. 

பெண்கள்‌ தாழ்வாகக்‌ கருதப்பட்டனர்‌. 
அரசினர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
எத்தனை மனைவியர்‌ வேண்டுமானாலும்‌ 
மணந்து கொள்ளலாம்‌. மற்றவர்கள்‌ ஒரு 


மனைவியை மட்டுமே மணக்க வேண்டும்‌. . 


7. பொருளும்‌ முக்கியத்துவமும்‌:- 
விவிலிய வரலாற்றில்‌, ஆசீரியா 200 
' ஆண்டுகளுக்கு இஸ்ராயேல்‌ வரலாற்றைக்‌ 
கட்டுப்படுத்தியது எனலாம்‌. இதைத்‌ 
தவிர. அதன்‌ மறைமுகமான கலாச்சாரப்‌ 


பாதிப்பு பலவகையிலும்‌ உறுதியாகவும்‌ 
பாதித்தது. கலாச்சாரத்தில்‌ அசீரியா 
பாபிலோனைத்‌ தழுவியது என்று முன்பு 
கூறினோம்‌. அசீரியாதான்‌ பேரரசு முழு 
வதும்‌ பாபிலோனியக்‌ கலாச்சாரத்தைப்‌ 
பரப்பியது. அசீரிய அரசர்களின்‌ ஆட்சி 
பற்றிய ஆண்டுக்குறிப்பு ஏடுகள்தான்‌ 
இஸ்ராயேல்‌ உட்பட்ட பழங்கால மேற்‌ 
காசியாவில்‌ கிமு. 9-7-ஆம்‌ நூற்றாண்டு 
களில்‌ நடந்த நிகழ்ச்சிகளுக்குக்காலம்‌ 
குறிக்க நம்பகமாக, நிலையான ஆதாரமா 
கும்‌. இந்த ஆட்சி ஏடுகள்‌, பழங்கால 
அரச ஏகெளைவிட நயப்படுத்தப்பட்டு, 
ஒரு புதிய இலக்கியவகையாக உருவெடுத்‌ 
தது. இக்காலம்‌ பற்றிய, பழைய ஏற்பாட்டு 
நூல்களைத்‌ தவிர்த்த, ஒரே முக்கியப்‌ 
புகழ்பெற்ற நூல்‌ தொகுப்பாகும்‌. 

அரசியலைப்‌ பொறுத்தமட்டும்‌, 
அசீரியர்கள்தான உலகலாவிய அரசை 
முதன்முதவில்‌ எய்தியவர்கள்‌. இக்‌ கருத்து 
அக்காதிய சார்கோனின்‌ காலத்தி லேயே 
தோன்றுகிறது. அவர்களது போர்‌ 
படைத்துறைக்கு ஒத்த அரசியல்‌ ஆட்சி 
முறையையும்‌ கொண்டி ருந்தனர்‌ என்றால்‌ 
அப்பேரரசு வெகுகாலத்திற்கு நிலைத்தி 
ருக்கும்‌. ஆனால்‌ படைவவிமையால்‌ பேரர 
சைக்‌ கட்டிக்காக்க வேண்டியிருந்தது. 
அவர்கள்‌ கைப்பற்றிய நாட்டினரை 
எப்படி. நடத்தினர்‌ என்று ஏற்கனவே கூறி 
யுன்ளோம்‌. ஆனால்‌ இவர்கள்‌ கொடியவர்‌ 
களானாலும்‌ பொருட்களும்‌ மனிதர்களும்‌ 
சுதந்திரமாக பரிமாற்றம்‌ செய்துகொள்ள 
அனுமதித்தனர்‌. அசீரியப்‌ பேரரசு அப்ப 
டியே பாபிலோனியப்‌ பேரரசுடன்‌ சேர்த்‌ 
துக்கொள்ளப்பட்டது. பிற்காலத்தில்‌ பார 
சீகப்‌ பேரரசுக்குள்ளும்‌, அலக்சாந்தரின்‌ 
பேரரசுக்குள்ளும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டது. அலக்சாந்தருக்குப்பின்தான்‌ இப்‌ 
பேரரசு . சிதறிப்‌ பிரிவபட்டுப்‌ போய்‌ 
விட்டது. அரசியல்‌ அடிப்படையில்‌ 
சிதறிப்போனாலும்‌, கலாச்சார ஒருமைப்‌ 
பாடு நிலைத்தது. 

உலகலாவிய அரசு. ஒரே அரசின்‌ கீழ்‌ 
மக்கன்‌ மிகுந்த அமைதியும்‌, பாதுகாப்பும்‌ 
அடையலாம்‌ என்ற குறிக்கோள்‌ அலக்‌ 
சாந்தரிடம்‌ கையளிக்கப்பட்டது. அவரிட 
மிருந்து உரோமையரிடம்‌ வேருன்றியது. 


47 


அசீரியர்‌ செயல்படுத்திய இக்குறிக்கோள்‌ 
பிற்காலத்தவ்‌ பரிசுத்த உரோமையப்‌ 
பேரரசு, “கிறிஸ்தவ உலகம்‌” ஆகியவற்றி 
லும்‌, பிற்காலத்தில்‌ கண்டம்‌ முமுவதை 
ஒருமை ஆட்சிக்குள்‌ கொண்டு வரும்‌ 
முயற்சிகளிலும்‌ தோன்றியது. இறையரசு 
பற்றிய எபிரேய இறைவாக்குக்‌ கருத்து, 
இந்த இறையரசையே அழித்து விட்டி 
ருக்கக்கூடிய அசீரியப்‌ பேரரசைக்காணும்‌ 
வரையும்‌ ஒரு நிலையான வடிவம்‌ எடுக்க 
வில்லை. நற்சேய்தியிவ்‌ எடுத்தியம்பப்‌ 
படும்‌ இந்த இறையரசு பற்றிய கருத்து 
கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு அடிப்படை 
யானதாகும்‌. 


அசீர்‌ (6690 -சிறைப்பட்டவர்‌) 


1. லேவியர்‌ குவத்தைச்சேர்ந்த கோரா 
குவின்‌ புதல்வருள்‌ ஒருவர்‌. யாத்‌ 6:24; 1 
நாள்‌ 6:22. இருப்பினும்‌ நாளாகம ஆசிரிய 
ரின்‌ திருப்பணியாளர்‌ மரபுப்பட்டியவின்‌ 
படி, அசீர்‌, எவியாசாபுவின்‌ மகன்‌ 
என்றும்‌ தாகாத்தின்‌ தந்தை என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றார்‌ 0 நான்‌ 8:24.977. 
கோராகுவின்‌ குலத்தில்‌ இரண்டுபேர்‌ 
அசீர்‌ என்ற பெயருடன்‌ இருந்தார்கள்‌ 
என்றோ இந்த இரண்டு மரபு முறைப்‌ 
பட்டியின்‌ செயற்கை முறையின்‌ விளை 
வான தவறாகவோ நாம்‌ எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

3. எவியாவின்‌ மகனும்‌ கோராகுவின்‌ 
பேரனும்‌ ஆவார்‌ ( நான்‌ 6:23.37). 


அசீனா (ரக மாற்றம்‌ 


1, யூதாவின்‌ அடிவாரத்திலுள்ள செப்‌ 
பேலாவிலுன்ள ஓர்‌ நகர்‌. எசுத்தாவோல, 
சோரா ஆகியவற்றோடு கொண்டுள்ள 
தொடர்பில்‌ கூறப்படுகிறது (யோசு 18:43). 
இதன்‌ இடத்தை அடையாளம்‌ காட்டுவது 
கடினம்‌. அநேகமாக, யுதாவின்‌ கடற்‌ 
கரையின்‌ சமவெளியின்‌ ஒரத்திலுள்ள 
அஸ்வின்‌ என்ற கிராமமாக இருக்கலாம்‌ 
எனக்கருதப்படுகின றது. 


2. அதே பகுதியில்‌ ஆனால்‌ இன்னும்‌ 
தெற்கிலுள்ள ஒர்‌ ஊர்‌ (யோசு 15:4). இது 
மரேசாவுக்கு அருகிலும்‌ கெபிரோனுக்கும்‌ 
இலாக்கீசுக்கும்‌ இடையிலுள்ள இத்னா 


வாக இருக்கலாம்‌. 


அசுக்கலோன்‌ 


அசுகூர்‌ - (ASHHUR} 


கெசிரோனின்‌ மனைவியாயிருந்த 
எப்பிராத்தா வழியாக, அவர்‌ இறந்தபின்‌, 
காலேப்புக்குப்‌ பிறந்த மகன்‌. அச்சுப்‌ 
தெக்கோவாவின்‌ தந்த அல்லது அதை 
நிறுவியவர்‌ அனார்‌ (நாள்‌ 8:22. 1 நாள்‌ 
சீ:5-8-இல்‌ அவரது பிள்ளைகளின்‌ பட்டி 
யல்‌ தரப்படுகிறது. 
அசுக்கலோண்‌ (A5L0N- இடம்மாறுபவர்‌) 

பெவிஸ்தியருடைய ஐந்து முக்கிய 
நகரங்களுள்‌ கடற்கரையில்‌ இருந்த ஒரே 
நகரம்‌ (எரே 47:7). இது காசாவிற்கு வடக்‌ 
கே ஏறக்குறைய 19 கி.மீ. தொலைவிலும்‌ 
அசுதோதுக்குத்‌ தெற்கே 16 கி.மீ. தொலை 
விலும்‌ இருந்தது. 


வரலாறு:- இது நீண்ட, சிறந்த வரலாற்‌ 
றைக்‌ கொண்டி ருந்திருக்கிறது. எகிப்திய 
பேரரசில்‌ கிளர்ச்சி செய்த நாடுகளில்‌ 
முதலாவதாக கி.மு. 1850-ஐச்‌ சேர்ந்த 
பழித்துரை ஏடுகளில்‌ கொடுக்கப்பட்டுள்‌ 
ளது. அமர்னா காலத்தில்‌ இந்‌ நகரம்‌ 
கிளர்ச்சியால்‌ பாதிக்கப்பட்டாலும்‌, எலிப்‌ 
திற்குப்‌ பிரமாணிக்கமாய்‌ இருந்ததாகச்‌ 
சொல்லப்படுகிறது (கிமு. 1375-1350. 
2-ஆம்‌ பார்வோன்‌ இராம்சேசின்‌ ஆட்சி 
யில்‌ இந்நகரம்‌ கிளர்ச்சி செய்தது. அவர்‌ 
திடீரென்று இந்நகரைத்தாக்கி வென்று 
இந்நகரில்‌ கார்னாக்‌ என்ற இடத்திலுள்ள 
கோவில்‌ சுவரில்‌ அப்போரின படத்தை 
வரைந்து வைத்தார்‌. 

இந்நிலையில்‌ பெலிஸ்தியர்கள்‌ வந்‌ 
தார்கள்‌. வரலாற்றில்‌ இங்கிருந்து நடந்‌ 
ததை விவிவியத்தில்‌ பதிவு செய்யப்பட்‌ 
டுள்ளன . அசுக்கலோனும்‌ அதனைச்சுற்றி 
யுள்ள நகரங்களும்‌ யோசுவாவால வெல்‌ 
லப்படவில்லை (யோசு 13:9. இருப்பினும்‌, 
காசாவையும்‌ அசுக்கலோனையும்‌ எக்‌ 
கரோனையும்‌ யுதா இனத்தவர்‌ பிடித்துக்‌ 
கொண்டதாக இஸ்ராயேல்‌ பாரம்பரியம்‌ 
சொல்லுகிறது (தி 1:19. அவைகள்‌ வேல்‌ 


-லப்படவில்லை என்று எழுபது நூல்கள்‌ 


கூறுகின்றன. நீதிபதிகள்‌, சவுல்‌, தாவீது 
காலங்களில்‌ அசுச்கலோன்‌ உறுதியாக 
பெலிஸ்திய நகரமாகத்‌ திகழ்ந்தது (நீதி 
1:9; 1 சாமு 8:17; 2 சாமு 1:20). சவுல்‌ 
இறந்த போது தாவீது புலம்பல்‌ பாடலில்‌ 


அசுக்கலோன்‌ நுதாபர்ச்சி 48 


காத்திலும்‌ இதை அறிவிக்காதீர்கள்‌. 
அசுக்கலோனின்‌ தெருக்களிலும்‌ தெரியப்‌ 
படுத்தாதீர்கள்‌. தெரிந்தால்‌ பெலிஸ்தி 
யரின்‌ புதல்வியர்கள்‌ அகமகிழ்வர்‌" 
(8 சாமு 1:20) என்று கூறப்படுகிறது. இது 
பெவிஸ்தியாவின்‌ கிழக்கு, மேற்குப்‌ பகுதி 
களையோ அல்லது முழு நாட்டையோ 
குறிக்கிறது. 

அசீரியருடைய காலம்‌ வரை இதைப்‌ 
பற்றி வேறெதுவும்‌ சொல்லப்படவில்லை. 
அமோஸ்‌ 1:8 அரசன்‌ மீதும்‌, நாட்டின்‌ 


மீதும்‌ அதன்‌ அடிமை வியாபாரத்திற்‌ 
காகத்‌ தண்டனையை முன்ன றிவிக்‌ 
கின்றது (750). 


பல வருடங்களுக்கு அசீரியாவுக்கு 
அடியில்‌ இருந்தது இந்நகரம்‌. நெபுக்கது 
னேசாருக்குக்‌ கப்பம்‌ கட்டுவதா இல்‌ 
லையா என்று இந்நகர மக்கள்‌ தூர்‌ 
மானிக்க வேண்டிய இடுக்கண்‌ நிலை 
ஏற்பட்டது. கப்பம்கட்ட மறுத்தபோது, 
கல்தேய மன்னன்‌ விரைவில்‌ இந்நகரை 
அழித்தான்‌ (கி.மு. 605; காண்க: எரே 
25:90; 47:5-?). செப்பனியாவும்‌ இந்நகரின்‌ 
அழிவை முன்னறிவித்தபோது இஸ்ரா 
யேல்‌ இந்நகரைக்‌ கைப்பற்றும்‌ என்று 
இறைவாக்குரைக்கிறார்‌ செப்‌ 2:4-?). 

கிரேக்கப்‌ புவியியல்‌ வல்லுநர்‌ கிலாக்‌ 
சின்படி இந்நகரம்‌ பாரசீகர்‌ காலத்தில்‌ 
தீரின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்தது. யூதர்கள்‌ 
இதைப்‌ பகை உணர்வுடன்‌ நோக்கினர்‌ 
(செக்‌ 9:53. மாமன்னன்‌ அலெக்சாந்தரின்‌ 
வருகைக்குப்பின்‌ . இது கிரேக்கப்‌ பண்‌ 
பாட்டை ஆர்வத்துடன்‌ அரவணைத்து 
அறிவியல்‌ களஞ்சியமாகியது. நான்காம்‌ 
தோலமி எப்பிபானின்‌ ஆட்சியின்கீழ்‌ 
தோபியாவின்‌ மகனான யோசேப்பு என்ற 
யத வரிவளசுவிப்பவர்‌ அசுக்கலோனிற்குச்‌ 
சென்று கப்பத்தைக்‌ கேட்டார்‌. அனால்‌ 
மறுக்கப்பட்டது. இதனால்‌ 20 முக்கிய 
மானவர்கள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
பொருட்களும்‌ அழிக்கப்பட்டன. ஒரு 
அழிவும்‌ செய்யாத மக்கபேயருடன்‌ இது 
சமாதானத்துடன்‌ இருந்தது ப மக்‌ 10:88; 
ப:60; 12:39). இக்காலத்தில்‌ குறிப்பிடத்தக்க 
அளவு ர்கள்‌ அதில்‌ வாழ்ந்திருந்‌ 
தாலும்‌, து யூத நகரில்லை என்று 
யூதி 2:28 கூறுகின்றது. பிறகு உரோமை 


யிடம்‌ செய்த முறையீட்டால்‌ இது சுதந்திர 
நகரமாக்கப்பட்டது. பெரிய ஏரோது, 
அசுக்கலோனியக்கோவில்‌ ஊழியர்களின்‌ 
வழிவந்தவன்‌ அல்லது அந்நகரைச்‌ 
சேர்ந்தவன்‌ என்ற பாரம்பரியம்‌ யூதர்‌ 
களின்‌ பழித்தாற்று என்று சிலர்‌ கருது 
கிறார்கள்‌. ஏரோது அதை கட்டுப்படுத்தா 
விட்டாலும்‌ அங்கு புங்காக்களையும்‌ 
குளிப்பு அறைகளையும்‌ விலைமதிப்பற்ற 
அமைப்புகளையும்‌ ஓர்‌ அரண்மணையை 


யும்‌ கட்டியதாகவும்‌ அதை அவன்‌ 
சகோதரி சலோமேக்குக்‌ கொடுத்ததாக 
வும்‌ கூறப்படுகின்றது. உரோமைக்கு 


எதிராகப்போர்‌ எழுந்த பொழுது யூதர்கள்‌ 
இந்நகரைத்‌ தாக்கி ஒருபகுதியை அழித்‌ 
தார்கள்‌. புதிய ஏற்பாட்டின்‌ காவத்தில்‌, 
கிரேக்க மொழிப்‌ பெயர்ச்சிக்கு இது புகழ்‌ 
பெற்றிருந்தது. அதன்‌ மொழி “அசுக்க 
லோன்‌ கிரேக்கம்‌” என்றும்‌ அழைக்கப்‌ 
பட்டது. 


கி.பி. முதல்‌ நாற்றாண்டுகளில்‌ இது 
ஒரு முக்கிய நகரமாகத்‌ திகழ்ந்தது, கி.பி. 
4-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இது கிறிஸ்தவ 
நாடானது. இங்கு ஓர்‌ ஆயுர்‌ இருந்தார்‌. 
வெற்றி பெற்றுக்‌ கொண்டு வந்த இஸ்லா 
மியரால்‌ இது “சீரியாவின்‌ மணப்பெண்‌" 
என்று அழைக்கப்பட்டது (கி.பி.7-அம்‌ 
நூற்றாண்டு. 1754 வரைச்‌ சிலுவைப்‌ போர்‌ 
களை எதிர்த்தது. 187-இல்‌ சாலதன்‌ 
இதைவென்று இதன்‌ சுவர்களை இடித்‌ 
துத்‌ தள்ளினார்‌. முதலாம்‌ ரிச்சர்ட்‌ இதை 
பழைய நிலைமைக்குக்‌ கொண்டுவர 
முயற்சித்துச்‌ சிறிது வெற்றிகண்டார்‌. 
மீதியிருந்தது 1270-இல்‌ சுல்தான்‌ பாய்பா 
ரால்‌ அழிக்கப்பட்டது. அன்றிலிருந்து 
இன்றுவரை மக்களற்ற இடிபாடுகளுூடன்‌ 
உள்ளது. 1953-இல்‌ நிறுவப்பட்ட இக்கால 
அசுக்கலோன்‌ பழைய நகரின்‌ அழிவிவி 
ருந்து 1 கி.மீ. தொலைவிலும்‌ உள்ளது. 


தொல்பொருள்‌ அய்வு:- ஸ்தான்கோப்‌ 
என்பவர்‌ 1815-இல்‌ முதல்‌ அகழ்வாய்வை 
நடத்தினார்‌. 1920-22க்கு இடையில்‌ பாலஸ்‌ 
தீன தொல்பொருள்‌ ஆய்வு நிறுவனம்‌ ' 
அகழ்வாய்வு நடத்த உதவியது. அதிவி 
ருந்து, இந்நகரின்‌ வரலாற்றை கிமு. 
1800 வரை தடம்‌ காண அறிஞர்களால்‌ 
முடிந்தது. பெலிஸ்தியர்‌ குடியேறியதற்குச்‌ 


49 


சான்றுகளையும்‌ எரோது கட்டிய சில 
கட்டடங்களையும்‌, சில சிலைகளையும்‌ 
கண்‌ டெடுக்க முடிந்தது. 
அசுக்கணாசு (ASHENAZ - பரவும்‌ தி 

யாப்பேத்தின்‌ மகனான கோமேரின்‌ 
மகன்‌ (அதி 10:3; 1 நாள்‌ 1:8): அராராத்து, 
மின்னி என்ற அரசுகளுடன்‌ சேர்ந்த ஒரு 
அரசின்‌ பெயராகும்‌ (எரே 54:22), அசி 
ரியா நாட்டு சித்தியர்களும்‌ இவர்களும்‌ 
ஒன்றே என்பது சரியாக இருப்பதுபோல்‌ 
தோன்றுகிறது. சித்தியர்கள்‌ கோமேரின்‌ 
வழித்தோன்றல்களாக இருந்ததால்தான்‌ , 
இவர்கள்‌ சிமிரியர்‌ படையெடுத்தபொழுது 
அவர்களை உந்தும்‌ ஆற்றலாக விளங்கி 
னர்‌. மன்னாயேர்களோடு சேர்ந்து அசீரி 
யர்களுடன்‌ போரிட்டனர்‌. ஆனால்‌ பிற்‌ 
பாடு மேதியர்‌, பாரசீகர்‌ ஆகியவர்கள்‌ 
இவர்களை வென்றனர்‌. பூர்வீக அரசு 
களாகிய உரார்து, அசீரியா (கி.மு. 839 
வின்‌ வீழ்ச்சிக்கு இவர்கள்‌ கருவியாக 
இருந்தார்கள்‌. 
அசுதோது (HOD - கோட்டை 

பெலிஸ்‌ தியர்களுடைய ஐந்து முக்கிய 
நகரங்களுள்‌ ஒன்று யோசு 15:9. கடத்‌ 
சரைக்கருகிலோ கடற்கரையிவோ உள்ள 
மூன்று நகரங்களில்‌ வடகோடியில்‌ 
உள்ளது. காசா, யோப்பாவிற்கு இடையில்‌ 
கடற்கரையிவிருந்து ஏறக்குறைய ந கி.மீ. 
தொலைவில்‌ அசுக்கலோனிற்கு வடக்கே 
ஏறக்குறை 16 கி.மீ தொலைவிலும்‌ உள்‌ 
நாட்டில்‌ அமைந்துள்ளது. கிரேக்கத்தில்‌ 
அசோத்தோஸ்‌ என்றழைக்கப்படுகிறது. 

வரலாறு: பூர்வீக அனாக்கியர்‌ என்ற 
மக்களால்‌ ஒரு காலத்தில்‌ குடியேறப்பட்ட 
ஒரு பழமையான நகரம்‌ என்று போற்றப்‌ 
படுகின்றது யோசு 11:22. இது, இதனைச்‌ 
சுற்றியிருந்த இடங்களுடன்‌ சேர்ந்து யூதா 
குவத்திற்கு பங்கீடு செய்யப்பட்டது (யோசு 
7546-42). ஆனால்‌ இது பெவிஸ்தியருடைய 
கையில்‌ இருந்தது (யோசு 13:1-3. பெலிஸ்‌ 
தியர்கள்‌, இஸ்ராயேலுடன்‌ போரிட்ட, 
பொழுது உடன்படிக்கை பெட்டகத்தைக்‌ 
கைப்பற்றி, அசுதோத்திவிருந்த தாகோன்‌ 
கடவுளின்‌ ஆலயத்திற்குக்‌ கொண்டுச்‌ 
சென்றார்கள்‌. அனால்‌ தீயகுறிகளும்‌, 
கொள்ளைநோயும்‌ தோன்றின. ஆகவே, 
அதை உடனடுயாக காத்திற்குக்‌ 


அசுதோது 


கொண்டுச்‌ சென்றனர்‌ (0 சாமு 5:1-8; 8-17. 
தாவீது பல தடவை பெவிஸ்தியரை வென்‌ 
றாலும்‌ இந்நகரைக்‌ கைப்பற்ற முடிய 
வில்லை. 

ஊசியாவின்‌ காலத்தில்தான்‌ யூதா 
தன்னுடைய வவிமையின்‌ உச்சநிலையில்‌ 
இருந்தபொழுது, அசுதோத்தையும்‌ 
அதைச்‌ சுற்றியிருந்த நகரங்களையும்‌ 
புதாவின்‌ அரசன்‌ வென்றார்‌ ( நான்‌ 26:0). 


ஆனால்‌ சிறிது காலத்திற்கே இது 
நிலவியது. 
அசீரியர்கள்‌ படையெடுப்பில்‌, இந்‌ 


நகரத்தைத்‌ தங்கள்‌ மாகாணம்‌ ஒன்றின்‌ 
தலைநகராக்கி அதைக்கப்பம்‌ கட்டச்‌ 
செய்தனர்‌. 712-க்குச்‌ சிறிது காலத்திற்கு 
முன்பு இரண்டாம்‌ சார்கோனின்‌ ஆட்சி 
யில்‌ இந்நகர மக்கள்‌ குழப்பம்‌ செய்து, 
விடுதலையடையப்‌ பார்த்தனர்‌. சார்‌ 
கோன்‌, அற்றாட்டு அரசன்‌ அசூரியை 
அரச பதவியிவிருந்து நீக்கிவிட்டு, அவரு 
டைய இளைய சகோதரன்‌ அகிமித்தியை 
அரசானாக்கினார்‌. சார்கோனால்‌ இத்தி 
யர்‌ என்றழைக்கப்பட்ட இவர்கள்‌ இயா 
மானியின்‌ தலைமையில்‌ கிளர்ச்சியை 
இன்னும்‌ தொடர்ந்தனர்‌. சினம்‌ மேலீட்‌ 
டால்‌ சார்கோண படையெடுத்து ௮௧ 
தோது, காத்து. அசுதும்யமு ஆகியவற்றை 
வென்றான்‌. இயாமானி எதியோப்பியா 
விற்கு ஓடினார்‌. அங்கிருந்து அசீரியா 
விற்கு வெளியேற்றப்பட்டார்‌. கிளர்ச்சி 
செய்தபகுதி அசீரியர்களின்‌ ஒரு மாகாண 
மாக மாற்றப்பட்டது (ஆமோ 1:8; 3:2. 
இந்தக்‌ கிளர்ச்சியில்‌ யூதா ஈடுபடக்கூடாது 
என்று எசயா எச்சரித்தார்‌. எகிப்தியர்‌ 
சதிகளைத்‌ தூாண்டிவிவேர்‌, ஆனால்‌ 
உண்மையாக உதவி அளிக்க மாட்டார்கள்‌ 
என்றும்‌ எச்சரித்தார்‌ ஏச 20:1-4 காண்க. 
எக்‌ 9:5). 


701-இல்‌ இன்னும்‌ அசுதோது _அசீரி 
யாவிற்கு பிரமாணிக்கமாயிருந்தது. அது 
சனேகேரிப்புவுக்கு கப்பம்‌ கட்டி கைம்‌ 
மாறாக யுதாவின்‌ பல பகுதிகளைப்‌ பெற்‌ 
றது. அப்பொழுது மித்திந்தி என்பவர்‌ 
அரசனாக இருந்தார்‌. ஏசர்கதோன்னும்‌ 
(680-659) அசூர்பானிபாவுும்‌ (658-653) 
எகிப்தை எதிர்த்துப்‌ போரிட்டபொழேது 
(871-667) அசுதோத்தின்‌ அரசனான அசி 


அதோ (தொடர்ச்ச) 50 


மல்கியிடமிருந்து (அநேகமாக மித்தின்தி 
வின்‌ வாரிசு) கப்பத்தை வாங்கிக்‌ 
கொண்டுச்சென்றனர்‌. இதன்பிறகு எகிப்‌ 
தில்‌ புதிய வவிமை வாய்ந்த முதலாம்‌ 
சாம்டிக்‌ (664-670) என்ற அரசன்‌ தோன்றி 
னார்‌. இவர்‌ அசுதோத்தை 8 ஆண்டு கள்‌ 
முற்றுகையிட்டு கைப்பற்றினார்‌. இது 
வரலாற்றிலேயே மிக நீண்ட முற்றுகை 
என்று எரோதோத்தோஸ கூறுகின்றார்‌. 
அநேகமாக இச்சமயத்தில்தான்‌ சித்தியா 
கள்‌ அவர்களுடைய பங்கை எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌ செப்‌ 2:24: எரோ 35:20). 
பிறகு அநேகமாக இன்னும்‌ இருந்து 
கொண்டிருந்த எகிப்திய ஆதிக்கத்தால்‌ 
கல்தேயர்களுக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி 
செய்தது. மற்ற அரசர்களோடு சேர்ந்து 
அசுதோதின்‌ அரசனும்‌ கல்தேய நாட்டு 
அரசவையில்‌ கைதியாக இருந்தார்‌ என்று 
நெபுக்கதுனேசாரின்‌ பிற்காலக்‌ குறிப்பு 
களில்‌ ஒன்று கூறுகிறது. 

இவவளவ  துன்பங்களுக்கிடையிலும்‌ 
பாரசீகர்‌ காலத்தில்‌ பெலிஸ்திய நாடு 
களிலே அசுதோது வவிமை வாய்ந்ததாக 
வும்‌ பெரும்பகுதிகளை தன்‌ கட்டுப்‌ பாட்‌ 
டுக்குள்‌ கொண்டதாகவும்‌ பண்பாட்டுத்‌ 
தொடர்புகளால்‌ யூதர்களுக்கு ஓர்‌ அச்‌ 
சுறுத்தும்‌ நாடாகவும்‌ இருந்தது நெக 9:7; 
13:23-24: செக்‌ 9:6: யுதி 2:28) மக்கபேயர்கள்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ இது ஒன்றன்பின்‌ 
ஒன்றான தாக்குதல்களால்‌ யுதா மக்‌ 
9:15; 5:69) யோனத்தான்‌ (0:17-85; 11:9 யோ 
வான்‌ இரிக்கானு ஆகியோரால்‌ அழிக்கப்‌ 
பட்டது. யோனத்தான்‌ யுதாவின்‌ கொள்‌ 
கையைப்பின்பற்றி நகரிலிருந்து பற இன 
வழிபாட்டை அகற்றினார்‌ 0 மக்‌ 10:84. 
16:10-இன்படி யோவான்‌ இரிகானு நகரை 
எரித்து அழித்தார்‌ (நெக 14:29- 24. 1 மக்‌ 
1434-இல்‌ காசாரா கெசேற்‌ ௮௬ 
தோத்தின்‌ எல்லைப்புறத்தில்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. ஆனால்‌ இந்த இடங்கள்‌ க 
கி.மி. அப்பால்‌ உள்ளன. அநேகமாக 
இது பாரசீகர்‌ காலத்திலிருந்த பரந்த ௮சு 
தோத்தைக்‌ குறிக்கலாம்‌ (நக 13:23-24). 
அலக்சாந்தர்‌ யன்னேயு காலத்தில்‌ இது 
யுதர்களுடைய ஆளுகையின்‌ கீழ்‌ இருந்தது. 
பாம்ப்பே இதை விடுவித்து (கி.மு. 63, 
சீரியாவின்‌ ஒரு பகுதியாக்கினார்‌. அளுநர்‌ 
கபீனசின்கீழ்‌ (கி.மு. 57-ந5த இந்நகரம்‌ 


மீண்டும்‌ கட்டப்பட்டு, குடியேற்றப்பட்டு 
உரோமை நகராக்கப்பட்டது. அப்போது 
அது அசோத்து என்றழைக்கப்பட்டது. 
ஏரோது இதைக்கட்டுப்படுத்தி, தன்னு 
டைய சகோதரி சலோமேக்கு அளிப்பித்‌ 
தார்‌. நற்செய்தியைப்பரப்பிய பிவிப்பு 
காசாவிற்கு அருகில்‌ எத்தியோப்பிய 
அண்ணகருக்கு ஞாணீஸ்நானம்‌ கொடுத்த 
பின்பு, போதித்துக்கொண்டு செசரியா 
விற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ இந்நகரைக்‌ 
கடந்துசென்றார்‌. இவ்வாறாக பல பெலி 
ஸ்திய நகரங்கள்‌ முதன்முறையாக நற்‌ 
செய்தியைக்கேட்டன (அ.ப. 8:40), கி.பி. 
66-70-இல்‌ உரோமையருக்கு எதிராக 
எழுந்த கிளர்ச்சிக்‌ காலத்தில்‌, இந்நகரில்‌ 
யூத ஆதிக்கம்‌ இருந்ததால்‌ வெஸ்பாசியன்‌ 
அதற்கு எதிராகப்‌ படையெடுத்து, அங்கு 
ஒரு படைப்பிரிவை நிறுத்தி வைத்தார்‌. 
4-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
இது ஒரு முக்கியமான நகரமாக 
இருந்ததென்று யுசேபியஸ்‌ கூறுகின்றார்‌. 
4 முதல்‌ 6-ஆம்‌ நூற்றாண்டுவரை இது 
கிறிஸ்தவ ஆயர்களைக்‌ கொண்டி ருந்தது. 
இடைக்காலங்களில்‌ இது அழிந்து இப்‌ 
பொழுது ஒரு சிறிய கிராமமாக மட்டும்‌ 
உள்ளது. 

தொல்பொருள்‌ அராய்வு:- 1962-1969- 
சக்கு இடையில்‌ பரந்த தொல்பொருள்‌ 


அகழ்வாய்வுகள்‌ நடந்துள்ளன. இங்கு 
எடுக்கப்பட்ட தொல்பொருள்களிலும்‌ 
பழைய ஏடுகளிலும்‌, கல்வெட்டுக்களிலு 


மிருந்து கிடைக்கும்‌ செய்திகளும்‌ சேர்ந்து, 
இந்‌ நகரின்‌ வரலாற்றை ஒரளவு முழுமை 
யாகத்‌ தரவல்லன,. 

அசுதோத்தின்‌ வரலாறு அி.மு. 77-ஆம்‌ 
நாற்றாண்டில்‌ தொடங்குகிறது அப்‌ 
போது அது 7 ஹெக்டேர்‌ நிலப்பரப்பில்‌ 
ஒருச கோட்டைப்‌ பாதுகாப்புடன்‌ கூடிய 
நகரமாக நிறுவப்பட்டது. பிறகு இதைக்‌ 
கானானியர்கள்‌ வியாபார மையமாக 
விருத்தி செய்தனர்‌. அனால்‌ 13-ஆம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ அழிக்கப்பட்டது. 
இதில்‌ கடலைச்‌ சார்ந்த மக்கள்‌ சிறிது 
காலத்திற்குக்‌ குடியேறியிருந்ததாகத்‌ தெரி 
கிறது. 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இங்கு 
பெலிஸ்தியர்‌ குடியேறினர்‌. அகழ்வுகளி 
லிருந்து எடுக்கப்பட்ட பெவிஸ்தியர்களின்‌ 
பாண்டங்களின்‌ தொகுப்பு, இஸ்ராயேலும்‌ 


31 


யூதாவும்‌ தாழ்வுற்ற காவத்தில்‌, இந்நகரம்‌ 
பெரிதும்‌ விரிவடைந்திருக்கவேண்டும்‌ 
என்று காட்டுகிறது. பெண தேவதை வழு 
்‌ விலுள்ள ஒரு அரியணை பெவிஸ்தியரின்‌ 
அகியன்‌ தோற்றத்தைச்‌ ச ட்டலாம்‌. 
நான்கு அடுக்குச்‌ சாம்பல்‌ மட்டங்கள்‌ 
யூதாவின்‌ ஊசியா, அசீரியாவின்‌ இரண்‌ 


டாம்‌ சார்கோன்‌, எகிப்தின்‌ முதலாம்‌ 
சம்டிக்‌, பாபிலோனின்‌ நெயுக்கதுனே 
சார்‌ ஆகியோரால்‌ நகரம்‌ அழிக்கப்பட்ட 


தைக்‌ காட்டலாம்‌. 

பெரிய கட்டடங்களின்‌ அமைப்பும்‌, பல்‌ 
வேறுபட்ட கைவினைப்‌ பொருட்களும்‌ 
கிரேக்க உரோமையர்‌ காலத்தில்‌ இத்‌ 
நகரம்‌ மிகவும்‌ செழிப்புற்றிருக்க வேண்‌ 
டும்‌ என்று காட்டுகின்றன. இந்நகரின்‌ 
அருகில்‌ கண்டெடுக்கப்பட்ட ஒரு நாண 
யம்‌ யோவான்‌ இரிக்கானவின்‌ படை 
மெடுப்பு கி.மு. 172-க்குப்பின்‌ நடந்திருக்க 
வேண்டும்‌ என்று காட்டுகின்றது. 

1948-வரைக்‌ கைவிடப்பட்டு அருகி 
வள்ள குன்றின்‌ மேலுள்ள ஒரு ஊர்‌ இப்‌ 
போது இஸ்தாது என்றழைக்கப்படுகிறது. 
5 கி.மீ. தொலைவிலுன்ள பழைய நகரம்‌ 
இருந்த இடம்‌ இப்போது மினெத்‌-ஏல்‌- 
காலா என்றழைக்கப்படுகிறது. 
அசசுயா (A254 - கைவிடப்பட்டவர்‌) 

1. அசுபா என்பவள்‌ அரசன்‌ யொச 
பாத்தின்‌ தாயும்‌ சிவ்கியின்‌ மகளும்‌ 
ஆவாள்‌ ( அர 22:42; நாள்‌ 20:30, 

2. அசுபா கெசிரோனின்‌ மகனான 
காலேபின்‌ மனைவியாவாள்‌. இவளுக்கு 
ஏசேர்‌, சோபாபு. அருதோன்‌ அகிய 
மூன்று புதல்வர்கள்‌ பிறந்தனர்‌ ப நாள்‌ 
2:18-—19). 
அசசுபேல்‌, அசுயேவியர்‌ 
(ASHBEL, ASHBELITES — குற்றம்‌ கூறுதல்‌) 

பன்யாமிணின்‌ புதல்வர்களுள்‌ 
ஒருவர்‌, இரண்டாம்‌ ( நாள்‌ 8: அல்லது 
மூன்றாம்‌ மகனாக (அதி 40:2௮ பட்டி யவில்‌ 
குறிக்கப்படுகிறார்‌. இவர்‌ அசுபேலியர்‌ 
களின்‌ மூதாதையர்‌ எனப்படுகிறார்‌ எண்‌ 
26:35). 1 நாள்‌ 7:6. இவர்‌, “இறைவனுக்குத்‌ 
தெரிந்தவர்‌" என்ற பொருள்படும்‌ எதி 
யேல்‌ என்ற பெயரால்‌ குறிக்கப்படுகிறார்‌. 
இது அசபேல்‌ என்ற பெயரின்‌ புற இனப்‌ 
பொருளைத்தவிர்ப்பதற்காக இருக்கலாம்‌. 


அ/சூ. பியர்‌ 


அசுமதேயு (AS5HMODEUS - அழிப்பவன்‌) 
தோபித்து நூலில்‌ இது முக்கியமான 
இடத்ததை வலிக்கிற தீய ஆவியாகும்‌. இது 
சாராவின்‌ மேல்‌ கொண்ட காதலால்‌ 
அவளுடைய எழு கணவர்களை முதவிர 
வில்‌ கொலை செய்கிறது மாற்‌ 18:20-2£ 
இதைக்‌ குறிப்பதாக இருக்சுலாம்‌. இர 
பேல்‌ வானதாதரின்‌ உதவியால்‌, தோபியா 
இதை விரட்டிவிட்டு, மணப்பெண்ணை 
அடைகின்றார்‌ தொபி 6:15-18; 8:3. 


பிற்கால யுதப்பாராம்பரியங்களில்‌ 
“அலகைகளின்‌ அரசன்‌* என்றும்‌ இதுசில 
சமயங்களில்‌ பேல்செபுல்‌ (மாற்‌ 3:28) 
என்றும்‌ அபிதோன்‌ யோபு 31:12) என்றும்‌ 
அப்பபொல்வியோன்‌ (திருவெளி 9:11) 
என்றும்‌ கருதப்பட்ட ஒரு அசுத்தப்பிறவி. 


தால்முதில்‌ சாலமோனைச்‌ சா£ந்த 
நிகழ்ச்சிகளில்‌ இது அடிக்கழு தோன்று 
கிறது. இலக்கியங்களில்‌ திருமண 


பிணக்குகளைக்‌ குறிக்கின்ற அடையாள 
மாகிறது. 


அ/்சூரிம்‌ (ASSHUAIM- செல்வந்தர்‌. படி கள்‌) 

ஆபிரகாம்‌-கெத்தூரா ஆகிபயோரி 
விருந்து தெதான்‌ அலலது யொக்கிசான்‌ 
வழியாகத்‌ தோன்றிய இனமாகும்‌. இதை 
விட அதிகமாக இவர்களைப்‌ பற்றிக்‌ கூற 
முடியாது. 

சில விளக்கவுரையாளர்கள்‌ ஆதி 25:18- 
இன்‌ அடிப்படையில்‌ அசீரியர்களோடு 
தொடர்புடையவர்கள்‌ என்று கருதினா 
லும்‌, இவர்கள்‌ ஒர்‌ அராபிய இனத்தவர்‌ 
களாக இருக்கலாம்‌. இவர்களை அசீரியர்‌ 
களோடு குழப்பாதிருத்தல்‌ நல்லது. 
அசூரியர்‌ (ASHURITES} 


இசிபோசத்து ஆட்சியின்‌ ஒருபகுதி 
யாகச்‌ சொல்லப்பட்டுள்ள வடக்கு இஸ்ரா 
யேவில்‌ கிலயாத்து, இசிரியேவ்‌ ஆகிய 
வற்றுக்கிடையில்‌ வாழ்ந்த மக்கள்‌ (2 சாமு 
2:9). யோசு 12:5-இல்‌ இவர்கள்‌ கெசூரியர்‌ 
என்று அழைக்கப்படுனனை்‌ றனர்‌ ஆனால்‌ 
கெசூர்‌' ஒர்‌ சுதந்திரமடைந்த அரசு 
(2 சாமு 3:3; 14:92). ஒருவேளை இவர்கள்‌ 
“அசேரியர்களாக' இருக்கலாம்‌. ஏனெ 
னில்‌ ஆசேர்‌ என்பது அசேர்‌, செபுலோன்‌, 
நப்தாவி ஆகிய இனத்தவர்களைக்‌ குறிக்‌ 
கும்‌, குமுப்‌ பெயராகும்‌. 


அரசூர்‌ 52 


அசூர்‌ (ASSHURA) -ஆன்‌ 

சேமீன்‌ புதல்வருள்‌ ஒருவர்‌. அசீரிய 
ருடைய குலப்பெயர்‌ முதல்வர்‌ ஆவார்‌ 
(ஆதி 10:22; 1 நாள்‌ 1:17). 
அசூர்‌ (ASSHUR)- தேவதை 

அசீரியா நாட்டு அனைத்துக்‌ கடவுள்‌ 
குழுவின்‌ ஆலயத்திலுள்ள முதன்மையான 
கடவுள்‌. இப்பெயரில்‌ இருந்தே அசூர்‌ 
நகரமும்‌, அசீரியா, அசீரியர்கள்‌ என்ற 
பெயர்கள்‌ தோன்றுகின்றன. விவிவியக்‌ 
தில்‌ இப்பெயர்‌ ஆட்களின்‌ பெயர்களில்‌ 
பகுதியாகத்‌ தோன்றுகின்றது. உதாரண 
மாக ஏசர்கத்தோன்‌ “அசூர்‌ (சகோதரனை 


(களைக்‌) கொடுத்திருக்கிறார்‌?, அசூர்‌ 
பானிப்பாவ்‌. 
அசூர்‌ (ASSHUR) -இடம்‌ 

1. அசீரியாவின்‌ ஒருநகரம்‌. ஒரு 


காலத்தில்‌ தலைநகரமாகத்‌ திகழ்ந்தது. 
அசீரியாவின்‌ (௭௪ 27:23) நிலம்‌ முழுவதும்‌ 
வடக்கு ஈராக்கில்‌ திகிரிசுக்‌ கரையில்‌ 
அமைந்திருந்தது. அசூர்‌, காலாகு, 
நினிவே, தூர்‌-சருக்கின்‌ ஆகியவை வெவ்‌ 
வேறு காலங்களில்‌ அசீரியாவின்‌ தலை 
நகரங்களாக இருந்தன. இந்நகரம்‌ (இன்‌ 
றைய காலாத்சர்காத்‌) செர்மானியர்க 
ளால்‌ தோண்டி எடுக்கப்பட்டது. பல முக்‌ 
கியமான ஏடுகள்‌, அசூர்‌, இசிதார்‌ ஆகி 
யோருக்கு,. அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்‌ 


கள்‌, கோட்டைகள்‌, அரண்மனை கள்‌ 
நினைவுச்‌ சின்னங்கள்‌ ஆகியவை 
கிடைத்திருக்கின்‌ றன. 


எச 27:23-இல்‌ இந்த நகரமோ நாடோ 
குறிப்பிடப்படலாம்‌. திரிபு வாசகங்களில்‌ 
காணப்படும்‌ ஆராம்‌ (சீரியா) சூழ்நிலைக்‌ 
குப்‌ பொருத்தமாக இருக்கலாம்‌. பிலயா 
மின்‌ இறைவாக்கிலுள்ள (எண்‌ 2422.24) 
அசூர்‌ அநேகமாக அசீரியா நாடாகும்‌; 


ஏனெனில்‌ இச்சொல்‌ சாதாரணமாக 
அசீரியா என்று மொழி பெயர்க்கப்படு 
கிறது... 


2. அசீரியாவுக்கு அதன்‌ மக்களுக்கும்‌ 
உரிய மற்றொரு பெயராகும்‌ (எண்‌ 24:22. 
24;ஒசே 12:14). 
அசூர்‌ (42ZH௩-உ தவி பெற்றவர்‌) 

1. இவர்‌ மக்களின்‌ ஒரு தலைவரா 
வார்‌. நெகமியா ஆளுநராக இருந்தபோது 


உடன்படிக்கையில்‌ கையொப்பமிட்டவர்‌ 
களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ நெக 10:17). 

2. கிபயோனிவிருந்து வந்த போலி 
இறைவாக்கினர்‌ கெனனியாவின்‌ தந்தை 
அசூர்‌ ஆவார்‌ (எரே 28:0. 

3. இவர்‌ எசக்கியேலுக்கு சமகாலத்தவ 
ரான யாசானியாவின்‌ தந்தை எச 1:0. 


அசூர்பானிப்பால்‌ (ASHURBANIPAL- அசர்‌ 
வாரிசு படைத்தவர்‌) 

அசீரியாவின்‌ அரசன்‌ 1868-829) ஏசர்க 
தோனின்‌ மகன்‌. இவர்‌ அசீரியாவின்‌ 
மாமன்னர்களில்‌ கடைசியானவர்‌, பாபி 
லோனிய அரசனும்‌ தன்‌ சகோதரனுமான 
சமஸ்சுமுக்கின்‌ தலைமையில்‌ கூட்டுச்‌ 
சேர்ந்து தன்னை எதிர்த்த அரசர்களுடன்‌ 
செய்த நீண்ட போர்தான்‌ இவர்‌ ஆட்சியில்‌ 
நடந்த மிகமுக்கிய நிகழ்ச்சியாகும்‌. தன்னு 
டைய ஆட்சியின்‌ தொடக்க ஆண்டுகளில்‌ 
அவர்‌ தந்‌ைத எகிப்தியருக்கு எதிராகக்‌ 
கொண்டிருந்த கொள்கைகளையே 
இவரும்‌ பின்பற்றினார்‌. கி.மு. 663-இல்‌ 
மெம்பிசைக்‌ கடந்தும்‌ திபிசை அழித்தும்‌ 
வெற்றிகண்டார்‌. கி.மு.652-ல்‌ தன்னுடைய 
சகோதரனுக்கு எதிராக எழ சரியான 
நேரம்‌ வந்துவிட்டது என்று சமஸ்சுமுக்‌ 
கின்‌ நினைத்தார்‌. பாபிலோனியாவின 
தலைநகர்‌ வலிமைவாய்ந்த அசிரியா 
படைகளால்‌ சூழப்பட்டி ருந்தும்‌, தன கூட்‌ 
டாளிகளான எலாமியர்‌ உதவியும்‌, கல 
தேயருடைய படைகளும்‌ அராபியர்களு 
டைய படைகளும்‌ பயனற்றவை எனறு 
அறிந்திருந்தும்‌, ஏன்‌ படையெடுத்தார்‌ 
என்று தெரியவில்லை, ஊர்‌, ஊரூக்‌ 
ஆகிய முக்கிய நகரங்களை சமஸ்சுமுக்‌ 
கின்‌ கைப்பற்றத்‌ தவறினார்‌. எலாமியரு 
டையபடை அசீரியர்களால்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டது. அதனால்‌ பாபிலோனியர்கள்‌ 
பாதுகாப்புப்‌ பேரில்‌ இறங்கினார்கள்‌. 
ஆனால்‌ அது அவரது அழிவிற்கு இட்டுச்‌ 
சென்றது. 650-இல்‌ அசீரியர்கள்‌ எலா 
மியர்களையும்‌, கல்தேயர்களையம்‌ கைப்‌ 
பற்றினர்‌. அராபிய படை தோற்கடிக்கப்‌ 
பட்டு பாபிலோனுக்கு ஓடியது. அசீரிய 
படை பாபிலோனை முற்றுகையிட்டது. 
இந்த. முற்றுகை இரண்டு ஆண்டுகள்‌ 
தொடர்ந்தது. பஞ்சம்வேறு வந்ததால்‌ 
பாபிலோனியப்படை தோற்றது (6848), 


33 


அசூர்பானிப்பால்‌ அராபியர்களையும்‌ 
ஏலாமியரையும்‌ தணம த்து சூசாவை 
அழித்தார்‌. இவர்‌ 620 வரை ஆண்டாலும்‌ 
இவரது பிற்கால ஆட்சி குழப்பமிக்கதாய்‌ 
அமைந்திருந்தது. அதுபற்றி செய்திகள்‌ 
கிடைக்கவில்லை. இந்த இருட்டடி ப்பை 
விளக்குவது கடினம்‌. திடீரென்று அவரு 
டைய மகன்‌ சின்சாரிஸகுன்‌ என்பவரின்‌ 
(627-61) ஆட்சியில்‌ அசீரியா அரக 
சிதைந்துவிட்டது. பாபிலோனிய நயபோ 
போலாசாரிடம்‌ சரண்‌ அடைந்தது. பேரர்‌ 
சின்‌ வடக்கு, கிழக்குப்‌ பகுதிகள்‌ சுதந்திரம்‌ 
அடைந்தன. 6512-ல்‌, மேதியர்களால்‌ இதன்‌ 
தலைநகரான நினிவே அழிக்கப்பட்டது. 
மேலும்‌ .இவர்‌ எப்போதும்‌ போர்ச்‌ 
செயல்களில்‌ ஈடுபட்டு ருந்தாலும்‌, ஒரு 
செழிப்பான பண்பாட்டு மரபுரிமையை 
விட்டுச்‌ சென்றுள்ளார்‌. நினிவேயிலள்ள 
அவரது அரண்மனையிலும்‌, அலயத்தி 
லும்‌, மற்ற நகரங்களிலுள்ள பொதுக்‌ 
கட்டடங்களிலும்‌ சாணப்படும்‌ ]த்திரங்‌ 
களும்‌ சிலைகளும்‌ அசீரியக்‌ கலைக்குச்‌ 
காட்சியாகின் றன. நினிவேயிவிருந்த 
இந்த அரசரின்‌ நூலகம்‌ அசீரிய அரசர்‌ 
களிலேயே அசூர்பானிப்பால்‌ ஒருவர்‌ 
மட்டும்‌ மிகுந்த படழிப்பாற்றல்‌ கொண்ட 
ருந்தார்‌ எனக்‌ காட்டுகின்றது. இவர்‌ ஒரு 
பெரிய எழுத்தாளர்‌ குழுவுக்கு அதரவு 
அளித்தார்‌. இவர்கள்‌ கமோரிய, அக்‌ 
காதிய இலக்கியச்‌ சொத்துக்களைப்‌ பாது 
காத்தனர்‌. இவாது நூல்‌ நிலையத்தைச்‌ 
சேர்ந்த ஏறக்குறைய 30,000 வாசகங்கள்‌ 
தோண்டு எடுக்கப்பட்டன. இதன்‌ ஒரு 
பகுதி இப்பொழுது தோண்டி எடுக்கப்‌ 
பட்டு பிரித்தானிய பொருட்காட்சியில்‌ 
வைக்கப்பட்டுள்ளது. இது இவருடைய 
அழியாத ஞாபகச்‌ சின்னமாகத்‌ திகழ்‌ 
கிறது. 
அசூர்னசிர்ப்பால்‌ (ASSURNASIRPAL) 
இரண்டாம்‌ அசூர்னசிர்ப்பாவ்‌ (கி.மு. 
883-859) அசீரியாவின்‌ அரசனாவார்‌. 
இவர்‌ இரண்டாம்‌ திலுக்தி-நினுர்தாத்தின்‌ 
மகன்‌. கார்கேமிசையும்‌ பித்‌-அதினீ என்ற 
பலம்‌ வாய்ந்த அரமேய, நாட்டையும்‌ 
வென்றபின்‌ (869 இவர்‌ மத்தியதரைக்‌ 
கடலுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார்‌. 
தோற்கடி க்கப்பட்டவர்களை இவர்‌ கொடு 


அசேரா 


மையாக நடத்தியதால்‌ இவர்‌ கொடுங்‌ 
கோலன்‌ என்ற பெயர்‌ பெற்றார்‌. ஆனால்‌ 
ஒரு பலம்‌. வாய்ந்த ஆட்சியை நிறுவுவதில்‌ 
வெற்றி பெற்றார்‌. இவர்‌ மாநிவ ஆட்சி 
களுக்கு மதிப்புக்‌ கொடுத்துச்‌ செயல்‌ 
பட்டார்‌. முற்றுகை அயுதங்களை விருத்தி 
செய்தார்‌. காலாகுவின்மேல்‌ புதிய தலை 
நகரைக்‌ டஇம்ரூதி கட்டினார்‌ (ஆதி 10:10. 


அசேரா ய (ASHERAH} 

ஓர்‌ எமோரிய அலலது கானாணிய 
பெண்‌ தெய்வத்தினுடையவும்‌ அவளுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்ட வழிபாட்டுக்கும்‌ 
உரிய பெயரே இது. தொடக்கக்காலப்‌ 
பாபிலோனியரின்‌ முக்கிய கடவுள்களில்‌ 
ஒன்றான அமூரூவின்‌ துணைவியான 
அஸ்ராத்துமோடு இது ஒன்றாய்‌ இருக்க 
லாம்‌. உகரித்து புராணங்களில்‌ தெய்வங்‌ 
களின்‌ தந்தைக்‌ கடவுளான 'ஏல்‌' என்ப 
வரின்‌ துணைவியாகக்‌ காட்டப்படுகிறாள்‌ 
இப்பெண்‌ தெய்வம்‌. பாகால்‌ தெய்வத்‌ 
தின்‌ புராணத்தில்‌ அசேரா பல புதகணங்்‌ 
களைப்‌ பெற்றுத்‌ தருவதாகவும்‌ அவை 
பாகால்‌ தெய்வத்தை விழுங்கி பாகால்‌ 
தெய்வத்துக்காக எழுப்பப்படும்‌ அரண்‌ 
மனையைக்‌ கட்டவிடாமல்‌ தடுப்பதாகவும்‌ 
கூறப்படுகிறது. இவளுக்கு “கடலின்‌ 
தலைவி அசேரா” என்ற பெயரும்‌ உண்டு. 
இவன்‌ தாய்‌ தெய்வமாவான்‌. கானானியர்‌ 
பாலின விருத்தித்தேவதை அசித்தார்தியா 
விவிருந்து வேறுபட்டவன்‌. இவளை வழி 
பட்ட மேற்காசிய நாடுகளில்‌ பெனிசியா 
சிறப்புப்‌ பெற்றதாகும்‌. 

பழைய எற்பாட்டில்‌ இப்பெண்‌ 
தெய்வம்‌ பாகாவின்‌ துணைவியாகவே 
தோன்றுகிறான்‌. பொதுவாக இது ஒரு 
வழிபாட்டுப்‌ பொருளாகவே பார்க்கப்படு 
கிறது. அது மரத்தாலான ஒன்றாகவோ, 
கம்பமாசவோ, தோட்டமாகவேோ இருக்க 
லாம்‌. ஏனெனில்‌ இதனை நட்டு வைக்‌ 
கவோ, வெட்டி எறியவோ கூடிய தெனக்‌ 
கூறுகின்‌ றனர்‌. 

வாக்களிக்கப்பட்ட நாட்டில்‌ குடியேறி 
யவுடன்‌ அசேராவை இஸ்ராயேலர்‌ 
வணங்க ஆரம்பித்தனர்‌. இந்தப்‌ பிர 
மாணிக்க மின்மைக்காக இறைவன்‌ அவர்‌ 
களைத்‌ தண்டிக்க வேண்டியிருந்தது ரீதி 
3:1௮) கோரேோபு மலையிலும்‌ (யாத்‌ 3813-14), 


அ/ சோத்து 54 


பிற்பாடும்‌ (உப 7:5) கூறப்பட்ட இறைவனது 
எச்சரிக்கைளுக்கு அவர்கள்‌ செவிசாய்க்க 
வில்லை, 

பாகாவின்‌ பவிப்பீடத்துடன்‌ இது 
காட்சியளிப்பதாக, கிதயோனின்‌ வீட்டுப்‌ 
பொருள்களுடன்‌ இருந்ததாகக்‌ கூறப்படு 
கிறது ரீதி 6:25 தெற), இரகபெயாமின்‌ 
ஆட்சிக்‌ காலத்திலும்‌ (0 அர 14:23) ஆசா 
(1 அர 15:19, ஆகாபு 0 அர 78:35, யோவாசு 
(2 அர 13:6, மனாசே (2 அர 21:7 ஆகி 
யோர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ எல்லாம்‌ இப்‌ 
பெண்‌ தெய்வ வழிபாடு இருந்திருக்கு 
மெனத்தெரிகிறது. அரசன்‌ ஆகாபுபெனி 
சிய இளவரசி ஈசபேலை மணந்தபின்‌ 
அசேராவின்‌ வழிபாடு, பாகாவின்‌ வழி 
பாட்டோடு சேர்ந்து, அதிகம்‌ வளர்ந்தது. 
இறைவாக்கினா எலியா, இதை எதிர்த்‌ 
துப்போராட வேண்டியிருந்தது. சாமாரி 
யா இவ்வழிபாட்டின்‌ மையமாகத்‌ திகழந்‌ 
தது (2 அர 13:6). இஸ்ராயேலரிள்‌ இந்த 
வழிபாடு அசீரியாவுக்கு நாடு கடத; _லுக்கு 
ஒரு காரணமாயிற்று (7:10.16). இவ்வழி 
பாடு யூதா நாட்டிலும்‌ பரவியிருந்தது. 
சாலமோனின்‌ மகன்‌ இரகபெயாம்‌ தமது 
அரசில்‌ இந்த வழிபாட்டை ஊக்குவித்‌ 
திருந்தார்‌ 0 அர 14:23. தாய்‌ அரசியான 
மரக்கா யுதாவில்‌ அசேராவின்‌ சிலையை 
வைத்திருந்தாள்‌. அதை அவளது பேரன்‌ 
ஆசா கிதரோன்‌ ஓடையில்‌ அழித்தார்‌ 
(15:13; 2 நான்‌ 15:15). யோசபாத்து & நாள்‌ 
18:4) எசக்கியா (2 அர 18:5) போன்ற 
அரசர்கள்‌ சீர்திருத்த முயன்றாலும்‌, யூதா 
வைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ வழிபாட்டு 
முறையை அ மாற்றிக்கொள்ளவில்லை. 
மனாசே எருசலேம்‌ ஆலயத்தில்‌ அசேரா 
வின்‌ சிலையையும்‌ தொங்கல்களையும்‌ 
நிறுவியிருந்தார்‌ 2 அர 217: காண்க: 
2 நாள்‌ 33:3.19. அரசன்‌ யோசியா தனது 
சீர்திருத்த முயற்சியில்‌ ஆலயத்தில்‌ அவன்‌ 
தந்‌ைத வைத்த -அசேராவின்‌ பொருட்‌ 
களையெல்லாம்‌ அழித்தார்‌ (2 அர 24:ச.7; 
2 நாள்‌ 34:3.7), யோசியாவுக்குப்பின்‌ வந்த 
அரசர்கள்‌ அண்டவருக்குப்‌ பிரமாணிக்க 
மாக இருக்கவில்லை. இந்த அசேரா வழி 
பாடு தான்‌ பாபிலோனுக்கு நாடு கடத்‌ 
கப்படுதலுக்கு வித்திட்டது (ஏச 27:9; எரே 
்‌ 17:1 தொ; மீக்‌ 5:14). ஏசயா இக்காலத்தை 
மக்கள்‌ மனிதன்‌ செய்த வழிபாட்டுப்‌ 


பொருட்களை விட்டுவிட்டு, படைத்தவ 
ரைப்போற்றும்‌ காலத்தோடு ஒப்பிட்டு 
வேறுபடுத்துகிறார்‌ (ஏச 17:8. 

அவர்கள்‌ வழிபட்ட பொருள்‌ ஒரு மரத்‌ 
துண்டில்‌ அந்தத்‌ தெய்வத்தில்‌ உருவம்‌ 
பொறிக்கப்பட்டோ அல்லது அதன்‌ 
வடிவம்‌ செதுக்கப்பட்டோ இருந்திருக்க 
வேண்டும்‌. இஸ்ராயேவில்‌ இத்தெய்வம்‌ 
அனாத்து, அசித்தார்த்தி, இசிதார்‌ 
போன்ற பலரின்‌ உருவங்களில்‌ இருந்து 
வந்தது. இவற்றின்‌ பயன்‌ என்னவெனில்‌ 


மக்கன்‌ செல்வம்‌ பெருகவேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணத்திற்கான வழிபாட்டில 
பெரிதும்‌ ஈடுபடுத்தப்பட்டனர்‌. இது 


போன்ற பல மூடநம்பிக்கைகள்‌ இஸ்ரா 
யேலில்‌ இருந்தது என்பது இதன்மூலம்‌ 
தெரிகிறது. 
அசோத்து (AZ0TUS) 

அசுதோது என்ற பெயரின்‌ கிரேக்க 
வடிவம்‌. 
அசோப்பரத்து (HASSOPHERETH - எழுத்த) 

செருபாபேலோடு நாடு கடத்தவிவி 
ருந்து திரும்பிய “சாலமோனின்‌ ஊழியர்‌ 
கள்‌” என்றழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின்‌ 
அல்லது குழுவின்‌ தலைவர்‌ (எஸ்‌ 2:58), 
காண்க: சோப்பரத்து. 
அச்சம்‌ (FEAR) 

மறை நூவில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
இந்த சொல்லுக்குப்‌ பலபொருள்‌ உண்டு. 
தவிர்க்க முடியாத ஆபத்தால்‌ எழும்‌ பயம்‌, 
தெரிந்தோ தெரியாமலோ வரும்‌ ஆபத்‌ 
தால்‌ வரும்‌ பயம்‌, சந்தேகத்தால்‌ ஏற்படும்‌ 
பயம்‌ என பலபொருள்‌ உண்டு. இச்‌ 
சொல்‌ உலக வழக்கிலும்‌ ஆன்மீக வழக்கி 
லும்‌ பயன்படுத்தப்படுகிறது. தூயவரும்‌ 
உன்ன தருமான கடவுளை நோக்கி இருக்‌ 
கும்போது எழும்‌ உணர்ச்சியைக்‌ கடவுள்‌ 
பயம்‌ என்று குறிப்பிடுகின்றனர்‌. இந்த 
உணர்ச்சி மதிப்பு. மரியாதை, பயம்‌, ஆரா 
தனை, விசுவாசம்‌, நம்பிக்கை ஆகிய 
உணர்வுகளைத்‌ தூண்டுகிறது. இது 
விவிலியத்தில்‌ மட்டுமல்ல. அண்டை மேற்‌ 
காசிய நாடுகளின்‌ பல இலக்கியங்களிலும்‌ 
இந்தக்‌ கருத்து காணப்படுகிறது. 

1. புதிய ஏற்பாட்டைவிட பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ இச்சொல்‌ அதிகமாக பயன்‌ 


24 


படுத்தப்பட்டுள்ளது. 'அஞ்சினர்‌” என்ற 
சொல்லை எபிரேயத்தில்‌ நாம்‌ அடிக்கடி 
காண்கிறோம்‌ (யோனா 100: பழ 1:7: சங்‌ 
19:9; 1390:4: யொபு ப). இது ஓர்‌ 
உள்ளார்ந்த அழ்ந்த உணர்ச்சியைக்‌ குறிக்‌ 
கும்‌ (ஆதி 15:2: எரே 8:15; 6:25; அதி 35:5. 
கிரேக்கத்திலே இதற்கு மரியாதை பக்தி 
என்ற பொருள்படும்‌ வார்த்தையைப்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளனர்‌ ச 1:3; பழ 1:7: அதி 
15:18). கோழைத்தனம்‌, பயம்‌ என்ற வார்த்‌ 
தைகளும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன (சங்‌ 
சீவி. பயத்தால்‌ பாதிக்கப்பட்ட”, “நடுக்கம்‌” 
'அச்சம்‌ மேலிட' போன்ற தொடர்களை 
நாம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காண்கிறோம்‌ 
(மத்‌ 10:37; மாற்‌ 4:14; உரோ 13:7: எபி 12:28: 
2 திமோ 1:1; யோவா 14:27). விவிலியத்தில்‌ 
கவலைப்படுவதிவிருந்து அச்சம்‌ வேறு 
படுத்தப்படுகிறது. 


க்‌. பழைய ஏற்பாட்டில்‌ சமயச்‌ சார்‌ 
பற்றச்‌ சூழ்நிலையில்‌ மிருகங்களும்‌ 
மனிதர்களுக்கு அஞீசி நடுங்குவனவாக 
என்றும்‌ (ஆதி 9:3), வேறு சில அஞ்சுவ 
தில்லை என்றும்‌ யோபு 39:16; 41:33 கூறப்‌ 
பட்டுள்ளது. இயற்கைகூட அஞ்சுவதாகக்‌ 
கூறப்படுகிறது (சங்‌ 76:9). அழிவைக்‌ கண்டு 
மனிதர்‌ பொதுவாக அஞ்சினர்‌. 


அ) உலகு சார்ந்த அச்சம்‌:- தன்பாது 
காப்பிற்கு, குறிப்பாக உயிருக்கு எதிராக 
ஆபத்து வரும்‌ போது மனிதன்‌ பயந்தான்‌ 
(ஆதி 4:14; 32:7; 46:3; எண்‌ 14:9; ஆமோ 3:0). 
நாடோடி யான காயின்‌, காண்பவர்‌ 
எவரும்‌ தன்னைக்‌ கொல்லக்கூடும்‌ என்று 
அஞ்சினர்‌ (ஆதி 4:14). யாக்கோபு, தனது 
சகோதரன்‌ எசா பழிவாங்குதவைக்‌ கண்டு 
அஞ்சினார்‌ (38.7) பிற்காலத்தில்‌ தெரியாத 
நாட்டிற்குக்‌ குடியேற அஞ்சினார்‌ (44:9. 
கானானியரின்‌ படைப்பவத்தைக்‌ கண்டு 
எபிரேயர்‌ அஞ்சினர்‌ எண்‌ 32:7). இடையன்‌ 
சிங்கம்‌ கர்ச்சிப்பதைக்கேட்டு அஞ்சுகி 
றான்‌ ஆமோ 3:8). ஏன்‌-தோரின்‌ கூன்யக்‌ 
காரி சாமுவேவின்‌ ஆவியைக்‌ கண்டு 
பயந்து கூக்குரல்‌ இடுகிறான்‌ 0 சாமு 
௪9:12. தேமானைச்‌ சேர்ந்த எவிப்பாக 
இரவு ஆவிகளின்‌ காட்சி கண்டு 
அ/ஈர்சினார்‌ யோபு 4:1). தனக்கு 
வரவிருக்கும்‌ அகால மரணத்தை எண்ணி 
யோபு அஞ்சினார்‌ (3:25; 21:6: 22:10;...) 


ங்‌ 


ஹீம்‌ 

இவ்வாறு சான்றுகளை அடுக்கிக்‌ 
கொண்டே போகலாம்‌. 

அஆ). அச்சமும்‌ பாவமும்‌: மனிதன்‌ 


கடவுளுக்குப்‌ பயந்தான்‌. இவன்‌ பாவத்‌ 
தின்‌ காரணமாகவும்‌ இறைவன்‌ தண்டிக்‌ 
கக்கூடும்‌ என்ற எதிர்பார்ப்பாலும்‌ கடவு 
ளுக்கு அஞ்சினான்‌ (ஆதி 3:10; 18:15; 20:8; 
உப 9:19; சங்‌ 76:8: 78:33: 90:7-1). துன்புறும்‌ 
மக்கள்‌ தாங்கள்‌ தவறு செய்ததால்தான்‌ 
கடவுள்‌ இத்‌ துன்பத்தைத்‌ தங்களுக்கு 
அளித்தார்‌ என எண்ணி அஞ்சினர்‌. தாம்‌ 
அறியாத தவற்றிற்காகவும்‌ கடவுள்‌ 
தண்டிக்கிறார்‌ என எண்ணினர்‌ (யோபு 
29:15; சங்‌ 22:1; 8:). மனிதனின்‌ இந்த பாவ 
நிலையை கருத்தில்‌ கொண்டு கடவுளின்‌ 
இறுதி தீர்ப்பைப்பற்றிய ஓர்‌ அச்சத்தை 
எபிரேயர்‌ வளர்த்தனர்‌ (உப 32:85; சங்‌ 4:5: 
வச 2:6-22; எச 27:35; யோவேல்‌ 2:1: ஆமோ 
5:18: அப 3:2; செக்‌ 9:5; மலா 3:2-3. 


இ) அச்சமும்‌ வெளிப்பாடும்‌: இறை 
வன்‌ தன்னை வெளிப்படுத்தும்போது 
மக்கள்‌ அஞ்சினர்‌ என நாம்‌ வாசிக்கி 
நோம்‌. அப்போதெல்லாம்‌ அஞ்சாதே” 
என்ற வார்த்தையைக்‌ கடவுள்‌ கூறுவதா.க 
நாம்‌ அடிக்கடி காண்கிறோம்‌ (ஆதி 15:1; 
யாத்‌ 14:13; நீதி 6:23; ஏச 41:10). இறைவன்‌ 
தம்மை வெளிப்படுத்தும்‌ போதெல்லாம்‌, 
அதில்‌ பயங்கர மறைபொருள்‌ அடங்கி 
யிருக்கிறது. இதில்‌ அச்சத்தை ஏற்படுத்‌ 
தும்‌ இறைவனது புனிதத்தின்‌ மறை 
பொருள்‌ அடங்கியிருக்கிறது (ஆதி 31:42. 
இதில்‌ இறைவனது மகிமை உணரரப்படு 
கிறது. மனிதன்பால்‌ இறைவன்‌ காட்டும்‌ 
ஆழ்ந்த அக்கறையையும்‌, ': அன்பையும்‌ 
கண்டுணர்வதினால்‌ வரும்‌ மனவெழுச்சி 
யும்‌ மகிழ்ச்சியும்‌ உண்டாகிறது (சங்‌ 18: 
அப 3. இத்தகைய அச்சம்‌, இறைவனது 
பரிசுத்தத்தை உணர்வதால்‌: மட்டுமன்று, 
அவரது மீட்கும்‌ அருளை அனுபவித்த 
தால்‌ வருவதாகும்‌ (ஆதி 24:19-14; 15. 
மோசே எரியும்‌ புதரைக்‌ கண்டு அஞ்சி 
னார்‌. ஆனால்‌ கடவுள்‌ தம்‌ திருப்பெயரை 
அவருக்கு வெளிப்படுத்தி, அவரைத்‌ தம்‌ 
கருவியாக்கினார்‌ யாத்‌ 3:6; சங்‌ 98. 


கடவுளை நேருக்கு நேர்‌ பார்த்த சில 
மனிதர்களைப்‌ பார்க்கவும்‌ மக்கள்‌ அச்சி 


அச்சம்‌ (தொடர்ச்சி) 55 


னர்‌. மோசே மலையில்‌ கடவுளோடு உரை 
யாடியபின்‌ திரும்பியபோது அவரைப்‌ 
பார்க்க ஆரோனும்‌ மற்றவர்களும்‌ அஞ்சி 
னார்‌ யாத்‌ 32:20; யோசு 4:14; 1 சாமு 12:12: 
7:18; 5-6;8 சாமு 6). 


ஈ) அச்சமும்‌ வழிபாடும்‌:- இந்தப்‌ பயம்‌ 
அவர்களின்‌ வழிபாட்டிற்குள்ளும்‌ இடம்‌ 
பெற்றது. இந்த கடவுள்‌ பயம்‌, விசுவாசம்‌, 
அன்பு, நம்பிக்கை உறவு ஆகியவற்றோடு 
இணைத்தே காணப்படுகிறது. “ஆண்டவ 
ருக்கு அச்சத்தோடு ஊழியம்‌ செய்யுங்கள்‌ 
நடுக்கத்‌ தோடு அகமகிமுங்கள்‌" (சங்‌ 2:10 
என்பது போன்ற கூற்றைப்‌ புரிந்துகொள்‌ 
வது நமது காலத்தவர்க்குக்‌ கழனமாக 
இருக்கலாம்‌. இந்த பயம்‌ என்பது கடவு 
ளின்‌ சினத்தாலோ அல்லது அவரின்‌ 
தண்டனை தீர்ப்புக்கு அஞ்சியோ எழுவ 
தல்ல. மாறாக இந்த கடவுள்‌ பயம்‌ கடவு 
ளின்‌ அன்பை உணர்ந்ததால்‌ எழவேண்‌ 
டும்‌ டசே 19-11. விசுவாசத்தோட ஒத்து 
வராத பயம்‌ பொருளற்றது. கடவு௨. மேல்‌ 
கொண்ட விசுவாசம்‌ நம்மை உலக ஆபத்‌ 
துக்களில்‌ இருந்து காக்கும்‌ (சங்‌ 23:4; 
130:4). ஏனெனில்‌ விசுவாசத்தோடு கூடிய 
கடவுள்‌ பயம்‌ இறைவனின்‌ புனிதத்தன்மை 
யை உணரச்‌ செய்யும்‌ ஏச 2:12: உப 1:17). 


3. அண்டவர்பால்‌ அச்சம்‌: கடவுள்‌ 
பயம்‌ என்பது 'இராத்‌ யாவே” என்று: எபி 
ரேயத்தில்‌ கூறப்பட்டது. நாடு கடத்தலுக்‌ 
குப்பின்‌ ,இது யூத மதத்தில்‌ சிறப்பிடம்‌ 
பெற்றது. கடவுள்‌ பயம்‌ வெறும்‌ மரியாதை 
யால்‌ மட்டும்‌ எழுவதல்ல மாறாக கடவுள்‌ 
மேல்‌ கொண்ட முழுமையான தனிப்பட்ட 
அன்பினால்‌ எழுவது. இதுதான்‌ செமா 
என்னும்‌ எபிரேமி வழக்கில்‌ வவியுறுத்தப்‌ 
பட்டுள்ளது (உப 6:4-5). இதில்‌ பயம்‌ 
என்பது இறைவனை அன்பு செய்யும்‌ 
கட்டளையிவிருந்து பிரிக்கப்படவில்லை 
(உப 6:2.13:10:20;28:58..). ஏனெனில்‌ முழுமை 
யான . அன்பு பூமுச்சரணடைதலைக்‌ 
கோருகிறது. இது கடவுன்‌ பயத்தையும்‌, 
அன்பையும்‌ உள்ளடக்கிய ஒன்றாகத்தான்‌ 
மனித நடத்தையின்‌ கோட்பாடாகுகிறது 
ஞானத்தின்‌ தொடக்கமாகிறது (யோபு 
28:28; சங்‌ 11119; பழ 1:7). கடவுள்‌ மீது 
மனிதன்‌ கொண்டுன்ள அன்பு கலந்த 
பயபம அவனைப்‌ பாவம்‌ செய்யாமல்‌ 


விலக்குகிறது (சங்‌ 516-15). மெசியாவின்‌ 
பண்புகளில்‌ ஒன்று இறைஅச்சமாகும்‌ 
(எச 11:2). 


சீ. திருமுறைப்‌ புறநூல்களிலும்‌ போலி 
நூற்களிலும்‌ அசீசம்‌:- திருமுறையில்‌ 
ஏற்கப்படாத நூல்களில்‌ இந்த அச்சத்‌ 
தைப்பற்றி அதிகமான கருத்துகள்‌ குறிப்‌ 
பிடப்படவில்லை. சில இடங்களில்‌ மட்டு 
மேபயம்‌ என்ற இந்த வார்த்தை காணப்‌ 
படுகின்றது. பாவத்திற்கு அசர்சுதலே 
ஞானத்திற்கு அடிப்படை என சிலநூால்‌ 
களில்‌ கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில்‌ 
கடவுள்‌ பயம்‌, கடவுள்‌ அன்பு என்ற வார்த்‌ 
தைகளும்‌ ஒரே பொருளோடு பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளது. 

5. புதிய ஏற்பாட்டில்‌ அச்சம்‌: ஆ) 
உலகம்‌ சார்ந்த அச்சம்‌:- புதிய ஏற்பாட்டி 
லும்‌ இந்த அச்சம்‌ என்ற சொல்‌ முக்கிய 
இடத்தை வகிக்கவில்லை. உலக சார்‌ 
புள்ள அச்சம்‌ சிலஇடத்தில்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளது. அர்க்கெலா யுதேயாவை 
ஆண்டு வந்தான்‌ என அஞ்சி யோசேப்பு 
அங்குச்‌ செல்லவில்லை (மத்‌ 2:22, அதி 
காரிகள்‌ மக்களுக்கு அஞ்சினர்‌ என்று பல 
தடவை கூறப்படுகிறது (மத்‌ 14:5; 21:26- 40; 
மாற்‌ 11:8: அ.ப. 5:28). கிறிஸ்து உலக 
அச்சத்தினின்று விடுவிப்பார்‌ எனக்கூறும்‌ 
போது பேய்‌, எதிரி ஆகியோரைப்‌ பற்றிய 
அச்சத்தையே குறிப்பிடுகிறார்‌. "அச்சத்‌ 
திற்குள்ளாக்கும்‌ அடிமையுள்ளம்‌ அன்று, 
பிள்ளைகளாக்கும்‌ தேவ ஆவியை பெற்றுக்‌ 
கொண்டீர்கள்‌” டஉரோ 8:5). கடவுள்‌ மேல 
நாம்‌ கொண்பிள்ள அன்பு நம்மை உலக 
அச்சத்தினினறு காப்பாற்றுகிறது. ஏனெ 
னில்‌ “அன்பில்‌ அச்சத்துக்கு இடமில்லை, 
நிறை அன்பு அச்சத்தை அகற்றும்‌”, 
இறைவன்‌ தம்‌ ஆவியால்‌ கோழை உள்ளத்‌ 
ங்கு நமக்கு அருளவில்லை, வலிமையும்‌ 
அன்பும்‌ விவேகமும்‌ கொண்ட உள்ளத்‌ 
தையே அருளினார்‌ 2 திமோ 1:7). 

அற்‌ அச்சமும்‌ கிறிஸ்துவும்‌:- கிறிஸ்‌ 
துவே பழைய ஏற்பாட்டூல்‌ வாக்ககரிப்‌ 
பட்ட மெசியா. எனவே கிறிஸ்து பிறப்பு 
திருமுழுக்கு அருளப்பரின்‌ பிறப்பு ஆகிய 
நிகழ்ச்சிகளை அறிவிக்கும்போது தாதர்‌ 
அஞ்சாதே” என்கிறார்‌ (லூக்‌ 1:13. 30:2:10). 
கிறிஸ்துவே அஞ்சாதே! என்று அடிக்கடி 


-] 


கூறுகிறார்‌ (லூக்‌ 5:10; 8:80; 12: 7.32. கிறிஸ்து 
இயல்‌ வெளிப்பாட்டிலும்‌ அதே சொற்கள்‌ 
பயன்பட்டுள்ளன (யோவா 12:15). ஆண்டவ 
ரின்‌ உருமாற்றத்தின்போதும்‌ அஞ்சாதே 
என்கிறார்‌ மத்‌ 17:6-1: லூக்‌ 3:30. சிலு 
வைச்‌ சம்பவங்கள்‌ உயிர்த்தெழுதல்‌ அகிய 
நிகழ்ச்சிகள்‌ (மத்‌ 27:54:28:4) யாத்திரைக்‌ 
காலத்தில்‌ இறைவன் தம்மை வெளிப்படுத்‌ 
தியதை எதிரொவிக்கின்றன. இன்னும்‌ 
அச்சம்‌ ஒரு தன்னல உணர்ச்சியாக ௧௫௬ 
தப்பட்டது. இதை விலக்கி இறைவனின்‌ 
அழைப்பை ஏற்கவேண்டும்‌ (மாற்‌ 10:33. 
இ) அச்சமும்‌ மகிழ்ச்சியும்‌- இயேசு 
வின்‌ வல்லமையையும்‌, தூய்மையையும்‌ 
சீடர்கள்‌ உணரும்போது அவர்களை வேறு 
விதமான அச்சம்‌ ஆட்கொள்கிறது. புய 
லால்‌ வரும்‌ ஆபத்தைக்கண்டு சீடர்கள்‌ 
கொள்ளும்‌ உலகு சார்ந்த அச்சம்‌ அண்ட 
வரின்‌ ஆற்றலைக்கண்டு புனித அச்சமாக 
மாறுகிறது (மாற்‌ 4:47.41: மத்‌ 9:8; 14:26-27; 
மாற்‌ 5:15.39. இயேசு இறந்தவர்களை 
உயிர்ப்பித்தபோது கடவுளே நம்‌ நடுவே 
வந்துள்ளார்‌ என மக்கள்‌ அஞ்சினர்‌ (லூக்‌ 
5:26; 7:19, இங்கு நாம்‌ காண்பது ஓர்‌ 
மகிழ்ச்சி கலந்த அச்சம்‌ (மத்‌ 28:8; மாற்‌ 
16:8, அஃப்‌. 2:43). இதில்‌ தொடக்ககாலக்‌ 


கிறிஸ்தவர்கள்‌ முரண்பாடு காண 
வில்லை. 
FF) ஆண்டவருக்கு அஞ்சுவோர்‌:. 


"யாவேயின்‌ அச்சம்‌" என்ற பழைய ஏற்‌ 
பாட்டு பதம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ "இறைவ 
னுக்கு அஞ்சுவோர்‌” என வழுவம்‌ எடுக்‌ 
கிறது. கடவுள்‌ பயம்‌ என்பது கடவுள்மேல்‌ 
முழு நம்பிக்கை வைப்பதைக்‌ குறிக்கிறது 
(லூக்‌ 7:50; 19:20. இப்படி விவரிக்கப்படு 
வோர்‌ அழ்ந்த நம்பிக்கையால்‌ உந்தப்‌ 
பட்டு, இறைவனது சித்தத்துக்கு, அது 
எதுவாயிருந்தாலும்‌, எங்கு இட்டுச்சென்‌ 
றாலும்‌, தங்களை அர்ப்பணித்தனர்‌. 

உ) அச்சமும்‌ அர்ச்சிப்பும்‌:- கிறிஸ்து 
வில்‌ புதுமனிதன்‌ என்பவன்‌ இந்த சகல 
விதமான உலக அச்சத்தினின்றும்‌ விழு 
பட்டவன்‌. அனால்‌ தமை எவ்வடி வத்தில்‌ 
தோன்றினாலும்‌ அதைக்கண்டு அஞ்ச 
வேணடும்‌ என்று நினைவுபடுத்தப்படு 
கிறது (மத 10:28; உரோ 11:20). ஒரு கிறிஸ்‌ 
தவனையோ அல்லது சபையையோ அர்ச்‌ 
சிக்கும்‌ பணி இந்த கடவுள்‌ பயத்தின்‌ 


அடச்சும்‌ 


விளைவே (2 கொரி 5:00-1; கொலோ 3:28; 
எபி 20:5). ஆகையால்‌ கிறிஸ்துவம்‌ இறை 
அச்சத்தின்‌ இடத்தை அகற்றி இறை 
அன்பிற்கு இடம்‌ அளிக்கிறது என்பது 
தவறாகும்‌. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்‌ 
பாடு இரண்டுமே கடவுள்‌ பயத்தையும்‌ 
கடவுள்‌ அன்பையும்‌ சார்புபடுத்தியே கூறு 
கின்றன பிவி சீபம்‌. திருச்சபை தூய 
ஆவியால்‌ தாண்டப்பட்டு கடவுள்‌ பயத்தி 
லேயே முன்னேறுகிறது (அ.ப. 9:30. மீட்‌ 
பரை வழிபடுவதும்‌, ஆராதிப்பதும்‌, விண்‌ 
ணையும்‌ மண்ணையும்‌ படைத்த ஆண்டவ 
ரின்‌ பெயரை மகிமைப்படுத்துவதும்‌ அச்சு 
வதும்‌ அகும்‌. ஏனெனில்‌ அவர்‌ ஒருவரே 
புனிதர்‌ திருவெளி 14:8-7; 15:3-4. 


அச்சாரம்‌ (EARNEST) 

இச்சொல்வின்‌ மூல கிரேக்கச்‌ சொல்‌ 
பொன அரபோன்‌: செமித்திய மொழியில்‌ 
தோன்றியது. ஆனால்‌ பெனிசியர்களால்‌ 
கிரேக்க மொழிக்குக்‌ கொண்டுவரப்பட்டி 
ருக்கலாம்‌. கிரேக்க எழுபது நூல்‌ இச்‌ 
சொல்லை அடைமானமாகக்‌ கொடுக்கும்‌ 
பொருள்‌' என்று மொழி பெயர்க்கிறது 
(ஆதி 38:17-18; உப 2சீ:6: யோபு 24:0). கி.மு... 
நான்காம்‌ நூற்றாண்டிலிருந்து “அச்சா 
ரப்பணத்தைக்‌* குறித்தது. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ இச்சொல்‌ உருவகமாகப்‌ பயன்படுத்‌ 
தப்ப்ட்முள்ளது. தாய்‌ ஆவியே விசுவாசி 
யின்‌ உரிமைப்‌ பேறான முடிவற்ற 
வாழ்வின்‌ அச்சாரமாக இருக்கிறார்‌ 
(எபே 1:14: 2 கொரி 5:5, உரோ 8:23-இல்‌ 
வரும்‌ முதற்‌ கனியான தேவ அவி என்ற 
உருவகத்தை யும்‌ கவனிக்க. அடைமானம்‌ 
என்ற பொருள்‌ 2 கொரி 7:22: எபே 1:14-இல்‌ 
அச்சாரமும்‌, முத்திரையும்‌ சமமாக்கப்படு 
வதில்‌ பிரதிபலிக்கிறது. - உரிமைப்பேறு 
சுவீகாரம்‌ தொடர்பான ஆவணங்களில்‌ 
அக்காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்‌ 
தைகளே புதிய ஏற்பாட்டிலும்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளன. 
அடக்கம்‌ (ஒBUALAL) 

வரலாறு வரைவதற்கு முந்திய காலந்‌ 
தொட்டே, குறிப்பாக பழங்கால மேற்காசி 
யாவில்‌ இறந்தோரை அடக்கம்‌ செய்வ 
தில்‌ கவனம்‌ செலுத்தி வந்துள்ளனர்‌. 
இதற்கு விவிவியதில்‌ நாம்‌ காணும்‌ பல 
குறிப்புகளும்‌, மற்ற முற்கால ஏடுகளும்‌, 


அடக்கம்‌ தொடர்ச்சி) 58 


விவிவிய நாட்டில்‌ கண்டுபிடி க்கப்‌ 
பட்டுள்ள ஆயிரக்கணக்கான கல்வறை 
களூம்‌ சான்றுகளாக உள்ளன. இந்தக்‌ 
கவனம்‌ பல்வேறு தோற்றங்களில்‌ வெளிப்‌ 
படுத்தப்பட்ட து. இவற்றிற்கெல்லாம்‌ 
அடிப்படையாய்‌ விளங்கியது, மணிதன்‌ 
சாவிற்குப்‌ பின்னும்‌ ஏதோ ஒருவகையில்‌ 
வாழ்கிறான்‌ என்று மக்கள்‌ கொண்டு 
ருந்த நம்பிக்கையேயாகும்‌. அனால்‌ தெளி 
வான சான்றுகள்‌ இல்லை. 


1. பழங்காலத்தில்‌ : 
1. இறந்தவர்களை அடக்கம்‌ செய்யும்‌ 
பழக்கம்‌ மக்களிடையே இருந்தது 


என்பதை பின்வரும்‌ பகுதிகளில்‌ இருந்து 
நாம்‌ அறியலாம்‌: திருவுரை 56:3; ஏச 14:20; 
எரே 22:10: இவைகளில்‌ புதைக்கும்‌ இடம்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ இல்லை. அனால்‌ பின்‌ 
வரும்‌ பகுதிகளில்‌ அத்தகைய குறிப்பு 
களும்‌ உள்ளன: ஆதி 47:30; உப 3ச:6; £ 
அர 9:28; 21:86; 23:30: ௭௫ 38:23-84. இறந்த 
வர்களை அடக்கம்‌ செய்வோர்‌ புதைப்‌ 
போர்‌ எனப்பட்டனர்‌ (௭௪ 39:15), இறந்த 
வர்களைப்‌ புதைக்குமுன்‌ என்னென்ன 
நடைபெறும்‌ என்பதும்‌ விளக்கப்பட்டுன்‌ 
னன (மத்‌ 26:12: மாற்‌ 14:8: யோவா 12:7; 
19:40). மத்‌ 8:21-22: அ.ப. 2:29: 1 கொரி 15:14 
ஆகிய பகுதிகளில்‌ அடக்கம்‌ செய்யும்‌ 
செயலே விளக்கப்பட்டிருக்கிறது. இவ்‌ 
வார்த்தையானது ஞநானஸ்நானத்தால்‌ 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புதைக்கப்பட்டுள்‌ 
ளோம்‌ (உரோ 6:4; கொலோ 2:12 என்ப 
தை உவமையாகக்‌ கூறவும்‌ பயன படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. 


பாலஸ்தினத்தில்‌ முற்காலத்திவேயே 
அடக்கம்‌ செய்யும்‌ பழக்கம்‌ இருந்தது 
என்பதை நாம்‌ மக்கபோலக்‌ குகை 


பாரம்பரியத்திலிருந்து அறியலாம்‌. இங்கு 
தான்‌ சாரா (அதி 23:10) ஆபிரகாம்‌ (25:9) 
ஈசாக்கு, ரெபேக்கா, லேயா (09:10 யாக்‌ 
கோபு ௫0:13 ஆகியோர்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
பட்டனர்‌. கரா மேல்‌ மலைப்பகுதியில்‌ வாழ 
-ஏல்‌-மூகாராவில்‌ உள்ள குகைகளில்‌ 
காணப்படும்‌ எலும்புக்கூடுகள்‌, மற்றும்‌ 
சாக்கடலுக்கு வடக்கே உள்ள தொலயீ 
வாத்‌ காசுல, பழங்கால முற்கால எரிகோ 
அகிய இடங்களில்‌ உள்ள கல்வறைகளை 
நாம்‌ பார்க்கும்போது அடக்கம்‌ செய்யப்‌ 


படுவது என்பது கற்காவம்‌, வெண்கலக்‌ 
காலம்‌ அகியவற்றின்போதே மிக முக்கிய 
மானதொரு செயலாகக்‌ கடைப்பிடிக்கப்‌ 
பட்டு வந்திருக்கிறது. 

குகைனைத்‌ தவிர்த்து, ஏராளமான 
அடக்கம்‌ செய்யும்‌ இடங்களின்‌ பெயர்‌ 
களும்‌ விவிவியத்தில்‌ வருகின்றன. பெரும்‌ 
பாலும்‌ ஒரு நகரத்தின்‌ அலலது பகுதியின்‌ 
பெயர்‌ கொடுக்கப்படுகின்றன. ஆரோன்‌ 
மொசேராவிவ்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌ 
(உப 10:6; காண்க: எண்‌ 33:8; இங்குள்ள 
கோர்‌ என்ற மலையே இவர்‌ புதைக்கப்‌ 
பட்ட இடம்‌ எனத்தெரிகிறது). பேத்து- 
பெயோர்‌ என்பதற்கு எதிரே உள்ள 
மோவாபு பள்ளத்தாக்கில்‌ மோசே அடக்‌ 
கம்‌ செய்யப்பட்டார்‌ (உப 4:6), யோசுவா 
திம்னாத்து செராக்கிலும்‌ (யோசு 24:40; 
நீதி 2:9) இபிதாகு அவரது ஊரான கில 
யாத்திலும்‌ நீதி 12:4) சிம்சோன்‌ சோரா 
விற்கும்‌ எசுத்தாவோலுக்கும்‌ இடைப்பட்ட 
அவரது தந்தையின்‌ கல்லறையிலும்‌ ரீதி 
16:3) அடக்கம்‌ செய்யப்பட்டனர்‌. சவுல 
யோரைத்தான்‌ இருவரையும்‌ பெவிஸ்தி 
யர்‌ யபேசில்‌ எரித்தபின்‌ (1 சாமு 311 
அவர்கள்‌ எலும்புகள்‌ சேலா என்ற 
பென்யாயின்‌ ஊரிலுள்ள சகீசின்‌ கவ்லறை 
யில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டன (2 சாமு 
21:14). தாவீதும்‌, சாலமோனும்‌, தாவீதின்‌ 
நகரில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டனர்‌ ம அர 
2:10; 11:43). இஸ்ராயேல்‌, யூதா நாடுகளின்‌ 
அரசர்கள்‌ மற்றும்‌ பலரும்‌ தாவீதின்‌ 
ஊரில 0 அர 15:8.24; 2 அர 8:24; 72:20 
திரிசா 0 அர 16:6), சமாரியா 0 அர 16:28; 
22:34) மற்றும்‌ எருசவேம்‌ (2 அர 14:20) 
அகிய இடங்களில்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
பட்டனர்‌. 

இப்பகுதிகளில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட 
இடங்கள்‌ துவ்வியமாகக்‌ குறிக்கப்பட 
வில்லை. ஆனாலும்‌, குறிப்பிடப்பட்ட ஊர்‌ 
களில்‌ மக்கள்‌ வாழ்ந்த பகுதியில்‌ கல்லறை 
கள்‌ இருந்திருக்கவேண்டும்‌. மேலே 
சொன்ன இடங்களில்‌ கல்லறைகள்‌ 
இருப்பது கண்டுபிடி க்கபட்டுள்ளது. பழங்‌ 
கால எரிகோவில்‌ உள்ள வீடுகளினமு.யி 
லும்‌ முந்திய வெண்கலக்‌ காலத்தில்‌ வீடு 
களின்‌ முற்றங்களிலும்‌, தரைக்குள்ளேயே 
கவ்வறைகள்‌ காணப்படுகின்றன. பிற்‌ 


59 


காவங்களில்‌ இயற்கையாக அல்லது 
செயற்கையாக எடுக்கப்பட்ட குகைகளில்‌ 
அடக்கம்‌ செய்தனர்‌. இக்குகைள்‌ நகருக்கு 
வெளியே அமைந்திருந்தன. அந்தகர்களா 
வன: எரிகோ, டலாக்கீசு, மெகிதோ, 
கெசெர்‌. தெல்வலென்‌-நாஸ்பே, மிசுபா, 
தெல்லெபாரா, திரிசா, தீபோன்‌, எருச 
லேம்‌ முதவியன . குகைகளில்‌ உள்ள கல்ல 
றைகளில்‌ எலும்புகள்‌ அப்புறப்படுத்தி 
விட்டு திரும்பவும்‌ வேறு உடல்களை 
அதில்‌ அடக்கம்‌ செய்தனர்‌. ஒரு கல்லறை 
யில்‌ ஓர்‌ உடல்தான்‌ என்று அடக்கம்‌ 
செய்யும்‌ பழக்கம்‌ பரவலாக இல்லாவிடி 
லும்‌, கும்ரான்‌ குகைப்பகுதியில்‌ இத்தகைய 
ஆயிரத்‌ ற்கும்‌ மேற்பட்ட கல்லறைகள்‌ 
இருப்பது கண்டுபிடி க்கப்பட்டுள்ளது . 

புதைக்கப்பட்ட இடங்கள்‌ என்று குறிப்‌ 
பிட்டு சிலபகுதிகள்‌ விவிவியத்தில்‌ வரு 
கின்றன. அவை: பெத்தேல்‌ எனும்‌ இடத்‌ 
தில்‌ கருவாவிமரத்தபடழு (ஆதி 35:0), தோட்‌ 
டம்‌ 6 அர 2118.29 முதவியன. இயேசு 
வின்‌ அடக்கம்‌ பற்றிப்‌ பேசும்போது 
தோட்டத்தில்‌ ஒரு புதுக்கல்லறை இருந்‌ 
தது. அதில்‌ யாரையும்‌ இதுவரை வைத்த 
தில்லை என்று யோவா 19:41-இல்‌ திட்ட 
வட்டமாக இடம்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
மற்றும்‌ வீடுகளில்‌ அடக்கம்‌ செய்ததாக 
வும்‌ வாசிக்கிறோம்‌ ( சாமு 25:17 அர 4:4௪; 
2 நாள்‌ 34:20). வீடுகளில்‌ என்று குறிப்பிடு 
வது சாமுவேல்‌, யோவாபு, மனாசே 
இவர்களைப்‌ பற்றியே. அனால்‌ இப்பழக்‌ 
கம்‌ அப்போது இருந்த ஒன்றல்ல. ஏற்‌ 
கெனவே முற்காலத்தில்‌ இருந்த பழக்கத்‌ 
தைச்‌ சுட்டிக்‌ காட்டுவதாக இருக்கலாம்‌. 
எச சீப-னப்டி கல்லறைகள்‌ எருசலேம்‌ 
அரண்மனையிலேயே இருந்திருக்கின்றன. 
2 அர 218-இன்படி மனாசே அவரது 
வீட்டின்‌ பக்கமுள்ள தோட்டத்தில்‌ அடக்‌ 
கம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌ என்றுள்ள து. 

2. அடக்கப்பெட்டிகள்‌ பொதுவாக எபி 
ரேயர்களிடையே காணப்படவில்லை. யோ 
சேப்புவின்‌ உடல்‌ மட்டும்‌ எ௫ிப்துநாட்டில்‌ 
சவப்பெட்டியில்‌ வைத்து அடக்கம்‌ செய்‌ 
யப்பட்டது என்று அறிகிறோம்‌ (ஆதி 50:20). 
எகிப்தில்‌ அடக்கப்‌ பெட்டிகள்‌ செய்யும்‌ 
பழக்கம்‌ இருந்தது. எகிப்தில்‌ மரப்பெட்டி 
கள்‌ மனிதனது வடிவில்‌ செய்யப்பட்டு 


அடக்கம்‌ (தொடர்ச்சி) 


அலங்கரிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்‌ 
பட்டன. திபோன்‌, பேத்து- சான்‌ பகுதி 
களில்‌ உள்ள கல்லறைகளில்‌ பெட்டி களில்‌ 
மணித உருவம்‌ பொறிக்கப்பட்ட சுட்ட 
மண்பாண்டப்‌. பெட்டிகள்‌ பல கண்டு 
பிடி க்கப்பட்டுள்ளன. எலும்புகள்‌ வைத்‌ 
திருக்கும்‌ எலும்புக்கலங்கள்‌ ஏறத்தாழ 
கி.மு. 3-ஆம்‌ நூற்றாண்டிலேயே பயன்‌ 
படுத்தப்பட்டன . 

2. அடக்கம்‌ செய்யும்போது உள்ள வழி 
முறைகள்‌ ஒவ்வொரு பாரம்பரியத்திற்கும்‌ 
வித்தியாசமாக உள்ளன . நறுமணத்‌ 
தைலம்‌ பூசுவது என்பது எபிரேயர்களி 
டையே இருந்த ஒன்றல்ல. . யாக்கோபு, 
யோசேப்பு, இதற்கு விதிவிலக்காவார்‌. 
அனால்‌ எகிப்தியர்களிடையே காணப்‌ 
பட்டது. யுதர்களிடையே, கிறிஸ்தவர்களி 
டையே உடல்களை எரிக்கும்‌ பழக்கம்‌ 
இல்லை. அனால்‌ உரோமை, கிரேக்க 
நாடுகளில்‌ சில சமயங்களில்‌ பிணங்களை 
எரித்தனர்‌, பிணங்களை எரிப்பது என்பது 
பழி தீர்த்துக்கொள்வதற்கு அடையாளம்‌ 
(4 சாமு 31:12. அல்லது அநீதியைக்‌ குறிப்ப 
தன்‌ அடையாளம்‌ (அமோ 610) அல்வது 
குற்றவாளிகளுக்குத்‌ தண்டனை கொடுப்ப 
தன்‌ அடையாளம்‌ (லேவி 20:12: 81:9; யொச 
7:25). மிஸ்னா எரிப்பது என்பது ஒரு 
சிலை வழிபாடாகும்‌ என்று தடுக்கிறது. 

அன்றைய மேற்காசிய . நாடுகளில்‌ 
இன்நுபோலவே இறந்த அன்றே அடக்கம்‌ 
செய்யும்‌ பழக்கம்‌ நிலவியது லேவி 10:4; 
உப 31:23). ஒருவேளை உடல்‌ நலனையும்‌, 
தீட்டுப்படுதலையும்‌ கருதி இது நடந்ததாக 
இருக்கலாம்‌ எண்‌ 19:11-14). உறவினர்கள்‌ 
அடக்கத்திற்காக உடலைத்தயார்‌ செய்த 
னர்‌. இறந்தோருக்காக அழுது புலம்புவ 
தும்‌ உண்டு. இதை உறவினர்களோ 
(12:92-14) புலம்புவதைத்‌ தொழிலாகக்‌ 
கொண்டவர்களோ செய்தனர்‌ (இருவரை 
12:59). அடக்கம்‌ செய்யமுழூயாது போனால்‌ 
அது பெரிய துன்பம்‌ எனக்கருதினர்‌. 
வெட்கத்திற்குரியதாக அல்லது இறை 
தண்டனையாகக்‌ கருதப்பட்டது (0 அர 
14:17: 21:23: சங்பச9:3: காண்க: 2 சாமு 21:10 
தொ: எரே 7:44. கோபி 17-18). பிறரை 
நல்லடக்கம்‌ செய்வது புண்ணிய செய 
லாகக்‌ கருதப்பட்டது நதோபி 1:17-18. 


அடக்கம்‌ [தொடர்ச்ச] 60 


பல்லக்கு அல்லது தூக்குக்கட்டிவில்‌ 
வைத்துப்‌ பிணங்கள்‌ கல்லறைகளுக்கு 
எடுத்துச்‌ செல்லப்படும்‌. அவைகளின்‌ 
பின்‌ தற்காலத்தில்‌ நாம்‌ செல்வதுபோல்‌ 
மக்கள்‌ கனர்வலமாக பின்‌ செல்வர்‌ 
பூலம்பிச்‌ செல்வர்‌). இறந்தவர்களின்‌ உட 
மைகளும்‌ அவர்களோடு சேர்த்து புதைக்‌ 


கப்படும்‌. கானாணியர்‌, மோவாபியர்‌ 
கல்வறைகளில்‌ அயுதங்கள்‌, மோதிரங்கள்‌, 
காதணிகள்‌, கையணிகள்‌, விளக்குகள்‌, 


உணவுப்‌ பொருட்கள்‌, மரத்தால்‌ செய்யப்‌ 
பட்டத்‌ தட்டுகள்‌ பலஇருந்தது கண்டு 
பிழி க்கப்பட்டுள்ளது. இறந்தோருக்கு 
உணவு கொடுப்பது இறந்தோர்‌ வழி 
பாடாகலாம்‌ என்பதால்‌ எபிரேயேச்‌ சட்டம்‌ 
தடுத்தது (உப 28:19. 


॥. இஸ்ராயேல்‌ மக்களும்‌, அவர்களது 
அண்டை மக்களும்‌ இறந்த ஒருவரை 
அடக்கம்‌ செய்யமுடியாதபொழுது, அதை 
அவருக்கு ஏற்பட்ட பெரும்‌ அவப்பேறாகக்‌ 
கருதினர்‌ (சங்‌ 79:9. தீங்கிழைப்போருக்கு 
இவ்வாறு ஏற்பட இருக்கிறது, இத்தகைய 
தண்டனை வரவிருக்கிறது. என்று இறை 
வாக்கினர்‌ எச்சரித்தனர்‌ (1 அர 14; 
எரே 22:19- 19. 


ஆதலால்‌ ஒருவரை அடக்கம்‌ செய்வ 
தில்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌, ஆபிரகாமைப்‌ 
போன்று, அதிகச்‌ கவனம்‌ செலுத்தினர்‌ 
(ஆதி 24, மூதாதையரின்‌ கவ்வறையைக்‌ 
கட்டுவித்தல்‌). இறந்த ஒருவனைச்‌ சவ 
அடக்கம்செய்வது, அவன்‌ மகனின்‌ தலை 
யாய கடமையாகும்‌ (ஆதி 25:8; 35:29; 50:12; 
தோபி 4:3; 6:15; 14:10). இச்செய்கையானது, 
யுத்தகாலத்தில்‌ போர்‌ வீரர்களுடைய வும்‌. 
மற்றும்‌ பிரமாணிக்கமுன்ள ஒவ்வொரு 
இஸ்ராயேல்‌ மகனுடையவும்‌ மிகப்‌ 
புண்ணியம்‌ நிறந்த கடமையாகக்‌ கருதப்‌ 
பட்டது தோபி 1:17-80; 2:4-8; 12:19). 


இறந்தவர்களுக்காக அழுது துயர்‌ 
கொண்டாடுவதற்கான சடங்குகள்‌ பலவா 
கும்‌. அவைகள்‌ சிக்கலானவைகளும்‌ கூட. 
இச்சடங்குகள்‌ இஸ்ராயேவரின்‌ அண்டை 
மக்களிடமும்‌ காணக்கிடக்கின்றன. உப 
வாசம்‌ 0 சாமு 31:13; ₹ சாமு 1:12; 3:45), 
கிழிந்த ஆடை (ஆதி 37:44; 2 சாமு 1:1; 5:31: 
13:3). சாக்குத்‌ துணி தரித்தல்‌ (ஆதி 37:34; 2 


சாமு 4:41; 14:12; எச 7:18), முடி வெட்டிக்‌ 
கொள்தல்‌, தன்னையே காயப்படுத்திக்‌ 
கொள்தல்‌ (ஆமோ 8:10; மீக்‌ 1:16; ஏச 22:12) 
எனப்‌ பல சடங்குகள்‌ இருந்தன. (இக்‌ 
கடைசிச்‌ சடங்கு உப 14:-இலும்‌ லேவி 
19:32-இலும்‌ விலக்கப்பட்ளெளது. ஏனெ 
னில்‌ ஒருவேளை, இச்சடங்கு பாகால்‌ 
என்னும்‌ தெய்வத்திற்குக்‌ காட்டப்பட்ட 
சடங்கின்‌ ஒரு பகுதியாய்‌ இருந்திருக்க 
லாம்‌. இவ்வாறே ஒப்பாரி வைத்தலும்‌ 
(2 சாமு 1:18.17-27; 3:43: 13:56; 1 அர 13:30: 
ஆமோ 5:16; எரே 28:18: 34:59) பரவலாகக்‌ 
காணப்படும்‌ சடங்காகும்‌. 


இச்செய்கைகள்‌ துக்கத்தை வெளிப்‌ 
படுத்தும்‌ அடையாளங்களாக மட்டுமல்ல. 
நிறைவேற்றப்பட வேணடி௰ சடங்குகளாக 
வும்‌ இருந்தன. அச்செய்கைகளில்‌ முதல்‌ 
நோக்கத்தைப்‌ பெரும்பாலும்‌ நாம்‌ 
தெரிந்துகொள்ள முடியாத நிலையில்‌ 
இருக்கிறோம்‌ இறந்தோரை வழிபடுதல்‌, 
தீய அவிகளிடமிருந்து பாதுகாப்பு முத 
லானவைகளாக இருக்கலாம்‌). அண்ட 
வரைக்‌ கடவுளாகக்‌ கொண்ட இஸ்ராயேல்‌ 
மக்களிடையே, இறந்தோரைத்‌ தொழுதல்‌ 
விலக்கப்பட்டிருப்பதால்‌, இச்சடங்குகள்‌ 
இறந்தோர்‌, தம்‌ முன்னோரை அடையம்‌ 
வரை அமைதியான நிலைபெற வேண்டு 
மென்று நிறைவேற்றப்பட்டன (ஆதி 25:8; 
35:29: ] அர 2:00: 1:43) எனலாம்‌. 

ர. நற்செய்திகளிலும்‌, இயேசுவின்‌ 
காலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌ இறந்தோரை 
அடக்கம்‌ செய்வதற்கான பழைய ஏற 
பாட்டு வழக்கு முறைகளைப்‌ பின்பற்று 
வதைக்‌ காண்கிறோம்‌ (மாற்‌ 58:38; யோவா 
L:38-44) இயேசுவும்‌ இவ்வழிமுறை 
களைக்கூடாது என்று வெறுத்து ஒதுக்க 
வில்லை. ஆனால்‌ இதேசமயத்தில்‌. ஒருவ 
ருக்கு, தன்‌ இறந்த தந்தையைப்‌ புதைத்‌ 
திடும்‌ திருச்சடங்கைக்காட்டி லும்‌, இறைவ 
னின்‌ அழைப்பு மேலானது எனக்‌ காட்டத்‌ 
தயங்கவில்லை (மத்‌ 8:2). யுதகுவத்திலு 
தித்தவர்‌ இயேசு. தம்‌ வாழ்வின்‌ இறுதியில்‌ 
தாம்‌ அடக்கம்‌ செய்யப்படுவதற்கான எவ்‌ 
வித ஆடம்பரமும்‌, மரியாதையுபின்றி, 
குற்றவாளியைப்போல்‌ தாம்‌ மரிக்க இருப்‌ 
பதை நினைத்து நாணித்‌ துயருறுகிறார்‌ 
மாற்‌ 14:9). 


61 


உண்மையில்‌ இம்மரியாதைகளெல்‌ 
லாம்‌ ஆண்டவருக்கு அரிமத்தியா 


யோசேப்பினால்‌ அளிக்கப்படும்‌. அனால்‌ 
பண்டிகைதான்‌ அடுத்து வந்ததால்‌ 
இவைகள்‌ அவசரம்‌ அவசரமாய்‌ செய்யப்‌ 
பட்டன மாற்‌ 15:46 என்றும்‌, உயிர்ப்பு 
ஞாயிறன்று பெண்கள்‌ வாசனைத்‌ தைலத்‌ 
தால்‌ அன்று அவசரமாய்ச்‌ செய்ததை சரி 
யாய்‌ நிலறவேற்றி அடக்கம்‌ செய்ய வரும்‌ 
பொழுதே (மாற்‌ 16:1; யோவா 19:49 இயேசு 
வின்‌ உடம்புக்கு, அவர்‌ மரிப்பதற்கு 
முந்தியநாளே தைலம்‌ பூசப்பட்டது), வான 
தூதர்‌ அவர்களிடத்தில்‌ “அவர்‌ உயிர்த்து 
விட்டார்‌ இங்கில்லை", என்று கூறினர்‌. 

இயேசுவின்‌ இவ்வரவாற்றினைப்‌ பின்‌ 
பற்றி, இறந்தோரைக்‌ கல்லறையிலும்‌ 
சுரங்கக்‌ கல்லறைகளிலும்‌ புதைக்கும்‌ 
சடங்குயுறையானது கிறிஸ்தவர்களிடையே 
வழக்கில்‌ வந்தது. பரிசுத்த அவியால்‌ 
அர்ச்சிக்கப்பட்ட உடலுக்கு அளிக்கப்‌ 
பட்டுளள மரியாதையிவிருந்தும்‌ உயிர்த்த 
ஞாயிறு நமக்கு அளித்துள்ள நம்பிக்கை 
யிணின்றும்‌, இச்சடங்கிற்கான ஆதரவும்‌ 
ஆதாரமும்‌ கிடைக்கின்றன. 
அடித்தளம்‌ (FOUNDATION) 

விவிவியத்தில்‌ பல சொற்களை மொழி 
பெயர்க்க இது பயன்படுகிறது. ஒரு கட்ட 
டத்தின்‌ 0 அர 7:9-10:8 நாள்‌ 8:16; எஸ்‌ 5:16) 
அல்லது சுவரின்‌ (எஸ்‌ 4:12 அல்லது முழு 
நகரின்‌ (சங்‌ 137:7; மீக்‌ 16) அடி அமைப்பா 
கும்‌ இது, சாலமோனின்‌ ஆலயத்திற்கு 
பத்து முழிமும்‌ எட்டு முழமுமான விலை 
யேறப்பெற்ற பெரிய கற்களால்‌ அழுத்தள 
மிடப்பட்டது 4 அர 7:0. எசக்கியேல்‌ 
ஆலயத்தின்‌ சுற்றுச்கட்டுகளின்‌ அடிப்‌ 
படைகள்‌ இருமுழம்‌ கொண்ட கோலால்‌ 
அளக்கப்பட்டன (எச 4109), 


பழங்கால மேற்காசியாவில்‌ ஒரு 
நகரத்திற்கோ அல்லது ஒரு அலயத்‌ 
திற்கோ அடித்தளமிடுவது விரிவான 


சடங்காகும்‌. குறிப்பிட்ட சமயப்‌ பொருளு 
டையதுமாகும்‌. அசீரிய அலயங்களிலும்‌ 
அரண்மனை களிலும்‌ அந்தந்த தேவ 
தைக்கு மட்டும்‌ அளிக்கப்பட்ட செய்தி 
பொறிக்கப்பட்ட அடித்தளங்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. பாலஸ்தீனத்தில்‌ மற்ற பகுதி 
களிலும்‌ அடித்தளம்‌ இடும்போது மனிதப்‌ 


அபு. படுதல்‌ 


பவிகளும்‌ கொடுக்கப்பட்டு ருக்கலாம்‌ 
என்று அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌ 
(யோசு 6:26; 1 அர 16:3. புதைபொருள்‌ 
ஆராய்ச்சியில்‌ கோட்டைகளின்‌ மேல 
அமைப்புகள்‌ அழிக்கப்பட்டிருந்தாலும்‌ 
அடித்தளத்தைக்‌ காஸமும ந்தது. உருவ 
கப்பொருளில்‌ இச்சொல்‌ நாடுகளையோ 
அரசுகளையோ (௭௪ 30:4: எரே 60:15, 
சட்டங்களையோ (சங்‌ ப: பூவுலகின்‌ 
அடித்தளத்தையோ மீ சாமு 22:16; சங 18:15) 
மலைகளின்‌ அடித்தளத்தையோ (2 சாமு 
22:8; சங்‌ 18:7) குறிக்கலாம்‌. இம்மைக்குரிய 
பொருளில்‌ 'பூவுலகுக்கு அடித்தளம்‌ 
இடுதல்‌ படைப்புச்‌ செயலைக்‌ குறிக்கிறது 
(சங்‌ 102:25:; ஏச 51:1; திருவெளி 13:8). 


அடித்தள வாயில்‌ {GATE OF FOUNDATION) 

எருசலேமில்‌ ஒரு வாயிலாகும்‌. ஒரு 
வேளை அரச மாளிகையிவிருந்து ஆலயத்‌ 
திற்கு இட்டுச்செல்லும்‌ வாயிலாக இருக்க 
லாம்‌ (32 நான்‌ 25:5: காண்க: எரே 39:3. 
அரசை அபகரித்துக்‌ கொண்ட அத்தாவி 
யாவைக கைப்பற்றியபோது குரு யோயதா 
வாயிற்காவல்களின்‌ ஒரு பகுதியை இங்கு 
நிறுத்தி வைத்திருந்தார்‌. இந்நிகழ்ச்சியின்‌ 
இணை விவரிப்பு இதைச்‌ சூர்வாயில 
என்‌ நழைக்கிறது (2 அர 11:0). 


அடி படுதல்‌ (5COURGING) 

ஒழுங்குக்காசவும்‌, தண்டனையாகவும்‌, 
கோலால்‌ அல்வது தடியால்‌ அடிப்பது 
வழக்கமாயிருந்தது. இது அடிமைகளுக்‌ 
கும்‌, சிறுவர்களுக்கும்‌ கொடுக்கப்பட்டது. 
ஞான இலக்கியத்தில்‌ முட்டாள்களுக்கு 
கொடுக்கப்பட்டது யாத்‌ 47:20; பழ 13:84: 
28:23: ஏச ஏதி. வார்ச்சாட்டை அதிகத 
துன்பத்தை அளிக்கவல்லது (ப அர 
18:1114). பெரும்பாலும்‌ விலங்குகள்‌ மேல்‌ 
பயன்பட்டது (பழ 26:4; நெக 3:3. மனிதர்‌ 
கள்‌ மேல்‌ கோலோ தடியோ பயன்படுத்‌ 
தப்பட்டது. 

உப 25:13-இல்‌ யதசட்டப்படி , தண்டனை 
அதிகபட்சம்‌ நாற்பது அழி களாகும்‌. இது 
குற்றவாளி அதிகம்‌ இழிவுபடுவதைத்‌ 
தடுக்கவே வரையறை செய்யப்பட்டது. 
எண்ணிக்கை குற்றத்திற்கு தகுந்தாற்போல்‌ 
மாறும்‌. ஆனால்‌ சட்டங்கள்‌, எது எதற்கு 
சாட்டை அடிகள்‌ என்று குறித்துக்‌ காட்டத்‌ 
தவறிவிட்டன. குற்றவாளி, அடி வாங்கும்‌ 


அடிமை 62 


போது. சாய்ந்து இருக்கும்படி. செய்யப்‌ 
படுவார்‌. இது நீதிபதியின்‌ பார்வையில்‌ 


தான்‌ நடக்கும்‌. 


பிற்கால யூதச்‌ சட்டம்‌, விவிவியத்‌ 
தடைக்கு மாறாகத்‌ தண்டித்திருக்கிறது. 
மிஸ்னாவில்‌ காணப்படும்‌ முறை சாட்டை 
யடி யைத்‌ தாங்கிக்‌ கொள்ளக்‌ கூடியவனா 
என்று சோதிக்கப்பட்டபின்‌, குற்றவாளி 
யின்‌ கைகள்‌ தூணில்‌ கட்டப்படும்‌. 
நெஞ்சு, முதுகிவிருந்து உடைகள்‌ நீக்கப்‌ 
படும்‌. செபக்கூடத்தை நடத்துபவர்‌ (மத்‌ 
10:17 சாட்டையடியை அடிப்பார்‌. கழுதை, 
பசுங்கன்றுகளின்‌ தோவினால்‌ செய்யப்‌ 
பட்ட சாட்டை பயன்பட்டது. மூன்றில்‌ ஒரு 
பகுதி அடிகள்‌ குற்றவாளியின்‌ நெஞ்சிலே 
கொடுக்கப்படும்‌. மூன்றில்‌ இரண்டு பகுதி 
பின்னால்‌ கொடுக்கப்படும்‌. மொத்தம்‌ 
நாற்பதுக்கு ஒன்று குறைவாக முப்பத்‌ 
தொன்பது அழி.கள்‌ கொடுக்கப்படும்‌ 
(2 கொரி 1:24. எண்ணிக்கையில்‌ தவறு 
நடப்பதைத்‌ தடுக்க உப ஆகமம்‌ அனும 
தித்ததற்கு ஒன்று குறைவாகக்‌ கொடுக்‌ 
கப்பட்டது. 


உரோமையர்களிடம்‌, குற்றவாளிகளின்‌ 
நிலை பார்த்து சாட்டையமு. கொடுக்கும்‌ 
வழக்கம்‌ இருந்தது. சுதந்திரமாகத்திரியும்‌ 
மனிதர்கள்‌ தடியால்‌ தண்டி க்கப்படுவர்‌ 
0 கொரி சீ:81; அ.ப. 16:82: 2 கொரி 17:75). 
அடிமைகள்‌, உரோமையர்‌ அல்லாதவர்‌ 
கள்‌ சாட்டையடி கொடுக்கப்பட்டு சோதிக்‌ 
அப்படுவா்‌ (அ.ப. 22:289-25). உரோமையார்‌ 
விசாரிக்கப்பட்டுத்‌ தீர்ப்பிடப்பட்ட பின்பு 
தான்‌ கசையடி யால்‌ தண்டி க்கப்பட்டனர்‌. 
குற்றவாளிகளின்‌ ஆடைகள்‌ கிழிக்கப்பட்டு 
சாட்டையால்‌ அடிக்கப்படுவர்‌ (6:22. 
அவரது கைகள்‌ முள்ளோடு சேர்த்து 
தாணில்‌ கட்டப்படும்‌ (82:25). அடிமைகள்‌, 
அந்நியர்‌, மரண தண்டனைபெற்ற குற்ற 
வாளிகள்‌ போன்றோர்‌ முடி ச்சுன்ளவார்‌ 
களின்‌ நுனியில்‌ எலும்பு, உலோக 
கண்ணாடித்‌ துண்டுகள்‌ முடி க்கப்பட்டி 
நக்கும்‌ சாட்டையால்‌ அடிக்கப்படுவர்‌. 
அதிகம்‌ துன்புறுத்தப்படுவர்‌. இந்த பயங்‌ 
கரமான சாட்டை வெறும்‌ ம்துகில்‌ 
கொடுக்கப்பட்டது. இதனால்‌ குற்றவாளி 
கள்‌ இறப்பதும்‌ உண்டு. 


1 அர 12:1.1£ இல்‌ வரும்‌ முற்சாட்டை 
உருவகமாகப்‌ பயன்பட்டிருக்கலாம்‌. 
3 கொரி 1:2ச4-ஐ பவுல்‌ எழுதியபோது, 
அவர்‌ ஏற்கெனவே ஐந்துமுறை, யூத 
முறைப்படி. கசையடி பட்டி ருந்தார்‌. இதே 
வாக்கில்‌, தடியால்‌ அடிபடுவது வேறு 
படுத்தப்படுகிறது. இயேசு தண்டனை 
யாகக்‌ கசையடி ப்பட்டார்‌ (மத்‌ 27:88). 


அபூ மை (SLAVE) 

அடிமை முறை: இஸ்ராயேல்‌ நாட்டில்‌ 
இருந்தது. பெரும்பாலன அடிமைகள்‌ 
வெளிநாடுகளிவிருந்து கொண்டு வரப்‌ 
பட்டவர்கள்‌. வழிவந்த முறைப்படி, 
போரில்‌ கைது செய்யப்பட்டவர்கள்‌ அழ 
மைகள்‌ அக்கப்பட்டனர்‌ (உப 21:10). மேலும்‌ 
வியாபாரிகள்‌ மூலமும்‌ அழு மைகள்‌ 
விலைக்கு வாங்கப்பட்டனர்‌ (அதி 17:19. 
சில எபிரேயார்கள்‌ கூட அடிமைகளாக 
விற்கப்பட்டனர்‌; அல்லது தங்களையே 
அடிமைகளாக விற்றுக்கொண்டனர்‌ 
யாத்‌ 21:1-10: 8 அர 4:0. 


விவிவியக்‌ காலத்தில்‌ அடிமை முறை 
பெருமளவிலும்‌ முறைப்படியும்‌ பிறநாடு 
களில்‌ நிலவியது. இஸ்ராயேவில்‌ மட்டும்‌ 
அந்நிலையை அது அடைந்ததில்லை. 
இஸ்ராயேவின்‌ வரலாற்றில்‌ இருவகை 
யான அனுபவங்கள்‌ கோடிட்டுக்‌ குறிக்கப்‌ 
படுவதைக்‌ காண்கிறோம்‌. அவை அந்நிய 
நாடுகளில்‌ அவர்கள்‌ அமு மைகளாக 
அனுபவித்த துன்ப துயரங்களும்‌, இறை 
வன்‌ அற்புதமாக அவர்களை விடுவித்தது 
மாகும்‌ (உப 26:28; யாத்‌ 22:20). இவ்வனு 
பவத்தால்‌, இச்சமூக பிரச்சினையை 
இஸ்ராயேல்‌ அணுகிய விதமும்‌, இறை 
நோக்கோடு உணர்ந்த உண்மைகளும்‌ 
தனித்தன்மை படைத்தவையாகும்‌. 


. பழைய எஏற்பாட்டில அடிமைத்‌ 
தனம்‌: மனிதனே மனிதனை உரிமை 
யாக்கிக்‌ கொள்வது, ஏற்க்குறைய அயிரம்‌ 
அண்டு காலம்‌ அளவிற்கு, பொருளாதார 
அடிப்படையிலும்‌, குறிப்பிடத்தக்க அள 
விற்குச்‌ சமுதாய வாழ்விலும்‌ பழங்கால 
மேற்காசியாவின்‌ முக்கியமான பகுதியாக 
இருந்து வந்தது. அடிமைமுறை ஒரு பொ 
ருளாதார நிறுவனம்‌. விவிலிய அடிமை 
முறையை அதற்குரிய கண்ணோட்டத்தில்‌ 


63 


மதிப்பிடுவதற்கு, மேற்காசியா பகுதிகளில்‌ 
அடிமை முறை திறுவனமாக இருந்ததை 
சுவனத்தில்‌ எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அழுமை முறை சம்பந்தப்பட்ட விவிலிய 
கருத்துப்‌ பரிமாற்றத்தில்‌, அடிக்கடி அரு 
காமையில்‌ இருக்கின்ற மக்களுடைய 
அடிமை முறைக்கு குறிப்பீகெள்‌ காட்டப்‌ 
படுவதால்‌, இதற்கு மற்றொரு காரணம்‌ 
உள்ளது, அதாவது அவை ருவப்பொோரு 
ளாக அமைமகின்‌ றன . 


1. இலக்கிய ஆதாரங்கள்‌: சட்ட நால்‌ 
களும்‌, பாபிலோனிய, சீரியா ஆகிய நாடு 
களிலிருந்து வந்த அடிமை முறையுடன்‌ 
தொடர்புள்ள ஏராளமான தனி, பொருளா 
தார சம்பந்தமான பத்திரங்களும்‌, பழைய 
ஏற்பாட்டில்‌ உள்ள சட்டப்பூர்வமான 
சட்டத்திற்கு வெளியே உள்ள. இது சம்‌ 
பந்தமான செய்திகளை வளப்படுத்து 
கின்றன. உறுதிப்படுத்துகின்றன. விவிவி 
யத்திற்கு வெளியே உள்ள மதிப்பிட முடி 
யாத கருவுலங்களான இந்த சான்றுகளை 
நல்ல முறையில்‌ பயன்படுத்தியதனாவ்‌ 
ஒற்றுமைகளும்‌, அதேபோல்‌ வேற்றுமை 
களும்‌, குறிப்பாக விவிலியம்‌ அடிமை 
முறையைப்‌ பார்க்கின்ற விதத்திற்கும்‌, 
அருகாமையில்‌ இருந்த மக்கள்‌ பார்த்த 
தற்குமிடையேயுளள வேறுபாடு பொருள்‌ 
உள்ளதாகவும்‌, தெளிவானதாகவும்‌ தென்‌ 
படுகின்‌ றது. பழங்கால மேற்காசியா நாடு 
களில்‌ இருந்த அடிமை முறையைப்‌ 
படிப்பதற்கு முக்கியமான மூலங்களாக 
இருப்பவை அ ஊர்‌-நமு சட்ட நூல்‌ 
(கி.மு. 2050), எஸ்நுன்னாவின்‌ சட்டங்கள்‌ 
(2000), விப்பித்‌-இசிதர்‌ சட்ட நூல்‌ (950), 
கழுராபியின்‌ சட்ட நூல்‌ (700), மத்திய 
அசீரியாகளின்‌ சட்டங்கள்‌ (400-1200), 
அ) பாபிலோனிய அசீரியாவிவிருந்து 
வந்த தனியாருடையவும்‌ அரசரவை பத்தி 
ரங்களும்‌ குறிப்பாக கி.மு. மூன்றாம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ முடிவுப்‌ பகுதியிவிருந்து, 
- கிறிஸ்துவ சகாப்தத்‌ தொடக்கம்‌ வரை 
யுள்ள காலங்களிவிருந்து வந்தவைகள்‌ 
இ) இத்தியருடைய சட்டங்கள்‌ (550), 
ஈ) கி.மு. 18-ஆம்‌ நூற்றாண்டி விருந்து பதி 
மூன்றாம்‌ நூற்றாண்டுவரை அலாலாக்‌ 
உகரிட்டி விருந்து வந்த அக்காதியப்‌ 
பத்திரங்கள்‌ ஆகியவையாகும்‌. விவிலிய 


அ/ழ மை (தொடர்ச்ச 


அடிமைச்‌ சட்டங்கள்‌ யாத்‌ 81; லேவி 
25-லும்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும்‌ 
பழைய ஏற்பாட்டின்‌ மற்ற புத்தகங்களி 
லும்‌ பவகுறிப்புகன்‌ உள்ளது. யூத அழு 
மைக்காலம்‌ பற்றிய ஒரே ஒரு விவிலியத்‌ 
திற்குப்‌ புறம்பான குறிப்பு கி.மு. ஐந்தாம்‌ 
நூற்றாண்டிவ்‌, யுதர்களின்‌ குழி யிருப்பான 
எலே பென்டைன்‌ என்ற இடத்தில்‌ கண்டு 
பிடி க்கப்பட்ட அரமேயிக்‌ புல்தான்‌ 
ஏடாகும்‌, 

8. அடிமை முறையின்‌ மூலங்கள்‌ :- 
அப்‌ போர்க்கைதிகள்‌ - “சுமேரிய அழமை 
என்ற சோல்‌, போரிவிருந்துதான்‌ அடி 
மைகள்‌ கொணடு வரப்பட்டனர்‌ என்ப 
தைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றது. போர்க்‌ 
கைதிகளும்‌ தோற்கடிக்கப்பட்ட நாட்டு 
மக்களின்‌ பெரும்பகுதியினரும்‌ அடிமை 
முறைக்கு உள்ளாக்கப்பட்டனர்‌ என்பது 
பழங்கால மேற்காசிய நாடுகளின்‌ பழைய 
போர்‌ சம்பந்தமான குறிப்பு ஏடுகளில்‌ 
காணக்கிடைக்கின்றது. இதே மாதிரியாக 
போர்க்கைதிகளை அபு மைகளாக்கும்‌ 
முறை கி.மு. இரண்டாம்‌ அயிரமாண்டின்‌ 
மத்திய காலத்தில்‌ சீரியாவிலுன்ள நகரங்‌ 
களிலும்‌ பாலஸ்தனத்திலும்‌ பின்பற்றப்‌ 
பட்டு வந்தது. சில நூற்றாண்டுகளுக்குப்‌ 
பிறகு இஸ்ராயேலர்களால்‌ பின்பற்றப்‌ 
பட்டது எண 31:77கொ; உப 20:10 தொ; 
1 அர 20:99: 9 நான்‌ 28:8 தொ). கமுராபி 
யின்‌ சட்டத்தொகுப்பும்‌ விவிலிய சட்ட 
மும்‌ இந்தப்‌ பொதுவான வழக்கமான 
போர்க்‌ கைதிகளை அடிமையாக்கும்‌ 
முறையை ஏற்றுக்கொண்டன. மேலும்‌ 
அவர்களுடையவும்‌, அவர்களது உடனடி 
யான குடும்பங்களுடையவும்‌ துன்ப நிலை 
யைச்‌ சீர்செய்வதற்குத்‌ தேவையான ஏற்‌ 
பாடுகளைச்‌ செய்தன. : 


கழுராபியின்‌ சட்டத்‌ தொகுப்புகளின்‌ 
படி கைதி வீரர்களும்‌. மாநில அதிகாரி 
களும்‌, தங்களுக்கென்று ஒரு வழியும்‌ 
இல்லாது இருப்பவர்களும்‌, நகரக்‌ கோயி 
வினாலேோ அல்லது நாட்டாவோ மீட்கப்‌ 
படவாம்‌. ஒரு பெண்ணுடைய கணவன்‌ 
கைதியாக இருந்தால்‌ அவன்‌ தன்னுடைய 
குழந்தைகளையும்‌ தன்னையும்‌ காப்‌ 
பாற்றிக்‌ கொள்வதற்கான வழியில்லாமல்‌ 
இருந்தால்‌ அவள்‌ மீண்டும்‌ திருமணம்‌ 


அமை (தொடர்ச்ச) 64 


செய்துகொள்ளலாம்‌. அதேபோல்‌ மத்திய 
அசீரியச்‌ சட்டங்கள்‌ கைது செய்யப்பட்ட 
படைவீரனின்‌ மனைவி தன்னைக்‌ காப்‌ 
பாற்றிக்கொள்ளும்‌ நிலையில்‌ இல்லாமல்‌ 
இருந்தால்‌ அவளை அரண்மனைப்‌ பாது 
காப்பில்‌ வைக்கவேண்டும்‌ என்று கூறு 
கிறது. உப 27:10-14-இன்படி, படைவீரன்‌ 
கைதிகளின்‌ நடுவில்‌ ஒரு அழகான 
பெண்ணைக்‌ கண்டு அவளைத்‌ தன்‌ 
மனைவியாக்கிய பிறகு அவளைச்‌ சுதந்‌ 
திரப்‌ பெண்ணாக நடத்தவேண்டும்‌. பிற்‌ 
பாடு அவளை விரும்பவில்லையென்றால்‌ 
போர்க்கைதிகளில்‌ ஒருத்தியாக விற்க 
முடியாது. 


அ) அன்னிய அடிமைகள்‌:- பண்டைய 
கிழக்கத்திய நாடுகளின்‌ வாணிபர்களூ 
டைய நடவடிக்கைகளின்‌ அன்னிய 
அடிமை வாணிபமும்‌ பின்னிப்‌ பிணைந்த 
ஒன்றாக இருந்தது. மெசபொத்தாமியா 
வின்‌ பல்வேறு பகுதியிவிருந்து அடிமை 
களை இறக்குமதி செய்ததற்கும்‌. ஏற்றுமதி 
செய்ததற்கும்‌ தேவையான சான்றுகள்‌ 
உள்ளன. அனால்‌ இது பற்றிய விவிவிய 
பாலஸ்தீனச்‌ சான்றுகள்‌ மிகக்குறை 
வாகவே உள்ளன. வெளிநாட்டு அடிமை 
கள்‌ குறைந்த எண்ணிக்கையில்‌ பாலஸ்‌ 
தனத்தில்‌ இறக்குமதி செய்யப்‌ பட்டிருந்‌ 
தாலும்‌ (1 நாள்‌ 2:44-35) குறைந்த எண்ணிக்‌ 
கையில்‌ அடிமைகள்‌ பாலஸ்தீனத்திவி 
ருந்து வெளிநாட்டுற்கு ஏற்றுமதி செய்யப்‌ 
பட்டது பற்றி இரு சட்டங்கள்‌ தான்‌ மறை 
ம்கமாகக்‌ குறிப்பிடுகின்றன. யாத்‌ 21:16: 
உப 24:7 ஆகியவை சுதந்திரமான தணி 
மனிதனைக்‌ கடத்திக்கொண்டு போய்‌ 
விற்றால்‌ அதற்கு மரண தண்டனை 
விதிக்கின்றன. சட்டங்கள்‌ குறிப்பாக கடத்‌ 
தப்பட்ட மனிதன்‌ வெளிநாட்டில்‌ விற்கப்‌ 
படமாட்டான்‌ என்பதைச்‌ சொல்லாவிட்டா 
லும்‌, தாம்‌ -அதை அப்படி எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌ (அதி 37:29. மேலும்‌ உப 
ஆகமத்தின்‌ சட்டம்‌ (23:15-16) வெளி நாட்டி 
விருந்து தப்பிவந்து உள்நாட்டில்‌ அடைக்‌ 
கலம்‌ தேடும்‌ அடிமையைப்‌ பிடித்து 
அவனுடைய தலைவனிடம்‌ ஓப்படைக்‌ 
காதே என்று இந்தச்‌ சட்டம்‌ பகர்கின்றது. 
இப்படியாக பாலஸ்தீனத்திவிருந்து அடி 
மைகளை இறக்குமதி செய்தலும்‌, ஏற்று 


மதி செய்தலும்‌ விவிவிய காலத்தில்‌ நடந்‌ 
துள்ளன என்பதற்கான சில சான்றுகள்‌ 
உளளன. 


இ) வயது வராதவர்களின்‌ விற்பனை :- 


தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய 
குழந்தைகளைப்‌ பொருளாதார நெருக்‌ 
கழு. காலத்தில்‌ அல்லது போர்‌ சமயங்‌ 


களில்‌ விற்ற செயல்‌ பண்டைய மேற்காசிய 
நாடுகளில்‌ இல்லாமல்‌ இல்லை. இந்தச்‌ 
செயல்‌ பாலஸ்தீனத்திலும்‌ இதே மாதிரி 
யான சூழ்நிலையில்‌ ஏற்பட்டி ருக்கலாம்‌. 
அனால்‌ அதற்கான சான்றுகள்‌ இல்லை. 
யாத்‌. 21:7-1-இல்‌ உள்ள சட்டமும்‌ நேக 
5:1-5-இல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள செய்தி 
களும்‌, பெற்றோர்‌ வயது வராத தங்களு 
டைய குழந்தைகளை வெளிப்படையாக 
விற்பனை செய்வதற்கான தெளிவான 
சான்று பகர்வதில்லை. யாத 21:7-1 பெண்‌ 
பிள்ளையை அவளது தந்தை விற்பதைப்‌ 
பற்றியும்‌, அவளை வயது வந்தவுடனேயே 
மனைவியாகவே அல்லது வைப்பாட்டி 
யாகவோ தலைவனோ அல்லது அவனு 
டைய பிள்ளைகளில்‌ ஒருவனோ மணந்து 
கொள்ளவேண்டும்‌ என்று சொல்கின்றது. 
பெண்‌ பிள்ளைகள்‌ விற்பனை பற்றிய 
அதே மாதிரியான நிபந்தனை நாசி என்ற 
கூரியர்‌ குடியிருப்பில்‌ இருந்ததாகச்‌ 
சொல்லப்படுகின்றது. ஒருசில விற்பனை 
ஒப்பந்தங்களில்‌ அந்தப்பெண்ணின்‌ வருங்‌ 
காலத்‌ திருமணம்‌ ஒரு சுதந்திர மணித 
னுக்கோ அல்லது அழுமைக்கோ செய்யப்‌ 
படவேண்டும்‌ எனறு சுட்டிக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது. “அன்னிய மக்களுக்கு 
அவளை விற்றுவிட தலைவனுக்கு அது 
காரமில்லை” யாத்‌ 21:8). இங்கு அந்தத்‌ 
தலைவன்‌ அவளை மனைவியாக ஏற்றுக்‌ 
கொள்ள வில்வலையெனில்‌ அவளை விழு 
விக்கவேண்டுமென்று சொல்லப்பட்டுள்‌ 
ளது. மேலும்‌ யாத்‌ 21:9-1-விருந்து தலை 
வன்‌ அவளை வைப்பாட்டியாசவோ 
அல்வது தன்னுடைய மகன்களில்‌ ஒருவ 
னுக்குத்‌ திருமணம்‌ செய்துவைக்கர்மல்‌ 
இருந்தால்‌ “அவள்‌ பணமொன்றும்‌ கொ 
படாமலேயே விடுதலையாய்ப்‌ போவாள்‌. 
நெசு த:-5-இல்‌ சொல்லப்பட்டுள்ள நிகழ்‌ 
ச்சியில்‌ “ தாங்களாகவே” முன்வந்து பெற்‌ 
தோர்கள்‌ தங்களுடைய குழந்தைகளை 


65 


விற்றார்கள்‌ என்று சொல்ல முடியாது. 
பொருளாதார நெருக்கடி. ஒரு சில விவ 
சாயிகளைத்‌ தங்களுடைய நிலங்களையும்‌, 
குழந்தைகளையும்‌ தாங்கள்‌ பெற்றுச்‌ 
கொண்ட தவணைத்‌ தொகைக்கு அடை 
மானமாக அளித்தனர்‌. அந்தக்‌ கடன்‌ 
தொகை அளிக்கப்படாதபோது அதற்குரி 
யவர்கள்‌ அந்த நிலத்தை மீட்கும்‌ உரிமை 
யைத்தடை செய்துவிட்டு, ஈடு செய்யப்‌ 
பட்ட குழந்தைகளைப்‌ பெற்றோர்களின்‌ 
விருப்பத்திற்கு எதிராகக்‌ குழந்தைகளை 
விற்றுவிட்டனர்‌. 


ஈ) தங்களை விற்பனை செய்து 
கொள்ளுதல்‌: வறுமை அல்லது கடன்‌ 
தங்களுடைய பிள்ளைகளை முதவிலும்‌ 
பிறகு தங்களையும்‌ அடிமை திலைக்கு 
விற்குமாறு செய்கின்றது. தாங்களாகவே 
முன்வந்து தங்களையே அழுமை அக்கலிக்‌ 
கொண்ட நிலை அன்னியர்களிடம்‌ பொது 
வாகக்‌ காணப்பட்டது. இது குறிப்பாக 
நாசி என்ற இடத்தைச்‌ சேர்ந்த கெபீரு 
என்றவர்களுக்கு ஏற்பட்ட நிலையாகும்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கென்று ஒரு பணியை 
அமைத்துக்‌ கொள்ளமுடியாத நிலையில்‌ 
“தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி * 
தனிமையாக அல்லது அவர்களுடைய 
குடும்பங்களுடன்‌ அடிமை நிலையை 
ஏற்றுக்கொண்டனர்‌. பண்டைய சட்டத்‌ 
தொகுப்புக்களிலும்‌, பழைய ஏற்பாட்டுச்‌ 
சட்ட அமைப்புக்கள்‌ மட்டுமே தங்களையே 
விற்பனை செய்து கொள்வதை அல்லது 
மனமுவந்த அடிமை முறையையும்‌ குறிக்‌ 
கின்றது (யாத்‌ ₹1:5-6; லேவி 25:39 தொ; உப 
15:16-17). எபிரேய கடன்கார அடிமைக்கு, 
அவனுடைய தலைவன்‌ ஒரு மனைவியைக்‌ 
கொடுத்தபிறகு. தன்னுடைய ஆறு வருட 
பணி முடிந்தபிறகும்‌ வெளியே சுதந்திர 
மாகச்‌ செல்ல மறுத்துவிட்டால்‌ அவன்‌ 
வாழ்நாள்‌ முமுவதும்‌ தலைவனுக்கு 
ஊழியம்‌ செய்வானாக என்று யாத்‌ 21:5-6 
கூறுகின்றது. அந்த அடிமை அப்படி 


நடந்து கொண்டதற்கான காரணங்கள்‌ 
பொருளாதார பாதுகாப்பு, தன்னுடைய 
மனைவியுடனும்‌ அவள்‌ பெற்றெடுத்த 


பிள்ளைகளுடனும்‌ இணைந்து இருக்க 
வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ ஆகியவை 
ஆகும்‌. யாத்திர, உப ஆகமங்களின்‌ சட்டங்‌ 


அடிமை (தொடர்ச்சி 


களுக்கு எபிரேயே கடன்கார அடிமைகள்‌ 
உட்பட்டவர்களாக இருக்கும்போது, லேவி 
25:39-55 அனது ஒரு எபிரேயன்‌ தன்னு 
டைய வறுமையினால்‌ தானாக முன்‌ வந்து 
சகோதர எபிரேயனிடமோ அல்லது 
அங்கேயே நிரந்தரமாக வாழ்கின்ற ஒரு 
அன்னியரிடமோ அடிமையாக இருப்ப 
வனைப்‌ பற்றிக்‌ குறிக்கின்றது. உன்னு 
டைய சகோதரன்‌ ஏழ்மையினால்‌. தன்னை 
உன்னிடம்‌ விற்றால்‌....அல்லது அண்ணிய 
னுக்கோ விற்றால்‌” இப்படியாக எபிரேயர்‌ 
கள்‌ தாங்களாகவே முன்வந்து அடிமை 
யாக்கிக்கொள்வது பற்றிய மூன்று 
அடிமைச்‌ சட்டங்கள்‌ இருப்பதனால்‌, இவ்‌ 
வகையான்‌ அழு மை முனை எதாவது ஒரு 
வகையில்‌ பழங்கால இஸ்ராயேலில்‌ 
பொதுவாக இருந்திருக்கவேண்டும்‌ என்று 
எண்ண வேண்பு யிருக்கிறது. 


உ. கடனைச்செவுத்தமுழ யாத வகை 
யற்ற நிலை: போர்க்கைதிகள்‌, வேளி 
நாட்டு அழு மைகள்‌, அடியைப்‌ பெற்றோர்‌ 
களுக்குப்‌ பிறந்த குழந்தைகள்‌ அனைத்‌ 
தும்‌, பண்டைய மேற்காசிய நாடுகளின்‌ 
சுதந்திரமற்ற மக்கட்தொகையின்‌ அடிப்‌ 
படைப்‌ பகுதிகளாக இருந்தாலும்‌, சுதந்திர 
குடிமக்களாக வந்த அந்நாட்டு மக்களே; 
கடன்‌ தொல்லை தாங்கமுடி யாமல்‌ 
அமூமைகளாக மாறினர்‌. மெசபொத்தா 
மியாச்‌ சட்டம்‌ கடன்‌ அளித்த தலைவனின்‌ 
உரிமையான, தன்னுடைய கடன்காரன்‌ 
கடனைக்‌ கட்டாதபோது அவனைக்‌ கட்டா 
யப்படுத்திப்‌ பணி செய்யுமாறு பல வந்தப்‌ 
படுத்தலாம்‌ என்கின்றது. 


கடன்கட்ட இயலானை நிலைக்குப்‌ பல 
காரணங்கள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ தலை 
யான காரணமாக தட்டிக்‌ கேட்க முழு 
யாத அளவுக்கு கடன்‌ கொடுக்கப்பட்ட 
தொகையின்‌ மீது விதிக்கப்பட்ட வட்டித்‌ 
தொகையாகும்‌. பாபிலோனியா, அசி 
ரியா. சீரியா போன்ற நாடுகளில்‌ வெள்ளி 
மீது சராசரி வட்டி, 20-25 சதவிகிதமாக 
இருந்தது. தானியங்கள்‌ மீது 314 சதவிகி 
தமாக இருந்தது. பாலஸ்தீனத்தில்‌ கடன்‌ 
தொகையின்‌ மீது எவ்வளவு வட்டு. விதித்‌ 
தார்கள்‌ என்பதற்கான சான்றுகள்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ இல்லை. இரண்டாவது சக 
எபிரேயரிடமிருந்து வட்டி வாங்குவதற்கு 


அழு மை (தொடர்ச்‌ ௫) ஷு 


எதிராக மேன்றுசட்டங்களிலும்‌ கட்டளை 
உண்டு யாத்‌ 22:28: லேவி 25; ரா; உப 23: 
19-20). மேலும்‌ வட்டுகள்‌ வருவிக்கப்பட்‌ 
டன என்ற விவிலிய குறிப்புகள்‌ உள்ளன 
(சங்‌ 18:5; பழ 24:94:௭௪ 18:8-17; 22:12. இவற்றி 
விருந்து பாலஸ்தீனத்தில்‌ வட்டி வாங்கும்‌ 
வழக்கம்‌ இருந்திருப்பது தெரிகிறது. 


பாலஸ்தீனத்தில்‌ கடன்‌ கொடுத்தவன்‌ 
தன்னுடைய கடன்காரன்‌ தன்னை ஏமாற்‌ 
றும்‌ பொழுது அவனைத்‌ தன்னுடைய 
அடிமை ஆக்குவது பற்றி ஏட்டில்‌ சொல்‌ 
லப்பட்டுள்ளது. தாவீதுடன்‌ அதுல்லாம்‌ 
குகையில்‌ சேர்ந்து கொண்டவர்களும்‌ 
தங்களுக்குக்‌ கடன்‌ அளித்‌ தவனை 
ஏமாற்றி விட்டுத்‌ தப்பித்து ஓடிவந்தார்கள்‌ 
(1 சாமு 223). 2 அர ச:1-இல்‌ “கடன்‌ 
கொடுத்தவன்‌ இறந்துபோன கடனாளி 
யின்‌ குழந்தைகளை தங்களுடைய உடமை 
யாக்கிக்‌ கொண்டார்கள்‌. எனவே விதவை 
உதவிக்காக இறைவாக்கினர்‌ எவிசாவி 
டம்‌ வந்தாள்‌”. "கடன்காரன்‌ என்‌ இரண்டு 
மக்களையும்‌ தனக்கு அடிமைகளாக 
எடுத்துக்‌ கொள்ள வந்திருக்கிறான்‌ 
என்று குறிப்பு உள்ளது. நேக 50-5 ஈடு 
செய்யப்பட்ட குழந்தைகள்‌ அவர்களுடைய 
பெற்றோர்கள்‌ கடன்‌ செலுத்தமுடியாத 
நிலை ஏற்படும்போது அழுமைகளாக்கப்‌ 
பட்டார்கள்‌ என்று குறிப்பிடுகின்றது. 
இந்த வகையான செயல்முறை இறை 
வாக்கு இலக்கியத்தில்‌ பிரதிபவிக்‌ 
கின்றது. “அவர்கள்‌ நீதிமானை பணத்திற்‌ 
கும்‌, எளியவனை ஒருசோடி செருப்புக்‌ 
கும்‌ விற்வின்றார்கள்‌” (அமோ 2:6). 
“உங்களை விற்றுவிடும்‌ படி நமக்கு கடன்‌ 
கொடுத்தவன்‌ எவன்‌” ஏச 5:10, 


கடன்காரன்‌ ஏமாற்றும்போது கடன்‌ 
கொடுத்தவன்‌ அவனைத்‌ தனக்குச்‌ 
சொந்தமாக்கிக்கொள்ளும்‌ உரிமை பரவ 
லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று யாத்‌ 
22:2 காட்டுகின்றது. இந்தச்‌ சட்டம்‌ 
திருடனை அடிமை முறையில்‌ விற்கும்படி 
சொல்கின்றது. அனால்‌ இது அவனுக்குத்‌ 
தண்டனையாக இல்லாமல்‌, அவன்‌ 
தன்னுடைய உரிமையாளருக்கு ஏற்பட்ட 
சேதத்தை நிவர்த்தி செய்யமுடியாத நிலை 
யில்‌ இருக்கின்றான்‌ என்பதற்காகத்‌ 
தான்‌ இந்நிலைக்கு உட்படுத்தப்படுகின்‌ 


றான்‌. யாத்‌ 21:2-4; உப.15:12-இல்‌ உள்ள 
சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள்‌ எபிரேயர்‌ 
கள்‌, ஏனெனில்‌ இவர்கள்‌ சட்டங்கள்‌ 
இவர்களுடைய வலுக்கட்டாயமாக்கப்பட்ட 
பணி அறு வருடத்திற்கு என்று நிர்ண 
யித்த அவர்களைப்‌ பாதுகாக்கின்றது. 

3. சட்ட நிலை (2 சூட்டுக்குறி:- சட்‌ 
டப்பூர்வமாக அடிமைகள்‌ ஒரு தட்டு 
மட்டுப்‌ போன்றவர்களே. அடிமையைக்‌ 
கடைச்‌ சரக்காகக்‌ கருதினர்‌. அதை விற்க 
முடியும்‌, வாங்கமுடியும்‌, குத்தகைக்குக்‌ 
கொடுக்கலாம்‌, மாற்றிக்கொள்ளலாம்‌ 
அலலது வாரிசு உடமையாக ஆக்கிக்‌ 
கொள்ளலாம்‌. இவனுக்கும்‌ சுதந்திரமாக 
உள்ள மனிதனுக்குமிடையே இருக்கின்ற 
மிகவும்‌ கூர்மையான வித்தியாசம்‌ என்ன 
வெனில்‌ இவனுடைய தந்தையின்‌ பெயரை 
எப்பொழுது குறிப்பிடுவதில்லை. அவனுக்‌ 
குப்பெயர்‌ இல்லாததால்‌ அவனுக்குத்‌ 
தலைமுறை கிடையாது. சொத்தின்‌ ஒரு 
பகுதியாக விலங்குகளைப்போல்‌ அழு 
மையை ஒரு குறியிட்டு அவனை அந்த 
தலைவனுக்குரிய சொத்தில்‌ சேர்க்கின்ற 
னர்‌. பழைய கால எகிப்தியர்கள்‌ கைதி 
களுக்குச்‌ சூடு குறிபோட்டனர்‌, அரசனு 
டைய பெயரைக்‌ கொண்ட முத்திரையும்‌ 
குத்தினர்‌; தனியாக உரிமையாக வைக்கப்‌ 
பட்டி ருந்த அடிமைகளின்‌ தலைகள்‌ 
வழிக்கப்பட்டிருந்தன. சில சமயம்‌, வால்‌ 
போன்ற முடி உச்சியில்‌ விடப்பட்டிருந்‌ 
தது. பண்டைய பாபிலோனிய அடிமை 
களில்‌ குறிப்பாக தப்பித்து ஒடும்‌ போக்கு 
டையவர்கள்‌ எல்லாரும்‌ அறியக்‌ குறியிடப்‌ 
பட்டிருந்தனர்‌. இது நெற்றிமீது இடப்‌ 
பட்ட சூட்டுக்குறியாக இருக்கலாம்‌, இது 
சிறப்பான முறையில்‌ முடிவழித்தலாக 
வோ இருக்கலாம்‌: வேறுசிலர்‌ இது மண்‌ 
யால்‌ அல்லது உலோகத்தால்‌ செய்யப்‌ 
பட்டு அடிமையின்‌ கழுத்திலோ, கையி 
லோ அலலது காவிலோ கட்டப்பட்ட தக 
டாகவோ இருக்கலாம்‌. புதிய பாபிலோ 
னிய காலத்தில்‌, அமழுமையின்‌ கையில்‌ 
அவனுடைய தலைவனின்‌ பெயரை புச்‌ 
சைக்குத்தும்‌ வழக்கம்‌ இருந்தது. ஆலய 
அபிமைகள்‌ எந்த அலயத்திக்கு உரிமை 
யுடையவர்களாக இருந்தார்களோ அந்த 
ஆலயத்‌ தெய்வத்தின்‌, தேவதையின்‌ அடை 
யாளத்தால்‌ குறியிடப்பட்டி ருந்தனர்‌. 


67 


விவிலியச்‌ சட்டத்தின்படி அறு ஆண்டு 
காலப்பணி முப வடைந்த அடிமை 
மீண்டும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ பணிசெய்ய 
விரும்பினால்‌ அவனுடைய காதில்‌ தோல்‌ 
தைக்கும்‌ ஊசியால்‌ துனைபோடப்படும்‌ 
யாத்‌ 31:6: உப 15:12). அந்தத்‌ துளை ஓட்டை 
அவசியமாக சிறியதாகவும்‌, கண்ணுக்குப்‌ 
புலப்படாததாகவும்‌ இருந்தால்‌ அது எந்த 
தேவைக்காக செய்யப்பட்டது என்பதைத்‌ 
தெரிந்துகொள்வது மிகக்கழுனமாக 
இருந்தது. அந்தத்‌ துளையானது வளை 
ய்மோ அலலது நூல்‌ கயிறோ நுழைக்கப்‌ 
பட்டு அதன்‌ மீது மண்ணால்‌ அல்லது 
உலோகத்தால்‌ செய்யப்பட்ட முகவரித்‌ 
தொங்கல்‌ சீட்டுக்‌ கட்டப்பட்டது. இந்த 
முறையுடன்‌ பச்சைக்குத்தும்‌ பழக்கமும்‌ 
இருந்தது. காயினுடைய குறி (ஆதி 4:15), 
கையின்‌ மீது எழுதப்பட்ட யாவேலின்‌ 
பெயர்‌ ஏச 44:5; 40:26) நெற்றியின்‌ மீது 
இருந்த “தெள்‌” என்ற எபிரேய எழுத்துப்‌ 
போன்ற அடையாளம்‌ போன்றவைகள்‌ 
பச்சைக்குத்தும்‌ வழக்கம்‌ இருந்ததைத்‌ 
தெளிவாக விளக்குகின்றன. பச்சைக்‌ 
குத்துதல்‌ ஒருவனுக்குச்‌ சொந்தமான 
பொருட்களை அடையாளம்‌ காட்டியது. 
இது கி.மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ எலெ 
பென்டைன்‌ குடியிருப்பில்‌ உள்ள அடிமை 
களின்‌ கையில்‌ இப்படிப்பட்ட அடையா 
எங்கள்‌ பொறிக்கப்பட்டதாகத்தெரிகிறது 


ஆ பெண்‌ அடிமை: பெண்‌ அடிமை 
யும்‌, ஆண்‌ அழுமையைப்‌ போல தட்டு 


முட்டுப்‌ பொருளாக நடத்தப்பட்டாள்‌. 
அவள்‌ வெலைக்கு குத்தகைக்கு விடப்‌ 
பட்டாள்‌. ஈடாக கொடுக்கப்பட்டாள்‌ 


அல்லது வர தட்சிணையின்‌ ஒரு பகுதி 
யாகக்‌ கொடுக்கப்பட்டாள்‌. அவளுடைய 
அன்றாட வேலைகளுடன்‌, அவள்‌ தன்னு 
டைய பெண்பால்‌ நிலைக்கு ஏதுவான 
துன்பத்திற்கும்‌ ஆளாகி இருந்தாள்‌. 
பெண்‌ அடிமையை கொண்டிருப்பது 
தலைவனுக்கு அவளிடமிருந்து சாதாரண 
பணிகளை மட்டும்‌ எதிர்ப்பார்ப்பது 
என்பது மட்டுமல்ல, அதோடுகூட பெரும்‌ 
பாலான நேரங்களில்‌ முதன்மையாக, 
தலைவனுடைய குடும்பத்தைத்‌ சார்நீத 
ஆண்கள்‌ அவளுடைய அழகைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொண்டார்கள்‌, மேலும்‌ அவளு 
டைய உடலை அடிமைக்‌ குழந்தைகளைப்‌ 


அழுமை (தொட்ர்சிசி) 


பெற்றெடுப்பதற்காகப்‌ பயன்படுத்தினார்‌ 
கள்‌. பெண்‌ அடிமை அடையக்கூடய 
உயர்ந்த பதவி தன்னுடைய தலைவனுக்‌் 
குக்‌ குழந்தை பெற்றெடுக்கும்‌ வைப்பாட்டி 
யாக இருப்பதும்‌, மிகவும்‌ தாழ்ந்த விபச்‌ 
சாரத்‌ தொழிலில்‌ பயனபபுத்துவதும்‌ 
ஆகும்‌. 

கமுராபி சட்டத்தொகுப்பின்படி தன்னு 
டைய தலைவியின்‌ கணவனுக்குச்‌ குழந்‌ 
தையைப்‌ பெற்றுக்கொடுத்த அடிமைப்‌ 
பெண்ணை விற்கமுபுடயாது. ஆபிரகாமும்‌ 
சாராளும்‌ தெள்ளத்‌ தெளிவாக ஆகாரின்‌ 
காரியத்தில்‌ இந்தப்‌ பழைய சட்டத்தின்படி 
நடந்துகொண்டார்கள்‌. அகார்‌ சாராயிக்கு 
சொந்தமானவன்‌. அவளுக்கு இசுமாயேல்‌ 
பிறந்த பிறகு அவள்‌ தலைவியை “அலட்சி 
யம்‌” செய்தாள்‌. ஆனால்‌ தலைவி அவளு 
டைய வாழ்க்கையை கசப்புள்ளதாக அக்க 
வாம்‌, அனால்‌ அவளை விற்க முடியாது 
(அதி 10. சிலிப்பா, பிலியா என்ற 
இரண்டு பெண்‌ அடிமைகள்‌ யாகோபு 
க்குப்‌ பிள்ளைகளைக்‌ பெற்றுக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ ராக்காலுக்கும்‌, வியா 
வுக்கும்‌ சொந்தமானவர்கள்‌. அனால்‌ 
அவர்களுடைய நடத்தையைப்பற்றி எந்த 
செய்தியும்‌ கிடைக்கவில்லை. அனால்‌ 
அவர்கள்‌ அகார்‌ நடந்து கொண்டது 
போல நடந்திருந்தால்‌ மேற்கூறிய அதே 
சட்டத்தை இவர்களுக்கும்‌ பயன்படுத்த 
வாம்‌. 

அண்‌ அடிமைகளும்‌, பெண்‌ அடிமை 
களும்‌ அமு மைக்‌ குழந்தைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொடுக்கும்‌ நோக்கத்தில்‌ கூடினார்கள்‌. 
யாத்‌ 21:4 “அவன்‌ தலைவன்‌ அவனுக்கு 
ஒரு பெண்ணை மீணமுடித்துக்கொடுத்து 
அவள்‌ அவனுக்கு ஆண்‌ பிள்ளைகளையும்‌ 
பெண்‌ பிள்ளைகளையும்‌ பெற்றிருப்பாளா 
யின்‌, அந்தப்‌ பெண்ணும்‌ அவள்‌ பிள்ளை 
களும்‌ தலைவனுக்கேச்‌ சொந்தம்‌, அவன்‌ 
துணியே செல்வானாக* என்கின்றது. 
பெண்‌ அழுமை வரையறையற்ற முறையில்‌ 
தலைவனின்‌ குடும்பத்தில்‌ உடலுறவு 
நிகழ்ச்சியில்‌ பயன்படுத்தப்பட்டான்‌ என்ற 
செய்தியை யோபு 21:10-இலிருந்து அறிந்து 
கொள்ளவாம்‌. ்‌ 

இ) அடிமைகளுக்கும்‌ உரிமை கூடி 
மக்களுக்குமிடையேயான திருமணாம்‌:- 
பண்டைய பாபிலோனியாவில்‌ உரிமை 


அழுமை (தொடர்ச்ச?) 68 


குடி. மக்களுக்கும்‌, அடிமைக்கும்‌ திரு 
மணம்‌ நடப்பது பொதுவான செயலாக 
இருந்தது. தலைவனுடைய அனுமதியின்‌ 
பேரில்‌ அடிமை ஒரு பெண்ணைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்துச்‌ சட்டப்படி இவளைத்‌ திரு 
மணம்‌ செய்துகொள்ளலாம்‌. கெழுராபி 
சட்டத்‌ தொகுப்பின்படி இவர்களுக்குப்‌ 
பிறந்த குழந்தைகளை உரிமைக்‌ குடிமக்க 
ளாக கருதப்பட்டனர்‌. அவர்களுடைய தந்‌ 
தையின்‌ தலைவன்‌ அவர்களின்‌ சேவை 
யைக்‌ கோரமுடியாது. ஆனால்‌ இப்படிப்‌ 
பட்ட திருமணங்கள்‌ பாலஸ்தீனத்தில்‌ 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. லேவி 19:20 
-இல்‌ உள்ள குறிப்பீடு பெண்‌ அடிமை 
மைப்பற்றியதாகும்‌. அவள்‌ மற்றொருவ 
ருக்கு நிச்சயிக்கப்பட்டி ருந்தாள்‌. அனால்‌ 
இது தெளிவாக இல்லை. இந்தக்‌ காரி 
யத்தில்‌ உள்ள பெண்களின்‌ நிலை என்ன 
என்பது தெரியவில்லை. அதேபோல்‌ 
அந்த ஆள்‌ யார்‌ என்றும்‌ தெரியவில்லை. 
சேசானுக்கு புதல்வியரேயன்றி புதல்வ 
ரில்லை. அகையினால்‌ அவனுடைய ஒரு 
பெண்னை தன்னுடைய யரிகா என்ற 
அழி மைக்கு மணமுபுத்து கொடுத்தார்‌ 
( நான்‌ 2:34-35). இது கலப்புத்‌ திருமணத்‌ 
திற்கான சான்று அல்ல ( நான்‌ 8:34-35). 
ய்ரிகா விடுதலை அளிக்கப்பட்டு சேசா 
னால்‌ தத்து எடுக்கப்பட்டி ருக்கவேண்டும்‌, 
ஏனேனில்‌ யரிகா, யூதாவின்‌ மரபு 
முறைப்பட்டியவில்‌ இடம்‌ பெறுகிறார்‌. 


ஈ) வீட்டில்‌ பிறந்த அடிமை:- சட்டபுர்வ 
மாக வீட்டிலே பிறந்த அடிமைக்கும்‌ 
வெளியிலிருந்து வாங்கிய அடிமைக்கும்‌ 
எந்த வேறுபாடும்‌' கிடையாது, அனால்‌ 
சமுதாய அடிப்படையில்‌ முந்தியவனு 
டைய நிலை பிந்தியவனைவிட மேன்மை 
யானதாக இருந்தது. எவியேசர்‌ ஆபிரகா 
மின்‌ .பிரமாணிக்கமுன்ள உ மியனின்‌ 
காரியத்தில்‌ இந்தக்‌ கருத்து தெள்ளத்‌ 
தெளிவாக்கப்பட்டுள்ளது. எவியேசர்தான்‌ 
தன்னுடைய வாரிசாக இருப்பான்‌ என்ற 
ஆபிரகாமின்‌ முறையீடு (ஆதி 75:22 
பின்ளைகளற்ற தலைவனின்‌ அமு மைகள்‌ 
சொத்துரிமை பெற்றனர்‌ என்பதற்கு 
சான்று அன்று. பாலஸ்தனத்திலோ பழ 
மேற்காசியில்‌ எங்குமோ இதற்குச்‌ சான்று 
இல்லை. ஆபிரகாமின்‌ முறையீட்டின்‌ 


பொருள்‌, அவர்‌ பிள்ளையின்றி இருந்‌ 
தால்‌, எவியேசரைத்‌ தத்து எடுத்துத்‌ தன்‌ 
வாரிசாக நியமிக்க வேண்டியிருக்கும்‌ 
என்பதே. 


உ) தப்பியோடிய அடிமை: தப்பியோ 
டிய அழிமையைப்‌ பாதுகாத்து வைப்ப 
தென்பது திருடிய பொருட்களை பெற்றுக்‌ 


கொள்வது, சொந்தமாக்கிக்‌ கொள்வது 
போன்‌ றதாகும்‌. இது சட்டத்தினால்‌ 
தண்டி க்கப்படக்கூடு யது. எஸ்நூன்னா 
சட்டம்‌ தப்பியோடிய அடிமைகளைப்‌ 


பிடித்து வைத்தவர்களுக்கு அபராதம்‌ 
விதிக்கின்றது. தொடக்ககால பாபிலோ 
னிய சட்டங்கள்‌ இந்தக்‌ காரியத்தில்‌ அவ்‌ 
வளவு கடுமையாக இருக்கவில்லை. 
ஆனால்‌ கமுராபி சட்டம்‌ மிகவும்‌ கடுமை 
யானதாகத்‌ தெரிகிறது. தப்பியோடிய 
அடிமையைப்‌ பிடித்து வைதீதிருப்பதென்‌ 
பது தலையாய குற்றமாகும்‌. அடிமைக்கு 
நகர எல்லையிவிருந்து தப்பியோடுவதற்கு 
உதவி செய்தால்‌ அல்லது அவனை அதி 
காரிகளிடம்‌ ஒப்படைக்க மறுப்பது, மரண 
தண்டனைக்குரிய குற்றமாகும்‌. பிடித்துக்‌ 
கொடுப்பவனுக்குச்‌ சன்மானமும்‌ உண்டு. 
பழைய ஏற்பாட்டுச்‌ சட்டம்‌ (யாத்‌ 21: லேவி 
25; உப 15) தப்பியோடுகின்ற அடிமை 
களைப்‌ பற்றி கவலைப்படுவதில்லை, 
ஆயினும்‌ தலைவர்களுடைய கொடுமை 
தாங்க மூடியாமல்‌ அங்கிருந்து தப்பி 
யோடுவதும்‌, சுதந்திரத்திற்காகத்‌ தப்பி 
யோடுவதும்‌ பாலஸ்தீனத்தில்‌ பரவலாக 
இருந்தது. ஆகார்‌ தன்னுடைய தலைவி 
சாராவிடமிருந்து தப்பி ஓடிவிட்டாள்‌ 
(ஆதி 16). “தாவீது யார்‌? ஈசாயின்‌ மகன்‌ 
யார்‌? இன்றைக்கு ஏராளமான அடிமை 
கள்‌ தங்களுடைய தலைவர்களிட மிருந்து 
தப்பி ஒடுகின்றார்கள்‌” 0 சாமு 25:10) என்று 
நாபால்‌ கேட்கிறார்‌. சிமயி தன்னுடைய 
இரண்டு அடிமைகள்‌ ஓடிவிட்டார்கள்‌ 
என்று கேள்விப்பட்டவுடனேயே, காத்து 
என்ற நகரத்திற்குப்‌ போய்‌ அவர்களைக்‌ 
கூட்டி வந்தார்‌ (1 அரு 2:39--40), 


மன) நடத்துமுறை:- அடிமைகளை அவர்‌ 
கள்‌ வீட்டுப்பொருட்களாகக்‌ சருதினாலும்‌, 
சட்டமும்‌, சமுதாயமும்‌ அவர்கள்‌ 
மனிதர்கள்‌ என்பதை மறந்துவிடவிலலை. 


69 


ஒருபுறம்‌ அவர்கள்‌ பொருட்களாகக்‌ 
கருதப்படுகின்றனர்‌. அதே வேளையில்‌ 
மறுபுறம்‌ அவர்கள்‌ மனிதர்களாக கருதப்‌ 
படுகின்றனர்‌. அவன்‌ கொல்லப்பட்‌ 
டாலோ அல்லது ஊனப்படுத்தப்பட்‌ 
டாலோ அல்லது பெண்‌ அடிமையின்‌ 
காரியத்தில்‌ அவள்‌ ஒரு அந்றியரால்‌ தவ 
றாக நடத்தப்பட்டாலோ அதற்கான இழப்‌ 
பைச்செய்தவன்‌ அவர்களுடைய தலை 
வனுக்கு ஈடுசெய்தான்‌, அனால்‌ அவர்கள்‌ 
பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்பட 
வில்லை. விவிலியம்‌ இப்படிப்பட்ட 
இரண்டு நிகழ்ச்சியை மட்டும்‌ குறிப்பிடு 
கின்றது. முதலில்‌ எருதுவினால்‌ கொல்‌ 
லப்பட்ட ஒரு பெண்ணையும்‌ மற்றொன்று 
ஒரு அன்னியன்‌ அடிமைப்‌ பெண்ணுடன்‌ 
உடலுறவு கொண்ட நிகழ்ச்சியும்‌ அகும்‌. 
முதல்‌ நிகழ்ச்சியில்‌ எருதுவின்‌ சொந்தக்‌ 
காரர்‌ தலைவனுக்கு 80 செக்கேல்‌ 
கொடுத்து ஈடு செய்யவேண்டும்‌ யாத்‌ 
87:32. இரண்டாவது நிகழ்ச்சியில்‌ “பாவம்‌ 
பரிகாப்ப்பலியுடன * குற்றவாளி தப்பித்துக்‌ 
கொள்கிறான மேவி 19:20). விவிவியச்‌ 
சட்டம்‌ மற்ற சட்டத்தைப்போல்‌ அல்லா 
மல்‌ அடிமைமீது அவனுடைய தலைவ 
னுக்கு இருக்க வேண்டிய அதிகாரத்தை 
வரையறை செய்து, அடிமையின்‌ மனிதத்‌ 
தன்மையை ஏற்றுக்கொள்கிறது. தலை 
வன்‌ தன்னுடைய அழ மையைக்‌ கொடு 
மைப்படுத்தலாம்‌ “ஏனெனில்‌ அமுமை 
அவனுடைய பணம்‌ யாத்‌ 21:20-20. 
ஆனால்‌ இவனுடைய கொடுமையினால்‌ 
அவன்‌ நிரந்தர ஊனமாக்கப்பட்டு விட்‌ 
டால்‌ அதற்கு ஈடாக அவணுக்குச்‌ 
சுதந்திரம்‌ அளிக்கப்படவேண்டும்‌ (யாத்‌ 21: 
26-22). அடித்ததினால்‌ அவன்‌ இறந்து 
விட்டால்‌ தலைவன்‌ தண்டனைக்குள்ளா 
வான்‌ யாத்‌ 21:20-£8). 


விவிலிய பாலஸ்தீனத்தில்‌ அடி மைகள்‌ 
வீட்டு வேலைக்காரர்களாக இருந்தார்‌ 
கள்‌, தங்கள்‌ தலைவனோடு தோள்‌ 
கொடுத்து வீட்டிலும்‌ வயலிலும்‌ பணி 
செய்தார்கள்‌. எபிரேயர்‌ அல்லாத அம்‌ 
மைகள்‌ தங்கள்‌ தனைவனுடைய ஓய்வு நாள்‌ 
உட்பட்ட சமயக்காரியங்களில்‌ பங்கெடுக்க 
வேண்டும்‌ (ஆதி 17:13.28; யாத்‌ 18:44; 20:10: 
23:12 லேவி 28:17: உப 5:14: 18: 13.18; 7:71. 14. 


அடிமை (தொடர்ச்‌ 


இறைவாக்கு இலக்கியம்‌ அபுமைகளின்‌ 
மணித்தன்மையை நினைவுபடுத்துகின்றது. 
“அழுமையாக இருக்கும்‌ பெண்‌ கள்‌ மீதும்‌ 
ஆண்கள்‌ மீதும்‌ அந்நாட்களில்‌ நாம்‌ 
ஆவியைப்‌ பொழிந்திநுவோம்‌” (யோவேல்‌ 
2:24). யொபு அடிமை ஒழுக்‌ கத்தை 
எதிர்த்து அதனுடைய முழு அமைப்பு 
முறையையும்‌ கண்டி த்தார்‌ யோபு 31:1). 

எ) அடிமையின்‌ சேமிப்பு: பாபிலோ 
னிய அசீரிய எகிப்திய அடிமைகளுக்கு 
சேமிப்பு வைத்துக்கொள்ளும்‌ உரிமை 
கொடுக்கப்பட்டி ருந்தது. அடிமை இறந்த 
பிறகு சேர்த்து வைத்துள்ள செல்வத்தை 
அவனுடைய சுதந்திர மனைவிக்கும்‌ 
அவனுடைய தலைவனுக்கும்‌ இது சரிபங்‌ 
காகப்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்பட வேண்‌ 
டும்‌. இது அடிமையின்‌ உடமைக்குத்‌ 
தலைவனுக்குரிய உரிமையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. பிற்கால அசீரியாவிலும்‌ 
புதிய பாபிலோணியாவிலும்‌ பொருளாதார 
வாழ்வில்‌ அடிமைகளுக்கு ஏராளமான 
பங்கு இருந்தது. சிலர்‌ கைவினைஞர்‌ 
களாகவும்‌, மேற்பார்வையாளர்களா கவும்‌, 
குத்தகை விவசாயிகளாகவும்‌ இருந்தனர்‌. 
அவர்களுக்கென்று, வீடுகள்‌, நிலம்‌ இன்‌ 
னும்‌ அவர்களுக்கென்றே அடிமைகள்‌ 
இருந்தார்கள்‌. இதை அனுபவிப்பதற்காக 
அவர்கள்‌ தங்களுடைய வருமானத்தின்‌ 
ஒரு பகுதியைத்‌ தங்களுடைய தலைவனு 
க்குச்‌ செலுத்தினர்‌. அடிமை இறந்த 
போது அவனுடைய உடமைகள்‌ எல்லாம்‌ 
தலைவனுக்குச்‌ சொந்தமாயின. 

இதே மாதிரியான உரிமை பாலஸ்‌ 
தனத்தில்‌ வாழ்ந்த அடிமைகளுக்கும்‌ 
வழங்கப்பட்டது (லேவி 25:29), எபிரேயன்‌ 
தன்னை ஒரு எபிரேயன்‌ அல்லாதவனுக்கு 
விற்கும்போது அவனை அவனுடைய உற 
வினர்கள்‌ மீட்கவேண்டும்‌ அல்லது அவன்‌ 
பணக்காரன்‌ அகும்போது அவனே தன்‌ 
னை மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. கீசு என்ப 
வனின்‌ அடிமை கால்‌ வெள்ளிச்சேக்‌ 
கேல்‌ பணம்‌ கொண்டிருந்தான்‌. அதே 
போல்‌ சவுவின்‌ அடிமையான சீபா 20 
அடிமைகளும்‌, 18 மகன்களும்‌ வைத்திருந்‌ 
ததாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது (2 சாமு 
9:10). ஆனால்‌ இவர்கள்மேல்‌ சட்ட உரிமை 
யுள்ளவன்‌ சீபாவின்‌ தலைவனே (0:11). 


அழுமை (தொடர்ச்ச) 70 


ஏ) அமு மையை விடுதலை செய்யும்‌ 
முறை:- கழுராபி சட்டத்‌ தொகுப்பு நான்கு 
வகையான மூறையில்‌ விடுதலை செய்வ 
தைக்‌ குறிப்பிடுகின்றது. அ கடன்‌ பெய 
ரால்‌ அடிமையாகக்கருதப்பட்டவனும்‌, 
அவனுடைய குடும்பமும்‌ நமூன்றாணடு 
கஊளழியத்திற்குப்பிறகு விடுதலையளிக்கப்‌ 
படவேண்டும்‌. அ) அடிமை வைப்பாட்டி 
யும்‌, அவளுடைய குழந்தைகளும்‌ தலை 
வனுடைய இறப்பிற்குப்‌ பிறகு விடுதலை 
யளிக்கப்பட வேண்டும்‌ இ) உரிமை குடி 
மகளுக்கும்‌, அழுமைக்கும்‌ பிறந்த குழந்‌ 
தைக்குச்சுதந்திரம்‌ அளிக்கப்படவேண்டும்‌ 
ஈ) வியாபாரியால்‌ வெளிநாட்டில்‌ வாங்கப்‌ 
பட்ட பாபிலோனிய அடிமை தன்‌ தாய்‌ 
நாட்டுக்குக்கொண்டு வரப்பட்ட உடனேயே 
விடுதலையளிக்கப்‌ படவேண்டும்‌. 


மிகவும்‌ பொதுவாக பின்பற்றப்பட்ட 
அடு மையை விடுதலை செய்யும்‌ முறை 
விலை கொடுத்து விடுதலை வாங்கதலும்‌, 
தத்து எடுத்து விடுதலை அளி: 5லுமா 
கும்‌. அவனுடைய நிலை பாதுகாப்பாக 
இருப்பதற்காக சில காவத்திற்கு அவர்‌ 
களைத்‌ தெய்வங்களுக்கு அர்ப்பணித்து 
விட்டார்கள்‌. 

விவிவியச்‌ சட்டத்தின்படி, அடிமை 
களை இஐந்துமுறையில்‌ உரிமை குடிமக்‌ 
களாக்கலாம்‌ ௮) ஒரு எபிரேய அடிமை 
அவனுடைய மனைவி அலலது எபிரேய 
பெண்‌ அடிமை ஆகியவர்கள்‌ ஆறு வருட 
பணிக்குப்‌ பின்‌ விடுதலை செய்யப்பட 
வேணடும்‌ (யாத்‌ 218-4; உப்‌ 15:12, ஆ 
சொந்த விருப்பத்தினால்‌ தானாக மூன்‌ 
வந்து தன்னையே ஒரு எபிரேயனுக்கோ 
அல்லது அ/ன்னியனுக்கோ விற்றுக்‌ 
கொண்ட எபிரேய அடிமை ஜுப்வி அண்‌ 
மூன்யோது விடுவிக்கப்படவேணடும்‌ 
வேவி 25:84-403.47-5,ட இ) தன்னுடைய 
தந்தையினால்‌ தலைவனிடம்‌ ஒப்படைக்‌ 
கப்‌ பட்ட பெண்‌, நிபந்தனையின்‌ படி 
அவள்‌ வயதை அடைந்தவுடன்‌ தலை 
வனுக்கோ அல்லது அவனுடைய மகன்‌ 
களில்‌ ஒருவனுக்கோ திருமணம்‌ செய்து 


வைக்கப்படவிவ்வையெனில அவளை 
அவனுடைய தந்தைக்கே திருப்பிக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ யாத்‌ 281:7-0). க 


தலைவனால்‌ நிரந்தரமாக ஊனமாக்கப 


பட்ட அடிமை எந்தவித ஈடும்‌ இல்லாமல்‌ 
விடுவிக்கப்படவேண்டும்‌ யாத்‌ 21:28-28). ஓ) 
தப்பி ஓடிய அடிமையை அவனுடைய 
தலைவரிடம்‌ ஒப்படைக்கக்கூடாது. 
மாறாக அவனுக்கு அடைக்கல உரிமை 
அளிப்பது மற்றவர்களுடைய பொறுப்‌ 
பாகும்‌ (உப 83:15-10). 

யாத்‌ 21:8-4; உப 15:12 போன்ற சட்டங்‌ 
களுக்கு எபிரேய கடன்கார அடு மைகள்‌ 
உட்பட்டி ருந்தனர்‌. யாத்திர அகமத்திவும்‌, 
உப அகமத்திலும்‌ அடிமைகளைப்‌ பற்றி 
யான சட்டம்‌ ஒரே மாதிரியாக இருந்தது. 
பாலஸ்தீனத்தில்‌ இருந்த சட்டம்‌ மற்ற 
சட்டங்களைவிட அடிமைகளை விடுவிப்ப 
தில்‌ விடுதலை அளிப்பதைச்‌ செய்ப்படுத்‌ 
துவதில்‌ அதிக முன்னேற்றம்‌ அடைந்தி 
ருந்ததா என்று சொல்லமுடியாது. ஏனெ 
னில்‌ எரே.3ச்‌:8-16 தன்னுடைய காலத்தில்‌ 
எபிரேய அடிமைகள்‌ ஏழாம்‌ அண்டில்‌ 
விடுதலை செய்யப்படவில்லை என்று 
வெளிப்படையாக கூறுகின்றார்‌. அதே 
போல்‌ நெகமியா காலத்தில்‌ இருந்ததாக 
வும்‌ கூறப்படுகின்றது 

லேவி. 25:39-.ச.3, ச7-5ச- இல்‌ உள்ள சட்‌ 
டத்திற்குட்பட்ட அழ மைகள்‌ தாங்களாக 
முன்‌ வந்து தங்களையே விற்றுக்‌ கொண்ட 
ஏழை எபிரேயர்கள்‌ ஆவார்கள்‌. இந்தச்‌ 
சட்டமானது எல்லா எபிரேயர்களுக்கும்‌ 
ஜுபிலி அண்டில்‌ விடுதலை அளிக்கு 
மாறு கூறுகிறது. மேலும்‌ தாங்களாக 
முன்வந்து நிரந்தர அபூ மையானவர்‌ 
களையும்‌ இந்தச்‌ சட்டம்‌ உள்ளடக்கி 
யுள்ளது. எழுத்து அடிப்படையில்‌ 
ஐுபிவிச்‌ சட்டம்‌, மற்ற கிழக்கத்திய நாடு 
களில்‌ இல்லாத சட்டத்தைப்போன்று, 
நிரந்தர அடிமை முறையை அந்த எழு 
தாயத்தின்‌ எல்லா குழ மக்களிடமிருந்தும்‌ 
அழிக்கின்றது. இந்தச்‌ சட்டம்‌ எந்த, 
எவருக்கும்‌ ஒரு எபிரேயனையும்‌ நிரந்தர 
மாக உரிமையாக்கிக்கொள்ளும்‌ தகுதி 
கிடையாது என்று கூறுகின்றது. ஏனென்‌ 


றால்‌, இஸ்ராயேல்‌ மக்கள்‌ நமக்கே 
ஊழியக்காரராம்‌. நாமல்லவோ எகிப்து 
நாட்டிலிருந்து அவர்களை மீட்டுவந்‌ 
தோம்‌” வேவி 25:53). 

யாத்‌ 81:25-27 எவ்வகை அமுமை 


கனைப்பற்றியது என்பது விளக்கவுரை 


71 


யாளர்களிடையே கருத்து வேறுபாடு 
உண்டு. சிலர்‌ இது எபிரேயரல்லாதவர்‌ 
களுக்கு மட்டுமே பொருந்தும்‌ என்பர்‌. 
மற்றவர்களைவிட எபிரேயர்களுக்கே 
அதிகம்‌ பொருந்தும்‌ என்பர்‌ வேறு சிலவர்‌. 
இதைவிட உடன்படிக்கையின்‌ புத்தகம்‌ 
எந்தவித வேறுபாடுமின்றி எல்லா அடி 
மைகளுக்கும்‌ குறிப்பாக அவர்களுடைய 
உறுப்புக்கள்‌ ஊனப்படுத்தப்படுவர்‌ 
களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்பதே 
மேல்‌, 


பாலஸ்தீன அடிமை தன்னுடைய சுதந்‌ 
இரத்தை வாங்க முடியும்‌. ஆனால்‌ அவனு 
டைய தலைவனே அதற்கு இணங்க 
வேண்டும்‌. எபிரேயனை ஒரு அன்னியன்‌ 
அடி மையாக வைத்திருந்தால்‌, அவனுக்‌ 
குச்‌ சுதந்திரத்தை வாங்கக்கூடிய வழிகள்‌ 
இருந்தால்‌ அவனுடைய தலைவன்‌ 
அதற்கு அனுமதி வழங்கவேண்டும்‌ 
(லேவி 25:47-54. அனால்‌ அதே வேளை 
யில்‌ எபிரேய தலைவன்‌ அப்படிச்‌ செய்ய 
வேண்டுமென்‌ பதில்வை (25:30-4]). 

உப ஆகமச்‌ சட்டங்கள்‌ (23:15-16) தப்பி 
ஒடிவந்த அடிமையை அவனுடைய தலை 
வனிடம்‌ ஒப்படைக்கக்கூடாது என்று தடை 
செய்கின்றது என்பது நடைமுறைக்கு 
ஒவ்வாதது என்று சிலர்‌ கூறுவர்‌, இந்தச்‌ 
சட்டமானது பின்வருமாறு உள்ளது "உன்‌ 
அடைக்கலத்தைத்‌ தேடி வந்த அடி 
வமமையை அவனுடைய தலைவன்‌ கையில்‌ 
ஒப்புவியாதே. அவன்‌ உனக்குள்ள இடங்‌ 
களில்‌ தனக்கு வசதியான ஒன்றைத்‌ 
தேர்ந்து கொண்டு உன்‌ நகரங்களுள்‌ 
ஒன்றிலே உன்னோடு இருப்பான்‌. நீ 
அவனைத்‌ துன்புறுத்தாதே" (உப 23:15-15). 

25:16 மிகவும்‌ தெளிவாக இந்தச்‌ சட்டம்‌ 
வெளிநாட்டி விருந்து தப்பி வந்து அடைக்‌ 
கலம்‌ புகுந்த அடிமையை நடத்தும்‌ முறை 
யைப்பற்றி குறிப்பிட்டுள்ளது. மேலும்‌ 
சொத்த நாட்டைச்‌ சார்ந்தவர்களை 
அன்னிய நாட்டில்‌ விற்பதையும்‌ தவிர்க்‌ 
கின்‌ றது. 

பொதுவாக சமீப காலத்தில்‌ கண்டு 
பிடி க்கப்பட்ட கல்லேடுகளிலிருந்து, வேறு 
நாட்டிவிருந்து தப்பி ஒடி வந்துள்ள 
அடிமைகளைப்‌ பிடித்து அந்நாட்டில்‌ 


அப மை (தொடர்கிற 


ஒப்படைக்க வேண்டுமென்று கூறுகின்றது. 
கானானிய நாட்டுச்‌ சட்டப்படி வெளி 
நாட்டில்‌ சொந்த நாட்டைச்‌ சார்ந்த 
அமைகளை விற்பதைத்‌ தவிர்க்கவில்வை. 
அவர்கள்‌ தப்பித்துத்‌ தங்களுடைய சொந்த 
நாட்டிற்கு வந்துவிட்டால்‌, அவர்களை 
அவர்களுடைய தலைவனிடத்தில்‌ ஒப்‌ 
படைக்கவேண்டும்‌. உப ஆகமம்‌ இதற்கு 
மாறுபட்ட கோணத்தில்‌ மற்றொரு நாட்டி 
விருந்து தப்பி ஓடிவந்த பாலஸ்தீன 
அடிமையை அவனுடைய தனலைவனிடம்‌ 
ஒப்படைப்பதை தடை செய்கின்றது. 
அனால்‌ இங்கு அடிமை: என்ற வார்த்தை 


யாரைக்‌ குறிக்கின்றது என்ற கேள்வி 
எழுகின்‌ றது. பாபிலோணிய, அசீரிய 
எழுத்துக்களில்‌ அழமை என்ற சொல்‌ 


தங்களுடைய நாட்டைச்‌ சார்ந்தவர்களை 
மட்டும்‌ குறித்தது. உப 23:16-இன்படி தப்பி 
ஓடிவந்த எபிரேய அடிமை எந்த கூட்டத்‌ 
தில்‌ அடைக்கலம்‌ தேடுகின்றானோ அங்கு 
அவனுக்குத்‌ தகுந்த பாதுகாப்பு அளிக்க 
வேண்டும்‌ என்று கூறுகிறது. 


சீ. அரச அடிமைகள்‌:- காலம்‌ கால 
மாகப்‌ போரில்‌ கைதிகளாகப்‌ பிடிபட்டவர்‌ 
களில்‌ தலைவிதியாக இது உள்ளது. இந்த 
கைது செய்யப்பட்ட அடிமைகள்‌ சாலை 
கள்‌ அமைக்கவும்‌, கோட்டைக்‌ கட்டவும்‌, 
கோயில்கள்‌ கட்டவும்‌, நிலத்தைப்‌ பயிர்‌ 
செய்யவும்‌, அரண்மனை யுடன்‌ : இணைந்த 
தொழிற்சாலையில்‌ பணி செய்யவும்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டனர்‌. பாலஸ்தீனத்தில்‌ எகிப்‌ 
தியர்களின்‌ ஆட்சி வீழ்ச்சி அடைந்தபிறகு 
அதற்குப்‌ பிறகு வந்த நீதிபதிகளின்‌ காலத்‌ 
தின்‌ மத்திய மையமாக்கப்பட்ட ஆட்சி 
அமைப்பு நிலவவில்லை. எனவே அரச 
அடிமை முறை இஸ்ராயேவில்‌ இருக்க 
வில்லை. தாவீது, சாலமோன்‌ இவர்‌ 
களுடைய காலத்தில்‌ மீண்டும்‌ அரச 
அடிமை முறை நிறுவப்பட்டது. போரில்‌ 
கைதியாக்கப்பட்ட அரச அடிமைகளில்‌ 
சிலர்‌. வெற்றிபெற்ற நாட்டின்‌ தேவதை 
யின்‌ கொள்ளைப்‌ பங்காக ஆலயத்திற்கு 
அளிக்கப்பட்டனர்‌. ஏனெனில்‌ தேவதை 
அவர்களது வெற்றிக்கு உதவி செய்ததாக 
நம்பினார்கள்‌ எண்‌ 3132-47; யோசு 
9:23-27: எஸ 8:20; எச 4:70), மேலும்‌ 
மற்றவர்கள்‌ பழங்கால மேற்காசிய வழக்‌ 


அண்டு மை [தொடர்ச்சறி 7) 


கப்பழி படைத்‌ தளபதிகளுக்கும்‌, அர 
சாங்க அதிகாரிகளுக்கும்‌ பணி செய்யும்‌ 
பழி நண்கொடைகளாக கொடுக்கப்பட்ட 
னர்‌ (உப 20:00-14; 21:10; நீதி 5:20). அரச 
அமு மைகளின்‌ பெரும்பகுதியினர்‌ அரச 
னுடைய பங்காகும்‌. தாவீதின்‌ வெற்றி 
களுக்குப்பின்‌ இஸ்ராயேவில்‌ அச 
அடிமை முறை புகுத்தப்பட்டது. அராபா 
வைக்‌ கைப்பற்றிய பிறகு அரச அடிமை 
முறை ஒரு பொருளாதார பிரச்சினையாக 
மாறி விட்டது. புறம்போக்கு நிலங்களி 
லும்‌, பெரிய பெரிய பண்ணைகளிலும்‌. 
சுரங்கத்‌ தொழில்களிலும்‌ ஈடுபடுத்தப்‌ 
பட்டனர்‌. தாவீது, சாலமோன்‌, அதற்குப்‌ 
பின்னர்‌ வந்த அனைத்து அரசர்களும்‌ 
அரச அழிமைகளைச்‌ சுரங்கத்‌ தொழி 
வில்‌ ஈடுபடுத்தி அதிக நன்மை அடைந்த 
னர்‌. அரச அடிமை முறை நிறுவனம்‌ 
பாலஸ்தீனத்தில்‌ தாவீதின்‌ நாட்களி 
விருந்து எஸ்ரா, நெகமியா காலம்‌ வரை 
இருந்தது. இவர்கள்‌ யூதா அரசாட்‌ வரை 
நீடித்திருந்தார்கள்‌. புதிய முறையில்‌ 
எஸ்ரா, நெகமியா இவர்களால்‌ தொடங்‌ 
கப்பட்ட குருக்களாட்சி முறையில்‌ அரச 
அடிமைகள்‌ அலய அமழுமைகளோழு 
சேர்க்கப்பட்டனர்‌ எஸ்‌ 2:55-58; டுநக 7:57- 
60; 1:39. இஸ்ராயேல்‌ சுதந்திர நாட்டு 
அமைப்பை இழந்தபோது அரச அடிமை 
முறையும்‌ முடிவுக்கு வந்தது. 


ச. ஆலய அடிமை முறை: மெசபொத்‌ 
தாமியாவில்‌ ஆலய அடிமைகள்‌ இரண்டு 
வகையில்‌ சேர்க்கப்பட்டனர்‌. போரில்‌ பிடி 
பட்ட கைதிகளை அரசன்‌ அளிக்கலாம்‌. 
தனிநபர்கள்‌ காணிக்கையாக அலயத்‌ 
திற்கு அளிக்கலாம்‌. மற்ற நாட்டின்‌ அல 
யங்களைப்‌ போன்றே பாலஸ்தீனத்தில்‌ 
இருந்த ஆலயங்களின்‌ புனித இடத்திற்கும்‌ 
போரில்‌ கிடைத்த கொள்ளைப்‌ பொருட்‌ 
களின்‌ பங்காக அடிமைகள்‌ கொடுக்கப்‌ 
பட்டனர்‌. மோசே மிதியா நாட்டினறைத்‌ 
கோற்கடித்தபோது, போர்க்சைதிகளை 
தன்‌ கொடையாக கோயிலுக்குக்‌ கொடுத்த 
தாகச்‌ சொல்லப்படுகின்றது (எண்‌ 31:25 
-47). யோசுவா கிபயோனியர்‌ களைப்‌ புனித 
இடத்திற்கு "விறகு வெட்டுபவார்களாகவும்‌, 
தண்ணீர்கொண்டு வருபவர்களாகவும்‌* 
அக்கினார்‌ (யோசு 9:21-27). அதே வேளை 


யில்‌ தனி நபர்கள்‌ பாலஸ்தீன ஆலயத்‌ 
திற்கு அடிமைகளை காணிக்கையாக 
கொடுத்ததற்கான சான்றுகன்‌ ஏதும்‌ 
இல்லை. நேர்ச்சையின்பேரில்‌ கடவுளுக்கு 
கொடுத்த பொருட்கள்‌ வரிசையில்‌ அழு 
மைகள்‌ இடம்‌ பெறவில்லை வேவி 27:2-ல. 
பாலஸ்தீன ஆலய அடிமைகள்‌ முதல்‌ 
முறையாக நாடு கடத்தப்பட்ட காலத்‌ 
திற்குப்‌ பிறகு குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 
அதாவது அவர்கள்‌ எஸ்ரா, செரு 
பாபேல்‌ ஆகியோருடன்‌. பாபிலோனி 
விருந்து திரும்பி வந்ததாகக்‌ கூறப்படு 
கிறது (எஸ்‌ £:43-34; நெக 7:ச6-56). லேவி 
யர்களுக்கு உதவி செய்யுமாறு தாவீதும்‌ 
அவர்களுடைய அலுவலர்களும்‌ நியமித்‌ 
திருந்தவர்களிலிருந்து” இவர்கள்‌ தோன்றி 
யிருக்கலாம்‌ என்று நெக 4:20 குறிப்பிடு 
கிறது. எசக்கியாவில்‌ விருத்த சேதனம்‌ 
செய்யாதவர்களும்‌ ஆலயத்தில்‌ பணி செய்‌ 
தார்கள்‌ என்று குறை கூறினார்‌ (4:79). 
பாபிலோனிய ஆலயங்களில்‌ பணி செய்த 
அடிமைகளைப்போலவே, பாலஸ்தீனத்‌ 
தில்‌ இருந்த அலய அபழிமைகளை தனிக்‌ 
கட்டிடத்தில்‌ வைக்கப்பட்டு, மேற்பார்வை 
யாளரின்கீழ்‌ பணி செய்துவந்தனர்‌ (நக 
4:37: 11:20. அவர்கள்‌ அந்த வகுப்புக்கு 
வெளியே திருமணம்‌ செய்துகொள்ளலாம்‌, 
ஆனால்‌ அவர்களுடைய குழந்தைகள்‌ 
ஆலயத்திற்குச்‌ சொந்தமாவர்‌. 


6. அடிமை முறையின்‌ பொருளாதாரப்‌ 
பங்கு:- பாபிலோனியா, அசீரியா, சீரியா,. 
இஸ்ராயேலர்களுக்கு முன்பிருந்த பால 
ஸ்தீன நாடு ஆகிய பகுதிகளிலிருந்து 
கிடைத்த சான்றுகளின்‌ பழு. அழு மை 
களின்‌ பங்கு விவசாயத்திலும்‌, தொழில்‌ 
துறையிலும்‌ மிகவும்‌ குறைந்த அளவா 
கவே இருந்தது. எகிப்தில்‌ நிலம்‌ அனைத்‌ 
தும்‌ அரசனுக்கே சொந்தமாக இருந்தது. 
ஆனால்‌ பழங்கால மேற்காசிய நாடுகளில்‌ 
தனி நபர்களுக்கு நிலங்கள்‌ சொந்தமாக 
இருந்தன. அரசனுக்கும்‌, ஆலயத்திற்கும்‌ 
உடைமையாக இருந்த நிலங்கள்‌ போக 
மற்றவை அனைத்தும்‌ சிறிய நிலச்‌ சொந்‌ 
கக்காராகளிடமிருந்தது. அவர்கள்‌ 
அதைத்‌ தங்களுடைய குடும்ப உறுப்பினர்‌ 
களைக்‌ கொண்டே கொத்திப்‌ பயிரிட்டார்‌ 
கள்‌. அவர்கள்‌ வாடகைக்கு அள்‌ அமர்த்த 


73 


வேண்டிய சூழ்நிலையும்‌ ஏற்படவில்வை. 
மேலும்‌ அடிமைகளின்‌ விலை அதிகமாக 
இருந்தது. எனவே சாதாரண விவசாயி 
ஒரு அடிமையைக்‌ கூட வாங்க முடியாது, 
பெரிய நிலச்‌ சொந்தக்காரர்கள்‌ கூவிக்கு 
அமர்தீதப்பட்டவர்களைக்‌ கொண்டு தங்க 
ளுடைய நிலத்தைப்‌ பயிரிட்டார்கள்‌ பழங்‌ 
கால மேற்காசிய நாடுகளிவிலும்‌, பாவஸ்‌ 
தனத்திலும்‌ விவசாயத்தில்‌ அடிமைகளின்‌ 
உழைப்பு ஒருமுக்கியமான பங்கு கொள்ள 
வில்லை. 


ஒருசில அழு மைகளே நன்கு வளர்ச்சி 
யடைந்த தொழிவில்‌ ஈடுபட்டதாக மெச 
பொத்தோமியாவிவிருந்து வந்த சான்று 
கன்‌ கூறுகின்றன. இந்த வகையான 
வளர்ச்சியடைந்த தொழிலுக்கு உரிமைக்‌ 
குழி.மக்களே சேர்த்துக்கொள்ளப்பட்டனர்‌. 
ஒருசில இப்படி ப்பட்ட சிற்பிகள்‌ தங்களு 
டைய சொந்த தொழிற்சங்கங்களை 
அமைத்துக்‌ கொண்டனர்‌ என்று விவிலிய 
ஆதாரங்கள்‌ கூறுகின்‌ றன . 
ட. பொதுவாக, பாலஸ்தீனத்தின்‌ பொரு 
ளாதாரம்‌ உரிமைக்‌ குடிமக்களின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்த ஒன்றாகும்‌. அழி மை 
யின்‌ பணி முக்கியமாக பணக்காரர்களின்‌ 
வீடுகளை மையம்‌ கொண்டிருந்தது. 
அவர்களுடையப்‌ பணி விவசாயத்திலும்‌, 
தொழிற்காலையிலும்‌ மிகக்‌ குறைவாகவே 
இருந்தது. 

॥ சிந்தனை 

1. சமூகப்பிரச்சினை:- அழு மை” என்ற 

ஒரே சொல, வேதாக மத்தில்‌, வேலையா 


ளையும்‌, அமழுமையையும்‌ குறிக்கின்றது. 
அடிமைத்தனம்‌ சமுதாயத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட ஒரு முறைமையாகவே 


சட்டம்‌ காண்கிறது யாத்‌ 21:2). இருப்பி 
னும்‌, இதன்‌ கொடுமையை குறைப்பதற்‌ 
கேச்‌ சட்டம்‌ எப்போதும்‌ முயல்கின்றது. 
நடைமுறையில்‌ அவ்விதம்‌ இல்லாதிருந்‌ 
தால்‌ கூட, மணிதனை மதிக்கும்‌ ஒரு மனப்‌ 
பான்மையை காண்கின்றோம்‌. தலைவ 
னின்‌ சொந்த உடைமையே அடிமை. அத 
னால்‌, ஒரு தலைவன்‌ தனது விருப்பம்‌ 
போல்‌, தனது அழமையைக்‌ கொடுமைப்‌ 
படுத்தும்‌ உரிமையைப்‌ பெற்றுவிடுவ 
திவ்லை யாத்‌ 21:20.26). எபிரேய அடிமை 
களைப்‌ பற்றிப்‌ பேசும்போது, மேலும்‌ பல 


அழி மை (தொடர்ச்ச) 


சலுகைகளைச்‌ சட்டம்‌ காட்டுகிறது. * 
அவனே விரும்பினாலன்றி, ஒருவன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ அடிமையாய்‌ 
இருப்பதைச்‌ சட்டம்‌ தடைசெய்கிறது. 
ஏழாண்டுக்குப்பின்‌ ஒரு அடிமை விடு 
தவை செய்யப்படவேண்டுமென்பது உடன்‌ 
படி. க்கையின்‌ சட்டமாகும்‌ (யாத்‌ 21:3). உப 
ஆகமத்தின்‌ பிற்பகுதியில்‌, ஒரு அடிமை 
விடுதலை பெறும்போது சகோதரனைப்‌ 
போல்‌ நடத்தப்படவேண்டுமென்று கூறப்‌ 
பட்டுள்ளது (உப 15:19. ஐூபிவி அண்டில்‌ 
எல்லா குற்றவாளிகளுக்கும்‌ விடுதலை 
அளிக்கப்பட வேண்டுமென்ற விதிமுறை 
லேவியராக மத்தில்‌ உள்ளது (மீலவி 
25:29-30: எரே 34:9). இறுதியாக, “கூவி 
பெறும்‌' நிலைக்கு எபிரேய அடிமைகளை 
உயர்த்துகிறது. காரணம்‌, எகிப்திவிருந்து 
கடவுளால்‌ மீட்கப்பட்ட இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌, மனிதனுக்கு ஒருபோதும்‌ அழி. 
மையாய்‌ இருத்தலாகாது. 
கிரேக்க-உரோமைப்‌ பேரரசின்போது, 
அழ மைப்‌ பிரச்சினை திரும்பவம்‌ கிறிஸ்‌ 
தவ சமுதாயத்தில்‌ எழுந்தது. புனித பவுல்‌ 
கொரிந்தில்‌ இப்பிரச்சினையைச்‌ சந்திக்‌ 
கிறார்‌. இப்பிரச்சினைக்குச்‌ சரியான பதி 
லையும்‌ தருகின்றார்‌. கிறிஸ்துவைப்‌ பின்‌ 
பற்றுபவனுக்குச்‌ சமுதாய ஏற்றத்‌ தாழ்வு 
கள்முக்கியமல்ல: இறைவனின்‌ அழைப்பே 
முக்கியம்‌. அவன எந்நிலைக்கும்‌ அழைக்‌ 
கப்படலாம்‌ 0 கொரி 7:19. ஒரு அடிமை 
கிறிஸ்‌ துவுக்குக்‌ கீழ்ப்படிவதுபோல தன்‌ 
தலைவனுக்குக்‌ கீழ்படிந்து தன்‌ கடமை 
களை ஆற்றவேண்டும்‌ (எபே 5:5-9. கிறிஸ்‌ 
துவத்‌ தலைவன்‌, தனது அமுமையை 
கிறிஸ்துவில்‌ தன்‌ சகோதரனாகக்‌ காண்‌ 
பானாக; சகோதரனைப்போல்‌ நடத்து 
வானாக எபே 6:7: பில 14-2). கடவுள்‌ 
முன்னிலையில்‌ தலைவனும்‌ அழி மையும்‌ 
சரி நிகர்‌. கிறிஸ்துவுக்குள்‌ திருமுழுக்குப்‌ 
பெற்றவர்களுள்‌, அழூமை என்றும்‌, குடு 
மகனென்றும்‌ இல்லை (கலா 3:24). கிறிஸ்‌ 
துவுக்குள்‌ புதிய படைப்பாவதே முக்கிய 


மாகும்‌ (கலா 06:15). :: வ 
2. அன்மீகப்‌ பொருள்‌: அழூமை நிலை 
யிலிருந்து இறைவனால்‌ மீட்கப்பட்ட 


பின்னும்‌, தனது பிரமாணிக்கமற்ற செய 
லால்‌, இஸ்ராயேல்‌ திரும்பவும்‌ அடிமைத்‌ 
தனத்திற்குள்ளானது. இதிவிருந்து., 


அபூ மைத்தனம்‌ 74 


தங்கள்‌ அடிமை நிவைக்கு தங்கள்‌ பாவங் 
களே காரணமென உணர்ந்தனர்‌. 
எனவே, பாவங்களிலிருந்து விடுதலை 
பெறவேண்டியதன்‌ அவசியத்தை உணர்ந்‌ 
தனர்‌ (சங்‌ 180:141:38). புதிய ஏற்பாடு இப்‌ 
பிரச்சினையின்‌ அடித்தளத்திற்கே நம்மை 
இட்டுச்‌ செல்கிறது. ஆதாமினால்‌ பாவம்‌ 
உலகில்‌ நுழைந்தது; எல்லா மனிதரும்‌ 
பாவத்திற்கு அடிமையாயினர்‌ பாவத்தால்‌ 
சாவுக்கும்‌ அம மையாயினர்‌ (உரோ 5:8; 
7:13-24: எபி 2:14. சட்டம்‌ இந்த அடிமைத்‌ 
தனத்தை மேலும்‌ வலுப்பெறச்‌ செய்கிறது. 
கிறிஸ்துவே பாவத்திலிருந்து நம்மை 
விடுவிக்க வல்லவர்‌. ஏனெனில்‌, அவர்‌ 
மேல்‌ மட்டுமே இவ்வுலகின்‌ தலைவனுக்கு 
அ/திகாரமில்லை (யோவா 14:0), பாவி 
களுக்கு விடுதலையளிக்கவே கிறிஸ்து 
வந்தார்‌ (8:36). இதற்காக அடிமையின்‌ 
தன்மை பூண்டார்‌ பிவி 8:0. பாவப்‌ 
பிடி யிவுள்ள நம்‌ இயல்பில்‌ பங்குபெற்றார்‌ 
(உரோ 8:3). சிலுவைச்‌ சாவை ஏற்கும்‌ 
அளவுக்குக்‌ கீழ்ப்படிபவரானார்‌ (பிவி. 
3:8). கடவுளுக்கு மட்டுமல்ல, மனிதருக்கும்‌ 
பணிவிடை பரியவும்‌, மனிதருடைய 
மீட்புக்கு விலையாகத்‌ தம்‌ உயிரை அளிக்‌ 
கவும்‌ வந்தார்‌ (மத்‌ 20:28: யோவா 13:1-17). 
எபிரேய மக்கள்‌ எகிப்திவிருந்து மீட்கப்‌ 
பட்டனர்‌. திருமுழுக்குப்‌ பெற்றவர்கள்‌ 
பாவத்திலிருந்து கிறிஸ்துவால்‌ மீட்கப்‌ 
பட்டவர்கள்‌, கிறிஸ்துவுக்கும்‌. இறைவ 
னுக்கு ஏற்புடைய நிலைக்கும்‌ உரியவர்கள்‌ 
(1 கொரி 7:22; உரோ 8:18-22: லேவி 25:55). 
பாவம்‌, சாவு, சட்டம்‌ இவற்றிவிருந்து 
விடுதலை பெற்றவர்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
முன்‌ மாதிரி கையைப்‌ பின்பற்றி எல்லோ 
ருக்கும்‌ எல்லாமுமாய்‌, பிறருக்குத்‌ தங்‌ 
களை அடிமைகளாக்கிக்‌ கொள்கின்‌ றனர்‌ 
(0 கொரி 9:77: மத்‌ 20:88-27; யோவா 13:14. 


அடிமைத்தனம்‌ (கடார 

1. அடிமைத்தனத்தின்‌ சோதனை: 
்‌- முதுகுலத்‌ தந்தையர்களை வரவேற்ற நாடு 
இஸ்‌ ராயேலுக்கு “அழ மைத்தனவீடா 
விற்று” யாத்‌ 13:12: உப 7:9. இஸ்ராயேவின்‌ 
வரலாற்றுத்‌ தொடக்கத்திவிருந்து எகிப்‌ 
தில்‌ அனுபவித்த இதுதான்‌ “முதல்‌ அடி 
மைத்தன “மாகும்‌. கைதிகள்‌, அல்லது பிட 
பட்டவர்கள்‌ என்பதைவிடக்‌ குறிப்பாக எபி 


ரேயர்கள்‌ பாரவோணின்‌ அமி மைகளாயி 
ருந்தனர்‌. பிற்பாடு ஒரு தடவைக்குமேல்‌ 
இறைமக்கள்‌ நாடு கடத்தப்பெற்றனர்‌, 
பழைய மேற்காசியாவில்‌ இது பரவலாக 
இருந்தபோதிலும்‌, இந்தப்‌ பழக்கத்தை 
ஒருகுற்றம்‌ என்று ஆமோஸ்‌ கண்டனம்‌ 
செய்கிறார்‌ (ஆமோ /:8.8. சமாரியா அழி 
வற்றபின்‌ வடபகுதியினருக்கும்‌ & அற 
17:6.29). ஆறாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ யூதாவிற்கும்‌ (24-25) இதே கேடு தான்‌ 


ஏற்பட்டது. இறைமக்களின்‌ விசுவாச 
மின்‌ மைக்குத்‌ தகுந்த தண்டனையாகவே 
இரண்டும்‌ அமைந்தன. பரம்பரையின்‌ 


படி. பாபிவோனிய அடிமை நாடு கடத்‌ 
தல்‌ அனாலும்‌, அது சிறப்பான பொரு 
னில்‌ எடுத்துக்காட்டான அடிமைத்‌ தனம்‌ 
என்றாகிறது. தள்ளிவைக்கப்பட்டதைவிட 
நாடு கடத்தப்பட்டதையே அது குறிக்கும்‌. 


இந்தக்‌ குழுச்‌ சோதனைகளை ஒட்டி. 
தனிப்பட்டவர்களை அடிமைகளாகவோ 
கைதிகளாகவேோ விவிவியம்‌ குறிக்கிறது. 
சிலருக்குச்‌ சிறைபடுதல்‌ உண்மையான 
தண்டனை (காண்க: மத்‌ 5:85). மற்றவருக்கு 
அது தேவ பராமரிப்பைச்‌ சார்ந்த சோத 
னையாகும்‌ (காண்க: திருவெளி 2:10. 
யேசேப்பைப்‌ பொறுத்தவரை "இப்படியே 
தான்‌ (அதி 39:20 தொ கடவுளின்‌ ஞானம்‌ 
“அவன்‌ விலங்கிடப்பட்டிருந்தபோது, 
அவனைவிட்டு அகலாமல்‌ இருந்தது” 
(ஞான 10:14; பல இறைவாக்கினருக்கும்‌ 
இதேகதிதான்‌ (காண்க: 1 அர 22: 28 தொ; 
எரேமியாவுக்கு (எரே 20:8: 38:2 சொ; 
3711-81: 38:8, திருமுழுக்கு யோவானுக்கு 
(மத்‌ 14:3: இறுதியாக இயேசுவும்‌ கட்டப்‌ 
பெற்று (யோவா 18:12; மத்‌ 27; சிறைக்குள்‌ 
தள்ளப்பெற்றார்‌. அப்போஸ்தவருக்கும்‌ 
திருச்சபையில்‌ இதே சதிதான்‌ காத்திருக்‌ 
கிறத (அ.ப 5:18; 18:35 தொ; 8:23 தொ); 
தானே முன்‌ வந்து அடியையாகிய (அ.ப. 
20; 22 பவுலும்‌ பிற்காலத்தில்‌ தன்னை 
இயேசுவின்‌ கைதி' என்கிறார்‌ (எபே 3:1 
4; காண்க: 2 கொரி 11:23). இருந்தாலும்‌ 
“கடவுளுடைய வார்த்தைக்கு . விவங்கெதுவு 
மில்லை" (2 திமோ 2:9; காண்க: பிவி 1:12 
தெற: நற்செய்தியை அடிமைப்படுத்தமுடி 
யாது என்பதைப்‌ புதுமையான விடுதலை 
(அ.ப 5:19; 12:7-11; 16:26) தெளிவாக்கும்‌. 


75 


ஏனெனில்‌ கைதிகள்‌ மேல்‌ கடவுளுக்கு 
அக்கறையுண்டு. விசுவாசிகளுக்கு “அக்‌ 
கிரமத்தின்‌ சங்கிவிகளை அறுத்துவிடச்‌” 
(௫ 58:6) சொல்கிறவர்‌, சிறைச்சாலைக்‌ 
குச்‌ செல்லுதல்‌ இரக்கத்தின்‌ செயலாகும்‌ 
என்கிறவர்‌ மாத்‌ 25:36-40; காணக: எபி 
10:34; 13:9). அவருடைய கைதிகளின்‌ மேல்‌ 
பரிவுள்ளவர்‌, தமது கட்டளைகளை 
வெறுத்து உதறியவர்களையும்‌ (சங்‌ 107: 
10-16) அன்புடன்‌ நோக்குகின்றவர்‌ கடவு 
என்றோ! அவருடைய மக்களுக்கு விடு 
தலை அறிவிக்கிறார்‌ (ஏச 522. இதுவே 
நற்செய்தியின்‌ முன்‌ கவையாகும்‌ (1.0. 

2. பாவியின்‌ ஆன்மீக அடிமைத்தனம்‌: - 
தற்காவிகமான அபூ மைத்தனத்தின்‌ அனு 
பவ வாயிலாய்‌ வேறோரு அடிமைத்‌ 
தனத்தை இறைமக்கள்‌ குண்ணெர்கிறார்‌ 
கள்‌. முன்னால்‌ நடந்தது வெளிப்படை 
யான அடையாளமே. அவர்கள்‌ காண்பது 
பாவிகளின்‌ அடிமைத்தனமாகும்‌. இதி 
லும்கூடப்‌ பிடிபட்ட நிலையும்‌ அடிமை 
நிலையும்‌ கலந்துள்ளது. விசுவாசமில்லா 
தோரை அவர்களின்‌ எதிரிகளுக்குக்‌ 
கடவுள்‌ கையளித்தார்‌ இதி 2:14 என்கிற 
பழைய ஏற்பாட்டு பின்னணியில்‌ “பாவஞ்‌ 
செய்கிற எவனும்‌ பாவத்திற்கு அடிமை" 
(யோவா 8:34 என்று இயேசுவும்‌ திட்ட 
வட்டமாக உறுதிப்படுத்துகிறூர்‌. அவர்‌ 
களின்‌ குற்றங்களின்‌ ஆற்றலுக்கே அவர்‌ 
கையளித்தார்‌ ஏச 84:6 ஞானிகளின்‌ 
சொற்படி பாவம்‌ ஒருவகையில்‌ ஒருவ 
னைத்‌ தணிப்படுத்துவதாகும்‌, பிரிப்பதா 
கும்‌: “அக்கிரமிகள்‌ தங்கள்‌ சொந்த அநீ 
தங்களாகிய  கணணிக்குள்ளே சிக்கிப்‌ 
போய்‌, பாவக்கயிறுகளாலேயே கட்டவும்‌ 
படுகிறார்கள்‌” பழ 3:82; காண க: 11:9). 


இயேசு விடுதலை நல்குவதாய்ச்‌ 
சொல்லவிருக்கும்‌ (காண்க: லூச்‌ 4:18: 
காண்க: ஏச 61) மனிதனின்‌ அழமான 
துன்பத்தை அப்போஸ்தலரின்‌ எழுத்துக்‌ 
சள வெளிப்படுத்துகின்றன. “தானோ 
பாவத்திற்கு அழு மையாக விற்கப்பட்ட 
வன்‌; சீரழிந்த இயல்புள்ளவன்‌"; “என்‌ 
உறுப்புகளில்‌ இருக்கும்‌ பாவச்சட்டத்‌ 
திற்கு” நான்‌ அம மைபோன்றவன்‌ (உரோ 
7:14.29). பவுலின்‌ கூற்றுப்படி இதுதான்‌ 
ஒவவொரு மனிதனும்‌ ஏற்புடைமை ஆகு 


அழு மைத்தனம்‌ (தொடர்ச்சி 


முன்‌ அனுபவிக்விறதாகும்‌. பாவம்‌ 
என்பது ஏதோ எட்டாத இடத்தில்‌ 
இல்லை: “பேயின்‌ வலையில்‌ சிக்குண்டு 
அதன்‌ விருப்பத்திற்கு அடி மைகளா”யிருக்‌ 
கிறவர்களே பாவிகள்‌ (2 திமோ 2:20. 


இறுதியாக ஆன்மீக அடிமைத்தனம்‌ 
“கீமுலகின்‌ தளைகள்‌" ட என்பதிலும்‌ 
“சாவின்‌ கண்ணிகள்‌" (சங்‌ 18:5) என்பது 
லும்‌ வேறொரு திட்டவட்டமான வெளிப்‌ 
பாடாக உள்ளது. இவைகள்‌ மனிதனுக்கு 
அச்சம்‌ தருபவை (காண்க: எபி 2:14 தொ). 
இயேசுவின்‌ விடுதலைச்‌ செயலும்‌ அந்த 
அளவுக்கு நீளுகிறது. சாவை அனுபவித்‌ 
துச்‌ “சிறையிலிருந்த ஆன்மாக்களிடம்‌ 
சென்று, அவர்களுக்குத்‌ தம்‌ நற்சேய்‌ 
தியை அறிவித்தார்‌” ப பேதுரு 3:19). 

இறுதியாக, பவுல்‌ சில சமயங்களில்‌ 
திருச்‌ சட்டமும்‌ ஒரு வகைச்‌ “சிறை” என்று 
சொல்லத்‌ தயங்குவதில்லை; "விசுவாசம்‌ 
அளிக்கப்படும்‌ முன்‌.... சட்டத்தின்கீழ்‌ 
அடைப்பட்டுக்‌ காவலில்‌ வைக்கப்பட்ட 
ருந்தோம்‌* (கலா 3:24: காண்க. உரோ 7:4. 
ஒருவகையில்‌ இவைகள்‌ மிகைப்பட்டுத்‌ , 
தோன்றினாலும்‌, இயேசுக்‌ கிறிஸ்து 
கொணரும்‌ உண்மையான விடுதலைபற்றி 
அறியப்‌ பெரிதும்‌ உதவுகின்றன. 

கிறிஸ்துவால்‌ விடுதலை பெற்ற பாவி 
கள்‌ என்ன அகிறார்கள்‌? அவர்கள்‌ ஆண்ட 
வரின்‌ அடிமையாகின்றார்கள்‌. கேட்கவே 
புதிரான சொற்கள்‌! பாவத்தினின்று விடு 
தலைபெற்று இறைவனின்‌ ஏற்புடைய 
நிலைக்கு அடிமை ஆவதைப்‌ பவுல்‌ முர 
சொலிக்கிறார்‌ ரோ 6:18-23; 1 கொரி 
7:22): ஆவியானவரால்‌ கட்டுணடவன்‌ 
என்று தன்னைப்பற்றி அவர்‌ நினைக்‌ 
கிறார்‌ அ.ப 80:22 “மனித எண்ணங்கள்‌ 
அனைத்தையும்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்‌ 
படியுமாறு” ட கொரி 00:5; காண்க: உரோ 
13 அடிமைப்படுத்தவும்‌ விரும்புகிறார்‌. 
பழங்காலப்‌ படைத்தலைவர்கள்‌ போல்‌ 
இயேசுவும்‌ உண்மையில்‌ அவரது வெற்றிப்‌ 
பவனியில்‌ “ பகைவரைக்‌ கைதியாக்கிக்‌ 
கொண்டு சென்றார்‌ எபே 4:6; ௪ங்‌ 67:19). 
அப்படிச்‌ செய்தது அவர்களுக்குக்‌ 
கொடைகள்‌ அளிக்கவும்‌ அவரது வெற்றி - 
யில்‌ பங்குகொள்ளவுமே. காண்க: தாடு 
கடத்தப்படுதல்‌ 


அடுப்பு 75 


அடுப்ப, அடுப்படி, சூளை (HEARTH, OVEN) 

இதன்‌ அடிப்படைப்‌ பொருளில்‌, தரை 
யில்‌ ஒரு பள்ளம்‌ செய்து, அதில்‌ சமைப்ப 
தற்காகவோ அல்லது சூடு உண்டாக்கு 
வதற்கோ தீமூட்டி எரியவிடுவதாகும்‌. 
வழிபாட்டு விழாக்‌ காணிக்கைகள்‌ எரிக்‌ 
கப்பட்ட பவிபீடத்தின்‌ மேற்பகுதி அடுப்‌ 
பாக இருந்தது லேவி 6:9: ௭௪ 43:15 19, 
இது சிலசமயம்‌ பீட அடுப்பு என்றழைக்‌ 
கப்பட்டது. ௭௪ கீ:23-24-இல்‌ எசக்கியே 
வின்‌ எடுத்துக்காட்டான ஆலயத்தில்‌ 
அடுப்பு பலிகளை வேசவைக்கப்‌ பயன்‌ 
பட்டது. 

இக்காலப்‌ பாலஸ்தீன மக்கள்‌ பயன்‌ 
படுத்துகின்ற அடுப்பானது எகிப்தியர்‌ 
கள்‌. அசீரியர்கள்‌ ஆகியோர்‌ பற்றிய 
தொல்பொருள்‌ ஆய்வுகளில்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்ட அடுப்புகளிலிருந்து அவ்வளவாக 
வேறுபட்டு இருக்கவில்லை. அவை 
உருளை வடிவத்தில்‌ 2 அல்லது அடி 
விட்டத்திவ அமைந்து, அதன்‌ அடியில்‌, 
நெருப்பு மூட்டப்பட்டது. அடுப்பு போதிய 
மட்டும்‌ சூபெடுத்தப்பட்டபின, சாம்பல்‌ 
அகற்றப்பட்டு. அடுப்பின்‌ வளைந்த பகுதி 
யில்‌ தட்டையான அப்ப மாவு போடப்‌ 
பட்டது. இன்றையதினம்‌ கட்டப்படும்‌ 
அடுப்புகள்‌ விட்டின்‌ பின்பகுதியின்‌ பாது 
காப்பான இடத்திலோ அல்லது ஊருக்‌ 
குப்‌ பொதுவான இடத்திலோ ஒர்‌ மூலை 
யில்‌ கட்டுகிறார்கள்‌. 

நெகமியா காலத்தில்‌ எருசலேமின்‌ 
வட மேற்குப்‌ பகுதியிலுள்ள கோபுரம்‌ 
சூனளைக்‌ கோபுரம்‌ என வழங்கப்பட்டது 
நக 3:0. ஏனனில்‌ வியாபாரத்திற்கு 
அப்பம்‌ சுடுவோர்‌ இப்பகுதியில்‌ அடுப்பு 
கள்‌ வைத்திருந்தனர்‌. பொதுவாக சூளை 
யை எரிப்பதற்கு காய்ந்த புல்லையும்‌, 
காட்டுப்‌ புதர்களையும்‌ சாணவிறாட்டி 
களையும்‌ பயன்‌ படுத்தினார்கள்‌ மத்‌ 6:30; 
லூக்‌ 12:28), எச ச:12-இல்‌ குறிப்பிடப்பட்‌ 
டுள்ள மனித மலத்தை விறகாஃப்‌ பயன்‌ 
படுத்தியது அப்பொழுது இருந்த 
மக்களின்‌ இழிநிலையை விளக்கிக்‌ காட்டு 
வதற்காகவேயாகும்‌. 
அடைக்கல நகரங்கள்‌ (CITIES OF REFUGE} 

திட்டமிடாது தற்செயலாகக்‌ கொலை 
செய்தவனை ஏற்று அடைக்கலம்‌ அளிக்க 


நியமிக்கப்பட்ட நகர்களாகும்‌. இவை 
லேவியர்‌ நகரங்களிலிருந்து தேர்ந்தெடுக்‌ 
குப்பட்டவை. 

பெனிசியர்கள்‌, சீரியர்கள்‌, கிரேக்கர்‌ 
கள்‌, உரோமையர்கள்‌ போன்ற பழங்கால 
மக்களிடையே சில புனித இடங்கள்‌ 
தப்பியோடுபவர்களுக்கு நிபந்தனையற்ற 
பாதுகாப்பு அளிக்க நியமிக்கப்பட்டி 
ருந்தன. குற்றமற்றவர்களும்‌, குற்றவாளி 
களும்‌, தப்பியோடும்‌ அடிமைகள்‌, கடன்‌ 
பட்டவர்கள்‌, அரசியல்‌ அகதிகள்‌, 
இப்படிப்பட்ட இடங்களை அடைந்து, 
அந்த இடத்துக்‌ கடவுளின்‌ பாதுகாப்பைக்‌ 
கோரினால்‌, அவர்கள்‌ பழிவாங்கப்படுவ 
திவிருந்தும்‌. நீதித்‌ தீர்ப்பிவிருந்தும்‌ தப்பி 
னர்‌. இஸ்ராயேவில்‌ யாவேயின்‌ பீடம்‌ 
தப்பியோடுபவர்களுக்கு அடைக்கலம்‌ 
அளித்தது (1 அர 1:50-54; 2:28-34). அனால்‌ 
விவிவியச சட்டம்‌ தற்செயலாக நடந்த 
கொலைக்கு மட்டும்தான்‌ அடைக்கல 
உரிமை அளித்தது யாத 21:18-14: எண 
75:9-34: உப 1911-10: யோசு 20). கோலை 
செய்தவனுக்கும்‌ இரத்தப்பழி வாங்குபவ 
னுக்குமிடையில்‌ இடையிட்டுப்‌ பொது நீதி 
கிடைக்கச்செய்து இரத்தப்‌ பழி வாங்கு 
தலைக்‌ கட்டுப்படுத்துவது இதன்‌ நோக்க 
மாகும்‌. "கொலை செய்து அவைகளில்‌ 
அடைக்கலம்‌ புகுந்தவன்‌ சபையிலே 
நியாயம்‌ விசாரிக்கப்படுமுன்‌ கொலை 
செய்யப்பட்ட வனுடைய உறவினர்‌ கை 
யாலே அவன்‌ சாகாமல்‌ தப்பித்துக்கொள் 
வான்‌” (எண்‌ 35:2. இப்படி தற்செய 
வாகக்‌ கொலை செய்தவனுக்குப்‌ பாது 
காப்பு அளிப்பது முழுச்சமுகத்திற்கும்‌ 
முக்கியமானதாகும்‌. "அதனால உன்‌ 
கடவுளாகிய அணடவர்‌ உனக்கு உரிமை 
யாகக்‌ கொடுக்கும்‌ மண்ணில்‌ குற்றமில்‌ 
லாத இரத்தம்‌ சிந்தப்படாதிருக்கும்‌. 
எனவே இரத்தப்பழி உன்னைச்‌ சாராது” 
(உட 19:20). 


அடைக்கலத்தின்‌ தன்மை பற்றி யாத்‌ 
திரை நால்‌, தற்செயலாகக்‌ கொலை 
செய்தவன்‌ ஓடி அடைக்கலம்‌ தேடக்கூடுய்‌ 
இடத்தைப்‌ பற்றி தெளிவில்லாமல்‌ கூறு 
கிறது. ஆனால உணமையான கொலை 
காரன்‌ பீடத்திவிருந்தும்‌ கூட எடுக்கப்‌ 
பட்டுத்‌ தணடிக்கப்படவேண்டும்‌ (காண்க: 


வ்‌ 


1 அர 2:87. உப சீ:41-43-இல்‌ மோசே, 
யோர்தானுக்கு அப்பால்‌ மூன்று அடைக்‌ 
கல நகரங்களை நியமித்தார்‌. மேலும்‌ 
கானானில்‌ மேலும்‌ மூன்று அடைக்கவ நக 
ரங்கனை நியமிக்கும்படியும்‌ கட்டளையிட 
டிருந்தார்‌. இவை லேவியர்‌ நகரங்கள்‌ 
என்று உபாகம நூல்‌ கூறவில்லை, யோசு 
20:7-8, கானானில்‌ காதேசு, செக்கேம்‌, 
கெபிரோன்‌, யோர்‌ தானு க்‌ கப்பால்‌ 
பெசேர்‌. இராமோத்‌ - கிலயாத்து, 
கோலான்‌ அகிய நகரங்களை அடைக்கல 
நகராகக்‌ குறிக்கிறது. இவையாவும்‌ லேவி 
யார்‌ நகரங்களாகும்‌ (காண்க: யோசு 21:1. 
81.87.38: 1 நாள்‌ 6:64. 

கொவைகாரனை நடத்துவதுபற்றிய 
கருத்தும்‌, முறையும்‌ இருபாரம்பரியங்களி 
லும்‌ வேறுபடுகிறது. எண்ணாகம நாவில்‌ 
அடைக்கல இடத்திற்கு வெளியில்‌ உள்ள 
சபை கொலைகாரனை விசாரிக்கிறது. 
அவன்‌ குற்றமற்றவன்‌ என்று கண்டுபிடிக்‌ 
கப்பட்டால்‌ அவனை இரத்தப்‌ பழி 
காரனிடமிருந்து விடுவித்து, அடைக்கவ 
நகருக்கு அனுப்புகிறது. அங்கு அவன்‌ 
அந்த இடத்துத்‌ தலைமைக்‌ குரு இறக்கும்‌ 
வரை தங்கியிருக்கவேணடும்‌. அதற்குமுன்‌ 
அவன்‌ அவ்விடத்திவிருந்து வெளிவந்‌ 
தால்‌ பழிவாங்குபவரால்‌ எந்தத்‌ தடையு 
மின்றி அவன்‌ கொல்லப்படலாம்‌. அவன்‌ 
உயிருக்குப்‌ பதிலாக மீட்புப்‌ பணம்‌ வாங்‌ 
கப்படச்‌ கூடாது எண்‌ 35:33. இவ்வாறு 
அவன்‌ அங்குத்‌ தங்கியிருப்பது ஒரு தண்ட 
னைச்‌ சிறையாகிறது. அது தலைமைக்‌ 
குருவின்‌ மரணத்தோடு டூ. வது, 
உயிருக்கு உயிர்‌ பகரப்‌ பரிகாரமாகும்‌ 
என்று பிற்காலத்தில்‌ விளக்கப்பட்டது. 
இரத்தக்‌ குற்றம்‌ பற்றிய பழங்காலக்‌ 


கருத்து, இச்சட்டங்களில்‌ அதிக்கம்‌ 
செலுத்துகிறது. 
உபாகம நூல்‌, கொலைகாரனுக்கு 


அடைக்கலம்‌ கிடைக்கச்செய்வதும்‌ உண்‌ 
மையான குற்றவாளி நீதியிலிருந்து தப்பா 
திருக்கப்‌ பார்த்துக்கோள்வதும்‌ சமூகத்‌ 
தின்‌ பொறுப்பாகும்‌ என்பதை வவியுறுத்து 
கிறது. உண்மையான கொலைகாரன 
அடைக்கல நகருக்கு ஒழு. விட்டால்‌, அவன்‌ 
ஊர்‌ முதியவர்கள்‌ அவனை அழைத்து 
பழிகாரனிடம்‌ ஒப்படைக்கவேண்டும்‌. 


அடைக்கல நகரங்கள்‌ 


கட்டாயமாக அங்குத்‌ தங்கியிருப்பது 
பற்றியோ தவைமைக்‌ குருவின்‌ மரணத்‌ 
துக்குப்பின்‌ விடுதலைபற்றியோ ஒன்றும்‌ 
கூறப்படவில்லை . 

யோசு 20, இரண்டு பாரம்பரியங்களை 
யும்‌ பிரதிபவிக்கின்‌ றது . அடைக்கவ 
நகரின்‌ முதியவர்கள்‌, தப்பியோடுகிறவன 
வந்தவுடன்‌ அவன்‌ உரிமைப்பற்றித்‌ தீர்ப்‌ 
பிட வேண்டும்‌; பின்பு சபையில்‌ அவனை 
விசாரிப்பர்‌. அவன்‌ குற்றமற்றவன்‌ 
அனால்‌, தலைமைக்‌ குருவின்‌ மரணம்‌ 
வரை அவன்‌ அங்கு தங்கியிருக்க 
வேண்டும்‌. 

உபாகமச்‌ சீர்திருத்தம்‌ இதுவரை 
அடைக்கலமாக விளங்கிய தலத்துப்‌ பீடங்‌ 
களை அழித்துவிட்டதால்‌ அவற்றிற்குப்‌ 
பதிலாக, அடைக்கல நகரங்கள்‌ நிறுவப்‌ 
படுவது. உபாகமத்தின்‌ நோக்கமாகும்‌ 
என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்‌ 
படும்‌. இருப்பினும்‌ தலப்‌ புனித இடங்கள்‌ 
இருந்த காலத்திலும்‌, பீடங்கள்‌ தற்காவி 
கப்‌ பாதுகாப்பை அளித்ததால்‌ அவன்‌ 
நீண்ட காலத்திற்குப்‌ பாதுகாப்போடு 
இருக்க இடம்‌ அவசியமாயிற்று. . 

மேலும்‌ இரத்தக்‌ குற்றம்‌ புறநிலைமை 
யைச்‌ சார்ந்ததும்‌ நாட்டைச்‌ தட்டுப்படுத்‌ 
தும்‌ தன்மையுடையதால்‌, தற்செயலாகக்‌ 
கொலை மெய்தவன கூட அதற்குப்‌ பரி 
காரம்‌ செய்யவேண்டும்‌ என்பது பழங்‌ 
காலக்‌ கருத்தாகும்‌. கிரீச போன்ற நாடு 
களில்‌ கொலை செய்யப்பட்டவனின்‌ 
உறவினர்‌ மனனிக்கும்‌ வரைத்‌ தற்செய 
வாகக்‌ வொலை செய்தவன்‌ நாடு கடத்தப்‌ 
பட்டான்‌. நாடு கடத்தப்படுதல்‌ விவிவியத்‌ 
தண்டனையில்லை என்பதால்‌, கொலை 
செய்தவன்‌, அவன்‌ ஊரிலிருந்து மற்‌ 
றொரு இடத்தில்‌ கட்டாயமாகத்‌ தங்குதல்‌. 
இஸ்ராயேவில்‌ நாடு கடத்தப்படுதலைப்‌ 
போன்றதாகும்‌. மேலும்‌ உறவினன்‌ 
கொலைகாரனோகு ஒத்துப்போகச்‌ 
சட்டம்‌ அனுமதிக்கவில்லையாதவால்‌, பரி 
காரம்‌ செய்ய வேறோரு வழி கண்டு 
பிடி க்கப்படவேண்டும்‌. எண்ணாகமக்‌ 
கருத்துப்படி, அடைக்கல நகரம்‌ இந்தக்‌ 
கூறுகளையெல்வாம்‌ கவனத்தில்‌ எடுத்துக்‌ 
கொள்கிறது. அது கொலைகாரனின்‌ 
உயிரை நீடிய காலத்திற்குப்‌ பாதுகாக்‌ 


வெ 


அடைக்கலம்‌ 78 


கிறது. அதே சமயம்‌ முதவில்‌ கொலை 
காரன்‌ தன்‌ ஊரிலிருந்து புறம்பாக்கப்படு 
தலுக்குச்‌ சமமான கட்டாயமாக வேறோரு 
இடத்தில்‌ தங்கியிருப்பதாலும்‌ இரண்டா 
வது தலைமைக்‌ குருவின்‌ இறப்பாலும்‌, 
குற்றத்திற்குப்‌ பரிகார வழியையும்‌ அமைக்‌ 
சிறது. இம்முறையில்‌ நோக்கினால்‌, 
அடைக்கல நகரங்கள்‌ தலத்துப்‌ பீடங்‌ 
களுக்குப்‌ பதிலாக அமைவதைவிட அவசி 
யமான காரியமாகிறது. 

அடைக்கல நகரங்கள்‌ லேவியர்‌ நகரங்‌ 
களாகும்‌. இந்த அறு நகரங்களும்‌, 
ஒன்றித்த அரசாட்சியின்‌ உச்ச காலத்தில்‌ 
தான்‌ அதாவது தாவீதின்‌ மரணத்துக்கு 
முன்னும்‌ பின்னும்தான்‌, இஸ்ராயேல்‌ 
நாட்டின்‌ பகுதிகளாகத்‌ திகழ்ந்தன. இந்த 
ஒன்றித்த அரசாட்சிதான்‌ இரத்தப்‌ பழி 
தீர்ப்புப்பற்றிய நாடு தழுவிய கட்டுப்பாட்‌ 
டைச்‌ சிந்திக்க மிகவும்‌ பொருந்திய கால 
மாக இருந்திருக்கலாம்‌. உபாகமம்‌, குருக்‌ 
களின்‌ தொடர்பை அழித்துவிட்டு அடைக்‌ 
சலம்‌ என்ற பழங்காலக்‌ கருத்தை மாற்றி 
அமைத்தது. இந்த நகரங்களின்‌ லேவியர்‌ 
தன்மையை அதாவது இவை கோவில்‌ 
நகரங்களாயிருந்ததையம்‌, தலைமைக்‌ 
குருவின்‌ மரணத்தையும்‌, உபாகமம்‌ புறக்‌ 
கணிக்கிறது. ஏனெனில்‌ அதன மையப்‌ 
படுத்தப்பட்ட வழிபாட்டுக்‌ கோட்பாடு இந்‌ 
நகரங்களைச்‌ சமயச்சார்பற்ற தாக்கு 
கிறது. எண்ணாகமம்‌ மட்டும்‌ பழங்காலத்‌ 
தைச்‌ சேர்ந்த வழிபாட்டு, பரிகார பண்பு 
களைப்‌ பாதுகாக்கிறது. இவ்வாறு சட்டத்‌ 
திற்குப்‌ புறம்பே அடைக்கல நகரங்கள்‌ 
பற்றி ஒன்றும்‌ கூறப்படாவிட்டாலும்‌, 
சட்டங்கள்‌ முந்திய காலத்து உயிருன்ன 
வழக்கிவிருந்து தோன்றியிருக்கவேண்டும்‌ 


அடைக்கலம்‌, தஞ்சம்‌ (REFUGE) 
அபத்திலோ அல்லது துன்பத்திலோ 
பாதுகாப்பளிப்பதாகும்‌. மழை (யோபு 
28:8), காற்று (ஏச 32:2), எதிரிகளின்‌ படை 
(4:32: நாகூ 3:1) முதலியவற்றிலிருந்து 
தப்பிக்கப்பயன்‌ படும்‌ மறைவிடம்‌ அல்லது 
தஞ்சமாகும்‌. உருவகமாக வவிமையுள்ள 
அரசன்‌ அல்வது கூட்டாளி அடைக்கல 
. மாகக்‌ கருதப்படுவான்‌ தி 9:15: ஏச 30:2). 
பெரும்பாலும்‌ “அடைக்கலம்‌' என்பது 
பழைய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்படும்‌ 


ர 


போர்‌ மொழியாகும்‌. “உயரமான இடத்தை 
அடைதல்‌ “உறுதியான பாறை” என்பவை 
அன்றைய கானான்‌ நாட்டில்‌ தப்பி ஒடிய 
வர்‌ ஒளிந்துகொள்ள வசதியாக இயற்கை 
யாகவோ அல்லது செயற்கையாகவோ 
அமைந்துள்ள பாதுகாப்பைக்‌ குறிக்கிறது. 

"அடைக்கலம்‌' என்பது யாவேயின்‌ 
மற்றொரு அடைமொழியாகும்‌. இது 
அவர்‌ மனிதர்களைக்‌ காப்பவர்‌ என்பதன்‌ 
இணை மொழியாகும்‌ “அடைக்கலப்‌ 
பாறை, அரண (சங்‌ 181-2 போன்றவை 
யாவே பற்றி சங்கீதம்‌ காட்டும்‌ ஒரு 
முக்கிய கருத்தாகும்‌ (உப 32:3: எரே 16:19 
17:18-18; நாகூ 12-8). 

பக்தியுள்ளவர்கள்‌ அவரது சிறகின்‌ 
நிழலில்‌ அடைக்கலம்‌ புகுவர்‌ ரூத்‌ 2:18: 
சங்‌ 17:6; 36:7). இது ஒருசில சமயங்களில்‌ 
எருசலேம்‌ ஆலயத்தினைக்‌ குறிக்கப்‌ பயன 
படுத்தப்படலாம்‌ (சங்‌ 5ா:1; 61:4; 63:7). அவர்‌ 
கள்‌ அவரிடம்‌ அடைக்கலம்‌ புகுகினறனர்‌ 
என்றும்‌ கூறப்படுகிறது (சங்‌ 2:12; 5:0; 16:1; 
பழ 30:5: நாகூ 1:7: ஏச 51:1). இறைவனைத 
தவிர, செல்வம்‌ போன்ற மற்றவற்றில்‌ 
அடைக்கலம்‌ புகுவது மடமையாகும்‌ (சங்‌ 
92:17. 


அடைக்கவான்‌ குருவி (SPARROW) 

ஊர்க்குருவி, சிட்டுக்குருவி 
கிளை அல்வது கொம்பினைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு அமர்வதற்கேற்ற கால்களை 
யுடைய ஒரு வகை பறவையினம்‌. சங்‌ 84:5, 
101: 7: பழ 28:2..... இவ்வகைக்‌ குருவியைப்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ தருகின்றன. 


ரர ஈட்டம்‌ ஈ ஈட ௩ ம ர | 


புதிய ஏற்பாட்டில்‌ மத 10:29-31: ஓரக்‌ 
72:6-7; இக்குருவிகளின்‌ அற்பமான விலை 
மதிப்பைக்‌ குறிப்பிடுகின்றன. “அற்பமான 
இக்குருவிகளுள்‌ ஒன்றும்‌ கடவுள்‌ முன்னி 
லையில்‌ மற்ச்சப்படுவ தில்லை எணில்‌ பல 
குருவிகளைவிட மேலான சீடர்களும்‌, 
மனிதர்களும்‌ அஞ்ச வேண்டியதில்லை" 
என்று இயேசு கூறுகின்றார்‌. 
அடைமானம்‌, ஒற்றி வைத்தல்‌ (MOATGAGE) 

அடைமானத்தின்‌ பேரில்‌ எடுத்தல்‌, 
அடைமானத்தில்‌ கொடுத்தல்‌, மாற்றுதல்‌ 
(நெக 5:3: ஆதி 44:9; 44:92; எஸ்‌ 9:2: சங்‌ 105: 
95, பழ 5:1; 11:15; 14:10: 17:18; 20:16; 24:21; 27:13, 
ஏச 36:8:2 அர 18:23; 38:14; எரே 30:20. 


79 


விவிவியத்தில்‌, 'அடைமானம்‌' என்ற 
வார்த்தை ஒரு முறை மட்டுமே வினைச்‌ 
சொல்லாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
நெகமிய, எஸ்ரா ஆகியோர்‌ வாழ்ந்த 
காலத்தில்‌ யுதாவின்‌ உள்நாட்டுப்‌ யொரு 
ளாதார நிலைமை எப்படி இருந்தது 
என்பதை விளக்கும்‌ பகுதியில்‌ (நெக்‌ 5:1-14 
இச்சொல்‌ வினைச்‌ சொல்லாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. 

அன்றைய ஏழை யுதர்கள்‌, பணக்கார 
யூதர்களுக்கு எதிராகப்‌ பல குற்றச்சாட்டு 
களை எழுப்பினார்கள்‌. அவற்றில்‌ ஒன்று 
அடைமானம்‌ பற்றியது. பஞ்சகாலங்களில்‌ 
உணவு வாங்குவதற்காகத்‌ தங்களின்‌ 
நிலங்களையும்‌, வீடுகளையும்‌ அடை 
மானம்‌ வைக்க வேண்டியது மிக அவசி 
யம்‌ என்று கூறினார்கள்‌ நெகெ 5:0). வரி 
செலுத்துவதற்காக, நிலங்களையும்‌ தோட்‌ 
டங்களையும்‌ அடைமானம்‌ வைத்துப்‌ 
பணம்‌ கடன்‌ வாங்கவேண்டியிருந்தது 
என்று முறையிட்டனர்‌ (நெக 5:4. 
அடையாளம்‌, இலக்கு, அரு ங்குறி : 

(MARK, GOAL, SIGN) 

1. பழைய ஏற்பாட்டில்‌ காயீனின்‌ 
அடையாளம்‌” முகத்தில்‌ பச்சைக்‌ குத்தப்‌ 
பட்டதாகும்‌ (ஆதி 4:15). இவ்வாறே எச 
9:4.6-இல்‌ கூறப்படும்‌ “அடையாளம்‌ 
மற்றவார்களை வேறுபடுத்திக்‌ காட்ட பயன்‌ 


பட்டது. லேவி 19:28-இல்‌ கூறப்படும்‌ 
அடையாளங்கள்‌ கானானியரின்‌ வழி 
பாட்டு சின்னங்களாக இருக்கலாம்‌. 


வானவெளியில்‌ உள்ள ஒளிதரும்‌ பொருட்‌ 
கள்‌ நேரத்தைப்‌ பிரித்துக்காட்டும்‌ அடை 


யாளங்களாக இருக்கலாம்‌ (அதி 1:12. 
மோசேயின்‌ புதுமைகள்‌ அவருடைய 
அழைப்பின்‌ உண்மைத்‌ தன்மையைக்‌ 


காட்டப்‌ பயன்பட்டது (யாத்‌ 4:9-0) 


2. புதிய ஏற்பாட்டில்‌ அருங்குறி என்ப 
தற்குச்‌ சாதாரணமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சொல்‌ “செமேயியோன்‌”. எவ்வாறு 
யோனா நினிவே மக்களுக்கு அருங்குறி 
யாய்‌ இருந்தாரோ அவ்வாறே மனு 
மகனும்‌ அவர்‌ காலத்திய தலையூறைக்கு 
அருங்குறியாய்‌ இருந்தார்‌ லூக்‌ 11:30). 
அப்போஸ்தலர்களின்‌ காலத்தில்‌ இறை 
வாக்குறைத்தல்‌ விசுவாசிகளுக்கும்‌ பரவ 
சப்பேச்சு அவிசுவாசிகளுக்கும்‌ அடையா 


அடையாளவியல்‌ 


ளங்களாய்‌ கருதப்பட்டன (1 கொரி 14:29. 
குறிப்பாக அருங்குறி என்ற சொல்‌ இறை 
மகன்‌ இயேசுவால்‌ செய்யப்பட்ட அரும்‌ 
பெரும்‌ செயல்களைக்‌ குறிக்கப்பயன் படுத்‌ 
தப்பட்டது. பிவி 4:14-இல்‌ குறிப்பிடும்‌ 
அடையாளம்‌" பவுல்‌ தம்‌ அப்போஸ்தலப்‌ 
பணியில்‌ அடையவேண்டிய இலக்காகும்‌. 
இயேசு வின்‌ காயங்கள்‌ பவுலின்‌ தழும்பு 
களோடு ஒப்பிடப்படுகின்றன (கலா 86:7). 
விலங்கின்‌ அடையாளம்‌ எதிர்கிறிஸ்து 
வைப்‌ பின்பற்றுகிறவர்கள்மேல்‌ இடப்பட்ட 
எதிர்க்கிறிஸ்துவின்‌ பெயராகும்‌ (திரு 
வெளி 13:16-17). அப. 24:11 குறிப்பிடும்‌ 
அடையாளம்‌ கப்பலின்‌ முகப்பு ஆகும்‌. 
அடையானவியல்‌ (SYMBOLISM) 
பார்க்கப்படாத மற்றும்‌ பார்க்க இய 
வாத ஒன்றின்‌ பார்வைக்குரிய அல்லது 
கருத்தளவிலான உருவமைப்பே இது. 
சமய அடையாளம்‌ அதன்‌ தன்மைக்கு அப்‌ 
பாற்பட்டு உண்மையைச்‌ சுட்டிக்காட்டி, 
அதனுடைய ஆற்றவில்‌ பங்கு பெற்று, 
அதன்‌ பொருளை அறிவுக்குப்‌ புலப்படக்‌ 
கூடி. யதாக்குகிறது. இவ்வாறு, அது குறி 
அவலது உருவத்திற்கு அப்பாற்பட்டும்‌ 
செல்கிறது. ஒரு அடையாளத்தின்‌ 
மதிப்பானது, தெளிவுபடுத்துதல்‌ ஆகும்‌. 
அதன்‌ திறன்‌, உடனே அறியப்பட்டு 
மனதில்‌ தங்குதல்‌ எளிய, அர்த்தமுள்ள 
முழுமையாகச்‌ சுருக்கித்தருதலும்‌, நடத்‌ 
தையையும்‌ நம்பிக்கையையும்‌ வழு வமைக்க 
ஒரு மையத்தை அளித்தலும்‌ அகும்‌. 
அடையாளங்கள்‌ விசுவாசமொழியின்‌ 
ஒரு பகுதியாகும்‌; விசுவசமானது தூய்மை, 
முடி .வற்றது மற்றும்‌ எல்லை கடந்தவை 
ஆகியவற்றை அறிவிக்கும்‌ போதும்‌, இறை 
சந்திப்பு உரிமைகள்‌ மற்றும்‌ கோரிக்கை 
களை அறிவிக்கும்போதும்‌, விசுவாசம்‌ 
இத்தகைய அடையாள மொழியைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. இதன்படி அடையாளவிய 
மானது ஆதியிலிருந்தே விவிலிய சமயத்‌ 
தின்‌ ஒரு பகுதியாக உன்னது. 
அடையாளவியலானது இறைவெறிப்‌ 
பாட்டின்‌ ஒரு சாதனமாகும்‌. சந்திப்பின்‌ 
போது உருவாகி, உள்தாணடுதவின்‌ 
போது அளிக்கப்படும்‌ அடையாளங்கள்‌ 
அனுபவத்தைச்‌ சுருக்கி விளக்குகின்‌ றன. 
இவை மாறுகின்ற சூழ்நிலைகளுக்கு 


அடையானளனவியல்‌ (தொடர்ச்ச) 60 


இடையில்‌ படைக்கப்பட்டு, அளிக்கப்பட்டு 
பிறந்து, வளர்ந்து மழூகின்றன. சில 
சமயங்களில்‌ அவை புதியன போன்று 
தோன்றுகின்றன. சில நேரங்களில்‌, தங்க 


நடைய பொருளையே இழந்துவிட்ட 
அல்லது மற்றவற்றினின்று தழுவப்பட்ட 
அமைப்புகளுக்கு, புதிய பொருளைக்‌ 


கொடுக்கின்றன. மனித அனுபவத்தின்‌ 
எல்லையினின்று எடுக்கப்பட்ட இவைகள்‌. 
இறுதியான அக்கறையோடு மனிதனை 
உறவு கொள்ளச்‌ செய்கிறது. 


1. பழைய எற்பாடு:- எபிரேயருக்கி 
டையே புனிதமானவற்றிற்கும்‌, உலகைச்‌ 


சார்ந்தவற்றிற்குமிடையே எந்தவிதமான 
தெளிவான வேறுபாடும்‌ கிடையாது. 
ஆன்மீகமானது உடல்‌ சார்ந்தவற்றில்‌ 


தன்னை வெளிப்படுத்துகின்றது. இவ 
வாறு. இயற்கையும்‌ வரலாறும்‌ வெளிப்‌ 


பாட்டின்‌ தவங்களாகின்றன. அடை 
யாளச்‌ அிறப்பிறகுரிய அற்றலை ஒவ 
வொன்றும்‌ தனக்குள்ளேயே கொண்டு 
ருக்கின்றன. சொற்கள்‌, நபர்கள்‌, 
நிகழ்ச்சிகள்‌ அல்லது செயல்கள்‌ 
ஆகியவை இஸ்‌ ராயேவின்‌ வரலாறு 
ம்ற்றும்‌ விசுவாசத்தினுடைய நம்பிக்‌ 
கைகள்‌ மற்றும்‌ எதிர்பார்ப்புகள்‌, பொருள்‌ 
மற்றும்‌ சிறப்பு, நடந்தவை மற்றும்‌ 


நடக்கவிருப்பவை ஆகியவற்றை ஒன்று 
சேர்த்த வரையில்‌, அவற்றை அடை 
யாளங்கள்‌ என்று குறிப்பிடலாம்‌. 


அ. அடையாளச்‌ சொற்கள்‌:- இஸ்ரா 
யேவின்‌ சமயமானது பேசுதல்‌ - கேட்டல்‌ 
உறவாகிய உரையாடலை அழுப்படை 
யாகக்‌ கொண்டிருந்தது. அதனுடைய 
இறைவன்‌ ஒரு பேசும்‌ இறைவனாவரர்‌. 
அவர்‌ வார்த்தைகள்‌ முலம்‌ அதனுடன்‌ 
தொடர்பு கொண்டார்‌. ஒரு வார்த்தை 
யானது தொடர்பு முறையை விட உயர்ந்‌ 
ததாக இருந்தது. இது பேசுகிறவருடைய 
ஆற்றல்‌, அதிகாரம்‌, மற்றும்‌ நோக்கம்‌ 
இவற்றை ஒன்றாக இணைத்து செயல்‌ 
படுகின்ற இயக்கமுள்ள உயிருள்ள 
உண்மையின்‌ அடையாளமாக இருந்தது 


வச 55:11; உப 18:22: எரே 88:9). ஒரு 
வார்த்தையானது ஒரு பொருளாக, 
இசழ்ச்சியாக, சத்திப்பாக உரிமையாக, 


கோரிக்கையாக இருந்தது. இதுவே இறை 


வாக்கினர்‌, குரு, நீதி வழங்குவோர்‌ ஆகி 
யோருடைய பணியைச்‌ சிறீப்புடையதாகச்‌ 
செய்தது. உச்சக்‌ கட்டங்களில்‌ இஸ்ராயே 
லானது, அருளையும்‌ தீர்ப்பையும்‌ வாக்‌ 
களிக்கின்ற, கவனித்து கீழ்பழு. கின்ற, 
பதிலை எதிர்பார்க்கின்ற இறைவார்த்தை 
யை எதிர்கொள்வதை உணருகின்றது. 
பேசப்படுகின்ற வார்த்தைகள்‌ சேகரிக்கப்‌ 
பட்டு, பாதுகாக்கப்பட்டு, படிக்கப்பட்டு, 
போற்றப்படுகின்றன: இவை நடக்க 
வேண்டிய பாதைக்கு விளக்காகவும்‌ செல்‌ 
லும்‌ வழிக்கு வெளிச்சமாகவும்‌ உள்ளன 
சங்‌ 19:05). இறுதியாக இறைவன்‌, 
அனைத்து முற்பட்ட வார்த்தைகளையும்‌ 
நிறைவேற்றிய ஊனுடல்‌ எடுத்த வார்த்தை 
யாகிய தம்முடைய இறுதி வார்த்தையை 
அளித்தார்‌. அவர்‌ அனைத்தையும்‌ தம்‌ 
முன்‌ கொண்ட, மனிதனுக்கான இறை 
வனின்‌ ஒரே வார்த்தையாக ஆனார்‌. 


வார்த்தையின்‌ செயல்‌ இறனானது, 
நவ்லதையோ (அதி 27:33-37; எண்‌28:6: சங்‌ 
129:9 அல்லது தீயதையோ (ஆதி 9:25: எண்‌ 
83:7-8: ஏச 24:0) புரியக்கூழ ய திறமையை 
தம்முள்‌ கொண்டுள்ள ஆசீர்களிலும்‌ 
சாபங்களிவும்‌ காணப்படுகிறது. வார்த்‌ 
தையானது ஒருமுறை பேசப்பட்டவுடனே, 
விளைவு உறுதிப்படுத்தப்படுகிறது 

வார்த்தை அடையாளவியலானது பெய 
ரிவும்‌ அடங்கியுள்ளது. ஒரு பெயரானது 
அம்ம்னிதனுடைய அளுமையின்‌ பிரதி 
நிதியாகவும்‌ விரிவாகவும்‌ இருந்து, அப்‌ 
பெயருக்குரியவருடைய ஆன்மா, உள்ளு 
ரம்‌, ஆற்றல்‌ மற்றும்‌ அதிகாரம்‌ ஆகிய 
வற்றை தன்னுள்‌ கொண்டுள்ளது. யாத்‌ 
8:13-15: ஆதி 17:15; 1 சாமு 17:48. இறை 
பெயரால்‌ பேசுவதென்பது இறை ஆவியை 
உரிமையாக்கிக்‌ கொள்ளுதலும்‌ & நாள்‌ 
15:1; ஏச 61:1: மீக்‌ 3:0, “ஆண்டவர்‌ கூறுவ 
தாவது' என்று இறை அதிகாரத்தால்‌ பேசு 
வதுமாகும்‌. இறைவனுடைய பெயரைக்‌ 
கூவி அழைப்பது இறையாற்றலை அழைப்‌ 
பதாகும்‌ 0 அர ச:89.43; 18: 22; 2 அர 5:10 

சில சமயங்களில்‌ ஏற்கனவே நிகழ்ந்‌ 
ததையோ அல்லது நிகழவிருப்பதையோ 
குறிப்பிடும்‌ வண்ணம்‌, பிள்ளைகளுக்கு 
அடையாளப்‌ பெயர்கள்‌ அளிக்கப்பட்டன: 
செயார்‌-யசூப- “எஞ்சிய ஒருவன்‌ திரும்பு 


81 


வான்‌” ஏச 7:9: இம்மானுவேல்‌- “இறை 
வன்‌ நம்மோடு” (7:19, வோ-அம்மி- 
“எம்‌ மக்கள்‌ அல்லர்‌” (ஓசே 1:9). 


வார்த்தை அவடையாளவியவான து, 
மனித, நரவிலங்கு அல்லது மணித சழு 
தாயப்‌ பண்பு களை இறைவனுக்குச்‌ 
சாற்றிப்‌ பேசும்போது மேலும்‌ தோன்று 
கிறது. இறைவன்‌, பார்வைக்குரிய முறை 
யில்‌ வருணிக்கப்பட முடியாதவராகை 
யால்‌, அவருடைய இயல்பையும்‌ செயலை 
யும்‌ புரிந்துக்கொள்ளக்கூடிய விதத்தில்‌, 
அவர்‌ அடையாளங்களால்‌ விவரிக்கப்படு 
விறார்‌. அவர்‌ மனிதனுடைய, மிருகங்களு 
டைய, இயற்கையினுடைய தோற்றங்களா 
லேயே குறித்துக்‌ காட்டப்படுகிறார்‌. அவரு 
டைய கண அவரது யாவற்றையும்‌ அறியும்‌ 
தன்மையையும்‌ (எரே 5:3: அமோ 9:9) மற்றும்‌ 
சலுகையையும்‌ (உப 1:18; சங்‌ 33:18; 34:15) 
குறிப்பிடுகிறது: அவரது கை அவருடைய 
ஆற்றலையும்‌ (யாத்‌ 15:16) அவரது 
வலக்கரம்‌ வெற்றி மற்றும்‌ எண்பிக்கப்படு 
தலையும்‌ (போத 15:6; சங்‌ 17:7, 43:3) குறிக்‌ 
கின்னை. தீர்ப்பின்‌ போது அவர்‌ கர்ச்சிக்‌ 
கும்‌ சிங்கத்தைப்‌ போலவும்‌ (அமோ 3:2, 
விழக்கு திசைக்காற்று போலவும்‌ எரே 
18:7), சூறாவளிக்காற்று போலவும்‌ (எரே 
30:29 வருகிறார்‌. இத்தகைய எல்லா 
வர்ணனைகளின்‌ மூலம்‌, இறைவன்‌ 
அறிவுக்குப்‌ புவப்படக்கூடியவராகவும்‌ 
அவரது நோக்கமும்‌ விருப்பமும்‌ தெளி 
வானவையாகவும்‌, அவரது செயவானது 
வாழ்வின்‌ மாற்றத்தில்‌ உயிருள்ள சக்தி 
யாகவும்‌ வெளிப்படுத்தப்படுகின்‌ றன . 

ஆ. அடையாள ஆட்கள்‌:- இஸ்ராயேலு 
டைய வரலாற்றின்‌ தொடக்கத்திவிருந்தே 
குழுவின்‌ நம்பிக்கை, வல்லமை மற்றும்‌ 
பண்புகளைக்‌ குறித்துக்‌ காட்டுகின்றவர்‌ 
களாக, கோத்திரம்‌ அல்லது நாட்டின்‌ 
பிரதிநிதிகளாக இருந்த மக்கள்‌ இருந்த 
னர்‌. ஆபிரகாம்‌ போன்ற குலமுதியவர்கள்‌ 
(ஆதி 12:2-3; 17:4-8: ஏ௪ 31:1-3; லூக்‌ 3:8; 
உரோ 4:13.9-1) ஏசா போன்ற இனப்‌ 
பெயர்‌ முன்னோர்‌ (அதி 25:25; £7:39-ச0; ஒப 
10; மலா 1:8-5) மற்றும்‌ யாக்கோபின்‌ புதல்‌ 
வர்கள்‌ (அதி 49: உப 33, இன்னும்‌ சற்று 
கீழ்ப்பட்ட நிலையில்‌ பாராக்கு, கித 
யோன்‌, சாமுவேல்‌ மற்றும்‌ சவுல்‌ போன்ற 


அடையாளவரல்‌ தொடர்ச்ச] 


அருங்கொடையைப்‌ பெற்ற தலைவர்கள்‌ 
இத்தகையோரே. 

மீண்டும்‌ ஆண்டவரால்‌ அபிடேகம்‌ 
செய்யப்பட்ட அரசன்‌, விண்ணக அரி 
யணையில்‌ பகர ஆட்சியாளராய்‌ அமர்ந்து 
(சங்‌ 4:6-7; 45:6), நாட்டின நம்பிக்கைகளை 
தன்னுள்‌ கொணடு, அதனுடைய முடி 
விற்கு ப்‌ பொறுப்பாளராக இருந்தான்‌. 

பிற்காலத்தில்‌, தனது விதியில்‌ நம்பிக்‌ 
கையிழந்து, நம்பிக்கைக்குரிய ஆட்சியா 
ளார்களை இழந்த நிலையில்‌ இஸ்ராயேல்‌, 
தன்‌ பழைய வரலாற்றில்‌ சிறப்புற்று விளங்‌ 
கியவர்களை உயர்வுபடுத்தி, தன்னை 
மீண்டும்‌ இறைவனுடைய தயவுக்குட்‌ 
படுத்தி எல்லா நாடுகளிலும்‌ உயர்ந்ததாக 
தன்னை கொணரக்கூடிய எதிர்பார்க்கப்‌ 
பட்டுள்ள மீட்பராகிய மெசியாவில்‌ அவர்‌ 
கள்‌ மீண்டும்‌ தோன்‌ றவேண்டுமென ஏங்கி 


யது. சட்டத்தை வழங்கியவரும்‌ இறை 
வாக்கினர்களிவெலவாரம்‌ மிகச்‌ சிறந்து 
விளங்கியவருமான மோசே (உப 18:15; 


ஒசே 12:13; யோவா 1:21: 8:14; 7:40); யூன்‌ 
~னோடியாகிய எவியா மலா ச:5; சீரா 
44:4- 11: மத்‌ 76:14): அரசராகிய தாவீது (ஏச 
44:23; 37:84: ஏச 9:15; 1:1-5) குருவாகிய 
ஆரோன்‌ அல்வது சாதோக்கு (செக்‌ 6:12- 
18: 1 மக்‌ 14:4) ஆகியோர்‌ இத்தகையோரே. 
நாடு கடத்தவின்‌ இறைவாக்கினர்‌, 
நாட்டையே வரவிருக்கும்‌ மீட்பரின்‌ அடை 
யாளச்‌ சின்னமாகப்‌ பார்த்தார்‌ (துன்புறும்‌ 
ஊழியனாகிய இஸ்ராயேல்‌; ஏச 49:10; 
52:13-5.9-12; மாறு 10:45: அ. ப, 8: 32-35). 
இத்தகைய அனைத்து தனிநபர்களும்‌ 
இஸ்‌ ராயேவின்‌ கழேழோடு தொடர்பு 
படுத்தப்பட்டி ருந்தனர்‌. ஒவ்வொருவரும்‌ 
தனக்கேயுரிய வழியில்‌ இறைவனையும்‌ 
மனிதனையும்‌ குறித்துக்காட்டினர்‌. ஒவ்‌ 
வொருவரும்‌ பழமையின்‌ பாரம்பரியத்தை 
யும்‌, திகழ்கால அனுபவத்தையும்‌, எதிர்‌ 
கால நம்பிக்கையையும்‌ தம்முன்‌ கொண்ட 
வரவிருக்கும்‌ ஒருவரையே அவர்கள்‌ ஒவ்‌ 
வொருவரும்‌ கட்டிக்காட்டினர்‌. இந்த 
நம்பிக்கைகள்‌ அனைத்தும்‌ மொத்தமாக 


இயேசுவில்‌ நிறைவேறுவதை புதிய ஏற்‌ 
பாடு காணகிறது. 
இ. அடையாளப்‌ பொருட்கள்‌:- 


தொடர்பு அல்லது அறிகுறித்தன்மையால 


ஹி 


அ/டையாளவியல்‌ (தொடர்ச்சி) 82 


பொருட்களுக்கு அடையாளத்‌ தன்மை 
அளிக்கப்பட்டது. இவ்வாறு உடன்படிக்‌ 
கையைச்‌ சாட்சித்தாணும்‌ (அதி. 31-44-53; 
யோசு 24:26-27). இறை வழிகாட்டுதலையும்‌ 
யாத்‌ 13:2) மற்றும்‌ மகிமையையும்‌ யாத்‌ 
16:10) மேகத்தாணும்‌, இறை பிரச்சன்னும்‌, 
மகிமை யாத்‌ 3:2-6; 24:17; லேவி]6:2. வழி 
காட்டுதல்‌ யாத்‌ 19:21, மற்றும்‌ சினத்தை 
(எண 12:1; உப 4:24; எபி 12:29) நெருப்பும்‌ 
போன்ற இயற்கைப்‌ பொருட்கள்‌ சுட்டிக்‌ 
காட்டின. உடன்படிக்கையின்‌ அடை 
யாளம்‌ (யாத்‌ 25:10-2) மற்றும்‌ இறைபிர 
சன்னத்தைப்‌ பேழையும்‌ எண்‌ 3:1; 1 சாமு 
சீ:-6), சட்டத்தைச சாட்சிப்பலகையும்‌ 
(யாத்‌ 25:16.21; 31:18: 40:20), செபத்தை நறு 
மணப்புகைப்பீடமும்‌ (சங்‌ 142:2, வெளிப்‌ 
பாட்டைப்‌ பவி பீடமும்‌ (ஆதி 12:7-8; 26:25; 
பீ: 27 அர 15/33 போன்ற வழிபாட்டு 
பொருட்கள்‌ சுட்டி க்காட்டின . இறைவனுக்‌ 
குரிய சேவையை சீட்டுப்பட்டங்களும்‌ (யாத்‌ 
13:16: உப 8:8; 11:18), மற்றும்‌ கட்டளைகளைக்‌ 
குகந்சலஙந்களும்‌ (எண 15: 97-41 உப 22:12 
போன்ற சொந்தப்‌ பொருட்கள்‌ வெளிப்‌ 
படுத்தின. 


உடலின்‌ பகுதிகளும்‌ குறிப்பிட்ட 
ஆன்மீகப்‌ பொருளைக்‌ கொண்டிருந்தன. 
எபிரேய உளவியலில்‌ அன்மீகத்திற்கும்‌ 
உடலுக்கும்‌ இடையில்‌ இருந்த நெருங்கிய 
இணைப்பானது, ஒவ்வொரு உடவுறுப்பும்‌ 
தனக்கேயுரிய உளவியல்‌ மற்றும்‌ நன்‌ 
னெறிப்‌ பண்புகளைக்‌ கொண்டி ருப்பதை 
வெளிப்படுத்தியது. இவ்வாறு கண்‌ 
மனதின்‌ புலனுணர்வையும்‌, காது கீழ்ப்‌ 
படிதலையும்‌, கரம்‌ வலிமையையும்‌, நாசி 
கோபத்தையும்‌ யாத்‌ 15:8: 2 சாமு 28:9; சங 
18:9 இதயம்‌ அறிவாற்றலையும்‌ பழ 14:32) 
மற்றும்‌ சித்தத்தையும்‌ (16:9), சிறு நீரகங்கள்‌ 
மனக்கிளர்ச்சியையும்‌ (23:16), குடல்‌ அன்பு 
அல்லது இரக்கத்தையும்‌ (௨.௪. 5:4, ஈரல்‌ 
வாழ்வின்‌ மையத்தையும்‌ பழ 7:80; புல 2:10, 
இரத்தம்‌ வாழ்வின்‌ ஊற்றையும்‌ லேவி 
17:12: உப 22:12 வெளிப்படுத்துசின்‌ றன . 


ஈ) அடையாள இடங்கள்‌:- ஆழம்‌ (ஆதி 
1:2: பழச்‌:24; ஏச 31:10; ஆமோ 7:4. பாதாளம்‌ 
(செயோல்‌/ யோபு 26:6; சங்‌ 16:10; 159:8; 
ஆமோ ச: மற்றும்‌ பள்ளம்‌ (சங்‌ 30: 


88:6: ஏச 14:13) போன்ற புராணக்கதை 
களில்‌ எஞ்சியிருந்த சுவடுகள்‌ அடை 
யாளப்‌ பொருளைக்‌ கொண்டி ருந்தாலும்‌ 
புவியில்‌ சார்ந்த இடங்களும்‌ சில நேரங்‌ 
களில்‌ அடையாளங்களாக உருவாயின; 
இவ்வாறு கெட்ட ஒழுக்கம்‌ மற்றும்‌ 
கொடுமைத்தனத்தின்‌ இருப்பிடமாக சோ 
தோமும்‌ ஏச 1:10: ௭௪ 16:46; ஏச 3:10-இன்‌ 
மறைசாட்சியம்‌; திருவேளி 11:19 அடி மைத்‌ 
தனம்‌ மற்றும்‌ தீமையின்‌ இடமாக எகிப்‌ 
தும்‌ இசே 11:5: திருவெளி 1:9) கடவுளின்‌ 
உஸ்றவிடம்‌, புனித நகர்‌ மற்றும்‌ 
சியோனும்‌ எச 2:4: 60:14: எரே 31:8: 50:5; 
யோவே 3:17 எருசலேமும்‌ ௪.சச்‌:24;02; 
யோவே 2:32;செக்‌ 2:4.12; 8:3: திருவெளி 21:8. 
70) அடையாளமாக உணர்த்தின. புதிய 
ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌, கொடுமையின்‌ 
அரியணையாக விளங்கிய உரோலனமைக்கு 
பாபிலோன்‌ அடையாளமாயிற்று ( பேதுரு 
5:19; திருவெளி 17:5: 18:10). 


௨) இறைவாக்கு அடையாளவியவ்‌:: 
பழைய ஏற்பாட்டின்‌ அடையாளவியலுக்கு 
மற்றெவரையும்விட இறைவாக்கினர்களே 
அதிக பொறுப்பானவர்களாவர்‌. செமித்‌ 
தியச்‌ சிந்தனையின்‌ ஆழ்ந்த மற்றும்‌ 
எளிதான இயல்வாய்மையுடன்‌ ஒன்றுபட்ட 
இறைவாக்கினரின்‌ கடமை மற்றும்‌ அனு 
பவத்தின்‌ இயல்பானது இறைவாக்கு பணி 
யில்‌ அடையாளவியலை மிக முக்கியமான 
ஒன்றாக உருவாக்கிற்று, காட்சிகள்‌, 
கனவுகள்‌, செயல்கள்‌ மற்றும்‌ சொற்கள்‌, 
இறைநோக்கத்தையும்‌, விருப்பத்தையும்‌ 
மெய்யாக்குவதற்கேற்ற, தஙளுக்கே உரிய 
புறநிலை கொண்டிருந்தன. இறைவாக்கி 
னர்களின்‌ காட்சிகள்‌, வரவிருக்கும்‌ இறை 
செயவின்‌ அச்சாரமாக இருந்தன. விழிப்‌ 
பாயிருக்கும்‌ மரக்கிளையானது இறைசெய 
வின்‌ தவறாத தன்மையினையும்‌ (எரே 
111-13) பொங்கிக்‌ கொதிவரும்‌ பானை 
யானது வடக்கிவிருந்து வரும்‌ தீங்கையும்‌ 
(19-15), இரண்டு கூடை அத்திக்காய்கள்‌, 
நல்லது கெட்டதையும்‌, நாடு கடத்தப்‌ 
பட்டோர்‌ மற்றும்‌ எஞ்சியோரையும்‌ (எரே 
சச) கனிந்து பழங்களுடைய கூடையானது 
இஸ்ராயேவின்‌ அழிவையும்‌ (ஆமோ ச:1-2ி, 
சதையால்‌ மீண்டும்‌ உடுத்தப்பட்ட 
உலர்ந்த எலும்புகள்‌, இறைவனுடைய 


83 


ஆவியால்‌ புதுப்பிக்கப்பட்ட இஸ்ராயேலை 
யும்‌ (எச 37:1-14) குறிப்பிடுகின்‌ றன . 

வருங்காலத்தை முன்ணதிவிக்கின்ற 
கனவுகள்‌, காட்சிகளுடன்‌ நெருங்கிய 
தொடர்பு கொண்டுள்ளன ( சாமு 28:15; 
ஆதி. 97: 5-8; 40:7-13; 41:1-33: தானி ச:15-27). 
முடிவில்வாத அரசை உருவாக்குவதைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடும்‌, கல்லினால்‌ அழிக்கப்‌ 
படுகின்ற, தங்கம்‌, வெள்ளி, வெண்கலம்‌, 
இரும்பு மற்றும்‌ மண்ணால்‌ செய்யப்பட்ட 
மிக உயர்ந்த உருவம்‌ பற்றிய நபுக்கதுனே 
சாரின்‌ சகனவானது, சமயச்‌ சிறப்புடையது 
(காணி 2:31--44). 

இறைசெய்தியை நாடகமாக்குகின்ற 
இறைவாக்குச்‌ செயல்களும்‌ இத்தகைய 
இயல்புடையவையே, சாமுவேல்‌ தனது 
மேல்‌ போர்வையை கிழிப்பது, இறைவன்‌ 
சவுவிடமிருந்து அரசை எடுத்துக்கொள்வ 
தின்‌ அடையாளம்‌ ( சாமு 15:27-29); அகீயா 
தன்னுடைய சால்வையைப்‌ பன்னி ரெண்டு 
துண்டுகளாகப்‌ பிரிப்பது, சாலமோனு 
டைய அரசை பிரிப்பதன்‌ அடையாளம்‌ 
1 அர 11:350-33: எலிசா கட்டளைப்படி 
யோவாக அம்பு எய்வது, சீரியாவின்‌ 
மீதான இஸ்ராயேலுடைய வெற்றியின்‌ 
அடையாளம்‌ (2 அர 13:15-19; எரேமியா 
நுகத்தடியை அணிவது, பாபிவோனுக்‌ 
கான யுதாவினுடைய அடிமைத்தனத்தின்‌ 
அடையாளம்‌ (எரே 27:8-7. 10-12: கைது 
யின்‌ உடையில்‌ ஏசயா மூன்று வருடம்‌ 


நடந்தது, அசீரியாவினால்‌ எகிப்துவும்‌, 
எத்தியோப்பியாவும்‌ அடிமைப்படுவதன்‌ 
அடையாளம்‌ (ச 20:32; எசக்கியேலவ்‌ 


மரக்தில்‌ கோத்திரங்களின்‌ பெயர்களைப்‌ 
பதிப்பது. யுதா மற்றும்‌ இஸ்ராயேலுடைய 
ஒன்றிப்பின்‌ அடையாளம்‌ (எச 37:15-29 
என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. இத்தகைய 
நடிப்புச்‌ செயல்கள்‌ வருங்காலத்தைக்‌ 
குறிப்பிட்டு, அதனுடைய வருகையைத்‌ 
தோற்றுவித்தன. 

இறைவாக்கினர்கள்‌ அடையாள ௨௫ 
வங்களையும்‌ மிக அதிக அளவில்‌ பயன்‌ 
படுத்தினர்‌. எண்ணற்ற உருவங்களோடு 
இஸ்ராயேவின்‌ வாழ்வின்‌ பொருளை 
வெளிப்படுத்தும்‌ பல்வேறு உருவங்களும்‌ 
இருந்தன. இப்படி. ப்பட்ட ஒருவகை ௨௬ 
வகமே தஇிராட்சைக்கொடு, (திராட்சைத்‌ 
தோட்டம்‌). இஸ்ராயேலின்‌ பொருளா 


அடையாளவியல்‌ (க்தொட்ர்ச்சி) 


தாரத்தில்‌ திராட்சை ஒரு முக்கிய பொரு 
ளாகும்‌. அதற்கு தினசரி கவனிப்பும்‌, 
கவாத்து செய்தலும்‌ தேவைப்பட்டது. அது 
வளமையையும்‌ (0 அர சீ:35: மீக்‌ ச:4; செக்‌ 
3:10), செழிப்பையும்‌ ஆதி 49:23: ச்‌ 128-3) 
குறிப்பிட்டது. இவ்வுருவத்தின்‌ மூலமாக 
இஸ்ராயேல்‌ இறைவனுடன்‌ கொண்டி 
ருந்த உறவின்‌ பல்வேறு வடிவங்கள்‌, 
அவருடைய அருள்‌. அதனுடைய பதிதம்‌ 
போன்‌ றவற்றை இறைவாக்கினர்கள்‌ 
விவரித்தனர்‌. எகிப்திலிருந்து கொண்டு 
வரப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட 
திராட்சைக்‌ கொடியான இஸ்ராயேல்‌ 
(சங்‌ 72:9), ஆண்டவரால்‌ நடப்பட்டு எரே 
2:2), அவருக்குப்‌ பலன்கொடுப்பதற்காக 
உருவாக்கப்பட்டது (௭௪ 5:1-5). அனால்‌, 


இஸ்ராயேல்‌ கெட்டு தன்மையிழந்து 
(எரே ச:20, காட்டுத்‌ திராட்சைகளை 
அளித்தது ச 5:4.7). அதனால்‌, அது 


மேய்ப்பாளர்களால்‌ அழிக்கப்பட்டு எரே 
13:00) பாழ்வெளியாகியது. தனக்கும்‌, 
தனது சீடருக்கும்‌ இடையில்‌ உள்ள 
உறவை வெளிப்படுத்த, இயேசு இந்த 
உருவகத்தைப்‌ பயன்‌ படுத்துகிறார்‌. 
இஸ்ராயேலின்‌ ஆன்மீக வரலாற்றை 
வெளிப்படுத்தப்‌ பயன்படும்‌ மிக வளமை 
யும்‌ பவகோணமுயமுள்ள மற்றொரு உருவ 
கம்‌ செம்மறியாடு அகும்‌. செம்மறியான து 
பிறரைச்‌ சார்ந்ததாகவும்‌, உதவியற்றதாக 
வும்‌ உள்ளது. அதற்கு தொடர்ந்த 
கவனிப்பு, வழிகாட்டுதல்‌, பாதுகாப்பு 
போன்றவை தேவைப்படுகின்றன. குரல்‌ 
மூலம்‌ அது வழிநடத்தப்படுகிறது. அது 
இல்வாவிட்டால்‌, அலைந்து திரிந்து, வழி 
தவறி, காட்டு விலங்குகளுக்கு உணவாகி 
விடுகிறது. இஸ்ராயேல்‌, இறைவனுடைய 
மந்தையாகவும்‌, அவரது மேய்ச்சவின்‌ 
செம்மறியாகவும்‌ உள்ளது (சங்‌ 70:74: 100:3; 
எச ரச:6). இறைவனே அவர்களுடைய 
உண்மையான மேய்ப்பர்‌ சங்‌ 85: ௭௪ 34:02. 
16). அனால்‌, அவர்‌ அவர்களை மனித 
மேய்ப்பர்களின்‌ (சமயத்தலைவர்கள்‌] 
கவனிப்பின்‌ கீழ்‌ ஒப்படைத்தார்‌; ஆனால்‌, 
அவர்களோ நேர்மையற்றவர்களாகவும்‌, 
பேராசை கொண்டவர்களாகவும்‌ தங்களை 
வெளிப்படுத்தினர்‌ (எச 34: 1-10). அதன்‌ 
விளைவாக, அடிகள்‌ . பழி தவறி 
அலைந்து திரிந்தன (சங்‌ 119176; ஏச 53:6; 


அடையாளவியல்‌ தொடர்ச்சி) 84 


எரே 24:1; எ௫ 34:5-6), தாங்கள்‌ விரும்பி 
யதைச்‌ செய்தன (எச 4:6), காணாமல்‌ 
போயின (எரே 50:6; எச 44:11), கொலை 
செய்யப்படுவதற்கு எண்ணப்பட்டன எங்‌ 
44:24). இறுதியாக, அண்டவர்‌ அவர்‌ 
களைத்‌ தேடி (௭௪ ரக்‌:0-16), செம்மறி 
யாட்டுக்‌ குட்டிகளைக்‌ கைகளில்‌ ஏந்திய 
+ 

வராய்‌, அவர்களைக்‌ கொண்டு வரத்‌ 
தீர்மானிக்கிறார்‌ (ச 40:10 


சமய உண்மையினை வெளிப்படுத்த 
சரியாக பொருந்தியுள்ள மூன்றாவது 
உருவமானது, அனுதின வாழ்விலிருந்து 
எடுக்கப்பட்ட 'வழியாகும்‌'. ஒரு சாலை 
அவ்வது பாதையானது செயலையும்‌ 
(நடத்தல்‌) திசையையும்‌ (நெறி) அதன்‌ முல 
மாக நோக்கத்தையும்‌ குறிப்பிடுகின்‌ றது 
(சங்‌ 104:7:; ஏச 86:8). வாழ்க்கையில்‌ முக்கிய 
மானது சரியான சாலையை எடுப்ப 
தாகும்‌. எனெனில்‌, ஒரு வழியானது 
வாழ்வுக்கும்‌ பழ 6:2: 10:7; எச 21:8 
அல்லது சாவுக்கும்‌ பழ 7:27: 14:15: எரே 
3189 நடத்திச்‌ செல்லலாம்‌. இஸ்ரா 
யேவின்‌ சமயத்தலைவர்கள்‌ அதனுடைய 
வழியினை க்‌ குறிப்பிட்டு காட்டுமாறு 
முக்கியமாக பணிக்கப்பட்டி, ருந்தனர்‌. 
சீயோனுக்கு நடத்திச்‌ செல்கின்ற தாய்மை 
யான வழியும்‌ (ஏச 35:80), ஆண்டவருடைய 
வழியுமான சரியான வழியை தேர்ந்தே 
டுப்பதே. ஒர்‌ ஆசீராகும்‌ (சங்‌ 1:6; பழ 12:28; 
ஏச 26:7), இஸ்ராயேலின்‌ முழு வாழ்‌ 
வானது, எகிப்திலிருந்து கானான்‌ 
நாட்டிற்கு, அடி.மைத்தனத்தினின்று விடு 
தலைக்கு சாவிலிருந்து வாழ்விற்கு செல்‌ 
லும்‌ நடைப்பயணமாகவே இருந்தது. 
அது தன்னுடைய பாதை தவறி கைதி 
யாக்கப்பட்டபின்‌, இறைவனுடைய 
நகருக்கு திரும்ப வருவதற்கு (ஏச 35:8-9) 
. மீண்டும்‌ ஒரு வழி தயாரிக்கப்பட வேண்‌ 
டும்‌ (எச சீ; மலா 4:10. நடத்தையானது 
வாழ்விற்கு முக்கியமான பாதிப்புகளைக்‌ 
கொண்டுள்ளது என்பதை இவ்வுருவம்‌ 
சிறப்பாக வற்புறுத்திக்‌ கூறுகின்றது. யூத 


கட்சியினரிடையிலும்‌, கிறிஸ்‌ தவரிடையி 
வும்‌ புவப்பிக்கப்பட்டு வலியுறுத்தப்‌ 
பட்டது. 


அங்கம்‌ அதனுடைய வலிமை, ஆச்ச 
மூட்டும்‌ கர்க்சித்தல்‌ பதுங்கியிருந்து திம 


£ 


ரென இரையின்‌ மீது பாயும்‌ தன்மை, 
ஆகியவை இறைசினதீயைும்‌ தீர்ப்பையும்‌ 
குறித்துக்காட்டுவதற்கு இறைவாக்கினர்‌ 
களால்‌ பயன்படுத்தப்பட்டன. பச 315; 
ஒசே 8:4; 11:10). யாவே சீயோனிலிருந்து 
கர்ச்சிக்கிறார்‌ எரே 85:30; யோவே 3:19; 
ஆமோ 1:2; 3:9. இதன்‌ மூலம்‌, அவரது 
எதிரிகளின்‌ இதயங்களில்‌ பயத்தை 
உணடு பண்ணுகிறார்‌. அழிவானது 
உறுதியானதாகவும்‌ பாழாக்குவதாகவும்‌ 
இருக்கும்‌. சில பகுதிகள்‌ மட்டுமே விடு 
பட்டி ருக்கும்‌ (அமோ 4:12. 


ஊ. வழிபாட்டு அடையாளங்கள்‌:- 
அன்றாட வாழ்விலிருந்து பிரிக்கப்பட்டு 
தனக்குரிய தாக்கப்படுகின்ற உயரிய வழி 
பாட்டு அடையாளமானது, உடன்படிக்‌ 
கைக்கு உரியதாகும்‌. வாழ்க்கையின்‌ 
எல்லா நிலைகளிலும்‌ அடிப்படைப்‌ பண்‌ 
பாக அமைந்திருப்பது உடன்படி க்கையா 
கும்‌. உடன்படிக்கைகளை உருவாக்குவ 
தில்‌ வாழ்க்கை அமைந்திருந்தது. இஸ்ரா 
யேலின்‌ வாழ்வே, சீனாய்‌ மலையில்‌ 
நடைபெற்ற உயர்ந்த உடன்படிக்கை 
கொண்டாட்டத்தினாவ விளைந்தது. 
அங்கு, அது இறைவனுடைய குரலைக்‌ 
கேட்டது. அங்கு அது சட்டத்தைப்‌ 
பெற்றது. இறைவனுடைய மக்களாகவும்‌ 
கீழ்ப்படிதல்‌ உறுதி மொழி எடுத்ததாக 
வும்‌, சேவைக்கு ஒப்படைத்துக்‌ கொண்ட 
தாகவும்‌, நெறி முறைக்கு கீழ்பட்டதாக 
வும்‌, இரக்கத்தைக்‌ சார்ந்துள்ளதாகவும்‌, 
தான்‌ இருப்பதை அங்கு அது அறிந்தது. 
உடன்பட, க்கையைப்‌ பின்பற்றுவதில்‌ 
அதனுடைய வாழ்க்கை நிலை சார்ந்து 
ருந்தது. அதனுடைய வழிபாட்டு மற்றும்‌ 
சமய வாழ்விற்கு அடிப்படையாகவும்‌, 
ஒற்றுமையின்‌ இணைப்பாகவும்‌. நேர்மை 
யின்‌ இடமாகவும்‌, காலந்தோறும்‌ புதுப்‌ 
பிக்கப்பட்டு, உடைபட்டாலும்‌ புதிதாக 
வாக்களிக்கப்பட்ட உடன்பமு.க்கையா 
னது. இஸ்ராயேவின்‌ முழு வரலாற்றையும்‌ 
நோக்கச்‌ சாதகமான நிலையாகும்‌. 


வழிபாட்டு அடையாளவியலானது 
சைகை நாடக முறையில்‌ அமைந்தி 
ருந்தது. இவ்வாறு முதற்கனிகளின்‌ 


காணிக்கை விளைச்சலைப்‌ புனிதப்படுத்தி 
யது (யாத்‌ 23:16: 34:28; உப 26:1-: முதல்‌ 


85 


பிறப்பு, மந்தைகளையும்‌ கூட்டத்தைப்‌ 
புனிதப்படுத்தியது யாத்‌ 22:29-30; 4219-20), 
ஆசீரையும்‌ புனிதத்தையும்‌ கொண்டு 
வந்தது (ப 15:19-2); தகனப்‌ பவிகள்‌ 
லெவி 1-13, பாவப்பரிகார பலிகள்‌ (4:0), 
புனிதத்துவத்தை புதுப்பித்தது; பரிகார 
நாள்‌ சடங்குகள்‌ (லேவி 1) பாவ 
மன்னிப்டைக்‌ கொண்டு வந்தன. 

பெரிய விழாக்களில்‌, மீண்டும்‌ 
நடிக்கப்பட்ட வழிபாட்டு நாடகங்கள்‌, 
நாட்டு வாழ்வின்‌ அடித்தளத்தை 
வலிமைப்படுத்தனை. கொன்மையான 
விவசாய துவக்கமுடைய இவ்விழாக்கள்‌ 
யாவே வழி பாட்டிற்கு மாற்றி அமைக்கப்‌ 
பட்டு, வரலாற்று மற்றும்‌ அடையாளப்‌ 
பொருள்கள்‌ அளிக்கப்பட்டன. இவ்வாறு, 
எகிப்திலிருந்ததான வெளியேற்றத்தை 
கொண்டாடிய பாஸ்காவானது புதிய 
யாத்திரையின்‌ இறைவாக்காகவும்‌, புதிய 
நாளின்‌ துவக்கமாகவும்‌ உருவாயிற்று; 
புத்தாண்டு விழாவானது, ஆண்டவர்‌ 
அரியனண ஏறுதல்‌ மற்றும்‌ உலகின்‌ 
படைப்பைக்‌ கொண்டாடியது; ஆண்டவரு 
டைய இறுதிக்கால நாளின்‌ இறைவாக்‌ 
காக அமைந்தது: வாரங்களின்‌ விழா, 
சட்டத்தை அளிப்பதையும்‌: கூடாரவிழா, 
பாலைவன வாழ்வையும்‌ குறிப்பிடு 
கின்றன . 

சடங்குகளோடு மிக நெருங்க! தொடர்‌ 
புடையதாக, உடன்படு க்கை மற்றும்‌ கடவு 


ளுடைய ஞஒடும்பததஜின உறுப்பினர்‌ 
என்பதன்‌ அடையாளமான விருத்தசேதன 
சடங்கும்‌, படைப்பினை (யாத்‌ 20:11 


அத்துடன்‌ வருகின்ற ஓய்வுடன்‌ (உப 55:15) 
கொண்டாடும்‌ ஓய்வு நாளும்‌ உள்ளன. 
ஓய்வு நாளை அணுசரிப்பதென்பது பிற்‌ 


காலத்தில்‌ இறைவனுக்குக்‌ காட்டும்‌ 
உண்மை பக்தியின்‌ அறிகுறிகளில்‌ 
ஒன்‌ றாயிற்று . 

2. பிற்கால யூத மதம்‌:: நாடு 


கடத்தலுக்குப்‌ பிற்பட்ட மற்றும்‌ பிற்கால 
யத மதம்‌, தொடர்‌ உருவகமான விரிவுரை 
யால்‌ மேம்படுத்தப்பட்டு, பழைய ஏற்‌ 
பட்டிற்குள்‌ அதிக அளவில்‌ அடையாளப்‌ 
பொருளைக்‌ கண்டது. விவிவிய சொற்‌ 
களின்‌ பின்‌ மறைவான உணமைகள்‌ 
இருப்பதாகவும்‌ இவை அறிவொளி 


அடையானவியல்‌ (தொடர்ச்ச 


பெற்ற விரிவுரையாளர்களால்‌ மட்டுமே 
வெளிப்படுத்தப்பட மூடியும்‌ என்றும்‌ 
கருதப்பட்டது. தேவாலயம்‌ அதனுடைய 
துணைப்‌ பொருட்கள்‌, பலிகள்‌, கட்டடங் 
கள்‌, உணவு விதிமுறைகள்‌ அகிய 
அனைத்துக்கும்‌ அடையாளப்‌ பொருள்‌ 
அளிக்கப்பட்டது. எண்களின்‌ பொருளுக்கு 
அதிக முக்கியத்துவம்‌ அளிக்கப்பட்டது. 
(மூன்று என்பது புனிதம்‌ அல்லது இறை 
வணையும்‌; நான்கு, பூமியையும்‌; ஏழு, 
வானம்‌ மற்றும்‌ பூமி, கடவுளுடனான 
உறவு ஆகியவற்றையும்‌: பத்து, முழுமை 
யையும்‌ குறிப்பிடுகின்றன). உவோகங்‌ 
களுக்கும்‌ (உ.ம்‌. தங்கம்‌, கடவுளின்‌ 
மகிமை; வெள்ளி, மாசற்ற ஒழுக்கம்‌; 
பித்தளை, வவிமை நிறங்களுக்கும்‌ இல.ம்‌- 
புனிதம்‌; கருஞ்சிவப்பு-அ ரசு ரிம்‌; 
வெண்மை-தூய்மை; கருப்பு-திமை மற்றும்‌ 
அழிவு) உருவகமான பொருள்‌ அளிக்கப்‌ 
பட்டது. ஏழு கிளைகளுடைய விளக்குத்‌ 
தண்டு அன்மாவையும்‌, ஆட்டுக்கடாவின்‌ 
கொம்பானது மெசியாவையும்‌, கதிர்‌ 
மணியானது உயிர்ப்பையும்‌ குறிப்பிடுவ 
தாகக்‌ கருதப்பட்டது. 

வெளிப்பாட்டு இலக்கிய தோற்றத்‌ 
துடன்‌, பழமையினையும்‌ வருங்கால 
வரலாற்றையும்‌ விவரிக்க, விசித்திரமான 


இயல்புக்கு மீறிய உருவங்கள்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டன. விசித்திர மிருகங்கள்‌ 
தானி 70-0) மற்றும்‌ விலங்குகளின்‌ 


கொம்புகள்‌ (7:34; 8:8.£2 அகியவற்றால்‌ 
வரலாற்று அரசர்களும்‌ அரசுகளும்‌ குறிப்‌ 
பிடப்பட்டன. வெள்ளாட்டுக்‌ கடாவின்‌ 
கொம்பு, பெரிய அலக்சாண்டரையும்‌ (9:5- 
கி; பெரிய ஆட்டுக்கடாவின்‌ கொம்பு, யூதா 
மக்கபேயுவையும்‌ (ஏனோக்‌ 90:9; சிங்கம்‌ 
கழுகை அழிப்பது, தாவீது மரபு மெசியா 
வின்‌ மூலம்‌ உரோமை வெலவ்வப்பவெதை 
யும்‌ குறிப்பிடுகின்றன. இதன்‌ சற்று 
மேம்பட்ட வளர்ச்சியானது, மேலும்‌ விரி 
வான வானதூதர்‌ மற்றும்‌ பேய்கள்‌ பற்றிய 
கோட்பாடு, உலக அழிவுடன்‌ கூடிய 
வளர்ந்த இறுதிக்கால இயல்‌, இறுதித்‌ 
தீர்ப்பு மற்றும்‌ பேரின்ப புது உலகம்‌ 
என்பனவாகும்‌. 

யுதப்பிரிவுகளின்‌ இடையிலும்‌, இறை 
வாக்கு நூல்களுக்கு தற்காலப்‌ பொருளை 


அமடயானள வயல்‌ தொடர்ச்ச] 86 


அளிக்க அடையாளச்‌ சிறப்பை குறிப்பிடு 
வதன்‌ மூலம்‌, அந்நாளின்‌ ஆன்மீக நிலை 
களுக்கு ஏற்ற விளக்க முறைகளையும்‌ 
காண்கிறோம்‌. 


2. புதிய ஏற்பாடு:- பெரும்பாலும்‌, புதிய 
ஏற்பாட்டு அடையாளவியலானது, இயேசு 
கிறிஸ்துவின்‌ அள்தன்மை, அவருடைய 
அடையாளம்‌, அவரது வாழ்வு மற்றும்‌ 
பணீ ஆகியவற்றின்‌ பொருள்‌ அகிய 
வற்றைப்‌ பற்றியதாகும்‌. பெரும்பாலான 
உருவங்கள்‌ பழைய ஏற்பாட்டி லிருந்தும்‌, 
யத வெளிப்பாட்டி விருந்தும்‌ எடுத்தாளப்‌ 
பட்டுளளன , 


அ. அடையாள தலைப்புகள்‌: புதிய 
ஏற்பாட்டில்‌ அனைத்தையும்‌ உள்ளடக்கும்‌ 
அடையாளமானது, அபிடேகம்‌ செய்யப்‌ 
பட்டவரும்‌ மெசியாவும்‌ ஆகிய இயேசுக்‌ 
கிற்ஸ்துவே அவார்‌. அவர்‌ தம்மிலேயே 
இஸ்ராயேல்‌ நாட்டையும்‌ எதிர்ப்பார்ப்பு 
களையும்‌, புதிய உடன்படிக்கை மற்றும்‌ 
புதிய சமுதாயத்தையும்‌ கோணடுபளார்‌. 
அவரில்‌ அரசன்‌ (மத்‌ 21:15; யோவா 18:57), 
குரு எபி 2:14-5:10), இறைவாக்கினர்‌ 
(யோவா 5:14; 7:40), வழிபாடு (எபி 9:1- 10:45), 
மற்றும்‌ வார்த்தை (யோவா 11: எபி 1:2 
ஆகியவற்றின்‌ பணிகள்‌ நிறைவேறு 
கின்றன. விளக்கமான தலைப்புகள்‌ 
மற்றும்‌ உருவக மான பெயர்களின்‌ மூலம்‌, 
அப்போஸ்தலர்கள்‌. யுதா்‌ ம்ற்றும்‌ 
கிரேக்கர்கள்‌ முதலான எல்லா மக்களுக்‌ 
கும்‌ இயசுவின்‌ பொருளை வெளிப்படுத்த 
முயன்றனர்‌. 

இவற்றில்‌ அதிகப்‌ பொருளுடையதாக 
இருப்பது, இறைவனுடன்‌ கொண்டி ருந்த 
நெருங்கிய உறவினைக்‌ குறித்துக்‌ காட்டு 
கின்ற 'மகன்‌' என்ற தலைப்பாகும்‌. இறை 
வுடைய திராட்சை தோட்டத்தில்‌ 
பழங்களை சேகரிக்க அனுப்பப்பட்ட ஒரே, 
தனித்துவ மிக்க மகன்‌ இவரே. மனிதனை 
மீட்சவும்‌ கடவுளின்‌ பின்னைகளாக அவர்‌ 
களை உருவாக்கவும்‌, அவர்‌ தன்னுடைய 
உயிரையே அளித்கார்‌. 

இயேசுவினுடைய தாழ்ச்சியையும்‌, 
அவருடைய மரணத்தின்‌ பவிப்பண்பையும்‌ 
வவியறுத்துகின்ற மற்றொரு அடையாளம்‌ 
செம்மறீயாகும்‌. “உலகத்தின்‌ பாவத்தைப்‌ 


ர்‌ - 


போக்குகின்ற இறைவனின்‌ செம்மறியா 
கிய" (யோவா 1:89) உண்மையான பாஸ்‌ 
காச்‌ செம்மறி இவரே 0 கொரி 5:9) 


இவ்வுருவத்துடன்‌ மிக நெருங்கிய 
தொடர்புடையது குரு என்ற உருவகமா 
கும்‌. எபிரேயருக்கான திருமுகத்தின்‌ 


ஆசிரியர்‌ இதனைப்பற்றி அதிக அளவில்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. இறைவனிடம்‌ செல்‌ 
வதற்கான நிலையான வழியை தருகின்ற, 
எல்லாம்‌ நிறைவான ஒரே பவியினை 
அளிக்கின்ற, ஒரே உன்னத தலைமைக்‌ 
குரு கிறிஸ்துவே. இவ்வாறு, அவரில்‌, 
இஸ்ராயேலின்‌ முழுவழிபாட்டு சமயமா 
னது தனது நிறைவைக்‌ காண்கிறது. 

மீண்டும்‌, இயேசு வார்த்தை (யோவா 
1:1. படைப்பு, வெளிப்பாடு மற்றும்‌ மீட்பு 
ஆகியவற்றில்‌ செயல்‌ தலைவரான 
வார்த்தை என்று குறிப்பிடப்படுகின்‌ றார்‌. 
அவரில்‌ இறைவார்த்தையின்‌ ஆற்றல்‌, 
உறுதிமொ றி மற்றும்‌ உரிமைக்‌ கோரிக்‌ 
கையானது மீண்டும்‌ வெளிப்பாட்டை 
காண்கிறது. மனிதர்கள்‌ பதிலுரைக்குமாறு 
அழைக்கப்படுகின்ற இறுதி வார்த்தை 
இவரே. 

பல சமய மற்றும்‌ சமூக உறவுகளைக்‌ 
கொண்ட வார்த்தையாகிய ஆண்டவர்‌ 
என்ற சொல்லால்‌, இயேசு மேலும்‌ குறிப்‌ 
பிடப்படுகிறார்‌. இவரே மனித வடிவி 
லான இறைவன்‌ வழிபாட்டின்‌ ஆண்ட 
வர்‌, மனிதருடைய பற்றுறுதி, பக்தி ம்ற்றும்‌ 
சேவையைச்‌ கோருகின்ற அவர்களின 
ஒரே உணமையான தலைவர்‌. 


ஆ. இயேசுவின்‌ அடையாளவியல்‌:- 
இயேசு அடிக்கடி உருவங்களையும்‌ அடை 
யாளங்களையும்‌ பயன்படுத்தினார்‌ என்று 
எல்லா நற்செய்தி ஆசிரியர்களும்‌ சான்‌ 


றுரைக்கின்றனர்‌. சமய உண்மைகளை 
விளக்குவதற்கு, வாழ்க்கையின்‌ மிகச்‌ 
சாதாரண ஆரம்ப நிலைகளினின்று 


உருவங்களை அவர்‌ பயன்படுத்தினார்‌. 
அவருடைய முதன்மையான அடையாள 
மானது இறையரசு: மனிதருடைய இதயங்‌ 
களில்‌ இறைவனுடைய ஆட்சி என்பதாகும்‌. 
இதுவே, அவரது போதனையின்‌ மையக்‌ 
கருத்தாகவும்‌ (மத்‌ 4:72), அவரது உவமை 
களில்‌ முதல்‌ பொருளாகவும்‌ (மத்‌ 13, 
அவரது அக்கறையின்‌ இலக்காகவும்‌ 


87 


இருந்தது. மனிதர்கள்‌ அதனை அறிந்து, 
அதற்‌ கான வழியைக்‌ கண்டுபிடித்து. 
அதில்‌ நுழைய வேண்டும்‌ என்பதில்‌ அவர்‌ 
ஆர்வமிக்கவராய்‌ இருந்தார்‌. உடன்படிக்‌ 
கையையும்‌ இறையாட்சியையும்‌ நினை 
விற்கு கொண்டுவந்து, இயேசுவில்‌ நிறை 
வேறிய இவ்வுருவமானது, மீட்பின்‌ முழு 
வரலாற்றுக்கு பணிச்சட்டமாக உருவாகி, 
“அரசருக்கெல்லாம்‌ அரசர்‌ மற்றும்‌ 
ஆண்டவருக்கெல்லாம்‌ ஆண்டவர்‌” என்று 
இயேசு புகழப்பட விருக்கும்‌ சிறப்பான 
உச்ச நிலையை எதிர்நோக்குகிறது. இந்த 
இயேசு ஒர்‌ அரசை உருவாக்கி, அதைத்‌ 
தந்தையிடம்‌ அளிக்கவந்தார்‌. 

இயேசுவினுடைய மற்றொரு அடை 
யாளம்‌, அயனும்‌ ஆட்டு மந்தையும்‌ என்ப 
தாகும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ இவ்வருவம்‌ 
கொண்டிருந்த பொருளுக்கு. வழி தவறிய 
மக்களுக்கு தனது உயிரையே அளிக்கின்ற 
தன்னுடைய பணியின்‌ உட்‌ பொருளையும்‌ 
சேர்க்கின்றார்‌ யோவா 10: 11.15). திருடர்‌ 
களாகவும்‌ கொள்ளைக்காரர்களாகவும்‌ 
(10:8), கூவியாட்களாகவும்‌ (20:18-13, போவி 
இறைவாக்கினர்களாகவும்‌ உள்ள சமய 
தலைவர்களின்று முற்றிலும்‌ வேறுபட்டு, 
உணமையான அயனாக அவர்‌ உள்ளார்‌. 
அவருடைய குரலையே அவை பின்‌ 
தொடர்கின்றன; அவைகளுக்காக தன்னு 
டைய உயிரையே அளிக்கின்றார்‌; மற்ற 
சிடையிலுள்ளவற்றையும்‌ இறைவனின்‌ 
ஒரே மந்தைக்கு சேகரிப்பதற்காக அவர்‌ 
செல்கிறார்‌ 00:19). 


இயேசு தன்னுடனான ஒன்றிப்பின்‌ 
அவசியத்தை, ஜிராட்சைக்கொடி அடை 
யாளத்தினால்‌ வவியுறுத்துகினறார்‌. 
அவரது கவன மானது பலனுள்ள வாழ்‌ 
வின்‌ மீது அமைந்துள்ளது. கிளைகள்‌ 
இராட்சைக்கொடியினின்று வாழ்வு பெறு 
வது போல, சீடனும்‌ கிறிஸ்துவிடமிருந்து 
பெறுகிறான்‌ (யோவா 15:கி. சீடனுடைய 
உள்ளூரமானது இவ்வுறவையே சார்ந்‌ 
துள்ளது; கிறிஸ்து இன்றி, அவன்‌ ஒன்றும்‌ 
செய்ய இயலாது (5:5. மேலும்‌, கனி 


, கொடாவிடில்‌, கிளையானது வெட்டப்‌ 
பட்டு அழிக்கப்படும்‌ (5:0. 
மீண்டும்‌, அவர்‌ வழி: என்னும்‌ 


உருவத்தை பயன்படுததுகிறார்‌ யோவா 


அடையாளவியல்‌ [தொடர்ச்ச] 


14:6). இவ்வடையாளத்தின்‌ மூலம்‌ தாமே 
வழிபற்றிய இறைவாக்கினர்களின்‌ கூற்றுக்‌ 
களை நிறைவேற்றி (ச 35:8; 40:3; மலா 3) 
இறைவனிடம்‌ செல்வதற்கான வழியை 
அளித்து, இறைவனுடன்‌ தோழமை 
கொள்வதற்கு அவசியமான வாழ்க்கை 
முறையினை வெளிப்படுத்தியதாக (மத்‌ 22: 
189 இயேசு குறிப்பிடுகிறார்‌. இவ்வாறு, 
கிறிஸ்தவமானது வழியாகவும்‌ (அ.ப, 9:8; 
19:9.22; 88:4), கிறிஸ்தவர்கள்‌ அவவழியைச்‌ 
சார்ந்தவர்களாகவும்‌ அறியப்பட்டனர்‌. 

இ. மீட்பின்‌ அடையாளவியவப்‌;- மீட்பி 
னுடைய முதன்மையான அடையாள 
மானது. சிலுவையாகும்‌. அதில்‌ பெரும்‌ 
பான்மையான புதிய ஏற்பாடு இறையியில்‌ 
ஒருங்கு சேருகின்றன. சிலுவையானது 
மீட்பின்‌ வழியாகவும்‌ (கலா 06:14; கொலோ 
2:14), மனித இனத்தின்‌ பிளவுபட்ட நிலை 
களை ஒன்றிணைக்கும்‌ சாதனமாகவும்‌ 
(எபே 2:16; கொலோ 1:20), கிறிஸ்தவர்‌ 
களுக்கான வாழ்வின்‌ வழியாகவும்‌ இருப்‌ 
பதால்‌ (மத்‌ 10:38; 18:24; மாற்‌ 8:34; 10:39: லூக்‌ 
9:23. 14:27), சிலுவையின்‌ செய்தி என்பது 
இறைவனின்‌ அற்றலாக உள்ளது 
்‌ கொரி 1:18). புதிய ஏற்பாடு காலந்‌ 
தொட்டு, உலகின்‌ பாவங்களுக்கான 
அவரது மரணத்தையும்‌ மனிதருக்கு அவர்‌ 
அளிக்கின்ற புது வாழ்வையும்‌ வவியுறுத்து 
கின்ற சிவவையானது, கிறிஸ்துவில்‌ வரு 
கின்ற மீட்பின்‌ ஒரே உலகளாவிய அடை 
யாளமாக விளங்குகிறது. 

மீட்பின்‌ உண்மையை விவரிக்கும்‌ 
போது, புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ 
பல்வேறு அடையாள சொற்களைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றனர்‌; விடுதலை தீர்ப்பினை 
குறிப்பிடும்‌ ஏற்புடையவராதல்‌" உரோ 
4:20; 5:16.18; 3:24; 9:30: 1 கொரி 6:11: மகன்‌ 
என்கிற நிலையில்‌ குடும்ப உறவில்‌ நுழை 
தலை குறிப்பிடும்‌ “சவிகாரம்‌” உரோ 4:15; 
கலா சீ:5 அழு மையை விடுதலை செய்தல்‌ 
அல்லது சிறையிருப்போரை மீட்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ “விலை (மத்‌ 20:28; மாற்‌ 10:45; 
எபே 1:7: கொலோ 1:14; 17 திமோ 2:6; எபி. 
9:15: பவியின்‌ மூலம்‌ தோழமையை மீட்ட 
ளித்தல்‌ அல்லது குற்றத்தை நீக்குதலைக்‌ 
குறிப்பிடும்‌ “பரிகாரம்‌” (உரோ கு 7 
கொரி 5:0, ஆகியவை இப்படிப்பட்ட 
அடையாளச்‌ சொற்களாகும்‌. 


அட்டை 68 


மீட்கப்பட்ட சமுதாயம்‌ என்பது. 
கிறிஸ்து எங்குள்ளாரோ அங்கு திருச்‌ 
சபையும்‌ உள்ளது என்பதை வவியுறுத்தும்‌ 
கிறிஸ்துவின்‌ உடலாக அழைக்கப்படு 
கிறது. இவ்வுருவத்தின்‌ மூலமாக, திருச்‌ 
சபையினுடைய கூட்டான இயல்பும்‌, 
பணியும்‌ வவியுறுத்தப்படுகின்‌ றன. 

மீண்டும்‌, கிறிஸ்துவினுடனான நெருங்‌ 
கிய உறவையம்‌, அதனுடைய துணை 
நிற்கும்‌ நிலையைக்‌ குறிப்பிடும்‌ முறையில்‌ 
திருச்சபை கிறிஸ்துவினுடைய மணமகள்‌ 
என்று கூறப்படுகின றது. 


ஈ. வழிபாட்டின்‌ அ/டையாளவியல்‌:- 
வழிபாட்டின்‌ அடையாளவியலானது இரு 
வருட்சாதனங்களில்‌ முன்னிலைக்கு 


வருகிறது. ஒவ்வொரு அருட்சாதனமும்‌ 
சைகை நாடகத்தொனியை உள்ளடக்கிய, 
நற்செய்தியினுடைய, நாடக வடிவ 
வெளிப்பாடாக உள்ளது. ஞானஸநானத்‌ 
தில்‌, நீரானது. தீய சக்திகளின்‌ மீதான 
வெற்றி வாழ்வை அச்சு. ததும்‌ 
நீரினிடையே செல்வது, செங்கடஉனைக்‌ 
கடப்பதை நினைவுட்டுகிறது 0 கொரி 
10:1-8; சங்‌ 74:19: ஏச 51:9-10) சாவிலிருந்து 
வாழ்விற்குச்‌ செல்லுதல்‌ (உரோ 56:18: 
கறையினனை அகற்றுதல்‌ வெப்‌. 8:48; தீத்‌ 3:5): 
வாழ்வை அளிப்பது (உரோ 6:4; கலா 3:27: 
யோவா 3: என்பனவற்றை குறிப்பிடு 
கின்றது. புனித சமுதாயத்திற்குள்‌ நுழை 
வதற்கான துவக்கச்‌ செயலாக, விருத்த 
சேதனத்தின்‌ இடத்தினை ஞானஸ்நானம்‌ 
ஏற்கிறது 0 கொரி 12:19. இது இயேசு 
வின்‌ மரணத்திலும்‌ உயிர்ப்பிலும்‌ பங்கு 
பெறுவதாகும்‌ (உரோ 6:3-5; கொலோ 2:12. 
ஒருவன்‌ கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு 
(உரோ 6:3), புதிய வாழ்விற்கு உயிர்தெ 
முந்து (உரோ 58:4: கொலோ 2:11), அதன்‌ 
மூலம்‌ கிறிஸ்துவின்‌ உடலுக்குள்‌ நுழை 
கிறான்‌ 0 கொரி 12:13, இவ்வாறு, இது 
மீட்பு நாடகத்தின்‌ மறு அரங்கேற்றமாக 


உருவாகிறது. 
இதே முறையில்‌ நற்கருணையானது 
(ஆண்டவருடைய இரவுணவு நற்‌ 


செய்தியை நாடகமாக்குகிறது. இது புதிய 
உடன்‌ படி க்கையின்‌ அடையாளமாகும்‌ 
மத்‌ 26:26-29: மாற்‌ 24: 22-25): தனது 
சீடர்களுடனான இயேசுவின்‌ தோழமை 
விருந்தை நினைவு கூர்கிறது; சிலுவை 


உயிர்ப்பு நிகழ்ச்சியைப்‌ பறைசாற்றுகிறது 
(1 கொரி 10:18-17: 11-23-30) மெசியாவின்‌ 
பெருவிருத்தை எதிர்‌ நோக்கியுள்ளது 
லூக்‌ 22:15-19: திதாக்கே 9-10). மீட்பினு 
டைய முழுப்பொருளானது, இயேசுவின்‌ 
மரணம்‌ மற்றும்‌ அதனின்று வெளிப்படும்‌ 
தோழமையின்‌ புதுவாழ்வை வவியுறுத்தும்‌ 
விதமாக நாடகமாக்கப்‌ பட்டுள்ளது. 

உ இறுதிச்‌ கால இயவின்‌ அடையாள 
வியல்‌:- புதிய ஏற்பாட்டு இறுதிக்கால 
இயவில்‌, புதிய எருசலேமின்‌ உருவகத்‌ 
தின்‌ கீழ்‌, விசித்திர விலங்கு அடையாள 
வியல்‌ மற்றும்‌ எண்ணியலோடு சேர்ந்து, 
விண்ணக வழிபாடு, கொள்ளை நோய்‌ 
கள்‌, விண்ணக போர்முறை, தீமையின்‌ 
புத்தெழுச்சி மற்றும்‌ அழிவு, உயிர்ப்பு, 
தீர்ப்புக்‌ காட்சி மற்றும்‌ பேரின்பத்தை 
மீட்டளித்தல்‌ போன்ற மையக்கருத்துக்‌ 
களுடன்‌ சேர்ந்து, மீண்டும்வெளிப்பாட்டு 
இலக்கியம்‌ பயன்படுகிறது. அடையாள 
உருவகங்களைப்‌ பயன்படுத்தி, வரலாற்றி 
னை மீணடும்‌ அண்டவியல்‌ சொற்களால்‌ 


எழுதுவதன்‌ மூலம்‌, உரோமையரின்‌ 
அடக்குமுறையின்போது திருசசபைக்கு 
ஆறுதலளிக்க, வலிமையளிக்க ஆசிரியர்‌ 
விரும்புகிறார்‌, 


அப்போஸ்தலருக்கு பிற்பட்ட காலத்‌ 
தில்‌, கிறிஸ்து, ஞானஸ்நானம்‌, உயிர்ப்பு, 
நற்கருணை, அரசு, மேலும்‌ நற்செய்தியின்‌ 
ஆற்றல (யோவா 21:1-1) அகியவற்றை 
குறிப்பிடுகின்ற அடையாளமாக மீனை 
யும்‌, வாழ்வின்‌ கடலில்‌ விசுவாசிகளை 
சுமந்து செல்லும்‌ திருச்சபையினை 
குறிப்பிடுகின்ற அடையாளமாக கப்பலை 
யும்‌, கிறிஸ்தவ கலை மற்றும்‌ சிற்பக்கலை 
யில்‌ குறிப்பிடப்பட்டுளள அடையாள 
பொருட்களின்‌ சித்திரம்‌, போன்றவற்றை 
நாம்‌ சந்திக்கிறோம்‌. 

'அடையாளம்‌' என்னும்‌ சொல்லானது, 
விசுவாசத்தின்‌ சுருக்கமான அறிவிப்பைக்‌ 
குறிப்பிடவும்‌ உபயோகிக்கப்படுகிறது. 
உ-ம்‌: அப்போஸ்தலர்களுடைய விசுவாசப்‌ 
பிரமாணத்தின்‌ முன்னோடியான “உரோ 
மை அடையாளம்‌” விசுவாச அறிக்கை. 


அட்டை (Leech) 
பு வகையைச்‌ சார்ந்த இந்த உயிரின 
மானது இரத்தத்தை உறிஞ்சும்‌ தன்மை 


69 


கொண்டது (பழ 9:5). பாலஸ்தினத்தில்‌ 
தேங்கி நிற்கும்‌ குட்டைகள்‌ அல்லது மெது 
வாக ஒடும்‌ ஓடைகளில்‌ வாழ்ந்த பலவகை 
யான அட்டைகள்‌ குறிப்பிடப்படுகின்றன. 
அட்டையை விழுங்கிவிடும்‌ அச்சத்தால்‌, 
ஆற்றிவிருந்தோ குட்டைகளிவிருந்தோ 
நேரடியாக வாய்‌ வைத்தோ கையாலோ 
நீர்‌ அருந்துவதற்கு எதிராக தல்மூது 
எச்சரிக்கிறது. 
அளளிவகுத்து நிற்கும்‌ படை (BATTLE ARRAY) 
பகைவர்கள்‌ காக்கினால்‌ எதிர்த்து 
நிற்கவோ, அவலது வாய்ப்பு ஏற்படும்‌ 
போது முன்சென்று தாக்கவோ தயாராக 
இருக்கும்‌ போர்நிலை அல்லது அமைப்பு. 
இது யோசுவா, மற்றும்‌ அரசர்கள்‌ செய்த 
போர்களில்‌ விளக்கமாகக்‌ கூறப்படுகிறது 
(யோசு 1:14: 1 சாமு 17:10; 2 சாழு 10:8-177. 
இறைவாக்குகளிலும்‌ இந்தப்‌ “போருக்கு 
ஆயத்தமாயிருக்கும்‌” நிலைபற்றிக்‌ கூறப்‌ 
படுகிறது (எரே 6:23. "கடவுள்‌ தரும்‌ 
நடுக்கங்கள்‌ எனக்கெதிராய்‌ அணிவகுத்து 
நிற்கின்றன” என யோபு குறிப்பிடுகிறார்‌ 
(யோபு 6:4). திருவெளி 9:7-இல்‌ வெட்டுக்‌ 
கிளிகள்‌ போருக்கு அணிவகுத்துச்‌ செல்‌ 
லும்‌ குதிரைகள்‌ போல்‌ நிற்பதாக உருவக 
மாகக்‌ கூறப்படுகிறது. 


அணுகும்‌ பேறு (ACCESS) 

கீழை நாடுகளின்‌ அரசவையிலே 
பார்வையாளர்களையும்‌, குறைகளைக்‌ கூற 
வருவோரையும்‌ அரசரைப்‌ பார்க்க 
அழைத்து வரத்‌ தனி அதிகாரி இருந்‌ 
தார்‌. இந்த அதிகாரியின்‌ தயவு இருந்‌ 
தாவ்தான்‌ அரசரைக்‌ காண இயலும்‌. 
மேலும்‌ இவர்‌ இவ்வாறு வருபவர்கள்‌ 
உண்மையான காரணத்துடன்‌ வருகிறார்‌ 
கள்‌ என உத்தரவாதம்‌ அளிக்கவும்‌ 
கடமபைப்பட்டி ருக்கிறார்‌ (காண்க: பர்னபா 
பவுலை எருசலேம்‌ சபைக்கு அறிமுகப்‌ 
படுத்தி உத்தரவாதம்‌ அளிக்கிறார்‌. அப்‌. 
9:27.29). பொதுவாக, இப்படி ஒருவரை 


மற்றவருக்கு அறிமுகப்படுத்தும்‌ பணியை 
செய்பவரை இடையீட்டாளர்‌ அல்லது 
இணைப்பாளர்‌ எனவும்‌ கூறலாம்‌. 


அகிலத்தை ஆண்டவர்‌ ஆள்வ்தால அவர்‌ 
அனைத்திற்கும்‌ அரசர்‌ (சங 29:10; 10:49: 
96:10: 99:1. அவவரசரை அணுகும்‌ 
வாய்ப்பை மானிடருககப்‌ பெற்றுத்‌ 


அண்ணை சணன்‌ 


தந்தவர்‌ இறைமகன்‌ இயேசு எபி 10:19-23. 
இங்கே மனிதனை இறைவனோடு 
இணைக்கும்‌ இயேசுவின்‌ பணி 
வெள்ளிடை மலை. இது பாவி இறைவ 
னோடு உறவு கொள்ளவும்‌ தொடர்ந்து 
அவரை அணுகவும்‌ வழி செய்கிறது 
உரோ 5:3: எபே 2:12-18 ஆகிய பகுதிகள்‌ 
பாவத்தினால்‌ மனிதன்‌ கடவுளிடமிருநீ 
தும்‌, உடன்படிக்கை உரிமையிவிருந்தும்‌ 
பிரிக்கப்படுகிறான்‌ (உரோ 3:2) எனவும்‌, 
இறைவனிடம்‌ மீண்டும்‌ தங்களை அறி 
முகப்படுத்த இடையீட்டாளர்‌ தேவை 
எனவும்‌ இயேசு தனது பாடுகளால்‌ 
பிரிவினைச்‌ சக்திகளைத்‌ தகர்த்தெரிந்து 
உறவை ஏற்படுத்தினார்‌ என்வும்‌ 
கூறுகின்றன (எபே 115-18; 1 பேதுரு 3:18. 
இயேசு ஏற்படுத்திய உரிமை இறைவ 
னோடு நேரடி உறவு கொள்ளும்‌ உரிமை 
ஆகும்‌ (எபி 4:16: 10:82. இது ஆவியினால்‌ 
ஏற்பட்ட உரிமை எபே 2:19). இயேசுவின்‌ 
இறப்பு இறைவன்‌ - மனித உறவைப்‌ 
புதுப்பித்தது. மேலும்‌ மனித உறவுகளை 
யும்‌ மேம்படுத்தியது. இந்த உரிமை 
நாளும்‌ தொடர்கிறது. இதற்குக்‌ காரணம்‌ 
இயேசுவின்‌ மீட்புப்‌ பணி தொடர்ந்து 
செயல்படுவதேயாகும்‌ (உரோ 5:1: காண்க: 
உரோ 3:25; எபி 11:0). 


அண்ண கன்‌ (EUNUCH) 

அண்ணகர்கள்‌ அ ரண்மணையில்‌ 
பெண்கள்‌ தங்கியிருக்கும்‌ பகுதியின்‌ மேற்‌ 
பார்வையாளர்களாக  நியமிக்கப்பட்டவர்‌ 
கள்‌. வழக்கமாக இவர்‌ விதை அடித்து 
ஆண்மை நீக்கப்பட்டவர்‌. திருமணம்‌ 
செய்துகொண்ட அண்ணகர்களும்‌ உண்டு 
(அதி 39:10. ஆனால்‌ போத்திபார்‌ அநேக 
மாக அண்ணகராக இருக்கமுடியாது. 
ஏனெனில்‌ 'அண்ணகன்‌' என்ற சொல 
அவனது வேலையையே குறிக்கும்‌. பழ 
மேற்காசிய அரசவைகளில்‌ இருந்தது 
போல்‌, மமசடுபாத்தாமியா வழியாக 
உரோமை, பைசைன்டைன்‌ பேரரசுகளி 
வும்‌ அரசியல்‌ முக்கிய வேலைகளுக்கு 
அண்ணகர்களைப்‌ பயன்படுத்தும்‌ முறை 
புகுத்தப்பட்டது. 

அண்ணாகர்கள்‌ உயர்‌ அதிகாரிகளாக 
வும்‌ இருந்தனர்‌ (ஆதி 39:1: ௮.பூ.. 8:27). 
ஆனால்‌ இஸ்ராயேவில்‌ பழுதுபட்ட ஊன 


அசா 90 


முற்ற மற்ற பொருட்களைப்‌ போன்று 
அண்ணகர்களும்‌ அண்டவருடைய உடன்‌ 
படிக்கைச்‌ சபையில்‌ புகுவதற்கு அனுமதி 
மறுக்கப்பட்டனர்‌ (லேவி 22:24: உப்‌ 35:0. 
எனவே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ நாடு கடத்‌ 
தப்படும்போது பாபிலோன்‌ அரண்மனை 
யில்‌ அண்ணகராய்‌ இருப்பார்கள்‌ (ஏச 
39:7) என்று ஏசயா இறைவாச்குரைத்த 
போது அனைவரும்‌ அஞ்சினர்‌. இந்த 
இறைவாக்கு நிறைவேறியதா என்பதும்‌, 
தானியேல்‌ ஒர்‌ அண்ணகரா (2 அர 20: 
17-18) என்பதும்‌ தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை. அனால்‌ அடழுமைகள்‌ பொது 
வாக அணணகராக்கப்பட்டனர்‌ என்று 
எரோதோட்டஸ்‌ என்பவர்‌ கூறுகிறார்‌, 
பழைய ஏற்பாட்டில்‌ இஸ்ராயேல்‌ 
அண்டை நாட்டவர்‌ அரசவைகளில்‌ 
அண்ணாகர்கள்‌ பயன்படுத்தப்பட்ளேளனர்‌ 
(எஸ்த 1:10-15; தானி 1:3.8-9). தீரிவிருந்து 
வந்த ஈசபேல்‌ அண்ணகர்களைப்‌ பயன்‌ 
படுத்தினாள்‌ ப அர 32:9: 2 அர 8:6; 9:33, 
தாவீதும்‌ அவர்களை அலுவலர்களாகப்‌ 
பயன்படுத்தினார்‌ (0 சாமு ச:15: 1 நாள்‌ 28:0. 
யுதாவை இறுதியாக ஆண்ட மன்னர்‌ 
களும்‌ அண்ணகர்களைப்பற்றி அறிந்‌ 
இருந்தனர்‌ (2 அர 24:05; 25:19; எரே ப: 
திருமுறைப்‌ புற நூல்களில்‌ சட்டத்தைக்‌ 
கடைப்பிடிக்கும்‌ அணணகர்‌ பாராட்டப்‌ 
படுகிறார்‌. பெரிய ஏரோது தனக்குப்‌ 
பானம்‌ அளிக்கும்‌ அதிகஙரியாக ஒரு 
அணணகரைப்‌ பயன்படுத்தினார்‌ என்று 
யோசிபஸ்‌ கூறுகிறார்‌. மெசியா அரசில்‌ 
விசுவாச மற்ற இஸ்ராயேலர்களுக்கு 
முன்னால்‌ விதையம்‌ க்கப்பட்ட அண்ணகர்‌ 
களும்‌ அன்னியா்களும்‌ நுழைவார்கள்‌ 
என்று ஏசயா முன்னறிவிக்கிறார்‌ ஏச 
சி 5; காண்க: ஞான 3:1. 


பூதிய ஏற்பாட்டில்‌ எதுதியோப்பிய 
அரசியான காத்தாக்கேயின்‌ மேலலுவலன்‌ 
ஒரு அண்ணகன்‌ அவான (அ.ப. 8:87-29), 
இதன்‌ வழியாக நிலையானச்‌ சடங்கு 
தீட்டுடையவனும்‌, இறையரசை ஏற்றுக்‌ 
கொள்ளுதல்‌, கிறிஸ்‌ துவின்‌ உடவில்‌ 
முழுப்பங்கு பெறுதல்‌ ஆகியவற்றிவிருந்து 
விலக்கப்படுவதில்லை என்று சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌ ஆசிரியர்‌. திருமண முறிவு 
பற்றிப்‌ பேசுகையில்‌ 'தாய்‌ வயிற்றினின்று 


அண்ணகராகப்‌ பிறந்தவரும்‌ உளர்‌. 
மனிதரால்‌ அண்ணகரானவரும்‌ உளர்‌. 
விண்ணரசை முன்னிட்டு அண்ணக 
ராக்கிக்‌ கொண்டவரும்‌ உளர்‌ என்று மத்‌ 
19:12 இயேசு அண்ணகர்களை வேறு 
படுத்துகிறார்‌. 


இறைவனின்‌ அரசில்‌ நன்முறையில்‌ 
சேவை செய்யத்‌ தங்களது இனவிருத்தி 
ஆற்றலைத்‌ தியாகம்‌ செய்பவர்களே 
இயேசுவுக்காகத்‌ தங்களையே அண்ணகர்‌ 
களாக்கிக்‌ கொண்டவர்கள்‌ என்று உருவக 
மாகக்‌ கூறப்படுகின்றனர்‌. இது உடற்‌ கூறு 
களுக்கு அப்பாற்பட்ட பொருளில்‌ கூறப்‌ 
படுகிறது. அறுவை சிகிச்சை அல்ல, 
இயேசு இங்கு தன்னை அல்லது திரு 
ம்ழுக்கு யோவானைக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
என்று சிலர்‌ கருதுகிறார்கள்‌. அண்ணகர்‌ 
கன்‌ ஆற்றலற்ற மனிதர்கள்‌ என்று சீராக்‌ 
ஆகமம்‌ கூறுகிறது (சீரா 20:3; 50:3). மத்‌ 
19:2- என்ற வாசகம்‌, கன்னிமைக்‌ குருத்‌ 
துவத்திற்கு அடிப்படையாக விளக்கப்படு 
கிறது. 


த சT(ADASA) 
யதா மக்கபேயர்‌ நிக்கானோரின்‌ 
சீரியாப்படையை கி.மு. 161-இல்‌ தோற்‌ 
ம்‌ 


கடித்த இடமாகிய அதசா, எருசலேமிற்‌ 
கும்‌ பேத்து - கோரனுக்கும்‌ இடையேயுள்ள 
வழியோரம்‌ அமைந்துள்ள நகரம்‌ ( மக்‌ 
7:40.45). இது. எருசலேமிலிருந்து வடக்‌ 
கில்‌ 8 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள 
இன்றைய கிர்பேத்‌-அத்தசே ஆக இருக்க 
லாம்‌, 


அதசா (HADASHAH- புதிய நகர்‌) 


இது யுதாவில்‌ இலாள்கீசுக்கு அருகில்‌ 
செப்பேலா மாவட்டத்தில்‌ உள்ள ஒர்‌ ஊர்‌ 
(யோசு 15:37. இது மோரசேத்துகாத்துப்‌ 
பகுதியில்‌ அமைந்திருந்தது. அனால்‌ சரி 
யான இடத்தை அறிய முடியவில்லை. 
ஒரு காலத்தில்‌, இது திகிரிசுக்கும்‌ அகக்‌ 
கலோனுக்கும்‌ இடையில்‌ உள்ள இக்கால 
கத்தாவாகக்‌ கருதப்பட்டது, ஆனால்‌ இது 
அரகு எல்‌-மென்சியோவுக்கும்‌ கிர்பெத்து 
அய்லானுக்கும்‌ இடையில்‌ இருக்கும்‌ கிர்‌ 
பெத்து ஏல்‌-நுதேயிதாவாக இருக்கலாம்‌ 
என்பது சரியான ஊகமாக இருக்கலாம்‌. 


91 


அதவியா (ADAபA- மஜிப்பிற்குரியவர்‌, 
நெருப்புக்‌ கடவுள்‌) 

- அகாகியனான ஆமானின்‌ ஐந்தாவது 
புதல்வன்‌ எஸ்‌ 9:8) 


அதாசா (HADASSAH - மண மலர்ச்‌ செழு) 


எஸ்தரின்‌ மூல எபிரேயப்‌ பெயரா 
கவோ (எஸ்த 2:7) அல்லது அவளுக்கு 
அளிக்கப்பட்ட பெயராகவோ இருக்க 
லாம்‌. பின்னது சரியென்றால்‌ அக்காதிய 
மொழியில அதாசாவுக்கு "மணப்பெண்‌ 
என்று பொருள்‌ உண்டு. இது இசிதார்‌ 
தேவதைக்கு அளிக்கப்பட்ட பட்டமாகும்‌. 
பென்யாமீன்‌ குலத்து மோர்தெக்காய்‌ 
என்பவர்‌ இவளை எடுத்து வளர்த்தார்‌. 
ஏனென்றால்‌ அவளுக்குத்‌ தாயும்‌, தந்த 
யும்‌ இல்லை. 
ஆஅதுாதா (ADADAH) 

ஏதோமின்‌ எல்லைக்கருகே யுதோயா 
வின்‌ தேன்‌ கிழக்குப்பகுதியில்‌ அமைந்‌ 
கள்ள நகரம்‌ (யோசு 15:22. இப்பெயர்‌ 
வடிவம்‌ அசாதாரணமானது. இது யூதா 
வைச்‌ சேர்ந்த அரோயர்‌ என்ற இடத்தின்‌ 
(1 சாமு 20:28 மறு பெயரான அராராவாக 
என்று இருக்கவேண்டும்‌ என்பது அறிஞர்‌ 
கள்‌ கருத்தாகும்‌. தாவீது அமலேக்கிய 
ரிடம்‌ கொள்ளை அடித்த பொருட்களில்‌ 
ஒரு பகுதியை அன்பளிப்பாகக்‌ கொடுத்த 
நகரங்களில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. இவ்‌ 
விடம்‌ பேயோ - செபாவிக்குத்‌ தென்கிழக்‌ 
கில்‌ 19 கி.மி. தொலைவிலுள்ள கிர்பேத்‌ - 
அராராவாக இருக்கலாம்‌. 


அதா துரிம்மோன்‌ (HADAD - RIMMON- 
ரிம்மோன்‌ ஓர்‌ இடி) 

மேற்குச்‌ செமித்திய புயல்‌ கடவுளின்‌ 
கலப்புப்‌ பெயராகும்‌. ஒருவேளை 
மேகிதோ பகுதியில்‌ வழிபடப்பட்ட கானா 
னியப்‌ பாகாவின்‌ தல வடிவமாக இருக்க 
லாம்‌. இந்த வழிபாட்டில்‌ தாவரக்‌ கடவு 
ளின்‌ மரிப்பும்‌ உயிர்‌ பெறுதலும்‌ புலம்பப்‌ 
பட்டது. இந்த வழிபாட்டோடு தொடர்புப்‌ 
படுத்தப்பட்டது. செக்‌ 12:11-இல்‌, தாங்‌ 
களே கொன்றுபோட்ட தாவீது குடும்பத்‌ 
தைச்‌ சோந்த அரசனைப்பற்றி யுதா 
கொள்ளும்‌ அவ நம்பிக்கை இப்புலம்ப 
வோடு ஓப்பிடப்படுகிறது. சில அறிஞர்‌ 
கள்‌! 609-இலவ்‌ மெகிதோவில்‌ எகிப்திய 


அ/தாதெசர்‌ 


பாரவோன்‌ நெக்கோவுடன்‌ நடந்த 
போரில்‌ யோசியா அரசன்‌ கொல்லப்‌ 
பட்டது (காண்க: 2 நாள்‌ 35: 22-85) பற்றிய 
புலம்பலோடு இக்கூற்றைத்‌ தொடர்பு 
படுத்துகின்றனர்‌. 

அதாதுரிம்மோன்‌ ஒரு இடப்பெயராக 
வும்‌ இருக்கலாம்‌. இது தன்பெயரை 
இந்தப்‌ புலம்பல்‌ வழிபாட்டிவிருந்து 
பெற்றிருக்க்கூடும்‌. செக்‌ 12:11-இல்‌ கூறப்‌ 
படும்‌ சடங்கு நடந்த இடமாக இருக்கக்‌ 
கூடும்‌. சிலர்‌, இந்த இடம்‌ விவிவிய இட 
மான தானாக்குக்கு அருகிலுள்ள ரும்‌ 
மானே என்ற கிராமமாக இருக்கலாம்‌ 
என்பர்‌. இதைவிட, மெகிதோச்‌ சம 
வெளியில்‌ சிறிது கிழக்கிலுள்ள உரோமை 
யர்‌ படை நகரமாக (இக்கால லெக்கான்‌) 
இருந்திருக்கலாம்‌. இந்த இடத்தை கி.பி. 
2-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த போர்டோ 
என்ற மாக்சிமியன்‌ கிருயாத்ரீகர்‌ பொவி 
என்று அழைக்கிறார்‌. இது செசறியா 
வுக்குக்‌ கிழக்கில்‌ 27 அி.மீ. தொலைவி 
வும்‌, இசிரியேலுக்கு மேற்கில்‌ 16 கி.மீ. 
தொலைவிலும்‌ உள்ளது. எரோனிமுசின்‌ 
கருத்துப்படி மாக்சிமியன்பொலவி முற்‌ 
காலத்தில்‌ அதாதுரெம்மோன்‌ என்‌ றழைக்‌ 
கப்பட்டது. 
அதாதெசர்‌ (4400622008 - அதார்‌ ஓர்‌ 
உதவி ஆவார்‌) 

அரமேய நாட்டைச்‌ சேர்ந்த சோபா 
வின்‌ அரசன்‌ அதாதெசர்‌ அவார்‌. இவர்‌ 
தாவீது அரசரால்‌ தோற்கடிக்கப்‌ பட்டார்‌. 
தமஸ்கு நகர மக்கள்‌ அதாதெசருக்கு, 
உதவி செய்ய வந்தனர்‌. அரமேய அரசர்‌ 
களில்‌ ஆற்றலமிக்கவர்‌. முன்னால்‌ அசீரி 
யரிடமிருந்த பகுதியில்‌ யுப்பிரத்திசு வரை 
யிலும்‌ ஆட்சி செய்தார்‌. கோழையான 
இரண்டாம்‌ அசுராபி (கி.மு. 1012-972 
இதைத்‌ கடுக்க முடியவில்லை. சவுவின்‌ 
காலத்தில்‌ சோபாவினருக்கும்‌ இஸ்ராயே 
வருக்கும்‌ போர்‌ மூண்டது. 

பழைய ஏற்பாட்டில்‌ அதாதெசர்‌, 
தாவீது கொண்ட தொடர்பை 3 இடத்தில்‌ 
சொல்லுகிறது. 


(அ) 2 சாமு 10:58-1ச-இல்‌ அம்மோனி 
யர்கள்‌,  சீரியர்கள்‌ அகியவர்களுடன்‌ 
இவரும்‌ இரபாவில்‌ யோவாபுவால்‌ . 
தோற்கடி க்கப்பட்டார்‌. 


அதாம்‌ 0. 


(ஆ) 2 சாமு 10:15-18 தாவீதுக்கும்‌ அதா 
தெசருடைய படைத்தலைவன்‌ சோபாக்கு 
தலைமையில்‌ அணி வகுத்த புதிய போர்ப்‌ 
படைக்கும்‌ கேலாம்‌ என்ற இடத்தில்‌ 
நடந்தபோரைப்‌ பற்றி விளக்குகிறது. 
திரும்பவும்‌ தாவீது அரமேயர்களைக்‌ 
தோற்கடித்தார்‌. இதனால்‌ அரமேயர்‌ 
களிடமிருந்து தாவீது பெரும்‌ கப்பம்‌ 
பெற்றார்‌. அவரது அதிக்கம்‌ யோர்‌ 
தானுக்கு அப்பாலும்‌ பரவியது (8:7-8: 
10:19). அதாதெசருக்கு அடியில்‌ இருந்த 
எல்லா அரசர்களும்‌ இஸ்ராயேலரோடு 
சமாதானம்‌ செய்து கொண்டனர்‌. 


(இ) 2 சாமு 8:34-8 தாவீது யூப்பிரத்திசு 
நதிக்கரையிலுன்ள நாட்டைக்‌ கைப்பற்றிச்‌ 
செல்லுகையில்‌, இரகோபுவின்‌ மகன்‌ 
அதாதெசர்‌ என்ற சோபாவின்‌ அரசனைத்‌ 
தோற்கடித்தார்‌. தமஸ்கு நகரத்தாராகிய 
சீரியர்‌ சோபாவின்‌ அரசன்‌ அதாதெ 
சருக்கு உதவி செய்ய வந்தார்கள்‌. 
அனால்‌ தாவீது அங்குத்‌ தம்‌ படைகளை 
வைத்து சீரியர்களை அடிமையாக்கி 
விட்டார்‌. இவை யோர்தானுக்கு அப்பால்‌ 
வியாபாரக்‌ கட்டுப்பாட்டையும்‌, பிகாவி 
லுன்ள செம்புக்‌ கன வளங்களின்‌ மேல 
கட்டுப்பாட்டையும்‌ கொடுத்தன. அதாதெ 
சருடைய ஊழியர்‌ வைத்திருந்த பொற்‌ 
கவன்‌ களையும்‌. பேத்தா, பேரோத்தாய்‌ 
அகிய நகர்களிவுள்ள வெண்கவத்தையும்‌ 
தாவீது எருசலேமிற்கு எடுத்துக்‌ கொண்டு 
வந்தார்‌. சிவ ஆய்வாளர்கள்‌ இம்மூன்றும்‌ 
தனித்தனி போர்களை விவரிக்கின்றன 


என்பர்‌. மற்றவர்கள்‌ ஒரே தொடர்ச்சி 
யான நிகழ்ச்சிகளை விவரிக்கின்றன 
என்பர்‌. 


அதாமா (ADAMAH - செம்மண்‌, செந்நிலம்‌ 
நப்தலி நாட்டிலுள்ள மதிற்சுவர்‌ 
களால்‌ பாதுகாக்கப்பட்ட ஒர்‌ நகரம்‌ 
(யோசு 19:36). இது இருந்த இடம்‌ தெளி 
வாசுத்‌ தெரியாத போதிலும்‌, மதிற்சுவர்‌ 
களால்‌ சூழப்பட்டுள்ள நகர்களின்‌ பட்டிய 
வின்படி* கவிலேயா கடவின்‌ வடமேற்கே 
அமைந்திருந்ததாகத்‌ தெரிகிறது. இது 
கெனசரேத்து (கவிவேயாக்‌) கடவில்‌ யோ 
தான்‌ அறு வந்து சேரும்‌ இடத்திற்கு 
வடகிழக்கே சீ கி.மி தொலைவிலுள்ள 
காசர்‌-எத்தம்‌ அக இருக்கலாம்‌. 


அ்தாமி-தெகபு (ADAM - NEKEB- 
கணவாயின்‌ அதாயி) 

நப்தவி நாட்டின்‌ எல்வைப்‌ பகுதியி 
லுள்ள நகர்‌ (யோசு 18:33). கவிவியேர்வின்‌ 
தென்‌ மேற்குப்பகுதியில்‌ அமைந்துள்ள 
கிர்பேத்தாமியேயாக இருக்கலாம்‌. 

தாபோர்‌ மலைக்கு வட கிழக்கில்‌ 10 
கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. கவரானை 
யும்‌ ஆக்கோ சமவெளியையும்‌ இணைக்‌ 
கும்‌ வியாபார வழியில்‌ ஒரு கணவாய்‌ 
இருந்தது. இதையும்‌ ஆதாம்‌ என்ற 
இடத்தையும்‌ குழப்பி விடக்கூடாது. சில 
அறிஞர்கள்‌ இவ்விடம்‌ கிர்பேத்‌-எத்‌- தேல்‌ 
வாக இருக்கலாம்‌ என்பர்‌, 
அதாயா (ADAIAH - யாவே தம்மையே 
அணி செய்து கொண்டார்‌) 

1. போசுக்காத்தைச்‌ சேர்ந்த யோசியா 
வின்‌ தாய்வழிப்‌ பாட்டனார்‌ (2 அர 28:). 

2. இவர்‌ கெரிசோம்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு லேவியர்‌. தாவீதால்‌ நியமிக்‌ 
கப்பட்ட ஆலயப்‌ பாடகர்களின்‌ பட்டியி 
வில்‌ இடம்‌ பெறும்‌ ஆசாபுவின்‌ தூரத்து 
மூதாதையர்‌ ஆவார்‌ (1 நாள 6:43. 

3. பாபிலோன்‌ அடிமைத்தனத்திவி! 
ருந்து, எருசலேமிற்கு திரும்பி வந்த குருக்‌ 
களின்‌ ஒருவர்‌ (0 நாள்‌ 9:12; நெகு 11:12, 
மலக்கியாவின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌, 
எரொகாமின்‌ மகன்‌ ஆவார்‌. 

4. பென்யாமின்‌ குலப்‌ பெயர்‌ பட்டிய 
வில்‌ காணப்படும்‌ சிமயியின்‌ மக்களில்‌ 
ஒருவர்‌ (1 நாள்‌ 8:2). 

5. இது புறவினப்‌ பெண்களை மணந்‌ 
தவர்களின்‌ பட்டியிலில்‌ இடம்‌ பெறும்‌ 
இருவரின்‌ பெயராகும்‌. ஒருவர்‌ பானியின்‌ 
வழித்தோன்றல்‌ (எஸ்‌ 10:29). மற்றவா்‌ 
பினுயியின்‌ வழித்தோன்றல்‌ (10:39). 

6. எருசவேமில்‌ குழி கொண்டிருந்த 
யுதர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. யோயாரீபு 
வின்‌ மகன்‌ நெக 11:5). 

7. அரசி அத்தாவியாவை பதவியிவ! 
ருந்து நீக்குவதில்‌ ஈடுபட்டு. ருந்த சேனைத்‌ 
தலைவர்களில்‌ ஒருவரான மாசேயாவின்‌ 
தந்தையாவார்‌ (2 நான்‌ 23:0. 


அதார்‌ (நிறைவு. மகியை 

யூத ஆண்டுக்‌ கணிப்பில்‌ 18-வது மாத 
மாகும்‌ (எஸ்‌ 6:15). பெப்ரவரி - மார்ச்‌, 
மாசி மாதங்களுக்கு இணையானது. இம்‌ 


93 


மாதத்தில்‌ பூரிம்‌ விழா கொண்டாடப்‌ 
பட்டது (எஸ 9:17.19.20. ஓவ்வொரு 
இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு 
இடையில்‌ பதின்மூன்றாவது மாதம்‌ சேர்க்‌ 
கப்பட்டது. இது இரண்டாவது அதார்‌ 
என்றழைக்கப்பட்டது. 
அதான்‌, அதோண்‌ (ADDAN, ADDON - 
அரண்‌ செய்யப்பட்ட இடம்‌) 
பாபிலோனைச்‌ சார்ந்த அடையாளம்‌ 
தெரியாத பகுதி. இங்கு வாழ்ந்து தாயகம்‌ 
திரும்பிய நாடு கடத்தப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ முன்னோர்‌ பாரம்பரியத்தை நிரு 
பிக்க முழயவில்லை (எஸ்‌ 2:59: நெக 7:6). 
நெக 7:61-இல்‌ இது அதோன்‌ என்ற 
ழைக்கப்படுகிறது . 
அதி (ADD - அளி செய்யப்பட்டது) 

1. நாடு கடத்தப்படுதலுக்கு முந்திய 
காலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இயேசுவின்‌ 
மூதாதையருள்‌ ஒருவர்‌ மூரக்‌ 3:28). 

2. அ/தினா என்ற பெயரின்‌ மற்றொரு 


வபுவமாகத தெரிகிறது. அதினா - [ஐக்‌ 
காண்க. 


அதிகாரம்‌ (AUTHORITY) 

யத, கிறிஸ்தவ எண்ணங்கள்‌ அதிகா 
ரத்தின்‌ மூலம்‌ இறைவனே எனக்‌ கூறு 
கின்றன (தானி 2:7தொ; யோவா 190: 
உரோ 13:0). எனவே அண்டவரிடமின்‌ றி 
அதிகாரமில்லை என்பது சாலப்‌ பொருந்‌ 
தும்‌. 
| பழைய ஏற்பாடு : 

(அ) “அதிகாரம்‌ அளிப்பவர்‌ ஆண்ட 
வரே* என்று பவுல்‌ வகுத்த (உரோ 10 
இக்கோட்பாட்டை, பழைய ஏற்பாடு 
என்றுமே ஏற்று வந்திருக்கிறது. ஆனால்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ இறைவன்‌ இட்ட 
கட்டளைக்குக்‌ கட்டுப்பட்டே இவ்வதிகாரம்‌ 
பயன்படுத்தப்பட்டதாகத்‌ தெரிகின்றது. 
ஆண்டவரின்‌ அதிகாரம்‌ எங்கும்‌ எதிலும்‌ 
எப்பொழுதும்‌ எல்லையற்று நிறைந்‌ 
துள்ளது. 

7, இவ்வுலக அதிகாரத்தின்‌ பண்புகள்‌ :- 
இறைவனது படைப்பில்‌, எல்லா அதி 

காரங்களும்‌ இறைவனிடமிருந்தே வருகின்‌ 

றன: மனிதனுக்கு இயற்கையின்‌ மீதும்‌ 


அதிகாரம்‌ 
(ஆதி 1:29, கணவனுக்கு தன்‌ மனைவி 
மீதும்‌ (ஆதி 3:16), பெற்றோருக்குத்‌ தங்கள்‌ 


பிள்ளைகள்‌ மீதும்‌ (லேவி 19:3) அதிகாரம்‌ 
அளிக்கின்றார்‌. பலவகையான நிறுவனங்‌ 
களைக்கொண்ட சமுதாயத்தில்‌, குழ களுக்‌ 
காகவும்‌ பொதுநலத்திற்காகவும்‌, ஆளுநர்‌ 
கள்‌ இறைவனிடமிருந்தே தங்கள்‌ பொறுப்‌ 
பைப்‌ பெறுகின்றனர்‌. எனவே தான்‌ 
தலைவிக்கு அடங்கி நடக்கும்படி ஆகா 
ரைக்‌ கட்டளையிடுகிறார்‌ யாவே (ஆதி 16:9): 
தமஸ்கு நகரின்‌ ஆட்சியை கசயேலுக்கும்‌ 
1 அர 19:15; 2 அர 8:9-13, கீழ்த்திசை 
நாடுகள்‌ அனைத்தின்‌ மேல்‌ அதிகாரத்தை 
யும்‌ நெபுக்கதுனேசாருக்கும்‌ (எரே சா: 
ஒப்புவிக்கின்றார்‌. இவ்வாறு புறவினத்‌ 
தாரே தங்கள்‌ அதிகாரத்தை இறைவனிட 
மிருந்து பெறுவாரெனில்‌ (காண: சீரா 
10:4). இறைவனுடைய மக்கள்‌ 
அதிகாரத்தை அவரிடமிருந்து பெறு 
கிறார்‌ என்று சொல்லத்‌ தேவையில்லை. 
அனால்‌ இவ்வதிகாரம்‌ உலகில்‌ நாம்‌ 
காணும்‌ அதிகாரத்திவிருந்து மாறுபட்ட 
பண்பு கொண்டது. இவ்வுலக அதிகாரம்‌ 
எண்ணற்ற பிரச்சினைகளை எழுப்புகின்‌ 
றது. அதனைப்‌ பற்றிய அறிவு தனிப்பட்ட 
ஆய்வுக்கும்‌ சிந்தனைக்கும்‌ உரியதாகும்‌, 


2. அதிகாரத்தை பயன்படுத்தும்போது 
கவனிக்க வேண்டிய விதிகள்‌ 

இறைவன்‌ நமக்கு அளித்த அதிகா 
ரத்தை அவரவரர்‌ விருப்பப்படி பயன்‌ 
படுத்தாது நீதிக்கும்‌ ஒழுங்குக்கும்‌ கட்டுப்‌ 
பட்டு பயன்படுத்த வேண்டும்‌. இறைவன்‌ 
நமக்கு அளித்திருக்கும்‌ அதிகாரம்‌ வரம்‌ 
பீலலாத ஒன்று அன்று. மாறாக ஒழுக்க 
நியதிகளால்‌ அது கட்டுப்படுத்தப்பட்டுள்‌ 


ளது. அடிமைகளின்‌ உரிமைகளை 
நுண்ணியமாக எடுத்துக்‌ கூறும்போது 
சட்டம்‌ அதிகாரத்தைக்‌ கட்டுப்படுத்து 


கின்றது யாத்‌ 21:1-6.26 தொ; உப 15:18-18; 
சீரா 33:90. ..). பெற்றோர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ மேல்‌ கொண்ட அதிகாரமும்‌ 
அவர்கள்‌ சீரான கலவியைப்‌ பெற 
வேண்டும்‌ என்ற நோக்கத்திற்காகவே 
பயன்படுத்தலாம்‌ பழ 2:13 தொ, சீரா 7,2 
தொ; 0.2...) அரசியல்‌ துறையில்‌ 
மட்டுமே மனிதன்‌ எளிதில்‌ வரம்பு கடந்து 
தன்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தக்கூடய 


அதிகாரம்‌ (தொடர்ச்ச 04 


சூழ்நிலையில்‌ இருக்கிறான்‌. வெற்றி 
மயக்கம்‌ ஏறிய அசீரியர்களைப்‌ போன்று, 
௫ 10:7-11. 13 தொ). அதிகாரப்‌ போதை 
யில “எல்வாம்‌ என்‌ கைவன்மையே" என்று 
இறுமாப்புக்‌ கொள்கிறான்‌ அவன்‌: 'தானே 
கடவுள என்ற மமதையில்‌ (எச 249: 2-5), 
ஒப்பற்ற இறைவனுக்கு ஒப்பாக 
தன்னையே உயர்த்தி ஏச 14:14 தொ) பழிச்‌ 
சொற்களைக்‌ கூட கக்குகின்றான்‌ (தாணி 
11:36). இந்நிலையில்‌ அவனுக்கும்‌, தானி 
யேல்‌ கண்ட கடல்‌ மிருகங்களுக்கும்‌ மிக்க 
வேறுபாடுகள்‌ இல்லை; இறைவன்‌ அம 
மிருகங்களைத்‌ தங்கள்‌ போக்குப்படி ஒரு 
சிறிது காலம்‌ செல்வ விட்டுவிட்டது 
போன்று (தானி 7:3-8. 19-25), அவனுக்கும்‌ 
சிறிது காலம்‌ அதிகாரத்தை அளித்துள்‌ 
ளார்‌. அனால்‌ இவ்வாறு தவறான வழி 
யில்‌ பயன்படுத்தப்பட்ட அதிகாரம்‌ இறை 
வனின்‌ தாப்புக்குள்ளாகி, ஒரு நாள்‌ அழி 
வுறும்‌ தோனி 7:11 தொ. 269: தீய சக்திக 
ளோடு கைகோர்த்து இயங்கிய இவ்வதி 
காரம்‌ முடிவில்‌ அவைகளோடே அழியும்‌. 


அ. இறைமக்களிடையே அதிகாரம்‌ 


மனிதன்‌ இவ்வுலக அதிகாரத்திற்குரிய 
விதிகளையும்‌ ஒழுங்குகளையும்‌ மதியாது 
போனான்‌. எனவே அவற்றை மீண்டும்‌ 
அமைக்க இறை மக்கள்‌ வரலாற்றில்‌ ஒரு 
மீட்புத்‌ திட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்‌ 
றார்‌ இறைவன்‌. 

இத்திட்டத்தின்‌ மூலம்‌, மீட்பை இலக்‌ 
காகக்‌ கொண்டு இவ்வுல அதிகாரம்‌ 
பதுப்பிக்க.ப்படும்‌. 


1. இரு அதிகாரங்கள்‌:- 

தம்‌ மக்களை நடத்திச்‌ செல்ல, இறை 
வன்‌, சிலருக்கு அதிகாரம்‌ கொடுத்து 
அவர்களைத்‌ தமது பிரதிநிதிகளாக 
நியமிக்கின்‌ றார்‌. இவர்கள்‌ முதன்மையாக 
அரசியல்‌ தலைவர்கள்‌ அல்லர்‌. மாறாக 
இஸ்ராயேலை “குருக்களின்‌ அரசாகவும்‌. 
புனித மக்களினமாகவும்‌” (யாத்‌ 1:18) உரு 
வக்கும்‌ பணிக்காக அனுப்பப்பட்ட இறை 
நடுவர்கள்‌ இவர்கள்‌. மோசேயும்‌, இறை 
வாக்கினரும்‌, குருக்களும்‌ பெற்ற அதிகா 
ரம்‌ அடைப்படையில்‌ அன்மீகத்‌ துறையைச்‌ 
சார்ந்ததாகும்‌; இறைவன்‌ கொடுத்த இவ 
வதிகாரத்தை யாவரும்‌ பார்க்க வெளிப்‌ 


படையாக இவர்கள்‌ பயன்படுத்தினர்‌. 
இருப்பினும்‌ இஸ்ராயேல்‌ ஒரு தேசிய 
சமூகமாகவும்‌, தனக்கென அரசியல்‌ 
அமைப்புக்கள்‌ கொண்ட ஒரு தனி தாடா 
கவும்‌ திகழ்ந்தது. ஆனால்‌ இறைவன்‌ 
பெயராலேயே இங்கே எலலா அதிகா 
ரங்களும்‌ செலுத்தப்படுவதால்‌, இது ஒரு 
தெய்வீக அரசாகும்‌: இவ்வாறே மோசே 
யுக்கு உதவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 
தலைவர்களும்‌ (யாத்‌ 18:21 தொ; எண்‌ 17:24 
தொ) செல்வாக்கு மிக்க யோகவா, 
நீதிபதிகள்‌ போன்றோரும்‌. அரசர்களில்‌ 
சிலரும்‌ இறைவன்‌ பெயரில்‌ இஸ்ரா 
யேலை அண்டு நடத்திச்‌ சென்றனர்‌. 


இறைவன்‌ இஸ்ராயேவரோடு ஏற்படுத்‌ 
திய உடன்படூக்கை, அன்மீக அதிகாரத்‌ 
திற்கும்‌ அரசியல்‌ அதிகாரத்திற்குமிடை 
யேயுள்ள நெருங்கிய பிணைப்‌ பையும்‌, 
இஸ்ராயேவின்‌ தெய்வீக அழைப்‌ பின்‌ 
அடிப்படையில்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ 
அன்ம அதிகாரத்துக்கு கீழ்‌ படுத்தப்பட்ட 
தையும்‌ உணர்த்துகிறது. எணினும்‌ நடை 
முறையில்‌ இவ்விரு அதிகாரங்களுக்கு 
மிடையே தவிர்க்க முடியாத புசல்களுக்கு 
வழிகோலுகின்றது. இவ்வாறு சவுல்‌ சாமு 
வேயலோடும்‌ ப சாமு 13:1-15:19, அகாபு 
எவியாவோடும்‌ அர 21:17-24 அரசர்‌ கள 
பலர்‌ தங்கள்‌ காலத்து இறைவாக்‌ 
கினர்களோடும்‌ மோதிக்‌ கொள்கின்றனர்‌. 
மேலும்‌ இறை மக்களிடையே, மற்றெங்கும்‌ 
போல, இறைமக்களும்‌ தவறான வழியில்‌ 
அதிகாரத்தைக்‌ கையாளுவ்தைத்‌ தவிர்க்க 
வில்லை. இவ்வதிகாரம்‌ தெய்வத்‌ தீர்ப்புக்‌ 
குள்ளாவதற்கு இதுவும்‌ ஒரு காரணமா 
கும்‌; இஸ்ராயேல்‌ அரசர்‌ குலத்தின்‌ 
அரசியல்‌ அதிகாரம்‌ நாடு கடத்தப்பட்ட 
நிலையில முற்றுப்பெறும்‌. 
2. புறவினத்தாரின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌:- 

பாபிலோனிய அம மைத்தனத்திவி 
ருந்து தாயகம்‌ திரும்பியபின்‌ யூதர்கள்‌ 
செய்த சீர்திருத்தத்தில்‌, தங்கள்‌ சமுதா 
யத்தை முந்திய காலத்தைப்போல இறை 
வனை மையமாகக்‌ கொண்ட ஆட்சிமுறை 
யிலேயே அமைத்தனர்‌. அனால்‌ இப்பொ 
முதோ அன்னியர்‌ தங்களை ஆள, இவர்‌ 
கள்‌ சாதாரண குடிமக்களாக வாழ்ந்த 
னர்‌. இந்நிலை ஆன்மீக அதிகாரத்திற்கும்‌ 


95 


அரசியல்‌ அதிகாரத்திற்குமிடையே உள்ள 
வேறுபாட்டைக்‌ கண்கூடாக வெளிக்காட்டி 
யது. இப்புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு 
(இறைமக்கள்‌ இருவகையான நடத்தையை 
ஏற்றுக்கொண்டனர்‌. அன்னியர்‌ அதிகா 
ரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது 
முதல்வகையாகும்‌. இதன்படி. இறைவனிட 
மிருந்தே சைரசும்‌ அவர்‌ பின்‌ வருவோ 
ரும்‌ தங்கள்‌ பேரரசைப்‌ பெறுகின்றனர்‌ 
என்று ஏற்றுக்‌ கொண்டனர்‌ எச 454 
தொ): தெய்வ வழிபாட்டைப்‌ பழைய 
நிலைக்குக்கொண்டு வருவதற்கு இவர்கள்‌ 
ஆதரவு தருவதால்‌, யுதர்கள்‌ இவர்களுக்கு 
விசுவாசமுள்ள குடிமக்களாக பணியாற்ற 
வேண்டும்‌: அவர்களின்‌ நவனுக்காக 
ஆண்டவரிடம்‌ மன்றாட வேண்டும்‌ (எரே 
29:7: பாரு 1:10 தொ), தங்கள்‌ எதிரிகளை 
இறைவன்‌ சீக்கிரம்‌ பழிவாங்க வேண்டும்‌ 
என்று மன்றாடுவதும்‌ இறுதியில்‌, அன்னி 
யர்‌ தங்களை அதிகமாகக்‌ கொடுமைப்‌ 
படுத்தத்‌ தொடங்கினால்‌ கிளர்ந்தெழ 
வேண்டும்‌ பதித்‌; 1 மக்‌ 2: 15-88) என்பதும்‌ 
அவர்கள்‌ ஏற்றுக்கொண்ட இரண்டாம்‌ 
போக்கு ஆகும்‌. மக்கபேயர்‌ காவத்தில்‌ 
மீண்டும்‌ முடியாட்சி தளிர்விட்டபோது, 
இருவித அதிகாரங்களுக்குமிடையே சந்‌ 
தேகமான உறவு நிலவி, இறுதியில்‌ 
மிகவும்‌ தரங்கெட்டுப்‌ போயிற்று. கிமு, 
63-ம்‌ ஆண்டிவ்‌ உரோமைப்‌ பேரரசு 
தலையிட்டபோது. இறைமக்கள்‌ தாங்கள்‌ 
வெறுத்து வந்த புறவினத்தாரின்‌ ஆட்சியி 
லேயே மீண்டும்‌ தங்களையே அடிமை 
களாகக்‌ கண்டனர்‌. 


1. புதிய ஏற்பாடு 
அ. இயேசு 
1, அதிகாரம்‌ உடையவர்‌ இயேசு: 

இயேசு தாம்‌ போதித்து வந்த காலத்‌ 
தில ஒருதனிப்பட்ட அதிகாரத்தைப்‌ 
பெற்றவராய்க்‌ காணப்படுகிறார்‌. அதிகார 
முன்ளவராய்ப்‌ போதிக்கினறார்‌: (மாற்‌ 
1:22தொ) அதிகாரத்தோடு பாவங்களை 
மன்னிக்கின்‌ றார்‌ (மத்‌ 9:6): அவரே ஓய்வு 
நாளுக்கும்‌ ஆண்டவராய்த்‌ திகழ்கின்றார்‌ 
(மாற்‌ 2:23, "எந்த அதிகாரத்தைக்‌ 
கொண்டு இப்படிச்‌ செய்கிறீர்‌” முத்‌ 
21:83) என்று யுகர்கள்‌ அழு. ப்படைக்‌ கேள்வி 
யையே எழுப்பும்‌ வண்ணம்‌ இறைவனால்‌ 


அதிகாரம்‌ தாடா௪ ௪] 


அனுப்பப்பட்டவர்க்குரிய முழு ஆன்மீக 
அதிகாரம்‌ உடையவராய்‌ இருக்கின்றார்‌. 
இயேசுவும்‌ இக்கேள்விக்கு நேரடியான 
பதிவிறுப்பதில்வை (மத்‌ 21:27 இ). ஆனால்‌ 
அவர்‌ புரியும்‌ செயல்களே அக்‌ கேள்விக்‌ 
கான பதிலைக்‌ காட்டுகின்றன. பிணிகள்‌ 
மீதும்‌ (மத்‌ 8:8), காற்று, கடல்‌ ஆகியவை 
மீதும்‌ (மாற்‌ 4:41 இ), பேய்கள்‌ மீதும்‌ (மத்‌ 
18: 28 இ) அவருக்கு வல்லமை உண்டு. 
எனவே அவருடைய அதிகாரம்‌ அரசியில்‌ 
மீதும்‌ நீடிக்கின்றது. அலகையிடமிருந்து 
அவர்‌ பெற மறுத்த இவ்வதிகாரத்தை 
லூக்‌ 4:5 தெற), உண்மையில்‌ அவர்‌ இறை 
வனிடமிருந்து முன்பே பெற்றுவிட்டார்‌. 
எனினும்‌ அவர்‌ மனிதரிடையே இவ்வதி 
காரத்தைப்‌ பயன்படுத்தவில்லை. பிறரை 
அடக்கி, உவகத்‌ தலைவர்கள்‌. தங்கள்‌ 


அதிகாரத்தை வெளிக்காட்ட விரும்பும்‌ 
போது. இயேசுவோ சீடர்களிடையே 
பணிவிடைபுரிபவராக விளங்குகின்‌ றார்‌ 


லூக்‌ 22:25 தொ). அவர்தான்‌ போதகர்‌: 
அவரேதான்‌ ஆண்டவர்‌ யோவா 13, 3: 
அனால்‌ அவர்‌ பணி விடை புரியவும்‌, தம்‌ 
உயிரை அளிக்கவும்‌ வந்துள்ளார்‌ (மாற்‌ 10: 
88 தொ.இ). அவர்‌ அமமையின்‌ தன்மை 
புண்டதினால்தான்‌, அனைவரும்‌ அவர்‌ 
மூன்‌ மண்டு யிடுவர்‌ (பிவி 2:5-- 10. 
எனவேதான்‌. தம்‌ உயர்ப்‌ புக்குப்பின்‌, 


விணணிலும்‌ மண்ணிலும்‌ எவ்வா 
அதிகாரமும்‌ எனக்கு அளிக்கப்பட்டு. 
ருக்கிறது” மாத்‌ 88:18) என்று தன்‌ 


சீடர்களுக்குக்‌ கூறுவார்‌. 


2. இவ்வுலகத்‌ தலைவர்கள்‌ முன்‌ இயேசு:- 

இவ்வுலகத்‌ தலைவர்கள்‌ . முன்னிலை 
யில்‌ இயேசு நடந்துகொள்ளும்‌ முறை 
மிகப்‌ பொருளுள்ளதாய்‌ விளங்குகின்றது. 
யூதத்‌ தலைவர்கள்‌ முன்‌ இயேசு மனுமகன்‌ 
பட்டத்திற்கம்‌ (மத்‌ 26:69 தொ. இ) அப்‌ 
பட்டத்தோடு மறைநால்‌ உறுதிப்படுத்தும்‌ 
அதிகாரத்திற்கும்‌ (தானி 7:14) உரிமை 
கேருகிறர்‌. அரசியல்‌ தலைவர்கள்‌ யூன்‌ 
அவர்‌ நிலை வேறுபடுகிறது. சீசரின்‌ 
தகுதியை அங்கசுகரிக்கின்றார்‌. மத்‌ 22:21 
இ): அனால்‌ அதிகாரத்தின்‌ பெயரைச்‌ 
சொல்வி நடக்கும்‌ அட்டுழியங்களைச்‌ 
சுட்டிக்‌ காட்டத்தவறவில்வை (மத்‌ 30:85: 
லூக்‌ 5:52. பிலாத்துவின்‌ அதிகாரம்‌ மேவி 


அதிகாரம்‌ (கொடர்ச்‌ கி) 06 


ருந்து அருளப்பட்டதை இயேசு அறிந்‌ 
திருந்ததால்‌, அவர்முன்‌ நிற்கும்‌ போது 
அவருடைய அதிகாரத்தைக்குறித்து அவர்‌ 
. விவாதிக்கவில்லை; அனால்‌ நடக்கப்‌ 
போகும்‌ அநியாயத்திற்கு அவர்‌ கருவி 
யாக பயன்படுத்தப்படுகிறார்‌ என்பதையே 
வலியுறுத்துகிறார்‌ யோவா 19:11 அனால்‌ 
அதே சமயத்தில்‌ இவ்வுலகைச்‌ சாராத 
அரசின்‌ மேல்‌ தனக்குள்ள உரிமையை 
வலியுறுத்த அவர்‌ தவறவில்லை (16:36). 
இவ்வாறு, ஆன்மீக அதிகாரமும்‌ இவ்‌ 
வுலக அதிகாரமும்‌, தனித்தனி வகையிவ்‌ 
அவரிடமிருந்தே வந்தாலும்‌, அவர்‌ அவை 
களின்‌ வேறுபாட்டைப்‌ புனிதப்படுத்து 
கிறார்‌, அசீர்வதிக்கிறார்‌; இவ்வுலக அதி 


காரம்‌ தற்காலிகமானதே என்றாலும்‌ 
அதற்கு உரிய மதிப்பையும்‌, இன்றியமை 
யாமையையும்‌ கெளிவுபடுித்துகிறார்‌; 


மகிமையில்‌ அவர்‌ திரும்பி வரும்வரை 
இந்நிலையே நீடிக்கும்‌. இறைவனை மைய 
மாகக்கொண்ட இஸ்ராயேல்‌ அரசில்‌ 
இவ்விரு அதிகாரங்களும்‌ கலந்திருந்தன : 
திருச்‌ சபையிலோ இவவிதக்‌ கலப்புக்கு 
இடமே இராது. 


ஆ. அப்போஸ்தலர்கள்‌ 


1. இயேகவின்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றவர்கள:- 

இயேசு தமது சீடர்களை அனுப்பும்‌ 
போது தமது அதிகாரத்யைம்‌ (உங்களுக்‌ 
குச்‌ செவிசாய்ப்பவன்‌, எனக்குச்‌ செவி 
சாய்க்கிறான்‌?, வல்லமையையும்‌ (காண; 
மாற்‌ 3:14 தொ.இ: லூக்‌ 10:19) அவர்களிடம்‌ 
ஒப்படைக்கின்றார்‌. எனினும்‌ இவ்வதிகா 
ரத்தைப்‌ பணிக்காகவே பயன்படுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ போதிக்கின்‌ நார்‌ லூக்‌ 
82:26: யோவா 14:14 தொர. பிற்காலத்தில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ தங்களுக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்டச்‌ சலுகைகளைப்‌ பயன்தரும்‌ வகை 
யில்‌ பயன்படுத்துகின்றனர்‌. எடுத்துக்காட்‌ 
டாக, கெட்டநடத்தையில்‌ ஈடுபட்டுபட்டவர்‌ 


களைக்‌ கிறிஸ்துவ சமுதர்யத்திவிருந்து 
விலக்குகின்றனர்‌ 0 கொரி 5:4 தொ. 
அவர்கள்‌ தங்கள்‌ அதிகாரத்தைக்‌ 


கொண்டு, கிறிஸ்துவுக்கும்‌, மனிதர்களுக்‌ 
கும்‌ பணி புரிவதிலேயே கண்ணும்‌ கருத்து 
மாய்‌ இருந்தனரே அல்லாமல்‌ மக்களை 
அடக்கியாள முயலவில்லை ( தேச 


8:8-10). இவ்வாறு வெளிப்படையாக அதி 
காரம்‌ பயன்பட்டாலும்‌, இது ஆன்மீகத்‌ 
துறையைச்‌ சார்ந்ததாகும்‌; ஏனெனில்‌ 
தாகும்‌: ஏனெனில்‌ இது திருச்சபையை 
மட்டுமே ஆளுவதற்குப்பயன்படுத்தப்படும்‌ 
அதிகாரமாகும்‌. இவ்வாறு அன்மீக அதி 
காரமும்‌ இவ்வுலக அதிகாரமும்‌ தணித்து 
வேறுபட்ட நிலையில்‌ செயலாற்றுவது 
பழங்கால நகர ஆட்சிகளில்‌ காண இயலா 
ஒரு புதுமையாகும்‌. 


2. இவ்வுலக அதிகாரத்தைக்‌ கையாளும்‌ 
வகை:- 

இவ்வுலக அதிகாரத்தின்‌ மேன்மையை 
யும்‌, அதைக்‌ கையாளுதற்குரிய முறை 
களையும்‌ பற்றிய பழைய ஏற்பாட்டுக்‌ 
கொள்கைகளைப்‌ புதிய ஏற்பாடு ஏற்றுக்‌ 
கொள்கிறது. அனால்‌ புதிய ஏற்பாடு 
இவ்வதிகாரத்தைப்‌ புதியதொரு அடித்‌ 
தளத்தில்‌ எழுப்புகின்றது. திருச்சபை 
கிறிஸ்‌ துவக்குப்‌ பணிந்திருப்பதுபோல்‌ 
மனைவியர்‌ தங்கள்‌ கணவருக்குப்‌ பணிந்‌ 
திருத்தல்‌ வேண்டும்‌; கணவர்களோ, 
கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்தது 
போல்‌ தங்கள்‌ மனைவியருக்கு அன்பு 
செய்யவேண்டும்‌ எபே 5:22- 30. பிள்ளை 
கன்‌ பெற்றோர்களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்‌ 
நும்‌ (கொலோ 4:20 தொ: எபே 8:13 தொர, 
ஏனெனில்‌ தந்தையர்‌ அனைவரும்‌ அவ்வு 
ரிமையை இறைவணிடமிருந்தே பெறுகின்‌ 
றனர்‌ எபே 3.15): பெற்றோர்கள்‌ பிள்ளை 
களுக்கு அறிவு புகட்டி வளர்க்கும்போது 
எரிச்சல்‌ மூட்டக்கூடாது (எபே 58:4 
கொலோ 3:2). அடி மைகளோ, கல்மனத்த 
வரும்‌ கொரேமானவருமானத்‌ தலைவர்‌ 
கரூச்குக்கூட (0 பேதுரு 2:18), கிறிஸ்து 
வுக்கே கீழ்ப்படி வது போல்‌ (கொலோ 4:22; 
எபே 8:5...) கீழ்ப்படிந்து இருக்க வேண்‌ 
டும்‌. தலைவர்கள்‌, தாங்களுக்கு ஒரு தலை 
வர்‌ வானகத்தில்‌ இருக்கிறார்‌ என்பதை 
மனதிற்கொண்டு எபே 5:9 அடிமை 
களைத்‌ தங்கள்‌ அன்புமிக்க சகோதரர்‌ 
களாக பாவிக்கவேண்டும்‌ பில 1). இத்‌ 
தகைய சமுக ஒழுக்கமுறை, சமுதாயத்தில்‌ 
அதிகாரத்தைச்‌ சரியான முறையில்‌ 
புரிந்து கொள்வதற்குப்‌ பாதுகாப்பாக 
அமையும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஆனா 
லும்‌ இது பிறர்‌ வாழத்‌ தேவையான 


97 


பிறரன்புச்‌ சேவைகளுக்கு ஓர்‌ அடிப்படை 
யையும்‌, அத்தகைய உயரிய வாழ்க்கைக்கு 
ஒரு குறிக்கோளையும்‌ நமக்குத்‌ தரு 
கனைறது. 
2. திருச்சபையும்‌ உலகத்‌ தலைவர்‌ களும்‌:- 

இயேசுவின்‌ அதிகாரத்தைப்‌ பெற்ற 
அப்போஸ்தலர்கள்‌ இவ்வுலக அதிகாரத்‌ 
தோடு தொடர்பு கொள்ளவேண்டிய 
நிலையில்‌ இருக்கின்றனர்‌. யுதத்‌ தலைவர்‌ 
கள்‌ மற்ற தலைவர்களைப்போல்‌ அல்லவர்‌; 
அவர்களுடைய அதிகாரமும்‌ அன்மீகத்‌ 
துறையைச்‌ சார்ந்தது. அவர்களின்‌ தலை 
மை பீடமோ இறைவனால்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டது. எனவே, கிறிஸ்துவுக்கு வெளிப்‌ 
படையாக அவர்கள்‌ தடையாக அமையாத 
வரை, அவர்களை அப்போஸ்தவா்கள்‌ 
மிகவும்‌ கண்ணியமாக நடத்துகின்றனர்‌ 
(அ.ப. 9; 2981-3. அனால்‌ கிறிஸ்துவை 
ம்றுதவித்து அவர்‌ சாவுக்குக்‌ கையளிக்‌ 
கப்பட அவர்கள்‌ காரணமாயிருந்ததால்‌ 
அவர்களின்‌ பொறுப்பு அதிகமாகின்றது 
(9:12 தொ: 19:27 தொ). அதோடு நற்‌ செய்தி 
போதிக்கப்படுவதைத்‌ தடுக்கும்‌ போது, 
மேலும்‌ தங்கள்‌ நிலையை மோசமாக்விக்‌ 
கொள்கின்றனர்‌: எனவே அப்போஸ்தவர்‌ 
களும்‌, மனிதர்களுக்குக்‌ கீழ்ப்பப வதை 
விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதே மேல்‌ 
என்று எண்ணி (௫:29) அவர்கள்‌ கட்டளை 
களை நிராகரிக்கின்றனர்‌. இவ்வாறு 
கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தை ஏற்றுக்‌ 
கொள்ள மறுத்ததினால்‌, யுதத்‌ தலைவர்‌ 
கள்‌ தங்கள்‌ அன்மீக அதிகாரத்தை இழக்‌ 
கலாயினர்‌. 

அரசியல்‌ தலைவர்களோடு உறவு 
கொள்வது அப்போஸ்தவர்களுக்கு ஏற்‌ 
பட்ட மற்றொரு பிரச்சனையாகும்‌. உரோ 
மைப்‌ பேரரசுக்கு பவுல்‌ தனது முழு விசு 
வாசத்தை ஊரறியப்‌ புலப்படுத்துகின்‌ 
றார்‌; உரோமைக்‌ குழுமகன்‌ என்ற பட்டத்‌ 
துக்கு உரிமை கொண்டாடி (0:37; 22:85...) 
நீதி பெற சீசரின்‌ மன்றத்தில்‌ வழக்காட 
விரும்புகிறார்‌ நே: 12. மேலும்‌ கடவளிட 
மிருந்தே எல்வா அதிகாரமும்‌ வரு 
கின்றது என்றும்‌. பொது நலத்திற்கா 
கவே அரசினருக்கு அத்தகைய அதிகா 
ரங்கள்‌ கொடுக்கப்பட்டுளளன என்றும்‌ 
நாட்டுத்தலைவர்கள்‌ கடவுளுக்கே பணிபுரி 


அதிகாரி 


கிறார்கள்‌ என்பதால்‌ நமது மனச்சாட்சி 
யின்படி, அவர்களுக்கு அடங்கி நடக்க 
வேண்டுமென்றும்‌ அவர்‌ குறிப்பிடுகின்‌ 
றார்‌ உரோ 1441-15. அரசர்களுக்காக 
வும்‌, அதிகாரிகளுக்காகவும்‌ நாம்‌ 
மன்றாடவேண்டும்‌ (0 திமோ 8:3) என்றும்‌ 
உரைக்கின்றார்‌ பவுல்‌. பேதுருவின்‌ முதல்‌ 
மடவிலும்‌ இதேக்கருத்துக்களைக்‌ காண்கி 
றோம்‌ 0 பேதுரு £:13-17). நாட்டுத்‌ தவை 
வர்களும்‌ இறைவுளத்திறகுக்‌ கட்டுப்பட்டு 
நடக்க வேண்டும்‌ என்பதைச்‌ சொல்வத்‌ 
தேவையில்லை. அனால்‌ திருச்சபையின்‌ 
ஆன்மீகத்‌ தலைவர்கள்‌ அரசியலுக்கு 
நேரடியாக உரிமை கொண்டாடுவதை 
நாம்‌ எங்கும்‌ காண்பதில்லை. 

மாறாக, அன்று சீரியப்‌ பேரரசு யூதர்‌ 
களைக்‌ கொழருமைப்படுத்தியதைப்‌ 
போன்று, இறைவனுக்கும்‌ அவர்‌ கிறிஸ்‌ 
வுக்கும்‌ எதிராக நாட்டுத்‌ தலைவர்கள்‌ 
எழும்‌ போது, கிறிஸ்துவ இறைவாக்கினர்‌ 
இறைவனின்‌ தீர்ப்பையும்‌ அழிவையும்‌ 
எழுத்துரைக்கின்‌ றனர்‌. இதைத்தான்‌ 
நீரோ, தொமிசியன்‌ ஆகியோரின்‌ உரோ 
மைப்பேரரசுக்கு எதிராக மொழிந்தது திரு 
வெளிப்பாட்டுப்‌ நூல்‌ (திருவெளி 77:1- 19:10. 
இறை அதிகாரத்தின்‌ மனு 
உருவாகப்பாவனை செய்யும்‌ சர்வாதி பத்‌ 
தியப்பேரர்சில்‌ அரசியல்சக்தி சத்தானின்‌ 
கேலிக்கூத்தாகின்றது. அதன்‌ முன்‌ எந்த 
விசுவாசியும்‌ தலைவணங்கக்‌ கூடாது. 


அதிகாரி 

அரசனுக்குக்‌ கீழ்‌, இராணுத்தில்‌, 
ஆலயத்தில்‌ பணி செய்வோர்‌ அதிகாரிகள்‌ 
என்றமைக்கப்பட்டனர்‌. அனால்‌ அதி 


காரியை குறிக்கக்கூழடய எபிரேய கிரேக்க 
வார்த்தைகள்‌ வரையறுக்கப்படவில்லை. 
ஒவ்வோரு வார்த்தைக்கும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வேவையை வரையறுப்பது மிகவும்‌ 
கழூனமான ஒன்றாகும்‌. அரசனுடைய 
செயலன்‌. செபக்‌ கூட்டத்‌ தலைவன்‌ ஆகி! 
யோர்‌ அதிகாரிகளே. இராணுவமானது 
அதனுடைய அதிகாரிகளால்‌ கட்டுப்படுத்‌ 
தப்படுகிறது. அரண்மனையிலே அரச 
னுக்குக்‌ கீழ்‌ வேலை செய்யும்‌ அனை 
வரும்‌ அதிகாரிகளாவர்‌. 

1. பழைய ஏற்பாட்டைப்‌ பொறுத்தவரை 
அதிகாரிகள்‌ என்று சொல்லப்பட்டோர்‌ 


அதிகா 06 


ஊர்‌ தலையாரி, கண்காணிப்பாளர்‌ அவர்‌ 
யாத்‌ 5:6.19. இவர்களுடன்‌ வழிநடத்தும்‌ 
நீதித்துறையைச்‌ சேர்ந்த முதியோரும்‌ 
(எண 11:16: உப. 25:74; 7 நாள்‌ 24:4: 2 நான்‌ 
19:19). சேர்க்கப்பட்டனர்‌. இஸ்ராயேவின்‌ 
குலத்‌ தலைவர்கள்‌ அதிகாரிகளாக (உப. 
39:10; 31:28; 1 நாள்‌ 25:29) விளங்கினர்‌. 
அவர்கள்‌ எவ்வாறு அப்பதவிக்கு தெரிந்து 
கொள்ளப்பட்டனர்‌ என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. 

பொதுவாக அதிகாரிகள்‌ இளவரசர்‌ 
களாகவும்‌ அரணமனையோடு தொடர்பு 
-டையவர்களாகவும்‌ (எஸ்‌ 7:29 இராணுவத்‌ 
தலைவர்களாகவும்‌ நான்‌ 32:3: நெக 2:9) 
விளங்கினர்‌. இஸ்ராயேல்‌ நாட்டில 
அதிகாரிகள்‌ அரசர்களால்‌ நியமிக்கப்‌ 
பட்டனர்‌ (1 அர சீ:5; 5:16; 9:23. சாலமோனு 
டைய அரசில்‌ பணிபுரிந்த படைத்தலைவர்‌ 
களைக்‌ குறிக்க இச்சொல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது நாள 8:10). அரசாங்க வேலை 
களைப்‌ பொறுத்தவரை அவர்கள்‌ நாட்‌ 
டின்‌ ஒரு பகுதியில்‌ தங்கிக்‌ காண்டு அரச 
னுடைய மேற்பார்வையாளராகப்‌ பணி 
புரிந்தனர்‌ இதி 9:38; ஏச 60:19). சில 
நேரங்களில்‌ அவர்கள்‌ அரசரால்‌ ஒரு 
குறிப்பிட்ட பணிக்காக அமர்த்தப்பட்டனர்‌ 
(எஸ்‌ 2:3), 

குருச்கனிட மிருந்தும்‌, லேவியர்களிட 
மிருந்தும்‌ ஆலயத்தைக்‌ கண்காணிக்கும்‌ 
அலுவலர்கள்‌ (2 நான 22: 31:13: 35:8; எரே 
20:1; 29: 26) நியமிக்கப்பட்டனர்‌. எனவே 
அவர்கள்‌ ஆலயத்தின்‌ காவலர்கள்‌ (2 அர 
1:18) என்று அழைக்கப்பட்டனர்‌. 


2. புதிய ஏற்பாட்டில:- 

லூக்‌ 12:58-ல்‌ பயன்படுத்தும்‌ “அதிகாரி: 
என்ற வார்த்தைக்குப்‌ பதிலாக இணைப்‌ 
பகுதியாகிய மத்‌ 35:25 கிரேக்கமொழி 
பொதுச்‌ சொல்லாகிய சிறைக்காவலன்‌ 
என்ற பதத்தைப்‌ பயன்படுத்துகின்றது. 
யோவான்‌ தலைமைக்குருக்கள்‌, நூற்றுவத்‌ 
தலைவன்‌ அடியில்‌ பணிபுரியும்‌ காவல்‌ 
காரர்களைக்‌ யோவா 7:32.சீ5-ச0) குறிக்கப்‌ 
பயன்படுத்துகின்றார்‌. அதே சாவலர்கள்‌ 
தான்‌ இயேசுவைத்‌ தோட்டத்தில்‌ பார்த்‌ 
தனர்‌ (18:13. 18.22, இயேசுவும்‌ தமக்கும்‌ 
அத்தகைய காவலர்கள்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள போர்புரிய மாட்டார்கள்‌, 


ஏனெனில்‌ அவருடைய அரசு இவ்வுல 
கைச்‌ சார்ந்ததன்று (4:13) என்றார்‌. 


காவலர்கள்தான்‌ பிலாத்துவின்‌ முன்‌ 
னால்‌ இயேசுவைக்‌ குற்றம்‌ சாட்டினார்‌ 
கள்‌ (29:6). அப்போஸ்தலர்களும்‌ கூட காவ 
லர்களாலதான்‌ பிடி க்கப்பட்டனர்‌ (அ.ப. 
5:22.26) பவுல்‌ தன்னைக்‌ கிறிஸ்துவின்‌ 
பணியாளர்‌, கண்காணிப்பாளர்‌ 0 கொரி 
40 என்றே எண்ணினார்‌. 


அதித (40/04) 

எருசலேமிவிருந்து கடற்கரைக்கு வட 
மேற்காகச்‌ செல்லும்‌ பாதையில்‌ அமைந்‌ 
திருந்த நகரமாக இருக்கலாம்‌. யூதேயா 
வின்‌ சமவெளிப்‌ பகுதிக்குப்‌ புறத்தே 
இவிதாவுக்குக்‌ கிழக்கில்‌ ஏழு கி.மீ 
அப்பால்‌ ஒர்‌ குன்றின்‌ மோல்‌ அமைந்தது. 
சீமோன்‌ மக்கபேயுவாலும்‌ பிற்காலத்தில்‌ 
வெஸ்பேசியனாலும்‌ வலுப்படுத்தப்‌ 
பட்டது (1 மக்‌ 18:38; 13:13) 


அதிதூதர்‌ (ARCHANGEL) 

வானத்‌ தூதர்களின்‌ தலைவர்‌ (தெச 
4:16). மிக்கேலுக்கு அளிக்கப்படும்‌ இடு 
பெயராகும்‌ யூதா 2. பாரசீகர்‌, கிரேக்கர்‌ 
காலத்தில்‌ வானதூதர்‌ இயல்‌ பற்றிய 
ஆர்வம்‌ உச்ச நிலையடைந்தது எனலாம்‌. 
அப்போது அதிதாதர்களைத்‌ தலைமை 
யாகக்‌ கொணட பழடுமர்புடைய வான 
தூதர்‌ இயல்‌ தோன்றியது எனலாம்‌ 
தோபி 12:15). யூதப்‌ பாரம்பரியப்படி உரி 
யேல்‌, இரபேல்‌, இரகுவேல்‌, மிக்கேல்‌, 
சாரியேல்‌, கபிரியேல்‌, இரெமியேல்‌ என்ற 
எழு வானத்தூதர்கள்‌ அதிதூதர்கள்‌ எனக்‌ 
குறிக்கப்படுகின்‌ றனர்‌. இவர்கள்தான்‌ திரு 
வெளி 4:1-இல்‌ சுட்டிக்காட்டப்பட்ட வான 
தூதர்களாக இருக்கவேண்டும்‌. மற்ற 
விவரங்களுக்கு காண்க: வானதூதர்‌. 


அதித்தாயிம்‌ (40 பக இரட்டிப்பு 
அணிகவன்‌/ 

இத செப்பேலாவிலுள்ள யுதா குலத்‌ 
தைச்‌ சேர்ந்த சோரா-அசக்கா மாவட்டத்‌ 
திலுள்ள ஒரு நகரமாகும்‌ (யோசு 15:49. 
இந்த நகர்‌ இருந்த இடம்‌ சரியாகத்‌ 
தெரியவில்லை. ஆயினும்‌ இது அய்ய 
லோனுக்கு வடக்கிலுள்ள ஏவ்‌-கதித்தே 
என்று அடையாளம்‌ காட்டுவர்‌. 


- அதியேல்‌ (ADBEEL - இறைவனின்‌ மூச்சு) 
இசுமாயேலின்‌ மூன்றாம்‌ மகன்‌. 
அகவே அராபிய இனப்‌ பெயர்‌ (ஆதி 25:13; 
! நாள்‌ 1:20) அசீரியாவின்‌ மூன்றாம்‌ 
திகிலாத்து - பிலேசரால்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்ட பின்‌, எகிப்திய எல்லைப்புற காவ 
லாளியாக நியமிக்கப்பட்ட இதிபா-இலே 
யர்கள்‌ தான்‌ இந்த இசுமாயேல்‌ வழிவந்த 
அரேபிய இனமாக இருக்கலாம்‌. அவர்‌ 
கள்‌ வடமேற்கு அரேபியாவில்‌ கேதார்‌. 
நெபயோத்து அருகில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 


அதிமா (40145 - கோட்டை, அரண்‌) 

பாவத்தின்‌ விளைவாகச்‌ சோதோம்‌, 
கோமோரா செபோயிம்‌ ஆகிய நகரங்‌ 
களுடன்‌ சேர்ந்து அழிக்கப்பட்ட சிதம்‌ 
பன்ளத்தாக்கிலுன்ள நகரங்களுள்‌ ஒன்று 
(அதி 19:24-29: உப 29:24). கானானியரின்‌ 
எல்லை விவரிப்பில்‌ குறிக்கப்படுகிறது 
(அதி 70:19). நான்கு கீழ்த்திசை மன்னர்‌ 
களால்‌ தாக்கப்பட்ட ஐந்து நகரங்களுள்‌ 
ஒன்றாகம்‌ (ஆதி 1ச:1-0. இந்நகரின்‌ 
அரசன்‌ சினாபு, முதலில்‌ கெதர்லா- 
கோமேரின்‌ சிற்றரனாக இருந்தார்‌ (14:2. 
இவர்‌ ஆதி 19:24-29-இல்‌ சோதோம்‌, 
கோமோரா, செபோயீம்‌ ஆகிய நகரங்‌ 
களின்‌ சிற்றரசர்களோடு சேர்ந்து தங்கள்‌ 
அரசனுக்கு எதிராகக்‌ அிளர்ச்சி செய்தார்‌. 
இந்நாட்டின்‌ அழிவிற்கு அர்த்தம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. உப 29:84-ல்‌ இந்‌ 
நாடு வீழ்த்தப்பட்டது குறிப்பாக நினைவு 
கூறப்படுகின்றது. அதிமா, செபோயீம்‌ 
ஆகிய நாடுகளின்‌ அழிவை, ஒசேயா 
இறைவாக்கினர்‌ (1:29 இஸ்ராயேலுக்கு ஒரு 
எச்சரிக்கையாகப்‌ பயன்படுத்து கின்றார்‌. 

அதிமா, சிதம்‌ பள்ளத்தாக்கில்‌ நிறுவப்‌ 
பட்டி ருந்தது. சாக்கடலின்‌ தெற்கு வளை 
குடாவில்‌, இப்பொழுது கடலுக்கு அடியில்‌ 
உள்ள செயில்‌ எஸால்‌, செயீல்‌ ஏன்‌ - 
நுமெய்ரா ஆகிய நீரோடைகளுக்கு 
இடையில்‌ மேற்கு நோக்கி நீண்டு ஓடும்‌ 
நீரோடையின்‌ மேல்‌, இப்பொழுது இது 
குறிக்கப்படவாம்‌. 
அதிமாத்தா (ADMATHA - வெல்லப்படாத, 
அடக்கி வைக்கப்படாத) 

அகசுவேரு மன்னனின்‌ ஆட்சியில்‌ ஏழு 
சிற்றரசர்களில்‌ இவர்‌ ஒருவர்‌ (எஸ்த 1:14). 
இந்தச்‌ சட்ட ஆலோசகர்கள்‌ (1:13) அன்‌ 


வதிராம்மெவெச்ளு 


றாட ஆட்சிப்‌ பொறுப்பில்‌ பங்கேற்றனர்‌. 
இவர்களின்‌ ஆலோசனைப்படி அகசு 
வேரு வஸ்தியின்‌ அரசிப்பட்டத்தை நீக்கி 
னார்‌ (எஸ்த 7:19). இவர்கள்‌ எஸ்‌ 7:14-இல்‌ 
குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. 
அதிமின்‌ (ADMIN) 

தாவீது மன்னர்‌ காவத்துக்கு முந்தி 
வாழ்ந்த இயேசுவின்‌ மூதாதையருள்‌ 
ஒருவர்‌ லாக்‌ 4:23). 


அதியேல்‌ (ADIEL - இறைவன்‌ எண்‌ 
அணிகலன்‌ அவார்‌) 

1.சியமியோனின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. 
எசக்கியாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இவர்‌ 
கள்‌ தங்கள்‌ அடுகளுூக்கு மேய்ச்சலைத்‌ 
தேடிக்‌ கெதோரின்‌ எல்லையான பள்ளத்‌ 
தாக்கின்‌ கீழ்ப்புறம்வரை சென்று மிகச்‌ 
செழிப்பான மேய்ச்சல்‌ நிலங்களைக்‌ 
கண்டுபிடித்தனர்‌ (0 நாள்‌ 436-440. 

2. 1 நாள்‌ 9:12 -இல்‌ குறிப்பிடப்படும்‌ ஓர்‌ 
குரு. இவரே யக்சேராவின்‌ மகன வார்‌. 
இவர்‌ நெக 1:1-இல்‌ ஆசரேல்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. இவரது மகன்‌ 
மாசாய்‌ (தெக 1:13-இல்‌ அம்சாய்‌) 
பாபிலோன்‌ நாகெடத்தவிலிருந்து திரும்‌ 
பியவர்‌. 

3. தாவீதால்‌ அரண்மனைக்‌ கருவுலங்‌ 
களைக்‌ கணகாணித்து வந்த அசிமா 
வேத்து என்பவரின்‌ தந்தை ( நான்‌ 27:85. 


அதிரா ம்மெலக்கு (ADRAMMELEK ஆதார்‌ 
அரசன்‌ ஆவார்‌) 

1. தேவதை:- செப்பர்வாயிம்‌ (அநேக 
மாக சீரியாவிவுள்ள கமாத்துக்கு அருகி 
லுள்ள சபராயீம்‌, என்ற இடத்திலுள்ள 
மக்களால்‌ அனம்மெலக்கோடு வழிபடப்‌ 
பட்ட கடவுள்‌. செப்பாவாயிம்‌ அசீரியா 
களால்‌ கி.மு. 722-21-இல்‌ சமாரியாவில்‌ 
குடியேற்ப்பட்டது. மெொலேக்கு என்பது 
செப்பர்வாயிம்‌ என்ற இடத்தின்‌ பெயரி 
டப்படாத ஒரு கடவுளின்‌ பட்டமாக இருக்‌ 
கலாம்‌ அல்வது அத்தார்‌ வீனஸ்‌ நட்சத்தி 
ரம்‌) என்ற கடவுளின்‌ பட்டமாக இருக்க 
லாம்‌ என்று கருதப்படுகின்றது. இத்தேவ 
தையின்‌ வழிபாடு குழந்தைகளைப்‌ பவி 
யாக எரிக்கும்‌ வழக்கத்தையும்‌ கொண்டி 
ருந்ததால்‌ (2 அர 17:3) அதிராம்மெலக்கு 
அசீரிய அல்லது பாபிலோனியத்‌ தேவதை 


அ/திராமித்தியம்‌ 


என்பதைவிட சீரியாத்‌ தேவதை என்பது 
மேல்‌. ஏனெனில்‌ அசீரியர்களும்‌. பாபி 
லோனியர்களும்‌ இவ்வழக்கத்தைக்‌ 
கொண்டிருக்கவில்லை. அதிராம்மெலக்‌ 
கும்‌ பெனிசிய அதாரும்‌ ஒன்றே என்று 
கருதப்படுகிறது. 

2. அளின்‌ பெயர்‌:- 2 அர 19-37 ச 
37:39 இன்படி தன்‌ சகோதரன்‌ சரேசரு 
டன்‌ சேர்ந்து நிஸ்ரோக்‌ என்ற கோவிவில்‌ 
தன்னுடைய தந்தையைக்‌ கொலை செய்‌ 
தான்‌. பின்‌ அரராத்து நாட்டிற்குத்‌ தப்பி 
ஓடி. விட்டான்‌. இந்த கொலை அசீரியா 
வரலாற்றில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இப்‌ 
பெயர்‌ அந்ரோமாக்கேஸ்‌ என்று யோசி 
பசின்‌ நூலிலும்‌, கிரேக்க மூலங்களில்‌ 
அதிரமெலோஸ்‌, அரிதுமுசான்‌ என்றும்‌ 
காணப்படுகிறது. 


அதிராமித்தியம்‌ (ADRAMVYITIUM - 
தந்தையின்‌ பெயர்‌, ஆளின்‌ பெயர்‌) 

சிறிய ஆசியாவிலுள்ள உரோமை 
மாகாணத்தின்‌ வடமேற்குப்‌ பகுதியிலுள்ள 
மீசியாவின்‌ துறைமுகமாகும்‌. 


பவுல்‌ தமது நான்காம்‌ பயணத்தில்‌, 
ரோமைக்குச்‌ செல்லும்‌ கப்பலுக்கு மாறு 
முன்‌ செசாரியாவிவிருந்து இலீசியாவி 
லுள்ள மீராவுக்கு அதிராமித்தியக்‌ 
கப்பலில்‌ பயணம்‌ செய்தர்‌ (அ.ப. 27:7-. 


எரோதோத்தஸ்‌ இவ்விடத்தின்‌ 
பெயரை தன்னுடைய நூலில்‌ குறிப்பிடு 
கின்றார்‌. இது இலிதியா மக்களால்‌ 
கட்டப்பட்டதென்றும்‌, பின்பு மீசியினருக்‌ 
குச்‌ சொந்தமானதென்றும்‌ ஸ்ட்ராபோ 
குறிப்பிடுகின்றார்‌. இது ஒரு புகழ்வாய்ந்த 
நகரமென்றும்‌, செனோகிலிஸ்‌ என்ற 
பேச்சாளர்‌ பிறந்த இடம்‌ என்றும்‌ அவர்‌ 
மேவும்‌ குறிப்பிடுகின்‌ றார்‌. 


தெற்கு: அராபியாவிலுள்ளஅத்ரமொத்‌ 
என்ற இடத்திலிருந்து வந்த வணிகர்கள்‌ 
முதன்‌ முதவில்‌ தங்களுடைய வணிகத்‌ 
தலங்களை இங்கு நிறுவினர்‌. அ.பி.1100- 
இவ்‌ துருக்கியரால்‌ கொள்ளையடிக்கப்‌ 
பட்டபின்‌ இத்துறைமுகம்‌ கைவிடப்‌ 
பட்டது. இந்த இடத்தின்‌ இன்றைய பெயர்‌ 
எத்ரெமித்‌ என்பதாகும்‌. இது இன்னும்‌ 
சிறிது உள்‌ நாட்டில்‌ உள்ளது. 


100 


அதிரியா (ADRIA) 

இத்தாவிக்கும்‌, கிரீசுக்கும்‌ தென்பகுதி 
யில்‌ கிரேத்தேக்கும்‌, மால்தாவுக்கும்‌ இடை 
யில்‌ உள்ள கடல்‌ அத்ரியாக்‌ கடலாகும்‌. 
இது இப்போது இயோனியன்‌ கடல்‌ என்ற 
ழைக்கப்படுகிறது. பவுலையம்‌ மற்ற கைதி 
களையும்கொண்ட கப்பல்‌ மாலதாவை 
அடையுமுன்‌ இங்குதான்‌ இங்குமங்கும்‌ 
அலைக்கழிக்கப்பட்டது. (அ.ப. 27:87) 

பவுல்‌ காலத்தில்‌ வாழ்ந்த யோசிப்பஸ்‌ 
இதே போன்ற தன்னுடைய அனுபவத்தை 
கூறுகின்றார்‌; மேலும்‌ அதே காலத்தில்‌ 
வாழ்ந்த கோரேஸ்‌ என்ற இலக்கிய ஆசிரி 
யரும்‌ இக்கடலின்‌ கொந்தளிப்பையும்‌, 
அமைதியின்மையையும்‌, அழிவுச்‌ செய 
லையும்‌ பற்றி எழுதுகின்றார்‌. 


அதிரியேல்‌ (ADRAIEL - என்‌ உதவி 
இறைவன்‌ ஆவர்‌) 

மெகாலாத்தியரான பார்சில்லாயின்‌ 
மகன்‌. சவுல்‌ மன்னனின்‌ மகள்‌ மேரர்பு 
வின்‌ கணவன்‌ ( சாமு 18:19); மேகாலாத்‌ 
தியரான அதிரியேல்‌” என்று அழைக்கப்‌ 
பட்டார்‌. பிற்காலத்தில்‌, சவுவின்‌ 
கொலைக்‌ குற்றத்திற்கு விலையாக 
கொலை செய்யப்படுவதற்காக அதிரியே 
வின்‌ புதல்வர்களைத்‌ தாவீது கிபயோனி 
யரின்‌ கையில்‌ ஒப்படைத்தார்‌. இங்கு சில 
வாசகங்களில்‌ மேராப்புக்குப்‌ பதிலாக 
மீக்காள்‌ பயன்பட்டி ருக்கிறது. 


அதிலாய்‌ (கடக்‌ - 
யாவே நீதி உள்ளவர்‌) 

தாவீது அரசர்‌ குலத்தின்‌ பன்ளத்‌ 
தாக்குகளில்‌ இருந்த அரசருடைய ஆட்டு 
மந்தைகளைக்‌ கண்காணித்து வந்த 
சாப்பாத்து என்பவருடைய தந்‌ைத இவர்‌ 
(1 நாள்‌ 27:29) 


அதிலாய்‌ (காப்டங- யாவே 
உயர்த்தப்பட்டவர்‌, யாவேயால்‌ 
துன்பறுத்தப்பட்டவர்‌) 

எஸ்ராவின்‌ காலதில்‌ புறவின ப்பெண்‌ 
களைத்‌ தங்கள்‌ மனைவியராகக்‌ கொண்டி 
ருந்தவர்களில்‌ அதிலாயும்‌ ஒருவராவார்‌. 
எனவே இந்தப்‌ புறவினப்‌ பெண்களைத்‌ 
தள்ளிவிடக்‌ கோரி எஸ்ராவினால்‌ கட்டா 
யப்படுத்தப்பட்டவர்களில்‌ இவரும்‌ ஒருவ 
ராவர்‌ எஸ 10:28) 


101 


அதினா (40NA- அணிகலன்‌) 

சீசாவின்‌ மகன்‌. தாவீதின்‌ பலம்‌ 
வாய்ந்த ஆட்களின்‌ பட்டியவில்‌ இடம்‌ 
பெறும்‌ தலைவன்‌. ரூபன்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்த தலைவன்‌ (1 நாள்‌ 11:49. 


அதினா (00% - இன்பம்‌ 

7. பாகாத்து - மேவாப்பின்‌ மகன்‌, 
அயல்‌ நாட்டுப்‌ பெண்களைத்‌ திருமணம்‌ 
செய்துகொண்ட பின்பு அப்பெண்களை 
அனுப்பி விட கட்டளை பெற்ற ஓர்‌ இஸ்ரா 
யேலர்‌ (எஸ்‌ 10:30). 

2. செருபாபேலுடன்‌ நாடு திரும்பிய 
ஒரு குரு (நெக 12:15). காரிம்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. 
அதீண்‌ (ADIN - சுவைமிக்க, இன்பத்தில்‌ 
திளைக்கிற) 

பாபிலோனில்‌ அடிமைத்தனத்திவி 
ருந்து செருபாபேல்‌ அல்லது எஸ்ராவு 
டன்‌ எருசலேமிற்குத்‌ திரும்பிய ஒரு சில 
யூதர்களின்‌ தந்தையும்‌ மூதாதையுமாவார்‌ 
(எஸ்‌ 2:15; 8:6; நெக 7:20; 10:18). 
அதுமிம்‌ (கம்பா - சிவப்புப்‌ பாறை 

யோர்தான்‌ பள்ளத்தாக்கிவிருந்து 
மலைதேசத்திற்குச்‌ செல்லும்‌ ஒரு கண 
வாய்‌. தொன்று தொட்டு எரிகோவி 
விருந்து எருசலேமிற்குச்செல்லும்‌ வணி 
கர்கள்‌ இந்தக்‌ கணவாயைப்‌ பயன்படுத்‌ 
தினர்‌. எல்லாக்‌ காலங்களிலும்‌, இன்றும்‌ 
கூட, இந்த கணவாய்‌ இந்த இரண்டு 
நகரங்களுக்கு இடையில்‌ செல்லும்‌ வழி 
யைச்‌ சேர்ந்ததாகத்‌ தோன்றுகிறது. இது 
யூதாவின்‌ வடக்கு எல்லையாக இருந்தது 
யோசு 15:7: பென்யாமின்‌ பகுதியின்‌ 
தெற்கு எல்லையில்‌ உள்ள சூரிய நீரூற்று 
எனப்படும்‌ ஏன்‌-செமசுவைக்குறிக்க இது 
உதவுகிறது (18:17). இன்று எருசலேமி 
விருந்து எரிகோவிற்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ இங்கு தான்‌ “நல்ல சமாரியன்‌ 
விடுதி” குறிக்கப்‌ படுகிறது லூக்‌ 10:34-$5), 
இங்கு நிலமெல்‌ லாம்‌ மிகவும்‌ சிவப்பாக 
உள்ளது. ஆகவே “இரத்தின்‌ ஏற்றம்‌” 
என்று பொருள்படும்‌ தலாத்‌-எத்‌-தம்‌ 
என்று இப்போது அழைக்‌ கப்படுகிறது. 
அதுல்லாம்‌ (ADUபடட4M - பின்வாங்குதல்‌, 
அடைக்கலம்‌) 

யுதா நாட்டைச்‌ சேர்ந்த ஒரு நகரம்‌ 
(யோசு 15:35); செப்பேலாவிலுன்ள ஒரு 


அதுலலாம்‌ 


கானானிய நகரம்‌ (2:15). யாக்கோபின்‌ 
மகனான யூதா, அதுல்லாம்‌ நகரப்‌ 
பெண்ணை மணந்து கொண்டதும்‌, 
அதைத்‌ தொடர்ந்து அங்கு அவனுடைய 
நடவடிக்கைகளும்‌ ஆதி 38:1. 12-20-இல்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. இங்குதான்‌ 
இந்தப்‌ பெயர்‌ விவிலியத்தில்‌ முதல்‌ 
முதலாக வருகின்றது. 

இஸ்ராயேல்‌ கானான்‌ நாட்டில்‌ குடி 
யேறிய பொழுது யோசுவால்‌ தோற்கடிக்‌ 
கப்பட்ட முப்பத்தொரு கானானிய அரசர்‌ 
களுள்‌ அதுல்லாம்‌ நாட்டின்‌ அரசனும்‌ 
ஒருவர்‌ (யோசு 12:15). இது யூதா கோத்தி 
ரத்திற்காகக்‌ குறிக்கப்பட்டு செப்பேவா 
விலுள்ள சோரா-அசக்கா மாவட்டத்தைச்‌ 
சேர்ந்த நகரங்களில்‌ ஒன்று (15:33). 


தாவீது, சவுல்‌ மதன்னருக்குப்‌ பயந்து 
ஓடிச்சென்று இந்த இடத்திற்கு அருகிவி 
ருந்த ஒரு குகையில்‌ தங்கினார்‌. இங்கு 
இவருடைய குடும்பமும்‌, இவரைப்‌ பின்‌ 
பற்றியவர்களும்‌ வந்து சேர்ந்து கொண்ட 
னர்‌ (1 சாமு 22:1-3. சிறிது காலத்திற்கு 
இந்தக்‌ குகை தாவீதின்‌ தலைமைச்‌ செயல 
கமாக இருந்தது (2 சாமு 23:13 தொ: 1 
நான்‌ 11:15 தொ. 


பெலிஸ்தியருடன்‌ சண்டை போட்ட 
பொழுதும்‌ தாவீது இங்குதான்‌ தங்கி 
னார்‌. இவ்வாறு தங்கியிருந்த பொழுது 
தாவீதின்‌ வீரர்கள்‌ பெத்லெகேமிவிருந்து 
குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொண்டு வந்தனர்‌ 
(2 சாமு 23:11; 1 நான்‌ 11:15). சீசாக்கு யூதா 
வின்‌ மேல்‌ படையெடுக்கும்‌ முன்‌ இரக 
பெயாமால்‌ இதன்‌ கோட்டை மதில்கள்‌ 
கட்டப்பட்டன (2 நாள்‌ 11:7: கி.மு. 914. 


மேற்கு, தெற்கிலிருந்து ஏற்படும்‌ படை 
யெடுப்பைத்‌ தடுக்க ஒரே வரிசையாய்‌ 
கட்டப்பட்டுள்ள கோட்டை நகரங்களுள்‌ 
இதுவும்‌ ஒன்று. 

கி.மு. 710 சனகெரிபு படையெடுத்து 
கைப்பற்றிய 48 கோட்டை நகரங்களுள்‌ 
இதுவும்‌ ஒன்றாக இருந்திருக்கலாம்‌ 
(2 அர 18:13 தொ: 2 நான்‌ 32:1 தெற). செப்‌ 
லோவிலுள்ள நகரங்களின்‌ மேல்‌ நடக்க 
விருந்த இந்த படையெடுப்பை எதிர்‌ 
பார்த்து மீக்கா இறைவாக்கினர்‌ புலம்பி 
னார்‌. கி.மு. 70-இல்‌ இரண்டாம்‌ சார்‌ 


அ/துவேல்‌ 


கோன்‌ எடுத்த படையெடுப்பைக்‌ குறித்தும்‌ 
இருக்கலாம்‌. எப்படியிருப்பினும்‌ யூதா 
வின்‌ நகரங்கள்‌ இந்த படையெடுப்பிவி 
ருந்து தப்பின (மீக்‌ 1:8-16; குறிப்பாக 1:18). 
பாபிலோனியாவிவிருந்து நாடு திரும்‌ 
பிய மக்கள்‌ மீண்டும்‌ குடியேறிய நகரங்‌ 
களுள்‌ இதுவும்‌ ஒன்று (நெக 11:30). யூதா 
மக்கபேயு 164-இல்‌ இதுமேய படையெடுப்‌ 
பின்‌ பொழுது நான்காம்‌ அந்தியோக்கு 
எப்பிபானின்‌ படைத்தளபதிகளுள்‌ ஒருவ 
ரான கோர்க்கியாவைத்‌ தோற்கடித்த 
பின்பு அதுல்லாமில்‌ சென்று ஓய்வெடுத்‌ 
தார்‌ (3 மக்‌ 12:39 தொ: 1 மக்‌ 5:55 தொ). 
இந்த இடம்‌ இப்பொழுது செப்பேலா 
விவுள்ள பேய்த்‌-சிப்ரின்னுக்கு கிழக்கு 
வடக்கிழக்கில்‌ 14 கி.மீ. தொலைவில்‌ 
உள்ள எஸ்‌ தேல்‌-செயீக்‌-மத்கூர்‌ என்ற 
இடத்தில்‌ குறிக்கப்படுகிறது . 
அதுவேல்‌ (DEL) 

நப்தவி குலத்தைச்‌ சேர்ந்த அச "பவின்‌ 
வழிவந்தவர்களின்‌ பட்டியவில்‌ வரும்‌ 
தோபியா என்பவரின்‌ மூதாதையாவார்‌ 
(தோபி 1:0. 
அதுனா (ADNAH - இன்பம்‌. 

1. யோசபாத்து ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
யூதா கோத்திரத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
படைத்தலைவன்‌ (2 நான்‌ 17:14). 

2. சவுல்‌அரசரைக்‌ கைவிட்டு, சிக்கிலா 
துவில்‌ தாவீதின்‌ படையில்‌ சேர்ந்த 
மனாசே குலத்தவர்‌ (0 நாள 12:29. 
அதோராம்‌ (HADORAAM- அதாத்‌ 
உயர்த்தப்பட்டார்‌) 

1. கமாத்தின்‌ அரசன்‌ தோகு என்பவ 
ரின்‌ மகன்‌ (1 நாள்‌ 18:10). தாவீது அதா 
தெசர்‌ மேல்‌ கொண்ட வெற்றிக்குப்‌ 
பாராட்ட அவரது தந்தையால்‌ அனுப்பப்‌ 
பட்டவர்‌. 2 சாமு 8:10-ல்‌ இவர்‌ தோயின்‌ 
மகன்‌ யோராம்‌ என்று குறிப்பிடப்படு 
கிறார்‌. இது அதோராம்‌ என்று திருத்தப்‌ 
பட வேண்டும்‌. 

2. யொக்கிதானின்‌ தலைமகன்‌ என்ற 
ழைக்கப்பட்ட அதோராம்‌ ஒரு அராபிய 
இனத்தின்‌ குல முதியவர்‌ ஆவார்‌ (ஆதி 
10:27:1 நான்‌ 1:8). 

3. அரசன்‌ இரகபெயாமின்‌ ஓர்‌ அதி 
காரி. கட்டாய உழைப்பை மேற்பார்ப்பவ 


102 


ராக இருந்தார்‌. அரசன்‌ அதோராமை 
இஸ்ராயேலர்களிடம்‌ கப்பம்‌ வசூலிப்பதற்‌ 
காக அனுப்பி வைத்தார்‌. அவரை மக்கள்‌ 
கல்லால்‌ எறிந்து கொன்று போட்டனர்‌. 
இவர்‌ 1 அர 4:6-ல்‌ அதோனிராம்‌ என்றும்‌ 
13:18-இல்‌ அதோராம்‌ என்றம்‌ அழைக்கப்‌ 
படுகிறார்‌. அதோராம்‌, அதோனிராம்‌ 
என்பதின்‌ சுருக்கமாகும்‌. 
அதோராயிம்‌ (AD0RAIM - இரு குன்றுகள்‌, 
இரு போர்‌ அடிக்கும்‌ இடங்கள்‌) 

இது யூதா குலத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
நகரம்‌; இரகபெயாமாவினரால்‌ கோட்டை 
மதில்கள்‌ பலப்படுத்தப்பட்ட நகரங்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று (922-915 கி.மு.; 8 நாள்‌ 11:9). 
இந்நகரம்‌ கெபிரோனுக்கு 8 கி.மீ. 
தொலைவிலுள்ள மேற்கு, தென்மேற்குத்‌ 
திசையில்‌ உன்ள இன்றைய தாரா என்று 
கருதப்படுகிறது. இந்நகரம்‌ பிற்காலத்தில்‌ 
அதோரா என்றழைக்கப்பட்டது (1 மக்‌ 
13:20). அதோராவும்‌, மரிசாவும்‌ இது 
மேயா நாட்டின்‌ இரண்டு பெரிய நகரங்‌ 
களாகும்‌. கி.மு. 142-இல்‌ சீமோன்‌ மக்க 
பேயு திரிபோ முன்னேறுவதை அதோரா 
வில்‌ தடுத்தார்‌ பூ மக்‌ 13:20-2]. கி.மு, 
1299-ல்‌ ஏழாம்‌ அந்தியோக்கு மரணத்‌ 
திற்குப்பின்‌ யோவான்‌ இரிக்கானு என்ப 
வா்‌ அதோராவைக்‌ கைப்பற்றினார்‌. 
ஏறக்குறைய கி.மு. 79-இல்‌ அலக்சாந்தர்‌ 
யன்னாயு காலத்திலும்‌ இந்கரம்‌ யூதர்‌ 
களின்‌ கையில்‌ இருந்தது. 

கி.மு. 59-அம்‌ ஆண்டில்‌ சீரியாவின்‌ 
ஆளுநரான கபினியு அதோராயிமைத்‌ 
திரும்பவும்‌ கட்டியெழுப்ப ஆணையிட்‌ 
டார்‌. அதைத்தன்னுடைய ஐந்து மாவட்டங்‌ 
களில்‌ ஒன்றில்‌ ஆட்சி மையமாக்கினார்‌. 
அதோனாய்‌ (AD0NA - என்‌ ஆண்டவர்‌) 

இது மதிப்பையும்‌, மாட்சிமையையும்‌ 
உணர்த்தக்கூடிய இறைவனது பெயர்‌ 
களில்‌ ஒன்று. பொதுவாக, இப்பெயர்‌ 
"ஆண்டவர்‌, “என்‌ ஆண்டவர்‌” என்று 
மொழிபெயர்க்கப்படும்‌. இஸ்ராயேல்‌ 
மக்கன்‌ பாபிலோனிய அடிமைத்தனத்தி 
னின்று திரும்பியபின்‌, இறைவனது உச்ச 
ரிக்கப்படக்கூடாத பெயராகிய யாவேக்குப்‌ 
பதிலாக இப்பெயரைப்‌ பயன்‌ படுத்தினர்‌. 
மாசோரேடிக்‌ வாசகத்தைத்‌ தயாரித்த 
வர்கள்‌ இப்பெயரின்‌ உயிரெழுத்துக்களை 


103 


யும்‌, யாவே என்ற பெயரின்‌ மெய்‌ எழுத்‌ 
துக்களையும்‌ சேர்த்து எழுதி, அதோ 
னோய்‌ என்று உச்சரிக்கப்பட வேண்டும்‌ 
என்ற மரபை உண்டாக்கினார்‌. சில 
கிறிஸ்துவப்‌ பிரிவினை சபைகளைச்‌ 
சேர்த்த மொழி பெயர்ப்பாளர்கள்‌ இந்தக்‌ 
கலப்புச்‌ சொல்லை எகோவா என்று 
உச்சரித்தனர்‌. 
அதோனிக்காம்‌ (ADONIKAM - என்‌ 
ஆண்டவர்‌ எழுந்துவிட்டார்‌) 
பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்‌ 
பட்ட குடும்பங்களிவிருந்து நாடு (எருச 
லேம்‌ திரும்பிய குருக்களில்‌, ஒரு குடும்பத்‌ 
தலைவர்‌ (எஸ்‌ 2:13; 8:13; நெக 7:18). இவரும்‌ 
நெக 120:16-இல்‌ வரும்‌ அதோனியாவும்‌ 
ஒரே ஆளைக்‌ குறிக்கலாம்‌, 


அதோனி-சதேக்கு (ADONI-ZEDEK - என்‌ 
ஆண்டவர்‌ நேர்மையானவர்‌, சதேக்‌ என்‌ 
அணடவர்‌) 

யோசுவாவால்‌ கிபயோனில்‌ நடை 
பெற்ற போரில்‌ தோற்கடிக்கப்பட்ட எருச 
லேமின்‌ அரசன்‌ (யோசு 101.3). அனேக 
மாக இவரும்‌ அதோனி- பெசக்கும்‌ ஒரே 
ஆளாக இருக்கலாம்‌. எருசலேமிற்கு தெற் 
கேயும்‌. மேற்கேயும்‌ இருந்து கூட்டுச்‌ 
சோ்‌ந்த ஐந்து எமோரிய நாடுகளின்‌ 
அரசர்களுக்குத்‌ தலைவர்‌. இஸ்ராயேல்‌ 
மக்களின்‌ தாக்கு தலைச்‌ சமாளிக்க 
முடியாத கிபயோன நகர்‌ யோசுவாவோடு 
உடன்படிக்கைச்‌ செய்துகொண்டது. இது 
அதோனி சதேக்கையும்‌ அவருடைய ஆட்சி 
யையும்‌, பாதித்தது; ஆகவே அவர்கள்‌ அந்‌ 
நகரைத்‌ தண்டிக்கச்‌ சென்றனர்‌ (10:1-5). 
ஆனால்‌ யோசுவா இரவோடு இரவாக 
கிபயோனின்‌ உதவிக்குச்‌ சென்றார்‌; 
பனிக்கட்டி. மழையினால்‌ தாக்கப்பட்டு, 
கூட்டுச்‌ சேர்ந்த நாடுகள்‌ தோல்வியுற்று. 
மேற்கு கடற்கரையை நோக்கிச்‌ செல்லும்‌ 
தாழ்‌ வான வழியில்‌ தப்பி ஓடினர்‌ (10:12. 
ஐந்து எமோரிய அரசர்களும்‌ அவர்கள்‌ 
தங்கியிருந்த மக்கேதா குகையில்‌ கைது 
செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர்‌. அவர்‌ 
களுடைய உடல்கள்‌ சூரியன்‌ மறையும்‌ 
வரை மரங்களில்‌ தொங்கவிடப்பட்டு 
பின்பு அதேகுகையில்‌ போடப்பட்டு பெரிய 
கற்களால்‌ மூடப்பட்டு முத்திரை செய்யப்‌ 
பட்டன (10:6-27). 


அ/தோணிபெசக்கு 


அதோனிசு (40045 - ஆண்டவர்‌) 

சீரிய நாட்டுத்‌ தாவரத்‌ கடவுள்‌. பாபி 
லோனின்‌ தாமுஸ்‌ என்று வணங்கப்‌ 
பட்டது. இது வேனிற்கால வெப்பத்தில்‌ 
மரித்து, கீழுலகிற்குன்‌ இறங்கி, வசந்த 
காலத்தில்‌ மீண்டும்‌ உயிர்பெற்று இயற்‌ 
கைக்கு மீண்டும்‌ உயிர்‌ அளித்ததாக 
நம்பப்படுகிறது. குறிப்பாக பெய்ரூட்டுக்கு 
அருகிலுள்ள அதோனிஸ்‌ ஆற்றங்கறையில்‌ 
(இக்கால நகர்‌ இப்ராயீம்‌) பெனிசிய 
நாட்டுப்பெண்கள்‌ இக்கடவுளின்‌ மரணத்‌ 
தை நினைத்து அழுதார்கள்‌. பிளேடோ, 
“அதோனிஸ்‌ தோட்டங்கள்‌” என்று குறிப்‌ 
பிடுவதால்‌, இந்த வழிபாடு கிரேக்கருக்‌ 
கும்‌ தெரிந்திருந்தது. இத்தேவதையின்‌ 
மரணத்தையும்‌ உயிர்ப்பையும்‌ அடையாள 
மாகக்‌ காட்டும்‌ தோட்டங்கள்‌ வீட்டின்‌ 
கூரைகளில்‌ நடப்பட்டன. இத்தோடங்க 
ளைச்‌ சரியாகக்‌ கவனித்து வருவது, 
இறப்பு அழிவுக்குப்பின்‌ இயற்கைக்கு 
உதவியதாகவும்‌, தாவர வளர்ச்சியை 
ஊக்குவித்ததாகவும்‌ கருதப்பட்டது. இத்‌ 
தோட்டங்களிலிருந்து பெற்ற மூலிகை 
களை, அழல்‌ வெள்ளி மேலெழும்‌ 7 நாட்‌ 
களில்‌ செய்யும்‌ மந்திர வழிபாட்டில்‌ பயன 
படுத்தினர்‌. தானி 11:37-இல்‌ இத்‌ தேவதை 
சுட்டப்படலாம்‌. எச 8:14 இத்‌ தேவதை 
யைக்‌ குறித்தல்‌ தேவதையின்‌ வழிபாடு 
யுதாவிற்குள்ளும்‌ புகுந்து, குறிப்பாக 
பெண்களிடையே பிரபல்யமாய்‌ இருந்தது 
என்று தோன்றுகிறது. ஏச 17:10-இல்‌ 
இந்த வழிபாடு, “கண்ணுக்கினிய நாற்று 
களை” என்ற பதத்தினமூலம்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது எனலாம்‌; இங்கு “அதோனிஸ்‌* 
“இனி௰: என்ற பொருளுடன்‌ பயன்‌ படுத்தப்‌ 
பட்டுள்ள து. 
அதோனிபெசக்கு (௧001 BEZEK- போசேசக்‌ 
கின்‌ தலைவன்‌, போசக்கின்‌ அரசன்‌) 

இவர்‌ தென்‌ பாலஸ்தீனத்திலுள்ள 
பெசக்கின்‌ கானானிய அரசர்‌. யுதாவின்‌ 
படையால்‌ தோற்கடி க்கப்பட்டார்‌. இவர்‌ 
தன்னுடைய போர்‌ கைதிகளான மற்ற 70 
அரசர்களுக்குச்‌ செய்தது போலவே, 
இவருடைய கைகால்‌. பெருவிரல்கள்‌ 
வெட்டப்பட்டன ௫தி 1:5-?. பின்பு, இவரு 
டைய ஆட்களாலேயே எருசலேமிற்குக்‌ 
கொண்டு செல்லப்பட்டதாகக்‌ கருதப்படு 
கிறது. அங்கே இவர்‌ காலமானார்‌. 


அதோரணியா 


அதொனிபெசக்கும்‌, இஸ்ராயேல்‌ 
கானான்‌ நாட்டைக்‌ கைப்பற்றிய பொழுது 
எருசலேமின்‌ அரசனாக இருந்த 
அதோனிசதேக்கும்‌ ஒரே ஆள்‌ என கருதப்‌ 
பருகின்றனர்‌ யோசு 10:19. அதோணி 
சதேக்கு என்ற பெயரில்‌ பிற்பகுதியாக 
இருக்கும்‌ சதேக்கு ஒரு இறை பெயராகும்‌. 
பெசக்கு அப்படி ப்பட்டதன்று. 


அதோனியா (ADONLJAH - யாவே என்‌ 
ஆண்டவர்‌) 

1. கெபிரோனில்‌ தாவீதுக்குப்‌ பிறந்த 
நான்காம்‌ மகன்‌. இவரது தாய்‌ காகித்து 
ஆவான்‌ (2 சாமு ஏச; 1 நான்‌ 3:2. அரசர்கள்‌ 
நூவின்‌ தொடக்க அதிகாரங்களின்‌, 
தாவீது அரசரின்‌ கடைசி உடல்‌ நலக்‌ 
குறைவின்‌ போது, இவர்‌ தாவீதுக்கு 
அடுத்து சிம்மாசனம்‌ ஏறுவதற்குச்‌ செய்த 


முயற்சியை விவரிக்கின்றன. அதுவே 
இவருக்கு அழிவாக முடிந்தது. இவருக்கு 
மூத்தவர்களான அம்மோண்‌, ஆபிச 


லோம்‌, கிலயாபு அகியோர்‌ இறந்து விட்ட 
தனால்‌ 0 அர 2:29, அடுத்தவராகிய 
இவர்‌ அரசு பதவிக்கு வர எதிர்பார்த்த 
தில்‌ தவறு இல்லை. அனால்‌ தாவீது 
இதை உற்சாகப்படுத்தவில்லை 0:0. இது 
வரை இஸ்றாயேவில்‌ அரசன்‌ அவதற்‌ 
கான நிலையான சட்டம்‌ ஒன்று செயல்‌ 
பாட்டில்‌ இல்லை. அரசனால்‌ நியமிக்கப்‌ 
பட்டு இஸ்ராயேவின்‌ எல்லாக்‌ குலத்தவர்‌ 
களாலும்‌, கோத்திரங்களாலும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டவார்தான்‌ஏ. அரசராகலாம்‌. 
அதோனியாவுக்கு ஒத்துழைத்தவர்களில்‌ 
யோவாபு, அபியத்தார்‌ என்ற இருவர்‌ 
இருந்தனர்‌ (0:59), சாலமோனுக்குப்‌ பிர 
மாணிக்கமானவர்களைத்‌ தவிர, அதோ 
னியா தான்‌ அரசராவதைக்‌ கொண்டாடத்‌ 
தன்னுடன்‌ ஒத்துழைத்த அனைவரையும்‌ 
ஒரு விருந்திற்கு அழைத்தார்‌. அப்போது 
தான்‌ உண்மையிலேயே அடுத்துச்‌ சிம்மா 
சனம்‌ ஏற்ப்போவதாக நம்பினார்‌. இதைக்‌ 
கேள்வியுற்ற நாத்தான்‌ அதோனியா 
சிம்மாசனம்‌ ஏறினால்‌ தங்களுடைய உயிர்‌ 
களுக்கு ஆபத்து என்று சாலமோனின்‌ 
தாயான பதுசேபாவை எச்சரித்தார்‌. 
பின்பு பதுசேபா தாவீதிடம்‌ முறையிட 
தாவீது சாலமோனைக்‌ கீகோனில்‌ அரச 
னாக முடிசூட்டச்‌ செய்தார்‌ 0 அர 


104 


1:11-40). அதோனியாவின்‌ காலந்தவறிய 
கொண்டாட்டங்கள்‌ அரைகுறையாய்‌ 
முடித்தன. பாதுகாப்பிற்காகப்‌ பீடத்திற்கு 
ஓடினார்‌ (1 அர 1:50). அனால்‌ சாவோ 
மோன்‌ அவரை அவருடைய வீட்டிலேயே 
அடைத்து வைத்து அவருக்கு உயிர்பிச்சை 
கொடுத்தார்‌ (:50-53), தாவீது அரசரின்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு, தாவீது கடைசி 
உடல நலக்‌ குறைவின்‌ பொழுது அவரைக்‌ 
கவனித்துக்‌ கொணடு வந்த அபிசாகு 
என்ற அழகிய பெண்ணைத்‌ தனக்குக்‌ 
கொடுக்கும்படி சாலமானிடம்‌ மன்றாடும்‌ 
படி பது சேபாவிடம்‌ கேட்டார்‌. இது 
அரசுரிமையைப்பங்கப்படுத்துவதாக சால 
மோன்‌ கருதி அகோனியாவை கொலை 
செய்ய பெனாயாவைக்‌ கட்டளையிட்டார்‌ 
(1 அர 2104-23), 

2. யோசபாத்து ஆட்சியின்‌ மூன்றாம்‌ 
ஆண்டில, யுதா கோத்திர நகரங்களில்‌ 
நாட்டுத்‌ தலைவர்களுடனும்‌, குருக்களுட 
னும்‌ சேர்ந்து மக்களுக்குச்‌ சட்டத்தைப்‌ 
போதித்த லேவி கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவார்‌ (2 நான்‌ 17:9. 

3. எஸ்ரா காலத்தில்‌, உடன்படுக்கைச்‌ 
சீர்திருத்தத்தில்‌ கையொப்பமிட்ட மக்க 
ளின்‌ தலைவர்களுள்‌ ஒருவர்‌ நெகெ 10:1). 
இவரும்‌ எஸ்‌ 2:3-இல்‌ குறிக்கப்படும்‌ 
அதோனிக்காமும்‌ ஒரே அனாக இருக்க 
வாம்‌. 
அதோனிராம்‌ (ADONHAM - என்‌ 
அண்டவர்‌ உயா்த்தப்படுகிறார்‌). 

இவர்‌ அபுதாவின்‌ மகன்‌, தாவீது, 
சாலமோன்‌, இரகபெயாம்‌ ஆகியோரின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ உயர்ந்த பதவி வகித்து, 
“கட்டாம உழைப்பு” பகுதிக்குப்‌ பொறுப்‌ 
பாய்‌ இருந்து நீண்ட காலமாக சேவை 
செய்தவர்‌ (2 சாமு 20:84; 1 அர ச்‌:0; 12:19). 
இஸ்ராயேல்‌ மக்களிலிருந்து சாலமோன்‌ 
ஒன்று சேர்த்த 30,000 உழைப்பாளர்‌ 
களுக்கு மேற்பார்வையாளராக இருந்த 
வர்‌; இவர்கள்‌ சாலமோனின்‌ கட்டிட 
வேலைகளுக்குத்‌ தேவையான பொருட்‌ 
களைச்‌ சேகரிக்கும்படி லெபானோனுக்கு 
ஒவ்வொரு மாதமும்‌ பத்தாயிரம்‌ பத்தா 
யிரம்‌ பேராக அனுப்பப்பட்டனர்‌ 0 அர 
5:13-19). இரகபெயாம்‌ தன்னுடைய 
கொடிய திட்டங்களின்‌ முலம்‌ வடக்குப்‌ 


105 


பகுதி கோத்திரங்களை எதிரிகளாக்கிக்‌ 
கொண்டபொழுது, அவர்களின்‌ மேல்‌ 
கட்டாய உழைப்பை உடனடியாக புகுத 
தும்பழடி, அதோனிராமை அனுப்பி வைத்‌ 
தார்‌. அனால்‌, அவர்களால்‌ கல்லால்‌ 
எறிந்து கொல்லப்பட்டார்‌ 0 அரச 12:18; 
ச நாள்‌ 10:18). 


அதோன்‌ (ADDON) - காண்க: அதான்‌ 


அத்தனோபி (ATHENOBIUS) 

அத்தனோபி ஏழாவது அந்தியோக்கு 
சித்தெஸ்‌ மன்னனின்‌ அவையிவுள்ளவா்‌ 
களில்‌ ஒருவராவார்‌. அந்தியோக்கு 
மன்னன்‌ இவரைத்‌ தனது பிரதிநிதியாக 
யூத மக்களின்‌ தலைமைக்குருவான சீமோ 
னிடம்‌ அனுப்பி வைத்தார்‌ (1 மக்‌ 15:38-30). 


அத்தறா மகாமு. பொன்முடி , 
தோரணம்‌) 

எரகுமேலின்‌ இரண்டாம்‌ மனைவி. 
இவள்‌ ஒனாம்‌ என்பவரின்‌ தாய்‌ ( நாள்‌ 
2:26]. 


அத்தரோத்து காக்்ாப- பொன்முடி, 
கோரணம்‌) 

1, யொர்தானுககு அப்பாலுகாள 
காத்திலுள்ளது அத்தரோத்து (எண்‌ 
பீ8:3 3.4). ரூபன்‌, காது ஆசிய குலத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ உடமையாகக்‌ 
கேட்ட நகரங்களில்‌ இதுவும்‌ ஒன்று (எண்‌ 
கப) அனால்‌ காதிற்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. அவர்‌ இதைப்‌ பாதுகாப்பான 
அரணாக்கினார்‌ (2:34). தீபோனுக்கு 
வடக்கே ஏறக்குறைய 13 கி.மீ. தொலைவி 
லும்‌, சாக்கடலுக்குக்‌ கிழக்கே 18 கி.மீ. 
தொலைவிலும்‌ உள்ள கிர்பெத்‌ அத்தாரசு 
என்ற இடமும்‌ இதுவும்‌ ஒன்று என்று 
கருதப்‌ படுகிறது. மேசா குறிப்புக்களில்‌ 
இப்‌ பெயர்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. “இஸ்ரா 
யேல்‌ அரசன்‌ தங்களுக்குக்‌ கட்டிக்‌ 
கொடுத்த அத்தரோத்தில்‌ காது 
குலத்தவர்‌ எப்பொழுதும்‌ தங்கினர்‌". 

2. எப்பிராயிமிற்கும்‌ பென்யாமினுக்‌ 
கும்‌ இடையிலுன்ள எப்பிராயிமின்‌ கிழக்கு 
எல்லையில்‌ இருந்த எல்லை நகரங்களில்‌ 
ஒன்று யோசு 16:7). மலைப்பகுதியான 
பாலஸ்தீனத்திறகு வாடி-எல்‌-பாரா வழி 
யாகவும்‌ யோர்தானுக்கு அப்பால்‌ வாடு 


அத்தரோத்‌- சோபான்‌ 


செராக்‌ யப்போக்‌ அறு) செல்கின்ற 
முக்கிய சாலையிலும்‌ இருக்கும்‌ முக்கிய 
மண்‌ குற்றான தேல்‌-ஏல்‌-மாசார்‌ இது 
இருந்த இடம்‌ என்று கருதப்படுகிறது. 
வேறு சிலர்‌ தேல்‌ செயிக்‌ எத்‌-தியாப்‌ ஆக 
இருக்கலாம்‌ என்று கருதுகின்றனர்‌. 

3. யோசு 16:2-இல்‌ குறிக்கப்படும்‌ ஒரு 
நகரம்‌. இதுவும்‌ அத்தரோத்து-அத்தார்‌ 
என்பதும்‌ ஒரே இடத்தைக்‌ குறிக்கலாம்‌. 
அத்தரோத்து-அத்தார்‌ (ATAROTH- 
சமக மகிமை மிக்க முழு) 

எப்பிராயீம்‌, பென்யாமின்‌ ஆகியவற்‌ 
றுக்கும்‌ இடைப்பட்ட எல்லையிலுள்ள ஒரு 
நகரம்‌. எப்பிராயிமின்‌ தெற்கு எல்லைக்‌ 
குறிப்புகளும்‌ (யோசு 18:1-3. பென்யாமின்‌ 
எல்லைக்குறிப்புகளும்‌ (யோசு. 1812-14 
ஒன்றாக உள்ளன. ஆகவே இரண்டு 
எல்லைக்‌ குறிப்புகளும்‌ ஒரு மூலத்தைச்‌ 
சேர்ந்தவை. தேல்‌-ஏன்‌-நாஸ்பே குன்றின்‌ 
அழு வாரத்தில்‌ கிர்பெத்‌-அத்தாரா என்ற 
களர்‌ உள்ளது. அனால்‌ உரோமையர்‌ 
காலத்திறகு முந்திய பொருட்கள்‌ ஒன்றும்‌ 
இங்கு காணப்படவில்லை. இந்த இடத்‌ 
தில்‌ அத்தரோத்து-அத்தாரும்‌, குன்றின்‌ 
மேல்‌ ஒரு நகரமும்‌ இவ்வளவு நெருங்கி 
இருக்க வாய்ப்பு இல்லை. ஆசா கோட்‌ 
டைகள்‌ கட்டிய காலத்தில்‌ மிஸ்பா என்று 
மாற்றப்பட்ட பழைய பெயர்தான்‌ அத்த 
சோத்து. அத்தார்‌ என்று சிலர்‌ கூறுகின்‌ 
றார்கள்‌ 0 அர 15:16-82). இது உண்மை 
யாக இருக்க வாய்ப்பு உண்டு. இது தேல்‌- 
ஏன்‌ -நாஸ்‌ பேவுக்கு தெற்கில்‌ பெத்தேவி 
விருந்து எருசலேமுக்குச்‌ செல்லும்‌ சாலை 
யிலுள்ள து, வேறுசிலர்‌ தேல்‌-ஏன்‌- 
நாஸ்பே தான்‌ இவ்வூர்‌ என்பர்‌. 


அததரோதது-சோபான- 
(ATAROTH-SHOPHAN - சோபானின்‌ முழவு) 
சீகோன்‌ நாட்டிலிருந்து வெல்லப்பட்ட 
அல்லது கைப்பற்றப்பட்ட பகுதிகளில்‌ 
காது குலத்தவரால்‌ கட்டப்பட்ட 
அரணுள்ள நகரம்‌ சோப்பான்‌ நகரமாகும்‌ 
(என்‌ 2:3௮), இப்பெயரானது ஆத்த 
சோத்து என்றழைக்கப்படுகின்ற மிகப்‌ 
பெரிய நகரத்தின்‌ பெயரிலிருந்து எடுக்‌ 
கப்பட்டது போல்‌ தோன்றுகிறது. அத்த 
ரோத்துக்கு வடகிழக்கே 3 கி.மீ. தொலை 


அத்தரோத்‌ - பேத்து - யோவாபு 


விலுள்ள மிக உயரமான குன்றில்‌ அமைந்‌ 
தள்ள ௬௪ம்‌ அதாரஸ்‌ பகுதியானது 
அநேகமாக சோபான்‌ நகராக இருக்க 
வாம்‌ என்றும்‌ அத்தரோத்துக்குப்‌ பாது 
காவலாகவும்‌ அமைக்கப்பட்டி ருந்தது 
என்றும்‌ கருதப்படுகிறது. 


அத்தரோத-யேதது-யோவாபு 
(ATAROTH-BETH-JOAB - மோவாப்‌ வீட்டின்‌ 
முடிகள்‌, யோவாப்பின்‌ வீட்டின்‌ 
ஆட்டுக்கிடை) 

அத்தரோத்‌ - பேத்து - யோவாபு பெத்‌ 
திலகேமுக்கு அருகிலுள்ள கிராமம்‌ (1 
நாள்‌ 25:4). யூதாவின்‌ தலைமுறை அட்டவ 
ணையில்‌ யுதா குலத்தில்‌ வழி வந்தவர்‌ 
களில்‌ ஒரு குழுவினராக அத்தரோத்து- 
பேத்து-யோவாபு நகர மக்கள்‌ கருதப்படு 
கின்றனர்‌. இந்நகர்‌ இருந்த இடம்‌ தெரிய 
வில்லை. 


அத்தர்காத்தி (ATARGATIS - திறப்பு 

அ ரமேயருடைய பெரிய பெண 
தேவதை. இவள்‌ அதாதுவின்‌ மனைவி, 
கிரேக்கர்களாலும்‌, உரோமையராலும்‌ 
இவள்‌ அடிக்கடி “சீரியவின்‌ தேவதை” 
என்று அழைக்கப்படுகின்றாள்‌. இவளு 
டைய பெயர்‌ இரண்டு பெயர்களின்‌ சேர்ப்‌ 
பாகும்‌. 'அதார்‌', அதே” அல்வது 'அத்தா 
என்ற முதல்பகுதி இசிதார்‌, அசித்‌ 
தார்த்தீ, அசித்தரேத்‌ ஆகியோரைக்‌ குறித்‌ 
தது. இரண்டாவது பகுதி யாருக்கும்‌ தெரி 
யாத ஒரு ஆண்‌ தேவதையின்‌ பெயர்‌. சில 
சமயங்களில்‌ இந்த ஆண்‌ தேவதையானது 
"அத்திஸ்‌” என்பவராக இருக்லாம்‌ எனச்‌ 
சொல்லப்படுகிறது. முதன்‌ முதவில்‌ சிறிய 
ஆசியாவில்‌ இவள்‌ ஒரு தாய்தேவதையா 
சிபேலேவிற்கு இருந்தது போல்‌ 


வாள. 

இவளுக்கும்‌ விதை எடுக்கப்பட்ட குருக்கள்‌ 
இருந்தனர்‌. இவளுடைய அரியணை 
சிங்கத்தின்‌ மேல்‌ கட்டப்பட்டி ருந்தது. 


ஆனால்‌ சீரியர்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்ட பிறகு. இவள்‌ பாபிலோனியாவைச்‌ 
சேர்ந்த 'இசிதர்‌' தேவதையின்‌ பல பண்பு 
களைப்‌ பெற்றாள்‌. பெனிசிய அசித்‌ 
தார்த்தீ அல்லது அசித்தரேத்தின்‌ பண்பு 
களுக்கு இணையானவை இவளுக்குச்‌ 
சாற்றிக்‌ கூறப்படுகின்றன. பெரும்பாலும்‌ 
கையில்‌ கதிர்களைக்‌ கொண்டிருப்பதாக 
வரைய்ப்படுகிறான்‌. சீரியாவிவூள்ள 


106 


அலெப்போவுக்கு வடகிழக்கிலுள்ள கியெ 
ராப்போல்‌ இவளுடைய வழிபாட்டின்‌ 
மையமாக இருந்தது. ஆனால்‌ மேற்காசி 
யாவில்‌, அவளுக்குப்‌ பலஇடங்களில்‌ 
கோவில்கள்‌ இருந்தன. கிரேக்கநாட்டிற்‌ 
கும்‌, ஏன்‌ பிரிட்டன்‌ வரைக்கும்‌, இவன்‌ 
வழிபாடு சென்றது. கிலயாத்தில்‌ கர்னா 
மீம்‌ என்ற இடத்தில்‌ இருந்த இவள்‌ 
கோவில்‌ 2 மக்‌ 12:25-இல்‌ (காண்க: 7 மக்‌ 
த:43-44) குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு 
பாதுகாப்பிற்காக ஓடிவந்த அவவிட குழி 
மக்களில்‌ 25,000 பேரை யூதா மக்கபேயு 
கொன்றார்‌. 
அத்தவியா (TA) 

அத்தவியா என்பது உரோமையரின்‌ 
பம்பிவியா என்ற்‌ மாநிலத்தில்‌ சிறிய 
ஆசியாவின்‌ தென்மேற்குக்‌ கடற்கரைப்‌ 
பகுதியிலுள்ள ஒரு துறைமுகநகரமாகும்‌. 
பெர்காவிற்கு தெற்கில்‌ 13 கி.மீ. தொலை 
வில்‌ உள்ளது. அத்தவிய நகரானது பேர்‌ 
கமோன்‌ நாட்டை ஆட்சி செய்த இரண்‌ 
டாம்‌ அத்தலூசால்‌ (159-138 கி.மு.) தோற்று 
விக்கப்பட்டு, அவரது பெயராலேயே 
“அத்தவியா£ எனறு வழங்கப்பட்டன. கத்‌ 
தார்கத்தேசின்‌ வாயிவில்‌ அமைந்துள்ள 
இது, இப்பகுதியில்‌ ஒரு முக்கியமான 
வியாபார மையமாகும்‌. இது பம்பிவியா 
விற்கு மேற்கே சிறிய ஆசியா கடற்கரையி 
விருந்து வெளிச்செல்லக்கூடிய முக்கிய 
வழியாகும்‌. அத்தவியா என்று பெயரிடப்‌ 
பட்ட நகரமும்‌, துறைமுகமும்‌ அப்போஸ்‌ 
தலர்‌ பணியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது 
(அ.ப.14:25). பவுல்‌ தனது முதல்‌ வேத 
போதகப்‌ பயணத்தின்‌ முடிவில்‌, பெர்க 
மோனிவிருந்து வந்து இங்குச்‌ சிறிது 
காலம்‌ தங்கியபின்‌ சீரியாவைச்‌ சேர்ந்த 
அந்தியோக்கியாவுக்குக்‌ கப்பல்‌ ஏறினார்‌ 
(14:25). 

இன்றும்‌ அந்தவியா என்றழைக்கப்‌ 
படும்‌ அத்தவியா சிறப்புமிக்க வகையில்‌ 
வளர்ந்து அல்லது முன்னேறி வருகிறது. 
இத்துறை முகமானது இதன்‌ வியக்கத்‌ 
தக்க பழம்‌ பெரும்‌ அமைப்பினைப்‌ பாது 
காத்து வருகிறது. கிரேக்கர்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்த பாதுகாப்பு அரண்களின்‌ எஞ்சிய 
பகுதிகள்‌ இன்றும்‌ காணப்படுகின்‌ றன. 
அதிரியானால்‌ கட்டப்பட்ட முவ்வாயில்‌ 


107 


தான்‌ அனைவரையும்‌ ஈர்க்கின்ற சிறப்பு 
மிக்க பழமையான குறிப்பிடத்தக்க கட்டட 
மாகும்‌. 


அத்தாக்கு (ATHACH - இடைநிறுத்த இடம்‌ 

அமலேக்கியரைத்‌ தோற்கடித்த பின்பு 
அங்கிருந்து பெற்ற கொள்ளைப்‌ பொருட்‌ 
களிவிருந்து ஒருபகதியை தாவீது செப்‌ 
போலாவிற்குத்‌ தெற்கேயிருந்த இந்த 
நகரில்‌ இருந்த முதியவர்களுக்குக்‌ 
கொடையாக அனுப்பினார்‌ 0 சாமு 30:30), 
அநேகமாக இது யோசு 15:42; 79:7-இல்‌ 
வரும்‌ எத்தேர்‌ என்பதின்‌ எழுத்துப்‌ பிழை 
வடிவமாக இருக்கலாம்‌. 


அத்தாக்கு {HATHACH) 

அரசி எஸ்தருக்குப்‌ பணிசெய்ய நிய 
மிக்கப்பட்ட பாரசீக அண்ணகர்‌. இவர்‌ 
வழியாகத்தான்‌ மோர்தெக்காயிட மிருந்து 
யூதர்களுக்கு எதிரான அமோனின்‌ சூழ்ச்‌ 
சியை அவள்‌ அறிந்தாள்‌ (எஸ்த 4:3-6.9-10) 


அத்தாயா (ATHAIAH - யாவே உதவி 
செய்கிறார்‌) 

யூதா குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஊசியா 
வின்‌ மகன்‌. அடிமைத்‌ தளையிவிருந்து 
நாடு திரும்பியபின்‌ எருசலேமில்‌ குடியே 
றிய வர்களின்‌ பட்டியவில்‌ இப்பெயர்‌ 
உள்ளது (நக 1:40). மேலேயுள்ள விவிவி 
யக்குறிப்பிற்கு இணையாயுள்ள 1 நாள்‌ 
9:க-இல்‌ வரும்‌ ஊத்தாய்‌ என்பவரும்‌ 
அத்தாயாவும்‌ ஒன்று என்று சிலர்‌ கருது 
கின்றார்கள்‌. இருவரும்‌ பேரேசுவின்‌ வழி 
வந்தவர்கள்‌. அனால்‌ இடைப்பட்ட தலை 
முறைகள்‌ முழுவதுமாக வேறுபடுகின்‌ றன. 


அத்தாய்‌ (ATA - முன்னேற்பாடான, தக்க 
சமயத்தில்‌) 

1. சேசானிடமிருந்த எகிப்திய 
அடிமையான யரிகாவுக்கு சேசானின்‌ 
மகள்‌ வழியாகப்‌ பிறந்த மகன்‌. நாத்தா 
னின்‌ தந்தையாவாரென்றும்‌ எரகுமேவின்‌ 


வழிமரபுப்‌ பட்டியலில்‌ குறிப்பிட்டி ருக்‌ 
கிறது பீ நாள்‌ 2:35-90). 
3. காத்து என்ற இடத்திலிருந்து 


வந்து சிக்கிலாகு என்னுமிடத்தில்‌ தலை 
மறை வாயிமுந்த தாவீதிடம்‌ வந்தவர்‌ 
களாகக்‌ கூறப்படும்‌ ஆற்றலும்‌ திறமையும்‌ 
வாய்ந்த போர்வீரர்களின்‌ ப்ட்டியவில்‌ 


அத்தாவியா 


அறாவது நபராக அத்தாய்‌ இடம்‌ பெறு 
கிறார்‌ ப நாள்‌ 12:1) 

3. இரகபெயாமின்‌ மிக்க அன்புக்‌ 
குரிய மனைவியாகிய மாக்கா பெற்றே 


டுத்த புதல்வர்களில்‌ அத்தாய்‌ ஒருவரா 
வார்‌ நாள்‌ 11:20). 
அத்தாரிம்‌ (ATHARIM - வேவு 
பார்ப்பவர்கள்‌, 

அடையாளம்‌ காட்ட முடியாத ஓர்‌ 
இடம்‌. இவ்விடத்தில்‌ இஸ்ராயேலர்கள்‌ 


மோசேயின்‌ தலைமையின்‌ கீழ்‌ வந்து 
கொண்டிருந்த சமயத்தில்‌ அரசனாகிய 
அராது என்பவரால்‌ தாக்கப்பட்டனர்‌ 
(எண்‌ 21:]. 

அத்தார்‌ (ADDAR - ஏராளம்‌, மிகுதியான) 

1. (அன்‌) பெண்யாமின்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்த பேலாவின்‌ மகன ( நான்‌ 8:0. 
அது என்ற சொல்வின்‌ மற்றொரு வடிவ 
மாகும்‌ (அதி 46:2]. 

2. இடம்‌. சீன்‌ பாலைவனத்தின்‌ மேற்‌ 
கில்‌ யூதர்‌ நாட்டின்‌ தெற்கு எல்லையில்‌ 
அமைந்திருந்த நகரமாகும்‌ யோசு 15:3. 
இது கதேசு-பார்னேயாவுக்கு வடமேற்கில்‌ 
8 கி.மீ. தொலைவிலும்‌ பேயேர்‌-செபாவுக்‌ 
குத்‌ தென்மேற்கில்‌ 68 கி.மீ. தொலைவி 
லும்‌ அமைந்திருக்கலாம்‌. இப்பகுதிக்கு 
இணையான எண்‌ 84:4-இல்‌ இப்பெயர்‌ 
கெசிரோனோடு சேர்க்கப்பட்டுக்‌ கசர்‌- 
அத்தர்‌ என்றழைக்கப்படுகிறது. 
அத்தாலியா (ATHALIA - யாவே பெரியவர்‌, 
யாவே உயர்த்தப்பட்டவர்‌) 

1. ஆகபின்‌ மகன்‌ (வேர 9:18) ஓமிரியின்‌ 
பேத்தி (8:26). அகாபின்‌ மனைவி ஈசபேல்‌ 
இவளது தாயாக இருக்கலாம்‌. யூதாவின்‌ 
அரசனான யோராமின்‌ மனைவி; 
அகசியாவின்‌ தாய்‌. திருமணமான எட்டு 
அண்டுகளுக்குப்பின்‌ அவள்‌ கணவன்‌ 
இறந்தான்‌. அவனது மகன்‌ அரியணை 
எறி ஒராண்டு அண்டான்‌ (8:86; காண்க: 
2. நாள்‌ 22.5. பின்பு இஸ்ராயேவின்‌ 
ஏகூபால்‌ கொல்லப்பட்டார்‌ (2 அர 9:37: 
காண்க: 2 நாள்‌ 342:7-0) அவருடைய புதல்‌ 
வார்கள்‌ யாவரும்‌ கொல்லப்பட்டுவிட்டனர்‌ 
என்று கேள்விப்பட்டவுடன்‌ தனது பேரப்‌ 
பிள்ளைகள்‌ யாவரையும்‌ இவளே கொன்று 
விட்டு, தன்னையே உரிமையுள்ள அரசி 


அத்தராலூச 


யாக அறிக்கையிட்டாள்‌. இவளதுகொலை 
பாதகத்திலிருந்து இவளுடைய கடைசிப்‌ 
பேரன்‌, யோவாசு மட்டும்‌ தப்பினார்‌. 
இவரை அகசியாவின்‌ சகோதரியும்‌ 
பெரிய குரு யோயதாவின்‌ மனைவி யுமான 
யோசபா ஒளித்து வைத்துக்‌ காப்‌ 
பாற்றினாள்‌ அர 1:1-3; காண்க. நான்‌ 
22:10-1). அத்தாவியா யுதாவை 6 ஆண்டு 
கள்‌ ஆண்டாள்‌ பறக்குறைய கி.மு. சீச்சீ 
83? (2 அர 11; 2 நாள்‌ 22-2). யுதாவில்‌ 
தாவீதின்‌ மற்றப்ழு இடைவிடாத குல 
மரபில்‌ வடக்கிலிருந்து வந்து புகுந்தவள்‌. 
தென்னரசில்‌ பாகாவின்‌ வழிபாடு இவள்‌ 
காலத்தில்‌ உச்சநிலை அடைந்தது. 
சாமாரியாவில்‌ வளர்க்கப்பட்டுப்‌ 
பாகால்‌-மேல்கார்த்தின்‌ வழிபாட்டைப்‌ 
பரப்புவதில்‌ மிகுந்த ஆர்வம்‌ காட்டினாள்‌. 
அவளது வெட்கம்கெட்ட தாயைப்போல்‌ 
மிகுந்த செல்வாக்குச்‌ செலுத்தினான்‌. 
யோறாமின்‌ மனைவியாகவும்‌ (1 அர 2:12; 
3 நாள்‌ 21:64: காணக:2 நாள்‌ 21: 1 தெரு, அக 
சியாவிற்குமேல்‌ தாய்‌ அரசியாவும்‌ (2 
அர 8:26-27; 2 நாள்‌ 22:2-3 இருந்து வெளிப்‌ 
படையாக இவ்வழிபாட்டைப்‌ பரப்ப தன்னு 
டைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தினாள்‌. 


அவள்‌ இரத்த வெறியோடு 6 ஆண்டு 
கள்‌ அண்டாள்‌. அவளுடன்‌ ஒத்துழைத்த 
வர்கள்‌ “அத்தாவியாவின்‌ புதல்வர்கள்‌?) 
பாகாவின்‌ பெயரால்‌ ஆலயத்தை வியா 
பாரக்‌ கூடமாக்கினர்‌. இதைத்தவிர அவள்‌ 
ஆட்சியைப்பற்றி எந்த செய்தியும்‌ பாது 
காக்கப்படவில்லை (2 அர 1:19; 2 நாள்‌ 
24:7). 

இப்படி இவள்‌ பாகால்‌-மெல்கார்தின்‌ 
வழிபாட்டைப்‌ பரப்பிக்‌ கொண்டிருந்த 
போது யாவேயின்‌ பிரமாணிக்கமுன்ள 
குருவான யோயதா தக்க நேரத்திற்காகத்‌ 
தான்‌ காத்திருந்தார்‌. சிறுவன்‌ யோவா 
சுவை அலயத்தில்‌ அறு அணடுகளுக்கு 
மறைத்து வைத்தபின்‌ (2 அர.ப:9 ஏழாவது 
அண்டில்‌ அரசித்‌ தாய்க்கு எதிராகச்‌ சதி 
செய்தார்‌ கூவிப்படையினரான காரியார்‌ 
களின்‌ தலைவர்களோடு ஆலயக்‌ காவலர்‌ 
களோடு உடன்படிக்கை செய்து ப: தொ; 
காண்க,2 நாள்‌ 23:1 தொ) சிறுவன்‌ யோவா 
சின்‌ பாதுகாப்பை உறுதிசெய்தார்‌. பின்பு 
ஆலயத்திவிருந்தவர்கள்‌. முன்‌ யோவா 


108 


சுவை யுதாவின அடுத்த அரசனாக 
யோயதா முழி சூட்டினார்‌ (பழ. 


இச்சதியை அறிந்த அத்தாவியா 
அதை அடக்க முயன்றான்‌. போர்வீரர்கள்‌ 
முன்தான்‌ ஒன்றும்‌ செய்ய இயலாமையை 
அறிந்து தப்பியோட முயன்றபோது, 
அவளது இரத்தத்தால்‌ ஆலயப்பகுதி 
களைக்‌ கறைபடுத்த விரும்பாத பெரிய 
குரு, அவளை, அரச அரண்மனைர்கருகில்‌ 
கொன்று போடச்செய்தார்‌ (2 அர 114-106; 
2 நாள்‌ 24:12-1), இந்த விவரிப்பு பெரிய 
குரு எருசலேமில்‌ பாகாலின்‌ வழிபாட்டை 
முடிவுக்குக்கொண்டு வந்து, யோவா 
சுவை அரசனாக்கியதோடு முடிகிறது 
(2 அர 11:17-20; 2 நாள்‌ 23:16-2). 


2 நாள்‌ 82:3. இவள்‌ அகசியாவுக்குத்‌ தீய 
அலோசனை கொடுத்தாள்‌ என்பது 
பாகால்‌ வழிபாட்டுக்கு இவள்‌ காட்டிய 
ஆர்வத்தையும்‌ அளித்த அதரவையும்‌ குறிக்‌ 
கிறது. 

2. பென்யாமின்‌ தலையமுறைப்பட்டி ய 
விலள்ள எருசலேமில்‌ வாழ்ந்த குடும்ப 
தில்‌ எரோகாமுக்குப்‌ பிறந்த புதலவருள்‌ 
ஒருவர்‌ (ப நாள்‌ 8:20). 

3. எஸ்ராவுடன்‌ நாடு திரும்பிய ஏவா 
மின்‌ புதவவர்களின்‌ தலைவரும்‌, எசாயா 
தந்தையுமாவார்‌ எண 8:7). 


அத்தாலாசு (ATTALYUS) 

அத்தாலாச என்ற பெயரானது பெரு 
கா மோனை அண்ட மூன்று மன்னர்‌ 
களால்‌ உரிமையாக்கிக்‌ கொள்ளப்பட்ட 
பேயராகும்‌. உரோமையர்கள்‌ யூதர்களுக்கு 
நண்பர்களாக இருப்பார்கள்‌ என்ற 
செய்தியை உரோமையருடைய தாதர்‌ 
உலாக்கியு பல மன்னர்களுக்கு கழி. தங்கள்‌ 
வழியாக எழுதி அனுப்பினார்‌. அம்‌ 
மன்னர்களில்‌ இரண்டாம்‌ அத்தாலூசும்‌ 
ஒருவராவார்‌ 0 மக்‌ 15:2]. இரண்டாம்‌ 
அத்தாலூசினால்தான்‌ (00-138 கிமு.) 
பிலதெல்பியா என்ற நகரமானது தோற்று 
விக்கப்பட்டது. 
அத்தியா க (ATHBASH) 

எபிரேய மொழியில்‌ உள்ள குழ 
உக்குறி எழுத்து முறையாகும்‌. இதன்படூ. 
முதல்‌ எழுத்து 'அலேப்புக்குப்‌ பதிவாக 
கடைசி எழுத்தான தெள்‌ எழுதப்படும்‌, 


109 


ரெண்டாவது எழுத்து பேத்‌' துக்குப்‌ 
பதிலாக கடைசியிலிருந்து இரண்டாவது 
எழுத்து *சீம்‌'. எழுதப்படும்‌. இப்படியே 
மாற்றி எழுதப்படும்‌. 


இவ்வகை எழுது முறைக்கு மூன்று 


எடுத்துக்‌ காட்டுகள்‌ எரேமியா நாவில்‌ 
உள்ளன. (எரே 35:88; 57:14). அவை 
எப்படி, எப்பொழுது அதில்‌ வந்தன 


என்பது புதிராகவே உள்ளது. 51:1-இல்‌ 
உள்ள வார்த்தை கல்தேயர்கள்‌ என்ற 
பொருளைத்‌ தருகிறது. 25:26: 51:41- இல 
இத்தகையசொல்‌ பாபிலோன்‌ அரசரைக்‌ 
குறிப்பதாகத்‌ தெரிகிறது. அனால்‌ அதி 
51-ல பாபிலோனைப்‌ பற்றிய பல குறிப்பு 
கள்‌ உள்ளதால்‌, இப்படி மறைத்துக்‌ கூறு 
வதில்‌ பயனில்லை எனத்‌ தோன்றுகிறது. 
ஆனால்‌ இதன்‌ பொருளை மற்றபடி 
விளக்க பலழமுயற்சிகள்‌ எடுக்கப்பட 
டுன்ளன. ஒன்றும்‌ வெற்றியடையவில்லை. 
இதேமுறை கீ3-ச6- வும்‌ பயன்படுத்தப்பட 
டுள்ளது. 


இத்தகைய முறை தால்முத்‌ மித்றாசி 
வும்‌ கபலா போன்ற நூற்களிலும்‌ காணப்‌ 
படுகிறது. சாக்கடல்‌ ஏடுகளை விளக்க 
இந்த முறையைப்‌ பயன்படுத்த முயற்சிகள்‌ 
நடந்திருக்கின்‌ றன. 
அத்தி மர உவமை: 
(மத்‌ 4:32- 94; மாற்‌ 13:28-32: லூக்‌ 21:29-33 

மழைக்காலம்‌ முழுயும்‌ வேளையிலே 
அத்திமரம்‌ தளிர்விட்டு கோடைக்காலம்‌ 
அண்மையிலுன்ளது என குறிப்பிடுகிறது, 
கோடைக்காலமும்‌, அறுவடையும்‌ மெசியா 
வருகையின்‌ அடையாளங்கள்‌. தண்டனைக்‌ 
காவும்‌ பரிசுக்காகவும்‌ மக்களைப்‌ பிரிக்‌ 
கும்‌ தீர்வை நேரமாகும்‌, இங்கே நீதித்‌ 
தீர்வை மட்டுமின்றி, அத்தி மரத்‌ தளிர்கள்‌ 
நம்பிக்கையையும்‌ நல்ல அறுவடையையும்‌ 
குறிக்கின்றன , விவிலிய வல்லுநர்‌ 
எரேமியா இந்த உவமை இயேசுவின்‌ 
பணியிலே மெசியா வருகையின்‌ போது 
இருக்கவேண்டிய அடையாளங்கள்‌ இருக்‌ 
கின்றன என்று சீடர்களுக்கு உணர்த்த 
கூற்ப்பட்டதாக எழுதுகிறார்‌. மனுமகன்‌ 
வாயிவிலே இருக்கிறார்‌ என்பது அழைப்‌ 
பையும்‌, அச்சுறுத்தலையும்‌ சேர்த்தே 
குறிக்கும்‌. 


அதுத! மரம்‌ 


அத்தி மரம்‌, கனி 

மேற்காசியா முழுவதிலும்‌, மத்திய 
தரைக்கடல்‌ ஓரங்களிலும்‌ வளரும்‌ ஒரு 
மரமாகும்‌. இது சிறப்பாக பாலஸ்தீன 
சீரிய மலைகளிலும்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌ 
குறிப்பாகத்‌ திபேரியா அருகிலுன்ள 
பள்ளத்தாக்கில்‌ கவிலேயே கடல்‌ ஒரத்தில்‌ 


அதிகம்‌ வளர்க்கப்படுவதாகும்‌. இதன்‌ 
கணிக்காகப்‌ பயிரிடப்படுகிறது. இந்த 
மரமும்‌ கணியம்‌ விவிலியத்தில்‌ 60 


முறைக்கு மேல்‌ குறிக்கப்படுகிறது. ஆதி 
3:7, மத்‌ 21:19-மரத்தையும்‌, எண்‌ 14:29; மத்‌ 
7:16 கனியையும்‌ குறிக்கின்றன. அதன்‌ 
வளர்ச்சி பற்றிய பல குறிப்புகள்‌ உள்ளன 
(ஏச 83:4: ௨.௪.2:19; திருவெளி 6:13; 1 சாமு 
0:12; 1 அர 25:18). 


பாலையில்‌ அத்தி ஒர புதராகவே 
வளரும்‌. ஆனால்‌ பயிர்‌ செய்தால 5 முதல்‌ 
15 மீட்டர்‌ உயரத்திற்கு வளரக்கூடியது. 
அதன்‌ கிளைகள்‌ வளைந்து வளைந்து 
வளரும்‌. அதன்‌ பரந்த இலைகள்‌ நெருக்க 
மாக அமைந்திருக்கும்‌ காண்க ஆதி 3:7). 
ஆகவே விரிவான நிழல்‌ தரக்கூடியது 
(காண்க. மீக்‌ சீ£ச்‌; செக்‌ 3:10), இவைகளில்‌ 
கனத்தால்‌ கிளை தரையை நோக்கி வளர்ந்‌ 
திருந்தால்‌ இலைகளின்‌ வழியாகப்‌ பார்ப்‌ 
பது முடியாத காரியமாகும்‌ டபேயோவா 
1:48.50) குளிர்கால மழை காலத்திற்கு முன்‌ 
இலைகள்‌ உதிர்ந்துவிடும்‌. மார்ச்‌ 
அலலது எப்ரவில்‌ புதுத்தளிர்கள்‌ தோன்‌ 
றும்‌. இது கோடைக்காலம்‌, அண்மையில்‌ 
வருவதை உணர்த்தும்‌ (மத்‌ 24:32, நீண்ட 
இதமுடைய பூக்களையும்‌, நீண்டுருண்ட 
அலவது முத்து வழி வமுடைய கணிகளைத்‌ 
தரும்‌. மரம்‌ பொருட்கள்‌ செய்வதற்கு 
உகந்ததன்று, வீட்டிலும்‌ ஆலயத்திலும்‌ 
எரிப்பதற்குப்‌ பயன்பட்டது. 


பாலஸ்தீனத்தில்‌, காணானியர்‌ காலத்‌ 
தில்‌ இருந்து அத்தி பயிர்‌ செய்யப்பட்டு 
வந்திருக்கிறது (எண 13:29. வருடத்தில்‌ 
பத்து மாதங்களுக்கு கனிகளைத்‌ தரக்‌ 
கூடியது. மார்ச்‌ ஏப்ரல்‌ மாதங்களில்‌ புதிய 
இலைகள்‌ தோன்றும்‌. ஆரம்ப அத்திக்‌ 
காய்கள்‌ முந்திய ஆண்டின்‌ பலனாகும்‌ 
(திருவெளி 6:13. அவற்றில்‌ சாறு இல்லை 
என்றாலும்‌ அக்காலத்தில்‌ வேறு பழங்கள்‌ 


அத்தி மரம்‌ தொடர்ச்ச] 110 


இல்லாதபோது அது உண்ணப்படும்‌. மீத 
மிருப்பவை ஜுன்‌ மாதம்‌ பறிக்கப்படும்‌. 
அதன்‌ சாறுக்காக விரும்பி உண்ணப்‌ 
படும்‌. வசந்த காவத்தில்‌ பூத்துக்‌ காயாகி 
பழுத்தவை ஆகஸ்ட்‌ மாதத்தில்‌ பறிக்கப்‌ 
படும்‌. இதில்‌ அதிகச்சாறு இருக்கும்‌. 
சுவையும்‌ மீக இனிமையாக இருக்கும்‌ 
(நீதி 9:11. பழம்‌ தரையில்‌ விழுந்து, பழுது 
பட்டு விடாமல்‌ கவனமாய்‌ பறிக்கப்படும்‌ 
(காண்க. நாகூ 4312, பழம்‌ புதிதாக 
உண்ணப்படலாம்‌ அல்லது காய வைத்து 
அடையாகச்‌ செய்யப்படலாம்‌ 0 சாமு 
40:12; 1 நாள்‌ 18:40). கொப்புளங்களுக்கு 
மருந்தாகவும்‌ பழம்‌ பயன்பட்டதாகத்‌ 
தெரிகிறது (2 அர 20:7; ஏச 38:8]. 


முக்கியமான உணவுப்‌ பொருளாக 
இஸ்‌ ராயேலரிடையே கருதப்பட்டு மதிக்கப்‌ 
பட்டது. அத்தி பற்றிய ஏறக்குறைய எல்‌ 
லாக்‌ குறிப்புகளும்‌ அதன்‌ முக்கியத்‌ துவத்‌ 
தைக்‌ காட்டுகின்றன. இன்றும்‌ பாலஸ்‌ 
தீனத்தில்‌ இதுமுக்கியமானதாகும்‌. இதன்‌ 
இலைகள்‌ ஆதாம்‌ ஏவாளுக்கு ஆடையாக 
வும்‌ (ஆதி 35:7). நிழலாகவும்‌ யோவா 
1:48.50) பயன்பட்டது. ஒவிவ மரம்‌, 
மாதுளம்‌ செடி முதவியவற்றோடு அத்தி 
மரமும்‌ வாக்களிக்கப்பட்ட நாட்டின்‌ செழு 
மைக்கு அடையாளமாகியது. இஸ்ராயே 
லைக்‌ கவர்ந்தது (உப 8:8; எண்‌ 15:25; 20:5), 


அத்தி பற்றிய பெரும்பாலான குறிப்பு 
கள்‌ உருவகத்தன்மையுடையன . ஒருவனுக்‌ 
குச்‌ சொந்தமான திராட்சைச்‌ செடிக்கும்‌ 
அத்தி மரத்துக்கும்‌ கீழ்‌ வாழ்வது மிகச்‌ 
சிறந்ததாகக்‌ கருதப்பட்டது பூ அர 4:25: 
2 அர 18:31; ஏச 56:16: மீக்‌ 4:4; செக்‌ 3:10. 
அபிமெவெக்கைக்‌ கண்டனம்‌ செய்யும்‌ 
யோத்தாயின்‌ உவமையில்‌ அரசனாக 
இருக்க மறுத்தவற்றில்‌ அத்திமரமும்‌ வரு 
கிறது தி 9:10-1). இஸ்ராயேலின்‌ பாவங்‌ 
களுக்குத்‌ தண்டனையை அறிவிக்கும்‌ 
இறைவாக்குகளில்‌ உலர்ந்துபோன அத்தி 
மரம்‌ நாட்டிற்கு வரும்‌ அழிவை அடை 
யாளமாக உணர்த்திற்று (எரே 3:17: ஓசே 
௮:12: யோவே 1:7.12: ஆமோ 4:9). எரேமியா 
வின்‌ காட்சியில்‌ வரும்‌ இருகூடை அத்திப்‌ 
பழங்கள்‌, நலல பழங்களால்‌ குறிப்பிடப்‌ 
பட்ட நாடு கடத்தப்பட்டவர்‌ களையும்‌ 
கெட்ட பழக்கங்களால்‌ குறிக்கப்பட்ட 


எகிப்திலும்‌ பாலஸ்தீனத்திலும்‌ தங்கியி 
ருந்தவர்களையும்‌ வேறுபடுத்துசின்‌ றன. 
(எரே £8கீ:1-10). கனி கொடாத மரமாகிய 
தம்‌ மக்களை பொறுமையாக கவணித்து 
வரும்‌ தோட்டக்காரனாக இறைவனை 
இயேசு சித்தரிக்கிறார்‌ லூக்‌ 13:6-9. 
இதற்கு மற்றொரு விளக்கம்‌, இறைவனது 
தீர்ப்புக்கு மாறாக மக்களுக்காகப்‌ பரிந்து 
பேசும்‌ தோட்டக்காரன்‌ இயேசுவே தான்‌. 


விளக்குவதற்கு மிகவும்‌ கடினமான 
விவரிப்பு, கனி கொடாத அத்தி மரத்தை 
இயேசு சபிக்கும்‌ நிகழ்ச்சியுரையாகும்‌ 
(மாற்‌ 11:18-14.20-21; மத்‌ 21:18-8). இது 
இயேசுவின்‌ தன்மைக்கு மாறானதாகும்‌. 
பல விளக்கங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன; 
ஒன்றும்‌ நிறைவு தரவில்லை. ஒரக்‌ 14:0-9- 
இல்‌ வரும்‌ உவமையை நாடகப்‌ பாணி 
யில்‌ செயல்படுத்தி, தங்கள்‌ வாழ்வில்‌ 
எந்தப்‌ பலனையும்‌ கொடாதவர்‌சுளின்‌ 
அவல முடிவை சுட்டிக்காட்டுகிறது என 
வாம்‌, வசந்த காலத்‌ தொடக்கத்தில்‌ புது 
தளிர்கள்‌ தோன்றுமுன்‌ கடந்த அண்டின்‌ 
காய்கள்‌ மரத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ 
(௨..௪.2:14. அப்படியில்லாதது (இந்‌ 
நிகழ்ச்சியுரையை விளக்கலாம்‌. அனால்‌ 
இயேசுவின்‌ உணர்ச்சி வசப்பட்ட செயலை 
விளக்கவில்லை. ஒருவேளை மூலத்தில்‌ 


இந்நிகழ்ச்சி வெளிப்பாட்டு அடையாள 
இருந்திருக்கலாம்‌. 
சூழ்நிலையும்‌ 


நிகழ்சீ சியுரை 
பொருளும்‌ 


மாக 
யில்‌ மூலச்‌ 


11] 


மறைந்து போனது அல்வது தவறிப்போய்‌ 
விட்டது என்பது தெளிவாகுகிறது. லூக்கா 
இதை விட்டுவிடுகிறார்‌ என்பது இந்‌ 
நிகழ்சிசியுரையின்‌ கழடினத்தைச்‌ அட்டு 
கிறது. 


அநீதக்‌ கண்காணீிப்பானன்‌ - உவமை 
பரீசேயருக்கும்‌ மறைநூல்‌ வல்லுநர்‌ 
களுக்கும்‌ ஊதாரியின உவமையைக்‌ கூறிய 
பின்‌. இயேசு தம்‌ சீடர்களுக்கு இந்த 
அநீதச்‌ கண்காணிப்பாளன்‌ உவமையைக்‌ 
லூக்‌ 16:1-9) கூறுகிறார்‌. செல்வந்தன்‌ தன்‌ 
உடமைகளை விரயம்‌ செய்ததாகக்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்ட கண்காணிப்பாளனிடம்‌ 
கணக்குக்‌ கேட்கிறான்‌. கணகாணிப்பா 
ளன்‌ தன்‌ தலைவனிடம்‌ கடன்பட்டி ௬ப்ப 
வர்களின்‌ கடனைத்‌ தந்திரமாய்‌ மாற்றி 
அமைத்து, தன்‌ வருங்காலத்திற்கு ஆதா 
யம்‌ தேடழிக்கொண்டான்‌. இந்தத்‌ தந்தி 
ரத்தை அறிந்த தலைவன்‌, கண்காணிப்‌ 
பாளனது விவேகத்தை மெச்சினான்‌. இவ்‌ 
வுவமையில்‌ இந்த உலகில்‌ நடைபெறும்‌ 
நீதியற்ற செயல்களை இயேசு வஞ்சப்‌ 
புகழ்ச்சியோடு சாடுகிறார்‌. உவமையின்‌ 
முடிவில்‌, “ஒளியின்‌ மக்களைவிட இவ்‌ 
வுலஅன்‌ மக்கள்‌ தம்போன்றவர்களிடத்‌ 
தில்‌ (அதாவது அவர்களுக்குள்ளேயும்‌ 
அவர்களது குறுகிய நோக்குடைய போக்கி 
வும்‌) மிக்க விவேகமுள்ளவர்களாக இருக்‌ 
கின்றனர்‌” என்று இயேசு கூறுகிறார்‌. 
அனால்‌ இவ்வுலகின்‌ மக்கள்‌, விண்ணரசு 
நிறுப்படுதலுக்கு எதிரான சக்திகளால்‌ 
வாழ்கின்றனர்‌; ஒளியின்‌ மக்களாகிய விசு 
வாசிகள்‌ உயர்‌ சட்டத்தால்‌ வாழ்கின்ற 
னர்‌: ஆகவே வசூத்சப்புகழ்ச்சியோடு “அந்தி 
செல்வத்தைக்‌ கொண்டு நண்பர்களைச்‌ 
சம்பாதித்துக்கொள்ளுங்கள்‌. அது உங்க 
ளைக்‌ கைவிடும்போது இவர்கள்‌ உங்களை 
முடிவில்லாக்‌ கூடாரங்களில்‌ ஏற்றுக்‌ 
கொள்வர்‌” (6:9. அதாவது "நிங்கள்‌ 
உரிமை பேறாக அடையவிருக்கும்‌ அன்‌ 
மீகச்‌ சொத்துக்களைப்பெறத்‌ தகுதிபெறும்‌ 
பொருட்டு, எந்த உலகச்‌ செல்வத்தையும்‌ 
இரக்கத்தோடும்‌ தாராளமாகவும்‌ பயன்‌ 
படுத்துங்கள்‌” என்று இயேசு தொடர்ந்து 
கூறுகிறார்‌. "மிகச்‌ சிறிய காரியத்திவ 
நம்பத்தகுந்தவன்‌ பெரியதிலும்‌ நம்பத்தக்க 
வனே: (6:10) மிகச்‌ சிறியதில்‌ நீதியற்றவன்‌ 


அற்திகோணஸ 


பெரியதிலும்‌ நீதியற்றவனே என்று சிறு 
காரியங்களிலும்‌ நேர்மையாக இருக்கப்‌ 
படி ப்பிக்கிறார்‌. முடிவில்‌ உணமையான 
விசுவாசம்‌ தோல்வியுறுவதில்லை. நீதி 
யற்றவர்களின்‌ - நண்பர்கள்‌ காணும்‌ “மூடி 
வில்லாச்‌ கூடாரங்கள்‌” நரகமேயாகும்‌. 

இயேசு தமது காலத்துச்‌ சமயத்‌ தலை 
வர்களைப்‌ பார்த்துக்‌ கூறியதாக அளிக்கப்‌ , 
படும்‌ விளக்கம்‌ நமது காலச்சமயத்‌ தவை 
வர்களுக்கும்‌ பொருந்தும்‌. ஆண்டவரின்‌ 
சொத்துக்களைப்‌ பொறுப்பற்ற முறையில்‌ 
பயன்‌ படுத்துபவர்கள்‌ உலகோடும்‌ உலகப்‌ 
போக்கோடும்‌ இணங்கிப்‌ போகின்றனர்‌. 
பின்பு, அவற்றை ஏற்றுக்கொள்கின்றனர்‌. 
இக்கருத்தை, “எந்த வேலைக்காரனும்‌ 
இருதலைவர்களுக்கு ஊழியம்‌ செய்ய 
முடியாது. கடவுளுக்கும்‌ செல்வத்துக்கும்‌ 
நீங்கள்‌ ஊழியம்‌ செய்ய முடியாது" (6:19 
என்ற கூற்றில்‌ வலியுறுத்துகிறார்‌. 


அந்த நடுவன்‌ - உவமை 

எப்பொழுதும்‌ மனந்தளராமல்‌ 
செபிக்கவேண்டும்‌ என்பதை உணர்த்த 
இந்த நீதிக்கதை கூறப்படுகிறது லூக்‌ 
191-19). யாருக்கும்‌ பணியாத நடுவன்‌ 
விதவையின்‌ தொந்தரவு காரணமாக 
அவளுக்கு நன்மை செய்கிறான்‌. இது 
நள்ளிரவிலே வந்த நண்பன்‌ நீதிக்கதை 
போன்றது. மனிதன்‌ செய்யும்‌ செபம்‌ 
கேட்கப்படும்‌ என மொழிகின்றது. இங்கே 
ஆண்டவர்‌ அந்த மனிதரோடு வேறு 
படுத்திக்காட்டப்படுகிறார்‌. மேலும்‌ இந்த 
நீதிக்கதை மனுமகனின்‌ இரண்டாம்‌ 
வருகைக்கு முக்கியத்துவம்‌ தருகின்றது. 
அக்காலத்தில்‌ விசுவாசிகள்‌ பல துன்பங்‌ 
களை ஏற்க வேண்டியிருக்கும்‌. அனால்‌ 
ஆண்டவர்‌ எதிரிகள்‌ மீது வஞ்சம்‌ தீர்க்கப்‌ 
போவது உறுதி. எளிதில்‌ இன்னல்‌ நேரக்‌ 
கூடிய நிலையில்‌ விதவைகள்‌ உள்ளனர்‌. 
இந்த நீதிக்கதையில்‌ வரும்‌ விதவை விசு 
வாசிகளைக்‌ குறிக்கிறாள்‌. 


அத்திகோனுஸ்‌ (ANTIGONUS) 

அசமோனிய அரசர்களில்‌ கடைசி 
யானவர்‌. இரண்டாம்‌ அரித்தோபுவின்‌ 
மகன்‌. இருவரும்‌ கி.மு. 63-57-இல்‌ உரோ 
மையில்‌ சிறையில்‌ வைக்கப்பட்டனர்‌, 
44-இல்‌ யூலியு சீசெர்‌ இறந்தபின்‌ அந்தி 


அ.ந்தியத்திரி 


கோனு கவிலேயாவின்‌ மீது படையெடுத்‌ 
தார்‌. அனால்‌ பெரிய ஏரோதால்‌ தோற்‌ 
கடி க்சப்பட்டார்‌. நான்கு ஆண்டுகளுக்குப்‌ 
பிறகு யூவியு சீசருக்குப்‌ பின்‌ உரோமையில்‌ 
ஆட்சிக்கு வந்த மாற்கு அந்தோனி அலக்‌ 
சாந்திரியாவிவ்‌ அரசி அகிளியோபத்திறா 
வைப்‌ பார்க்கச்சென்ற்போது, இதைச்‌ 
சாதகமாகப்‌ பயன்படுத்திப்‌ பார்த்தியார்கள்‌ 
துணையுடன்‌ யூத அரசனாகவும்‌, பெரிய 
குருவாகவும்‌ அனார்‌. அனால்‌ 47-இல்‌ 
பெரிய எரோதால்‌ நீக்கப்பட்டார்‌. ஏரோது 
உரோமையர்‌ உதவியுடன்‌ எருசவலேமைக்‌ 
கைப்பற்றி அந்திகோனுவைக்‌ கொலை 
செய்தார்‌. 
அந்திபததிரி (டா PATRIS) 

யோப்பாவிற்கு ஏறக்குறைய 16 கி.மீ 
வடகிழக்காகவும்‌ இவிதாவிற்கு 16 கி.மி 
வடக்காகவும்‌ உள்ள ஒரு நகரம்‌. யூவியு 
சீசர்‌, காலத்தில்‌ யுதேயாவிற்கு ஆளுநராக 
இருந்த அந்திபாத்தாரின்‌ நினைவாக 
இவர்‌ மகன்‌ பெரிய ஏரோது அப்பேக்‌- 
குவின்மேல்‌ இந்நகரை மறுபடியும்‌ கட்டி 
இப்பெயரிட்டார்‌. 


இப்பெயர்‌ விவிலியத்தில்‌ ஒரே ஒரு 
முறைதான்‌ கூறப்படுகிறது (அ.ப. 23:4]. 
470 உரோமைப்‌ படைவீரர்கள்‌, பவுலைக்‌ 
கைதியாக எருசலேமிவிருந்து, செசரியா 
விற்கு அழைத்துச்‌ சென்றபொழுது 
இரவில்‌ இங்கு தங்கினார்கள்‌. எருசலே 
முச்கும்‌, அந்திப்பத்திரிக்கும்‌ இடையில்‌ 
இருந்த தூரம்‌ ஏறக்குறைய 64 கி.மீ. 

இந்நகரம்‌ உரோமையரின்‌ படைகள்‌ 
ஓய்வெடுக்கும்‌ இடமாகவும்‌, யுதேயாவிற்‌ 
கும்‌, சமாரியாவிற்கும்‌ இடையிவுள்ள 
எல்லைப்பகுதியாகவும்‌ இருந்தது. 


கி.மு. 2000-ல்‌ இருந்த பழைய ஏற்‌ 
பாட்டு அபேக்கு, இங்கு இருந்ததாக 
இங்கு நடந்த புதைபொருள்‌ ஆராய்ச்சிகள்‌ 
நிறுவகின்றன. உலோத்துக்கு வடக்கில்‌ 16 
கி.மீ. தொலைவிலும்‌, எருசலேமுக்கு வட 
மேற்கில்‌ 65 கி.மீ. தொலைவிலும்‌, செசரி 
யாவுக்குத்‌ தென்மேற்சில்‌ 40கி.மீ தொலை 
விலுமுள்ள இக்கால ராஸ்‌-ஏல்‌ ஆயின்‌ 
தான்‌ அந்திப்பத்திரி முன்பு இருந்த இடம்‌ 
என்று அடையாளம்‌ காட்டப்படுகிறது. 


112 


கி.பி. 457-இல்‌ நடந்த கால்சீடனில்‌ 
நடந்த கூட்டத்தில்‌ அயர்‌ போவிக்ரோனி 
யஸ்‌ என்பவர்‌ அந்திப்பத்திரியின்‌ பிரதி 
நிதியாக வந்தார்‌. ஓம்மியாத்தியர்களோடு 
கூட்டுச்‌ சேர்ந்த கிறிஸ்தவர்கள்‌ இங்கு 
744-இல்‌ கொல்லப்பட்டதாகச்‌ சொல்லப்‌ 
படுவின்றது. 


அத்திப்மபா (ANTIPAS - தந்தையைப்‌ 
போன்றவன்‌) 

ர்‌, பெரிய எரோது வைத்திருந்த 
ஒன்பது மனைவிகளில்‌ சமாரிய மனைவி 
யான மால்தாக்கே என்பவளுக்கு பிறந்த 
மகன்‌. அந்திப்பாவும்‌ அவருடைய சகோ 
தரன்‌ அர்க்கெலாவும்‌ உரோமையில்‌ 
வாழ்ந்த ஒரு மணிதரால்‌ வளர்க்கப்பட்ட 
தாக யோசிபசின்‌ நூல்‌ கூறுகிறது- இந்த 
அந்திப்பாதான்‌ லூக்‌ 3:1. 19-இல்‌ நாம்‌ 
காணும்‌ கவிலேயாவின்‌ சிற்றரசன்‌ என்ப 
வர்‌. இவர்‌ திருமுழுக்கு யோவானையும்‌ 
இயேசுவையும்‌, நடத்திய விதத்திவிருந்து 
இவனுடைய காமமும்‌, குரோதமும்‌ தெரிய 
வருகின்றன. இவர்தான்‌ திருமுழுக்கு 
யோவானைச்‌ சிறைவைத்துப்‌ பின்‌ சொன்‌ 
றவர்‌ (மத்‌ 74:1-17: மாற்‌ 6:42). இயேசு 
வை அவரது பாடுகளின்போது கேவி 
செய்தவர்‌ மூக்‌ 83:1-10) காண்க: எரோது-2. 

2. பெருகமோனைச்சேர்ந்த ஒரு கிறிஸ்‌ 
தவர்‌ தனது விசுவாசத்திற்காக மறை 
சாட்சியாக மரித்தவர்‌ (திருவெளி 2:12). 


3. அலக்சாணடர்‌ அரசராவும்‌, அவர்‌ 
மனைவியாலும்‌ இதுமேயா முழுவதற்கும்‌ 
ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒரு இது 
மேயன்‌ என்று யோசிபஸ்‌ கூறுகிறார்‌. 
4- இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளவரின்‌ தந்தை. 

சீ. ஒரு பணக்கார இதுமேயன்‌. சுறு 
சுறுப்பானவரும்‌, சூழ்ச்சி செய்வதில்‌ 
ஆர்வமும்‌ உள்ளவர்‌. இரிக்கானுவிடம்‌ 
தன்‌ எதிரியான அரித்தோபுவின்‌ பெயரைக்‌ 
கெடுக்க பலமுயற்சிகளைச்‌ செய்தார்‌. 
இரிக்கானு உயிருக்குப்‌ பயந்து அரேபிய 
நாட்டு அரசரான அரேத்தாவிடம்‌, ஒடி, 
பெத்திராவில்‌ தஞ்சம்புகுந்தார்‌. அரேத்தா 
வின்‌ உதவியுடன்‌ அரித்தோபுவின்‌ மேல்‌ 
அந்திப்பாவும்‌, இரிக்கானும்‌ படையெடுத்‌ 
தனர்‌. தற்காவிக வெற்றியும்‌ அடைந்‌ 
தனர்‌. பாம்ப்பேயிவிருந்து புதிராக வந்த 


ர்‌ 


113 


ஸ்கொளருஸ்‌ என்பவர்‌ அரித்தோபுலுக்கு 
உதவி செய்து எதிரிகளை பாப்பிரோன்‌ 
என்னும்‌ இடத்தில்‌ தோற்கடித்தார்‌. 


அத்திபாத்தர்‌ (ANTITPATER- 
அவன்‌ தந்தைக்குப்‌ பதிலாக) 

1. இவர்‌ யாசோனின்‌ மகன்‌. இவர்‌ 
அந்தியோக்குவின்‌ புதல்வன்‌ நூமேனி 
யுடன்‌, உரோமைகளோடும்‌ இலக்கதேமா 
ணியர்களோடும்‌ முன்பு கொண்டிருந்த 
நட்பையும்‌, கூட்டணியையும்‌ புதுப்பிக்க 
யுதர்களின்‌ தூதுவராக அனுப்பப்பட்டான்‌ 
(மக்‌ 12:16; 14:22). 

2. பெரிய ஏரோதுவின்‌ தந்தை. 
முதலில்‌ பாலஸ்தீனத்தின்‌ அதிகாரப்புர்வ 
மற்ற அட்சியாளராக இருந்தார்‌ (63-55 
கி.மு). சீசருக்கும்‌ தோலமிக்கும்‌ இடை 
யில்‌ நடந்த போரில்‌ இவர்‌ காட்டிய அகர 
வுக்காக கி.மு.ச7-ல்‌ யுதேயாவின்‌ ஆளுந 
ராக ஆக்கப்பட்டார்‌. பிறகு தன்‌ புதல்வர்‌ 
கள்‌ பாசாவேல்‌, ஏரோது அகியோருக்கு 
எருசலேம்‌, கலவிலேயாமேல்‌ அளுநர்‌ 
பதவியை வாங்கி அளித்தார்‌. இந்த அந்தி 
பாத்தர்‌ அவரது பான அமைச்சனால்‌ 
43-இல்‌ தநஞ்சுவைத்துக்‌ கொல்லப்பட்டார்‌. 


அத்தியோக்கி (ANTIOCHIS) 

நான்காம்‌ அந்திமோக்கு எப்பிபானின்‌ 
வைப்பாட்டி. அந்தியோக்கு சிலிசியாவி 
வள்ள தார்சுவையும்‌, மல்வோத்தாவையும்‌ 
அவளுக்கு அன்பளிப்பாகக்‌ கொழுத்த 
தின்‌ காரணமாக இந்நகரங்களின்‌ மக்கள்‌ 
இவர்மேல்‌ கோபப்பட்டனர்‌. 


அத்தியோத்தியா்‌ (ANTIOCHIANS) 

யாசோன்‌ என்ற தலைமைக்‌ குருவால்‌, 
எருசலேமில்‌ வாழ்ந்த சில குழு மக்களுக்‌ 
காகக்‌ கேட்ட மதிப்பும்‌ சலுகையும்‌ 
நிறைந்த பட்டம்தான்‌ “அந்தியோக்கியர்‌ 
கள்‌” என்பது. தீர்‌ நாட்டில்‌ நடைபெற்ற 
விளையாட்டுப்‌ போட்டிகளில்‌ அவரது 
பிரதிநிதிகள்‌ இவ்வாறு அழைக்கப்‌ 
பட்டனர்‌ (2 மக்‌ ச்‌:9.19), 

எருசலேமில்‌ வாழும்‌ சிலரை "அந்தி 
யோக்கியர்‌” என்ற பட்டம்‌ அளித்துச்‌ 
சலுகை செய்யும்பழ யாசோன்‌ கேட்டுக்‌ 
கொண்டது எருசலேமை கிரேக்கமய 
மாக்க அவரது திட்டத்தின்‌ ஒரு பகுதி 


அர்தியோச்கியா 


யாகும்‌ (2 மக்‌ சீ:7-17; 1 மக்‌ 1:0-19). ஒரு 
வேளை கிரேக்க மொழிபேசிய யுதர்களுள்‌ 
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைதான்‌ “அந்தி 
யோக்கியா குடிமக்கள்‌" என்று பதிவு 
செய்யப்பட்டனர்‌. இவர்கள்‌ அரசின்‌ 
அங்கீகாரம்‌ பெற்று எருசலேமில்‌ கிரேக்க 
மொழிபேசும்‌ பகுதியை அமைத்தார்கள்‌. 
யாசோனுடைய திட்டம்‌ ஒருவேளை எருச 
லேம்‌ என்ற பெயரை அந்தியோக்கியா 
வாக மாற்றவேண்டும்‌ என்று இருக்கலாம்‌ 
என்று தோன்றுகிறது. ஆனால்‌ ஐயத்திற 
குரியது. 

செலூக்கியப்‌ பேரரசில்‌ இருந்த மற்ற 
நகரங்களில்‌ வாழ்ந்தவர்களும்‌ அந்தி 
யோக்கியர்கள்‌ என அழைக்கப்பட்டதாக 
நாணயங்களின்‌ மேல்‌ இருக்கும்‌ குறிப்பு 
கன்‌ காட்டுகின்றன. நாணயப்‌ பணத்தை 
உபயோகிக்கும்‌ முக்கியமான அரசாங்க 
உரிமையை (சலுகையை) இந்தப்‌ பட்டம்‌ ' 
தந்தது. 
அத்தியோக்கியா (ANTI0CH)-(சீரியா) 

சீரியாவின்‌ பழமையான நகரங்களில்‌ 
ஒன்றான அந்தியோக்கியா ஒரு கிரேக்கப்‌ 
பண்பாட்டுப்‌ நகரம்‌. இன்று துருக்கியில்‌ 
அன்‌ தாகியா என்னும்‌ பெயருடன்‌ 
உள்ளது. அன்று உரோமை, அலவக்சாத்‌ 
திரியா இவைகளுடன்‌ இணையாக வைத்‌ 
துக்கருதப்பட்டு கிரேக்க உரோமை 
உலகின்‌ குன்று மிகப்பெரிய நகரங்களில்‌ 
ஒன்று. கிறிஸ்தவம்‌ தொடக்கத்தில்‌ 
வளர்ச்சிபெற்ற மையங்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று. செலூக்கசின்‌ தந்‌ைத அழ்தியோக்‌ 
கின்‌ நினைவாக இப்பெயர்‌ இடப்பட்டது. 
கி.மு. 300-இல்‌ நிறுவப்பட்ட இந்நகரம்‌ 
மத்திய தரைக்‌ கடற்கரையிவிருந்து 19 கி.மீ 
தொலைவு உள்ளது. ஒரோன்டெஸ்‌ 
ஆற்றின்‌ முகத்துவாரத்தில்‌ அமைந்துள்ள 
செலூக்கியா பியெரியா இதன்‌ துறைமுக 
நகரம்‌. 

அந்தியோக்கியச்‌ சமவெளி பலஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ விவசாயத்திற்குப்‌ பயன்பட்டு 
ருக்கிறது. கி.மு. 300-ஜஐ ஒட்டி முதலாம்‌ 
சேலூ£க்குசு அந்தியோக்கியா நகரை நிறு 
வினார்‌. செலூக்கிய அரசர்களின்‌ நகர 
மான இதில்‌ கிரேக்கபடை ஒன்று 
இருந்தது. பின்னர்‌ பல உள்நாட்டவர்‌ 
புகுந்து அன்றைய கிரேக்க- உரோம 


அற்தியோொல்லியா தொடர்ச்சி 


உலகின்‌ மிகப்பெரிய நகரமாகியது. 
கி.மு. 2-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இந்நகரில்‌ 
ஐந்து லட்சத்திற்கு மேல்‌ மக்கள்‌ வசித்‌ 
திருக்கின்றனர்‌. இங்கு ஒரு யூதக்‌ குடி 
யிருப்பு செழிப்பாக வாழ்ந்து வந்திருக்‌ 
கிறது. ஆனால்‌ கி.பி. 37-41-இல்‌ கவி 
குலாவின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ குடியேற்றம்‌ பல 
இழப்புகளைச்‌ சந்தித்தது. மிகப்‌ பெரிய 
சட்டு டங்களுக்கும்‌, வியாபாரத்திற்கும்‌ 
பெயர்‌ பெற்ற இந்நகரம்‌ தீய பழக்கங்‌ 
களுக்கும்‌, தீய இச்சைகளுக்கும்‌ பெயர்‌ 
பெற்றதென்ற இழிவும்‌ பெற்றிருந்தது. 
செலூக்கிய அரசர்களின்‌ வீழ்ச்சிக்குப்‌ 
பிறகு கி.மு. 83. இல்‌ திக்ரானேசு என்பவ 
ராலும்‌ கி.மு. சீச-க்குப்‌ பிறகு உரோமைய 
ராலும்‌ ஆளப்பட்டது. பிறகு அவர்கள்‌ 
சீரியா மாகாணத்தின்‌ தலைநகராக 
இதனை மாற்றினர்‌. இக்காலத்தில்தான்‌ 
அந்தியோக்கியா அறிவின்‌ இருப்பிடமா 
கியது. கி.பி. 2-6 அம்‌ நாற்றாண்டுகளில்‌ 
இறையியல்‌ சிந்தனைகட்கு இது தலை 
சிறந்த இடமாக இருந்தது. 1938-1939-இல்‌ 
பிரின்ஸ்டன்‌ பல்கலைக்‌ கழகத்தாலும்‌, 
பிரான்சின்‌ தேசிய அருங்காட்சியகத்தா 
லும்‌ இந்நகர்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்டது. 
எஞ்சியப்‌ பொருட்களெல்லாம்‌ விவிவிய 
காலத்திற்குப்‌ பிந்தியவைகளாகக்‌ கணிக்‌ 
கப்பட்டுள்ளன . 
1. பழைய ஏற்பாட்டில்‌ அந்தியோகியா- 
நகரின்‌ அமைப்பு வியப்புக்குரிய்தாகும்‌. 
அதன்‌ கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை 
சலவைக்‌ கற்தூாணகளால்‌ அன நான்கு 
வரிசைகொண்டது. இவை மூன்று பாதை 
களை உண்டாக்கியது. நடுப்பாதையில்‌ 
கனமான ஊர்திகளுக்கும்‌, புற இரு 
பாதைகளும்‌ கால்‌ நடையாகப்‌ போவோ 
ருக்கும்‌ குதிரைகளுக்கும்‌ சொகுசு வண்டி 
களுக்கும்‌ உரியதாகும்‌. தெற்கு வடக்கி 
லும்‌, இத்தகைய நெடுஞ்சாலை அமைந்தி 
ருந்தது. இவ்வாறு நகரம்‌ நான்கு பகுதி 
களாகப்‌ பிரிக்கப்பட்டி ருந்தது. வளைந்து 
ஒடும்‌ ஒரோன்டெஸ்‌ நதிக்கு வடக்கில்‌ 
செலுசித்‌ அரண்மனை இருந்தது. நகரத்‌ 
தின்‌ வடகிழக்கில்‌ திபேரியுவின்‌ சுவர்‌ 


உள்ளது. தாபினேயினை கவர்ச்சிமிக்க 
இயற்கையான இன்பவனம்‌ தெற்கில்‌ 
இருந்தது. இங்குள்ள அப்பொல்லே 


114 


கோவிலுக்கு மக்கள்‌ பெருங்கூட்டமாய்‌ 
கூடு னர்‌. அதன்‌ ஊற்றுகள்‌ நகரத்திற்கு 
போதிய நீரை வழங்கின, மேலும்‌ சலவைக்‌ 
கவ்‌ பாவப்பட்ட நாட்டுப்புற மளிகைகளும்‌, 
பெயர்‌ தெரியாத தேவர்களுக்கு ஒரு 
பீடமும்‌ தேவர்களின்‌ சிலைகளும்‌ ஆழ்ந்‌ 
தெடுக்கப்பட்டுள்ளன. இங்கு கண்டெடுக்‌ 
கப்பட்ட ஒரு கிண்ணம்‌ இயேசு தன்‌ இறுதி 
இரவுணவில்‌ பயன்படுத்தியது என்று 
கருதப்பட்டது. ஆனால்‌ இப்போது அது 
கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
தாக ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. 

யுதர்களுக்கு எதிராக செலூக்கியர்கள்‌ 
இயங்குவதற்கென மையமாகக்‌ சொண்டி 
ருந்த இடமென மக்கபேயர்‌ ஆகமம்‌ 
அதனைக்‌ குறிப்பிடுகிறது (1 மக்‌ 3:57; சீ:35). 
அந்தியோகியாவை ஆட்சி செய்த பிவிப்பு 
என்பவரைத்‌ தோற்கடித்து இலீசியா 
அதனைக்‌ கைப்பற்றியது பற்றியும்‌, நான்‌ 
காம்‌ தோலமி பிலோயமேத்தோர்‌ என்ப 
வன்‌ அந்தியோகியாவில்‌ புகுந்து எகிப்து 
ஆசியா அகியநாடுகளில்‌ பூூழூயை 
அணிந்து கொண்டதாகவும்‌, இந்நகர்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ வருகின்றன ( மக்‌ 6:63: 
11:19. பின்பு இரண்டாம்‌ தெமேத்திரியு 
என்பவரிடமிருந்து துருபோன்‌ நகரைக்‌ 
கைப்பற்றினார்‌ (01:58. தாபினே எனும்‌ 
இடம்‌ அப்பொல்லோவின்‌ வழிபாட்டு 
இடமாகவும்‌, ஒனியாசு என்ற தலைமைச்‌ 
குரு தஞ்சம்‌ புகுந்த இடமாகவும்‌ இருந்தது 
(2 மக்‌ சீ). 


2. புதிய ஏற்பாட்டில்‌: 

அப்போஸ்தலர்‌ பணி 11:19-இல்‌ முதன்‌ 
முதவில்‌ இந்நகரம்‌ பற்றிப்‌ பேசப்படு 
கிறது. ஸ்தேவானின்‌ இறப்புக்குப்‌ பிறகு 
தப்பிய கிறிஸ்தவர்கள்‌ எருசலேமிலிருந்து 
இங்கு வந்து அடைக்கலம்‌ புகுந்தனர்‌. 
இங்கு நற்செய்தி எவ்வளவு விரைவில்‌ 
பரவியதென்றால்‌ எருசலேமில்‌ உள்ள 
தலைவர்கள்‌ இங்கு பர்னபாவை அனுப்பு 
கின்ற அளவுக்கு தேவை ஏற்பட்டது (அ.ப. 
11:24. பார்னபா தார்சு நகரத்திவிருந்து 
இங்குப்‌ பவுலைக்‌ கொணர்கிறார்‌ (07:86 
இதுதான்‌ பவுல்‌ பற்றிய முதல்‌ வரலாற்‌ 
றுக்குறிப்பு. இங்குதான்‌ முதன்‌ முதலில்‌ 
“கிறிஸ்தவர்கள்‌” என்ற பெயரை இயேசு 


வைப்‌ பின்பற்றியவர்கள்‌ பெற்றனர்‌. 


115 


ஆனால்‌ இப்பெயர்‌ எம்முறையில்‌ வந்தது 
எனத்தெரியவில்லை. புற இனத்த வரால்‌ 
இழிவான பட்டப்‌ பெயராகப்‌ பயன்படுத்‌ 
தப்பட்ட ருக்கலாம்‌. அல்லது கிறிஸ்தவர்‌ 
கள்‌ தங்களுக்கு அளித்துக்‌ கொண்டதாக 
இருக்கலாம்‌. அல்லது, நுதர்களிடமிருந்து 
வேறுபட்ட இந்தப்‌ பிரிவினைக்‌ குழுவைக்‌ 
குறிக்க உரோமைக்‌ காவலர்கள்‌ கொடுத்த 
பெயராக இருக்கலாம்‌. 


கிறிஸ்தவத்தின்‌ தொடக்ககாலத்தில்‌ 
மிகப்‌ பெரிய எண்ணிக்கையுடன்‌ தழைத்து 
வளர்ந்த இச்சமூகம்‌ மிகமுக்கியமானதா 
கவும்‌. முதன்‌ முதல்‌ ஏற்பட்ட புறவினக்‌ 
கிறிஸ்தவ சமூகமாகவும்‌ இருந்தது. 
கிறிஸ்தவம்‌ தொடர்ந்து பரவவும்‌ காரண 
மாக இச்சமூகம்‌ எருசலேம்‌ சமூகத்துக்கு 
உதவ பணம்‌ வளுவித்து பவுல்‌, பர்னபா 
வழியாக அனுப்பியுள்ளது (அ.ப.17:27-70). 
இவ்விரண்டு சமூகத்திற்குமிடையே அன்று 
இதய பூர்வமான உறவு நிலவி வந்தது. 
லூக்காவின்‌ சொந்த ஊராக இருந்திருக்‌ 
கலாம்‌. அந்தியோகியாவில்‌ உள்ள இறை 
வாக்கினார்கள்‌ பற்றி இருமுறை கூறப்‌ 
படுவது (12:27; 13:) எதார்த்தமாக நிகழ்ந்த 
ஒன்றேயாகும்‌. 


அத்தியோகியத்‌ திருச்சபைக்குரிய அதி 
காரமும்‌, சுதந்திரமும்‌ அவர்கள்‌ பவுலை 
யைம்‌, பர்னபாவையும்‌ நற்செய்திப்‌ 
பணிக்கு அவர்களாகவே முடிவு செய்து 
அனுப்புவதிலே புலனாகிறது. (3:1 தொ). 
வேறு எந்தச்‌ திருச்சபை அதிகாரிகளை 
யும்‌ அவர்கள்‌ கலந்து அலோசிக்க 
வில்லை. அதேபோல நற்செய்திப்‌ பயணத்‌ 
தின்‌ விளைவுகளையும்‌, பவுலும்‌, பர்னா 
பாவும்‌ அந்தியோகியத்‌ திருச்சபையில்‌ 
்‌ வந்தே தெரிவிக்கின்றனர்‌ (3:1; 14:28 தொ). 
சிறிய அசியாவில்‌ உள்ள இத்தகைய 
பரந்த மனப்பான்மையுள்ள புற இன அந்‌ 
தியோக்கியக்‌ கிறிஸ்‌ தவர்களுக்குத்தான்‌ 
பவுலும்‌, பர்னபாவும்‌ நற்செய்தி அறிவித்‌ 
தனர்‌. அதேநேரத்தில்‌ புற இனக்‌ கிறிஸ்த 
வர்‌ யூத பழக்க வழக்கங்களை மேற்கொள்‌ 
வது பற்றிய பிரச்சனை எழுகிறது. இச்‌ 
சூழலில்தான்‌ பேதுரு, அந்தியோகியா 
வில்‌ புறவினக்‌ கிறிஸ்தவர்களோடு நெருங்‌ 
கிப்பழகியவர்‌, எருசலேமிலிருந்து யூதக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ வந்தபோது அவர்களை 


அத்தியோக்கியா (தொடர்ச்ச) 


விட்டு ஓதுங்கியதை மிகக்‌ கடுமையாகப்‌ 
பவுல்‌ கண்டிக்கிறார்‌ (கலா 2:10. 


எருசலேம்‌ சங்கத்தின்போது பவுலும்‌, 
பானபாவும்‌ அந்தியோலியத்‌ திருச்சபை 
யின்‌ பிரதிநிதிளாக அவர்களது கருத்‌ 
தைப்‌ பிரதிபவித்து, பிரச்னைகளுக்கு 
முடிவை எருசலேம்‌ சங்கத்தின்‌ சீலா, 
யூதா வழியாக அவர்கட்குத்‌ தெரிவிக்‌ 
கின்றனர்‌. பவுல்‌ தனது இரண்டாம்‌ நற்‌ 
செய்தி அறிவிப்புப்‌ பயணம்‌ முடிந்த 
பின்னர்‌ இங்கு வருகிறார்‌ (அ.ப., 18:22, 
இதுவரை அந்தியோக்கியா பவுவின்‌ 
திருச்சபையாகவே இருந்து வந்திருக்‌ 
கிறது. இதற்குப்பிறகு பவுல்‌ இந்நகர்‌ 
வந்ததாகக்‌ கூறப்படவில்லை. அனால்‌ 
அவர்‌ நிறுவிய பிற ச பைகளுக்குச்‌ 
சென்றது பற்றிக்‌ கூறப்படுகிறது. 


அந்தியோக்வியா (கரா) பிசிதியா) 


பிசிதியா எல்லைக்கு அருகிலுள்ள, 
பிரிகியாவைச்‌ சேர்ந்த நகரமாகும்‌. 
ஆயினும்‌ அ.ப. 13:18, இந்நகரம்‌ பிசிதியா 
வைச்‌ சேர்ந்ததென்று கூறுகிறது. இந்‌ 
நகரம்‌ முதலாம்‌ செலூக்கு அல்லது முத 
வாம்‌ அந்தியோக்கு என்பவரால்‌ கி.மு. 
330-வ்‌ கிரேக்க நகரமாகத்‌ தோற்றுவிக்‌ 
கப்பட்டது. இது செலூக்கியர்களுக்கு 
எல்லைக்‌ கோட்டையாகவும்‌ பிசிதியா 
நாட்டு மலை ஏறும்‌ வீரர்களிடம்‌ இருந்து 
ஒரு பாதுகாப்பாகவும்‌ அமைந்தது. மூன 
றாம்‌ அ ந்தியோக்கு உரோமையரால்‌ 
தோற்கடிக்கப்பட்ட பிறகு கி.மு. 189-இல்‌ 
இது ஒரு விடுதலை பெற்ற நகரம்‌ என்று 
உரோமை அரசரால்‌ அறிவிக்கப்பட்டது. 
கலாத்திய அரசர்‌ அமின்தாசு அண்ட 
கலாத்திய நாட்டுடன்‌ இதை அந்தோணி 
கி.மு.36-இல்‌ இணைத்தார்‌; அரசன்‌ 
இறந்த பின்பு, இதனை உரோமையைச்‌ 
சேர்ந்த கலாத்திய மாகாணத்தோரடு 
சேர்த்துவிட்டார்‌. இப்போது எபேசிவி 
ருந்து சீரியாவுக்குச்செல்லும்‌ நெடுஞ்‌ 
சாலையிலுள்ள முக்கிய உரோமைக்‌ குடி 
யிருப்பாகியது. யுதர்களும்‌ சேர்ந்த பல 
வணிகர்கள்‌ இங்குக்‌ குடியேறினர்‌. யோசி 
பசின்படூ. கி.மு. 200-ஜஐ ஒட்டு 2000 யூத 
குடும்பங்கள்‌ இங்கு குடியேறினர்‌ என்று 
அறிகிறோம்‌. 


அந்தியோக்கியா வின்‌ கண்ணம்‌ 


இந்நகரத்தின்‌ இடிபாடுகள்‌ இன்றைய 
துருக்கியிலுள்ள யால்வாக்குக்கு அருகில்‌ 
உள்ளன. கி.மு./லும்‌, கியிலும்‌ கட்டப்‌ 
பட்ட இந்நகர்‌ அமைப்புகளை மிச்சிகன்‌ 
பல்கலைக்கழகம்‌ நடத்திய புதைபொருள்‌ 
ஆராய்ச்சி கண்டுபிடித்துள்ளது. அவற்‌ 
றில்‌ நகர்ச சுவரின்‌ ஒருபகுதி, மேனே 
கடவுளின்‌ கோயில்‌, ஒரு நாட௫ அரங்கம்‌, 
உரோமையின்‌ நீர்வாய்களின்‌ உடைந்த 
பகுதி, முந்நகரின்‌ வாயில்‌ முதவியவை 
அடங்கும்‌. 


பூர்வீக மாநிலங்களான பிசிதியா, பிரி 
கியா இவைகளுக்கு இடையில்‌ எல்லைப்‌ 
புறத்தில்‌ இந்நகரம்‌ குறிப்பிடப்பட்டுள்‌ 
ளது. சில சமயங்களில்‌ இது பிசிதியா 
நாட்டு அந்தியோக்கியா என்று அழைக்‌ 
கப்படுகிறது (அ.ப.14:14: அனால்‌ ஸ்ட்ரா 
போ இதை பிசிதியாவிற்கு அருகில்‌ இருந்‌ 
தது என்று குறிப்பிடுகிறார்‌. 

இதனுடைய பெயர்‌ செசரியா குடி 
யிருப்பு என்று மாற்றப்பட்டது. இருப்பி 
னும்‌ இதனுடைய பழைய பெயர்‌ அகற்றப்‌ 


படவில்லை. அகுஸ்துவின்‌ வீரச்செயல்‌ 
களின்‌ அடையாளங்கள்‌ இந்நகரில்‌ 
வெளிப்படையாகக்‌ காணப்படுகின்றன. 


அகுஸ்து காலத்தில்‌ இவருக்கு வழிபாடு 
இந்நகரில்‌ நிறுப்பட்டது. போர்‌, மற்ற 
தேவைகளுக்காக இரண்டு புதிய சாலை 
கள்‌ போடப்பட்டன. இவை அந்தியோக்கி 
யாவையும்‌, பிசிதியாவையும்‌ இணைத்தன . 


அந்தியோக்கியாவின்‌ செபக்‌ கூட்டத்‌ 
தில்‌, பவுல்‌ யுதர்களுக்கும்‌, கிரேக்கமொழி 
பேசிய புற்வினத்தார்களுக்கும்‌ போதித்‌ 
தார்‌ (அய்‌, 1414-20. பவுலும்‌, பார்னபா 
வும்‌ தங்களுடைய முதல்‌ அப்போஸ்தலப்‌ 
பயணத்தின்போது இந்நகரில்‌ வேதம்‌ 
போதித்தனர்‌. இவர்கள்‌ முதலில்‌ யூதர்‌ 
களுக்கும்‌ போதித்தனர்‌; ஆனால்‌ அவர்‌ 
கள்‌ இவர்களைப்‌ புறக்கணிக்கவே, 
புறவினத்தாருக்குப்‌ போதித்து வேற்றி 
கொண்டனர்‌. பொறாமை கொண்ட யூதர்‌ 
கள்‌ இவர்களை நகரைவிட்டு வெளியேற்றி 
யத மட்டுமன்றி, இவிசித்திரா வரைக்கும்‌ 
அவர்களைப்‌ பின்சென்று, அவர்களைக்‌ 
கல்லால்‌ எறியும்படி மக்களைத்‌ தூண்டு. 
விட்டனர்‌ (அ.ப. 1:14.52: 14:19). 


116 


பவுல்‌ தனது இரண்டாவது, மூன்றா 
வது வேதபோதகப்‌ பயணத்தில்‌ இறந்‌ 
நகருக்கு மீண்டும்‌ வந்திருக்கலாம்‌ 14:21; 
16:6; 18:23). அனால்‌ யுதர்களின்‌ பகைமை 
யும்‌ தொந்தரவும்‌ இருந்துகொண்டே 
இருந்தது. இதை திமோ 3:1/-இல சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. இருப்பினும்‌ இங்குதான்‌ 
முதன்முறையாக கிரேச்காகளான யூதர்‌ 
களிடையேயும்‌, புறவினத்தாரிடையேயும்‌ 
தனது போதகத்தின்‌ தர்க்கத்தை ஏற்படுத்‌ 
தினார்‌. தயப்பாடுடையவர்களாக இருந்த 
வர்களை அதரவாளராக மாற்றினார்‌ 
(அ.ப. 14:44, 


பைசான்டைன்‌ காலத்திலும்‌ இந்நகரம்‌ 
முக்கியம்‌ வாய்ந்ததாக இருந்தது. கி.பி. 
4-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த ஒரு பேரா 
லயம்‌, அதன்‌ பல வண்ண இவியங்களுக் 
கும்‌ பைசான்டைன்‌ கலலறைகளுக்கும்‌ 
சிறப்புப்‌ பெற்றது. சிலுவைப்போர்‌ காலத்‌ 


திலும்‌ இந்நகரம்‌ ஒரு கோட்டையாக 
இருந்தது. 
அத்தியோக்கியாவின்‌ கிண்ணம்‌ 
(CHALIA OF ANTIOCH) 

கிறிஸ்தவக்‌ கலைக்குச்‌ சான்றாக 
விளங்கும்‌ இக்கிண்ணம்‌ கி.பி. 7910-இல்‌ 
அத்தியோக்கியாவில்‌, அல்லது சீரியா 


வில்‌ கண்டுபிடி ககப்பட்டதாகக்‌ கூறப்படு 
கிறது. வெள்ளியினால்‌ செய்யப்பட்ட இக்‌ 
கிண்ணம்‌, உட்பக்கம்‌ சாதாரண 
கிணணம்யபோல குழிவாகவும்‌, வெளிப்‌ 
பகுதி பல வேலைப்பாடுகளுடனும்‌, கீழ்ப்‌ 
பகுதி சமமானஒரு தட்டைப்பகுதியாகவம்‌ 
உள்ளது. வெளிப்பகுதியில்‌ விலங்குகள்‌, 
பறவைகள்‌, அமர்ந்திருக்கும்‌ வடிவில்‌ 
இரு குழவாகவுள்ள பன்னிருவர்‌ எனப்பல 
உருவங்கள்‌ இதில்‌ உள்ளன. இக்‌ 
கிண்ணத்தின்‌ நடுப்பகுதி வளைந்திருப்ப 
தால்‌ அதன்மேல்‌ பகுதி சிறிது வெடித்‌ 
திருக்கிறது, இப்போது இது நியூயார்க்‌ 
கில்‌ உள்ள ஒரு துறவறமடத்தில்‌ உள்ளது. 

இது செய்யப்பட்ட காலம்பற்றி அதிக 
சர்ச்சையுண்டு. சிலர்‌. இது முதல்‌ ஆறு 
நாற்றாண்டுகட்கு உட்பட்டது என்று கருது 
கின்றனர்‌. எயிசென்‌ என்பவர்‌ இது 
இறுதி இராவுணவில்‌ இயேசுவால்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டி ருக்கவேணடும்‌ எனவே 


117 


முதல்‌ நூற்றாண்டைச்சேர்ந்தது என்கி 
றார்‌. இவற்றில்‌ உள்ள உருவங்கள்‌ இளை 
ஞரான இயேசு, நான்கு நற்செய்தியாளர்‌ 
களுடனும்‌, யாக்கோபு அவர்‌ சகோதரர்‌ 
யோவானுடனும்‌, உயிர்த்த இயேசுபேதுரு, 
பவுல்‌, யாக்கோபு, யுதா, அந்திரேயர்‌ அகி 
யோரை இவற்றில்‌ இருப்பதாகக்‌ குறிப்‌ 
பிடுஅறார்‌. பழங்கலையின்‌ மாணவர்கள்‌ 
யாவருமே இதனை மறுக்கின்றனர்‌. ஏனெ 
னில்‌ அனைத்து புதிய ஏற்பாட்டு நால்‌ 
களும்‌ கி.பி சச்- க்குள்‌ முழி.க்கப்பட்டதாகக்‌ 
கொள்ளும்‌ கருத்தின்‌ அடிப்படையில்‌ 
அவற்றை எழுதி முடித்த ஆசிரியர்கள்‌ 
இக்கிண்ணத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளனர்‌ 
என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது 
அல்ல. இது 4 அல்லது 8-ம்‌ நூற்றாண்‌ 
டைச்சேர்ந்த கிறிஸ்தவக்‌ கலவையின்‌ 
சிறந்த படைப்புக்குச்சான்றாகும்‌, 


அத்தியோக்கு (ANTIOCHUS - எதிர்ப்பவன்‌) 

சீரியாவைச்‌ சேர்ந்த செலூக்கிய அரச 
மரபின்‌ அரசர்களுக்கு விருப்பமான பெய 
ராகும்‌. கியூ. 280-95-க்கு இடையில்‌ சீரி 
யாவை அண்ட பன்னிரண்டு செலூக்கிய 
அரசர்கள்‌ இப்பெயரைக்‌ கொண்டுள்ள 
னார்‌. 


1. முதலாம்‌ அந்தியோக்கஸ்‌ (கிமு. 
280-261:- செலூக்கிய அரசர்கள்‌ இரண்டா 
வது பெயரைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
வழக்கப்படி, இவர்‌ “விடுவிப்பவர்‌" என்ற 
பொருளுடைய சோத்தேர்‌ பெய்ரைச்சேர்த்‌ 
துக்கொண்டார்‌. இவர்‌ பெரிய அலக்சாந்‌ 
தரின்‌ தளபதிகளில்‌ ஒருவரான முதலாம்‌ 
செலூக்கு நிகாட்டோர்‌ என்பவரின்‌ மக 
னாக கி.பி. 3924-ல்‌ பிறந்தவர்‌. இவர்‌ 
தந்தைக்குப்‌ பின்‌ 280-இல்‌ அரசனானார்‌. 
சிறிய ஆசியாவிவுள்ள கால்வியர்களுக்கு 
எதிரான போரில்‌ 86ல்‌ கொல்லப்பட்‌ 
டார்‌. இவர்களையும்‌ கெல்தியர்களையும்‌ 
அடக்குவதில்‌ இவரது பெருங்காலம்‌ 
செலவிடப்பட்டது. இதில்கொண்ட 
வெற்றிக்காக, மக்கதோனிய அரிய 
ணைக்கு உரிமை கொண்டாடி௰ போட்டி 
யில்‌ அடைந்த வெற்றிக்காகவும்‌ இவருக்கு 
சோத்தர்‌ என்ற பெயரைச்‌ சூட்டி க்கொண் 
டார்‌. பாலஸ்தனமாகிய கூலே-சீரியா 
வைப்‌ பொருத்தமட்டும்‌, இவர்‌ எகிப்தின்‌ 
தோலமி பிலதேல்புசுடன்‌ போரிட்டார்‌. 


அற்தியோக்ளு 
ஆனால்‌ இந்தப்‌ பகுதிகளை வெற்றி 
கொள்ளவில்லை முதல்‌ கீரியப்போர்‌) 


மற்றபடி இவரைப்பற்றி ஒன்றும்‌ அறிவ 
தற்கில்லை, 


2. இரண்டாம்‌ அந்தியோக்கு தெயோஸ்‌ 
(கி.மு. 261-249) :- 


இவரது இரண்டாவது பெயர்‌ “கடவுள்‌ 
என்று பொருள்படும்‌. முன்வரின்‌ மகன்‌. 
இவர்‌ தனது ஒன்றுவிட்ட தங்கையை 
மணந்தார்‌. இவரைப்பற்றி அவதூறாகப்‌ 
பலகாரியங்கள்‌ சொல்லப்பட்டு ருக்கின்‌ 
றன. இவர்‌ ஒழுக்கம்‌ கெட்டவர்‌; குடி. 
காரன்‌: கையாள்கள்‌ வைத்து ஆண்டார்‌. 
இமார்க்கு என்ற கொழுயவரிமிருந்து 
மிவேசிய மக்களை விடுவித்ததால்‌ அம்‌ 
மக்களால்‌ கடவுள்‌ என்று பொருள்படும்‌ 
தெயோஸ்‌ என்ற பெயர்‌ கொடுக்கப்பட்‌ 
டார்‌. அதன்விளைவாக சிறிய ஆசியாவி 
லுன்ள பல நகரங்களில்‌ இருந்த யூதர்கள்‌ 
குடி யியுரிமைச்‌ சலுகை பெற்றனர்‌. இவர்‌ 
அரியணை எறிய சிறிது காலத்திற்குப்பின்‌ 
தோலமி பிலதெவ்பூசால்‌ தாக்கப்பட்டு 
(இரண்டாம்‌ சீரியப்போற்‌ சிறிய ஆசியா 
வின்‌ சிலபகுதிகளை இழந்தார்‌. இப்போ 
ரைப்பற்றி அதிகமாகத்‌ தெரியவிவலை. 
ஆனால்‌ 250-இல்‌ இப்போரின்‌ ஒரு நிபந்‌ 
தனையாக, இவர்‌ தனது முதல்‌ மனைவி 
இலாவோதிக்கவை நீக்கிவிட்டு தோலயி 
யின்‌ மகன்‌ பெர்னீக்காவை மனைவி 
யாக்கக்‌ கட்டாயப்படுத்தப்பட்டார்‌. இதை 
மிகவும்‌ வெறுத்த இலாவோதிக்காவை 
அவளது கணவன்‌ சமாதானப்படுத்த 
முயன்றபோது, அவருக்கு நஞ்சு வைத்துக்‌ 
கொன்றதோடு, அவருக்கும்‌ பெர்னீக்கா 
வுக்கும்‌ பிறந்த குழந்தையையும்‌ கொன்று 
விட்டாள்‌. தனது மகன்‌ இரண்டாம்‌ 
செலூக்குக்கு அரியணையை உரியதாக்கி 
னாள்‌. இதனால்‌ சினம்கொண்ட, பெர்‌. 
னீக்காவின்‌ சகோதரன்‌ தோலமி யூர்‌ 
கேத்து பதிலடியாக சீரியாவின்‌ மேல்‌ 
படையெடுத்தார்‌. பெர்னீக்காவுக்குச்‌ சார்‌ 
பாக எகிப்தியர்‌ படை எடுத்தது பொய்க்‌ 
கதையாக இருக்கலாம்‌. ஆனால்‌ உண்மை 
யில்‌ இரண்டாம்‌ அந்தியோக்குவுக்குப்‌ 
பின்‌ இலாவோதிகாவின்‌ இரண்டாம்‌ 
சேலூக்கு ஆட்சிக்கு வந்தான்‌ (காண்க 
2-ஆம்‌ செலூக்கு. 


அத்தியோக்கு (தொடர்ச்‌ ௪] 


தானி 11:16-18ஐ இந்த அரசனுக்குச்‌ 
சாற்றிக்‌ கூறுவது மரபாகும்‌. இதன்படி 
தென்‌ அரசரின்‌ புதல்வி வட அரசனின்‌ 
மனைவியாவாள்‌. அவளோ, அவள்‌ குழந்‌ 
தையோ, அவளது கணவனோ உயிரோடு 
இரார்‌. தானியேல்‌ நூலில்‌, கடந்த கால 
நிகழ்ச்சிகள்‌ இன்னும்‌ வருங்காலத்தில்‌ 
நடப்பதாகப்‌ பாவித்துக்‌ கூறப்படுகின்‌ நன , 

3. பெரிய மூன்றாம்‌ அந்தியோக்கு 
(223-187)- இரண்டாம்‌ செலூக்குவின்‌ 
இளைய மகனும்‌ 2 -ம்‌ அந்தியோக்குவின்‌ 
பேரனுமாவார்‌. அவரது அண்ணன்‌ மூன்‌ 
றாம்‌ செலூக்குவுக்குப்பின்‌ அரசனானார்‌. 
பார்த்தியர்களுக்கு எதிராகக்‌ கொண்ட 
வெற்றிக்காக “பெரிய” என்ற பட்டம்‌ 
பெற்றார்‌. 218-இல்‌ எகிப்திய நான்காம்‌ 
தோவலமி பிலோபத்தோரால்‌ தோற்கடிக்‌ 
கப்பட்டார்‌ கானி 11:1). அனால்‌ அடுத்த 
எகிப்திய குழந்தை மன்னன்‌ காலத்தில்‌ 
198-இல்‌ பாலஸ்தினத்தை வென்று தன்‌ 
ஆளுகைக்குள்‌ கொண்டு வந்தார்‌ _.1:14-18) 
இது யூதர்களுக்கு ஒரு முக்கிய, ஆனால்‌ 
வருத்தத்திற்குரிய நிகழ்ச்சியாகும்‌. ஏனே 
னில்‌, இதுவரை சலுகையோடு யூதர்களை 


நடத்திய எகிப்திய தோலமியர்களோடு 
இருந்த தொடர்பு அறுப்பட்டுவிட்டது. 
இதுவரை யூதர்கள்‌ அனுபவித்திராத 


கொடுமைமிக்க காலத்திற்குத்‌ தொடக்க 
மாகும்‌. 5-ஆம்‌ தோலமியோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையின்படி, சமா 
தான அடையாளமான இந்த அந்தி 
யோக்கு தன்‌ மகள்‌ கிளியோபத்திராவை 
தஃம்‌ தோலமிக்கு மனைவியாகக்‌ கொடுத்‌ 
தார்‌ (0:14. 

இவரது இறுதிக்காலம்‌ சிறிய ஆசியா 


விலும்‌, உரோமையரோடும்‌ போரிடு 
வதிலே செலவிடப்பட்டது. இருமுறை 
உரோமையால்‌ அவர்‌ தோற்கடிக்கப்‌ 


பட்டார்‌ ([7:19-19; 1 மக்‌ 3:6-9. 189-இல்‌ 
தெளரஸ்‌ ஆற்றுக்கு மேற்கான பகுதிகளின்‌ 
உரிமையை விட்டுக்கொடுக்கும்‌ உடன்‌ 
படிக்கையில்‌ கையொப்பமிட கட்டாயப்‌ 
படுத்தப்பட்டார்‌. இரு அண்டுகளுக்குப்‌ 
பின்‌ அர்மேனியர்களின்‌ கிளர்ச்சியை 
அடக்க முயலும்‌ போது கொல்லப்பட்டார்‌. 

சீ. நான்காம்‌ அந்தியோக்கு எப்பிபான்‌ 
(175-164)- முன்னவரது இளைய மகன்‌. 


118 


இவர்‌ அண்ணன்‌ செலூக்கு பிலோபத்‌ 
தோருக்குப்‌ பின்‌ முறையான வாரிசு இருந்‌ 
தாலும்‌ ஆட்சிக்கு வந்தான்‌. புகழ்பெற்ற 
அல்லது வெளிப்பாடான கடவுள்‌ என்று 
பொருள்படும்‌ எப்பிபான்‌ என்ற இரண்டா 
வது பெயரை எடுத்துக்‌ கொண்டார்‌. 
ஆனால்‌ அவனது எதிரிகள்‌ அவனை 
கிறுக்கன்‌ என்று பொருள்படும்‌ எப்பி 
மான்‌ என்றழைத்தனர்‌. ஒருவேளை இப்‌ 
பெயரே இவருக்கு மிகவும்‌ பொருத்தமான 
தாகும்‌. வரலாற்றிலேயே மிகக்‌ கொடுந்‌ 
கோலர்களில்‌ ஒருவர்‌. இவர்‌ தந்தையைப்‌ 
போல்‌ துணிவுள்ளவர்‌. ஆனால்‌ கிறுக்குப்‌ 
பிடிக்கும்‌ அளவுக்குத்‌ தான்தோன்றித்‌ 
தனமாய்‌ நடப்பவர்‌. இவரடியில்‌ எ௭ருச 
லேம்‌ யுதர்களும்‌ மிகவும்‌ தன்பப்பட்டனர்‌. 
தனது நாட்டின்‌ பகுதிகளை எல்லாம்‌ 
ஒற்றுமைப்படுத்த கிரேக்க கலாச்சாரத்‌ 
தைக்‌ கட்டாயமாகக்‌ புகுத்தினார்‌. இது 
யூதர்களின்‌ தீவிர எதிர்ப்பைக்‌ கிளப்பியது. 


எருசலேமயில்‌ உரிமையுள்ள பேரிய 
குரு ஒனியாவுக்கும்‌, அவரது சகோதரன்‌ 
யாசோனுக்கும்‌ இடையில்‌ தலையிட அழை 
க்கப்பட்டார்‌. அந்தியோக்கு, கிரேக்க மய 
மாக்குவதை ஆதரிக்கும்‌ யாசோனுக்கு 
ஆதரவாகத்‌ தீர்ப்பளித்தார்‌. ஒனியா ஒட 
வேண்டியிருந்தது. ஒரு பெருந்‌ தொகைப்‌ 
பணமும்‌ கொடுத்த யுதர்களிடையே 
கிரேக்க மயமாக்குவதை விரைவுபடுத்து 
வதாக வாக்குறுதி கொடுத்து யாசோன்‌ 
பெரிய குருவானார்‌ (£ மக்‌ 4:7-20) இவர்‌ 
அரசனுக்கு மட்டுமிஞ்சி செலவிட்டு 
வரவேற்பனித்தார்‌. விரைவில்‌ இவர்‌ பதவி 
நீக்கம்‌ செய்யப்பட்டு, இன்னும்‌ அதிகப்‌ 
பணம்‌ அளிக்க வாக்களித்த மெனெலாவு 
பெரிய குரு வாக்கப்பட்டார்‌. அரசன்‌ 
இறந்துவிட்டான்‌ என்ற வதந்தியை நம்பி, 
யாசோன்‌ எருசலேமை முற்றுகையிட்டார்‌. 
அப்போதுதான்‌ எகிப்தில்‌ ஒரு வெற்றிப்‌ 
படையெடுப்பை முடித்திருந்த அரசன்‌ 
சினம்‌ கொண்டு, எருசலேமுக்குத்‌ திரும்பி 
அதைக்‌ கொடுமையாகத்‌ தாக்கி ஆலயத்‌ 
தைப்‌ பங்கப்படுத்தி, அதன்‌ கருவுலத்தில 
உள்ளதையெல்லாம்‌ கொள்ளைய்டித்தார்‌ 
(1 மக்‌ 1:24-89: 8 மக்‌ 35:11-80), தன்னைப்‌ 
போன்றே கொடுமையுள்ளம்‌ படைத்த 
பிவிப்புவை ஆளூநகராக விட்டுச்‌ சென்‌ 


119 


றார்‌. யூதர்களுக்கும்‌ இவனுக்குழுன்ள 
உறவு நிலை 168-இல்‌ புதிய இழிநிலைக்‌ 
குத்‌ தாழ்ந்தது. எகிப்தை மூன்றாம்‌ முறை 
யாகத்‌ தாக்கப்போய்க்‌ கொண்டிருக்கும்‌ 
போது. அலக்சாந்திரியா நகருக்கு 
வெளியே. இப்படையெடுப்பைக்‌ கைவிட்டு 
விட்டு, எகிப்திய பகுதிகளை அனைத்தை 
யும்‌ உரோாமையரிடம்‌ விட்டுவிட வேண்டு 
மென உரோமைத்தளபதி காயுஸ்‌ போப்‌ 
வியுலோனாஸ்‌ கட்டளையிட்டார்‌ (காண்க: 
தானி 11:30) இதைக்‌ கேட்டுக்‌ கோப வெறி 
யோடு பின்தங்கிய அந்தியோக்கு எருச 
லேமை அழித்து அதில்‌ கிரேக்கர்களைக்‌ 
குடியேற்ற தீர்மானித்தார்‌. இந்த 
அலுவலை இருபதாயிரம்‌ பேர்‌ கொண்ட 
படையோடு அப்பொல்லோனியுவிடம்‌ விட்‌ 
டார்‌. அப்பொல்லோனியு ஒரு ஒய்வு 
நாளில்‌ எருசலேமுக்குள்‌ நுழைந்து, ஆண்‌ 
யுதர்களில்‌ பெரும்பாலோரைக்‌ கொன்‌ 
றார்‌. மீதிப்‌ பேர்‌ நகரத்திற்குப்‌ புறம்பே 
யூதா மக்கபேயரோடு சேர்ந்துகொண்ட 
னர்‌. பெண்களும்‌ குழந்தைகளும்‌ அடிமை 
களாக்கப்பட்டனர்‌. எருசலேம்‌ பெரிதும்‌ 
பாழ்படுத்தப்பட்டது. அங்கு ஒரு காவல்‌ 
படை நிலையம்‌ கட்டுப்பட்டு, சரியத்‌ 
துருப்புக்கள்‌ தங்கின. மெனலாவு பெரிய 
குருவாக இருந்தாலும்‌, சமயப்‌ பழக்க 
வழக்கங்கள்‌ இல்லை. 

தனது கிரேக்க மயமாக்கும்‌ வேலை 
வெற்றி பெறுவதாக நம்பிக்கைக்கொண்ட 
அந்தியோக்கு ஒரு கொடிய சட்டதைக்‌ 
கொண்டு வந்தான்‌ (2 மக்‌ 4:10. அதன்படி 
நாடு முழுவதும்‌ ஒரே சமயமும்‌, சட்டமும்‌ 
பழக்க வழக்கங்களும்‌ இருக்க வேண்டும்‌. 
யூதர்கள்‌ மட்டுமே இதை எதிர்த்தனர்‌. 
ஆகவே ஒய்வு நாள்‌ அனுசரிப்பு, விருத்த 
சேதனம்‌, உணவு ஒழுங்குகள்‌ ஆகியவற்‌ 
றைக்‌ கடைப்பிடி த்தவ சாவைத்‌ தண்டனை 
யாகக்கொண்டுவரும்‌. அவயத்தில்‌ தகனப்‌ 
பவி பீடத்தில்‌ சேயுசுக்குப்‌ பீடம்‌ கட்டி 
னார்‌. இதுதான்‌ தாணியேல்‌ குறிக்கும்‌ 
“பாழாக்கும்‌ அருவருப்பு" அகும்‌ தானி 
17:37; 1 மக்‌ 1:5). யூதர்கள்‌ சட்டப்புத்தகத்தை 
வைத்திருந்தால்‌ கொல்லப்பட்டனர்‌, புற 
இனவிழாக்களில்‌ பங்கெடுக்கக்கட்டாயப்‌ 
படுத்தப்பட்டனர்‌. பல பிரமாணிக்கமுள்ள 
யூதர்கள்‌ மறைசாட்சிகளாக மரித்தனர்‌. 


அத்தியோச்கு தொடர்ச்ச] 


இறுதியாக 167-இல்‌ அரசனை எதிர்த்து 
யூதர்கள்‌ கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தனர்‌. 
சீரிய படைகளுக்கும்‌ யுதக்கிளர்ச்சியாளர்‌ 
களுக்கும்‌ கொரில்லாப்‌ போர்கள்‌ 
நடந்தன. 166-இல்‌ மத்தத்தியா இறந்தார்‌. 
அவர்‌ மகன்‌ யூதா மக்கபேயு கிளர்ச்சிக்‌ 
கும்‌ தொடர்ந்து தலைமை தாங்கினார்‌. 
யூதா வெற்றிக்குமேல்‌ வேற்றிகொண்டார்‌. 
அந்தியோக்குவின்‌ கவனம்‌ பார்த்தியர்‌, 
அர்மேனியர்‌, கிளாச்சிகளில்‌ திரும்பி 
யிருந்ததால்‌, யூத. கிளர்ச்சியை அடக்க 
தன்‌ தளபதிகளை அனுப்பினார்‌. அப்‌ 
பொல்லோனியு, சேரோன்‌, தோலமி, 
நிக்கனோர்‌ கோர்க்கியா இறுதியாக அரச 
பிரதிநிதி இவிசியா அகிய அனைவரை 
யும்‌ யுதா தோற்கடித்தார்‌. ஆலயத்தை 
அதன்‌ முந்திய மகிமையில்‌ புதுப்பித்தார்‌ 
(165-இல்‌ தினப்பவி வழிபாடு மீண்டும்‌ 
தொடங்கியது. 


யுதாவின்‌ வெற்றிகள்‌, அந்தியோக்‌ 
குவை மேலும்‌ பைத்தியம்‌ பிழி த்தவனாக்கி 
யது. யுதாவை அவர்‌ கட்டுப்படுத்தவே 
முடியவில்லை. எவிமாயிசில்‌ உள்ள 
நானேயா கோவிலைக்‌ கொள்ளையமு க்‌ 
கும்‌ முயற்சியில்‌ வெற்றிபெறாது கீழ்த்‌ 
திசை திரும்பினார்‌. அவர்‌ இறக்கும்‌ முன்‌ 
சிறிது காலத்திற்கு பாரசீகத்தில்‌ உண்மை 
யிலேயே பைத்தியக்காரன்‌ ஆனார்‌ என்று 
கூறுப்படுகிறது (1 மக்‌ 6:1-10). 


பக்தியுள்ள யுதர்கள்‌ இவரிடம்‌ காட்டிய 
பேரச்சத்தை தானியேல்‌ நூலும்‌ மக்கபே 
யர்‌ நால்களும்‌ பிரதிபவிக்கின்றன. அவர்‌ 
பயங்கரமுடையவர்‌, விண்ணகப்‌ படை 
களுக்குச்‌ சவால்விடும்‌ சிறிய கொம்பா 
வார்‌. தந்திரமுள்ளவர்‌, ஏமாற்றுபவர்‌, சதி 
காரர்‌. மிகுந்த பேய்த்தன்மையுடையவர்‌. 


5) ஐந்தாம்‌ அந்தியோக்கு யுபாத்தேர்‌ 
(1864-162):- மேன்மைமிக்க தந்‌்தையையுடைய 
வர்‌ என்பது இரண்டாவது பெயரின்‌ 
பொருள்‌. சிறுவராக இருக்கும்போதே 
பதவிக்கு வந்தார்‌. இவரது காப்பாளராக 
இவிசியா நியமிக்கப்பட்டார்‌. 162-இல்‌. 
இவிசியாவின்‌ உதவியுடன்‌, எருசலேமில்‌ 
முற்றுகையிடப்பட்டி ருந்த சீரியப்படைக்கு 
உதவ, ஒருபெரும்படையை எருசலேமுக்கு 
அனுப்பினார்‌ ( மக்‌ 0:18-5ல்‌. அதிகாரப்‌ 


அர்தியோச்றனு (தொடர்ச்‌ ச] 


பூர்வமான அதிகாரியும்‌ பாதுகாப்பாளரு 
மான பிலிப்பு பாரசீகத்திலிருந்து திரும்பி 
விட்டான்‌ என்று இவிசியா அறிந்தபோது 
விரைவாக யூதர்களோடு சமாதானம்‌ 
செய்துகொண்டார்‌ 6:55-6). பின்‌ பிவிப்பு 
வை அந்திமோக்கியாவில்‌ எதிர்த்துத்‌ 
தோற்கடித்தார்‌. வெற்றியின்‌ மகிழ்ச்சி 
வெகுகாவத்திற்கு நீழ. க்கவில்லை. 
இளைய அரசன்‌ யூதர்களுக்குச்‌ செய்து 
கொடுத்திருந்த சத்தியத்தைக்‌ கடைப்‌ 
பிடி க்கவில்லை. விரைவில்‌ இலிசியா 
விடம்‌ இளைய அரசரும்‌ உண்மையான 
வாரிசும்‌ 4-ஆம்‌ அந்தியோக்குமுன்‌ அரச 
னாக வேண்முயவனுமான தெமேத்திரியு 
சோத்தோரிடம்‌ காட்டிக்‌ கொடுக்கப்பட்டு 
௧-அம்‌ அந்தியோக்குவும்‌ இவிசியாவும்‌ 
182-இல்‌ கொல்லப்பட்டனர்‌. 


6. 6-அம்‌ அந்தியோக்கு எப்பிபான்‌ 
தியோனிசியு (045-142 இவர்‌ அலக்‌ 
சாந்தர்‌ பாலாசின்‌ மகன்‌, சிர வனாக 
இருக்கையிலேயே தெமேத்ரியு நகத்தோ 
ரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ தன்‌ தந்தையின்‌ 
தலைமை அமைச்சர்களில்‌ ஒருவனான 
அிரிபோவால்‌ அரியணை ஏற்றப்பட்டார்‌. 
தளபதிகள்‌ ஆதரவு அளித்தனர்‌. ௭௫௪ 
லேயில்‌ யோனாத்தானும்‌ ஆதரவு அளித்‌ 
தார்‌. இவர்‌ தன்‌ அதிகாரத்தை உறுதிப்‌ 
படுத்தத்‌ தேவையான காலத்திற்கு மட்டும்‌ 
தான்‌ ஆட்சி செய்தார்‌. பின்பு திரிபோ 
இவரைக்கொன்றுவிட்டு, பதவியைத்‌ தான்‌ 
எடுத்துக்கொண்டார்‌ 0 மக்‌ 11:39-40, 
54;12:99:19:3). இவருடைய ஆட்சி, யூதத்‌ 
தலைவரும்‌ பெரிய குருவமான யோனத்‌ 
தானின்‌ இறுதி அண்டுகளோடு ஒன்றித்‌ 
திருந்தது. 

7. 7-ஆம்‌ அந்தியோக்கு சிதெதேஸ்‌ 
(138-129):- பம்பிலியாவிலுனள்ள சீதாவில்‌ 
பிறந்து வளர்ந்தவர்‌. இவர்‌ புரவலர்‌ உப 
காரி என்று பொருள்படும்‌ யூர்கெத்து 
என்ற பெயரையும்‌ கொண்டிருந்தார்‌. முத 
லாம்‌ கெமேத்திரியுவின்‌ இரண்டாம்‌ 
மகனும்‌ இரண்டாம்‌ தெமேத்ரியுவின்‌ 
சகோதரனும்‌ ஆவார்‌. இரண்டாம்‌ 
தெமேத்ரியுஸ்‌ பார்த்தியர்களால்‌ பிழ.பட்ட 
பின்‌ திரிபோ பதவிக்கு வந்தார்‌. 
இவனுக்குப்‌ பதிலடு. கொடுக்கும்‌ விதத்‌ 
தில்‌ 7-அம்‌ அந்தியோக்கு, யோன 


120 


தானுக்குப்பின்‌ வந்த சீமோன்‌ என்ற யூத 
பெரிய குருவுக்குப்‌ பல சலுகைகளை 
அளித்தார்‌ 0 மக்‌ 15:1-]தி. தோர்‌ என்ற 
இடத்தில்‌ திரிபோவை அடைத்து வைத்த 
பின்‌ இச்சலுகைகளை எல்லாம்‌ நீக்கி 
விட்டார்‌ (5:25-27). பெரிய குரு அரசனுக்கு 
எதையும்‌ விட்டுக்‌ கொடுக்கவில்லை. 
அனால்‌ 135-இல்‌ அவர்‌ செலூக்கியர்‌ 
களுக்குப்‌ பிரமாணிக்கமான அவருடைய 
மருமகன்களில்‌ ஒருவரால்‌ கொல்லப்‌ 
பட்டார்‌ (16:11-18). 

135-இல்‌ அந்தியோக்கு எருசலேமின்‌ 
மீது படையெடுத்துப்பிடித்து, அதன்‌ சுவர்‌ 
களில்‌ ஒரு பகுதியைத்‌ தரமட்டமாக்கி 
னார்‌. யோவான்‌, இரிக்கானுவை பெரிய 
குருவாக்கினார்‌. யூதர்களுக்கும்‌ மதச்‌ 
சுதந்திரச்‌ சலுகைகள்‌ கொடுத்தாலும்‌, 
பெரிய குருவைத்‌ தன்‌ கட்டுப்பாட்டில்‌ 
வைத்திருந்தார்‌. யுதாவைத்‌ தன்‌ ஆட்சிக்‌ 
குள நிலைப்படுத்திய பின்பு, தனது 
கவனத்தைப்‌ பார்த்தியர்பால்‌ திருப்பி 
னார்‌. 190-இல்‌ அவர்கள்மேல்‌ வெற்றியும்‌ 
கொண்டார்‌. அனால்‌ இது வெகு காலத்‌ 
திற்கு நீடிக்கவில்லை. 129-இல்‌ அவர்கள்‌ 
2-அம்‌ தெமேத்திரியுவை விடுவித்தனர்‌. 
அந்தியோக்கு பார்த்தியர்களுக்கு எதி 
ராகப்‌ போரிட்டபோது மரித்தார்‌. 

8. 8-ஆம்‌ அந்தியோக்கு (25-96) 
“கொக்கி மூக்குடையவன்‌* என்று பொருள்‌ 
படும்‌ கிரிப்பு என்ற பட்டப்பெயர்‌ பெற்ற 
வர்‌. இவர்‌ 2-ஆம்‌ தெமேத்திரியுவின்‌ 
இரண்டாம்‌ மகன்‌. முதலில்‌ அவபெயரு 
டைய கிளியோபத்திரா தேயா என்ற தன்‌ 
தாயோடு சேர்ந்து அட்சிசெய்தார்‌. சிறிது 
காலத்திற்குப்பின்‌ இவரது பதவிக்கு 
இவரது ஒன்றுவிட்ட சகோதரன்‌ 9-ஆம்‌ 
அந்ஜதியோக்கு சவால்விட்டார்‌. 

9. 9-ஆம்‌ அந்தியோக்கு (116-95:- 
இவரது இரண்டாவது பெயர்‌ சிசிசேனு 
அகும்‌. ஆனால்‌ நாணயங்கள்‌ பிலோதேத்‌ 
கோர்‌ என்ற பெயரைக்‌ கொண்டுள்ளன. 
இவர்‌ 8-ஆம்‌ அந்தியோக்குவின்‌ ஒன்று 
விட்ட சகோதரன்‌. இருவருக்கும்‌ நடந்த 
போட்டிகளில்‌ முதவில்‌ 8-அம்‌ அந்தி 
மயோக்கு வெற்றி பெற்றார்‌. அனால்‌ பின்பு 
நிலை மாறியது. ஆகவே இரு சகோத 
ரர்களும்‌ சீரியாவைப்‌ பங்கிட்டுக்‌ கொண்ட 


உ கணணி 


121 


னர்‌. இது உரோமையர்‌ அங்கு காலூன்ற 
ஒரு வாய்ப்பை அளித்தது, இதுவே 
யோவான்‌ இரிக்கானு தலைமையில்‌, 
யுதர்கள்‌ முழுச்‌ சுதந்திரத்தை நோக்கி 
முன்னேற உதவியது. 

10. 10-ஆம்‌ அந்தியோக்கு (94-83: 9 - 
அம்‌ அந்தியோக்குவின்‌ மகன்‌, 8-ஆம்‌ 
அந்தியோக்குவின மகனான 2-ஆம்‌ 
செலூக்குவை நாடு கடத்தினார்‌. இவர்‌ 
எகிப்திய இளவரசி சேலேனேயின்‌ 
மூன்றாவது கணவன்‌ ஆவார்‌, இவன்‌ 
முதவில்‌ 8-ம்‌ அந்தியோக்குவையும்‌, பின்பு 
9-ஆம்‌ அந்தியோக்குவையும்‌ மணந்தவள்‌. 
70-ஆம்‌ அந்தியோக்கு, 8-ஆம்‌ அந்தி 
யோக்குவின்‌ மற்ற புதல்வர்களிடமிருந்து 
எதிர்ப்பை எதிர்‌ கொண்டார்‌. இவர்களில்‌ 
11-ஆம்‌ அந்தியோக்கும்‌ உள்ளடங்குவார்‌. 
இறுதியில்‌ 10-அம்‌ அந்தியோக்கு நாடு 
கடத்தப்பட்டு, போரில்‌ கொல்லப்பட்டார்‌. 
8-ஆம்‌ அந்தியோக்குவின்‌ கடைசிமகன்‌ 
12-ஆம்‌ அந்தியோக்கு அனார்‌. செலூக்கி 
யின்‌ அரசமரபின்‌ இறுதிக்காலம்‌ உட்‌ 
பூசல்கள்‌ நிறைந்ததாக இருந்தது. 83-இல்‌ 
அர்மேனிய அரசனான திகிரான்‌ சீரியா 
முழுவதையும்‌ தன்‌ ஆட்சிக்குள்‌ கொண்டு 
வர முடிந்தது. தனது பிரதிநிதி வழியாக 
14 அண்டுகளுக்கு இப்பகுதியை அண்டார்‌. 
இவரும்‌ உரோயமையரால்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டார்‌. செலுூக்கிய அறச மரபு கூட ஒரு 
சிறிது காலத்திற்கு உயிர்‌ பெற்றிருந்தது. 


11. 13-ஆம்‌ அந்தியோக்கு (66-65).- 
இவர்‌ பொதுவாக அசியத்திகு என்றழைக்‌ 
கப்பட்டார்‌. 10-ஆம்‌ அந்தியோக்கு - 
சேலேனே ஆகியவர்களுக்குப்‌ பிறந்தவர்‌. 
இவர்‌ அரசாள உரோமையர்‌ அனுமதித்‌ 
தனர்‌. அனால்‌ 65-இல்‌ அதே குடும்பத்‌ 
தைச்‌ சேர்ந்த பிலிப்பு என்பவர்‌ அரச 
பதவிக்கு உரிமை கொண்டாடினார்‌. 
அதனால்‌ வெற்றியடையவில்லை. 63-இவ்‌ 
உரோமைத்‌ தளபதி பாம்ப்பே சீரியாவை 
ஒரு உரோமை மாகாணமாக்கி செலூக்‌ 
கிய அரச மரபை முடிவுக்குக்‌ கொண்டு 
வந்தார்‌. 

12. நூமேனியுவின்‌ தந்‌ைத. இவர்‌ 1 
மக்‌ 12:16; 14:22-இல்‌ குறிக்கப்பெறுகிறார்‌. 
இவரைப்‌ பற்றி மற்றெந்த முக்கியமும்‌ 
இல்லை. 


அந்திரேயா 


அந்திரேயா (ANDREW- 
அண்மையுடையவர்‌) 

இவர்‌ யோனாவின்‌ மகன்‌. சீமோன்‌ 
பேதுருவின்‌ சகோதரன்‌. இது ஒரு கிரேக்‌ 
கப்பெயர்‌. யூதர்களால்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. இவரது குடும்பம்‌ பெத்துசாயி 
தாவில்‌ வாழ்ந்து வந்தது யோவா 1:44. 

இவர்‌ ஒரு மீனவர்‌. திருமுழுக்கு 
யோவான்‌ சீடர்களில்‌ ஒருவர்‌. பின்‌ 
இயேசுவின்‌ முதல்‌ சீடர்களில்‌ ஒருவரா 
னார்‌ (0:85-40). அப்போஸ்தலர்‌ பட்டிய 
வில்‌ முதல்‌ நால்வரில்‌ ஒருவராக வருகி 
றார்‌ (மத்‌ 70:2-4; மாற்‌ 3:16-19; லூக்‌ ௪:14-15: 
அ.ப. 119. பேருதுவையும்‌, பிறகு பிலிப்பு 
வையும்‌ நத்தனியேலையும்‌, இயேசுவுக்கு 
அறிமுகப்படுத்தியவரும்‌ இவரே யோவா 
1:41-42). ஒத்தமை நற்செய்திகளின்படி , 
சீமோன்‌, செபதேயு, அவரது மக்களாகிய 
யாகோபு, யோவான்‌, ஆகியவர்களுடன்‌ 
சோர்ந்து அந்திரேயா மீன்‌ பிடிப்பவர்‌ 
இவர்‌. அவர்களுடன்‌ சேர்ந்து கப்பர்‌ 
நாகூமுக்கு அருகில்‌ கலவிலேயாக்‌ கடலில்‌ 
மீன்‌ பிடித்துக்கொண்டி ருந்தபோது 
அவருக்கு அழைப்பு வந்தது (மாற்‌ 1:15-20; 
லூக்‌ 5:10). 


ஜயாயிரம்‌ பேருக்கு உணவு அளிக்கப்‌ 
படுமுன்‌ அப்பமும்‌ மீன்களும்‌ வைத்‌ 
திருந்த பையனைப்பற்றிக்கூறியவர்‌ இவரே 
யோவா 56:3). மற்றொரு சமயம்‌ மெசியா 
வைப்பற்றி அறிய விரும்பிய கிரேக்கர்‌ 
களின்‌ விருப்பத்தை இவர்தான்‌ இயேசு 
வுக்குச்‌ சொன்னார்‌ 2:22. இந்த இரு 
நிகழ்ச்சியுரைகளிலும்‌ கிரேக்கப்‌ பெயரு 
டைய மற்றொரு சீடரான பிவிப்புவோடு 
தொடர்புபடுத்தப்படுகிறார்‌. ஓலிவ மலை 
உரையில்‌ எருசலேமின்‌ ஆழிவு, இறுதிக்‌ 
காலம்‌ அகியவற்றின்‌ பொருளை 
இயேசுவிடம்‌ கேட்ட சீடர்களில்‌ இவரும்‌ 
ஒருவர்‌ மாற்‌ 13:9. இதற்குப்‌ பின்‌ இவ 
ரைப்பற்றி ஒரு செய்தியும்‌ கூறப்பட 
வில்லை. 

திருச்சபை பாரம்பரியப்படி, சித்தியா 
இவர்‌ பணிபுரிந்த முக்கிய இடங்களில்‌ 
ஒன்று ஆகும்‌. இதனால்‌ இவர்‌ உருஸ்யா 
வின்‌ பாதுகாவலர்‌ என அழைக்கப்படு 
கிறார்‌. இவர்‌ ஸ்காட்லாந்துக்கும்‌, பாது 


அந்திரேயாவின்‌ பணி. 


காவலர்‌. அச்காயாவில்‌ விசுவாசத்தைச்‌ 
போதித்தபோது அங்குச்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டு வேத சாட்சியாக இறந்‌ 
தார்‌ என்று அந்திரேயாவின்‌ பணி என்ற 
அங்கீகாரம்‌ பெறாத நூல்‌ கூறுகிறது. 
பிற்காலப்‌ பாரம்பரியப்படி. அவரது 
உடல்‌ கான்ஸ்டாண்டிநோபுலுக்குக்‌ 
கொண்டு செல்லப்பட்டது என்றும்‌ பின்பு 
சிலுவைப்போர்‌ வீரர்களால்‌ இத்தாவியா 
வில்‌ உள்ள அமாலபிக்கிற்கு மாற்றப்‌ 
பட்டது என்றும்‌ அறிகிறோம்‌. 


அந்திரேயாவின்‌ பணி நூல்‌ 
(ACTS OF ANDREW) 

அப்போஸ்தலர்கள்‌ பணிபற்றி எழுதப்‌ 
பட்ட ஐந்து, திருமுறை சேராத நூல்களில்‌ 
ஒன்று. இது லெயுசியஸ்‌ கரினுஸ்‌ என்பவ 
ரால்‌ எழுதப்பட்டதாகப்‌ பாரம்பரியமாக 
ஏற்றுக்கொள்ளப்படும்‌. இது கி.பி. 3-ஆம்‌ 
நூற்றாண்டிலோ அல்லது சிலர்‌ கருது 
வதுபோல 190-ஐ ஒட்டியோ கிரிசிலோ 
அல்லது சிறிய அசியாவிலோ கிரேக்க 
மொழியில்‌ எழுதப்பட்டதாகும்‌. மேற்கூறப்‌ 
பட்ட ஐந்து நால்களில்‌ மிக நீண்டது. 
கிரேக்க மொழியில்‌ சில துணுக்குகளிலும்‌ 
தூர்‌ ஊரின்‌ அகிமர்கோரியாரின்‌ (340-594) 
இலத்தீன்‌ சுருக்கத்திலுமே இப்போது 
உள்ளது. இது துறவுப்‌ பிரிவினைக்காரர்‌ 
களாலும்‌ குறிப்பாக மணிகேயர்களாலும்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மனிக்கேயர்‌, 
திருமுறைப்‌ பட்டியலில்‌ வரும்‌ அப்போஸ்‌ 
தலர்‌ பணி நூலுக்குப்‌ பதிலாக இதை 
ஏற்றுக்கொண்டனர்‌. 


நால்‌, பேதுருவின்‌ சகோதரர்‌ கிரீஸ்‌ 
மேற்கு ஆசியா வழியாகச்‌ செய்த பயணங 
களையும்‌ அவர்‌ செய்த புதுமைகளையும்‌ 
வியத்தகு செயல்களையும்‌ விவரிக்கிறது. 
அக்காயாவில்‌ குருடனுக்குப்‌ பார்வை 
அளிக்கிறார்‌, இறந்தவனை உயிர்ப்பிக்‌ 
கிறார்‌, அறியாயத்‌ தீர்ப்பைத்‌ தடுக்கும்‌ 
பொருட்டு நில நடுக்கத்திற்காக வேண்டு 
கிறார்‌. பேய்களை ஓட்டுகிறார்‌. நீர்க்‌ 
கோர்வை நோயுடைய ஒரு பெண்ணைக்‌ 
குணமாக்கி அவளை மனந்திருப்பிவிடு 
கிறார்‌. நிசேயாவில்‌ நகரத்தையும்‌ நகர 
மக்களையும்‌ வழியில்‌ போவோர்களை கல்‌ 
எறிந்து கொல்லும்‌ பேய்களிடமிருந்து விடு 


122 


விக்கிறார்‌. நிக்கோமேதியாவில்‌ இறந்து 
போன மனிதனை உயிர்ப்பிக்கிறார்‌. இந்த 
விவரிப்பு லூக்‌ 11-17க்கு ஒத்ததாக 
உள்ளது. திராக்கேயில்‌ அவரும்‌ அவரு 
டன்‌ சென்ற தோழர்களும்‌, தாக்க வந்த 
படையின்‌ வாள்களிவிருந்து, வான தாது 
வா்களால்‌ காப்ாற்றப்படுகின் றனர்‌. துறவு 
நோக்கு குறிக்கோள்‌, அவர்‌ பிவிப்பையில 
ஒரு திருமணத்தை நிறுத்தியதிலிருந்தும்‌, 
ஆளுநராக இருந்த அகேயுத்தாசின்‌ 
மனைவியான மாக்ஸ்மில்லாவை அவரிட 
மிருந்து பிரிந்து கற்பு வாழ்வு வாழத்‌ 
தாண்டு யதிவிருந்தும்‌ தெளிவாகிறது. 
பின்‌ இந்த நிகழ்ச்சியின்‌ தலையீட்டுக்காக 
அந்திரேயா சிறையிவடி க்கப்படுகிறார்‌. 
பிறகு சிலுவையில்‌ அறைந்து கொல்லப்‌ 
படுகிறார்‌. எக்ஸ்‌ 00 வடிவமுள்ள சிலுவை 
யில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தபோது, பல 
போதக உரைகளை வழங்குகிறார்‌. இவை 
ஞானவாத இயல்புடையன . இவற்றின்‌ படி. 
மனுக்குலத்தின்‌ உண்மையானதன்மை 
தாய அண்‌ மீகமானதாகும்‌. அதன்பல 
வீனம்‌ தீமையிவிருந்தும்‌ அமைதியை 
எதிர்த்து ஏமாற்றும்‌ பகைவனிடமிருந்தும்‌ 
வருகிறது. பாவத்திவிருந்து விடுதலை 
ஞான ஒளியுட்டுதவால்‌ வருகிறது. 
கிரெகோரியாரின்‌ இலத்தீன்‌ வாசகத்‌ 
தின்‌ முன்பனி அந்திரேய, மத்தியா ஆகி 
யோரின்‌ பணி பற்றிய ஒர்‌ எகிப்திய கதை 
யைக்‌ கொண்டுள்ளது. இம்முன்பகுதி 
அந்திரேய செய்த பல அரும்‌ நிகழ்ச்சி 
யுரைகளையும்‌, மனிதர்களைச்‌ சாப்பிடுப 
வர்களிடமிருந்து மத்தியாவைச்‌ (சில 
வாசகங்களில்‌ மத்தேயுவைக்‌) காப்பாற்றிய 
கதையையும்‌ கொண்டுன்னது. 
அந்திரேயா, பவுல்‌ ஆகியோரின்‌ பணிகள்‌ 
இவ்விரு சீடர்களின்‌ வீரச்‌ செயல்‌ 
களைக்கூறும்‌ கதைகளுக்குப்‌ பொதுவாகக்‌ 


கொடுக்கப்படும்‌ தலைப்பு, இப்போது 
இதன்‌ வாசகம்‌ காப்டிக்‌ மொழியில்‌ 
மட்டும்‌ உள்ளது. இவற்றில்‌ ஒன்றில்‌ 
அந்திரேயாவும்‌, பவுலும்‌ இணைந்து 
காணப்படுகின்றனர்‌. பவுல்‌ கடவினாள்‌ 
குதித்து கீழ்‌ உலகைப்‌ பார்க்கிறார்‌. 


திரும்பி வந்து தாம்‌ கண்டவற்றை அந்தி 
ரேயாவுக்குக்‌ கூறுகிறார்‌. யுதாசைச்‌ சந்தித்‌ 
ததாகவும்‌, அவரது பரிதாபக்‌ கதையையும்‌ 


123 


கூறுவிறார்‌. அவர்‌ கிறிஸ்துவைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்ததையும்‌, மனம்‌ வருந்தியதையும்‌, 
சாத்தான்‌ அவரை தவறான நெறியில்‌ 
செல்வத்‌ தாண்டி யதையும்‌, கிறிஸ்து 
அவரைச்‌ சந்தித்ததையும்‌, அவரது இறுதி 
முடிவையும்‌ விளக்குகிறார்‌. அதன்பின்‌ 
இருவரும்‌ ஒரு நகரத்தக்குச்‌ செல்லுகின்ற 
னர்‌. அவர்களுக்கெதிராக அவற்றின்‌ 
கதவுகள்‌ மூடப்பட்டி ரத்தன. பவுல்‌ 
கீழுலகிவிருந்து கொண்டு வந்திருந்த 
கைத்தடியால்‌ அடிக்கின்றார்‌. கதவுகள்‌ 
தரை புகுந்து மறைந்துவிடுகின்‌ றன. 
அதன்பின்‌ அவர்கள்‌ பொய்த்தன்மைக்‌ 
கொண்ட யுதர்களோடு போட்டியிடுகின்‌ 
றனர்‌. பின்பு 27 அயிரம்‌ யுதர்களை மனம்‌ 
திருப்புகின்‌ றனர்‌. 
அந்திரேயா பற்றிய கதைத்‌ துணுக்கு 
FHAGMENATARY STORY OF ANDHEW) 

இப்பகுதி காப்டிக்‌ மொழியில்‌ மட்டும்‌ 
தான்‌ உள்ளது. அப்போஸ்தவர்களைப்‌ 
பற்றியது. பாலைவனத்தில்‌ ஒரு பெண்‌ 
முறைகேடான பிள்ளையைக்‌ கொன்று 
துண்டு துண்டாக வெட்டி ஒரு நாயைக்‌ 
தின்னச்‌ செய்கிறான்‌. அந்திரேயா தன்‌ 
தோழன்‌ பிவமோனோடு அவ்விடத்திற்கு 
வந்த போது, அந்த நாய்‌ அப்பெண்‌ 
செய்ததை எடுத்துக்‌ கூறுகிறது. அவர்‌ 
மன்றாடுகிறார்‌. அதில்‌ இயேசு கெபொல்‌ 
மலையில்‌ செய்த புதுமையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. அவர்‌ மன்றாட்டின்‌ பய 
னாக கொலலப்பட்டக்‌ குழந்தையின்‌ 
துண்டுகள்‌ கக்கப்பட்டு, ஒன்று சேர்க்கப்‌ 
பட்டு உயிர்‌ பெறுகிறது. உயிர்த்த பிள்ளை 
ஒரே சமயத்தில்‌ அழுகிறது, சிரிக்கிறது. 


அந்திரேயா, மத்தியா, மத்தேயு, 
அகியோரின்‌ பணிகள 

திருமுறை புற நூல்களில்‌ பெயர்‌ 
பெற்றது. அந்திரேயா மத்தியாவைக்‌ காப்‌ 
பாற்றியதை விவரிக்கின்றது. மத்தியா 
மனிதர்களை உண்பவர்களால்‌ சிறையில 
டைக்கப்பட்டி ருந்தார்‌. அம்ம்னிகதாரகள்‌ 
தங்கள்‌ கைதிகளை 30-ஆம்‌ நாள்‌ குரு 
டாக்கி தொங்கப்போட்டு உண்பார்கள்‌. 
27-ஆம்‌ நாள்‌ கிறிஸ்து அந்திரேயாவுக்குத்‌ 
தனது நண்பனை மீட்கச்‌ செல்லும்படி 
கூறுகின்றார்‌. இயேசுவே படகு ஓட்ட 
அந்திரேயா அப்படகில்‌ பயணம்‌ செய்‌ 


அந்திரோனிக்கு 


கிறார்‌. பயணத்தின்போது ஒட்டுநர்‌ கிறிஸ்‌ 
துவே என்றறியாத அந்திரேயா கிறிஸ்து 
இதற்குமுன்‌ செய்த வீரச்‌ செயல்களையும்‌ 
எடுத்து உரைக்கின்றார்‌. தான்‌ புறவினத்‌ 
தார்‌ கோயிலையும்‌ பேசும்‌ ஸபிக்னிக்கைப்‌ 
பார்த்ததையும்‌, ஆபிரகாம்‌, ஈசாக்‌, யாக்‌ 
கோபைச்‌ சந்தித்து உரையாடியதையும்‌ 
கூறுகிறார்‌ அவர்கள்‌ நிலத்தை. அடைந்த 
தும்‌ அந்திரேயா மத்தியாவை மீட்கின்‌ 
றார்‌. தீயவர்கள்‌ நிறைந்த அவ்விடத்தில்‌ 
புதுமைகள்‌ பல புரிந்து துன்பத்திற்கு 
அளாகின்றார்‌. கிறிஸ்து அவரைக்‌ காப்‌ 
பாற்றுகிறார்‌. சிறையிலிருந்த ஒரு கற்‌ 
சிலையில்‌ இருந்துவந்த நீர்‌ அந்ந கரை 
அழிக்க இருந்த நிலையில்‌ மக்கள்‌ 
மனந்திருப்பினர்‌. எனவே அவர்‌ அந்‌ 
நகரை மீட்கின்றார்‌. அவர்களுக்கு ஞான 
ஸ்தானம்‌ கொடுத்து ஒரு கோயில்‌ கட்டு 
வதற்கான திட்டத்தையும்‌ வரைந்து 
கொடுக்கிறார்‌. தூரசு நகர கிரெகோரி 
யார்‌ “அந்திரேயோாவின்‌ பணிகள்‌" என்ற 
தனது இலத்தீன்‌ மொழி பெயர்ப்பின்‌ 


தொடக்கத்தில்‌ இக்கதையை வைத்துள்‌ 
ளார்‌. ஆனால்‌ இது அதைச்‌ சேர்ந்த 
தன்று. இந்தக்‌ கதை எகிப்திவிருந்து 
வந்திருக்கலாம்‌. கிரேக்க சீரிய மொழி 


களிலும்‌, ஒருபகுதி இலத்தீனிலும்‌ காணப்‌ 
படுகின்றது. இந்நால்‌ ஞானவாதிகளால்‌ 
திருத்தப்பட்டது அல்வது சில பகுதிகள்‌ 
நீக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமில்லை. 
எகிப்திய மடங்களில்‌ கற்பனையாக உரு 
வாக்கப்பட்ட பலவகையான விந்தை 
யுட்டும்‌ கதைகளில்‌ ஒன்று. பலவடிவங்‌ 
களில்‌ மத்தியா பெயரும்‌, மத்தேயு பெய 
நும்‌ மாறி மாறி வருகின்றன. அதிகம்‌ 
தெரியாத மத்தியாவுக்குப்‌ பதிலாக நன்கு 
தெரிந்த மத்தேயுவைப்‌ புகுந்த முயற்சித்த 
தின்‌ விளைவாக இருக்கலாம்‌, 


அத்திரோணிக்கு (ANDRONICUS - 
மனிதர்களை வெல்பவன்‌) 


1. அந்தியோக்கு எப்பிபான்‌ அரசியல்‌ 
தூதராக சிலிசியாவுக்குச்‌ சென்றபோது 
அவனால்‌ அந்தியோக்கியாவிற்குப்‌ 
பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அதிகாரி 
(2 மக்‌ ச:31-38). உரிமை பரித்துக்கொண்ட 
பெரிய குரு மெனலாவுவால்‌ கையுட்டுப்‌ 
பெற்று இவர்‌ உரிமையுள்ள, அனால்‌ 


அதிதுப்பூச்சி 


பதவிநீக்கம்‌ செய்யப்பட்ட தலைமைச்‌ குரு, 
ஒனியாவைக்‌ கொலை செய்தவர்‌. இந்தத்‌ 
துரோகத்திற்குக்‌ கைமாறாக அந்தி 
யோக்கு திரும்பியபின்‌ அவனால்‌ கொலை 
ய்ுண்டார்‌. எகிப்தின்மேல்‌ அந்தியோக்கு 
எப்பிபான்‌ இரண்டாம்முறை படையெடுத்‌ 
தபோது அங்கு சகொல்லப்பட்டார்‌ என்ற 
பொய்யான செய்திக்குப்பின்‌, யூதேயாவில்‌ 
நடந்த கலகங்களை அடக்கியபின்‌, அவ 
ரால்‌ கெரிசிம்‌ மக்களுக்கு மற்றவர்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிகத்‌ துன்பம்‌ கொடுக்கும்‌ 
வண்ணம்‌ நியமிக்கப்பட்ட வரே இந்த 
அந்ரோனிக்கஸ்‌ (2 மக்‌ 5:2). காண்க 
மெனலாவு. 


2. புனித பவுல்‌ உரோமைக்கு எழுதிய 
நிருப்பத்தில்‌ என்‌ உறவினரும்‌ உடன்‌ 
கைதிகளுமான அந்திரோனிக்கஸ்‌, 
யூனியா ஆகியோருக்கும்‌ எனது வாழ்த்துக்‌ 
கன்‌. அப்போஸ்தலர்களுள்‌ இவர்கள்‌ பேர்‌ 
பெற்றவர்கள்‌. இவர்கள்‌ எனக்கு முன்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ ஆனார்கள்‌” என்று கூறு 
கிறார்‌ (உரோ 16:7). இவர்கள்‌ இருவரும்‌ 
யுதக்‌ கிறிஸ்தவர்கள்‌, ஒருவேளை தார்சு 
வில்‌ உள்ள யுதச்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
களாக இருந்திருக்கலாம்‌. யுனியா பெண்‌ 


பால்‌ பெயராக உள்ளது. அதனால்‌ 
யுனியா  அந்த்ரோனிக்கசின்‌ மனைவி 
யாகவோ, சகோதரியாகவேோ, இருந்தி 


ருக்கலாம்‌. ஆனால்‌ சூழ்நிலை இருவரும்‌ 
ஆணகளே என்று காட்டுகிறது. 


அந்துப்‌ பூச்சி (MOTH) 

இது ஒருவகைப்‌ பூச்சி. இது கம்பளி 
அல்லது மென்‌ மயிரில்‌ முட்டையிடு 
கின்றது. இதன்‌ புழு அவற்றைத்‌ தின்று 
வளர்க்கிறது. பெரும்பாலும்‌ அவற்றிற்கு 
கடும்‌ சேதம்‌ விளைகின்றது. இந்த அழிவு 
விவிவியத்தில்‌ சங 89:17: ஏச 50:9; 51:8: ஓசே 
5:12; மத்‌ 6:19-20; ஹூக்‌ 12:33; யோபு 4:19; 27:18 
ஆசிய பகுதிகளில்‌ குறிக்கப்படுகிறது. 

மறை நூவில்‌ அந்துப்‌ பூச்சி உருவக 
மாகப்‌ பயன்படுகிறது. அந்துப்‌ புச்சி பல 
வீனமானது. அனால்‌ அதைவிட மனிதன்‌ 
பலவீனம்‌ ஆனவன்‌ என்று மிகைப்‌ 
படுத்திக்கூறப்படுகிறது யோபு 4:19). அது 
போல்‌, அந்தப்‌ பூச்சி அரித்த அடை 
மனித வாழ்வின்‌ பலவீனத்தையும்‌, உறுதி 


124 


யற்ற தன்மையையும்‌ எடுத்துக்காட்டுகிறது 
யோபு 13:28; ஏச 50:0: 51:8). இறைவனே 
அழிக்கும்‌ அந்திப்புச்சிக்கு ஒப்பிடப்படு 
கிறார்‌ (சங்‌ 09:11; ஓசே 5:18). அந்துப்‌ புச்சி 
யால்‌ அரிக்கப்படும்‌ அடை மனித உடமை 
களின்‌ நிலையாமையைச்‌ சுட்டிக்காட்டு 
கிறது (மத்‌ 6:19-20; லூக்‌ 12:33; யாக்‌ 5:2, 
அந்தோனியா கோட்டை 

எருசலேம்‌ கோவில்‌ முற்றத்தின்‌ வட 
மேற்கு மூலையில்‌, அரசன்‌ தங்குமிடமாக 
வும்‌, வீரர்களின்‌ வீடுகளாகவும்‌, இருப்ப 
தற்காகப்‌ பெரிய எரோதினால்‌ மீண்டும்‌ 
கட்டப்பட்ட அரச பாதுகாப்புக்‌ கோபுரம்‌. 


அந்தோனியா” என்பது விவிலியத்தில்‌ 
காணப்படவில்லை. ஆனால்‌ அ.ப.யில்‌ 
மட்டும்‌ “பாசறை” என்று குறிப்பிடப்‌ 


பட்டுள்ளது (அ.ப. 2142-37; 22:84; 23:10. 
16.32). 

1. வரலாறு:- இந்த குறிப்பிட்ட இடத்தி 
லுள்ள இந்தக்‌ கோபுரமானது சாலமோன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பட்டதாக இருக்கலாம்‌. 
இவர்‌ காலத்தில்‌ எருசலேமைச்‌ சுற்றியி: 
ருந்த மதில்களில்‌ வடக்கு மதில்‌ கோவில்‌ 
கட்டப்பட்ட மேட்டில்‌ திரும்பியது. இந்தத்‌ 
திருப்பு முனையானது சுற்றுப்‌ புறங்களை 
விட உயரமான பாறை மேடு, ஆகவே 
இது கோபுரத்தைக்‌ கட்டுவதற்குத்‌ தகுந்த 
இடம்‌. எதிரிகள்‌ சாதாரணமாக வடக்கிவி 
ருந்து நகரத்தைத்‌ தாக்கியதால்‌ இந்தச்‌ 
சுவர்‌ மற்ற சுவர்களைப்போல அடிக்கழு 
பழுதுபார்க்கப்பட்டது. நாடு திரும்பிய 
பிறகு, இந்த இடத்தில்‌ கோட்டை மதில்‌ 
மறுபடியும்‌ கட்டப்பட்டதென்று நெக 2:49 
கூறுகிறது. இரிக்கானு என்பவரால்‌ மறு 
படியும்‌ கட்டப்பட்டு பெரிய ஏரோது 
ஆட்சிக்கு வரும்வரை மக்கபேயர்களால்‌ 
ஆளப்பட்டு வந்தது, கடைசியாக இதை 
ஏரோது கட்டியபோது, தன்னுடைய நண்ப 
னும்‌, புரவலனுமான மாற்கு அந்தோணி 
யின்‌ நினைவாக இதற்கு-அந்தோனியா” 
என்று பெயரிட்டார்‌. உரோமை ஆளுநர்‌ 
கள்‌ எருசலேமை ஆண்டபொழுது இது 
ஆளுநர்‌ இல்லமாக மாறியது. கி.பி. 
66-இல்‌ யூதர்களால்‌ செய்யப்பட்ட குழப்பத்‌ 
தில்‌ தித்துசினால்‌ அழிக்கப்பட்டது. 

2. அமைப்பு: இந்தக்‌ கோபுரமானது 
75 அடி உயரமுள்ள செங்குத்தான பாறை 


125 


யின்‌ மேல்‌ போர்‌ தந்திர முறையில்‌ கட்டப்‌ 
பட்டுள்ளது. இந்தப்‌ பாறையின்‌ மேற்புறம்‌ 
சறுக்கும்‌ கற்களால்‌ பாவப்பட்டுள்ளது. 
இந்தப்‌ பாறைக்கு மேற்கே தரோபேயேன்‌ 
பள்ளத்தாக்கும்‌, வடக்கே பெசெத்தா 
மலையிவிருந்து இதனைப்‌ பிரிக்கும்‌ ஆழ 
மான பள்ளமும்‌ உள்ளன. இரண்டையும்‌ 
ஒரு சுவரும்‌, அகழியும்‌ பிரித்தன, பாறை 
யின்‌ மேல்‌ 60 அடி உயரத்திற்கு கற்சுவா்‌ 
கள்‌ இருக்கின்றன. ஒவ்வொரு மூலையி 
லும்‌ இன்னும்‌ உயரமான 4 கோபுரங்கள்‌ 
உள்ளன. ஒவ்வொன்றும்‌ 75 அடி உயர 
முடையது. அனால்‌ கோவில்‌ முற்றத்தை 
நோக்கி நிற்கும்‌ தென்கிழக்கு கோபுர 
மானது 100 அடி உயரமுள்ளது. 


யோசிபஸ்‌ இதனுடைய பரந்த உள்‌ 
பகுதியை அழகாக விவரிக்கின்றார்‌. இது 
அரணமனையாகவும்‌, கோட்டையாகவும்‌ 
பயன்பட்டது. இங்கிருந்து புறவினத்தா 
ரின்‌ கோவில்‌ முற்றத்திற்கு படிகள்‌ 
நேராகச்‌ சென்றன. அதே போல அவசர 
காலத்தில்‌ இஸ்ராயேல்‌ முற்றத்திற்கு 
சுரங்கப்பாதை இருந்தது. இது சதுர 
மாகக்‌ கட்டப்பட்டது. அநேகமாக மையத்‌ 
தில்‌ முற்றம்‌ ஒன்று இருந்தது. இந்த 
முற்றத்தில்‌ ஆளுநர்‌ அரச முடிவுகளை 
வெளிப்படுத்தியிருக்கலாம்‌. இவ்விடம்‌ 
இயேசு பிலாத்துவின்முன்‌ தோன்றிய 
கபத்தா என்ற இடமாக யோவா 19:19 
இருக்கவாம்‌. இப்போதுள்ள சீயோனின்‌ 
மாதா கன்னியர்‌ மடத்தின்‌ கீழும்‌, களை 
யம கன்னியர்‌ மடத்தின்‌ கீழுள்ள பாவப்‌ 
பட்ட தளம்‌ இக்கோட்டையின்‌ ஒரு பகுதி 
யாக இருக்கலாம்‌. 


3. உபயோகம்‌:- தாவீது முதல்‌ மக்க 
பேயர்களின்‌ கடைசி அரசரான அந்தி 
கோனு வரை இந்த கோபுரம்‌ வடக்குத்‌ 
திசையில்‌ வாழ்ந்த எதிரிகளை நோக்கி 
வெளி நோக்கியிருந்தது. அனால்‌ பெரிய 
ஏரோது வந்ததிலிருந்து யுதர்களுக்குப்‌ 
பாதுகாப்பாக உட்பக்கம்‌ நோக்கி இருந்‌ 
தது. இதன்‌ மிக உயரமான கோபுரம்‌ 
கோவிலின்‌ முற்றங்களை நோக்கி இருந்‌ 
தது. அங்கு 500 அல்லது 600 வீரர்கள்‌ 
தங்கியிருந்தனர்‌. கோவிலின்‌ ஆடைகள்‌ 
அந்தோனியாவில்‌ வைக்கப்பட வேண்டும்‌ 
என்று செய்து எரோது தலைமைக்‌ 


அபகத்தா 


குருவின்‌ மேல்‌ ஆதிக்கம்‌ செலுத்தினார்‌ 
அதே பழக்கம்‌ மற்ற ஆளுநர்களால்‌ பின்‌ 
பற்றப்பட்டது. பிலாத்துவின்‌ முன்‌ இயேசு 
நின்றது, அநேகமாக உரோமை ஆட்சிக்‌ 
குட்பட்ட இந்த இடத்திவிருந்திருக்கலாம்‌. 
பவுல்‌ யுதமதத்‌ தலைவர்களுடன்‌ தர்க்‌ 
கித்த இடம்கூட இதுவேயாகும்‌ (அ.ப. 21:37 
-௪0). அந்தோனியாவிற்கு செல்லும்‌ படி 
களில்‌ நின்று, யுதர்களுடன்பேச பவுலுக்கு 
விசாரணைக்குமு உரிமை அளித்தது. 
இங்குதான்‌ பவல்‌, பின்பு நூற்றுவர்‌ தலை 
வனால்‌ விசாரணைச்‌ செய்யப்பட்டார்‌ 
(22:23-29). பிறகு அந்தோனியாவிலேயே 
வைக்கப்பட்டு, மேல்விசாரணைக்கு செச 
ரியாவிற்கு அனுப்பப்பட்டார்‌ (22:10. 10-22. 


அதந்தோதியா (ANTHOTHIAH) 


பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
சாசாக்கின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
(1 நான்‌ 8:2கி. 


அந்தோனி (ANTONY) 

உரோமை அரசியல்வாதி, அக்டாவி 
யன்‌, லெப்பிதஸ்‌ அகியோரோடு மூவர்‌ 
குழுவில்‌ ஒருவர்‌. இவர்‌ பெரிய எரோ 
தைப்‌ பாலஸ்தீனத்தின்‌ மேல்‌ சிற்றரச 
னாக நியமித்தார்‌. அதற்குப்‌ பதிலாக 
எரோது எருசலேமிலுன்ள கோட்டையை 
அரண்‌ செய்து அதற்கு அந்தோனியாக்‌ 
கோட்டை என்று பெயரிட்டார்‌. இவர்‌ 
கி.மு. 31-இல்‌ அக்தியம்‌.என்ற இடத்தில்‌ 
அக்டாவியனால்‌ தோற்கடிக்கப்பட்டார்‌. 
ஒரு வருடத்திற்குப்பின்‌ அவருடைய 
மனைவி கிளியோப்பத்திரா இறந்துவிட 
டாள்‌ என்ற பொய்ச்‌ செய்தியைக்‌ கேட்டுத்‌ 
தற்கொலை செய்துகொண்டார்‌. காண்க; 
அகுஸ்து சீசர்‌. 
அபகத்தா (ABACTHA- இறைவன்‌ 
அருளியது, நற்பேற்றின்‌ கொடை) 

இவர்‌ பாரசீக மன்னன்‌ அகசுவேரு 
வால்‌ அல்லது முதலாம்‌ செருசுசால்‌ 
(கி.மு. 485-465) பேரழகி வஸ்தியை 
அழைத்து வர அனுப்பப்பட்ட ஏழு 
அண்ணகர்களில்‌ ஒருவர்‌ எத 1:10), 
இவர்கள்‌ அந்தப்‌ புறத்தின்‌ காப்பாளர்‌ 
களாகவும்‌, அரசன்‌ முன்னிலையில்‌ 
ஏவலர்களாகவும்‌ பணிபுரிபவர்கள்‌. இவர்‌ 
கள்‌ வழக்கமாக வேற்று நாட்டு லிருந்து 


கொணரப்பட்டவர்கள்‌. 


அபல்கூகனை நூல்‌ 


அபக்கூக்கின்‌ இறைவாக்கு தூல்‌ 

இத்நால்‌ சிறிய இறைவாக்கினர்‌ 
தொகுப்பில்‌ எட்டாவது நூலாகும்‌. 3. 
இறைவாக்கினர்‌ அபக்கூக்கு: காண்க: 
அபக்கூக்கு - 1. 


2. வரலாற்று, சமயப்‌ பின்னணி:- இறை 
வாக்கினர்‌ அபக்கூக்கு ஒரு பேரரசின்‌ 
வீழ்ச்சியையும்‌ அழிவையும்‌, மற்றொரு 
பேரரசின்‌ எழுச்சியையும்‌ வளர்ச்சியையும்‌ 
கண்டவர்‌. கி.மு. 672-இல்‌ பாபிலோனி 
யர்‌, மேதியர்‌, சித்தியர்‌ ஆகியோர்‌ 
கூட்டணியாக அசீரியாவின்‌ தலை நக 
ரான நினிவேயைத்‌ தாக்கி, அழித்து 
மண்மேடாக்கினர்‌. சில அசீரியர்கள்‌ 
தப்பி காரானுக்கு ஒழ, அரசை மீண்டும்‌ 
நிறுவ முயன்றனர்‌. கி.மு. 60-இல்‌ காரா 
னையும்‌ பாபிலோனியர்‌ கைப்பற்றினர்‌. 
அசீரிய அரசன்‌ சீரியாவுக்குத்‌ தப்பி ஒடி 
னார்‌. இந்நிலையில்‌, இதுவரை அசீரியர்‌ 
களைப்‌ பகைவர்களாகக்‌ கருதி எகிப்தியர்‌ 
அசீரியாவுக்கு உதவி செய்ய முன்‌ வந்த 
னர்‌. வவிமைமிக்க பாபிலோனியப்‌ போர 
சைவிட, சிறு அரசாகிவிட்ட அசீரியா 
எகிப்துக்கு சாதகமானது என்று பார 
வோன்‌ நெக்கோ எண்ணினார்‌. மேலும்‌, 
சீரிய - பாலஸ்தீனத்தின்‌ மேல்‌ தனது 
மேலாண்மையை நிறுவத்‌ திட்டமிட்டார்‌. 
இதற்கு யூதாவின்‌ அரசனான யோசியா 
எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌. இவர்‌ இஸ்ரா 
யேல்‌ -யுதா ஒன்றித்த அரசை நிறுவ 
எண்ணினார்‌. அசீரிய அடிமைத்‌ தனத்தி 
விருந்து எகிப்திய அடு மைத்தனத்துக்கு 
யூதாவும்‌ இஸ்ராயேலும்‌ மாறுவதை இவர்‌ 
விரும்பவில்லை. ஆகவே, அசீரியாவுக்கு 
உதவி செய்யப்‌ பாரவோன்‌ வடக்கு 
நோக்கிப்‌ படையெடுத்தபோது மெகிதோ 
என்ற இடத்தில்‌ எகிப்தியரை யோசியா 


எதிர்த்தார்‌. நடந்தபோரில்‌ யோசியா 
தோற்றார்‌: கொல்லப்பட்டார்‌. எகிப்தியர்‌ 
வடக்கு நோக்கிப்‌ படையெடுத்தனர்‌ 


ம அர 222-170), யோசியாவின்‌ மகனான 
யோவகாசு யூதாவின்‌ அரசனாகி மூன்று 
மாதங்களுக்கு ஆண்டான்‌. இவனை 
எகிப்தியர்‌ பதவி நீக்கம்செய்து, இவரது 
தம்பி யோயாக்கிமை அரியணையில்‌ 
அமர்த்தினர்‌. 


126 


அசீரிய மேலாண்மையிலிருந்து எகிப்‌ 
திய மேலாண்மைக்கு யுதா மாறியது. 
அனால்‌, இந்நிலை வெகுகாலத்திற்கு 
நீடிக்கவில்லை. அசீரியப்‌ பேரரசைச்‌ 
சேர்ந்த பகுதிகளையெல்லாம்‌ தங்கள்‌ 
ஆட்சிக்குள்‌ கொண்டுவரப்‌ பாபிலோனி 
யர்‌ முயன்றனர்‌. கி.மு. 605-இல்‌ கார்க்‌ 
கேமிசு என்ற இடத்தில்‌ நடந்த போரில்‌, 
எகிப்தியர்‌ உறுதியாகத்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டனர்‌. “எகிப்திய அரசன்‌ இதன்பின்‌ 
தன்‌ நாட்டி விருந்து வெளியேறவே 
யில்லை. ஏனெனில்‌ “எகிப்திய நதிமுதல்‌” 
யுப்பிரதிசு நதிவரை எகிப்திய அரசன்‌ 
சைவசம்‌ இருந்த நாட்டையெல்லாம்‌ பாபி 
லோனிய அரசன்‌ பிடூத்தார்‌ ம அர 84:7). 
சீரிய - பாலஸ்தீனம்‌, பாபிலோனியப்‌ 
பேரரசின்‌ மேலாண்மைக்கு உள்ளாயிற்று, 
எவ்வித எதிர்ப்பும்‌ இன்றி யுதா பாபிலோ 
னுக்கு அடி மையாயிற்று. யோயாக்கிம்‌ 
பாபிலோனிய மன்னனான நெபுக்கதுனே 
சாரின்‌ சிற்றரசன்‌ அனார்‌. 

சிறிது காலத்திற்கு யோயாக்கிம்‌ பாபி 
லோனுக்குப்‌ பணிந்து நடந்தார்‌. இவர்‌, 
தனது தந்தைக்கு நேர்மாறானவர்‌; 
சமயப்பற்று அற்றவர்‌. இவரது தந்தை 
செய்த சமயத்‌ சீர்திருத்தங்களைத்‌ தலை 
கீழாக்கினார்‌. இவரது முன்னோர்‌ 
களான மனாசே. ஆமோன்‌ ஆகியோரைப்‌ 
போல்‌ நாட்டை அண்டார்‌. இறைவாக்‌ 
கினர்‌ எரேபியாவை அவமதித்தார்‌. அவர்‌ 
அளித்த செய்தியை நிராகரித்தார்‌. இவர்‌ 
ஒரு சுயநலவாதி; உலலியல்வாதி; ௬௧ 
போகத்தை விரும்பினார்‌. தனது மக்‌ 
களின்‌ நலத்தைத்‌ தேடுவதைவிட, தனது 
அரண்மனையைப்‌ பெரிதாக்கி அழகு 
படுத்துவதில்‌ கருத்தாக இருந்தார்‌. இக்‌ 
கொபுயவன மக்களைக்‌ கொடுமைப்‌ 
படுத்தினார்‌. குற்றமற்றவர்களின்‌ குறிப்‌ 
பாக, இறைவாக்கினரின்‌ இரத்தத்தைச்‌ 
சிந்தினார்‌ எரே 22:19-19; 2 அர ச:ல்‌. 
தான்‌ அரசுக்கு வந்த மூன்று ஆண்டு 
களுக்குப்‌ பின்‌ பாபிலோனியர்களுக்கு எதி 
ராகக்‌ கிளர்ச்சி செய்தார்‌. பாபிலோனிய 
வீரர்களும்‌, ஏதோமியரும்‌ மோவாபியரும்‌, 
அம்மோனியர்களும்‌ யுதாவைத்‌ துன்புறுத்‌ 
தினர்‌ அர 24:12. பின்‌ பாபிலோனி 
யர்படை கி.மு.598-இல்‌ எருசலேமை 


127 


முற்றுகையிட்டது . இம்முற்றுகையின்‌ 
போது யோயாக்கிம்‌ இறந்தார்‌. ஒரு 
வேளை கொலவப்பட்டி ருக்கலாம்‌. 
இவருக்கடுத்து, இவனது மகனான 
யோயாக்கின்‌ மூன்று மாதத்துற்குப்பின்‌, 
பாபிலோனியரிடம்‌ சரண்‌ அடைந்தார்‌. 
அவரும்‌, அவரது அரசவையும்‌ ஆற்றல்‌ 
வாய்ந்த பதினாயிரம்‌ வீரர்களும்‌ பிற 
கலைவல்லுநர்களும்‌ பாபிலோனுக்கு 
கைதிகளாகக்‌ கொண்டு செல்லப்பட்டனர்‌ 
(24:14). எருசலேம்‌ ஆலயம்‌ கொள்ளையிடப்‌ 
பட்டது. யோசியாவின்‌ மற்றொரு 
மகனான செதேக்கியா பாபிலோனுக்குச்‌ 
சார்பாகச்‌ சிற்றரசன்‌ அனார்‌. கிமு. 
599-இல்‌ நடந்த நாடு கடத்தல்‌, பாபிலோ 
னிய நாடு கடத்தலின்‌ தொடக்கமாகும்‌. 
இந்தக்‌ குழப்பமிக்க சூழ்நிலையில்‌ அபக்‌ 
கூக்கு தனது இறைவாக்குப்‌ பணியினைச்‌ 
செய்தார்‌. அவரது கூற்றுக்கள்‌ கி.மு. 
605-இல்‌ கார்க்கேமிசின்‌ போருக்குப்‌ பின்‌ 
யோவாக்கிமின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ அளிக்‌ 
கப்பட்டி ருக்கலாம்‌, அவற்றில்‌ சில கி.மு. 
598-இல்‌ எருசலேம்‌ முற்றுகையிடப்பட்ட 
போது கூறப்பட்டி ருக்கலாம்‌. நாகூம்‌, 
எரேமியா அசியோருக்கு அபக்கூக்கு 
சமகாலத்தவர்‌ ஆவார்‌. 

3. நூல்‌ தோன்றிய காலம்‌:- அபக்கூக்கு 
எப்போது இறைவாக்கு பணி செய்தார்‌ 
என்று தெளிவாக அறிவதற்கில்லை. 
யூதாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்‌ 
1:2-2: 1:12-17; 2:12-17-இல்‌ விவரிக்கப்படு 
கின்றன. இக்கொடுமைகளை யார்‌ செய்த 
னர்‌ என்று கூறக்கூடுமானால்‌, இந்நூல்‌ 
தோன்றிய காலத்தையும்‌ நாம்‌ ஓரளவு 
நிர்ணயிக்கலாம்‌. 

1:2-4-இல்‌ விவரிக்கப்படும்‌ கொடுமை 
களைச்‌ செய்தவர்‌ அசீரியர்கள்தான்‌ 
என்று வாதித்து, இந்நூல்‌ கி.மு. 615-க்கு 
முன்‌ தோன்றியிருக்கவேண்டும்‌ என்பர்‌ 
சில ஆய்வாளர்கள்‌. ஆனால்‌, இக்காலத்‌ 
தில்‌ அசீரியர்கள்‌ தங்களுக்குள்ளே உள்‌ 
நாட்டுப்‌ போர்களை நடத்திக்‌ கொண்டி 
ருந்தனர்‌. பேரரசின்‌ பிறபகுதிகள்‌ மேல்‌ 
கவனம்‌ செலுத்தும்‌ நிலையில்‌ இவர்கள்‌ 
இல்லை. கி.மு. 608-இல்‌ மெகிதோவில்‌ 
யோசியாவைத்‌ தோற்கழி த்தபின்‌, எசிப்தி 
யர்‌ புதாவின்‌ மேல்‌ மேலாண்மை செலுத்‌ 


அபச்கூக்கின்‌ நால (தொடர்ச்சி) 
தினர்‌. இவர்கள்‌ காவத்திலும்‌ இந்நூல்‌ 
தோன்றியிருக்க முடியாது. ஏனேனில்‌ 


1:2-4இல்‌ வரும்‌ கொடுமைகள்‌ ஒரு பேரர 
சின்‌ கொள்கையாகத்‌ தோன்றவில்வை . 
அரவை சமயத்தையும்‌ சமூகத்தையும்‌ 
சேர்ந்தவையாகத்‌ தெரிகின்றன. இவற்றை 
அன்னியர்தான்‌ செய்திருப்பர்‌ என்ற கருத 
வேண்டி யதில்லை, அருவருக்கத்தக்க 
பழக்கங்களை யுதாவில்‌ புகுத்திய (எரே 
28:13-17) வயோயாக்கிமின்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
திற்கு (கி.மு. 605-598) ஒத்ததாகத்‌ தெரி 
கிறது. யூதாவின்‌ தீயவர்களையும்‌, உடன்‌ 
படி க்கைக்கு எதிரான குற்றங்களையும்‌ 
கண்டனம்‌ செய்கிறார்‌ இறைவாக்கினர்‌. 
இக்கொடியவர்களுக்கு எதிராக கல்தேயர்‌ 
களை எழுப்பப்போவதாக இறைவன்‌ 
கூறுவதாக 1:6 குறிக்கிறது. தீயவர்களைத்‌ 
தண்டிக்க இறைவனால்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட கருவியே இன்னும்‌ அதிகமாகத்‌ தீய 
வைகளைச்‌ செய்வது கண்டு, இறைவாக்கி 
னர்‌ திகைத்து, இறைவனிடம்‌ முறையிடு 
கிறார்‌. இத்தீமைகளின்‌ விவரிப்பு 1:2-17 
லும்‌ அவர்களுக்கு எதிராகக்‌ கேடுகள்‌ 
2:6-20 என்ற பகுதியில்‌ கொடுக்கப்படு 
கின்றன. இவை ஒரு பேரரசின்‌ கொள்‌ 
கையாகத்‌ தோன்றுகிறது. மேலும்‌, கி.மு. 
597-இல்‌ எருசலேம்‌ கைப்பற்றப்பட்டது 
பற்றிய குறிப்பு இல்லை. 


இவற்றையெல்லாம்‌ கருத்தில்‌ கொண் 
டால்‌, கார்கேயிசிவ்‌ நெபுகத்துனேசார்‌ 
அசீரியர்களையும்‌ எகிப்தியரையும்‌ இறுதி 
யாக வெற்றிகொண்ட அகி.மு.ர05-க்கும்‌ 
எருசலேம்‌ முற்றுகையிடப்பட்டு பாபிலோ 
னியரால்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்கடிக்‌ 
கப்பட்ட கி.மு. 594-க்கும்‌ இடையிட்ட 
காலத்தில்‌ இந்நூல்‌ தோன்றயிருக்கலாம்‌. 
குறிப்பாக பாபிலோனியா எருசலேமின்‌ 
மீது படையெடுத்த கி.மு.599-99 ஆண்டு 
கன்‌ - இந்நூலுக்கு வரலாற்றுப்‌ பின்னனி 
யாக அமைகிறது. இது அறிவுக்கொத்த 
தாக இருக்கிறது. இதன்படி 1:2-சீ-இல்‌ 
வரும்‌ கொடுமைகளுக்கு யூத ஆளுநர்‌ 
களும்‌ 1:12-]17-இல்‌ வரும்‌ கொடுமை 
களுக்குப்‌ பாபிலோனியரும்‌ காரணமா 
வர்‌. இவ்வாறு நாகூமுக்குப்‌ பின்‌ அபக்‌ 
கூக்கு இறைவாக்குரைத்தார்‌, எரேமியா 
இவரது சமகாலத்தவர்‌ ஆவார்‌. 


அடக்கல்‌ றால்‌ (சொட்ர் சிசி 


ச்‌. திட்டமும்‌ பொருளடக்கமும்‌:- அபக்‌ 
கூக்கு இறைவனோடு உரையாடுதல்‌ 
(1:1-24):- 1. நாட்டில்‌ அநீதியும்‌ கொடுமை 
யும்‌ மிகுந்துவிட்டது என்று முறையிட்டு 


ஆண்டவர்‌ தலையிடவேண்டும்‌ என்று 
இறைவாக்கினர்‌ மன்றாடுகிறார்‌ ப:2-. 
அதற்கு, தீயவர்களைத்‌ தண்டிக்கக்‌ 


கொடுமையும்‌ விரைவும்‌ கொண்ட இனத்‌ 
தாரான கல்வேயர்களை* அனுப்பப்போவ 
தாக ஆண்டவர்‌ கூறுகிறார்‌ (24-10, தீயவர்‌ 
களைத்தண்டு க்க அவர்களைவிடத்‌ தீயவர்‌ 
களைப்‌ பயன்படுத்துவதில்‌ என்ன நீதி 
இருக்கிறது என்று இரண்டாம்‌ முறையாக 
இறைவாக்கினர்‌ முறையிடுகிறார்‌ (:12-17). 
காவற்கோட்டையின்மேல்‌, பதிலுக்கு அவ 
வோடு காத்திருக்கும்‌ இறைவாக்கினர்‌, 
தீயவர்கள்‌ தண்டிக்கப்‌ பெறுவர்‌, நேர்மை 
வெற்றி பெறும்‌, ஆனால்‌ நீதிமான்‌ தன்‌ 
விசுவாசத்தினால்‌ வெற்றி பெறுவான்‌ 
என்று பதில்‌ பெறுகிறார்‌ (2:1-4, 
॥. கொடியவர்கள்‌ மீதுவரும்‌ அழிவு 
(2:5-20);- 

கவ்தேயா்கள்‌ மேல்வரவிருக்கும்‌ அழிவு 
பற்றி ஐந்து இறைவாக்குகள்‌ கூறப்படு 
கின்றன. யுதாவையும்‌ அதைச்‌ எற்றி 
உள்ள நாடுகளையும்‌ கொடுமைப்படுத்தி 
யதற்காகவும்‌, நேர்மையற்ற முறையில 
பொருள்‌ சோர்த்தற்காகவும்‌, வன்முறைக்‌ 
கொள்கை களைக்‌ கடைப்பிடி த்ததற்காக 
வும்‌ முறை கேடான கொடுமைகளுக்காக 


வும்‌, சிலை வழிபாட்டுக்காகவும்‌ கல்தே 
யர்களை இறைவாக்கினர்‌ கண்டனம்‌ 
செய்கிறார்‌. 


॥. அபக்கூச்கின்‌ மன்றாட்டு (3:1-19):- 
இச்சங்கீதம்‌ யாவேயின்‌ இறையாறறுல்‌ 
தோற்றத்தை விவரிக்கிறது. வரலாற்றில்‌ 
யாவே செய்த ஆற்றல மிகு செயல்களை 
உயிர்ச்சித்தரமாக விவரித்து, துன்பங்‌ 
களின்மேல்‌ இறைவன்‌ கொள்ளும்‌ வெற்றி 
யில தனக்குள்ள தளரா விசுவாசத்தை 
இறைவாக்கினர்‌ பறைசாற்றுகிறார்‌. 

ந, இலக்கிய பண்புகள்‌ - நூலில்‌ பல 
வகைப்பொருட்கள்‌ காணப்படுவதிவிருந்து 
இந்நூலில்‌ ஒன்றியந்த அமைப்பு இல்லை 
என்பர்‌ சிலர்‌. நூல்‌ முழுவதையும்‌ ஒரே 
ஆரியர்தான்‌ இயற்றினாரா என்றும்‌ 
கேள்வி எழுப்பப்படும்‌. குறிப்பாக, மூன்‌ 


128 


றாம்‌ அதிகாரம்‌ தனிப்பட்ட இலக்கிய 
வடிவில்‌ அமைந்துள்ளது. மேலும்‌ நூவில்‌ 
வரும்‌ வழிபாட்டுக்‌ குறிப்புகள்‌, இப்பகுதி 
பிற்காலத்தில்‌ சேர்க்கப்பட்டது என்று 
காட்டுகின்றன என்பர்‌ சிலர்‌. இக்குறிப்பு 
கள்‌ பொதுவாக இரண்டாம்‌ தரமுடை 
யவை. ஆசிரியரே இதை இயற்றவில்லை 


என்றாலும்‌, இப்பகுதி அவர்‌ செய்த 
அல்லது பயன்படுத்திய தொகுப்பைச்‌ 
சேர்ந்ததாயிருக்கலாம்‌. கும்ரான்‌ ஏடு 


களில்‌ இந்த அதிகாரம்‌ பற்றிய விளக்க 
வுரையில்லை; ஆகவே, இப்பகுதி அபக்‌ 
கூக்கின்‌ நூலைச்‌ சேர்ந்தததில்லை என்று 
சிலர்‌ கருதுவர்‌. இவ்வாறு வாதிட வேண்‌ 
பூ.யதில்லை. கும்ரான்‌ விளக்கவுரை மிட்‌ 
ராசிக்‌ இலக்கியத்‌ தன்மையுடையது. 
தங்கருடைய கால நிகழ்ச்சிகளுக்கேற்ற 
வாறு இந்நாலுக்கு விளக்கம்‌ அளிக்கும்‌ 
கும்ரான்‌ துறவிகள்‌, இப்பகுதிக்கு விளக்க 
வரை அளிக்காமல்‌ வெறுமனே விட்டி 
ருக்கலாம்‌. மேலும்‌ இவ்விளக்கவுரை 
களில்‌ சிந்தனைத்தொடர்ச்சியிவ்லை. இப்‌ 
பகுதி 2:2-ல்‌ கூறப்பட்டு ருக்கும்‌ செய்திக்கு 
எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. 
மேலும்‌, எழுபது நூவிலும்‌ மாசரோட்டிக்‌ 
வாசகத்திலும்‌ காணப்படுகிறது. 


ஆனால்‌ இச்சிறுநூல்‌ மிகவும கவன 
மாய்‌ திட்டம்‌ செய்யப்பட்டு எழுதப்பட்டுன்‌ 
எது என்ற உணர்வை எழுப்பக்கூடி யது. 
இறைவாக்கினருக்கும்‌ இறைவனுக்கும்‌ 
இடையே நிகழும்‌ உரையாடலுடன்‌ நூல்‌ 
தொடங்குகிறது. இறைவாக்கின ருடைய 
இருமுறையீடுகளுக்கு இறைவன்‌ இரு 
முறையும்‌ பதில்‌ அளிக்கிறார்‌. அடுத்து, 
இறைமக்களைக்‌ கொடுமைப்படுத்துபவர்‌ 
கள்‌ மேல, ஐந்து கேடுகள்‌ அறிவிக்கப்படு 
கின்றன. இறைவன்‌ இறுதியில்‌ வெற்றி 
பெறுவது கொண்டாடப்படுகின்‌ றது. 
இறுதி அதிகாரத்தை அபக்கூக்குதான்‌ 
எழுதினாரா என்பது பற்றி கருத்து வேறு 
பாடு உணடு. வழிபாட்டுத்‌ தொகுப்பி 
விருந்து இப்பகுதி தரப்படுகின்றது எனச்‌ 
சிலர்‌ கூறுவர்‌: இப்பகுதி இந்நாலோடு 
இணைந்ததாகும்‌. இல்லையென்றால்‌, 
நூல்தனது ஒருங்கிணைந்த பண்பினை 
இழந்ததாகவே தோன்றும்‌. மேலும்‌, அது 
நூவின்‌ மையக்கருத்தோடு ஒன்றியுள்ளது. 


129 


மொழியிலும்‌ நடையிலும்‌ சிந்தனையின்‌ 
போக்கிலும்‌ ஒற்றுமை இருக்கிறது. இவற்‌ 
றைக்‌ சருத்தில்க்கொண்டு, நூல்‌ முழுவதை 
யும்‌ ஒரே ஆசிரியரே எழுதியுள்ளார்‌ என்று 
நாம்‌ கருதலாம்‌, 


6. இறையியல்‌ கருத்து: ஒருபிரச்சினையும்‌ 
பதிலும்‌:- 

வரலாற்றில்‌ இறைவன்‌ செயல்படும்‌ 
முறைபற்றி அடிப்படைப்‌ பிரச்சினைகளை 
எழுப்பி அவரோடு வாதிடும்‌ சிலருள்‌ 
அபக்கூக்கும்‌ ஒருவராவார்‌. 


நீதியும்‌ நேர்மையுமுன்ள எல்லாவல்ல, 
நல்ல இறைவன்‌, ஏன்‌ தீயவர்களைத்‌ 
தண்டி ப்பதில்லை? ஏன்‌ தீமை செழித்‌ 
தோங்க விடவேண்டும்‌? நீதிமான்்‌களை 
தீயவர்கள்‌ கொடுமைப்படுத்த ஏன்‌ அனு 
மதிக்க வேண்டும்‌? 


இப்பிரச்சினை, தனி வாழ்விலும்‌, 
சர்வதேச அளவிலும்‌, எல்லாக்‌ காலங்‌ 
களிலும்‌ எழும்‌ பிரச்சினையாகும்‌. பலரை 
குழப்பத்திற்கு உண்டாக்கக்கூடுயது. 
திகைக்க வைக்க கூடியது. இதற்கு அறிவு 
சார்ந்த முறையில அளிக்கப்படும்‌ எப்‌ 
பதிலும்‌ முழுமையானதன்று. இவ்வாழ்‌ 
வில்‌ நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட 
தாகவே எக்காலத்திற்கும்‌ இருக்கும்‌. 
யோபு நால்‌ ஆசிரியர்‌ இப்பிரச்சினை 
யோடு போராடி அழுது புலம்புகிறார்‌. 
அபக்கூக்கு நயமாக இப்பிரச்சினையை 
எழுப்பி, பொறுமையோடு பதிலை 
எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கிறார்‌", 


பதில்‌, எதிர்‌ நிலையான, நேர்‌ நிலை 
யான கூறுகளைக்‌ கொண்டுள்ளது. தீயவர்‌ 
கள்‌ தண்டனை பெறுவர்‌ என்பது எதிர்‌ 
நிலைச்‌ செய்தியாகும்‌ “நேர்மையற்றவன்‌ 
அழிக்கும்‌ போவான்‌" தி; “தீமைப்பளுவி 
விருந்து தப்ப தான்‌ வாழுமிடத்தை மிக 
உயரத்தில்‌ அமைக்கிறவனுக்கு..... ஐயோ 
கேடு" (2:9. தீமை, கொடுமை தன்னையே 
அழிக்கும்‌ தன்மையுடையது. “நேர்மையு 
டையவனோ தன்‌ பற்றுறுதியால்‌ வாழ்வு 
யேறவான்‌" பே என்பது பதிவின்‌ நேர்‌ 
நிலைச்‌ செய்தியாகும்‌. உயிருள்ள இறை 
வன்‌ பாறைபோன்றவர்‌, உறுதியானவர்‌, 
முழுவதும்‌ நம்பத்தகுந்தவர்‌. பற்றுறுதி 
யானவர்‌. அவரை நம்புகிறவர்களிடமும்‌ 


அப்அகூக்கின்‌ தால்‌ (தொடர்ச்ச) 


இப்பண்புகள்‌ காணப்படவேண்டும்‌. இப்ப 
டிப்பட்டவர்கள்‌ நிகழ்ச்சிகளின்‌ பொரு 
ளை, எப்போதும்‌ முழுவதும்‌ அறியமுடி 
யாமல்‌ போகலாம்‌. தாங்கள்‌ எதிர்‌ 
கொள்ளும்‌ பிரச்சினைகளை அறிவார்ந்த 
முறையில புரிந்நகொள்ளாமல்‌ போக 
லாம்‌. இறைவாக்கினரைப்போல்‌ “ஏன்‌” 
என்று கேள்வி எழுப்பலாம்‌; “எவ்வளவு 
காலத்திற்கு-என்று புலம்பலாம்‌. குறிப்‌ 
பிட்ட சூழ்நிலையில்‌ இறைவன்‌ செயல்‌ 
ஆற்றும்‌ முறையை மனிதருக்கு எண்பிக்க 
முடியாது போகலாம்‌. ஆனால்‌ அன்புறுதி 
யால்‌, பற்றுறுதியால்‌, பிர மாணிக்கத்தால்‌, 
வாழ்வர்‌. தற்காவிகமாக, இறைபராம 
ரிப்பு செயல்‌ ஆற்றும்‌ முறையை அவர்கள்‌ 
கண்டுணர முடியாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
இறைவனையே பற்றிக்‌ கொண்டு 
தொடர்ந்து செயலாற்றுகசின்றனர்‌. அவர்‌ 
கள்‌ பிடிவாதமிக்க விடாமுயற்சியுடன்‌ 
இறைவனது வார்த்தையையும்‌ வாக்குறுதி 
களையும்‌ நம்புகின்றனர்‌. இத்தகையப்‌ 
பற்றுறுதி அறிவு சார்ந்த ஒப்புதலைக்‌ 
கொண்டதாயினும்‌, அதைக்கடந்ததும்‌ 
ஆழமிக்கதும்‌ ஆகும்‌. அந்நிலை ஆழ்ந்த 
நிலையான வாழ்க்கைப்‌ பொக்காகும்‌; 
இறைவன்பால்‌ கொண்ட அஆழப்பதிந்த 
இதய நிலையாகும்‌. அது பற்றுறுதியான 
வரை முழுவதும்‌ பாதிக்கிறது. அவருக்குத்‌ 
தனித்தன்மை அளிக்கிறது. எதிர்ப்பும்‌ 
இன்னலும்‌ எதிர்ப்பட்டுத்‌ திகைப்புறும்‌ 
போது அது பொறுமையாக மாறுகிறது. 
எதிர்ப்பார்ப்போடு காத்திருக்கிறது. 
சோதனைகளில்‌ இறைவனைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு நிலைத்து நிற்கிறது. "நீங்கள்‌ 
இறைவனின்‌ திருவுளத்தை நிறைவேற்றி, 
அவர்‌ வாக்களித்ததைப்‌ பெற்றுக்கொள்ள 
உங்களுக்கு மனஉறுதி தேவை...நீதி நெறி 
யில்‌ நடக்கும்‌ என்‌ அடியான்‌ விசுவாசத்‌ 
தால்‌ வாழ்வு பெறுவான்‌" (எபி 10:36-39). 
பவுல்‌ விசுவாசத்தால்‌ எற்புடமை என்ற 
தனது போதகத்திற்கு ஆதரவாக அப 2:4 
ுஜ எழுத்துக்காட்டுகிறார்‌ உரோ 117; கலா 
3:0. அப்படிச்‌ செய்யும்போது “விசுவா 
௪ம்‌” என்ற சொல்லுக்கு மறு விளக்கம்‌ 
அளிக்கிறார்‌. எபிரேய இறைவாக்கினருக்‌ 
கும்‌ விசுவாசம்‌ பற்றுதியை, பிரமாணிக்‌ 
கத்தை உணர்த்துகிறது; ஆனால்‌, 
பவுலுக்கு அது கிறிஸ்துவில்‌ இறைவனுக்கு 


அ/பஃகூக்கு 


அளிக்கும்‌ நம்பிக்கையையும்‌ அர்ப்பணத்‌ 
தையும்‌ உணர்த்துகிறது. முன்னது பின்ன 
தைச்‌ சார்ந்துள்ளது. பற்றுறுதிமிக்க இறை 
வனில்‌ விசுவாசம்‌ கொண்டவன்‌ பற்றுறு 
தியுள்ளவனாகிறான்‌ . நம்பிக்கைக்குரிய 
கிறிஸ்துவை நம்புபவன்‌, நம்பிக்கைக்‌ 
குரியவனாகிறான்‌. இவ்வாறு “நேர்மை 
யுள்ளவன்‌ தன்‌ பற்றுறுதியால்‌, விசுவாசத்‌ 
தால்‌ வாழ்வு பெறுகிறான்‌ *. 
7. அபக்கூக்கும்‌ விவிலியப்‌ பிற 
நூல்‌ களும்‌:- 

பிரச்சினையும்‌, இறைவனோடு கொள்‌ 
ளும்‌ உரையாடல்‌ வடிவமும்‌ அபக்கூக்குக்‌ 
கும்‌ அவரது சமகாலத்தவராகிய எரேமி 
யாவுக்கும்‌ பொதுவாக உள்ளன. இரு 
வரும்‌ எழுப்பும்‌ பிரச்சினையை யோபு 
நால்‌ நீண்டதாகவும்‌ இலக்கிய நயத்தோ 
டும்‌ விவாதிக்கிறது. 

காலத்தால்‌ மட்டுமன்று, பொருனடக்‌ 
கத்திலும்‌, அபக்கூக்கு நாகூமை நெதருங்‌ 
கியவராக உள்ளார்‌. இருவரும்‌ இறைவ 
னது மீட்பை அறிவிக்கும்‌ இறைவாக்கினர்‌ 
பரம்‌ பரையைச்சேர்ந்தவர்கள்‌. இவரு 
டைய சிந்தனைப்‌ போக்கும்‌ உபாகமப்‌ 
பாராம்பரிய வரலாற்றுப்‌ போக்கைக்‌ 
கொண்டுள்ளது: இருவருக்கும்‌ வரலாற்‌ 
றை சமயதோக்கிவிருந்து புரிந்தகொள்வ 
தில்‌ இறைவனது நீதியை மையப்‌ பிரச்சி 
னையாக அமைக்கிறது. அபக்கூக்கின்‌ 
செய்தி காட்சி வடிவம்‌ எடுக்கிறது. தனது 
பிரச்சினைக்கு இறைவனது சர்வவல்ல 
மையில்‌ விடைதேட முயலுகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுப்‌ பாரம்பரிய, சீனாய்‌ மலையில்‌ 
அருளப்பெற்ற இறையாற்றல்‌ வெளிப்பாட்‌ 
போடு தொடர்பு காட்டுகிறார்‌. அனால்‌, 
இறைநீதியைத்‌ தனது மக்களுக்கு ஒரு 
சவாலாகக்‌ காட்டத்தவறுகிறார்‌. இது 
அவரது இறையியலை வரையறை செய்‌ 
கிறது. அதனால்‌, பிரச்சினையின்‌ ஆழ்ந்த 
கூறுகளோடு போராடி, அவற்றிற்குரிய 
வழி காண்பதைத்‌ தடை செய்கிறது. புகழ்‌ 
பெற்ற 2:௪4 என்ற கூற்றும்‌ புதிய ஏற்பாட்‌ 
பூல்‌ எடுத்து மறுவிளக்கம்‌ அளிக்கப்படும்‌ 
வரை (உரோ 1:17; கலா 3:) நிறைபொரு 
ளையும்‌, நிறைவேறுதவையும்பெறவிவ்லை 
எனலாம்‌. அதுவரை, பொறுமையோடும்‌ 
விசுவாசத்தோடும்‌ நம்பிக்கையோடும்‌ 


130 


எதிர்பார்ப்போடும்‌ இறைவாக்கினர்‌ காத்‌ 
திருக்கிறார்‌. பிரச்சினை ஞான நூலிலும்‌ 
புதிய ஏற்பாட்டிலும்‌ அதற்குரிய பதிலைப்‌ 
பெறுகிறது. 


அபக்கூக்கு (HABAKKUK - தழுவுதல்‌, 
கோட்டத்துச்‌ செடி) 

1. நாடு கடத்தலுக்கு முன்‌ யோசியா 
வின்‌ (640-609) இறுதிக்காலத்திலும்‌ 
யோயாக்கிமின்‌' (609-598) ஆட்சிக்காலத்தி 
வும்‌ வாழ்ந்த யுதாவைச்‌ சேர்ந்த வழி 
பாட்டு இறைவாக்கினர்‌. இவரது பெய 
ரைத்தாங்கும்‌ நூல்‌ சிறிய இறைவாக்கினர்‌ 
நூல்களில்‌ எட்டாவதாக வருகிறது. 


இப்பெயரின்‌ தோற்றம்‌ பொருள்பற்றி 
உறுதியாக ஒன்றும்‌ கூறமுடியாது “தழுவு 
தல்‌* என்ற பொருளுடைய சொல்வி 
விருந்து இப்பெயர்‌ வரலாம்‌ (2 அர சீபம்‌; 
திருவுரை 3:5. வுல்கத்தா வடிவம்‌ 'மற்‌ 
போர்‌: என்ற பொருளைச்சுட்டுகிறது. நாத்‌ 


என்பவர்‌, ஈ*தோட்டத்துச்செடி ” என்ற 
பொருளுடைய அக்காதியச்‌ சொல்விலி 
ருந்து இப்பெயர்‌ வந்திருக்கலாம்‌ 
என்பார்‌. 


இவர்‌ யார்‌. எங்கு வாழ்ந்தார்‌ என்று 
ஒரு சிறிதே உறுதிசெய்யக்கூடும்‌. இவரது 
நூலில்‌ காணப்படும்‌ வரலாற்றுச்‌ சுட்டிக்‌ 
காட்டவ்களும்‌ இலக்கியப்‌ பண்புகளும்‌ 
இவர்‌ யூதாவில்‌ 600-ஐ ஒட்டி பணி செய்‌ 
திருக்க வேண்டும்‌ என்று சுட்டுகின்றன. 
அகவே இவர்‌ சூனாமியப்‌ பெண்ணின்‌ 
மகன்‌ என்று கூறும்‌ (காண்க: 2 அர சி:16 
கெ) ராபிகளின்‌ பாராம்பரியம்‌ கால 
மியக்கமானதாகும்‌. எழுபத நூல்‌ வாசகத்‌ 
திவ "பேல்‌ தெய்வமும்‌ நாகமும்‌” என்ற 
பகுதியின்‌ தானி 15 தலைப்பு லேவியின்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த எசுவாவின்‌ மகன்‌ 
அபக்கூக்கு இந்நூவை எழுதியதாகக்‌ கூறு 
கிறது. இது அப 3-இல்‌ வரும்‌ சங்கீத 
ததை வழிபாட்டில்‌ பயன்படுத்தியதால்‌ 
வந்த பாரம்பரியமாக இருக்கலாம்‌. 
அனால்‌ காலக்கணிப்புக்‌ கூறுகள்‌ 
இவரைத்‌ தானியேவின்‌ சமகாலத்தவராக 
ஆக்கத்‌ தடை செய்கிறது. 

2. தானி 14:83-39-இன்படி அபக்கூக்கு 
என்ற பெயருடைய ஒர்‌ இறைவாக்கினர்‌, 
சிங்கக்‌ குகையில்‌ இரண்டாம்முறை 


131 


அடைபபட்டி ருந்த தானியேலுக்கு உண 
வளிக்கும்பழ , வான தூதனால்‌ யதேயா 
விலிருந்து பாபிலோனுக்குத்‌ தூக்கிச்‌ 
செல்லப்பட்டார்‌. தியோதோசியனின்‌ 
மொழிபெயர்ப்பு இவரை இறைவாக்கினர்‌ 
அபக்கூக்கோடு தெளிவாக ஒன்றுபடுத்தி 
னாலும்‌, எழுபது நூல்‌ இவரை ஓர்‌ இறை 
வாக்கினர்‌ என்று கூட அடையாளம்‌ காண 
விவலை. பெரும்பாலான அறிஞர்கள்‌, 
இது பிற்காலத்தில்‌ சேர்க்கப்பட்டதாக 
ஒருவேளை அபகூக்கைப்‌ பற்றி மற்றொரு 
நூலிலிருந்து சேர்க்கப்பட்டதாகக்‌ கருது 
கின்‌ றனர்‌. 


அபான (480 - கற்கள்‌ நிரம்பிய) 


1. இது சீரியாநாட்டு ஆறுகளில்‌ ஒன்று. 
இப்போது பாரதா என்றழைக்கப்படு 
கிறது. இது எதிர்‌ வெபனோன்‌ அல்லது 
கிழக்கு வெபனோன்‌ மலைத்தொடரில்‌ 
தொடங்கி தெற்கு-தென்‌ கிழக்காகத்‌ 
தம்ஸ்குவை நோக்கி ஓடுகிறது. பின்‌ ஏழு 
முக்கிய கிளைகளாகப்பிரிந்து அந்த நிலப்‌ 
பரப்பைச்‌ செழிப்பாக்குகிறது. இந்தப்‌ 
பாலைவனச்‌ சோலைப்‌ பகுதியில்‌ தமஸ்கு 
உள்ளது. 2 அர 5-இல்‌ இறைவாக்கினர்‌ 
எவிசா, சீரியா நாட்டு அரசனின்‌ படைத்‌ 
தலைவனும்‌ தொழுநோயால்‌ வருந்திய 
வனமான நாகமானுக்கு “நீ போய்‌ யோர்‌ 
தான்‌ நதியில்‌ ஏழு முறை குளித்தால்‌ உன்‌ 
உடல்நலம்‌ பெறும்‌, நீயும்‌ தூய்மையா 
வாய்‌” என்று செய்தியனுப்பினார்‌ ௫:10. 
அற்கு நாகமான்‌ “நான்‌ குளித்து உடவைத்‌ 
தாய்மைப்படுத்தும்‌ பொருட்டு இஸ்ராயே 
வில்‌ உள்ள அறுகள்‌ எல்லாவற்றையும்‌ 
விட நல்ல தண்ணீரை உடைய தமஸ்கு 
நகர நதிகளான அபானர, பர்பார்‌ என்ற 
நதிகள்‌ எங்களுக்கு இல்லையா? ௫:12 
என்று சொல்வி சினத்தோடு திரும்பிச்‌ 
செல்ல முயன்றதாய்‌ வாசிக்கிறோம்‌. 
இப்படி க்கூறியபோது, சீரியா அறுகளின்‌ 
தண்ணீர்‌ தெளிவை மட்டுமின்றி, அவை 
அவனது நாட்டு மக்களுக்குப்‌ புனிதமாக 
இருந்ததையும்‌ மனதில்‌ கொண்டிருக்க 
வாம்‌. ஆனால்‌ திரும்பி வந்து, இறைவாக்‌ 
அனார்‌ கூறியபடி செய்து குணமடைத்‌ 
தான்‌. காண்க: நாமான்‌ 


அபிடேகம்‌ செய்தல்‌ 


அபிடேகம்‌ செய்தல்‌ 


1. இது ஒருவரின்‌ தலைமேலோ 
உடலிலோ அல்லது ஒரு பொருளின்‌ 
மேலோ எண்ணெயையோ, தைவத்தையோ 
பூசுதல்‌ அல்லது ஊற்றுதவாகும்‌. இப்பழக்‌ 
கத்திற்குச்‌ சமயச்‌ சார்பற்ற முறையிலோ 
சமயச்சார்புடைய முறையிலோ பொருள்‌ 
அளிக்கலாம்‌. இப்பழக்கம்‌ விவிவியக்‌ 
காவம்‌ முழுவதும்‌ இஸ்ராயேலரிடையே 
யும்‌, அவர்களுக்குப்‌ புறம்பேயும்‌ காணப்‌ 
படுகிறது. இது இருவகைப்படும்‌. 

1. சமயச்சர்பற்ற வழக்கு:- எண்ணெ 
யைப்‌ புத்துணர்ச்சி அளிக்கும்‌ தைவமாகப்‌ 
பயன்படுத்துவது பழங்கால உலகில்‌ 
மிகவம்‌ சாதாரணமாக இருந்தது. செல்‌ 
வந்தர்கள்‌ அன்றாட உடல்‌ ஒப்பணையை 
வாசனை மிக்க ஒலிவ எண்ணெயையோ 
மற்ற வாசனைப்‌ பொருள்களையோ தேய்த்‌ 
துக்கொண்டனர்‌. எபிரேயர்‌ மகிழ்ச்சி 
விழாக்களின்‌ காவங்களிலும்‌ மகிழ்ச்சிக்‌ 
கொண்டாட்டங்களிலம்‌, அன்றாட உடல்‌ 
ஒப்பணையிலும்‌ எண்ணெய்‌ புசிக்கொண் 
டனர்‌ (உப 28:40; ரூத்‌ 3:3: யூதி 16:9). எண 
ணெய்‌ புசுதல்‌ மகிழ்ச்சியை உணர்த்திற்று 
(சங்‌ 45:27). விருந்தாளிகளின்‌ தலையில்‌ 
தைலம்‌ புசப்பட்டது லூக்‌ 7:26. அகை 
யால்‌ நோன்பு காலத்திலும்‌ (6 சாமு 12:20: 
மத்‌ 6:12) துக்க காலத்திலும்‌ (2 சாமு 14:8; 
தானி 10:3; யூஜி 10:3 இவை பயன்படுத்தப்‌ 
படவிவ்லை. தைலம்‌, எண்ணெய்‌ ஆகிய 
வற்றின்‌ குளிர்ச்சி அளிக்கும்‌ வவி போக்‌ 
கும்‌ விளைவுகள்‌ அவற்றை மருந்துப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுத்தச்‌ செய்தன (ஏச 
1:6: ௭௪ 16:9; மாற்‌ 6:13: திருவெளி 3:10). 

2. சமய, வழிபாட்டுப்‌ புசுதல்‌:- இஸ்ரா 
யேவில்‌ எண்ணெய்‌ பூசுதல்‌ எப்படிப்‌ பரி 
சுத்தப்படுத்தும்‌ சடங்காகத்‌ தோன்றியது, 
அதன்‌ அடையாளப்‌ பொருள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ வரலாற்றை உறுதியாகக்கூற (பூழு. 
யாது. பழங்கால மேற்காசியாவிலும்‌, இஸ்‌ 
ராயேவிலும்‌, எண்ணெய்‌ புசும்‌ சடங்கு ஆட்‌ 
களையும்‌ பொருள்களையும்‌ வழிபாட்டுப்‌ 
பணிக்குத்‌ திருநிலைப்படுத்த பயன்பட்டது. 
கற்களும்‌, தூண்களும்‌ (ஆதி.28:18; 31:13 
35:1, பீடம்‌ யாத்‌.29:36; எண்‌.7:10) ஆலயப்‌ 


அபிபடேசும்‌ செய்கல்‌ (ப கெொடர்ச சீ] 


பாத்திரங்கள்‌ (யாத்‌ 40:10; எண்‌ 7.) இறை 
வன்‌ உறைவிடம்‌ அதன்‌ பொருட்கள்‌ 
லேவி 8:10; எண்‌ 73, பெட்டகம்‌ (யாத்‌ 90:26) 
முதலியவை தைலம்‌ புசப்பட்டு, சமய வழி 
பாட்டி ற்காகத்‌ திருநிலைப்படுத்தப்பட்டன : 
சமயச்சார்பு அற்ற காரியங்களிவிருந்து 
புறம்பாக்கப்பட்டன (யாத்‌ 30:26-29), 

ஞருக்கள்‌ யாத்‌ 28:41; 29:7; லேவிச:13: 8:12; 
27:10: எண்‌ 3:3), இறைவாக்கினர்கள்‌ (7 
அர 19:18). அரசர்கள்‌ ரீதி 9:15; 1 சாமு 9:55; 
16:3:10:1:1 அர 1:39:82 அர 9:5; 11:12: 19:10; 85.30) 
ஆகியோர்‌ தைலம்‌ புசுதலால்‌ அபிடேகம்‌ 
பெற்றனர்‌. விவிலியத்தில்‌ இச்சடங்கின்‌ 
பொருள்‌ என்ன? 

[| எபிரேயர்களின்‌ கருத்துப்படி, எண்‌ 
ணெய்‌ உடலில்‌ ஊறி ஊடுருவுகின்‌ றது 
(சங்‌ 108:10: அது உடலுக்கு வலிமையும்‌ 
நலமும்‌ மகிழச்சியும்‌ வனப்பும்‌ தருகின்‌ 
றது. எனவே, சமயத்துறையில்‌ எண்ணெய்‌ 
புகுதல்‌ மகிழ்ச்சியையோ, மதிப்பையோ 
காட்டும்‌ அடயாளமாய்‌ இருந்தது, புரிந்து 
கொள்ளத்தக்கது; மேலும்‌, எண்ணெய்‌ 
பூசுதல்‌ குணப்படுத்தும்‌ சடங்குமுறை 
களிலும்‌ திருநிலைப்படுத்தும்‌ சடஙகுமுறை 
களிலும்‌ பயன் படுத்தப்பட்டது. 

அ. மகிழ்ச்சியை அல்லது மதிப்பை 
உணர்த்தும்‌ அடையாளமாய்‌ எண்ணெய்‌ 
பூசுதல:- 

1. எண்ணெம்‌, குறிப்பாக, நறுமணப்‌ 
பொருள்‌ கலந்த எண்ணெய்‌, மகிழ்ச்சிக்கு 
ஒர்‌ அடையாளம்‌ (பழ 27:9; திருவுரை 9:8), 
ஆகவே, எணணேய்‌ சிறப்பாக விழாக்‌ 
களில்‌ பயன்படுத்தப்பட்டது (மோ 8:6). 
எண்ணெயே புசிக்கொள்ளமாட்டாத 
நிலை ஒரு சாபம்‌ (உப 28:40; மீக்‌ 6:15): அந்‌ 
நிலை உண்ணா நோன்போடு இணைந்து, 
துய்ருறுதவுக்கு அடயாளமாயிற்று கானி 
10:3; 2 சாமூ 18:20. ஆயினும்‌, இயேசு கட்ட 
ளையிட்டபடி, நோன்பு இருப்பவர்‌ ஒரு 
விருந்துக்குச்‌ செல்பவரைப்போன்று, 
தலைக்கு எண்ணெய்‌ தடவிக்கொள்ள 
வேண்டும்‌ (மத்‌ 8:17): இவ்வாறு அவருடைய 
தவம்‌ மக்கள்‌ முன்‌ வெளிப்படலாகாது. 

எண்ணெய்‌ புசுதல்‌, எருசலேமில்‌ 
பெரும்‌ விழாக்சுளுக்காக ஒன்று கூடிய 
இஸ்ராயேல்‌ மக்களின்‌ மகிழ்ச்சியை 
வெளிப்படுத்தும்‌ அறிகுறியாகப்‌ பயன்‌ 


132 


பட்டது (சங்‌ 192:2: அல்லது நாடுகடத்தலுக்‌ 
குப்பின்‌ சீயோனில்‌ அழுதுகொண்டிருந்த 
வர்களுக்குக்‌ கிடைக்கப்பெற்ற ஆறுதலை 
உணர்த்தும்‌ அறிகுறியாகப்‌ பயன்பட்டது 
(ஏச 61:3: அவ்வாறே, எண்ணெய்‌ புசுதல 
மெசியாவின்‌ விருந்துபற்றிய வருணனை 
யிலும்‌ இடம்‌ பெற்றது: இந்த மலை மேலே 
அவர்கள்‌ மகிழ்ச்சியைப்‌ பருகுவார்கள்‌, 
அவர்கள்‌ இரசம்‌ அருந்துவார்கள்‌; இந்த 
மலைமேலே அவர்கள்‌ நறுமணத்‌ தைலத்‌ 
தால்‌ பூசப்பெறுவார்கள்‌' ஏச 8546 தெற. 
குறிப்பாக, மெசியா காலத்துச்‌ சூழவை 
யில்‌ "மகிழ்ச்சியின்‌ தைலம்‌' என்ற சொற்‌ 
றொடர்‌ திரும்பத்திரும்ப இடம்‌ பெறு 
கிறது (ஏச 61:5; சங்‌ 44:7: எபி 1:9). 


2. விருந்தினர்‌ ஒருவர்‌ மீது எண்ணெய்‌ 
பொழிதல்‌, அவரைச்‌ சிறப்பிக்கும்‌ அடை 
யாளக்‌ குறியாய்‌ இருந்தது. எண்ணெய்‌ 
பொழிதல்‌ என்ற சொற்றொடர்‌ சங்கீதங்‌ 
களில்‌ இடம்‌ பெற்று, இறைவன்‌ அளித்த 
நலன்களின்‌ நிறைவளத்தினை உருவகப்‌ 
படுத்துவதாய்த்‌ தெரிகிறது: “என எதிரி 
கள்‌ காண, நர்‌ எனக்கு விருந்தோன்றைத்‌ 
தயாரிக்கின்‌ நீர்‌: என்‌ தலைக்கு எண்ணெய்‌ 
புசுகிறீர்‌- (சங்‌ 22:5: 91:10). நற்செய்தி ஏடுகள்‌ 
இருமுறை குறிப்பிவெதுபோல, பெண்‌ 
ஒருத்தி இயேசுவுக்குத்‌ தைலம்‌ பூசித்‌ தனிச்‌ 
சிறப்பு அளித்தாள்‌. இவ்வாறு குறிப்பிடப்‌ 
படுகிற முதல்‌ பெண்‌, சீமோன்‌ என்ற பரி 
சேயன்‌ வீட்டில்‌ தோன்றிய பாவியாவான்‌. 
இங்கே இயேசு சீமோனின்‌ விருந்தினர்‌: 
எனினும்‌ சீமோன்‌ இயேசுவின்‌ தலையில்‌ 
எண்ணெய்‌ சொரியவிலவை: அவவா 
நிருக்க இந்தப்‌ பெண்‌ இயேசுவின்‌ பாதங்‌ 
களைப்‌ பரிமளத்‌ தைலத்தால்‌ புசினாள்‌ 
லூக்‌.7:48.46). இரண்டாம்‌ பெண்‌ லாசரின்‌ 
சகோதரி மரியாள்‌: இயேசு எருசலேமில்‌ 
நுழைவதற்கு முந்தின நாள்‌ இவளும்‌ 
அவருக்கு விலையுயர்ந்த நலல பரிமளத்‌ 
தைலம்‌ புசி, அவரைக்‌ கண்ணியப்படுத்தி 
னாள்‌; இத்தகைய பரிமளத்தைலம்‌ பூசியது 
சீடர்களுக்கு, குறிப்பாக யுதாசுக்கு இடற 
லாய்‌ இருந்தது (மத்‌ 26:6-13 தொ: யோவா 
12: 1-9). அனால்‌ இயேசு மரியாள்‌ செய்த 
தைப்‌ பாராட்டியதோடு அதே வேளையில்‌ 
அச்செய்லுக்குப்‌ புதியதொரு உட்பொரு 
ளை இணறைவாக்காக முன்னறிவித்தார்‌; 


133 


இவ்வாறு அவர்‌ முன்னறிவித்தது, இறந்த 
வர்களின்‌ உடலைப்‌ பரிமளப்‌ பொருட்‌ 
களால்‌ புசும்‌ வழக்கத்தோடு தொடர்புடை 
யது (மாற்‌ 16:0; மரியாளின்‌ செயல்‌, இயேசு 
வின்‌ சடவத்தை அடக்கம்‌ செய்யும்‌ சடங்கு 
முறைக்கு ஒர்‌ அடயாளமாகவும்‌ முன்னறி 
குறியாகவும்‌ அமைந்தது; இயேச சிலுவை 
யில்‌ இறந்த பின்னர்‌ இந்தச்‌ சடங்குமுறை 
நடைபெறும்‌ (யோவா 19:40), 
ஆ.நோயாளிகளையும்‌ பேய்ப்‌ பிடித்தவர்‌ 
களையும்‌ எண்ணெயால்‌ புசுதல்‌:- 

1. தவிர, நோயாளிகளைக்‌ குணப்படுத்‌ 
துவதற்காகவும்‌ எண்ணெய்‌ பயன்பட்டது; 
சான்றாக, புண்களை ஆதிறுவதற்கு 
எண்ணெய்‌ பயன்பட்டது (எச 1:6: இதை 
நல்ல சமாரியன்‌ உவமையில்‌ காணலாம்‌ 
லூக்‌ 10:34); லேவி 14:10-32-இல்‌ கண்டுள்ள 
தற்கு ஏற்ப, குணமடைந்த தொழுநோ 
யாளிகளின்‌ மீத எண்ணெய்‌ தடவிச்‌ சுத்தி 
கரிப்புச்சடஙகுகள்‌ நடந்தன. கிறிஸ்து தம்‌ 
சீடர்களை அனுப்பி, கடவுளின்‌ அரசை 
அறிவிக்கச்‌ செய்தபொழுது, தீய அவி 
களை ஒட்டவும்‌ நோய்‌ பிணியெல்லாம்‌ 
குணப்படுத்தவும்‌ அவர்களுக்கு அதிகாரம்‌ 
அளித்தார்‌ மத்‌ 10:3; லூக்‌ 9:1 தெய. 
சீடர்கள்‌ திருப்பணியை மேற்கொண்டவர்‌ 
களாய்ப புறப்பட்டுச்‌ சென்று, பிணியாளர்‌ 
பலரை எண்ணெய்‌ புசி, புதுமையாய்க்‌ 
குணப்படுத்தினார்கள்‌ (மாற்‌ 6:19, ஒரு 
வேளை இயேசு கற்பித்தபடி , அப்போஸ்‌ 
தலர்கள்‌ இவ்வாறு பூசியிருக்கலாம்‌; 
எவ்வாறாயினும்‌, அப்போஸ்தலர்கள்‌ 
இப்படிச்‌ செய்தது. திருச்சபையில்‌ உள்ள 
தோயாளிகளை எண்ணெயால்‌ பூசுதல்‌ 
என்னும்‌ சடங்கு முறைக்குத்‌ தொடக்கமா 
கும்‌. யாக்கோபுவின்‌ திருமுகம்‌ தரும்‌ விதி 
முறைப்படி, மூப்பர்கள்‌ ஆண்டவர்‌ பெய 
ரால்‌ நோயாளியின்‌ மீது எண்ணெய்‌ பூசு 
வார்களாக: “விசுவாசமுள்ள செபம்‌ 
தோயாளியைக்‌ குணமாக்கும்‌. ஆண்டவர்‌ 
அவரை எழுப்பிவிருவார்‌. அவன்‌, பாவம்‌ 
செய்தவனாயிருந்தால்‌, மன்னிப்புப்‌ பெறு 
வான்‌” யாக்‌ 5:15). தோய்‌ பாவத்தின்‌ 
விளைவு எனில்‌, "அண்டவர்‌ பெயரால்‌" 
எண்ணெய்‌ புசப்பெறுதல்‌, நோயாளி “மீட்‌ 
பினை “க்‌ கைகூடச்‌ செய்கிறது; இப்பூசுதல்‌, 
கிறிஸ்து பாவத்தின்மீதும்‌ சாவின்‌ மீதும்‌ 
பெற்ற வெற்றியில்‌ நோயாளி “பங்கேற்கச்‌ 


அ பரிடேசும்‌ செய்தல்‌ (கொடர்ச்ச] 


செய்கிறது; இவ்வாறு பங்கேற்பதால்‌, 
நோயாளி குணமடையலாம்‌ அல்லது 
சாவை எதிர்ப்படுவதற்காக ஆற்றலைப்‌ 
பெருக்கிக்கொள்ளலாம்‌. 

2. தீயஅவிகளை ஒட்டுதல்‌, மாற்‌ 6:19-ல்‌ 
பிணியாளர்களைக்‌ குணப்படுத்துவதோடு 
நெருங்கிப்‌ பிணைந்துள்ளது: தீயஆவிகளை 
ஓட்டுதல்‌, பிணியாளர்களைக்‌ குணப்படுத்‌ 
துதல்‌ ஆகிய இரண்டுமே வியப்புக்குரிய 
அதிகாரங்களாகும்‌: இவை கடவுளின்‌ 
அரசு வந்துவிட்டது என்பதற்கு ஓர்‌ அறி 
குறியாகும்‌, இன்னும்‌, காலப்போக்கிலே 
ஆங்காங்குள்ள பல்வேறு திருச்சபைகள்‌, 
எண்ணெய்‌ புசும்‌ சடங்கு முறைகளைத்‌ 
திருமுழுக்குக்கு முன்னர்‌ அதற்கு ஆயத்தம்‌ 
செய்கிறவர்கள்‌ மீது பேயோட்டும்‌ சடங்கு 
களாகப்‌ பயன்‌ படுத்தின. 
111. பூசுதல்‌ - திருநிலைப்படுத்துதல்‌ 

பழைய ஏற்பாடு குறிப்பிடுகின்ற புசு 
தல்கள்‌ பெரும்பாலும்‌ திருநிலைப்படுத்‌ 
தும்‌ சடங்குமுறைகளாகும்‌. 

1. வழிபாட்டுக்குரிய ஒரு சில பொருட்‌ 
கள்‌. குறிப்பாக பலிபீடம்‌, எண்ணெய்‌ 
பு த்திருநிலைப்படுத்தப்பட்டன யாத்‌ 29:36 
தொ; 30:26-29; லேவி 8:1 தொ): இவ்வாறு 
எண்ணெய்‌ புசப்பெற்ற பலிபீடம்‌ “பரிசுத்‌ 
தத்திலும்‌ பரிசுத்தம்‌” எய்தியது. இதை 
ஒத்ததும்‌, மிகப்பழமையானதும்‌, ஒரு 
வேளை கனானியிர்வழி வந்ததுமான 
சடங்குமுறை ஒன்றினை யாக்கோபு பயன்‌ 
படுத்தியிருந்தார்‌: அவர்‌ இரவில்‌ கனவு 
கண்டபின்னர்‌, ஒரு கற்றாணை நினைவுச்‌ 
சின்னமாக நாட்டி, அதன்மேல்‌ எண்‌ 
ணெய்‌ வார்த்து, இறைவன்‌ பிரசன்னமா 
யிருக்கும்‌ இடத்தைக்‌ குறித்து வைத்தார்‌: 
இதிலிருந்தே “இறைவனின்‌ இல்லம்‌" 
எனப்‌ பொருள்படும்‌ பெத்தேல்‌ என்ற 
பெயர்‌ தோன்றியது (ஆதி 29:18; 31:13; 35:19). 

2. அரசருக்கு எண்ணெய்‌ பூசுதல்‌, 
திருநிலைப்படுத்தும்‌ சடங்கு முறைகளிலே 
தனிச்சிறப்பு வாய்ந்தது. கடவுளின்‌ 
மணிதர்‌ எனப்படும்‌ இறைவாக்கினர்‌ 
அலலது குரு ஒருவர்‌ எண்ணெய்‌ புசி 
னார்‌. சாமுவேல்‌, சவுவின்‌ மீதும்‌ (7 சாமு 
10:9 தாவிதின்மீதும்‌ 1 சாமு 16:19 எண்‌ 
ணெய்‌ ஊற்றி அவர்களை அபிடேகம்‌ 
செய்தார்‌; இறைவாக்கினர்‌ எவிசா இன்‌ 


அடடே அர்‌ செய்தல்‌ (தொடர்ச்‌ ச] 


னொரு இறைவாக்கினரை அனுப்பி, ஏகூ 
வின்‌ மேல்‌ எண்ணெய்‌ ஊற்றி அபிடேகம்‌ 
செய்வித்தார்‌ (2 அர 9:4. யூதா நாட்டு 
அரசர்கள்‌ அலயத்தில்‌ திருநிலைப்படுத்‌ 
தப்பட்டார்கள்‌. குரு ஒருவரால்‌ எண்ணெய்‌ 
வார்த்து அபிடேகம்‌ செய்யப்பட்டார்கள்‌: 
சாலமோன்‌ குரு சாதோக்கு என்பவரிட 
மிருந்து அபிடேகம்‌ பெற்றார்‌ 0 அர 149: 
யோவாசு, பெரிய குரு யோயதாவினால்‌ 
அபிடேகம்‌ பெற்றார்‌ 2 அர 11:12. இவ்‌ 
வாறு நடந்த அபிடேகச்‌ சடங்கின்‌ உட்‌ 
கருத்து யாதெனில்‌: இறைவன்‌ இம்‌ 
மனிதர்களைத்‌ தேர்ந்தெடுத்து, தம்‌ 
மக்களை அள்வதற்கான கருவிகளாக்கிக்‌ 
கொண்டார்‌ என்பதனை வெளி அடை 
யாளத்தால்‌ சுட்டி க்காட்டுவதாகும்‌. அரசர்‌ 
கடவுளால்‌ அபிடேகம்‌ பெற்றவர்‌. அபி 
டேகத்தினால்‌ (எண்ணெய்‌ புசுதவால்‌) 
அரசர்‌ இறைவனின்‌ ஆவியில்‌ பங்காளி 
யானார்‌; இதற்குத்‌ தாவிது எடுத்துக்‌ காட்‌ 
டாவார்‌; “சாமு வேலி கொம்பினால்‌ 
செய்யப்பட்ட எண்ணெய்க்‌ கிண்ணத்தை 
எடுத்து அவனுடைய சகோதரர்‌ நடுவில்‌ 
அவனை அபிடேகம்‌ செய்தார்‌. அன்று 
முதல்‌ ஆண்டவருடைய ஆவி தாவீதின்‌ 
மேல்‌ இறங்கி எப்பொழுதும்‌ இருந்தது" 
(1 சாமு 16:13). அபிடேகம்‌ எண்ணெய்‌ 
புகுதல்‌) அரசரை அவருடைய பணிக்குத்‌ 
தகுதிப்படுத்தி, இறைவன்‌ அவரைத்‌ தம்‌ 
களஎழியனாயிருக்கும்படித்‌ தேர்ந்துகொண் 
டார்‌ என்பதை வெளிப்டையாக அறிவித்‌ 
தது. இதனால்‌ புரிந்துகொள்ளக்கூடியது 
என்னவெனில்‌: முதன்முதலாக இஸ்ரா 
யேவின்‌ அரசரைப்பற்றி வழங்கப்பட்ட 
“கடவுளால்‌ அபிடேகம்‌ பெற்றவர்‌” என்ற 
பட்டப்பெயர்‌ புறச்சமய அரசரான சைர 
சுக்கும்‌ உருவகமாக பயன்படக்‌ கூடுமா 
யிருந்ததாகும்‌ (ஏச 45:10: ஏனெனில்‌ சைரசு 
தான்‌, தோர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌ பாபி 
லோனில்‌ நடத்திய அடிமை வாழ்வுக்கு 


முடிவுகட்டி, அவர்கள்‌ இஸ்ராயேல்‌ 
நாட்டுக்குத்‌ திரும்பிப்போக ஒப்புதல்‌ 
அளிக்கிறார்‌. 

அரசருக்கு எண்ணொய்‌ பூசுதல்‌ 


(அபிடேகம்‌ செய்தல்‌) என்ற கருத்து , தன்‌ 
தனிச்சிறப்பு அனைத்தும்‌ பெற்றது எப்‌ 
பொமுதெனில்‌: அபிடேகம்‌ பெற்றவர்‌ 


ண்‌ 


134 


என்பதை மெசியாவுக்கும்‌ பயன்படுத்திய 
போதுதான்‌. ஆண்டவரையும்‌ அவர்‌ அபி 
டேகம்‌ செய்தவரையும்‌ பற்றிக்கூறும்‌ சங்‌ 2 
மெசியாவைக்‌ குறித்துப்‌ பேசுவதாய்‌ யுத 
மரபிலும்‌ கிறிஸ்தவ மரபிலும்‌ விளக்கம்‌ 
பெற்றது (அ.ப. 4:25 தொ), முதல்‌ 
கிறிஸ்து வர்களைப்‌ பொறுத்தளவில்‌, 
மெசியா அல்லது அபிடேகம்‌ பெற்றவர்‌ 
என்ற பட்டப்பெயர்‌ இன்னம்‌ அரசுரிமை 
சார்ந்த பொருள்‌ கொண்டிருந்தது. 
அந்தப்‌ பட்டப்‌ பெயர்‌ மெய்யான பொருள்‌ 
பெற்றது குறிப்பாக எப்பொழமுதெனில்‌: 
கடவுளின்‌ வலப்புறத்தில்‌ இயேசு அரிய 
ணையில்‌ அமர்த்தப்பெற்று. கடவுளிட 
மிருந்து அக்களிப்புத்‌ தைலத்தால்‌ அபிடே 
கம்‌ பெற்ற பொழுதுதான்‌ (எபி: தொ: சங்‌ 
சீர: தொ). அரசுரிமை சார்ந்த இந்த 
அபிடேகத்தால்‌ இயேசு அந்தப்பட்டப்‌ 
பெயருக்குரிய உரிமையோடும்‌, அதன்‌ 
ம்முப்‌ பொருளிலும்‌ ஆண்டவரும்‌ “கிறிஸ்‌ 
கவும்‌” மெசியாவும்‌ ஆனார்‌ (அப. 2:90; 
பிவி 2:1). “அபிடேகம்‌ பெற்றவர்‌” என்ற 
இந்தப்‌ பட்டப்பெயரைப்‌ பொறுத்தளவில்‌, 
பிந்திய கிறிஸ்தவ மரபு, கிறிஸ்து, அரசர்‌ 
-குரு- இறைவாக்கினர்‌ எனறளவில்‌, 
மூவகை அபிடேகம்‌ பெற்றார்‌ என்று 
விளக்கம்‌ கூறும்‌. 


3. குருக்களும்‌, மிகச்சிறப்பாசுத்‌ தலை 
மைக்குருவும்கூட, அபிடேகம்‌ பெறுகின்ற 
னர்‌. ஆண்டவர்‌ கட்டளையிட்டி ர௬ந்தபடு 
(யாத்‌ 29:27), மோசே ஆரோனுக்கு அபிடே 
கம்‌ அளிக்கிறார்‌ லெவி 8:12; தலைமைக்‌ 
குருவுக்கென வகுத்தமைக்கப்பெற்ற விதி 
முறைகளில்‌, தலைமைக்குரு பல்வேறு 
சமயங்களில்‌ “எண்ணேய்புசித்‌ திருநிலைப்‌ 
படுத்தப்பெற்ற குரு என அழைக்கப்‌ 
படுகிறார்‌ லேவி 25; 16:32. இன்னும்‌, 
மற்ற குருக்களான “ஆரோனின்‌ புதல்வர்‌ 
களுக்கும்‌” அபிடேகம்‌ அளிக்கப்படுகிற்து 
(யாத்‌ 28:21; 40:13. 15; எண 4:3. எனினும்‌, 
பல்வேறான இந்த உரைப்பகுதிகள்‌, நாடு 
கடத்தலுக்குப்‌ பின்னர்‌ உருவான குருக்‌ 
களுக்கரிய சட்டததொகுப்பைச்‌ சார்ந்‌ 
தவை. எனவே, முடியாட்சியின்‌ கீழ்‌ 
அரசர்‌ மட்டுமே அபிடேகம்‌ பேற்றிருந்‌ 
தார்‌ என்று நம்பலாம்‌: எருசலேமின்‌) 
இரண்டாம்‌ ஆலயகாலத்தில்‌ தலைமைக்‌ 


135 


குரு மக்களின்‌ தலைவர்‌ ஆகிவிட்டதால்‌, 
அவர்‌ தம்‌ பணிக்கென அபிடேகம்‌ பெற்‌ 
றார்‌: அவ்வாறே, விரைவில்‌ குருக்கள்‌ 
அனைவருமே அபிடேகம்‌ பெற்றனர்‌. 
முதல்‌ நூற்றாண்டு நெடுகிலும்‌ 'கும்ரான்‌* 
என்ற துறவு சமுதாயத்தினர்‌ ஒரு மெசி 
யாவை மர்‌ அரசழை மட்டுமல்ல, “அபி 
டேகம்‌ பெற்றவர்‌” ஒருவரையும்‌ எதிர்‌ 
பார்த்திருந்தனர்‌: இவ்வாறு அவர்கள்‌ 
எதிர்பார்த்த அபிடேகம்‌ பெற்றவர்‌ லேவி 
யர்‌ குலத்தில்‌ தோன்றிய மெசியா - குரு 
ஆவார்‌. 


சீ. இறைவாக்கினர்கள்‌ எண்ணெய்‌ 
புசி அபிடேகம்‌ பெறவில்லை: இறைவாக்‌ 
கினர்களை அபிடேகம்‌ செய்தல்‌ என்பது, 
சடங்கோடு அவர்களைப்‌ பதவியில்‌ 
அமர்த்துதலை உருவகமாகக்‌ குறித்துக்‌ 
காட்டுகிறது: எவியா எவிசாவை அபிடே 
கம்‌ செய்ய உத்தரவு பெறுகிறார்‌ (1 அர 
19:16) ஆனால்‌ எலிசா அழைக்கப்படு 
அன்ற நேரத்தில்‌ திசுபியரான எலியா 
எலிசாவின்மேல்‌ தமது போர்வையைப்‌ 
போட்டு, அவருக்கு தமது அவியில்‌ 


பங்களிப்பதற்குமேல வேறு எதுவும்‌ 
செய்யவில்லை ( அர 19:09: 2 அர 3:9-15). 
இத்தகைய இறைவாக்கினரின்‌ திருப்‌ 


பணியை விளக்குவதற்காகத்தான்‌, ஏச 
67-ஐ ஆக்கியவர்‌ எழுதுகிறார்‌: இறைவனா 
கிய ஆண்டவரின்‌ ஆவி என்‌ மேலே; 
ஏனெனில்‌ அண்டவர்‌ என்னை அபிடேகம்‌ 
செய்துள்ளார்‌, அவர்‌ என்னை எனி 
யோர்க்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பி 
னார்‌: ச 61:1 காண. 

5. கிறிஸ்துவின்‌ அபிடேகம்‌:- புதிய ஏற்‌ 
பாடு, இயேசுவின்‌ மண்ணக வாழ்வில்‌ 
அவர்‌ பெற்ற ஒரே ஒரு அபிஷேகத்தை 
மட்டும்‌ குறிப்பிடுகிறது (அவர்‌ விண்ணகத்‌ 
தில்‌ அரிணனைில்‌ அமர்த்தப்பெற்றபோது 
அவருக்கு நடந்த அரசுரிமை சார்ந்த 
அபிஷேகம்‌ பற்றி, எபி 1:9: அந்த அபிடே 
கம்‌ இயேசு திருமுழுக்குப்‌ பெற்றபோது 
நடந்தது: “கடவுள்‌ அவருக்குப்‌ பரிசுத்த 
ஆவியையும்‌ வல்லமையையும்‌ அளித்து 
அபிடேகம்‌ செய்தார்‌" (அ.ய. 10:8). இயே 
சுவே தமது திருப்பணியின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ லூக்‌ தீ.18-2]), ஏச 857 :1 என்ற உரைப்‌ 
பகுதியைத்‌ தம்மோடு தெதொடர்புபடுத்தி, 


அபிடேகம்‌ செய்தல்‌ (தொடர்ச்சி) 


தமது அபிடேகம்‌ நற்செய்தி அறிவிப்பதற்‌ 
காக இறைவாக்கினர்‌ பெறும்‌ அபிடேகம்‌ 
போன்றது எனவிளக்குகின்‌ றார்‌. ஆனால்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ காலத்துக்‌ கிறிஸ்துவ 
சமுதாயம்‌ இயேசுவின்‌ வாக்குகளால்‌ 
தூண்டப்பெற்று மாந்‌ 10:08; லூக்‌ 18:50, 
கிறிஸ்து இறந்ததின்‌ கண்ணோட்டத்தில்‌ 
திருமுழுக்கினுக்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ தர 
முற்பட்டது அ.ப. 4:87; உரோ 83 தொ 
இயேசு தாம்‌ வெளிப்படையாக நடத்திய 
வாழ்வின்‌ தொடக்கத்தில்‌ பெற்றுக்‌ 
கொண்ட திருப்பணி இன்னும்‌ போதிக்கும்‌ 
திருப்பணி மட்டுந்தான்‌, ஊழியன்‌-இறை 
வாக்கினரின்‌ திருப்பணி மட்டுந்தான்‌ (ஏச 
48:17); ஆனால்‌, இத்திருப்பணி கல்வாரி 
யிலே 0 யோவா 5:6 காஸ்‌) நடந்த துன்பு 
றும்‌ ஊழியனின்‌ பலியில்‌ நிறை வெய்த 
வேண்டுமாய்‌ இருந்தது. 


சீ. அிறிஸ்தவனும்கூட ஓர்‌ அபிவேகம்‌ 
பெறுகின்றான்‌ 2 கொரி 7:21; 1 யோவா 
8:20.27): இவ்வுரைப்பகுதிகள்‌ கிருமுழுக்கு 
அல்லது உறுதி பூசுதல்‌ எனும்‌ ஒரு 
சடங்குமுறைப்‌ பற்றிப்‌ பேசுவதில்லை; 
மாறாக, இயேசு பெற்ற இறைவாக்கினர்‌ 
பணி சேர்ந்த அபிஷேகத்தில்‌ பங்கு பெறு 
வதைப்பற்றிக்‌ பேசுகின்றன; அவ்வாறு 
பங்குபெறும்‌ அபிஷேகம்‌, விசுவாசத்தி 
னால்‌ பெறும்‌ ஆன்மீக அபிடேகமாகும்‌. 
திருமுழுக்குப்‌ பெற ஆயத்தம்‌ செய்கிறவர்‌, 
திருமுழுக்கின்போது ஆவியின்‌ முத்திரை 
யைப்பெறுவதற்கு முன்னரே இறைவனால்‌ 
“அபிடேகம்‌” பெற்றுவிட்டார்‌ 6 கொரி 1:21; 
எபே சீ: நற்செய்தியின்‌ போதனை திரு 
முழுக்குப்‌ பெற ஆயத்தம்‌ செய்கிறவரை 
ஊடுருவச்‌ செய்தவர்‌ கடவுள்‌; ஆயத்தம்‌ 
செய்கிறவர்‌ தமது உள்ளத்தில்‌ உண்மை 
யின்‌ வார்த்தையில்‌ விசுவாசம்‌ கொள்ளத்‌ 
தாண்டி யவரும்‌ கடவுள்‌ பே 7:13). 
ஆகவேதான்‌, யோவான்‌ இந்த உண்‌ 
மையின்‌ வார்த்தை கிறிஸ்துவிடமிருந்து 
வருவதை அபிடேக எண்ணைய்‌ என்று 
அழைக்கிறார்‌; இந்த உண்மையின்‌ 
வார்த்தை அவியின்‌ செயலாதரவில்‌ விசு 
வாசத்தினால்‌ உள்ளார்ந்த கருவாகின்‌ 
றது (யோவா 14:26; 18:13): 'அந்த அபிடேகம்‌ 
நம்மில்‌ நிலைத்திருக்கிறது 1 யோவா 2:27); 
அந்த அபிடேகம்‌ நமக்கு உண்மையை 


அபிடேகம்‌ பெற்றவர்‌ 


உணர்த்துகிறது” (2:20); அந்த அபிடேகம்‌ 
நமக்கு எல்லாவற்றையும்‌ பற்றிக்‌ கற்பிக்‌ 
கிறது (2:29). ஆகவே தான்‌ யோவான்‌, 
அகிறிஸ்தவருக்கு ஒருவரும்‌ கற்பிக்கத்‌ 
தேவையில்லை என்று சொல்லக்கூடும்‌; 
இறைவாக்கினர்கள்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ எதிர்ப்பார்த்திருந்தது கைகூடு 
கின்றது எரே 31:34; ஏச 1:9). உள்ளார்ந்த 
அபிடேகம்‌ பற்றிய இந்தக்‌ கொள்கை 
விளக்கம்‌ கிறிஸ்தவ மரபிலும்‌ கிறிஸ்தவ 
ஆன்‌ மீக வாழ்விலும்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தது. அலக்சாந்திரியா அிளமெந்து, 
கிறிஸ்துவைப்‌ பின்வருமாறு புறச்சமயத்தி 
னருக்கு அழைப்பு விடுத்து வாக்களிக்கச்‌ 
செய்கிறார்‌: “நான்‌ விசுவாசத்தைவத்‌ தால்‌ 
உங்களை அபிடேகம்‌ செய்வேன்‌:" புனித 
பெர்நர்தும்‌ பின வருவதைக்கடவுள்‌ 
மக்களின்‌ தனிச்சிறப்பாகவும்‌ தனிப்‌ பண 
பாகவும்‌ கருதுகிறார்‌: “அபிடேகம்‌ அவர்‌ 
களுக்கு எல்லாவற்றையும்‌ கற்பித்து 
வருகிறது." 


அபிடேகம்‌ யெற்றவர்‌ (THE ANOINTED) 
பழைய ஏற்பாட்டின்படி இச்சொல்‌ 
இஸ்ராயேவின்‌ அரசனையும்‌, பின்‌ தலை 
மைக்‌ குருவையும்‌ குறித்தது. இவர்கள்‌ 
எண்ணெய்‌ புசி அபிடேகம்‌ செய்யப்‌ 
பட்டனர்‌. பழைய ஏற்பாட்டு காலத்திற்குப்‌ 
பின்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலான நிரந்தர 
அரசனைக்‌ குறித்தது. இதன்‌ அரமேயிக்‌ 
சொல்லான மெசியாவும்‌ கிரேக்கச்‌ 
சொல்லான கிறிஸ்து என்பதும்‌ நன்கு 
அறியப்பட்டவையாகும்‌. 


அபதோன்‌ (ABADDON - கீழ்‌ உலகம்‌, 
பாதாளம்‌) 

அழிவு, நரக தண்டனை என்று இச்‌ 
சொல்லுக்குப்‌ பலவாறு பொருள்‌ கூற 
லாம்‌. இந்த இடம்‌ இறந்தோரின்‌ ஆவிகள்‌ 
தங்கியிருந்த இடமாகிய செயோல்‌ என்ற 
பாதாளத்தோடும்‌ (யோபு 26:6) சாவோடும்‌ 
(28:22) கல்லறையோடும்‌ (ச்ங்‌ 48:1] 
தொடர்பு உடையது. இவ்விடம்‌ பிறர்‌ 
மனை நயப்பவர்களையும்‌ (யோபு 31:12) 
காம இச்சையுடையவர்களையும்‌ (பழ 27:20) 
தண்டிக்கும்‌, சுட்டெரிக்கும்‌ இடம்‌ ஆகும்‌ 
(யோபு 31:12. இங்கு இறைவனது இறுதி 
யான இரக்கம்‌ எடுத்து உரைக்கப்படுவ 
இில்லை, அவரது பிரமாணிக்கம்‌ 


136 


போற்றப்படுவதிவ்லை (சங்‌ 88:1). இறை 
வன்‌ ஒருவரே அறியும்‌ ஞானத்தின்‌ 
வழியை இவ்விடம்‌ அறியாது (யோபு 
28:22-29). ஆயினும்‌ இந்த இடம்‌ இறை 
வனது ஆட்சிக்கு உட்பட்டது. மனிதர்கள்‌ 
இதயங்களில்‌ இறைவன்‌ முன்‌ உள்ளது 
போல்‌ (பழ 15:1), இந்த இடமும்‌ அவர்‌ 
கண்முன்‌ பரவிக்கிடக்கிறது: அவரது 
ஆய்வுக்கு உட்பட்டது (யோபு 28:6). 

ராபிகளின்‌ இலக்கியத்தில்‌ இவ்விடம்‌ 
கேகன்னாவின்‌ ஒரு பகுதியாகும்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ இந்த இடம்‌ ஆட்தன்மைப்‌ 
படுத்தப்பட்டு கிரேக்க மொழியில்‌ அப்‌ 
பொல்லியோன்‌ என்று ஆட்பெயர்‌ பெறு 
கிறது. திருவெளி. 9-இல்‌ ஐந்தாம்‌ வான 
தூதர்‌ எக்காளத்தை களதியபின்‌ பாதாளக்‌ 
குழியின்‌ தாதனான அப்பொல்வியோன்‌ 
தோன்றுகின்‌ றான்‌ (திருவெளி 9:10. இவன்‌ 
திய ஆவிகளின்‌ அரன்‌ ஆவான்‌ இத்‌ 
நாலில்‌ இந்த இடம்‌ கோரமாக விவரிக்‌ 
கப்படுகிறது. இவ்விடத்திலே ஆவிகள்‌ 
உலக இறுதிக்காலத்தில்‌ வெட்டுக்கிளி 
களின்‌ உருவம்‌ எடுத்து இறைவனின்‌ 
முத்திரை இல்லாதவர்களை மட்டும்‌ 
சித்திரவதை செய்யும்‌. காண்க: அப்பொல்‌ 
வியோன்‌ . 


அபாரீம்‌ (ABARM - அப்பால்‌ உள்ள பகுதி) 
இது கிழக்கில்‌ மோவாபு மேட்டுச்‌ சம 
வெளியும்‌ மேற்கில்‌ சாக்கடலுமாக அமை 
யம்படி பிரிக்கும்‌ மலைப்பகுதியாகும்‌ 
(எண்‌ 27:18; 33:47-ச6; உப்‌ 32:49). யோர்‌ 
தானுக்கு மேற்கிலுள்ள மக்களால்‌ அபா 
ரீம்‌ என்றழைக்கப்பட்ட இந்த மலைத்‌ 
தொடர்‌ மோவாபு மேட்டுச்‌ சமவெளியின்‌ 
செங்குத்தான ஒரமாகும்‌. இது மேட்டுச்‌ 
சமவெளியிவிருந்து 300-விருந்து 800- 
அடி உயரமும்‌ சாக்கடலின்‌ மட்டத்திவி 
ருந்து 400 அடி உயரமும்‌ உடையது. 
இதன்‌ பெயர்‌ பெற்ற முக்கிய சிகரங்கள்‌ 
நெபோ (உப 32:39 பிசுகா (4:10) பேகோர்‌ 
(எண்‌ 23:28) ஆகியவையாகும்‌. 
பாலைவனத்தில்‌ அலைந்து திரிந்த 
போது. இஸ்ராயேல்‌ எமோரியர்களைத்‌ 
தோற்கடிக்கு முன்‌ இந்த மலைப்‌ பகுதி 
யில்‌ பல இடங்களில்‌ கூடாரம்‌ அடித்துத்‌ 
தங்கினர்‌ எண 21:10-20; 33:34). அலயமோன்‌ 
-திபிவாதயிமிவிருந்து புறப்பட்டு, மோ 


137 


வாபு சமவெளியை அடையுமுன்‌ அபாரீம்‌ 
மலைப்பகுதியில்‌ தங்கினர்‌ பண்‌ 2:47. 
48). அதன்‌ முக்கியசிகரங்களில்‌ ஒன்றான 
தெபோவிவிருந்து மோசே, தான்‌ இறக்கு 
முன்‌ வாக்களிக்கப்பட்ட கானான்‌ நாட்‌ 
டைப்‌ பார்த்தார்‌ எண 27:12: உப 32:49). 
கி.மு. 597-க்குச்‌ சிறிது முன்‌ அமைக்கப்‌ 
பட்ட பாடல்‌ பகுதியில்‌ (22:20-23-ல்‌ லெப 
னோன்‌, பாசான்‌, அபாரீம்‌ அகிய மலை 
களிலிருந்து எருசலேம்‌ தன்‌ அழிவை 
அறிவிக்கவும்‌, அழுது புலம்பும்‌ படியும்‌ 
அதை உருவகமாக அழைக்கிறார்‌ 
எரேமியா. 


அரபி (AB! - என்‌ தந்தை) 

இது அபியா என்ற பெயரின்‌ சுருக்க 
மாகும்‌. அபி கி.மு. 8-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
சிறப்பு வாய்ந்த அரசியாவான்‌. இவள்‌ 
செக்கரியாவின்‌ புதல்வி, ஆகாசின்‌ 
மனைவி. ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மை 
யுடன்‌ நடந்த எசக்கியாவின்‌ தாய்‌ 2 அர 
18:2). 


அபி-அலயோன்‌ (ABI-ALBON — 
வலிமை மிக்க தந்தை 

தாவீதின்‌ பொறுக்கியெடுத்த புகழ்‌ 
பெற்ற வீரர்களைக்‌ கொண்ட மூன்றாம்‌ 
துணைப்படையில்‌ முப்பது வீரர்கள்‌ 
இருந்தனர்‌. இவர்களில்‌ அபி-அலமோன்‌ 
ஒருவராவார்‌. இவர்‌ வட யுதாவிலுன்ள 
அரபா அல்லது பேத்‌ - அராபா என்ற 
சிற்றூரிலிருந்து வந்தவர்‌. அர்பாத்தியன்‌ 
என்றழைக்கப்பட்டார்‌ சாமு 23:40. 
இதற்கு இணையான 1 நாள்‌ 17:38-இல்‌ 
இவன்‌ “அர்பாத்தியனான அபியேல்‌" 
என்‌ ற்ழைக்கப்படுகிறார்‌. அபி-அலபோன்‌ 
என்பது சாலபோன்‌ என்றபெயரின்‌ பிழை 
வடிவமாக இருக்கலாம்‌ சாமு 83:32. 
காண்க: அபியேல்‌, சாலபோன்‌. 
அபிகயில்‌ (ABIHAIL - 
தந்தை வல்லமைமிக்கவர்‌) 

1. மெராரீ குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
லேவியர்‌. சூரியேவின்‌ தந்‌ைத (எண்‌ 3:35. 

2. யூதாவைச்‌ சேர்ந்த, எரகுமேலைச்‌ 
சேர்ந்த அபிசூரின்‌ மனைவி ( நாள்‌ 2:29). 

3. காது குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ 
ஏழு புதல்வர்களுக்குத்‌ தந்த (1 நாள்‌ 
5:13—14). 


அபிகாயில்‌ 


சீ. தாவீதின்‌ சகோதரன்‌ எவியாபுவின்‌ 
புதல்வி. தாவீதின்‌ மகன்‌ எரிமோத்தின்‌ 
மனைவியாவாள்‌. இவர்களின்‌ மகன்‌ மக 
லாத்து யுதாவின்‌ அரசன்‌ இரகபெயா 
மின்‌ மனைவியானாள்‌ 2 நாள்‌ 1110. 
இவ்வாசகம்‌ தெளிவாக இல்லை. 

5. அரசி எஸ்தரின்‌ தந்தை மோர்தெக்‌ 
காயின்‌ சிறிய தகப்பன்‌ (சகோதரன்‌). எஸ்‌ 
அபி; 9:29), 


அபிகாயில்‌ வவட - என்‌ தந்தை 
மகிழ்ந்தார்‌) 

1. மாகோனைச்‌ சேர்ந்த செல்வமிக்க 
இடையனான நாபாலின்‌ மனைவி பிற்‌ 
காலத்தில்‌ தாவீதின்‌ மனைவியானார்‌. 
தாவீது இவருக்கும்‌ இவர்‌ மந்தைக்கும்‌ 
பாதுகாப்பு அளித்து வந்திருந்தும்‌, கர்‌ 
மேலைச்‌ சேர்ந்த நாபால்‌ வாழ்த்துக்‌ கூற 
வந்த தாவீதின்‌ தூதர்களை அவமதித்தது 
மன்றி, மந்தைக்கு மயிர்‌ கத்தரிக்கும்‌ 
விழாவுக்கும்‌ தாவீதை அழைக்க மறுத்து 
விட்டார்‌. ஆகவே, தாவீது அவரைப்‌, பழி 
வாங்கத்‌ திட்டமிட்டார்‌. அதை அறிந்த 
நாபாவின்‌ அழகும்‌ விவேகமும்‌ உள்ள 
மனைவி அபிகாயில்‌, தன்‌ கணவனுக்குத்‌ 
தெரியாமல்‌ பெரும்‌ காணிக்கை களோடு 
சென்று தாவீதுக்கு வணக்கம்‌ செலுத்தித்‌ 
தன்‌ கணவன முட்டாள்தனமாய்‌ நடந்து 
கொண்டதற்கு மன்னிப்புக்கேட்டுத்‌ தன்‌ 
கணவனைத்‌ தாவீது கொல்லக்கூடாது 
என்றும்‌, அதற்கு மாறாக, தன்‌ காணிக்‌ 
கைகளை ஏற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌ நயமாக கேட்டுக்கொண்டாள்‌. 
அபிகாயிவின்‌ அழகாலும்‌, விவேகமிக்க 
பேச்சாலும்‌ அமைதி அடைந்த தாவீது 
நாபாவின்‌ மீது பழிவாங்கும்‌ எண்ணத்‌ 
தைக்‌ கைவிட்டார்‌. அவளுடைய காணிக்‌ 
கையை ஏற்றுக்கொண்டார்‌ பூ சாமு 
கீ5:2-35). அடுத்தநாள்‌ காலையில்‌ அபிகா 
யில்‌ இவற்றை எல்லாம்‌ தன்‌ கணவரிடம்‌ 
கூற அவர்‌ கல்லாய்ச்‌ சமைந்துபோனார்‌. 
பத்துதாட்களுக்குப்பின்‌ இறந்து போனார்‌ 
(25:368-39). பின்பு தாவீது அபிகாயிலைத்‌ 
தன்‌ மனைவியாக்கிக்‌ கொண்டார்‌ (85:த0- 
43. அவள்‌ அவரோடு காத்தில்‌ வாழ்ந்து 
வந்தாள்‌. சவுவுக்கு எதிராக போர்‌ செய்‌ 
யத்‌ தாவீதும்‌ அவரோடு இருந்தவர்களும்‌ 
பெவிஸ்தியரோடு சேர்ந்தபோது அம. 


அடகு 


லைக்கியர்‌ அபிகாயில்‌. அகினோவாம்‌ 
என்ற தாவீதின்‌ இரு மனைவியரையும்‌ 
சிறைப்பிடித்துச்‌ சென்றனர்‌ (0:8). பின்பு 
அவர்களைத்‌ தாவீது விடுவித்தார்‌ 0:19). 
கெபிரோனில்‌ தாவீது அரசனான பின்பு, 
அவருக்கு அபிகாயில்‌ கிலயபு என்ற 
மகனைப்‌ பெற்றெடுத்தாள்‌ (ம சாமு 3:2. 
இவர்‌ 1 நான்‌ 3:-இல்‌ தானியேல்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. 

2. 1 நான்‌ 2:16 -இன்படி தாவீதின்‌ இரு 
சகோதரிகளில்‌ ஒருத்தி அவாள்‌. 8 சாமு 
77:5-ன்படி இரு ஒன்றுவிட்ட சகோதரி 
களில்‌ ஒருத்தி அவாள்‌. இக்‌ கூற்றின்‌ படி. 
அபிகாயிவின்‌ தந்தை நாகாசு அவார்‌. 
ஈசாய்‌ அல்ல. செருயா, அபிகாயிவின்‌ 
சகோதரி என்பதைவிட யோவாபுவின்‌ 
தாய்‌ ஆவாள்‌. ஒருவேளை ஈசாயை மணக்‌ 
கும்‌ முன்‌ தாவீதின்‌ தாய்‌ நாகாசுக்கும்‌ 
பெற்று எடுத்தவர்களாக செரூயாவும்‌, 
அபிகாயிலும்‌ இருக்கலாம்‌. அப்படியா 
யின்‌ செரூயா தாவீதுக்கு மிகவும்‌ 
மூத்தவன்‌ அவாள்‌. தாவீதை அவள்‌ தாய்‌ 
பெற்றெடுத்த சமயத்தில செரூயாவும்‌ 
யோவாபுவைப்‌ பெற்றெடுத்திருக்கலாம்‌. 

அபிகாயில்‌, இசுமயேலனான எத்தேர்‌ 
அல்லது இசுரியை மணந்து அமாசா 
வுக்குத்‌ தாயானாள்‌ ( நாள்‌ 2:1617). இவரை 
அபிசலோம்‌ தாவீதின்‌ படையில்‌ 
வயோவாபுக்குப்‌ பதிலாகப்‌ படைத்‌ தலை 
வன்‌ ஆக்கினார்‌ (2 சாமு 17:25). 2 சாமு 
19:13 தாவீதே இவரைப்‌ படைத்தலைவன்‌ 
ஆக்கியதாகக்‌ கூறுகிறது. இரண்டாம்‌ 
சாமுவேல்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ இசுரிக்குப்‌ 
பாதகம்‌ ஆனவிதத்தில்‌ விவரிக்கிறார்‌. 
அதன்படி, இசுரி அபிகாயிலைக்‌ கெடுத்‌ 
தான்‌. அதனால்‌ அமாசா முறையற்ற 
விதத்தில பிறந்தவர்‌ ஆவார்‌ . 
அபிகு (451HU - அவர்‌ என்‌ தந்தை 

ஆரோனுக்கும்‌ எவிசெபாவுக்கும்‌, 
பிறந்த இரண்டாம்‌ மகன்‌ யாத்‌ 86:20. 
எப்போதும்‌ முதல்‌ மகன்‌ நாதாபுவோடு 
சேர்த்து அபிகு குறிக்கப்பெறுகிறார்‌. 
இவர்களுடைய சகோதரர்கள்‌ எவயாசார்‌, 
இத்தாமார்‌ ஆவர்‌. இஸ்ராயேவின்‌ தலை 
வர்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌. மோசே, 
ஆரோன்‌, 'நாதாபு, -அபிகு மற்றும்‌ 70 
முதியவர்களும்‌ இறைவனது இறையாற்‌ 


136 


றல்‌ தோற்றத்தைக்காண சீனாயிமலை 
ஏறிச்சென்றனர்‌ (சேோம்‌.9-1). நாதாப்பும்‌, 
அபிருவும்‌ ஆணடவரின குருக்களாக்கப்‌ 
பட்டனர்‌ (8:0). ஆரோன்‌ பெரிய குருவாக்‌ 
கப்பட்டபின்‌ அவரது முதல்நாள்‌ பணியில்‌ 
அவருக்கு உதவி செய்தனர்‌ லேவி 5:9, 
நாதாபும்‌, அபிகுவும்‌ “தூபக்‌ கலசங்களை 
எடுத்து அவற்றுள்‌ நெருப்பையும்‌ தூபத்‌ 
தையும்போட்டு, தங்களுக்குக்‌ கட்டளை 
யிட்டிருந்ததை மீறி ஆண்டவர்‌ திருமுன்‌ 
அன்னிய நெருப்பைச்‌ சமர்ப்பித்தனர்‌. 
உடனே ஆணடவரிடமிருந்து நெருப்பு 
புறப்பட்டு அவர்களை எரித்தது. அவர்‌ 
கள்‌ ஆண்டவர்‌ முன்னிலையிலேயே இறந்‌ 
தனர்‌“ (00:1-2). இவர்களுடைய சகோதரர்‌ 
களைத்‌ தவிர்த்து, ஆரோனின்‌ சிற்றப்பன்‌ 
ஊசியேலின்‌ புதல்வர்களை, தாதாபு, 
அபிகுவை அடக்கம்‌ செய்யக்‌ கட்டளை 
யிட்டார்‌ மோசே (10:4-5). 

பிற்கால வரலாற்றில்‌ இந்த நிகழ்ச்சி 
யோடு நாதாபு அபிகு தொடர்புபடுத்தப்‌ 


படுகின்றனர்‌.  கட்டுமீறிய அவர்களது 
நடத்தை லேவியர்‌ திருநிலைப்படுத்தும்‌ 
விவரிப்பிலும்‌ காண்‌ 4:2-த்‌, லேவியர்‌ 


கணக்கெடுப்பினும்‌ (26:60-6) குறிக்கப்படு 
கிறது. இக்‌ குற்றத்திற்காக மகப்‌ பேறின்றி 
இவர்கள்‌ இறந்ததாகக்‌ கூறப்படுகிறது 
1 நான்‌. 24:1-2, இவர்கள்‌ மக்கட்பேறின்றி 
இறந்துபோயினர்‌ என்று வெறுமனே கூறு 
கிறது. இவர்கள்‌ இடத்தை, இவர்களு 
டைய சகோதரர்கள்‌ எலயாசர்‌, இத்தா 
மார்‌ நிறைவுசெய்து, குருக்களாகப்‌ பணி 
புரிந்தனர்‌. 
அமிகூது (4IHUD - என்‌ தந்தை மாட்சிமை 
ஆவார்‌, என்‌ தந்தை புகழ்‌ ஆவார்‌] 

இவர்‌ பென்யாமின்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவரா. பென்யமினின்‌ தலைமகன்‌ 
பெலாவின்‌ மூன்றாவது மகன்‌ அவார்‌ 
(1 நான்‌ 8:2. 


அபிசவோம்‌ (ABSALOM, ABISHALOM - 
தந்தை அமைதியாவாம்‌) 

1. வட சீரியாவில்‌ கெசூரின்‌ அரசன்‌ 
தால்மாயின்‌ மகளான மாக்காவின்‌ வழி 
தாவீதுக்குப்‌ பிறந்த மூன்றாம்‌ மகன்‌ 
(2 சாழு 3:4; 1 நான்‌ 3:2. இவர்‌ கெபிரோ 
னில்‌ பிறந்தவர்‌. அழகுமிக்க இளைஞ 
னாக வளர்ந்தார்‌ (2 சாமு 1425-22; 1 அர 


139 


15:2.10-இல்‌ இவன்‌ அபிசாலோம்‌ என்ற 
மைக்கப்படுகிறார்‌. 

தாவீதின்‌ முதல்‌ மகன்‌ அம்னோன்‌ 
இவரது அழகிய தங்கை தாமாரை வஞ்சக 
மாகக்‌ கற்பழித்த கதையுடன்‌ அபிசாலவோ 
மைப்பற்றிய குறிப்புகள்‌ தோடங்குகின 
நன. அம்னோன்‌ கற்பழிக்குமுன தாமா 
ரை எவ்வளவு விரும்பினாரோ அவ்வளவு 
அதற்குப்பின்‌ அவளை வெறுத்தார்‌. 
அவளை வீட்டைவிட்டுத்‌ துரத்திவிட்டார்‌. 
அவளும்‌ தன்‌ சகோதரன்‌ வீட்டில்‌ 
அடைக்கலம்‌ புகுந்தாள்‌ 2 சாழு 4:1-12. 
தாவீது மன்னன்‌, அப்போது உரியாவின்‌ 


மனைவி பதுசேபாவோடு வெகுவாக 
ஈடுபாடுகொண்டி ருந்தார்‌. ஆகையால்‌ 
அம்னோனை நீதி முறைப்படி தண்டிக்க 
வில்லை. இதன்விளைவாக, நாத்தான்‌ 


இறைவாக்குப்படி தாவீது குடும்பத்தின 
ருக்கு வரவிருக்கும்‌ அழிவுகளுக்கு அடிப்‌ 
படை நிறுவப்பட்டது. 

அம்னோனிடம்‌ கொண்ட பகையை 
அபிசலோம்‌ இருவருடங்களுக்கு மறைத்து 
வைத்திருந்தார்‌ சாமு 18:22-23). பின்‌ 
ஆட்டு மயிர்வெட்டு விழாவின்போது அம்‌ 
னோனைக்‌ கொன்றுபோடச்‌ செய்தார்‌. 
பின்‌ தன்‌ தாய்வழி பாட்டனின ஊரான 
கெசூருக்கு ஒடவிட்டார்‌ (13:23-38). தாவீது 
அபிசலோமை மிகவும்‌ அன்பு செய்‌ 
திருக்கவேணடும்‌. அவரை நினைத்து 
அவர்‌ நாளும்‌ புலம்பிக்‌ கொண்டி ருந்தார்‌ 
(14:37: 74:ழ. இதை அறிந்த தாவீதின்‌ 
சகோதரி செருூயாவின்‌ மகனும்‌ படைத்‌ 
தவைவனுமான யோவாபு, தந்திரமாய்‌ 
தெக்கோவா ஊரைச்‌ சேர்ந்த அறிவாளி 
யான பெண்ணைக்கொண்டு அபிசலோ 
முக்காகப்‌ பரிந்து பேசச்செய்து, அவனை 
கெசூரிவிருந்து எருசலேமுக்கு அழைத்து 
வந்தார்‌, அனால்‌ அரசர்‌ அவனது முகத்‌ 
தைக்‌ கூடப்‌ பார்க்க விரும்பவில்லை. இரு 
வருடங்களுக்குப்‌ பின்புதான்‌ யோவாபு 
தந்தைக்கும்‌ மகனுக்கும்‌ ஒப்புறவு ஏற்‌ 
படுத்த முடிந்தது (14:3-30). 

சிறிது காலத்திற்குப்பின்‌, அபிசலோம்‌ 


அரச வாரிசு உரிமை கொண்டாடக்‌ 
தொடங்கினார்‌. தனது தந்தைக்கு எதி 
ராகக்‌ கிளர்ச்சி செய்யத்‌ தந்திரமாகத்‌ 


தயாரிக்கத்‌ தொடங்கினார்‌. எருசவேமி 


அ.டிசலேோர.ம்‌ 


வள்ள மத்திய அதிகாரிகள்‌ குலங்களின்‌ 
சலுகைகளை மதிக்காததால்‌ ஏற்பட்ட 
மக்களின்‌ அதிருப்தியைப்‌ பயன்படுத்தி 
மக்களின்‌ அன்பைப்‌ பெற முடிந்தது (15:0). 
பின்‌ பதுசேபாவின்‌ பாட்டனும்‌, தாவீதின்‌ 
புகழ்பெற்ற ஆலோசகருமான அகித்தோ 
பவின்‌ ஆதரவோடு அபிசலோம்‌ கெபி 
ரோனில்‌ தன்னையே அரசனாக அறிக்‌ 
கையிட்டார்‌ (25:7-12. 


மிகவேகமாக, தாவீது எருசலேமை 
விட்டு ஓடினார்‌ 05:15-14), ஓவிவ மலையில 
ஏறிப்போகும்போது அழுதுகொண்டே 
சென்றார்‌ (5:30), அகித்தோபல்‌ அபிச 
லோமோடு சேர்ந்து கொண்டதை அறிந்த 
அரசன்‌ விவேகத்தோடு நடந்துகொள்ளத்‌ 
தொடங்கினார்‌. தனது பிரமாணிக்கமான 
கூசாயை எருசலேமுக்கு அனுப்பி. அபிச 
லோமின்‌ பணியில்‌ சேர்ந்துகொள்ளச்‌ 
செய்தார்‌. இப்படிச்‌ செய்வதால்‌, அகித்‌ 
கதோபவின்‌ ஆலோசனை வெற்றியடை 
யாது போகச்‌ செய்ய எதிர்பார்த்தார்‌. 


இதற்கிடையில்‌, அபிசலோம்‌ அகித்‌ 
தோபலோடு எருசலேமுக்குள்‌ நுழைந்‌ 
தார்‌ (5:37: 16:15). அகித்தோபவின்‌ முதல 
ஆலோசனைப்படி , அரண்மனையைக்‌ 
கவனித்துக்கொள்ள தாவிதால்‌ விட்டுச்‌ 
செல்லப்பட்ட அவரது வைப்பாட்டி களை 
மக்கள்‌ யாவரும்‌ பார்க்கப்‌ பங்கபடுத்தி 
னார்‌ (6:21-22. இவ்வாறு நாத்தான்‌ 
தாவீதுக்கு அறிவித்த இறைவாக்கு நிறை 
வேறிற்று 02:11-12. இச்‌ செயலால்‌ அவர்‌ 
தந்தையோடு எத்தகைய சமாதானத்திற்‌ 
கும்‌ இடமில்லாது போயிற்று. அன்று 
இரவே தாவீதைத்‌ துரத்திச்‌ சென்று 
அவரைத்‌ தோற்கடிக்க வேண்டுமென்ற 
அகித்தோபவின்‌ இரண்டாவது ஆலோச 
னையை அபிசவோம்‌ உடனே ஏற்றுக்‌ 
கொள்ளாதபடி கூசாய்‌ பார்த்துக்கொண் 
டார்‌ (7:1-14). தாண்‌ முதல்‌ பேயேர்‌ - 
செபா வரை உளள மக்களை ஒனறு 
சேர்த்து தாவீதுக்கு எதிராக அவனே 
போருக்குத்‌ தலைமை தாங்கிச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்று கூசாய்‌ கூறினார்‌. இதை 
அவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. "இவ்வாறு, 
ஆண்டவர்‌ அபிசலோமுக்குத்‌ தீங்கு 
தேரிடும்படி, அகித்தோபலின்‌ பயனுள்ள 
ஆலோசனை எடுபடாது போகச்‌ செய்‌ 


அபிசாகு 


தார்‌” (7:29. இவ்வாறு தொடக்கத்தி 
லேயே அபிசலோமின்‌ வீழ்ச்சி உறுதி 
செய்யப்பட்டது. 

பெரும்படையுடன்‌ தாவீதைத்‌ துரத்தி 
வர அபிசலோம்‌ விட்ட மிட்டுள்ளதை 
கூசாய்‌ வழியாக அறிந்த தாவீது யோர்‌ 
தானைக்கடந்து, மகனாயிமில்‌ தங்கியிருந்‌ 
தார்‌ 07:21-24). தனது ஆலோசனை ஏற்றுச்‌ 
கொள்ளப்படவில்லை என்று கண்ட அகித்‌ 
தோபல்‌ தற்கொலை செய்துகொண்டார்‌. 
(17:23). சிறிது காவத்திற்குப்பின்‌ தந்தைக்‌ 
கும்‌ மகனுக்கும்‌ நடந்த போரில்‌ அபிச 
லோம்‌ எப்பிராயீம்‌ காடுகளில்‌ தோற்‌ 
கடு க்கப்பட்டார்‌ (8:6-8). அங்கு அவரது 
தலைமூடி, ஒரு கருவாவி மரத்தில்‌ சிக்கிக்‌ 
கொண்டது. அவர்‌ ஏறிவந்த கோவேறு 
கமுகதை, அவரை விண்ணுக்கும்‌ மண்ணுக்‌ 
கும்‌ இடையில்‌ தொங்கிக்கொண்டிருக்க 
விட்டுவிட்டு ஒடி.ப்போயிற்று. இதை 
அறிந்த யோவாபு, “என்‌ மகனை என்பொ 
நட்டு உயிரோடு காப்பாற்றவேண்டும்‌* 
(18:5) என்ற அரச கட்டளையையும்‌ 
புறக்கணித்துவிட்டு தன்‌ கையாலே மூன்று 
ஈட்டிகளை அபிசலோமின்‌ இதயத்தில்‌ 
பாய்ச்சினார்‌. அதன்‌ பின்னும்‌ அபிச 
லோம்‌ உயிரோடு ருப்பதைக்‌ கண்ட 
யோவாபின்‌ பரிசையர்கள்‌ அவனை வேட்‌ 
பூக்‌ கொன்று போட்டார்கள்‌ (8:14-15). 
பின்பு, அவர்கள்‌ அபிசலோமின்‌ உட 
லைத்‌ தூக்கிச்‌ சென்று மிகவும்‌ அழமான 
ஒரு பள்ளத்தில்‌ எறிந்து அவர்‌ மேல்‌ 
கற்களைப்‌ பெருமளவில்‌ குவித்தனர்‌ 
(14:12. 


செய்தி அறிந்த தாவீது வெகுவாகப்‌ 
புலம்பி அழுதார்‌ (8:39, இதனால்‌ அன்று 
வெற்றி துக்கமானதாக மாறிப்போயிற்று. 
அரசனது நடத்தை பிரமாணிக்கமுன்ள 
வீரர்களை ஊக்கமிழக்கச்செய்யும்‌ என்று 
ணர்ந்த யோவாபு, அரசனைக்‌ கண்டித்து, 
அவருக்குப்‌ பிரமாணிக்கமாயிருந்தவர்களி 
டம்‌, அன்பாய்ப்‌ பேசச்‌ செய்தார்‌ (09:1-, 


தனது வாழ்நாளில்‌ அபிசலோம்‌, தன்‌ 
பெயரையும்‌, நினைவையும்‌ நிலைப்படுத்த 
புதல்வர்கள்‌ இல்லாததால்‌ எருசலேமுக்கு 
அருகிலுள்ள அரசரின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
ஒரு தாணை நிறுத்தி அதற்குத்‌ தன்‌ 
பெயரை இட்டிருந்தார்‌. அது “அபிசலே 


140 


மின்‌ கை” என்றன்ழக்கப்பட்டது (ஒரு 
வேளை 1ச்‌:27-இல்‌ குறிக்கப்பட்ட அபிசலே 
மின்‌ மூன்று புதல்வர்களும்‌ அவருக்கு 
முன்பே இறந்திருக்கவேண்டும்‌. அவரது 
மகள்‌ தாமார்‌ பிற்காலத்தில்‌ அபியா 
அரசனது மாமியாவானள்‌). அவர்‌ இத்‌ 
தாளை அகித்ரோன்‌ பன்ளத்தாக்கின்‌ 
கிழக்குச்சரிவில்‌ நிறுவியிருக்‌ கவேண்டும்‌. 
அங்கு ஓர்‌ எகிப்திய - கிரேக்கப்‌ பாணி 
நினைவுச்‌ சின்னம்‌ அ/சமோனியர்‌ 
அல்லது எரோதியர்‌ காலத்திவிருந்து 
அபிசலோமின்‌ தாண்‌” என்றழைக்கப்படு 
கிறது. 

க. யோனத்தான்‌ மக்கபேயுவின்‌ படை 
யில்‌ ஒரு தலைவரான மத்தத்தியாவின்‌ 
தந்‌ைத ஆவார்‌. சீரியர்களுக்கு எதிரான 
போரில்‌ படை எல்லாம்‌ ஒடிவிட்ட 
பின்னும்‌ மத்தத்தியா தன்‌ பேரனுக்குப்‌ 
பிரமாணிக்கமாயிருந்தார்‌ 4 மக்‌ 11:70. 
இவர்‌ 1 மக்‌ 13:11-இல்‌ குறிக்கப்படும்‌ தூ 
துக்கு சீமோன்‌ மக்கபேயுவால்‌ அனுப்பப்‌ 
பட்ட யோனத்தனின்‌ தந்தையான அபிச 
லோமாக இருக்கலாம்‌. 


3. கிமு. 165௩இல்‌ பேத்து-சூரில்‌ 
நிகழ்ந்த தோல்விக்குப்பின்‌ சமாதான 
உடன்பாடு செய்ய யூதர்களால்‌ இவிசியா 
விடம்‌ அனுப்பப்பட்ட இரு தூதுவர்களில்‌ 
ஒருவராவார்‌ (3 மக்‌ 11:17). இவர்‌ மேலே 
2-இல்‌ குறிக்கப்பட்டவராகவும்‌ இருக்க 
லாம்‌. இதற்கு இணையாக 1 மக்கபேயரில்‌ 
ஒன்று மில்லை. இந்த நிகழ்ச்சியைப்பற்றி 
2 மக்கபேயர்‌ அசிரியர்‌ பிழை செய்திருக்க 
லாம்‌. 


அமபிசாகு (ABISHAG - என்‌ தந்தை 
அலைந்து திரிகிறார்‌, என்‌ தந்தை 
தவறுலிறார) 

சூனாமிய ஊராள்‌. அழகிய இளங்‌ 
கன்னி. தாவீது அரசனின்‌ முதிர்ந்த 
வயதில்‌, “அவரது முன்னிலையில்‌ நிற்க 
வும்‌”, அவருக்குச்‌ சூடு உண்டாக்கும்படி 
அவரது மார்பின்‌ மீதுபடுத்து உறங்க 
வும்‌, அழைத்து வரப்பட்ட தாதிப்‌ பெண்‌. 
ஆனால்‌ அரசன்‌ அவளோடு சிற்றின்ப 
உறவ கொண்டகில்லை பீ அர 11-4. 

ஆனால்‌ தாவீதின்‌ மரணத்துக்குபின்‌, 
சாலமோன்‌ அவளைத்‌ தாவீதின்‌ மனைவி 


[4] 


யாகவே கருதினார்‌. அ தோனியா 
அவளை மணக்க, விரும்பி சாலமோனின்‌ 
தாய்‌ பதுசேபா வழியாக வேண்டிக்‌ 
கொண்டபோது, இளைய மன்னன்‌ சால 
மோன்‌, இது அதோனியா அரசன்‌ 
ஆவதற்குச்‌ செய்யும்‌ ஒரு முயற்சி என்று 
கருதி, அவனைக்கொன்று போட்டார்‌ 
(2:13-25), 


அபிசாய்‌ (ABISHA! - என்‌ தந்தை 
வாழ்கிறார்‌) 

தாவீதின்‌ சகோதரி செரூயாவின்‌ மூத்த 
மகன்‌. யோவாபு, அசாயேல்‌ ஆகியோரின்‌ 
சகோதரன்‌ (2 சாமு 2:78; 1 நான்‌ 2:16; 18:3). 
இவரது தந்தையின்‌ பெயர்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை, 


தாவீது. சவுலால்‌ துரத்தப்பட்டு 
அலைந்து திரிந்த காலத்தில்‌, தாவீதின்‌ 
வீரமிக்க தோழனாக, அபிசாய்‌ முதன்‌ 
முதலாகக்‌ குறிக்கப்பெறுகிறார்‌. சிப்பு 
பாலைவனத்தில்‌ சவுவின்‌ பாளையத்‌ 
திற்குத்‌ தாவிதோடு இரவில்‌ சென்றார்‌. 
சவுவும்‌ மற்றவர்களும்‌ கூடாரத்தில்‌ 
ஆழ்ந்து உறங்கிக்‌ கிடக்கும்‌ வாய்ப்பைப்‌ 
பயன்படுத்தி, சவுலை ஈட்டியால்‌ குத்திக்‌ 
கொல்ல அபிசாய்‌ விருப்பம்‌ தெரிவித்த 
போது, தாவீது அவரைக்‌ கட்டுப்படுத்தி 
னார்‌. ஆனால்‌ சவுலின்‌ ஈட்டியையும்‌ 
தண்ணீர்ப்‌ பாத்திரத்தையும்‌ மட்டும்‌ 
எடுத்துக்கொள்ளக்‌ கட்டளையிட்டார்‌ 0 


காயு 26:5-18). 


சவுல்‌ இறந்தபின்‌, தாவீது வீட்டாருக்‌ 
கும்‌ இசிபோசத்துன்‌ வீட்டாருக்கும்‌ நடந்த 
சிறு போர்களின்‌ முடிவில்‌, அடுத்து அபி 
சாய்‌ குறிக்கப்படுகிறார்‌. அப்படிப்பட்ட 
ஒரு போரில்‌, அபிசாயின்‌ சகோதரன்‌ 
அசாயேல்‌ அபினேர்‌ படைத்தலைவர்‌ 
எச்சரித்தும்‌, அவரைத்‌ துரத்திச்‌ சென்‌ 
றார்‌. அபினேர்‌ தற்காப்புக்காக அசாயே 
லை ஈட்டியால்‌ குத்திக்கொன்றார்‌. 
ஆகவே பழி தீர்க்கும்‌ எண்ணத்துடன்‌ 
அபிசாயும்‌ யோவாபுவும்‌, அபினேரைத்‌ 
தொடர்ந்து தாக்கி வந்தனர்‌. தற்காவிகப்‌ 
போர்‌ நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது. 
ஆனால்‌ பழி தீர்க்கும்‌ எண்ணத்தை இரு 
சகோதரர்களும்‌ கைவிட்டு விடவில்லை (2 
சாமுழ்‌ 17-30). வாய்ப்புக்‌ கிடைத்தபோது 


அபிசூர்‌ 


அபிசாயும்‌, யொவாபுவும்‌ அபினேரை 
வஞ்சகமாகக்‌ கொன்று தங்கள்‌ வழிவாங்‌ 
கும்‌ எண்ணத்தைத்‌ தீர்த்துக்கொண்டனர்‌. 


அம்மோனியர்‌ சீரியர்களுக்கு எதிரான 
போரில்‌ அம்மோனிய அரசன்‌ கனூன்‌, 
தாவீதின்‌ தாதுவர்களை அ வமதித்தான்‌. 
ஆபிசாய்‌ அம்மோனியர்களையம்‌ 
யோவாபு சீரியர்களையும்‌ தாக்கி வெற்றி 
கொண்டனர்‌ (8 சாமு 10:9-19; 1 நான்‌ 
19:11-19. 1 நான்‌ 18:12-13-இன்‌ படி அபி 
சாய்‌ ஏதோமியரைத்‌ தாவீதின்‌ அடிமை 
களாக்கினார்‌. மற்றொரு சமயம்‌, பெவிஸ்‌ 
தியனான இசிபி-பெனோபு என்ற அரா 
பிய குலத்தினன்‌ தாவீதை ஈட்டியால்‌ 
கொல்ல முயன்றபோது, அவனைக்‌ 
கொன்று அபிசாய்‌ தாவீதைக்காப்பாற்றி 
னார்‌ (2 சாமு 41:10-17), மற்றொரு சமயம்‌ 
முன்னூறு பெலிஸ்‌ தியரை ஆபிசாய்‌ 
கொன்றதாகத்‌ தெரிகிறது (2 சாமு 88:18: 1 
நான்‌.17:20). தாவீதின்‌ மிக வவிமைபெற்ற 
மூன்று வீரர்களில்‌ ஒருவன்‌ இல்லையென்‌ 
நாலும்‌, வீரத்திற்குப்‌ புகழ்‌ பெற்ற அவரது 
முப்பது வீரர்களில்‌ ஒருவராகத்‌ திகழ்ந்‌ 
தார்‌ அபிசாய்‌ (2 சாமு 83:19:1 நாள்‌ 11:20. 

அபிசாய்‌ தாவீதுக்குப்‌ பிரமாணிக்க 
மாய்‌ இருந்தாலும்‌, இருமுறை அவருக்கு 
எதிராகத்‌ தாவீது எரிச்சல்பட்டு “செரூயா 


வின்‌ புதல்வர்களே உங்களுக்கும்‌ 
எனக்கும்‌ என்ன?” என்று கூற வேண்டி 
யிருந்தது (2 சாமு 16:00; 19:2). முதல்‌ 


தடவை, அபிசலோம்‌ கிளர்ச்சியின்போது, 
தாவீது தப்பி எருசலேமிவிருந்து ஒடிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, பென்யாமின்‌ குலத்‌ 
தவனாகிய சிமயி வசைமொழி கூறி, 
கல்லால்‌ எறியத்‌ சநொடங்கியபோது, 
அவனைக்கொன்றுவர அபிசாய்‌ அனுமதி 
கேட்டபோது தாவீது இவ்வாறு கூறினார்‌ 
(2 சாமு 78:51. இரண்டாம்முறை சிமயி 
தனது முந்திய நடத்தைக்கு வருந்தி 
தாவீதிடம்‌ மன்னிப்புக்கேட்டபோது, பழி 
வாங்குதவில்‌ வல்ல அபிசாய்‌ சிமயியைக்‌ 
கொல்ல விரும்ப தாவீது இவ்வாறு 
கூறினார்‌ (19:15 23, 
அபிசூர்‌ (ABISHUH - என்‌ தந்தை 
அரண்‌ அவார்‌) 

கெசிரோன்‌ குடும்பத்தைச்‌ 
யூதா குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 


சேர்ந்த 
சம்மாயின்‌ 


அபிசரூவா 


மகன்‌, நாதாபுவின்‌ சகோதரன்‌. இவர்‌ 
அபிகயிலை மணந்து இரு புதல்வர்‌ 
களுக்குத்‌ தந்தையானார்‌ (1 நாள்‌ 2:28-29). 


அபிசூவா (A௮BISHUA - தந்தைமீட்பாவார்‌, 
தந்தை விடுதலை அவார்‌) 

7, பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
பெலாவின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. பென்‌ 
யாமினின்‌ பேரன்‌ ப நாள்‌ 3ல்‌. 

2. ஆரோனின்‌ கொல்லப்‌ பேரனும்‌ 
பெரிய குரு பினகாசின்‌ மகனுமாவார்‌ 
(1 நாள்‌ 6:4-5), இறைவல்லுநர்‌ எஸ்ராவின்‌ 
மூதாதையருமாவார்‌ எஸ்‌ 7:3). லேவியர்‌ 
மரபு முறைப்பட்டி யவில்‌, பீடத்தின்‌ 
அருகே பணியாற்றி வந்த வழிவந்தவர்‌ 
களின்‌ பட்டியலில்‌ இவரும்‌ இடம்‌ பெறு 
கிறார்‌. 
அபிதான்‌ (ABTAட- என்‌ தந்தை 
பணித்‌ திவலை அவாம்‌. 

தாவீது அரசரின்‌ மனைவியருள்‌ 
ஒருத்தியாவாள்‌. அவரது ஐந்தாம்‌ மகன்‌ 
செப்பத்தியாவின்‌ தாயார்‌ ம சாழு சீ. 
1 நாள்‌ 3:9. 
அபிதா (49/0 - என்‌ தந்‌ைத அறிவார்‌) 

ஆபிரசகாம்‌-கெத்தாரா அகியேரின்‌ 
பேரன்‌. மிதியானின்‌ நான்காவது மகன்‌ 
(ஆதி 25:4; 1] நாள்‌ 1:94. 
அபிதான்‌ (ABIDAN - என்‌ தந்‌ைத 
தர்ப்பிட்டார்‌) 

கித்யோனின்‌ மகன்‌. பென்யாமின்‌ 
குலத்தவர்‌. அக்குலத்தின்‌ தலைவன்‌ 
ஆனார்‌. பாலைவனத்தில்‌, இஸ்ராயேலின்‌ 
மக்கள்‌ தொகைக்கணக்கெடுப்பிலும்‌ மற்ற 
- அலுவல்களிலும்‌ மோசேக்கு உதவி செய்த 
பன்னிருகுவத்‌ தலைவர்களுள்‌ ஒருவர்‌ 
(எண்‌,1:11; 8:82: 10:84). பவிபீடம்‌ அபிடேக 
விழாவின்‌ ஒன்பதாம்‌ நான்‌ இவர்‌ தன்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்தினார்‌ (7:50.89). 
அபிதி (4801 - யாவேயின்‌ ஊழியன்‌ 
என்பதன்‌ குறுகிய வடிவம்‌) 

1. இவர்‌ மெராரியின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு லேவியர்‌. இவர்‌ கீசீயின்‌ 
தந்தையும்‌, தாவீது காலத்தில்‌ ஆலயப்‌ 
பாடகர்களுள்‌ ஒரவரான எத்தானின்‌ 
பாட்டனும்‌ ஆவார்‌ ப நாள்‌.6:49 

2. இவர்‌ எசக்கிய அரசனோடு சம 
காவத்தவரும்‌ ஒரு லேவியரும்‌ ஆகிய 


142 


கீசீன்‌ தந்தையாவார்‌ (2 நான்‌ 29:12. ஒரு 
வேளை ஒன்றில்‌ குறிக்கப்பட்டவராகவே 
இருக்கலாம்‌. 

3, இவர்‌ எஸ்ராவின்‌ பணிக்காலத்‌ 
தில்‌, சட்டம்‌ தடுத்ததற்கு மாறாக 
அன்னியப்‌ பெண்களை மணந்துகொண்ட 
இஸ்ராயேலர்களில்‌ ஒருவராவார்‌ (எஸ்‌ 
10:26). இவர்கள்‌ தங்களது புற இன 
மனைவியரை அவர்கள்‌ பிள்ளைகளுடன்‌ 
தள்ளிவிடவும்‌, தங்கள்‌ பாவத்துக்காக ஒரு 
செம்மறி ஆட்டுக்கிடாவைப்‌ பலியிடவும்‌ 
ஒப்புக்‌ கொண்டனர்‌ (0:18.40. 


அபிதியேல்‌ (ABDIEL - இறைவனது 
ஊழியன்‌) 

இவர்‌ கிலயாத்து அல்லது பாசானில்‌ 
வாழ்ந்த காது குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
இவர்‌ கூனீயின்‌ மகனும்‌ அக்குடும்பத்தின்‌ 
தலைவரான அகியின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ 
(1 நாள்‌ 5:19). 


அபுதாபு (கபம்‌ - என தந்தை 
நன்மையானவர்‌) 


சாரயிமுக்கும்‌ அவரது முதல மனைவி 
கூசிமுக்கும்‌ பிறந்த இரு புதல்‌ வர்களில்‌ 
ஒருவர்‌ ப நாள்‌ 8:11], பென்யாமின்‌ குல 
மரபுப்‌ பட்டியலில்‌ குறிக்கப்பெறுகிறார்‌. 


அபிதேல்‌ (ABDEEL - இறை ஊழியன்‌) 
இவர்‌ செலமியாவின்‌ தந்தையாவார்‌. 
எரேயியாவையும்‌ பாரூக்கையும்‌ பிடித்து 
வீர்‌ யோயாக்கியினால கட்டளையிடப்பட்ட 
மூன்று ஏவலர்களுள்‌ ஒருவர்‌ எரே 30:20). 


அபிதோன்‌ (6000 - பணி 
அடிமைத்தனமுன்ன) - ஆன்‌. 

1. எப்பிராயிமிவுள்ள பிராத்தோனைச்‌ 
சேர்ந்த இல்லேலின்‌ மகனாவார்‌. 
இவருக்கு நாற்பது புதல்வர்களும்‌ முப்பது 
பேரன்களும்‌ இருந்தனர்‌. இவர்‌ செல்வ 
மும்‌ மதிப்பும்‌ உடையவர்‌. எழுபது 
கமுதைக்‌ குட்டிகளைக்‌ கோண்டிருந்தார்‌ 
ரீதி 12:18-75). எட்டு ஆண்டுகள்‌ இஸ்ராயே 
லுக்கு நீதி வழங்கினார்‌. இஸ்ராயேலின்‌ 
இறுதி நடுவர்களில்‌ ஒருவர்‌. இவர்‌ 
இறந்தபின்‌ அவர்களது பாவங்களுக்காக 
ஆண்டவர்‌ இஸ்ராயேலரை நாற்பது 
ஆண்டுகள்‌ பெலிஸ்தியர்‌ கையில்‌ ஒப்ப 
டைத்தார்‌ (83. முடிவில்‌ இறுதி நடுவ 
ரான சிம்சோன்‌ தோன்‌ றினார்‌. 


143 


2. பென்யாமின்‌ குலவத்தைச்சேர்ந்தவர்‌. 
எருசலேமில்‌ வாழ்ந்தார்‌. சாசாக்கின்‌ 
புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 0 நாள்‌ 8:23.29. 


3. பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
எயியேலுக்கு அவரின்‌ மனைவி மாக்க 
வுக்கும்‌ மூத்த புதல்வராவார்‌. சவுலின்‌ 
மூன்னோர்‌ பட்டியவில்‌ இருமுறை குறிக்‌ 
கப்பெறுகிறார்‌ 0 நாள்‌ 8:30; 9:35-30). இவர்‌ 
சிபயோனில்‌ வாழ்ந்தார்‌. அபிதோனின்‌ 
சகோதரனான நேர்‌ சவுல்‌ அரசனுக்குப்‌ 
பாட்டனாவார்‌ பி:5-39), 


சீ. யோசியா அரசனது அவையில்‌ ஓர்‌ 
உறுப்பினர்‌. மீக்காவின்‌ மகன்‌ (3 நாள்‌ 
92:20). அலயத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
சட்ட நால்பற்றி அலோசனைகேட்ட இறை 
வாக்கினி குலிதாவிடம்‌ அனுப்பப்பட்ட 
குழுவில்‌ ஒருவர்‌ சோ:2. அனால்‌ 28 அர 
22:12-இல்‌ இவர்‌ அகிபோர்‌ என்றழைக்கப்‌ 
படுகிறார்‌. 


அபிதோன்‌ (ABD0N-இடம்‌ 

அ!) அப்தோன்‌- அசேர்‌ குவத்துக்குரிய 
பகுதியில்‌, கெரிசோயின்‌ குடும்பத்திற்குக்‌ 
குறிக்கப்பட்ட ஒரு லேவியர்‌ நகரமாகும்‌ 
(யோசு 21:30: 1 நாள்‌ 6:7கி. ஒருவேளை 
அகிசீபுவுக்குக்‌ கிழக்கில்‌ சீ கி.மீ. தொலை 
விலும்‌ அக்கோவுக்கு வடக்கு வடகிழக்கில்‌ 
17 கி.மீ தொலைவிலும்‌ உள்ள கிர்பேத்‌ 
அப்தேவாக இருக்கலாம்‌. யோசு 19:28- ல்‌ 
வரும்‌ எபிரோன்‌ அபிதோன்‌ என்று திருத்‌ 
தப்படவேண்டும்‌ என்று சிலவர்‌ கருதுவர்‌. 


அமிமெலக்கு (ABIMELECH - என்‌ தந்தை 
அரசன்‌ அவார்‌்‌ 

7, கெராரில்‌ பெலஸ்தியர்களின்‌ 
அரசன்‌. ஆபிரகாமோடு சம காலத்தவர்‌. 
சில அறிஞர்கள்‌ இது ஒர்‌ ஆளின்‌ பெயர்‌ 
என்பதைவிட, ஒரு பதவியின்‌ பேயர்‌ 
என்பது மேல்‌ என்பர்‌. பதவியின்‌ பெயர்‌ 
என்ற அடிப்படையில்‌, சங்‌ 3ச-இல்‌ காத்‌ 
தின்‌ அரசன்‌ அபிமமலக்கு என்றழைக்‌ 
கப்படுகிறார்‌. காண்க: அபிமெவேக்கு-ல்‌ 

சோதகதோம்‌-கொயமயோரா அழிவுக்குப்‌ 
பின்‌. ஆபிரகாம்‌, கெரார்‌ நாட்டில்‌ சுற்றித்‌ 
திரிந்தார்‌ அதி 20:0. அவரின்‌ மனைவி 
சாராளை அவருடைய சகோதரி என்று 
சொல்லிக்‌ கொண்டதை அரசன்‌ நம்பி 


அபிமெலெக்ஞு 
அவளைத்‌ தன்‌ வீட்டிற்கு எடுத்துக்‌ 
கொண்டார்‌. உண்மையில்‌ சாராள்‌ 


ஆபிரகாமின்‌ மனைவி என்று இறைவ 
னால்‌ எச்சரிக்கப்பட்டார்‌. தான்‌ ஆபிரகா 
மால்‌ ஏமாற்றப்பட்டுவிட்டதை எடுத்துக்‌ 
கூறினார்‌. இறைவன்‌ கட்டளைக்‌ கிணங்க, 
அபிமெலக்கு, தன்னை எமாற்றியதற்காக 
ஆபிரகாமை அழைத்துக்‌ கடிந்து 
கோண்டார்‌. சாராளை ஆபிரகாமுக்குத்‌ 
திருப்பிக்கொடுத்ததோடு பல நன்கொடை 
களையும்‌ கொடுத்தார்‌. தன்‌ நாட்டில 
தங்க உரிமையும்‌ கொடுத்ததார்‌ (20:2-76. 
அதன்பின்‌ ஆபிரகாம்‌ இறைவனிடம்‌ 
மன்றாட, அவரும்‌ இதுவரை மலழ.களாக 
இருந்த அபிமெலக்கின்‌ மனைவிக்கும்‌ 
வேலைக்காரிகளுக்கும்‌ பிள்ளைப்பேற்றி 
னை அளித்தார்‌ இறைவன்‌ (0:1.7-18). 

சில காலத்திற்குப்‌ பிறகு, அபிமெலக்‌ 
கின்‌ ஊழியர்‌ வலுக்கட்டாயமாகக்‌ கைப்‌ 
பற்றியிருந்த ஒரு கிணற்றுக்கு உரிமை 
அளித்து அபிரகாமோடு அபிமெலக்கு 
உடன்படிக்கை செய்துகொண்டார்‌. அபிர 
காமும்‌ அவருக்குத்‌ தாராளமாக விலை 
கெடுத்தார்‌. சத்தியம்‌ செய்து உடன்‌ 
படிக்கை செய்யப்பட்ட இந்த சர்ச்சைக்‌ 
குரிய கிணற்றின்‌ யெர்‌ (சத்தியத்தின்‌ 
கிணறு பேயேர்‌-செபா நகரின்‌ பெயரா 
யிற்று (21:22-39). 


2. இவர்‌ கெராரில்‌ ஆட்சிசெய்த பெவி 
ஸ்திய அரசன்‌. ஒருவேளை முன்னவரின்‌ 
மகனாக இருக்கலாம்‌. ஏனெனில்‌ ஆதி 
20-21-இல்‌ வரும்‌ நிகழ்ச்சி நடந்து நாற்‌ 
பது ஆண்டுகள்‌ கடந்துவிட்டன. பிற்காலத்‌ 
தில்‌ இப்பகுதியில்‌ பிவிஸ்தியர்கள்‌ ஆட்சி 
செய்ததால்‌, காலமயக்கமாகப்‌ பெவிஸ்‌ 
திய அரசன்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. 
இவர்‌ 28-இல்‌ குறிக்கப்படுகிறார்‌. 
ஈசாக்கு, பஞ்சத்தின்‌ விளைவாக கெரா 
நக்கு வந்து (:1-6) தனது மணைவி 
ரெபோக்காவைத்‌ தன்‌ சகோதரி என்று 
சோல்வித்‌ திரிகிறார்‌. அ.பிமெலக்கு, 
ரெபெக்காவை எடுத்துக்கொள்ளவில்லை . 
ஆனால்‌ ஏமாற்றித்‌ திரிவதற்காக ஈசாக்‌ 
கைக்‌ கழி நதுகொணடார்‌ (26:8-10). சச்‌ 
சரவு உண்டாக்கிய ஓரு கிணறு பற்றி இரு 
வரும்‌ லார்‌ உடன்படிக்கை செய்து 
கொண்டனர்‌. 


அடிமேல்‌ 


அபிமெலக்கு ஆபிரகாமைப்‌ பற்றிய 
கதை (20-2) எலோயீம்‌ பாரம்பரியத்தை 
யம்‌, அபிமெலைக்கு ஈசாக்கைப்‌ பற்றிய 
கதை (20) யாவே பாரம்பரியத்தையும்‌ 
சார்ந்ததாகும்‌. இரண்டு கதைகளும்‌ இரட்‌ 
பூப்பு வாசகங்களுக்கு ஒர்‌ எடுத்துக்காட்‌ 
டாகும்‌. 


3.  கிதயோணுக்கும்‌ (எருபாகால்‌) 
அவரது செக்கேமைச்‌ சேர்ந்த கானானிய 
வைப்பாட்டி க்கும்‌ பிறந்தவர்‌ (நீதி 8:30. 
இவர்‌ தன்‌ தந்‌ைத இறந்தபின்‌ செக்கேமி 
விருந்த தன்‌ தாய்வழி உறவினர்களின்‌ 
உதவி பேற்றார்‌.சூழ்ச்சி செய்து தனது 70 
சகோதரர்களைக்‌ கொல்ல பாகால்‌ போத்‌ 
கோவிவிருந்து 70 வெள்ளிக்‌ காசுகளைப்‌ 
பெற்று இவர்‌ ஏழைகளையும்‌ நாடோடி 
களையும்‌ வேலைக்கு அமர்த்தி தன்‌ சகோ 
தரர்‌ அனைவரையும்‌ பாறையின்‌ மேல்‌ 
கொன்றார்‌. கடைசிச்‌ சகோதரனான 
யோத்தாம்‌ மட்டும்‌ தப்பினார்‌. அதன்பின்‌ 
செக்கேம்‌ குடிமக்களால்‌ அபிமெவக்கு 
அரசனாக்கப்பட்டார்‌ (9:1-9. நீதிபதிகளின்‌ 
நால்‌ ஆசிரியர்‌ கருத்துப்படி இறைவன்‌ 
அபிமெலக்கின்‌ இக்குற்றத்தைத்‌ தண்டிக்‌ 
காமல்‌ விடவில்லை. மூன்று வருட ஆட்சிக்‌ 
கூப்‌ பின்‌ “அண்டவர்‌ அபிமெலக்குக்கும்‌ 
செக்கேம்‌ ஊராருக்குமிடையே கொடும்‌ 
பகைமை மூட்டினார்‌” (0.29. அவர்கள்‌ 
அவரைப்பகைத்து காகால்‌ என்பவனைத்‌ 
தலைவனாக்கினர்‌ (09:26-29). நகரத்‌ தலை 
வன்‌ செபுல்‌ வழியாக செய்தி அறிந்த 
அபிமெலக்கு காகாவைத்‌ தோற்கடித்து, 
செக்கேமைத்‌ தரைமட்டமாக்கினார்‌ 
(9:30-49). அனால்‌ அருகிலிருந்த தேபேசு 
வைப்‌ பிடிக்க முயன்றபோது, ஒருபெண்‌ 
எந்திரக்கல்வின்‌ துண்டை அவர்‌ மேல 
“போட்டு மண்டையை உடைத்தான்‌. ஒரு 
பெண்ணால்‌ கொல்லப்படுதல்‌ என்ற 
அவமானததைப்‌ போக்க, தன்னைக்‌ 
கொன்று போடும்படி தன்பரிசையானைக்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. அவரும்‌ அப்படியே 
செய்தார்‌ 00:30-55). -அபிமெலக்கு தன்‌ 
எழுபது சகோதரரைக்‌ கொன்று தன்‌ 
தந்தைக்குச்‌ செய்த பழிக்குக்‌ கடவுள்‌ 
அவனைப்‌ பழி வாங்கினார்‌” 0:59 என்று 
ஆசிரியர்‌ அபிமெவெக்‌ கைப்பற்றிய 
விவரிப்பை முடிக்கிறார்‌. இத்தியனான 


144 


உரியாவின்‌ அவல மரணத்தையொட்டி 
2 சாமு 11:27-ல்‌ யோவாபு அபிமெலக்கைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

ச்‌.காத்தின்‌ அரசனான அக்கீசின்‌ மற்‌ 
றொரு பெயராகும்‌. இவர்முன்‌ தாவீது 
பைத்தியக்காரணாக வேடம்‌ போட்டார்‌ 
ப சாமு 2110-5. அபிமெலக்கு என்ற 
பெயர்‌. பெவிஸ்திய அரசர்களின்‌ பட்டமா 
னாவ, சங்‌ 34-ன்‌ ஆசிரியர்‌, 1சாமூ.21:10-15 
-ஜத்‌ தவிர்த்த வேறொரு மூவத்திவிருந்து, 
ஒரு வேளை தாவீது அரசன்‌ அட்சி ஏட்டி 
விருந்து, எடுத்து எழுதியிருக்க வேண்டும்‌. 


அபிமேல்‌ (ABMAEL - என்‌ தந்தை 
இறைவன்‌ அவார்‌) 

இவர்‌ யோக்கிதானின்‌ மகன்‌ (அதி 
10:28; 1 நாள்‌ 1:29. இவர்‌ ஒரு தென்‌ அரா 
பிய குலத்தின்‌ குல மூதல்வராவார்‌. 


அபியசாபு (ABIASAPH - என்‌ தந்தை 
ஒன்று சேர்த்தார்‌) 

இவர்‌ கோராகு குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
ஒரு லேவியர்‌. அரோனின்‌ பேரனான 
பினகாசோடு சம காலத்தவர்‌. எகிப்தி 
விருந்து மோசேயோடு புறப்பட்ட லேவியர்‌ 
குடும்பங்களுள்‌ ஒன்றுக்குத்‌ தலைவர்‌ யாத்‌ 
6:84-25). இவர்‌ 1 நாள்‌ 6:23.97: 9:19- இல்‌ 
எபியாசாபு என்‌ றைக்கப்படுகிறார்‌. 
£ நாள்‌ 28:1- இல்‌ வரும்‌ ஆசாப இப்‌ பெய 
ரின்‌ குறுகிய வடிவமாக இருக்கலாம்‌. 


அபியத்தார்‌ (ABIATHAR - 
செழிப்பின்‌ தந்தை, ஈடெடுப்பற்ற தந்‌ைத 
முதன்மையுள்ள தந்தை) 

தாவீது ஆட்சியில்‌ ஆரோனுக்குப்‌ பின்‌ 
பதினோராவது பெரிய குருவாக இருந்‌ 
தவர்‌. இவரின்‌ தந்தை அகிமெலக்கு 
ஆவார்‌. இவர்‌ பினகாசு, அகிதாபு, அகி 
மெலக்கு ஆகியோரின்‌ வழியாக ஏலியின்‌ 
வழித்தோன்றல்‌ ஆவார்‌. தாவீதுக்கு 
உதவி செய்ததற்காக, சவவின்‌ கட்டைக்‌ 
கிணங்க நோபுவில்‌ இருந்த 85 குருக்களை 
ஏதேமியனான தோயேகு கொன்று 
தீர்த்தபோது, இவர்‌ மட்டும்‌ தப்பினார்‌ 
(0 சாமு 28:17-20. சவுவிடமிருந்து தப்பி, 
தாவீது மலைக்காடுகளில்‌ வாழ்ந்து வந்த 
போது. அபியத்தார்‌ தப்பியோடி ச்சேர்ந்து 
கொண்டார்‌. அபியத்தரின்‌ குடும்பக்கேட்‌ 
மூற்குத்தாமே ஒரு வகையில்‌ காரணம்‌ 


142 


என்று உணர்ந்த தாவீது இவரைத்‌ தன்னு 
டைய மக்களோடு ஏற்றுக்கொண்டார்‌ 
(22:20-22. அதிலிருந்து அபியத்தர்‌ தாவீது 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ அவரது நெருங்கிய 
நண்பனாகவும்‌ பெரிய குருவாகவும்‌ விளங்‌ 
சினார்‌. கெயிவா-வில்‌ மட்டுமன்று (33:9) 
அமலேக்கியர்‌ சிக்கிலாகுவைத்‌ தாக்கிய 
போதும்‌ தாவீதின்‌ குருவாகப்பணிபுரிந்‌ 
தார்‌ (0:20. நோபுவிவிருந்து எடுத்து 
வந்திருந்த ஏபோதின்‌ (சே: உதவி 
கொண்டு இறைவாக்குக்‌ கூறி, அதை 
விளக்கிக்‌ கூறி தாவீதுக்கு அலோசனை 
கூறிவந்தார்‌. சவுவின்‌ சாவுக்குப்‌ பின்னும்‌, 
தாவீது கெபிரோன்னிலும்‌, எருசலேயிலும்‌ 
ஆட்சிசெய்தபோது அபியத்தார்‌ அவருக்‌ 
குப்‌ பணிபுரிந்தார்‌. இதில்‌ அவரது மகன்‌ 
அ அிமெலெக்கு அவருக்கு உதவி செய்திருக்‌ 
கலாம்‌ (2. சாமு 8:12. 


எருசலேம்‌ பிடி ப்பட்டபின்‌ சாதோக்‌ 
கோடு சேர்ந்து தாவீதுக்குப்‌ பெரிய குரு 
வாகத்‌ திகழ்ந்தார்‌. சாதோக்கு பெட்டகத்‌ 
திற்கும்‌, அபியாத்தார்‌ எபோதுக்கும்‌ 
பொறுப்பாளர்களாக இருந்தனர்‌ என்று 
கூறுவர்‌ சிலர்‌. அனால்‌ அபிசலோம்‌ 
கிளர்ச்சியின்‌ விவரிப்பு, இருவருமே 
பெட்டகத்திற்குப்‌ பாதுகாப்பாளர்களா 
வார்‌ என்று காட்டுகிறது (2 சாமு 15:24-30). 
இக்கிளர்ச்சிக்‌ காலம்‌ முழுவதும்‌ இரு 
வரும்‌ தாவீதுக்குப்‌ பிரமாணிக்கமாக 
உள்ளனர்‌. தாவீது எருசலேமை விட்டுத்‌ 
தப்பியோடியபோது இவர்கள்‌ பெட்டகத்‌ 
தையும்‌ கொண்டு செல்ல முயல்கின்றனர்‌ 
(15:24). அனால்‌ தாவீதால்‌ கட்டளையிடப்‌ 
பட்டு பெட்டகத்தை எருசலேமுக்கு எடுத்‌ 
துச்செல்கின்றனர்‌ (5:25.29), அதோடு 
அவர்கள்‌ ஒடி. ஒழிந்து திர்ந்த அரசனுக்‌ 
குச்செய்திகள்‌ அனுப்பவேண்டும்‌ (5:35-36). 
இதை இவர்கள்‌ பிரமாணிக்கமாய்ச்‌ 
செய்தனர்‌ (17:15-2)). 


தாவீதின்‌ இறுதி நாட்களில்‌ வாரிசுப்‌ 
போராட்டத்தில்‌, அபியத்தார்‌ அதோனி 
யாவையும்‌, சாகதோக்கு சாலமோனையும்‌ 
ஆதரித்தனர்‌ (0 அர 3. அபியத்தார்‌ ஆரோ 
னின்‌ கடைசிப்பிள்ளையான. இத்தாமாரின்‌ 
இன வழித்‌ தோன்றலாவார்‌. சாதோக்கு 
ஆரோனின்‌ முதல்‌ மகன்‌ எலயாசாரின்‌ 
இன வழித்தோன்றலாவர்‌. இதனால்‌ 


DLT 


அபியத்தார்‌ சாதோக்கின்‌ மேல்‌ பொறா. 
மைப்பட்டி முக்கலாம்‌, சாதாரணமாக 
அபியத்தாருக்குமுன்‌ சாதோக்கு குறிக்கப்‌ 
பெறுகிறார்‌ சாமு 15:24-29. சாலமோ 
னுக்கு அதரவு அளித்த கட்சி ஆட்சிக்கு 
வந்தபின்‌ அதோனியா கொல்லப்பட்டார்‌. 
ஆனால்‌ அவர்‌ பெட்டகத்தைச்சுமந்து 
சென்றதாலும்‌ தாவீதின்‌ துன்பங்களில்‌ 
பங்கு கொண்டதாலும்‌ 0 அர 2:86-20) 
அபியத்தார்‌ கொல்லப்படவில்லை. அனத்‌ 
தோத்துக்குத்‌ துரத்தப்பட்டார்‌. இவ்வாறு 
நாடுகடத்தப்படுதவில்‌ “இறைவன்‌ சீலோ 
வாவில்‌ ஏவியின்‌ சந்ததியாருக்குச்‌ சொல்‌ 
வியிருந்த வார்த்தை (0 சாமு 8:27-36) நிறை 
வேறிற்று” அற 2:2) என்று அரசர்‌ நூல்‌ 
அசிரியர்‌ கருதுகிறார்‌. ஏவி அபியத்தா 
ரின்‌ மூதாதையருள்‌ ஒருவராவார்‌. 
அபியத்தார்‌ பெரிய குரு பதவியிவிருந்து 
விலக்கப்பட்டு, சாலமோனுக்கு அதரவு 
அளித்த சாதோக்கு பெரிய குருவானார்‌ 
(2:35). அபியத்தார்‌ பெரிய குரு பதவியை 
இழந்தாலும்‌, பெரிய குருவின்‌ மதிப்பை 
இழந்துவிடவில்லை என்று 1 அர க்கீ 
சுட்டுவதாகத்‌ தெரிகிறது. அனத்தோத்து 
என்னும்‌ ஊரில்‌ இருந்த அர்ச்சகர்களுள்‌ 
ஒருவரான சிவிக்கியாவின்‌ மகனான 
எரேமியா" எரே 1] அபியத்தாரின்‌ வழித்‌ 
தோன்றலாக இருக்கலாம்‌. 


ஒய்வு நான்‌ பற்றிப்‌ பரிசேயரோடு 
இயேசு தர்க்கித்தபோது, தாவீது பிர 
சன்ன அப்பத்தை உண்டது அபியத்தர்‌ 
காலத்தில்‌ நடந்ததாக மாற்கு கூறுகிறார்‌ 
(2:26). இது தவறாகும்‌. இந்நிகழ்ச்சி அபி 
யத்தர்‌ தந்‌ைத அகிமெலெக்கு காலத்தைச்‌ 
சார்ந்ததாகும்‌ (0 சாழு 21:1-6). 


அபியா (46பப - என்‌ தந்தை யாவே) 
இப்பெயர்‌ பலரைக்‌ குறிக்கிறது. 

1. ஆரோனின்‌ வழித்தோன்றல்களில்‌ 
ஒருவர்‌. தாவீது ஆரோனின்‌ புதல்வர்‌ 
களான குருக்களை இருபத்தி நான்கு 
பிரிவுகளாகப்பிரித்து, முறைப்படி ஒவ்‌ 
வொரு பிரிவும்‌ ஆலயப்‌ பணிசெய்ய 
ஒழுங்கு செய்தார்‌. இது சீட்டுப்‌ போட்டு 
நிர்ணயிக்கப்பட்டது. அபியா குருக்களின்‌ 
எட்டாவது பிரிவுக்குத்‌ தலைவர்‌ ( நான்‌ 
24:10). லூக்‌ 1:5-இன்படி திருமுழுக்கு 
யோவானின்‌ தந்தையான சேக்கரியா, 


அ. பியா 


அபியா தலைமை தாங்கிய குருக்களின்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்தவராவார்‌. 

2. பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
பெக்கரின்‌ ஏழாவது மகன்‌ ( நாள்‌ 7:2. 

3. இறைவாக்கினர்‌ சாமுவேவின்‌ 
இரண்டாவது மகன்‌ 0 நாள்‌ 6:28). சாமு 
வேல்‌ மூதியவரானபோது யோவேல்‌, 
அபியா ஆகிய தம்‌ இரு புதல்வர்களையும்‌ 
பேயோர்‌-செபாவில்‌ நடுவர்களாக நியமித்‌ 
தார்‌. அனால்‌ அவர்கள்‌ அவர்‌ சென்ற 
வழியில்‌ செல்லவில்லை. பண அசை 
கொண்டு, கையட்டுகளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு தியாயத்தைத்‌ திரித்துக்கூறி 
னார்கள்‌. அகவே இஸ்ராயேலின்‌ குலத்‌ 
தலைவர்கள்‌ தங்களுக்கு நீதிவழஙக, மற்ற 
நாடுகளில்‌ இருப்பதுபோல்‌ ஒர்‌ அரசனை 
ஏற்படுத்தும்படி. சாமுவேலிடம்‌ கேட்டுக்‌ 
கொண்டனர்‌ ( சாமு 8:1-5). 

சீ. இஸ்ராயேலின்‌ அரசனான முத 
லாம்‌ எரொபயாயின்‌ மகனாவார்‌ ப அர 
14:). இவன்‌ நோயுற்று வருந்தியபோது, 
தனது வருங்காலத்தை அறிந்துவரும்படி 
தனது மனைவியை இறைவாக்கினர்‌ 
அகியாவிடம்‌ எரொபயாம்‌ அனுப்பினார்‌ 
(1ச:8-3). அவள்‌ மாறுவேடம்‌ புண்டி ரந்தா 
லும்‌, முதியவரும்‌ கண்கள்‌ மங்கிப்‌ பார்க்க 
முடியாதவராய்‌ இருந்த இறைவாக்கினர்‌ 
அவளை அடையாளம்‌ கண்டுகொண்டார்‌. 
எனெனில்‌ அவளது வருகையைப்‌ பற்றி 
ஆண்டவர்‌ ஏற்கெனவே இறைவாக்கின 
ருக்கு அறிவித்திருந்தார்‌ (சீ:சீ-5). முதிய 
வரான இறைவாக்கினர்‌ எரொபயாயின்‌ 
வீட்டி ற்கு வரவிருக்கும்‌ அழிவை அறிவித்‌ 
தார்‌. ஆனால்‌ அபியாவின்மேல்‌ அண்ட 
வார்‌ கருணைக்கண்‌ கொண்டதினால்‌ 
அவருக்காக இஸ்ராயேலர்‌ எல்லோரும்‌ 
துக்கம்‌ கொண்டாடி அவனை அடக்கம்‌ 
செய்வர்‌ என்று முன்னறிவித்தார்‌ (14:13. 
எரொபயாயின்‌ மனைவி திரும்பி வந்து 
தன்‌ வீட்டு வாயிற்படியில்‌ கால்‌ வைத்த 
வுடனே இறைவாக்கினர்‌ முன்னுரைத்த 
படி அபியா இறந்தவிட்டான்‌. அவருக்‌ 
காக இஸ்ராயேலர்‌ எல்லோரும்‌ துக்கம்‌ 
கொண்டாடினர்‌. (ச்‌:17-14. 

த. யூதாவின்‌ அரசனான இரகபெயா 
மின்‌ மகனும்‌ அவனுக்குப்பின்‌ ஆட்சி 
செய்தவனுமாவார்‌ (2 நாள்‌ 18:16; 13:0. 1 


146 


அர 12:37; 15:17-8-இல்‌ இவர்‌ அபியாம்‌ 
என்றழைக்கப்படுகிறார்‌. இவர்‌ தாய்‌ 
மாக்கா அவாள்‌. இவள்‌ அபிசலேமின்‌ 
மகன்‌ தாமாருக்கும்‌ அவளது கணவன்‌ 
உரியேலுக்கும்‌ பிறந்தவன்‌ (2 சாமு 4:27]. 


அவரது குறுகிய ஆட்சியில்‌ (இரண்டு 
அல்லது மூன்று ஆண்டுகள்‌ ௫ி.முற.915-919; 
1 அர 15:8; 2 நாள்‌ 13:2 அபியா முதலாம்‌ 
எரொபயாமோடு தன்‌ தந்தை நடத்திய 
போரைத்‌ தொடர்ந்து நடத்தினார்‌ 
ப அர 15:6-7). நாளாகம ஆசிரியர்‌ இந்தப்‌ 
போர்களை விவரிக்கிறார்‌ (2 நான்‌ 13:8-40). 
தனது குடும்பத்தைப்‌ பெருக்கினார்‌. பல 
பிள்ளைகளைக்‌ கொண்டி ருந்தார்‌. (43:8). 
இரு ஆசிரியர்களும்‌ இவரது மரணத்தை 
யம்‌ அடக்கத்தையும்‌ குறிக்கின்றனர்‌ (2 
நாள்‌ 4:7: 1 அர 15:8. 

அரசர்‌ நூல்‌ அசிரியர்‌ நோக்கில்‌, 
அபியா தன்‌ தந்‌ைத அவருக்கு முன்‌ செய்‌ 
திருந்த எலலாப்‌ பாவங்களையும்‌ செய்‌ 
தார்‌. ஆண்டவருக்கு முழுவதும்‌ பிர 
மாணிக்கமாய்‌ இருக்கவில்லை (0 அர 15:3. 
ஆயினும்‌ தாவீதின்‌ பிரமாணிக்கத்தின்‌ 
பொருட்டு ஆண்டவர்‌ அபியாவின்‌ உயிரை 


காத்தார்‌. அவனுக்கு ஒரு மகனைக்‌ 
கொடுத்தார்‌ (5:2-5. அனால்‌ நாளாக 
ஆசிரியர்‌ அபியாவை இறைவனின்‌ 


நம்பிக்கைக்கொண்ட சமயப்‌ பற்றுடைய 
வனாக விவரிக்கிறார்‌ (2 நாள்‌ 134.1; 


கிறிஸ்துவின்‌ கூதாதையார்‌ பட்டிய 
லில்‌ இரகபெயாமுக்கும்‌ ஆசாவுக்குமிடை 
யில்‌ அபியா சேர்க்கப்பட்டுள்ளார்‌ (மத்‌ 1:9). 


6. எசக்கியாவின்‌ தாயும்‌ செக்கரியா 
வின்‌ மகளுமாவான்‌ (2 நாள்‌ 29]. 2 அர 
8:2-இல்‌ இவள்‌ அபி என்றழைக்கப்படு 
கிறாள்‌. காண்க: அபி. 


7. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு 
செருபாபேலோடு திரும்பிய குருக்‌ கள்‌ 
குடும்பங்கள்‌ ஒன்றின்‌ தலைவர்‌ (நக 
18:4.7.17). அநேகமாக நெகமியாவின்‌ 
தலைமையில்‌ புதுப்பிக்கப்பட்ட உடன்‌ 
படிக்கையில்‌ கையொப்பமிட்டவர்களில்‌ 
ஒருவராக 10:7 குறிக்கப்‌ பெறுவபவர்‌ 
இவரேயோகும்‌. இவர்‌ 1-இல்‌ குறிக்கப்‌ 
படும்‌ எட்டாவது ஆரோன்‌ குருக்கள்‌ 
பிரிவன்‌ வழித்தோன்றலாக இருக்கலாம்‌. 


147 


ஆனால்‌ எஸ்‌ 2:36-39-இல்‌ திரும்பி வந்த 
வர்களாகக்‌ குறிக்கப்படும்‌ குருக்கள்‌ பட்டு 
யவில்‌ இப்பெயர்‌ காணப்படவில்லை. 

8. கெசிரோனின்‌ மனைவியும்‌ தெக்‌ 
கோவாவின்‌ பாட்டியுமானவரின்‌ பெயர்‌. 
சிலமொழி பெயர்ப்புக்கள்‌ ம நாள்‌ 4:84 
அபியா என்ற பெயரை இடு பெயராக 
ஏற்று “என்‌ தந்‌ைத” என்று மொழி 
பெயர்க்கின்றன. 
அபியாம்‌ (BAM - கடலின்‌ தந்தை 

யூதாவின்‌ அரசனான அபியாவின்‌ 
பெயர்த்திரிபு ஆகம்‌. இத்திரிபு பலவாறு 
விளக்கப்பட்டுள்ளது. எதுவும்‌ நிறை 
வளிக்கவிவ்லை. காண்க அபியா-5 


அபியேசர்‌ (ABIEZER - என்‌ தந்‌ைத 
உதவியாக உள்ளார்‌) 

1. மனாசேயின்‌ ஒரு குடும்பம்‌ 0 நாள்‌ 
7:18). எண்‌ 26:30-இல்‌ இப்பெயரின்‌ குறுகிய 
வடிவமான இயசேர்‌ காணப்படுகிறது. 
அபியேசரியர்களுக்கு, மயோத்தானுக்கு 
மேற்கிவன்‌ள கானானில்‌ மனாசேயின்‌ 
பகுதியில்‌ ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது 
(யோசு 17:24: 1 நாள்‌ 7:18). அதில்‌ ஒபிரா 
நகரமும்‌ உள்ளடங்கும்‌. அபியேசர்‌ 
மனாசே மரபுப்‌ பட்டியவில்‌ ஒரு தனி 
அளாகத்‌ தோன்றுகிறார்‌. ஒரு வேளை 
அிலயாத்தின்‌ மகனாக இருக்கக்கூடும்‌. 
அனால்‌ வாசகம்‌ தெளிவாக இல்லை. 


அகிதயோன்‌ ஒர்‌ அபியேசர்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவராவார்‌. காண்க: ஒயபிறரா-2, 
கிதயோன்‌. 


ச. பென்யாமின்‌ குலத்தைச்சேர்ந்தவர்‌. 
அனத்தோத்தில்‌ குடியிருந்தவர்‌. தாவீதின்‌ 
வீரமிக்க முப்பது மெய்க்காப்‌ பாளர்களுள்‌ 
ஒருவர்‌ (2 சாமு 23:27; 1 நாள்‌ 11:28; 27:14. 
நாளாகம ஆசிரியரின்‌ திட்டப்படி, தாவீது 
தனது படையை 24,000 வீரர்கள்‌ கொண்ட 
பன்னிரண்டு பிரிவுகளாகப்‌ பிரித்திருந்‌ 
தார்‌. அபியேசர்‌ ஒன்பதாவது பிரிவுக்குப்‌ 
படைத்தவலைவராக விளங்கினார்‌. ஒன்ப 
தாவது மாதத்தில்‌ இவருக்குச்‌ சிறப்பு 
பொறுப்புகள்‌ உணடு. 


அபியேல்‌ (ABEL - என்‌ தந்தை இறைவன்‌ 
ஆவார்‌? 

1. பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
கீசின்‌ தந்தையும்‌ சவுவின்‌ பாட்டனுமா 


அபிராம்‌ 


வார்‌ (சாமு 9:9. மேலும்‌ நேரின்‌ தந்‌ைத 
யும்‌ அபினேரின்‌ பாட்டனும்‌ ஆவார்‌ (4:50. 
! நாள்‌ 8:89-இல்‌ நேரின்‌ தந்தையாகத்‌ 
தோன்றும்‌ எயியேல்‌ அபியேலாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌. 


2. தாவீதின்‌ பொறுக்கி எடுத்த 30 வீரர்‌ 
களில்‌ ஒருவராவார்‌. அர்பாத்தியர்‌ என்ற 
மைக்கப்படுகிறார்‌ நாள்‌ 11:5, 2 சாமு 
23:31-இல்‌ இவர்‌ அர்பாத்தியனான அபி 
அவலபோன்‌ என்றழைக்கப்படுகிறார்‌. 
காண்க: அபி அலபோன்‌. 


அபியுது (BUD - என்‌ தந்தை மாட்சிமை 
ஆவார்‌, என்‌ தந்‌ைத புகழ்‌ ஆவார்‌] 

அபிகூது என்ற பெயரின்‌ மற்றொரு 
வடிவம்‌ அகும்‌. செருபாபேவின்‌ மகன்‌, 
இயேசுவின்‌ ஈழதாதையருள்‌ ஒருவர்‌ (மத்‌ 
1:19; லூக்‌ 3:23 தொ. 


அபிராம்‌ (ABRAM - தந்தை உயர்ந்தவர்‌) 

1. ூபன்‌ குலத்தவர்‌, எவியாப்பின்‌ 
புதல்வா. மொசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாய்‌ கலகம்‌ விளைவித்த கோராகு 
கலகத்‌ தலைவர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ 
(எண்‌ 16:). இக்கலகக்காரர்களை நிலம்‌ 
பிளந்து விழுங்கிவிட்டது. மோசேயின்‌ 
அதிகாரம்‌ எண்பிக்கப்பட்டது (6:7-ல்‌. 
இச்சம்பவம்‌ இறைவனது மகிமையை 
வெளிப்படுத்தும்‌ மறக்கவியலா மாபெரும்‌ 
சம்பவமாகும்‌. மும்முறை இந்நிகழ்ச்சி 
நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கிறது. எண்‌ 26:9-இல்‌ ஒர்‌ எச்ச 
ரிக்கையாகவும்‌ உப 11:6-இல்‌ இறைவனது 
ஆற்றலை வலியுறுத்தும்‌ கடந்த காலப்பாட 
மாகவும்‌, சங்‌ 106:7-இல்‌ பாலைவனத்தில்‌ 
அலைந்து திரிந்தபோது இஸ்றராயேவில்‌ 
செய்த பாவங்களின்‌ ஒரு மாதிரிகையாக 
வும்‌ குறிக்கப்படுகின்‌ றது. 

2. பெத்தேல்‌ ஊரானாகிய கீயேவின்‌ 
தலைமகன்‌ அபிராம்‌ ஆவார்‌. ஆகாபு 
ஆட்சிக்காலத்தில்‌ அவரது தந்தை எரி 
கோவைக்‌ கட்டி எழுப்ப முனைகையில்‌ 
அடிக்கல்‌ நாட்டும்போது தலைமசனான 
அபிராமும்‌. வாயில்களை அமைத்தபோது 
இளைய மகனான சேக்குவும்‌ இறந்து 
போயினர்‌ 0 அர 6:44. இந்த மரணங்கள்‌ 
தொடக்கத்தில்‌ எரிகோவை அழித்த 
யோசுவாவின்‌ சாபத்தின்‌ விளைவு என 


அபிராம்‌ 


கருதப்படுகிறது (யோசு 6:28). இந்நிகழ்ச்சி 
இறைப்பற்றின்மை இஸ்ராயேலரிடையே 
வளர்ச்சியுற்றதை எடுத்துக்காட்டுகிறது. 
இச்சாவுகளில்‌ அடிக்கல்‌ நாட்டும்போது 
காவு கொடுக்கும்‌ வழக்கத்தைப்‌ பல 
அய்வாளர்கள்‌ காண்கின்றனர்‌. 


அயிராம்‌ (ABRAM) 

அது 11:26-17: 4-இல்‌ இடம்‌ பெற்றிருக்‌ 
கும்‌ ஆபிரகாமின்‌ முவப்பெயராகும்‌. 
காண்க: ஆபிரகாம்‌ - பெயர்‌. 


அபிச (APIRU} 
கபீரூவின்‌ மற்றொரு வடிவம்‌. காண்க. 
கபிரூ 


அபிரோனா (ABIRONAH - வாயில, 
பாதைகள்‌ சந்திக்கும்‌ இடம்‌) 

இஸ்ராயேலர்‌ பாலைவனத்தில்‌ 
அலைந்து திரிந்தபோது, எசியோன்‌-கெ 
பேரில்‌ பாளையம்‌ இறங்கும்முன்‌ அபிரோ 
னாவில்தான்‌ தங்கியிருந்தனர்‌ (ண்‌ 
33:34-359). இவ்விடம்‌ எசீயோங்கேபேருக்கு 
வடக்கே 12 கி.மீ. தொலைவிலுள்ள ஒரு 
பாலைவனச்‌ சோலையாகும்‌. 


அபிரோன்‌ (ABIRON) 

யுப்பிரத்திசு நதியின்‌ ஒரு கிளையாறு. 
காபுர்‌ என்ற ஆற்றின்‌ மற்றொரு பெயரா 
கும்‌. சிலர்‌, இந்த ஆறு சபோராஸ்‌ ஆறு 
தான்‌ என்பர்‌ (யதி 2:24). 


அபிலேன்‌ {ABILENE - பசும்புல்‌ நிலம்‌ 

எதிர்‌ லெபானோன்‌ அல்லது கிழக்கு 
லெபானோன்‌ மலைத்தொடரின்‌ கிழக்குப்‌ 
பகுதியிலுள்ள ஒரு சிறு நாடாகும்‌. அதன்‌ 
தலைநகரம்‌ அபிலா அகும்‌. இது 
விவிவிய அபானாவான பரதா-என்ற 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ தமஸ்குவிவிருந்து 
27 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள து. 


புதிய எற்பாட்டில, திருமுழுக்கு 
யோவானின்‌ பணியின்‌ தொடக்கத்தை 
விவரிக்கும்போது, அபிலேன்‌ நாட்டிற்கு 
இலிசானியா சிற்றரசனாக இருந்தார்‌ 
என்று லூக்கா கூறுகிறார்‌ ம. இலிசா 
னியா இறந்தபின்‌ இந்நாடு முதலாம்‌ 
அவிரிப்பாவுக்கும்‌ (கி.மு.7), பின்பு 
இரண்டாம்‌ அகிரிப்பாவுக்கும்‌ அளிக்கப்‌ 
பட்டது. 


148 


அபினதாபு (48INADAB- தந்தை பெருந்தன்‌ 
மையுள்ளவர்‌, தந்தை உயர்தரமானவம்‌. 

1. எலயாசர்‌, அகியோ, ஊசா ஆகி 
யோரின்‌ தந்‌ைத. லேவியராக இருக்க 
லாம்‌. கிரியத்து-எயாரீம்‌ மலையில்‌ இவர்‌ 
கள்‌ வசித்து வந்தனர்‌ (யோசு 15:9-10.60; 
18:14: 1 நான்‌ 13:6) 


பேத்து-செமேசில்‌ நடந்த பேரழிவுக்‌ 
குப்பின்‌ ஆண்டவருடைய பேழையை இவர்‌ 
வீட்டில்தான்‌ நிறுவினர்‌ 0 சாமு 6:19-7:29). 


பல ஆண்டுகளுக்குப்பின்‌, ஆண்டவரது 
பேழைக்கு எருசலேமில்‌ நிலையான இட 
மளிக்க எண்ணிய தாவீது மன்னன்‌ ஒரு 
பவனி நடத்தினார்‌. அதில அபினதாபின்‌ 
புதல்வர்கள்‌ ஊசா, அகியோ ஆகியோர்‌ 
மாடுகள்‌ பூட்டிய புதுத்தேரில்‌ பேழையை 
ஏற்றிக்கொண்டு வந்தனர்‌. பவனி நாக்‌ 
கோனின்‌ களத்திற்கு வந்தபோது மாடுகள்‌ 
மிரண்டு பேழையைக்‌ கீழே சாய்த்துப்‌ 
போட இருந்தன. இதைக்‌ கண்ட ஊசா, 
அதைத்தன்‌ கையால்‌ தாங்கினார்‌. அப்‌ 
போது ஆண்டவருக்கு ஊசாவின்மேல்‌ 
கோபம்‌ முண்டது. அவருடைய துணிவை 
முன்னிட்டு ஆண்டவர்‌ அவரை வீழ்த்த, 
அங்கேயே விழுந்து இறந்தார்‌ &ே சாமு 
6:6-7: 1 நாள்‌ 13:6-10). 


2. அரசன்‌ சவுலின்‌ மகன்‌ (1 நான்‌ 8:33; 
9:39). அவரின்‌ தந்‌ைத மற்றும்‌ சகோதரர்‌ 
களோடு கில்போவா மலையில்‌ பெவி 
ஸ்தியர்களால்‌ கொல்லப்பட்டார்‌ ப சாமு 
31:8: 1 நாள 10:8). 


3. ஈசாயின்‌ இரண்டாம்‌ மகன்‌, தாவீ 
தின்‌ அண்ணன்‌ ( சாமு 16:8: 1 நாள்‌ 2:13). 


கோலியாத்து. எப்பசு-தம்மிமில்‌ பெவி 
ஸ்தியர்களுக்காகச்‌ சவால்‌ விட்டுக்‌ 
கொண்டிருந்தபோது. தன்‌ சகோதரர்‌ 
எவியாபு மற்றும்‌ சம்மாவோடு அபினதா 
பும்‌ சவுலின்‌ படையில்‌ இருந்தார்‌ 
( சாழு்‌ 17:13. 

த்‌. சாலமோனின்‌ மருமகன்‌ களில்‌ 


ஒருவனின்‌ தந்‌ைத. இவர்‌ நாபத்‌-தோர்‌ 
பகுதி முழுவதற்கும்‌ அதிகாரியாக இருந்‌ 
தார்‌ 0 அர 4:1) காண்க: பென்‌ - அபின 
தாபு. 


149 


அபினேர்‌ (ABNER - என்‌ தந்தை 
விளக்காய்‌ 

இவர்‌ சவுவின்‌ சிற்றப்பன்‌ நேரின்‌ 
மகன்‌. சவுலின்‌ படைத்தலைவர்‌ (0 சாமு 
14:50-5). சவுவின்‌ கீழ்‌ அபினேரின்‌ நீண்ட 
போர்க்காலப்‌ பணிகளைப்‌ பற்றி அதிகம்‌ 
கூற்ப்படவிலலை (14:22). பெவிஸ்தியருக்கு 
எதிரான போரில்‌ இஸ்ராயேலர்‌ படைக்கு 
இவர்‌ தலைமை தாங்கினார்‌. தாவீதைச்‌ 
சவுவின்‌ முன்‌ கொண்டு வந்தவரும்‌ 
இவரே (7:55-59. அமாவாசை விருந்தில்‌ 
“அபினேர்‌ சவுவின்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்‌ 
திருந்தான்‌* என்ற கூற்று, அவரது 
முக்கியத்துவத்தைக்‌ காட்டுகிறது (20:23. 
சவுல்‌ வெறிகொண்டு தாவீதைக்‌ கொடு 
மைப்படுத்திபிடிக்க முயன்றபோது, அபி 
னேரும்‌ பங்குகொண்டார்‌. சிப்பு பாலை 
யில்‌ சவலைப்பாதுகாப்பதில்‌ கவனக்‌ 
குறைவுக்காக, தாவீது அபினேரைக்‌ 
கடிந்து கொண்டார்‌ (26:53 தோ). 


சவுல்‌ இறந்த பின்னும்‌ அவருடைய 
வீட்டு அரச காரியங்களில்‌ அபினேர்‌ 
அக்கறைகொண்டார்‌. சவுவின்‌ மகன்‌ 
இசிபோசத்தை யோர்தானுக்கு அப்பா 
வன்ன மகனாயிமுக்கு எடுத்துச்சென்று 
இஸ்‌ ராயேவின்‌ வடகுலத்தவர்களுக்கு 
அர்சனாக்கினார்‌ (2 சாமு 2:8-—10). 
சவுவின்‌ வீரர்களோடு கிபேயோன்‌ என்ற 
இடத்தில்‌ தாவீதின்‌ படைத்தலைவர்‌ 
யோவாபுவடன்‌ மோதினார்‌. தோற்கடிக்‌ 
கப்பட்டார்‌ (2:12-171. முடிவில்‌ எச்சரிக்கை 


களுக்குப்பின்‌ யோவாபு, அபிசாயின்‌ 
சகோதரனான அசாயேல்‌ அபினேரைக்‌ 
துரத்திச்சென்‌ நார்‌, தற்காப்பிற்காக 


அபினேர்‌ அசாயேலைக்‌ கொல்லவேண்டி 
யிருந்தது (:8-23). யோவாபும்‌, அபிசா 
யும்‌ பழி வாங்கச்‌ சமயம்‌ தேடி க்கொண்டி 
ருந்தபோது, அவர்களோடு அபினோர்‌ 

டைக்காலப்‌ பகை நிறுத்த ஒப்பந்தம்‌ 
செய்துகொண்டார்‌. ஆனால்‌ இது சிறிது 
காலத்திற்கே நடித்தது. 

இசிபோசத்தின்‌ ஆட்சியில்‌ இரண்டாம்‌ 
ஆண்டு அரசவையில்‌ இடுக்கண்‌ நிலை 
ஏற்பட்டது அதன்‌ விளைவாக சவுவின்‌ 
மரபே அழித்துபோயிற்று. இசிபோசத்‌ 
துக்கு அபினேர்‌ தனது ஆதரவைக்‌ குறைக்‌ 
காவிடினும்‌ சவுவின்‌ வைப்பாட்டி களூள்‌ 


அபினோர்‌ 


ஒருவளான இரிசிப்பா என்பவளோடு 
நெருங்கிய தொடர்பு வைத்துக்‌ கொள்ள 
ஆரம்பித்தார்‌. இந்தத்‌ துரோகச்‌ செயலுக்‌ 
காக அபினேரை அரசன்‌ கடிந்து 
கொண்டார்‌. இதனால்‌ அபினேர்‌ தனது 
ஆதரவைத்‌ தாவீதுக்கு மாற்றினார்‌ (3:6-12. 
வட இனத்தவரைத்‌ தாவீதின்‌ ஆட்சியின்‌ 
கீழ்கொண்டு வருவதாக வாக்களித்து 
தாதுவர்களைத்‌ தாவீதிடம்‌ அனுப்பினார்‌ 
(3:12. இதைத்‌ தாவீது ஏற்றுக்கொண்டா 
லும்‌ தனது முதல்‌ மனைவி மீக்கான்‌ 
தனக்குத்‌ திரும்பத்‌ தரவேண்டும்‌ என்று 
தாவீது வற்புறுத்தினார்‌. அபினேரின்‌ 
இடையீட்டால்‌ மீக்காள்‌, தாவீதுக்குத்‌ 
திருப்பித்‌ தரப்பட்டாள்‌ (9:13-16), இது புதிய 
உடன்‌ படி க்கைக்கு இட்டுச்சென்றது. 
வாக்களித்தபடி அபினேர்‌ வட குலத்தவர்‌ 
களைத்‌ தாவீதுவின்‌ ஆட்சிக்குக்‌ கொண்டு 
வருவதில்‌ வெற்றிகொண்டபின்‌, தாவீது 
அபினேரைக்‌ கெபிரோனின்‌ ஒரு விருந்‌ 
துக்கு அழைத்தார்‌ (3117-20). எல்லாம்‌ சரி 
செய்யப்பட்டபின்‌, விருந்து முடிந்தபின்‌ 
அபினேர்‌ தாவீதுவிடம்‌ விடைபெற்றுச்‌ 
சென்றார்‌. யோவாபுவின்‌ வேண்டு 
கோளுக்கிணங்கி அபினேர்‌ வந்தபோது, 
தனித்து பேச விரும்புவதாக நடித்து 
அபினேரை வாயிவில்‌ சந்தித்து கபடமாய்‌ 
யோவாபு கொன்றார்‌. இவ்வாறு தனது 
சகோதரன்‌ அசாயேலின்‌ மரணத்துற்குப்‌ 
பழிவாங்கினார்‌. (0:29-27). இவ்வாறு, 
ஆற்றல்‌ மிக்க இந்தப்‌ படைதலைவனின்‌ 
வாழ்வு எதிர்பாராதவிதமாய்‌ அவலமாய்‌ 
முடிந்தது. 


இச்செய்தி கேட்ட தாவீது, அவருக்‌ 
காகப்புலம்பினார்‌. அவரது பண்புகளைப்‌ 
போற்றிப்பேசினார்‌. அவருக்காக 
உண்ணா நோன்பு இருந்தார்‌. அவருக்கு 
ஒரு இரங்கற்பாடலும்‌ இயற்றினார்‌. இக்‌ 
கொலையில்‌ அரசனுக்கு எப்பங்குமில்லை 
என்று மக்கள்‌ அறிந்துகொண்டனர்‌ 
(3:31-39). குற்றவாளிக்குத்தகுந்த தண்டனை 
அளிக்குமாறு தாவீது இறைவனிடம்வேண்‌ 
டினாந்‌ (3:39. கெபிரோனில்‌ அபினோர்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. அவரால்‌ 
வெறுக்கப்பட்ட இசிபோசத்தின்‌ வெட்டப்‌ 
பட்ட தலையும்‌ பிற்காலத்தில்‌ இக்கல்ல 
றையிலேயே வைக்கப்பட்டது (ச்‌:1-2.12. 


அபினோ வாம்‌ 


1 நாள்‌ 26:27-28-இன்படி ஆண்டவரு 
டைய அலயத்தைப்‌ பழுதுபார்க்கவும்‌ 
அதற்குத்தேவையான பாத்திரங்கள்‌ செய்‌ 
வதற்கும்‌, போர்‌ கொள்ளைப்‌ பொருட்‌ 
களின்‌ ஒரு பகுதியைக்‌ காணிக்கையாக 
அளித்தவர்களுள்‌ அபினேரும்‌ ஒருவரா 
வார்‌. அவரது மகன்‌ யாசியேல்‌ தாவீது 
ஆட்சிக்காலத்தில்‌ பென்யாமின்‌ குலத்த 
வர்க்குத்‌ தலைவனாக விளங்கினார்‌ (27:20. 


அபினோவாம்‌ [(ABINOAM - தந்தை 
அற ஆர்வமுள்ளவர்‌) 

நப்தவி குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. காதே 
சில்‌ வாழ்ந்தவர்‌. தெபோராவின்‌ தூண்டு 
தலால்‌, வட எபிரேயர்களை ஒன்று 
சோத்து, சிசராவின்‌ தலைமையில்‌ வந்த 
கானானியப்‌ படையைத்‌ தோற்கழூத்த 
பாராக்கின்‌ தந்தையாவார்‌ ௫தி 4:8,12; 
5:1.12). 


அபீக்கு (APHIK) 
அபேக்கின்‌ மாற்று வடிவம்‌ இ: 1 8.43. 
காண்க: அபேக்கு--ம்‌. 


அபீபு (ABIB) 

இது ஒரு கானானி௰ப்‌ பெயராகும்‌. 
எபிரேய ஆண்ீடுக்குறிப்பில்‌ முதல்‌ மாத 
மாகும்‌. மார்ச்‌, எப்ரல்‌ மாதத்தோடும்‌, 
பங்குனி மாத்தோடும்‌ இணையானது. 
கடந்தேகும்‌ பாஸ்கு விழாவோடோ, புளி 
யாத அப்ப விழாவோடோ குறிப்பிடப்படு 
கிறது. தானியக்‌ கதிர்‌ மாதம்‌ என்றும்‌, 
பார்வியின்‌ இளங்கதிரின்‌ மாதம்‌ என்றும்‌ 
குறிக்கப்படுகிறது. இது அறுவடைக்‌ 
காலத்தைச்‌ சுட்டலாம்‌ யாத்‌ 13:4. பாபி 
லொோனுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்பிய 
பின்‌ இம்மாதம்‌ நீசான்‌ என்றழைக்கப்‌ 
பட்டது (நக 2:1: எஸ்த 3:2. 

யோசிபாசின்‌ கருத்துப்படி அபிபு இஸ்‌ 
ராயேவின்‌ சமய ஆண்டின்‌ முதல்‌ மாத 
மாகும்‌. சமூக ஆண்டு இலையுதிர்‌ காலத்‌ 


தில்‌ திசுரி மாதத்தோடு தொடங்கியது. 
காண்க: ஆண்டுக்‌ கணிப்பு, நீசான்‌. 
அபு (AB) 

இப்பெயரை பாபிலோனிய “அபு 


என்ற சொல்லிலிருந்து புதர்கள்‌ கடன்‌ 
வாங்கியிருக்க வேண்டும்‌. இது எபிரேய 
ஆண்டுக்‌ குறீப்பேட்டின்‌ ஐந்தாவது மாத 
மாகும்‌. இது நமது ஜுவை-ஆகஸ்டு, 


150 


ஆடி. மாதங்களுக்கு இணையானது. இம்‌ 
மாத்தில்‌ கொடி முந்திரி மற்றும்‌ அத்திப்‌ 
பழங்கள்‌ அறுவடைசெய்யப்பட்டன. இம்‌ 
மாதத்தின்‌ ஏழாம்‌ நானில்‌ நெபுக்கதுனே 
சாரால்‌ எருசலேம்‌ அழிக்கப்பட்டதை 
(கி.யு.5ச7சமி நினைவு கூறும்‌ விதத்தில்‌ 
ஒரு பெரும்‌ நோன்பு கடைப்பிடிக்கப்‌ 
பட்டது. 


அபுதா (பப்‌ - யாவேயின்‌ ஊழியன்‌ 
என்பதன்‌ சுருக்கம்‌) 

7. இவர்‌ சாலமோன்கீழ்‌ அடிமை 
களின்‌ மேற்பார்வையாளராக இருந்த 
அதோனிராயின்‌ தநதையாவார்‌ 0 அச 
2:8) 

2. இவர்‌ பாபிலோனுக்கு நாடு கடத்தப்‌ 
பட்டுத்‌ திரும்பியபின்‌ எருசலேமில்‌ 
வாழ்ந்த ஒர லேவியர்‌ அவார்‌, எதுத்‌ 
காணின்‌ மகனான காலாவின்‌ புதல்வ 
ரான சம்மூவாவின்‌ மகனாவார்‌. இவர்‌ 7 
நாள்‌ 9:16-இல்‌ ஒபதியா என்றழைக்கப்படு 
கிறார்‌. 


அபுபு (ABUBUS) 

அசமோனியப்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்த 
சீமோனையும்‌ அவரது புதல்வர்களையும்‌ 
கபடமாய்‌ கொன்றுவிட்ட தோலமியின்‌ 
தந்தையாவார்‌. சீமோனின்‌ மருமகன்‌ 
(2 மக்‌ 16:15). எரிகோவின்‌ ஆளுநர்‌. 


அமபேக்கா (APHEKAH - கோட்டை அல்லது 
தூசி) 

யூதா குலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு 
நகரம்‌: மலைப்பகுதியிலும்‌ பேத்து-தப்பு 
வாகுக்கு அருகிலும்‌ இருந்தது (யோசு 
15:33. இதன்‌ இருப்பிடம்‌ இன்னும்‌ தெரிய 
வில்லை. செயில்‌-ஏத்‌-தில பேயின்‌ அிழக்கி 
வள்ள ஏல்‌-அதாத்‌-ஆக இருக்கலாம்‌ 
என்று சிலர்‌ கூறுவர்‌. 
அபயேக்கு (APHEK) 

1. யோசுவாவும்‌, இஸ்ராயேல்‌ படை 
களும்‌ கானான்‌ நாட்டில்‌ குடியேறிய 
பொழுது, சாரோனின்‌ சமவெளியில்‌ 
இருந்த இந்த நகர அரசின்‌ அரசரைக்‌ 
கொன்றனர்‌. யோசு 12:19, சாரோன்‌ 
சமவெளியில்‌ செல்லும்‌ முக்கிய சாலை 
யின்பகுதி போர்‌ தந்திரமாக நிறுவப்‌ 
பட்டி ருந்தது. இது இந்‌ சமவெளியையும்‌, 
எப்பிராயிம்‌ மலை நாட்டையும்‌ இணைத்‌ 


151 


தது. ஆகவே இவ்விடம்‌ இயற்கையாக 
பெலிஸ்திய இஸ்ராயேல்‌ படைகள்‌ 


மோதும்‌ ஒரு இடமாக இருந்தது. ஏலி 
நடுவராக இருந்தபோது. பெலிஸ்தியர்‌ 
இங்கு கூடாரம்‌ அடித்து இருமுறை இஸ்‌ 
ராமேலரைத்‌ தோற்கடித்தனர்‌ ( சாமு 4:2. 
10-17). இங்கு நடந்த இரண்டாவது 
போரில்‌ உடன்படிக்கையின்‌ பெட்டகம்‌ 
பெலிஸ்தியர்களால பிடிபட்டது (கி.மு. 
1050). சவுலின்‌ ஆட்சி மூடிவில்‌ இங்கு 
தான்‌ இஸ்ராயேலரும்‌ பெவிஸ்தியரும்‌ 
போரிட்டனர்‌ (0 சாமு 29:0. அதில சவுல்‌ 
உயிர்‌ இழந்தார்‌ (31:1-?. 


இவ்விடமானது இன்றைய யார்கோன்‌ 
ஆறு தொடங்கும்‌ இடமாகிய ராஸ்‌-ஏல்‌- 
ஆயின்‌ என்ற இடத்தில்‌ குறிப்பிடப்படு 
கிறது. இங்குதான்‌ அந்திப்பத்திரி என்ற 
ஏரோதிய உரோமை நகரம்‌ இருந்தது. 
கி.மு.19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட 
எகிப்திய பழிப்புரை வாசகங்களில்‌ 
காணப்படுகின்ற அபேக்கு இதுவாக 
இருக்கலாம்‌ எனத்தோன்கிறது. அதோன்‌ 
என்ற பாலஸ்தீன அரசன்‌ அரமேய 
மொழியில்‌ தன்னுடைய எசிப்து மேலதிகா 
ரிக்கு பாபிலோனிய படையின்‌ முன்னேற்‌ 
றத்தைத்‌ தெரிவித்து எழுதிய கடிதத்தில்‌ 
இப்பெயர்‌ தோன்றுகிறது (கி.மு.600. 
தொல்பொருள்‌ ஆய்வுகள்‌ கி.மு.2200 
விருந்து 1200 வரை இவ்விடத்தில்‌ மக்கள்‌ 
தொடாந்து வாழ்ந்ததற்குச்சான்று காட்டு 
கின்றன. 1200-இல்‌ பெலிஸ்தியர்‌ இந்‌ 
நகரை அழித்ததாகத்‌ செரிகிறது. 
விவிவிய நகரைச்‌ சுற்றியே பெருமளவுக்கு 
அகழ்வுகள்‌ செய்யப்பட்டாலும்‌ அதில்‌ ஒரு 
கானானியகோட்டை அல்லது அரண 
மனை, சத்திரம்‌, உரோமையர்‌ கல்லறைக்‌ 
கூடம்‌ அகியவை சகுண்டெடுக்கப்பட்டுள்‌ 
ளன. கல்வறைகளும்‌ குப்பைத்தொட்டி 
களும்‌ பலவகையான பாண்டங்களையும்‌ 
ஆப்பு எழுத்து வாசகங்களையும்‌ காட்டு 
யுள்ளன , 

2. கானான்‌ நாட்டு வடக்கு எல்லையில்‌ 
எமோரியர்கள்‌ தங்கியிருந்தஇடம்‌. இது 
இஸ்ராயேவருடைய உடைமையாக ஒரு 
போதும்‌ இருந்ததில்லை. ஆயினும்‌, அது 
அவர்களுடைய பாரம்பரிய சொத்தாகக்‌ 
கருதப்பட்டது (யோசு 13:14). லெபணோனி 


அபேய்மர் மா 


லுள்ள எபேயிலுக்குக்‌ கிழக்கில்‌ 24 கி.மீ 
தொலைவிலும்‌ பெத்தேலுககு வடகிழக்‌ 
கில்‌ 37 கி.மீ. தொலைவிலும்‌ உள்ள 
இன்றைய அப்காவாக இது இருக்கலாம்‌ 
எனக்‌ கருதப்படுகிறது. அசித்தார்த்தி 
அதோனிசின்‌ வழிபாட்டு மையமாகவும்‌, 
திருத்தலமாகவும்‌ இருந்தது. இங்கு இருக்‌ 
கின்ற புனித நீரூற்று இன்றைய நாரா 
இப்ராகிமின்‌ அன்றைய அதோனிஸ்‌) 
என்ற ஆற்றின்‌ மூலமாக இருக்கின்றது. 

3. அசேர்‌ குலத்துப்‌ புர்விகச்‌ சொத்‌ 
தான ஒரு கனானி௰ நகரம்‌ யோசு 19:30). 
இவ்விடத்தின்‌ குடிமக்களை வெளியேற்‌ 
றவோ, அல்லது அவர்களை கப்பம்‌ 
கட்டச்‌ செய்யவோ இந்தக்‌ குலத்தவரால்‌ 
முடியவில்லை. அக்கோவிவிருந்து 9 
கி.மீ. தென்கிழக்கில்‌ கய்பா வளைகுடா 
விவிருந்து 5 கிமீ. உள்‌ நாட்டிலுள்ள 
தேவ்கெர்தானா-அருவாக இவ்விடம்‌ 
இருக்கலாம்‌ எனக்கருதப்படுகிறது. 

கீ. விவிலிய பாசானிவுள்ள யோர்‌ 
தானுக்கு அப்பாலுள்ள மாவட்டத்தின்‌ 
வடக்குத்‌ திசையில்‌ இந்நகரம்‌ உள்ளது. 
தமஸ்குவை பேத்து-சான்னுடனும்‌ இஸ்ரா 
யேல்‌ பள்ளத்தாக்குடனும்‌ இணைக்கும்‌ 
முக்கியசாலையில்‌ இது உள்ளது. இவ்‌ 
விடத்திற்கு அருகிவுள்ள சமடவெளியில்‌ 
தான்‌ சீரியாநாட்டு பென்‌-அதாது அகா 


பின்‌ படைகளால்‌ தோற்கடிக்கப்பட்டு, 
மீதியிருந்த படைகளுடன்‌ பாதுகாப்பிற்‌ 
காக அபேக்கு நகருக்குள்‌ ஓடினார்‌. 


அங்கு நகர எல்லைச்‌ சுவர்‌ இடிந்து விழ, 
மீதி இருந்த படைகளும்‌ அழிந்துவிட்டன 
(1 அர 20:26-9). எவிசாவின்‌ இறைவாக்‌ 
கின்படி இஸ்ராயேலின்‌ அரசன்‌ 
யோவாசு இவ்விடத்தில்தான்‌ சீரியா படை 
களை பலமுறை தோற்கடிப்பதாக இருந்‌ 
குது (2 அர 15:14-19.25). 


கலிலேயாக்‌ கடலுக்குக்‌ கிழக்கேயுள்ள 
பிக்‌ (அபிக்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது) - 


என்ற ஊரின்‌ பெயரில்‌ இப்புர்வீகப்‌ 
பெயர்ச்‌ சின்னம்‌ உள்ளது. 
அடபேய்ரமா (APHAIAEMA) 

மயோனத்தானின்‌ உதவியைப்பெறும்‌ 


பொருட்டு முதலாம்‌ தெமேத்திரிய யூதர்‌ 
களுக்குக்‌ கொடுப்பதாக வாக்களித்த சமா 


அப்பா 


ரியாவைச்‌ சேர்ந்த மூன்று மாநிலங்களுள்‌ 
ஒன்று 0 மக்‌ 10:38). இரண்டாம்‌ தெமேத்‌ 
திரிய இதனைச்‌ உறுதிப்படுத்தினதோடு 
யோனத்தானுக்கு இன்னும்‌ பல அதிகா 
ரங்களைக்‌ கொடுத்தார்‌. அரச வரியிவி 
ருந்து யூதர்களுக்கு விடுப்பு அளித்தார்‌. 
இந்த இடம்‌ பெத்தேலுக்கு அருகில்‌ இருந்‌ 
ததாக யோசீபஸ்‌ கூறுகின்றார்‌. இயேசு 
கடைசியாக எருசலேமில்‌ நுழைவதற்கு 
முன்பு தங்கி ஓய்வெடுத்த இடம்தான்‌ 
இதுவாக இருக்கவேண்டும்‌ (யோவா 
11:54. எழுபது நாவில்‌ காணப்படும்‌ இவ 
விடத்தின்‌ பெயரானது யோசிபஸ்‌ குறிப்‌ 
பிடும்‌ பெயரின்‌ திரிபாக இருக்கலாம்‌. 
இந்த இரண்டு பெயர்களும்‌ எப்பிராயீம்‌ 
என்ற அரமேய இடப்பெயரைக்‌ குறிப்பிடு 
கின்றன. இந்த எப்பிராயீம்‌ முன்பு பெத்‌ 
தேலுக்கு வடகிழக்கிலுள்ள ஒரு மலையில்‌ 
மேல்‌ இருந்த ஓபிரா எனப்பட்ட இடம்‌. 
இவ்விடம்‌ இன்று எல்‌-தையியே என்று 
அழைக்கப்படுகிறது. 
அப்கார்‌ (க்கட்‌ 

இவர்‌ உச்சாமோவின்‌ அரசனும்‌ 
கி.பி.9-48-ஐ ஒட்டி எதேசாவில்‌ ஆட்சி 
செய்த உச்சாமோவின்‌ மகனும்‌ ஆவார்‌. 
இவர்‌ கிறிஸ்துவோடு கழுதப்போக்கு 
வைத்திருந்ததாகக்‌ கதை உண்டு. இதன்‌ 
படி இவருடைய ஒரு பயங்கர வியாதி 
யைக்‌ குணப்படுத்தும்பப கிறிஸதுவை 
அழைக்கிறார்‌. கிறிஸ்து, தமது சீடர்களில்‌ 
ஒருவரை அனுப்புவதாக உறுதியளிக 
கிறார்‌. அவரது விண்ணேற்றத்திற்குப்‌ 
பின்‌, அவருடைய எழுபது சீடர்களில்‌ 
ஒருவரான ததேயு ஏதேசாவுக்கு வந்து, 
அரசனைக்‌ குணப்படுத்தி, நாட்டில 
கிறிஸ்தவ மறையைப்‌ பரப்புகிறார்‌. 
காண்க: அப்கார்‌-கிறிஸ்து ஆகியோருக 
அிடையே திருமுகங்கள்‌. 


அப்கார்‌- கிறிஸ்துவின்‌ திரு முகங்கள்‌ 
(EPISTLES OF CHRIST AND ABGAR) 

இரு சிறு மடல்கள்‌ அடங்கிய நூலா 
கும்‌. ஒன்று ஏதேசாவின்‌ அரசன்‌ அப்கார்‌ 
உச்சாமோவினால்‌ இயேசுவுக்கு எழுதப்‌ 
பட்டது. மற்றது அதற்குப்‌ பதில்‌ மடல்‌, 
விண்ணேோற்றத்திற்குப்பின தோமையாரால்‌ 
எதேசாவிற்கு அனுப்பப்பட்ட எழுபது 
பேரில்‌ ஒருவரான ததேயுவின்‌ தீரச்‌ 


152 


செயல்கள்‌ அடங்கிய பணிகளோடு 
இரண்டு மடல்களும்‌ சேர்க்கப்பட்டுள்ளன . 
இநநாலை சிரியாக்‌ மொழியிவிருந்து 


கிரேக்கத்திற்கு மொழி பெயர்த்த யுசேபி 
யஸ்‌, ததேயுவின்‌ தாதுபற்றிய கதையையும்‌ 
அம்மடல்களையும்‌ ஏதேசாவின்‌ ஆயப்ப 
வேட்டு நிலையத்தில்‌ கண்டெடுத்தாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

கொடிய நோயினால்‌ துன்புற்ற அப்‌ 
கார்‌, இயேசுவின்‌ புதுமைகளைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டு. இயேசு தன்‌ நாட்டிற்கு 
வந்து. தன்னைக்‌ குணமாக்கி, தனது 
அரசின்‌ ஒரு பகுதியைப்‌ பெற்று வாழும்‌ 
படியும்‌, அதனால்‌ எருசலேம்‌ யுதர்களின 
வன்‌ மப்பகையிவிருந்து தப்பிக்‌ கும்படியும்‌ 
அவரை அழைத்து மடல்‌ அனுப்புகிறார்‌. 
இந்த வேண்டுகோளை மறுத்த இயேசு, 
தனது விண்ணேற்பிற்குப்பின்‌ தனது சீடா்‌ 
களில்‌ ஒருவரை அனுப்புவதாக வாக 
களிக்கின்றார்‌. விண்ணேற்றத்திற்குப்பின்‌ 
ததேயு வந்து அப்காரைக்‌ குணமாக்கி, 
அந்த சமுதாயத்தை மனந்திருப்புகிறார்‌. 

இதற்கு இணையான ஆனால்‌ சிறிது 
மாறுபட்ட விளக்கம்‌ அத்தேயின போதகம்‌ 
என்ற நூவில்‌ உள்ளது (கி.பி.400). இந்தப்‌ 
பிற்கால வாசகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ பதில்‌ 
வாய்மொழியாக அமைகின்றது. கிறிஸ்து 
எதுவுமே எழுதவில்லை என்பது ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட நேரம்‌-மடலுக்குப்‌ பதிலாக 
அனனியா (அப்காரின தாதுவன்‌) கிறிஸ்‌ 
துவின்‌ உருவமைப்பைத்தானே வரைந்து 
எடுத்துச்செல்கிறார்‌. அது அபகார்‌ 
அரண்‌ மனையில்‌ காட்சிப்பொருளாகின்‌ 
றது. ததேயுவின பணி என்ற கிரேக்க 
நூல்‌, இதே கதையைச்‌ சில்‌ வேறுபாடுகளு 
டன்‌ தருகிறது. அதில்‌ குறிப்பிடத்தக்கது. 
கிறிஸ்து ஒரு கைத்துணியை அனனியா 
வக்குக்‌ கொபித்ததாகவும்‌, அதில்‌ அவர்‌ 
முகத்தோற்றம்‌ அருஞ்செயலாக பதிந்த 
தாகவும்‌ கூறுகின்றது. காண்க: ததேயுவின்‌ 
பணி. 


அப்தியாவின்‌ அப்போஸ்தலர்‌ வரலாறு 
{APOSTOLIC HISTORY OF ABDIAS) 

இது ஒரு தொகுப்பு நூலாம்‌ யூலியு 
ஆப்ரிகானு எழுதியதாகக்‌ கருதப்படும்‌ 
முன்னுரையில்‌ அப்போஸ்தலர்களைப்‌ 
பற்றி எபிரேயத்தில்‌ அப்தயா எழுஜிய 


153 


வற்றை அவரது சீடன்‌ யூட்ரோபியு கிரேகத்‌ 
தில்‌ மொழி பெயர்த்ததாகவும்‌, அதை 
யுலியு ஆப்ரிக்கானும்‌ இலத்தீனில்‌ மொழி 
பெயர்த்ததாகவும்‌ கூறப்படுகிறது. கிரேக்‌ 
கத்தில்‌, அப்போஸ்தலர்கள்‌ பற்றித்‌ தனித்‌ 
தனியாக இருந்த கதைகள்‌, இலத்தீனில்‌ 
வசதியாக தொகுப்படுகின்றன. இதில்‌ 
பத்து நூல்கள்‌ உண்டு. பேதுரு (0, பவுல்‌ 
(2, அந்திரேயா (3, பெரிய யாக்கோபு (மி, 
யோவான்‌ டு, சின்ன யாக்கோபு (:1-8) 
சீமோன்‌-யூதா :.தெறு, மத்தேயு (7, 
பார்த்தொலமே ௫, கோமா ௫), பிவிப்பு 
(10) ஆகியோரைப்‌ பற்றியவையாகும்‌. 


இவை நற்செய்திகள்‌, அப்போஸ்தலப்‌ 
பணி, கிளமென்தின்‌ நூல்கள்‌ போன்ற 
பலவற்றிலிருந்து தொகுக்கப்பட்டவை . 
கிரேக்க வாசகம்‌ இலத்தின்‌ வாசகத்தி 
விருந்து பெரிதும்‌ வேறுபடுகிறது. இந்‌ 
நூல்‌ தொகுப்பு, கி.மு. 8-ஆம்‌, 7-ஆம்‌ 
நாற்றாணடின்‌ பிரான்சில்‌ தொகுக்கப்‌ 
பட்டு அப்தியா என்ற பெயரோடு 
தொடர்புபடுத்தப்படுகிறது. இதற்கு எந்த 
வரலாற்று அடிப்படையும்‌ இல்லை. 


அப்பம்‌, ரொட்டி (BREAD) 
1. தொடக்கக்‌ காலம்முதல்‌ இஸ்ராயே 
விலும்‌, பழம்‌ மேற்காசியாவிலும்‌, மனித 


உணவில்‌ அப்பம்‌ ஒரு முக்கிய பகுதியா , 


கும்‌. நிலையாகக்‌ குடியேறிய விவசாய 
வாழ்வில்‌ அப்பம்‌ உண்ணுதல்‌ சிறப்பான 
பண்பாகும்‌. நாடோடி வாழ்க்கைக்‌ காலத்‌ 
தில்‌ அப்பம்‌ சிறிது அரிதாகவே பயன்‌ 
பட்டது. ஏனெனில்‌ அந்த வாழ்வில்‌ தானி 
யங்கள்‌ சிறிதளவிலேதான்‌ கொண்டு செல்‌ 
வக்கூடும்‌. ஆயினும்‌ அப்பம்‌ உணவின்‌ 
முக்கியபாகமாக அமைந்திருந்தது என்‌ 
பதை சீராக்‌ நூல்‌ சுட்டிக்காட்டுகிறது. 
"மணித வாழ்க்கைக்கு வேண்டிய தலை 
யான காரியங்களாவன : தண்ணீர்‌, 
அப்பம்‌, உடை, மானத்தைக்‌ காப்பாற்ற 
வீடு” (சீரா 29:28). 
1. அப்பம்‌ செய்தல்‌ 

செல்வந்தர்‌ வீட்டில்‌ அடிமைகள்‌ 
அப்பம்‌ செய்தனர்‌. இவ்வாறு, இஸ்ராயே 
லர்‌ தங்களுக்கென ஒர்‌ அரசரைக்‌ கோரிய 
போது. அவன்‌ “உன்‌ புதல்வியர்களையோ 
தனக்கு ரொட்டி செய்கிறவர்களாக வைத்‌ 


அப்பம்‌ 


துக்கொள்வான்‌” என்று சாமுவேல்‌ அவர்‌ 
களை எச்சரிக்கிறார்‌. 0 சாமு 8-10. 
இஸ்ராயேலின்‌ பிற்கால வரலாற்றில்‌ 
அப்பம்‌ செய்தல்‌ ஒரு சிறப்பான தொழி 
வாக மாறியது. எரேமியா சிறையிலிருந்த 
போது, அவருக்கு அப்பம்‌ செய்வோர்‌ 
வீதியிலிருந்து ஒரு அப்பம்‌ கொடுக்கப்‌ 
பட்டது எரே 57:2). ஒரு சராசரிக்‌ குடும்‌ 
பத்தில்‌, விட்டிலேயே அப்பம்‌ செய்யப்‌ 
பட்டது. தாயோ ஸதி 18:0, மகளோ 
ம சாமு 1:8), அலலது ஒரு உறவுப்‌ 
பெண்ணோ (எரே 17:18; 44:19 1 சாமு 28:22, 
பொதுவாகப்‌ பெண்களே அப்பம்‌ செய்‌ 
தனர்‌. வழக்கமாக, ஒருதடவையில்‌ முன்று 
படி மாவில்‌ (அதி 16:6; நீதி 6:19; மத்‌ 13:58; 
லூக்‌ 13:2), ஒரு நாளைக்கு வேண்டிய 
அளவு மட்டும்‌ அப்பம்‌ செய்யப்பட்டது. 

அ) கலவையில்‌ சேர்க்கப்பட்டபொருள்‌ 
கள்‌: பெரும்பாலும்‌ அப்பம்‌ வாற்‌ கோது 
மையிவிருந்து செய்யப்பட்டது. இது 
முந்தியே முதிர்ச்சி பெறும்‌ (2 அர 4:42; 
யோவா 6910) விலை ஆதிகமில்லாதது 
(2 அர 7:18. ஆகையால்‌ பொதுமக்களுக்‌ 
குச்‌ சிக்கனமானது. கோதுமை விலை 
அதிக மானது. ஆகவே வியாபாரத்திற்கும்‌ 
எ அர 5:11; ௭௪ 27:17), காணிக்கை ஒப்புக்‌ 
கொடுப்பதற்கும்‌ வேவி 2) பயன்பட்டது. 
உயர்‌ குடிவாழ்வின்‌ சொகுசுப்‌ பொருளாக 
இருந்தது (ஆதி 18:6; ௭௪ 16:13.19: சங்‌ 81:16; 
147:14). பஞ்சகாலங்களில்‌ திணை, 
சாமை போன்ற கூல வகைகளும்‌ பயறு 
வகைகளும்‌ கூட அப்பம்‌ செய்தில்‌ பயன்‌ 
பட்டன. இவ்வாறு வரவிருக்கும்‌ நாடு 
கடத்தப்படுதலை அடையாளமாக 
உணர்த்த "கோதுமை, வாற்கோதுமை, 
பெரும்பயறு, சிறுபயறு, திணை, சாமை 
ஆகியவற்றைக்‌ கொணடு அப்பம்‌ செய்யு 
மாறு எசக்கியேல்‌ கட்டளை பெறுகிறார்‌. 


அ) மாவு பிசைதல்‌:- தானியம்‌ மாவ 
ரைக்கும்‌ சகல்வில்‌ அரைக்கப்பும்‌ அவலது 
உரவில்‌ குத்தப்படும்‌ எண்‌ 11:8). பின்‌ மாவு 
தண்ணீரோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில்‌ 
பிசையப்படும்‌ யாத்‌ 6:3; உப 28:5.17). பின்பு 
சிறிது புளிக்காரம்‌ சேர்க்கப்பட்டு, புளிக்க 
வைக்கப்படும்‌ (மத்‌ 13: 33: லூக்‌ 13:2). இஸ்‌ 
ராயேல்‌ வரலாற்றின்‌ நாடோடி வாழ்க்கை 
வாழ்ந்த காலத்தில, புளிக்காரம்‌ சேர்க்கப்‌ 


அப்பம்‌ (கொட்ர்ச்‌ ௪] 


படவில்லை (தி 18:0. இக்கால பெ 
யினர்கள்‌ இன்றும்‌ புளியாத அப்பங்‌ 
களையே பொதுவாக உண்கின்றனர்‌. 
கானானில்‌ நிலையாகக்‌ குடியேறிய பின்‌ 
முந்திய நாளின்‌ புளித்த மாவில்‌ ஒரு 
பகுதியைத்‌ தண்ணீரில்‌ கரைத்து மாவோடு 
சேர்த்து அதைப்‌ புளிக்கச்‌ செய்வது மரபு. 
பிசைந்த மாவில்‌ உப்புச்‌ சேர்க்கப்பட்டது. 

எகிப்தில்‌ சிலசமயங்களில்‌ சுவைக்காக 
எண்ணையும்‌ சேர்க்கப்பட்டது. இஸ்ரா 
யேலர்‌ அவசரமாய்‌ புறப்பட்டதை நினைவு 
கூரும்‌ பாஸ்குச்‌ சடங்கில்‌ புளியாத அப்பத்‌ 
தைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ யாத்‌ 12:8; 
வேவி 23:11:உப௰ 18:9). புளிக்காரம்‌ பொங்கச்‌ 
செய்தது. தூாய்மையின மையை உணர்த்‌ 
திற்று. ஆலயத்தில்‌ உணவுக்‌ காணிக்கை 
புளியாத அப்பமாக இருக்கவேண்டும்‌ 
(லேவி 2:ச; 10:72; 7:78; அமோ 23, 


இ) அப்பம்‌ சுடுதல்‌: விவிலிய காலத்‌ 
தில்‌ மூன்று முக்கிய முறைகள்‌ பயன்‌ 
பட்டன. மிக எளிய முறை, ஒரு பெரிய 
சமதளமான கல்வின்‌ மேல்‌ நெருப்பு எறிய 
வைத்து, சாம்பலை நீக்கிவிட்டு, பிசைந்த 
மாவின்‌ தட்டையான துண்டுகளை சூடு 
படுத்தப்பட்டக்‌ கல்வின்‌ மேல்‌ வைத்து 
முழுவதையும்‌ சாம்பலால்‌ மூடுவதாகும்‌. 
சொட்டு, பக்கம்‌ மாற்றப்படும்போது, 
சாம்பல்‌ நீக்கப்பட்டு, மீண்டும்‌ மூடப்‌ 
படும்‌. ஏச 44:19-இல்‌ வரும்‌ குறிப்பு இம்‌ 
மூறையைக்‌ குறிக்கலாம்‌. எலியாவுக்குத்‌ 
தணவில சுட்ட ஒர்‌ உரோட்டி உணவாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது (1 அர 19:9. 


சிறிது வளர்ச்சியடைந்த முறை, தட்டை 
யான சட்டியில்‌ பொரிக்கப்படுவதாகும்‌ 
(லேவி 2:5; 6:21; 1 நான்‌ 23:29: ௭௪ 4:3), இச்‌ 
சட்டி மண்ணாலோ, இரும்பாலோ செய்‌ 
ய்ப்பட்டி ருக்கலாம்‌. ரு பள்ளத்தில்‌ 
ரெருப்பு பூட்டப்பட்டு அதன்மேல்‌ 
சட்டியை வைத்து அதன்‌ மேல்‌ நோடி 
யாக அப்பம்‌ சுடப்பட்டது. இதைத்‌ “தட்டை 
யான உரொட்டி * என்றழைத்தனர்‌. 


சாதாரண பொதுமுறை அடுப்பில்‌ 
சுவெதாகும்‌. அடுப்பு குப்புறப்‌ போடப்‌ 
பட்ட மட்பாண்டத்தைப்‌ போன்றது. இந்த 
அடுப்பில்‌ நெருப்பு மூட்டப்பட்டு எரியும்‌, 
காலையில்‌ சாம்பல்‌ நீக்கப்பட்டு சூடாக்‌ 


154 


கப்பட்ட அடிக்கல்வின்‌ மேல்‌ அப்பம்‌ 
சுடப்பட்டது. 


ஈ) அப்ப வடுவம்‌:- பெரும்பாலும்‌ தட்‌ 
டையான வடிவில்‌ இருந்தது. அதன்‌ 
விட்டம்‌ 7 அங்குலத்திலிருந்து 16 அங்குலம்‌ 
வரையிருக்கலாம்‌. சில துளையிடப்பட்டி 
ருக்கும்‌. சிதயோனின்‌ வீரர்களில்‌ ஒருவர்‌, 
வாற்கோதுமை அப்பம்‌, மதியானியா 
பாளையத்திற்குள்‌ உருண்டோடுிய்தாகக 
கனவு கண்டார்‌ ௫௫ 7:13. சில சமயம்‌ 
அப்பம்‌ இருதய வடிவில்‌ செய்யப்படுவ 
தும்‌ உண்டு. பிரசன்ன அப்பம்‌ இக்கால 
உரொட்டியைப்போல்‌ இருந்ததாகத்‌ தெரி 
கிறது. எகிப்திய புள்தாள்‌ ஏடு முப்பதுக்கு 
மேற்பட்ட வடிவங்களில்‌ அப்பம்‌ செய்யப்‌ 
பட்டதாகக்‌ குறிக்கிறது. 


2. அப்பத்தை உண்ணுதல்‌: அப்பம்‌ 
உணவின்‌ முக்கியமானது பாகமாததால, 
சாதாரண உணவில்‌ மட்டுமன்று, வழி 
பாட்டுச்‌ சடங்குக்‌ காணிக்லைகளிலும்‌ 
உண்ணப்‌ பட்டது. 


அ) அன்றாட வாழ்வில்‌ அப்பம்‌ எவ்‌ 
வளவு முக்கியம்‌ என்றால்‌ “அப்பம்‌ உண்டு 
தண்ணீர்‌ குடித்தல்‌” என்ற பதம்‌ உணவு 
உட்கொள்ளுவதை குறித்தது (0 அர 13:8-9, 
79-10:; சீரா 20:29). இதனால்‌, அப்பம்‌ 
“ஊன்றுகோல்‌ என்று அழைக்கப்படு 
கிறது. இறைவன்‌ தீர்ப்பிட வரும்போது, 
இந்த ஊன்றுகோலை முறித்து விடுவார்‌ 
2லவி 28:26; சங்‌ 105:18: ௭௫௪ 4:74: 5:16: 14:13: 
ஏ௫௪ 3:1; எசே 18:19), அப்பம்‌ இல்லாமை 
கோடிய வறுமை அல்லது துன்பத்தின்‌ 
அடையாளமாகும்‌ (2 அர 24; யோவா 
15:23), சில இடங்களில்‌ அப்பம்‌ உணவு 
என்றுமொழி பெயர்க்கப்படுகிறது. சங்கீத 
ஆசிரியர்‌ உள்ளத்திற்கு உரம்‌ தரும்‌ 
உணவைத்‌ தரும்‌ (சங்‌ 105:15) இறைவனைப்‌ 
போற்றுஅின தார்‌. 

அன்னியர்களுக்கும்‌ (ஆதி 14:18, விருந்‌ 
தினர்களுக்கம்‌ ௫தி 19:19) அப்பம்‌ கொடை 
யாக அளிக்கப்படுகிறது. போர்க்கோலத்‌ 
தில்‌ வீரர்களுக்கு அப்பம்‌ சாதரண உண 
வாகும்‌. பயணத்தின்போது எடுத்துச்‌ 
செல்லப்பட்டது (அதி 2114: 45:29). ஒரு 
சாதாரண ஆளுக்கு மூன்று அப்பத்துண்டு 
கன்‌ ஒரு உணவுக்குப்‌ போதும்‌ (லூக்‌ 


155 


11:5-8). சிறைக்‌ கைதிகளுக்கு ஒரு நாளுக்கு 
ஒரு துண்டுதான்‌ கொடுக்கப்பட்டது டாரே 
27:23. கொடைகொடுக்க ஒரு அப்பத்‌ 
துண்டு போதும்‌ (0 சாமு 2:30). உண்ணும்‌ 
போது அப்பம்‌ ஒரு கரண்டியாகவும்‌ 
கொட்டுச்‌ சாப்பிட பயன்பட்டது. அது 
உணவாகவும்‌ அரண்டு யாகவும்‌ பயன்‌ 


பட்டது (மத்‌ 28:28: யோவா 13:26; 25:34; 27:12), 


அ) காணிக்னைகள்‌:- பழங்கால மேற்கு 
ஆசியாவில்‌ வழிபாட்டுக்‌ காணிக்கைகளில்‌ 
அப்பம்‌ மிகச்‌ சாதாரணப்‌ பொருளாகும்‌. 
உணவுக்காணிக்கை மாவு மட்டுமாக 
இருக்கலாம்‌ அல்லது பலவகை அப்பங் 
களாக இருக்கலாம்‌. அவை “எண்ணெய்‌ 
மிதளிக்கப்பட்ட புளியாத அப்பங்களாக 
வும்‌ எண்ணெய்‌ புசப்பட்ட புளியாத பணி 
யாரங்களாகவும்‌” இருக்கலாம்‌ லேவி 2:4. 
அப்பம்‌ சட்டியிலோ அலலது தட்டிலோ 
சடப்படலாம்‌ (2:5.7). அவை புளியாத அப்ப 
மாயும்‌, உப்புச்‌ சேர்ச்சபட்டதாயும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்ற ஒரே நிபந்தனைதான்‌ 
உண்டு. காணிக்கையில்‌ ஒரு பகுதி 
பீடத்தில்‌ எரிக்கப்படும்‌. மீதமிருப்பவை 
அஆரோனுக்கும்‌ அவரது புதல்வர்களுக்கும்‌ 
உரியதாகும்‌. 

3 உருவகமுறை:- இயற்கையாகவே 
முக்கிய உணவாகிய அப்பம்‌, பழைய ஏற்‌ 
பாட்டிலும்‌, புதிய ஏற்பாட்டிலும்‌ உருவ 
முறையில்‌ குறிக்கப்படுகிறது. 

அ) பழைய ஏற்பாட்டில்‌ மனித 
வாழ்வுக்கு அப்பம்‌ எவ்வளவு அவசியமா 
னது என்றால்‌, அது ஒருவன்‌ தன்னையே 
தாங்கிக்‌ கொள்ளும்‌ ஊன்றுகோலாக விவ 
ரிக்கப்படுகிறது (லேவி 26:26; சங்‌ 105:16:௭௪ 
சீ:16; 5:16: 14:13; காண்க ஏச 3). ஒருவன்‌ 
வாழ்வின்‌ ஒரு பண்போ, நிலையோ 
எவ்வளவு உண்மையாகவே, அவசிமான 
தாகவோ இருக்கிறதோ அந்த அளவு 
உணவோடு தொடர்புப்படுத்தி அலு! 
விவரிக்கப்படுகிறது. இவ்வாறு “கண்ணீ 
ரின்‌ உணவு” (சங்‌ 80:5. காண்க: 22:29, “அக்கி 
ரமமாகிய அப்பம்‌" பழ 4:17) "சோம்பவின்‌ 
அப்பம்‌” (81:27), “துன்பம்‌ என்கிற அப்பம்‌" 
(எச 30:20; யோபு 3:22. எதிரிகளுக்கு உருவ 
கமாக அப்பம்‌ பயன்படுகிறது. யோசுவா 
வும்‌ காலேபும்‌ இஸ்ராயேலர்கள்‌ கானா 
னிய மக்களுக்கு அஞ்ச வேண்டியதில்லை . 
ஏனனில்‌ "அப்பத்‌ 


அப்பம்‌ தொடர்ச்‌ 


தைப்போல்‌ நாம்‌ அவர்களை விழுங்கி 
விடலாம்‌". அதாவது அவர்களை எளிதில்‌ 
வென்றுவிடலாம்‌ (எண 14. பல செயல்‌ 
கள உணவோடு தொடர்புபடுத்தப்படுகின்‌ 
றன. நல்ல மனைவி “சோம்பலாய்த்‌ தன்‌ 
அப்பத்தை உண்ணான்‌” பழ 47:22, 
அனால்‌ தீயோர்‌ “அக்கிரமமாகிய அப்‌ 
பத்தை உணகின்றனர்‌* (2:12), *வஞ்சகத்‌ 
தின்‌ அப்பம்‌ மனிதனுக்குச்‌ சுவையுள்ள 
தாக இருக்கிறது. ஆனால்‌ பின்பு, அவன்‌ 
வாய்‌ பொடிக்‌ கற்களால்‌ நிறையும்‌" (20:12. 
யாவே தம்‌ மக்களிடம்‌ சினம்‌ கொள்ளும்‌ 
போது அவர்களுக்குத்‌ துன்பம்‌ எனகிற 
அப்பத்தையும்‌ வேதனை என்னும்‌ நிலை 
யையும்‌” (ஏச 30:20: காண்க யோபு 3:2ல்‌. 
அல்லது கண்ணீரின்‌ உணவையும்‌ (சங்‌ 
80:5: 42:3) கொடுக்கிறார்‌, 


நேர்நிலையாக அப்பமும்‌ பழச்சாரும்‌ 
ஞானத்தின்‌ பண்புகளையும்‌ (பழ.9:5) இறை 
வனது உண்மையான வார்த்தையையும்‌ 
ஏச 55: குறிக்கின்றன. அப்பம்‌ இறைவ 
னது கொடையாகும்‌ யாத்‌ 16:4; நெக 9:15; 
சங்‌ 105:40; யோவா 6:5). குல முதியவர்கள்‌ 
காலமுதலே அப்பம்‌ விருந்தோம்பவின்‌ 


அடையாளமாகக்‌ கருதப்பட்டது. அது 
அன்னியரோடும்‌ நண்பர்களோடும்‌ 
பகிர்ந்து கொள்ளப்படவேண்டும்‌ (ஆதி 


14:78; நெக 13:0-2; மத்‌ 14:15-2). சேர்ந்து 
உண்ணுதல்‌ “அப்பம்‌ பிடுதல்‌" என்று 
பொதுவாக அழைக்கப்பட்டது. சிறப்பான 
உறவை உணடு பண்ணியது. உடன்‌ 
படிக்கை அமைப்பை அடையாளமாச்கும்‌ 
மிசயலாகியது பூ அர 13:8 தொ). 


அ) புதிய ஏற்பாட்டில்‌:- சேர்ந்து உண 
தல்‌ என்ற கருத்து “அன்பு உணவு” 
என்ற கருத்தாக உருவெடுக்கிறது. இவ 
வுணவில்‌ சபை முழுவதும்‌ ஒரு பொது 
உணவிலோ, வழிபாட்டு உணவிலோ 
பங்கு கொள்கின்றனர்‌ (அப. 24.40; 20:7). 
இது இறுதி உணவு கடைப்பிடித்தலோடு 
தொடர்புபடுத்தப்படுவதாகத்‌ தெரிகிறது 
(1 கொரி 10:16; 11:21; யுதா 14. நற்கருணை 
வழிபாட்டின்‌ தொடக்க வடிவம்‌ “அப்பம்‌ 
பிடுதலை' உள்ளடக்கியதால்‌, அதே பதத்‌ 
தால்‌ வழிபாடும்‌, பொதுவில்‌, அழைக்கப்‌ 
பட்டது (அ.ப.2:42; 20:20:17) ,புதியஏற்பாட்டில்‌ 
மற்ற இடங்களில்‌ அப்பம்‌ உருவகமாக 


அப்பம்‌ (தொடர்ச்‌ சி) 


இறையாசின்‌ வருகையையோ. அல்லது 
இயேசுவின்‌ வருகையையோ குறிக்கிறது. 
இயேசுவோடு உணவருந்திய ஒருவர்‌ 
“கடவுளின்‌ அரசில்‌ விருந்து (அப்பனி 
உண்பவன்‌ 'பேறுபெற்றவன்‌' என்று கூறும்‌ 
போது லூக்‌ 72/5) மெசியாவின்‌ விருந்‌ 
தைச்சுட்டி க்காட்டுகிறார்‌. நற்கருணையின்‌ 
அப்பத்திலும்‌, விண்ணத்திவும்‌ பங்கு 
பெறும்‌ போதெல்லாம்‌ கிறிஸ்துவன்‌, 
அிறிஸ்து வரும்வரை ஆண்டவரது மரணத்‌ 
தை அறிக்கையிடுகிறான்‌ (1 கொரி 11:29. 
இயேசுவே தம்மை “உண்மையான 
அப்பம்‌” என்று அழைத்துக்‌ கொள்வது 
மிகவும்‌ பொருள்‌ பொதிந்ததாகும்‌. இறை 
வனால்‌ கொடுக்கப்பட்ட “வானத்து 
விருந்து வந்த உணவாக” மனனாவைச்‌ 
(யாத்‌ 16:4; நெக 9:15 தொ) சீடர்கள்‌ குறிப்‌ 
பிட்டனர்‌. உலகில்‌ உயிர்‌ அளிக்க தம்‌ 
தந்‌ைத அனுப்பிய வானின்று இறங்கி 
வந்த உண்மையான அப்பம்‌ தாம்தான்‌ 
என்று இயேசு கூறுகிறார்‌. இந்த உணவை 
எப்பொழுதும்‌ தங்களுக்குக்‌ கொடுக்‌ 
கும்படி. சீடர்கள்‌ கேட்கின்றனர்‌ (யோவா 
6:31-32). அப்போது தான்‌ உரிமை கொண்‌ 
டாடியதை இயேசு வலுப்படுத்துகிறார்‌. 
அவேர “உயிர்‌ தரும்‌ உணவு” அவார்‌, 
அவரைப்‌ பின்பற்றுகிறவருக்குப்‌ பசியே 
இராது என்றும்‌ தாகம்‌ இராது (6:35. 
இதைக்‌ கேட்டு யூதர்கள்‌ முணுமுணுத்‌ 
தனர்‌. பின்‌ அவர்‌ தரும்‌ இந்த அப்பத்தை 


உண்பவன்‌ என்றுமே வாழ்வான்‌. இந்த 
அப்பம்‌ அவருடைய தசையே என்று 
உரிமை கொண்டாடுகிறார்‌ (6:48-57; 


காண்க: 19-71]. இந்த நிகழ்ச்சியுரையில்‌ 
வரவிருக்கும்‌ இறுதி உணவு பற்றிய 
தவறாத சுட்டிக்‌ காட்டல்கள்‌ உள்ளன. 
இந்த அடையாளம்‌ இறுதி உணவின்‌ 
முக்கியமாகிறது (மத்‌ 25:28; மாற்கு 19:88; 
லூக்‌ 22:19), 5:52-57 இதைத்‌ தெளிவாக்கு 
கிறது. ஆனால்‌ இயேசு தமது பலி மரணத்‌ 
தையும்‌ சட்டிக்காட்டுகிறார்‌. சாதாரண 
உணவாக மன்னா குறிக்கப்படுதல்‌ சட்டத்‌ 
திற்கும்‌ மேலானவர்‌ இயேசு என்பதைக்‌ 
காட்டுவதை நோக்கமாகக்‌ கொண்டது. 

1. - அப்பம்‌ கடவுளின்‌ ஒரு கொடை. 
அது மனிதனுக்கு வவிமையின்‌ ஊற்று 
(சங்‌ 03:14 கோ). எவ்வளவு முக்கியம்‌ 
மனித வாழ்க்கைக்கு என்றால்‌, அப்பமே 


156 


தேவை என்றால்‌ எல்லாமே தேவையாகும்‌ 
(அமோ 4:6; காண்க ஆதி 28:20). எனவே 
கிறிஸ்து தமது சீடருக்குக்‌ கற்பித்த செபத்‌ 
தில்‌, அவசியமான கொடைகளின்‌ மை 
யமே அப்பம்‌ என்பது புலனாகிறது லூக்‌ 
11:9; கொடைகளில்‌ எல்லாம்‌ பெரியது 
அதுவென்பதும்‌ தெளிவாகும்‌ (மாற்‌ 14:29). 


1. அன்றாட அப்பம்‌ 


அ) எவ்வித வாழக்கைச்‌ சூழ்நிலை, 
அன்றாட வாழ்க்கையில்‌ உணவுக்குச்‌ 
சுவையுட்டுசிறது என்பதும்‌ தெளிவாகும்‌. 
கடவுள்‌ கைநெகிழ்ந்துள்ளதாகத்‌ தோன்‌ 
றும்‌ துன்புறு மனிதனுக்கு அங்கலாய்ப்புக்‌ 
கண்ணீரோ 'சாம்பலோ' வர்‌ உணவா 
கிறது (சங்‌ 41:4: 79:6: 102:10; ஏச 30:20) 
மகிழ்கின்றவன்‌ மகிழ்ச்சியோடு உணவி 
றான்‌ (சங்‌ 9:7). பாவியின்‌ உணவு அக்கிர 
மத்தின்‌ அல்லது பொய்ம்மையின்‌ அப்ப 
மாகும்‌ பழ 4:17); சோம்பேறியின உணவு 
சோம்பலாய்‌ அப்பம்‌ உட்கொள்வதாகும்‌ 
(பழ 31:29. அப்பம்‌ வாழ்க்கையின்‌ அத்தி 
யாவசியமானாலும்‌, அதிலே பவிர்ந்‌ 
துண்ணும்‌ பாங்குவேண்டும்‌. ஒவவோர்‌ 
உணவும்‌ பிறரோடு சேர்ந்து வருவதையும்‌ 
அதேபோல்‌ ஒனறிப்பையும்‌ உணர்த்து 
கிறது. ஒருவனோடு வழக்கமாய்ச்‌ சேர்ந்‌ 
துண்பது நண்பனாய்‌ அதுவும்‌ நெருங்கிய 
நண்பனாய்‌ இருப்பதாகும்‌ (சங்‌ 40:10; 
யோவா 13:18). விருந்தோம்பும்‌ கடமை 
யுணாவு புனிதமானது, கடவுளே அனுப்‌ 
பும்‌ வழிப்போக்கர்கள்‌ என்று அவர்‌ 
களோடு சேர்ந்துண்பது மேலானது (ஆதி 
18:5; லூக்‌ 11:5:1]. குறிப்பான விதத்தில்‌ நாடு 
கடத்தப்பெற்ற பின்பு பசித்தோருடன்‌ 
பகிர்ந்துண்பது முக்கியத்துவம்‌ யெறு 
கிறது. இதிலேதான்‌ யூதரின்‌ பக்தி பிறர்‌ 
அன்புச்‌ செயலாக முகிழ்க்கிறது பழ 82:9; 
ச 18:7:85: யோபு 31:17: ஏச 58:7; தோபி 4:16). 
புனிதர்களின்‌” சார்பில்‌ தண்டல்‌ செய்யக்‌ 
கோரும்போது, அப்பம்‌ முதல்‌ எல்லாமே 
கடவுளின்‌ கொடை என்று பவுல்‌ கொரிந்‌ 
தியருக்கு நினைவுட்டுவிறார்‌ (6 கொரி 9:10. 
எல்லார்‌ பெயராலும்‌ விறிஸ்தவ சபையில்‌ 
அப்பம்‌ பிட்கப்படுதல்‌” நறுகருணையைச்‌ 
சுட்டுகிறது. ஆண்டவரின்‌ உடல்திருச்‌ 
சபையை ஒன்றிக்கும்‌ ஊற்றூக அமை 
கிறது (அ.ப.2:42;7 கொரி 10:17. 


157 


ஆஅ) அப்பம்‌, கடவுளின்‌ கொடை. 
மனிதனைப்‌ படைத்த பின்பும்‌ (ஆதி 1:29) 
பெரு வெள்ளத்திற்குப்‌ பின்பும்‌ (0:3 அவன்‌ 
என்ன உண்ணலாம்‌ என்று கடவுள்‌ தெரி 
யப்படுத்துகிறார்‌. பாவியான மனிதனுக்‌ 
குத்‌ தேேவையானதெல்வாம்‌ கடின உழைப்‌ 
பின்‌ யூவமே கிடைக்கும்‌. தெற்றி 
வியர்வை நிலத்தில்‌ விழ உழைத்து உண்‌ 
பாம்‌” (3:9). இப்போதிருந்து மிகுதியோ 
பற்றாமையோ ஒரு பொருளைக்‌ குறிக்கும்‌. 
மிகுதி கடவுளின்‌ ஆசீரையும்‌ (சங்‌ 36:25; 
13115: பழ 12:10 பற்றாமை பாவத்தின்‌ 
தண்டனையையும்‌ எரே 5:17: எச 4:16 தொ; 
புல 1:10: 21 குறிப்பதாகும்‌, எனவே 
மணிதன்‌ உணவு பெறக்‌ கடவுளைப்‌ பணி 
வோடு கேட்கவேண்டும்‌; நம்பிக்கையுடன்‌ 
காத்‌ திருக்க வேண்டும்‌. இந்த வகையில்‌ 
அப்பங்களின்‌ பெருக்கம்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாகும்‌. எலிசா நடத்திய & அர 
4:42 தொ) புதுமை கடவுளின்‌ அபரிமித 
மான தெய்வக்கொடையைக்‌ காட்டுகிறது. 
“இவர்கள்‌ உண்டபின்னும்‌ மீதி இருக்கும்‌”. 
நற்செய்தி நிகழ்ச்சிகளிலும்‌ பணிவான 
நம்பிக்கையே முதல்‌ பாடமாகும்‌; "வேண்‌ 
டூம்‌ அளவுக்கு உணவை அவர்களுக்கு 
அளித்தார்‌” (மத 14:20; 15:37: யோவா 6:18; சங்‌ 
77:29 என்னும்‌ உரையில்‌, வலியோ ரின்‌ 
உணவால்‌” பாலைவனத்தில்‌ கடவுள்‌ 
தனது மக்களை நிறைவு செய்ததை 
நினைவு கூர்கின்றனர்‌. இதே எண்ண 
வடிவில்தான்‌, விண்ணகத்‌ கதந்தையிட 
மிருந்து நம்பிக்கையுடன்‌ எல்லாவற்றை 
யும்‌ எதிர்பார்க்கும்‌ மக்கள்‌ போல்‌, "அன்‌ 
றாட உணவையும்‌ (மத்‌ 6:1) கேட்க, தமது 
சீடரை இயேசு வரவேற்கிறார்‌. 


முடிவாக, இறுதிக்காலத்தின்‌ மாபெ 
ரும்‌ கொடை அப்பமாகும்‌. இது குறிப்‌ 
பிட்ட தணி நபருக்கு (எச 30:84, அல்லது 
தேோர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு மெசியாவின்‌ 
விருந்தில்‌ பங்கேற்கும்‌ பேறாகும்‌ எரே 
31:12). இறுதிக்கால விருந்துக்கு மத்‌ 11:19 
இ) முன்னேற்பாடாகவே தம்மவரோடு 
இயேசு கொண்ட உணவுகளாகும்‌. குறிப்‌ 
பாக நன்றித்திருவிருந்தில்‌ தமது சீடருக்கு 
இயேசு கொடுப்பது அவரின்‌ உடலாகும்‌, 
கடவுளின்‌ உண்மைக்‌ கொடையாகும்‌ லூக்‌ 
22:19) 


அப்பம்‌ (தொடர்ச்‌ ச] 


2. வழிபாட்டில்‌ அப்பம்‌:- 

அ) காணிக்கை அப்பங்கள்பற்றி குருத்‌ 
துவச்சட்டம்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்‌ 
கிறது. அந்த அப்பங்கள்‌ மேசைமீது கழுவு 
தற்கென்ற கலங்களுடன்‌ இருந்தன ( 
அர 7:48; 2 நாள்‌ 13:1; யாத்‌ 28:2ர- ரம, 
அவற்றின்‌ தோற்றம்‌ மிகப்‌ பழமையான 
தென்றே தோன்றுகிறது (2 சாமு 21:5 தொ). 
தெய்வீகத்திற்கு ஊட்டம்‌ அளித்த பழைய 
சமய உணர்வின்‌ சிந்தனையென்றுகூட 
ஒருவகையில்‌ சொல்லலாம்‌. எந்த வித 
மான ஊட்டத்தையும்‌ வெறுக்கின்றவர்‌ 
இஸ்ராயேலின்‌ கடவுள்‌ ரீதி 13:16: இந்த 
அப்பங்கள்‌ கடவுளுக்கும்‌ அவரின்‌ விசு 
வாசிகளுக்கும்‌ உள்ள ஒன்றிப்பின்‌ அடை 
யாளமாகும்‌; அவற்றை குருக்களை உட்‌ 
கொள்வர்‌ (லேவி 24:59. 

ஆ திருநாட்களின்‌ கொண்டாட்ட 
காலத்தில்‌ புதுத்தானிய மணியின்‌ அப்ப 
மும்‌ ஒரு காணிக்கையாகும்‌ (லேவி 23:12). 
காணிக்கைப்‌ பொருளாக என்பதிவிருந்து 
ஒவ்வொரு முதற்கனி வழிபாட்டில்‌ உள்‌ 
ளதுபோல்‌ இங்கேயும்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டதாகவே ஆகிறது (காணக யாத 
24:16.191. கடவுளின்‌ பிரதிநிதியான குரு 
விற்கே முழுமையாகச்‌ சேர்கிறது லேவி 
23:20; காண்‌ ௭௪ 44:50; எண்‌ 18:19). இதே 
போல நன்றியுணர்வுதான்‌ அரசனும்‌ குரு 
வுமான மெல்க்கிசதேக்குவை, அப்பமும்‌ 
இரசமும்‌ உலகைப்‌ படைத்துக்‌ காக்கின்ற 
கடவுளுக்குச்‌ செலுத்தத்தூண்டுலிறிது 
(ஆதி 14:18 தொ. 

இ) பழைய சட்டத்‌ தொகுப்புகளின்படி 
பலிகளை ஒட்ட மே புளியாத அப்பங்களும்‌ 
வருகின்றன யாத்‌ 23:18; 34:25); இவையே 
வசந்த காலத்தின்‌ ஊட்டமாக இஸ்றா 
யேலுக்கு அமைகின்றன. (24:15; 34:18). 
புளிப்பு என்பது படைத்தவில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படவில்லை (வெயவி 4:10; ஒரு 
வேளை புளிப்பு அழிநிலையைக்‌ குறித்தது 
போலும்‌. எது எப்படி இருந்தாலும்‌, 
புளியாத அப்பம்‌ கொண்ட வேளாண்மைத்‌ 
திருவிழா பாஸ்கு விழாவோடு சேர்க்கப்‌ 


பட்டபோது, புளியாத அப்பத்தின்‌ 
பழக்கம்‌ எகிப்தின்‌ புறப்பாட்டோடு 
இணைக்கப்பட்டது, மாவு புளிக்தெழுவ 


தற்குள்‌ விரைவாய்ப்‌ புறப்பட்டதை நினை 


அப்பம்‌ சுடுவோர்‌ வீதி 


வூட்வெதாகும்‌ யாத்‌ 12:8.11.39). இந்த வழி 
பாட்டு முறையின்‌ தொடக்கம்‌ ஒருவேளை 
நாடோடி வாழ்க்கையின்‌ வழக்கமாக 
லாம்‌. இந்த வாழ்க்கை கானான்‌ 
நாட்டில்‌ சுகபோகமாகிறது. பழையது 
மறையவேண்டும்‌ என்பதால்‌ இது முடி 
வாக மறுமலர்ச்சியுடன்‌ இணைகிறது 
(12:15). புது மனிதர்களாக வாழவேண்டும்‌ 
என்பதற்காகத்‌ திருமுழுக்குப்பெற்றவர்‌ 
களுக்கு இந்த உருவசுத்தைப்‌ பவுல்‌ 
பயன்படுத்துகிறார்‌ 0 கொரி 5: தெறு. 
நன்றிப்‌ பலியில்‌ அப்பம்‌ உபயோகிப்பது 
இதன்‌ நிறைவேற்றம்‌ ஆகிறது. வழிபாட்டு 
முறையில அப்பத்தைப்‌ பவுக வைத்த (மத்‌ 
14:19) இயேசு இதே செயலை இரவுணவில்‌ 
புதுப்பிக்கும்‌ கட்டளையாக்குகிறார்‌; இந்தச்‌ 
செயல்முலம்‌ அப்பத்தைத்‌ தமது பவியான 
உடவாகவும்‌, விசுவாசிகளின்‌ ஒன்றிப்‌ 
பின்‌ அருட்சாதனமாகவும்‌ ஆக்குகிறார்‌ 
2 கொரி 10:16-28: 1123-26). 
3. வார்த்தையின்‌ அப்பம்‌: 

கடவுளின்‌ வார்த்தையின்‌ பால்‌ உள்ள 
பசி பற்றி முழங்கும்‌ இறைவாக்கினர்‌ 
ஆமோஸ்‌ (8:1) அப்பத்தை வார்த்தையோடு 
ஒப்பிடுகிறார்‌ காண்க உப 8:3 மன்னா 
பற்றியது). மெசியாவின்‌ விருந்து பற்றிப்‌ 
பேசும்‌ இறைவாக்கினரும்‌ ஞானியரும்‌ 
வாழ்விக்கும்‌ கடவுள்‌ வார்த்தை அப்ப 
மென்றும்‌ ஏச 55:1 தெற ஆஅளுருவில்‌ 
தெய்வஞானம்‌ என்றும்‌ பழ 9:5 தொ: சீரா 
24:19-22: காண்க 15:1 தொ) பேசுகின்றனர்‌. 
மனிதன்‌ அன்றாடம்‌ கொள்ள வேண்டி 
யது தெய்வ வார்த்தை என்றே இயேசுவுக்‌ 
கும்‌ அப்பம்‌ எழுச்சியுட்டுகிறது (மத்‌ 4ல்‌. 
இறுதிக்கால விண்ணாசில்‌ அப்பம்‌ உட்‌ 
கொள்ளும்‌ அசைபற்றி லூக்‌ 14:15), 
விருந்துக்கு அழைக்கப்பட்டோர்‌ உவமை 
யில்‌ இயேசு பதில்‌ தருகிறார்‌. அவரையும்‌ 
அவரின்‌ நற்செய்தியையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்றே இந்த உவமை 
தொடக்கத்திவிருந்தே புலப்படுத்துகிறது. 
முதல்‌ அப்பம்‌ பலுகும்‌ நிகழ்ச்சியில்‌ போத 
னைப்‌ பகுதியை வலியுறுத்திக்‌ காட்டி 
அப்பங்கள்‌ இயேசுவின்‌ வார்த்தை என்று 
காட்ட மாற்கு விரும்புவதாய்த்‌ தோன்‌ 
றுகிறது; அதே சமயத்தில்‌ நமக்காகக்‌ 
கையளிக்கப்பட்ட அவரின்‌ உடல்‌ என்றும்‌ 


158 


காட்ட விரும்புகிறார்‌ மாற்‌ 6:30.44. 
அவரே இயேசுவே) உண்மையான அப்பம்‌ 
யோவா 6:32 தெற) என்பதை இந்தப்‌ 
புதுமையின்‌ பொருள்‌ உறுதிப்படுத்துவ 
தாக யோவான்‌ காட்டுகிறார்‌. ஒருவன்‌ 
நம்பவேண்டிய வார்த்தையானவர்‌ தாமே 
என்று முதலில்‌ இயேசு காட்டுகிறார்‌ 
(9:95-47). மினுவுருவான வார்தையானவர்‌ 
பவியில்‌ ஒப்புக்கொடுக்கப்படும்போது, 
நன்றித்‌ திருவிருந்தில்‌ விசுவாசப்பற்றுறுதி 
தன்னோடு ஒன்‌ றிப்பையும்‌ கொணர்‌ 
கிறது (6:49), அவசியமான, கடவுளின்‌ 
கொடையான அப்பத்தை விசுவாசமுள்ள 
மனிதன்‌ அன்றாடம்‌ கேட்கும்போது, விசு 
பாச வளர்ச்சியுடன்‌ அது தெய்வீக வார்த்‌ 
தையையும்‌, வானகமிருந்து வந்த அப்பம்‌, 
வாழ்கின்ற உயிரூட்டுகின்ற வாழ்க்கை 
அப்பமாகிய (6:32.35.5) தகனப்‌ பலியான 
அதே மீட்பரான ஆளையும்‌ குறிப்பதாகும்‌. 


அப்பம்‌ சுடுவோர்‌ வீதி 

சிறு தொழில்கள்‌ செய்வோர்‌ தங்கள்‌ 
கடைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ 
அமைத்துக்கொள்வது இயல்பு. அது 
போல்‌ எருசலேமிலும்‌ மற்ற நகரங்களிலும்‌ 
குறிப்பிட்ட தொழில்களைச்‌ செய்தவர்கள்‌ 
சில வீதிகளில்‌ தங்கள்‌ கடைகளை ஒருங்கு 
சேர வைத்திருந்தனர்‌. அப்படி ப்பட்டவை 
களில்‌ அப்பம்‌ சுடுவோர்‌ வீதி ஒன்றாகும்‌. 
இதை அப்பம்‌ சுடுவோர்‌ வீதி என்பதை 
விட, அப்பம்‌ சுடுவோரின்‌ பகுத! என்று 


கூறுவதுமேல்‌. எரேமியா சிறையில்‌ 
இருந்தபோது இப்பகுதியில்‌ அப்பம்‌ 
இருக்கும்வரை, அவருக்கு ஆப்பம்‌ 


கொடுக்கப்‌ படவேண்டும்‌ என்று அரசன்‌ 
கட்டளையிட்டி ருந்தார்‌ எரே 31:8). 


அப்பம்‌ சுடுதல்‌ தனிச்‌ சிறப்பான 
அதாழிவாகக்‌ கருதப்பட்டது (அதி 40:1- 
47:14: 1 சாமு 4:19; ஒசே 7:0. இவர்களுக்‌ 
கெனத்தனி வீதிகள்‌ தமஸ்குவிலும்‌ சமாரி 
யாவிலும்‌ ஒதுக்கப்பட்டு ருச்கலாம்‌ 0 அர 
30:34). இன்று, தமஸ்கு வாயிலுச்கும்‌ பரி 
சுத்த கல்லறைக்‌ கோவிலுக்கும்‌ இடையில்‌ 
பல அப்பம்‌ சுடும்‌ கடைகள்‌ உள்ளன. 
அப்பம்‌ சுடும்‌ இடமே அத்தொழில்‌ செய்‌ 
வோரின்‌ உறைவிடமாக இருந்திருக்க 
லாம்‌. ஆகவே அப்பம்‌ சுடுவோர்‌ தன்‌ 


159 


வீட்டிலேயே அப்பம்‌ சுட்டுத்‌ தொழில்‌ 
செய்து வாழ்ந்தனர்‌. 


அப்பா (ABBA - எந்தாய்‌, “ஆப்‌” என்ற 
எபிரேயச்‌ சொல்வின்‌ அழுத்தம்‌ பெற்ற 
வடிவம்‌ அகும்‌, 

இச்சொல்லுக்கு அப்பா அல்லது 
தந்த என்பது சாதாரண மொழியிலுள்ள 
பொருள்‌ ஆகும்‌. இது பிற்கால யூதமத 
ராபிகளின்‌ இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ 
செபங்களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. இது 
பொதுவாக செபத்தில்‌ “என்னுடைய 
தந்தை, "நம்முடைய தந்தை” என்ற 
பொருளுக்குச்‌ சமானமாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. இது எபிரேயர்களின்‌ குடும்‌ 
பங்களில்‌ வழக்கமாய்ப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டச்சொல்‌. புதிய ஏற்பாட்டில்‌ குன்று 
முறை இது பயன்படுத்தப்படுகிறது. எப்‌ 
பொழுதும்‌ செபச்‌ சூழ்நிலையிலேயே 
பயன்படுத்தப்பட்டுள்ளது மாற்‌ 7:36; 
உரோ 3:15; கலா 4:6). இவற்றை ஒத்த 
கிரேக்க மரபில்‌ அரமேக்கு வடிவம்‌ 
பின்னணியாக இருக்கலாம்‌ (மத்‌ 6:9; லூக்‌ 
ய; 83:46; யோவா 12:27; சங 88:26; ஏச 63:16; 
64:6; எரே 3:19; தோபி 19:14: ஞானம்‌ 14:3; சீரா 
23:1). 


யுத மதத்தில்‌ இறைவனை அப்பா 
என்று உருவகப்படுத்திக்‌ கூறுவதில்‌ தனிப்‌ 
பொருள்‌ உண்டு. இறைவனுக்கும்‌ இஸ்ரா 
யேலருக்கும்‌ (மக்களுக்கும்‌ அல்லது இறை 
வனுக்கும்‌ நீதிமான்‌ களுக்குமிடையே உள்ள 
ஒரு நெருங்கிய தோடர்பை இது குறிக்‌ 
கிறது. அனால்‌ இவவழக்குப்‌ பழங்கால 
நூல்களில்‌ காணப்படவில்லை. மேலே 
சுட்டு க்காட்டப்பட்ட இடங்களைத்தவிர 
இச்‌ சொல்‌ 1 நாள்‌ 17.13: சங்‌ 68:5: எரே 31:9: 
மலா[1:6; 2:10-ஆகிய இடங்களிலும்‌ காணப்‌ 
படுகிறது. 

புதிய ஏற்பாட்டில்‌ இறைவனைக்‌ குறிக்‌ 
கப்‌ பழக்கப்பட்ட ஒரு பெயராக இயேசு 
இச்சொல்லைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
தந்த மகன்‌ என்ற உறவிலிருந்து எடுக்‌ 
கப்பட்ட அடையாளத்தில்‌ இறைவனது 
நன்மை செய்யும்‌ தன்மையை வலியுறுத்த 
இச்சொல்லை பயன்‌ படுத்துகிறார்‌. கெது 
சமனித்‌ தோட்டத்தில்‌ இயேசு தந்தையிடம்‌ 
மன்‌ றாடுகையில்‌ மத்தேயுவும்‌, லூக்காவும்‌ 


அப்பியா 


தந்‌ைத என்ற சொல்லைமட்டும்‌ பயன்‌ 
படுத்தும்போது, மாற்கு அப்பா என்ற 
சொல்லையும்‌ சேர்த்துக்கூறுகிறார்‌. புனித 
பவுலும்‌ இறை விசுவாசத்தை உணர்த்தும்‌ 
பொருள்‌ பொதிந்த சொல்லாய்‌ இதைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌ (உரோமை :15),இதில்‌ 
அன்பும்‌, நம்பிக்கையும்‌ நிறைவாக 
வெளிப்படுத்தப்படுகிறது. இச்சொல்‌ வழி 
பாட்டிலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. இறை 
வனின்‌ சுவிகாரப்பிள்ளைகளானவர்‌ 
களும்‌, மகனுக்கு உரிய அவியைப்பெற்ற 
வர்களும்‌ இறைவனை அப்பா, தந்தை 
என அழைக்க உரிமை பெற்றவர்கள்‌ 
நாம்‌ திருமுமுக்கின்‌ வழியாக இறைவ 
னின்‌ சுவிகாரப்பிள்ளைகள்‌ ஆகிறோம்‌, 
காணக: தந்தை, புதிய ஏற்பாட்டில்‌ 
இறைவன்‌ . 


அப்பாயிம்‌ (APPAIM - மூக்குத்தொளை) 
யூதாவைச்‌ சேர்ந்த ஏரகுமேலின்‌ வழித்‌ 

தோன்றல்சளில்‌ ஒருவர்‌. இவர்‌ நாதாப்‌ 

பின்‌ மகன்‌ . ஈசியின்‌ தந்தை (1 நாள்‌ 2:40-11 


அப்பிசேசு (HAPPIZZEZ)} 

ஆரோனின்‌ வழித்தோன்றல்‌ ( நாள்‌ 
24:1-6.19). தாவீது அரசரின்‌ காலத்தில்‌ 
இருந்த ஆலய குருக்கள்‌ குலத்தின்‌ 18-ஆம்‌ 
பிரிவின்‌ குலத்தலைவர்‌ (1 நாள்‌ 24:13). 


அப்பியா (APPHIA - செழிப்பான, 
உற்பத்த செய்யக்கூடிய) 


பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ பவுல்‌ வாழ்த்துக்கூறும்‌ 
மூவர்களில்‌ இரண்டாம்‌ நபராகும்‌ பில 2. 
இவள்‌ பவுலால்‌ கிருமுகத்தை எழுதியர்‌) 
“சகோதரி” என்று அழைக்கப்படுகிறாள்‌. 
இவளுடையபெயர்‌ பிலிமோணுக்கு அடுத்த 
படியாக வருவதால்‌ சில சமயங்களில்‌ 
இவன்‌ இவருடைய மனைவி என்று கருதப்‌ 
பட்டாள்‌. இவளுடைய பெயருக்கு அடுத்து 
வருகின்ற அர்க்கிப்புவின்‌ மனைவியாக 
இருக்கலாம்‌ என்று சிலர்‌ கூறுகின்றார்‌ 
கன்‌. இரண்டிற்கும்‌ ஒரு ஆதாரமும்‌ 
இல்லை. இவள்‌ ஒரு கிறிஸ்துவள்‌. திரு 
முகத்தை எழுதியவருடைய நண்பர்‌. 
கொலோசை அல்லது இலவோதிக்கயா 
திருச்சபையின்‌ அங்கத்தினர்‌ என்று 
மட்டும்‌ நாம்‌ திட்டவட்டமாகக்‌ கூறமுடழு. 


அப்பியாட 


யும்‌. இப்பெண்ணைப்‌ பற்றிப்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ வேறெந்த குறிப்புமில்லை. 


அப்பியாகு (APHIAH - 
ஆண்டவர்‌ புத்துயிர்‌ கொடுத்தார்‌) 

சவுவின்‌ மூதாதையருள்‌ ஒருவரும்‌ 
பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த பெப்‌ 
கொரறாத்தின்‌ தந்தையுமாவார்‌ ( சாமு 9:]. 
அப்பியு சந்தை (FORUM OF APPIUS) 

இது உரோமையிவிருந்து தென்மேற்‌ 
கில்‌ அப்பியு சாலையில்‌ 69 கி.மீ. தொலை 
விலுள்ள ஒருதங்குமிடம்‌. இக்கால பையித்‌ 
தாகவாக இருக்கலாம்‌. அப்பியுகிளாதியு 
செக்கு கி.மு.318-இல்‌ அப்பியு சாலையைக்‌ 
கட்டினார்‌. அவர்‌ காலத்தில்‌ இந்த நிலை 
யம்‌ நிறுவப்பட்டி ருக்கலாம்‌. கி.மு. முத 
லாம்‌ நூற்றாண்டில்‌ இது ஒரு முக்கிய 
நகரமாய்‌ விளங்கியது. இங்கிருந்து. 
சாலைக்கு இணையாக ஒரு கால்வாய்‌, 
போந்தைன்‌ சதுப்பு நிலங்களிலிருந்து, 30 
கி.மீ. ஒடி, பெரோனியாவை அடைந்தது. 

பவுல்‌ புத்தேயோவி துறைமுகத்தை 
அடைந்தபின்‌ உரோமைக்‌ கிறிஸ்துவர்‌ 
களில்‌ பலர்‌, அப்பியு சந்தை, மூன்று 
விடுதி என்னும்‌ இடங்கள்‌ வரையில்‌, 
பவுலையும்‌ அவருடன்‌ இருந்தவர்களையம்‌ 
எதிர்‌ கொண்டு வந்தனர்‌ (அ.ப.28.19). 
அப்பூசு (APPHUS) 

இது ஒரு பண்பை விளக்கும்‌ சொல்‌. 
இதன்பொருள்‌ “தந்திரமான” என்பதா 
கும்‌. மத்தத்தியாவின்‌ ஐந்து புதல்வர்களில்‌ 
ஒருவரான யோனதானுக்கு இப்பெயர்‌ 
வழங்கப்பட்டது ( மக்‌ 2:5). 
அப்பெல்‌ (APELLES} 

உரோ 18:10-இல்‌ “உண்மையான 
கிறிஸ்தவர்‌” என்று சொல்லப்பட்டுள்ளவர்‌ 
தான்‌ இவர்‌. இவருக்குச்‌ புவல்‌ வாழ்த்துக்‌ 
கூறுகிறார்‌. சினாயிடிக்கு எட்டுத்‌ 
தொகுப்பு அ௮.ப.18:12; 19:1-இல்‌ வரும்‌ 
அப்பொல்லோதான்‌ இவர்‌ என்று சொல்‌ 
கின்றது. ஆனால்‌ இதற்கு அடிப்படை 
இல்லை. 

இந்தப்‌ பெயர்‌ அடிக்கடி பதித்து 
எழுதப்பட்ட ஏடுகளில்‌ .காணப்படுகின்‌ 
றது. இப்பெயர்‌ யூதர்களாலும்‌, புறவினத்த 
ராலும்‌ பயன்படுத்தப்பட்டது . 


1௦0 


அப்யெல்‌ எழுதிய நற்செய்தி A 
(GOSPEL OF APELLES) 

அபி. 2-அம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
ஞானவாத பிரிவனைக்‌ குழுவை நிறுவியவ 
ரான அப்பெல்‌ எழுதிய திருமுறை சேராத 
நூலாகும்‌. இது அப்பெல்லின்‌ ஆசிரிய 
ரான மார்சியன்‌ எழுதிய நூல்களின்‌ திருத்‌ 
தம்‌ செய்யப்பட்ட நூலாகும்‌. இந்நூல்‌ 
திருச்சபைத்‌ தந்தையர்களில்‌ சிலர்‌ சுட்டிக்‌ 
காட்டுவதில்‌ மட்டும்தான அறியப்படு 
கிறது. 


அப்போல்வியோன: (APPOLLYON — 
அழிப்பவன்‌) 

பாதாளக்குழியின்‌ தாதனுடைய கிரேக்‌ 
கப்‌ பெயர்‌; திருவெளி 9:11/-ன்படி இவரு 
டைய எபிரேய்ப்பெயா்‌ “அபதோன்‌" 
என்பது. ஐந்தாவது தூதன்‌ எக்காளம்‌ 
ஊதியபோது, பாதாளக்‌ குழியின் மூடு 
திறக்கப்பட்டு, அதிலிருந்து புகையும்‌, 
அந்தப்‌ புகையிவிருந்து வெட்டுக்கிளி 
களும்‌ வந்தன (திருவெளி 9; யோவேல்‌ 1:லி. 
யார்‌ யார்‌ நெற்றியில்‌ கடவுளின்‌ முத்திரை 
யில்லையோ அவர்களைத்‌ தாக்க 
வல்லவை இந்த வெட்டுக்கிளிகள்‌. இவை 
தேள்களைப்போல்‌ வால்களும்‌, கொடுக்கு 
களும்‌ கொண்டிருந்தன (திருவேளி 10:2. 
இந்த வெட்டுக்கினிகளின்‌ அரசன்‌ இந்த 
தாதன்தான்‌. இவருடைய பெயர்‌ வேறெங்‌ 
கும்‌ சொல்லப்படவில்லை. காண்க: அப 
தோன்‌. 


அப்யொல்லேர (APOLLOS — 


அப்பொல்லோவிடமிருந்து) 
அலக்சாந்தியாவைச்‌ சேர்ந்த ஒரு 
யூதர்‌. அவர்‌  சொல்வன்மைமிக்கவர்‌, 


மறைநூல்‌ அறிஞர்‌ (அ.ப.18:24). அவர்‌ திரு 
மமுக்கு யோவானுடனோ அவரது சீடர்‌ 
களில்‌ ஒருவருடனோ தொடர்பு கொண்டி 
ருந்ததாகத்தெரிகிறது. ஏனெனில்‌ ஐம்ப 
தாம்‌ நாள்‌ விழாவின்போது பேதுரு 
போதித்த ஞானஸ்நானத்தை விட (18:33), 
ஞானஸ்நானம்‌ பற்றிய யோவானுடைய 
கருத்துக்களை நன்கு அறிந்திருந்ததாகத்‌ 
தெரிகிறது. இவர்‌ எப்போது கிறிஸ்துவ 
விசுவாசத்திற்கு மனந்திரும்பினார்‌ என்ப 
தை உறுதியாகக்‌ கூறமுடியாது (8:20). 


19% 


பவுல்‌ தனது இரண்டாம்‌ வேத 
போதகப்‌ பயணத்தின்‌ மூழ வில, எபேசை 
விட்டுச்‌ சென்றதற்குப்பின்‌, இந்தச்‌ சொல்‌ 
வன்மைமிக்க அப்பொல்லோ எபேசுக்கு 
வந்து யூதச்‌ செப்பக்கூடங்களில்‌ தன்‌ 
பணியை ஆரம்பித்தார்‌. (2:25), இவர்‌ 
பேசியதைக்‌ கேட்ட பவுலின்‌ நெருங்கிய 
கூட்டாளிகளான பிரிஸ்கில்லாவும்‌ அக்கி 
வாவும்‌ அப்பொல்லோவை தங்களுடன்‌ 
அழைத்துப்போய்‌, கடவுளின்‌ அருள்‌ 
தெறியை அவருக்குத்‌ திட்டவட்டமாய்‌ 
விளக்கினார்‌. 


நற்செய்தியின்‌ தன்மைப்பற்றி நிறை 
வான அறிவு பெற்றபின்‌, அப்பொல்லோ 
அக்காயாவிற்குப்‌ போகவிரும்பவே, சகோ 
தரர்‌ ஊக்குவித்து, வரவேற்கும்ப்பழ 
அங்குள்ள சீடர்களுக்கு எழுதினார்‌. அங்கு 
சென்று விசுவாசத்தின்‌ அருளைப்‌ பெற்ற 
வர்களுக்குப்‌ பெரிதும்‌ உதவியாய்‌ இருத்‌ 
தார்‌. இயேசுவே மெசியா என்று மறை 
நாவலின்‌ வாயிலாக எண்பித்து யுதர்க 
ளோடு எல்வோருக்குமுன்‌ வாதாடி அவர்‌ 
களது தவற்றை எடுத்துக்காட்டினார்‌ 
(18:27-.28). 

இந்தச்‌ சமயத்தில்‌ கொரிந்திய விசு 
வாசிகளிடையே ஒரு பிளவு ஏற்பட்டது, 
ஒரு பகுதியினர்‌ அப்பொல்லோவையும்‌, 
மற்றவர்கள்‌, பவலையும்‌, வேறுசிலர்‌ பேது 
நுவையும்‌, வேறு சிலர்‌ கிறிஸ்துவையும்‌ 
சேர்ந்து கொண்டவர்கள்‌ என்று கூறிக்‌ 
கொண்டனர்‌ 0 கொரி 7:19, இது, அப்‌ 
பொல்லோவும்‌, பவுலும்‌ கேபாவும்‌ இவர்‌ 
களிடையே கொண்டுருந்த செல்வாக்கைக்‌ 
காட்டலாம்‌. பவுல்‌ எபேசில்‌ தங்கியதற்‌ 
கும்‌, அப்பொல்லோவின்‌ பணிக்கும்‌ இரு 
வருடங்களுக்குப்‌ பின பவுல்‌ கொரிந்திய 
ருக்கு எழுதிய முதலாம்‌ திருமுகத்தில்‌ 
(கி.பி.57), அவர்‌ இந்தச்‌ சண்டைகளுக் 
காக அவர்களைக்‌ குறை கூறுகிறார்‌. விசு 
வாசததைக்கொண்டு வந்தவர்கள்‌ வெறும்‌ 
பணியாளர்களே என்றும்‌, “நான்‌ நட்டேன்‌ 
அப்பொல்லோ நீர்‌ பாய்ச்சினார்‌. 
ஆனால்‌ விளையச்‌ செய்கிறவர்‌ கடவுள்‌ 
தாமே.... கடவுளுக்கே எல்லாப்‌ பெருமை 
யும்‌ உரியது...நான்‌ அடித்தளம்‌ இட்டேன்‌ 
இவ்வடித்தளம்‌ கிறிஸ்துவே” 0 கொரி 
்‌:8-10 என்றும்‌ நினைவுபடுத்துகிறார்‌. 


. . ௫ 
அப்பொல்லோ பான்‌ 


அவரது வார்த்தைகளின்‌ தொனி அப்‌ 
பொல்லோவைக்‌ குறை கூறுவதாகக்காட்ட 
வில்லை. கொரிந்தில தான்‌ செய்த 
வேலையை அப்பொல்லோ ததொடர்ந்து 
செய்வதற்கு அவருக்குப்‌ பாராட்டுக்‌ கூறு 
கிறார்‌ 6). பிறகு இத்திருச்சபையைத்‌ 
திரும்பவும்‌ பார்க்கச்‌ செல்ல அவரைத்‌ 
தூண்டுகிறார்‌ 06:12. பவுல்‌ கொரிந்தியர்‌ 
களையே கண்டனம்‌ செய்கிறார்‌ (3:6-9; 
4:47. 


தீத்து 5:13-இல்‌ “அப்பொல்லோவை 
யும்‌ வழக்கறிஞரான செனாவையும வழி 
கூட்டி அனுப்பிவையும்‌. அவர்களுக்கு 
எவவிதக்குறையம்‌ ஏற்படாதப்பி அக்கறை 
யோடு பார்த்துக்கொள்ளும்‌” என்று பவுல்‌ 
தீத்துவிடம்‌ பரிந்துரைக்கிறார்‌. இச்சமயத்‌ 
திவ்‌ எபேசுக்குத்‌ தென்மேற்கும்‌, அலெக்‌ 
சாந்திரியாவுக்கு வடமேற்கிலுமுள்ள, 
கிரேத்தேயில்‌ இருந்தார்‌. 


அப்பொல்லோவின்‌ வேதாகம 
அறிவும்‌ போதிப்பதில்‌ சொல்வன்மையும்‌, 
அவருடைய அலக்சாந்திரிய பின்னனி 
யிலிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்க 
லாம்‌. இந்த அலக்சாந்திரியாதான்‌ 
எழுபது நூல்‌ தோன்றிய இடம்‌. பிலோ 
இங்கிருந்துதான்‌ தோன்றினார்‌. இவரது 
உருவக விளக்குமூுறை அலக்சாந்திரிய 
யூதர்களை அதிகம்‌ பாதித்தது. இந்தப்‌ 
பண்புகளால்‌ லூத்தரும்‌ மற்ற சில 
அறிஞர்களும்‌, எபிரேயருக்கு எழுதப்பட்ட 
திருமுகத்தை எழுதிய பெயர்‌ தெரியாத 
ஆசிரியர்‌ அப்பொல்லோவாகத்தான்‌ 
இருக்கவாம்‌ என்று கருதினர்‌. இது ஒரு 
வேளை உண்மையாக இருக்கலாம்‌. 

எரோனிமுவின்‌ கூற்றுப்படி அப்‌ 
போல்லோ, கிரேத்தேயிவிருந்து கோரிந்‌ 
துக்குத்திரும்பி அங்கு ஆயராக இருந்தார்‌. 
இது எந்த அளவுக்கு உண்மையானது 
என்பது ஐயத்திற்குரியது. 
அப்யொல்வேயான்‌ ([APOLLOPHANES) 

யுதா மக்கபேயுவின்‌ படையைச்சேர்த்த 
“இருபது இளைஞர்களால்‌" காசாராவில்‌ 
கொல்லப்பட்ட மூன்று சீரியாகளில்‌ 
ஒருவர்‌ (மற்ற இருவரும்‌ மேலே கொலை 
யுண்டவரின்‌ சகோரர்கள்‌, திமோ த்தேயு 
வும்‌, கைரேயாவும்‌ அவர்‌ (2 மக்‌ 0:37). 


அப்பொல்லோனியா 


அப்யோல்லவோனியர (APOLLONIA — 
அப்பொல்லோ கடவுளுக்குரியது) 
மக்கதோனியாவிலுள்ள ஒரு கிரேக்க 
நகரம்‌. இதே பேர்கொண்டு அழைக்கப்‌ 
பட்ட மற்ற நகரங்களிவிருந்து இது மக்க 
தோனிவன்ள அப்பொல்லோனியா என்று 
வேறுப்படுத்தப்பட்டது. போல்பே ஏரிக்குத்‌ 
தெற்கே உரோமை எக்னேசியன்‌ சாலை 
யில்‌ தெசலோனிகாவுக்குக்‌ கிழக்கில்‌ 56 
கி.மீ. தொலைவிலும்‌ அம்பிப்பொவிக்குத்‌ 
தென்மேற்கில்‌ 44 கி.மீ. தொலைவிலும்‌ 
உள்ள இடத்தில்‌ அமைந்திருந்தது. 
பவுலும்‌ சீலாவும்‌, அவர்களது இரண்டா 
வது வேத போதகப்‌ பயணத்தில்‌, தெச 
லோனிக்காவிற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
இதனைக்‌ கடந்துசென்றார்கள்‌ (அ.ப.17:ம. 
இந்‌ நகரம்‌ இக்கால பொல்வினோவாக 
அடையாளம்‌ காட்டப்படுகிறது. 


அப்யொல்லோனியு (APOLLONLUS - 
அப்பொல்லோவுக்குரியத!) 

1. தார்சு நகரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ இவர்‌ 
நான்காம்‌ செலூக்கு பிலோபாத்தோரின்‌ 
(கி.மு. 187-175) ஆட்சியில்‌ கூலே-சீரியா, 
பெனிசியா, ஆகிய இடங்களின்‌ ஆளுநர்‌. 
எருசலேம்‌ ஆலய கருவுலத்தைக்்‌ 
கொள்ளையிடத்கிட்டமிட்டார்‌. இக்கொள்‌ 
கையை நடத்த கெவியோகோர்‌ என்பவர்‌ 
அனுப்பப்பட்டார்‌. “பயங்கரத்திற்குரிய 
விண்ணகப்‌ போர்வீரன்‌* வவிமைமிக்க 
குதிரையின்மேல்‌ தோன்றி அவரை விழத்‌ 
தாட்டினார்‌ என்று 2 மக்‌ 3:7-40-ல்‌ உள்ள 
கதை சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சி 
ஒவியர்களுக்கு ஒரு விருப்பமான கருத்‌ 
தாக இருந்திருக்கிறது 

2. முதலாம்‌ தெமெத்திரிய, அலக்சாந்‌ 
தர்‌ பாலஸ்‌ அகியோரின்‌ ஆட்சியின்‌ கூலே 
- சீரியாவின்‌ ஆளுந.?. இவர்‌ தாவுஸ்‌ 
என்ற மற்றொரு பெயரும்‌ கொண்டிருந்‌ 
தாக யோசிபஸ்‌ கூறுகின்றார்‌. இவர்‌ 
மேலே கூறப்பட்டுள்ள அப்பொல்லோனியு 
வின்‌ மகன்‌ என்று யோசி பஸ்‌ கருது 
இன் றார்‌. 

அளர்ச்சியாளரான சம்‌ தெடேத்திரியு 
வின்‌ படைக்குத்‌ தலைவனாக நியமிக்கப்‌ 
பட்டபின்‌ அலக்சாண்டருடைய உத்தரவில்‌ 
மாமல, அப்பொல்லோனிய  யோனத்‌ 
தானுடைய படைகளுக்கு சவாலவிட்டார்‌. 


162 


அப்பொல்லவோனியுவால்‌ நன்கு பாது 
காக்கப்பட்டி ருந்து யோப்பாவை யோனத்‌ 
தான்‌ வென்றார்‌. அப்பொலலோனியு 
யோனத்தானின்‌ படைவீரர்களை சம்‌ 
வெளிக்கு இழுத்து பதுங்கியிருந்து தாக்கி 
னார்‌. அனாலும்‌ யோனத்தானின்‌ ஆட்கள்‌ 
வென்று (1 மக்‌ 20:69-45), அப்பொல்லோ 
னியுவின்‌ படைகளை அசுதோது வரைக்‌ 
குத்துரத்திச்சென்று, அதை தீக்கிரையாக்‌ 
கினார்‌. 


3. மொன்ஸ்தெயுவின்‌ மகன்‌. 
அந்தியோக்கு எப்பிபானின்‌ ஆட்சியில்‌ 
கூலேசீரியா, பெனிசியா ஆகியவற்றுக்கு 
ஆளுநர்‌ (8 மக்‌ சீ:தி. தோலமி பிலோமேத்‌ 
தோரின்‌ முடி சூட்டுவிழாவிற்கு (170 கி.மு. 
அந்தியோக்கு எப்பிபானுக்குப்‌ பதிலாக 
அனுப்பப்பட்டார்‌ (2 மக்‌ ச:2]. 


4-ஆம்‌ 


ச்‌. இஸ்ராயேலை எதிர்த்துப்‌ போரிட 
1 மக்‌ 3:10) பறவினத்தாருடைய படைகளை 
ஒன்று திரட்டிய சமாரியா நாட்டுப்‌ படை 
களின்‌ தனபதி (0 மக்‌ 3:10) நான்காம்‌ 
அந்தியோக்கு முன்பு எருசலேமைமக்‌ 
கொள்ளையடிக்க அனுப்பிய அப்பொல்‌ 
லோனியுவாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதப்‌ 
படுகின்றது (1 மக்‌ 5:84-26; 1 மக்‌ 1:29-35)], 

வா்‌ சமாதானமாய்‌ வந்தவர்போல்‌ 
காட்டிக்கொண்டார்‌. அனால்‌ யூதர்கள்‌ 
ஒய்வு நாளில்‌ வேலை செய்யாமவிருப்ப 
தைக்கண்டு, அவர்கள்‌ இளைப்பாறு 
இருக்கையில்‌ “தன்‌ படைகளை ஆயுதங்கள்‌ 
எடுக்கக்கட்டளையிட்டார்‌. வேடு சக்கைப்‌ 
பார்க்க வந்தவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கொன்றார்‌ (2 மக்‌ 5:25:86: 1 மக்‌ 1:29-35]. 
யூதாவோடு செய்த போரில்‌ (கி.மு. 166) 
அப்பொல்லோனியு கன்னுடைய வாளை 
இழந்துவிட்டார்‌. அந்த வாளைக்‌ 
கொண்டே யுதா தன்‌ வாழ்நாளெல்லாம்‌ 
சண்டை செய்தார்‌ 0 மக்‌ 3110-12, இப்‌ 
போரில்‌ அப்பொல்லோனியு யதாவால்‌ 
கொல்வப்பட்டார்‌. 


5. கென்னாயுவின்‌ மகன்‌. 5-அம்‌ 
அந்தியோக்கு யுபத்தோரின்‌ கீழ்‌ பாலஸ்‌ 
தீன மாநிலங்களில்‌ ஒன்றின்‌ அளுநர்‌. 
இவரும்‌ மற்ற ஆளுநர்களும்‌ “அவர்களை 
(யூதர்களை) அமைதியிலும்‌, சமாதானத்‌ 
திலும்‌ இருக்கவிடவில்லை“ ( மக்‌ 12:2. 


163 


6, தியானாவின. அப்பொல்லோனியு 
(கி.பி. 100). புதிய பித்தகோரிய தத்துவ 
இயல்வாதி. ஒரு சமயச்‌ சீர்திருத்தவாதி. 
தொடச்ககால கிறிஸ்தவர்களுக்கு எதி 
ரான ஆசிரியர்கள்‌, இவரைக்‌ கிறிஸ்து 
வுக்கு இணையான போட்டியாளராகக்‌ 
காட்ட இவரைப்பற்றிய வாழ்க்கை வர 
லாறுகளை எழுதினர்‌. இவற்றில்‌ இவர்‌ 
பிறப்பும்‌, ஒரு வான தூகரால்‌ அறிவிக்‌ 
கப்பட்டதாகவும்‌, அவரது சீடர்களோடு 
பயணங்கள்‌ செய்து, போதித்துப்‌ புதுமை 
கள்‌ செய்ததாகவும்‌, இவரது சீடரில்‌ 
ஒருவரால்‌ உரோமையருக்குக்‌ காட்டிக்‌ 
கொடுிக்கப்பட்டதாகவும்‌, தோமிசியன்‌ 
முன்‌ விசாரணை செய்யப்பட்டபோது திடீ 
ரென்று மறைந்துபோய்‌, பின்பு கமுவகத்‌ 
திற்கு இறங்கினதாகவும்‌, பின்பு தன்‌ 
சீடர்களுக்குத்‌ தோன்றியதாகவும்‌, பல 
கைகள்‌ உணடு, 


அப்போஸ்தலர்‌ காலம்‌ 

இயேசு கிறிஸ்துவின்‌ உடனடியான 
சீடர்கள்‌, குறிப்பாக பன்னிரு அப்போஸ்‌ 
தலர்கள்‌, வாழ்ந்து போதித்தகாலம்‌ இப்‌ 
பெயரால்‌ அழைக்கப்படும்‌. அது இயேசு 
வின்‌ பணியோடு தொடங்கியது எனலாம்‌. 
அவரது உடனடிச்‌ சீடர்களில்‌ கடைசி 
யாவரது இறப்போடு, ஏறக்குறையை 
முதல்‌ நூற்றாண்டின்‌ இறுதியோடு முடிந்‌ 
தது எனலாம்‌. அப்போஸ்தலர்‌ காவத்‌ 
திற்கு உடனடியாகப்‌ பின்‌ வந்த காலம்‌, 
அதாவது அப்போஸ்தலர்களில்‌ ஒருவரை 
ஆன்‌ முறையில்‌ அறிந்தவர்களின்‌ காலம்‌ 
துணை - அப்போஸ்தலர்‌ காலம்‌ என்ற 
ழைக்கப்படும்‌. 
அப்போஸ்தலச சங்கம்‌ 
(APOSTOLIC COUNIL) 

எருசலேம்‌ திருச்சபையின்‌ பிரதிநிதி 
களுக்கும்‌ அந்தியோக்கிய திருச்சபையின்‌ 
பவுல்‌, பாாரனபா உட்பட்ட) பிரதிநிதி 
களுக்கிடையே எருசலேமில்‌ நடந்த கூட்ட 
மாகும்‌. மனந்திரும்பிய புறனெக்‌ கிறிஸ்த 
பார்களுக்கு விருத்த சேதனம்‌ அவசியம்‌ 
தான்‌ என்ற பிரச்சினையைத்‌ தாக்க இச்‌ 
சங்கம்‌ கூடியது (.3ு.ப.15:1-21. லூக்காவின 
நிகழ்ச்சியுரைப்படி , பவுவின்‌ முதல்‌, 
இரண்டாம்‌ வேதபோதகப்‌ பயணங்களுக் 
கிடையில்‌ இந்றிகழ்ச்சி நடந்தது. 


அப்போஸதலச்‌ சங்கம்‌ 


அந்தியோக்கியாவிலுள்ள சில யூதர்‌ 
கன்‌, மனந்திரும்பிய புற இனக்லிறிஸ்‌ தவர்‌ 
கன்‌, மோசேயின்‌. சட்டம்‌ கூறியபடி 
விருத்த சேதனம்‌ பெறவேண்டும்‌, அதா 
வது, அவர்கள்‌ அறிஸ்தவர்களாகக்‌ 
கருதப்படுமுன்‌ யுதாகளாக மாறவேண்டும்‌ 
என்று போதித்ததின்‌ விளைவாக இப்‌ 
பிரச்சினை எழுந்தது (5:0. நீண்ட தர்க்‌ 
கத்திற்குப்‌ பிறகு இறைவன்முன்‌ யுதர்கள்‌, 
புற இனக்கிறிஸ்தவர்கள்‌ என்ற வேறு 
பாடு இல்லை என்றும்‌. கடந்த காலத்தில்‌ 
யுதர்கள்கூட சுமக்கமுடியாத ஒரு சட்டத்‌ 
திற்கு மனந்திரும்பிய புறவினத்தாரைக்‌ 
கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும்‌, மீட்பு 
புற்ச்சட்டங்களால்‌ நிறைவேறும்‌ மனிதச்‌ 
செயல்‌ அன்று என்றும்‌, மீட்பு “ஆண்டவ 
ராகிய இயேசுவின்‌ அருளால்தான்‌" 
என்றும்‌ பேதுரு அறிவித்தார்‌ (05:7-1]. 
பேதுருவின்‌ உரையைக்கேட்டு அனை 
வரும்‌ அமைதியாயினர்‌. அடுத்துப்‌ பேசிய 
பவுலும்‌, பார்னபாவும்‌ புற இனத்தா 
ரக்குச்‌ சார்பாகப்‌ பேசினர்‌ (5:12. இறுதி 
யில்‌ கூட்டத்தின்‌ நடுவரான யாக்கோபு, 
பேதுரு கூறியதற்கு அதரவாய்ப்‌ பேசி 
னார்‌. இறைவன்‌ புற இனத்தாருக்கும்‌ 
இறைவனே. புறவினத்தார்‌ சிலைகளால்‌ 
தீட்டுப்பட்டதைத்‌ தொடாமல்‌, கெட்ட நடத்‌ 
தையை விலக்கி மூச்சடைத்து செத்ததின்‌ 
இறைச்சி, இரத்தம்‌ இவற்றை உண்ணாம 
விருத்தல்‌ போன்ற ஒழுக்கங்களைத்‌ தவிர, 
அவர்களுக்கு வேறு தொல்லை கொடுத்த 
லாகாது என்று கூறினார்‌ (519-344. அவரு 
டைய பரிந்துரை ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 
சங்கத்தில்‌ இருவரைத்‌ தேர்ந்தெடுத்து, 
பவுல்‌ பணிபுரிந்த பகுதியிலுள்ள பலதிருச்‌ 
சபைகளுக்கு சங்கத்தின்‌ முடிவை அறி 
விக்கும்படி பவுல்‌, பார்னபாவோடு 
அனுப்புதலோடு சங்கம்‌ முடிந்தது. 

சங்கத்தின்‌ பொருள்‌ அளவிட முடியா 


ததாகும்‌. இச்சங்கம்‌ திருச்‌சபைக்குள்‌ 
வேறுபட்ட குழுக்கள்‌ கருத்தொருமை 
அடையக்கூடும்‌ எனறு காட்டியதோடு, 


கிறிஸ்துவத்துக்குள்‌ யுதமயமாக்கும்‌ கூறு 
களை, கொள்கையனளவிலாவது, முடிவுக்‌ 
குக்கொண்டு வந்தது. ஆனால்‌ இம்முடிவு 
பொது உற்சாகத்துடன்‌ உடனடியாக 
ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று 
பவுவின்‌ சிலதிருமுகங்கள்‌ காட்டுகின்‌ றன. 


அ/ப்போஸதல்ச்‌ சட்டம்‌ 


கலா 2:1-10, இச்சங்கம்‌ பற்றிய பவுவின்‌ 
விவரிப்பாக இருக்கலாம்‌. அனால்‌ பல 
திறனாய்வுக்‌ கழுனங்கள்‌ எழுகின்றன. 1 
அ.ப.யில்‌, லூக்கா, பவல்‌ மனந்திரும்பிய 
பின்‌ எருசலேமுக்கு மூன்றுமுறை சென்ற 
தாகக்கூறுகிறார்‌. முதல்‌ தடவை, அவர்‌ 
மனந்திரும்பியதற்குப்‌ பின்‌ விரைவில்‌ 
(.ப. 9:28-28), இரண்டாம்‌ தடவை பஞ்சத்‌ 
தின்போது (1:40; 72:25, முன்றாம்முறை 
அவர்‌ அப்போஸ்தலர்‌ சங்கத்தில்‌ 
பங்கெடுத்தபோது (5:8-4. 12-19). இதற்கு 
மாறாக இருமுறைதான்‌ எருசலேமுக்குச்‌ 
சென்றதாகப்‌ பவுல்‌ கூறுகிறார்‌, முதல்‌ 
முறை: மனதந்திருப்பிய மூன்றாண்டு 
களுக்குப்‌ பின்‌ குலா 1:8). இரண்டாம்‌ 
முறை: 14 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு (ற. இரு 
ஆசிரியர்களும்‌ குறிப்பிடும்‌ முதல்தடவை 
குறிக்கும்‌ நிகழ்ச்சிகளும்‌ ஒன்றே என்ப 
திவ்‌ விளக்கவுரையாளர்கள்‌ கருந்தொற்‌ 
றுமை கொண்டுள்ளனர்‌. ஆனால்‌ பின்‌ 
வந்த நிகழ்ச்சிகள்‌ பற்றி கருத்து வேறு 
பாடுகள்‌ கொண்டுள்ளனர்‌ (3 விருத்த 
சேதனம்‌, கலாத்தியர்‌ விவரிப்புக்கு 
அவ்வளவு முக்கியத்துவம்‌ உடைய 
தில்லை, அதில்‌ பவுலின்‌ போதகத்தின்‌ 
பொருளடக்கம்‌, அவருடைய செயலாற்று 
முறையின்‌ பொருத்தமுடைமை அசியவற்‌ 
றைப்பற்றிக்‌ கவனம்‌ செலுத்தப்படுகிறது. 
3 பவுல்‌, பார்னபாவின்‌ பிற்காலச்‌ செயல்‌ 
களை, அப்போஸ்தல சங்கத்தின்‌ தர்‌ 
மானத்தோடு ஒத்துப்போகச்‌ செய்வது 
கமனம்‌ (கலா 2:11-23. மேலும்‌ புறவினத்‌ 
தாருக்கும்‌ மோசேயின்‌ கட்டுப்பாடு 
களுக்கும்‌ உள்ள உறவு சங்கத்தின்‌ முக்கிய 
தர்மானங்களைக்‌ கலாத்தியருக்கு பவுல்‌ 
எடுத்துக்கூறவில்லை . 


அப்போஸ்தலச்சட்ட அஎமப்பும்‌, 


ஒழுங்குகளும்‌ 
(APOSTOLIC CONSTITUTIONS **" 2 CANONS) 
திருச்‌ சபையின்‌ சட்டங்களும்‌, திரு 


வழிப்பாட்டு ஒழுங்குகளும்‌ எட்டு புத்தகங்‌ 
களில்‌ தொகுக்கப்பட்டன. இறுதி அதிகா 
ரத்தில்‌ 85 அப்போஸ்தல மழுங்குகளன்‌ பின்‌ 
சேர்க்கப்பட்டுன்ளன. இ.3வ திருத்தொண்‌ 
டர்களைத்‌ கதேர்ந்தெடுக்கும்முறை, திரு 
மிலைப்படுத்துதல்‌, பணிசன்‌ பற்றிக்‌ கூறு 
கின்றன. இது பலதொகுப்புகளில்‌ ஒன்று. 


164 


பெரும்‌ பாலானவை திதாக்சே இப்போ 
வித்துவின்‌ அப்போஸ்தவிக்க பாரம்பரி 
யம்‌, திதா ஸ்காவியா போன்ற நூல்களைப்‌ 
பெரிதும்‌ சாத்திருக்கிறது. இது நான்காம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ எழுதப்பட்டி ௫ 
க்கலாம்‌. சீரியாவில்‌ தோன்றிருக்கலாம்‌. 
இது அப்போஸ்தலர்களால்‌ தொகுக்கப்‌ 
பட்டு உடன்‌ ஊழியர்‌ கிளமெந்துவிடம்‌ 
கொடுக்கப்பட்டதாக உரிமை கொண்டாடு 
கிறது. எட்டாம்‌ புத்தகத்தில்‌ பேதுரு 
தொடங்கி மத்தியா, பவுல்‌, எருசலேம்‌ 
யாக்கோபு என்று பலரும்‌ ஒருவர்பின்‌ ஒரு 
வராக அப்போஸ்தலர்‌ சங்கத்தில்‌ பேசு 
கின்றனர்‌. மாறாக முதல்‌ ஏழு புத்தகங்‌ 
களில்‌ எல்லோரும்‌ சேர்ந்து முடி வெடுப்ப 
தாக அமைந்துள்ளது. முதல்‌ ஆறு நூற்‌ 
களும்‌ திதாஸ்காவியா என்ற நூலையே 
தழுவியுள்ளதாகத்‌ தெரிகிறது. 

ஏழாம்‌ புத்தகம்‌ திதாக்கேயின்‌ தழுவல்‌ 
அலலது விரிவு அகும்‌. அதில்‌ செபங்கள்‌, 
ஞானஸ்நானம்‌ பெற இருப்பவர்களுக்குப்‌ 
போதகம்‌, ஞானஸ்நானம்‌ கொடுக்கும்‌ 
முறை ஆகியவை உள்ளன. எட்டாம்‌ புத்த 
கம்‌ இப்போலித்துவின்‌ அப்போஸ்தவிக்க 
பாரம்பரியத்தைத்தமுவி உள்ளது. ஆயர்‌ 
கள்‌ குருக்களின்‌ பட்டமளிப்பு பற்றிக்‌ கூறு 
கின்றது. மேலும்‌ தியாக்கோன்கள்‌, பாவ 
பொறுத்தல்‌ அளிப்போர்‌, கன்னிகைகள்‌, 
விதவைகள்‌, பேய்‌ ஓட்டுபவர்கள்‌ பற்றிப்‌ 
பேசுகின்றது. பின்‌ பலவகையான சட்டங்‌ 
கள்‌ உள்ளன. கடைசி அதிகாரம்‌ 85 அப்‌ 
போஸ்தலிக்க ஒழுங்குகளைக்‌ குறிப்பிடு 
கின்றது. இவற்றில்‌ கடைசிச்‌ சட்டம்‌ _ ;; 
முறை விவிவிப்பட்டியல்‌ பற்றிப்‌ பேசு 
கிறது. பட்டியல்‌ முழ வில்‌ கிளமெண்டுல்‌ 
இரு மடல்களும்‌ காணப்படுகின்றன. 


இந்த முழு மாவின்‌ நடை, சொற்றோ 
குதி ஆகியவற்றை வைத்துப்பார்க்கும்‌ 
போது ஒரு தனிப்பட்ட மனிதன்‌ தொகுத்‌ 
கிருக்கலாம்‌ என்று எண்ணத்‌ தோன்று 
கிறது. அவர்‌ ஓர்‌ ஆரியனாக இருக்கலாம்‌ 
என்று கூறப்படும்‌. எனினும்‌ இதை நிரு 
பித்தல்‌ கடினம்‌. இவற்றில்‌ இஞ்ஞாசியா 
ரின்‌ போலித்‌ திருமுகங்களோடு ஒரு 
நேரடி தொடர்பு இருப்பதை உணரலாம்‌. 

இது போன்றத்‌ தொடர்புடையனவாக 
சிலவற்றைக்குறிப்பிடலாம்‌.' 3 அவற்றில்‌ 


165 


ஒன்று அப்போஸ்தல்‌ ஒழுங்குமுறை 
ஆகும்‌. இது கிரேக்கத்தில்‌ நான்காம்‌ 
நூற்றாண்டில்‌ எகிப்தியரால்‌ எழுதப்பட்ட 
ஒரு சிறு நூல்‌. கிறிஸ்துவின்‌ கட்டளையை 
ஏற்று 18 அப்போஸ்தலர்களும்‌ “புதல்வர்‌ 
கன்‌ புதல்வியர்களுக்கு” எழுதியது. பிற்‌ 
பகுதி ஒழுக்க நெறிகள்‌ பற்றியும்‌, ஆயர்‌, 
குருக்கள்‌, திருத்தொண்டர்கள்‌, விதவை 
கள்‌ பற்றியும்‌ பேசுகின்றது. இப்போவித்து 
வின்‌ அப்போஸ்தலப்‌ பாரம்பரியங்கள்‌ 
பல நூல்களுக்கு வழிவகுத்தது. அவற்றில்‌ 
ஒன்று நமது ஆண்டவரின்‌ ஏற்பாடு, 
இதில்‌ கிறிஸ்து விண்ணேற்றத்துக்கு முன்‌ 
அப்போஸ்தலர்களுக்கு அளித்த அறி 
வரையை முகவுரையாகக்கொண்டுனள்ளது . 
3) இப்போவித்து எழுதிய திருமுறைகள்‌ 


கிரேக்கத்தில்‌ எழுதப்பட்டாலும்‌ இன்று 
எத்தியோப்பிய அரபிக்‌ மொழிகளில்‌ 
உள்ளன. 


3 இப்போலித்துவின்‌ வழியாக வரும்‌ 
சட்டமுறை, இது, அப்போஸ்தலச்‌ சட்ட 
முறை நூலிவிருந்து சிலபகுதிகளை எடுத்‌ 
துக்கூறுகிறது. இது, கோப்டிக்‌ மொழி 
யிலதான்‌ முதவில்‌ அறிஞர்களுக்குக்‌ 
கிடைத்ததால்‌, எகிப்திய திருச்சபை 
அமைப்பு என்று அழைக்கப்பட்டது. இப்‌ 
போது, நெடுங்காலமாய்‌ மறைந்து போயி 
ருந்த அப்போஸ்தலப்பாரம்பரியம்‌ பற்றிய 
நூல்‌ என்று ஏற்றுக்கொள்ளப்படும்‌. 


அப்போஸ்தலத்‌ தந்தையர்களின்‌ நூல்‌ 
(APOSTOLIC FATHERS) 

புதிய ஏற்பாட்டு கடைசி நூல்களின்‌ 
காலகட்டத்தில்‌, அப்போஸ்தலர்களோடு 
நேரடியாக அல்லது அவர்களின்‌ சீடர்‌ 
களோடு கதொடர்புள்ளவர்களால்‌ பல 
விளக்கங்கள்‌ தரும்‌ நூல்கள்‌ எழுதப்‌ 
பட்டன. இவ்வாறு நூற்கள்‌ எழுதியவர்‌ 
கனை 17-ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து அப்‌ 
போஸ்தல தந்தையர்‌ என்று அழைத்தார்‌ 
கள்‌. இவைகளில்‌ பல நூற்கள்‌, 4,5 -அம்‌ 
நூற்றாண்டுகள்‌ வரை, சில திருச்சபை 
களில்‌ திருமுறை அதிகாரம்‌ பெற்றவை 
போல்‌ விளங்கின. மேலும்‌ இவற்றில்‌ சில 
பழைய புதிய ஏற்பாட்டு திருமுறைப்பட்டி 
மலோடு இணைக்கப்பட்டு ருந்தன . (எ.கா. 
பர்னபா எழுதிய திருமுகம்‌, கிளமெந்து 
எழுதிய திருமுகங்கள்‌ 1,8). 


அப்போஸ்தலத தந்தையர்‌ 


இந்த நூல்களை அதிகாரப்‌ பூர்வமாக 
விவிலிய நூல்களாக திருச்சபை ஏற்றுக்‌ 
கொள்ளாவிட்டாலும்‌, அவைகளின்‌ 
தோற்ற இடம்‌, காலம்‌, அசிரியர்போன்ற 
தகவல்கள்‌ சரியாகத்‌ தெரியவில்லை என்‌ 
றாலும்‌. இவைகள்‌ வரலாறு, இறையியல்‌, 
கிறிஸ்தவ திருச்சபையின்‌ வளர்ச்சி ஆகிய 
வற்றைப்பற்றி ஏராளமான தகவல்களைத்‌ 
தருகின்றன. புதிய ஏற்பாட்டு நூற்களின்‌ 
சொற்றொகுப்புக்களைச்‌ சரியாகப்‌ புரிந்து 
கொள்ளவும்‌ அத்நூற்களைப்‌ புதிய ஏற்‌ 
பாட்டோடு சேர்த்துக்கொள்ளவும்‌, இந்த 
அப்போஸ்தலத்‌ தந்தையரின்‌ நூல்கள்‌ 
பெரிதும்‌ உதவியாயிருக்கின்றன. அனால்‌ 
புதிய ஏற்பாடு வாசகத்தைப்‌ பொறுத்த 
மட்டும்‌ இவைகள்‌ சிறிதளவே உதவுகின்‌ 
றன. காரணம்‌, அதிகாரப்பூர்வமாக 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட நால்‌ களிவிருந்து 
இந்நூல்களில்‌ காணப்படும்‌ எடுத்துக்‌ 
காட்டு வாசகங்களும்‌ சுட்டிக்காட்டல 
களும்‌ மூல நூல்களிலிருந்து பெரிதும்‌ 
வேறுபடுகின்றன. எனவே இவர்கள்‌ வாய்‌ 
மொழிப்பாரம்பரியத்தைச்‌ சார்ந்து எழுதி 
னரா அல்லது பிற நூல்களில்‌ இருந்து 
எடுத்துக்கையாண்டர்களா என்பது தெளி 
வாகத்‌ தெரியவில்லை. இவற்றில்‌ திரு 
முறை சாராத நூல்களின்‌ அடையாளங்‌ 
களும்‌ உள்ளன. 

இந்த நூல்கள்‌ எல்லாம்‌ ஒரே 
மாதிரியாக இல்லாததால்‌ அவைகளைத்‌ 
தனித்தனியாக படி.ப்பதே நல்லது. இவை 
பார்ணபா எழுதிய போலித்‌ திருமுகம்‌, 
உரோமை அிளமெந்துவின்‌ இரு திருமுகங்‌ 
கன்‌, அந்தியோக்கிய இஞ்ஞாசியாரின்‌ 
திருமுகம்‌, போவிகார்ப்பின்‌ திருமுகமும்‌, 
மறைசாட்சி வரலாறும்‌ போன்ற பல 
திருமுகங்களை உள்ளடக்கிய ஏர்மாஸ்‌ 
ஆயரது நால்‌ போன்ற பல திருமுகங்கள்‌ 
உள்ளடக்கிய அப்போஸ்தல தந்தையரின்‌ 
நால்களைக்கொண்ட தொகுப்பாகும்‌. 1672- 
வ்‌ ஜே.பி. கோட்வியர்‌ என்பவர்‌ தணிக்கை 
செய்துவெளியிட்டார்‌. இக்காலப்‌ பதிப்புக்‌ 
கள்‌, திகாக்கே போன்ற பல நூல்களையும்‌ 
இத்தொகுப்பில்‌ சேர்க்கின்றன. 

அப்போஸ்தோவிக்க தந்தையர்‌ என்ற 
தொகுப்பில்‌ சிவ திருமுறை அதிகாரம்‌ 
பெற்றதாகக்‌ கருதப்பட்டதோடு, புதிய 


அப்போஸ்தவர்‌ 


ஏற்பாட்டு நால்களுக்குச்‌ சமமாகவும்‌ 
கருதப்பட்டன. ஆனால்‌ அத்தனேசியுவும்‌ 
(397) இறுதியாக கார்த்தேசின்‌ சங்கமும்‌ 
(397) இந்த முதல்‌ நூற்றாண்டு அசிரியர்‌ 
களின்‌ நால்களைப்‌ புதிய ஏற்பாட்டு திரு 
முறை நூல்களிலிருந்து தெளிவாக வேறு 
படுத்தின. 

பல நூற்றாண்டுகளாக, இந்நூல்கள்‌ 
தொகுப்பு, புறக்கணிக்கப்பட்டன. பிரிவி 
னைத்‌ திருச்சபை சீர்திருத்தவாதிகளின்‌ 
கருத்துப்படி, பவுல்‌, யோவான்‌ ஆகியோ 
ரில்‌ காணப்படும்‌ இறையியல்‌ மேன்மை 
யும்‌ நயமும்‌ இவற்றில்‌ காணப்படவில்லை. 
புதிய ஏற்பாட்டு நூல்களிலிருந்து இவை 
வேறுபட்டவை. ஆனால்‌ இந்த வேறுபாட்‌ 
டை பிகைப்படுத்தக்கூடாது. புதிய ஏற்‌ 
பாட்டு நால்களைவிட இந்நால்கள்‌ அன்‌ 
றாடச்செய்ல முறையான காரியங்களில்‌ 
அக்கறை செலுத்தின. இந்நால்களை 
எழுதிய ஆசிரியர்கள்‌, பவுலைப்போல்‌ நற்‌ 
செய்தியை அறிவிக்க கிரேக்க, உரோ 
மையர்‌ நாடுகள்‌ முழுவதும்‌ பயணம்‌ 
செய்த அப்போஸ்தலர்களாக இல்லாது 
போகவாம்‌. இவர்களது அலுவல்‌ 
கிளர்ச்சியட்டுபவை அல்ல. அப்போஸ்‌ 
தலர்கள்‌ தோற்றுவித்த திருச்சபைகளுக்கு 
பணிபுரியும்‌ சுமையான அலுவவாகும்‌. 


இவற்றில்‌ பொதுவாகக்‌ காணப்படும்‌ 
கருத்துக்கள்‌: படைக்கும்‌, ஆட்சி செய்யும்‌, 
மீட்கும்‌, நீதிவழங்கும்‌ இறைவன்‌, இயேசு 
கிறிஸ்து, திருச்சபையும்‌ அதன்‌ ஒருமைப்‌ 
பாடும்‌, பணியும்‌, கிறிஸ்துவ வாழ்வு, 
இறுதிக்கால இயல்‌ ஆகியவையாகும்‌. ஒவ்‌ 
வொரு நூலும்‌, இவை பற்றிய அழுத்தத்‌ 


திலும்‌ பொருளாக்கத்திலும்‌ வேறுபடு 
அின்‌ றன . 
அப்போஸ்தலர்‌ 
(APOSTLE - அனுப்பப்பட்டவர்‌) 

இப்பெயர்‌ தூதுபெற்ற அதிகாரப்‌ 
பூர்வமான பிரதிறிதியைக்‌ குறிக்கிறது. 
தூதின்‌ மபாருளடக்கத்தைவிட தூது 


அனுப்பினவரின்‌ அதிகாரத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. பல்வேறுபட்ட பொருளில்‌, குறிப்‌ 
பான பொருளிலும்‌, பொதுவான 
பொருளிலும்‌, இது புதிய ஏற்பாட்டில்‌ 72 
தடவை வருகிறது. கிறிஸ்தவ வழக்கில்‌, 


166 


இப்பெயர்‌ இரு தெளிவான பொருளில்‌ 
பயன்படுகிறது அ திருச்சபை வரவாற்‌ 
றின்‌ முதவ்‌ முறையைச்‌ சேர்ந்த சில 
குறிப்பிட்ட மனிதர்கள்‌ அப்போஸ்தலர்‌ 
என்‌ றழைக்கப்படுகின்றனர்‌ ௮) நற்செய்தி 
போதகர்கள்‌. 

1. கிரேக்க வழக்கில்‌ கப்பற்படை 
யெடுப்பையோ, அல்வது குடியேற்றச்‌ குழு 
ஸ்வயோ விவரிக்க அப்போஸ்தலர்‌ என்ற 
சொல்‌ பயன்படுகிறது. எரோதோத்தில்‌ 
தூதுவரான அளைக்குறிக்கிறது. அடை 
மொழியில்‌ தூதுவறைக்‌ குறிக்கப்‌ பயன்படு 
கிறது இது அபூர்வமானதாகும்‌. இம்‌ 
முறையில்‌ இருமுறைதான்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ பயன்பட்டுள் து (யோவா 13:16; 
பிலி 8:25). 


2. பூத வழக்கில்‌, அப்போஸ்தலர்‌ 
என்ற கிரேக்கச்‌ சொல்லுக்கு இணையான 
எபிரேயச்‌ சொல்‌ “சலியா” அகும்‌. தூதர்‌, 
தனிறபர்களுடைய அவ்வது அரசவை, 
செப்க்கூடம்‌ போன்ற குழுக்களின்‌ பிரதி 
நிதியாக இருக்கவாம்‌. இவர்களின்‌ 
கடமை தூதின்‌ பொருளடக்கத்தைப்‌ 
பொறுத்தது. இவை சட்ட ஏடுகளை 
அளித்தல்‌, பணத்தைப்‌ பெற்று வருதல்‌, 
செய்திகளை, குறிப்பாக காலக்கணிப்பு, 
விழாக்கள்‌ பற்றிய செய்திகளை அளித்த 
லாகும்‌. செப்க்கூடத்தில்‌, சவியா குழுச்‌ 
செபத்தில்‌ தலைமை தாங்குபவராக இருக்‌ 
கலாம்‌. ஒருவரின்‌ தாதன்‌ அவனைப்‌ 
போன்றவனே” என்பது ராபிகளின்‌ மேற்‌ 
கோளாகும்‌. இது அனுப்பினவரின்‌ 
கட்டளையை நிறைவேற்றும்‌ பொறுப்‌ 
புடையவராவார்‌, தூதுவர்‌ என்பதையும்‌, 
அலுவலையும்‌ விளக்குகிறது. அவரது 
இடத்தை விளக்கவில்லை. கி.பி. 4-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கிறிஸ்துத்‌ திருச்‌ 


சபைத்தந்தையர்‌, யூத ஏழுகள்‌, தியோ 
கோசியின்‌ சட்டநூல்‌ ஆகியவற்றின்‌ 
சான்றுகள்‌, எருசலேமின்‌ தவைமைய 


கததின்‌ அதிகாரம்‌ பெற்ற யுதத்‌ தூதவர்‌ 
களை அப்போஸ்தவர்‌ என்ற சொல்லால்‌ 
குறிக்கின்றன. இவர்கள்‌ சிதறிக்‌ கிடந்த 
முதர்களிடையே வரி சேர்க்க அனுப்பப்‌ 
பட்டனர்‌. இவர்கள்‌ இருவர்‌ இருவராக 
அனுப்பப்பட்டனர்‌. இவர்கள்‌ சில சமயம்‌ 
செபக்‌ கூடங்களில்‌ போதித்தனர்‌. இவர்‌ 


[67 


கள்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பியதோடு 
இவர்கள்‌ தூது முடிந்தது. இத்தூதை 
மற்றவர்க்கு மாற்ற முடியாது. 

புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ சவியா 
என்ற சொல்‌ மோசே, எவியா, எவிசா, 
எசக்கியேல்‌ அகிய நான்கு முக்கியமான 
வர்களைக்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ இறை 
வன்‌ பெயரால்‌ அருஞந்செயல்புரிய ஆற்றல்‌ 
அளிக்கப்பட்ட “இறைவனது தூதர்கள்‌", 
பகர அன்‌ அவர்‌. கிறிஸ்து இறைவனின்‌ 
அப்போஸ்தவராவார்‌ (மாற்கு 9:37). 
அதோடு “நான்‌ அனுப்புகிறவனை ஏற்றுக்‌ 
கொள்பவன்‌ என்னை ஏற்றுக்‌ கொள்கி 
றான்‌” என்றும்‌ உரிமை கொண்டாடு 
கிறார்‌ யோவா 13:20; மத்‌ 10:40). எழுபது 
நாவில்‌ அப்போஸ்தலர்‌ என்ற சொல்‌ 
பெயர்ச்சொல்வில்‌ ஒரே ஒரு தரம்‌ 7 
அரச 14:6-இல்‌ வருகிறது. அதில்‌ இறை 
வாக்கினர்‌ அகீயா தம்மை, இறைவனது 
செய்தியைக்‌ கொண்டு வரும்‌ அவருடைய 
தூதர்‌ என எரொபயாமின்‌ மனைவிக்கு 


அறிவிக்கிறார்‌. பாரசீகர்‌ காலத்திய 
இலக்கியத்தில்‌, ஆட்சி, சமயத்தாூதிற்கு 
அரளுப்பப்பட்ட அரச தாதுவர்களைக்‌ 


அப்போஸ்தலர்‌ என்ற சொல்‌ குறிக்கலாம்‌ 
என்று சில அறிஞர்கள்‌ கருதுகின்‌ றனர்‌ 
(எஸ்‌ 7:12 தொ; நெக 8:5; 2 நாள்‌ 17:9; எஸ்த 
9:20; 2 மக்‌ 1:1-9. ஆனால்‌ இவற்றில்‌, 
பிற்கால கிறிஸ்துவ அப்போஸ்தலர்‌ என்ற 
சொல்லைப்போல்‌, சவியா என்ற சொல்‌ 
நிறுவ அமைப்பையோ போதக பொறுப்‌ 
யையோ, உணர்த்தவில்லை. அவரது அதி 
காரம்‌ தெளிவாக வரையறை செய்யப்‌ 
பட்டது. குறிப்பிட்ட காலத்திற்குரியது. 
அவரது தூதின்‌ தன்மை சமயத்‌ தன்மை 
யைவிடச்‌ சட்டத்தன்‌மையையே அதிகம்‌ 
உணர்த்தியது. 

3. இயேசுவும்‌ அப்போஸ்தலரும்‌:- அப்‌ 
போஸ்தலர்‌ என்பது ஒரு பட்டமாக உர 
வெடுக்குமுன்‌. அப்போஸ்தலத்துவம்‌ ஒரு 
அலுவலாகும்‌. உண்மையில்‌, படிப்படி 
யான வளர்ச்சியின்‌ முடிவில்‌, அப்போஸ்‌ 
தலர்‌ என்ற பட்டம்‌ தனிச்சிறப்பான 
பொருளிலும்‌ பன்னிருவர்‌ குழுவுக்கு உரிய 
தாகப்‌ பயன்பட்டது மூதி 10:8. பிறகு 
இப்பெயர்‌ இயேசுவுக்கே சாற்றிக்‌ கூறப்‌ 
பட்டது. இப்பெயர்‌ பன்னிருவருக்கு 


அ/பபோஸ்தவர்‌ (தொடர்ச்‌ சி) 


மட்டுமே உரியதானாலும்‌, அப்போஸ்தல 
அலுவவில்‌ பிறரும்‌ பங்கெடுத்தனர்‌ 
என்பது தெளிவு. 


4. பன்னிரு அப்போஸிதவர்கள்‌:- தமது 
பகிரங்கப்‌ பணியின்‌ தொடக்கத்திவிருந்து, 
இயேசு, மற்ற மனிதர்கள்‌ வழியாகத்‌ தமது 
பிரசன்னத்தைப்‌ பெருக்கவும்‌, தமது 
செய்தியைப்‌ பரப்பவும்‌ விரும்பினார்‌. 
முதல்‌ நான்கு சீடர்களை “மனிதர்களைப்‌ 
பிடிப்பவர்களாக* இருக்க அழைக்கிறார்‌ 
(மத்‌ 4:18-29. அவர்‌, "தம்மோடு இருக்க 
வம்‌" அவரைப்போல தற்செய்திகளைப்‌ 
போதிக்கவும்‌, பேய்களை ஒட்டவும்‌ பன்னி 
ரவரைத்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌ மாற்‌ 3:14 
தெறி. அவரது அதிகாரத்தைப்‌ பெற்று 
அவரது பெயரில்‌ பேச அவர்களை 
அனுப்புகிறார்‌ (6:6:19. “உங்களை ஏற்றுக்‌ 
கொள்பவன்‌ என்னை கொள்கிறான்‌: 
என்னை ஏற்றுக்‌ கொள்பவனோ என்னை 
அனுப்பினவரை எற்றுக்கொள்கிறான்‌ “ 
(மத்‌ 10:40). அவர்கள்‌ பாலையில, அவர்‌ 
பெருக்கிய அப்பத்தை பகிர்ந்தளிக்கின்ற 
னர்‌ (4:19). கிறிஸ்தவச்‌ சமுகத்தை நடத்து 
வதற்காக தனிச்சிறப்பான அதிகாரம்‌ 
பெறுகின்றனர்‌ (16:18; 18:18). சுருக்கமாக 
அவர்கள்‌ புதிய இஸ்ராயேலின்‌ அடிப்‌ 
படையாக அமைகின்றனர்‌. இறுதிக்காலத்‌ 
தின்‌ அப்புதிய இஸ்ராயேலின்‌ நடுவர்‌ 
களாக இருப்பர்‌ (09:27 தொ). இதுதான்‌ 
அப்போஸ்தலர்‌ குழுவில்‌ 12 என்ற 
எண்ணிக்கையின்‌ பொருளாகும்‌. இந்த 
மூலப்பன்னிருவர்‌ இயேசுவாலே தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டவராவர்‌. அதற்கு அவர்கள்‌ 
மனு ௨௫ எடுத்த வார்த்தையை ஆன்‌ 
முறையில்‌ அறிந்திருக்கவேண்டும்‌ என்பது 
ஒரு நிபந்தனையாகும்‌. அவர்கள்‌ சீடர்‌ 
களின்‌ பொதுக்குழுவிவிருந்து தேர்ந்‌ 
தெடுக்கப்படுகின்றனர்‌. அவர்கள்‌ இயேசு 
வின்‌ அலுவலைத்‌ தொடர்ந்து நடத்த 
வேண்டும்‌. அவர்களிடம்தான்‌ உயிர்த்த 
இயேசு பாவமன்னிப்பைப்‌ போதிக்கும்‌ 
(லூக்‌ 24:44-48), எல்லா இனத்தாரையும்‌ 
சீடராக்கும்‌ ஞானஸ்நானம்‌ கொடுக்கும்‌ 
மத்‌ 28:16-20) கடமையை அளிக்கிறார்‌. 
இந்தச்‌ கடமையை நிறைவேற்றுவதில்‌ 
அவர்‌ உலக முடிவுவரை எந்நாளும்‌ 
அவர்களோடு இருப்பார்‌. இயேசு 


அப்போஸ்தலர்‌ (கொட்ர்ச்‌ ச] 


பன்னிருவருக்கும்‌ பரிசுத்த அவியையும்‌, 
அதிகாரத்தையும்‌ அருள்கிறார்‌ யோவா 
40:21. இப்போதிவிருந்து ய்தாசுக்குப்‌ 
பதிலாகப்‌ பன்னிரண்டாம்வரைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. 
அப்போதுதான்‌, அண்மையில்‌ தோன்றி 
யுள்ள புதிய திருச்சபையின்‌ புதிய இஸ்ரா 
யேவின்‌ உருவம்‌ காணப்படும்‌ அபய்‌. 
115-28), அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குச்‌ சாட்சி 
யாக இருக்கவேண்டும்‌. அதாவது 
உயிர்த்த கிறிஸ்து அவர்கள்‌ பழகி 
வாழ்ந்த அதே இயேசுதான்‌ என்று சான்று 
கூறவேண்டும்‌ (:18-22, இந்தத்‌ தனித்‌ 
தன்மையுடைய சாட்சியளித்தல்‌ அவர்‌ 
களது அப்போஸ்தலத்துக்கு சிறப்பான 
பண்பை அளிக்கிறது. இந்தப்‌ பன்னிரு 
வரும்‌ எக்காலத்திற்கும்‌ திருச்சபையின்‌ 
அடழூத்தளமாகின்றனர்‌. "நகரின்‌ மதில்‌ 
பன்னிரு அடிக்கற்கள்‌ மேல்கட்டப்பட்டி 
ருந்தது. அவற்றின்மேல்‌ செம்மறியின்‌ 
பன்னிரு அப்போஸ்தலர்களின்‌ பெயா்‌ 
களும்‌ இருந்தன” (திருவெளி 21:14. 
பன்னிருவரின்‌ தூது அலுவல்‌, இயேசு 
விண்ணேற்றமானபின்‌ பரிசுத்த அவியின்‌ 
கொடையால்‌ செயல்முறை பெறுகிறது 
லூக்‌ 24:49; அ.ப. 1:6; தி. 


பன்னிருவர்‌ இயேசுவால்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டவர்கள்‌ (அப்‌. 1.2 தொ). அவர்கள்‌ 
தொடக்க அிறிஸ்‌ தவச்சமூகத்திற்குப்‌ 
போதிக்கினறனர்‌. தலைமை தாங்குகின்ற 
னர்‌ (2:22 தொ). உயிர்ப்புக்குச்‌ சாட்சி 
பகருஅன்றனர்‌ (4:89). கிறிஸ்தவச்‌ சமூகத்‌ 
திற்குப்‌ பொருட்கள்‌ பங்கீடுவதில்‌ தலை 
மை தாங்குகின்‌ றனர்‌ (2:84-47; 5:2. இயேசு 
வின்‌ பெயரால்‌ பேசுகின்றனர்‌ (3:40). 
அவர்‌ பெயரால்‌ அடையாளங்களும்‌ புது 
மைகளையும்‌ செய்கின்றனர்‌ (௫:12. வார்த்‌ 
தையின்‌ பணி அவர்களுடையதாகும்‌ (6:2. 
பொருட்கள்‌ பகிர்ந்தளிக்கப்பபவெ தைக்‌ 
கவனிக்க அதிகாரம்‌ அளிக்க எழுவர்‌ 
(தியாக்கோண்கள்‌) மீது கைவிரிக்கின்ற 
னர்‌ 6:0). வேதகலாபனையால்‌ எருசலேமி 
லுள்ள கிறிஸ்தவச்‌ சமூகம்‌ சிதறிப்‌ போன 
பின்னும்‌, எருசலேம்‌ அவர்களின்‌ உறை 
விடமாகிறது. அத்திருச்சபையோடு ஒன்‌ 
றாகின்றனர்‌ (8:1.14,18; 9:27: 17:0. எருசலேம்‌ 


168 


சமூக மூப்பர்களோடு அவர்கள்‌ திருச 
சபையின்‌ மேலாண்மையுள்ள சட்டமன்ற 
மாக விளங்குகின்‌ றனர்‌ (05:2ச.22 தொ: 16:4. 


அதித்‌ திருச்சபையில்‌ பன்னிருவரின்‌ 
இடம்‌ தெளிவாக உள்ளது. அனல்‌ பன்னி 
ஈவர்‌ என்பது அப்போஸ்தலப்‌ பதவியின்‌ 
ஒரு பொருள்‌ பிற சொல்லா என்பது 
அவ்வளவு தெளிவாக இல்லை. அப்‌ 
போஸ்தலர்‌ என்று சொல்‌ ஒருமையில்‌ 
பவுவின்‌ கழூதங்களில்‌ முதவில்‌ காணப்‌ 
படுகிறது. அது பேதுரு 0 பேதுரு 1:12 
பேதுரு 1], யாக்கோபு குலா 1:19) 
பார்னபா (அ.ப.14:12, மற்றபடி அறியப்‌ 
படாத அந்திரோனிக்கு, யுனியா (உரோ 
16:7) ஆகியோருக்குக்‌ கொடுக்கப்படுகிறது. 
அப்போஸ்தலர்கள்‌ என்ற சொல்‌ பல 
இடங்களில்‌ வருகிறது. அனால்‌ அனைத்‌ 
திலும்‌ சூழ்நிலை பன்னிருவரைத்தான்‌ 
சுட்டுகிறது என்பது தெளிவாக இல்லை 
ப கொரி 4:9-13; 9:5; 15:7: 2 பேதுரு 3:8: யூதா 
17). பவுல்‌ அப்போஸ்தலத்துவத்தை திருச்‌ 
சபையின்‌ அருங்கொடைப்‌ பதவிகளில்‌ 
ஒன்றாகக்‌ குறிக்கிறார்‌ 0 கொரி 12:28 
தொ). இறைவாக்கினரும்‌, அப்போஸ்த 
லர்களும்‌ திருச்சபையின்‌ அடி. க்கல்லா 
வர்‌ (எபே,2:20). பவல்‌ ஏளனச்‌ செய்யும்‌ 
பேர்போன அப்போஸ்தலர்‌ களின்‌ அடை 
யாளம்‌ தெளிவாயில்லை (2 கொரி 12:10. 
இவர்கள்‌ 2 கொரி 1:13-இல்‌ வரும்‌ போவி 
அப்போஸ்தலர்களாக இருக்கலாம்‌. 
அனால்‌ அப்போஸ்தலர்கள்‌ என்ற பட்டம்‌ 
பன்னிருவருக்கு மட்டுமே உரியதானால்‌, 
அப்பட்டத்தைப்‌ பெறத்தகுதியுடையவர்‌ 
வேறுயாரும்‌ இருக்கமுடியாது. தொடக்‌ 
கத்‌ திருச்சபையின்‌ சில பகுதிகளிவாவது, 
பன்னிருவரைத்‌ தவிர்‌ பிறருக்கு இப்பட்டம்‌ 
அளிக்கப்பட்டதாகத்‌ தோன்றுகிறது, புதிய 
ஏற்பாட்டு அசிரியர்களில்‌ எல்லாம்‌ 
லூக்கா இப்பட்டத்தைப்‌ பன்னிருவருக்‌ 
கும்‌, பவுலுக்கு மட்டுபம வழங்குகிறார்‌. 
அப்பொல்லோ, திமோத்தே அகியோ 
ருக்கு இப்பெயர்‌ கொடுக்கப்படுவதே 
யில்லை. இதற்குக்காரணம்‌, அப்போஸ்‌ 
தலரின்‌ முன்நிபந்தனையான, இயேசு 
வோடு வாழ்ந்த சொந்த அணுபவம்‌ இவர்‌ 
களுக்கு இல்லை என்பதாக இருக்கலாம்‌, 


169 


5. புதிய திருச்சபையில்‌ 
அப்போஸிதலத்துவம்‌:- 

பன்னிருவர்‌ மற்ற அப்போஸ்கர்ர்‌ 
களுக்கு மேலானவர்கள்‌ என்றாலும்‌, 
திருச்சபையின்‌ அப்போஸ்தலத்தவ.ம்‌ 
பரந்த பொருளில்‌ பரிந்து கொள்ளப்படு 
கிறது. பன்னிருவரின்‌ செயல்களுக்கு 
மட்டும்‌ வரையறை செய்யப்படவில்லை . 
“இறைவனால்‌ அனுப்பப்பட்டவர்கள்‌” 
ஆக. இயேசு (எபி. 3: தனது பிரசன்னத்‌ 
தையும்‌ வார்த்தையையும்‌ பெருக்க சலு 
கைபெற்ற ஒரு குழுவை நிறுவ விரும்பி 
யதுபோல்‌, இவர்கள்‌, தங்களது அப்‌ 
போஸ்தலத்துவத்தைத்‌ தொடர்ந்து நடத்து 
தலை பிறருக்கு அளித்தனர்‌. எக்காலத்‌ 


துக்கும்‌ உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சி 
களாக அவர்களை எக்காலத்துக்கும்‌ 
ஆக்கும்‌ சலுகையை அளிப்பதற்கல்ல. 


எனெனில்‌ அதை அவர்கள்‌ மாற்றித்தர 
முடியாது. ஏற்கெனவே பழைய ஏற்பாட்‌ 
பூல மேசே, யோசவாவுக்கு தன்‌ ஆற்ற 
வின்‌ நிறைவை அளித்திருந்தார்‌ எண்‌. 
27:19. அதேபோல்‌ இயேசு பன்னிருவரிடம்‌ 
ஒப்படைக்கப்பட்ட மேய்ப்புப்‌ பணி காலம்‌ 
காலமாய்த்‌ தொடர்ந்து நடக்கவிரும்பி 
னார்‌. அவர்களோடு தனிப்பட்ட ஒற்று 
மையை முமுவதும்‌ காப்பதுடன்‌, உயிர்த்த 
இயேசு இ க்குமுவுக்கு அப்பாலும்‌ 
செல்வார்‌. 

இந்த அப்போஸ்தலப்‌ பணி நீட்டிப்‌ 
பிற்கு, தமது வாழ்நாளிலேயே இயேசு 
வழிவகுத்தார்‌. பன்னிருவருக்கு அளிக்கப்‌ 
பட்ட தூது பற்றிய பாரம்பரியத்தைக்‌ 
தவிர, லூக்கா மற்றொரு பாரம்பரியத்‌ 
தையும்கொடுக்கிறார்‌. இதன்படி, “அண்ட 
வர்‌ வேறு எழுத்திரணடுபேரை நியமித்து, 
தாம்‌ போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும்‌, 
இடங்களுக்கும்‌ அவர்களை இருவர்‌ இரு 
வராகத்தமக்கு முன்னால்‌ அனுப்பினார்‌” 
லூக்‌ 10:). இவர்களுக்கு அளிக்கப்பட்ட 
தாதுப்பணியும்‌, பன்னிருவருக்கு அளிக்‌ 
கப்பட்டதின்‌ பண்புகளையே கொண்டிருக்‌ 
கிறது (10:1-169). ஆகவே இயேசுவின்‌ கருத்‌ 
தில்‌, அப்போஸ்தவத்தூது பன்னிருவரு 
க்கு மட்டும்‌ உரியதன்று எனத்தெரிகிறது . 

பன்னிருவரும்‌ இதே மன நிலையில்‌ 
தான்‌ செயல்படுகின்றனர்‌. மத்தியா தேர்‌ 


அப்போஸ்தவர்‌ (தொடர்ச்ச) 


விவிருந்து, அப்போஸ்தலர்களாக இருக்‌ 
கும்‌ தகுதி பலசீடர்களுக்கு உண்டு என்ப 
தை அறிந்திருந்தனர்‌ எனத்தெரிகிறது 
(அ.ப. 1:81 தொ), மத்தியா சரியான முறை 
யில்‌ அப்போஸ்தலர்‌ அல்லர்‌, அனால்‌ 
இறைவன்‌ தேர்ந்தெடுக்கும்‌ பன்னிரண்‌ 
டாவது சாட்சியாவார்‌. இதைத்‌ தவிர, 
பவுலைப்போல்‌ பேர்பெற்ற அப்போஸ்‌ 
தலரான பார்னபா உள்ளார்‌ (கேக்‌.1தி. 
பன்னிருவரால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
எழுவர்‌ அப்போஸ்தலர்கள்‌ என்று 
அழைக்கப்படாவிட்டாலும்‌ அவர்கள்‌ புதுத்‌ 
திருச்‌ சபையை நிறுவுகின்‌ றனர்‌. இவ்வாறு, 
பிலிப்பு, அவரது அதிகாரத்தைப்‌ பன்னி 
ரவர்‌ வரையறை செய்தாலும்‌, சமாரியா 
வில்‌ திருச்சபையை நிறுவுகிறார்‌ (8:14-25). 
திருச்சபையில்‌ உயிர்த்த இயேசுவுக்கு சாட்‌ 
சியம்‌ கூறும்‌ அதிகாரப்புர்வமான பிரதி 
நிதி அப்போஸ்தலத்துவம்‌ எக்காலத்திற்‌ 
கும்‌ பன்னிருவரின்‌ “அப்போஸ்தவிக்கக்‌ 
குழுவை” அமுப்படையாகக்கொண்டுள்‌ 
ளது. ஆனால்‌, அவர்கள்‌ யாருக்கு அதி 
சாரம்‌ அளிக்கிறார்களோ, அவர்களால்‌ 
செயல்படுத்தப்படுகிறது. 


6. பவுல்‌ கருத்தில்‌ அப்போஸ்‌ தலர்‌:- 

ப்வுவின்‌ அப்போஸ்தலத்தன்்‌ மை, 
தனக்கு உரியமுறையில்‌, இவ்வுலகில்‌ 
இயேசு வாழ்ந்தபோது. பன்னிருவரைத்‌ 
தவிர எழுபத்திரண்டு பேரை அனுப்பிய 
போது சுட்டிக்காட்டியதை உறுதிப்படுத்த 
கிறது. உயிர்த்த இயேசு விண்ணிலிருந்து. 
பன்னிருவரைத்தவிர, பவுலையும்‌ அனுப்பு 
கிறார்‌. இந்த அப்போஸ்தலத்தாதின்‌ வழி 
யாக, அப்போஸ்தலத்துவத்தின்‌ தன்மை 
இன்னும்‌ துல்வியமாச்கப்படும்‌. 

பவுல்‌. அப்போஸ்தவராக இருக்க 
உயிர்த்த இயேசுவின்‌ காட்சியில்‌ (கவா 
1:76: 1 கொரி கப்‌; 15:8; அபி?) தாம்‌ 
அழைக்கப்பட்டதாக மீண்டும்‌ மீண்டும்‌ 
கூறுகிறார்‌ உரோ 1:1; கலா 1:15). அப்‌ 
போஸ்தலன்‌ இருக்கவேண்டிய தகுதியை 
யும்‌ வெளிப்படையாக எடுத்துக்கூறுகிறார்‌. 


அப்போஸ்தலர்‌ மனிதரால்‌, அவர்கள்‌ 
அப்போஸ்தவர்களாயிருந்தாலும்‌ கூட. 
அனுப்பப்பட்டவரல்லர்‌. அவர்‌ இயேசு 


வாலே அனுப்பப்பட்டு ரக்‌ கவேண்டும்‌. 
பவுலுக்கு அவரது முதல்‌ தூது அந்தி 


அப்போஸ்தவர்‌ (தொடர்ச்சி) 


யோக்கிய திருச்சபையில்‌ கொடுக்கப்‌ 
பட்டாலும்‌ (அ.ப. 13:9, இதனால்‌ அவர்‌ 
உரிமை , கொண்டாடவில்லை. எனெனில்‌ 
திருச்சபையின்‌ ஆணை ஒருவரை அப, 
போஸ்தலனாக்குவதில்லை. தான்‌ பன்னி 
ருவருக்கும்‌ சமமான அப்போஸ்தலர்தான்‌ 
என்று அவர்‌ வெளிப்படையாக உரிமை 
கொண்டாடாவிட்டாவும்‌, அவரது தொனி 
அதைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. அனால்‌ 
இந்த உரிமை கொண்டாடுதல்‌ மட்டும்‌ 
போதாது. கலா 1-2-இல்‌ வரும்‌ விவரிப்பு, 
பன்னிருவரும்‌ அதை ஏற்றுக்கொண்டனர்‌ 
என்று காட்டுகிறது. அவரது உரிமை 
கொண்டாடுதல்‌ பன்னிருவருடைய தகுதி 
களை அழ ப்படையாகக்முகாண்டது. 
அவை: இயேசுவாலேயே தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டி ருக்கவேண்டும்‌; உயிருள்ள இயேசு 
வோடு சொந்த அனுபவம்‌ கொண்டூருக்க 
வேண்டும்‌. பவுலைப்‌ பொருத்தமட்டும்‌ 
இந்த அனுபவம்‌ உயிர்த்த இயேசுவோடு 
கொண்டதாகும்‌. அவரது அப்போஸ்தவத்‌ 
துவம்பற்றி அவரது உறுதி தமஸ்குவிற்குப்‌ 
போகும்போது பெற்ற அனுபவத்திவி 
ருந்து எழுகிறது (கலா 1:16). இது மூன்று 
வடிவங்களில்‌ தரப்படுகின்றது. ஒவ்‌ 
வொன்றும்‌ அவர்‌ தேர்ந்தெடுக்கப்படு 
தலை வவியுறுத்துகின்றது. பவுல்‌ புற 
வினத்தார்‌, அரசர்கள்‌, இஸ்ராயேலர்‌ 
முன்பு இயேசுவின்‌ பெயரைக்‌ கொண்டு 
செல்லத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவியா 
வார்‌ (அ.ப. 9:9). எல்லா மனிதருக்குமுன்‌ 
இயேசுவுக்கு அவர்‌ சாட்சியாக இருக்‌ 
கிறார்‌. (22:15), "நீ சாட்சியம்‌ பகர 
வேண்டும்‌. புறவினத்தாரிடையே உன்னை 
அனுப்புகிறேன்‌. நீ அவர்களுடைய கண்‌ 
களைத்திறப்பாய்‌. அவர்கள்‌ இருளை 
விட்டு ஒளிக்கு வந்து பேயின்‌ அதிகாரத்‌ 
திலிருந்து கடவுள்‌ பக்கம்‌ திரும்பச்‌ செய்‌ 
வாய்‌. இவ்வாறு அவர்கள்‌ என்னில்‌ 
கொள்ளும்‌ விசுவாசத்தால்‌ பாவமன்னிப்‌ 
புப்பெற்று, அர்ச்சிக்கப்பட்டவர்களோடு 
பங்கு அடைவார்கள்‌ (26:18-19, பன்னிரு 
வருக்கும்‌ இயேசு தோன்றியது போலவே 
பவலுக்கும்‌ தோன்றினார்‌. ப கொரி 
15:9). அவருக்கு முன்பே அவர்கள்‌ அப்‌ 
போஸ்தவர்களாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவரும்‌ ஒரு அப்போஸ்தலர்தான்‌ (கவா 
1:12. எரேமியாவைப்போல்‌ அவர்‌ தாயின்‌ 


170 


வயிற்றில்‌ இருக்கும்போதே தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டு இறை அருளால்‌ அழைக்கப்‌ 
பட்டார்‌ (கலா 1:15), இறைசித்தத்தால்‌ அப்‌ 
போஸ்தலராக அழைக்கப்பட்டு 0 கொரி 
7:17; 8 கொரி 1:1; எபே 11 கொலோ 11; 2 
தமோ 1:). நற்செய்தியை அறிவிக்கக்‌ குறிக்‌ 
கப்பட்டவர்‌ (உரோ 11-0. மனிதன்‌ வழி 
யாக ஏற்படுத்தப்படாமல்‌ இயேசு 
கிறிஸ் துவினாவும்‌ அவரது தந்தையாகிய 
கடவுளாலும்‌ அப்போஸ்தலனாய்‌ ஏற்படுத்‌ 
தப்பட்டவர்‌ (கலா ற], கடவுளிமிருந்தும்‌, 
இயேசவிடமிருந்து பெற்றக்‌ கட்டளையால்‌ 
அப்போஸ்தலராவார்‌ (0 திமோ 1. 
தூதரைப்பவராகவும்‌, அப்போஸ்தலராக 
வும்‌ விசுவாசத்தையும்‌ உணமையையும்‌ புற 
வினத்தாருக்கக்‌ கற்பிக்கும்‌ போதகனாக 
வும்‌ ஏற்படுத்தப்பட்டவர்‌, 0 திமோ 2:0. 
யுதர்களின்‌ அப்போஸ்தலத்துவம்‌ பேதுரு 
வக்கு அளிக்கப்பட்டதுயோல்‌, புறவினத்‌ 
தாருடைய அப்போஸ்தலத்துவம்‌ பவுலுக்கு 
அளிக்கப்பட்டது (அு.ப. 9:05; 22:15; உரோ 
11:13; கலா 2:9. இந்தப்‌ பணியை இயேசு 
விடமிருந்தே பெற்றார்‌ (உரோ 1:5). தான்‌ 
அழைக்கப்பட்டதை இயேசுவோடு மட்டு 
ம்வல்‌, தந்னதையோடும்‌ பவுல்‌ தொடர்பு 
படுத்துகிறார்‌. 

அப்போஸ்தலராக இருப்பது அருங்‌ 
கொடை பதவியாகும்‌. மனிதனுடைய 
வேலையன்று, இறையருளின்‌ வேலையா 
கும்‌ என்று பவுல்‌ நன்குணர்ந்திருந்தார்‌ 
(2 கொரி.15:10). கிறிஸ்துவைப்‌ பற்றிய அறி 
வையும்‌ மகிமையையும்‌ வெளிப்படுத்தும்‌ 
இறை ஒளியின்‌ விளைவாக இயேசு 
ஆண்டவர்‌ என்று போதிக்கிறார்‌. 0 
கொரி.4:8-9. உண்மை அப்போஸ்தவரின்‌ 
அடையாளமான அருங்குறிகள்‌ ஆற்றலை 
க்கொண்டுள்ளார்‌ அ.ப,.75:72: 2 கொரி. 
12:12). அனால்‌ அவர்‌ நிறுவிய திருச்‌ 
சபையே அவரது அப்போஸ்தலத்தின்‌ 
முத்திரையாகும்‌ 0 கொரி.9:2. அப்போஸ்‌ 
தலர்கள்‌ கிறிஸ்துவின்‌ பணியாளரும்‌ 
கடவுளுடைய மறையபொருள்களின்‌ கண்‌ 
காணிப்பாளரும்‌ ஆவார்‌ ப கொரி.ச்‌. 
அவா்‌ ஒப்புரவின்‌ வார்த்தையாகிய 
(2 கொரி 5:19) சிலுவையைப்‌ பற்றிய போத 
னையை போதிக்கிறார்‌ ( கொரி 119. அப்‌ 
போஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ தாதுவர்‌ 
களும்‌ (2 கொரி. 5:20) இறைவனின்‌ உடனு 


171 


ழைப்பாளிகளும்‌ 0 கொரி. 3:95; 2 கொரி.) 
அவர்‌. அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவிடம்‌ 
இருந்து பெற்றுக்கொண்டதையே 
மக்களுக்குக்‌ கையளிக்கின்றனர்‌ 0 கொரி 
77:89; 15:1 தொ). பவுல்‌ அளிக்கும்‌ செய்தி 
மனிதர்‌ களுடையதன்று இறைவனுடையதே 
0 தெச.2:13. கடவுளின்‌ தூதுவரை ஏற்றுக்‌ 
கொள்வதுபோல்‌ அவரை ஏற்றுக்கொண்ட 
வர்கள்பேறு பெற்றவர்களாவர்‌ கலா 4:10. 
அப்போஸ்தலர்கள்‌ வழியாக முடிவு கால 


மகிமையின்‌ பணி நிறைவேறுகிறது 
(6 கொரி 3-ம்‌. தூதுவர்‌ இந்த இறை 
யாற்றலையும்‌, மகிமையையும்‌ தனது 


ஆதாயத்திற்குப்‌ பயன்படுத்தாமல்‌ இருப்ப 
தற்கு. அப்போஸ்தலர்கள்‌ உலகத்தவரால்‌ 
வெறுக்கப்படுவர்‌; துன்புறுத்தப்படுவர்‌; 
மனிதர்களுக்கு வாழ்வு அளிக்கப்படும்‌ 
பொருட்டு, மரணத்திற்குக்‌ கையளிக்கப்‌ 
படுவர்‌ (2 கொரி 4:7-6:10: 1 கொரி 4:9-19. 


செயல்முறையில்‌, போதனை, பணி 
மேற்பார்வை ஆகியவற்றில்‌ அப்போஸ்‌ 
தவிக்க அதிகாரம்‌ செயல்படுகிறது . 
அடிக்கழ, பவுல்‌ தனது போதனை அதி 
காரத்தை எடுத்துக்கூறுகிறார்‌. எனெனில்‌ 
தான்‌ அறிவித்த நற்செய்திக்கு மாறாக 
வேறோரு நற்செய்தியை அளிப்பவர்‌ 
களைச்‌ சபிக்க உரிமை கொண்டாடு 
கிறார்‌ (கலா 1:6 தெற). தனது சொந்த 
அதிகாரங்களை மற்றவர்களுக்கு வழங்‌ 
கீக்கூடும்‌ என்று நம்பினார்‌ என்பது அவர்‌ 
திமோத்தேயுமேல்‌ கைகளை விரித்து திரு 
நிலைப்படுத்தியதிலிருந்து தெரிகிறது 0 
திமோ சபக்‌; 2 திமோ 1:6). இதே செயலை 
திமோத்தேயு அவருக்குப்‌ பின்வந்தவர்‌ 
களுக்குச்‌ செய்யலாம்‌ (0 திமோ 5:8], 
இறுதியாக அவரது அதிகாரம்‌ அவர்‌ நிறு 
விய திருச்சபைகள்மேல்‌ அவர்‌ செலுத்திய 
மேற்பார்வையில்‌ செயல்படுகிறது. தீர்ப்‌ 
பிடுகிறார்‌. தண்டனை அளிக்கிறார்‌ 
0 கொரி 5: தொ; 71 திமோ 1:20), அத்‌ 
திருச்சபைகளைப்‌ பார்க்கச்‌ சென்றபோது 
எல்லாவற்றையும்‌ ஒழுங்குப்படுத்துகிறார்‌ 
( கொரி 17:44: 2 கொரி 10:13-16:;2 தெச ஏதி. 
சபை ஒற்றுமைக்காக ( கொரி 5:4 சமூகத்‌ 
திடமிருந்து கீழ்ப்படிதலைக்‌ கோருவது 
எப்படி என்றும்‌ அறிவார்‌ உரோ 15:19; 1 
கொரி 7:97; 2 கொரி 19:39, இந்த 


்‌ இத்தகைய 


அப்போஸ்தவர்‌ (தொடர்ச்ச) 


அதிகாரம்‌ கொடுமைமிக்கதன்‌ று (2 
கொரி 122 தேவைப்படும்போது தனது 
உரிமையையும்‌ விட்டுக்‌ கொடுப்பதும்‌ 
(10 கொரி 9:1) ஆயனுடைய (தெய்‌. 20:28; 1 
பேதுரு 5:8-9 பணியாகும்‌ 4 கொரி 9:19). 
விசுவாசிகளுக்குச்‌ சுமையாக இருப்பதை 
விட தந்தையைப்போல்‌ தாயைப்போல்‌ 
அவர்களைப்‌ பேணுகிறார்‌ ம தெச 2:7-19. 
அவர்களுக்கு விசுவாசத்தின்‌ மாதிரியை 
அளிக்கிறார்‌ 0 தெச 16; 8 தெச 4:99; 1 
கொரி 4:10. 


திருச்சபையின்‌ அப்போஸ்தலத்தில்‌ 
பவுலுக்குத்‌ தனி இடம்‌ கொடுக்கப்பட்டது. 
அது புறவினத்தாருக்கு அப்போஸ்தல 
ராக இருப்பதாகும்‌. கிறிஸ்து என்னும்‌ 
மறை உண்மையைத்‌ தனிச்‌ சிறப்பான 
முறையில்‌ புரிந்துகொள்கிறார்‌. கிறிஸ்‌ 
துவ மீட்புத்‌ திட்டத்தில்‌ இந்தத்தனிச்‌ சிறப்‌ 
பான இடம்‌ அவருக்கே சொந்தமானதா 
கும்‌. அதைப்பிறருக்கு அளிக்கமுடியாது. 


நற்சசெய்தியைப்‌ புறவினத்தார்க்கு 
அளிப்பதில்‌ முதலானவர்‌ பவுல்‌ அல்லர்‌, 
அவருக்கும்‌ முன்‌ ஏற்கனவே பிலிப்பு 
சாமாரியர்களுக்கு நற்செய்தி அறிவித்‌ 
திருந்தார்‌ (அ.ப.கி. செசரியாவில உள்ள 
புறவினத்தார்மேல்‌ பரிசுத்த ஆவி இறங்கி 
வந்துள்ளார்‌. (௮.ப.10) திருச்சபையின்‌ 
தொடக்கத்தில்‌ புறவினத்தாருக்கென ஒரு 
அப்போஸ்தலரை நியமிக்க இறைவன்‌ 
விரும்பினார்‌. இதைப்‌ பேதுருவுக்குத்‌ 
தெரிவிக்க பவுல்‌ பெரிதும்‌ முயன்றார்‌. 
பேதுருவின்‌ தாதராக இருக்கவேண்டும்‌ 
என்பதற்கல்ல. ஏனெனில்‌ அவர்‌ நோழ 
யாகக்‌ கிறிஸ்துவின்‌ தாதராவார்‌. அனால்‌ 
அவரது உழைப்பு வீணாகாதிருக்கும்‌ 
படிக்கும்‌ திருச்சபையில்‌ பிளவு உண்டா 
காதிருக்கவும்‌ பன்னிருவரின்‌ தலைவரு 
க்குத்‌ தனது பணியை எடுத்துக்கூறுகிறார்‌ 
(கலா 1-2). புறவினத்தார்பால்‌ கிறிஸ்து 
வின்‌ மறைபொருளை எபே.3:௮ி இறைவன்‌ 
அருளால்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. அதை 


அவர்களுக்குக்‌ கையளிக்கக்‌ கட்டளை 
பெற்றிருந்தார்‌. இந்த மறைபொருளை 
நிறைவேற்றுவதில்‌ துனபப்படுத்தப்படு 


கிறார்‌. வேதனை உறுகிறார்‌. கைதியாக 
கிறார்‌ முகாலோ 1:84-89; எபே 4:1- 2]. 
தனிச்சிறப்பான, பிறருக்கு 


அப்போஸ்தவர்‌ (தொடர்ச்‌) 


அளிக்கப்படமுடியாத, அருளை பவுல்‌ 
பெற்றிருந்தார்‌. அனால்‌ கிறிஸ்துவின்‌ 
தூதரின்‌ பாகமும்‌, அப்போஸ்தலத்துவம்‌ 
பற்றி அவர்‌ கொண்டிருந்த ஆன்மீக 
அறிவும்‌ ஒருவகையில்‌ எல்லா அப்போஸ்‌ 
தலர்களுக்கு அவியின்‌ ஆண்டவரால்‌ 
கொடுக்கப்படலாம்‌ 0 கொரி 2:6-10. 


7. விசுவாசிகளின்‌ அப்போஸ்‌்தலத்துவம்‌:- 
இது புதிய ஏற்பாட்டில்‌ வெளிப்படை 
யாகப்‌ படிப்பிக்கப்படவில்லை. ஆனால்‌ 
நிகழ்ச்சிகள்‌ இதற்கு அடிப்படையாக 
அமைகின்றன. அப்போஸ்தலத்துவம்‌ 
பன்னிருவர்‌, பவுல்‌ ஆகியோரின்‌ ஒப்பற்ற 
முதன்மையான அலுவல்‌ அனாலும்‌ 
தொடக்கத்துிவிருந்து , முமுத்திருச்சபை 
யம்‌ அதைச்‌ செயல்படுத்தியது, சான்றாக, 
அந்தியோக்கியா, உரோமை ஆகிய இடங்‌ 
களில்‌ உள்ள திருச்சபைகள்‌ திருச்சபைத்‌ 
தலைவர்கள்‌ வரும்போது, ஏற்கெனவே 
அங்கு இருந்தன. பரந்த பொருளில்‌, அப்‌ 
போஸ்த்தலத்துவம்‌ கிறிஸ்துவின்‌ ஒவ 
வொரு சீடரின்‌ அலுவலாக அவர்கள்‌ 
உலகிற்கு ஒளியாகவும்‌ உப்பாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ மத்‌ 5:13 தொ]. ஓவ்‌ 
வொருவரும்‌ தமக்குரிய மட்டத்தில்‌, 
திருச்சபையின்‌ அப்போஸ்தலத்தில்‌ பங 
கேற்கவேண்டும்‌. அவர்களுடைய அப்‌ 
போஸ்தல ஆர்வத்தில்‌ பவுலையும்‌, பன்னி 
ருவரையும்‌ பின்பற்ற வேண்டும்‌. 
சுருக்கமாக, இவ்வாறு, அப்போஸ்த 
லர்‌ உயிர்த்த இயேசுவை அறிவிக்கிறார்‌. 
அவர்‌ ஒரு பாரம்பரியத்தைத்‌ தாங்கிச்‌ 
செவ்பவராவார்‌. முமுத்திருச்சபையும்‌ 
சேர்ந்த பதவியைக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அவர்‌ மற்ற பணியாளர்களை நியமிக்கி 
றார்‌. அனால்‌ மற்ற அப்போஸ்தவர்களை 
அவ்வ. அவர்‌ திருச்சபையின்‌ அழுப்படை 
நிர்ணயக்‌ கூறு ஆவார்‌. மேற்கூறப்பட்டவை 
இச்‌ சுருக்கத்தின்‌ கருத்துக்களை எடுத்துக்‌ 
காட்டவல்வன. அப்போஸ்தவலரின்‌ அதி 
காரம்‌ எருசலேமில்‌ பன்னிருவரின்‌ 
செய்ல்களிவும்‌, பவுல்‌ தான்‌ நிறுவிய 
திருச்சபைகளை ஆண்ட விதத்திலும்‌ மிகத்‌ 
தெளிவாக்குகிறது பவுல்‌ நிறுவிய திருச்‌ 
சபைகள்‌ அவரது பொறுப்பாகவே இருந்‌ 
தன. அவரது தீர்மானிக்கும்‌ அதிகாரம்‌ 
கொரிந்தில்‌ மட்டும்தான்‌ வாதத்திற்குரிய 


172 


தாயிற்று. அது அங்கேயே எண்பிக்கப்‌ 
பட்டது. 

மேற்கூறப்பட்ட அப்போஸ்தலப்‌ பதவி 
யின்‌ பண்புகள்‌ திருச்சபையின்‌ முதல 
தலைமுறைக்குப்பின்‌ தொடர முடியாது 
என்பதற்குச்‌ சான்றுகளாகும்‌. திருச்சபை 
யின்‌ நிர்ணயிக்கும்‌ கூறு என்ற அளவில்‌, 
அப்போஸ்தலப்‌ பணி, திருச்சபை முழு 
யாமல்‌, முடிவுக்கு வரமுடியாது. ஆகை 
யால்‌ திருச்சபை மற்ற அதிகாரிகளில்‌, 
அப்போஸ்தல அதிகாரத்தையும்‌ பாராம்‌ 
பரியத்தில்‌ அப்போஸ்தலிக்கப்‌ போதகத்‌ 
தையும்‌ பாதுகாத்து வந்தது. 
8. பிற்கால கிறிஸ்துவ இலக்கியத்தில்‌ 
அப்போஸ்தலர்‌ :- 

அப்போஸ்தலர்‌ என்ற பட்டமும்‌, பதவி 
யும்‌ அதை மூலத்தில்‌ கொண்டிருந்தவர்‌ 
களோடு முடிந்தது எனலாம்‌. அதைப்‌ 
பிறருக்கு வழங்கமுடியாது. பிற்கால 
கிறிஸ்துவ இலக்கியங்களில்‌ இப்பெயர்‌ 
பயன்படும்போது அது உருவகமாகவே 
பயன்படுகிறது. முதல்‌ நூற்றாண்டுக்குப்‌ 
பின்‌ புதிய ஏற்பாட்டுப்‌ பொருளில்‌, திருச்‌ 
சபை அப்போஸ்தலர்களைக்‌ கொண்டி 
ருக்கவிலவை. 

பவுல்‌, யாக்கோபு, பார்னபாவைப்‌ 
போன்றவர்களைப்‌ புறம்பாக்க வேண்டும்‌ 
என்ற நோக்கமின்றி, அப்போஸ்தலர்‌ 
களுக்குப்பின்‌ வந்த காலத்தில்‌ அப்போஸ்‌ 
தவர்‌ என்ற பெயரைப்‌ பன்னிருவருக்கு 
மட்டும்‌ சாற்றிக்கூறும்‌ போக்குத்‌ தெரி 
கிறது. பன்னிரு அப்போஸ்தலர்‌” களைப்‌ 
பற்றிப்‌ பேசும்‌ போக்கு மத்‌ 10:2: திருவெளி 
21:14-இல்‌ ஏற்கெனவே காணப்படுகிறது. 
திதாக்கேயின்‌ தலைப்பான பன்னிரு 
அப்போஸ்தலர்கள்‌ எழுதிய புறவினத்தா 
ருக்கு இயேசுவின்‌ போதனை” என்பது 
இதைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாம்‌ 
தலைமுறையைச்‌ சேர்ந்தவர்களில்‌ சிலர்‌ 
இப்பெயரால்‌ தங்களை அழைத்துக்‌ 
கொண்டார்கள்‌ என்பது திருவேளி 2:2- 
இல்‌ தெளிவாகுகிறது. இதைத்‌ திருச்‌ 
சபையின்‌ தலைவர்கள்‌ ஏமாற்றுதல்‌ என்று 
கண்டனம்‌ செய்தனர்‌. பதித எழுச்சி முல 
அப்போஸ்தவர்களின்‌ போதனைக்கும்‌ 
மாதிரிகளூக்கும்‌ தனது போதகத்தை 
செயல்முறை ஆகியவற்றின்‌ இறுதி அதி 


173 


காரத்தை வரையறை செய்வதற்குத்‌ திருச்‌ 
சபையைத்‌ தாண்டியது (காண்க எபே,2:20; 
3:5). அகவே இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ 
மத்தியில்‌ அப்போஸ்தலர்களின்‌ விசுவாச 
அறிக்கையும்‌ அப்போஸ்தலர்கள்‌ அல்வது 
உடனடி சீடர்களால்‌ எழுதப்பட்டதாகக்‌ 
கருதப்பட்ட நூல்களின்‌ புதிய ஏற்பாட்டு 
திருமுறைப்பட்டியலும்‌. அப்போஸ்தலர்‌ 
களிடமிருந்து வரும்‌ வாரிசு உரிமை 
உடைய்படி மரபுடைய பணியும்‌ வளர்ச்சி 
யடைந்தன. 


இந்த வளர்ச்சி புதிய ஏற்பாட்டில்‌ 
அப்போஸ்தவர்‌ பணி நூவில்‌ மிகத்‌ தெளி 
வாகச்‌ சுட்டி க்காட்டப்படுகிறது. ஒரே ஒரு 
இடத்தில்‌ தவிர, இந்நூவில்‌ அப்போஸ்‌ 
தலர்கள்‌ என்ற சொல்‌ பன்னிருவரையும்‌ 
அல்லது எருசலேமில்‌ மூப்பர்களோடு 
சேர்ந்து திருச்சபையை அண்டு, அதன்‌ 
தாது அமைப்பு ஆகியவற்றின்‌ வளர்ச்சி 
பற்றி அதிகாரப்‌ பூர்வமான தீர்மானம்‌ 
எடுத்து வந்த ஒரு தனிப்பட்ட குழுவினரை 
மட்டுமே குறித்தது, ௮அ.ப.7ச:4.12/-இல்‌ 
பவுலும்‌ பார்பனபாவும்‌, அவர்களுடைய 
முதல்‌ வேதபோதகப்‌ பயன விவரிப்பில்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ என்றழைக்கப்படு 
கிறார்கள்‌. 

அ.பணியின்‌ அசிரியர்‌ அப்போஸ்தலர்‌ 
என்ற பெயரை பவுலுக்கு மறுத்திருக்க 
மாட்டார்‌. நூவின பாதியை பவுவின்‌ 
போதக வாழ்வுக்கு அர்ப்பணிக்கும்‌ 
அவரது மன நிலை தெளிவாக உள்ளது. 
நாவின்‌ பெயர்‌ "அப்போஸ்தலர்‌ பணி 
என்பது திருச்சபையின்‌ தொடக்க கால 
முதல்‌ வருவதாகத்‌ தெரிகிறது. இது அப்‌ 
போஸ்தவர்‌ பன்னிருவா்தான்‌ என்ற 
தொடக்கத்திலிருந்து நிறுவப்பட்ட பாரம்‌ 
பரியத்திற்குச்‌ சான்று பகருகிறது. ஆனால்‌ 
இப்பன்னிரண்டு எண்ணிக்கை பவுலையும்‌ 
மற்றும்‌ சிவரைலயும்‌ புறம்பாக்கவில்லை 
என்பதும்‌ தெளிவு. 


அப்போஸ்தலர்களின்‌ திரு முகம்‌ 

இது இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ நம்‌ 
பிக்கையையும்‌, எதிர்பார்ப்புகளையும்‌ பதி 
னொரு அப்போஸ்தலர்களும்‌ எழுதிய 
ஒருமடல்‌ வடிவில்‌ காட்டுகிறது. அதோடு 
கிறிஸ்து தனது உயிர்ப்பின்‌ பிறகு அவர்‌ 


அப்போஸ்தலர்களின்‌ திருமுகம்‌ 


களுக்கு வெளிப்படுத்தியவற்றைச்‌ சுருக்கிக்‌ 
கூறுகிறது. 

திருமுறை சேராத இலக்கியங்களில்‌ 
முக்கியமான இந்நூல்‌, கயிரோவில்‌ கோப்‌ 
டிக்‌ மொழிக்‌ கைபிரதிகள்‌ கண்டுபிடிக்‌ 
கப்படும்வரை யாரும்‌ அறியப்படா மல்‌ 
இருந்தது. (இவ்வாசகம்‌ கி.பி.ச்‌-5- நூற்‌ 
நாண்டைச்‌ சேர்ந்தது). மேலும்‌ எத்தி 
யோப்பிய மொழியல்‌ ஏறத்தாழ முமுமை 
யான வாசகமும்‌ இலத்தன்‌ மொழியல்‌ 
ஒரு வணுக்கும்‌ கிடைத்துள்ளன. கிரேக்க 
மூல நூல்‌ கிடைக்கவே இல்லை. இந்த 
மூன்றையும்‌ சேர்த்து 1919-இல்‌ ஸ்கிமிட்‌ 
ஒரு நூலை பதிப்பித்தார்‌. இந்தத்‌ திரு 
முகம்‌ இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ 
பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. இதில்‌ 
மறையியல்‌ ஞானக்‌ கொள்கைகள்‌ இங்கு 
மங்குமாகக்‌ காணப்பட்டாலும்‌, அதற்கு 
மாறானவற்றையே பெரும்பகுதியாகக்‌ 
கொண்டுள்ளது. சான்றாக சீமோனும்‌ 
செரின்சும்‌ கடுமையாகக்‌ கண்டனம்‌ செய்‌ 
ய்ப்படுகின்றனர்‌. உடல்‌ உயிர்ப்பு வவி 
ய்றுத்தப்படுகிறது. பெரும்பாலான திரு 
முறை சேரா இலக்கியங்கள்‌ கிறிஸ்து 
உயிர்த்தப்பின்‌ வெளிப்படுத்தியதை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டவை. இத்தால்‌ திரு 
முறை நற்செய்திகள்‌ அப்போஸ்தலர்‌ 
பணி, பேதுரு வெளிப்பாட்டு நால, 
பார்னபா, எர்மா ஆகியோரின்‌ நூலகள்‌ 
இளைஞன்‌ இயேசு கல்வி கற்க அனுப்பப்‌ 


பட்டது பற்றிய பிரபல்யமான கதை 
போன்றவற்றைக்‌ கொண்டு எழுதப்‌ 
பட்டது. 


இது ஒரு கடிதம்போலத்‌ தொடங்கு 
கிறது. பதினொரு அப்போஸ்தலா்களால்‌ 
கிழக்கிலும்‌, மேற்கிலும்‌, வடக்கிலும்‌, தெற 
கிலும்‌ உள்ள திருச்சபைகளுக்கு எழுதுவ 
தென்று தொடங்கி, உடனடியாக இயற்‌ 
கையைக்‌ கடந்த கிறிஸ்துவின்‌ பிறப்பு, 
புதுமைகள்‌, இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்‌ 
றைப்பற்றிப்‌ பேசுகின்றது. அதன்‌ பிறகு 
மடல்‌ வடிவம்‌ மறைந்து கிறிஸ்து அவர்‌ 
களுக்கு அளிக்கும்‌ வெளிப்பாடாக 
வடிவம்‌ எடுக்கிறது. அவர்கள்‌ கேள்வி 
கேட்க அதற்கு இயேசு பதில்‌ கூறும்‌ 
வடிவில்‌ அமைகின்றது. இரண்டாம்‌ வரு 
சையின்போது நேரம்‌, தன்மை, கிறிஸ்து 


அப்போலஸ்தவர்‌ பணி 


வர்களின்‌ உடலின்‌ உயிர்ப்பு, இறுதித்‌ 
தீர்ப்பு, வேத போதகப்‌ பணி பற்றிய 
அறிவுரை, பவுவின்‌ வருகை, விவேகமும்‌, 
விவேகமும்‌ இல்லாத கன்னியர்களை 
அடையாளம்‌ காணுதல்‌, போன்ற பல 
செய்திகள்‌ இடம்‌ பெறுகின்றன. இதன்‌ 
இறுதி கிறிஸ்து வானகம்‌ செல்வதை 
விவரிக்கிறது. இதில்‌ குறிப்பிடத்தக்க 
ஒன்று, கிறிஸ்த தாமே மரியாளுக்கு வான 
தூதர்‌ கபிரியேல்‌ வழுவில தோன்றிய 
தாகவும்‌, மரியாளின்‌ உடவில தோன்றிய 
தாகவும்‌ குறிப்பிடுகிறது. இது குறிப்பிட 
விரும்புவது, கிறிஸ்து யாரும்‌ தனக்கு 
உதவிச்‌ செய்ய விரும்பவில்லை, பரிசுத்த 
ஆவியின்‌ வல்லமையால்‌ பிறக்கவில்லை. 
மாறாக அவர்‌ செய்ய விரும்பியதைச்‌ 
செய்தார்‌. ஏனெனில்‌ அவர்‌ அவராகவே 
இருந்தார்‌ என்பதாம்‌. 

அப்போஸ்தலர்‌ பணி நூல்‌ 

திருமுறை சேர்ந்ததும்‌ 

1. பெபயர்‌: 

அலக்சாந்தர்‌, கன்னிபால்‌ போன்ற 
புகழ்‌ பெற்ற தலைவர்களின்‌ தீரச்‌ செயல்‌ 
களை எடுத்துக்கூறும்‌ நூல்களுக்கு செயல்‌ 
கள்‌, அலலது பணி நூல்‌. நடபடி என்று 
பெயர்‌ கொடுப்பது கிரேக்க இலக்கிய 
மரபாகும்‌. இதைப்பின்பற்றி இந்நூல்‌ 
ஆசிரியர்‌, பேத்துரு, பவுல்‌ என்ற தனது 
இருதலைவர்களின்‌ வாழ்க்கையின்‌ ஒரு 
பகுதியை இந்நூலில்‌ எடுத்துக்‌ கூறுகிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ பணி என்ற தலைப்பு 
நாவின்‌ மூலப்பெயராக இல்லாமல்‌ இருக்‌ 
கலாம்‌. ஆதித்‌ திருச்சபையால்‌, கி.பி. 2- 
ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியை ஒட்டி, 
கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம்‌. இப்‌ 
பெயரும்‌ பொருத்தமுடையதென்று கூ 
முடியாது. ஏனெனில்‌ இந்நூல்‌ எல்லா 
அப்போஸ்தலர்களின்‌ பணிகளையும்‌ கூற 
வில்லை அல்லது முக்கிய தலைவர்‌ 
களான பேதுரு, பவுல்‌ ஆகியோரின்‌ 
எல்லாச்‌ செயல்களையும்‌ கூறவில்லை. 
நால்‌ யோவானைப்பற்றிக்‌ குறிக்கிறது 
(3:1-11: 4:13-19; 8:14). மற்ற அப்போஸ்தலர்‌ 
களின்‌ பட்டியலை மட்டும்‌ கொடுக்கிறது 
(1:13) அலலது அவர்களை ஒரு குழுவாகக்‌ 
குறிக்கிறது (0:2-26: 2114-30. நூல்‌ ஸ்தே 
வான்‌ (6-7), பிவிப்பு ௫), பார்னபா (4:06 


174 


நிவ 


7; 11:22-35, 13-15) ஆகயோனரைப்பற்றி 
ஓரளவு விரிவாகக்கூறுகிற்து. அனால்‌ 
இவர்கள்‌ மூலப்பன்னிரு அப்போஸ்தலர்‌ 
களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அல்லவர்‌, மேலும்‌ 
இப்பெயர்‌ நாவின்‌ உண்மையான பொரு 
ளடக்கத்தையும்‌ நோக்கத்தையும்‌ வெளிப்‌ 
படுத்தவில்லை எனலாம்‌. 


இந்நூல்‌ ஒரு வரலாற்று நூலின்‌ 
ரண்டாம்‌ பகுதியாகும்‌. முதற்பகுதி 
மூன்றாம்‌ நற்செய்தியாகும்‌ (1:0. 
2. ஆசிரியர்‌: 


ஆசிரியரின்‌ பெயர்‌ நாவில்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை. ஆனால்‌ மூன்றாம்‌ நற்செய்தி 
யின்‌ அசிரியரே இந்நூலின்‌ அசிரியர்‌ 
ஆவார்‌ என்றும்‌, அத்நற்செய்தியின்‌ 
தொடர்ச்சியே இந்நூல்‌ என்றும்‌ பரவ 
லாக ஏற்றுக்கொள்ளப்படும்‌, இரண்டு 
நூல்களும்‌ தியோபிவுவுக்கு அர்ப்பணிக்‌ 
கப்பட்டுள்ளது என்பது இரண்டும்‌ 
சதொடா்ச்‌ சியானவை என்று சுட்டுவதாக 
அமைந்துள்ளது (1:1: வஹூக்‌.1:1-4). இலக்கிய 
நடை அடிப்படையில்‌ இருநூல்களையும்‌ 
பிரிக்கமுடியாது. இருநூலவ்களுக்கும்‌ 
பொதுவான அசிரியர்‌ அந்தியோக்கியா 
வைச்‌ சேர்ந்த லாக்காதான்‌ என்பது 
விவியத்துக்குப்‌ புறம்பான திருச்சபையின்‌ 
பாரம்பரியமாகும்‌,. தற்குக்‌ காலத்தால்‌ 
முந்திய சான்று (கி.பி.160-180) மார்சிய 
வுக்கு எதிராக லூக்கா நற்செய்திக்கு 
எழுதப்பட்ட முன்னுரையாகும்‌. இரேனேயு 
காலத்திலிருந்து வரும்‌ இப்பாரம்பரியத்‌ 
தை நவீன கால ஆய்வும்‌ ஏற்றுக்கொள்‌ 
கிறது. அதோடு “நாங்கள்‌” பகுதியை எடுத்‌ 
துக்கூறுபவர்‌ லூக்காவே என்றும்‌ அடை 
யாளம்‌ காண்கிறது. மூன்றாம்‌ நற்செய்தி 
இந்நூலும்‌ ஒரே ஆசிரியரின்‌ 
படைப்பே என்பது பலரின்‌ உறுதி. இக்‌ 
கருத்தின்‌ அடிப்டையில்‌ வூக்காவின்‌ 
பாழ்க்கைக்‌ குறிப்புகளைக்‌ காண்க: 
லாக்கா நற்செய்தியாளர்‌, 

3. காலமும்‌, இடமும்‌:- தமது நற்செய்தி 
நூலுக்குப்‌ பின்‌ அ.ப.நாலை எழுதுவதாக 
அசிரியர்‌ கூறுகிறார்‌ (மற இதைவிடத்‌ 
துவ்வியமான காலக்குறிப்பு நாவில்‌ 
கொடுக்கப்படவில்லை. லூக்காவின்‌ நற்‌ 
செய்தி கி.பி.80-85க்கு இடைப்பட்ட காவத்‌ 
தில்‌ என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்‌ 


175 


படும்‌ கருத்தை ஏற்றுக்கொண்டால்‌, அப்‌. 
நால்‌ இக்காலத்தில்தான்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌ என்று கூறலாம்‌. 

அ.ப.நூல்‌ பவுல்‌ உரோமையில்‌ சிறைக்‌ 
கைதியாக இருந்த நிகழ்ச்சியோடு முடி 
கிறது ஆகவே இந்நூல்‌ கி.பி.61-63-ஐ 
ஒட்டித்‌ தோன்றியருக்க வேண்டும்‌ என்பர்‌ 
சிலர்‌. ஆனால்‌ இது, நூவின்‌ முடிவுரை 
யைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டதின்‌ 
விளைவாகும்‌. நூல்‌ தோன்றுவதற்கு 
முன்பே பவுவின்‌ விசாரனை ஏற்கெனவே 
நடந்திருந்தால்‌, அதன்‌ முடிவை லூக்கா 
விட்டுவிட்டி ருக்க மாட்டார்‌ என்று வாதிடு 
வர்‌. மேலும்‌ பவுலின்‌ இறப்பைப்‌ பற்றியும்‌, 
உரோமைத்‌ திருச்சபையைப்‌ பற்றியும்‌ 
நூல்‌ ஒன்றும்‌ கூறாமையையும்‌ சுட்டிக்‌ 
காட்டுவர்‌. அனால்‌ நாவின்‌ முழு அமைப்‌ 
பையும்‌ கருத்தில்கொண்டு, அதன்‌ முடி 
வரையின்‌ பொருளைச்‌ சரியாகப்‌ புரிந்து 
கொண்டால்‌, அசிரியர்‌ நூலைத்‌ திட 
ரென்று முடிப்பதற்கு மற்ற காரணங்கள்‌ 
இருக்கக்கூடும்‌ என்பது புரியும்‌. நூலைப்‌ 
பற்றிய ஆய்வ, அசிரியர்‌ தனது பொருள்‌ 
களைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தொகுக்கிறார்‌ 
என்று காட்டுகிறது. அ௮.ப.யில்‌ காணப்‌ 
படும்‌ எருசலேமிவிருந்து உரோமை வரை 
என்ற திட்டம்‌, நற்செய்தில்‌ காணப்படும்‌ 
கவிலேயவிவிருந்து எருசலேம்வரை என்ற 
திட்டத்தோடு ஒத்துப்போகிறது, இணை 
யாக உள்ளது. அக்கால உலகின்‌ மைய 
மான உர»ரோலமையை அ.ப. அடைந்தவுடன்‌ 
திருச்சபை விரிவடைதல்‌ பற்றிய விவரிப்‌ 
பில்‌ ஒரு கட்டம்‌ நிறைவெய்துகிறது. 
அடைய முடியாதது அடையப்பட்டு 
விட்டது. நற்செய்தி உலகளாவிய நற்‌ 
செய்தியாகமாறிவிட்டது. 


இத்நாவின்‌ கூற்வங்களில்‌ உயர்தன்மை 
யும்‌, வாய்மொழிப்‌ பாரம்பரியத்துக்குக்‌ 
காட்டும்‌ பிரமாணிக்கமும்‌, பழைய ஏற்‌ 
பாட்டி விருந்து எடித்துக்காட்டாகப்‌ பயன்‌ 
படும்‌ வாசகங்களின்‌ செமித்தியத்‌ தன்மை 
யும்‌, இந்நால்‌ மிகவும்‌ பிற்காலத்தில்‌ 
தோன்றியிருக்கமுழுூயாது என்று காட்டு 
கின்றன. கி.பி.93-ஐ ஓட்டி உரோமை கிள 
மெண்து கொரிந்தியத்‌ திருச்சபைக்கு 
எழுதிய முதல்‌ திருமுகத்திற்கும்‌ இந்நூலுக்‌ 
குமிடையே சொற்றோடர்களில்‌ ஒற்றுமை 


அப்போஸ்தலர்‌ பணி (தொடர்ச்ச) 


உள்ளது. கியி 95-ச்கும்‌ பின்வரும்‌ 
தொடக்ககாலத்‌ திருச்சபை மற்ற ஏடுகளி 
லும்‌ இந்நால்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. 


இவை இந்நூல்‌ முதல்‌ நூற்றாண்டின்‌ 
முடிவிற்கு முன்பே எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்று சுட்டுகின்றன. மேலும்‌ 
நூவில்‌, பழிமரபுடைய அயர்‌ பதவித்‌ 
தன்மை பற்றிய சுவடுகள்‌ இன்மை (20:29), 
இந்நூல்‌ மேய்ப்புப்‌ பணித்‌ திருமூகங்‌ 
களுக்கு மூன்‌ தோற்றியிருக்கவேண்டும்‌ 
என்று காட்டுகிறது (காண்க: 1 திமோ 3:8; 
தீத்து 1:7). ஆனால்‌ இதே திருமுகங்களில்‌ 
அசிரியர்‌ ௮.ப. நூலை அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்று 2 திமோ 3:12 வலுவாகச்‌ 
சுட்டுகிறது. 

இவற்றையெல்லாம்‌ கருத்தில்‌ 
கொண்டு, இந்நால்‌ கி.பி,70-90-க்கு 
இடைப்பட்ட காலத்தில்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்று பெரும்பாலான ஆய்‌ 
வாளர்கள்‌ கருதுவர்‌. 

இந்நால்‌ எழுதப்பட்ட இடம்‌ பற்றி 
உறுதியாக ஒன்றும்‌ கூற்பும யாது. 
கி.பி.60-62-க்கு இடையில்‌ எழுதப்பட்டி 
ருந்தால்‌ உரோமையில்‌ எழுதப்பட்டிருக்க 
லாம்‌. பிற்காலத்தில்‌ தோன்றியது என்‌ 
றால்‌ கிரேக்க நாட்டில்‌ அல்லது 
அக்காயா அல்லது போயேத்தியாவில்‌ 
தோன்றியிருக்கலாம்‌ என்ற பாரம்பரியம்‌ 
ஒன்று உண்டு. 

4. மூலங்களன்‌:- இந்நூவில்‌ விவரிக்கப்‌ 
பட்டுன்ளவற்றையெல்லாம்‌ ஆசிரியர்‌ 
நேரடியாகப்‌ பார்த்தவர்‌ அலவர்‌ என்ப 
தையும்‌, அவர்‌ சில பகுதிகளைச்‌ சுதந்திர 
மாகப்படைத்துள்ளார்‌ என்பதையும்‌ நாம்‌ 
மனதில்‌ கொள்ள வேண்டும்‌. மேலும்‌ 
நூலை வாசிப்போரின்‌ நன்மைக்காக 
ஆசிரியர்‌ தனது வரலாற்றுக்குத்‌ தேவை 
யானவற்றைத்‌ தேர்ந்தெடுத்துள்ளார்‌. சில 
வற்றைச்‌ சுருக்கி வரைந்துள்ளார்‌. சில 
வற்றை அருகருகே வைத்துள்ளார்‌ சில 
வற்றைத்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌. இத்த 
கைய இலக்கியச்‌ செயல்களுக்கும்‌, “நாறு 
கள்‌" என்ற பகுதிகளுக்கும்‌, ஆசிரியர்‌ இந்‌ 
நாலை எழுதியபோது எத்தகைய ரமூலங்‌ 
களைப்‌. பயன்படுத்தினார்‌ என்ற கேள்வி 
எழும்‌, இந்த மூலங்களைப்‌ பிரித்துக்‌ 
காட்ட்‌ பலமுயற்சிகள்‌ செய்யப்பட்டுள்ளன . 


அப்பொலஸ்தவர்‌ பணி தொடர்ச்சி 


அவற்றில்‌ சில: ] பாலஸ்தீன அல்லது 
எருசலேம்‌ மூலம்‌: 1:6; 2:40; 3:1-சீ:31; 4:56; 5:11; 
௪:17--42: 8:5-40; 0:38-11: 19: 12:1-23. இப்பகுதி 
களுக்கு ஆசிரியர்‌ பிற சாட்சிகளைச்‌ 
சார்ந்திருப்பது தெளிவாக உள்ளது. 4 


அந்தியோக்கியா மூலம்‌: சீப-8ச; 6:8-8:4; 
11:19-30; 13:3-14:28; 15: 35-28:3], பவுவின்‌ 
இரண்டாம்‌ பயணத்திற்குமுன்‌ வரும்‌ 


பொருள்களுக்கு ஆசிரியர்‌ வாய்மொழிப்‌ 
பார ம்பரியத்தையும்‌, சிறுசிறு நிகழ்ச்சி 
களையும்‌ சார்ந்திருக்கவேண்டும்‌. இவை 
ஒன்றுக்கு மேற்பட்டவைகளாக இருக்க 
வேண்டும்‌. 


நாவின்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌ நாங்‌ 
கன்‌* என்ற பகுதிகள்‌ முக்கியத்துவம்‌ பெறு 
கின்‌ றன (16:10-17; 20:51: 21:1-18; 27:1-28-6). 
இவை இப்பகுதிகளை எழுபவர்‌, அந்‌ 
நிகழ்ச்சிகள்‌ நடந்தபோது அங்கு இருந்‌ 
தார்‌ என்று சுட்டுகின்றன. இவற்றி 
விருந்து எழுதுபவர்‌ துரோவாவில்‌ பவு 
லோடு இவரது இரண்டாம்‌ பயணத்தில்‌ 
செர்ந்து, அவரோடு பிவிப்பைவரை 
பயணம்‌ செய்தார்‌ என்றும்‌ பவுல்‌ தன்‌ 
முன்றாம்‌ பயணத்தில்‌ அங்குத்‌ திரும்பிய 
போது அவரோடு அசிரியர்‌ சேர்ந்து 
கொண்டார்‌ என்றும்‌, அதிவிருந்து 
நூலின்‌ முடூவுவரை பவுலோடு இருந்‌ 
தார்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. இப்பகுதி 
களைப்‌ பவுவின்‌ ஒரு தோழன்‌ எழுதியப்‌ 
பயணக்கையேட்டி விருந்து எடுக்கப்பட்டது 
என்பர்‌ சிலர்‌. இந்தத்‌ தோழர்‌ முழு 
நாவின்‌ அசிரியரிவிருந்து வேறுபட்டவர்‌ 
என்றும்‌ காட்டச்‌ சிலர்‌ முயன்றுள்ளனர்‌. 
ஆனால்‌ இக்‌ கருத்து பல அறிஞர்களால்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுவதில்லை. 

தடையில்‌ மட்டுமன்று, தனது பொருள்‌ 
களையும்‌, மூலங்களையும்‌ பயன்படுத்தும்‌ 
முறையிலும்‌ ஆசிரியரின்‌ கரம்‌ நூல்‌ முழு 
வதும்‌ காணப்படுகின்றது. நூல்‌ முழுவ 
தும்‌ சில குறிப்பிட்ட அக்கறையும்‌, செயல்‌ 
படும்‌ முறைகளும்‌ காணப்படுகின்றன. 
இவை ஆசிரியரிடமிருந்தே தோன்றி 
யிருக்கவேண்டும்‌. இவை ஆசிரியர்‌ தன்‌ 
மூலங்களை எப்படிப்‌ பயன்படுத்தியிருக்‌ 
கக்கூடும்‌ என்றும்‌, மறைமுகமாக மூலங்‌ 
களைப்‌ பற்றியும்‌ சட்டி க்காட்டுகின்றன. 
சான்றாக: பவல்‌ மனந்திரும்பியது பற்றிய 


176 


மூன்று உரைகளை (0:23:20) ஒப்பிடும்‌ 
போது, ஒவ்வொரு தனிப்பட்ட உரையி 
லும்‌ அசிரியர்‌ தனது செய்தியை எடுத்து 
ரைக்க மூலங்களைத்‌ தமுவி அமைப்பதில்‌ 
போதிய சுதந்திரம்‌ எடுத்துக்கொண்டார்‌ 
என்று தெரிகிறது. கிறிஸ்துவின்‌ பால 
பருவம்‌ பற்றிய நற்செய்தியில்‌ பயன்படுத்‌ 
திய முறையையே ஐம்பதாம்‌ நாள்‌ விழா 
நிகழ்ச்சியின்‌ பொருளை வெளிக்கொணர்‌ 
தவிலும்‌ பயன்படுத்துகிறார்‌. மற்றொரு 
சான்று: அரேயோப்பாகுவில்‌ பவுவின்‌ 
பேச்சுக்கு முன்னுரை (1-2) சாட்சி 
மூலத்திவிருந்து எடுக்கப்பட்டதைவிட 
இலக்கிய ஏட்டுவிருந்து எடுக்கப்பட்டு ருக்‌ 
கிறது என்று கூறலாம்‌. அது வரலாற்‌ 
றக்‌ கூறுவதுபோல்‌ தோன்றினாலும்‌, 
ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதை 
நோக்கமாகக்‌ கொண்டதாகும்‌, உரோமை 
யில நிகழும்‌ கஸடைசிச்காட்சி (28:17-3) 
வரலாற்றுச்செய்தியை விட இறையியல்‌ 
செய்தியையே கொண்டுள்ளது எனலாம்‌. 
இது வரைக்கூறப்பட்ட செய்திகளின்‌ 
இறுதி உச்சநிலையாக இருக்கவேண்டும்‌ 
என்று ஆசிரியர்‌ வேண்டுமென்றே இப்‌ 
பகுதியை அமைப்பதாகத்‌ தெரிகிறது. 
நூலில்‌ விவரிக்கப்படும்‌ சூழ்நிலைகள்‌ 
முதல்‌ நூற்றாண்டின்‌ மத்தியில்‌, ஒரு 
குறுகிய காலத்திற்கு மட்டுமே பொருந்தி 
யது என்பது நாவின்‌ மாலங்களின்‌ நம்பத்‌ 
தகுந்த தன்மையை உறுதியாக நிறுவு 
கிறது. இது நேரடிச்‌ சாட்சி விவரிப்பி 
விருந்து மட்டுமே கிடைக்கக்‌ கூடியது. 


எருசலேமில்‌ தொடக்கக்‌ காலச்‌ சபை 
பற்றிய நிகழ்ச்சியுரைகளை மதிப்பீடு செய்‌ 
வது அவ்வளவு எளிதல்ல. இவை பொது 
வான விவரிப்புகளே ஆகும்‌. அனானியா, 
சப்பீரா ஆகியோரைப்‌ பற்றிய நிகழ்ச்சி 
யூரை ௫:1-10, பேதுரு தப்பியது (2:6-17) 
போன்றவற்றை அசிரியர்‌ தனிப்பட்டோரி 
டமிருந்து பெற்றிருக்கவேண்டும்‌,. நூவில்‌ 
இந்தத்‌ தொடக்கப்பகுதிகளில்‌ தான்‌ 
செமித்தியப்‌ பண்புகள்‌ அதிகம்‌ காணப்‌ 
படுகின்றன. நடந்திருக்கக்‌ கூடு ய 
உண்மையை, அது கூறப்பட்டிருக்கும்‌ 
விவிலிய மொழி, உருவங்களிவிருந்து 
பிரித்தெடுப்பது மிகக்கடினமானதாகும்‌. 
இந்த செமித்தியப்‌ பண்புகளே, நாவின்‌ 


177 


இறுதியான மூலங்கள்‌, சமூகத்தில்‌ 
நிலவிய பாரம்பரியங்களே என்று சட்டு 


கின்றன. 


பல்வேறு மூலங்களைப்‌ பயன்படுத்தி 
லூக்கா அப்போஸ்தலர்‌ பணி நாலை 
எழுதுகிறார்‌ என்பது தெளிவு, அவற்றை 
யெல்லாம்‌ ஒன்றித்து நூலுக்குப்‌ பெரிய 
ஒற்றுமை அளிக்கிறார்‌. 


௪. நடையும்‌ இலக்கியக்‌ கூறுகளும்‌:- 
அப்போஸ்தலர்‌ பணி நூலின்‌ நடை 
மற்ற புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களைவிட 
இதன்‌ ஆசிரியர்‌ ஒர்‌ இலக்கிய மனிதனா 
வார்‌ என்று காட்டுகிறது. அவரது சொற்‌ 
நொகுதி பரந்தது, செழிப்பானது. பொது 
வாக நல்ல கிரேக்க நடையில்‌ எழுது 
கிறார்‌. நடை ஆற்றொழுக்கோடு அமைந்‌ 
துள்ளது. அசிரியர்‌ மொழியைப்‌ பயன்‌ 
படுத்தும்முறை எளிதில்‌ வளைந்து 
கொடுக்கக்கூடியது. அக்கால இலக்கிய 
மர்புக்கேற்ப எத்தவறுமின்‌ றி பேச்சுக்களை 
அமைக்கிறார்‌. சூழ்நிலைக்கேற்ப நடை 
யைப்‌ பயன்படுத்தும்‌ அவரது ஆற்றல்‌ 
பெருமளவு நூலைக்‌ கவர்ச்சி மிக்கதாக்கு 
கிறது எனலாம்‌. சான்றுகள்‌: பேதுரு 
தப்பித்தவில்‌ காணப்படும்‌ நகைச்சுவை 
(18:8-17). 23:12-5-இல்‌ காணப்படும்‌ எதிர்‌ 
பார்ப்பு நிலை, பவுவின்‌ பிரியாவிடையில்‌ 
காணப்படும்‌ உருக்கம்‌ (20:19, இந்த 
வளைந்து கொடுக்கும்‌ தன்மை இருந்தா 
லும்‌, சொற்றோகுதியிலும்‌ நடையிலும்‌ 
ஒரு நிலையான தன்மை இருக்கிறது. 


அது இந்நூலை ஒரே ஆசிரியரின்‌ 
படைப்பாக்குகிறது எனலாம்‌. 
நிகழ்ச்சியுரை உயிருள்ளதாகவும்‌ 


உருக்கமானதாகவும்‌ நாடகப்பாணியுடைய 
தாகவும்‌ உள்ளது. நூவில்‌ காணப்படும்‌ 
பொதுப்பாணித்‌ தொனி, அவ்வப்போது 


காணப்படும்‌ கொய்னே மரபையும்‌, 
செமித்தியப்‌ பண்புகளையும்‌ பிரித்துக்‌ 
காட்டுகிறது. இது ஆட்களுக்கும்‌, 


நிகழ்ச்சிகளின்‌ சூழ்நிலைகளுக்கும்‌ எற்ப 
மொழி யைச்‌ சரிசெய்ய ஆசிரியர்‌ செய்யும்‌ 
முயற்சியின்‌ விளைவாகும்‌. இவை எருச 
வேம்‌ சரூகம்‌ பற்றி அவருக்குக்‌ அடைத்த 
வாய்மொழிப்‌ பாரம்பரியங்களில்‌ காணப்‌ 
பட்டி ருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ இப்‌ 


அப்போஸ்தலர்‌ பணி (தொடர்ச்சி) 


பகுதியில்தான்‌ பெரும்பாலான நடை 
வேறுபாடுகள்‌ காணப்படுகின்றன. 
நாங்கள்‌" என்ற பகுதிகள்‌ உயிருள்ளதாக 
வும்‌ கவர்ச்சியுடன்‌ விவரிக்கப்பட்டதாயும்‌ 
பல துல்லியமான விவரங்களைக்‌ கொண 
டதாயும்‌ உள்ளன. அடிக்கடி ஆட்களின்‌ 
பெயர்களும்‌ காலவரைக்‌ குறிப்புகளும்‌ 
கூறப்படுகின்‌ றன (18:11; 19:8-10; 20:31; 24:27; 
28:50). கோட்பாடுகளை விளக்கும்‌ இறையி 
யல்‌ வல்லுநரைப்‌ போல்‌ அல்வது ஒரு 
நாடக ஆசிரியரைப்போல்‌, நூவின்‌ ஆசிரி 
யர்‌ போதிக்கின்றார்‌. சிறுசிறு காட்சிகளை 
விவரிக்கிறார்‌. பெரும்பாலும்‌ இவற்றி 
டையே தொடர்பு இருப்பதாகத்‌ தெரிய 
வில்லை; ஆனால்‌ இவற்றின்‌ வழியாக 
வாசகரின்‌ மனதில்‌ தனது செய்தியைப்‌ 
பதிக்கிறார்‌. இதில்‌ வறட்சியான ஆய்வு 
சுனில்‌ தனது செய்தியை எடுத்துக்கூற 
விவ்லை; படங்கள்‌ மூலம்‌ இறையியலைப்‌ 
போதிக்கிறார்‌. இதில்‌ வரலாற்று, இறை 
யியல்‌ குறிப்புகள்‌ பின்னிப்பிணைந்‌ 
துள்ளன. பழக்கப்படாதவர்களுக்கு நோடி 
வரவாறாகத்‌ தோன்றுபவற்றை, லூக்கா 
செயல்படும்‌ முறையில்‌ நோக்கினால்‌ 
இறையியல்‌ ஒட்டத்தைக்‌ காணலாம்‌, 
நாவின்‌ இலக்கிய அமைப்பின்‌ இரு 
கூறுகளைப்‌ பற்றி ஒரு சிறிது கூறவாம்‌. 1 
சரக்க விவரிப்புகள்‌: தொடச்சுகாலத்‌ 
திருச்சபையின்‌ வளர்ச்சி, தன்மை ஆகிய 
வற்றை விவரிக்க அல்லது குறிப்பிட்ட 
விவரிப்புகளுக்குப்பின்‌ பொதுவாகக்‌ கூற 
மூன்று வகையான சுருக்க விவரிப்பு களை 
ஆசிரியர்‌ அமைத்துள்ளார்‌. இவை ஆசிரி 
யர்‌ விவரங்களைப்பற்றி அக்கறை கொண் 
டி ருந்தாலும்‌, இறைவார்த்தை பரவுவது 
அடைந்து கொண்டிருந்த முன்னேற்‌ 
றத்தை வாசகர்களுக்கு நினைவு படுத்தவே 
பயன்படுகின்றன. அவை: அ பெரியவை, 
2:42-47; 4:92-35; 5:11-16... இவை திருச்சபை 
அதன்‌ வசந்த காலத்தில்‌ வளர்ச்சியற்றது 
பற்றி கருத்தியலான நோக்கைக்‌ கொடுக்‌ 
கின்றன. இவை ஒரு வேளை வேண்டு 
மென்றே அமைக்கப்பட்டவையாக 
அல்லது தொகுக்கப்பட்டவையாக இருக்க 
லாம்‌. ஆ) சிறியவை: 1:14; 6:7; 9:37: 12:24: 
16:5; 19:20; 28:30-81; இவை பொதுவாக ஒரு 
வாக்கியமாகும்‌. இவை நூலை ஆறு 
வரலாற்றுப்‌ பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பயன்‌ 


அப்போஸ்தலர்‌ பணி தொடர்ச்சி 


படுகின்றது என்று சிலர்‌ கருதுவர்‌. இ) 
எண்ணிக்கை அடிப்படை கொண்டவை: 
2:41; 4:4; 5:14; 6:17; 11:21. 2௪; 12:24; 14:1: 19:20. 
இவற்றில்‌ சில மேலே கூறப்பட்ட இரண்டு 
வகையில்‌ ஏதாவது ஒன்றைச்‌ சேர்ந்தவை 
யாக இருக்கலாம்‌. இவை திருச்சபையின்‌ 
வளர்ச்சியைக்‌ காட்டுகின்றன. 8. உரை 
கள்‌: ஏறக்குறைய நூவில்‌ மூன்றில்‌ ஒரு 
பகுதி உவை களாசு அமைந்துள்ளது. 
இவற்றை இலக்கிய யுக்தியாக அசிரியர்‌ 
பயன்படுத்தியதாகத்‌ தெரிகிறது. வெறு 


மனே நிகழ்ச்சியுரைகளைக்‌ கொடுப்ப 
தற்குப்‌ பதிவாக, லூக்கா உரைகளை 
அடிக்கடிப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌. 


இவை வரலாற்று நிகழ்ச்சிகள்‌ பற்றிய 
உளவியல்‌ ஆய்வு, அல்வது சிந்தனையின்‌ 
மையை ஈடுசெய்கின்‌ றன. முக்கிய பாத்தி 
ரங்களின்‌ வாயிலிருந்து வரும்‌ உரைகள்‌, 


அவர்கள்‌ தொடர்புகொண்ட நிகழ்ச்சி 
கின்‌ பொருளை வெளிக்கொணர்‌ 
கின்றன. 


இறுதி அய்வில்‌, நாவில்‌ வரும்‌ உரை 
கன்‌ லூக்காவின படைப்பே ஆகும்‌. 
அவரது நடை தெளிவாக உளளது; நால்‌ 
முழுவதும்‌ காணப்படுகிறது. சில உனர 
கள்‌, வரலாற்று விவரங்களில்‌ கருத்து 
செலுத்தாமல்‌, சுதந்திரமாக அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. மற்றவை, முதல்‌ அப்போஸ்‌ 
தலத்‌ தலைமுறையில்‌ மறைபரப்புப்‌ போத 


கத்தைப்‌ பிரதிபவிக்கின்‌ றன. செய்தி 
அளிக்கும்‌ உரைகள்‌ என்றழைக்கப்படும்‌ 
உரைகள்‌ (பது ர௬ுவுடையவை: 3:14-39; 


011-206) தீ:8-12; 5:29-382; 1044-29) அலிவது 
பவுவினுடையவை: 13:15-41;17:22 தொ; 20:18 
அதா; 283 தொ: 24:10 கொ; 26:2 தொ). அப்‌ 
போஸ்தலத்‌ தலைமுறையின்‌ மறைபரப்புப்‌ 
போதகத்தைச்‌ சேர்ந்தவையாகும்‌. இவை 
யாவும்‌ பேதுருவோ பவுலோ கூறியதை 
வார்த்தைக்கு வார்த்தை அப்பழுயே தர 
வில்லை. ஏனெனில்‌ அதற்கு இவை மிகக்‌ 
குறுகியவையாகும்‌. இவை தொடக்கக்கால 
அப்போஸ்தவச்‌ செய்தியுரையை எதிரொ 
வித்தாலும்‌, இவற்றின்‌ எல்லா விவரங்‌ 
களையும்‌ பிரதிபவிக்கவேண்டிய அவசிய 
மில்லை. இவற்றின்‌ அமைப்பு ஒரேமாதிரி 
யானவை. இவை லூக்காவின்‌ இறையிய 
வாலும்‌ சொல்வியலாலும்‌ முலாம்‌ புசப்‌ 


178 


பட்டுள்ளன எனலாம்‌. இவற்றில்‌ பேதுரு 
வினுடையவை எவை லூக்காவினுடையவை 
எவை என்று பிரித்துக்காட்டுவது எளி 
தன்று. பொதுவாக, இவை லூக்காவின்‌ 
படைப்பாகக்‌ கருதப்படுவதே மேல்‌. 
அவரது வாசகர்களின்‌ நன்மைக்காகவும்‌, 
அவரது வரவாற்றை முன்னேறச்‌ செய்வ 
தற்காகவும்‌ இவை அமைக்கப்பட்டவை 
யாகும்‌. இக்கருத்து பவுவினுடைய மற்ற 
உவரகளுக்கும்‌ (17:22-31; 20:19-35; 22:3-81, 
£4:10--2]1; 26:1-23; 28:17-20.25-29), ஸ்தேயா 
னின்‌ உரைக்கும்‌ (7:2-53) உண்மையாகப்‌ 
பொருந்தும்‌. அப்போஸதவப்‌ பணி 
நூவில்வரும்‌ உரைகள்‌ மரபுமுறை கிரேக்க 
வரலாற்று நூல்களில்‌ முக்கிய பாத்திரங்‌ 
களின்‌ வாயிலிருந்து வரும்‌ பேச்சுகளேோ 
டும்‌, கிரேக்கத்‌ துன்பியல்‌ நாடகங்களில்‌ 
வரும்‌ கூட்டுப்‌ பாடல்களோடும ஒப்பிடப்‌ 
பட்டுள்ளன. இவை, மத்தேயு நற்செய்தி 
யில்‌ வரும்‌ இயேசுவின்‌ பெரிய மறை 
உரைகளுக்கு ஓஒத்தவையாகும்‌. வார்த்தை 
பரவுவதின்‌ முக்கிய கட்டங்களைக்‌ குறிக்‌ 
கின்றன. 

6. வாசகங்கள்‌: புதிய ஏற்பாட்டு நூல்‌ 
களில்‌ அப்போஸ்தலர்‌ பணிநூல்‌ இரண்டு 
கிரேக்க வாசகங்களில்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டுள்ளது எனற சிறப்புடையதாகும்‌. 
ஒன்று அலக்சாந்திரியா அலலது எகிப்‌ 
திய வாசகம்‌, மற்றது மேலைநாட்டு வாச 
கம்‌, பின்னதை இரேனேயு, சிப்ரியன்‌, 
அகுஸ்தன, எப்பிரேம்‌ போன்ற திருச்‌ 
சபைத்தந்தையார்‌ பயனபடுத்திய்ள்ளனர்‌. 
இது முன்னதைப்போல்‌ பழமையானது 
ஆனாலும்‌, அதைவிட பத்தில்‌ ஒரு மடங்கு 
நீண்டது. இதில்‌ ஒருவகைப்‌ போக்கைக்‌ 
கண்டுணர முடிகிறது. நயமற்றவை 
நயமாக்கப்படுசின்றன. மிறைந்திருப்பவை 
வெளிக்‌ கொணரப்படுசின்றன. சித்திரத்‌ 
தன்மை கொண்டுன்ளது. பேதுருவுக்கு 
அளிக்கப்படும்‌ மூதன்மையையும்‌, மேன்‌ 
மையையும்‌ அதிகமாக்கும்‌ போக்கு காணப்‌ 


படுகிறது. யூத எதிர்ப்புப்‌ போக்கு 
காணப்படுகிறது. இதில்‌ பல பதங்களும்‌ 
வாக்குகளும்‌ கூடுதலாகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டுளளின. 


இரண்டு வாசங்களுக்கிடையே காணப்‌ 
படும்‌ வேறுபாடுகளை ஆராய்ந்து லூக்‌ 


179 


காவே இரண்டு பதிப்புகளுக்கும்‌ காரண 
மாவார்‌ என்ற கருத்துக்களைச்‌ சில 
அறிஞர்கள்‌ ஒரு காலத்தில்‌ கூறிவந்தனர்‌. 
மேலைய நாட்டு வாசகம்‌ எகிப்திய வாச 
கத்தை வேண்டுமென்றே திருத்தி அதைத 
பதிப்பாகும்‌ என்று பல ஆய்வாளர்கள்‌ 
ஏற்றுக்கொள்வர்‌. பொருள்‌ அளவில்‌ 
இரண்டும்‌ வேறுபடும்‌ பகுதிகள்‌ :19:27; 15:20: 
79:87: 19:1: 28:31. சில இடங்களில்‌ எகிப்திய 
வாசகத்தைவிட மேல்நாட்டு வாசகம்‌ 
மேலானதாகக்‌ கருதப்படுகிறது (2:10; 19:9; 
30:15; 28:16). 


இந்த நூலின்‌ மூலமொழி என்ன? 
அ..ப.1-15 என்ற பகுதி சிலதவறுகளோ 
டும்‌, செமித்திய பண்புகளின்‌ சுவடுகளோ 
டும்‌ அசிரியரால்‌ மொழி பெயர்க்கப்‌ 
பட்டது என்பர்‌ சிலர்‌. அனால்‌ இந்தச்‌ 
செமித்திய பண்புகள்‌ இந்நூலில்‌ காணப்‌ 
படும்‌ விதத்தில்‌, ஏற்கெனவே கிரேக்கத்‌ 
தில்‌ மொழிபெயர்க்கப்பட்டு, ஆசிரிய 
ருக்குக்சிடைததிருக்க வேண்டும்‌ என்பர்‌ 
வேறு சிலர்‌, யத மரபுமுறை வாசகத்‌ 
தையோ எழுபது நூல்‌ வாசகத்தையோ 
சேராத பழைய ஏற்பாட்டு எடுத்துக்‌ 
காட்டுகளில்‌ பல, அக்காலத்தில்‌ 
கிறிஸ்துவப்‌ பாரம்பரியத்தின்‌ ஒரு பகுதி 
யாக இருந்‌ திருக்கவேண்டும்‌. குறிப்பாகக்‌ 
அிறிஸ்‌ துவத்தன்‌ மை கொணட கவலை 
சொற்களும்‌ பதங்களும்‌ பயன்படுத்தப்படு 
வதும்‌, எழுபது நூலை அபுப்படையாகக்‌ 
கொண்டு சொற்றொடர்களை வேணடு 
மென்றே அமைப்பதும்‌, இந்நூல்‌ புறமத்தி 
னருக்காக எழுதப்பட்டதன்று என்று 
காட்டுகிறது. 

7. நூவின நோக்கம்‌:- வரக்கா எழுதிய 
நற்செய்தியின்‌ இரண்டாம்‌ பகுதி, இயேசு 
எருசலேமை நோக்கிச்‌ செய்த பயணத்தை 
விவரிக்கிறது. அங்கு கிறிஸ்து மீட்பின்‌ 
மையச்‌ செயலை நிறைவேற்றவேண்டும்‌. 
அப்போஸ்தலர்‌ பணி நூவின்‌ இயக்கம்‌ 
எருசலேமிலிருந்து பிரிந்துவிரிந்து செல்‌ 
லுகிறது: வென்ற மீட்பு எங்கும்‌ பரவ 
வேண்டும்‌; 1:8-இல்‌ பரிசுத்த அவியின்‌ 
ஆற்றலால்‌ தமது சாட்சிகளாக இருக்கும்‌ 
படி அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவே 
அனுப்புகிறார்‌. அவர்‌ கட்டளையிட்ட 
படியே அவர்களும்‌ செயலாற்றுகின்‌ றனர்‌. 


அப்போஸ்தலர்‌ பணி (தொடா்ச்ச]) 


முதலில்‌ எருசலேமிலும்‌ (அதி:1-5 பின்பு 
ய்தேயா சமாரியாவிலும்‌ (6-8), பின்பு 
உவகின்‌ எல்லை வரை அதாவது உரோ 
மைவரை (0-2 அவர்களா சாட்சி பகர்‌ 
கின்றனர்‌. குறிப்பாக இறுதிப்‌ பகுதியில்‌ 
தான்‌ பரிசுத்த அவி வழிகாட்டுதல்‌ 
தெளிவாக உள்ளது. இதுபற்றி இறையி 
யல்‌ போதகத்தில்‌ பார்ப்போம்‌, புறவினத்‌ 
தார்பால்‌ தூது, இறைவனது தெளிவாக 
வெளிப்படுத்தப்பட்ட இருவுளமாகும்‌, 
என்று வாசகர்களின்‌ மனதில்‌ பதிய 
வைக்க அசிரியர்‌ அக்கறை கொள்கிறார்‌. 


இந்த உலகெலாம்‌ அடங்கிய புவியியல்‌ 
அடிப்படையில்‌ திருச்சபை பரவியதன்‌ 
முதல்‌ துணை முடிவு, யுதத்துவத்தின்‌ 
உரிமைச்‌ சொத்து புறவினத்தாருக்கும்‌ 
அளிக்கப்படுகிறது என்பதாகும்‌. யூதர்கள்‌ 
நிராகரித்த பின்தான்‌, மறைபரப்புப்‌ பணி 
யாளர்கள்‌ புறவினத்தாரிடம்‌ செல்லுகின்ற 
னர்‌. ஒருமுறை ஸ்தேவானாலும்‌ (7:51-53) 
மும்முறை பவுலாலும்‌ (13:45-47; 19:61: 
28:24-28) யுதர்களின்‌ இந்த மூரண்டுப்பிடி 
யான எதிர்ப்பு வெளிப்படையாக அறிவிக்‌ 
கப்படுகிறது. மும்முறை பவுல்‌ புறவினத்த 
தாருக்கு மீட்பைத்‌ தொடர்ந்து அறிவிக்‌ 
கிறார்‌. ஸ்தேவான்‌ மறைக்காகத்‌ துன்பப்‌ 
பட்டதிவிருந்து முதல்‌ கிறிஸ்துவச்‌ சமூகம்‌ 
தோன்கிறது (1:9). கிறிஸ்துவம்‌ யூதத்தி 
விருந்து தவறிப்‌ போனதன்று; அதன்‌ பின்‌ 
வந்த வாரிசு அகும்‌ என்று ஆசிரியர்‌ எப்‌ 
போதும்‌ வவியுறுத்துகிறார்‌. கிறிஸ்துவம்‌ 
உயிர்ப்பின்‌ நம்பிக்கையில்‌ மையம்கொண் 
ள்ளது. யுதத்துவம்‌ உயிர்ப்பின்‌ நம்பிக்‌ 
கையில்‌ மறைமுகமாகவேனும்‌ பங்கு 
கொண்டி ருந்தது (23:8-8; 28:5. 30-31; 88:20). 
ஆனால்‌ யூதர்கள்‌ இந்த நம்பிக்கை நிறை 
வேறுதலை மட்டும்‌ ஏற்றுக்கொள்ள 
மாட்டார்கள்‌. 

உலகமனைத்திற்கும்‌ கிறிஸ்து அளிக்‌ 
கும்‌ தூதின்‌ மற்றோரு துணை முடிவு, 
கிறிஸ்துவத்திற்கு எதிர்ப்பு இருக்கமுடு 
யாது என்பதாகும்‌. அப்பபு ஏதாவது 
இருந்தால்‌ அது அறியாமையின்‌ விளை 
வாகும்‌ என்றும்‌ விளக்கப்படுகிறது (24:29; 
25:18-19: 26-39). மனந்திருப்பியவர்களின்‌ 
மேன்மை கவனமாகச்‌ சுட்டி. கீகாட்டப்படு 
கிறது (27:4. உரோமைப்‌ பேரரசின்‌ அதி 


அ/ப்போஸ்குவர்‌ பணி தொடர்ச்சி 


காரிகளோடு திருச்சபை கொண்ட 
தொடர்பு சிறப்பான முக்கியத்துவம்‌ 
உடையதாகும்‌. உரோமையும்‌ அதன்‌ அதி 
காரிகளும்‌ திருச்சபையை ஏற்றுக்கொள்வ 
தாகவும்‌ அதற்குப்‌ பாதுகாப்பு அளிப்ப 
தாகவும்‌ லூக்கா காட்டுகிறார்‌ (0; 13:7-18; 
16:19-—24; 35-40; 18:12-1 7; 19:23-41; 28:7-10). 
பவுலின்‌ உரோமைப்‌ பயணம்‌, அன்றைய 
உலகின்‌ மையமான உரோமையில்‌ நற்‌ 
செய்தியைப்‌ போதிக்க பவுலுக்கு வாய்ப்‌ 
பனிக்கும்‌ இறைத்‌ திட்டத்தின்‌ ஒரு சாதன 
மாகவே காட்டப்படுகிறது. 


பவுலும்‌ அவர்‌ போதித்தகிறிஸ்தவமுமம்‌, 
உரோமை அதிகாரிகளிடம்‌ கொண்டி 
ருந்த சலுகையை எடுத்துக்‌ கூறுவதில்‌ 
லூக்காகாட்டும்‌ அக்கறையையும்‌ எடுத்துக்‌ 
காட்டி, கிறிஸ்துவத்திற்கு ஒரு காப்புரை 
நூலைப்‌ படைப்பதே லூக்காவின்‌ நோக்‌ 
கம்‌ என்று கூறியுள்ளனர்‌ பல்‌ ஆய்வாளர்‌ 
கன்‌. ஆனால்‌ இந்நூல்‌ உரோமையர்களுக்‌ 
காக அல்ல, மாறாகக்‌ கிறிஸ்தவர்களுக் 
காக எழுதப்பட்டதாகும்‌. எதுவும்‌ கிறிஸ்‌ 
தவத்தை எதிர்த்து நிற்கமுடியாது, எதிர்‌ 
காவும்‌ விரும்பாது என்ற இறையியல்‌ 
நோக்கு மிகுந்த அழமானதாகும்‌. இந்த 
இறையியல்‌ நோக்கே நூலின்‌ இறுதிப்ப 
குதியை நிர்ணயிக்கிறது. பவுல்‌ குற்றம்‌ 
சாட்டப்‌ பெற்று உரோமையில்‌ உள்ளார்‌. 
எந்த முடிவும்‌ இன்றி நூல்‌ முடிகிறது 
என்பதைக்கண்டு பலர்‌ திகைப்புறுகின்ற 
னர்‌, ஆனால்‌ பவுவின்‌ வழக்கு விசார 
ணையையோ அவரது விடுதலையையோ 
எடுத்துக்கூறுவது அசிரியர்‌ கூற விரும்பிய 
வற்றில்‌ குழப்ப மட்டுமே பயன்பட்டிருக்‌ 
கும்‌. நூல்‌ அமைந்திருக்கும்‌ விதத்தில்‌ 
இறுதிக்காட்சி நாவின்‌ உச்ச நிலையாகும்‌. 
ஏனெனில்‌ அப்போஸ்தலர்‌ பணிநூல்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ அற்றவில்‌ கிறிஸ்துவம்‌ 
எல்லா நாடுகளிலும்‌ எல்லா மக்களிடை 
யேயும்‌ பரவும்‌ வரலாற்றையும்‌ அது எல்‌ 
வாராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவதின்‌ 
முன்ன றிவிக்கும்‌ வரலாற்றையும்‌ எடுத்துக்‌ 
கூறுகிறது. 
8. நாவின்‌ திட்டமும்‌ பொருளடக்கமும்‌:- 

1:8-ல்‌ அப்போஸ்தலர்களுக்கு அண்ட 
வர்‌ அளித்த கட்டளைக்கு ஏற்ப லூக்கா 
தன்‌ நூலைத்‌ திட்டம்‌ செய்து பொருளடக்‌ 


180 


கத்தைத்‌ தருவதாகத்‌ தெரிகிறது. இது 
திருச்சபையின்‌ தொடர்ச்சியான வளர்ச்சி 


யையும்‌ அதன்‌ நலனைப்‌ பாதிக்கும்‌ 

உள்ளார்ந்த அபத்துக்களையும்‌, அதன்‌ 

தனிச்சிறப்பான பணியமைப்புகளையும்‌ 

விவரிக்கிறது, 

1. பாலஸ்தீனத்தில்‌ மறைபரப்புத்தாது 
(1:1-9:43) 


௮. மறைபரப்பு யுகத்தின்‌ அடிப்‌ 
படை (1:11-2:19 

ஆ. எருசலேமில்‌ 
தூதும்‌ யூத 
சமூகமும்‌ (3:14-8:39) 

இ. யூதேயாவிலும்‌ சமாரியாவிலும்‌ 
மறைபரப்புத்தாது (0:4-9:43) 

11. உலக எல்லைவரை மறைபரப்புத்தாது 
(0:1—29:5D 

௮9 புறவினத்ததாருக்குத்‌ தூது 
தொடங்குதலும்‌ நிறுவப்படுதலும்‌ 
(10:1-15:35) 
ற பேதுருவின்‌ பணி (0:1-18:25) 
கி பவுவின்‌ முதல்‌ மறைபரப்புப்‌ 

பயணம்‌ (13:1-14:88) 

4 அப்போஸ்தல சங்கம்‌ (05:1-95) 


மறைபரப்பும்‌ 
அிறிஸ்தவச்‌ 


ஆ) பவுவின்‌ உலகலாவிய 
பர்ப்பத்தூது (5:36-28:3] 
] பவுலின்‌ இரண்டாம்‌ பயணம்‌ 
(15:36—15:22) 
௮ பவுவின மூன்றாம்‌ பயணம்‌ 
(18:23-21:14) 
3 எருசலேமில்‌, செசரியாவில்‌ 
பவுல்‌ (21:15-26:48) 
4 உரோமை நோக்கி (27:1-28:165) 
5) உரோமையில்‌ பவுல்‌ (28:17-3) 
ஆட்களின்‌ அடிப்படையிலும்‌ நூலைப்‌ 
பிரித்துத்கிட்டம்‌ செய்யலாம்‌. அதி 1-19- 
இல்‌ பேதுருவின்‌ பணியும்‌, அதி 13-98- 
இல்‌ பவுலின்‌ மறைபரப்புப்‌ பணியும்‌ 
விவரிக்கப்படுகின்‌ றன . இவ்விருவருடைய 
பணிவிவரிப்புகளுக்கிடையே குறிப்பிடத்‌ 
தக்கத்‌ தொடர்புகள்‌ இருக்கின்றன. முதல்‌ 
பகுதி பேதுருவின்‌ பல உரைகளைத்‌ தரு 
கின்றது (அதி 2-4; 10-1). இரண்டாம்‌ 
பகுதி பவுலின்‌ உறைகளைத்‌ தருகிறது 
(அதி 13:17: 20:22: 26,29. இருவரும்‌ முடமான 


மறை 


151 


வர்களைக்‌ குணப்படுத்து கின்றனர்‌ (3:61; 
14:8-10). இருவரும்‌ சிறையிலிருந்து அருஞ்‌ 


செயலாக விடுவிக்கப்படுகின்‌ றனர்‌. 
பேதுருவின்‌ நிழல்‌ கூட குணமளிக்கும்‌ 
ஆற்றலை கொண்டிருக்கிறது பேது. 


பவுலின்‌ உடலைத்‌ தொட்ட கைக்குட்டை 
கூட தோயாளிகளைக்‌ குணமாக்க வல்லது 
(19:12). இருவரும்‌ இறந்தவரை உயிர்தெழச்‌ 
செய்கின்றனர்‌ (9:36-40; 20:9-12, இருவரும்‌ 
தங்கள்‌ பணியை எதிர்த்த மந்திரவாதி 
களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது 
(9:18-24; 13:6-1. இருவரும்‌ கைகளை 
விரித்து பரிசுத்த ஆவி இறங்கிவரக்‌ கருவி 
யாக இருக்கின்றனர்‌ (9:17; 19:8. இந்த 
இணையமைப்புத்‌ தன்மையை வேண்டு 
மென்றே லூக்கா தன்‌ நாவில்‌ புகுத்தி 
யுள்ளார்‌ என்று சில அறிஞர்கள்‌ கருது 
வர்‌. இதற்கு மாறாக, இரண்டு பேருடைய 
பணிகளுக்கிடையேயுள்ள வேறுபாடுகளை 
யும்‌ காணத்தவறக்கூடாது. பேதுரு இரு 
முறை சிறையிலிருந்து விடுவிக்கப்படு 
கிறார்‌ (5:19-20; 12:7-1). பவுல்‌ ஒருமுறை 
தான்‌ சிறையிலிருந்து விடுவிக்கப்படு 
கிறார்‌ (6:25-3ந). ஜனேயாவைப்‌ பேதுரு 
குணமாக்கியதற்கு இணையாக (9:32 பவுல்‌ 
குணமாக்கியதாக எச்சான்றும்‌ இல்லை. 
பேதுருவைப்‌ போலல்லாமல்‌, பவுல்‌ 
கலலால்‌ எரியப்படுகிறார்‌ (2:10), அவரது 
பெயர்‌ பேய்‌ ஒட்டுதவிவ்‌ பயன்படுகிறது 
(19:13-20). இவ்வாறு இருவருடைய பணி 
களுக்கிடையே முழுவதும்‌ இணைவுத்‌ 
தன்மையில்லையாயிலும்‌, அவற்றிடையே 
யுள்ள தொடர்பை, இரண்டு சாட்சிகளின்‌ 
சான்று நம்பகமானது என்ற விவிவிய 
ஒழுங்கின்‌ நோக்கில்‌ (உப 19:15; மத்‌ 18:18) 
காணவேண்டும்‌, 


9. இறையியல்‌ நோக்கு:- 

லூக்காவின்‌ நற்செய்தி, கிறிஸ்து தமது 
சாட்சிகளையும்‌ பணியாளர்களையும்‌ 
எப்ப்டி தயாரித்தார்‌ என்று காட்டுகின்‌ 
றது. லூக்காவின்‌ இரண்டாவது நூலாகிய 
அப்போஸ்தவப்‌ பணிநால்‌, அப்பணி 


யாளர்களின்‌ சொற்களையும்‌ செயல்களை 


யும்‌ விவரிக்கின்றது, அவர்கள்‌ இயேசு 
வின்‌ தூதுவர்களாக, கருவிகளாகச்‌ 
செயல்படுகின்‌ றனர்‌. அவர்களிலும்‌ அவர்‌ 
கள்‌ வழியாகவும்‌ கிறிஸ்து மீட்புப்‌ பணி 


_ ஒதுக்கும்படி 


அப்போஸ்தவர்‌ பணி தொடர்ச்சி) 


யைத்‌ தொடர்ந்து செயல்படுத்துகிறார்‌. 
இந்தப்‌ பணியை பலகோணங்களில்‌ 
நோக்கலாம்‌. 


அ) கிறிஸ்து இறையியல்‌ நோக்கு: 
உயிர்த்த மீட்பர்‌ விண்ணேற்பின்‌ போது 
தமது அப்போஸ்தவலர்களை தமக்குச்‌ 
சாட்சிகளாக இருக்கக்‌ கட்டளையிடுகிறார்‌ 


(1:8).யுதாசுக்குப்‌ பதிலாக மத்தியாவைப்‌ 
பன்னிரண்டாவது அட்போஸ்தலராகத்‌ 
தேர்ந்தெடுத்தவில்‌ இயேசு கருவியாக 


இருக்கிறார்‌ (0:24-29), ஐம்பதாம்‌ நான்‌ 
விழாவில்‌ அவர்‌ வானிவிருந்து பரிசுத்த 
ஆவியைப்‌ பொழிகின்றார்‌ (2:24. பிறவி 
மூடவனைக்‌ குணமாக்குகிறார்‌ பப; 12:16). 
சீடர்கள்‌ செபித்துக்‌ கொண்டிருந்த இடம்‌ 
அதிரச்செய்கிறார்‌ (4:3). அனனியாவும்‌ 
சப்பீராவும்‌ ஏமாற்றியதற்காக அவர்கள்‌ 
மேல்‌ உடனடியாகத்‌ தீர்ப்பைச்‌ செயல்‌ 
படுத்துகிறார்‌ (3:58.10). அப்போஸ்தலர்‌ 
களைச்‌ சிறையிலிருந்து விழிவிக்க வான 
தூதரைப்‌ பயன்படுத்துகிறார்‌ :19-23. 
பேதுரு, யோவான்‌ ஆவியோருடைய 
வேண்டுதலைக்‌ கேட்டுச்‌ சமாரியார்‌ 
களுக்குப்‌ பரிசுத்த அவிமை அளிக்கிறார்‌ 
(8:15-17). எத்தியோப்பிய அண்ணகரிடம்‌ 
பிவிப்புவைப்‌ போகச்செய்ய ஒரு வான 
தூதரை அனுப்புகிறா 8:26). பவுலை அப்‌ 
போஸ்தலராக அழைக்கும்‌ பொருட்டு 
தேரடி யாக அவருக்குத்‌ தோன்றுகிறார்‌ 
(9:3-4). ஜனேயாவைக்‌ குணப்படுத்துகிறார்‌ 
(9:9௮. பேதுருவுக்கு தூதர்களை அனுப்பு 
மாறு அறிவிக்க கொர்னேவியவிடம்‌ வான 
தூதரை அனுப்புகிறார்‌ (0:3-6). அதே 
சமயம்‌ அவர்களோடு போகும்படி காட்சி 
யில பேதுருவுக்கு அறிவிக்கிறார்‌ (10:9-20). 
பின்பு கொர்னேலியுவின்‌ வீட்டார்‌ மேல்‌ 
பரிசுத்த அவியைப்பொழிகிறார்‌ (0:44-45; 
11:15-17). பெதுருவைச்‌ சிறையிவிருந்து 
விடுவிக்கிறார்‌ (08:7-9). பார்னபாவையும்‌ 
பவுலையும்‌ மறைபரப்பும்‌ தாதுவர்களாக 
பரிசுத்த ஆவியின்‌ வழி 
யாகக்‌ கட்டளையிட்டு, அத்தியோக்கியத்‌ 
திருச்சபையை வழிநடத்துகிறார்‌ 08:0. 
சைப்ரசில்‌ மறைபரப்புப்‌ பணிக்கு எதிர்ப்‌ 
பக்காட்டிய எவிமாவைத்‌ தண்டிக்கிறார்‌. 
(13:1). இவிசித்திராவில்‌ ஒரு முடவனைக்‌ 
குணமாக்குகிறார்‌. (4:10). அசியா, பித்த 


அப்போஸ்தவர்‌ பணி (சொட்ர்ச்ச 


னியா அகிய உரோமை மாநிலங்களில்‌ 
நற்செய்தியைப்‌ போதிக்காதபடி, பவுல்‌, 
சீலா திமோத்தேயு ஆகியோரை அவி வழி 
யாக - அஇணடவர்‌ தடுக்கிறார்‌ (6:6-?). 
அதற்கு மாறாக அவர்களை துரோபா 
வுக்குப்‌ போகச்செய்து, அங்கு ஒரு காட்சி 
யில்‌ மக்கதோனியாவுக்கு அழைக்கிறார்‌ 
(10:8-10). ஒரு நில நடுக்கம்‌ ஏற்படச்‌ 
செய்து பவுலையும்‌ சீலாவையும்‌ சிறையி 
விருந்து விடுவிக்கிறார்‌. அது சிறைக்‌ 
காவலரும்‌ அவனது குடும்பம்‌ முழுவதும்‌ 
மனந்திரும்ப ஒரு வாய்ப்பாக அமைகிறது 
(1615-32. கொரிந்தில்‌ ஒரு காட்சியில்‌ 
பவுலை உற்சாக மூட்டுகிறார்‌ (18:9-10). 
தரோவாவில்‌ யுத்திக்குவை உயிர்த்தெழச்‌ 
செய்யப்‌ பவுலுக்கு ஆற்றல்‌ அளிக்கிறார்‌ 
(20:9-10). எபேசில்‌ வரவிருக்கும்‌ சிறை 
வாசத்தை ஆவி வழியாக அவருக்கு 
அறிவிக்கிறார்‌ (20:23:21:10-1). எருசலேமில்‌ 
பவுல்‌ கைதியாக இருந்தபோது. ஆண்ட 
வர்‌ அவருக்கு இரவில்‌ தோன்றி, மற்‌ 
றொருமுறை ஊக்கமூட்டி, பவுல்‌ உரோ 
மையில்‌ சாட்சி கூறவிருப்பதை அறிவிக்‌ 
கிறார்‌ (2311. இறுதியாகப்‌ பவுல்‌ பயணம்‌ 
செய்த கப்பல்‌ புயலால்‌ அலைக்‌ கழிக்‌ 
கட்பட்டபோது ஒரு வான தூதரைப 
பவுவிடம்‌ அனுப்பிகிறார்‌ 7:3. 


அ.ப.1:1-இல்‌ தன்‌ நூலின்‌ முதற்பகுதி 
யில்‌ ருற்செய்தியில்‌) “இயேசு விண்ணேற்‌ 
படைந்த நாள்வரை, அவர்‌ செய்தவை, 
போதித்தவை யாவற்றையும்‌” எழுதியதாக 
லூக்கா கூறுகிறார்‌. அவரது அப்போஸ்‌ 
தலர்களின்‌ பணியை எடுத்துக்‌ கூறுவதற்‌ 
காக, இயேசுவின்‌ பணியினின்று லூக்கா 
இப்போது விலகுகிறார்‌ என்று இது சுட்ட 
வில்லை. மாறாக இனிமேல்‌ அவர்‌, 
உலவிவிருந்த தமது அப்போஸ்தலர்கள்‌, 
பணியாளர்கள்‌ வழியாக, வானிலிருந்து 
அவர்‌ தொடர்ந்து செய்யும்‌ செயல்களை 
எடுத்துக்கூற விழைகிறார்‌ லூக்கா. 

லூக்கா நூலின்‌ முதல்பகுதியில்‌ இயேசு 
வின்‌ மெசியாத்‌ தன்மை மையக்‌ கருத்தாக 
அமைந்திருக்கிறது. வெளிப்படையாக 
எடுத்துக்‌ கூறப்படுகிறது. பேதுருவின்‌ 
உரைகள்‌ இதைத்தான்‌ எண்பிக்கின்றன. 
கிறிஸ்து பாடுபட்டு மகிமையில்‌ புக 
வேண்டும்‌ என்று மறைநால்‌ முன்னறி 


182 


வித்ததாகக்‌ காட்டி, சிலுவை மரணத்தால்‌ 
வரும்‌ இடறலை அகற்றுவதே அவரது 
முக்கிய அச்கறையாகும்‌, இதற்காகத்‌ 
துன்புறும்‌ ஊழியரைப்‌ பற்றிய எசயாவின்‌ 
இறைவாக்குகளைச்‌ சிறப்பாகப்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌ (3:15-86: ச:27-30). ஏசயாவின்‌ 
பகுதிகளைச்‌ சுட்டிக்காட்டுவது நீதிமான்‌ 
என்ற பட்டத்திலும்‌ அடங்கியுள்ளது (3:14: 
7:52). இயேசுதான்‌ மெசியா என்று காட்ட 
மட்டுமே கிறிஸ்து என்ற சொல்லை அப்‌ 
போஸ்தலர்‌ பணிநூல்‌ பயன படுத்துகிறது. 
அதுவும்‌ சொந்தப்‌ பெயராக அனறு, ஒரு 
பட்டமாகவே பயன்படுத்துகிறது. நூவின்‌ 
தொடக்கப்பகுதிகள்‌ இயேசுவை அவரது 
பாடுகளும்‌ உயிர்ப்பும்‌ மெசியாவாகக்‌ 
காட்டும்‌ அறிவிப்பின்‌ மகிழ்ச்சியால்‌ 
நிறைந்துள்ளன. அது துன்புறுதல்‌ மட்டு 
மன்று வெற்றியுமாகும்‌ (ச:24-30). ஆவியின்‌ 
புதிய காலத்தைத்‌ தொடங்கி வைக்கிறது. 
இவ்வாறு இயேசு தந்தையார்களுக்கு 
அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறை 
வேற்றுகிறார்‌ இஸ்ராயேலின்‌ நம்பிக்கை 
நிறைவு செய்கிறார்‌ (6:21-26; 24:15; 28:20) 


இந்த மெசியா இறையியலைத்‌ தவிர, 
இயேசு இறையாற்றலையும்‌ உயர்‌ உரிமை 
களையும்‌ கொண்டி ருந்த அனுபவம்‌ 
உள்ளார்ந்ததாக இருந்தாலும்‌ தெளிவாக 
உள்ளது. இருமுறை தான்‌ இயேசு "இறை 
மகன்‌" என்றும்‌, அதுவும்‌ பவுலால்‌, 
அழைழக்கப்படுகிறூர்‌ (9:20; 13:39). பவுலுக்கு 
இக்கருத்து முக்கியத்துவம்‌ மிக்கதாகும்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ இறைவனுக்கு 
மட்டுமே உரிய “ஆண்டவர்‌ என்ற பட்டம்‌ 
இயேசுவுக்கு அளிக்கப்படுகிறது. அப்‌ 
போஸ்தலர்‌ பணி தாவில்‌, இப்பட்டம்‌ 
இறைத்தன்‌ மையைவிட இயேசுவையே 
குறிக்கிறது. அதன்‌ விளைவாக, ஆலயத்‌ 
தில்‌ பவுல்‌ காணும்‌ காட்சியில்‌ (22:17-19) 
இயேசுதான்‌ தோன்றுகிறார்‌. இதனால்‌, 
இயேசு தமக்கே இறைவனது ஆலயத்தை 
உரிமையாக்கித்கொள்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டில்‌ இறைவன்‌ இறைவாக்கினர்‌ 
களைத்‌ தமது கருவியாக அழைத்தது 
போல்‌ இயேசு பவுலைத்‌ தமது கருவியாக 
அழைக்கிறார்‌ (9:3-9). இறைவனது 
பெயரை அழைப்பதால்‌ மனிதன்‌ மீட்புப்‌ 
பெறுவர்‌ (2:3). “இயேசுவின்‌ பெயரை 


183 


அழைப்பவர்கள்‌" என்பது கிறிஸ்துவர்‌ 
களின்‌ பட்டமாகிறது. யாவேயின்‌ பெயரை 
அழைப்பதால்‌ வரும்‌ பழைய ஏற்பாட்டு 
ஆசீரை நினைவுபடுத்தி இந்தப்பதம்‌ 
இயேசுவின்‌ இறைத்தன்மையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது, 


பவுவின்‌ கிறிஸ்து இயலிலிருந்து வேறு 
படுத்தி, இந்நால்‌ இயேசு வானகத்தில்‌ 
இருப்பதாகவும்‌ உயர்த்தப்பட்டவராகக்‌ 
காட்டுகிறது. திருச்சபையில்‌ பரிசுத்த 
அவி இயேசுவின்‌ பதிலாளி ஆவார்‌. 
அனால்‌ பவுலுக்கு, விறிஸ்து திருச்சபை 
யில்‌ பிரசன்னமாக இருக்கிறார்‌. ஆவியே 
அவரது பிரசன்னத்தின்‌ வடிவமாகும்‌, 


அ) பரிசுத்த அவியும்‌ திருச்சபையும்‌:- 
லூக்காவிற்கு “இறுதிகாலத்தின்‌” தொடக்‌ 
கம்‌ உலகின்‌ உடனடியான முடிவைக்‌ 
குறிக்கவில்லை: அது திருச்சபை காலத்‌ 
தின்‌ தொடக்கமாகும்‌. அதில்‌ திருச்சபை 
கிறிஸ்‌ துவு க்குச்‌ சாட்சி அளிக்கிறது. 
அவரது செயலை உலகின்‌ எல்லை வரை 
செயல்படுத்துகிறது (07-09. கிறிஸ்துவின்‌ 
வாழ்க்கையின்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌ திருச்‌ 
சபையின்‌ வாழ்வின்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌ 
குறிப்பான, தெளிவான இணையமைப்பு 
உள்ளது. கிறிஸ்து அளித்த மறையபோதக 
முறையையே லூரக்‌.74:78-22) பிவிப்பும்‌ 
பயன்படுத்துகிறார்‌ (அ.ப. 8:26-39. பேதுரு 
வின்‌ அருஞ்செயல்கள்‌ கிறிஸ்துவினுடைய 
தோடு இணையாக உள்ளன. ஸ்தோவா 
னின்‌ மறைசாட்சி மரணம்‌ பலவிவரங்க 
ளில்‌ கிறிஸ்துவினுடயதோடு இணையாக 
உள்ளது. 


இயேசு வாக்களித்த ஆவியால்‌. (1:9) 
திருச்சபை ஆட்சி செய்யப்படுகிறது. வழி 
நடத்தப்படுகிறது. அவியின்‌ வருகை கூடி 
யிருந்த முழு உலகின மனிதர்களுக்குத்‌ 
திருச்சபையின்‌ தாதின்‌ தொடக்கமாகும்‌ 
(அதி.2). திருச்சபை பரவுதவின்‌ ஒவ்‌ 
வொரு கட்டத்தையும்‌ அவி வழிநடத்து 
கிறார்‌. இவ்வாறு அவியின்‌ பல இடை 
யீடுகள்‌ யூத உணவு ஒழுங்குகளைக்‌ கை 
விடப்‌ பேதுருவைக்‌ கட்டாயப்படுத்துகின்‌ 
றன. முதல்‌ புறவினத்தாரைத்‌ திருச்சபைக்‌ 
குள்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படித்‌ தூண்டி 
கிறார்‌ பெ.ப.10. புறவினத்தாருக்குத்‌ தூது 


அப்போஸ்தலர்‌ பணி (தொடர்ச்ச) 


செல்ல பவுவைத்‌ தூண்டுகிறார்‌ (அப 
அவர்‌ முதல்‌ மறை பரப்புப்‌ பயணத்தை 
மேற்கொள்ளச்‌ செய்கிறார்‌ சோ:2-௰்‌. இப்‌ 
பயணம்‌ புறவின்‌ க கிறிஸ்‌ தவத்தைப்‌ 
பற்றிய பிரச்சினையை எழுப்பி எருசலேம்‌ 
சங்கத்தில்‌ தீர்த்து வைக்கிறார்‌ ே:1-99. 
ஆவிதான்‌ பவுலை கிரிசுக்குப்‌ போகச்‌ 
செய்கிறார்‌ (6:6-ல. இறுதியாக பவுவின்‌ 
இறுதிப்பயணத்திலும்‌ அவருக்கு வழி 
காட்டுகிறார்‌ (20:23. கிறிஸ்துவத்தின்‌ 
இந்த வெற்றிகரமான பரவுதவின்‌ ஓவ்‌ 
வொரு கட்டத்திலும்‌, அவி திருச்சபையை 
வழி நடத்துகிறார்‌. பழைய ஏற்பாட்டு 
இறை வாக்கினர்களை நிரப்பியது போல்‌ 
(1:16; 28:25), ஆவி திருச்சபையின்‌ பணியா 
ளர்களை நிரப்புகிறார்‌ (4:8; 6:5; 7:55; 9:17; 
1:20. திருச்சபையைச்‌ சேர்ந்த அனைவ 
ரையும்‌ நிரப்புகிறார்‌. அவியின்‌ தோற்றமே 
விசு வாசிகள்‌ குழுவின்‌ மனிதர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுகிறார்கள்‌ என்பதற்கு அடை 
யாளமாஞும்‌ (20:ச2--47; 1:17). 


அ.ப. நூல்‌ ஆவியின்‌ தாண்டுதலால 
வளர்ச்சியுறும்‌ திருச்சபையின்‌ வரலாற்‌ 
றைக்கொடுக்கிறது. லூச்காவின்‌ நற்‌ 
செய்தி நூல்‌ மகனின்‌ நற்செய்தியாக 
இருப்பதுபோல்‌ அ.ப.நூல்‌ ஆவியின்‌ நற்‌ 
செய்தியாக உள்ளது எனலாம்‌. அவியின்‌ 
நிறைவு திருச்சபையின்‌ தாது புறஇன 
உலகின்‌ திருச்சபை பரவுவதில்‌ காணப்‌ 
படுகிறது. 


இ) திருச்சபையும்‌ தலைவர்களும்‌:- ற 
அப்போஸ்தலர்கள்‌: 1:8-இல்‌ கிறிஸ்து 
அளித்த கட்டளையில்‌ அப்போஸ்தலர்‌ 
களின்‌ பங்கு தெளிவாகக்‌ கூறப்படுகிறது. 
அவர்கள்‌ சாட்சிகளாகத்‌ திகழ்வர்‌. இக்‌ 
கருத்து மீண்டும்‌ மீண்டும்‌ வருகிறது. (0:22; 
2:32; 3:15; 4:33; 5:32; 10:39.41; 13:3). இக்கருத்து 
பவுலுக்கும்‌ பொருந்தும்‌ (௫:15; 22:15; 23:11; 
26:18). அவர்களது சாட்சி, சொல்‌, செயல்‌ 
போதகம்‌, அருஞ்செயல்‌ செய்தல்‌ ஆகிய 
வற்றில்‌ அடங்கியிருந்தாலும்‌, அவர்களது 
மறை உரைகள்‌ அவர்களின்‌ பணியின்‌ 
பெரும்‌ பகுதியாக அமைகின்றன. சான்று: 
1:15~82; சம்கி-47; 3:12-26; கமி 72-22 
10:33-43:... இவ்வுரைகள்‌ அப்போஸ்தலர்‌ 
கள்‌ இயேசுவுக்கு அளித்த சாட்சியின்‌ 
தன்மையையும்‌ எருசலேம்‌, யூதேயா, 


அப்பொஸ்கலர்‌ பணி முகாபர்ச்ச]] 


சமாரியா, சீரியா, சிறிய அசியா, கிரிசு, 
இறுதியாகப்‌ பேரரசின்‌ மையமாகிய 
உரோமை ஆகிய இடங்கள்‌ அவர்கள்‌ 
எடுித்துக்கூறிய அறிவிப்பின்‌ தன்மையை 
யும்‌ வெளிப்படுத்துகின்றன .. உரோமை 
யில்‌ அங்கு வாழும்‌ யூதர்களுக்கு இயேசு 
வைப்‌ பற்றி சாட்சி கூரி, பவுல்‌ உலகம 
னைத்திற்கும்‌ மீட்பு பற்றியும்‌ அறிவிக்‌ 
கிறார்‌. நூல்‌, பவுல்‌ “மிகத்‌ துணிவோடு, 
தடை யேதுவுமின்றி இறைவனது அரசைப்‌ 
பற்றிய செய்தியை அறிவித்து, ஆண்டவரா 
சிய இயேசுக்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய 
உண்மைகளைப்‌ போதித்தலை* (2430 
எடுத்துக்கூறுவதோடு முடி கிறது. 


அ.ப. நூல்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
சாட்சியத்தின்‌ விளைவாகிய, புறவினத்‌ 
தார்‌. பவர்‌ கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு 
மனதந்திரும்புதலையும்‌, சபைகள்‌ நிறுவப்‌ 
படுதலையும்‌ எடுத்துக்கூறினாலும்‌, இவற்‌ 
றிற்கு அதிகம்‌ அமுத்தம்‌ தரவில்லை சில 
பகுதிகளில்‌, சில சபைகளின்‌ அமைப்பு 
வளர்ச்சி ஆகியவைபற்றி அதிகச்செய்து 
கன்‌ கொடுத்திருக்கக்கூடும்‌ என்றாலும்‌, 
இவற்றில்‌ அசிரியரது விவரிப்பு குறிப்‌ 
பிடத்தக்க விதத்தில்‌ சுருக்கமாகவே 
உள்ளது. சில இடங்களும்‌ சூழ்நிலை 
களும்‌ விடப்பட்டுள்ளன. அண்டவராகிய 
இயெசுக்கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர்கள்‌ 
அளித்த சாட்சியத்தை எடுத்துக்‌ கூறுவதே 
முக்கிய நோக்கமாகக்‌ கொண்டுள்ளது. 
இந்த சாட்சியம்‌ அறிவிப்பாக எடுத்துக்‌ 
கூறப்படுகிறது. துன்பங்களால்‌ முத்திரை 
யிடப்படுிகிறது . அவர்கள்‌ வழியாக 
ஆண்டவர்‌ செய்த அடையாளங்களாலும்‌ 
வியப்புக்குரிய செயல்களாலும்‌ அவராலே 
உறுதி செய்யப்படுகிறது (2:29-32. 


ஆவி, வழக்கமாக, அப்போஸ்தலர்கள்‌ 
(8:15) அலலது மற்ற பணியாளர்கள்‌ (9:42; 
19:6) வழியாக அளிக்கப்படுகிறாரார்‌. 
ஏனெனில்‌ திருச்சபையில்‌ பார்க்கக்கூடிய 
அதிகாரம்‌ இருக்கிறது. அதன்‌ மையத்‌ 
தில்‌ அப்போஸ்தலர்கள்‌ இருக்கின்றனர்‌. 
ஒரு குழுவாக, அவர்கள்‌ வரலாற்றின்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ புதிய இஸ்ராயேவின்‌ 
பிதாப்பிதாக்களுக்கும்‌ இடையில்‌ இணைப்‌ 
பாக உள்ளனர்‌. ஆகவே அவியின்‌ வரு 
கைக்கு முன்பே அவர்களின்‌ பன்னிரண்டு 


164 


என்ற எண்ணிக்கை நிறைவு செய்யப்பட 
வேண்டும்‌. இதில்‌ அவர்கள்‌ ஒரு குழு 
வாகச்‌ செயல்படுவதைப்‌ பார்க்கின்‌ 
றோம்‌. தங்கள்‌ பிரதிநிதிகளை அனுப்பு 
கின்றனர்‌ (15): ஸதேவானுக்கு அதிகாரம்‌ 
அளிக்கின்றனர்‌ (6:6: பவுலை ஏற்றுக்‌ 
கொள்கின்றனர்‌ (0:27). பொதுவாக, 
சாட்சி பகர்கின்றனர்‌, போதிக்கின்றனர்‌, 
குணமாக்குகின்றனர்‌, பேதுருவைப்பற்றி 
மட்டும்‌ தான்‌ தனி நிகழ்ச்சிகள்‌ தரப்படு 
கின்றன. மூன்று சமயங்களில்‌ யோவான்‌ 
பேதுருவோடு, அதுவும்‌ துணையாளராக 
இருக்கிறார்‌. ஐம்பதாம்‌ நாள்‌ விழாவில்‌ 
பேதுருதான்‌ பேசுகிறார்‌: அவர்‌ தான 
முதல்‌ அருஞ்செயல்கள்‌ செய்கிறார்‌ 
(அதி.3. கிறிஸ்துவின்‌ பெயருக்காக அவர்‌ 
தான்‌ முதலாவதாகத்‌ துன்புறுகிறார்‌. 
அவர்தான்‌ முதல்‌ அருஞ்செயல்கள்‌ செய்‌ 
கிறார்‌ வதி... கிறிஸ்துவின்‌ பெயருக்காக 
அவர்தான்‌ முதலாவதாகத்‌ தன்புறுகி 
றார்‌. அனானியா, சப்பீரா ஆகியோரைத்‌ 
தீர்ப்பிடுகிறார்‌ (அதி... முதல்‌ புறவினத்‌ 
தாரைத்‌ திருச்சபைக்குள்‌ ஏற்றுக்கொள்வ 
திலும்‌, அதை எண்பிப்பதிலும்‌, பேதுரு 
தான்‌ பொறுப்பேற்கிறார்‌. இது லூக்கா 
வின்‌ நோக்கில்‌, மிகுமுக்கியதான தாகும்‌ 
(அதி. 10-10, எருசலேம்‌ சங்கத்தில்‌ புற 
வினக்கிறிஸ்‌ துவர்களின்‌ சுதந்திரத்தை 
அதரித்துப்பேசுகிறார்‌ (அதித, இங்கு 
நாம்‌ அதிகார முதன்மைபற்றி, ஒரு 
வேளை, பேசமுடியாது. ஆனால்‌ பேதுரு 
வின்‌ அதிகாரம்‌ மறுக்க முடியாத உத்தர 
வாதம்‌ என்று லூக்கா கருதினார்‌ என்பது 
உறுதி. அனால்‌ சபையும்‌ அதிகாரம்‌ 
கொண்டிருப்பதாகத்‌ தெரிகிறது. 
ஸ்தேவானையும்‌ அவரது தோழர்களையும்‌ 
சபைதான்‌ தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர்‌ 
கள்முன்‌ நிறுத்துகின்றனர்‌ (6:3-5). எருச 
வேம்‌ சங்கத்தில்‌ அப்போஸ்தலர்களும்‌ 
மூப்பர்களும்‌ எடுத்த முடிவுகளைச்‌ சபை 
யோர்‌ உறுதிப்படுத்து கின்றனர்‌. 


2. மூப்பர்கள்‌:- காலப்போக்கில்‌, திருச்‌ 
சபையின்‌ மூப்பர்கள்‌ என்ற துணை அதி 
காரத்தைக்‌ காண்கிறோம்‌. இவர்கள்‌ 
முதலில்‌ எருசலேமில்‌ தோன்றுகின்றனர்‌ 
(11:39. அப்போஸ்தலர்கள்‌ மறைந்த பிற்‌ 
பாடு, யாகோப்பின்‌ தலைமையில்‌ 


185 


அங்குள்ள சபையின்‌ பொறுப்பை ஏற்கின்‌ 
றனர்‌ 118). பவுல்‌ தமது மறைப்பரப்பு 
பயணங்களில்‌ நிறுவிய சபைகளில்‌ எல்‌ 
லாம்‌ நூப்பர்களை நியமிக்கின்றார்‌ (14:23. 
எபேசிலுள்ள மூப்பர்களுக்கு தன்‌ மேய்ப்‌ 
புப்பணியை அளிக்கிறார்‌. இவர்கள்தான்‌ 
பவுல்‌ இல்லாதபோது வழிகாட்டவும்‌ பாது 
காக்கவும்‌ பரிசுத்த அவியால்‌ நியமிக்கப்‌ 
பட்ட “மந்தையின்‌ காப்பாளர்கள்‌" (0:28- 
30). மூப்பர்‌ என்ற பதவி மேய்ப்புப்பணி 
திருமுகங்களுக்குமுன்‌ கூறப்படவில்லை. 
இவற்றை பவுல்‌ எழுதினார்‌ என்பது சர்ச்‌ 
சைக்குரியது. அதனால்‌ லூக்கா தன்‌ 
காலத்தில்‌ நிலவிய நிலையில்‌ எடுத்துக்‌ 
கூறுகிறார்‌ என்று கூறுவர்‌ சிலர்‌. ஆனால்‌ 
சிதறிப்போன யூத சபைகள்‌ கொண்டி 
ருந்த அமைப்புகளையே கிறிஸ்தவச்‌ சபை 
களிலும்‌ பவுல்‌ நிறுவினார்‌. இவ்வாறு ஒவ்‌ 
வொரு யூதச்‌ செபக்‌ கூடமும்‌ ஒரு மூப்பர்‌ 
குழுவைக்‌ கொண்டி ருந்தது. இந்த மூப்பா 
கள்‌ எப்படி, ஒன்றிச்‌ செயல்‌ அற்றினர்‌ 
என்பதைப்‌ பற்றி நாம்‌ ஒன்றும்‌ அறிவதற்‌ 
கில்லை. எருசலேமில்‌ யாக்கோபு ஒரு 
பதணிச்‌ சிறப்பான அதிகாரம்‌ கொண்டு 
ருந்தார்‌ (2:17; 21:18: கலா 2:12, இதைத்‌ 
தவிர, பிற்காலத்தில்‌ அரசுமுறை ஆயர்‌ 
பதவியாக வளரவிருந்த எந்த அமைப்பின்‌ 
அடையாளமும்‌ இல்லை, 


ஈ) திருச்சபையின்‌ கூறுகள்‌ - இவை 
அப்‌. நூவின்‌ முன்பகுதியில்‌ வரும்‌ சுருக்‌ 
கப்பதிப்புக்‌ குறிப்புகளில்‌ கொடுக்கப்படு 
கின்றன. இவற்றில்‌ புதிய இஸ்ராயேலா 
கிய மெசியாச்‌ சமூகத்தின்‌ சிறப்புப்‌ பண்பு 
களாக விளங்கிய அமைதி, எளிமை, 
மகிழ்ச்சி ஆகியவற்றை லூக்கா சித்தரிக்‌ 
றார்‌ (2:12; 6382-85; ௪: 12-16). இந்த ஓவியப்‌ 
பட்டிகளோடு, அடிக்கடிவரும்‌ பதிப்புக்‌ 
குறிப்புகளில்‌ லூக்கா, சகோதரர்‌ 
ஒருமைப்பாட்டையும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
காட்டும்‌ தாராள குணத்தையும்‌, சபையின்‌ 
வளர்ச்சியையும்‌ எடுத்துக்கூறுகிறார்‌. இக்‌ 
கூறுகள்‌ லூக்காவுக்கு முக்கியம்‌ வாய்நீ 
தவை என்பது உறுதி, இவையனைத்தும்‌ 
சேர்ந்து தொடக்கக்காலத்‌ திருச்சபை 
பற்றிய  கருத்தியலான சித்திரத்தை 
நமக்குத்‌ தருகின்றன. 


அப்போஸ்தலர்‌ பணி தொடர்ச்ச] 


ஓ.) திருச்சபையும்‌ அருட்சாதனங்‌ 
களும்‌:- திருச்சபையின்‌ இடையீடு இல்லா 
மல்‌ ஆவி கொடுக்கப்படலாம்‌ என்றாலும்‌ 
(10:44-47), சபைக்குள்‌ ஏற்றுக்கொள்வதற்‌ 
குரிய வழக்கமான சாதனம்‌ ஞானஸ்தா 
னம்‌ அல்லது திருமுமுக்காகும்‌. அப. 
நாவில்‌ திருச்சபையின்‌ திருமுழுக்கு 
முறையை அதன்‌ தொடக்க வடிவில்‌ 
காண்கிறோம்‌. திருமுமுக்குக்குமுன்‌ 
போதனை அளிக்கப்பட்டது. இப்போதும்‌, 
இயேசுவை மறைநூலின்‌ மெசியாவாகக்‌ 
காட்டி, அவரிலே மட்டுமே மீட்பு உண்டு 
என்று எடுத்துக்‌ கூறி, மனவருத்தத்தையும்‌ 
விசுவாசத்தையும்‌ எழுப்பும்‌ மறை உரை 
யாக அமைந்திருந்தது. திருவருட்சாதன 
வழிபாட்டிலே திருமுழுக்கிற்கு எத்தடை 
யும்‌ இருக்கிறதா (8:36-30 என்ற பிரச்சி 
னையில்‌ விசுவாச அறிக்கையும்‌, நீரினால்‌ 
திருமுழுக்கு ஆகியவை அடங்கியிருந்த 
தாகத்‌ தெரிகிறது. திருமுழுக்கு பெற 
விரும்புவர்‌ இயேசுவின்‌ பெயரைக்‌ கூவி 
அழைத்தார்‌ அல்லது அவர்மேல்‌ இயேசு 
வின்‌ பெயர்‌ கூறப்பட்டது. இரண்டிலும்‌ 
அவர்‌ இயேசுவக்குரியவராக்கப்பட்டார்‌. 
இருபகுதிகளில்‌ கைகளை விரிக்கும்‌ தனிச்‌ 
சடங்கு கூறப்படுகிறது. இது உறுதிப்படுத்‌ 
தும்‌ அருட்சாதனத்தின்‌ விவரிப்பாகத்‌ 
கருதப்பட்டு வந்துள்ளது. ஆனால்‌ இச்‌ 
சடங்கின்‌ பொருள்‌ முழுவதும்‌ வேறுபட்ட 
தாகும்‌ (8:72-17; 19:1-7). நற்கருணை பற்றி, 
அப. நாவில்‌ மிகச்‌ சிறிதே கூறப்‌ 
பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள்‌ அலய வழி 
பாட்டில்‌ ஒழுங்காகப்‌ பங்கெடுத்தாலும்‌, 
நற்கருணை வழிபாடு வாழ்வின்‌ ஒரு 
பகுதியாகத்‌ தெரிகிறது (3:42.40. ஒரு 
வேளை, இது பவுல்‌ கப்பல்‌ உடையமுன்‌ 
சுட்டிக்‌ காட்டப்பட்டு ருக்கலாம்‌ (27:44. 
ஆனால்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌, கிறிஸ்‌ 
தவ நற்கருணைக்‌ கூட்டம்‌ பற்றிய ஒரே 
காட்சியில்‌ (0:7- 1 நற்கருணைக்கு முன்‌ 
வரும்‌ மறையுரையிலும்‌, அப்போது நடந்த 
அருஞ்செயவிலும்‌. கவனம்‌ முழுவதும்‌ 
செலுத்தப்படுகிறது. 


10. வரலாற்றுத்‌ தன்மை:- 19-ஆம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ மத்தியில்‌ இந்நூவின்‌ வரலாற்‌ 
றுத்தன்மையை மறுத்து, இது ஒர்‌ இறை 


அப்போஸ்தலர்‌ பணி (தொடர்ச்‌) 


யில்‌ ஏடாகும்‌ என்று ஒரு சாரார்‌ கூறி 
வந்தனர்‌. இக்காலத்தில்‌, ஆய்வாளர்கள்‌, 
இத்தகைய ஒரு தலையாய ஐயப்பாட்டைத்‌ 
தவிர்ப்பர்‌. ஆயினும்‌ சிலர்‌ இந்நூலை ஒரு 
காப்புரையாக மட்டும்‌ கருதுவர்‌. இவர்கள்‌ 
கருத்துப்படி இந்நூல்‌ கிறிஸ்துவம்‌ யூதத்‌ 
துவத்தின்‌ நேர்மையான வளர்ச்சி என்று 
யூதர்களுக்கு எண்பிக்கவும்‌, கிறிஸ்துவம்‌ 
பொது அமைப்புக்கு ஆபத்தில்லாத ஒரு 
வழிபாட்டு முறை என்றும்‌ சட்டப்பூர்வ 
மாச அனுமதிக்கத்தக்க சமயம்‌ என்றும்‌ 
உரோமை அரசாங்கத்திற்கு எணபிக்கவும்‌ 
எழுதப்பட்ட ஒரு காப்புரை நூலாகும்‌. 
இத்தகைய காப்புரைத்‌ தன்மை நூவில்‌ 
காணப்படுவதாகத்‌ தோன்றுகிறது. 
ஆனால்‌ அது நூலின்‌ வரலாற்றுத்‌ தன்மை 
யை பலவீனப்படுத்தவில்லை. வெறுமனே 
உண்மையை எயுத்துக்கூறி காப்புரை 
வழங்கமுடியாது என்று ஏற்றுக்கொண் 
டால்‌ மட்டுந்தான்‌, நாவின்‌ வரலாற்றுத்‌ 
தன்மை பலவீனப்படுகிறது என்று கூற 
லாம்‌. மேலே கூறப்பட்ட காப்புரைத்‌ 
தன்மையைவிட, கிறிஸ்துவம்‌ பரவுதவ்‌, 
இயேசுவின்‌ தாது, மற்றும்‌ அவியின்‌ 
அலுவல்‌ அகியவற்றின்‌ நேர்மையான 
வளர்ச்சியாகும்‌ என்று எண்பிப்பதே 
ஆசிரியரது விருப்பமாகும்‌, 

நூல்‌ முழுவதும்‌ பொதுவாக எடுத்துக்‌ 
கொள்ளும்போது, இந்த வரவாற்றுப்பிரச்‌ 
சினை எழுவதில்லை. தனிப்பட்ட பகுதி 
களையும்‌ கேள்விகளையும்‌ பற்றியே இப்‌ 
பிரச்சினை எழுகிறது. நூவின்‌ வரலாற்‌ 
றுத்தன்மை நால்‌ முழுவதும்‌ ஒரே சீராக 
அமைந்திருக்கவில்லை என்று ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ இப்பிரச்சினைகளுக்கு 
ஓரளவு தீர்வு காணலாம்‌. முதல்‌ பகுதிக்‌ 
கும்‌ இரண்டாம்‌ பகுதிக்கும்‌ இடையே நடை 
யிலும்‌ பொருளடக்கத்திவும்‌ வேறுபாடுகள்‌ 
உள்ளன. வியப்புமிக்க செயல்கள்‌ மற்றும்‌ 
அருங்கொடைச்‌ செயல்களின்‌ சூழ்நிலை 
இரண்டாம்‌ பகுதியை விட முதல்‌ பகுதியில்‌ 
தான்‌ முதன்மை பெறுகின்றது. இவைகள்‌ 
“நாங்கள்‌” என்ற பகுதியில்‌ காணப்படவே 


யில்லை. இது, ஆசிரியர்‌ பெற்றுக்‌ 
கொண்ட விவரிப்புக்களில்‌ தொடக்க 
சமூகம்‌ பற்றிய வாய்மொழிப்பாரம்‌ 
பரியம்‌, இக்கூறுகளை ஓரளவு மிகைப்‌ 


படுத்தியுள்ளது என்று காட்டுகிறது. ஒவ்‌ 


186 


வொரு தனி நிகழ்ச்சி, மற்றும்‌ அதன்‌ 
மூலம்‌ பற்றிய விரிவான ஆய்வுக்கு இட 
மிருக்கிறது. 

அ.ப. நூல்‌ ஒரு காலவரையறழைத்‌ 
திட்டத்தை அமைக்கவில்லை. இது முக்கி 
யமாக முதல்‌ பகுதிக்குப்‌ பொருந்தும்‌. 
விவிவியத்திற்குப்‌ புறம்பான கூலங்க 
ளோடு அப்‌. நிகழ்ச்சியரைகள்‌ தொடர்பு 
கொள்ளும்போது இந்தக்‌ சாலவரைப்‌ 
பிரச்சினை எழுவதிவவை. இரண்டையும்‌ 
சேர்த்து அராய்ந்து, அந்நிகழ்ச்சிகள்‌ 
நடந்திருக்கக்‌ கூடிய காலத்தை ஒரளவு 
உறுதிப்படுத்தவாம்‌. இதன்படி முதல்‌ 
ஐம்பதாம்நாள்‌ விழா நிகழ்ச்சியிவிருந்து 
ஸ்தேவான்‌ வரை மூன்ற ஆண்டுகள்‌ 
எடுத்திருக்கலாம்‌ (கி.பி.30-33). எருசலேம்‌ 
சமூகம்‌ சிதறியதிவிருந்து பவுல்‌ மனந்‌ 
திரும்பயது வரையுள்ள காலத்தை நிர்ண 
யிக்கமுடியாது. அந்தியோக்கியா சபை 
அநேகமாக கி.பி. 38-40-இல்‌ நிறுவப்‌ 
பட்டி ருக்கவேண்டும்‌. புறவின்‌ ச்சான்று 
களிலிருந்து ஏரோது அகிரிப்பா 44-இல்‌ 
இறந்திருக்கவேண்டும்‌. கிளாதியுவின்‌ 
ஆட்சிக்காலத்திய பஞ்சம்‌ 49-55-இல்‌ நடந்‌ 
திருக்கவாம்‌. கல்வியோ கொரிந்தில்‌ 
51-52-இல்‌ இருந்தது அங்குப்‌ பவுல்‌ 
இருந்த காலத்தைக்‌ குறிக்கப்பயன்படு 
கிறது. யெலிக்சுக்கு அடுத்த ஆளுநராகப்‌ 
பெஸ்து 59-60-இல்‌ பதவி ஏற்றிருக்க 
வாம்‌. நூலின்‌ முடிவு 63-இல்‌ நிகழ்ந்தி 
(ருக்‌ கவேணடும்‌. 

நாவில்வரும்‌ உரைகளின்‌ தன்மையைப்‌ 
பற்றி எஏற்கனெவே கூறியுள்ளோம்‌ அவற்‌ 
றின்‌ வரலாற்றுத்‌ தன்மை, அவை சூழ்‌ 
நிலையோடு முழுவதும்‌ ஒத்துள்ளன என்‌ 
பதைவிட, தொடக்கப்‌ போதனையின்‌ 
கருத்துக்களைப்‌ பிரமாணிக்கமாகக்‌ காத 
துத்தந்துள்ளன என்பதில்‌ அடங்கியிருக்‌ 
கிறது. 

அ.ப்‌. நாவில்‌ காணப்படும்‌ பவுலுக்கும்‌, 
திருமுகங்களில்‌ காணப்படும்‌ பவுலுக்கு 
மிடையே போதகத்திலும்‌ வாழ்க்கை 
நிகழ்ச்சிகளிலும்‌ காணப்படும்‌ வேறுபாடு 
களை அவ்வளவு சுலபமாய்‌ தீர்த்துவிட 
முடியாது. அவற்றின்‌ சூழ்நிலையிலும்‌, 
இறையியல்‌ நோக்கிலும்‌ ஓரளவு தீர்வு 
காணலாம்‌. 


187 


அப. நூவின்‌ அசிரியர்‌ தொடக்கத்‌ 
திருச்சபையின்‌ வரவாற்றையோ தொடக்‌ 
கக்கால கிறிஸ்துவக்‌ காப்புரையையோ 
மட்டும்‌ எழுதவில்லை. புறவினத்தார்‌ 
அல்லது பறவினக்‌ கிறிஸ்தவ வாசகர்‌ 
களுக்காகத்‌ தொடக்க கால திருசபையின்‌ 
தன்மை, வளர்ச்சி, பிரச்சினைகள்‌ ஆகிய 
வைபற்றி எடுத்துக்காட்டாக விவரிக்கும்‌ 
ஒர்‌ இறையியல்‌ கட்டுரையை வரைகிறார்‌. 
இந்தால்‌ வரலாறும்‌ காப்புரையும்‌ சேர்ந்த 
படைப்பாகும்‌. 


17, மதிப்பீடு: காப்புரையாளர்‌ என்ற 
அளவில்‌, லூக்கா, திருச்சபை, உரோமை 
பேரரசின்‌ சட்ட, ஒழுக்க அடிப்படைகளை 
அழிக்க அச்கறுத்தும்‌ மற்றொரு கலகம்‌ 
செய்யும்‌ குழுவன்று என்று தியோபிலுவின்‌ 
மனதில்‌ பதிய வைக்க முயசிக்கிறார்‌. இந்‌ 
நோக்கத்திற்காக, யுதத்தலைமைச்‌ சங்கத்‌ 
தின்‌ முன்‌, பேதுரு, யோவான்‌ அகியோ 
ரின்‌ குற்றமின்மையையும்‌ (அ.ப.ச்‌:29; 5:40) 
உரோமை அதிகாரிகள்முன்‌ பவுவின்‌ தூய்‌ 
மையான வரலாற்றையும்‌ விவரிக்கின்‌ 
றார்‌. பிலிப்பையிவ பவுலை அதியாக 
மாகச்‌ சிறைவைத்த நீதிபதி அவரிடம்‌ 
மன்னிப்புக்‌ கேட்கிறார்‌ (0:19). கொரிந்தில்‌ 
உரோமைச்‌ சட்டத்தின்‌ முன்‌ யூதர்களின்‌ 
குற்றச்சாட்டு பொருத்தமற்றது என்று 
கல்வியோ கருதினார்‌ (08:18-16). எருசலே 
மில்‌ பவுல்‌ சீசரிடம்‌ தஞ்சம்‌ கோரியிரா 
விட்டால்‌ பெவிக்கம்‌ பெஸ்துவும்‌ அவரை 
விடுவித்திருப்பார்கள்‌ (26:34. 


நற்செய்திகளையும்‌ பவுவின்‌ பெரும்‌ 
பாலான திருமுகங்களையும்‌ இணைக்கும்‌ 
பாலமாக அபநூல்‌ அமைந்துள்ளது 
என்பதில்‌ அதன்‌ மதிப்பீடும்‌ முக்கியத்து 
வமும்‌ அடங்கியிருக்கிறது. நற்செய்திகள்‌ 
உலகில்‌ கிறிஸ்துவின்‌ ஒப்புறவுப்‌ பணியை 
எடுத்துக்கூறுகின்‌ றன. திருமுகங்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ உயிர்ப்பு, அவி பொழியப்‌ 
படுதல்‌ ஆகியவற்றுக்குப்‌ பின்‌ நிறுவப்பட்ட 
திருச்சபையில்‌, பவுல்‌ உழைத்து அல்லது 
உழைக்க விரும்பிய திருச்சபைகளின்‌ பல்‌ 
வேறு சூழ்நிலைகளை விவரிக்கின்றன, 
அந்த்‌ தனிப்பட்ட சபைகளின்‌ தொடக்க 
காலத்தைச்‌ சேர்ந்த சில முக்கியமான 
விவரங்களை அ.ப.நால்‌ விவரிக்கிறது. 


அம்சாய்‌ 


அப்போன்தவர்‌ பணி நூல்‌ 
(திருமுறை சேராதது) 

இந்நால்‌ திருமுறை அப்போஸ்தலர்‌ 
பணியில்‌ விடுபட்ட பல செய்திகளைக்‌ 
கொடுக்கிறது. பல சிறு செய்திகள்‌ அடங்‌ 
கிய நூல்‌. முதல்பகுதுி மறை உண்மை 
களை விளக்குவதற்காக எழுதப்பட்டது. 
பெரும்பாலும்‌ பதிதக்‌ கொள்களைகளைக்‌ 
கொண்டது. பிற்பகுதி, அயல்நாடுகளில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ செய்த வீரச்‌ செயல்‌ 
களையும்‌, தலைவர்களின்‌ விந்தைமிகு 
செயல்களையும்‌, வேத சாட்சி மரணத்தின்‌ 
விரிவான செய்திகளையும்‌ எடுத்துரைக்‌ 
கின்றது. எழுதப்பட்ட கால வரிசைப்படி, 
யோவான்‌ பணி, பவுல்‌ பணி, பேதுரு 
பணி, அத்திரோயா பணி, தோமா பணி 
என்ற ஐந்து பகுதிகளைக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. 


அம்சாய்‌ (4454 - சுமையான) 

நாளாகம நாவில்‌ குறிக்கப்படும்‌ 
லேவியர்‌ பட்டியலில்‌ பலமுறை இப்பெயர்‌ 
பயன்பட்டுள்ளது. 

1 லேவியர்‌ வழி மரபுப்‌ பட்டியலில்‌ 
கெகாத்தியரான எல்கானாவின்‌ மகன்‌ ப 
நாள்‌.6:25);) பாடகரான ஏமானின்‌ வழி 
மரபுப்‌ பட்டியலிலும்‌ இவர்‌ தோன்றுகிறார்‌ 
்‌ நாள்‌ 6:4. 

2. நாளாகம அஆசிரியரின்படி. தாவீதின்‌ 
முப்பது வல்லவர்களின்‌” தலைவர்‌ (1 
நாள்‌ 12:19); சிக்கிலாக்கில்‌ தாவீது இருந்த 
போது பென்யாமின்‌ யுதா குலங்களைச்‌ 
சேர்ந்த சிலரோடு தாவீதோடு சேர்ந்து 
கொண்டார்‌ ( நாள்‌ 128:16-18). அனால்‌ 2 
சாமு 23; 1 நான்‌ 1-இல்‌ உள்ள இராணு 
வப்பட்டி யவில்‌ இவருடைய பெயர்‌ காணப்‌ 
படவில்லை. இவரை அமசாவுடனோ 
அவலது அபிசாயுடனோ ஒன்றாகக்‌ 
முயற்சிகள்‌ செய்யப்பட்டு வருகின்றன. 
அனால்‌ இந்த இருவரும்‌ அமசாயைப்‌ 
போன்று அவ்வளவு உயர்ந்த பதவியை 
வவித்ததாகத்‌ தெரியவில்லை, 


3. தாவீதின்‌ காவத்தில்‌ வாழ்ந்த ஒரு 
குரு. இறைவனின்‌ பேழை எருசலேமுக்கு 
எடுத்துச்‌ செல்லப்பட்ட போது அதற்கு 
முன்‌ எக்காளம்‌ ஊத நியமிக்கப்பட்டவர்‌ 
(ப நாள்‌ 15:24. 


அமசியா 


ச. எசக்கியா அரசன்‌ காலத்தில்‌ 
கெகாத்தியகுடும்பத்தைச்‌ சேர்ந்த மகாத்‌ 
ஜின்‌ தந்‌ைத (2 நான்‌ 29:12). மேலே 1-இல்‌ 
கூறப்பட்டவரும்‌ இவரும்‌ ஒரே அளே 
என்று காட்ட முயற்சிகள்‌ எடுக்கப்பட 
டுள்ளன. அனால்‌ இந்த அமசாய்‌ 
அவருக்குப்பின்‌ நூறு ஆண்டுகளுக்குப்‌ 
பின்‌ வாழ்ந்தவர்‌. 
அமசியா (அரு யாவே 


வலிமையளளவர்‌) 

1. யூதாவின்‌ அரசர்‌ (கிமு.796-76? 
யோவாசின்‌ மகனும்‌, அரச வாரிசு 
மாவீரர்‌, 

இவர்‌ பதவிக்கு வந்தபொழுது 


இவருக்கு வயது 25. இவர்‌ 29 அண்டுகள்‌ 
அண்டதாகச்‌ சொல்லப்படுகிறது & அர 
14:2; 2 நாள்‌ 25:). இவருடைய தாய்‌ எருச 
லேமைச்‌ சேர்ந்த யோயாதின்‌ என்பவள்‌ 
அவாள்‌. 2 அர 14:21: 2 நான்‌ 25:1-இல்‌ 
யோயாதான்‌ர்‌. 

இவர்‌ 29 ஆண்டுகள்‌ ஆண்டார்‌ என்பது 
தவறு. இதனை விளக்க பல யோசனைகள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. இதில்‌ ஒன்றும்‌ 
திர்ப்திதரமானதாக இல்லை. 2 அர 
14:17-இன்படி இவர்‌ 18 அல்லது 10 
ஆண்டுகள்‌ ஆட்சி! செய்திருக்கலாம்‌ என்று 
கருதப்படுகின்றது. அப்டியே 89 ஆணடு 
கள்‌ ஆணடிருந்தாலும்‌, சில காலத்திற்குத்‌ 
தன்‌ மகனோடு கூட்டாச்சி செய்திருக்க 
வேண்டும்‌. 

இவர்‌ ஆட்சிக்கு வந்த உடன்‌ பல 
இன்னல்களைச்‌ சந்திக்க வேண்டியிருந் 
தது. ஏனெனில்‌ இவரது தந்தையைக்‌ 
கொன்றவர்கள்‌ இன்னும்‌ அரச சேவை 
யில்‌ இருந்தார்கள்‌. இவர்‌ ஆட்சிக்கு வந்த 
கும்‌ தன்‌ தந்தையைக்‌ கொன்றவர்களைக்‌ 
கொன்றார்‌: அனால்‌ உப 24:16-இன்‌ 
கட்டளைப்படி அவர்களுடைய பிள்ளை 
களைக்‌ கொல்லவில்லை (2 அர 43.8. 2 


நான்‌ 25:3-து. 
15 ஆண்டுகளுக்கு முன்பு யோராம்‌ 
ஆட்சியில்‌ ய்தாவிவிருந்து சுதந்திரம்‌ 


பெற்ற ஏதோமை மறுபபுயும்‌ வென்றது 
(இவருடைய ஆட்சியில்‌ குறிப்பிடத்தக்கதா 
கும்‌ (2 அர 8:90-22. 10,000 இதுமேயர்கள்‌ 
கொல்லப்பட்ட “உப்புப்‌ பள்ளத்தாக்கும்‌” 


16 


அமசியாவால்‌ திடீரென பவவெல்லப்பட்டு 
யோக்கிதேல்‌ என்று பெயர்‌ மாற்றம்‌ செய்‌ 
யப்பட்ட செலா (2 அர 74:7) என்ற இடம்‌ 
இன்னும்‌ கண்டுபிடி க்கப்படவில்லை. 
கொல்லப்பட்டதாகக்‌ கொடுக்கப்பட்டு 
ருக்கும்‌ இதுமேயர்களின்‌ எண்ணிக்கை 
ஒரு முழு எண்‌. பாறைமீது இருந்து 
தள்ளப்பட்டு கொல்லப்பட்தாக நாளாக 
மத்தில்‌ கொடுக்கப்ட்டு ருக்கும்‌ மற்று 
மொரு 10,000 இதுமேயர்கள்‌ தெளிவான 


சரித்திர அடிப்படைக்‌ கொண்டதன்று 
(2 நாள 25:12. 

இதுமேயர்களின்‌ மேல்கொண்ட 
வெற்றியினால்‌ சந்தேகமில்லாமல்‌ இறு 


மாப்பு கொண்ட ஆஅமசியா, இஸ்ராயேல்‌ 
அரசன்‌ யோவாசுக்கு எதிராக சவால்‌ 
விட்டார்‌, அதற்குக்‌ காரணம்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை. அனால்‌ பொறாமைதான்‌ 
இவ்வாறு செய்யத்‌ தூண்டியிருக்கலாம்‌. 
இதன்விளைவு அவருக்கு அழிவைக்‌ 
கொண்டு வந்தது ம அர 129-142: 8 நான்‌ 


25:17-24). யுதாவானது இஸ்ராயேவின்‌ 
சிற்றசராக மாறியது. 

தன்‌ தந்தையைப்போல இவரும்‌ 
அரசவை சதிக்குப்‌ பவியானார்‌. இவர்‌ 


இலாகிசுக்குத்‌ தப்பி ஒடினார்‌. அனால்‌ 
அங்கு இவர்‌ கொல்லப்பட்டார்‌. இவர்‌ 
உடல்‌ எருசலேமிற்கு சவப்பவனியில்‌ 
கொண்டு வரப்பட்டு தாவீதின்‌ நகரில்‌ 
அடக்கம்‌ செய்ப்பட்டது. 

நாளாகும்‌ அசிரியர்‌. அமசியாவின்‌ 
தோல்விக்கு இறையியல்‌ நோக்கம்‌ அளிக்‌ 
கிறார்‌. அவருடைய ஆட்சித்‌ தொடக்கத்‌ 
தில்‌ அவர்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மை 
யாய்‌ நடந்தாலும்‌ முழுமனதோடு அவ்‌ 
வாறு நடக்கவில்லை (8 நாள்‌ 25:2. அவர்‌ 
எதோமியரை முறியபுத்துத்‌ திரும்புகை 
யில்‌ அவர்களின்‌ சிலைகளை எருசலே 
முக்குக்‌ கொண்டுவந்து தன்‌ தெய்வங்‌ 
களாக வைத்து அவற்றிற்கு வழிபாடு 
செய்து தாபம்‌ காட்டினார்‌. இதனால்‌ 
அண்டவர்‌ அவர்‌ மேல்‌ சீற்றம்‌ கொண்டு 


அவரை அழிக்க முடிவு செய்தார்‌ 
(25:18-18). யொவாசோடு நடந்தபோரும்‌, 
அலல்‌ அமசியாவின்‌ கோல்வியும்‌ 
அவரது ச ம்ய்ப்பதிகத்தின்‌ விளைவு 


களாகக்‌ காட்டப்படுகன்னை (35:20). 


189 


அம்சியா, சாமோனின்‌ வழித்தோன்‌ 
றல்களில்‌ ஒருவராகக்‌ குறிக்கப்பட்டாலும்‌ 
(1 நாள்‌ 3:19, இயேசு வழி மரபுப்பட்டிய 
வில்‌ அவர்‌ பெயர்‌ காட்டப்படவில்லை 
(மத்‌ 1:து. 

8. சிமியோன்‌ குலத்தைச்‌ சேர்நதவர்‌. 
யோசாவின்‌ தந்தை (1 நாள்‌ சமத்‌ 

2. சந்திப்பின்‌ கூடாரப்‌ பேழையுன்‌ 
பாடல்கள்‌ பாடும்‌ பொறுப்பிற்கு தாவீது 
அரசரால்‌ நியமிக்கப்பட்டவர்களில 
ஒருவர்‌. அதில்‌ ஒருவரான மெராரியின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒரு லேவியர்‌ ப்‌ 
நாள்‌ 6:31-32.45). 

ச்‌. இரண்டாம்‌ எரொபயாம்‌ காலத்‌ 
தில்‌, பெத்தேலிலிருந்த அரச புனித 
இடத்தில்‌ பணிபுரிந்த ஒரு குரு. அமோஸ்‌ 
அங்கு இறைவாக்கு உரைப்பதைத்‌ தடுக்க 
இவர்‌ முயற்சி செய்தார்‌. அரசனுக்கு எதி 
ராக ஆமோஸ்‌ சூழ்ச்சி செய்வதாக அரச 
னுக்குத்‌ தெரிவித்தவர்‌ ஜெமோ 710-1ு. 
அவர்‌ அமோசைப்‌ பெத்தேலிவிருந்து 
விரட்ட முயற்சித்தபோது, ஆமோஸ்‌ வட 
அரசுக்கு வரவிருந்த அழிவை அறிவித்‌ 
தார்‌. அமசியாவுக்கு இழிவான வருங்‌ 
காலத்தை மூன்னறிவித்தார்‌ (7:13-17). 


அமரியா ([AMAHIAH - யாவே பேசிவிட்டார்‌, 
யாவே கூறிவிட்டார்‌) 

பழைய ஏற்பாட்டில்‌ சிறப்பாக பாபி 
லோனியாவிவிருந்து நாடு திரும்பியவர்‌ 
கன்‌ பட்டியவில்‌ அடிக்கடி காணப்படும்‌ 
பெயர்‌. 

1. ஆரோனின்‌ வழித்தோன்றலான 
மெராயோத்தின்‌ மகன்‌, எலயாசாரின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌ ப நான்‌ 5:7-53. 

2. ஒரு குரு, அசரியாவின்‌ மகன்‌ ( 
நாள்‌ மி எஸ்ராவின்‌ முதாதையர்களில்‌ 
ஒருவர்‌ (எஸ்‌ 7:3. 


3. தாவீது ஆட்சிக்காலத்தில்‌. கெகாத்‌ 
பிரிவினைச்‌ சேர்ந்த லேவியர்‌. கெபிரோ 
னின்‌ இரண்டாவது மகன்‌ ( நாள்‌ 
23:19;24:23). 

ச. யோசபாத்து ஆட்சிக்காலத்தில்‌ 
தலைமைக்‌ குருவானார்‌. “அண்டவருக்குக்‌ 
கொடுத்த எல்லாச்‌ கரியங்களும்‌” அவர்‌ 
பொறுப்பில்‌ இருந்தன & நாள்‌ 19.1. 


அமானா அபு தங்கள்‌ 


இவரது தந்தையாரின்‌ பெயர்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை. 2-இல்‌ குறிக்கப்பட்டவரும்‌ 
இவரும்‌ ஒரே ஆளாக இருக்கலாம்‌. 

5. எசக்கியாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
வாழ்ந்த ஒரு லேவியர்‌ (8 நான்‌ 31:15). 
காணிக்கைப்‌ பொருள்களை லேவியர்‌ 
நகரங்களுக்குப்‌ பகிர்ந்தளிக்க நியமிக்கப்‌ 
பட்ட ஆறு உதவியாளர்களில்‌ ஒருவர்‌. 

6. பினூயி அல்லது பானியின்‌ புதல்வர்‌ 
களில்‌ ஒருவர்‌. இவர்கள்‌, எஸ்ராவின்‌ 
சீர்திருத்த காலத்தில்‌, தாங்கள்‌ மணத்‌ 
திருந்த புற இன மனைவியரை அனப்பி 
விடக்‌ கட்டளையிடப்பட்டனர்‌ எஸ்‌ 10:23. 


7. பாவிலோனுக்கு நாடு கடத்தப்‌ 
பட்டுத்‌ திரும்பியபின்‌, நெகமியாவின்‌ 
தலைமையில உடன்பம க்கையைப்‌ புதுப்‌ 
பித்தபோது கையொப்பமிட்ட ஒரு குரு 
(நக 10:9. ஒருவேளை கீழே வரும்‌ 9-இல்‌ 
குறிக்கப்படுபவரும்‌ இவரும்‌ ஒரே ஆளாக 
இருக்கலாம்‌. 

8. பாபிலோனுக்கு யுதர்கள்‌ நாடு கடத்‌ 
தப்பட்டபோது எருசலேமிலேயே தங்க 
முன் வந்தவர்களில்‌ ஒருவா்‌, யூதா குலத்‌ 
தையும்‌, பேரேசு குடும்பத்தையும்‌ சேர்ந்த 
வார்‌ (நெக 11:4. 

9. செருபாபேயலோடு பாபிலோனிலி 
ருந்து திரும்பி வந்த ஒரு குரு (நெக. 12:0. 
யோவாக்கிம்‌ பெரிய குருவாக இருந்த 
போது குருக்கள்‌ குடும்பதைச்‌ சேர்ந்தவர்‌ 
(12:73). 

10. எசக்கியாவின்‌ மகனும்‌ இறைவாக்‌ 
கினர்‌ செப்பனியாவின்்‌கொள்ளுப்‌ பாட்ட 
னுமாவார்‌ செப்‌ 1:]. 


அமர்னா கழிதங்கள்‌ (AMARNA LETTERS) 
நைல்‌ நதியின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ கெய்‌ 
ரோவுக்குத்‌ தெற்கில்‌ 320 கி.மீ. தொலை 
விலுள்ளது தேல்‌-எல்‌-அமர்னா என்ற 
இடம்‌. இது அச்கெனத்தோன்‌ பார்வோ 
னின்‌ தலைநகர்‌ இருந்த இடமாகும்‌. 
இங்கு கி.பி.1887-இல்‌ 379 ஆப்பு எழுத்து 
வடிவ கனிமண்‌ ஏடுகள்‌ கண்டுபிழு க்கப்‌ 
பட்டன. மேலும்‌ 200 ஏடுகள்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டவுடன்‌ அழிக்கப்பட்டு 
விட்டன. இப்போது இவை பல பொருட்‌ 
காட்சியகங்களில்‌ பாதுகாக்கப்பட்டு வரு 


அமர்னா. கழு தங்கள்‌ (தொடர்‌ ச்சி) 


கின்றன. இருநூறுக்கும்‌ மேற்பட்டவை 
பெர்வின்‌ பொருட்காட்சியகத்திலும்‌ 
ச80-ககும்‌ மேற்பட்டவை பிரிட்டிஷ்‌ பொருட்‌ 
காட்சியகத்திவும்‌ மற்றவை கெய்ரோவி 
லும்‌ அக்ஸ்போர்ட்‌ பொருட்காட்சியகத்‌ 
திலும்‌ உள்ளன. 


ஏடுகள்‌ அக்காதிய மொழியின்‌ ஒரு 
பிரிவு மொழியான ஆப்பு எழுத்து பாபி 
லோனிய மொழியில்‌ அக்கால அரசியல்‌ 
தாது நடையில்‌ எழுதப்பட்டுள்ளன. இம்‌ 
மொழிதான்‌ அக்கால மேற்காசியாவில்‌ 
தூது மொழியாகும்‌. ஏறக்குறைய 350 
ஏடுகள்‌ கி.மு.1408-1347-க்கு இடையில்‌ 
ஆட்சி செய்த மூன்றாம்‌ அமென்கோ- 
தேப்‌. நான்காம்‌ அமென்கோதேப்‌ என்ற 
பார்வோன்‌ களுக்கும்‌, அவர்களுக்குக்‌ கீழ்‌ 


சிற்றரசுகளாக இருந்த பாபிலோன்‌, 
அசீரியா, மித்தானி, காத்தி குறிப்பாக 
சீரியா, பாலஸ்தீனம்‌ ஆகியவற்றிலிருந்த 


நகர நாடுகள்‌ அகிய பகுதிகளை ஆண்ட 
வர்களுக்குமிடையே நடந்த கடி. தப்‌ 
போக்குவரத்துக்களைக்‌ கொண்டுன்னன. 
இவை, அரசியல்‌, போர்‌. பொருளாதாரக்‌ 
காரியங்களைப்‌ பற்றியவை. அகையால்‌ 
கி.மு.2-ஆம்‌ அயிரமாண்டின்‌ பிற்பகுதி 
யில்‌ விவிவிய நாடுகள்‌ பற்றிய இடம்‌, 
வரலாறு சம்பந்தப்பட்ட தொல்பொருள்‌ 
கண்டுபிடி ப்புகளில்‌ இவ்வேடுகள்‌ முதல்‌ 
இடம்‌ பெறுகின்றன. எகிப்து சிறிய 
ஆசியாவில்‌ இத்திய அரசு, மேல்‌ குபூர்‌ 
பகுதியில மித்தானின்மேல்‌ கூரியர்கள்‌ 
கொண்டிருந்த கட்டுப்பாடு, அசீரியா 
அரசன்‌ எழுச்சி, பாபிலோனியாவில்‌ 
காசியரது அதிக்கம்‌ அகிய அரசியல்‌ 
நிவைகளைப்‌ புரிந்துகொள்ள இவ்வேடு 
கள்‌ மிக முக்கியமானவையாகும்‌. 

இக்கடி தங்களின்‌ படி அக்கெனத்‌ 
தோன்‌ உள்நாட்டுக்‌ காரியங்களில்‌ ஈடு 
பட்டிருந்ததால்‌ பேரரசின்‌ காரியங்களில்‌ 
அவ்வளவு கவனம்‌ செலுத்தவில்லை, 
அதனால்‌ பாலஸ்தனத்தில்‌ குழப்ப நிலை 
நிலவியது. நகர அரககளின்‌ சிற்றரசர்‌ 
களிடையே போராட்டமும்‌, உள்நாட்டுக்‌ 
குழப்பங்களும்‌ கிளர்ச்சிகளும்‌ எழுந்தன. 
சிமிர்னாவுக்கு வடக்கிலுள்ள கெபால்‌ 
பிப்வோஸ்‌) பகுதியை அண்ட ரிப்‌-அத்தி 
மட்டும்‌ ஏறக்குறைய 70 கடிதங்கள்‌ எழுதி 


190 


யூன்னார்‌. அவற்றில்‌ எகிப்தின்பால்‌ தனக்‌ 
குள்ள பிரமாணிக்கத்தை எடுத்துக்‌ கூறு 
கிறார்‌. அண்டை நாடான அமுரூ பகுதி 
யின்‌” அரசனான அப்து-அசிர்தாவம்‌ 
அவரது மகனுமான அசீரும்‌ தாண்டி 
விட்ட வளர்ச்சியடைந்து வந்த கிளர்ச்சி 
யை அடக்க போர்கதவி கேட்கிறார்‌. 
எகிப்து அப்து-அசிர்தாவுக்கு எதிராக 
ஒரளவு உதவி அளித்தது. அசீரு காலத்‌ 
தில்‌ கிளர்ச்சி மீண்டும்‌ தலை தூக்கியது. 
அவர்‌ கெபாலையும்‌ எகிப்திய மாவட்டத்‌ 


தலைநகரான சுமேரையும்‌ கைப்பற்றி 
னார்‌. பிறகு எவிப்துக்குத்‌ தனக்குள்ள 
பிரமாணிக்கத்தை எடுத்துக்கூறினார்‌. 


ஆனால்‌ பின்பு இத்தியர்களோடு கூட்டுச்‌ 
சேர்ந்தார்‌. அதே சமயம்‌ செக்கேம்‌ 
அரசன்‌ லபாய எகிப்துக்கு எதிராகக்‌ 
கிளர்ச்சி செய்து, கபீரூகளின்‌ உதவியுடன்‌ 
கெசேர்‌, மேகிதோ அகிய முக்கிய நகரங்‌ 
களையும்‌ தோத்தான்‌, இஸ்ராயேல்‌ 
பளளத்தாக்கிலும்‌ சாரோன்‌ சமவெளியிலு 
முள்ள நகரங்களையும்‌ கைப்பற்றினார்‌. 
ஒரு கடிதத்தில்‌ ரிப்‌-அத்தீ பிப்லோஸ்‌ 
மற்ற இரு நகரங்களும்‌ தவிர மற்ற 
நகரங்கள்‌ எல்லாம்‌ (சா) காஸ்‌ மக்களிடம்‌ 
வீழ்ந்துவிட்டன என்று எழுதுகிறார்‌. பிறகு 
அவற்றையும்‌ இழந்து, திருமணத்தால்‌ 
உறவினரான பெய்ரூட்டின்‌ அரசனான 
அம்முநிரோவிடம்‌ ஒடி அடைக்கலம்‌ தேட 
வேண்டியிருந்தது. இப்படி அக்கால 
மேற்காசியா பற்றிய பல விவரங்கள்‌ இந்த 
ஏடுகளில்‌ காணப்படுகின்றன. அக்‌ 
கெனத்தோனுக்குப்‌ பிறகு பாலஸ்தீனத்‌ 
தில்‌ எகிப்திய அதிகாரம்‌ எவ்வளவு எஞ்சி 
யது என்பது பற்றி அதிகம்‌ அறிவதற்கில்‌ 
லை. இப்பகுதியில்‌ நடந்த உள்நாட்டுப்‌ 
போர்கள்‌ தடுக்கப்படாததாவ்‌, அரசியல்‌ 
குழப்பம்‌ மிகுந்திருக்க வேண்டும்‌. முத 
வாம்‌ சேத்தி (1318-1249) 2-அம்‌ இருமா 
சேசு (299-1299 ஆகியவர்கள்‌ ஆட்சிக்கு 
வரும்‌ வரை இந்நிலையே நிலவியது. 


பழைய ஏற்பாட்டு ஆய்வுகளைப்‌ 
பொருத்த மட்டும்‌ கபீரூகளின்‌ பாகம்‌ 
என்பதுதான்‌ நமக்கு முக்கியம்‌ வாய்ந்‌ 
தது. இவர்கள்‌ யார்‌? பெயரளவுக்கு எபி 
ரேயா்களோபு தொடர்புபடுதீதபடு 
கின்றனர்‌. அனால்‌ இப்பெயர்‌ ஒரு இனத்‌ 


191 


தைச்‌ குறிப்பதைவிட, ஒரு அரசியல்‌ 
இயக்கத்தைக்‌ குறிக்கிறது எனலாம்‌. 
இவர்கள்‌ பெரும்பாலும்‌ நிலமற்ற 
நாடோடிகள்‌. விவசாய அஊளழியர்களாக 


வும்‌ போர்‌ வீரர்களாகவும்‌ பிழைப்புத்‌ 
தேடியவர்கள்‌. தனிப்பட்ட போர்‌ குழுக்‌ 
கள்‌, ஒரு நகரத்தின்‌ மக்கள்‌ முழுவதும்‌ 
ஏற்கெனவே இருந்த சார்புடைமைக்கு 
எதிராக எழுந்து, சலுகைகளையும்‌ கடமை 
களையும்‌ கைவிட்டுவிட்டு முறையற்ற” 
போர்‌, பொருளாதாரச்‌ சக்திகளை அடிப்‌ 
படையாகக்கொண்ட புதிய அமைப்புகளை 
அமைந்தனர்‌, இத்தகைய கபீரூ செயல்‌ 
களைத்தான்‌ பாலஸ்தீனத்தைக்‌ கைப்பற்‌ 
றிய இஸ்ராயேலர்‌ வரலாற்றோடு அறிஞர்‌ 
கள்‌ தொடர்புபடுத்துகின்றனர்‌ காண்க 
இபிதாகு நீதி 10:07-ப:ம;: நாடு விட்டு 
விரட்டப்பட்ட தாவீதின்‌ செயல்கள்‌ 1 சாமு 
21-84: பார்க்க, கபீரு, அபிரு. 


அமலேக்கியா (AMALEKITES - அமவலேக்கின்‌ 
வழித்தோன்றல்கள்‌) 

ஏசாவின்‌ சந்ததியினர்‌, குறிப்பாக 
ஏசாவின்‌ மகன்‌ எவிப்பாசுக்கும்‌ அவர்‌ 
வைப்பாட்டி திம்னாவுக்கும்‌ பிறந்த வழித்‌ 
தோன்றல்கள்‌ இதி 38:12; 1 நாள்‌ 1:30 
எசாவின்‌ பிறப்புக்கு முன்பே, அமலேக்‌ 
கியர்‌ இருந்தனர்‌ என்பதற்கு அதி 14:7 
சான்று கூறுவதால்‌, ஏசாவின்‌ சந்ததியி 
னரில்‌ சிலர்‌ பிற்காலத்தில்‌ அமலேக்கிய 
ருடன்‌ சேர்ந்திருக்கலாம்‌. இப்பகுதி, பிற்‌ 
காலத்தில்‌ அமவேக்கியர்கள்‌ குடியேறிய 
நாட்டைப்‌ பாழாக்கினர்‌ என்று உணர்த்‌ 
தவாம்‌, 

பாலையில்‌ நாடோடியாக வாழ்ந்த 
அமலேக்கியர்‌, காதேசைச்‌ கற்றியும்‌ (அதி 
12:5) பிற்காலத்தில்‌ யூதாவின்‌ எல்லைக்குத்‌ 
தெற்கிலும்‌ (நெகேபு எண்‌: 13:29) வாழந்து 
வந்தனர்‌. சவுவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
கெவிலாவுக்கும்‌ எகிப்துக்குக்‌ விழக்கி 
லுன்ள சூருக்கும்‌ இடையிலுள்ள பகுதியில்‌ 
வாழ்ந்தனர்‌ 0 சாழு 15:7; 21:0. ஒரு 
தடவையாக காதேஸ்பார்னேயாவுக்கு 
வடக்கிலுள்ள நகரங்களைக்‌ கொள்ளை 
யிட்டனர்‌ (சிக்சிலாகு 1 சாமு 30:0. எப்பிரா 
யம்‌ நாட்டின்‌ ஒரு பகுதியையும்‌ இவர்கள்‌ 
தங்களுடையதாகக்‌ கொண்டிருந்திருக்க 
லாம்‌ ௫தி 12:15). 


அமவேக்வியர்‌ 


இஸ்ராயேலர்‌ பாலையில்‌ பயணம்‌ 
செய்தபோது இரபிதிம்‌ என்ற இடத்தில்‌ 
இஸ்ராயேலர்களுக்கும்‌, அமலேக்கியர்‌ 
களுக்கும்‌ முதல்‌ சந்திப்பு நிகழ்ந்தது. அப்‌ 
போது நடந்த போரில்‌, இஸ்ராயேலின்‌ 
பாளையத்தின்‌ படைவீரர்கள்‌ கனைத்து 
நின்று கொண்டிருந்ததைக்‌ கண்டு, அம 
லேக்கியர்‌ அவர்களைக்கொன்று வீழ்த்தி 
னர்‌ (உப 25:19), இருப்பினும்‌ இஸ்ராயேலர்‌ 
அமலேக்கியமைத்‌ தோற்கடித்தனர்‌. 
எனெனில்‌ ஆரோன்‌, கூர்‌ ஆகியோரால்‌ 
தாங்கிக்கொள்ளப்பட்டு மோசே அண்டவ 
ரது கோலை உய்த்திப்‌ பிடித்திருந்தார்‌ 
யாத்‌ 17:9-19). இந்த வெற்றிககுப்‌ பின்‌ 
இறைவன்‌ தன்‌ ஊழியன்‌ மோசேயை 
இந்த நிகழ்ச்சயையும்‌, காலப்போக்கில்‌ 
அமலேக்கியர்‌ முமுவதும்‌ அழிக்கப்படு 


வது பற்றிய முன்னறிவிப்பையும்‌ எழுதி 
வைக்கும்படி பணித்தார்‌ யாத்‌ 1714-18) 
எண 20:20). 


இதற்குப்பின்‌ இரு இனத்தவர்களுக் 
கும்‌ சுமுகமான உறவு ஒரு போதும்‌ 
இருந்ததில்லை. அமலேக்கியர்‌ தந்திர 
மாகத்‌ திடீரென்று தாக்கியதை இஸ்ரா 
யேல்‌ எப்போதும்‌ நினைவில்‌ கொண்டி 
ருந்தது (௨உப.25:17; 1 சாமு 15:3. மேலும்‌ 
ஆமலேக்கியர்கன்‌ இஸ்ராயேல்‌ மேல்‌ சில 
போர்களில்‌ வெற்றியும்‌ கொண்டனர்‌. 
ஏகூது, கிதயோன்‌ நடுவர்களாக இருந்த 
காலத்தில்‌, இஸ்ராயேவர்‌ இறைவனுக்குப்‌ 
பிரமாணிக்கம்‌ தவறியபோது, அவர்கள்‌ 
அமலேக்வியரால்‌ துன்புறுத்தப்பட்டனர்‌. 
முதலில்‌ மோவாபு மன்னன்‌ எகிலோனின்‌ 
கூட்டாளியாகவும்‌ ௫தி 3:19 பின்பு மிதி 
யானியருக்குக்‌ கூட்டாளியாகவும்‌ (:3.3. 
70:12) அமலேக்கியர்‌ இஸ்ராயேலரைத்‌ 
துன்புறுத்தினர்‌. ஒரு சமயம்‌ எப்பிராயி 
மின்‌ ஒரு பகுதியையும்‌ தங்களுடைய 
தாக்கிக்‌ கொண்டிருக்கலாம்‌ (12:15). 


அமலேக்கியரை முழுவதும்‌ அழித்து 
விடும்படி சவுல்‌ இறைவனால்‌ கட்டளை 
மிடப்பட்டார்‌. ஆனால்‌ அதை ஓரளவே 
நிறைவேற்றினார்‌. ஒரு போரில்‌ வெற்றிக்‌ 
குப்பின்‌ அமலேக்கியர்‌ அரசன்‌ அகாக்‌ 
கையும்‌, ஆட்டு மாட்டு மந்தைகளில்‌ நல்ல 
வற்றையும்‌ தவிர, மற்றவற்றையெலலாம்‌ 
அழித்தார்‌ 0 சாமு 15:9. இக்குற்றத்திற்‌ 


அமவேக்கு 


காக, அரச பதவியிவிருந்து இறைவனால்‌ 
நீக்கப்பட்டார்‌. இறைவாக்கினர்‌ சாமு 
வேல்‌ அகாக்கைத்‌ துண்டுதுண்டாய்‌ வெட்‌ 
பூப்போட்டார்‌ (5:11.33. பெவிஸ்தியரால்‌ 
காய்ப்பட்டபோது, சவுல்‌ தன்னைக்‌ 
கொன்றுவிடும்படி ஒர்‌ அமலேக்கியரைக்‌ 
கட்டளையிட்டார்‌. அவன்‌ மறுத்துவிட்‌ 
டான்‌. இது கவனிக்கத்‌ தக்கது (2 சாமு. 
1:8-10; ஆனால்‌ காண்க 7 சாமு 31:4-து. 

காதுவின்‌ அரசன்‌ ஆக்கீசோடு 
இருந்தபோது தாவீது அமலேக்கியரைக்‌ 
கொள்ளைய்டித்தார்‌ பூ சாமு 27.8-4. 
ஆனால்‌ அவர்களை முழுவதும்‌ அழிக்க 
முடியவில்லை. பெவிஸ்தியச்‌ சேனையில்‌ 
பங்கெடுப்பதிவிருந்து நிராகரிக்கப்பட்டு 
தாவீது அிக்கிலாகுவிற்குத்‌ திரும்பிய 
போது, அமலேக்கியர்‌ அந்நகரை எரித்து, 
அவரது இரு மனைவியரையும்‌ கைது 
செய்து சென்றனர்‌ என்று அறிந்தார்‌ 
(30:1-2). ஆண்டவருடைய ஆசிரோடு அவர்‌ 
கொள்ளைக்‌ கூட்டத்தாரைத்‌ துரத்திச்‌ 
சென்று, பாலையில்‌ விட்டுச்செல்லப்பட்ட 
ஒரு அமலேக்கிய அடிமையின்‌ உதவி 
யுடன்‌, அவர்கள்‌ இருந்த அந்த இடத்‌ 
தைக்‌ கண்டுபிடித்த அவர்கள்‌ அனைவ 
ரையும்‌ கொன்று போட்டார்‌. ஆனால்‌ 400 
இளைஞர்கள்‌, ஒட்டகத்தில்‌ மேல்‌ தப்பி 
விட்டனர்‌ (30:7-17). இந்த வெற்றி தாவீது 
தான்‌ இழந்த உடைமைகளையம்‌, அகினே 
வாம்‌. அபிகாயில்‌ என்ற இரு மனைவிய 
ரையும்‌ திரும்பப்‌ பெற உதவியது, 

அரசாட்சி நிறுவப்பட்டபின்‌, இஸ்ரா 
யேல்‌ அமலேக்கியரைக்‌ கட்டுப்படுத்த 
முடிந்தது (காண்க 4 சாமு 8:11-12. 
அமலேக்கியர்‌ பற்றிய விவிவியத்தின்‌ 
கடைசிக்‌ குறிப்பு 1 நான்‌ சீ:கீ2-43 -இல்‌ 
வருகிறது. இதன்படி சீமோன்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்த 500 பேர்‌ சேயீர்‌ மலையில்‌ 
(தோம்‌ அமலேக்கியரில்‌ மீதியாய்‌ எஞ்சி 
யிருந்தவர்களைக்கொன்றுவிட்டு, அங்கே 
குடியேறினர்‌. இவ்வாறு அமலேக்கியர்‌ 
வரலாறு எங்கு தொடங்கியதோ அங்கே 
அதாவது ஏதோம்‌ நாட்டிலேயே முடிந்‌ 
தது. பழைய ஏற்பாட்டுக்குப்புறம்பே இவர்‌ 
களைப்‌ பற்றிய நம்பத்தகுந்த விவரிப்புகள்‌ 
வடைக்கவில்லை. தொல்பொருள்‌ புதை 
பொருள்‌ ஆய்வுகள்‌ இவர்களைப்‌ பற்றி 
ஏதும்‌ தரவில்லை. 


192 


அமலேக்கு (MALEK - பள்ளத்தாக்கில்‌ 
வாழ்பவர்‌) -ஆள்‌ 

1. எவிப்பாசுக்கும்‌ அவர்‌ வைப்பாட்டி 
திம்னாவுக்கும்‌ பிறந்தவர்‌, ஏசாவின்‌ 
பேரன்‌ (அதி 36:12; 1 நாள்‌ 1:36) அமலேக்‌ 
கியரின்‌ குல மூதாதையர்‌. எவிப்பாசின்‌ 
ஓர்‌ இனத்திற்குத்‌ தலைவர்‌ என்று குறிக்‌ 
சப்படுகிறார்‌ (ஆதி 35:19, 

&. அம்லவேக்கியருக்கு 
பெயர்‌. 
அமலேக்கு (AMALEK) இடம்‌ 

எப்பிராயிம்‌ நாட்டின்‌ ஒரு பகுதியாக 
இருக்கலாம்‌ (யோசு தச:1ஷ). சிலவர்‌ சில 
திருத்தங்களின்‌ அடிப்படையில்‌, இதை 
வெறுமனே பள்ளத்தாக்கு என்று மொழி 
யெயர்ப்பர்‌. 


மற்றொரு 


அமாம்‌ (AMAM - ஒன்று கூடும்‌ இடம்‌) 
யுதாவிற்குத்‌ தென்மேற்குத்‌ திசையி 
லுள்ள செப்பேலோாவிலவுள்ள ஒரு நகரம்‌ 
யோசு 15:26). இது இருந்த இடம்‌ தெரிய 
வில்லை, ஒரு வேளை இது பேயேர்‌- 
செபாவுக்கு அருகில்‌ இருந்திருக்கலாம்‌. 


அம்சா (ம்ம்‌ - சுமை 


1. தாவீதின்‌ மருமகன்‌. இவரது தாய்‌ 
தாவீதின்‌ ஒன்றுவிட்ட தங்கையும்‌, 
செரூயாவின்‌ சகோதரியுமான அபிகாயில்‌ 
அவாள்‌. இவருடைய தந்‌ைத இதிரா 
(2 சாமு 17:23) அல்லது எத்தேர்‌ ப நான்‌ 
2:17) என்று அழைக்கப்பட்ட இசுமலேயர்‌ 
ஆவார்‌. இந்த அமாசா அமசாய்‌-2-இல்‌ 
குறிக்கப்படுபவராக இருக்கலாம்‌. 


தாவீதின்‌ அரசுக்கு எதிராக அபிச 
லோம்‌ கிளர்ச்சி செய்த தொடக்கத்தில்‌ 
அபிசலோம்‌ தன்‌ அத்தை மகன்‌ அமா 
சாவை தனது படைக்குத்‌ தலைவனாக 
நியமித்தார்‌ (2 சாமு 17:25), தாவீதின்‌ 
மற்றொரு மருமகனும்‌ அபிசலோமின்‌ 
மற்றொரு அத்தை மகனுமான யோவாபு 
பதவி நீக்கப்பட்ட தாவீது அரசனுக்குப்‌ 
பிரமாணிக்கமாம்‌ இருந்தார்‌. பின்பு 
நடந்த போரில்‌ தாவீதின்‌ அதிக ஆற்றல்‌ 
வாய்ந்த படை அபிசவோமின்‌ படையை 
வென்றது. அனால்‌, யோவாபு, அரசனு 
டைய தெளிவான கட்டளைக்கு மாறாக 
அபிசலோமைக்‌ கொன்றார்‌. இதனால்‌ 


193 


சினமுற்ற அரசர்‌ தனது படைக்குத்‌ தலை 
வராக அமாசாவை நியமித்தார்‌. இவ்‌ 
வாறு செய்து, யூதா குலத்திவிருந்த பல 
பிரிவுகளையும்‌ மீண்டும்‌ ஒன்றிக்கச்‌ 
செய்ய ஒரு நல்லெண்ணச்‌ செயலாகப்‌ 
பயன்படுத்தினார்‌ (9:11 159. யோவாபு பின்‌ 
கிளர்ச்சியை அடக்கிய முறையும்‌, குறிப்‌ 
பாக அரசனது மகன அபிசலோமைக்‌ 
கொன்ற விதமும்‌, அரசருக்கு வெறுப்‌ 
பளித்தன என்பதை இச்செயல்‌ கெளி 
வாகக்‌ காட்டியது. 


அபிசலோமின்‌ வெற்றிபெறாத கிளர்ச்‌ 
சிக்கப்‌ பின்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பிய 
அரசர்‌ மற்றொரு கவிளர்ச்சியைச்‌ சந்திக்க 
வேண்டியிருந்தது. இச்சமயம்‌ பென்யா 
மின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த செபா என்பவன்‌ 
இஸ்ராயேவில்‌ பெரும்பாலோர்‌ அரச 
ரைக்‌ கைவிடத்‌ தாண்டினார்‌. அவர்களும்‌ 
தாவீதைக்‌ கைவிட்டு செபாவைப்‌ பின்‌ 
பற்றினர்‌ (011-9. தாவீது அமாசாவை 
அழைத்து, யூதாவின்‌ வீரர்களை ஒன்று 
சேர்த்து மூன்று நாட்களில்‌ தன்னிடம்‌ வரு 
மாறு கட்டளையிட்டார்‌. அபிசாய்‌ யோவா 
புடன்‌, அமாசாவை அகிபயோனில்‌ உள்ள 
பெரும்‌ பாறை அருகில்‌ சந்தித்தபோது, 
யோவாபு அவரை நம்பிக்கைத்‌ துரோக 
மாய்‌ கொன்று போட்டார்‌ (20:5-10). படை 
யின்‌ தளபதியாக அமாசா நியமிக்கப்‌ 
பட்டதைக்‌ கண்டு யோவாபு பொறாமைப்‌ 
பட்டி ருக்கவேண்டும்‌. மேலும்‌ அரசருக்குத்‌ 
தான்‌ காட்டிய பிரமாணிக்க மிக்க 
சேவையை அரசர்‌ புறக்கணித்ததை 
யோவாபு வெறுத்திருக்க வேண்டும்‌. பலர்‌ 
முன்னிலையில்‌ கொழுய வேதனையோடு 
அமாசா இறந்தாலும்‌ அவருக்கு உதவி 
செய்ய ஒருவரும்முன வரவில்லை; கடைசி 
யில்‌ வீரர்களைத்‌ தாமதிக்கச்‌ செய்யும்‌ 
விதத்தில்‌ வழியில்‌ கிடந்த அமாசாவின்‌ 
உடலை ஒருவன்‌ இழுத்து வயலில்‌ 
அத்தி, ஒரு துணியால அதை மூடி 
னான்‌. அதன்பின்‌, யுதா மக்கள்‌ செபா 
வைத்‌ துரத்திச்‌ சென்றனர்‌ (20:11-13). 


தாவீது அரசன்‌ தனது முதிர்ந்த வயதி 


வும்‌ இந்நிகழ்ச்சியை மறக்கவில்லை 
இறக்குமுன்‌ அரசர்‌ தாவீது, சாவமோ 
னுக்கு அமாசா, அபினேர்‌, ஆகியோர்‌ 


கொலை செய்யப்பட்டதை நினைவுபடுத்தி 


அமாவாசை 


னார்‌ ப அர 28:5. அதோனியா இரண்டா 
வது கிளர்ச்சி செய்தபோது, புதிய அரச 
ரான்‌ சாலமோன்‌, “அவன்‌ கன்னைவிட 
நல்லவர்களும்‌ நீதிமான்௧களுமான அபி 
னேர்‌, அமாசா அகிய இருவரையும்‌ என்‌ 
தந்‌ைத தாவீதுக்குத்‌ தெரியாமல்‌ வாளால்‌ 
கொன்ற இரத்தப்பமிமயை ஆண்டவர்‌ 
அவன்‌ தலைமேல்‌ திரும்பச்‌ செய்வாராக" 
என்று கூறி (2:32) யோவாபுவைக்‌ கொன்று 
போடக்‌ கட்டளையிட்டார்‌. 


2, எப்பிராயிமைச்‌ சேர்ந்த கத்லாயின்‌ 
மகன்‌. பெக்கா, ஆகாஸ்‌ ஆகியோரோடு 
செய்தபோரில பிடிப்பட்ட யுதாவைச்‌ 
சேர்ந்த கைதிகள்‌ சமாரியாவுக்குள்‌ 
கொண்டு வரப்படுவதை, அறநெறிஅடிப்‌ 
படையில்‌ எதிர்த்த எப்பிராயிம்‌ தலைவர்‌ 
களுள்‌ ஒருவர்‌. இவர்கள்‌ யுதாக்‌ கைதி 
களுக்கு இரக்கம்‌ காட்டி, அவர்கள்‌ நாட்‌ 


டுற்குச்‌ செல்ல உதவினர்‌ (2 நான்‌ 
28:12-15). 
அமாசாம்‌ (AMASHSAI - சுமத்தல்‌, 
தாங்குதல்‌) 

பாபிலோனியவில்‌ இருந்து நாடு 
அரும்பிய பின்பு நேகமியா காலத்தில்‌ 


எருசலேமில்‌ வாழ்ந்த ஒரு குரு; ஆசரே 
வின்‌ மகன்‌ நெக 11:19. இவரும்‌ மாசாயும்‌ 


ஒருவரே என்று கருதப்படுகின்‌ றனர்‌ 
(0 நான்‌ 59:12. 

அமாசியா (4MASIAH - யாவே 
தாங்கிக்கொண்டார்‌) 


யூதா கோத்திரத்தைச்‌ சேர்ந்த ஆண்ட 
வருக்குத்‌ தன்னையே அர்ப்பணித்திருந்த 
சிக்ரியின்‌ மகன்‌. யோசபாத்தின்‌ படையில்‌ 
இருநாறு ஆயிரம்‌ வீரர்களுக்குத்‌ தளபதி. 
யாவேயின்‌ பிரமாணிக்கமுன்ள ஊழியன்‌ 
(2 நான்‌ 17:10). நம்பிக்கைக்குரிய ஊழியன்‌. 


அமாது (க44D- நிலைத்திருப்பது 

அசேரின்‌ பகுதியில்‌ உள்ள ஒரு 
எல்லை நகரம்‌. கர்மேல மலைக்கு அருகி 
வுள்ளது (யோசு 19:29). இது இருந்த இடம்‌ 
தெரியவில்லை . 


அமாவாசை 

புதியதான ஒன்று; மாதம்‌; மாதத்தின்‌ 
முதல்‌ நான்‌ எண்‌ 10:10; 28:1) அமாவாசை 
(யூதி 8:9 அதாவது மாதத்தின்‌ முதல்‌ நாள்‌ 
அன்றுதான்‌ திருவிழாக்கள்‌ ஆரம்பமாகும்‌ 


அமாவாசை (தொடர்ச்சி) 


இஸ்ராயேலின்‌ சமுதாய, சமய திரு 
விழாக்கள்‌ பொதுக்காரியங்கள்‌ எல்லாம்‌ 
நிலாவின்‌ குறிப்பேட்டைப்‌ பொறுத்துதான்‌ 
அமைகின்றன. பிற இனத்தவர்‌ சூரியனை 
வைத்து ஆண்டை கணித்தபோது, இஸ்ரா 
யேலர்‌ சந்திரனை வைத்துக்‌ கணித்தனர்‌. 
யாத்‌.18:2-இல்‌ அமாவாசையே இஸ்ரா 
யேல்‌ மக்களுக்கு மாதத்தின்‌ தொடக்கமா 
கும்‌. கடந்து போகுதல்‌ என்ற பாஸ்கா 
திருவிழா, கூடாரத்‌ திருவிழா அனைத்‌ 
துமே அவை வரும்‌ மாதங்களின்‌ அமா 
வாசை தோன்றுவதைப்‌ பொறுத்தே அமை 
கின்றன. ஐம்பதாம்‌ நாள்‌ திருவிழா 
பாஸ்கா திருவிமாவைப்‌ பொறுத்துமா 
றும்‌. இன்றும்‌ கிறிஸ்து உயிர்ப்புத்‌ திரு 
விழாவும்‌, ஐம்பதாம்‌ நாள்‌ திருவிழாவும்‌ 
இதே முறையில்‌ தான்‌ பின்பற்றப்படு 
கின்றன. இதற்கு ஒரே விதிவிலக்கு ஓய்வு 
நாள்‌ அனுசரிப்பாகும்‌, ஓய்வு நாள்‌ 
என்பது வாரத்தின்‌ ஒவ்வொரு ஏழாம்‌ 
நாளிலும்‌ கொண்டாடப்பட்டது. 


எவ்வாறு ஓய்வு நாள்‌ கடைப்பிடிக்கப்‌ 
பட்டதோ அவ்வாறே அமாவாசையும்‌ 
கடைப்பிடிக்கப்பட்டது. அன்று வேலையி 
விருந்து ஓய்வு எடுக்கப்பட்டது. “நாம்‌ 
தானியங்களை விற்பதற்கு அமாவாசை 
எப்பொழுது முடியும்‌" ஆமோ 8:5; அமா 
வாசை என்பது ஒரு மகிழ்ச்சி கரமான 
நாளாகும்‌ டசே 2:11. அமாவாசை அன்று 
நோன்பும்‌ தவமும்‌ நீக்கப்பட்டி ருக்கும்‌ 
யூதி 8:0. அன்று ஆலய வழிபாட்டில்‌ 
சிறப்பான பலிகள்‌ ஒப்புக்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌. அன்று இவை ஓய்வு நாளை 
விட அதிகமாக இருக்கவேண்டும்‌. சடங்கு 
கள்‌ எக்காளம்‌ ரதி அறிவிக்கப்படும்‌ 
(எண்‌ 10:10; சங்‌ 81:9. விழா உணவு 
உண்ணுவது இந்த அனுசரிப்பின்‌ ஒரு 
பகுதியாகக்‌ கருதப்பட்டது. சில மாதங்‌ 
களில்‌ வரும்‌ அமாவாசை தனிச்‌ சிறப்‌ 
பான விதத்தில்‌ புனிதமான நாளாகக்‌ 
கருதப்பட்டது கொண்க 1] சாமு 304. 
அதிலும்‌ ஏழாவது மாதத்தில்‌ கோண்‌ 
டாடப்படும்‌ அமாவாசை மிகவும்‌ முக்கிய 
மானது லேவி 24:24: நெக்‌ 5:3. ஏனேன்‌ 
நால்‌ இதுதான்‌ ஒரு காலத்தில்‌ ஆண்டின்‌ 
தொடக்கமாக இருந்திருக்கலாம்‌. அமா 
வாசை இறைவாக்கினர்களிடமிருந்து 


194 


குறிகள்‌ கேட்பதற்கு ஏற்ற நல்ல 
நாளாகக்‌ கருதப்பட்டது & அர ம, 
ஆண்டவரின்‌ காட்சிகள்‌ முதல்‌ மாதத்தின்‌ 
முதல்‌ நாளில்‌ தமக்கு அருளப்பட்டதாக 
எசக்கியேல்‌ இறைவாக்கினர்‌ எழுதி 
வைத்‌ திருச்கின்றார்‌ (8:1; 29:17; 31:1; 32:1 
காண்க ஏச 47:13; ஆகாய] 


யூதரின்‌ அடிமை வாழ்வுக்குப்‌ பிறகு 
அமாவாசைத்‌ திருவிழாவின்‌ முக்கியத்‌ 
துவம்‌ அதிகரிக்கப்பட்டதாகத்‌ தோன்று 
கிறது. திருச்சட்ட நூலை குரு எஸ்ரா 
ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ நாள்‌ அதாவது 
அமாவாசையன்று கொண்டு வந்து படித்‌ 
தார்‌ (மறக 5:2. 

ஓய்வு நாள்தோறும்‌ மனிதர்‌ அனை 
வரும்‌ வந்து இறைவன்‌ திருமுன்‌ வழிபாடு 
செய்வது பற்றிய இறுதிக்காலம்‌ பற்றிய 
கூற்றுக்களில்‌ அமாவாசை ஓய்வு நா 
ளோடிணைக்கப்படுகிறது. (ஏச 16:23-23. 


அமாவாசை அறிவிப்புக்கு வேண்டிய 
எல்லா வரலாற்று யுதச்‌ சடங்குகளும்‌ 
முந்திய ஓய்வு நாளன்று செய்யப்பட்டன 
என்பதும்‌, அதோடு இறுதிக்கால பொரு 
சடைய செபமும்‌ சேர்க்கப்பட்டது என்ப 
தும்‌, பொருள்‌ பொதிந்தாகும்‌. இந்த 
அனுசரிப்பிற்குக்‌ காரணம்‌, இறைவன்‌ 
இஸ்ராயேலோடு செய்துகொண்ட முறிக்க 
முடியாத உடன்படிக்கையின்‌ அடையா 
ளம்‌ ஆகவும்‌ காலத்தைக்‌ கணிிக்கவும்‌ 
இறைவன்‌ சந்திரனைப்‌ படைத்தார்‌ 
என்பதே (சங்‌ 109:19; சீரா 43:6-9). உடன்‌ 
படி.க்கைச்‌ சூழ்நிலையில்‌ இந்த இறுதிக்‌ 
காலப்‌ பொருள்‌ இறைவனே காலங்‌ 
களைப்‌ படைப்பவர்‌ என்பதோடு இணைக்‌ 
கப்பட்டுள்ளது என்பது அமாவாசை ஆசீர்‌ 
களின்‌ வாய்ப்பாட்டில்‌ எடுத்துக்‌ கூறப்‌ 
படுகிறது “மாதங்களைப்‌ புதுப்பிப்பவ 
ரான ஆண்டவர்‌ போற்றப்படுவாராக. 
அமாவாசை அனுசரிப்பு கிறிஸ்‌ தவத்‌ 
திருச்சபையில்‌ தொடர்பில்லையானாலும்‌ 
அதற்கு யூதத்துவத்தில்‌ அதன்‌ பலவற்றை 
உள்ளடக்கிய பொருளை உணராததல்ல 
(கொலோ 2:12-17: காண்க 116-17). 


ஒரு நிலையான கால அட்டவணை 
யால்‌ அமாவாசையின்‌ நான்‌ குறிக்கப்படு 
முன்‌, அமாவாசையால்‌ உண்மையிலேயே 


195 


காண்பதைக்கொண்டு நிர்ணயிக்கப்‌ 
“பட்டது. இவ்வாறு ஆலய அழிவுக்குப்‌ பின்‌ 
இந்நாளைக்‌ குறிப்பது, ராபிகளின்‌ உயர்‌ 
சங்கத்தின்‌ அலுவலாகும்‌. அந்நாளுக்‌ 
குரிய சிறப்பான தோரா வாசகமாகிய 
எண்‌ 281-15; சங்‌ 109 வாசிக்கப்பட்டது. 
அந்நாளின்‌ மகிழ்ச்சிமிக்க தன்மை அல்‌ 
லேல்‌ சங்கீதத்‌ தொகுப்பைப்‌ பாடுவதால்‌ 
சுட்டிக்காட்டப்ட்டது. 16-ஆம்‌ நூற்றாண்டி 
விருந்து, அமாவாசைக்கு முந்தியநாள்‌ 
ஒரு நோன்பு நாளாக அனுசரிக்கப்படு 
கிறது. இது ஒருசிறிய "யோம்‌இப்பூர்‌” 
என்றழைக்கப்படுகிறது. 
அமானா (ANA - பற்றுறுதியான, 
நிலையான) 

லெபானோன்னுக்கு எதிரேயுள்ள 
மலைத்‌ தொடரிலுள்ள ஒரு கிராமம்‌ 
(உ.௪ச.சீ:9). அநேகமாக அமானா அல்லது 
அபானா அறு பாயும்‌ பள்ளத்தாக்கிற்குத்‌ 
தெற்கேயுள்ளது. இது லெபானோன்னுக்கு 
மற்றொரு பெயராக இருக்கலாம்‌ 
(௨.௪.9, 


அமித்தர்ய (ளாகி - நம்பிக்கைக்குரிய, 
உண்மையான) 

செபுலோன்‌ இனத்தின்‌ காத்து- 
கேப்பர்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. இறை 
வாக்கினர்‌ யோனாவின்‌ தந்தை 0 அர 
14:25; யோனா 1:0. 


அமைதி, சமாதானம்‌ (PEACE) 

மனிதன்‌ அமைதியைத்தேடி நாளெல்‌ 
லாம்‌ அலைகிறான்‌. ஆனால்‌ அதன்‌ தன்‌ 
மையையும்‌ அதனை அடைய அவன்‌ பின்‌ 
பற்றும்‌ வழிகள்‌ முறை ஆண்டவருடைய 
வழிகள்‌ அல்ல என்பதை அறியாதது 
போகிறான்‌. எனவே, மனிதன்‌ உண்மைச்‌ 
சாதானம்‌ என்ன என்பதையும்‌, 
இயேசுவில்‌ அந்தக்‌ கொடை எப்படிக்‌ 
அடைத்தது என்பதையும்‌ புனித வரலாற்றி 
விருந்து அறிந்து செயல்படவேண்டும்‌. 
அமைதி முழுமை நலமும்‌ பாதுகாப்பும்‌ 
அடங்கிய நிலையாகும்‌. இதற்குப்‌ பல 
பருமன்‌ உண்டு. இது உடல்நவத்தையோ, 
செல்வச்‌ செழிப்பையோ, பாதுகாப்‌ 
பையோ அன்மீக நிறைவுடைமையையோ 
சார்ந்ததாக இருக்கலாம்‌. இது ஒரு தணி 
நபரையோ அல்வது குழுவினரையோ 
பற்றிக்‌ கூறப்படலாம்‌. 


அ/ைது? 


1. பழைய ஏற்பாடு ;- 

1. இலெளகீக அமைதி: இலெளகீக 
அமைதி, சமய அமைதி என்று வேறுபடுத்‌ 
துவது நம்து ஆய்வுக்காக மட்டுமே. 
பழைய ஏற்பாட்டில்‌ எவ்வகை அமைதியும்‌ 


இறைவனால்‌ நிர்ணயிக்கப்பட்டு அளிக்‌ 
கப்படும்‌ முழுமை நலமாகும்‌. இங்கே 
இலெளகீக அமைதி என்பது, மனிதர்‌ 


ளிடையே அவர்களுடைய சமூக உறவிலும்‌ 
தனிப்பட்டோர்‌ வாழ்விலும்‌ காணப்படும்‌ 
முழுமை நலத்தைக்‌ குறிக்கிறது. 

அ.தனிப்பட்டோர்‌ வாழ்வில்‌ அமைதி:- 
இத மூதன்மையாக உடல்‌ நலத்திலும்‌ நல்‌ 
வாழ்விலும்‌ அடங்கியுள்ளது. இது இறைவ 
னது ஆதரவான வாக்குறுதியாலோ நம்‌ 
நலம்தேடும்‌ ஒருவராலோ அளிக்கப்படும்‌ 
பாதுகாப்பாகும்‌ மீதி 18:6: 13:20). உடல்‌ 
நலத்தைத்திரும்பப்‌ பெறுவது அமைதி 
யைத்‌ திரும்ப பெறுவதாகும்‌ எச 49:12. 
போரிலிருந்து நலமே திரும்பியவன்‌ 
அவனது நலத்தைப்‌ பாதுகாத்துள்ளான்‌, 
அவன்‌ அமைஜதியுள்ளவனாக உள்ளான்‌ 
(யோசு 10:27: 1 அர 22:17: 8 நான்‌ 10:1; சங்‌ 
53:18). ஆபத்தை எதிர்கொள்ளச்‌ செல்பவ 
னுக்கு அமைதி கூறப்படுகிறது யாத்‌ 2:19; 2 
சாமு 15:87). தனி நபரின்‌ அமைதி 
அவனது நல்வாழ்வுக்குச்‌ சமமானதாகும்‌. 
அதில்‌ நலமான துயில்‌ (சங்‌ ச:4), நீண்ட 
வாழ்வு பழ 3:2, செல்வச்‌ செழிப்பு (சங்‌ 
37:37), நிறைந்த வாழ்வுக்குப்‌ பின்‌ அமைதி 
யான மரணம்‌ (அதி 15:15; நீதி 6:29: 2 அர 
22:20; 2 நாள்‌ 38:29; யோபு 21:13; எரே 34:53) 
ஆகியவை அடங்கும்‌. 


ஆ. சமூக வாழ்வில்‌ அமைதி: தனி 
நபரின்‌ வாழ்வில்‌ அமைதி நலத்தையும்‌ 
பாதுகாப்பையும்‌ குறிப்பதுபோல்‌ நாட்டின்‌ 
அல்லது குடும்பத்தின்‌ அமைதி அதன்‌ 
செல்வச்‌ செழிப்பையும்‌ பாதுகாப்பையும்‌ 
குறிக்கும்‌. அழு க்கடி அமைதி பொருளா 
தாரச்‌ செழிப்பைக்குறிக்கிறது 0 தான்‌ 
சீ;சீப; 22:9; சங்‌ 7:12; 12712; ஏச சச: 13; 10:28; 
செக்‌ 95. சிலபகுதிகள்‌ சமூகத்திற்கும்‌ 
இயற்கைக்குமிடையே நிலவும்‌ ஒருங்கி 
யைந்த உடன்படிக்கை நிலையை அமைதி 
என்று விவரிக்கின்றன லெவி 86:6; யோபு 
5:83- 84; எச 3தீ:85; சங்‌ 72:3). அரசியல பாது 
காப்பும்‌ அமைதியே (2 அர 90:19: ஏச 38: 


அமைதி (தொடர்ச்ச) 


18; அகா 2:9. ஆனால்‌ இது சமுகத்தில்‌ 
நுழையும்‌ “நோய்களாலும்‌” “காயங்களா 
லும்‌ கெடுகிறது (எரே 6:4; 8:1; 14:19; ௭௪ 
13:10.18). இவற்றை யாவே மட்டுமே குண 
மாக்க முடியும்‌ (ஏச 51:19: எரே 8:8). 
அமைதி உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக்‌ 
கொள்ளும்போது (ஆதி 34:41: யோசு 9:18; 
ஒபா ஐ போராட்டத்தின்‌ எதிர்மறையை 
அமைதி குறிக்கிறது (எரே 12:5; செக்‌ 8:10. 
அமைதி போரின்மையாகும்‌ ௫தி 21:13; 1 
சாமு 16:4-5; 29:7; 1 அர ₹:5; 4:84; சங்‌ 120:7; 
திருவுரை 3:8; எரே 14:13: 28:9). மாறூகப்‌ 
போரை நிறுத்துவதற்கு அமைதி ஒரு 
நிபந்தனையாகும்‌. அதற்காக வல்லந்தம்‌ 
செய்யாதிருக்க உடன்படிக்கை அல்லது 
ஒப்பந்தம்‌ செய்துகொள்ளப்படும்‌ (உப 
2:26: 20:10-12: யோசு 10:1.4; 1:19: நீதி 4:17; 1 
சாமு 7:14; 1 அர 4:12: 22:24; 3 அர 917-31, 
79:31: ஏச 36:16; தாணி 11:18). சில சமயம்‌ 
அமைதி போரில்‌ வெற்றியைக்‌ குறிக்கும்‌ 
நீதி 8:9; 2 சாமூ 19:24; 30:1; 1 அர 28:27-28; 1 
நாள்‌ 22:18; ஏச 9:7; எரே 43:12; மீக்‌ 5:5: செக்‌ 
9:10). “அமைதியின்‌ இளவரசன்‌ பற்றிய 
ஏசையாவின்‌ கூற்று (ஏச 9:6) வெற்றிமிக்க 
இளவரசனைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 
அமைதி சில சமயம்‌ சரண்‌ அடைவதை 
யும்‌ குறிக்கிறது (2 சாமு 10:19; 1 அர 29:18; 1 
நாள்‌ 19:19: ஏச £7:5: தானி 1:17). 
2. சமய அமைதி: 

இது இறைவனிடமிருந்து வருவது (ஏச 


5:17) இறைவனது பிரசன்னமே 
அமைதிக்கு நிபந்தனை (எண்‌ 6:26; 1 நான்‌ 
23:95). ஆகவே உடன்படிக்கையின்கீழ்‌ 


மனிதனது ஏற்புடைமை நீதியே மனிதனை 
அமைதியுள்ளவனாக்குகிறது. 

அற அமைதியும்‌ நீதியும்‌- “நீதியின்‌ 
பலன்‌ அமைதி” ஏச 49:78; 57:2; 60:17) இரு 
கருத்துக்களும்‌ அடிக்கடி ஒன்று சேர்ந்து 
வருகின்றன (சங்‌ 72:7; 85:10; ஏச 48:18; 57:8: 
60:17). அமைதியாக இருப்பது, நேர்மை 
யோடு நடந்துகொள்ளுதலாகும்‌ (மலா 2:69), 
பிரமாணிக்கமாக இருத்தலாகும்‌ (2 சாமு 
20:9) உண்மையில்‌ நிலைத்து நிற்ற லாகும்‌ 
(எஸ்‌ 9:30: செக்‌ 8:10). இவ்வாறு அமைதி 
தீமைக்கு எதிர்நிலையான தாகும்‌ (சங 44:22: 
பழ 10:10; ஏச 45:33) மனித வாழ்வின்‌ 
முழுமை இறைவனுக்குக்‌ கீழ்ப்படிதலை 
உள்ளடக்குகிறது. 


196 


அஆ) அமைதியும்‌ உடன்பம்‌.க்கையும்‌:- 
உடன்படி க்கையானது இறைவனோடு 
உன்ள உறவின்‌ முழுமையை மீண்டும்‌ 
அமைக்கும்‌ உறவாகும்‌. ஆகவே அமைதி 
எக்காலத்துக்கும்‌ நிலைத்து நிற்கும்‌ 
உடன்படிக்கை அமைதியைக்‌ குறிக்கலாம்‌ 
எ௪.37:20). இது மனிதனுக்கு இறைவனது 
அன்பைக்‌ கொண்டுவருகிறது (ஏச 54:10). 
யாவே தமது அமைதியை நீக்குவது 
உடன்படிக்கையை அகற்றிவிடுவதாகும்‌ 
(எரே 16:5). உடன்படிக்கை அமைதி பரஸ்‌ 
பர உறவை உள்ளடக்குகிறது (எண்‌ 25:12: 
மலா 2:5). 


இ) அமைதியும்‌ ஆசீரும்‌:- ஆசீர்‌ 
உறவின்‌ முழுமையின்‌ யாவே அருளும்‌ 
கொடையாகும்‌. அது வலிமையைக்‌ குறிக்‌ 
கலாம்‌ (சங்‌ 29:0), பாவ மன்னிப்பையோ (2 
அர 5:19), மகிழ்ச்சியையோ (ஏச 55:18), 
மன்றாட்டுக்குப்‌ பதில்‌ கிடைக்கும்‌ என்ற 
உறுதியையோ (ஆதி 41:16; 1 சாமு 1:17) 
குறிக்கலாம்‌. எருசலேமின்‌ முழுநவனுக்‌ 
கும்‌, ஆகவே, இஸ்ராயேலின்‌ சமயத்திற்‌ 
கும்‌, அமைதி எனும்‌ ஆசீர்‌ அவசியமாகும்‌ 
(சங்‌ 182:6-8; 125:5). அதோடு தொடர்ந்து 
வரும்‌ ஆசீர்‌ உறுதி அளிக்கப்படுகிறது 
0 அர 2:33; சங்‌ 128:6) 

ஈ) அமைதியும்‌ மீட்பும்‌: இறைவன்‌ 
மனிதனின்‌ நற்பேறுகளை ஆட்சி செய்வ 
தால்‌, அவரது அமைதி மீட்பாகும்‌ (ஏச 
52:7; நாகூ £3). அவரை நம்புபவர்கள்‌ ஏச 
26:3, அவரது மீட்பில்‌ நம்பிக்கை வைப்ப 
வர்கள்‌ (சங்‌ 19:65) அமைதியைக்‌ கொண்டு 
ரப்பர்‌. இறைவனது இறுதிக்‌ காலத்திய 
வாக்குறுதி அமைதிபற்றிய வாக்குறுதியா 
கும்‌ (சங்‌ 85:9; ஏச 26:12. இறுதிக்கால 
அமைதிக்குமுன்‌ தீர்ப்பும்‌ துன்பங்களும்‌ 
வரலாம்‌ என்றாலும்‌, இஸ்ராயேல்‌ தனது 


துன்பங்கள்‌ *நவமாக்கும்‌ தண்டனை” 
என்றும்‌, “குணமளிக்கும்‌ காயங்கள்‌" 
என்றும்‌ அறிந்திருக்கிறது (ஏச 53:9. 
11. புதிய ஏற்பாடு 

புதிய ஏற்பாட்டில்‌ அமைதி என்ற 
சொல்‌, அதைக்‌ குறிக்கும்‌ கிரேக்கச்‌ 
சொல்லும்‌, எபிரேயச்‌ சொல்லும்‌ 


குறிக்கும்‌ பொருளை உள்ளடக்கியதாகும்‌. 
சமாதானமாயப்போ மாற்‌ 5:34, “உங்க 
ளுக்குச்‌ சமாதானம்‌” யோவா 0:19.89 


197 


என்ற கூற்றுகள்‌ வெறும்‌ வாழ்த்துக்கள்‌ 
மட்டுமல்ல, அவை அமைதியைப்‌ பொழி 
கின்றன. இப்பொருளிவ்தான்‌ சீடர்கள்‌ 
பயன்படுத்த எதுிர்பார்க்கப்படுகின்றனர்‌. 
இவ்வாறு கூறி அளிக்கப்பட்ட அமைதி 
புறக்கணிக்கப்பட்டால்‌, அமைதி அளித்த 
வரிடமே திரும்பிவிடும்‌ மத்‌ 10:5; லூக்‌ 
10:5-8). பவுவின்‌ திருமுகங்களும்‌ மற்ற திரு 
முகங்களும்‌ இப்பொருளில்தான்‌ வாழ்த்‌ 
துக்கூறுகின்றன. 

இவ்வாழ்த்துக்களிவ்‌ அளிக்கப்படும்‌ 
அமைதி இறைவனிடமிருந்து வருகின்‌ றது 
(கலா 1:3; எபே.!:2; திருவெளி 1:லி. மற்ற 
இடங்களில்‌ அது "இறைவனது அமைதி 
என்று விவரிக்கப்படுகிறது பிவி சா; 
கொலோ 3:19. மனிதனுக்கு இறைவனிட 
மிருந்து அமைதி வருவதால்‌, இறைவனே 
அமைதியில்‌ இலறவனாகிறார்‌ (உரோ 
15:88; ₹ கொரி 79:17: பிவி சீ:9; எபி 13:20), 
யோவா 7ச:27-இல்‌ அது கிறிஸ்துவின்‌ 
கொடையாகுகிறது 


பவவற்றை உள்ளடக்கும்‌ பொருளில்‌ 
பீதிய ஏற்பாட்டில்‌ அமைதி என்ற சொல்‌ 
தெளிவாக வேறுபட்ட மூன்று முறையில்‌ 
பயன்படுகிறது. 


அ) இது இதன்‌ கிரேக்கச்‌ சொல்லின்‌ 
பொருளை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
இது, போர்‌ அவ்லது பகைமைக்கு எதிர்‌ 
நிலையாகும்‌. இந்தச்‌ சமயச்‌ சார்பற்ற 
பொருளில்‌, இச்சொல்‌ லூக்‌ 4:98; அ.ப. 
12:20-இல்‌ காணப்படுகிறது இப்பொரு 
ளின்‌ விரிவாக, எபே 2:14-77-இல்‌ சாதா 
ரணமாம்‌ பகைமையுள்ள இரு குழுவினர்‌ 
களான யூதர்களுக்கும்‌ புறஇனத்தாருக்கும்‌ 
இடையே கிறிஸ்து கொண்டுவந்த 
ஒப்புறவை அமைதி குறிக்கும்‌. 


1 கொரி 7:15-இல்‌ கணவன்‌- மனைவி 
யருக்கிடையே நிலவும்‌ “குடும்ப அமைதி 
யையும்‌”, மத்‌ 10:84; லூக்‌ 18:51-இல்‌ குடும்பத்‌ 
திற்குள்‌ நிலவும்‌ ஓருங்கியைந்த உறவை 
யும்‌ அமைதி குறிக்கும்‌, பிறரோடு, குறிப்‌ 
பாகச்‌ சக கவிறிஸ்தவர்களோட மகிழ்ச்சி 
மிக்க உறவு என்ற பொருளில்‌, அமைதி 
கிறிஸ்துவனின்‌ முயற்சியின்‌ குறிக்கோ 
ளாக எடுத்துக்‌ கூறப்படுகிறது உரோ 
14:19; எபே 4:35; எபி 12:14: 1 பேதுரு 3:1]. 


அனமத தொடர்ச்சி 


்‌ இதே பொருளில்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஒருவ 


சோடு ஒருவர்‌ அமைதியாக இருக்கும்படி 
அறிவுரை கூறப்படுகின்றனார்‌ மாற்‌ 9:50; 
உரோ 12:19; 2 கொரி 13:1; 1 தெச 5:1).மத்‌ 
ந:9-இல்‌ இயேசுவும்‌ “சமாதானம்‌ செய 
வோர்‌" மேல்‌ ஆசீர்‌ கூறுகிறார்‌. 1 கொரி 
1தீ:33-இல்‌ திருச்சபையின்‌ கூட்டங்கள்‌ சரி 
யான முறையில்‌ நடத்தப்படவேண்டும்‌ 
என்ற பொருளில்‌, குழப்பத்தின்‌ எதிர்‌ 
நிவையாக, அமைதி பயன்பட்டுள்ளது. 


ஆ இறைவனுக்கும்‌ மனிதனுக்கு 
மிடையே சரியான உறவை மீண்டும்‌ 
அமைப்பதில்‌ புதிய ஏற்பாடு மிகுந்த அக்‌ 
சமறைகொள்வதால்‌, திரும்ப அமைக்கப்‌ 
பெற்ற அந்த உறவைக்‌ குறிக்க அமைதி 
பயன்படுகிறது. மனந்திரும்புதலுக்கு முன்‌ 
மனிதன்‌ இறைவனிடமிருந்து அந்நிய 
னாக்கப்பட்டான எபே சீ:18: கொலோ 1:20. 
இறைவனின்‌ பகைவனாவான்‌ (உரோ 5:10: 
கொலோ 1:2). இத்தவறான உறவுமுறை, 
கிறிஸ்‌ துவில சரி செய்யப்படுகிறது. 
மனிதன்‌ இறைவனோடு ஒப்புறவாக்கப்‌ 
படுகிறான்‌ 2 கொரி 5:19; கொவோ 1:28) 
“விசுவாசத்தினால்‌ ஏற்புடையவனாக* 
(உரோ 5:0 அக்கப்படுகின்றான்‌. இவ்‌ 
பாறு, “நம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்‌ 
துவின்‌ வழியாய்‌” இறைவனுடைய அமைதி 
யைக்கொண்டுள்ளான்‌ (உரோ 5:13. சிலு 
வையின்‌ இரத்தத்தால்‌ இறைவன்‌ அமைதி 
உண்டாக்கினார்‌ கொயோ 1:20). கிறிஸ்து 
வின்‌ இந்த அலுவல்‌ எவ்வளவு வலி 
யுறுத்தப்படுகின்ற தென்றால்‌ எபே 2:15) 
அவரே "மது அமைதி” என்றழைக்கப்‌ 
படுகிறார்‌ (2:14. 


இ) மனஅமைதி என்ற பொருளிலும்‌ 
அமைதி என்ற சொல புதிய ஏற்பாட்டில்‌ 
பயன்பட்டுள்ளது. இது தெளிவாகக்‌ 
அிறிஸ்‌ துவத்‌ தன்மையுடையதாகும்‌. 
எனெனில்‌ அமைதியைக்குறிக்கும்‌ கிரேக்க 
அல்வது எபிரேயச்‌ சொல்‌ இப்பொருளில்‌ 
பயன்படவில்லை. உரோ.9:6-இல்‌ “ஆவி 
யால்‌ தூண்டப்படும்‌ இயல்பின்‌ நாட்டத்‌ 
தால்‌ வருவது வாழ்வும்‌ அமைதியுமாகும்‌* 
என்றும்‌, 15:13-இல்‌ “விசுவாசத்தால்‌ உண்‌ 
டாகும்‌ எல்லாவகையான மகிழ்ச்சியும்‌ 
அமைதியும்‌" என்றும்‌ வாசிக்கிறோம்‌. 
இவ்வாறே கலாத்‌.5:22-இல்‌ தேவ ஆவி 


அமைத்‌) (சகொடர்ச ச] 


விளைவிக்கும்‌ ' பலன்களில்‌ ஒன்றாக 
அமைதி விவரிக்கப்படுகிறது. பிவி,4:7-ல்‌ 
“இறைஅமைதி கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 


உங்கள்‌ உள்ளத்துக்கும்‌ மனதுக்கும்‌ 
அரணாயிருக்கும்‌” என்றும்‌, கொலோ. 
3:15-இல்‌ “கிறிஸ்துவின்‌ சமாதானம்‌ 


உங்கள்‌ இதயங்களில்‌ ஆட்சி புரிவதாக" 
என்றும்‌ வாசிக்கிறோம்‌. 

வெவ்வேறு சூழ்நிலைகளில்‌, அமைதி 
என்ற சொல்‌, மேற்கூறப்பட்ட மூன்று 
பொருள்களில்‌ ஒன்றைக்‌ குறிக்கலாம்‌. 
அனால்‌ இவற்றில்‌ அநேக இடங்களில்‌ 
மூன்று பொருளையும்‌ உள்ளடக்கிப்‌ பயன்‌ 
பட்டுள்ளது. இது, ஒரு கிறிஸ்தவன்‌ மற்‌ 


றொரு கிறிஸ்தவனுக்கு “இறைவனிட 
மிருந்து அமைதியை வேண்டும்போது 
நிக ழ்கிறது. 


11. அமைதி இறைவனின்‌ கொடை:- 

சமாதானம்‌ நீதியின்‌ கனியும்‌, அடை 
யாளமுமமாக இருக்கிறதென்றால்‌, தீய 
வார்கள்‌ எப்படி அதனைப்‌ பெற முடியும்‌ 
(சங்‌ 73:2 மீட்பின்‌ முழு வரலாறு இந்தத்‌ 
துயா்மிக்க கேள்விக்கு விடை அளிக்கிறது. 
ஆரம்பத்தில்‌ இவ்வுலக இன்பமாக கருதப்‌ 
பட்ட சமாதானம்‌, வானகத்திலிருந்து 
அது வருகின்றபடியால்‌ அது ஆன்மீக 
நலனாகும்‌ என்ற கருத்து வளர்ச்சியடை 
கிறது. : 
1. அமைதியின்‌ இறைவன்‌ :- 

விவிவிய வரலாற்றின்‌ தொடக்கத்திலே 
கித்யோன்‌ அமைதியின்‌ ஆண்டவருக்கு 
பவிபீடம்‌ கட்டினார்‌ ஞீதி.6:24. வானத்தை 
ஆளும்‌ ஆண்டவர்‌ யோபு 85:2 சமாதா 
னத்தை உருவாக்க இயலும்‌ ஏச ச5:9). 
அவரிடமிருந்தே இந்த நலன்‌ எதிர்‌ 
பார்க்கப்படுகிறது. அவரே தம்‌ ஊழிய 
ருக்கு சமாதானத்தை அளிப்பார்‌ (சங்‌ 
35:27). அவர்‌ இஸ்ராயேலையும்‌ (எண்‌ 6:25), 
அவர்களது மக்களையும்‌ (சங்‌ 29:11. 
தாவீதின்‌ வீட்டாரையும்‌ 0 அர 2:34) குருத்‌ 
துவ திருக்கூட்டத்தையும்‌ மூலா 2:5) அசீர்‌ 
வதிக்கிறார்‌. எனவே அவரை நம்புபவர்‌ 
சமாதானத்தோடு உறங்கலாம்‌ (சங்‌ 4:9; 
காணக ஏச 20:3). 
்‌. ஆண்டவர்‌ அமைதி தருவிறார்‌:- 

சமாதானத்தைத்‌ தாரும்‌ அண்டவரே: 
என கணிதன்‌ தொடாந்து நம்பிக்கை 


198 


யோடு வேண்டி நீதியான செயல்களைச்‌ 
செய்தால்‌ அமைதி பெறுவான்‌. ஏனெ 
னில்‌ இறைவன்‌ திட்டப்படி, சமாதா 
னத்தை உலகில்‌ நிலவ மனிதன்‌ ஒத்து 
ழைக்கவேண்டும்‌. ஆனால்‌ எப்போதும்‌ 
பிரசன்னமாயிருக்கும்‌ பாவத்தால்‌ இந்த 
ஒத்துழைப்பு இருப்பதில்லை. விடுதலை 
வீரர்களை உருவாக்கி இஸ்ராயேல்‌ தன்‌ 
பாவங்களால்‌ இழந்த அமைதியை இஸ்ரா 
யேலர்‌ திரும்ப பெறச்‌ செய்கின்றார்‌ 
இறைவன்‌. எதிரிகளிடமிருந்து நாட்டை 
மீட்டபோது தாவீது தனது பணியைச்‌ 
செய்துவிட்டதாக எண்ணிணார்‌ (2 சாமு 
7ம. சாவமோன்‌ அமைதியின்‌ அரசரென 
போற்றப்பட்டார்‌ (0 நாள்‌ 22:9. அவரது 
ஆட்சியில்‌ வட, தென்‌ இஸ்ராயேலைச்‌ | 
சேர்ந்த இருமக்களும்‌ சகோதரப்‌ பண்‌ 
போடு ஒன்றித்து வாழ்கின்‌ றனர்‌. 

2. அமைதிக்காகப்‌ போராட்டம்‌; 

அ. இறைவாக்கினரின்‌ போராட்டம்‌:- 
இஸ்ராயேவின்‌ அரசர்கள்‌ இறை நீதியின்‌ 
கனியாக அமைதியை நாடாமல்‌ அந்நிய 
அரசரோடு அரசியல்‌ கூட்டணியின்‌ விளை 
வாக அமைதியைத்‌. தேழனர்‌. போவி 
இறைவாக்கினர்களும்‌ அதனை அமைதி 
என்றுரைத்தனர்‌ (மிக்‌ 3:5). பாவத்திலே 
மூழ்கி நிலையான சமாதானத்தை அறி 
வித்தனர்‌ எரே 14:1. கி.மு. 850-இல்‌ இமி 
லாவின்‌ மகனான மீக்காயா இவர்களை 
எதிர்த்து வாதாடுகின்றார்‌ 0 அர 22:13-20). 
எருசலேம்‌ முற்றுகையிடப்பட்ட வேளையில்‌ 
இப்போராட்டம்‌ கடுமையா கிறது. 
உண்மை மனமாற்றம்‌ தேவையென 
எரேமியா மொழிகின்றார்‌ எரே 23:9-40; 
6:14) அடிமைத்தனத்திலே 
மக்களுக்கு இறைவன்‌ தாம்‌ அமைதித்‌ | 
திட்டத்தை அவர்களுக்காக வைத்திருப்ப 
தாகக்‌ கூறுகிறார்‌ எரே 49:17: காண்க பீ, 
அமைதியின்‌ உடன்படிக்கை ஏற்படுத்தப்‌ 
படும்‌ பாதுகாப்பும்‌ ஆசீரும்‌ அருளப்படும்‌ 
எரே 74:25-30). ஏனெனில்‌ “நாம்‌ அவர்‌ 
களோடு இருப்போம்‌" என்று இறைவன்‌ 
கூறுகிறார்‌. 

அ) இறுதிக்கால அமைதி -- 
அமைதிபற்றிய போராட்டமே இறை 

வாக்குச்‌ செய்தியின்‌ அடிப்படையாகும்‌. 

இறுதிக்காலம்‌ பற்றிய போதனையில்‌, 


வாடிய | 


199 


அமைதி, அதன்‌ இவிவுலகு சார்ந்த வரை 
யறைகளிலிருந்தும்‌ பாவப்போலித்தன்மை 
யிவிருந்தும்‌ விடுவிக்கப்படுகிறது. அச்‌ 
சுறுத்தும்‌ வாக்குகளை எடுத்துக்கூறும்‌ 
இறைவாக்கினர்கள்‌ இறுதிக்காலத்திலே 
சமாதானம்‌ நிறைவாக நிறுவப்படும்‌ 
என்கின்றனர்‌ சே 2:80; அமோ 9:13. 
ஏசயா “அமைதியின்‌ இளவரசர்‌” வந்து 
முடிவில்லா அமைதியை வழங்குவார்‌ என 
எண்ணுகிறார்‌ எச 9:5; 9:0. ஏனெனில்‌ 
அவரே அமைதி அவார்‌ (மீக்‌ 5ல்‌. 
இயற்கை மனிதனுக்கு அடிபணியும்‌, 
பிரிந்த இரு நாடுகளும்‌ ஒன்று சேரும்‌, 
நாடுகள்‌ அமைதியில்‌ வாரும்‌ ச 2:8; 111; 
32:15-20). இந்த அமைதியின்‌ நற்செய்தி 
நாகூ 3: துன்புறும்‌ இறையடியான்‌ வழி 
யாய்‌ நிறைவேறும்‌ (ஏச 53:5. தனது 
துன்பத்தின்‌ வழியாய்‌ இந்த அமைதியின்‌ 
விலையை அவர்‌ காட்டுகிறார்‌. அந்‌ 
நாளில்‌ தொலைவிவிரப்பவனுக்கும்‌ 
அருகிவிருப்பவனுக்கும்‌ அமைதி அருளப்‌ 
படும்‌, காயங்கள்‌ குணமாக்கப்படும்‌ (37:0). 
நீதி எருசலேமுக்குத்‌ தலைமை தாங்கும்‌ 
(60:17). "இதோ. ஆற்றுப்பெருக்குப்‌ போல்‌ 
எருசவேம்மேல்‌ அமைதியை நாம்‌ 
பொழிந்திடுவோம்‌" (66:12; காண்க 48:18) 


இ) இறுதியாய்‌ நான நூல்கள்‌ 
உண்மை அமைதியைப்பற்றத்‌ தெளிவாய்ப்‌ 
பேசுகின்றன. அண்டவரை அன்பு செய்ப 
வர்கள்‌ மிகுதியான சமாதானத்தைப்‌ பேறு 
வர்‌ (சங்‌ 119:169. ஆனால்‌ நல்லவன்‌ பல 
நேரங்களில்‌ துன்பப்படுகிறான்‌. இது 
செயல்வினைப்பயன்‌ என்ற பிரச்சினை 
யை எழுப்புகிறது. பார்வைக்கு அவர்கள்‌ 
பரிதாபத்திற்குரியவனாக இருப்பினும்‌ 
ஆண்டவரது - கைகளில்‌ அவர்களது 
ஆன்மா உள்ளது. இறந்த: பின்னும்‌ தனித்‌ 
தன்மையோடு நிறைவாக வாழ்கின்றனர்‌. 
ஆ மைதியிலே திளைத்திருச்கின்‌ றனர்‌ 
(ரான 3:1 தெ. அவர்களுக்குப்‌ பெரும்‌ 
பேற்றை அளிப்பவரோடு ஒன்றித்து நிறை 
நலத்தோடு வாழ்கின்றனர்‌, 
1. இயேசுவின்‌ சமாதானம்‌:- 

இறைவாக்கினர்களும்‌ ஞானிகளும்‌ 
அளித்த நம்பிக்கை கிறிஸ்துவில்‌ அளிக்‌ 
கப்படும்‌ உண்மையாகிறது. ஏனெனில்‌ 
அவரிலும்‌ அவராலும்‌ பாவம்‌ வெற்றி 


அனைமதி தொடர்ச்சி 


கொள்ளப்படுகிறது. பாவம்‌ ஒவ்வோரு 
மனிதனிலும்‌ அழிக்கப்படவில்லையெனில்‌ 
ஆண்டவர்‌ இறுதி நாளில்‌ வரவில்லை 
யெனில்‌ அமைதி எதிர்காலக்‌ கொடை 
யாகவே நிற்கிறது. எனவே இறைவாக்‌ 
கினர்‌ கருத்தான, 'சமாதானம்‌ செய்வோர்‌ 
சமாதானத்தில்‌ விதைக்கும்‌ விதையி 
விருந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்‌ 
வென்னும்‌ கணி விளைகிறது: யாக்‌ 3:18; 
காண்க ஏச 42:11) என்பது தொடர்கிறது. 
இதுவே புதியஏற்பாட்டின்‌ அமைதி 
பற்றிய நற்செய்தி. 
1. லூக்கா 

லூக்கா தனது நற்செய்தியிலே அமைதி 
யின்‌ ஆரசரைச்‌ சிறப்பாகச்‌ சித்தரிக்‌ 
கிறார்‌. கிறிஸ்துவின்‌ பிறப்பின்போது 
வானதாதர்கள்‌ உலகிலே அண்டவர்தம்‌ 
தயவு பெற்றவர்களுக்கு அமைதி உண 
டாகுக என அறிவித்தனர்‌ (லூக்‌ 2:14. இதே 
அறிவிப்பு இயேசு யெருசலேமில்‌ நுழைந்த 
போது அவருடைய சீடர்களால்‌ மகிழ்வு 
டன்‌ எழுப்பப்பட்டது (19:3. ஆனால்‌ எருச 
வேம்‌ அவரை ஏற்க மறுத்தது (19:௪3. அவா்‌ 
சமாதானம்‌ என மொழ்கின்றபோது 
அதே மீட்பாக மாறி விடுகின்றது. 'சமா 
தானமாயப்‌ போ' என இயேசுகூறி, பெரும்‌ 
பாட்டூனால்‌ வருந்திய பெண்ணைச்‌ குண 
மாக்கினார்‌ (8:48). மனம்வருத்திய 
பெண்ணின்‌ பாவங்களை மன்னித்தார்‌ 
(7:50). இவற்றின்‌ மூலமாக அவருக்குப்‌ 
பாவம்‌, நோய்கள்‌ மேலுள்ள அதிகாரத்‌ 
தைக்‌ காண்பித்தார்‌. இயேசுவைப்‌ போல 
அவரது சீடரும்‌ சமாதான வாழ்த்தால்‌ 
மக்களுக்கு மீட்பை அளித்தனர்‌ (0:5-9. 
அனால்‌ இந்த மீட்பு உலக சமாதானத்‌ 
திற்கு எதிரானது. "சமாதானத்தையவல 
பிரிவையே ஏற்படுத்த வந்தேன்‌* என்று 
இயேசு கூறுகிறார்‌. 2:5). இறைவாக்கினர்‌ 
போல, போவியான பாதுகாப்பை நம்பி 
ஏமாற வேண்டாமென எச்சரிப்பதோடு 


அவர்‌ நிறைவடையவில்லை (07:28-306; 
காண்க 1 தேச 5:53. போர்களை அழிக்க 
அவர்‌ வரவில்லை, மாறாக இயேசு 


உண்மைச்‌ சமாதானத்தை ஏற்படுத்தினார்‌ 
லூச்‌ 24:38). இந்தச்‌ சமாதானத்தை உலக 
மனைத்திற்கும்‌ சீடர்கள்‌ எடுத்துச்‌ செல்‌ 
கின்றனர்‌ (அ.ப.7:26; 9:31; 15:33. ஏுலெனிவ 


அ/ைமத? (தொடர்ச்ச) 


இறைவன்‌ “எல்லாவற்றிற்கும்‌ ஆண்டவ 
ராகத்‌” தம்மையே காட்டி கிறிஸ்து வழி 
யாக அமைதியை அறிவிக்கிறார்‌. 


3. பவுல்‌: 

பவுல்‌ தமது மடல்களில்‌ கூறும்‌ வாழ்த்‌ 
துக்களில்‌ சமாதானத்தோடு அருளையும்‌ 
சோத்து அதன்‌ மூலத்தையும்‌ நிலைத்‌ 
தன்மையையும்‌ உறுதிப்படுத்துகின்றார்‌. 
மேலாக இது மீட்போடு கொண்டிருக்கும்‌ 
தொடர்பையும்‌ காட்டுகின்றார்‌. கிறிஸ்‌ 
துவே நம்‌ சமாதானம்‌. அவரே யுத இனத்‌ 
தையும்‌ புறவின த்தையும்‌ ஒன்‌ றாய்‌ 
இணைத்தார்‌ (எபே 2:14-22, சிலுவையில்‌ 
அவர்‌ சிந்திய இரத்தத்தால்‌ சமாதானம்‌ 
உண்டாக்கி விண்ணிலும்‌ மண்ணிலும்‌ 
உள்ள யாவற்றையும்‌ அவர்‌ வழியாக 
ஒப்புரவாக்கினார்‌ (கொலலோ 1:20. 
எனவே நாம்‌ ஒரே உடலின்‌ உறுப்பின 
ராய்‌ அமழைக்கப்பட்டிருப்பதால்‌' நம்‌ 
இதயங்களில்‌ கிறிஸ்துவின்‌ சமாதானம்‌ 
ஆட்சி செய்கிறது (கொலே 3:19, தூய 
ஆவியே நமக்குள்‌ இந்தப்‌ பிணைப்பை ஏற்‌ 
படுத்துகிறார்‌ (எபே 4:4௮, ஏற்புடையவன்‌ 
இஹறைவனோடும்‌. இயேசுவோடும்‌, சமா 
தானத்தோடு வாழ்கிறான்‌ “அன்புக்கும்‌ 
சமாதானத்துக்கும்‌ 2ஊற்றாகிய இறைவன்‌” 
(2 கொரி 13:0 அவனை முழுமையாக 
அர்ச்சிக்கிறார்‌ 0 தெச 5:2), பிறரன்பு, 
மகிழ்ச்சி போன்றவைபோல சமாதானம்‌ 
ஆவியன்‌ சனியாகும்‌ (கலா 5:22. அமைதி 
நாம்‌ முன்கூட்டியே வாழ்கின்ற முடி 
பில்லா வாழ்வு உரோ 8:59. இது அறி 
வெல்லாம்‌ கடந்தது (பிவி சீ: துன்பங்‌ 
களில்‌ பொறுமையாக உள்ளது (உரோ 
151-5) அடுத்தவர்‌ உறவிலே மிளிர்வது 
4 கொரி 7:15; உரோ 12:12: 2 திமோ 2:22, 
"கிறிஸ்‌ துவை இறந்தோரிடமிருந்து 
எழுப்பியவரும்‌ சமாதானத்தின்‌ ஊற்றுமா 
கிய இறைவன்‌” (எபி 13:20), சாத்தானை 
அழித்து (உரோ 16:20) எல்லாவற்றையும்‌ 
மூலதிலையில்‌ திரும்ப அமைக்கும்‌ நாளில்‌ 
அ/மைதி மிளிரும்‌. 


3. யோவான்‌ 

இயேசுவின்‌ தியாகத்தால்‌ விளைந்த 
கனியே சமாதானம்‌ (யோவா 16:42. 
ஒத்தமை நற்செய்திகள்‌ கூறுவதுபோல்‌ 
இயேசு அளிக்கும்‌ சமாதானம்‌ உலக 


200 


சமாதானம்‌ போன்றதன்று. இறைவன்‌ 
தங்களோடு இருந்ததால்‌ இஸ்ராயேலர்‌ 
சமாதானத்தைப்பெற்றனர்‌ (வலேவி 26:13: 
ஏச 37:20) என்பதைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
யோவான்‌. யேசுவின்‌ பிரசன்னத்தில்‌ 
அமைதியின்‌ கூலத்தையும்‌ உண்மையை 
யும்‌ காட்டுகின்றார்‌, இதில்‌ அவரது 
முன்னோக்கின்‌ சிறப்புப்‌ பண்புகளில்‌ 
ஒன்று அமைந்துள்ளது, எனவேதான்‌ 
இயேசு தங்களைவிட்டுப்‌ பிரிகின்றார்‌ என 
சீடர்கள்‌ வருந்தியபோது “என்‌ சமாதா 
னத்தை உங்களுக்கு விட்டுச்‌ செல்கிறேன்‌” 
என இயேசு உறுதிகூறுகின்றார்‌ (யோவா 
14:27). இந்தச்‌ சமாதானம்‌ இயேசுவின்‌ 
பிரசன்னத்தோடல்லாமல்‌ இவ்வுல கின்‌ 
மேல்‌ கொண்ட வெற்றியோடு இணைக்கப்‌ 
படுகிறது. சாவை வென்று அவர்‌ சமா 
தானத்தையும்‌ தூய அவியையும்‌ பாவத்‌ 
தின்‌ மேல்‌ அதிகாரத்தையும்‌ அளிக்கிறார்‌ 
(2019-23. 


சீ. அமைதியின்‌ தாயகாட்சி:- 

வானக எருசலேமை தியாணிக்கச்‌ 
செய்யும்‌ நம்பிக்கையில்‌ அிறிஸ்துவன்‌ 
அசையாது நிலைத்து நின்று (திருவெளி 
41:2 சமாதானம்செய்பவர்‌ பேறு பெற்றவர்‌ 
என்ற பேற்றின்‌ மகிழ்ச்சியை அனுபவிக்க 
அவன்‌ ஆவலோடு எதிர்பார்க்கிறான்‌ 
(மத்‌. 5:4). ஏனெனில்‌ இது கடவுளைப்‌ 
போலவும்‌, ஒரே மகனான இயேசுவில்‌ 
கடவுளின்‌ பிள்ளைகளுமாக வாழ்வதும்‌ 
ஆகும்‌. எனவே இயேசுவின்‌ சீடன்‌ இவ்‌ 
வுலஅிலே ஒற்றுமையும்‌ அமைதியும்‌ நிலவ 
முழுவலிமையேடு முயல்கின்றான்‌. இம்‌ 
முயற்சியில்‌ அவனுக்கு வழிகாட்டுகின்ற 
மூன்று கொள்கைகள்‌ இங்கே முக்கிய 
மானவை. அவை ௮) இயேசுவின்‌ இறுதி 
வருகையில்‌ எல்லா மக்களும்‌, உலக 
முழுமையும்‌ இயேசுவை ஆண்டவரென 
ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌ உறுதியான உலக 
லாவிய அமைதியை நிறுவும்‌, அஆ இனம்‌, 


குலம்‌, பால்‌ ஆகிய பாகுபாடுகளுககு 
அப்பாற்பட்ட இருச்சபையே உலகில்‌ 
மக்களிடையே அமைதியின்‌ இடமும்‌, 
அடையளமும்‌ ஊற்றுமாகும்‌ (கலா 35:88; 
கொலே 3:10. ஏனெனில்‌ திருச்சபையே 


கிறிஸ்துவும்‌ ஆவியை அளிப்பவருமானவ 
ரின்‌ உடலாகும்‌. இ) கடவுளுக்கும்‌ மனித 


201 


னுக்கும்‌ முன்னால்‌ நீதியுடைமையே சமா 


தானத்தின்‌ அடித்தளம்‌. ஏனெனில்‌ 
நீதியே பிரிவினைகளுக்குக்‌ காரணமான 
பாவத்தை அளிக்கிறது. இறைவன்‌ 


ஒருவர்‌ மட்டுமே அமைதி அளிக்கிறார்‌. 
கிறிஸ்துவன்‌ அவருக்குச்‌ செவிமடுத்து, 
சமாதானம்‌ செய்யும்‌ தன்‌ முயற்சியைத்‌ 
தொடர்ந்து நடத்துகின்றான்‌. ஏனெனில்‌ 
“இறைவன்‌ பேசுவதோ சமாதானமே. 
உண்மை புமியினின்று முளைத்தெமும்‌. 
நீதி நேர்மை வானத்திலிருந்து எட்டிப்‌ 
பார்க்கும்‌. நன்மையானதை யாவே அருள்‌ 
வார்‌. நம்‌ நிலமும்‌ தன்‌ பலனைத்‌ தரும்‌. 
நீதி அவருக்கு முன்‌ செல்லும்‌, அமைதி 
அவரைப்‌ பின்தொடரும்‌” (சங்‌ 85:8-15). 


அமோக்கு (அர ஆழமான) 

பாபிலோன்‌ அழ மைதனத்தினின்று 
செருபாபேலோடு உடன்‌ வந்த குழுவில்‌ 
இருந்த குருக்களில்‌ ஒருவரும்‌, குடும்பங்‌ 
களில்‌ ஒன்றின்‌ தலைவருமாவார்‌ (நெக 
12:7). யொயாக்கிம்‌ பெரிய குருவாக 
இருந்த காலத்தில்‌ குருவாக இருந்த ஏபே 
ரின்‌ ஒரு மூதாதையார்‌ (2:20). 


அமோனா (ப0NAH- கூட்டம்‌. திரள்‌) 
கோகு கூட்டத்தார்‌, இஸ்ராயேலின்‌ 
மீது படையெடுத்துத்‌ தோற்கடிக்கப்பட்ட 
பின்‌ இந்நகரில்‌ அழிச்கப்படுவார்கள்‌ 
என்று எசக்கியேல்‌ இறைவாக்கினர்‌ 
முன்னறவித்தார்ளஎச 39:10. 


அபாரிமுக்கும்‌, யோர்தானின வாய்க்‌ 
கும்‌ இடையிலுள்ள பள்ளத்தாக்குப்‌ பகுதி 
யில்‌, பாகால்‌-அமோனுக்கு அருகில்‌ இவ்‌ 
விடம்‌ இருந்திருக்கலாம்‌. இதற்கு மெகி 
தோ பளளத்தாக்கிவுள்ள எல்‌-லெக்கும்‌ 
லெகியோ ஒருவேளை அதாதுரிம்மோன்‌) 
-ஜஐ மற்றோரு இடமாக அடையாளம்‌ 
காட்டுவர்‌. இது ஒரு நகரமே இல்லை 
என்பதும்‌ சாத்தியம்‌. 
"அம்கா அரோசு" (AMH AREZ - மண்ணின்‌ 
மைமந்தர்‌ கள்ர்‌. 

ஒரு இடத்தின்‌ மக்கள்‌ தொகையைப்‌ 
பற்றி குறப்பிடும்போது இந்த வார்த்தை 
பயன்படுத்தப்படுகிறது. விவிலிய காலத்‌ 
திற்கு பின்பு, சமயத்தைப்பற்றி அறிவில்‌ 
வாத பொதுமக்கள்‌, பிற தாழ்ந்த குல்‌ 
மக்கள்‌, தொழிலாளர்கள்‌ ஆகியவர்களை 


யில்‌ 


அம்ச அரேோச 


தாழ்த்திப்‌ பேச இந்த வார்த்தை பயன்‌ 
படுத்தப்பட்டது. ஆனால்‌ தீவிர ஆராய்ச்‌ 
சிக்குப்‌ பின்பு இந்த வார்த்தையானது ஒரு 
சமூக இனத்தை மட்டுமே குறிக்கப்பயன்‌ 
படுத்தப்பட்ட கலைச்‌ சொல்லாகத்‌ தெரி 
கிறது. மேலும்‌ இந்த ஆராய்ச்சியின்‌ 
முடிவுகன்‌, இந்த வார்த்தையானது, 
இஸ்ராயேலின்‌ அரசியவில்‌ பிரதிநிதித்து 
வம்‌ பெற்ற, எல்லாவித உரிமைகளைய்ம்‌ 
கொண்ட ஒரு மக்களவையைத்தான்‌ குறிப்‌ 
பிடுகின்றது என்றும்‌ தெரிவிக்கின்றன. 
இந்த மக்கள்‌ அமைப்பு நாடு கடத்தப்பட்ட 
பின்பும்‌: செயல்பாட்டில்‌ இருந்திருக்‌ 
கின்றது. மக்களாட்சி மலர்வதற்கு மூன்‌ 
னால்‌, கிரேக்க நகரங்களில்‌ காணப்பட்ட 
தைப்‌ போன்ற 0 அர 25:19--20) குறுநிலத்‌ 
தில குறுகிய படையோடு வாழ்ந்த மக்கள்‌ 
கூட்டம்‌ என்று சமூகவியல்‌ அறிஞர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. 

குறுகிய கண்ணோட்டத்தில்‌ இந்தச்‌ 
சொல்லானது, ஒருகுறிப்பிட்ட பகுதியில்‌ 
வாழ்ந்த பொறுப்புள்ள ஆண குடிமகன்‌ 
களையும்‌, தங்களது சொந்தநிலத்தில்‌ 
முழு உரிமையோடு வாழ்ந்த திருமண 
மான அண்களையும்‌, விழாக்களின்போ 
தும்‌, அரசியல்‌ பணிகளின்போது நாட்டை 
பாதுகாக்கும்‌ ஆண்களையும்‌ குறிப்பிடு 
கின்றது. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட பகுதி 
யில்‌ வாழ்ந்த மக்களைப்பற்றி பழைய ஏற்‌ 
பாடு குறிப்பிடுகிறது. அவர்கள்‌, எகிப்தி 
யர்கள்‌ (அதி 42: கானாணியர்கள்‌ (எண்‌ 
13:28) இத்தியர்கள்‌ (ஆதி 23:7. 12.19 போன்‌ 
றோர்கள்‌ அவர்‌. பொதுவாக நிலம்‌ 
அல்வது பகுதி அல்லது நாடு என்று 
சொல்வதைவிட அந்த பகுதியின்‌ பெயரை 
இணைத்துச்‌ சொல்லும்போது, அப்பகுதி 
வாழ்ந்த மக்களைக்‌ குறித்தது. 
சான்றாக யூதாவின்‌ மக்கள்‌ யூதாவின்‌ 
பகுதியில்‌ வாழ்ந்த மக்களைக்‌ குறித்தது. 

மண்ணின்‌ மைந்தர்கள்‌ என்று சொல 
லப்படுபவர்கள்‌, சமுக அரசியல்‌ முக்கி 
யத்துவம்‌ பெறுகிறார்கள்‌. காரணம்‌ அவர்‌ 
களைப்பற்றி எங்கெல்லாம்‌ சொல்லப்படு 


கின்றதோ, அங்கெல்லாம்‌ வரலாற்று 
உண்மைகளும்‌ காணப்படுகின்றன. 
யோவாசின்‌ முடிசூடல நிகழ்ச்சியில்‌ 


(2 அர 77:12.18.20) இது தெளிவாக விளங்கு 


அம்கா அரேச (தொடர்ச்சி) 


கிறது. 21:24-இல்‌ இவர்கள்தான்‌ ஆமோ 
னை பழிவாங்கிவிட்டு அவனது மகன்‌ 
யோசியாவை அரசனாக்குகிறார்கள்‌. 
அதுபோல 23:3 தல்‌ யோசியாவின்‌ 
மரணத்திற்கு பின்பு யோவகாசை அரச 
னாக்குகிறார்கள்‌. 29:45-இல்‌ மண்ணின்‌ 
மைந்தர்கள்‌ எலிப்துக்கு கப்பம்‌ கட்டத்‌ 
தொடங்கினார்கள்‌. எரேமியா இறைவாக்‌ 
கினரும்‌ எசக்கியல்‌ இறைவாக்கினரும்‌ 
அரசர்‌, இளவரசர்கள்‌, குருக்கள்‌ அகிய 
, வர்களுக்குப்‌ பின்பு இந்த மக்களைப்‌ பற்றி 
குறிப்பிடுகிறார்கள்‌ (எரே 1:14; 34:19; 37:8: 
44:21; எ௪ 7:27; 22:25-29), அவர்கள்‌ மன்னன்‌, 
குருக்கள்‌, இளவரசர்கள்‌ அகியோர்‌ 
கலந்து கொண்ட “ஏழாவது அண்டில்‌ 
கைதிகளை விடுதலை செய்யும்‌” ஒப்பந்தத்‌ 
தின்போது இவர்களும்‌ கலந்து கொண்ட 
தாக எரே 34-இல்‌ கூறப்பட்டுள்ளது. எசக்‌ 
கியேல்‌ (22:89) இவர்கள்‌ ஏழைகளையும்‌ 
வறியவர்களையும்‌ கொடுமைப்படுத்திய 
தற்காக அவர்களைப்‌ பழித்துரைக்கிறார்‌. 
இவை அளனைத்திவிருந்து, யூதாவின்‌, 
அரசியல்‌, பொருளாதார, சமூக வாழ்க்‌ 
கையில்‌ இவர்களுக்கு பெரும்‌ பங்கு இருந்‌ 
திருக்கின்றது என்றும்‌, குருக்களுக்கு 
அடுத்தப்படி யான சமூக நிலையை இவர்‌ 
கள்‌ வகித்தார்கள்‌ என்றும்‌ தெளிவாகத்‌ 
தெரிகிறது. நெபுக்கதுனே சார்‌ எருசலே 
மில்‌ விட்டுச்சென்ற மக்களைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ பொழுது மட்டுமே (2 அர 4:14 
மண்ணின்‌ ஏழை மக்கள்‌ என்று குறிப்பிடப்‌ 
படுவதன்‌ மூலம்‌, இந்த வார்த்தையானது 
தாழ்ததப்பட்டவர்களையும்‌ குறிப்பிடப்‌ 
பயனபட்டி ருக்கலாம்‌ என்று தெரிகிறது. 

நெபுக்கதுனேசார்‌ தலைமைக்குரு, 
௨ குவிக்குரு ஆகியவரோடு அறுபது 
மண்ணின்‌ மைந்தர்களையும்‌ கைது செய்‌ 
ததாக கூறுப்படுகிறது. நிச்சயமாக இந்த 
அறுபதுபேரும்‌, சமூக அரசியல்‌ முக்கியத்‌ 
துவம்‌ வாய்ந்தவர்களாகவே இருந்திருக்க 
வேண்டும்‌ இவர்கள்‌ பின்பு இரிபிலாவில்‌ 
. கொல்லப்பட்டார்கள்‌ (2 அர 25:18-2). 


நாடுகடத்தப்பட்டு திரும்பி வந்தபின்பு, 
பொறுப்புடைய குழி. மகன்‌ என்ற 
பொருளை இவ்வார்த்தையானது இழந்‌ 
தது. நாடுகடத்தலிலிருந்து திரும்பமுடி 
யாத இரண்டாம்‌, மூன்றாம்‌, நான்காம்‌ 


202 


தலைமுறைகள்‌ தாங்கள்‌ வாழ்ந்த நாட்‌ 
டில்‌ உள்ள பிற மக்களை மண்ணின்‌ மைந்‌ 
தர்கள்‌ என்றழைத்தனர்‌. அதுபோல்‌ நாடு 
கடத்தவிலிருந்து திரும்பியவர்கள்‌ யூதா 
நாட்டில்‌ - வாழ்ந்து கொண்டிருந்த 
வர்களை மண்ணின்‌ மைந்தர்‌ என்றழைத்த 
னர்‌. நாடுகடத்தலிலிருந்து திரும்பி வந்த 
வர்களுக்கும்‌ இவர்களுக்கும்‌ அடிக்கடி 
சண்டைகள்‌ ஆரம்பமாயின. எஸ்‌ 4:4-இல்‌ 
இவ்வாறு திரும்பி வந்தவர்கள்‌ 'யூதாவின்‌ 
மக்கள்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 
அவர்களுக்கு தொல்லைக்‌, கொடுத்து, 
சொந்த நாட்டில்‌. இருந்தவர்கள்‌ மண்‌ 
ணின்‌ மக்கள்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ள 
னர்‌. இவர்கள்‌ பிற இனத்தவர்களேடு 
திருமணம்‌ செய்து கலப்பின மானவர்கள்‌. 


ராபி இலக்கியங்களில்‌, போதகர்கள்‌ 
யாரையெல்லாம்‌, மதத்திற்கும்‌, ஆற 
நெறிக்கும்‌ சட்டத்திற்கும்‌ எதிரானவர்‌ 


களாக கருதினர்களோ அவர்கள்‌ எல்‌ 
ஸாம்‌ மண்ணின்‌ மைந்தர்கள்‌ என்று குறிப்‌ 
பிட்ளெளார்கள்‌. இவ்வாறு, பொது 
மக்கள்‌, வாழ்க்கைத்‌ தேவைகளை அமைத்‌ 
துக்கொள்வதில முழுவதும்‌ ஈடுபட்டிருந்த 
தால்‌, சடங்குச்‌ சுத்திபற்றி இவர்களால்‌ 
அக்கறை கொள்ள முடியவில்லை என்ற 
கருத்து நிலவியது. பரிசேயர்களுக்கும்‌, 
பொதுமக்களுக்கும்‌ இடையேயுள்ள வேறு 
பாடு தெளிவாகத்‌ தெரிந்ததே. இயேசு, 
பரிசேயர்களின்‌ செயல்பாட்டிற்கு எதி 
ரான போராட்டத்தில்‌, பொதுமக்களைச்‌ 
சார்ந்து நின்றார்‌ மாத்‌ 7:1-5; லூக்‌ 6:1-5; 
11:37-4). யோவா 7:49-இல்‌ பரிசேயர்கள்‌ 
சட்டம்‌ அறியாத கூட்டம்‌ எனக்கண்டித்‌ 
துப்பேசுவது இந்த மக்களைத்தான்‌ . 
அனால்‌ விவிலிய காலத்திற்குப்பின்‌ சமூக 
நிலையைக்‌ குறிக்க இந்த சொல்‌ பயன்‌ 
பட்டதா? என்பதை அறிய சரியான 
சான்றுகள்‌ இல்லை. தொடக்கக்கால 
தானாக்‌ இலக்கியங்களில்‌ இந்த வார்த்‌ 
தையானது, மேல்‌ குலத்தவார்களால்‌, 
உழவர்கள்‌, நிலத்தை தோண்டுபவர்கள்‌, 
பொதுமக்கள்‌ போன்றோரைக்‌ குறிக்கப்‌ 
பயன்பட்டது. இவர்கள்‌ தாய்மையற்றவர்‌ 
களாகக்‌ கருதப்பட்டனர்‌. இப்பேற்பட்ட 
மக்களில்‌ பலர்‌ கிறிஸதுவர்களாக மாறிய 
போது, யூத கிறிஸ்தவர்களை இழிவு 


203 


படுத்த இந்த வார்த்தை பயன்படுத்தப்‌ 
பட்டது. ஆனால்‌ உண்மையில்‌ இந்த 
வார்த்தையானது சரூகத்தில்‌ ஒருவரின்‌ 
இடத்தை குறிப்பிடவும்‌, மதச்‌ சம்மந்த 
மான அறிவற்ற தன்மையை குறிக்கவும்‌ 
பயன்படுத்தப்பட்டது. 

அம்சி (442!- என்‌ வவிமை, ஆண்டவர்‌ 
வலுப்படுத்துகிறார்‌ என்ற பொருள்படும்‌ 
அமசியா என்ற பெயரின்‌ சுருக்கமாக 
இருக்கலாம்‌) 

1. மெராரி குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
லேவியன்‌, பானியின மகன்‌. அண்டவரின்‌ 
ஆலயத்தில்‌ திருப்பேழை நிறுவப்பட்ட 
போது. ஆலயப்‌ பாடர்களுககுப பொறுப்‌ 
பாகயிருந்த ஏத்தானின்‌ மூதாதையர்‌ (1 
நான்‌ 6:46). 

2. அடிமைத்தளத்திற்கு பிறகு எருசலே 
மில்‌ வாழ்ந்த அதாயாவின்‌ மூதாதையர்‌. 
செக்கரியாவின்‌ மகன்‌ (நக 11:12. 1 நாள்‌ 
9:12-இல்‌ கொடுக்கப்பட்டுள்ள வழிமரபுப்‌ 
பட்டியவில்‌ அம்சியின்‌ பெயர்‌ இடம்‌ பெற 
விலவை. 
அம்பட்டன்‌ 

இவர்கள்‌ தலைமுடியை வெட்டுபவர்‌, 
தாடியை அழகு செய்பவர்‌ அவர்‌. விவி 
வியக்‌ காலங்களில்‌ இவர்கள்‌ எப்போதும்‌ 
தங்கள்‌ வேலையில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌ 
எண்‌ 6:5; எச 5). பொதுவாகத்‌ திறந்த 
வெளியில்‌ வேலை செய்தனார்‌. சவரக்‌ 
கத்திதான்‌ அவர்களது கருவி. இன்றைய 
மேற்காசிய நாடுகளில்‌ தலைமுடி வழிப்‌ 
பது சமய முக்கியத்துவம்‌ வாயந்ததாகக்‌ 
காணப்படுவதுபோல்‌ விவிவிய காலத்தில 
காணப்பட்டதாக சான்று இல்லை. 


அம்பறாத்தூணி :- (பேட்டா) 

அம்புகளை வைத்துக்‌ கொள்ள பயன்‌ 
படும்‌ ஒரு குழுவை போன்ற அமைப்பு 
உடையது. இது கோலினால்‌ செய்யப்பட்‌ 
டி. ருக்கும்‌. அழகு செய்யப்பட்ட உலோகங்‌ 
களால்‌ சுற்றப்பட்டு, வண்ணங்கள்தட்டப்‌ 
பட்டிருக்கும்‌. இதை வழக்கமாக தோளில்‌ 
சுமந்திருப்பர்‌. 

விவிவியத்தில்‌ அம்பறாத்தாணி உருவ 
கமாக சங்‌ 127:5-இல்‌ குடும்பச்‌ சூழ்நிலை 
யிலும்‌, ஏச 39:2௨-இல்‌ தம்‌ ஊழியனைத்‌ 
தீட்டிய அம்பாகச்‌ செய்து இறைவன்‌ 
தமது அம்பறாத்தூணியில்‌ ஒளித்து வைத்‌ 


அம்பிப்பொவி 


திருப்பார்‌ என்றும்‌, புல 3:18-இல்‌ 
இறைவன்‌ “தமது அம்பறத்தா தூணியில்‌ 
உள்ள அம்புகளை என்‌ மார்பில்‌ எய்தார்‌”. 
என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. மற்ற இடங்‌ 
களில்‌ இது வீரரின்‌ ஒரு கருவி என்றே 
கொள்ளலாம்‌. 


அம்பிப்பொலி (AMPHIPOLIS - நகரைச்‌ 
சுற்றி, சூழப்பட்ட நகரம்‌) 
மக்கதோனியாவில்‌ முதல்‌ மாகாணத்‌ 
தின்‌ தலைநகர்‌. ஸ்டிரிமோன்‌ அற்றுப்‌ 
படுக்கையில்‌ கடவிவிருந்து சீ கி.மீ. 
தொலைவில்‌ அம்பிப்பொவி அமைந்துள்‌ 
னது. திராக்கேயிலிருந்து, மக்கதோனியா 
வின்‌ தெற்குக்‌ கடற்கரையில்‌, எக்னே சியன்‌ 
பாதையில்‌ அமைந்திருந்த ஒரு மூக்கிய 
இடமாகும்‌. செருசு கி.மு. 480- இல்‌ படை 
யெடுத்தபோது இவ்விடத்து பாலத்தின்‌ 
வழியாகத்தான்‌ இந்த ஆற்றைக்‌ கடந்து 
சென்றார்‌. ஏதோனியின்‌ நகரமாக இருந்‌ 
தது. அப்போது இவ்விடம்‌ ஒன்பது 
வழிகள்‌ என்றழைக்கப்பட்டது. திராக்கே 
யைச்‌ சேர்ந்த கிரேக்காகள்‌ அவர்களின்‌ 
குடியிருப்பை அங்கு ஏற்படுத்த முயன்ற 
னர்‌. கி.மு. 497-இல்‌ மிலேத்தின்‌ அரிஸ்‌ 
தோகொரஸ்‌ தாரியு அரசரிடம்‌ இருந்து 
தப்பிவந்தபோது, இங்கிருந்து விரட்டப்‌ 
பட்டு கொலை செய்யப்பட்டார்‌. 33 அண்டு 
களுக்குப்‌ பிறகு கி.மு. 437-இல்‌ ஏதன்‌ சியர்‌ 
இதைக்‌ கைப்பற்றி ஒரு குடியிருப்பை 
ஏற்படுத்தினர்‌. 424-இல்‌ ஸ்பார்தர்களிடம்‌ 
சரண்‌ அடைந்தது. 357-இல்‌ மக்கதோனி 
யாவைச்‌ சேர்ந்த பிலிப்பு இதைக்‌ கைப்‌ 
பற்றினார்‌. 168-இல்‌ உரோமையர்‌ இதைக்‌ 
கைப்பற்றி மக்கதோணனியாவின்‌ முதல்‌ 
மாவட்டத்திற்கு தலைநகர்‌ அக்கினார்‌. 
இந்‌ நகரத்தின்‌ வடக்கு, தெற்கு, மேற்கு 
ஆகிய 3 பகுதிகளும்‌ ஸ்டூரிமோன்‌ 
ஆற்றால்‌ சூழப்படவே, காக்னோன்‌ என்ற 
ஏதன்சியர்‌ இந்நகருக்கு அம்பிபொவி 
என்று பெயரிட்டு, கிழக்குப்‌ பகுதியில்‌ 
மதிற்சுவர்களை எழுப்பினர்‌. மக்கதோனி 
யா உரோமையர்களால்‌ நான்கு மாவட்டங்‌ 
களாக பிரிக்கப்பட்டபோது, கி.மூ.157- 
இல்‌ அம்பியொவி முக்கியத்துவம்‌ பெற்று 
விளங்கியது. 
பவுல்‌ இரண்டாம்‌ வேத போதகப்‌ 
பயணத்தில்‌ தெசவோனிக்காவிற்குச்‌ செல்‌ 


அம்பிவியாத்து 


வுவதற்கு அம்பிப்பொலி வழியாகத்தான 
சென்றார்‌ (அ.ப.17: 


அம்பிலியாத்து (கஅபா ப5- பரந்த , பெரிய) 

பொதுவாக அடிமைகளுக்கு அளிக்கப்‌ 
படும்‌ பெயர்‌. இப்பெயர்‌ ஓர்‌ குறிப்பிட்ட 
நபரைக்‌ குறிப்பதாகக்‌ காணப்படுகிறது 
உரோ 16:4). பவுல்‌ தனது திருமுகத்தில்‌ 
“அண்டவருக்குள்‌ என்‌ அன்பார்ந்த" என்று 
இவரை வாழ்த்துகிறார்‌. இவர்‌ எபேசு நக 
ரில்‌ வாழ்ந்திருக்கலாம்‌ என சூழ்நிலைப்‌ 
பொருத்தம்‌ காட்டுகிறது. பவுலுக்கும்‌, 
இவருக்கும்‌ சுமூகமான உறவு இருந்திருப்‌ 
பதை அவரது வாழ்த்திலிருந்து அறி 
அ/றோம்‌. 
அம்மதாத்தா (HAMMEDATHA - இரட்டிப்பு, 
நிலவால்‌ கொடுக்கப்பட்டது) 

எஸ்தர்‌ நாவில்‌ யுதர்களின்‌ முக்கிய 
எதிரியாகத்‌ திகழும்‌ ஆமானின்‌ தந்தை 
எஸ்த 3:1.10; 8::5; 9:10.24). 
அம்மணம்‌ (NAKEDENESS) 

விவிலியத்தில, சரியான அடை அணி 
யாத நிலையிலிருந்து முழுவதும்‌ அடை 
யின்றி இருக்கும்‌ பல நிலைகளைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்லாகும்‌, 

எபிரேய சமூகத்தில்‌ அம்மணமாய்‌ 
இருத்தல்‌ தடை செய்யப்பட்டி ருந்தது. 
இதற்கு விந்து (லேவி 15:2-10). மாதவிடா 
யில்‌ வடியும்‌ இரத்தம்‌ (5:19-24), மற்றபடி 
வடியும்‌ இரத்தம்‌ (15:25-30), சில சமயங்‌ 
களில்‌ துப்பிய எச்சில்‌ 05:9 போன்ற உட 
விவிருந்து வடியும்‌ நர்த்தன்மையுடையவை 
அசுத்தமானவையாகக்‌ கருதப்பட்டது 
ஒரளவுக்குக்‌ காரணமாகலாம்‌. ஆடை 
இவைகளை உறிஞ்சி பொதுவாக பகுதி 
களை கறைப்படுத்துவதைத்‌ தடுத்தது. 


எபிரேய வழஃகில்‌, அம்மணம்‌, 
பாலின உறவுகளைக்‌ குறிக்கும்‌. மறைத்‌ 
துக்கூறும்‌ வழக்காகும்‌ லேவி 18:5-19). 
பொது இடங்களில்‌ அம்மணமாய்‌ இருத்‌ 
தல்‌ வெட்கத்திற்குரியதாகும்‌. இது வேசி 
யின்‌ பண்பாகும்‌ (/ சாமு 20:00; திருவெளி 
17:16). இறைவாக்கினர்கள்‌ இஸ்ராயேல 
ரின்‌ பதிதத்தைக்‌ காட்டும்‌ அடையாள 
மாக காமம்மிக்க அம்மணமான வேசி 
என்ற உருவத்தைப்‌ அடிக்கழுி பயன்‌ 
படுத்துகின்றனர்‌ (௭௪ 16:15-43; 23; ஓசே 2:1 


204 


-13). அனால்‌ அம்மணம்‌ கொடிய வறுமை 
யின்‌ விளைவாகவும்‌ இருக்கலாம்‌ உப 
28:48; திருவெளி 2:17-18). இந்நிலை நற்‌ 
செயல்‌ செய்வதற்கு ஒரு. வாய்ப்பாகும்‌ (௭௪ 
18:7.16; மத்‌ 25:36-சீச்‌; காண்க யாக்‌ 2:15 -29). 
அப்போஸ்தலர்கள்‌ அடிக்கடி இத்‌ தகைய 
கொடிய நிலையில்‌ இருந்தனர்‌ என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌ ப கொரி 4:11:2 கொரி 
17:27: காண்க யோவா 21:9) 


அம்மணமாய்‌ இருத்தல்‌ கனானியரின்‌ 
வழிபாட்டோடு தொடர்புடையதால்‌ 
இஸ்ராயேலின்‌ சமயச்‌ சடங்குகளில்‌ இது 
தடை செய்யப்பட்டி ருந்தது காண்க லேவி 
20: 23). ஆகவே குருக்கள்‌ நிர்வாணம்‌ கீழே 
யுள்ள மக்களுக்குத்‌ தெரியாதபடி க்கு பீடங்‌ 
கள்‌ படி கன்‌ இல்லாது கட்டப்படவேண்டும்‌ 
(20:24. இருப்பினும்‌, மோசே மலைமேல்‌ 
கட்டளைகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டி ருந்த 
போது, ஆரோன்‌ மக்களின்‌ கட்டாயத்தி 
னால்‌ பொற்கன்று செய்ய, அதன்‌ மூன்‌ 
மக்கன்‌ அம்மணமாய்‌ நடனமாடினர்‌ 
(32:25). சவுல்‌ பகவிலும்‌, இரவிலும்‌ அம்‌ 
மணமாய்‌ விழுந்து கிடந்து ஆவேசமாய்‌ 
இறைவாக்குரைத்தார்‌ 4 சாமு 19:24. எகிப்‌ 
தின்‌ அழிவை எடுத்துக்காட்டும்‌ கண 
கூடான இறைவாக்காக மூன்று ஆண்டு 
களுக்கு ஏசயா அடையின்றி நடனமாடி 
னார்‌ ச 20:2-தி, உடன்படி க்கைப்‌ பேழை 
யைக்‌ கொண்டு வரும்போது தாவீது 
ஆடைகளை உரித்து போட்டு உற்சாகமாக 
நடனமாடினார்‌ (2 சாமு 6:20). 


பொதுவாக ஆடையின்றியிருக்கும்‌ பல 
இலைகளையும்‌ எபிரேய அலலது 
கிரேக்கச்‌ சொற்கள்‌ வேறுபடுத்தப்பட 
வில்லை. ஆயினும்‌ முன்று நற்செய்தி நூல்‌ 
கன்‌, இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டி 
ருந்த போது, அவரது அடைகளை வீரர்‌ 
கள்‌ பங்கு போட்டனர்‌ என்று கூறுகின்‌ ஊன 
(மத்‌ 27:35: மாற்‌ 15:24: யோவா.19:2). வர 
மாற்றுச்‌ சான்றுகளிவிருந்து நமது படங 
களிலும்‌ சுருபங்களில்‌ காட்டுவதுபோல்‌ 
ஓரளவு அடை அணிந்திராமல்‌, இயேசு 
முழுவதும்‌ அம்மணமாய்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டு ருக்கவேணடும்‌ என்று 
தெரிகிறது. இதைத்தான்‌ சிலுவையின்‌ 
அவமானம்‌ அல்லது நிந்தை என எபி 
12:9) சிலர்‌ விளக்றுவர்‌. 


205 


சில இடங்களில்‌ அம்மணம்‌ குற்றமின்‌ 
மையையும்‌ பிறந்த நிலையையும்‌ குறிக்‌ 
கிறது (யோபு 1:21; திருவுரை 5:15; காண்க: 
எச 16:7.22). வீழ்ச்சிக்கு முன்‌ ஆதாமும்‌ 
ஏவாளும்‌ அம்மணமாய்‌ இருந்தாலும்‌ 
வெட்கப்படவில்லை (ஆதி 2:25). மரத்தி 
விருந்து பழத்தைத்‌ தின்றபின்‌ தாங்கள்‌ 
அம்மணமாய்‌ இருப்பதை உணர்ந்து, 
அத்தி இலைகளைத்‌ தைத்து இடுப்பில்‌ 
உடுத்திக்‌ கொண்டனர்‌ ட:0). 


அம்மா (கMMAH - தலைவனின்‌ தாய்‌) 
யோர்தான்‌ பன்னத்தாக்கினுள்‌ பாலை 
வனத்து சரிவு இறங்கும்‌ ஆரம்பத்திலுள்ள 
பென்யாமின்‌ பகுதியைச்‌ சேர்ந்த கிப 
யோன்‌ பாலைவன வழியில்‌ உள்ள அியாகு 
வுக்கு அருகிலுள்ள ஒரு குன்று & சாமு 
2:24). இங்குதான்‌ கிபயோன்‌ போருக்குப்‌ 
பின்‌ தொடர்ந்து முன்னே றித்துரத்திவந்த 
யோவாபோடு அபினேோர்‌ தற்காவிகப்‌ 
போர்‌ நிறுத்த உடன்படிக்கை செய்து 
கொண்டார்‌. அதன்படி எதிர்த்து நின்ற 
படைகள்‌ தத்தம்‌ தலைமையகங்களுககுத்‌ 
திரும்பிச்‌ சென்றுவிட்டன (2 


அம்மிசதாய்‌ (AMMISHADDAI- சதாய்‌ 
எல்வாம்‌ வல்லவர்‌, என்‌ உறவினர்‌ 

பாலைவனப்‌ பயணத்தில்‌ தாண்‌ குலத்‌ 
தின்‌ தலைவராய்‌ இருந்த அகியேசரின்‌ 
தந்தை (எண 1:18; 2:25; 7:66; 10:25). 


அம்மிசபாது (44/2ABAD-என்‌ உறவினர்‌ 
கொடுத்தார்‌) . 

தாவீதின்‌ புகழ்‌ பெற்ற வல்ல வீரர்‌ 
களுக்குத்‌ தலைவரான பெனாயாவின்‌ 
மகன்‌ (3 சாமு 23:20-23; 1 நாள்‌ ப:22-25) 
தாவிதுடைய படைப்பிரிவை அம்மிசபாது 
கண்காணித்து வந்தார்‌. 1 நாள்‌ 27-6-இன்‌ 
படி இவர்‌ அப்பிரிவுக்கு மூன்றாம்‌ மாதத்‌ 
தில்‌ தலைமை தாங்கினார்‌. பெனாயா 
முப்பது பேருக்குத்‌ தலைவராக உயர்த்தப்‌ 
பட்டபின்‌, அவரது பிரிவுக்கு அம்மிசபாது 
தலைமை தாஙகியிருக்க வேண்டும்‌. 


அம்மியுது (ரிப்‌ - என்‌ உறவினன்‌ 
உயர்த்தப்படுகிறான்‌, மேன்மை பெறு 
கிறான்‌, 

1. பாலைவனத்தில்‌ பயணம்‌ செய்த 
போது, எப்பிராயிம்‌ பாதிக்‌ குலத்தில்‌ 
தலைவராக இருந்த எவிசாமாவின்‌ 


சாமூ ச:ச2- து. 


அம்மினதாபு 


தந்‌ைத (எண்‌ 1:10; 2:18; 7:48.53; 10:22. இவர்‌ 
யோசுவாவிற்குக்‌ கொள்ளுப்பாட்டன்‌ 
ஆவார்‌ ப நாள்‌ 7:80. 

2. கானான்‌ நாட்டை, பங்கீடு செய்த 
போது சிமியோன்‌ குலப்பிரதிறிதியாக 
விளங்கிய செமுவேலின்‌ தந்தை ண்‌ 
34:20). 

3. கானான்‌ நாட்டைப்‌ பங்கீடு செய்த 
போது, உதவிய நப்தவி குலத்தைச்‌ 
சேர்ந்த பெதகேவின தந்தை பண்‌.கீ:20)., 

4. கெசூரின்‌ அரசர்‌ கல்மாயின்‌ 
தந்‌ைத (2 சாமு 13:90. அபிசலோமின 
பாட்டன்‌ (3:9. 2 சாமு 13:97-இன்படி 
அம்மியுதின்‌ மகனான தல்மாயிடம்‌ அபிச 
லோம்‌ ஒடச்‌ சென்று தஞ்சம்‌ புகுந்தார்‌. 

5. யுதாவின்‌ மகன்‌ பெரேசுவின்‌ சந்த 
தியைச்‌ சேர்ந்தவர்‌. நாடுகடத்தப்பட்டுத்‌ 
திரும்பியவர்களில்‌ ஒருவர்‌. ஒமிரியின்‌ 
மகன்‌ -ஊத்தாயின்‌ தந்தை (1 நாள 3.4. 


அம்மியேல்‌ (AMMIEL- என்‌ உறவினன்‌ 
இறைவன்‌ ஆவார்‌) 

1. கெமல்வியின்‌ மகன்‌. கானான்‌ 
நாட்டைத்‌ துப்பறிய மோயீசனால்‌ அனுப்‌ 
பப்பட்ட ஆட்களுள, தாண்‌ குலத்தினத்‌ 
தின்‌ பிரதிறிது (எண்‌ 13:12). 

2. மாக்கிருடைய தந்தை, மனாசே 
பகுதியிலுளள லோ-தபார்‌ என்ற அரைச்‌ 
சேர்ந்தவர்‌. இவர்‌ வீட்டில்தான்‌ யோனத்‌ 
தானின்‌ மகன்‌, தாவீதிடமிருந்து பதுக்கி 
வைக்கப்பட்டார்‌ ம சாமு 9:4--0]. அவர்‌ 
பிறகு தாவீதிற்கு நண்பனானார்‌ (2 சாமு 
17:27). 

3. உரியாவின்‌ மனைவியான பதுசே 
பாவின்‌ தந்‌ைத. இவள்‌ பிற்காலத்தில்‌ 
தாவீதின்‌ மனைவியானான்‌ (0 நாள்‌ 3:5). 2 
சாமு 11:3-இல்‌ மெய்யெழுத்துக்களின்‌ 
இடம்‌ மாற்றத்தின்‌ விளைவாக எவியாம்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 

ச்‌. ஒஓபேது-எதோமின்‌ ஆறாவது மகன. 
கோவில்‌ வாயில்‌ காக்கும்‌ சேவை செய்த 
வர்களில்‌ ஒருவர்‌ ப நான்‌ 26:5). 


அம்மினதாபு (AMMINADAB- என்‌ உறவினர்‌ 
பெருந்தன்மை உள்ளவர்‌, தாராள 
மானவர்‌) 

1. யூதா குலத்தின்‌ தலைவரான (எண்‌ 
1:7; 2:3; 7:12.17; 10:19 நகசோனுடையவும்‌ 
அரோனின்‌ மனைவியான எவிசெபாவினு 


அம்மி 


டையவும்‌ தநதை யாத்‌ 6:2) ஆவார்‌. 
இவருடைய மகனின்‌ வழியாகத்‌ தாவீதின்‌ 
மூதாதையர்‌ பட்டியலில்‌ இவர்‌ பெயர்‌ வரு 
கிறது (ரூத்‌ 4:19-20), அகவே இயேசுவின்‌ 
மூதாதையர்‌ பட்டியலிலும்‌, புதிய ஏற்பாட்‌ 
டி வும்‌ வருகிறது (மத்‌ 7:24: லூக்‌ 3:33). 

ச. ஒரு லேவியர்‌. வேவியர்கள்‌ பற்றிய 
நாளாகம வழிமரபுப்‌ பட்டியலில்‌ கெகாத்‌ 
தின்‌ மகனும்‌ கோராக்குவின்‌ தந்தையுமா 
வார்‌ ப நாள்‌ 6:22. இப்பட்டியலுக்கு 
இணையான பட்டியல்களில்‌ யாத்‌ 6:31; 
எண்‌ 16:1; 1 நான்‌ 6:39 இவர்‌ இசார்‌ என்ற 
ழைக்கப்படுகிறார்‌. 

ஏ. களசியேவின்‌ வலேவிய குடும்பத்‌ 
தலைவா்‌. அவருடைய உறவினர்கள்‌ 118 
பேர்களோடு எருசலேமுக்குப்‌ பெட்டகத்‌ 
தைச்‌ சுமந்து செல்ல தாவீதால்‌ பணிக்‌ 
கப்பட்டவர்‌ ப நாள்‌ 15:10). 

ச்‌. அம்மோனிய௰ய அரசர்கள்‌ பலரின்‌ 
பெயர்‌. காண்க; அம்மோன்‌, அம்மோனி 
யார்‌. 

5. எழுபது நாவின்படி இவர்‌ எஸ்த 
ரின்‌ தந்‌்தையாவர்‌ (எஸ்த 2:15; 9:29. 
அனால்‌ மோசரேட்டிக்‌ வாசகம்‌ எஸ்த 
ரின்‌ தந்தையை அபிகயில்‌ என்றழைக்‌ 
கிறது. பின்னதுதான்‌ சரியான பெயராக 
இருக்கலாம்‌. 


அம்மீ (40M! - என்‌ மக்கள்‌) 

கடவுள்‌ இஸ்ராயேலை முடிவாகத்‌ 
தள்ளி வைத்ததைக்‌ குறிக்கும்‌ “என்‌ மக்கள்‌ 
அல்லர்‌” சே 1:9) என்பதற்கு மாறாக, 
மீட்பின்‌ நாளில்‌ இஸ்ராயேலை இறைவன்‌ 
ஏற்றுக்கொண்டதை அடையாளமாகக்‌ 
குறிக்க வழங்கப்பட்ட ஒரு புதிய பெயர்‌. 
இதற்கு என்‌ மக்கள்‌ என்று பொருள்‌ டுசே 
2:1- 


அம்மோ (AMAW) 

பிலயாமை அழைத்து வரும்படி, 
மேவாபு நாட்டு பாலாக்கு தன்னுடைய 
ஆட்களை அனுப்பிய நாட்டிற்குப்‌ பெயர்‌ 
(எண்‌.22:5). இந்த நாடு “ஆற்றிற்கு அருகி 
விருந்த” யூப்பிரத்திசு) பிலயாமின்‌ நகரமா 
கிய பெத்தோரை தன்னுள்‌ கொண்டி 
ருந்தது. அசீரியா நாட்டுக்‌ குறிப்புகளின்‌ 
படி, பித்ரூ பெத்தோர்‌., சஞூர்‌ ஆற்றங்‌ 
கரையில்‌ இருந்தது. இது கார்கேமீசுக்குத்‌ 
தெற்கில்‌ 80 கி மீ. தொலைவிலும்‌ பிலயா 


206 


மின்‌ கனளரான பெத்தோருக்குத்‌ தென்மேற் 
கில்‌ உள்ளது. 

இத்ரிமி குறிப்புகளின்படி , அலாலக்கு 
நாட்டு அரசர்‌, முகிஸ்கே, நீ, மற்றும்‌ 
அம்மோ ஆகியநாடுகளை, பிலயாம்‌ 
நிகழ்ச்சிக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு 
முன்‌ ஆண்டார்‌. 
அம்மோலகெத்து (HAMMOLECHETH- அரசி, 
ஆட்சி செய்பவள்‌) 

அநேகமாக இது முதவில்‌ இறை 
வனுக்குச்‌ சூட்டப்பெற்ற பெயராக இருக்க 
லாம்‌. இவன்‌ கிலயாத்தின்‌ சகோதரியும்‌ 
மனாசே இனத்தின்‌ பல குடும்பங்களைத்‌ 
தோற்றுவித்தவளுமாவாள்‌ ( நாள்‌ 7:18. 


அம்மோன்‌, அம்மோணியர்‌ (AMMON, AMMO 
NITES - எனது இனத்தின்‌ மகன்‌) 

இவர்கள்‌ ஒரு செயித்திய இனத்தவர்‌. 
லோத்துக்கு அவருடைய இளைய மகள்‌ 
வழியாகப்‌ பிறந்த கெதி 19:88) “எனது 
மக்களின்‌ மகன்‌” என்று பொருள்படும்‌ 
பென்‌-அம்மீயின்‌ வழித்தோன்றல்களாகப்‌ 
பாரம்பரியமாகக்‌ கருதப்படுவர்‌. இவர்கள்‌ 
மோவாபியருக்கும்‌ (29:37) இஸ்ராயேலருக்‌ 
கும்‌ (உபா 2:19) உறவினர்களாகக்‌ கருதப்‌ 
படுவர்‌. அம்மோனின்‌ பகுதி சாக்கடலுக்கு 
வடகிழக்கில்‌. ஆர்னோன்‌ யாப்கோக்கு 
அகிய ஆறுகளுக்கிடையில்‌ அமைத்திருந்‌ 
தது (சங்‌ 83:9). இதன்‌ தலைநகர்‌ இக்கால 
அம்மானாகிய ரபாத்‌ -அம்மோன்‌ அகும்‌ 
(காண்க இரபா-2 

1. வரலாறு: வரலாற்றின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ (கி.மு. 1800 அதற்கு முன்னும்‌ இருக்க 
வாம்‌) அம்மோனியர்‌ சாம்சம்மீமின்‌ பகுதி 
யில்‌ வாழ்ந்தனர்‌ (உப 2:20-2). இக்‌ காலத்‌ 
தில்‌ இவர்கள்‌ ஓரளவு நாடோடிகளாக 
இருந்தனர்‌. அதனால்‌ எமோரியர்‌ பகுதி 
யிலும்‌ இவர்கள்‌ தங்கியிருக்கச்‌ கூடும்‌. 
எமோரிய அரசன்‌ சீகோன்‌ காலப்‌ 
போக்கில்‌ இவர்களின்‌ ஒரு பகுதியைக்‌ 
கைப்பற்றினார்‌ எண 21:26-28; யோசு 12:8; 
13:10). கி.மு.13-ஆம்‌ நூற்றாண்டின்‌ மத்தி 
யில்‌ இஸ்ராயேல்‌ அவனது நாட்டின்‌ வழி 
யாகக்‌ கடந்துபோக அனுமதி மறுத்தவர்‌ 
இவர்தான்‌. பின்‌ இஸ்ராயேவர்‌ இவரைத்‌ 
தோற்கடித்த, இவரது நாட்டைக்‌ கைப்‌ 
பற்றினார்‌. அனால்‌ அம்மோனியர்‌ நாட்‌ 
பூல்‌ புகவிலலை எண 21:21-825; மேலும்‌ 


207 


காண்க உப 2:19-37; 3:15; யோசு 13:10. 24-28; 
எண்‌.21:84). எண்‌ 22-24 இவர்கள்‌ ஈடு 
பாட்டைக்‌ குறிக்கவில்லை. என்றாலும்‌ 
மோவாபியர்களோடு சேர்த்து அம்மோனி 
யாகளும்‌ ஆண்டவரது சபையினுள்‌ வர 


அனுமதிக்கப்படவில்லை . ஏனெனில்‌ 
இவர்கள்‌ இஸ்ராயேலைச்‌ சபிக்கும்‌ படி 
குறிகாரன்‌ பிலயாமுக்குக்‌ கையுட்டுக்‌ 


கொடுத்து ஏற்பாடு செய்தனர்‌ (உப 83:3-86; 
நக 13:1-2 


நடுவர்கள்‌ காலத்தில்‌ அம்மோனிய 
ரின்‌ பலம்‌ அதிகரித்திருந்தது. அவர்கள்‌ 
இருமுறை இஸ்ராயேலுக்கு எதிராக 


போரில்‌ ஈடுபட்டனர்‌. அவர்கள்‌ மோவாபி 
யருடனும்‌ அமலேக்கியருடனும்‌ சேர்ந்து, 
இஸ்ராயேலர்‌ யோர்தானுக்குக்‌ கிழக்கில்‌ 
கொண்டி ருந்த நாட்டின்‌ ஒருபகுதியை 
மோவாபைச்‌ சேர்ந்த எகிலோனுக்குப்‌ 
பிடித்துக்‌ கொடுத்தனர்‌. இதனால்‌ இஸ்‌ 
ராயேவில்‌ ஒரு பகுதியினர்‌ மோவா பின்‌ 
ஆட்சிக்குட்பட்டி ருந்தனர்‌ புதி 3:12-10. 
இக்காலத்தில்‌ பாலஸ்தீனத்தில்‌ இவர்‌ 
களுடைய சமயச்‌ செல்வாக்குப்‌ பரவி 
யிருந்தது (0:0). அம்மோனியர்‌ கிலயாத்‌ 
தின்‌ பகுதியைக்‌ கைப்பற்றினர்‌. பென்யாமி 
னுடையவும்‌ எப்பிராயிமினுடையவும்‌ பகுதி 
யிலும்‌ போரிட்டனர்‌. பின்‌ நடுவர்‌ இப்‌ 
தாகு இவர்களை விரட்டியடித்தார்‌ 
(10:7-11-33. 

11-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்காவத்தில்‌ 
அம்மோனிய அரசன்‌ நாகாசு இஸ்ரா 
யேலுக்குரிய யோர்தானுக்குக்‌ கிழக்கி 
லுள்ள பகுதிகளைக்‌ கைப்பற்ற முயற்சி 
செய்து வடக்கில்‌ யாபேசு-கிலயாது வரை 
முன்‌ னேறினார்‌ 0 சாமு 11:1-9. இவரை 
தோற்‌ கடித்துச்‌ சவுல்‌ தனது சேனையை 
அதிகாரத்தில்‌ உறுதியாக நிறுவினார்‌ 
(11:5-11: 12:12: மேலும்‌ காண்க [144-48], 
நாகாசோடு தாவீதின்‌ உறவு சுமுகமாக 
இருநதது (2 சாமு 10:12). ஆனால்‌ அவனது 
மகன்‌ கானூன்‌ பேத்து- ராகோபு, சோபா, 
மாக்கா மற்றும்‌ தோபு ஆகிய சீரிய நாடு 
களோடு சேர்ந்து பகைமையைப்‌ புதுப்பித்‌ 
தார்‌ (10:5; 1 நான்‌ 19:6. ஆனால்‌ தாவீதின்‌ 
படைகள்‌, அபிசாய்‌.. யோவாவு ஆகியோ 
ரின்‌ தலைமையில்‌ ஆராம்‌ மற்றும்‌ அம்‌ 
மோன்‌ நாடுகளை வென்று அடக்க! 


அம்மோன்‌, அய்மொனியா்‌ 


இஸ்ராயேல்‌ பேரரசின்‌ சிற்றரசுகளாக 
ஆக்கின. இரபா கைப்பற்றப்பட்டு அதன்‌ 
மக்கள்‌ அடிமை ஊழியததிற்குட்படுத்தப்‌ 
பட்டனர்‌ (2 சாமு 10:9-14; 12:1: 18:26-3] 


ஒன்றித்த இஸ்ராயேல்‌ அரசு காலம்‌ 
முழுவதும்‌, இப்பகுதி அம்மோனிய 
ஆளுநர்‌ ஆட்சியின்‌ கீழிருந்தது. தாவீது 
அபிசலோமிடமிருந்து தப்பி ஒடியபேது 
நாகாசின்‌ மகன்‌ சோபியிடமிருந்து உதவ! 
பெற்றார்‌ (07:27-29). அவருடைய முப்பது 
வல்லவர்களில்‌ செலேக்கு ஒருவராவர்‌ 
(23:87). சாலமோன்‌ தனது அந்தப்புறத்தில்‌ 
அம்மோணியப்‌ பெண்களையும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்‌. அவர்களின்‌ ஒருத்திதான்‌, 
அவருக்குப்பின்‌ அரசுக்கு வந்த இரகபெ 
யாயின்‌ தாயாகிய நாகமா ஆவாள்‌. 0 அர 
17:7; 14:21.31: 2 நாள்‌ 12:12), இஸ்ராயேலரி 
டையே மில்க்கோம்‌ பமொலக்கு என்ற 
அம்மோனிய கடவுளின்‌ வழிபாடு பரவ 
இப்பெண்கள்‌ கருவியாக அமைந்தனர்‌ ( 
நாள்‌ 12:5.7.39. 

யோசபாத்தின்‌ அட்சிக்காலத்தில்‌ 
அம்மோனியரும்‌ அரமேயரும்‌ சேர்ந்து 
கர்கார்‌ போரில்‌ அசீரியர்களின்‌ படையெ 
புப்பைத்‌ தடுக்க முயன்றனர்‌ (கி.மு. 835. 
பின்பு மோவாபியர்‌, மெயுனியர்‌ ஆகியோ 
ரோடு சேர்ந்து, யுதாவின்‌ போர்‌ முயற்சி 
களையும்‌ வணிகத்தையும்‌ தடுக்க முயன்ற 
னர்‌. அனால்‌ வெற்றி பெறவில்லை (2 
நான்‌ 20:1-30). பிறகு யுதாவின்‌ ஊசா, 
யோத்தாம்‌ ஆகியோருக்குக்‌ கப்பம்‌ கட்டக்‌ 
கட்டாய்ப்படுத்தப்ட்டனர்‌ (26:8: 87:5). 

எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ அசீரிய மீண்‌ 
டிம்‌ எழுச்‌ சிகொண்டு வடக்கிழக்கி 
விருந்து வரும்‌ பெரும்‌ ஆபத்தாக உருக்‌ 
கொண்டது. மூன்றாம்‌ ஜதிகிலாத்து- 
பிலேசர்‌ அம்மோனியர்களை (733 வென்று 
அடக்கினார்‌. அனால்‌ அவர்களுடைய 
அரசு மரபு தொடர்வதை அனுமதித்தார்‌. 
அடுத்த நூற்றாண்டு முழுவதும்‌ அசீரியர்‌ 
களுக்குக்‌ கப்பம்‌ கட்டும்‌ சிற்றரசாக இருந்‌ 
காலும்‌ அருர்பானிப்பாவுக்கும்‌ அர்‌ 
சகோதரன்‌ சமாஸ்‌-சும்‌-௪ளகினுக்கும்‌ 52 
-623) இடையே ஏற்பட்ட போராட்டத்தைப்‌ 
பயன்படுத்தி தங்கள்‌ சுதந்தரத்தை நிறுவ 
அம்மோனியர்‌ முயன்றனர்‌. 7-ஆம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ அம்மோனியர்‌ 


அம்ராபேவ்‌ 
யுதாவுக்கு எதிராக பழித்துரைத்தனர்‌ 
செப்‌ 2:8). காத்து நாட்டை கைப்பற்ற 


முயன்றனர்‌ (49:1: சங்‌ 83:7; அமோ 1:19. 
அ சீரியப்‌ பேரரசு உடைந்து அழிந்தபோது 
அராபியர்கள்‌ குழுக்களின்‌ தாக்குதல்‌ 
அதிகமானது. அம்மோனியர்‌ பாபிலோ 
னியரின்‌ பாதுகாப்பைப்‌ பெறுவதற்காக 
அதன்‌ சிற்றாரசாக மாறினர்‌ டூ அற 24:3. 
ஆனால்‌ விரைவில்‌ அண்டை தாடுகளுடன்‌ 
சேர்ந்து சூழ்ச்சி செய்து பாபிலோனுக்கு 
எதிராகக்‌ கிளப்பினர்‌ எரே 27.3). 547-௩40 
-இல்‌ எருசலேம்‌ வீழ்ச்சியுற்றபின்‌, அம்‌ 
மோனியர்‌ மேலும்‌ தொந்தரவு கொடுத்த 
னர்‌. அதன்‌ அரசன்‌ பாகாலீஸ்‌ பாபிவோ 
னிய அளுநன்‌ கெதவியாவைக்‌ கொல்ல 


இசுமாயேலை அனுப்பினார்‌ (40:14; 
2117-15. நெபுக்கதுனேசார்‌ விரைவாக 
பதிவடி கொடுத்தார்‌ எசே 27:19-22, 


அவர்களை நாடு கடத்தினர்‌. இவ்வாறு 
அம்மோனியரின்‌ சுதந்திர நாடு இருப்‌ 
பதை முடிவுக்குக்‌ கொண்டு வந்தார்‌. 

இஸ்ராயேலர்‌ நாடு கடத்தப்பட்டுத்‌ 
திரும்பியபின்‌ அம்மோனியர்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ முழுவதும்‌ வேறுபட்ட பகுதி 
யைக்‌ குறிக்கிறது. நெகமியா (440) தோபி 
யாவிடமிருந்து அதிக எதிர்ப்பைச்‌ சமா 
ளிக்க வேண்டியிருந்தது. இவர்‌ ஒரு 
வேளை அம்மோன்‌ என்ற பாரசீக 
மாகாணத்தின்‌ அளுநராக இருக்கலாம்‌. 
இவர்‌ எருசலேமின்‌ சுவர்கள்‌ மீண்டும்‌ 
கட்டப்படும்போது பெரிய இடைஞ்சல்‌ 
அளித்தார்‌ (நக 4:10.19:4:4.7:6:]. நாடு 
கடத்தலுக்குப்‌ பின்‌ யூதர்களில்‌ பலர்‌ 
அம்மோனியரோடு கலப்புத்‌ திருமணம்‌ 
செய்து கொண்டனர்‌ (3:23-31;: எஸ்‌ 9:1-12). 
கிரேக்கர்‌ காலத்தில்‌ அம்மோனியர்‌ 
தோலமியர்‌ ஆட்சியின்கீழ்‌ இருந்தனர்‌. 
யதா மக்கபேயர்‌ திமோத்தேயுசின்‌ படை 
யை விரட்டி அடித்து அம்மோனிய நக 
ராக யாசேரையும்‌ அதன்‌ சுற்றுப்புறங்‌ 
களையும்‌ கைப்பற்றியபோது (65) அம்மோ 
ணியரிடையே வாழ்ந்த யுதர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ கொன்று அழிக்கப்பட்டனர்‌ 
(0 மக்‌ 5:6-8, 13). கி.மு. முதல்நூற்றாண்‌ 
டில்‌ அம்மோன நபத்தேய அரசோடு 
சேர்க்கப்பட்டது. சிறிது காலத்திற்குப்பின்‌ 
அது உரோமைப்‌ பேரரசின்‌ ஒரு பகுதி 
யாக மாறியது. 


208 


2. தொல்பொருள்‌ அய்வுச்‌ சான்றுகள்‌: 

அம்மானிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 
செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள்‌ கி.மு. 
1800-க்மு முன்னேயிருந்து நிலையான 
வாழ்க்கை முறையுள்ள மக்கள்‌ இருந்த 
தற்குச்‌ சான்று தருகின்றன. கிமு. 18600- 
1200 இடையிட்ட காலம்பற்றிய பழம்‌ 
பொருள்‌ ஆய்வுகள்‌ ஒரு கோவிலைக்‌ 
கண்டுள்ளன . இது புதிய அதிகக்கலப்பின 
மான மக்களைச்‌ சுட்டுகிறது (உப 2:20:20. 
அதற்குப்பின்‌ வந்த அம்மோனியர்‌ வலு 
வான ஆட்சிகொண்டிருந்தனர்‌ என்ப 
தற்கு 19 மிகவும்‌ பெரிய எல்லைக்‌ கோட்‌ 
டைகள்‌ வலுவான சான்று பகர்கின்றன. 
7-6 அம்‌ நூற்றாண்டை சேர்ந்த கண்டு 
பிடிப்புகள்‌ அம்மோனியரின்‌ பொற்காலத்‌ 
தையும்‌ உயர்ந்த பண்பாட்டையும்‌ சுட்டு 
கின்றன. 


எழுத்துச்‌ சான்றுகள்‌ அம்மோனிய 
மொழி எபிரேயத்தோடு தெருங்கிய 
தொடர்புடையது என்று சுட்டுகின்றன. 


8-அம்‌ நூற்றாண்டுக்குப்பின்‌ இம்மொழி 
தனக்கே உரிய எழுத்து வடிவத்தைக்‌ 
கொண்டி ருந்ததாகத்‌ தெரிகிறது. அம்‌ 
மான்‌ தலைநகரில்‌ எடுக்கப்பட்ட வெது 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த எடு அம்மோனின்‌ 
முக்கிய கடவுளாகிய மில்க்கோமுக்குக்‌ 
கோவில்‌ கட்டியதை நினைவு கூறுகிறது. 
மில்க்கோம்‌ பெயர்‌ இருமுத்தி ரைகளில்‌ 
காணப்படுகிறது. தேல்‌-சீரான எனற 
இடத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட வெண்கலப்‌ 
புட்டியில்‌ காணப்படும்‌ 5-ஆம்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சோந்த வாசகம்‌ அமினதாபு அரச 
னைக்‌ குறிக்கிறது. 7-6-ஆம்‌ நூற்றாண்டு 
முத்திரைகள்‌ கென்னோல்‌ அரசனது 
பெயரைக்‌ கொண்டுள்ளன காண்க 
காணூன்‌ 2 சாமு 10:2- தி. மற்ற முத்திரை 
களில்‌ வரும்‌ பெயர்கள்‌ 6-ஆம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கத்திலேயே அங்கு நிலவிய 
அராபிய செல்வாக்கைக்‌ காட்டுகின்றன. 
அம்மோனில்‌ கண்டெடுக்கப்பட்ட கிரேக்க 
இலத்தீன்‌ வாசகங்கள்‌ 2-ஆம்‌ நூற்றாண்‌ 
டைப்போல்‌ ஆரபியர்களின்‌ ுபத்தேய) 
ஆதிக்கத்தைச்‌ சுட்டுகின்றன. 
அம்ராயேல்‌ (AMRAPHEL கடவுள்களின்‌ 
காவலாளி!) 

தெற்கு பால்தனிவ்‌ ஐந்து அரசர்களை 
சிதீம்‌ பள்ளத்தாக்கில்‌ வென்ற கெதர்லா- 


209 


கோமேரின்‌ கூட்டணியைச்‌ சேர்ந்த ஒரு 
அரசன (ஆதி 14:1.9). ஆபிரகாமும்‌ அவரது 
ஆதரவாளர்களும்‌ சேர்ந்து கெதர்லாஃ 
கோமோரின்படையைத்‌ தோற்கடித்தனர்‌ 
(4:19-16 காண்க ஆபிரகாம்‌. இவர்‌ “சீனா 
ரின்‌ அரசன்‌". சீனார்‌ வட மெச்பொத்தோ 
மியாவிலுகாள சிஙய்கார்‌ மாவட்டமாக 
இருக்கலாம்‌. அம்ராபேல்‌ பாபிலோனிய 
நாட்டு அரசர்‌ கமுரபியாகத்தர்ன்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றக்‌ கருத்து ஒரு காலத்‌ 
இற்கு நிலவியது. ஆனால்‌ மொழியியல்‌ 
கணிப்பும்‌, காலவரைக்‌ கணிப்பும்‌ இக்‌ 
கருத்துக்கு அதிக அதரவு தருவதில்லை. 
அம்ராமியர்‌ (AMRAMITES} 

அம்றாம்‌-1-இன்‌ வழித்தோன்றல்கள்‌; 
லேவியர்‌ குடும்பத்தினர்‌. பெட்டகத்திற்கும்‌ 
(எண்‌ 3:27) ஆலயக்‌ கருவுலத்திற்கும்‌ 
2 தான்‌ 26:29 பொறுப்பானவர்கள்‌. 
அம்றாம்‌ (MRAM - உயர்த்தப்பட்ட மக்கள்‌) 

1. கெகாத்தின்‌ புதல்வன்‌. இவர்தனது 
அத்தை யோக்கபேத்தை மணந்தார்‌. 
அவருக்கு ஆரோன்‌, மோசே என்ற புதல்‌ 
வர்களும்‌ மிரியாம்‌ என்ற மகளும்‌ இருந்த 
னர்‌ யாத்‌ 8:18.20; காண்க எண்‌ 26:59; 1 
நாள்‌ 8:9. இவர்‌ லேவியின்‌ பேரன்‌. 
இவரது பெயர்‌ லேவியரின்‌ பரம்பரைப்‌ 
பட்டியவில்‌ பலமுறை சொலலப்படுவ 
தைக்‌ காணகிறோம்‌ (எண்‌ 3:19: 1 நாள்‌ 
8:2-.3; 6:18; 23:12- 13; 24:20). இவர்‌ வழிவந்த 
அம்ராமியர்கள்‌ பாலைவனத்தில்‌ புனித 
இடங்களைக்‌ காத்துக்கொண்டும்‌, பிறகு 
கோவில்‌ கருவுலங்களைக்‌ காத்தும்‌ வந்த 
னர்‌. இவர்‌ 137 ஆண்டுகள்‌ வாழ்ந்தார்‌. 
புதிய ஏற்பாட்டில்‌ குழந்தை மோசேயைப்‌ 
பாதுகாத்ததற்காக அம்ராமும்‌ யோக்க 
பேத்தும்‌ போற்றப்படுகின்‌ றனர்‌ (எபி 17:23) 
காண்க: யாத்‌ 2:1-92. 

8. எஸ்ராவின்‌ காலத்தில்‌ புறவினப்‌ 
பெண்ணை மணந்து பின்பு அவர்களை 
அனுப்பி விடும்படி பணிக்கப்பட்டவர்‌ 


களில்‌ ஒருவர்‌. பானியின்‌ புதல்வர்களில்‌ . 


ஒருவார்‌ எஸ்‌ 10:44. 


அம்னோன்‌ (AMON - நம்பிக்கைக்குரிய 

1. கெபிரோனில்‌, இஸ்ராயேலைச்‌ 
சேர்ந்தவளும்‌ தாவீதின்‌ மனைவியுமான 
அகினோவாமுக்குப்‌ பிறந்த அம்னோன, 
தாவீதுக்குத்‌ தலைமகன்‌ (2 சாமு 3:5; 1 


ய்ய 


நாள்‌ 30. இவரைப்பற்றி ஒரே ஒரு 
நிகழ்ச்சிதான்‌ தெரியவருகிறது. தனது 
ஒன்றுவிட்ட சகோதரியான தாமாரைக்‌ 
கற்பழித்தார்‌. அவளது தமையன்‌ அபிச 
லோம்‌ இதற்காக இவரைக்‌ கொலை 
செய்து பழி தீர்த்தார்‌ (8 சாமு 1). இது 
தாவீது பதுசேபாவோடு விபசாரம்‌ 
செய்து. உரியாவைக்‌ கொன்றபின்‌ தாவி 
தின்‌ குடும்பத்தில்‌ நிகழ்ந்த முதல்‌ கலக 
மாகும்‌. இதுதான்‌ தாவீதின்‌ குடும்பம்‌ 
பிளவு படுதவின்‌ முதற்படியாகும்‌. 

2. யுதாவின்‌ காரவழிவந்த வழித்‌ 
தோன்றலும்‌ சீமோனின்‌ புதல்வர்களில்‌ 
ஒருவரும்‌ ஆவார்‌ (2 நான்‌ ௪:80). 


அயலார்‌ (NEIGHBOUR) 

ஒருவன்‌ மற்றொருவனோடு தொடர்பு 
படுத்திக்‌ கொள்ளும்‌ போது அவன மற்ற 
வனுக்கு அயலானாகிறான்‌. இச்சொல்‌ 
நண்பன்‌, தோழன்‌, உடன்குடி யிருப்பவன்‌ , 


உறவினன்‌, ஒரே நாட்டைச்சேர்ந்தவன்‌ , 
அருகில இருப்பவன்‌ ஆகியோரைக்‌ 
குறிக்கலாம்‌. 


1. பழைய ஏற்பாடு:- 

1. சொல்‌: அயலான என்ற சொல்‌ 
கிரேக்கத்தில்‌ 'பினேசியோன்‌' என்பதன்‌ 
பொருளை சரியாக உணர்த்தினாலும்‌ 
கூட, மூலமொழியாகிய எபிரேயத்தில்‌ 
ரேயா' என்பதன்‌ முமுப்‌ பொருளையும்‌ 
எடுத்துக்காட்வெதில்லை. பல இடங்‌ 
களில்‌ இவ்வார்த்தையானது சகோதரன்‌ 
என்றும்‌ பொருள்‌ கொண்டு வந்தாலும்‌ 
கூட அயலான்‌ என்னும்‌ சொல்லை சகோ 
தரன்‌ என்பதோடு குழப்பிவிடக்‌ கூடாது. 
இதனையே சொல்விணக்‌ கணத்தின்‌ 
அடிப்படையில நோக்கின்‌ ஒருவன்‌ 
மற்றொருவனோடு தொடர்பு ஏற்படுத்திக்‌ 
கொள்வதை காட்டுகிறது, சகோதரன்‌ 
என்பது உடன்பிறப்பைக்‌ குறிக்கிறது. 
அனால்‌ அயலானோ இவ்வகை உறவி 
னால்‌ இணைக்கப்பட்டவன்‌ அல்லன்‌. 
மேலும்‌ என்‌ உடன்பிறப்பும்‌ நானும்‌ ஒன்‌ 
றெனக்‌ கொள்ளுமிடத்து என்‌ அயலா 
னைப்‌ பிரிதொருவன்‌ எனக்‌ கொள்வது 
பொருத்தமே. அவன்‌ எனக்கு அடுத்தவ 
னாக உள்ளான்‌ எனினும்‌ என்‌ னோடு 
உறவு கொண்டு என்‌ சகோதரனாக ஆக 
முடியும்‌. இங்ஙனமாக தற்காவிகமான 


அயலார்‌ (தொடர்ச்ச!) 


லேவி 29:13.16.19) அல்லது நிலையான 
உறவு ஏற்பட முடியும்‌. இவ்வுறவு நட்பு 
(உப 13 0. அன்பு எரே 31.20; ௨.௪. [1:9.15) 
அலலது தோழமை (யோபு 30:29) என்னும்‌ 
அடிப்படையில்‌ உருவாகலாம்‌. 


பழைய சட்டத்‌ தொகுப்பின படி அய 
வான்‌ என்பது சகோதரர்களைக்‌ குறிக்‌ 
காது; தம்மைச்‌ சுற்றியுள்ளவர்களைக்‌ (யாத்‌ 
20: 16 தொ) குறித்தது. இதன்படி பரந்த 
மனப்பான்மை விளங்கினும்‌, சட்ட வரம்பு 
இஸ்ராயேலரைத்தவிர வேறு யாரையும்‌ 
குறிக்கவில்லை. இறைவனால்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டவர்கள்‌ என்ற உணர்வில்‌ 
அனறியவர்கள்‌ என்பதால்‌, உப ஆகமமும்‌ 
பரிசுத்தத்தின சட்டமும்‌ அயலானையும்‌ 
சகோதரனையும்‌ வேவி.19:16 தொ) குழப்பி 
விடுகிறது. இஸ்ராயேலரை மட்டுமே 
நோக்குகிறது. இதனால்‌ அயலானுக்கு 
அன்பு காட்டு எனும்‌ பொழுது சகோதர 


னுக்கு மாத்திரமே அன்பு காட்டுதல்‌ என. 


பொருள்‌ கொள்ளக்கூடாது. மாறாக, மேற்‌ 
கூறிய வாக்கியங்களின்‌ உள்நோக்கமா 
னது தம்முடன்‌ வாழும்‌ அன்னியர்களை 
யும்‌ (லேவி 17:48.10.13;:19:309 இஸ்ராயேல்‌ 
கூட்டத்தில்‌ சேர்ந்து அன்புகாட்ட வேண்டு 
மென்பதே. 


2. அய்லான்‌ உறவுபற்றிய பழைய 
ஏற்பாட்டு ஒழுங்குகள்‌ :- 
அயவார்களூக்குள்ளே உறவு சட்டத்திற்‌ 
குட்பட்டதாகும்‌ (யாத்‌ 20:16-17). இந்த உறவு 
சரியான முறையில்‌ பாதுகாக்கப்பட 
வேணடும்‌ (22:5-15.85-27; காண்க லேவி.ர:2 
தொ; 199-18; 25:13-17.25-28.35 தெற. 
அயலானுக்குத்‌ தீங்கிறைப்பவன்‌ தீமை 
செய்கிறான்‌. அவன்‌ செய்தபடியே 
அவனுக்குச்‌ செய்யப்படும்‌' இ வவி 24:19- 20; 
2௮) உப 19:11-33, காணக உப 27:84: 1 
அர ச: 37-22; 2 நாள்‌.6:2). அது அவனது 
சகோதரனுக்கே தீங்கிழைத்ததற்கு ஒப்பா 
கும்‌ (உபா.4:41-43; 19:1-4: யோசு 20). ஒரு 
வனுக்கும்‌ அவன்‌ அமயலானுக்குமிடையே 
உள்ள உறவை இறைவனே ஏற்படுத்துவ 
தால்‌, அது சட்டத்திற்குட்பட்டதாகும்‌. 
அயலானுக்கு உரிமை வழங்க மக்கன்‌ 
மறுக்கும்போது ஒருவர்க்கொருவர்‌ பரி 
மாற்றமான கடமைகளைப்‌ புறக்கணிக்கும்‌ 


போது, ஒழுக்க சீர்கேடுகளும்‌, நாட்டுப்‌ 


210 


பேரழிவும்‌ விளைகின்றன. மனிதர்‌ பொய்‌ 
சொல்வி அயவானை அவதாறாய்ப்‌ 
பேசும்போது இறை சினத்திற்குள்ளாகின்ற 
னர்‌ (சங்‌ 13:2 01:5; காண்க பழ 1:99.18: 
ர்க்‌: 21: 21: 10; 25:18; 26:18-19). ஆணடரவது 
தீர்ப்பு நாளுக்கு முந்திய தீய காலத்தில்‌ 
இச்சூழ்‌ நிலை பரவலாக இருக்கும்‌ (ஏச 
3:5; எரே 9:2-09: மீக்‌ 7:5-8; காண்க எரே 29:9). 
புதிய உடன்படிக்கையின்‌ காலத்தில, 
மனிதரின்‌ உள்ளத்தில்‌ சட்டம்‌ எழுதப்‌ 
பட்டு, அனைவரும்‌ அமைதியாய்‌ வாழ்வர்‌ 
என்று எரேமியா முன்‌ நோக்குகிறார்‌ 
(31:94. “ஒவ்வொருவனும்‌ தன்‌ அயலா 
னைத்‌ தன்‌ திராட்சைக்‌ கொடியின்‌ கீழும்‌ 
அத்திமரத்தின்‌ கீழும்‌ வந்து தங்கி இளைப்‌ 
பாற அழைப்பார்‌” என்று எல்லோரும்‌ ஒப்‌ 
புறவாக வாழும்‌ மகிழ்ச்சிமிக்க காட்சி 
யைக்‌ செக்கரியா சித்தரிக்கிறார்‌ (3:10). 

3. பாபிலோனிய அபிமைத்தளையி 
விருந்து தாயகம்‌ திரும்பிய பிறகு இருவித 
போக்குகள்‌ தோன்றுகின்றன. ஒருவகை 
யில்‌ 'தம்மைச்‌ சுற்றியுள்ளவர்கள்‌' என்னும்‌ 
வாக்கியம்‌ இஸ்ராயேல்‌ மக்களையே 
குறிப்பதாகக்‌ கொண்டனர்‌. எனவே 
இஸ்ராயேலரை அல்லது மதம்‌ மாறி யூத 
மதத்தில்‌ சேர்ந்தவர்களை மட்டுமே அன்பு 
செய்ய அவர்களுக்குக்‌ கடமை உண்டு. 
இதற்கு மாறாக எபிரேய்ச்சொல்‌ 
ரேயாவை மொழி பெயர்த்து கிரேக்கத்‌ 
திவ்‌ பிளேசியோன்‌ என்னும்‌ வார்த்தையை 
எழுபது நூல்‌ கையாளும்போது சகோத 
ரன்‌ என்னும்‌ அர்த்தத்தில்‌ இருந்து, 
“பிதர” என்பதை நீக்கி யொருள்‌ தரு 
கிறது. ஆதலின்‌ சகோதரனோ இல்லை 
யோ நம்‌ அன்புக்குரியவர்‌ அனைவரும்‌ 
அயலாரே. இருவர்‌ சந்திக்கும்‌ நேரத்தி 
விருந்து அவர்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ 
அயலார்‌ என்று உறவு கொள்ளுகின்றனர்‌. 
அவர்களிடையே ஏற்பட்ட இந்த உறவா 
னது அவர்களின்‌ தனித்தனி குடும்ப உற 
வினின்று வேறுபட்டது. மேலும்‌ ஒருவ 
ரொருவரைப்‌ பற்றி அவர்கள்‌ கொண்ட 
கருத்திற்கு அபபாற்பட்டதாக இவ்வுறவு 
அமைகிறது. 

ப. புதிய எற்பாடு :- 

சட்ட வல்லுதர்‌ ஒருவர்‌ இயேகவிடம்‌ 
என்‌ அயலான்‌ யார்‌* முக்‌ 19,29) என்று 
கேட்டபொழுது, ஒருவேளை அவர்‌ 


211 


அயலான்‌ என்றால்‌ இஸ்ராயேலருள்‌ 
ஒருவனாகிய தன்‌ சகோதரன்‌ என்றே 
எண்ணிணார்‌ போலும்‌. ஆனால்‌ இயேசு 
வோ அயலான்‌ என்னும்‌ சொல்வின்‌ 
பொருளைச்‌ சிறப்புற மாற்றிப்‌ புதுக்‌ 
கருத்தைப்‌ புகுத்த விழைகின்‌ றார்‌. 

முதன்‌ முதவில்‌ “என்‌ அயலானை 
உன்னைப்போல்‌ அன்பு செய்வாயாக" 
என்ற கட்டளையைப்‌ புனிதப்படுத்துகி 
றார்‌. இவ்வாறு அவர்‌ எல்லாக்கட்டளை 
களையும்‌ இந்த அன்புக்‌ கட்டளையில்‌ 
அடக்கிக்‌ கூறுவதோடு அல்லாமல்‌, 
்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக கடவுளை 
அன்பு செய்‌ என்ற கட்டளையோடு பிரிக்க 
முடியாதபடி இணைத்துக்‌ கூறுகிறார்‌. 
(மத்‌ 22:34-40). இயேசுவைப்‌ போல பவுலும்‌ 
இந்த ஒரே கட்டளையில்‌ திருச்சட்டம்‌ முழு 
வதும்‌ நிறைவேறுகிறது குலா 5:19 என்றும்‌ 
இன்னம்‌ சுருங்கக்கூறின்‌, பிற கட்டளை 
களின்‌ “முழுமையும்‌: (உரோ 158 தொ) 
இதுவே என்றும்‌ கூறுகிறார்‌. இதையே 
யாக்கோபும்‌ 'இறையரசின்‌ திருச்சட்டம்‌” 
என்று கூறுகிறார்‌ யாக்‌ 2.லு. 


அடுத்தபடியாக, இயேசு நமது நண்பர்‌ 
களையே அன்றி பகைவர்களையும்‌ 
நேசிக்க வேண்டும்‌ என்று கட்டளையை 
உலகனைத்திற்கும்‌ பொதுவானதாக 
ஆக்கி விடுகிறார்‌ முத்‌ 5:48-29. இதனால்‌ 
பகைவரிடமிருந்து நம்மைப்‌ பிரித்து 
வைக்கும்‌ தடைகளை எல்லாம்‌ இதயத்தி 
விருந்து நாம்‌ எவ்வளவு தாரம்‌ களைந்து 
விடுகிறோம்‌ என்றால்‌ இந்த அன்புக்‌ 
குணம்‌ பகைவரையும்‌ நம்மால்‌ தொட 
முடி கிறது. 

இறுதியாக, இயேசு யாவரும்‌ வாழ்க்‌ 
கையில்‌ கடைபிடிக்கும்‌ வண்ணம்‌ இக்‌ 
கட்டளையை நல்ல சமாரியன்‌ உவமை 
யின்‌ கூலம்‌ விளக்குகின்றார்‌ மூரக்‌ 10:29- 
37). என்‌ அயலான்‌ யார்‌ என தீர்மானிப்‌ 
பது என்கையில்‌ இல்லை. துன்புறுபவன்‌ 
எவனும்‌ என்‌ உதவி தேவைப்படும்‌ 
எவனும்‌, அவன்‌ என்‌ பகைவனாக இருப்‌ 
பினும்‌, அவன்‌ என்‌ அயலான்‌ ஆகிறான்‌. 
துன்புறுபவனுக்கு உதவி செய்பவன்‌ துன்‌ 
புற்றவனுக்கு அயலாகிறான்‌ . இவ்வுவமை 
யில்‌ கிறிஸ்து தாமே இரக்கமிக்க அய 
வான்‌ என்று அறிவிக்கிறார்‌. இவ்வாறு 


அயினசெெபிரம்‌ 
கிறிஸ்‌ துவைக்‌ சாண்பவன்‌ இறை 
அன்பைப்‌ பெறுபவனாகிறான்‌. அப்‌ 


போது இறைவனையும்‌ அயலானையும்‌ 
அன்பு செய்யக்‌ கூடி யவனாகிறான்‌. அப்‌ 
போது கிறிஸ்துவின்‌ சீடன்‌ மற்றெல்லார்க்‌ 
கும்‌ இரக்கமிக்க அயலானாகிறான்‌. இவ்‌ 
வாறு என்‌ வாழ்க்கைப்‌ பாதையில்‌ இறை 
யருளால்‌ குறுக்கிடும்‌ ஒவ்வொரு மனிதனி 
லும்‌ இப்பரந்த அன்பு வெளிப்படையாகச்‌ 
செயல்படுகிறது . 

அபின்‌ (AN- கண்‌ ஊற்று - இடம்‌ 

1. “அகண்ட பாலஸ்தீனத்தில்‌, இரிபி 
லாவுக்கு மேற்கே அமைந்திருந்த நகர 
மாக இருக்கலாம்‌ எண்‌ 34:11; காண்க: எச 
47:15 தெற. இதை அடையாளம்‌ காட்ட 
முடியாது. இது யாரிமுக்கும்‌ யோர்தா 
னும்‌ சந்திக்கும்‌ இடத்திற்கு அருகிலோ, 
கிர்பெத்‌-தாப்னே அகாவோ இருக்கக்‌ 
கூடும்‌ என்பர்‌. 

2. யோசு 15:38; 1 நாள்‌ 4:82-இல்‌ இரிம்‌ 
மோனுக்கு முன்‌ வரும்‌ நகரமாகும்‌, இரண்‌ 
டையும்‌ சோத்து ஒரே சொல்லாக எஏஎன்‌- 
ரிம்மோன்‌ என்று வாசிப்பது மேலான 
தாகத்‌ தெரிகிறது (யோசு 19:7: நெக 11:29. 

3. ஆரோனின்‌ வழித்தோன்றல்களுக்கு 
அளிக்கப்பட்ட ஒரு லேவியர்‌ நகரமாகும்‌ 
(யோசு 21:16). ஒருவேளை இது 2-இல்‌ 
குறிக்கப்பட்ட நகரமாக இருக்கலாம்‌. இப்‌. 
பெயர்‌, இணைப்பகுதியான 1 நான்‌ 6: 59- 


இல்‌ வருவதுபோல்‌, “அசான்‌" என்று 
வாசிக்கப்படவேணடும்‌ என்பர்‌ சில 
அறிஞர்கள்‌. 
அயின்‌ (அ) - எழுத்து 

எபிரேய நெடுங்கணக்கில்‌ 16-வது 


எழுத்து. இது சங்கீதம்‌ 118-இன்‌ 16-வது 
பகுதியில்‌ ஒவ்வொருவரியின்‌ தொடக்க 
எழுத்தாக வருகிறது. 
அயின்‌-கெரேம்‌ (AIN KAREM — 
திராட்சைத்‌ தோட்ட நீரூற்று) 
செக்கரியா-எவிசயெத்து ஆகியோரின்‌ 
ஊராகவும்‌, திருமுழுக்கு யோவானின்‌ 
பிறப்பிடமாகவும்‌, பாரம்பரியமாகக்‌ 
கருதப்படுகிறது. எருசலேமுக்கு மேற்கே & 
கி.மீ. தூரத்தில்‌ மலைப்பகுதியிலுள்ள சிற்‌ 
றார்‌. இங்குதான்‌ மரியாள்‌ தன்‌ உறவின 
ளான எவிசபெத்தைச்‌ சந்தித்தாள்‌ லூக்‌ 


அ/யணன்பெபெக்வா 


1:39-40). அந்தச்‌ சந்திப்பில்‌ இயேசுவின்‌ 
பிறப்பு முன்ன றிவிக்கப்பட்டது (1:21-55), 


அமயின்பெசுக்கா (AIN FESHKA) 

சாக்கடலுக்கு மேற்கில்‌ 2 கி.மீ, 
தொலைவிலும்‌ எரிகோவுக்குத்‌ தெற்கில்‌ 14 
கி.மீ. தொலைவிலும்‌ உள்ள ஒர்‌ உப்பு 


நீரூற்றாகும்‌. சாக்கடல்‌ ஏடுகள்‌ கண்டு 
எடுக்கப்பட்ட குகை களுக்கு அருகில்‌ 
உள்ளது. 


அய்யலத்து சாகார்‌ (/06டட்‌ா ர SHAHAR) 
சிலமொழி பெயர்ப்புகளில்‌ சங்‌ 22-க்கு 
அளிக்கப்படும்‌ மேல்‌ குறிப்பாகும்‌. இது 
ஒரு இராகத்தையோ அல்லது அது 
போன்ற இசைக்‌ குறிப்பையோ குறிக்க 
லாம்‌. இதன்‌ பொருள்‌ “விடியலின்‌ பெண்‌ 
மான்‌” என்பதாகும்‌. வறியவர்களுக்கு 
இறைவனுடைய உதவி எப்போதும்‌ 
உள்ளது என்ற, சங்கீதங்களில்‌ பொது 
வாக வரும்‌ கருத்தை இப்பதம்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. 
அய்யலோன்‌ (ALON - மான்‌ வயல்‌) 

1. இந்த இடம்‌ யோசுவா ஐந்து அரசர்‌ 
கள்‌ சேர்ந்த எமோரியர்‌ கூட்டணியைத்‌ 
தோற்கடித்ததால்‌ புகழ்பெற்றது (யோசு 
10:12. யோசுவா ஆண்டவரிடம்‌ மன்றாடிக்‌ 
கட்டளையிட்டதற்கு ஏற்ப “சூரியனும்‌ சந்தி 
ரனும்‌ நிலை குலையாமல்‌ இஸ்ராயேலர்‌ 
தங்கள்‌ எதிரிகள்‌ மேல்‌ பழிவாங்கித்‌ தீரு 
மட்டும்‌ அசையாது நின்றன" என்று கூறப்‌ 
பட்டுள்ளது (0:12-19. பேத்துகோரோ 
னுக்குக்‌ கீழே பெலிஸ்தியாவின்‌ எல்லைப்‌ 
புறத்தில்‌ அமைந்து, யூதா நாட்டு மலைத்‌ 
தொடர்களுக்குச்‌ செல்லப்‌ பயன்பட்ட 
முக்கிய கணவாயும்‌, அமர்னா ஏடுகளில்‌ 
அய்யலூன்‌ என்று அழைக்கப்படுகிறது. 

எருசலேமுக்கு 23 கி.மீ வடமேற்கிலும்‌ 
எம்மாவுக்கு அருகிலும்‌ உள்ள யாலோ 
என்ற இடத்தில்‌ இந்த நகரம்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. இங்கு அரண சூழ்ந்த நகரத்‌ 
தில்‌ அழிவுகளைக்‌ கொண்ட ஒரு பெரும்‌ 
குன்று உள்ளது. 

அய்யலோன்‌ தாண்‌ குலத்திற்குக்‌ குறிக 
கப்பட்ட எல்லைப்‌ பகுதியாகும்‌ (யோசு 
10:42. அய்யலோன்‌ தாண்‌ குலத்தவா 
களுக்கு உரிமையாக்கப்பட்ட பகுதியாக 
இருந்தாலும்‌ எமோரியர்களும்‌ அங்கு 


212 


தங்கினார்கள்‌. ஆனால்‌ கட்டாய ஊழியம்‌ 
செயதனர்‌. எப்பிராயிம்‌ அவர்கள்‌ மேல்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தியது (ீதி 1:35). மிக்கி 
மாசுபோரில்‌ யோனத்தான்‌ பெவிஸ்தி 
யரைத்‌ தோற்கடித்து அய்யலோன்‌ வரை 
விரட்டியடித்தார்‌ ப சாமு 14:3). 

தாவீதின்‌ ஆட்சி அமைப்பில்‌ அய்ய 
லோன்‌ கெகாத்தியர்களுக்குக்‌ குறிக்கப்‌ 
பட்ட லேவிய நகரமாகும்‌ யோசு 31:34. 
இது அடைக்கல நகரங்களில்‌ ஒன்றாகும்‌ 
0 நாள்‌ 6:69. முடியாட்சியில்‌ பிளவு 
ஏற்பட்டபின்‌, பென்யாமினின்‌ பகுதிக்குள்‌ 
அடங்கிய இந்நகரம்‌ 0 நாள்‌ 8:19 இரக 
பெயாமால்‌ (922-015) மேற்கிலிருந்தும்‌ 
வடச்கிவிருந்தும்‌ வரும்‌ தாக்குதல்களைத்‌ 
தடுக்க அரண்‌ சூழ்ந்த நகரமாக்கப்‌ 
பட்டது 2 நான்‌ 1:10), முதலாம்‌ யோவ 
காசு (காசு 735-715) ஆட்சிக்‌ காலத்தில 
இந்நகரம்‌ பெலிஸ்தியர்களால்‌ கைப்‌ 
பற்றப்பட்டது (2 நாள்‌ 29:19. இந்த இடத்‌ 


தில்தான்‌ ஈ மக்கபேயு கோர்கியாவை 
கி.மு. 166-இல்‌ தோற்கடித்தார்‌ ப மக்‌ 3:40; 
9:1-.5), 

2. நீதிபதி ஏலோன்‌ புதைக்கப்பட்ட 


செபுலோனில்‌ உள்ள ஓர்‌ இடம்‌ ௫தி 12:12. 
இது எங்கிருந்தது என்ற விவரம்‌ தெரிய 
விவ்வை. 

அய்யா (கA4H- வேட்டைப்‌ பருந்து) 

1 கிபயோனின்‌ மகன்‌. அனாவின்‌ 
சகோதரன்‌. கோரியர்களின தலைவன்‌ 
(அதி 36:4; 1 நாள்‌ 1:40, 

2. சவுவின்‌ வைப்பாட்டியான இரிசிப்‌ 
பாவின்‌ தந்தையாவார்‌ ே சாமு 4:77. 
இவரது இரு புதல்வர்கள்‌ சவுல்‌ கிப 
யோனியர்களுக்குச்‌ செய்த தீய செயல்‌ 
களுக்காக அவர்களிடம்‌ கையளிக்கப்‌ 
பட்டனர்‌ (24:9-12. 
அய்யா (AYYAH) 

எப்பிராயிமுக்கு உடைமையான நகர்‌ 
களில்‌ அய்யா ஒன்றாகும்‌ 0 நாள்‌ 7:88). 
பெவிஸ்‌ தியாவிவள்ள காசாவிவிருந்து 
இது வேறுபடுத்தப்படவேண்டும்‌. சூழ்‌ 
நிலையும்‌ பெயர்களுக்கிடையேயுள்ள 
ஒருமைப்‌ பாடும்‌ இப்பெயர்‌ ஆயி என்ப 
தோடு தொடர்புடையது போல்‌ தோன்று 
கிறது. முற்காலத்திவிருந்த ஆயி அல்லது 
கிர்பெத்‌ கயியான்‌ தான்‌ அய்யா இருந்த 


213 


இடமாகச்‌ சில அறிஞர்கள்‌ கருது 
கின்றனர்‌. வேறுசிலர்‌ நெகமியா 1:31-இல்‌ 
குறிபபிடப்பட்டுள்ள 'அய்யா' என்பதுதான்‌ 
இந்த அய்யா'வாக இருக்கலாம்‌ என்று 
கருதுகின்றனர்‌. 
அய்யாதது, அய்யா (ATH, AA) 

ஆயி என்ற பெயரின்‌ வேறு வடிவங்கள்‌ 
(நெக 11:31; ஏச 10:28) பார்க்க, ஆயி-7. 
அரக்‌-எல்‌-எமீர்‌ (ARAG EL-EMIR) 

பாரசீகர்‌ காலத்தில்‌ செல்வாக்குள்ள 
செலவ்மிகுந்த அம்மோனியக்‌ குடும்பமா 
கிய தோபியாத்‌ மரபின்‌ இருப்பிடமாகும்‌ 
(நெக்‌ 2:19: 6:1,12.14.17: 134-48: செக்‌ 6:9-]தி. 
கி.மு. 3-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த ஒரு 
செங்குத்தான பாறைக்குள்‌ குடைந்த குகை 
களில்‌ காணப்படும்‌ வாசகங்களில்‌ 
“தோபியா* என்ற பெயர்‌ காணப்படுகிறது. 
கஸ்ர்‌ -ஏல்‌- அப்த என்ற ஒரு பெரிய கட்டி 
டத்தின்‌ சிதைவு தோபியாதியரின்‌ கல்ல 
றைக்‌ கூடமாகக்‌ கருதப்படுகிறது. அனால்‌ 
இது ஒர்‌ அரண்மனையாகவோ கோட்டை 
யாகவோ இருக்கலாம்‌. இந்த ஊரின்‌ 
இடம்‌ வாடி-சீர்‌ என்ற ஓடையரு கில்‌ 
எகிகோவுக்குக்‌ கிழக்கில்‌ 89 கி.மீ. 
தொலைவிலும்‌ அம்மானுக்கு மேற்கில்‌ 16 
கி.மீ, தொலைவிலும்‌ கண்டுபிடிக்கப்பட்‌ 
ள்ளது. 
அரக்கர்‌ இராட்சதர்‌, பேராற்றல்‌ 
வாய்ந்தவர்‌ 

மற்ற மக்களைப்போல்‌ எபிரேயரும்‌ 
அரக்கர்‌ இனம்‌ உண்டு என்று நம்பினர்‌. 
தொல்பொருள்‌ ஆய்வோ, தொல்கால 
இயலோ, இப்படிப்பட்ட இனம்‌ இருந்த 
தற்குச்‌ சான்று தரவில்லை. உயிர்‌ நூல்‌ 
வல்லுநர்கள்‌ கருத்துப்படி , குள்ளர்களைப்‌ 
போல்‌ அரக்கர்களும்‌, சாதாரண மனித 
னின்‌ இயல்புக்கு மாறான பிறப்பாவர்‌. 
வழக்கமாக அரக்கர்கள்‌ மலடுத்‌ தன்மை 
யுடையவர்கள்‌. இரண்டு சூழ்நிலைகள்‌ 
அரக்கர்கள்‌ மேல்‌ நம்பிக்கைக்‌ கொள்ளத்‌ 
தாண்டின... ப அசாதாரண பருமனுடைய 
வர்கள்‌ வாழ்ந்ததை எபிரேயா்கள்‌ அறிந்தி 
ருந்தார்கன்‌. பலபேர்‌ விவிவியத்தினால 
குறிக்கப்பட்டு ருக்கின்றார்கள்‌. பாசான்‌ 
நாட்டு அரசன்‌ ஓரு ஒரு அரக்கனாகக்‌ 
கருதப்பட்டார்‌. ஏனெனில்‌ அவர்‌ 4 மீட்டர்‌ 
நீளமும்‌ 2 மீட்டர்‌ அகலமும்‌ உள்ள 


அச கட்டளை 


இருப்புக்‌ கட்டிலைக கொண்டி ருந்தான்‌ 
(உப 3:10. அரக்கர்களில்‌ எல்லோருக்கும்‌ 
தெரிந்தவர்‌ தாவீதால்‌ கொல்லப்பட்ட 
பெவிஸ்‌ தியன்‌, கோவியாத்து அவார்‌ 
(2 சாமு 17:83-5த). மற்ற பல பெவிஸ்திய 
வீரர்களும்‌ குறிப்பிடப்பட்டு ருக்கின்‌ றனர்‌ 
(2 சாமு 2118-22; 1 நாள்‌ 20:4. 6. ம, 3 எபி 
ரேயர்‌. பாலஸ்தினத்தில்‌ பல பெருங்கற்‌ 
கால அமைப்புகளைக்‌ கண்டனர்‌. அவற்‌ 
றை அமைத்தவர்கள்‌ அரக்கர்‌ பலத்தைக்‌ 


கொண்டி ருந்திருக்க வேண்டும்‌ என்று 
எண்ணினர்‌. 
அரக்கர்களில்‌ இருபெ ரும்‌ பிரிவுகள்‌ 


இருந்தன: ந தெய்வீகத்‌ தந்தைக்கும்‌ 
மண்ணகத்‌ தாய்க்கும்‌ பிறந்தவர்களாகக்‌ 
கருதப்பட்ட அரக்கர்கள்‌. இத்தகைய கதை 
ஆதி. ச:1-4-இல்‌ காணப்படுகிறது. 2 சில 
நாட்டோடும்‌, குலத்தோடும்‌ தொடர்‌ புற்ற 
மனணிதவர்க்க அரக்கர்கள்‌. எல்லா 
அரக்கர்களும்‌, தெய்வ-மனித-தொடக்கம்‌ 
உள்ளவர்கள்‌ என்று எபிரேயர்கள்‌ நம்பிய 
தற்குச்‌ சரியான சான்றுகள்‌ இல்லை, 
உடல்‌ பருமனும்‌ நீடிய ஆயுளும்‌ ஆன்‌ மீகப்‌ 
பொருளுடையதாகக்‌ கருதப்பட்டது 
என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. கானா 
னில உளவு பார்த்து வர யோசுவாவால்‌ 
அனுப்பப்பட்டவர்கள்‌, திரும்பி வந்து 
கானான்‌ நாட்டில்‌ வாழ்ந்தவர்கள்‌ அரக்‌ 
கினரைப்‌ போல்வர்‌ என்று கூறி மக்களை 
அச்சமூட்டினர்‌ (எண்‌ 13:92-33: உப 2:11.20; 
2:11.14: யோசு 18:4; 13:72: 17:15). 
அரச கட்டளை (EDICT) 

இது எழுதப்பட்டு, அரச முத்திரை 
யிடப்பட்ட பொதுவில்‌ வாசிக்கப்படும்‌ 
அறிக்கையாகும்‌ (எஸ்‌. 641; எஸ்த. 2:4; 
9:1.19. இது எழுத்து வடிவம்‌ பெறுவதா 
லும்‌, பொதுவில்‌ அறிவிக்கப்படுவதாலு 
மே அரச ஆணையினின்று வேறுபடுகிறது 
(எஸ்த 8:8-9; 4:12. 


மேதிய-பாரசீக சட்டத்தின்‌ மாற்ற முடி 
யாத தன்மையை விவிவியம்‌ வவியுறுத்து 
கிறது (எஸ்‌. 8:17; எஸ்த :4-9:; தானி 8:9) 
ஆனால்‌ விவிவியத்திற்கு புறம்பே இதற்குச்‌ 
சான்றுகள்‌ இல்லை. மூன்றாம்‌ தாரியு 
சரிகமோஸ்‌ என்பவனைக்‌ கொல்ல கட்ட 
ளையிட்டதாகவும்‌, பின்‌ தன்‌ தவற்றை 
அறிந்து ஏற்றுக்கொண்டாலும்‌ அதைத்‌ 


அபச்‌ னம்‌ 


தடுக்க அவரால ஒன்றும்‌ செய்ய முடிய 
வில்லை என்றும்‌ கூறப்படுகிறது. இக்‌ 
கதை பாரசீகர்களின்‌ சட்டம்‌ மாற்ற முடி 
யாது என்பதற்குச்‌ சான்றாகும்‌ என்று 
கூறப்படுவது வாதத்திற்குரியது. ஏனெ 
னில்‌ கொல்லப்படுவது ஏற்கெனவே 
நிகழ்ந்துவிட்டது. இக்கதை நிகழ்ந்துவிட்ட 
நிகழ்ச்சியை அரசனால்‌ மாற்ற முடிய 
வில்லை என்பதையே உணர்த்தலாம்‌. 
எஸ்தர்‌ ஆகமத்தில்‌ முதவில்‌ யூதர்கள்‌ 
அனைவரும்‌ கொல்லப்பட வேண்டும்‌ 
என்ற அரசகட்டனை யூதர்கள்‌ தங்கள்‌ 
பகைவர்களைப்‌ பழிவாங்க அனுமதிக்கும்‌ 
மற்றொரு அரச கட்டளையால்‌ சரி செய்‌ 
யப்பட்டு ஈடு செய்யப்படுகிறது எஸ்த 
8:8-19. பாரசீக அரச கட்டளையை மீறு 
பவர்களுக்குக்‌ கடுமையான தண்டனை 
வழங்கப்பட்டது காஸ்‌ 6:17. புதிய எற்பாட்‌ 
டூல்‌, அண்‌ குழந்தைகள்‌ யாவரும்‌ கொல 
லப்படவேண்டும்‌ என்ற அரச கட்டளை 
யை மீறிய மோசேயின்‌ பெற்றோர்கள்‌ விசு 
வாசத்திற்கு முன்‌ மாதிரிகையாக கூறப்‌ 
பட்டுள்ளார்கள்‌ (எபி 17:24). 
அரச குளம்‌ (060000) 

எருசலேமிற்கு அருகில்‌ உள்ள அரச 
தோட்டத்தில்‌ இக்குளம்‌ உள்ளது (நெக. 
8:14. இது ஒருவேளை செலாது குளமாக 
இருக்கலாம்‌ என கருதப்படுகிறது பேது. 
சிலர்‌ இது சாலமோனின்‌ குளமாக இருக்‌ 
கலாம்‌ என்று கருதுகின்றனர்‌. இதை 
'யோசிபஸ்‌ சீலோவாம்‌ நீரூற்றுக்கும்‌ 
ஒ.ப்பேலுக்கும்‌ இடையில்‌ குறிக்கிறார்‌. 

நெக 4:16-இல்‌ குறிக்கப்படும்‌ செயற்‌ 
கைக்குளம்‌ இதுதானா என்பது தெளி 
வாக இல்லை. 


அரச தோட்டம்‌ (KING'S GARDEN) 

இது நெகமிய 3:15-இல்‌ குறிக்கப்படு 
கிறது. இது எருசலேம்‌ சுவற்றுக்கு வெளி 
யில்‌ சிலோவாம்‌ குளத்துக்கருகில்‌ அமைந்‌ 
திருந்த அரச தோட்டமாகும்‌. தீிரோபோ 
யோனும்‌ கிதரோனும்‌ சந்திக்கும்‌ இடத்தி 
விருந்தது. அரசர்கள்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
கிதரோன்‌ ஒடையிவிருந்து நர்‌ பாய்ச்சப்‌ 
பட்டது. நகரத்திவிருந்து குளத்திற்கு ஒரு 
சுரங்கம்‌ இருந்தது. அது பன்ளத்தாக்கிற்கு 
இட்டுச்சென்றது (நெக.3:19. பாபிலோ 
னிய முற்றுகையின்‌ போது தப்பிக்க 


214 


அரசன்‌ செதேக்கியா இந்தச்‌ சுரங்கத்‌ 
தைப்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌. 
நிகழ்ச்சியுரை எருசலேமுக்கு வெளியி 
வுள்ள தோட்டத்திற்குப்‌ போகும்‌ வழியை 
விவரிக்கிறது (எரே 9:4 காண்க 58:7: 
சீ அரச 85:4), 
அரச நெடுஞ்சாலை (KING'S HIGHWAY) 
ந்தப்‌ பாதையானது மறை நூவில 
மூன்றுமுறை குறிக்கப்பட்டுள்ளது. மோசே 
இஸ்ராயேல்‌ மக்களை வழிநடத்திச்‌ 
செல்லும்போது, இந்த அரச நெடுஞ்‌ 
சாலை வழியாய்ச்‌ செல்வதாக ஏதோமிய 
ரிடமும்‌ எமோரியரின்‌ அரசனாகிய 
சீகோனிடமும்‌ உறுதி அளித்தார்‌ எண்‌ 
20:17-18: 21:22-23: மேலும்‌. உப 2:87- 30. 
இச்சாலையானது தமஸ்குவிவிருந்து 
அஃகாபா வளைகுடாவரை கிழக்குப்‌ பால 
ஸ்தீனம்‌ வழியாகச்செல்லும்‌ முக்கியமான 
நெடுஞ்சாலையாகும்‌. இந்நெடுஞ்சாலை 
பாசான, கிலயாத்து அம்மோன்‌, 
மோவாபு, ஏதோம்‌ ஆகியவை வழியாகச்‌ 
சென்று, பெனிசியாவையும்‌ எகிப்தையும்‌ 
இணைக்கும்‌ கடற்கரையோர வழிகளை 


நோக்கி நெகேபு வழியாகச்செல்லும்‌ 
சாலைகளோடு இணைந்தது. இந்த 
நெடுஞ்சாலையின்‌ இரு மருங்கிலும்‌ 


அரண்கள்‌ எழுப்பப்பட்டிருந்ததாக புதை 
பொருள ஆராய்ச்சியாளர்கள்‌ கூறுகின்ற 
னர்‌, இந்த அரணகளில சிலவற்றை எலா 
மியரின அரசன்‌ கெதெர்லா - கோமோ்‌ 
மற்றும்‌ இவரது கூட்டாளிகளால்‌ அழிக்‌ 
சுப்பட்டன. இச்சாலையைப்‌ பின்பற்றி 
இவர்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக பல நகர்‌ 
களை கைப்பறிறினர்‌ அதி 14. இப்பகுதி 
600 ஆண்டுகளுக்குக்‌ குடியேற்ப்பட 
வில்லை. இதன்பின்‌ இப்பகுதியில்‌ ஊடுரு 
விய மக்கள்‌ இவ்விடத்தைப்‌ பிடித்தனர்‌. 
புது அரண்கள்‌ கட்டப்பட்டன. இச்சாலை 
நபத்தேய வணிகர்களால்‌ பயன்படுத்தப்‌ 


பட்டது. இவர்களிடமிருந்து திரேசான்‌ 
மன்னன்‌ இச்சாலையைக்‌ கைப்பற்றி 
(கி.பி. 100 அதைக்கட்டி எழுப்பினார்‌. 


அதன்‌ பின்னர்‌ இது திரேசன்‌ சாலை 
யென அழைக்கப்படுகிறது. இப்போது 
இச்சாலை தரீக்‌-எஸ்‌-சுல்தானி என்ற 
ழைக்கப்படுகிறது. தற்போதைய யோர்‌ 
தான்‌ சாலை இந்நெடுஞ்சாலையைப்‌ 
பின்பற்றி அமைக்கப்பட்டதாகும்‌. 


215 


அரசர்களின்‌ கல்லறை [01402 OF THE KINGS) 

தாவீது சந்ததியிலே வந்த யூதா அரசர்‌ 
களின்‌ கல்லறைகள்‌. தாவீதின்‌ நகரிலே, 
தாவீது வம்சத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ தமக்‌ 
கென்‌ கலலறைகளைக்‌ கொண்டிருந்தனர்‌ 
(2 நான்‌ 15:14; 2 அர 0:25). திடிரென்று 
செயற்கை மரணம்‌ எய்தியவர்கள்‌ இந்தக்‌ 
கல்லறையில்‌ புதைக்கப்படவில்லை. யோ 
ராம்‌ தாவீதின்‌ நகரில்‌ புதைக்கப்பட்டார்‌. 
ஆயினும்‌ அரசர்களின்‌ கவ்வறையில்‌ 
அவரை அடக்கம்‌ செய்யவில்லை ( நாள்‌ 
21:20). ஊசிய தொழுநோயாளியாய்‌ இருந்‌ 
ததால்‌ அவர்‌ அரச கல்வறைக்குப்‌ புறம்‌ 
பே புதைக்கப்பட்டார்‌ (2 நான்‌ 26:23. மனா 
சேயும்‌ (2 அர 21:18 அமோனும்‌ (01:26) 
ஊசியாவின்‌ தோட்டத்திலுள்ள கல்லறை 
யில்‌ புதைக்கப்பட்டனர்‌. 

2 நாள்‌ ஆகமம்‌, நெகமியா ஆசமம்‌ 
ஆகியவை துணைகொண்டு ம நான்‌ 32:93; 
நெக 3:15-19 இந்த அரசர்களின்‌ அமைந்‌ 
திருந்த இடத்தை நாம்‌ அறியலாம்‌. இதன்‌ 
படி இந்தக்‌ கல்லறை திரோபேயோன்‌, 
கிதரோன்‌ சமவெளிக்கு இடையிலுள்ள 
மலைப்பகுதியில்‌ அமைந்திருக்கவேண்டும்‌ 
என அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. இதை 
அகழ்வாய்வுகள்‌ ஓரளவு உறுதி செய்‌ 
கின்றன. அனால்‌ மற்ற கல்லறைகள்‌ 
எங்கே இருந்தன எனசொல்வதற்கில்லை. 
ஊ சியாவின்‌ தோட்டம்‌ எங்கிருந்தது 
என்று கூற்முடி யாது, 

பிற்கால மரபுகள்‌ தாவீது மன்னனின்‌ 
கல்லறை பெத்திலகேமில்‌ இருந்ததாகக்‌ 
குறிப்பிடுகிறது. 
அரசரின்‌ பள்ளத்தாக்கு 
(KING'S VALLEY, VALLEY OF SHAVEH) 

எருசலேமுக்கு அருகில்‌ உள்ள ஒரு 
பள்ளத்தாக்கு, இதுவும்‌ சாவே பள்ளத்‌ 
தாக்கும்‌ ஒன்றாகத்‌ தோன்றுகிறது. ஆபார 
காம்‌, செதர்லா - கோமேரையும்‌ அவரது 
கூட்டணியையும்‌ வெற்றி கொண்டபின்‌, 
அவரைச்‌ சலவேமின அரசர்‌ மெமெல்க்கிச 
தேக்கும்‌ சோதோமின்‌ அரசனும்‌ சந்தித்து 
வாழ்த்தினர்‌ (அது. 14:17-18; 2 சாமு. 18:18). 
அரசரின்‌ பள்ளத்தாக்கை அரசரின்‌ 
தோட்டத்தோடு ஒப்பிடும்போது இந்த 
இடம்‌ எருசலேமுக்கு வெகு அருகில்‌ 
உள்ளதைக்‌ குறிக்கிறது. பாரம்பரியப்பமு 


அரச மகன்‌ திருமணம்‌ 


இது கிதரோன்‌ பள்ளத்தாக்கு தாவீதின்‌ 
நகரத்தின்‌ தெற்கில்‌ இன்னோம்‌ பள்ளத்‌ 
தாக்கைச்‌ சந்திக்கும்‌ இடத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. அகவே சாவே பன்ளத்தாக்கும்‌ 
அரசரின்‌ பள்ளத்தாக்கும்‌ ஒரே இடத்‌ 
தையே குறிக்கின்றன எனக்‌ கருதலாம்‌. 
யோசிபஸ்‌ இது எருசலேமிவிருந்து 3570 
மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ளதாகக்‌ குறிக்‌ 
கிறார்‌. இப்பகுதியில்‌ ஒரு பகுதி அரசரின்‌ 
சொத்தாகும்‌. இங்குதான்‌ அபிசலோம்‌ 
தனது பெயருக்காக ஒரு நினைவுச்‌ 
சின்னத்தை எழுப்பினார்‌ (8 சாமு 19:12, 


அரச வாயில்‌ [KINGS GATE) 

இவ்வாயில்‌ சாலமோன்‌ கட்டிய ஆல 
யத்தின்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ அமைந்து, 
அவயத்தையும்‌ அரச மாளிகையையும்‌ 
இணைத்தது. இதை லேவியர்‌ காவல்‌ 
செய்தனர்‌ (0 நாள்‌ 9:9. இது ஓய்வு நாளி 
லும்‌ அம்மாவாசை நாளிலும்‌ அரசனுக்கு 
மட்டும்‌ திறக்கப்பட்டது எ சீப்‌. 
அரசன்‌ அகாசு இந்த வாயிலை இடித்து, 
அதிவிருந்து கிடைத்த உலோ கப்பொருட்‌ 
களை, முன்றாம்‌ திகிலாத்து - பிலேச 
ருக்குக்‌ கப்பம்‌ கட்டப்பயன்படுத்தியதாகத்‌ 
தெரிகிறது (2 அர 16:18. 
அரசனுடைய மகனின்‌ திரு மண 
வித ந்து - உவமை 

இயேசு எருசலேமை நோக்கி கடைசி 
முறையாகச்‌ செல்லும்‌ வேளையில்‌ கூறிய 
உவமைகளுள்‌ இதுவும்‌ ஒன்று (மத்‌. 
28:1-14). இது ஆண்டவரின்‌ நீதித்‌ தீர்வை 
அருகில்‌ உள்ளது என எச்சரிக்கிறது. 
எனவே விழித்திருந்து விசுவாசத்தோடு 
அந்நாளுக்காக தயார்‌ செய்ய அழைக்‌ 
கிறது. லூக்காவின்‌ திருமண விருந்து 
லூக்‌. 14:13.24) உவமையும்‌ இந்த உவமை 
மீம்‌ ஏறக்குறைய ஒரேவிதமாக உள்ளன. 
இவையிரண்டில்‌ மத்தேயவின்‌ உவமை 
சிறிது கழ னமாக உள்ளது. அழைக்கப்‌ 
பட்டவர்கள்‌ வர மறுத்ததால்‌ அழிக்கப்‌ 
படுகின்றனர்‌. இதன்‌ மூலமாக மத்தேயு 
வின்‌ தங்களை எதிர்த்த யுதர்களை விட்டு 
விட்டு புறவினத்தாருக்கு நற்செய்தி 
அறிவிக்கத்‌ தயாராகிறார்‌. மேலும்‌ தனி 
மனித மீட்பை வவியுறுத்த திருமண உடை 
இல்லாதவன்‌ தண்டி க்கப்படுவதை எழுது 
கிறார்‌. ஏனெனில்‌ கடவுளின்‌ அருட்‌ 


அரசர்கள்‌ நால்‌ , 


கொடையை ஏற்க அனைவரும்‌ காத்தி 
ருக்க வேண்டியது கடமை. அழைக்கப்‌ 
பட்டவரோ பவர்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட 
வரோ சிலர்‌ (மத்‌ 20:16). 
அரசர்கள்‌ நூல 1,2 

1. முன்னுரை 

இரண்டு நூல்களும்‌ தாவீதின்‌ இறப்பி 
விருந்து, நாடு கடத்தப்பட்டது வரை யூதா, 
இஸ்ராயேல்‌ ஆகிய அரககளில்‌ அரசர்‌ 
களைப்‌ பற்றி கூறுவதால்‌ அரசராகமம்‌ 
அல்லது அரசர்கள்‌ நூல்‌ என்று பெயா்‌ 
பெற்றன. இந்த நூல்கள்‌ கமார்‌ 400 
ஆண்டுகளில்‌ வாழ்ந்த அரசர்களைப்‌ 
பற்றிப்‌ பேககின்றன. மூல எபிரேய்‌ வாச 
கத்தில்‌ இரு நூல்களும்‌ ஒரே தொடர்ச்சி 
யான நூலாகவே இருந்தன. எழுபது நூல்‌ 
இதற்கு முந்திய சாமுவேல்‌ நூலையும்‌ 
இதையும்‌ இரண்டாகப்‌ பிரித்து 1-அம்‌, 
2-ஆம்‌, 3-ஆம்‌, 2-ஆம்‌ அரசராகமங்கள்‌ 
என்றுப்‌ பெயரிடப்பட்டது. பின்‌ எல்லா 
விவிவியப்‌ பதிப்புகளும்‌ இதையே பின்‌ 
பற்றின. எபிரேயப்‌ பதிப்பு இவற்றை 
7-ஆம்‌, 8-ஆம்‌ சாமுவேல்‌ ஆகமங்களாக 
வும்‌, 4௮ம்‌, 2ஆம்‌ அரசராகமங்களாகவும்‌ 
பெயரிட்டது. குழப்பத்தைத்‌ தவிர்க்க இப்‌ 
பிரிவே இன்று பயன்‌ படுத்தப்படுகிறது. 
2. நூல்‌ தோன்றிய ஸரூழ்றநிலை 

சாமுவேல்‌ ஆகமத்தின்‌ ஆசிரியர்‌ 
கூறும்‌ இஸ்ராயேவில்‌ அரச அமைப்பு, 
தாவீது பரம்பரை என்றும்‌ நிலைத்திருக்‌ 
கும்‌ என யாவே அளித்த வாக்குறுதி 
இவையெல்லாம்‌ 400 ஆண்டுகள்‌ கடந்த 
போது பொய்யானது, அடிப்படைய்ற்றது 
எனத்‌ தோன்ற ஆரம்பித்தன. வரவாற்று 
நிகழ்ச்சிகளும்‌ இதை உறுதிப்படுத்துவது 
போலவே அமைந்தன. கிமு. 722-இல்‌ 
சமாரியா வீர்ந்தபோது, இங்கு வாழ்ந்த 
வர்கள்‌ அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட 
னர்‌. கி.மு.587-ல்‌ நெபுக்கதுனேசார்‌ எரு 
சேலமை முற்றுகையிட்டு, அதன்‌ கோட்‌ 
டைச்சுவார் களைத்‌ தகர்த்து, நகரத்தை 
அழித்து ஆலயத்தையும்‌ தீக்கிரையாக்கி 
னார்‌. யுதேயாவின்‌ தலைச்சிறந்தவர்‌ 
களைப்‌ பாபிலோனுக்கு நாடுகடத்தினார்‌. 
இறைவன்‌ சீனாய்மலையில்‌ அளித்த 
வாக்குறுதிகள்‌ நிறைவேறவே இல்லை. 
"எனது பெயர்‌ அற்கேயிருக்கும்‌” என்று 


216 


அவர்‌ கூறிய ஆலயம்‌ அழிந்துவிட்டது. 
தாவீதின்‌ அரசு நிலைத்திருக்கும்‌ என 
இறைவன்‌ அளித்த வாக்குறுதி பொய்த்து 
விட்டது போல்‌ தோன்றியது. இப்போது 
இஸ்ராயேல்‌ மக்களின்‌ விசுவாசம்‌ சோத 
னைக்குள்ளானது. கடவுள்‌ தன்னுடைய 
வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாய்‌ 
இருப்பதாக எப்படிச்‌ சொல்லமுடியும்‌? 
தாவீதின்‌ அரசு நிலைக்கும்‌ என்னும்‌ 
வாக்கை இன்னும்‌ எப்படி நம்பமுடியும்‌? 
கி.மு. 587-இல்‌ நாடு கடத்தப்பட்டபின்‌ 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ இத்தகைய வினாக்‌ 
களை எழுப்பினார்‌. இவைகளுக்கு விடை 
கூறும்‌ முகமாகத்தான்‌ இந்நூல்‌ எழுதப்‌ 
பட்டது. 
3. நூவின்‌ காலமும்‌ இடமும்‌ 

இரண்டாம்‌ அரசராகமத்தில்‌ கூறப்‌ 
படும்‌ பகுதி (2 அர 25:27-50). கி.மு. 562-ல 
நடந்திருக்கக்‌ கூடுமெனக்‌ கருதப்படு 
கிறது. இதற்கு சிறிதுகாலத்திற்கு பிறகு 
தான்‌ இந்நூல்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌. மேலும்‌ இந்த இரு நூல்களும்‌ 
நாடு கடத்தப்பட்டவர்கள்‌ திரும்பி வந்த 
தைப்பற்றி எதுவும்‌ கூறாததால்‌ கி.மு. 
562-539-க்கு இடைப்பட்ட காலத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. வேறுசில அறிஞர்‌ 
கள்‌ நாடு கடத்தப்படுமுன்‌, அி.மு. 621-597 
-க்கு இடைப்பட்ட காவத்தில்‌ எழுதப்பட்ட 
ருக்கவாம்‌ என்ற வாதிடுகின்றனர்‌. 
இன்னும்‌ சிலர்‌ இந்நூவின்‌ முதவ்பதிப்பு 
நாடு கடத்தப்பட்டிருந்தபோது சுமார்‌ 
கி.மு. 562-க்கு பின்‌ எழுதப்பட்டிருக்க 
லாம்‌ என்று கருதுகின்றனர்‌. 

இந்நூல்‌ எங்கு எழுதப்பட்டது. நாடு 
கடத்தப்பட்டபின்‌ பாலஸ்தீனத்தில்‌ எஞ்சி 
யிருந்த மக்களிடையேயா? அல்லது 
கி.மு.597-லும்‌. கி.மு.587-லும்‌ நாடு கடத்‌ 
தப்பட்ட மக்களிடையேயா? என்பது முடிவ 
செய்யமுடியாத ஒன்றாக உள்ளது. எங்கு 
எழுதப்பட்டது என்பதைவிட, யாருக்கு, 
எந்த நோக்கத்‌ திற்காக எழுதட்படடது 
என ஆராய்வது நலம்‌ பயக்கும்‌. 
ச்‌. யாருக்கு? ஏன்‌? எழுதப்பட்டது 

கி.மு. 587-இல்‌ நடந்த கொடுமையான 
சம்பங்களைக்‌ கண்ட யூதர்களுக்கும்‌, விசு 
வாசகத்தில்‌ தத்தளித்துக்‌ கொண்டி ருந்த 
அவர்களின்‌ பிள்ளைகளுக்கும்‌ . எழுதப்‌ 


21 / 


பட்டது இந்நால்‌. அவர்களுக்கு அறிவுரை 
கூறவும்‌, உற்சாகமுட்டவும்‌, அவர்களின்‌ 
பழைய பாவங்களுக்கு மனத்துயரையும்‌, 
எதிர்காலத்திற்கு நம்பிக்கையை எழுப்ப 
வும்‌ இந்நூல்‌ எழுதப்பட்டது. சுருங்கச்‌ 
சொல்லவேண்டுமெனில்‌, கி.மு.887-இல்‌ 
நடந்த கொடுமையான நிகழ்ச்சிகள்‌ எழுப்‌ 
பிய வினாக்களுக்கு விடைகூறும்‌ விதத்தில்‌ 
இந்நால்‌ எழுதப்பட்டது. எனவே இதில்‌ 
நாவின்‌ ஆசிரியர்‌ இஸ்ராயேல்‌ தங்களின்‌ 
அரசர்கள்‌ மூலம்‌ உடன்படிக்கைக்கு பிர 
மாணிக்கமாய்‌ இல்லையென்றும்‌, ஆனாவ்‌ 
இறைவன்‌ எப்போதும்‌ நம்பிக்கைக்குரிய 
வராய இருந்தாரென்றும்‌, அவர்ளின்‌ 
பாவவாழ்க்கையைக்‌ கண்டும்‌ பொறுமை 
யாக இருந்தார்‌ என்றும்‌ ஆசிரியர்‌ போதிக்‌ 
கிறார்‌. இவ்வாறு அவர்கள்தான்‌ உடன்‌ 
படிக்கைக்குப்‌ பிரமாணிக்க மற்றவர்‌ 
களாய்‌ இருந்தார்கள்‌: இறைவன்‌ அல்ல 
என்பதை தெளிவாக அமுத்தந்திருத்த 
மாக கூறுகிறார்‌. ஆசிரியரின்‌ முக்கிய 
நோக்கம்‌, அறிவுரை கூற மட்டுமன்ற, 
அவர்களுக்கு உற்சாகறுட்டவும்‌ விரும்‌ 
பியதால்‌ தாவீதின்‌ அரசு நிலைபெறும்‌ 
என்ற வாக்குறுதியையம்‌, அரசுக்கும்‌, 
ஆலயத்திறகும்‌. எருசலேமுக்கும்‌ உள்ள 
நிரந்தர பிணைப்பையும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
வவியுறுத்துகிறார்‌. மேலும்‌ இந்த வாக்‌ 
குறுதிகள்‌ இன்னும்‌ நிர்‌ முலமாக்கப்பட 
வில்லை, மாறாக இவற்றில்தான்‌ எதிர்‌ 
கால நம்பிக்கையே இருக்கிறது. 


5. நூவின்‌ தன்மை 

முதன்‌ முதலில்‌, அசிரியர்‌ வரலாற்று 
ஆசிரியர்‌ அல்ல என்பதும்‌, அவர்‌ ஒரு 
இறையியல்‌ வல்லுநர்‌ என்பதையும்‌ நாம்‌ 
தெளிவாக உணரவேண்டும்‌. பல இறையி 
யல கருத்துக்களை வாசகர்களின்‌ மனதில்‌ 
புகுத்த வரலாற்றை பயன்படுத்துகிறார்‌. 
சுமார்‌ 40 ஆண்டுகள்‌ ஆண்ட இரண்டாம்‌ 
எரொபயாம்‌ மற்றும்‌, ஒமிரி இவர்களுக்கு 
ஆசிரியர்‌ 15 வசனங்கள்தான்‌ ஒதுக்கி 
யுள்ளதிலிருந்து இவர்‌ வரலாற்று நிகழ்ச்சி 
களை வரலாற்றுக்காக எழுதவில்லை 
என்பது தென்ளத்தெளிவாகிறது. மேவும்‌ 
ஆலயம்‌, உடன்படிக்கையை கடைப்‌ 
பிடித்தல்‌, சமயம்‌ சீர்திருத்தம்‌, அரசர்‌ 
களுக்கும்‌ இறைவாக்கினர்களுக்குமுள்ள 


அரசர்கள்‌ நால்‌ (தொடர்ச்சி) 


உறவு இவைகளைப்பற்றி இந்நூவின்‌ 
அசிரியர்‌ அடிக்கடி பேசுவதிலிருந்து 
அவர்‌ சமயத்தை போதிப்பதையே கன்‌ 
முதன்மையான தோக்கமாகக்‌ கொண்‌ 
டார்‌ என்பதும்‌ தெளிவாகிறது. மேலும்‌ 
அசிரியர்‌ பயன்படுத்திய மூவங்களையும்‌ 
அவற்றை அவர்‌ பயன்படுத்திய முறையை 
யும்‌, அவற்றை அவர்‌ தொடர்புப்படுத்தும்‌ 
ரிதம்‌, அவரின்‌ முதன்மை நோக்கம்‌ 
வரலாற்றைக்‌ கூற அல்ல, மாறாக இறை 
யியல்‌ கருத்துக்களை வவியுறுத்தவே என்ப 
கதையும்‌ எண்பிக்கின்‌ னை. 


6. ஆசிரியரது முறை 

இத்தாவின்‌ ஆசிரியர்‌, இதை எழுதுவ 
தில்‌ பயன்படுத்தும்‌ முறை நவீன இறை 
யியல்‌ வல்லுநீர்களுக்கு முதிர்ச்சி அடை 
யாத ஒன்றாக தோன்றலாம்‌. அவரது 
முறையை இக்கால அறிவியல்‌ முறை 
யோடு ஒப்பிடும்போதுதான்‌ இவ்வாறு 
தோன்றுகிறது. ஆனால்‌ ஆசிரியரின்‌ 
காலத்தில்‌ அவர்‌ இம்முறையை முதன்‌ 


முதலாக பயன்படுத்தும்‌ புது முயற்சி 
யாளர்‌ அல்லர்‌. மாறாக, இவருக்கும்‌, 
யாவே, எலோகீம்‌, உபாகம பாரம்பரிய 


இறையியல்‌ வல்லுனர்களோடு இவருக்கு 
நெருங்கிய ஓற்றுமை இருப்பதோடல்லா 
மல்‌, அவர்களின்‌ அடிச்சுவட்டையும்‌ பின்‌ 
பற்றுவதைக்‌ காணலாம்‌. முதவில்‌ அவர்‌ 
பயன்படுத்தும்‌ முறையைச்‌ சுட்டிக்காட்டி, 
அதை எவ்வாறு தன்‌ இறையியல்‌ 
கருத்துகளைத்‌ தொகுக்க பயன்படுத்து 
கிறார்‌ என்று காண்பது நலம்‌ பயக்கும்‌. 


முன்பே குறிப்பிட்டபடி, இத்நாவின்‌ 
ஆசிரியர்‌, வரலாற்றை வரவாற்றுக்கா 
கவே எழுதாமல்‌ தனது இறையியல்‌ நோக்‌ 
கத்தை நிறைவேற்றவே பயன்படுத்தினார்‌. 
எனவே இஸ்ராயேவின்‌ வரலாற்றைக்‌ 
கூறும்‌ மூலங்களிவிருந்து, தன்‌ இறையியல்‌ 
போதகத்திற்கு ஆதரவு காட்டும்‌ நிகழ்ச்சி 
களை மட்டும்‌ பிரித்தெடுத்துப்‌ பயன்படுத்‌ 
துகிறார்‌. இப்படிப்பட்ட பிரித்தெடுக்கும்‌ 
முறைதான்‌ அவருடைய படைக்கும்‌ 
பணிக்சே கருவாகும்‌. சமயத்தைச்‌ சேராத 
வாசகர்களுக்கு, இஸ்ராயேவின்‌ வர 
லாற்று நிகழ்ச்சிகளில்‌ இறைவனின்‌ திருக்‌ 
கரம்‌ செயலாற்றுவது தெளிவாக இல்‌ 
லாததாலவ்‌, யாவருக்கும்‌ புரியும்‌ வண்ணம்‌ 


அரசர்கள்‌ தால்‌ முதாடா்ச ௫] 


தேர்தல்‌, வரிசைப்படுத்துதல்‌, தெளிவு 
படுத்துதல்‌ அகிய முறைகளை பயன்‌ 
படுத்தி அசிரியர்‌ விளக்க நினைக்கிறார்‌. 
இதை அவருடைய விளக்கக்‌ குறிப்பு 
களிலும்‌ 0 அர 11:48 அர 1) வெளிப்படை 
யான இறையியல்‌ தீர்ப்புசளிலும்‌ யூதா, 
இஸ்ராயேல்‌ அரசர்களின்மேவ்‌ சொல்‌ 
லப்படும்‌ தீர்ப்பூ விளக்கவுரையுடன்‌ கூடிய 
அறிவுரைகளிலும்‌ ப அர 8:83-53: 9:3-9; 
11:11-13. 31-99: 141-16: 2 அர 20:16-19; 
21:11-15; £8:15-19: £3:26-27) அறியலாம்‌. 


அசிரியரது முறைகளை தெரிந்து 
கொண்டபின்‌ அரசராகமங்களைபின்‌ வரு 
மாறு ஆய்வு செய்யலாம்‌. முதவில்‌ ஆசிரி 
யர்‌ பயன்படுத்தும்‌ மூலத்தைமுடிந்த வரை 
தனியாகப்‌ பிரித்தெடுத்து அவ்வயவொவ்‌ 
வொன்றுக்கும்‌ உரிய தனிப்‌ பண்புகளைத்‌ 
தொகுக்கவேண்டும்‌. அடுத்து ஆசிரி 
யருக்கே உரிய விளக்கவுரைகள்‌, இறை 
யியல்‌ தீர்ப்புகன்‌, விளக்கக்‌ குறிப்புகள்‌ 
இவற்றை முடிந்த மட்டும்‌ பிரித்தெடுக்க 
வேண்டும்‌. இலக்கிய நடையைக்‌ கொண்டு 
நாம்‌ இதை முடிவு செய்யமுடியும்‌. ஆசிரி 
யருக்கே சொந்தமான பகுதிகள்‌ இணைக்‌ 
கும்‌ பகுதிகளாக இருக்கலாம்‌. அறவரைப்‌ 
பகுதிகள்‌ அசிரியர்‌ பயன்படுத்தும்‌ இலக்‌ 
கிய யுக்திகளாக இருக்கலாம்‌ அல்லது 
தனது தேவைக்கேற்ப இந்நிகழ்ச்சிகளை 
பெரிதாக்கிப்‌ பயன்படுத்தி இருக்கலாம்‌. 
பின்னதை, இறைவனோ அல்லது இறை 
வாக்கினரோ அல்லது அரசார்களோ 
கூறும்‌ அறவுரைப்‌ பகுதிகளில்‌ காணலாம்‌ 
( அர ௮. 

மேலே குறிப்பிடப்பட்டி ருக்கும்‌ செயல்‌ 
முறை இந்நாவின்பெரும்பாலான பகுதி 
களுக்கு, விளக்கமளிக்க பயன்படுகிறது. 
எளிதாக விளக்கமுடி,யாத பகுதிகள்‌ இருந்‌ 
தால்‌, ஆசிரியர்‌ இந்நிகழ்ச்சிகளை எடுத்‌ 
தாண்டபோது சரியாக பதிப்பிக்காததே 
காரணம்‌. 
7. மூலங்கள்‌ 

அரசராகமங்களின்‌ அசிரியர்‌ சுமார்‌ 
பத்துக்கு மேற்பட்ட மூலங்களை பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌. அவைகளில்‌ குன்று 
மட்டுமே பெயருடன்‌ குறிப்பிடப்படு 
அன்றன. (ம சாலமோனின்‌ பணி நூல்‌ 
0 அர 17:41: 0 இஸ்ராயேல்‌ அரசர்களின்‌ 


2185 


பணி நூல்‌ 0 அர 14:19; (3) யுதாவின்‌ 
அரசர்களின்‌ பணி நூல பூ அர 1519. 
பெயரிட்டு அழைக்கப்படாத மூலங்கள்‌: 
டு தாவீது அரசப்பரம்பரையின்‌ வரலாற்று 
முடிவு 0 அர 1-3; டூ ஆலயம்‌ பற்றிய குரு 
குலமூலம்‌ 0 அர 6-5) ௮ எலியாவின்‌ 
வட்டம்‌ பீ அர 77-19. ம்‌ எவிசாவின்‌ 
வட்டம்‌ (2 அர 2:10-9:45): ௫) அத்தாவியா 
வின்‌ வட்டம்‌ (2 அர பய்‌; ௫ ஏசயாவைப்‌ 
பற்றி அவருடைய சீடரிடமிருந்து தோன்‌ 
றிய வட்டம்‌ (2 அர 18:17-20:19): (7) இஸ்ரா 
யேல்‌ அரசர்களோடு பல்வேறு இறை 
வாக்கினர்கள்‌ கொண்ட உறவு, முனனறி 
விப்பு நிறைவேறுதல்‌ போன்ற கதைகள்‌ 
அடங்கிய பல்வேறு தொகுப்பு; இதில்‌ 
செமாயாவும்‌, இரகபெயாமும்‌ 0 அர 
18:21-24); முதலாம்‌ எரொபயாம்‌, யோசியா 
இவர்களுடன்‌ தொடர்பு கொண்டிருந்த 
பெயர்‌ குறிப்பிடப்படாத இரண்டு இறை 
வாக்கினர்கள்‌ 0 அர 78: 2 அர 29:16-20); 
அகியாவும்‌ முதலாம்‌ எரொடயாமும்‌ 
0 அர 14. ஆகாபும்‌ இரண்டு பெயரிடப்‌ 
படாத இறைவாக்கினர்களும்‌ 4 அர 20; 
ஏகூவும்‌ பாசாவும்‌ 0 அர 75:11: மிக்கா 
யாவும்‌, ஆகாபும்‌ 0 அர 29; யோசியாவும்‌, 


குவிதா என்ற பெண்டுறைவாக்கினரும்‌ 
(2 அர 22:12. 
பெயரிட்டு ஆசிரியர்‌ குறிப்பிடும்‌ 


மூன்று மூலங்களும்‌, பொதுமக்கள்‌ எளி 
தாக பார்க்கமுடூயாத அதிகாரப்பூர்வ 
மான ஆயப்‌ பதிவேடுகளாய்‌ இருக்கலாம்‌ 
அலலது பொது மக்களுக்குக்‌ கிடைக்கும்‌ 
விதத்தில்‌ முன்பிருந்த அசிரியர்களால்‌ 
இந்த ஆயப்பதிவேடுகளிவிருந்தும்‌, இறை 


வாக்கினர்களின்‌ மூவங்களிவிருந்தும்‌ 
கொடுக்கப்பட்ட தனிதொகுப்புகளாக 
இருக்கவாம்‌. எலியாவின்‌, எவிசாவின்‌ 


வட்டங்கள்‌ கலக்கப்பட்டுவிட்ட நிலையும்‌, 
இறைவாக்கினரின்‌ முன்மொழிதல்‌ நிறை 
வேறியதைப்பற்றிய பல அறிக்கைகளும்‌ 
இந்நூலின்‌ ஆசிரியருக்கு முன்பே தொகுக்‌ 


கப்பட்டுவிட்டன என்பதை எணபிக்‌ 
அன்னை. 
ச்‌. வாசகம்‌ 

எபிரேய பாசொரோட்டிக்‌ வாசகம்‌, 
இறைவாக்கினர்‌ நால்களைவிட இந்‌ 


நாவின்‌ உண்மை குலத்தை பாதுகாத்து 


219 


வைத்திருக்கிறது. கிரேக்க எழுபதுநூல்‌ 
வாசகம்‌, மசோரோட்டுக்‌ வாசகத்திலுனள்ள 
சுடினமான பகுதிகளை விளக்க பயன்‌ 
படுத்துவதைவிட, அதில்‌ கலந்துள்ள பல 
தவறான செய்திகளை நீக்க உதவுகிறது. 
வாசகத்தில்‌ சிலபகுதிகளை மாற்றியமைத்‌ 
திருப்பதும்‌, பெரிய பகுதிகளை 
இணைத்திருப்பதும்தான்‌ கிரேக்க எழுபது 
நூல்‌ வாசகத்தின்‌ தனித்தன்மையாகும்‌. 
இரண்டு வாசகங்களுக்கிடையே சில 
வேறுபாடுகளும்‌ உள்ளன. 1 அர 4:20 -28; 
7: 16.28 அகிய பகுதிகளில்‌ யோசபாத்தின்‌ 
ஆட்சி, ஆகாபுக்கு முன்கிரேக்க வாசகத்‌ 
தில்‌ குறிப்பிடப்படுகிறது. அனால்‌ மசோ 
ரோட்டிக்‌ வாசகத்தில்‌ இது மாறியிருக்‌ 
கிறது. 1 அரச 4:20-24.-. இல்‌ கிரேக்க வாச 
கம்‌ வசனங்களை நல்ல வரிசைப்படுத்தி 
யுள்ளது. 1 அர 7-இல்‌ ஆலயத்தில்‌ இருக்க 
வேண்டிய பொருட்களை விவரிக்கின்றது. 
1 அர 16:28-இல்‌ கிரேக்க வாசகத்தின்படி 
யோசாபாத்‌ ஒமிரியின்‌ 1-அம்‌ அண்டுல்‌ 
ஆட்சிக்கு வந்தார்‌. கிரேக்க வாசகத்தில்‌ 1 
அர 2:43; 1 அர 2120; 1 அர 12:24 அகிய 
பகுதிகள்‌ சேர்க்கப்பட்டுன்னன . 


ட்ப்பை 


9. நூவின்‌ ஒற்றுமையும்‌ அமைப்பும்‌ 
அரசர்களைப்‌ பற்றிக்‌ கூறும்போது 
அசிரியர்‌ இறையியல்‌ கருத்துக்களையும்‌ 
எடுத்துரைக்கிறார்‌. ஒவ்வொரு அரச 
னின்‌ வரலாற்றையும்‌ ஒரே பணிச்சட்டத்‌ 
தில்‌ கூறுவதால்‌ நூல்‌ முழுவதும்‌ ஒரு 
ஒற்றுமை காணப்படுகிறது. இதில்‌ ஒரு 
தொடக்கவுரை வாய்ப்பாட்டையும்‌, முய 
வூறை வாய்ப்பாட்டையும்‌ காணமுடிகிறது. 
யுதாவின்‌ அரசர்களைப்‌ பற்றிய தொடக்க 
வுரை வாய்பாடு ஐந்து கூறுகளை 
கொண்டது: மி பேசப்படும்‌ அரசு: மற்ற 
அரசுகனளோடு கொண்டுள்ள காலத்‌ 
தன்மை; (8 அரசனின்‌ வயது; 3 ஆட்சிக்‌ 
காலம்‌; (கி அரசின்‌ மேல்‌ தீர்ப்பு: (0 
அரசனின்‌ தாய்ப்‌ பெயர்‌. உதாரணமாக: 
“சாலமோனின்‌ மகன்‌ இரகபெயாம்‌ யதா 
வில்‌ ஆட்சிசெய்தான்‌. இரகபெயாம்‌ 
அரசனானபோது அவனுக்கு வயது நாற்‌ 
பத்தொன்று:.... எருசலேமில்‌ பதினேழு 
அண்டு ஆண்டான்‌. அம்மோனியாளாகிய 
அவன்‌ தாயின்‌ பெயர்‌ நாகமா... 
ஆண்டவருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 


அரசாகள்‌ நால்‌ (தொடர்ச்‌ ச] 


செய்தான்‌" 0 அர 14:21--22. இஸ்ராயேவில்‌ 
ஆண்ட அரசர்களைப்‌ பற்றிய தொடக்க 
விரையில்‌: மூ அவன்‌ ஆட்சிக்கு வந்தபோது 
மயுதாவில்‌ அண்ட அரசனின்‌ பெயர்‌; (3 
மகன்‌ ஆட்சிக்கு வந்ததால்‌ தந்தையின்‌ 
பெயர்‌: ௮ ஆண்ட தலைநகரம்‌: (௫) தீர்ப்பு. 
தாவீது அரசர்‌ வம்சத்தைச்‌ சார்ந்த 
அரசர்களுக்கு மட்டுமே தாயின்‌ பெயர்‌ 
தரப்படுகிறது. மேலும்‌ யுதாவின்‌ அரசர்‌ 
களுக்கு அளிக்கப்படும்‌ தீர்ப்பு மூன்று 
வகைப்படும்‌: முழுவதும்‌ கண்டனம்‌ செய்‌ 
யும்‌ தீர்ப்பு, வரையோடு கூடிய பாராட்டு 
வழங்கும்‌ தீர்ப்பு, வரையறையற்ற 
பாராட்டை வழங்கும்‌ தீர்ப்பு, 

யூதா அரசர்களின்‌ முடிவுரை வாய்ப்‌ 
பாடு நான்கு கூறுகளை கொண்டிருக்கும்‌ 
1 அசிரியரின்‌ மூலம்‌ பற்றிக்‌ குறிப்பு, (3 
அரசனின்‌ மரணம்‌, 3) அடக்கம்‌, யி 
அதற்குபின்‌ வந்த அரசனின்‌ பெய்‌! 
உதாரணமாக *இரகபெயாமின்‌ மற்ற 
செயல்களும்‌ அவன்‌ செய்தவையாவும்‌ 
யதா அரசர்களின்‌ பணி நாவில்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன . இரகபெயாம்‌ தன்‌ முன்னோ 
ரோடு துயில்‌ கொண்டு தாவீதின்‌ நகரில்‌ 
தன்‌ முன்னோரோடு அடக்கம்‌ செய்‌ 
யப்பட்டான்‌....... அவனுடைய மகன்‌ அபி 
யாம்‌ அவனுக்குப்பின்‌ அரசுக்கட்டில ஏறி 
னான்‌” (0 அர 14:89-80. இஸ்ராயேல்‌ 
அரசர்களின்‌ முடிவுரை வாய்ப்பாடு: (1 
ஆசிரியரின்‌ கூலம்‌ பற்றிய குறிப்பு, (3 


இறப்பு, அவனுக்கு பின்‌ ஆட்சிக்கு 
வந்தவன்‌ பெயா்‌. 
10. இறையியல்‌ 

ஆசிரியரின்‌ இறையியலை புரிந்து 


கொள்ள வேண்டுமெனில்‌ முதவில்‌ உபா 
கம பாரம்பரிய வரலாற்றில்‌ ஒவ்வொரு 
அரசனும்‌ கொண்டிருந்த இடத்தையும்‌, 
தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க 
எப்படி அதை பயன்படத்திக்‌ கொண்டார்‌ 
என்பதையும்‌ முதலில்‌ புரிந்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

அ) அரசர்களின்‌ பிரமாணிக்க 
மின்மை:- இஸ்ராயேலின்‌ வீழ்ச்சிக்குக்‌ 
காரணம்‌ இறைவன்‌ உடன்படிக்கையைக்‌ 
கடை பிடிக்கத்தவறியது அன்று, மாறாக 
உடன்படிக்கைக்கு எதிராக அரசர்கள்‌ 
காட்டிய பற்றுறுதியின்மைதான்‌. மூதா, 


அரசர்கள்‌ நூல்‌ (தொடர்ச்சி) 


இஸ்ராயேல்‌ அரசர்களின்‌ மேல்‌ கூறும்‌ 
தாப்பினால்‌ ஆசிரிய இதை மக்கள்‌ 
மனதில்பதியும்பபடு போதிக்கிறார்‌. எல்லா 
அரசர்களும்‌, தாவீது மரபைச்சார்ந்த 
சில அரசர்களைத்தவிர, உடன்பபுக்கைக்‌ 
கும்‌, ஆலயத்திற்கும்‌ பிரமாணிக்கம்‌ 
இல்வாமலவ்‌ நடந்ததாகத்‌ தீர்ப்பிடப்படு 
கின்றனர்‌. 


அஆ முன்னறிவித்தல்‌ நிறைவேறுதல்‌ :- 
இறைவார்த்தைதான்‌ மோசே வழியாக 
இஸ்ராயேலை ஒர தனி இனமாக்கி அவர்‌ 
களின்‌ வரலாற்றைத்‌ தோற்றுவித்தது. 
அதே இறைவார்த்தைதான்‌ அவர்கள்‌ 
வாழ்வில்‌ பங்குகொண்டு தவறாது நிறை 
வேற்றி கடந்தகாலத்தில்‌ தொடந்து வர 
வாற்றை அமைத்தது. முதல்‌ அரசராகமத்‌ 
தில்‌ 88-ம்‌, இரண்டாம்‌ அரசராகமத்தில்‌ 
20-ம்‌ அக 5 முனனறிவித்தவ்‌- நிறை 
வேறுதல்‌ நிகழ்ச்சியுரைகள்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றன. இவைகளெல்லாம்‌, இறை 
வார்த்தை ஒரு முறை கூறப்பட்டுவிட்டால்‌ 
அது தவறாது நிறைவேறியேத்தரும்‌ 
என்பதை வவியுறுத்து கின்‌ றன . 


அ) நாத்தானில்‌. இறைவாக்கு:- 2 சாமு 
7- இல்‌ கூறப்பட்ட. தாவீதின்‌ அரசு 
என்றும்‌ நிலைபெறும்‌ என்னும்‌ நாத்தா 
னின்‌ இறைவாக்கு அதன்‌ தன்மையால்‌ 
எத்தனை இடர்பாடுகள்‌ வந்தாலும்‌ நிறை 
வேறியேத்தீரும்‌. அசிரியர்‌ இந்நூலை 
எழுதியபோது, நாடு அழிந்து, மக்கள்‌ 
நாடு கடத்தப்பட்டு மன்னன்‌ பதவியிழந்து 
இருந்ததால்‌, மற்ற இறைவாக்குகளைப்‌ 
போல இதுவும்‌ நிறைவேறியுள்ளது என 
சுட்டிக்காட்ட இயலவில்லை. அவருக்கும்‌ 
மற்ற இஸ்ராயேல்‌ மக்களுக்கும்‌ இவ்விறை 
வாக்கு நிறைவேறும்‌ என்பது ஒரு விசு 
வாச உண்மையாகவே இருக்கவேண்டிய 
தாயிற்று. ஆனால்‌ இந்த விசுவாசத்திற்கு 
உறுதியான அடிப்படை உணடு என்பதை 
ஆசிரியர்‌ பலவகைகளில்‌ வவியுறுத்து 
கிறார்‌. இதில்‌ 45 முறை குறிப்பிடப்படும்‌ 
முன்ன றிவித்தல்‌-நிறைவேறுதல்‌ பகுதிகள்‌, 
அவ்விதமே நாத்தானின்‌ இறைவாக்கும்‌ 
நிறைவேறும்‌ என வவியுறுத்துகின்‌ றன. 
நாத்தானின்‌ இறைவாக்கைவிட அவ 
வளவு முக்கியமில்லாத இறைவாக்குகள்‌ 


220 


நிறைவேறுமாயின்‌, நிச்சயம்‌, தாவீதின்‌ 
அரசு நிலைபெறும்‌ என்னும்‌ நாத்தானின்‌ 
வாக்கு நிறைவேறாமல்‌ போகாது. இவ்‌ 
விறைவாக்கை மக்கள்‌ மறந்துவிடக்‌ 
கூடாது. என்பதற்காக 40 இடங்களில்‌ 
தாவீகைச்‌ சுட்டிக்காண்பிப்பதோடு, 7 
முறை நேரடியாசவம்‌, 7 முறை மறை 
முகமாவும்‌, நாத்தானின்‌ இறைவாக்கை 
யும்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌ ப அர தீ.சீ5; 
8-7,14: 5:5; 6:18: 1:22. 2.0.4 15:4.5: 2 அர 
ச்‌:19). தாவீதின்‌ மரபைச்‌ சார்ந்த 21 பேரில்‌ 
19 பேருக்கு அவர்களின்‌ தாயின்‌ பெயரைக்‌ 
கொடுத்தும்‌, 12 பேரை “தாவீதின்‌ நகரத்‌ 
தில்‌” அடக்கம்‌ செய்யப்பட்டுள்ளனர்‌ 
எனக்‌ கூறியும்‌, “தாவிதுக்காக தாவீது 
அரச மரபுக்கு காட்டப்பட்ட சிறப்பான 
பாதுகாப்பை அசிரியர்‌ உயர்த்திக்காட்டு 
அதார்‌ 0 அர 11:12.32. 2ச.௪.30: 15:4; 2 அர 
8:19; 01:1 தொ: 19:38). அனால்‌ வட அரசர்‌ 
களைப்‌ பற்றி கூறும்போது அவர்களின்‌ 
தாயின்‌ பெரையோ, அடக்கம்‌ செய்யப்‌ 
பட்ட இடத்தையோ குறிப்பிடவில்லை. . 


“நெபாத்தின்‌ மகனான எறொபயா 
மின்‌” அடிச்சுவட்டை பின்பற்றியதற்காக 
கண்டனம்‌ செய்யப்படும்‌ வட அரசர்கள்‌ 
மேல்‌, அவனுடைய பாவம்‌ “ஜென்மப்‌ 
பாவம்‌ போல அழுத்துகிறது (ப அர 
14:7-16). மாறாக தென்னாட்டு அரசர்கள்‌ 
தாவீதோடு ஓப்பிடப்படும்போது அது 
அவர்களூக்கு சாதகமாக இல்லாவிட்டா 
வும்‌, அவர்களிலும்‌, ஆசா, யோசபாத்து, 
எசக்கியா, யோசியா போன்றவர்‌ விதி 
விலக்குபெறுகின்‌ றனர்‌. முதலாம்‌ எரொப 
யாயின்‌ பாவத்தால்‌ வட அரசனின்‌ 
மன்னர்கள்‌ அழிந்தனர்‌. அனால்‌ “தாவி 
தின்‌ மூல நேர்மையின்‌” பொருட்டு தாவீ 
தின்‌ மரபினர்‌ குழுவாக இறைவனின்‌ 
பாதுகாப்பையும்‌ அதரவையும்‌ பெற்றனர்‌. 
கி.மு.982-இல்‌ நெயுக்கது னேசாருக்குப்‌ 
பின்‌ பதவியேற்ற எவில்‌ மெரோகாக்‌, 
தாவீது மரபிலே நாடு கடத்தபட்டிருந்த 


யோயாக்கினை சிறையிலிருந்து விடு 
வித்து அவருடன்‌ கனிவுடன்‌ உரையாடி, 
அவருக்கு பாபிலோனிவிருந்த ம்ற்ற 


அ ரசர்களுக்குமமேல்‌ அதிகாரம்‌ வழங்கி 
னார்‌. என்று அசிரியர்‌ நூலை முடித்து 
அவர்களுக்கு உற்சாக மூட்டுகிறார்‌. 


221 


௩) எருசலேமும்‌ ஆலயமும்‌: - எருசலே 
மையும்‌ ஆலயத்தையும்‌, பரிகாரம்‌ செய்த 
லையும்பற்றி ஆசிரியர்‌ கூறுகின்ற கருத்துக்‌ 
களும்‌ குறிப்பிடத்தக்கவை. இங்கு இந்‌ 
நாவின்‌ ஆசிரியர்‌, நாத்தானின்‌ இறை 
வாக்கோடு எருசலேமையும்‌, ஆலயத்தை 
யும்‌ தொடர்ப்படுத்தியும்‌, எருசலேம்‌ இறை 
வானால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம்‌ 
என்றும்‌ அங்குள்ள ஆலயம்‌ இறைவன்‌ 
"என்றென்றும்‌" வாழத்‌ தேர்ந்து கொண்ட 
இடமென்றும்‌ அடிக்கடி குறிப்பிட்டும்‌, 
எருசலேமும்‌ ஆலயமும்‌, தாவீதின்‌ அரசும்‌ 
நிலை பெறும்‌ என்ற நாத்தானின்‌ இறை 
வாக்கிலே பங்குபெறுகின்‌ றன என்று மறை 
முகமாகவும்‌, வெளிப்படையாகவும்‌ 
சுட்டி க்காட்டுகிறார்‌ 0 அர 6:11 18; 8:18-193; 
9:29; 17:74. 92.90; 2:41; 15:5: 2 அர 19-34; 20:5, 
21:7-8). மேலும்‌ அலயக்‌ கட்டிடத்தைப்‌ 
பற்றித்‌ தெளிவாக விளக்கியும்‌ 0 அர 6-7), 
அலயத்தில்‌ கவனம்‌ செலுத்திய அரசர்‌ 
களைப்பாராட்டியும்‌ (1 அர 3-10; 15:9-15; 2 
அர 12:12; 18:1-3; 22:1-8; 29:25), ஆலயச்‌ 
சீர்திருத்தப்‌ பணிகளைச்‌ செய்த ஆசா 
1 அர 15), யோவ காசு 0 அர 1, எக்‌ 
கியா (0 அர 1), யோசியா 0 அர 3 
போன்ற அரசர்களைப்‌ பற்றி விளக்கிக்‌ 
கூறியும்‌ தன்கருத்தை ஆதரவோடு எண்பிக்‌ 
கிறார்‌. "பரிகாரம்‌" செய்தலைப்பற்றி 
குறிப்பிடும்போது அசிரியர்‌, இறைவன்‌ 
தீய அரசர்களைத்‌ தண்டித்தார்‌ என்பதை 
கவனமாக எடுத்துரைக்கிறார்‌. அனால்‌, 
அவர்கள்‌ எப்போதோ செய்த நன்மைக்‌ 
காகவேோ அல்லது அவர்களின்‌ மனத்‌ 
துயரத்தின்‌ பொருட்டோ (0 அர 1:13; 21:89: 
2 அர 20:17-19; 22:18-80) தண்டனையைத்‌ 
தள்ளியும்‌ வைத்திருக்கிறார்‌ என்பதையும்‌ 
ம்றக்கவில்லை . 


17. நாவின்‌ திட்ட அமைப்பு 


1. சாலமோனின்‌ வரலாறு (0 அர: 


1:1-10:4-8 நாள்‌ 1-9) 
அ) தாவீதின்‌ அரியணையில்‌ 
மோன்‌ அமர்தல்‌ (0-2: சட 
1, தாவீதின்‌ அரியணைக்கு அதோனி 
யாவும்‌ சாலமோனும்‌ போட்டி யிடு 
கின்றனர்‌ (1-5). 
3. தாவீது இறத்தலும்‌, எதிர்ப்புகள்‌ 
நீக்கப்பதெலும்‌ 1-46) 


ச்ர்ல்‌ 


அரசர்கள்‌ தால்‌ (தொடாச்ச்ச]) 

அ) சாலமோனின்‌ மேன்மைமிக்க 
ஆட்சி (5:11:22 

1. ஞானியாகிய சாலமோன்‌ (9:1-4:ப4 


2. கட்டடப்பிரியர்‌ சாலமோன்‌ 
(5:12-9:14) 
9, அனைத்துலக வணிகர்‌ சால்‌ 


யோன்‌ (0:15-10:89). 
ச்‌. பாவியான சாலமோன்‌ (11:1-4]. 
2, பிளவுபட்ட அரசு ப அர [21-2 அர 
10:34). 
அ. சாலமோன்‌ அரசு பிளவு (2:1-15:34 
1. அரசுபிளவுப்டுதல்‌ (12:1-20 = 2 
நாள்‌ 10) 
8. இறைவாக்கு நிறைவேறுதல்‌ 
(0 அர 13:21-24) 
3. எரோபயாமின்‌ பாவம்‌ 
பற்றிய உபாகம விளக்கம்‌ 


(22:25-38) 
4, இறைவாக்கு நிறைவேறுதல்‌ 
(2:44 74:42 
ஆ. எவியா காலம்‌ வரையுள்ள அரசர்‌ 
களின்‌ ஒத்தமைவு வரலாறு 
(ச்‌:1-16:34) 
1. முதலாம்‌ எரொபயாம்‌ 


(022-901 (14-:1—20) 
இரகபெயாம்‌(22-915) (14:21-3D 
அபியாம்‌ (915-913) (15:1-8) 
அசா (913-8739 (15:9-24) 
நாதாபு (901-900) (15:25-3] 
பாசா (900-877) (15:33-15:7) 
ஏலா (811-876) (16:8-14) 
சிமிரி (76) (06:15-20) 
ஒபரிரி (876-869) (16:21-28) 
ஆகாபு (869-850) (16:29-34; 
22:39—40) 
இ. எவியா வட்டம்‌ 0 அர 17:1-2 அர 
114) 
1. எலியாவும்‌. ஆகாபும்‌, மூன்‌ 
றாண்டு பஞ்சமும்‌ (17:1-18:46) 


௬. ௨. 4 09 


(அ 
ப 


3. எவியா ஒரேபுக்கு ஓடிப்‌ 
போதல்‌ (19:1-2]) 
3. ஆகாபும்‌, பென்‌-அதாத்தும்‌, 


இறைவாக்கினர்களும்‌ 
(20:1—43) 


அரசா்கள்‌ நூல்‌ (தொடர்ச்ச! 


நாபோத்தை ஈசேபேல்‌ 
கொல்லுதல்‌ (31:1-£9) 
அகாபும்‌ மிக்‌ கேயாவும்‌ 
(22:1-40) 


யோசபாத்து (௫7-849) (282: 
21-50) 
ஆஅகசியா (௫59-849) ப்‌ அர 


22:51-2 அர 1:18) 


ஈ. எவிசாவின்‌ வட்டம்‌ (2 அர 2:1-8:29) 


i. 


2. 
உ. ஏகூவிவிருந்து 


எவிசா எவியாவுக்குப்பின்‌ 
இறைவாக்கினராதல்‌ (3:1-25) 
யோராம்‌ (49-42, மோவா 
வியருடன்‌ போர்‌ (4:1-27) 
எவிசாவின்‌ அருஞ்செயல்கள்‌ 
(4:1-8:15) 
எகோராம்‌, 
(849-842) (8:15.24) 
ஆகசியா (922) (:25-29) 


ச்மாரியாவின்‌ 


யோறாம்‌ 


வீழ்ச்சிவரை (9:1-17:4] 


2. 


24, 


14. 


(786-745) 15:8-15) 
10. 


ஏகூ (042-815) (9:1--10:46) 
ய்தாவின்‌ அத்தாவியா 
(842-837) (111-20) 

ய்தாவின்‌ யோவாசு (837-600) 
(18:1-~2D 

இஸ்‌ ராயேவின்‌ 
(915-901 (13:1-9) 
இஸ்ராயேவின்‌ யோவசு (801- 
786) எவிசேயுவின்‌ மரணம்‌ 
(13:10-25) 

யுதாவின்‌ அமசியா (900-785) 
(14:1-22) 

இரண்டாம்‌ எரொபயாம்‌ 
(738-746) (14:23-29) 

அசரியா (83-742) (15:1-?) 


சலலுூமும்‌ 


கயோவகாச 


செக்கரியவும்‌ 


மெனகேம்‌ (845-718) (15:16-—28) 
பெக்காகியாவும்‌ பெக்காவும்‌ 
(798-732) (15:23-3] 

யூதாவின்‌ யோத்தாம்‌ (750-735) 
(15:32-—38} 

ய்தாவின்‌ ஆகாசு (735-715) 
(16:1-20) 

ஓசேயா (2-729) (சமாரியா 
வின்‌ வீழ்ச்சி 22) 071-40 


222 


3. யுதாவின்‌ இறுதி அரசர்கள்‌ (2 அர 


18:1-25:50) 

அ. எசக்கியா (715-687) (018:1-20:2] 

ஆ. மனாசே 687-6420, ஆமோன்‌ 
(642-840) (211-206) 

இ. யோசியா 640-609), (28:1-23:30) 

௪”. யோவகாசு (609), யொயாக்கலிம்‌ 


(609-598) (23:31-24:7) 

யோயாக்கின்‌ (698-597), செதேக்‌ 
கியா (397-5887) நெபுக்கதுனேச 
ரின்‌ படையெடுப்பு, எருசலேமின்‌ 
அழிவு (324:8-25:30) 


72. வரலாற்று மதிப்பீடு 

முன்பே கூறியதுபோல்‌ இந்நால்‌ அசிரி 
யா்‌, வரலாற்றை வரலாற்றுக்காக எழுத 
வில்லை. அவர்‌ எழுதுவது சமய அடிப்‌ 
படை கொண்ட வரலாறு ஆகும்‌. அது ஒரு 
விளக்கம்‌ பெற்ற வரலாறு ஆகும்‌. இத்‌ 
நூல்‌ பல வரலாற்று உண்மைகளைக்‌ 
கொண்டி ருக்கிறது. இவற்றை புற இன 
வரலாற்றோடு ஒப்பிடும்போது சிறப்பாக 
அசீரிய, பாபிலோனிய வரலாற்தோடு 
ஓப்பிடும்போதும்‌, இந்நூல்‌ வரலாற்று 
மதிப்பீடு மேம்படுகிறது. புதைபொருள்‌ 
ஆராய்ச்சிகளும்‌ இந்நூவின்‌ வரலாற்றுத்‌ 
தன்மைக்கு அதரவு அளிக்கின்றன. 


ஆசிரியர்‌ பயன்படுத்தும்‌ மூலங்களில்‌ 
பெரும்பாலானவை அவைகூறும்‌ நிகழ்ச்சி 
கள்‌ நடந்த காலத்தை ஒத்தவை, அல்லது 
நெருங்கியவை என்று ஆய்வாளர்கள்‌ 
ஏற்றுக்கொள்வர்‌. _இந்நாவின்‌ முதல்‌ 
இரண்டு அதிகாரங்களைப்‌ பற்றி, இதை 
எழுதியவர்‌ தான்‌ எழுதுவதை நன்கு 
அறிந்தவராகவும்‌ நிகழ்ச்சிகள்‌ நடந்த 
தாகக்‌ கருதப்படும்‌ காலத்திற்கு மிகவும்‌ 
நெருங்கியவராகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
என விவிலிய அறிஞர்‌ கருதுவர்‌. சால 
மோனைப்‌ பற்றிக்கொடுக்கப்படும்‌ வர 
வாற்றுக்‌ குறிப்புகள்‌, அவரது ஆட்சிக்‌ 
காலத்தை துல்லியமாகக்‌ கணிக்க உதவு 
அன்றன (11114-8535; 9:15-19; 9:28-88; 10:11-28; 
9:16-24; 11:7). இப்படியே வரலாற்றைச்‌ 
கட்டி க்கொண்டே போகலாம்‌. 


ம்‌ 


இஸ்ராயேலைச்‌ சுற்றியிருந்த, அவர்‌ 
களோடு தொடர்புகொண்ட புறஇனத்த 
வருடைய வரலாற்று சான்றுகளுடன்‌ இந்‌ 


223 


நூலை ஒப்பிடும்போது அதன்‌ வரலாற்று 
மதிப்பீடு நன்கு தெரிகிறது. மெஸ்ஸா 
வின்‌ கல்வெட்டுகள்‌ இந்நூவில்‌ காணப்‌ 
படும்‌ விவரங்களுக்கு அதர்வ அனிக்கின்‌ 


றன. இரகபெயாமின்‌ 5-ஆம்‌ ஆண்டில்‌ 0. 


அர 43-29 பாரவோன்‌ முதலாம்‌ 
செசாக்‌ பாலஸ்தீனத்திற்கு எதிராகப்படை 
மெடுத்ததற்கு கர்னாக்‌ என்னுமிடத்தி 
வுள்ள அம்மோன்‌ சுவர்களில்‌ காணப்‌ 
படும்‌ வாசகங்கள்‌ சான்று காட்டுகின்றன. 
தாமஸ்கு அரசரோடு இஸ்ராயேல்‌ 
கொண்ட தொடர்பு பற்றிய அராமிய 
வாசகங்கள்‌ அதிகமில்லை. பாபிலோனிய 
சான்றுகள்‌ பல உள்ளன. அசீரிய, பாபி 
லோனிய வாசகச்‌ சான்றுகள்‌ இந்நூலில்‌ 
காணப்படுவதற்கு அதரவு கொடுப்ப 
தோடு அவற்றை நிறைவுபடுத்தவும்‌, சிறப்‌ 
பாக இஸ்ராயேல்‌ யூதா அரசர்கள்‌ கால 
வரையைச்‌ சரியாக்‌ கணிக்கவும்‌ உதவு 
அின்‌ றன . 

அரசர்களின்‌ காலவரைப்‌ பணிச்‌ 
சட்டம்‌ துல்வியமாக இருப்பதாகத்‌ 
தோன்றுகிறது. இஸ்ராயேல்‌ யுதா அரசர்‌ 
களின்‌ தனிக்காலவரையைச்‌ கொடுப்ப 
துடன்‌ மற்ற அரசனின்‌ ஒத்துமை கால 
வரையையும்‌ கொடுக்கிறது. ஆனால்‌ 
தனிக்காலவரை ஒத்தமை காலவரை 
யோடு ஒத்துப்போகவில்லை. இந்த வேறு 
பாடுகளுக்குப்‌ பலவிளக்கங்கள்‌ கொடுக்‌ 
சப்படுகின்றன. அனால்‌ ஒன்றும்‌ நிறைவு 
அளிப்பதாயில்வை. வட, தென்‌ அரசுகள்‌ 
வெவ்வேறு காலக்கணிப்பை பயன்படுத்தி 
யிருக்கலாம்‌ என்று கருத இடமிருக்கிறது. 

இக்காலவரைப்‌ பிரச்சினையைத்‌ 
தீர்க்க வரலாற்று ஆசிரியர்கள்‌, அசீரிய, 
பாபிலோனிய வாசகங்களைப்‌ பயன்‌ 
படுத்தி சிலமுக்கிய நிகழ்ச்சிகளின்‌ காலத்‌ 
தைக்‌ கணித்துள்ளனர்‌. இக்கணிப்பில்‌ 
ஒரு வருடம்‌ முன்னே பின்னே இருக்க 
லாம்‌, 

அ1.ய0.839-ல்‌ ஓரோன்டேசின்‌ கர்காரில்‌ 
மூன்றாம்‌ சல்மனாசர்‌ பல சீரியா, பால 
ஸ்தீன்‌ அரசர்களை வென்றார்‌. இஸ்ரா 
யேவின்‌ மன்னன்‌ ஆகாபு இவர்களில்‌ 
ஒருவர்‌. 

சீசீ-மூன்றாம்‌ சல்மனேசா்‌ 
மிருந்து கப்பம்‌ பெறுகிறார்‌. 


ஏகூவிட 
இது ஏகூ 


அரசா்கள்‌ நூல்‌ (தொடர்ச்சீ) 


வின்‌ தொடக்கத்தில்‌ நடந்திருக்கவேண 
டும்‌. 75-மூன்றாம்‌ திகிலாத்து-பிலேச 
ருக்கு மனகேம்‌ கப்பம்‌ சட்டியிருக்கலாம்‌ 
2 அர 15:20) 


721-ஜந்தாம்‌ சல்மனாசர்‌ சமாரியா 
மேல்‌ படையெடுக்கிறார்‌. நகர்‌ பிடிபடு 
முன்‌ அசீரியாவில்‌ ஆட்சி மாறுகிறது. 
இரண்டாம்‌ சர்கோன்‌ அரசுக்‌ கட்டில்‌ 
ஏறுகிறார்‌. சமாரியா வீழ்கிறது. 27,290 
யூதர்கள்‌ நாடு சடத்தப்படுகின்‌ றனர்‌ . 
அவர்களுக்குப்‌ பதிலாக அசீரியரால்‌ 
வெல்லப்பட்ட மற்ற நாடுகளிலிருந்து 
மக்கள்‌ இங்கு குடியேற்றப்படுகின்‌ றனர்‌ 
(2 அர 17:5-6: 18:91. 

701-பெனிசியா பெலிஸ்தியா, முதா 
வின்‌ மேல்‌ சனகெரிப்பு படையெடுிக்கிறார்‌ 
(18:13 தொ), 


60- அசீரிய அரசன்‌ பாபிலோனிய 
ரிடம்‌ சரணஅடைகிறார்‌. அவருக்கு உதவி 
செய்ய இரண்டாம்‌ நெக்கோ என்ற 
பார்வோன்‌ வடக்கு நோக்கிப்‌ படையெடுக்‌ 
கிறார்‌. அவனைத்‌ தடுத்து நிறுத்திய 
வயோசியாவை மெகிதோவில்‌ தோற்‌ 
கழ த்தார்‌ (24:29). 


805-நெபுக்கதுனேசார்‌ இரண்டாம்‌ 
தெக்கோவைத்‌ தோற்கடித்தார்‌. பாபிலோ 
னுக்கு அரசனாகிறார்‌, இது யோயாக்கிம்‌ 
ஆட்சியின்‌ நான்காம்‌ ஆண்டாகும்‌ எரே 
க: 


- மார்ச்‌ 597-நெபுக்கதுனேசாரிடம்‌ எருச 
லேம்‌ முதல்முறையாக சரண்‌ அடைந்தது. 
பலர்‌ பாபிலோனுக்கு கைதிகளாக்‌ 
கொண்டு செல்லப்பட்டனர்‌. 


மற்ற சூலங்களையும்‌ கொண்டு 587-6 
இல்‌ எருசலேம்‌ அழிக்கப்பட்டது எனக்‌ 
கூறுலாம்‌, யத மக்கள்‌ இரண்டாம்‌ முறை 
நாடுகடத்தப்பட்டனர்‌. 


இவ்வாறு அசீரிய-பாபிலோன்‌ வாச 
கங்கள்‌ புதிய விவரங்களை அளிப்பதோடு, 
விவிலிய நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம்‌ 
அளிக்கக்கூடிய அப்பகுதியின்‌ பொது 
வரலாற்றையும்‌ அளிக்கின்றன. இப்படி 
யாக, இஸ்ராயேல்‌ யூதர்‌ அரசர்களின்‌ 
காலக்கணிப்பை ஓர்‌ அளவுக்கு நிறைவு 
செய்கின்றது. சான்றாக ஓமிரி (665-472 ' 


௮/7௪ன்‌ 


சமாரியாவைத்‌ தலைநகராக்குகிறார்‌ என்‌ 
பதைத்தவிர மற்றது எதையும்‌ அவரைப்‌ 


பற்றிய அரசராகமங்கள்‌ கூறவில்லை 
அசீரிய வாசகங்கள்‌ குறிக்கும்‌ விதம்‌ 
ஓமிரியின்‌ மகன்தான்‌ இஸ்ராயேவின்‌ 


அரசன்‌ என்றும்‌, அவர்தான்‌ அவ்வரசை 
நிறுவினார்‌ என்பது போன்ற முக்கியத்‌ 
துவம்‌ கொடுக்கிறது. இதே விதம்‌ ஆகாபு 
வுக்கும்‌ (874-859 இரண்டாம்‌ எரொபயா 
முக்கும்‌ (783-749 கூறலாம்‌. சமயக்‌ குற்ற 
மும்‌, இவ்வுலகு சார்ந்த சிறப்பான 
போக்கும்‌ வெற்றியும்‌ இணைந்து போவ 
தாகத்‌ தெரிகிறது. 


புதைபொருள்‌ அய்வும்‌ தொல்பொருள்‌ 
ஆய்வும்‌ இந்நூலின்‌ வரலாற்றுத்தன்மை 
யைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறது. சமாரியா 
வில்‌ காணப்படும்‌ வாசகங்கள்‌ (கி.மு.ச-ம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை) வட அரசின்‌ 
மைய அமைப்புக்குச்‌ சான்று பகர்கின்‌ 
றன. எசக்கியாவின்‌ வாசகம்‌ சுரங்கப்‌ 
பாதை வழியாக கிகோன்‌ ஊற்றை சிலோ 
வா குளத்தோடு இணைத்ததை எடுத்துக்‌ 
கூறுகிறது. இலாக்கீசில்‌ காணப்படும்‌ 
வாசகங்கள்‌ யூதா அரசர்களின்‌ கடைசி 
மன்னர்களின்‌ வரலாற்றை பிரதிபவிக்‌ 
கின்றன. சமாரியாவைச்‌ சேர்ந்த மெலி 
தோ, இலாக்கீசு, டேல்டெயிட்‌ மிர்சீம்‌, 
டெல்‌ என்நாஸ்பே முதவிய இடங்களில்‌ 
செய்யப்பட்ட புதைபொருள்‌ ஆய்வு இஸ்ரா 
யேல்‌ அரண்களுக்கும்‌ தனியார்‌ வீடுகளுக்‌ 
கும்‌ சான்று கொடுக்கிறது. டேல்‌-எல்‌- 
பராவில்‌ காணப்படும்‌ பாதி முடிந்த கட்ட 
டங்கள்‌ ஓமிரி சமாரியாவில்‌ புதிய தலை 
நகரை ஏற்படுத்த, இந்நகரைக்‌ கைவிட்ட 
தற்கு சான்று காட்டுகின்றன. பல இடங் 
களில்‌ காணப்படும்‌ அழகு சாதனங்களும்‌ 
பண்டங்களும்‌ அக்கால மக்களின்‌ வாழ்க்‌ 
கைத்‌ தரத்தை தொடக்கத்தில்‌ எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. கி.மு. 6-ஆம்‌ நூற்றாண்‌ 
பூன்‌ தொடக்கத்தில்‌ யூதாவின்‌ நகரங்‌ 
களுக்கு ஏற்பட்டுள்ள அழிவு பாபிலோனி 
யரின்‌ படையெடுப்பு எந்த அளவு இஸ்ரா 
யேலைப்‌ பாதித்தது என்பதைக்‌ காட்டு 
கிறது. இப்பேரழிவு ஆன்ம சோதனைக்‌ 
கூரிய வாய்ப்பாகும்‌. இதைத்தான்‌ இந்‌ 
நூலின்‌ ஆசிரியர்‌ செய்ய முயலுகிறார்‌. 


224 


அரசன்‌ 

ஒரு நாட்டைச்‌ சுதந்திரமாக அளும்‌ 
ஆடவனே அரசனாவான்‌. பொதுவாக 
அவன்‌ சுதந்திர நாட்டின்‌ அரசனாகவும்‌ 
சில சமயம்‌ ஒரு பேரரசில்‌ குறுநில மன்ன 
ராகவும்‌ செயல்பட்டான்‌. பண்டைக்‌ கால 
மேற்காசிய நாடுகளிலும்‌ பிறவிடங்களி 
லும்‌ அரச பதவியானது புராணக்‌ கதை 
களோடு இணைக்கப்பட்டு தெய்வீகத்‌ 
தன்மை உடையது என்ற கருத்து பரவ 
லாக இருந்து வந்தது. இவ்வாறு புனிதம்‌ 
மிகுந்த நிறுவனமாக அரச பதவி பெரும்‌ 
பாலும்‌ தெய்வத்துக்கரிய காரியங்களில்‌ 
ஒன்றாய்‌ இருந்திருக்கிறது. எகிப்து நாட்‌ 
டையாண்ட பார்வோன்‌ அரசன்‌ கோர 
சின்‌ அவதாரமென ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டார்‌. எனவே அவருடைய செயல்கள்‌ 
எல்லாம்‌ இயல்பிலேயே புனிதமானவை 
யாகக்‌ கருதப்பட்டன. வழிபாட்டு நிகழ்ச்சி 
களெல்லாம்‌ சட்டப்பபு அவருக்கு உரிமை 
யானவை. பாபிலோனிய அரசன்‌ மார்‌ 
துக்கு என்ற தெய்வத்தால்‌ அரசனாகத்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்டு எண்திசைக்கும்‌ 
அரசனாக அமர்த்தப்பட்டவர்‌. அவரே 
குடிமக்களுக்கும்‌ படைக்கும்‌ தலைவனாக 
இருப்பதோடு நகரத்தின்‌ தலைமைக்‌ குரு 
வாகவும்‌ இருந்தார்‌. இவ்விருவகையிலும்‌ 
அரச பதவியானது அரசரைக்‌ கடவுளுக்‌ 


கும்‌, மக்களுக்குமிடையே தொடர்பு ஏற்‌ 
படுத்தும்‌ பாலமாகியது. தேர்மையும்‌, 
வெற்றியும்‌, அமைதியும்‌ கொண்ட 


நல்வரசை மக்களுக்குத்‌ தருவது இவரது 
கடமையாகும்‌. அத்துடன்‌ நிலவிளைச்சல, 
மனித, விலங்குகளின்‌ பெருக்கம்‌ போன்ற 
இறைவனின்‌ ஆசீர்கள்‌ அனைத்தும்‌ இவர்‌ 
மூலமாகவே மக்களுக்குக்‌ கிடைத்தன. 
ஆகவே அரச பதவி எனும்‌ நிறுவனம்‌, 
பூராணக்கதைகளின்‌ தொகுப்பில்‌ அடங்‌ 
அய பல்வேறு தெய்வங்களின்‌ நம்பிக்கை, 
வழிபாடுகளின்‌ ஒரு கூறாகும்‌. பிற்காலத்‌ 
தில்‌ கிரேக்க, உரோமைப்‌ பேரரசுகள்‌ 
தங்களுடைய மன்னர்களைத்‌ தெய்வப்‌ 
பிறவிகளாக மாற்றும்‌ முயற்சியில்‌ இதே 
கருத்துக்களை கையாணடன. 


விவிவிய வெளிப்பாடு : இத்தகைய 
பின்னனிக்கு முற்றிலும்‌ மாறுபட்டது. 
இறையரசு பழைய, புதிய ஏற்பாடுகளில்‌ 


225 


தலையாய இடத்தை வகிக்கிறது. அரச 
னைப்பற்றிய சிந்தனை இஸ்ராயேல்‌ 
மக்களுடைய அனுபவத்தின்‌ அடிப்படை 
யில்‌ வளர்ந்து, இறுதியாக இயேசு கிறிஸ்‌ 
துவின்‌ அரசாட்சியினை வரையறுக்க 
உதவுகின்றது. அரசுரிமை பற்றிய பொது 
வாக நிலவி வந்த கருத்து முற்றிலும்‌ 
மாறி, அது ஒரே இறைவனின்‌ வெளிப்‌ 
பாட்டினைச்‌ சார்ந்ததாகின்‌ றது. முதவிவ்‌, 
அரச நிறுவனம்‌ தற்காவிக அமைப்பு 
என்பதால தொடக்கத்திலிருந்தே அது 
மனித நிறுவனமாகத்தான்‌ கருதப்பட்டு, 
அதன்‌ தெய்வத்தன்மை மறுக்கப்பட்டது. 
அதன்‌ பின்னர்‌, சமயக்கொள்கையின்‌ 
வளர்ச்சி முற்றுப்பெற்ற நிலையில்‌, 
சிறிஸ்தவின்‌ அரசு இவ்வுலக அரசியல்‌ 
அமைப்புகளைச்‌ சாராது என்று விளக்கம்‌ 
பெற்றது. 
1. பழைய ஏற்பாட்டில்‌ காணும்‌ அரசன்‌ 
1. பழங்காலத்தில்‌ அரசாட்சி மூன்று 
விதமாக இருந்தது 3 வெளியிலிருந்து 
வந்து இராணுவ ஆதிக்கத்தால்‌ நகர 
அரசுகளை ஆண்ட சிற்றரசுகள்‌. பாலஸ்‌ 
தீனம்‌ இவர்களால்‌ ஆட்சி செய்யப்பட்டது 
௮ அரசர்கள்‌ தங்கள்‌ அரச பதவியை மக்க 
ளின்‌ நலனுக்காக இறைவளாலேயே 
அளிக்கப்பட்டது என்று கருதினர்‌. இப்‌ 
படி. ப்பட்டவர்கள்‌ எகிப்திய மெசபொத்‌ 
தாமிய மன்னர்களாவர்‌. 3 இராணுவ 
வலிமையினால்‌ நாட்டை ஆண்டவர்கள்‌. 
இவர்கள்‌ நாட்டினைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
இவர்கள்‌ யோர்தானுக்கு அப்பாலுள்ள 
பகுதியில்‌ ஆண்டனர்‌. எபிரேயர்களோடு 
இன உறவு உடையவர்கள்‌, 


எபிரேயரிடையே உடன்படிக்கையின்‌ 
அடிப்படையில்‌ ஏறபட்ட இறை மக்களின்‌ 
சமூக நிர்வாகத்திற்கு அரச பதவி 
அடிப்படையான ஒன்றன்று. இருப்பினும்‌, 
இம்முறையானது குல முதியவர்களின்‌ 
காவத்திவிருந்தே கானான்‌ நாட்டிலும்‌ 
(ஆதி.20) அடுத்து அண்டை மக்களிடையே 
யாத்திறாகம்‌, நீதிபதிகள்‌ காலத்திலும்‌ 
வாழ்ந்த மக்களிடத்தும்‌ நிலவியது (ஆதி 
பி5;மீ1-39; எண்‌ 20:04; 27:22.39; 82:4: யோசு 
10-11; நீதி 4:8; 8:5). அனால்‌ இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌ தங்களுடைய இறைவனுக்கு அரச 
மரியாதை செலுத்தும்‌ முறைதனைக்‌ கை 


அசன்‌ திதாொடார்ச ௫] 


யாண்ட போதிலும்‌, அம்முறை அவர்‌ 
களின்‌ அரசியலமைப்பின்‌ இயல்புகளை 
மாற்றியதில்லை, யாவே உடன்படிக்கை 
யின்‌ அடிப்படையில்‌ இஸ்ராயேல்‌ மக்க 
ளை ஆண்டார்‌ ரீதி 8:23: 1 சாமு 8:7: யாத்‌ 
19:6). அனால்‌ மனித அரசன்‌ எவனும்‌ 
அவருடைய பிரசன்னத்தின்‌ அவதாரமாக 
மக்கள்‌ மத்தியில்‌ தோன்றவில்லை 
2. அரச பதவி பற்றிய அனுபவம்‌;- இஸ்‌ 
ராயேவின்‌ அரசாட்சியின்‌ தொடக்கமும்‌ 
நிறுவனமும்‌ 

தொடக்க காலத்திலே இஸ்ராயேலர்‌ 
கள்‌ இனத்தலைவரையோ, குழுத்தலை 
வரையோ பெபற்றிருந்தார்கள்‌. சில நேரங்‌ 
களில்‌ எதிரிகளிடயிருந்து தங்களைக்‌ காத்‌ 
துக்கொள்ள அருங்கொடைகள்‌ பெற்ற 
ஒரே தாதுவனின்‌ அடியில்‌ பல இனத்த 
வர்‌ சேர்ந்து போரிட்டார்கள்‌. இவர்கள்‌ 
நீதிபதிகள்‌, நடுவர்கள்‌ என்றழைக்கப்‌ 
பட்டனர்‌ (காண்க: நீதிபதிகள்‌ நூல்‌. 
அரசாட்சி ஏற்படும்‌ முன்பு அவர்களு 
டைய நாடு தழுவிய அரசியல்‌, இராணுவ 
அமைப்புகள்‌ இல்லை. அவர்கள்‌ விசு 
வாசம்‌ ஒன்றிலேயே இணைக்கப்பட்டார்‌ 
கள்‌. யாவேயைத்‌ தங்களுடைய அரசராக 
ஏற்றுச்கொண்டு அவருடன்‌ உடன்‌ 
படிக்கை செய்து கொண்டார்கள்‌ டப 
33:9. இதன்படி முதவில்‌ யாவேயைத்‌ 
தங்களுடைய தலைவராக சமயம்‌ சார்ந்த 
முறையில்‌ ஏற்றுக்கொண்டனர்‌. இது சில 
நேரங்களில்‌ அரசியல்‌ குழப்பத்தை உண்‌ 
டாக்குவதுண்டு ரீதி 21:25). இஸ்ராயேலர்‌ 
மிதியானிய௰ர்கள்மேல்‌ வெற்றி கொண்ட 
போது அிதயோன்‌ தங்களுக்கு அரசராக 
இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள்‌. 
இதி 8:29. அனால்‌ அவர்‌ ஏற்றுக்கொள்ள 
வில்லை. இதுவே இஸ்ரயேவில்‌ அர 
சாட்சியைப்புகுத்தச்‌ செய்த முதல்‌ முயற்சி 
யாகும்‌. 

அபிமெலக்கு செக்கேம்‌ என்னுமிடத்‌ 
தில்‌ கானானியரின்‌ அரச பதவியைப்‌ 
போன்றதொரு நிறுவனத்தைத்‌ தோற்று 
விக்க முயன்றார்‌ (நீதி 9:17), ஆனால்‌ 
அந்த முயற்சி பெரிதும்‌ எதிர்ப்புக்‌ 
குள்ளாகி (9:8-20) அழிவுற்றது (0:22-57). 

இது இஸ்ராயேல்‌ அரசாட்சியை 
ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயாரிப்பாக 


அரசன்‌ மிதாடா்ச்௪]] 


அமைந்தது எனலாம்‌. காலப்போக்கில்‌ 
இஸ்ரேயலரிடையே அரசியல்‌ ஒற்றுமை 
மிகவும்‌ தேவையாயிற்று. சாமுவேல்‌ 
காலத்திலேயே இஸ்ராயேல்‌ மக்கள்‌, 
பெவிஸ்தியர்களால்‌ ஆட்சி செய்யப்பட்ட 
பகுதிகளில்‌, பெரும்‌ துன்பப்பட்டனர்‌ 
(1 சாமு 18:19-20. பெவிஸ்தியரின்‌ கையிவி 
ருந்து தப்பிய இஸ்ராயேலருடைய இடங்‌ 
களில்‌ அவர்கள்‌ அடிக்கடி கொள்ளை 
யிட்டுப்‌ பாழ்படுத்தினர்‌. அம்மோனியர்‌ 
களாலும்‌ பெரிதும்‌ துன்பப்பட்டனர்‌ 
01:12. இந்நிலையில்‌ அரசன்‌ என்பது 
ஒருமிக முக்கியமான தேவையாக இஸ்ரா 
யேல்‌ மக்களுக்குப்பட்டது. இஸ்ராயேல்‌ 
மக்களின்‌ முதியவர்கள்‌, “தங்களுக்கு நீதி 
வழங்கவும்‌ தங்களுக்காக நின்று போரிட 
வும்‌” ஓர்‌ அரசனைப்‌ பெற விரும்பினர்‌ 
(8:19). அத்தகைய அரச பதவி என்னும்‌ 
நிறுவனம்‌ தெளிவில்லாமல்‌ இருந்ததோடு 
அத! இஸ்ராயேலை - மற்ற நாடுகள்‌" 
போன்று ஆக்கிவிடும்‌ அபாய நிலைக்கு 
உள்ளாக்கியது போ): இதுவே சாமு 
வேலை அவர்களுக்கெதிரான கருத்து 
கொள்ளச்‌ செய்த காரணங்களில்‌ ஒன்றா 
கும்‌ (8:6: 10:17 தொ: 12:12. இது ஆண்டவ 
ருக்கு எதிரானது என்று சில பகுதிகள்‌ 
கூறுகின்றன (7:03-14; 8:7). இறுதியில்‌ 
அரசரால்‌ அளப்பட்டாலும்‌, இறையாட்சி 
யின்‌ தொடர்ச்சியாக இருக்கும்படி பார்த்‌ 
துச்கொள்ளப்பட்டது. வ்வாறு சவுல்‌ 
அண்டவரால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டு, 
இஸ்ராயேல்‌ அரசராக அபிடேகம்‌ 
செய்யப்பட்டார்‌. அவர்‌ மக்களின்‌ அரச 
னாகவும்‌, போர்த்தலைவராகவும்‌ இருந்‌ 
தார்‌ 0 சாமு 10). இவ்வாறாக இஸ்ரா 
யேல்‌ அரசர்‌ செயவளவில்‌ ஒரு அருங்‌ 
கொடைபெற்ற நீதிபதியே அவார்‌ (1:40. 
இஸ்ராயேல்‌ இனத்‌ தலைமையிலிருந்து, 
நாட்டின்‌ அரசத்‌ தலைமைக்கு மாறியதில்‌ 
சவுல்‌ ஒரு நடுக்கட்டமாவார்‌. சவுலை 
இஸ்ராயேவின்‌ தலைவராக அபிடேகம்‌ 
செய்து (0:18 தொ: 10:10), அவரைத்‌ தலைவ 
ராக அரியணையில்‌ அமர்த்தியதில்‌ 
(10:20-84; 1112-15) முழுவதும்‌ சமயச்‌ சார்பு 
கொண்ட புதியதொரு அரச பதவி எனும்‌ 
நிறுவனத்தை சாமுவேல்‌ உருவாக்கினார்‌. 
ஆனால்‌ முடியாட்சி முழுவதும்‌ யோவே 
யின்‌ உடன்படிக்கைக்கு உட்பட்டதாகவே 


226 


எப்போதும்‌ கருதப்பட்டது. சவுல்‌ நீதிபதி 
யைப்‌ போன்றும்‌, இறைவனின்‌ அருட்‌ 
கொடை பெற்ற தலைவனாகவும்‌ இருந்‌ 
தார்‌ 00: தொ). அவர்‌ தூய அவியால்‌ 
நடத்தப்பட்டு ஒரு புனிதப்‌ போரை நடத்தி 
னார்‌ 0 சாமு ம). இவ்வாறே இறைவனது 
அருட்கொடையை நிறைவாகப்‌ பெற்ற 
தொரு தலைவராகத்‌ தாவீது முதவில்‌ 
யதா நாட்டிற்கும்‌ (2 சாமு 8:1-4). பின்னர்‌ 
இஸ்ராயேல்‌ நாட்டிற்கும்‌ அரசனானார்‌. 
(2 சாமு 5:1 தொ. தாவீதின்‌ ஆட்சிக்காலத்‌ 
தில மூழுயாட்சி ஒரு படி உயர்ந்தது. 
முடியாசு அண்டை நாடுகளின்‌ அரசியல்‌ 
முறைப்பமு_ நெறிப்படுத்தப்பட்ட து. 
அனைத்திற்கும்‌ மேலாக நாத்தானுடைய 
இறைவாக்கு தாவீதின்‌ அரியணை என்‌ 
றென்றும்‌. இறைமக்களின்‌ நிறுவனமாக 
வும்‌, இறைவனின்‌ வாக்குறுதிகளை உள்ள 
டக்கிய சின்னமாகவும்‌ நிலைத்திருக்கச்‌ 
செய்தது (7:5-18). அப்போதிலிருந்து இறை 
மக்கள்‌ தாவீதின்‌ அரச மரபில்‌ மிகுந்த 
நம்பிக்கைக்கொண்டனர்‌. தென்னாடாகிய 
யுதாவிலாவது (காண்க எண்‌ 4:17; ஆதி 
44:4-12) எப்போதுமே மன்னர்‌ குலத்துக்குப்‌ 
பெருமதிப்பு வழங்கப்பட்டது. 


தெற்கில்‌ அரச நிறுவனம்‌ ஆற்றல்‌ 
மிக்க வடிவில்‌ எப்போதும்‌ போற்றப்‌ 
பட்டது. இதற்கு மாறாக நாட்டின்‌ வட 
பகுதியிலி, சமயச்‌ சூழ்நிலை அரச பதவி 
யைப்‌ அருங்கொடையின்‌ அடிப்படையில்‌ 
வைத்துப்‌ போற்றியது. இறைவாக்கினர்‌ 
ஆட்சித்தகுதி வாய்ந்த அரசர்களை உ௫ 
வாக்குவதில்‌ முனைந்திருந்தனர்‌ 10 அர 
11:20-40; 2 அர 9). 


3. இஸ்ராயேல்‌ அரசர்களின்‌ வழிமரபு 
உரிமை 

தொடக்கத்தில்‌ அரச அதிகாரம்‌ ஒரு 
வரிடமிருந்து அடுத்தவருக்கு மாறுவது 
பற்றி எந்தவிதமான அமைப்புகளும்‌ விதி 
முறைகளும்‌ ஏற்படுத்தப்படவில்லை. 
தொடக்கத்திலே இஸ்ராயேல்‌ அரசாட்சி 
இறை ஏவதலால்‌ நியமிக்கப்பட்டு நீதி 
வழங்குவதில்‌ சிறப்பாயிருந்தது. சவுலின்‌ 
காலத்திலே வழித்தோன்றல்‌ குறித்து 
கருத்து வேறுபாடு காணப்பட்டது. அருங்‌ 
கொடை முறைக்கும்‌, தலைமுறைக்கும்‌ 
மோதல்‌ ஏற்பட்டது (2 சாமு 20:51; 20:12- 19) 


227 


சவுவின்‌ இறப்பிற்குப்பின்‌ இரு முறை 
களும்‌ வெளிப்படையாகவே மோதின, 
ர தாவீதை ஏற்றுக்கொண்டது, மற்ற 
னங்கள்‌ சவுவின்‌ மகனை அரசனாக 
ஏற்றுக்‌ கொண்டது. 


வழித்‌ தோன்றல்களுக்கு அரசாட்சி 
கொடுப்பதை ஏற்றுக்‌ கொண்ட போதிலும்‌ 
அதை ஒரு ஒழுங்காக ஏற்படுத்தவில்லை , 
அரசனின்‌ தலைமகன்தான்‌ஏ அரசாள 
வேண்டும்‌ என்ற கட்டாயமும்‌ இல்லை. 
இதனால்‌ ஆண்பின்ளைகளிடையே 
போட்டி எழுந்தது மீதி 9:2: 1 அர 1-2. 
யுதாவிலே அரசருடைய தாயின்‌ பெயரும்‌ 
பாதுகாக்கப்பட்டிருந்தது. இதிலிருந்து, 
யூத நாட்டிலே அரசனுடையதாயும்‌ அரச 
வழி மரபு முறையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
இடம்‌ வகித்தாள்‌ என்று காட்டுகிறது. 


கீ. அரசனின்‌ பண்புகள்‌ 

அரசரின்‌ கடமைகள்‌ மூன்று விதமான 
தன்மையுடையதாய்‌ இருந்தன: ம அரசர்‌ 
இராணுவத்‌ தலைவனாகவும்‌ இ நீதியை 
நிலைநகாட்டுபவராகவும்‌ 3) தொடக்க 
காலத்திலேயாவது குருவாகவும்‌ இருந்‌ 
தார்‌. 


௮) இராணுவம்‌:- அரசன்‌ இராணுவத்‌ 
தலைவராக இருந்ததால்‌ தன்னுடைய 
எதிரிகளுக்கு எதிராகப்‌ போர்‌ புரிந்து 
நாட்டைக்காப்பது அவருடைய கடமையா 
கும்‌ 4 சாமு 8:20). இவ்வாறே சவுல்‌ 
அமலேச்கியருக்கு எதிராகவும்‌ (5:4-5) 
ஆகாபு சீரியர்களுக்கு எதிராகவும்‌ 0 அர 
28:29-30) யோராம்‌ மோவாபுக்கு எதிராக 
வும்‌ (2 அர 3:66.12 போர்‌ புரிந்தனர்‌. 


ஆ நீதியை நிலைநாட்டுதல்‌:- பழங்‌ 
காலத்தில்‌ அரசனுடைய முதல்‌ கடமை 
நாட்டிலே நீதியை நிலைநாட்டி ஏழை 
களுக்கும்‌, விதவைகளுக்கும்‌ பாதுகாப்‌ 
பாக இருந்தலேயாகும்‌. இஸ்ராயேவின்‌ 
இரண்டு அரசாட்சியிலும்‌ மக்கள்‌ 
தங்களுக்குள்‌ தீர்ப்புக்‌ காணமுடியாத 
பிரச்சினைகள்‌ அரசர்களால்‌ தீர்த்து 
வைக்கப்பட்டது (2 சாமு 12:1-5; 14:4-7: 15:2: 1 
அர. 3:18-29. இதைக்கொண்டு அரசன்‌ 
ஒரு உச்ச நீதிபதி என்று கருதக்‌ கூடாது. 
நீதி வழங்குதல்‌ பொதுவாக மூப்பர்களால்‌ 
கவனிக்கப்பட்டு வந்தது. 


அரசன்‌ தொடர்ச்ச 


இ) கற்றுப்புற மக்களின்‌ பண்பாடு 
களில்‌ காணப்பட்டது போல்‌ இஸ்ராயேல்‌ 
மக்களின்‌ மன்னன்‌ தெய்வீக உலகைச்‌ 
சார்ந்தவன்‌ இல்லை. மற்ற எல்லா 
மனிதர்களையும்போல்‌ அவனும்‌ இறை 
வனுடைய உடன்பட க்கைக்கும்‌ சட்டத்திற்‌ 
கும்‌ உட்பட்டவன்‌. இந்த உண்மையை 
இறைவாக்கினர்‌ அவனுக்கு அடிக்கடி 
நினைவுபடுத்தத்‌ தவறியதில்லை (காண 1 
சாமு 13:8-15; 15:10-30; 2 சாமு 18:1-18; 1 அர 
1:31-399; 21:17-29). இருப்பினும்‌ அரசன்‌ 
ஆண்டவரால்‌ அபிடேகம்‌ செய்யப்பட்ட 
காரணத்தால்‌ மிகவும்‌ மரியாதைக்குறிய 
வர்‌ புனிதமிக்கவர்‌ (1 சாமு 84:11; 26:9), 
தாவீதின்‌ காலத்திவிருந்தே இறைவனு 
டன்‌ அரசன்‌ கொண்டுன்ள உறவு தெளி 
வடைகிறது. இறைவன்‌ அரசனைத்‌ தமது 
கவிகாரப்‌ பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு (2 
சாமு 7:14: சங்‌ 2:7; 89:27 தொ). அவனைத்‌ 
தமது ஆற்றவின்‌ காப்பிடமாகவும்‌, நிலவு 
லகின்‌ அரசர்க்கெல்வாம்‌ தலைவனாக 
வும்‌ நியமிக்கிறார்‌ (சங்‌, 89:24; காண்‌. 
2::8-12: 18:44 தொ). அரசன்‌ தமக்கு 
உண்மையுளளவனாக நடந்து கொண 
டால்‌. அவனைத்‌ தாம்‌ காப்பதாக இறை 
வன்‌ வாக்களிக்கின்றார்‌. அயல்‌ நாட்டுப்‌ 
பகைவர்கள்‌ மீது அவன்‌ கொள்ளும்‌ 
வெற்றிகளின்‌ மூலம்‌ தன்னுடைய மக்க 
ளுக்கு வளத்தையும்‌ காண்க சங்‌ 20:20. 
உள்‌ நாட்டு எதிரிகளின்மேல்‌ கொள்ளும்‌ 
வெற்றிகளின்‌ கூலம்‌ நீதியையும்‌ நிலை 
நாட்டுவான்‌ (ங்‌ ச5:4-8; 72:1-7.12 தொ: 
பழ 16:12: 25: 4 தொ; 29:4. 7கி. இவ்வாறு 
உவகு சார்ந்த அவனது அலுவல்கள்‌, 
உடன்படிக்கை சட்டம்‌ சார்ந்த அவனது 
அலுவல்கள்‌, உடன்படிக்கை சட்டம்‌ 
இவற்றின்‌ குறிக்கோளை நோக்கமாகக்‌ 
கொண்டுள்ளன. மேலும்‌ இறை மக்களின்‌ 
தலைவர்‌ என்ற முறையில அவன்‌ சில 
சமயங்களில்‌ வழிபாட்டுச்‌ சடங்குகளையும்‌ 
செய்கின்றான்‌ (2 சாமு 6:17 தொ; 1 அர 
8:14. 62 தொ). இதனால்‌ அரச குருத்தவம்‌ 
சுட்டி க்காட்டப்பட வாய்ப்பு ஏற்படுகிறது 
(சங்‌ 110:4. இவ்வாறு அமைதி காத்து நீதி 
வழங்கும்‌ ஓர்‌ அரசனின்‌ பண்புகள்‌ அந்த 
நாட்டுப்‌ இலக்கியத்திற்கே மணி முடியாய்‌ 
விளங்குகின்றன (சங்‌ 10). அமைதி நீதி 
என்பவையே அவனது நாட்டின்‌ குறிக்‌ 


அசன்‌ சொடர்ச் ச) 


கோளாகும்‌. இக்குறிக்கோள்களைச்‌ செய 
லாக்குவதே அரச அதிகாரத்தின்‌ நோக்க 
மாகும்‌. 
5. அரச அதிகாரங்களைச்‌ 
செயல்படுத்துல்‌ 

அரச அதிகார வரம்புகள்‌ ஒழுங்கு 
களால்‌ நிர்ணயிக்கப்பட்டு அதிகாரிகளின்‌ 
உதவியோடு செயல்பட்டது. வரிகளை 
வளூலிக்கவும்‌ அரச அதிகாரத்தைப்‌ பாது 
காக்கவும்‌ அதிகாரிகள்‌ உதவினர்‌. 


அ) அரசர்கள்‌ பற்றிய சட்டம்‌: இஸ்ரா 
யேல்‌, அரசாட்சிக்குமுன்‌, 'அரசரைப்பற்றி 
கொண்டிருந்த கணிப்பானது சாமுவேல்‌ 
காலத்தில்‌ அரசாட்சியைப்‌ புகுத்துவதற்கு 
எதிர்ப்பாக இருந்தது. அதற்கான பல 
காரணங்களில்‌ அரசனது கொடுங்கோல்‌ 
தன்மை ஒன்றாகும்‌. ஆனால்‌ அரசன்‌ 
முழுவதும்‌ கட்டுப்பாடற்றவன்‌ அல்லன்‌ . 

கானானிய அதிகாரிகளிடமிருந்து 
பெற்ற கசப்பான அனுபவத்தினால்‌ இஸ்‌ 
ராயேல்‌ பாதிக்கப்பட்டி ருந்தது. இதைத்‌ 
தான்‌ யோத்தாமின்‌ கதை வெளிப்படுத்‌ 
தியது. பயன்‌ அற்றவர்கள்தான்‌ நிலை 
ய்ற்ற அரச பதவியை ஏற்க விரும்புவர்‌ 
நீதி 9:7-15). 

மூப்பர்கள்‌ புதிய அரசனுடன்‌ உடன்‌ 
படி க்கை செய்துகொண்டனர்‌ (2 சாமு 5:4: 
2 அர 1:12), அரசனுடைய உரிமைகளும்‌, 
கடமைகளும்‌ தொகுக்கப்பட்டு அண்டவ 
௬ முன்‌ வைக்கப்பட்டன 2 சாமு 
10:25), அரசன்‌ விதிமுறைகளிவிருந்து விடு 
பட்டவன்‌ அல்லன்‌. அகாபு நாபோத்தின்‌ 
உடைமையை விரும்பியபோது நாபோத்து 
மறுக்க மரபு உரிமையால்‌ விட்டுவிட்டார்‌ 
(1 அர 21:47. குடிமக்களின்‌ உடமைகளை 
அரசன்‌ பணம்‌ கொடுத்து வாங்கினான்‌ 2 
சாமு 8சீ:84ீ: 1 அரச 16:24, சதி செய்வோர்‌ 
(2 சாமு 16:4 அரசனையும்‌, இறைவ 
னையும்‌ சபிப்பவர்கள்‌ (1 அர 2:10) ஆகி 
யோரின்‌ உடமைகள்‌ எடுத்துக்கொள்ள 
அரசனுக்கு உரிமை உணடு. 


அரசன்‌ நாட்டின்‌ முதல்‌ குடிமகனாக 
இருந்தபோதிலும்‌ மச்களின்மேல்‌ எல்வா 
உரிமைகளையும்‌ பெற்றிருக்கவில்லை , 
இதைத்தான்‌ உரியாவின்‌ கொலை 
நஇனைவுபடுத்துகிறது சாமு பு. நாபோ 


228 


நாபோத்தின்‌ இறப்பு அநீதியாய்‌ இருந்த 
போதிலும்‌ அது விதிமுறைகளை பின்‌ 
பற்றித்தான்‌ நடந்தது 0 அர 318-719. 
அரசர்கள்‌ கடமை தவறிய போது இறை 
வாக்கினர்கள்‌ அவர்களை எச்சரித்தனர்‌. 
நாத்தான்‌ தாவீதையும்‌ (8 சாமு 12:1-15, 
எவியா அகாபையும்‌ 4 அர 2117-24 
கண்டித்தனர்‌. அரசர்கள்‌ பற்றிய உபா 
கமச்‌ சட்டம்‌ (07:12-20) அரசனைச்‌ சட்டத்‌ 
திற்குக்‌ கட்டுப்படுத்தியது. ஆனால்‌ முழுவ 
தும்‌ புதியதொன்றன்று. ஏற்கெனவே 
இருந்த முறைகளின்‌ விரிவேயாகும்‌. 


ஆ அரச அதிகாரிகள்‌: இவர்கள்‌ 
அரசனின்‌ மூன்‌ பணிபரிவோர்களாவார்‌. 
சஸ்‌ 1:12). அன்னிய கூவியாட்கள்‌ அடங்‌ 
கிய மெய்க்காவல்படை அரசனுக்குப்‌ 
போரில்‌ பாதுகாப்பளித்தது (2 சாமு 15:18. 
சாலமோன்‌ ப அர 1:0 யோவாசு 2 அர 
11:4) ஆனியோரின்‌ முடி சூட்டுதவில்‌ முக்கிய 
அங்கம்‌ வகிக்கிறது. மெய்க்காப்பாளர்‌ 
களின்‌ தலைவரும்‌, இராணுவத்தின்‌ 
தலைவனும்‌ அரச அவையில்‌ பணி புரிந்‌ 
தனர்‌ 1 சாமு. 14:50; 2 சாமு 8:16.18). மேலும்‌ 
ஆவணங்கள்‌ தயாரிப்பாளர்கள்‌ இருந்த 
னர்‌. இவர்கள்‌ அரச அலுவல்களுக்குத்‌ 
தலைவர்களாகவும்‌ இருந்தனர்‌ (2 சாமு 
8:16; 1 அர ச). மேலும்‌ செயலவர்களும்‌ (2 
சாமு 8:17; 2 அர 8:10) 12 மாதிலங்களுக்குத்‌ 
தலைமை அதிகாரிகளும்‌ இருந்தனர்‌ ( 
அர சி. மேலும்‌ அரண்மனை பாதுகாவ 
லன்‌ 0 ஆர 18:3; 2 அர 18:18) இருந்தான்‌. 
இவன்‌ கண்காணிப்பாளன்‌ என்றழைக்கப்‌ 
பட்டான்‌. கட்டாய வேலையை மேற்பார்ப்ப 
வன்‌ சாமு 20:24: 1 அர 2:, அரசனது 
“நண்பன்‌” (2 சாமு 15:47; 1 அர 4.5; 1 தான்‌ 
27:47), அலஸோசகர்கள்‌ (2 சாமு 13:12, உடை 
களைக்‌ கவனிப்பவன்‌ (2 அர 282:14-77), 
அரச பண்ணைகைக்‌ கவனிப்பவன்‌ 
(1 நான்‌ 27:85-3) போன்ற அதிகாரிகள்‌ 
இருந்தனர்‌. மேலும்‌ குருக்களும்‌ (2 சாமு 
8:17; 20:25; 1 அர 4:4 இறைவாக்கினர்களும்‌ 
(2 சாமு 7:3: 12:29 அரசவையில்‌ இடம்‌ 
பெற்றி ருந்தனர்‌. 

இ) அரச வருமானம்‌:: சவுல்‌ மக்களை 
வரி செலுத்தச்‌ செய்யவில்லை, மாறாகத்‌ 
தன்னுடைய முன்னோர்களின்‌ சொத்தி 
விருந்து வரும்‌ வருமானத்தைக்‌ கொண்டு 


229 


அவர்‌ எளிமையோடு வாழ்ந்தார்‌ 0 சாமு 
22:6). அவருடைய நண்பர்கள்‌ அன்பளிப்பு 
கொடுத்தார்கள்‌ 2 சாமு 10:87; 16:20. 
தாவீது போரில்‌ கைப்பற்றிய கொள்ளைப்‌ 
பொருட்கள்‌ இருந்தன (8 சாமு 81-10). 
இதனால்‌ மக்களிடம்‌ வரிசேர்க்கத்‌ தேவை 
இல்லாமல்‌ இருந்தது. தாவீதினால்‌ 
செய்யப்பட்ட பொதுவான கணக்கெடுப்பு 
வரித்திட்டம்‌ கொணர ஒரு முன்னேற்‌ 
பாடாக அமைந்தது (2 அர 24:1-9). பொது 
பரித்துட்டம்‌ சாலமயோனால்‌ புகுத்தப்‌ 
பட்டது. சாலமோன்‌ நாட்டை 128 மாவட்டங்‌ 
களாகக்‌ பிரித்து அதிகாரிகளை நியமித்‌ 
தல்‌ பின்னர்‌ தொடக்கப்பட்டது ம அர 
4:7-109. 27-28). விவசாயப்‌ பொருட்கள்‌ 
விலங்குகள்‌ ஆகியவற்றில்‌ 10-இல்‌ ஒரு 
பங்கானது வரியாக, பணமாகவோ, தானி 
யமாகவோ, அரண்மனையின்‌ தேவை 
களுக்குச்‌ செலுத்தப்பட்டது (0 சாமு 8:15.17). 
எப்பொழுதாவது சிறப்பு வரி வசூலிக்கப்‌ 
பட்டது (3 அர 23:5). காலப்போக்கில்‌ 
அரசர்களும்‌ தங்களுக்கென்று அரசாங்க 
நிலங்கள்‌ பெற்றிருந்தனர்‌ (2 நான்‌ 27:35-30; 
அ நான்‌ 20:10; 38:27-29). அரச சொத்துக்கள்‌ 
மக்களைப்‌ பாதிக்கும்‌ அளவுக்குப்‌ பெரு 
கியது (எச 5: கொத்தடியைப்‌ பணியும்‌ 
அரசனுக்கு ஒரு வருமானமாக அமைந்‌ 
த்து சாமு 20:24; 1 அர 4:60). 


சில முக்கியமான வியாபாரத்‌ தடங்கள்‌ 
இஸ்ராயேல்‌ நாட்டின்‌ வழியாகச்‌ சென்‌ 
றன. எனவே சாலமோன்‌ அரசர்‌ வியா 
பாரிகளிடமிருந்து வரியாகக்‌ குறிப்பிட்ட 
பணத்தைப்‌ பெற்றார்‌ அர 10:15). சால 
மோன்‌ அரசர்‌ குதிரை, தேர்‌ வியாபாரம்‌ 
செய்தார்‌ 0 அர 10:28-29). அரசர்‌ அராபி 
யா நாட்டுடனும்‌ அப்பிரிக்கா நாட்டுடனும்‌ 
வியாபாரத்‌ தொடர்பு வைத்திருந்தார்‌ (0 
அர 9:26-88). அரசனுடைய வியாபாரத்‌ 
தொடர்பு பற்றிய விவரங்கள்‌ அரசனுடைய 
பதிவேட்டில்‌ குறிக்கப்பட்ளெளன. 

ஈ) அவரசச்‌ சின்னங்கள்‌:- அரசனுடைய 
அதிகாரத்தின்‌ அடையாளமாக மகுடம்‌ 
(2 சாமு 1:10; 2 அர 11:18 செங்கோல்‌ பண 
24: 12), அரியணை (2 சாமு 14:9) அகிய 
சின்னங்கள்‌ விளங்கின. இவைகள்‌ 
அரசருடைய அபிடேகத்‌ தன்மையையும்‌ 
வெளிப்படுத்தின. சவுலைப்‌ பொறுத்த 


அரசன்‌ (தகொட்ரீச அ] 


வரை ஈட்டி மூ சாமு 22:60; 2 சாமு 10 கைக்‌ 
காப்பும்‌ சாமு 1:10) அரச அடையாளங்‌ 
களாக இருந்தன. ஆனால்‌ முக்கியம்‌ பெற 
வில்லை. அரசனுடைய வைப்பாட்டிகளை 
வைகப்பற்றுதல்‌, அரச பதவியைக்‌ கைப்‌ 
ப்ற்றுதலுக்கு அடையாளமாகும்‌ (6:20-89. 
அரண்மணை ௫:11-13). அரச புனித இடம்‌ 
(7:1-9, தேர்‌ (1 சாமு 8:1 ஆகியவை அரச 
அதிகாரத்தை எடுத்துக்காட்டியவையாகக்‌ 
கருதப்படவில்லை. அனால்‌ அரசனுக்கு 
பெருமைச்‌ சேர்த்தன. 
6. இஸ்ராயேல்‌ அரசின்‌ சமயப்‌ பண்பு 
பழங்கால வழக்கத்திலே அரச நிறு 
வனம்‌ வெறுமனே சமயச்‌ சார்பற்றகன்று. 
இஸ்ராயேல்‌ நாட்டின்‌ அரச நிறுவனத்‌ 
தில்‌ சமயக்‌ கூறுகளும்‌ உண்டு. 

௮. அண்டவனே இஸ்ராயேவின்‌ 
முதன்மையான அரசன்‌. தூதிருஷ்டவச 
மாக இதுபற்றிய வாசகங்கள்‌ யாத்‌ 15:18: 
19:6; எண 20:21: எரே 33:51 சாமு 8:7; 12:13; 
நீதி 8: 23 பெரும்பாலும்‌ ஐயத்திற்குள்ளாக்‌ 
கப்பட்டுள்ளன. எப்படியிருப்பினும்‌ இஸ்‌ 
ராயேல்‌ ஆண்டவருடன்‌ செய்துகொண்ட 
உடன்பட க்கை அரச உடன்படி க்கையா 
கும்‌ என்பதற்குப்‌ போதிய சான்றுகள்‌ 
உள்ளன (யோசு 20. எனவே இன்னொரு 
பூவுலக அரசரைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொள்வது இறைவனுக்கு எதிரான பதித 
மாகக்‌ கருதப்பட்டது ( சாமு 8:7; ஓசே 8:௮4. 
யாவேயை இஸ்ராயேவின்‌ அரசராக 
ஏற்றுக்கொள்வது அவர்களின்‌ விசுவாச 
மாகும்‌. எனவே இவ்வுலக அரசருடைய 
அரசத்‌ தன்மையானது இறைவனிடமி 
ருந்தே பெற்பட்டது. இதை 'அண்டவரால்‌ 
அபிடேகம்‌ செய்யப்பட்டவர்‌' என்ற கூற்று 
(2 சாமு 16:6: 2 சாமு 1:14: சாமு 9:16; 10:1; 
13:14 தெளிவாக்குகிறது. அரசன்‌ யாவே 
யின்‌ பிரதிநிதியாவார்‌. 

அ) பதவி ஏற்பு:- ஆண்டவனே இஸ்ரா 
யேவின்‌ உண்மையான அரசன்‌. மற்ற 
அரசர்கள்‌ அவருடைய பிரதிநிதி என்ற 
கருத்து இருந்தபோதிலும்‌ அரசர்கள்‌ 
குழுத்‌ தலைவர்களாலும்‌, கூப்பர்களாலும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டனர்‌ 0 சாமு 11:15; 2 
சாமு 5:3). இது இறைவாக்கினால்‌ ஏற்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ உடன்படி க்கையின்‌ 
பாயிலாக வெளிப்படுித்தப்பட்டது!. பதவி 


அரசன்‌ தோொடர்ச்சர்‌ 


ஏற்பு பற்றிய விவரங்கள்‌ நமக்குத்‌ தெளி 
வாகக்‌ கிடைக்கவில்லையெனினும்‌ நாம்‌ 
சாலமோன்‌ அரசரின்‌ பதவி ஏற்புவி 
விருந்து விபரங்கள்‌ புரிந்து கொள்ளலாம்‌ 
(அர 138-40). 


பதவி ஏற்பிலே மிகவும்‌ முக்கியமானது 
அபிடேகம்‌ செய்தலாகும்‌, சாலமோன்‌ 
கோவேறு கழமுதைமேல்‌ ஏறி கீனோனுக்குச்‌ 
சென்றார்‌. அங்கே குரு சாதோரக்கும்‌, 
இறைவாக்கினர்‌ நாத்தானும்‌ அவரை 
இஸ்ராயேவின்‌ அரசனாக அபிடேகம்‌ 
செய்தார்கள்‌. பின்பு எக்காளம்‌ ஊதி 
அரசன்‌ சாலமோன்‌ வாழி என்று ஆர்ப்‌ 
பரித்தார்கள்‌ 0 அர 7:39-39), யோயதா, 
யோவாசின்‌ தலைமேல்‌ முடியை வைத்து, 
கையில்‌ திரு சட்ட நூலை அளித்து அபி 
பேகம்‌ செய்தார்‌. பிறகு எல்லோரும்‌ 
அரசர்‌ வாழி என்று சொல்வி கைத்‌ 
தட்டினர்‌ 2 அர 11:18). பின்பு அரசன்‌ 
ஆண்டவருடனும்‌, மக்களுடனும்‌ உடன்‌ 
படிக்கை செய்துகொண்டான்‌. பின்பு தன்‌ 
னுடைய மெய்க்காப்பாளிகள்‌ பின்‌ தொடர 
அரண்மனைக்குச்‌ சென்று பதவியேற்பான்‌ 
(2 அர 1:13-14.12). பதவி ஏற்பின்போது 
புறஇனப்பேரரசர்கள்‌ யூதாவின்‌ அரசர்‌ 
களுக்குப்‌ புதிய பெயரையும்‌, புதிய செங்‌ 
கோலையும்‌ அளித்தனர்‌. இவ்வாறு 
எவியாக்கிம்‌ யோயாக்கீம்‌ என்றும்‌ (2 அர 
23:34) மத்தானியா, செதேக்கியா என்றும்‌ 
(2 அர 2407) புதிய பெயர்‌ பெற்றனர்‌. 
இ) பழங்கால மேற்காசியாவில்‌ அரசனின்‌ 
இறைத்தன்‌ மை:- 

பழங்கால மேற்காசியாவில்‌ அரசர்கள்‌ 
இறைத்தன்மை உடையவர்களாகக்‌ கருதப்‌ 
பட்டனர்‌. அமானா கடிதங்களில்‌ எகிப்‌ 
திய அரசர்களை “என்‌ தெய்வமே என்‌ 
சூரியனே, நிலத்தின்‌ சூரியனே என்‌ 
உயிரே” என்று கானானியச்‌ சிற்றரசர்கள்‌ 
அழைக்கின்றனர்‌. தெய்வங்களாகிய 
கோரஸ்‌, சேத்‌, ஓசைசிரிஸ்‌ அகிய தெய்‌ 
வங்கனளின வெளிப்பாடாக எகிப்திய 
அரசன்‌ பார்வோன்‌ விளங்கினான்‌. எகிப்‌ 
தியர்கள்‌ அரசன்‌ இறைவனால்‌ பெற்றெ 
டுக்கப்பட்டவன்‌ என்று நம்பினார்கள்‌. 
எனவே அரசனே விதிமுறைகளைக்‌ 
கொடுத்து, ஆளுகிறவன்‌ . எனவே நீதியை 
நிலை நாட்வெதோடு அரசனே நீதியின்‌ 


230 


பிறப்பிடமாவான்‌. எனவே எவிப்திய 
அரசர்கள்‌ மக்களால்‌ வணங்கப்பட்டனார்‌. 
மெசபொத்தாமியா மக்களும்‌ இந்தக்‌ 
கருத்தையே கொண்டி ருந்தார்கள்‌. 
ஆனால்‌ சுமேரியர்கள்‌ அரசனை ஒரு 
மனிதனாகத்தான்‌ கருதினார்கள்‌. பாபி 
லோனியர்கள்‌ அரசனை இறைத்தன்மை 
யுடையவன்‌ என்று எண்ணினர்‌. அவர்கள்‌ 
அரசன்‌ தேவதைகளால்‌ தத்து எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டவர்கள்‌ என்று நம்பினர்‌. 
அவனுடைய இறைத்தன்மையான து 
அவனுடைய செயல்களில்‌ மட்டுமே, 
என்வே அவர்கள்‌ அரசனை வழிபட 
வில்லை. பாபிலோனிய அரசன்‌ கடவுளுக் 
கும்‌ மக்களுக்கும்‌ இடையாளன்‌ ஆவான்‌. 
எனவே அவனுடைய கடமையானது சமய 
நிகழ்ச்சிகளில்‌ பங்குகொள்வதாகும்‌. 
குறிப்பாகக்‌ புதிய அண்டு விழாவில்‌ 
தவறாமல்‌ கலந்து கொள்ளவேண்டும்‌. 
அரசன்‌ உலகத்திலே ஒஓழுங்கினை ஏற்‌ 
படுத்த கடவுளின்‌ பிரதிநிதியாக செயல்‌ 
படுகின்றான்‌. இத்தியர்கள்‌, உயிரோடு 
இருக்கும்வரை, அரசனை தெய்வத்‌ 
தன்மையுடைவராக கருதினார்கள்‌. இவ்‌ 
வாறாக வேறுபட்ட கருத்துக்கள்‌ பழங்‌ 
கால மக்களிடையே நிலவி வந்தது. 


ஈ) அரசனது இறைத்தன்மை பற்றிய 
பிரச்சினை :- 


இந்தப்‌ பிரச்சினையை இஸ்ராயேலர்‌ 
கள்‌ ஒரே கடவுள்‌ மேல்‌ கொண்டிருந்த 
நம்பிக்கை மேற்காசியாவில்‌ பிற மக்கள்‌ 
அரசனைப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்த வேறு 
பட்ட கருத்துக்கள்‌ ஆகியவற்றின்‌ பின்னனி 
யில்‌ நோக்க வேண்டும்‌. 


இஸ்ராயேல்‌ அரசர்கள்‌ அபிடேகத்‌ 
தால்‌ புணிதராகக்‌ கருதப்பட்டனர்‌ & சாமு 
1:14.16). சவுல்‌ தாவீதிடம்‌ சிக்கி யிருந்த 
போதும்‌, அபிசாய்‌ சவுலைக்‌ கொலை 
செய்வதை தாவீது தடுத்தார்‌ ம சாமு 26:9). 
அரசனை சபிப்பவர்கள்‌ சாவுக்குத்‌ தகுதி 
பானவர்கள்‌ 2 சாமு 19: 81-29. அரச 
னுக்கும்‌, கடவுளுக்கும்‌ கீழ்ப்படியவும்‌ 
பயப்படவும்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ அற 
னுடைய அறிவானது இறை தூதர்களின்‌ 
அறிவோடு ஒப்பிடப்படுகிறது 2 சாமு 
14:17.20:19:27). 


231 


தாவிதோடும்‌ அவருடைய சந்ததியோ 
டும்‌ இறைவன்‌ எப்பொழுதுமே நிலைத்து 
ருக்கும்‌ ஓர உடன்படிக்கை செய்து 
கொண்டார்‌ என்பது யுக நாட்டிலே ஓர்‌ 
விசுவாசமாகும்‌ சாமு 89:5; 7:8-15; சங்‌ 
89:19-37), எனவே யுதாவின்‌ அரசர்கள்‌ 
வாக்குறுதியின்‌ வழித்தோன்றவ்கள்‌ 
(2 சாமு 7:5-10), வாக்குறுதிகளுக்கு உரிமை 
யாளர்கள்‌ ஆவர்‌ (சாமு 7:12). சங்‌ 2:7-இல்‌ 
“நீரே என்‌ மகன்‌ இன்று நான்‌ உம்மை 
ஈன்றெடுத்தேன்‌” என்று கூறப்படுகிறது. 
எனவேதான்‌ தாவீது இறைவனின்‌ தலை 
மகன்‌ என்றும்‌ (சங்‌ 89:27), கடவுளின்‌ வலப்‌ 
பக்கம்‌ அமர்ந்திருப்பவர்‌ என்றும்‌ ப] 
சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. 
புகழ்ச்சியின உச்சியிலே அவரே கடவுளா 
கவும்‌, ஆட்சி பீடமே புனிதமாகும்‌ என்று 
சங்கீத அசிரியர்‌ கூறுகின்றார்‌ (45:0). 


இறைவனோடு இத்தகைய நெருங்கிய 
உறவு கொண்டிருந்ததால்‌ மக்களுககுத்‌ 
தேவையான அமைதி, வளம்‌, செழுமை 
இவற்றை அரசனால்‌ மக்களுக்குத்‌ தா 
முடு.ந்தது. எனவே அரசன்‌ மக்களுக்கு 
அரணாகவும்‌ (89:0), உயிரைக்‌ காக்கும்‌ 
மூச்சாகவும்‌ பூல 4:80) விளங்கினான்‌. 
ஏனெனில்‌ வளமையானது நிறைய 
விளைச்சலையும்‌, மக்கன்‌ பெருக்கத்தை 
யும்‌ பொறுத்திருந்தது. இதனால்தான்‌ 
அரசன்‌ இஸ்ராயேவின்‌ விளக்கு என்று 
பெயர்‌ பெற்றான்‌ (2 சாமு 21:17). இறைவ 
னால்‌ தத்து எடுத்துக்‌ கொள்ளப்பட்டதால்‌ 
அரசன்‌ இறைவனுடைய வழித்தோன்ற 
வாகவும்‌, உலகத்தின்‌ ஆட்சியாளராகவும்‌ 
விளங்குகின்றான்‌ (ங்‌ 3:0. அனால்‌ 
அவன்‌ இறைவனுக்குச்‌ சமமானவன்‌ 
அல்ல. அவன்‌ வழிபடப்படவில்லை . 
அவன்‌ இஸ்ராயேவிலும்‌ உலகிலும்‌ 
அண்டவரது பகர ஆட்சியாளனே. 


உ)வழிபாட்டுக்‌ கடமைகள்‌:- அரசனு 
டைய முக்கியத்துவம்‌ அவனுடைய வழி 
பாட்டுக்‌ கடமைகளால்‌ பெருமைப்படுத்தப்‌ 
பட்டது. மெல்க்கிசதேக்கு அரசனும்‌, குரு 
வுமாய்‌ விளங்கியதுபோல, தொடக்கக்‌ 
காலத்திலாவது அரசர்கள்‌ குருத்துவப்‌ 
பணியையும்‌ நிறைவேற்றினார்கள்‌. சவுல்‌ 
(1 சாமு 79:10: 14:35) தாவீது (2 சாமு 6:13.17; 
தி4்‌:25), சாலமோன்‌ (1 அர 3:48.15; 8:62; 9:39) 


அப்சன்‌ (தொடர்ச்ச 


பவி செலுத்தினர்‌. சவுலும்‌ தாவீதும்‌ 
அண்டவருக்குப்‌ பவிபீடம்‌ கட்டினார்கள்‌. 
(1 சாழு 14:93-34; 4 சாமு 24:2]. 

முக்கிய நாட்களில்‌ அரசர்கள்‌ நாட்டிற்‌ 
காக வேண்டினர்‌. சாலமோன்‌ (1 அர 8: 
22-53, எசக்கியா (2 அர 19:14-19) இதற்கு 
எடுத்துக்காட்டாவர்‌, தாவீது குருவின்‌ 
உடையாகிய சணல்‌ மூலால்‌ செய்யப்பட்ட 
எபோதை அணிந்துகொண்டு ஆண்டவர்‌ 
திருமுன்‌ நடனமாடினர்‌ 6 சாமு 86:14. 
பிறகு ஆண்டவர்‌ பெயரால்‌ மக்களை 
அசீர்வதித்தார்‌ (2 சாமு 6:18). ஆலய அபி 
டகத்தின்போது சாலமோன்‌ அசீர்வஜித்‌ 
கார்‌ 4 அர 8:1. அரசர்கள்‌ குருக்கள்‌ 
மீதும்‌ வழிபாட்டின்‌ மீதும்‌ அதிகாரம்‌ 
கொண்டி ருந்தனர்‌. குருக்கள்‌ அரச அதி 
காரிகளாகவும்‌ விளங்கினர்‌. வழிபாட்டின்‌ 
மேற்பார்வையாளர்களாக மட்டுமல்லா 
மல்‌ அதைத்‌ திருத்துவதற்கும்‌ உரிமையி 
ருந்தது. ஆசா (1 அர 1512-15) எசக்கியா 
(அர 18:1-7) இதற்குச்‌ சான்றாவர்‌. எனவே 
அரசனுடைய வழிபாட்டுப்‌ பணியானது 
அவனுடைய கடமைகளுள்‌ மேலானதாக 
இருந்தது. 


7. அரச பதவி பற்றிய அனுபவத்தின்‌ 
ிதுளிவின்‌ மை:- 

வரலாற்று ஏடுகளும்‌, இறைவாக்கினர்‌ 
களின்‌ நூல்களும்‌ அரச பதவி பற்றிய 
அனுபவத்தில்‌ ஒரு தெளிவின்மையைக்‌ 
காட்டுகின்றன. அரசர்கள்‌ தங்களுக்குக்‌ 
குறிக்கப்பிட்ட குறிக்கோள்களை நிறை 
வேற்றும்‌ அளவிற்கு அவர்கள்‌ இறைவாக்‌ 
கினரின்‌ ஆதரவையும்‌ வரலாற்று ஆசிரி 
யர்களின்‌ புகமழுரையையும்‌ பெற்றார்கள்‌. 

இதனை நாம்‌, தாவீது (சங்‌ 78:70; 89:20- 
24), ஆசா 0 அர 1511-75), யோசபாத்து (2 
அர்‌ 180-7), எசக்கியா (2 அர 16:3-7) 
யோசியா (2 அர 23:25 போனற அரசர்‌ 
களின்‌ வாழ்க்கையில்‌ காண்கிறோம்‌. 
அனால்‌ சலமோனுடைய மகிமை, புகழ்‌ 
ஏற்கெனெவே ஐயப்பாடு உடையதாக இருந்‌ 
தது 0 அர 11:1-19. இறுதியாக பொல்லாத 
அரசர்கள்‌ வட நாட்டிலும்‌, (0 அர 16:85 
தொ; 30-33, யுதா நாட்டிலும்‌ 8 அர 16:2 
தொ; 211-9) பெருகுகின்றனர்‌. குறிப்பாக 
வடபகுதியைச்‌ சோர்ந்த அரச குடும்பங்கள 
தங்களைச்‌ சுற்றியிருந்த புறவினத்தாரின்‌ 


அரசன்‌ தொடர்ச்ச] 


முடியாட்சிகளைப்‌ பின்பற்றத்‌ தொடங்‌ 
கின. இதனால்‌ அக்குடும்பத்தினர்‌ அப்‌ 
புறவினத்தாரின்‌ கொடுங்‌ கோன்மையைப்‌ 
பின்‌ பற்றியதோடன்றி 1 சாமு 8:10-18) 
அரச பதவி தெய்வீகத்‌ தன்மையுடைய 
தென்று புராணக்கொள்கைப்படிபுறவின த்‌ 
தாரால்‌ போற்றப்பட்டு வந்த சிலைவழி 
பாட்டினையும்‌ எற்றுக்‌ கொண்டனர்‌. 
இதன்‌ காரணமாக இறைவாக்கினர்‌, 
அரசர்கள்‌ தங்கள்‌ பதவியை துர்பிர 
யோகம்‌ செய்வதைத்‌ தொடர்ந்து கடுமை 
யாகக்‌ கண்டித்தும்‌, அவர்களது செய 
லால்‌ நாட்டிற்கு விளையும்‌ கேட்டினை 
வெளிப்படுத்தியும்‌ வந்தார்கள்‌ காண்‌: ஏச 
720 தொ; எரே 2- 24; 356-398; 2 அர 89:26 
தெறு. சேயா இறைவாக்கினர்‌ அரச 
(பதவி) நிறுவனத்தையே கண்டனம்‌ செய்‌ 
தார்‌ இசே 8:4. உப ஆகமம்‌ இதனை 
ஒழுங்குபடுத்த முயன்று, புறவினத்தரசர்‌ 
களை இஸ்ராயேல்‌ மன்னர்கள்‌ பின்பற்றக்‌ 
கூடாதென எச்சரிக்கை செய்தது (உப 
1712-20. 


8. புறவினத்தரசர்கள்‌ :- 
புறவினத்தரசர்களைப்பற்றி விவிவியம்‌ 
சற்று மாறுபட்ட போக்குக்கொண்டுள்ளது. 
இவர்களும்‌ தங்களது அதிகாரங்களைக்‌ 
கடவுளிடமிருந்தே பெறுகின்‌ றனர்‌. எலிசா 
இறைவாக்கினர்‌ இறைவன்‌ பெயரால்‌ 
தலையிட்டு, தமஸ்கில்‌ கசாயேல்‌ நடத்திய 
அிளர்ச்சிதனைத்‌ தாண்டி விட்டார்‌ காண்‌. 
7 அர 19:15; 2 அர 8:7-15). அவர்கள்‌ இறை 
மக்கள்பால்‌ இறைவனது அருட்‌ கட்டளை 
களை ஏற்றுப்‌ பணியாற்றக்‌ கூடியவர்கள்‌. 
இறைவன்‌, இஸ்ராயேல்‌ நாடு உட்பட 
மேற்காசிய நாடுகளனைத்தையும்‌ அரூ 
கின்ற அதிகரத்தை நெபுக்கதுனேசா 
ருக்குக்‌ கொடுத்தார்‌ எரே 27); அதன்பின்‌ 
பாபிலோனியரைக்‌ அழ்ப்படுத்தி யூதர்களை 
மீட்கும்‌ வண்ணம்‌, அவர்‌ சைரஸ்‌ மன்ன 
னுக்கு வலிமை நல்கினார்‌ ஏச 41:1-4; 
சீ5:1-6), அனால்‌ அவர்கள்‌ எல்லோருமே 
இறைவனுடைய அளுகைக்குப்‌ பணிழ்‌ 
திருக்கவேண்டும்‌; அவர்களது மூர்க்கதீ 
கனமான அடாத செயல்களையும்‌ ஏச, 
14:3-21; எச 28:1-19, இறைறிந்தனை களை 
யும்‌ ச 37:27-29) தண்டித்து இறைவன்‌ 
நீதி வழங்கினார்‌. நேரம்‌ வரும்போது 


232 


அவர்கள்‌ எல்லோரும்‌ இறைவனுடைய 
ஒப்பற்ற அரசுரிமையின்‌ முன்னும்‌, அவ 
ரால்‌ அபிடேகம்‌ பணணப்பட்டவரது 
ஆற்றலுக்கு முன்னும்‌ பணிந்திருப்பார்கள்‌ 
(சங்‌ 2; 72:9 தெறு. 


|. எதிர்கால அரசுரிமை 


1. இறைவாக்கினரின்‌ வாக்குறுதிகள்‌: 

சமயக்கோட்பாடுகளின்‌ அடிப்படை 
யில்‌ அரச முறையின்‌ அனுபவத்தைக்‌ 
காணும்‌ போது அது ஒரு மாபெரும்‌ 
தோல்வியே என்று பல இறைவாக்கினர்‌ 
மதிப்பீடு வழங்கியுள்ளனர்‌. ஒசேயா அரச 
பதவியின்‌ முடிவை முன்னறிவித்தார்‌ 
இசே 3: தொ). தாவீது அரசரின்‌ பரம்‌ 
பரை தாழ்நிலைக்குள்ளாகும்‌ என்பதை 
எரேமியா திட்டவட்டமாக முன்னுரைத்‌ 
தார்‌ எரே 21-82. ஆனால்‌ அவருக்கு 
முந்திய ஏசயா தாவீது பரம்பரையின்‌ மீது 
மிகுந்த பற்று வைத்திருந்தார்‌. தாவீது 
மன்னனின்‌ இறையழைப்பிலும்‌, அடை 
யாளமாக விளங்கிய ஒரு சில அரிதான 
வெற்றிகளாலும்‌ கடவுளின்‌ திட்டம்‌ எவ்‌ 
வாறு முற்றிலும்‌ நிறைவேறும்‌ என்பதை 
இறுதிக்‌ காலக்கண்ணோட்டத்தில்‌ இறை 
வாக்கினர்‌ எடுத்துரைத்தனர்‌ அி.மு.ச-ஆம்‌ 
நூற்றாண்டூல்‌ வாழ்ந்த ஏசயா ஒரு எதிர்‌ 
கால அரசரின்‌ பிறப்பையும்‌ எச 9:1-6), 
அவர்‌ இறை மக்களுக்கு மகிழ்வும்‌, 
வெற்றியும்‌, சமாதானமும்‌, நீதியும்‌ 
வழங்குவார்‌ என்பதையும்‌ முன்ன றிவித்த 
தார்‌. 

ஈசாயின்‌ வழித்தோன்றலாகிய இவர்‌ 
யாவேயின்‌ தூய ஆவியால்‌ நடத்தப்பட்டு, 
நாடு பூவுலக இன்பவனமாக ஆகும்‌ அள 
விற்கு (:1-10) நீதியினை நிலைநாட்டு 
வார்‌ (2:1-5), மீக்காவும்‌ இதே நம்பிக்கை 
யில்‌ உறுதியாய்‌ இருந்தார்‌ (மீக்‌ 5:1-5). 
தாவீதின்‌ பரம்பரை வீழ்ச்சியுற்றபோது, 
தாவீதின்‌ மரபில்‌ நீதிமிக்க ஒருவரது 
எதிர்கால ஆட்சி பற்றி எரேமியா முன்னு 
ரைத்தார்‌ எரே 23:5 தெற. இதே நம்பிக்‌ 
கை கொண்டிருந்த எசக்கியேல்‌ ஒரு 
திருப்பத்தை எடுத்தோதினார்‌. இஸ்ராயே 
வின்‌ அயனாகிய புஜிய தாவீதை, 
இஸ்ராயேலின்‌ ஆயனாகக்‌ காண்கிறார்‌. 
இப்பட்டம்‌ “இளவரசன்‌” என்ற பட்டத்‌ 


233 


திற்கு மட்டும்‌ சிறிது குறைந்தது (௭௪ 34:2 
தொ; 45:7 தொ). அரசர்களின்‌ ஆட்சிக்‌ 
காலத்திற்கு அப்பால்‌ சென்று, மோசே 
யின்‌ காலத்தில்‌ நிலவிய இறையாட்சியே 
இஸ்ராயேலுக்கு ஏற்ற எழிலாட்சி என்று 
இறைவாக்கினர்‌ எண்ணினார்‌ (காண்‌ ஏச 
52.7). ஏசயாவின்‌ அறுதல்‌ மொழி நூலும்‌ 
தாவீதுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள்‌ 
நிறைவேறும்‌ என்பதைக்‌ குறைத்துக்‌ கூற 
வில்லை (ஏச 55:3; சங்‌ 89:35-88). 
2. வாக்குறுதிகள்‌ நிறைவேறுக்‌ 
காத்திருத்தல்‌ :- 

இஸ்ராயேல்‌ அரச முறையுடன்‌ நடத்‌ 
திய சோதனைகள்‌ கி.மு.587-இல்‌ முடிந்‌ 
தன. இஸ்ராயேவின்‌ வரலாற்றில்‌ அரசர்‌ 
களின்‌ ஆட்சிக்காலம்‌ ஒர்‌ அடைப்புக்‌ குறி 
போல்‌, ஒர்‌ இடைக்கால அமைப்பாக 
இருந்தது. ஆனால்‌ அவ்வமைப்பு அம்‌ 
மக்களின்‌ மனத்தில்‌ என்றும்‌ மறக்க மூடி 
யாத சில கருத்துக்களை விட்டுச்‌ சென்‌ 
றது. அடிமைகளாய்‌, நாடிழந்த அகதி 
களாய்‌ அவமானம்‌ அடைந்தபோது புல 
4:20; சங்‌ 89:59-52, அவர்கள்‌ தங்கள்‌ அரச 
குலத்தின்‌ மறுமலர்ச்சிக்காக வேண்டிக்‌ 
கொண்டனர்‌ (சங்‌ 40:19). தாவீதின்‌ வழி 
வருவோர்‌ மீண்டும்‌ முடியாட்சியை நிலை 
நாட்டுவர்‌ என்ற நம்பிக்கைக்கு செக்‌ 3:6 
தொ: 69-1, செருபாபேலின்‌ எழுச்சி 
சிறிது வாழ்வு கொடுத்தது. ஆனால்‌ 
அந்த நம்பிக்கை நண்ட காலம்‌ நிலைக்க 
வில்லை. அடிமைத்தனத்திலிருந்து நாடு 
திரும்பிய பின்‌ யுதேயா இறையாட்சி முறை 
யில்‌ திரும்ப அமைக்கப்பட்டது. அன்னிய 
மன்னர்களின்‌ ஆணைக்குட்பட்டதாக 
இருந்தாலும்‌, அம்மன்னர்கள்‌ பெருந்தன்‌ 
மையுடன்‌ இஸ்ராயேலுக்குத்‌ தன்னாட்சி 
தந்தனர்‌ (எஸ்‌ 7:1-26). இஸ்ராயேலும்‌ அம்‌ 
மன்னர்களுக்காக இறைவனிடம்‌ வேண்டு 
வதை ஒரு கடமையாகக்‌ கொண்டது 
(6:10; 1 மக்‌ 7:33). நாட்டின்‌ துயரக்காலம்‌ 
நீண்டு கொண்டே சென்றதால்‌, இறை 
வாக்கினர்‌ உரைத்த இறுதிக்‌ காலத்தின்‌ 
மீது மக்களின்‌ கவனம்‌ திரும்பியது. இறை 
யரசு நிறுவப்படும்‌ என்ற தளராத நம்பிக்‌ 
கை இறுதிக்கால நம்பிக்கையின்‌ மைய 
மாக ஆகியது. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
எதிர்கால அரசணின்‌ வருகைபற்றிய 
நம்பிக்கை முூக்கியமானதாயிற்று. பழைய 


அரசன்‌ (தொடர்ச்சி) 


சங்கீதக்‌ கருத்துக்கள்‌ அவர்‌ மீது ஏற்றிக்‌ 
கூறப்பட்டன (சங்‌ 2:45; 72:10). அவற்றிற்‌ 
கேற்ப அவருடைய ஆட்சியின்‌ இயல்பு 


கணிக்கப்பட்டது. இவ்வாறு அவர்கள்‌ 
சிந்தனையில்‌ எழுந்த அரசன்‌ நீதி, 
வெற்றி, சமாதானம்‌ இவையெல்லாம்‌ 


நிறைந்தவனாகக்‌ கருதப்பட்டான கெக்‌ 
99 கெ புற இன அரசர்களைப்‌ 
பொறுத்த அளவில்‌, சில சமயங்களில்‌ 
அவர்கள்‌ எதிர்கால அரசனின்‌ அளுகை 
யில்‌ பங்கேற்பவர்களாயும்‌ போற்றப்பட 
டார்கள்‌ (எச 60:16); வேறு சில சமயங்‌ 
களில்‌, அவர்கள்‌ யாவேயின்‌ ஆட்சிக்கு 
எதிராக்‌ கிளம்பினால்‌ (கானி 7:17-20. 
நீதித்‌ தீர்ப்புக்குள்ளானவர்களாக இகழப்‌ 
பட்டார்கள்‌ (ஏச 24:2). 
3. புதிய ஏற்பாட்டின்‌ நுழைவாயிவில்‌ 

யூத மக்கள்‌ இறைவனின்‌ அருஞ்செய 
லான தலையீட்டினை வெளிப்பாட்டுப்‌ 
பாரம்பரியம்‌ எதிர்நோக்கி இருந்த 
வேளை, பழைய பரம்பரை நம்பிக்கை 
களுக்கு மாறுபட்ட வகையில்‌ அசமோனிய 
சந்ததியினரால்‌ மீண்டும்‌ முடியாட்சி 
நிறுவப்பட்டது தானி 2:24 தொ; 12411. 
ஆனால்‌ அது பாரம்பரிய நம்பிக்கைப்‌ 


போக்கில்‌ அமையவில்லை. முதாவின்‌ 
புரட்சி பழைய புனிதப்‌ போர்களின்‌ 
கோட்பாட்டு அடிப்படையில்‌ நிகழ்ந்த 


ஒன்றாயினும்‌ 0 மக்‌ 3. சீிமோனிடம்‌ 
எல்லா அதிகாரங்களும்‌ குவிந்துகிடந்தது 
(1 மக்‌ கி, ஒரு புதிய போக்காகும்‌. மேலும்‌ 
விரைவில்‌ அசமோனிய மன்னர்கள்‌ புற 
மத மன்னர்கள்‌ பழக்கங்களையும்‌ ஆட்சி 
முறையினையும்‌ பின்பற்றத்‌ தொடங்கினர்‌. 
எனவே மெசியா பிறக்க இருக்கும்‌ 
தாவீதின்‌ சந்ததியினர்‌ மீதுள்ள பற்றின்‌ 
காரணமாகப்‌ பரிசேயர்கள்‌ அசமோனிய 
சந்ததிக்கு அதரவு தரமறுத்து விட்டனர்‌. 
அதே வேளையில்‌ அன்றிருந்த குருத்துவ 
நிலை முறைகேடானது என்று, அதனை 
எஸ்ஸேனிய இயக்கத்தார்‌ கடுமையாக 
எதிர்த்தனர்‌. இவ்வியக்கம்‌ அரோன்‌, 
இஸ்ராயேல்‌ (பெரிய குருவும்‌ அவருக்குட்‌ 
பட்ட தாவீது மரபு அரசன்‌) வழியாக 


வரும்‌ இரு மெசியாக்களை எதிர்‌ 
பார்த்தது . 
அசமோனியருக்குப்‌ பின்‌ உரோமை 


யருக்குக்‌ கீழிருந்த ஏரோதின்‌ சந்ததிக்கு 


அசன்‌ [தொடர்ச்ச] 


அரசுரிமை உரித்தானது. இச்சமயத்தில்‌, 
காலத்திற்கேற்பத்‌ தங்கள்‌ கருத்துக்களை 
மாற்றிக்கொண்ட சதுசேயரைத்‌ தவிர, 
மற்ற யுத மக்கள்‌, அனைவரிடத்திலும்‌ 
இறுதிக்கால வேந்தனை எதிர்பார்க்கும்‌ 
நம்பிக்கை மிகவும்‌ உறுதியாக இருந்தது. 
அனால்‌ இந்த எதிர்பார்த்தல்‌ இறைவனே 
அரசாள்வார்‌ என்ற சமய நம்பிக்கையை 
உறுதியாய்‌ கைக்கொண்டிருந்தாலும்‌ 
அவர்களது நம்பிக்கையில்‌ அரசியல்‌ 
வாசனையும்‌ வீசத்தான்‌ செய்தது. ஏனெ 
ன்றால்‌ வரவிருக்கும்‌ அரச மெசியா இஸ்‌ 
ராயேவரை அன்னியரின்‌ அதிக்கத்தி 
விருந்து விடுவிப்பார்‌ என்ற நம்பிக்கை 
அவர்களிடம்‌ வேரூன்றியது. 


|. புதிய ஏற்பாடு 


புதிய ஏற்பாட்டின்‌ நற்செய்தியும்‌ 
இறையரசு பற்றிய சமயக்‌ கொள்கையினை 
மையமாகக்‌ கொண்டுள்ளது. இஸ்ராயே 
வின்‌ வாழ்க்கை அனுபவத்தில்‌ பிறந்த 
தும்‌, இறைவாக்கினரின்‌ முன்னறிவிப்பு 
களால்‌ வளர்ந்ததுமான அரச மெசியா 
பற்றிய நம்பிக்கை புதிய அரசின்‌ சிற்ப! 
யாக இயே சுவைச்‌ சித்தரிக்க உதவுகிறது. 
அனால்‌ மீட்பின்‌ வரலாற்றில்‌ இந்நம்பிக்‌ 
கை நிறைவேறியபோது, அதன்‌ அரசியல்‌ 
தொனி முற்றிலும்‌ நீக்கப்பட்டது. 
1. மண்ணக வாழ்வின்போது இயேசுவின்‌ 
அரசுரிமை 

அ.இயேசு ஒர்‌ அரசரா*- இயேசு தம்‌ 
பொதுவாழ்வின்போது உலக நம்பிக்கை 
நிறைந்த அரச மெசியா பற்றி மக்கள்‌ 
கொண்டிருந்த பேரார்வத்திற்கு இணக்‌ 
கமோ, ஆதரவோ அளிக்கவில்லை . 
தம்மைத்‌ தனக்கு போட்டி.யாகக்‌ 
கிளம்பிய யுத அரசன்‌ எனற ஐயுற்ற கோக்‌ 
13:31 கொ; 9:7 தெ) ஏரோது அரசனின்‌ 
அதிகாரத்தை அவர்‌ என்றுமே எதிர்க்க 
வில்லை. அது போலவே, உரோமையப்‌ 
பேராசனின்‌ ஆட்சியையும்‌ எதிர்க்காது, 
உரோமையர்களுககு வரி செலுத்துவது 
கடமை என்பதை ஏற்றுக்கொண்டார்‌ 
(மாற்‌ 1219-12, ஏனென்றால்‌ அவரது 
அருட்பணி வேறு துறையைச்‌ சார்ந்தது. 
“நீரே இஸ்ராயேலின்‌ அரசன்‌" யோவா 1: 
409) என்று நத்தனியேல்‌ கூறியதை அவர்‌ 


234 


மறுக்கவில்லை; எனினும்‌, அவர்‌ மனு 
மகனின்‌ மகிமைமிக்க வரவை எதுர்‌ 
நோக்கித்‌ தம்‌ கவனத்தைத்‌ திருப்புகிறார்‌. 
அப்பங்கள்‌ பலுகிய நிகழ்ச்சிக்குப்பின்‌ 
அவரைப்‌ பிடித்து அரசனாக்க மக்கன்‌ 
விரும்பியபோது அவர்‌ அவர்களின்‌ நடு 
விலிருந்து நழுவிவிட்டார்‌ (6:15). ஒருமுறை 
எருசலேம்‌ நகருக்குள்‌ எளிய மக்களின்‌ 
வரவேற்பையும்‌, வாழ்த்துரைகளையும்‌ 
ஏற்றபோது, செக்கரியா கூறியதற்கொப்ப 
(மத்‌ 21:5: செக்‌ 9:9), தம்மை மன்னர்‌ என்று 
அம்மக்கள்‌ அக்களிப்புடன்‌ அறிக்கையிட 
அனுமதித்தார்‌ லூக்‌ 19:58; யோவா 12:13. 
அனால்‌ இவ்வெற்றி விழாத்தான்‌ அவரது 
பாடுகளை விரைவுபடுத்தியது. இறுதியாக 
அ/ வரது துயரப்பாடுகள்‌ தொடங்கும்‌ 
வேளையில்‌ இறுதிக்‌ காலவியவின்‌ கண்‌ 
ணோட்டத்தில்‌, தம்‌ அரசுபற்றித்‌ தம்‌ சீடர்‌ 
களுக்கு விளக்கினார்‌ லூக்‌ 22:29 தொ). 


அஆ) இயேகவின்‌ பாடுகளும்‌ அரசுரிமையும்‌:- 


இயேசுவின்‌ சமய விசாரணையின்‌ 
போது எழுப்பப்பட்ட கேள்விகள்‌ அவரது 
மெசியா, இறைமகன்‌ பண்புகளை அடிக்‌ 
கோடிட்டுக்‌ காட்டுகின்றன. அனால்‌ 
அவர்‌ பிலாத்துவின்‌ மூன்‌ அரசியல்‌ 
விசாரணைக்காக நின்றபோது, அவரது 
அரசுரிமை கேள்விப்‌ பொருளாகிறது. நற்‌ 
செய்தியாளர்கள்‌ இந்த வாய்ப்பை பயன்‌ 
படுத்தி பாடுகளில்‌ பொதிந்துள்ள முர 
என உண்மைகளை வெளியிடுகின்றனர்‌ 
நீர்தான்‌ யுதர்களின்‌ அரசரோ? மாற்‌. 
15:2; யோவா 74:33.) என்று பிலாத்து 
கேட்ட போது இயேசு இச்சிறப்புப்‌ 
பட்டத்தை மறுக்கவில்லை (யோவா 16:07). 
மாறாக தம்‌ அரசு இவ்வுலகைச்‌ சார்ந்த 
தன்று என்பதைத்‌ தெளிவாக்குகிறார்‌ 
(28:36). இதன்‌ மூலம்‌ தாம்‌ சீசருக்குப்‌ 
போட்டியாகக்‌ கிளம்பியவரன்று என்பதை 
விளக்குகிறார்‌ லூக்‌ 83:2). அனால்‌ யுதர்கள்‌ 
ஆணவ இருளில்‌ அழுந்திய காரணத்‌ 
தால்‌, இயேசுவை ஒழித்துக்‌ கட்டும்‌ 
பொருட்டு, சீசரைத்‌ தவிரத்‌ தங்களுக்கு 
வேறு வேந்தரில்லை என்று ஆர்ப்பரித்‌ 
தனர்‌ யோவா 19:12.15). அனால்‌ அவரை 
ஏளனம்‌ செய்யக்‌ கையாண்ட செயல்களே 
அவரது அரசுரிமையை எடுத்தியம்பின . 
படைவீரர்‌ அவரைச்‌ சாட்டையால்‌ அடித்த 


235 


பிறகு. அவரை யுதர்களின்‌ அரசனென்று 
கூறி வணக்கம்‌ தெரிவித்தனர்‌ மாற்‌ 15:18), 
சிலுவையில்‌ பொருத்தப்பட்ட குற்ற அறிக்‌ 
கை ஈசரேத்தூர்‌ இயேசு, யூதர்களின்‌ 
அரசர்‌” என்று முழங்கியது (யோவா 19:19 
தொர அவரை வேடிக்கை பார்த்து நின்ற 
வர்கள்‌ அவரது அரசுரிமையை நிந்தனை 
செய்வதில்‌ கருத்தாய்‌ இருந்தனர்‌ (மத்‌ 
57:42; லூக்‌ 24:47), ஆனால்‌, அவருடன்‌ 
தொங்கிய நல்ல கள்வன்‌, அவரது உண்‌ 
மைப்‌ பண்புகளை உணர்ந்தபோது “உம்‌ 
அரசில்‌ நுழையும்போது என்னையும்‌ 
நினைந்தருளும்‌”" என்று வேண்டு க்கொண் 
டான்‌ லூக்‌ 23:59. உண்மையில்‌ இயேசு 
மாவேந்தருக்குரிய மகிமையாவையும்‌ புணு 
வார்‌. ஆனால்‌, அது அவரது உயிர்ப்பிற்‌ 
கும்‌ இறுதி நாளின்‌ மாட்சிமிகு வரு 
கைக்கும்‌ பின்னரே நிகழும்‌. அவர்‌ கூறிய, 
உவமையில்‌ அரசுரிமை பெற வந்த அர 
சிளங்குமானைப்போல்‌ அவரது நாட்டி 
னர்‌ அவமதித்து விரட்டி யடித்தாலும்‌, 
அவர்‌ ஒருநாள்‌ அரசனாக முடிசூடு 
அவர்களின்‌ வாழ்வை மதிப்பீடு செய்து, 
எதிரிகளைப்‌ பழிவாங்குவார்‌ லூக்‌ 19:12- 
15.27. விசவாசக்‌ கண்‌ கொண்டு நோக்‌ 
கும்போது இயேசுவின்‌ அரச மகிமை சிலு 
வையில்‌ ஒளி வீசித்திகழ்வதைக்‌ காண 
வாம்‌. 
“அரசனின்‌ மாட்சி அவனது கொடியில்‌ 
சிலுவையின்‌ மாட்சி செறிந்திடும்‌ மறைவில்‌” 
பாடுகளின்‌ காலத்துப்பாடல்‌ி 


கி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின்‌ 
அரசுரிமை 
அஅண்டவரின்‌ இன்றைய ஆட்சி:- 
உயிர்த்த கிறிஸ்து தமது அரசில்‌ 
நுழைந்துவிட்டார்‌. ஆனல்‌ யூதர்களின்‌ 
எதிர்பார்ப்புக்கு மாறான மெசியாவின்‌ 
ஆட்சி முறையை முதலில்‌ தம்‌ சீடர்களுக்கு 
விளக்குவது அவருக்கு அவசியமாயிற்று, 
இஸ்ராயேவின்‌ சொந்த இலாபத்திற்காக 
முடியாட்சியை அவர்‌ நிலைதாட்டுவார்‌ 
என்ற எண்ணத்திற்கே இடமில்லை (௮.ப. 
1:57. அவரது அரசு அப்போஸ்தலர்களின்‌ 
போதனையால்தான்‌ நிறுவப்படும்‌ (அப்‌ 
19. இருப்பினும்‌, அவரே அரசர்‌; இவ்‌ 
வுண்மையினை அதித்திருச்சபை, இறை 
வாக்கினரின்‌ கூற்றுக்களை அவருக்குப்‌ 


அரசன்‌ (தொடர்ச்ச 


பொருத்திகாட்டி அறிக்கையிட்டது. அவர்‌ 
நீதியின்‌ அரசர்‌ (சங்‌ ச்‌5:7; எபி 1:8; அவர்‌ 
ஒர்‌ அரசகுரு (சங்‌ 110:4: எபி 7:0; நற்செய்தி 
யாளர்‌ வலிய்றுத்த விழைவதுபோல்‌, 
அவரது பிறப்பிலிருந்தே மறைபொருள்‌ 
மிக்க முறையில்‌ அவர்‌ அரசர்‌ தாம்‌ லூக்‌, 
1:33; மத்‌ 2:2. ஆனால்‌ அவரின்‌ அரசு இவ்‌ 
வுலகைச்‌ சார்ந்ததன்று (பயொவா. 18:38: 
இயேசு தம்‌ அரசுரிமையை உலகின்‌ எந்த 
அரச குலத்திடமும்‌ ஒப்படைக்கவில்லை, 
இருப்பினும்‌ உலகின்‌ எந்த அரசாட்சிக்‌ 
கும்‌ அது போட்டியாக எழுவதில்லை. 
கடவுள்‌ அவர்களை இருளின்‌ அதிகாரத்‌ 
தினின்று விடுவித்துத்‌ தம்‌ அன்பார்ந்த 
மகனுடைய அரசில்‌ கொணடு வந்துசேர்க்‌ 
கும்போது” (கொலோ 1139 கிறிஸ்துவர்‌ 
கள்‌ அவ்வரசின்‌ குழி மக்களாவர்‌. இதன்‌ 
காரணமாகப்‌ புற்மத அரசர்களின்‌ 
ஆட்சிக்கு அடங்கி நடப்பதும்‌, அவர்‌ 
களுக்கு மதிப்புத்‌ தருவதும்‌ தடை செய்யப்‌ 
படவில்லை பெதுரு 7:14,120. ஏனெனில்‌, 
அவர்கள்‌ இறைவனின்‌ அணையை தாங்கி 
யவர்கள்‌; இயேசுவின்‌ ஆன்மீக அதிகாரத்‌ 
தை அவர்கள்‌ எதிர்க்காத வரையில்‌ அவர்‌ 


களுக்குப்‌ பணிவது கடமையாகிறது. 
ஆனால்‌ அவர்கள்‌ அவருக்கு எதிராகக்‌ 
கிளம்பும்‌ போதுதான்‌ சங்‌ 2:2-இல்‌ 


முன்னறிவித்ததுபோல மோதல்‌ ஏற்படு 
கிறது. பாடுகளின்போது நிகழ்ந்தது இது 
தான்‌ அ.ப.4:25 தொ). உலக மன்னர்கள்‌ 
பாபிலோனியஅரசடன்‌ அநாச்சாரங்கள்‌ 
புரிந்தபோதும்‌ கிருவெளி 17:2. தங்களை 
ஆளுமாறு பாபிலோனை அனுமதித்த 
போதும்‌ (7:18). சாத்தானின்‌ அரசாகிய 
விலங்கு வழிபாட்டில்‌ கலந்து கொண்ட 
போகதும்‌(7:12 மேற்கூறிய எதிர்ப்பும்‌ மோத 
லும்‌ எழுந்தன. பின்னர்‌ அவ்வரசுகள்‌ 
அதிகார வெறிகொண்டு, பாபிலானிய 
அரசு அதிகார வெறிகொண்டு கிறிஸ்‌ 
துவின்‌ சாட்சிகளுடைய செந்நீறைக்‌ குடித்‌ 
துச்‌ சீரழிந்ததுபோல்‌ திருச்சபையினை 
யும்‌, அவளது பிள்ளைகளையும்‌ அடக்கு 
முறையால்‌ கொடுமைப்படுத்தினர்‌ 07:0. 
அ இரண்டாவது வருகையின்போது 
இயேசுவின்‌ ஆட்சி:- 

இறுதிக்காலத்தில்‌ இறைவனின்‌ செம்‌ 
மறிக்கு எதிராக மண்ணக மன்னர்கள்‌ 
யாவரும்‌ ஒன்றாக எழுந்து இடர்‌ விளை 


அரசி 


விப்பார்கள்‌ என்பதை உருவக வடிவில்‌ 
திருவெளிப்பாடு சித்தரிக்கிறது. அவர்கள்‌ 
அனைவரும்‌, வல்லமை எல்லாம்‌ விலங்கி 
னிடம்‌ ஒப்படைத்துவிட்டு (திருவெளி 17:13), 
இறுதி நாளுக்கு முன்‌ ஒன்றாகத்‌ திரண்‌ 
டெழுவார்கள்‌ (61ல்‌. அனால்‌ செம்மறி 
அவர்களை வென்று அடிமைப்படுத்து 
வார்‌ (9:18 தொ). ஏனெனில்‌, அவரே 
அரசர்க்கெல்வாம்‌ அரசர்‌ அண்டவர்க்‌ 
கெல்லாம்‌ ஆண்டவர்‌ (17:14; 19:1 தொ; 1:5). 
அவரது மாட்சிமை மிகுந்த இரண்டாம்‌ 
வருகை அவரது அரச மகிமையையும்‌, 
இறையரசின்‌ பெருமையினையும்‌ வியக்கு 
மாறு வெளிப்படுத்தும்‌ (01:15; 2 திமோ சப்‌. 
எசயா 11:4-இன்‌ இறைவாக்கைப்‌ பின்‌ 
பற்றி அவர்‌ தமது மகிமையை விளங்கச்‌ 
செய்து எதிர்க்கிறிஸ்துவை கொன்றழிப்‌ 
பார்‌ தெச 2:9). அதன்பின்‌ சங்‌ 10:1- 
இல்‌ கூறியதற்கொப்ப அவர்‌ தம்‌ அரசை 
இறைவனிடம்‌ ஒப்படைப்பார்‌. இறைவன்‌ 
அவரது பகைவர்களையெலலாம்‌ அவரது 
காலடியில்‌ வீழ்த்தும்‌ வரையில்‌ அவர்‌ 
அரசான்வார்‌ ப கொரி 15:24 தோ). சங்‌ 2:9 
கூறிவதுபோல்‌, ஒரு இரும்புக்கோலுடன்‌ 


(திருவெளி 29:1) தம்‌ பகைவர்களை 
ஆளுவதே, அவர்‌ இறைவார்த்தையாக 
இருத்து நிகழ்த்தும்‌ பெரும்‌ இறுதிக்‌ 


காலப்‌ போரின்‌ விளைவாக இருக்கும்‌. 
பின்னர்‌ அவர்‌ தம்‌ ஆட்சியை விலங்கினை 
வணங்க மறுத்ததற்காக உயிரிழந்த தம்‌ 


தொண்டர்களோடு பகிர்ந்துகொள்ள, 
அவர்களும்‌ அவருடனும்‌, இறைவனுட 
னும்‌ இணைந்து அட்சி செலுத்துவர்‌ 


( கொரி 15:24; திருவெளி 20:4 தொ; 5:10). 
இவ்வாறாக மனுமகனுடன்‌ அவர்களும்‌ 
மடி வில்லாக்காவத்திற்கு ஆஅளுவார்கள்‌ 
என்று தானியேல்‌ இறைவாக்கினர்‌ 
உரைத்தது நிறைவேறும்‌ (தானி 7:22-27). 
இதே வாக்குறுதியைத்தான்‌ இயேசு இறுதி 
இரவு ணவின்போது தம்‌ பன்னிரு சீடருக்‌ 
கும்‌ அளித்தார்‌. “என்‌ தந்தை எனக்கு 
அரசுரிமை வழங்கியது போல நானும்‌ 
உங்களுககு அதை வழங்கப்‌ போகிறேன்‌ 
எனவே அரசில்‌ என்னுடன்‌ பந்தியில்‌ 
உண்பீர்கள்‌ குடி ப்பீர்கள்‌. இஸ்ராயேவின்‌ 
பன்னிருகோத்திரங களுக்கும்‌ நடுவராக 
அரியணைகளில்‌ வீற்றிருப்பீர்கள்‌" லூக்‌ 
22:29 தொ; திருவெளி 7:த-8.15) 


2.36 


அரசி 
இஸ்ராயேல்‌ யூதா உட்பட்ட பழங்கால 
மேற்காசியவில்‌, அரசர்கள்‌ பல மனைவி 


யாகளையும்‌, வைப்பாட்டி களையும்‌ 
கொண்டிருந்தனர்‌. அம்மனைவியழருள்‌ 
ஒருத்திக்குச்‌ சிறப்பிடம்‌ கொடுத்து 


அவனை அரசியென்று அழைப்பது வழக்‌ 
கம்‌, பொதுவாக அரசி நேரடியாக ஆட்சி 


செய்பவளாக இருக்கலாம்‌, அரசனின்‌ 
தாயாகவோ விதவையாகவோ இருக்க 
லாம்‌. 

1. ஆட்சிசெய்யும்‌ அரசி:- அரசனாக 


ஆட்சி செய்யும்‌ அரசி, பழங்கால மேற்‌ 
காசியாவில்‌, அவ்வப்போது இருந்திருக்‌ 
கின்றனர்‌. விவிவியம்‌ இஸ்ராயேவரைச்‌ 
சேராத இரு அரசிகளைப்‌ பற்றிக்‌ கூறு 
கிறது. அவர்கள்‌ சேபா நாட்டு அரசி 
(1 அர 10;2 நாள்‌ 9),எத்தியோப்பியர்களின்‌ 
அரசியான கந்தாக்கு (அ.ப.ச:22). எபிரே 
யர்களிடையே அத்தாவியாவைத்‌ தவிர, 
உரிமையோடு ஆட்சிசெய்த வேறோரு 
அரசி காணப்படவில்லை, இவள்‌ தன்‌ 
மகன்‌ அகசியாவின்‌ மரணத்துக்குப்பின்‌ 
யூதாவின்‌ ஆட்சியை அபகரித்து ஏழு 
ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌ (2 அர 11:3, 

2. அரசனின்‌ மனைவியான அரசி. 
இஸ்ராயேலிலும்‌ யூதாவிலும்‌ அரசர்களின்‌ 
மனைவியர்‌ அதிகாரப்‌ பூர்வமான சிறப்‌ 
பிடம்‌ வகித்ததாகத்‌ தெரியவில்லை. பார 
சீகத்தில்‌ வாஸ்தி (எஸ்க 1:9), எஸ்தர்‌ 
(1:19-22) போன்ற அரசிகள்‌ முடிருட்டப்‌ 
பெற்றிருந்தாலும்‌ அரசனுக்கு முழுவதும்‌ 


கீழ்ப்படி ந்திருக்க வேண்டியிருந்தது. 
பதுசேபா நெடுங்கிடையாய்‌ விழுந்து 
தாவீதுக்கு வணக்கம்‌ செலுத்தினாள்‌ 


(பீ அர 1:16.53). அரசியின்‌ இடம்‌ அரசனின்‌ 
வலதுபுறத்தில்‌ மதிப்புக்குரிய இடமாகும்‌ 
(சங்‌ சீ5:0). சில சமயங்களில்‌ அரசிகள்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தியதாகத்‌ தெரிகிறது. 
வட இஸ்ராயேவில்‌ அரசி ஈசெபேல்‌ 
இறைவாக்கினர்‌ எவியாவை அச்சுறுத்தும்‌ 
அளவுக்கும்‌ (1 அர 19:1-33 நாபோத்துக்கு 
எதிராகச்‌ சதி செய்யும்‌ அளவுக்கும்‌ (87: 
15-16) அதிக்கம்‌ கொண்டு ருந்தாள்‌. கெசூ 
ரின்‌ அரசன்‌ தல்மாயின்‌ மகள்‌ மாக்கா 
வைத்‌ தாவீதும்‌ (2 சாமு.3:3 பார்வோனின்‌ 
மகளை சாவமோனும்‌ 0 அர 3:0 தீரின்‌ 


237 


அரசன்‌ எத்துபாகாவின்‌ மகளான ஈசெ 
பேலை அகாபும்‌ (6:8) இஸ்ராயேலைச்‌ 
சோர்ந்த அத்தாவியாவை யூதாவைச்‌ 
சோத்த யோராமும்‌ (2 அர 8:25 -9 
மணந்து கொண்டது அமைதியான உடன்‌ 
படி.க்கைக்காகவும்‌, கூட்டணிகளுக்காவும்‌ 
செய்யப்பட்டவையாகும்‌. பல கூட்டாளி 
களையுடைய ஆற்றல்மிக்க அரசன்‌ பல 
மனைவியரைக்‌ கொண்டிருந்தான்‌. இவ்‌ 
வாறு சாலமோன்‌ 700 மனைவியரையும்‌, 
300 வைப்பாட்டி களையும்‌ கொண்டிருந்‌ 
தார்‌ ப அர 1:9. இவர்களின்‌ எண்ணிக்‌ 
கை அரசரின்‌ செல்வத்திற்கும்‌ அதிக்கத்‌ 
திற்கும்‌ ஒர்‌ அடையாளமாக விளங்கியது. 
ஒர்‌ அரசியின்‌ செல்வாக்கு, ஒருவேளை, 
அவளது உறவினரின்‌ ஆதிக்கத்தைப்‌ 
பொருத்ததாக அமைந்திருக்கலாம்‌. 
அரசியைத்‌ தவிர. அரசனுக்கு மற்ற 
மனைவியர்களும்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ 
சில இடங்களில்‌, தெளிவில்லாமல்‌ 
“அரசியார்‌” என்றழைக்கப்படுகின்‌ றனர்‌ 
(௨உ.௪.6:8-9). இவர்கள்‌ அரசனுடைய வைப்‌ 
பாட்டி களைவிட சிறிது உயர்ந்த இடத்தை 
வகித்தனர்‌ (1 அர.11:3. 

3. அரசரின்‌ தாய்‌:- அரசரின்‌ மனைவி 
என்ற அளவில்‌ அரசி அவ்வளவு முக்கி 
யத்துவம்‌ பெறவில்லை என்றால்‌, அரச 
னின்‌ தாய்‌ என்ற அளவில்‌ அரசியின்‌ 
இடம்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகும்‌, 
எகிப்திய, மெசபொத்தாமியா, இத்தியப்‌ 
பேரரசுகளில்‌ ஆட்சி செய்யம்‌ அரசனின்‌ 
தாய்‌ செல்வாக்குக்‌ கொண்டி ருந்தான்‌. 
யூதாவின்‌ அரசன்‌ ஆசாவின்‌ தாய்‌ மாக்கா 
செய்த வழிபாட்டின்‌ குற்றத்திற்காக 
அவளைத்‌ தாய்‌ அரசி என்ற பதவியிவி 
ருந்து நீக்கினார்‌ 0 அர 15:13. இதிலி 
ருந்து, தாய்‌ அரசிக்கு யுதாவில்‌ ஒரு 
சிறப்பிடம்‌ அளிக்கப்பட்ட ருந்தாகத்‌ தேரி 
கிறது. தாய்‌ அரசிக்கு அரசனும்‌ மரி 
யாதை செலுத்தினார்‌. சாலமோன்‌, தன்‌ 
தாய்‌ பதுசேபாவுக்கு எழுந்து, அவளை 
எதிர்கொண்டு வணங்கி அரியணையில்‌ 
அமர்த்தினார்‌ 0 அர 2:19). தாம்‌ அரசிக்‌ 
கென ஒரு முழி இருந்திருக்கலாம்‌ (எரே 
13:18). அவள்‌ அரசனோடு மீண்டும்‌, 
மீண்டும்‌ குறிப்பிடப்பெறுகி றாள்‌ (9:18; 22:85; 
29:2). பூதாவைச்‌ சேர்ந்த அரச தாய்களின்‌ 
பெயர்கள்‌ விவிவிய விவரிப்புகளில்‌ 


1, 


காணப்படுவதிவிருந்து யூதாவில்‌ தாய்‌ 
அரசியின்‌ முக்கியத்துவம்‌ தெரிகிறது 
1 அரச 14: 81; 15:2.10..). அத்தாவியா, தன்‌ 
தந்த வழி வந்த ஓமிரி அரச மரபு 
இஸ்ராயேவில்‌ கொலை செய்யப்பட்ட 
பின்பும்‌ (2 அர 1: 1- 2, யுதாவின்‌ அரிய 
ணையை அபகரித்து ஏழு ஆண்டுகளுக்கு 
ஆட்சி செய்தாள்‌. இது தாய்‌ அரசி 
கொண்டிருந்த செல்வாக்குக்கும்‌, ஆதிக்‌ 
ஃத்திற்கும்‌ சான்றாக உள்ளது. 


யூதாவைப்போல்‌ வட அரசாகிய 
இஸ்‌ ராயேவில்‌ தாய்‌ அரசிக்கு அவ்வளவு 
முக்கியத்துவம்‌ கொடுத்ததாகத்‌ தெரிய 
வில்லை. எஏகூவின்‌ கிளர்ச்சியின்‌ போது 
அகசியாவின்‌ உறவினர்கள்‌ “அரசரின்‌ 
புதல்வர்களையும்‌ அரசியின்‌ புதல்வர்‌ 
களையும்‌' சென்று பார்த்தனர்‌ ம அர 
10:19. செரூயா ப அர.]1:2ம்‌ ஈசெபேல்‌ 
அகிய இரு அரச தாய்களின்‌ பெயர்கள்‌ 
மட்டும்தான்‌ கொமிக்கப்படடுள் ளன. 
இது, அரச தாய்களுக்குச்‌ செல்வாக்கு 
இல்லையென்று காட்டவில்லை (8 அர 
9:24. அரசர்கள்‌ நாவின்‌ உபாகமப்‌ பாரம்‌ 
பரிய ஆசிரியர்‌ வட அரசின்பால்‌ கொண 


டிருந்த பாதகமான போக்கு இதற்குக்‌ 
காரணமாக இருக்கலாம்‌. 


அரசிகள்‌ பற்றிய புதிய ஏற்பாட்டுக்‌ 
குறிப்புகள்‌ (மத்‌ 12:42; லூக்‌ 11:37...) அரசி 
களின்‌ நிலைபற்றிய ஒன்றும்‌ கூற 
வில்லை. 
அரது (AAD - தப்பி ஒழூயவர்‌, கூனன்‌) 

எகிப்தில்‌ வந்து குடியேறிய யாக்கோ 
பின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த எழுபது பேர்‌ 
களில்‌ ஒருவராவார்‌. பென்யாமினின்‌ வழி 
வந்தவர்‌ (இதி 20:27), அரதியர்‌ வம்சத்‌ 
தின்‌ பூதாதையராக அல்லது தலைவராக 
இவர்‌ கருதப்படுகிறார்‌ (எண்‌ 26:40), 

பெயரும்‌ குடும்ப உறவும்‌ வெவ்வேறு 
வடிவம்‌ எடுக்கின்றன. மாசாரோட்டிக்‌ 
வாசகத்தில்‌ அதி 46:81; எண்‌ 26:40 கொடுக்‌ 
கின்ற அரது என்ற பெயரானது, முதல்‌ 
நாளாகமத்தில்‌ வருகின்ற ட: அத்தார்‌ 
என்ற பெயரைக்‌ குறிக்க முன்னால்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட சொல்லாகும்‌. அராவுக்கும்‌ 
பென்யாமினுக்கும்‌ உள்ள உறவு முறை 
யானது மகனாகவும்‌ (அதி 42:20) பேரனாக 


அண்‌ 


வும்‌ (எண்‌ 28:40) கொள்ளுப்பேரனாகவும்‌ 
(அது 26:21 காணப்படுகிறது. 


அரண்‌ (FORTIFICATION, FORTRESS; 

நகரை அலலது பாளையத்தைச்‌ சுற்றி 
செயற்கை முறையில்‌ அமைக்கப்பட்ட 
பாதுகாப்பாகும்‌. சதொடக்கத்திவ ஒர்‌ 
இடத்தின்‌ இயற்கையான பலத்தை மேம்‌ 
படச்‌ செய்வதாக அமைந்தது. காலப்‌ 
போக்கில்‌ முற்றுகை முறைகள்‌ முன்னேறி 
யதற்கு ஒப்ப அரணகளும்‌ சிக்கல் மிக்க 
தாயின. அடிப்படை அரண்‌, கோபுரப்‌ 
பாதுகாப்போடு கூடிய சுற்றுச்‌ சுவர்‌ 
களைக்‌ கொண்டதாகும்‌. சுவரைச்‌ சுற்றி 
அகழி அமைக்கப்பட்டது. இந்த அரண்‌ 
களில்‌ வாயில்கள்‌ போன்ற பலவீன மான 
இடங்கள்‌ பிரச்சினைகளை உண்டாக்கின. 
புறத்திலிருந்து நகருக்கு நீரைக்‌ கொண்டு 
வருவதற்கு, இத்தகைய வாயில்களை 
அமைக்க வேண்டியிருந்தது. அரணுக்குள்‌ 
உயர்ந்த இடத்தில்‌ அரசாங்கக்‌ கட்டடங்‌ 
கள்‌ அமைந்திருந்தன. இவை மேலும்‌ உள்‌ 
அரண்களால்‌ பாதுகாக்கப்பட்டிருநதன . 
அரண்‌ சூழ்ந்த இடம்‌ கோட்டை என்ற 
ழைக்கப்பட்டது. அரண்‌ இறைவனது 
பாதுகாப்பையும்‌ அடைக்கலத்தையம்‌ 
அடையாளமாக உணர்த்திற்று. (சங்‌ 59:9. 
16-17; 88:8; 94:22: ஏச 30:16). 


தானி.11:38-இல்‌ வரும்‌ “அரண்களின்‌ 
தெய்வம்‌” இருபொருள்‌ மயக்கமுடையது. 
இது உரோமையர்‌ தெய்வம்‌ யுபித்தர்‌ 
காப்பிட்டோலீனசைக்‌ குறித்தது என்பது 
பொதுவான விளக்கமாகும்‌. இத்தெய்வத்‌ 
திற்கு ஒரு பெரும்‌ கோவிலைக்‌ கட்டுவ 
தாக நான்காம்‌ அந்தியோக்கு உறுதி கூறி 
யிருந்தார்‌. அனால்‌ வாசச்‌ சூழ்நிலையில்‌, 
இது அந்தியோக்குவையே வஞ்சப்புகழ்ச்சி 
யாகக்‌ குறிக்கிறது எனலாம்‌. ஏனெனில்‌, 
இவர்‌ “இறைவெளிப்பாடு” என்று 
பொருள்படும்‌ எப்பிபான்‌ என்ற பட்டத்‌ 
தைச்‌ சூடிக்கொண்டார்‌. மேலும்‌ இவர்‌ 
வேகமாக அடைந்த போர்‌ வெற்றிகளால்‌ 
முற்றுகையிடப்பட்ட அரணகளுக்கு ஒரு 
பயங்கர எதிரியாகத்‌ திகழ்ந்தார்‌ தானி 
11:24.31.39: 1 மக்‌ 1:19.39. 
அரண்மணை (PALACE) 

1. அரசர்கள்‌ அல்லது மற்ற பெரிய 
தலைவர்கள்‌ தங்கி வாழ்ந்து வந்த வீடு 


235 


அரண்மனை என்றழைக்கப்பட்டது. இப்‌ 
பொருளை உணர்த்த பல சொற்கள்‌ பயன்‌ 
பட்டுள்ளன (ஆதி 12:15:1 அர 4ீ:6;16:18: 2 அர 
10:5; 15:25; 2 நாள்‌ 8:1; 9:17; 36:19: எஸ்‌ 6:2; நெக 
1:1. 7:4: எஸ்த 1:8.5; 8:3-5. ஏச £3:13;34:13: 39:7; 
மத்‌ 28:31.58.69...) 


2. அன்னிய அரணமனைகள்‌:- விவிவி 
யத்திலே அன்னிய அரசர்களாகிய பார 
வோன்‌ அஅைதி.18:15), நெபுக்கதுனே சார்‌ 
(தானி 1:4), பேவ்சாசார்‌ கூனி 5:5), தாரியு 
6:18) ஆகியோரது வீட்டைப்‌ பற்றிய குறிப்பு 
கன்‌ சாணக்கிடைக்கின்றன. இஸ்ராயே 
லும்‌ யுதாவும்‌, மெசபொத்தோமியா 
எகிப்து ஆகிய நாடுகளோடு கொண்டி 
ருந்த வர்த்தக அரசியல்‌ உறவுகளோடு 
அந்நாட்டு அரண்மனைகளைப்பற்றியும்‌ 
அறிய வந்தன. பாவஸ்தனத்தில்‌ நடந்த 
புதைப்பொருள்‌ ஆராய்ச்சிகள்‌ பல பெரிய 
கட்டடங்களை வெளிக்கொணர்ந்துள்ளன . 
இவை அரண்மனைகளாக இருந்திருக்க 
பாம்‌. 

3. எபிரேய அரசர்களின்‌ 
அரண்மனை கன்‌:- 

தாவீதின்‌ அரண்மனையானது தீரின்‌ 
அரசனாகிய கீராமினால்‌ அனுப்பி வைக்‌ 
கப்பட்ட தச்சர்களாலும்‌, கொத்தனார்‌ 
களாலும்‌ கேதுரு மரங்களால்‌ கட்டப்‌ 
பட்டது. அதில்‌ தாவீதுவுடைய மனைவி 
களும்‌ வைப்பாட்டிகளும்‌, வேனலையாட்‌ ' 
களும்‌ மக்களும்‌ வாழ்ந்தனர்‌ சாமு 5:0). 
சால மோனுடைய அரண்மனையும்‌ இவர்‌ 
களால்‌ தான்‌ கட்டப்பட்டது. “லீபானின்‌ 
வனம்‌” என்ற மாளிகையானது முழ நீள 
மும்‌ ஐம்பது முழ அகலமும்‌ முப்பது முழ 
உயரமும்‌ இருந்தது 0 அர 7:11) எருச 
லேமின்‌ அழிவின்போது (587 கி.மு சால 
மோன்‌, தாவீது அரசனுடைய அரண்‌ 
மனையின்‌ சில பகுதிகள்‌ இருந்ததாக 
சான்றுகள்‌ கிடைக்கின்றன. அதனுடைய 
முழுமையான அழிவானது கி.பி.135-க்கு 
பிறகு நடந்தது. சாலமோன்‌ தன்னுடைய 


ஆட்சியின்போது தன்னுடைய ஆளுநர்‌ 
களுக்கும்‌ பெரிய வீடுகள்‌ கட்டிக்‌ 
கொடுத்தார்‌. 

வட அரசாகிய இஸ்ராயேல்‌ நாட்டில்‌ 
எரொபயாமும்‌ அவனுடைய வழித்‌ 


தோன்றல்களும்‌ அரண்மனையில்‌ இருந்‌ 


239 


தனர்‌. சிமிரி தன்‌ அரசாட்சியின்‌ 7-ஆம்‌ 
நாளில்‌ கலகத்தின்‌ விளைவால்‌ அரண்‌ 
மனைக்குள்‌ புகுந்து அதைத்‌ தீக்கிரையாக்‌ 
கியதோடு தானும்‌ தீக்குளித்தார்‌ 0 அர 
16:18). எனவே அவருக்குப்பிறகு ஆண்ட 
ஒமிரி சமாரியரின்‌ மலைமேலே அரண 
மனைகள்‌ கட்டித்‌ தன தவைந்கறராக 
அக்கிக்‌ கொண்டார்‌. பின்பு இது அவரு 
டைய மகன்‌ ஆகாபால்‌ விரிவாக்கப்‌ 
பட்டது. புதைபொருள்‌ ஆராய்ச்சி ஆகாபு 
தந்தத்‌ தால்‌ வீடு கட்டியதற்குச்‌ சான்று 
காட்டு கிறது 0 அர 22:39. இது ஆமோஸ்‌ 
இறைவாக்கினராலும்‌ உறுதிப்படுத்தப்படு 
கிறது (ஆமோ 3:5; 6:கி. தேல்‌-ஏல்‌-பூல்‌, 
கிபயா ஆகிய இடங்களில்‌ நடந்த தொல்‌ 
பொருள்‌. ஆய்வுகள்‌ வவிமையான அரண 
களைக்‌ காட்டுகின்‌ றன . 


4. கிரேக்கர்‌, உரோமையர்‌ காலத்திய 
அரண்மனைகள்‌. 

அடு மைத்‌ தனத்திற்குப்பின்பு எருச 
லேமை ஆண்டவர்கள்‌ தனிப்பட்ட வீடு 
களில்‌ வாழ்ந்தனர்‌ (நக 2:9. யாசோன்‌ 
என்ற பெரிய குரு, அந்தியோக்கு எப்பி 
பானின்‌ தூண்டுதலால்‌ நகரத்தாரின்‌ 
ஓழுங்கு முறைகளை நீக்கி, கோட்டைக்‌ 
கருகிலேயே உடற்பயிற்சிக்கூடத்தை நிறுவி 
னார்‌ (2 மக்‌ 4:72). ஓனியாவின்‌ மகனான 
சீமோன்‌ தலைமைக்‌ குருவாக இருந்த 
போது கடவுளின்‌ அலயத்தை உறுதிப்‌ 
படுத்தினார்‌. ஆலயத்துக்கு அருகில்‌ தனக்‌ 


கென: ஒர்‌ அரண்மனையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டார்‌ (சீரா 50:ம. 
ஏரோது யுதர்களுடைய அரசனான 


போது மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்‌ 
பும்‌ திட்டங்களை உருவாக்கினார்‌. எருச 
லேமின்‌ வடக்கிழக்குப்‌ பகுதியில்‌ மூன்று 
மிகப்பெரிய கோபுரங்களைக்‌ கொண்ட 
அரண்மனையைக்கட்டினார்‌. எரிகோவில்‌ 
கட்டப்பட்ட மற்றுமொரு அரண்மனை 
அவருடைய சாவின்போது தீக்கிரையாக்‌ 


கப்பட்டது. 1950-51-இல்‌ ஆராய்ச்சியின்‌ 
படி. இது அரசனுடைய குளிர்கால உறை 
விடமாக இருந்தது. கி.மு.40-இல்‌ 
ஏரோது சாக்கடலுக்கு அருகிலிருந்த 


அரண்மனையிலே தஞ்சம்‌ புகுந்திருந்தார்‌. 
அப்போது பார்த்தியாகள எருசலேமை 
முற்றுகையிட்டார்கள்‌. 


அபிப்1ா 


புதிய ஏற்பாட்டிலே உள்ள குறிப்புகள்‌ 
(மத்‌ 26:3.58.69; மாற்‌ 14:54.66; யோவா 18:15) 
இயேசுவின்‌ காலத்திலே தலைமைக்‌ குருக்‌ 
கன்‌, உரோமைய ஆளுநர்கள்‌ இருந்த 
போதும்‌, தங்களுக்கென தனியாக அரண்‌ 
மனைப்‌ பெற்றிருந்தார்கள்‌ என்று காட்டு 
கின்றன. 
அரணமனை மேற்பார்வையாளர்‌ 
(CHAMBERLAIN) 

இவர்‌ அரசனுடைய தனிப்பட்ட காரி 
யங்களைக்‌ கண்காணிக்க நியமிக்கப்பட்ட 
அதிகாரிகளில்‌ ஒருவர்‌. அரசன்‌ நம்பு 
கின்ற அளவிற்கு அவரோடு மிக நெருங்‌ 
கிய தொடர்பு கொண்டவர்‌. யோசியா 
அரசன்‌ காலத்தில்‌ நாத்தான்மெலக்கு 
என்பவர்‌ அரண்மனை மேற்பார்வை யாள 
ராக இருந்தார்‌ (6 அர 29:10. இந்த அதி 
காரிகள்‌ அரண்மனைப்‌ பெண்களின்‌ 
படுக்கையறையில்‌ நுழையக்கூடிய உரிமை 
பெற்றிருந்த கரணத்தால்‌ பெரும்பாலும்‌ 
அவர்கள்‌ அண்ணர்களாகவே இருந்தனர்‌ 
எஸ்‌ 1:20). 
அரபா மிக்கக்‌ - பாலைவனம்‌, 
எரிந்துபோன) 

அரபா பாலஸ்தனத்தின்‌ பகுதிகளான 
கடற்கரைச்‌ சமவேனி, நெகேபு, செப்‌ 
பேலா மற்றும்‌ மாலைப்பகுதிகள்‌ அகிய 
வற்றிவிருந்து வேறுபடுத்தப்பட்ட பகுதியா 
கும்‌. சிவ இடங்களில்‌ இது சமவெளி 
என்று குறிக்கப்பட்டாலும்‌, உண்மையில்‌ 
இது பாலஸ்தீனத்தின்‌ கிழக்குப்‌ பகுதியி 
வள்ள ஒரு பள்ளமாகும்‌. 

௮) இடஅமைப்பு- பழைய ஏற்பாடு 
இப்பகுதியைப்‌ போதிய மட்டும்‌ துல்விய 
மாக விவரிக்கிறது. இது கின்னெரேத்‌ 
துக்குத்‌ தெற்கில்‌ உள்ளது. யோர்தானை 
எல்வையாகக்கொண்டது. அரபா கடலா 
கிய உப்புக்‌ கடல்‌, கிழக்கில்‌ பிசுகாவின்‌ 
சரிவுகளையும்‌ இப்பகுதி கொண்டிருந்தது 
(உப 3:17; யோசு 12:3.8;: 2 அர [14:25]. 
இதோடு தொடர்புடைய வாசகப்‌ பகுதிகள்‌ 
கின்னெ ரோத்‌ யோசு 1:2 யோர்தானின்‌ 
கிழக்குப்படுகை (உபா ச:49) சாக்கடல்‌ 
அல்லது உப்புக்‌ கடல்‌ (சீ: யோசு 3:16) 
ஆகியவற்றைக்‌ குறிக்கின்றன. ஒரு தடவை 
யாவது. சாக்கடலிலிருந்து, எசியோன்‌ 
கெபேர்வரையுள்ள அரபாவின்‌ கென்‌ 
பகுதி குறிக்கப்படுகிறது (உப 2:௫). 


அரபாவின ஓடை 


இவ்வாறு அரபா 0 யோர்தான்‌ பள்ளத்‌ 
தாக்கு, ஐ சாக்கடல்‌ பகுதி 3 சாக்கடவி 
விருந்து அக்காபா வளைகுடாவரை உள்ள 
பகுதி என்று மூன்று பெரும்‌ பிரிவுகளைக்‌ 
கொண்டது. 


அ) வரலாறு: பாலைவனத்தில்‌ இஸ்‌ 
ராயேல்‌ செய்த பயணத்தின்‌ முடி வில்‌, 
அரபா முதல்‌ தடவை குறிக்கப்படுகிறது. 
இஸ்ராயேவர்‌ எகிப்திவிருந்து கானா 
னுக்கு வந்தபோது கடந்து வந்தவழிகளில்‌ 
ஒன்று. உப 2:6-இன்படி ஏதோம்‌, மோவா 
பைத்‌ தவிர்ப்பதற்காக காதேசுபார்னேயா 
விலிருந்து ஏசியோன்‌-கெபேர்‌ வழியாக 
மோவாபை நோக்கிப்‌ பயணம்‌ செய்தனர்‌. 
இத்தருணத்தில்‌ அரபாவில்‌ மோவாபியர்‌ 
களின்‌ பகுதி ஒர்‌ எமோரிய அரசனான 
சீகோனால்‌ கைப்பற்றப்பட்டு, பின்னர்‌ 
இஸ்ராயேலர்களால்‌ அவரிடமிருந்து 
வெற்றிகொண்டு பிடிக்கப்பட்டது. இவ்‌ 
விடத்தில்தான்‌ மோசே இறைவனது 
ஆற்றல்‌ மிக்க செயல்களை தம்‌ மக்களுக்கு 
மீண்டும்‌ எடுத்துக்‌ கூறினார்‌ எண்‌ 38:36; 
உப ர 

யோசுவா (இங்கிருந்து புறப்பட்டு) சாக்‌ 
கடலுக்கு வடக்கில்‌ யோர்தானைக்‌ கடந்து 
எரிகோவின்‌ அரபாவை அடைந்து (யோசு 
3:19 அங்கு கில்காலில்‌ வழிபாட்டுடத்‌ 
கையும்‌ தனது போர்த்தலைமையகத்தை 
யும்‌ (2:22) நிறுவினார்‌. எரிகோவை வெற்றி 
கொண்டு அதி 6) அதன்மூலம்‌ யோர்‌ 
தானின்‌ மேற்குப்‌ பகுதியை வெற்றி 
கொள்ள வழிவகுத்தார்‌. 

வட அரபா பற்றி பின்னைய வரலாற்று 
நிகழ்ச்சிகளில்‌ கூறப்படுகிறது. பின்பு 
அரசன்‌ சவலால்‌ துரத்தப்பட்ட காலத்தில்‌ 
தாவீது மாவோன்‌ பாலைவனத்தில்‌ 
ஒளிந்து வாழ்ந்தார்‌. 0 சாமு 83:2. 
அபினேர்‌ கிபயோனில்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டபின்‌ தாவீதின்‌ தளபதி யோவாபின்‌ 
வீரர்களிடமிருந்து தப்பிக்க இதன்‌ வழி 
யாக ஒடுயதாகக்‌ கூறப்படுகிறது 2 சாமு 
£:89). இசிபோத்தை இரிம்மோனின்‌ புதல்‌ 
வர்கள்‌ கொன்று அவரது தலையைத்‌ 
கெபிரோனில்‌ இருந்த தாவிதிடம்‌ 
கொண்டு செல்ல இரவு முழுவதும்‌ இதன்‌ 
வழியாகச்‌ சென்றனர்‌ (4:0). பிரிவுபட்ட 
அரசாட்சி காலத்தில்‌ 2-ஆம்‌ எரொபயாம்‌ 


240 


தனது அரசின்‌ கிழக்கு எல்லையின்‌ ஒரு 
பாகமாக அரபாவைக்‌ கருதினார்‌ & அர 
14:25). பாபிலோனியர்கள்‌ நாட்டைக்‌ 
கைப்பற்றியபோது செதேக்கியா தப்பி 
ஓடியபோது இங்குதான்‌ எரிகோவின்‌ 
சமவெளி அருகில்‌ கவ்தேயர்களாவ 
பிடி பட்டார்‌ ம அர 25:4; எரே 39:4; 52:2. 
தென்‌ அரபா பற்றி அதிகம்‌ பேசப்படா 
விட்டாலும்‌, இது யூதா. இஸ்ராயேல்‌ 
ஆகியோரின்‌ உரிமையாக இருந்தது. பின்‌ 
ஏதோமியர்களால்‌ மீண்டும்‌ அட்கொள்ளப்‌ 
பட்டது. கி.மு. 3 விருந்து இப்பகுதி நபத்‌ 
தேயர்கைவசம்‌ அனது. 

பின்னைய இறைவாக்கு நூல்களில்‌ 
இதுபற்றிப்‌ பேசப்படுகிறது. அதி.13-19-ல்‌ 
உள்ளபடி ஐந்து தய நகரங்களின்‌ 
முன்னர்‌, அரபாவின்‌ சாக்கடல்பகுதி 
செழிப்பு மிக்கதாகவும்‌ ஆண்டவரது 
இன்பவனம்‌ போல்‌ விளங்கியது (04:10). 
பிற்கால இறைவாக்கு நூல்கள்‌ இப்பகுதி 
தனது பழைய வளனமையைப்‌ பெறுவது 
இஸ்ராயேல்‌ தன்வளமையைப்‌ பெறுவதன்‌ 
வாக்குறுதியைக்‌ குறிப்பதாகும்‌ என 
முன்னறிவிக்கிறது. எசக்கியேல்‌ ஆலயதீ 
தின்‌ கீழ்ப்புறத்தில்‌ இருந்து நீர்‌ ஊற்று 
புறப்பட்டு அரபா, சாக்கடவ்வரை சென்று 
அவற்றை வளமானதாகவும்‌, பயனுள்ள 
தாகவும்‌ மாற்றும்‌ எனக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
(௪௪ 47:1-12, இதே வாக்குறுதிகள்‌ மீண்டும்‌ 
பலஇறைவாக்குகளில்‌ எதிரொவிக்கின்‌ 
றன. யோவேல்‌ 3:18; செக்‌ 74:48: ஏச 35:1; 51:3 
போன்ற பகுதிகளில்‌ பாலைவனம்‌ என்று 
குறிப்பிடுவது உண்மையில்‌ அரபாவைக்‌ 


குறிப்பதாக இருக்கலாம்‌. இப்பகுதி 
பற்றிய கடைசிக்குறிப்பு அடையாளத்‌ 
தன்மையுடையது. செக்‌ 14:10-இன்படி 


கெபாவிவிருந்து இரிம்மோனுக்கு இடைப்‌ 
பட்ட பகுதி “சமவெளியாக்கப்படும்‌"., 
இவ்வாறு அரபா எருசலேமின்‌ மேன்மை 
யோடு ஒப்பிட்டு வேறுபடுத்தப்படுகிறது. 
அரறரபாவிண்‌ ஓடை (BROOK OF THE AARABAH) 
சாக்கடலுக்குத்‌ தென்புறத்தில்‌, இஸ்ரா 
யேவின்‌ கென்‌ எல்லையைக்‌ குறிக்கும்‌ 
விதத்தில்‌ அமைந்த வறண்ட நீரோடை 
மோ 6:14. இது ஒருவேளை செரேது 
என்ற சிற்றோடையாக இருக்கலாம்‌ 
அவ்வது எகிப்திய சிற்றோடையாக 


241 


இருக்கலாம்‌, இதுதான்‌ இஸ்ராயேவின்‌ 
பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தென்‌ 
எல்லை. அரபா ஓடையே அலரிகளின்‌ 
ஓடையாக இருக்கலாம்‌. காண்க. அலரி 
களின்‌ ஓடை. 


அரபாக்கடல்‌ 
(SEA OF THE ARABAH - பாலைவனக்கடவ்‌) 
பழைய ஏற்பாட்டில்‌ உப்புக்‌ கடலோடு 
இணைத்துப்‌ பேசப்படும்‌ ஒரு ஏரியாகும்‌ 
(உப 8:77: யோசு 3:16: 12:19; மேலும்‌ காண்க. 
உப 4:19: 2 அர 14:28). இது இப்போது 
பொதுவாகச்‌ சாக்கடல்‌ என்றழைக்கப்‌ 
படுகிறது. அரபா பள்ளத்தில்‌ மிக அழ்ந்த 
பகுதியில்‌ இருப்பதால்‌ இப்பெயர்‌ பெறு 
கிறது. 


அரபு (ARAB - பாலைவனம்‌, பதுங்கி 
இருத்தல்‌ 

யூதா நாட்டின்‌ மலைப்பகுதியிலுன்ள 
ஒரு நகர்‌, கெபிரோனின்‌ தென்‌ மேற்கி 
வுள்ளது (யோசு 15:52. ஒருவேளை 28 சாமு 
23:35-இல்‌ குறிக்கப்படும்‌ பாகராயின்‌ 
பிறப்பிடமாக இருக்கலாம்‌, தூமாவிற்குக்‌ 
கிழக்கேயும்‌ ஊம்‌-ஏல்‌-அமாத்திற்கு 
அருகேயும்‌ உள்ள இக்கால ஏர்‌-ராபியே 
தான்‌ இவ்விடம்‌ என்று கருதப்படுகிறது. 


அரறரமேயம்‌ (AHAMAIC) 

செமித்திய மொழியின்‌ திரிபு மொழி 
களின்‌ தொகுப்பு இப்பெயரால்‌ அழைக்‌ 
கப்படுகிறது. இது எபிரேயத்துக்கு நெருங்‌ 
அய தொடர்புடையதாக உள்ளது. 

1, வரலாறு அரமேயர்கள்‌ பேசிய 
மொழியாததால்‌ அரமேயம்‌ என்று பெயர்‌ 
பெற்றது. இந்த அரமேயர்கள்‌ கி,.ய.2- 
ஆம்‌ ஆயிரமாண்டின்‌ தொடக்கத்தில்‌ வட 
மேற்கு மெசபொத்தாமியாவில்‌ வாழ்ந்து 
வந்தனர்‌. இவர்களது தொடக்க வரலாறு 
தெளிவாக இல்லை. ஆனால்‌ இவர்கள்‌ 
எழுதத்‌ தொடங்கியபோது கானானிய 
திரிபு மொழிகளைப்‌ பயன்படுத்தினர்‌. 
கி.மு. 18-அம்‌ நூற்றாண்டில்‌ அரமேயக்‌ 
குழுக்கள்‌ திலிரிசு, யுப்பிரத்திசு ஆகிய 
ஆறுகளை ஒட்டியும்‌ பாலஸ்தீனத்திலும்‌, 
வட அரேபியாவிலும்‌ குடியேறியதற்குச்‌ 
சான்றுகள்‌ உள்ளன. அடுத்த நாற்றாண்‌ 
டில்‌ இவர்கள்‌ சீரியாவில்‌ பல நகர அரசு 
களை அமைத்திருந்தனர்‌. காலப்‌ 


அரமேயம்‌ 


போக்கில்‌ இவர்களது அரசியல்‌ சுதந்தி 
ரம்‌ அழிந்து போனது அதன்‌ பின்புதான்‌ 
அவர்களது மொழியின்‌ அதிக்கம்‌ மிகுந்த! 
ருந்தது. இவர்களது மொழி, வணிகத்தி 
லும்‌ அரசியலிலும்‌, தூதுக்‌ குழுக்களாலும்‌ 
பெரிதும்‌ பயன்படுத்தப்பட்டது. அசீரியப்‌ 
பேரரசில்‌, அக்காதிய மொழியை அகற்றி 
விட்டு, இது மக்களின்‌ பொது மொழியா 
கிறது (கி.மு. 1100-600). பாபிலோனியப்‌ 
பேரரசிலும்‌ அவ்விதமே பயன்‌ பட்டு 
(600-540) அது பாரசீகப்‌ பேசின்‌ 
அதிகாரப்பூர்வமான மொழியானபோது 
(500-00 இது தன்‌ உச்சநிலையை 
அடைந்தது, ஆனால்‌ கிரேக்க மொழியின்‌ 
வருகையால்‌ இதன்‌ ஆதிக்கம்‌ குறைந்தது. 
கி.மு. 300-க்குப்‌ பின்‌ கிரேக்க மொழி 
மக்களின்‌ பொது மொழியாக மாறியது. 
அரேமேயிக்கின்‌ சில பிரிவு மொழிகள்‌ 
இங்குமங்குமாக தனிப்பட்ட குழுவினரிடை 
யே பயன்படுத்தப்பட்டது. இன்றும்‌ அரமே 
யத்தின்‌ ஒரு வகை, மேற்காசியாவின்‌ சில 
பகுதிகளில்‌ பயன படுத்தப்படுகிறது. 


2 அர 18:86; ஏச 46:17-இல்‌ குறிக்கப்‌ 
படும்‌ நிகழ்ச்சி, அரேமேய மொழி பாலஸ்‌ 
தனத்தில்‌ பரவியிருந்ததைச்‌ சுட்டிக்காட்டு 
கிறது. கி.மு.701-இல்‌ சனகெரிபு எருச 
லேமை முற்றுகையிட்டபோது யூத அதி 
காரிகள்‌ நடக்கும்‌ விவகாரங்களை எபிரே 
யா மொழி பேசும்‌ பொதுமக்கள்‌ புரிந்து 
கொள்ளாதிருக்கும்படி அசீரிய இரபி 
சாகே தூது மொழியைப்‌ பயன்படுத்தும்‌ 
படி. கேட்டுக்கொள்கின்றனர்‌. நாடு கடத்‌ 
தப்பட்டு திரும்பியபின்‌ அரமேயம்‌ 
எவ்வளவு அதிக்கம்‌ செலுத்தியதென்றால்‌ 
எபிரேய வேதவாசகத்திற்குப்பின்‌ அரமேய 
மொழிபெயர்ப்புக்குக்‌ கொடுக்கப்படுவது 
அவசியமாயிற்று . இது பிற்காலத்தில்‌ தார்‌ 
சுபமின்‌ நிலையான அமைப்பாயிற்று 
(காண்க: நெக 8:0). 


4. விவிவிய அரமேய்க்கு:- 

அ. பழைய ஏற்பாடு:- பழைய ஏற்பாட்‌ 
டின்‌ சில பகுதிகள்‌ எழுதப்பட்டி ருக்கும்‌ 
மொழி விவிலிய அரமேயம்‌ என்று 
அழைக்கப்பட்டுள்ளது. இது கல்தேய 
மொழி என்ற பெயர்‌ பெற்றிருந்தாலும்‌ : 
இது பாரசீகப்‌ பேரரசு முழுவதும்‌ பரவ 
வாகப்‌ பயன்படுத்தப்பட்ட அதிகாரப்‌ 


அரமேயம்‌ (தொடர்ச்ச) 


பூர்வமான அரமேய மொழிதான்‌. காலத்‌ 
தால்‌ முந்திய விவிலிய அரமேயிக்குச்‌ 
சான்று: லாபான்‌ யாக்கோப்போடு செய்த 
உடன்படிக்கையில்‌ வரும்‌ எகர்‌-சகதாத்‌ 
தா என்ற பெயராகும்‌ (அதி 31:47). இதை 
சில மொழி பெயர்ப்புகள்‌ சாட்சியக்‌ 
குவியல்‌ என்று மொழி பெயர்க்கின்றன. 
எரே 10.11-இல்‌ சிலைகள்‌ மேல்‌ யாவே 
கொண்டிருக்கும்‌ மேலாண்மையை 
எடுத்துக்கூறும்‌ பாடலில்‌ அரமேய இடை 
புகுதல்‌ காணப்படுகிறது. எஸ்ரா நாவில்‌ 
இரு பகுதிகள்‌ அரமேயத்தில்‌ உள்ளன. 
இவற்றில்‌ ஒன்று அதிகாரிகளுக்கும்‌ 
பாரசீக அரசர்கள்‌ அர்த்த செருசு, தாரியு 
ஆகிய வர்களுக்கும்‌ இடையே இருந்த, 
எருசலேமும்‌ ஆலயமும்‌ மீண்டும்‌ சட்டப்‌ 
படுவதைப்‌ பற்றிய கடிதப்‌ போக்குவரத்து 
ஆகும்‌ (4:98-6:18). மற்றது எஸ்ராவின்‌ அலு 
வலுக்கு அவருக்கு அதிகாரம்‌ அளிக்கும்‌ 
அர்த்தாசெருசின்‌ கடிதமாகும்‌ (7:12-26). 
தானியேலின்‌ ஒரு முக்கிய பெரும்‌ 
பகுதி அரமேயத்தில்‌ எழுதப்பட்டிருக்‌ 
கிறது (₹:4-7:28). இதில்‌ நெபுக்கதுனேசா 
ரின்‌ கனவு, அவரது பைத்தியம்‌, சதி 
ராக்கு, மேசாக்கு, அபதுநெகோ ஆகி 
யோர்‌ பற்றிய கதை, பெல்சாசாரின்‌ 
விருந்து, சிங்கக்‌ குகையில்‌ தானியேல்‌, 
அவரது முதல்காட்சி அகியவைகள்‌ அடங்‌ 
கும்‌. தானியேலின்‌ எபிரேயப்‌ பகுதிகள்‌ 
பிற்காலத்தைச்‌ சேர்ந்ததாகும்‌. சில 
அறிஞர்களின்‌ கருத்துப்படி இப்பகுதியும்‌ 
அரமேயத்திவிருந்து எபிரேயத்திற்கு 
மோழி பெயர்க்கப்பட்டதாக இருக்கலாம்‌. 


ஆ. புதிய ஏற்பாட்டில்‌ பல அரமேயச்‌ 


சொற்களும்‌, அரேோயமேயப்‌ பாகிப்பும்‌, 
காணப்படுகின்றன. “தவித்தாகூம்‌” 
(சிறுமியே எழுந்திரு, மாற்‌ 5:40, “எப்‌ 
பத்தா” (திறக்கப்படு 7:44, "ஏவி, ஏவி 


லாமா சபக்தானி” என்‌ இறைவா, என்‌ 
இறைவா, ஏன்‌ என்னைக்கைவிட்டீர்‌, மத்‌ 
27:40; மாற்‌ 15:32, “ரபூனி” பேபோதகரே, 
மாற்கு 10:51; யோவா 20:19, மாரனாதா 
(ஆண்டவரே வருக, 1 கொரி 18:22, “கேபா” 
போவா 1:48; 1 கொரி 112, தபித்தா 
(அ.ப.சீபிி சீ) ஆகிய ஆட்பெயர்களிலும்‌, 
அக்கவிதமா (அ.ப.1:19, கெதுசமனி முத்‌ 
26:36; மாற்‌ 14:92, கொல்கொத்தா மாற்‌ 


242 


15:27) ஆகிய இடப்பெயர்களிலும்‌ அரமேய 
மொழியின்‌ பாதிப்பு உள்ளது. 

கி.பி முதல்நூற்றாண்டூல்‌ பாலஸ்தீனத்‌ 
தில்‌ அரமேய மொழிதான்‌ பேசப்பட்டது 
என்பது இப்போது பொதுவாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌. இம்மொழியின்‌ கவிலேய 
திரிபுமொழியை இயேசுவும்‌ அவரது சீடர்‌ 
களும்‌ பவுலும்‌ பேசினர்‌. இது எருசலே 
யில்‌ பயன்படுத்தப்பட்ட திரிபு மொழியிலி 
ருந்து வேறுபட்டதாகும்‌ (மத்‌ 26:72 

3. பிரிவுகள்‌:- இடம்‌, காலம்‌, இலக்கிய 
வடிவம்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ 
அரமேயத்தின்‌ பல பிரிவுகளையும்‌ வேறு 
படுத்தலாம்‌. 

அ. பழைய அரமேயம்‌:- இதற்குச்‌ 
சான்றுகள்‌, சீரியா, பாலஸ்தீனத்தில்‌ கண்‌ 
டெடுக்கப்பட்டுன்ள கவிமு. 8-ஆம்‌ நூற்‌ 
றாண்டைச்சேர்ந்த கல்வெட்டுக்களும்‌, வட 
கவிலேயாவில்‌ காணப்படும்‌ பாண்டங்‌ 
களின்‌ மேலுள்ள வாசகங்களும்‌ அகும்‌. 

ஆ. அதிகாரப்பூர்வமான அரமேய 
பொது மொழி வடிவம்‌ அரச வட்டாரங்‌ 
களில்‌ உருவாக்கப்பட்டது. இது 9-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பின்பகுதியில்‌ வளர்ச்சி 
யடைந்து மேற்காசியாவில்‌, அசீரியா, 
பாபிலோனிய பாரசீகப்‌ பேரரசுகளில்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தியது. இதன்‌ அகல்‌ 
வெட்டுக்களும்‌, எலெபென்டைன்‌ ஏடு 
களில்‌ காணப்படும்‌ கம தப்போக்குவரத்‌ 
துக்களும்‌, வணிக ஏடுகளும்‌, முத்திரை 
களும்‌ இவ்வகைக்குச்‌ சான்றுகளாக 
அமைந்துள்ளன. பாரசீகப்‌ பேரரசின்‌ 
அழிவோடு இவ்வகை இலக்கிய மொழி 
யாகவும்‌ சான்றுகள்‌ தானியேல்‌, தோபித்‌, 
ஏனோக்‌ அகிய நூல்கள்‌, பல கும்ரான்‌ 
ஏடுகள்‌, சில தார்கூம்‌ வாசகங்கள்‌) சட்ட 


மொழியாகவும்‌, ருபத்தேய பல்மைரா 
கல்வெட்டுக்கள்‌, கடு தங்கள) பயன்‌ 
பட்டுள்ளது. 

இ.கி.மு.300-200-க்கு இடைப்பட்ட 


காலம்‌. கிரேக்க மொழி அதிகாரப்பூர்வ 
மான மொழியானபின்‌, அரமேய மொழி 
யில்‌ மேற்கு, கிழக்கு அரமேயம்‌ என இரு 
முக்கிய பிரிவுகள்‌ சிறப்புப்‌ பெற்றன. 

ம மேற்கு அரமேயம்‌ எலைவான்டைன்‌ 
அரமேயம்‌ என்றழைக்கப்பட்டது, இதற்குச்‌ 


243 


சான்றுகள்‌: எருசலேம்‌ பகுதியில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களும்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படும்‌ பெயர்‌ 
களும்‌, பதங்களும்‌, பார்கோப்பாவின்‌ 
கடிதங்களும்‌ ஆகும்‌, இதன்‌ கீழ்‌ முன்று 
துணைப்பிரிவுகள்‌ காலப்போக்கில்‌ (கி.பி. 
200-900) தோன்றியதாகத்‌ தெரிகிறது. 
பாலஸ்தீன்‌ யூத அரமேயம்‌, பாலஸ்தீன 
தாலமூத்‌, மிட்ராசிம்‌, தார்கூம்‌ அகிய 
வற்றில்‌ பயன்பட்டுள்ள அரமேயம்‌, பால 
ஸ்தனத்திலும்‌ எகிப்திலும்‌ யூதக்‌ கிறிஸ்து 
வர்களும்‌, செக்கேம்‌ பகுதியில்‌ சமாரியர்‌ 
களும்‌ பயன்படுத்திய கிறிஸ்துவப்‌ பாலஸ்‌ 
தீன அரமேயம்‌ ஆகும்‌. 

௮ கிழக்கு அரமேயத்திற்கு கி.பி.2-ஆம்‌ 
நூற்றாண்டி. விருந்து சான்றுகள்‌ உள்ளன. 
இது பிற்காலத்தில்‌ மூன்று முக்கிய 
துணைப்பிரிவு மொழிகளாக வழு பவெடுத்‌ 
தது. ௮) சீரியக்மொழி இதில்‌ பலவாரி 
யான இலக்கியங்கள்‌ உள்ளன. பாரசீகத்தி 
விருந்து சீனாவரைக்கும்‌ உள்ள பகுதிகள்‌ 
சிறிய அசியா, அராபியா, எகிப்து ஆகிய 
பகுதிகளில்‌ அரமேயம்‌ பேசும்‌ கிறிஸ்துவர்‌ 
களால்‌ பயனபபடுத்தப்பட்டது. ஆ யூத பாபி 
லோனிய அரமேயம்‌. இது பாபிலோனிய 
தால்மூதில்‌ பயன்பட்டுள்ளது. இ) மண்டே 
யன்‌ ஆமேயிக்‌ இதற்குச்‌ சான்றுகள்‌ கிறிஸ்‌ 
துவத்தைச்‌ சேராத அறிவியல்‌ வாதி 
களான மண்டேயர்களின்‌ சமய இலக்கியங்‌ 
களிலும்‌, காப்புகளிலும்‌ மந்திரப்‌ பாத்தி 
ரங்களிலும்‌ காணப்படுகிறது. 

இக்காலத்தில்‌ மேற்கு அரமேயத்தின்‌ 
ஒருவகை கிழக்கு லெபணனோனில்‌ உள்ள 
சில கிறிஸ்தவப்‌ குடியிருப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தபட்டு வருகிறது. கிழக்கு அரமேயம்‌ 
இக்கால சீரியக்‌ என்றழைக்கப்படுகிறது. 
இது வட சீரிய, துருக்கியின்‌ வான்‌ஏரிப்‌ 
பகுதி, சோவியத்‌ யுனியனில்‌ அசெர்பாயி 
பான்‌, ஈராக்‌, ஈரான்‌ ஆகிய நாடுகளின்‌ 
வடபகுதிகள்‌ ஆகியவற்றில்‌ சில கிறிஸ்‌ 
துவக்‌ குடியிருப்புகளால்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

ச்‌. இலக்கியப்பண்புகள்‌:- உச்சரிப்பில்‌ 
விவிலிய எபிரேயத்துக்கு ஒத்த, அரமே 
யம்‌ மொழிக்கு 23 மெய்‌ எழுத்துக்கள்‌ 
உண்டு. சொற்கள்‌ மூன்று மெய்‌ எழுத்துக்‌ 
கள்கொண்ட வேர்ச்சொல்பகுதியை அடி 


அர்மேயர்கள்‌ 


ப்படையாகக்கொண்டு அமைமக்கப்படு 
கின்றன. இவை முன்‌, இடை, பின்‌ சேர்க்‌ 
கைகளால்‌ வெவ்வேறு விதமாய்‌ உச்சரிக்‌ 
கப்படுகின்‌ நன . வினை ச்ச்சால்வோர்‌ 
அடிப்படையைக்‌ கொண்டு, ஆன்‌, எண்‌ 
காலம்‌, அகியவற்றிற்கேற்ப வேறுபட உச்ச 
ரிக்கப்படுிகின்‌ றன . பெயர்ச்‌ சொல்‌, 
ஆண்‌, பெண்‌ பால்வகை, எண்‌ வகையில 
பிரிக்கப்படுகின றன . 

இதன்‌ நெடுங்கணக்கு எழுத்துக்கள்‌, 
கானானியர்‌ எழுத்துக்களிலிருந்து எடுக்‌ 
கப்பட்டாவும்‌, அதை எழுதுவதற்கு எளி 
தாக்கியது. அதனால அக்காதிய 
மொழியை அகற்றி, அதன்‌ இடத்தை 
நிறைவு செய்தது. 

பெனிசிய எழுத்துக்களினின்று 
தோன்றி, 9-அம்‌ நூற்றாண்டைப்போல 
ஒரு தனிப்பட்ட அரமேய எழுதும்‌ முறை 
வளர்ச்சியடைந்தது. அம்மோனியர்‌, 
ஏதோமியர்‌ ஆகியோரால்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டு பல பிரிவு மொழிகள்‌ தோன்றின. 
அதன்‌ கொடராகச்‌ செல்லும்‌ வழு வவ! 
ருந்து கி.மு.2-ஆம்‌ நாற்றாண்டைப்போல்‌ 
எபிரேய மொழி ஏற்றுக்கொண்ட சதுர 
எழுத்துவடிவம்‌ தோன்றியது. பாரசீகப்‌ 
பேரரசின்‌ வீழ்ச்சிக்குப்பின்‌ இம்மொழி 
பல வழுவம்‌ எடித்தது. அவற்றில்‌ சில 
நாபத்தேய (அதன்வழியே வந்த அரா 
பிக்கும்‌ சீரியாக்‌, மண்டேயன்‌, பக்லாவி, 
பார்த்தியன்‌ , சொக்தியன்‌, மங்கோல்‌ 
அகிய மொழிகளும்‌ வெவ்வேறான கிழக்‌ 
கத்திய எழுதும்‌ முறைகளும்‌ தோன்றின. 
அரமேயர்கள்‌ (ARAMEANS) 

ஒரு செமித்திய இனம்‌, சீரியாவுக்கு 
வட கிழக்கில்‌ அமைந்திருந்த அராமே 
நாட்டின்‌ பெயரிலிருந்து இவர்கள்‌ இப்‌ 
பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌. அராம்‌ என்ற 
பெயர்‌ மக்களையும்‌ ( நான்‌ 2:29 அவர்கள்‌ 
தோன்றிய நாட்டையும்‌ 2 சாமு 15:8; ஒசே 
12:12: செக்‌ 9:]) குறிக்கப்பயன பட்டுள்ளது. 


விவிவிய வாசகங்களிலும்‌ மொழி 
பெயர்ப்புகளிலும்‌ இவர்கள்‌ அரமேயர்கள்‌ 
என்றும்‌, சீரியர்கள்‌ என்றும்‌, ஒரு 


பொருள்‌ இரு சொற்களாகக்‌ குறிக்கப்‌ 
பெறுகின்றனர்‌. 

1. இடம்‌ அரமேயர்கள்‌ மெசபொத்‌ 
தோமியா, சீரியா, யோர்தானுக்கு விழக்கி 


அரமேயர்கள்‌ (தொடர்ச்ச?) 


வுள்ள பகுதி ஆகியவற்றில்‌ வாழ்ந்து 
வந்தனர்‌. அவர்கள்‌ தமஸ்குவின்‌ அராமி 
லும்‌ 6 சாமு 8:6; 1 நாள்‌ 18:0 சோபாவிலும்‌, 
கூவே-சீரியாவிலும்‌ லெபானோன்னுக்கும்‌ 
கீழ்லேபானோன்னுக்கும்‌ இடைப்பட்ட 
பகுதி) தாணுக்கு அருகில்‌ பேத்துர கோபி 
வும்‌ அரண்களைக்‌ கொண்டிருந்தனர்‌. 
இப்பகுதியாவும்‌ இப்போது சீரியா 
என்‌ றழைக்கப்படுகிறது. மெசபொத்தாமி 
யாவில்‌ இவர்கள்‌ ஆராம்‌ நகராயிமிலும்‌ 
யோர்தானுக்குக்‌ அிழக்குப்‌ பகுதியில்‌ பாசா 
னுக்கு அருகில்‌ உள்ள மாக்கா (அராம்‌- 
மாக்காவைச்‌ சுற்றிலும்‌ வாழ்ந்தனர்‌. 
2.வரலாறு:- அராமேயர்கள்‌ வரலாறு 
கி.மு. 3100-ஜ ஒட்டித்‌ தொடங்கியதாகத்‌ 


தெரிகிறது. இச்சமயத்தில்‌ இவர்கள்‌ 
நாடோடி  அரமேயர்களாக எகிப்தில்‌ 
காணப்படுகின்றனர்‌. அமர்னா காலத்‌ 
தில்‌ (கி.மு.1400-ஓட்டியது) அவர்கள்‌ 


பெயர்‌ அக்காதியன்‌ ஏடுகளில்‌ காணப்படு 
கிறது. 

அரமேயர்களுக்கு இஸ்ராயேலர்‌ 
களுக்கு முள்ள உறவு மிகப்பழமையான து. 
நெருங்‌ கியதுமாகும்‌. விவிலியத்தில்‌ நாடு 
களின்‌ பட்டியவில்‌ சே பின்‌ வழித்‌ 
தோன்றல்களில்‌ ஒருவரான அராம்‌ அரா 
மேயர்களின்‌ மூலகுல மூதாதையராகக்‌ 
கூறுப்படுகிறது ஆதி 10:28-2]. ஆமோ 
9:7-இன்படி இவர்கள்‌ மெசபொத்தாமியா 
வில்‌ கீரின்‌ சுற்று வட்டாரத்தில்‌ தோன்றிய 
வர்கள்‌ ஆவார்‌. கி.மு.2400-து ஒட்டு இவர்‌ 


கன்‌ திகிரிசைக்‌ கடந்து சீரியாவுக்குள்‌ 
புகுந்தனர்‌. நகர அரசுகளை அமைத்து, 
வளமாக வாழ்ந்தனர்‌. ஆபிரகாமின்‌ 
சகோதரன்‌ நாகோர்‌ அராமுக்குத்‌ 
தந்தையாவார்‌ (ஆதி 10:28-2). ரெயெக்கா, 
லாபான்‌ ஆகியோரின்‌ தந்தையான 
(ப்‌:22-- 24 பெத்தூவேல்‌ அரமேய 


இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஆபிரகாம்‌ தனது 
கண்காணிப்பாளரான எவியேசரை காரா 
னுக்கு (விவிவிய பாதான்‌-ஆராம்‌) 
அனுப்பித்‌ தன்‌ மகன்‌ ஈசாக்குக்கு ஒரு 
மனைவியைக்‌ கொண்டு வரச்‌ செய்தார்‌... 
அதன்‌ விளைவாக ரெபெக்கா ஈசாக்கின்‌ 
மனைவியானான்‌. பிறகு யாக்கோபுவும்‌, 
அங்கேயே தனது மனைவியரைக்‌ கொண 
டார்‌ (29:5, யாக்கோபு தன்‌ தாய்மாமன்‌ 


244 


லாபானுக்கு 217 ஆண்டுகள்‌ பணிபுரிகிறார்‌ 
(31:20.29). உப 86:5-இல்‌ யாக்கோபு 
“அலைந்து திரியும்‌ அராமேயன்‌* என்ற 
ழைக்கப்படுகிறார்‌. இதற்கு லாபானின்‌ 
புதல்வியர்‌ லேயா, ராக்கேல்‌ ஆகியோரை 
மணந்த சூழ்நிலை அடிப்படையாக இருக்‌ 
கலாம்‌. அனால்‌ இதைவிட, அரா மேய 
நாடோடித்‌ தன்மையைப்பற்றிய குறிப்‌ 
பாகவேோ அல்லது கபிரூவின்‌ செயல்‌ 
களோடு யாக்கோபு கொண்ட தொடர்பு 
காரணமாகவோ இருக்கலாம்‌, 


அரசாட்சிக்‌ காலத்தில்‌ சவுல்‌, சோபா 
வில்‌ அராமேயர்களோடு போரிட்டு வென்‌ 
றார்‌ (0 சாமு 14:47). பிற்காலத்தில்‌ சோபா 
வின்‌ அரசனான அதாதெசரையும்‌ 
(2 சாமு 8:3-தி தமஸ்குவின்‌ அரமேயர்‌ 
களையும்‌ (8:5) தாவீது தோற்கடித்தார்‌. பல 
அரமேய இனத்தவர்கள்‌ இஸ்ராயேலரின்‌ 
ஆட்சிக்குட்படுத்தப்பட்டனர்‌. ஆண்டு 
தோறும்‌ கப்பம்‌ கட்டினர்‌. இவர்கள்‌ அம்‌ 
மோனியர்களுக்கு உதவி செய்ய முயன்ற 
னர்‌. இந்த அம்மோனியரும்‌ அரமேயர்‌ 
கனே. பாரம்பரியமாக லோத்தோடு உறவு 
டையவர்கள்‌ (அதி 11:26-27; 19:30-38). 
நாகாசு இறப்புக்குப்‌ பிறகு அம்மோனியர்‌ 
தாவிதோடு போரிட்டபோது, அரமேயர்‌ 
கன்‌ அம்மோணியர்களுக்கு உதவினர்‌. 
அனால்‌ தோற்கடிக்கப்பட்டனர்‌ (2 சாமு 
10:1-19). அதற்குப்‌ பிறகு அம்மோனியருக்கு 
உதவத்‌ துணியவில்லை (10:19. 


சாலமோன்‌ காலத்திலும்‌, ஓரளவுக்கு 
வட அரசின்‌ முதல அரசர்களுக்கும்‌ அர 
மேயர்‌ அடிமைப்பட்டு ருந்தனர்‌ (ஆனால்‌ 
காண்க: 7 அர 15:18-20). ஆகாபின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ தமஸ்குவின்‌ பென்‌-அதாது 
சமாரியாவை முற்றுகையிட்டார்‌ (20:0. அர 
மேயர்களின்‌ தாக்குதல்பற்றி முன்ன றிவிக்‌ 
கப்பட்டு. ஆகாபு அரமேயர்களைத்‌ தனது 
தலைநகரிலிருந்து விரட்டிய தோடலலா 
மல்‌, அநேகரை கொன்று தீர்த்தார்‌ 0:2). 
இன்னும்‌ சில வெற்றிகளால்‌ ஊக்குவிக்‌ 
கப்பட்டு, இராமோத்‌-கிலயாத்தைத்‌ 
திரும்பக்‌ கைப்பற்ற போரிட்டார்‌. அதில்‌ 
சுடுங்காயம்பட்டு இறந்தார்‌ (22:34-37). 


சமாரியாவைக்‌ கைப்பற்ற முடிய 
வில்லையானாலும்‌ 0:0 இஸ்ராயேலர்‌ 


245 


அரசர்கள்‌ யோராம்‌, ஏகூ அகியோரின்‌ 
காலத்தில்‌ அராமேயர்கள்‌ வலுவான 
அரசியல்‌ சக்தியாகத்‌ திகழ்ந்தனர்‌ 8 அர 
8:28-89; 9:38-39 இஸ்ராயேலின்‌ பெயர்‌ 
குறிக்கப்படாத ஓர்‌ அரசன்‌, சீரியனான 
நாகமான்‌ இஸ்ரா யேல்‌ நாட்டிற்குள்‌ வர 
அனுமதித்தார்‌ (5:20; அத. ஆனால்‌ 
யுதாவின்‌ அரசன்‌ யோவாசு அரமேயர்‌ 
களால்‌ இழிவுபடுத்தப்பட்டார்‌. ஏனெ 
னில்‌ அவரும்‌ அவருடைய மக்களும்‌, 
“அவர்‌ முன்னோரின்‌ இறை வனாகிய 
அண்டவரைக்‌ கைவிட்டனர்‌ (8 நாள்‌ 49:24. 


அசீரிய அரசு வலுப்பெற்று படை 
யெடுக்க, அரமேயர்கள்‌ நகரங்களையும்‌ 
நாட்டூன்‌ பகுதிகளையும்‌ படிப்படியாக 
இழந்தனர்‌. அரமேயர்களின்‌ கொடுமைக்‌ 
குத்‌ தண்டனையாக (மோ 1:2 ஆமோஸ்‌ 
முன்னறிவித்தபடி (1:5 782-இல்‌ சோபா, 
தமஸ்கு ஆகியவை முதலில்‌ சரண்‌ அடைந்‌ 
தன. பிறகு 720-இல்‌ கமாத்தும்‌ வீழ்ந்தது. 
7323-ல்‌ சமாரியாவை வென்றபின்‌, அசீரி 
யர்கள்‌, மெசபொத்தாமியாவில்‌ முன்பு 
அரமேயர்‌ வாழ்ந்த பகுதிகளுக்கு இஸ்ரா 
யேலரை நாடு கடத்தினர்‌ டூ அர 17:04. 
அதேசமயம்‌ கமாத்தின்‌ அரமேயர்கள்‌ 
சமாரியாவில்‌ குடி யேற்றப்பட்டனர்‌ 
(17:84:30). அரமேயர்களரின்‌ அரசியல்‌, 
படைப்பலம்‌ அழிந்து போனாலும்‌, இங்கு 
மங்குமாகத்‌ தங்கியிருந்த அரமேயர்‌ குழு 
வினர்‌ இடையிடையே யுதாவோடு இஸ்ரா 
யேலரோபடும்‌ போரிட்டனர்‌ டூ அர 84:8; 
எரே 85:11; ஏச 9:12-இல்‌ குறிக்கப்படும்‌ அர 
மேயர்கள்‌ அசீரியாவுக்குட்பட்டவர்களாக 
இருக்கலாம்‌. தமஸ்கு பிழிபடுமுன்‌ அர 
மேய அரசன்‌ இரசீன்‌ யுதாவின்‌ ஆகாசுக்‌ 
குத்‌ தொல்லை கொடுத்தார்‌ (3 அர 5:3. 
6172-ல்‌ நினிவேயின்‌ அசீரியர்களை பாபி 
லோனியர்‌ வெற்றி கொண்டபோது கீழ்த்‌ 
திசை அராமேயர்கள்‌ குல்தேயர்கள்‌) பாபி 
லொனியரோடு சேர்ந்நதுகொண்டனர்‌. 
படிப்படியாக இவர்கள்‌ பாபிலோனியர்‌ 


களோடு ஒன்றித்துப்போயினர்‌. தனித்‌ 
தன்மை இழந்தனர்‌. 

2. கலாச்சாரம்‌: அரமேயர்களின்‌ 
படைப்பலத்தைவிட, அவர்களது கலாச்‌ 


சாரம்‌ பழங்கால மேற்காசியாவில்‌ நலல 
விளைவுகளை விட்டுச்சென்றது. அவர்கள்‌ 


அழயோப்பாகு 


பெனிசிய நெடுங்கணக்கை மாற்றிய 
மைத்து, எபிரேயர்‌ உட்பட்ட பிற மக்க 
ளுக்கு அளித்துச்சென்றனர்‌. அவர்கள்‌ 
மொழி அரமேயம்‌, அக்காதிய மொழியை 
அகற்றிவிட்டு, அலச்சார்ந்தர்‌ பார 
சீகத்தைவென்று கிரேக்கமொழியை அதி 
கார மொழியாக ஆக்கும்வரை மக்களின்‌ 
பொதுமொழியாகப்‌ பயன்பட்டது. அதன்‌ 
ரிபு மொழிகளான யுத அரமேயம்‌ 
சீரியக்‌, நபத்தேயம்‌, பல்மைரா அகியவை 
கிறிஸ்துவக்‌ காலம்‌ வரை பயன்பட்டு 
வந்துன்ளன. அராபிக்‌ மொழி வழக்கில்‌ 
வரும்வரை இவை பயன்பட்டுள்ளன. 


இவர்களது இலச்கியங்கள்‌ அதிகம்‌ 


கிடைக்காததால்‌, இவர்களது சமயம்‌ 
பற்றி எதையும்‌ தெளிவாகக்‌ கூறமுடி 
யாது. இவர்கள்‌ மெசபொத்தாமியா, 


கானானியத்‌ தெய்வங்களை கலந்து வழி 
பட்டதாகத்தெரிகிறது. பாகால்‌, கெதாது, 
சமாஸ்‌, தாமுஸ்‌, ரெகூப்‌-ஏல்‌-சகர்‌, நிக்‌ 
கால்‌ அகிய தெய்வங்களை வணங்கி 
வந்ததாகத்‌ தெரிகிறது . 
Aur (AHAMITESS) 

மனாசேயின்‌ வைப்பாட்டி யினைக்‌ 
குறிக்கின்ற பெயர்‌. மாக்கிரின்‌ தாயா 
வாள்‌. மாக்கிர்‌ கிலயாத்தின்‌ தந்தையாவார்‌ 
(1 நாள்‌ 7:14. இவ்வாறு கிலயாத்தின்‌ குழி 
மக்கள்‌ ஒருவிதத்தில்‌ அரமேயர்களின்‌ 
வரித்தோன்‌ றல்கள்‌ ஆவார்‌. 


அர யோப்பாகியர்‌ (AREOPAGITE) 
அரயோப்பாகு சங்கத்தின்‌ ஒரு உறுப்‌ 
பினர்‌ அரயோப்பாகியர்‌ என்றழைக்கப்‌ 
படுகிறார்‌. ஏதன்சு நகரிலுள்ள அரயோப்‌ 
பாகு என்ற மலையிலோ அதன்‌ அரு 
கிலோ இந்தச்‌ சங்கம்‌ கூடியதால்‌ அர 
யோப்பாகு சங்கம்‌ அல்லது மன்றம்‌ 
என்று அழைக்கப்பட்டது தெ.ப.17:19.29. 
பவுல்‌ மனந்திருப்பியவர்களுள்‌ ஒருவரான 
தியொனீசியு ஓர்‌ அரயோப்பாகியர்‌ 
ஆவார்‌. 
அரயோப்பாகு (AREOPAGUS - அரெசின்‌ 
குன்று, அராயின்‌ (சாபங்களின்‌ குன்ற) 
அரயோப்பாகு என்பது ஏதன்சு நகரி 


வுள்ள 22௬ சிறிய மொட்டையான 
சுண்ணாம்புக்கல்‌ குன்று. கி.மு.5-அம்‌ 
நூற்றாண்டிற்கு முன்னால்‌ எஏதன்சு 


அறத்து 


நகரத்து முக்கியமான சங்கம்‌, நீதி வழங்க 
இங்குதான்‌ கூடியது. அரயோப்பாகு 
குன்றானது 570 அழு உயரத்தில்‌ அக்ரோ 
போவி, பினிக்ஸ்‌ ஆகிய இரண்டிற்கு 
மிடையே வடக்குப்பகுதியில்‌ உள்ளது. அர 
யோப்பாகு என்ற பெயரானது அரெசின்‌ 


குன்று என்று பொருள்படும்‌. சிலர்‌ 
இதனை அரெசின்‌ கோவில்‌ என்ற 
அழைக்கின்றனர்‌. 

முற்காலத்தில்‌ இவ்விடத்தல்‌ நடை 
பெற்ற சங்கமானது அரயோப்பாகு 


மன்றம்‌ அல்லது சங்கமென அழைக்கப்‌ 
பட்டது. அரயோப்பாகில்‌ இரண்டு[கற்கள்‌) 
காணப்பட்டன. ஒன்று "மானக்கேட்டின்‌ 
கல்‌ என்றும்‌ பிரிதொன்று “கொடுமை 
யின்‌ கல்‌” என்றும்‌ அழைக்கப்பட்டன. இக்‌ 
கற்சுளின்‌ மேல்‌ குற்றம்‌ சுமத்தப்பட்டவர்‌ 
சுளும்‌, குற்றம்‌ சாட்டுபவர்களும்‌ நிற்பார்‌ 
கள்‌ என்று பவுசானியாஸ்‌ கூறுகிறார்‌. 


காவீரோத்தியு என்பவரை கொலை 
செய்த குற்றத்திற்காக அபேஸ்தான்‌ 
முதன்முதவில அரயோப்பாகிவள்ள 
கல்வின்மேல்‌ நிறுத்தப்பட்டாரென்றும்‌, 


அதன்‌ பின்‌ கிளிதெம்னேஸ்த்ரா என்ற 
தன்தாயைக்கொன்ற ஒரேஸ்து நிறுத்தப்‌ 
பட்டாரென்றும்‌ பாரம்பரியம்‌ கூறுகிறது. 

இச்சங்கத்தின்‌ பணியானது காலத்‌ 
திற்குக்‌ காலம்‌ மாறியிருக்கிறது. சில 
நேரங்களில்‌ கொலை குற்றங்கள்‌ சம்பந்த 
மான வழக்குகளை விசாரணைக்கு எடுத்‌ 
துக்கொண்டது. மற்றும்‌ சில நேரங்களில்‌ 
அரசியல்‌, சட்டம்‌, சமயம்‌, கல்வி சார்ந்த 
வழக்குகளையும்‌ விசாரணைக்கு எடுத்துக்‌ 
கொண்டது. அரேயோப்பாகு குன்றினை 
தவிர்த்து மற்ற இடங்களிலும்‌ சங்கங்கள்‌ 
நடைபெற்றன 


பவுலை அரயோப்பாகு மன்றத்திற்கு 
அழைத்துச்‌ சென்றபோது சங்கம்‌ நடந்து 
கொண்டிருந்ததா என்பது தெளிவாக 
இல்லை. பவுல்‌ அரயோப்பாகு மன்றத்‌ 
தில்‌ நிகழ்த்திய சொற்பொழிவின்‌ பாணி 
யானது வழக்கமாக அவர்‌ பின்பற்றுகிற 
பாணியிவிருந்து வேறுபட்டதாக இருந்‌ 
தது. அவர்‌ கிரேக்கத்தத்துவ இயலார்‌ 
களின்‌ பாணியிலே கிறிஸ்துவின்‌ நற்‌ 
செய்தியை வழங்க முயன்றார்‌. ஆனால்‌ 
அவரது முயற்சி முழுப்பவனை அளிக்க 


246 


வில்லையென்‌ றாலும்‌ அச்சங்கத்தின்‌ 
உறுப்பினராகிய தியொனீசியு கிறிஸ்து 
வில்‌ விசுவாசங கொள்ள வாய்ப்பளித்தது 
(அ.ப.17:19.83). 


அரறராதது (குகா - மேட்டு நிலம்‌ 

அர்மோனியாவில்‌ ஏரிப்பகுதியிவுள்ள 
நாடே இது. இதன்‌ அசீரியப்‌ பெயர்‌ 
"ஊரரார்து” அகும்‌. அதன்‌ எபிரேய 
வடிவம்‌ அரராத்து ஆகும்‌. இந்த நாடு 
பல குறிப்புகளைத்‌ தந்திருந்தாலும்‌ இந்‌ 
நாடு பற்றி அதிகமாக அசீரிய வரவாற்‌ 
றுக்குறிப்புகளிலே காணப்படுகின்‌ றது. 
இன்று ஊரார்து எங்கிருக்கிறதென்ப 
தைக்‌ காண துருக்கி, ருஷ்யா, ஈரான்‌ 
ஆகிய மூன்று நாடுகளில்‌ முயன்று பார்த்‌ 
திருக்கின்றனர்‌. 

1. வரலாறு:- ஊரார்து ஒரு அரசியல்‌ 
பிரிவாக கி.மு. 9-அம்‌ நூற்றாண்டில்‌ 
ஆரம்பித்தது என 2-அம்‌ அசூர்நாசிர்ப்‌ 
பால்‌ தனது வரலாற்குக்‌ குறிப்புகளில்‌ 
தருகிறார்‌. மூன்றாம்‌ சால்மனேசர்‌ எனும்‌ 
அரசர்‌ ஊீரார்து அரசின்‌ பல பகுதிகளில்‌ 
புகுந்து வெற்றி கண்டார்‌. 

அசீரியர்களின்‌ பலம்‌ குறைந்து 
பின்னர்‌ ஊரார்து அரசின்‌ பலம்‌ அதிக 
மாகி சற்று விரிவடைந்தது. இஸ்புயினி, 
மெனுவா, அர்கிஸ்தி, சாதாரி என்ற 
அரசர்களின்கீழ்‌ கோட்டைகள்‌, அரண்‌ 
மனைகள்‌ மற்றும்‌ மிகச்‌ சிறந்த நீர்ப்‌ 
பாசன வசதி அகியவற்றுடன்‌ அரசு 
சிறந்து விளங்கியது. ஊரார்து அரசின்‌ 
செல்வாக்கு மேற்கிலும்‌, வடக்கே சீரியா 
வரையிலும்‌ பரவியது, அசீரியாவுக்‌ ஓர்‌ 
ஆபத்தாக அமைந்து அதன்பல 
மாகாணங்களைக்‌ கைப்பற்றியது. 


மூன்றாம்‌ திகிலாத்து பிலேசா( 43-787) 
இரண்டாம்‌ அல்லது மூன்றாம்‌ சார்தூரி 
என்ற ஊரார்து அரசைத்‌ தோற்கடித்து 
ஊரார்தை மீண்டும்‌ தமது அரசின்கீழ்‌ 
கொண்டு வந்தார்‌. சர்தூரி அசிரியர்‌ 
களிடமிருந்து தப்பி ஓடினார்‌. ஊரார்து 
நாட்டின்‌ கிராமப்புறங்கள்‌ அசீரியர்‌ படை 
யால்‌ சீரழிக்கப்பட்டது. சிம்மேரியாவின்‌ 
உட்புகுதலால சிறிய அசியாவே பாறிக்கப்‌ 
பட்டதுபோல்‌ ஊரார்தும்‌ பாதிக்கப்‌ 
பட்டது. கி.மு அறாம்‌ நூற்றாண்டில்‌ மேதி 


247 


யர்கள்‌ ஊரார்தின்‌ மேல்‌ படையெடுத்து 
அதனை வெற்றிகொணடபின்‌ அது ஒரு 
தனி அரசியல்‌ உரிமை பெற்ற நாடாக 
நிலைக்க வாய்ப்பில்லாது போயிற்று. 


இவர்கள்‌ கட்டியெழுப்பிய கோட்டை 
கன்‌, மற்றும்‌ அரண்மனைகள்மூலம்‌ இவர்‌ 
களது கலைகள்‌ மற்றும்‌ கட்டிடத்திறன்‌ 
சிறப்பாக வெளிப்படுகிறது. இத்தாவிய 
கிரேக்க கட்டிடக்கலைப்‌ போலவே இது 
வும்‌ சிறந்திருந்ததால்‌ மேற்கில்‌ இதனு 
டைய பாதிப்பும்‌ அதிகமாக இருந்தது. 


2. விவிவியத்திவ்‌:- அதி 8:ச-_ இல்‌ அர 
ராத்தின்‌ புகழ்‌ பற்றிப்‌ பேசப்படுகிறது. 
வடக்கில்‌ உள்ள மலைகள்‌ பெருவெள்ளத்‌ 
தின்போது மேவ்நீர்‌ வற்றி முதலில்‌ 
வெளிப்பட்டதாகவும்‌ அவற்றிற்கு அர 
ராத்து எனவும்‌ பெயரிட்டனர்‌ இன்றைய 
அரரார்த்து மலை பழைய ஊரார்து 
அமைந்திருந்த இடத்தில்தான்‌ உள்ளது. 
இதன்மேல்‌ நோவாபின்‌ பெட்டகம்‌ தங்கிய 
தாகக்‌ கருதப்பட்டது. பிற்காலக்‌ கிறிஸ்‌ 
துவப்‌ பாரம்பரியம்‌ துருக்கியிவுள்ள அக்ரி 
-தாக்‌ என்ற மலை உச்சிதான்‌, இவ்விடம்‌ 
என்று கருதியது. 2 அர 19:97; ஏச 37:398- 
இல்‌ கூறப்டுவது வரலாற்று அடிப்படைக்‌ 
கொண்டது. சனகெரிபு அரசன்‌ கிமு.681- 
இல்‌ அவரது புதல்வர்களால்‌ கொல்வப்‌ 
பட்டார்‌. ஆனால்‌ அவரது இறப்பிற்கான 
சூழ்நிலைகளைப்பற்றி ஒன்றும்‌ கூறப்பட 
வில்லை, மேலும்‌ அரராத்து கொலை 
யாளிகளின்‌ அடைக்கல இடமாகக்‌ கூறப்‌ 
படவில்லை. அனால்‌ மேற்கூறப்பட்ட 
விவிவியக்‌ குறிப்புகள்‌ கூறுகின்‌ றன்‌. 


அராராத்துடன்‌, மின்னீ, அசுக்கனாசு, 
மேதியர்‌ அகியவர்கள்‌ இணைந்து 
நின்றது. அன்றைய கி.மு.8-ஆம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ முற்பகுதியின்‌ படைகளின்‌ சூழ்‌ 
நிலைபற்றித்‌ தகெரிவிக்கிறது (எரே 
81:87-29). பாபிலோனின்‌ வீழ்ச்சிக்குமுன்‌ 
இந்த அரசுகள்‌ எல்லாம்‌ மிகத்துடிப்‌ 
பாகச்‌ செயல்பட்டன. உண்மையில, ஒரு 
சுதந்திர இனமாகவும்‌ அரசியல்‌ அமைப்‌ 
பாகவும்‌ உள்ள அளவில்‌ அரராத்து 
மேதி யர்களால்‌ 6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
அழிக்கப்பட்டது. 


௮ரவனா 


அரவு [ARAUNAH - பெட்டகம்‌, 
உயர்ந்த மனிதர்‌) 

தாவீது மன்னன்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
தொகையைக்‌ கணக்கெடுத்ததை இறை 
வன்‌ விரும்பவில்லை. எனவே அவர்கள்‌ 
மீது இறைவன்‌ கொள்ளை நோயை 
அனுப்பியதால்‌ 70 ஆயிரம்‌ மக்கள்‌ உயிரி 
ழந்தனர்‌ 0 நான்‌ 21:12.15; இங்கு உயிர்‌ 
களைப்‌ பறித்துக்‌ கொண்டிருந்த தூதர்‌ 


அல்லது “அண்டவரதுவாள்‌” என்பது 
நாட்டில்‌ பரவியுள்ள கொள்ளை 
நோயோடு ஒன்றுபடுத்தப்படுகிற துர்‌. 


இந்தக்‌ கொள்ளை நோயானது ௪௬௪ 
லேமைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ பாவிய 
தேயொழிய, தலைநகரில்‌ எவ்விதப்‌ 
பாதிப்பும்‌ ஏற்படுத்தவில்லை. தாவீது 
தான்‌ செய்த தவறினால்‌ மக்கள்‌ தண்டுக்‌ 
கப்படுவதைக்‌ கணடு மனம்‌ வருந்திக்‌ 
கொள்ளை நோய்‌ நீங்குவதற்கான வழி 
களை மேற்கொண்டார்‌. எனவே பவிகள்‌ 
ஒப்புக்கொடுக்கச்‌ சிறந்த இடம்‌ எபூசிய 
ரான அரவுனாவின்‌ களம்‌ என்ற இறை 
வாக்கினர்‌ காதின்‌ அறிவுரைப்பபு 50 
செக்கேல்‌ நிறையுள்ள வெள்ளியை அர 
வனாவிடம்‌ கொடுத்து அந்தச்‌ சனத்தை 
தாவீது வாங்கினார்‌. அங்குப்‌ பவிபீடம்‌ 
எழுப்பி, இறைவனுக்கு பலி ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌. இறைவன்‌ அவரது பவியை 
ஏற்றுக்‌ கொள்ளை நோயை நீக்கினார்‌ 
(2 சாமு 2ச:15-25; 1 நான்‌ 21:14 தொ). 


அவனா நான்கு புதல்வர்‌. களின்‌ 
தந்‌ைத. இவர்கள்‌ கொள்ளை நோய்‌ 
பரவிய காலத்தில்‌ களத்தில்‌ தாதரைக்‌ 
கண்டவுடன்‌ ஒளிந்துகொண்டனர்‌. 0 நாள்‌ 
21:20). அரவுனாவின்‌ களம்‌ மோரியா 
மலையில்‌ இருந்ததாகப்‌ பாரம்பரியமாகக்‌ 
கருதப்பட்டது. அகையால்‌ அங்குதான்‌ 
சாலமோனும்‌ இறைவனுக்கு ஆலயம்‌ 
கட்டினார்‌ ம நாள்‌ 3). 1,4 நாளாகம 
நால்களில்‌ அரவுனா என்ற பெயருக்குப்‌ 
பதிலாக ஒரினான்‌ என்ற பெயர்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாம்‌ சாமு 
வேல்‌ ஆகமத்தில்‌ (22:19) பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ள வார்த்தை “அரவனாவைசக்‌" 
குறிக்கவில்லை. மாறாக தலைமை அட்சி 
யாளர்‌ * என்று பொருள்படும்‌ “இவிர்னே- 
என்ற கூரியர்‌ சொல்லாக இருக்கலாம்‌. 


அரா 


அராது (AAD - காட்டுக்கமுதை - ஆள்‌ 

பென்யா மீன்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
பெரியா என்பவரின்‌ புதல்வருள்‌ ஒருவர்‌ 
(1 நாள 8:15). 


அராது (RAD) - இடம்‌ 

மோசேயின்‌ காலத்திலும்‌, கானான 
நாட்டை வென்ற பொழுதும்‌ நெகேபிவி 
ருந்த ஒரு கானானிய நகரம்‌. இஸ்ராய 
யேல்‌ மக்கள்‌ பாலைவனப்‌ பயணத்தின்‌ 
இறுதியில்‌ காதேசு பார்னேயாவிலிருந்து 
அத்தாரீம்‌ வழியாக கோர்‌ மலைக்குச்‌ 
சென்று கொண்டிருந்தபொழுது அராத்‌ 
தின்‌ அரசன்‌ திடீரென்று இஸ்ராயேல்‌ 
ரைத்‌ தாக்கித்‌ தோற்கடித்தார்‌ எண்‌.21:.). 
கானானியரைப்‌ பழிவாங்க இஸ்ராயேவர்‌ 
நேர்ந்துகொோண்டு அவர்களுடைய நாடு 
களை அழித்தார்கள்‌ (81:8-9, இவ்‌ 
விடத்தில்‌ நாடோடிகளான கேனியர்கள்‌ 
இஸ்ராயேவரிடையே குடியேறினர்‌ (யோசு 
1:18). இவர்கள்‌ மோசேயின்‌ மாமனின்‌ 
வழித்‌ தோன்றல்களாவர்‌. யோசுவாவால்‌ 
வெல்லப்பட்ட நகர்களில்‌ அராதும்‌ சேர்க்‌ 
கப்பட்டுள்ளது (யோசு 18:1தி. ஏனெனில்‌ 
அநேகமாக இந்த வெற்றி யோர்தானுக்கு 
மேற்கே நடந்த வெற்றிகளின்‌ முடிவு 
ஆகும்‌. 

கெபிரோனுக்கு ஏறக்குறைய 86 கி.மீ 
தெற்கேயுள்ள தேல்‌-அராத்‌ உள்ள இடம்‌ 
தான்‌ இந்த நகரம்‌ இருந்த இடம்‌ என்று 
கருதப்பட்டது. ஆனால்‌ அண்மையில்‌ இவ்‌ 
விடத்தில்‌ நடந்ததொல்பொருள்‌ அகழ்வு 
கள்‌ இக்கருத்திற்கு ஆதரவுதரவில்லை. 
அ ராது என்பது ஒரு நகரைவிட நிலப்‌ 
பரப்புப்‌ பகுதியையே குறிக்கலாம்‌ அலலது 
தேல்‌-ஏல்‌-மில்க்‌ அல்லது மல்கத்தா) ஆக 
இருந்திருக்கலாம்‌ என்று கருதப்படு 
கிறது. 


அராதுசு (AAADUS) 

யுதர்களின்‌ நிலைமை பற்றிய கடிதங்‌ 
கள்‌ அனுப்பப்பட்ட பலஇடங்களின்‌ பெயர்‌ 
பட்டியலில்‌ இது ஒன்றாக இருக்கின்‌ றது 
(1 மக்‌ 15:29. காண்க: ஆர்வாது. 


அராத்து (ARATUS) 

சிவிசியா நாட்டிலுள்ள சோலி என்ற 
ஊரினைச்‌ சேர்ந்த ஸ்தோயிக்கு கவிஞரா 
வார்‌. கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ 


248 


இடைக்காலத்தில்தான்‌ இவரது புகழ்‌ 
ஓங்கியது. இவருடைய வானாராய்ச்சி 
சார்ந்த பாடவில்‌ இருந்து “நாமும்‌ அவரி 
னமே* என்ற வார்த்தையானது பவுல்‌ அர 
யோபாகு மன்றத்தில்‌ நிகழ்த்தப்பெற்ற 
சொற்பொழிவில்‌ மேற்கோளிட்டுக்‌ காட்‌ 
டப்பட்டது (அ.ப.17:24. 


அராபிய மொழியில்‌ இயேசுவின்‌ பால 
பரு வம்‌ பற்றிய நற்செய்தி:- 

இது பிற்காலத்தில்‌ குழந்தை இயேசு 
வைப்பற்றி எழுதப்பட்ட புதுமைக்‌ கதை 
களின்‌ தொகுப்பு ஆகும்‌. இயேசுவின்‌ குழந்‌ 
தைப்பருவம்‌ பற்றி பேசும்‌ பல இரண்டாம்‌ 
தர நற்செய்தி நால்களைப்‌ போல இதுவும்‌ 
யாக்கோபின்‌ மூல நற்செய்தி, தோமா 
வின்‌ நற்செய்தி ஆகிய இரண்டு நூல்களை 
யும்‌ அதிகமாக தழுவி எழுதப்பட்டி ருக்‌ 
கிறது. இந்த இரண்டு நூல்களின்‌ பகுதி 
களும்‌ 1-9; 36-55 ஆகிய அதிகாரங்களில்‌ 
அதிகமாகக்கையாளப்பட்டுன்ளன. இவற்‌ 
றில்‌ திருமுறை நற்செய்திகளில்‌ காணப்‌ 
படும்‌ குறிப்புகள்‌ கற்பனைமிக்க முறையில்‌ 
விரிவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு இடைப்‌ 
பட்ட பகுதிகள்‌, இயேசுவின்‌ ஆடை, 
குளிப்பதற்கு பயன்‌ படுத்தப்பட்ட தண்ணீர்‌ 
ஆகியவற்றோடு தொடர்புடையன. எகிப்‌ 
திலும்‌ (0-29 நசரேத்திலும்‌ (28-9) நடந்த 
புதுமைகள்பற்றி கூறப்பட்டுள்ளன. இந்த 
நிகழ்ச்சிகளில்‌ எல்லாம்‌ இயேசுவின்‌ தாய்‌ 
மரியாளே தாண்டு கோலாக இருக்கி 
றான்‌. 1967-ல்‌ கென்றிசைக்‌ என்பவர்‌ 
இதை அச்சாக்கி வெளியிட்டதைத்‌ தழுவி 
இந்த நூல்‌ அடிக்கடி புதிப்பிக்கப்படு 
கிறது. முதவில்‌ இது சீரியாக்‌ மொழியில்‌ 


வெளியிடப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. 
அனால்‌ இது எங்கு எப்போது என்று 
கூறுவது முடியாத காரியம்‌. ஆனால 


நூலின்‌ தன்மை இது மேற்காசியாவில்‌ 
முதலில்‌ தோன்றியிருக்கலாம்‌ என்று 
காட்ட வல்லது. 


அராம்‌-சோபா (ARHAM-ZORAH)} 

லெபானோனுக்கும்‌ கீழ்‌ வெபானோ 
னுக்கும்‌ இடைப்பட்ட பிக்கா பள்ளத்தாக்கி 
லுன்ள ஒரு அரமேய நகரம்‌ (சங்‌.60-இன்‌ 
மேல்‌ குறிப்பு. சோபாவுக்கு மற்றொரு 
பெயராகும்‌. காண்க: சோபா. 


249 


அறாம்‌-நகறாயிம்‌ 
(ARAM-NAARAIM — ஆறுகளின்‌ அராம்‌) 
அராம்‌ நகராயிம்‌ என்பது வடமேற்கு 
மெசபொத்தாமியாவில்‌ யுப்பிரத்திசு, 
திகிரிசுக்கு இடைப்பட்ட பகுதியாகும்‌. 
இவ்விடம்‌ எபிரேய குடும்பத்‌ தலைவர்கள்‌ 
தோன்றிய இடமாகும்‌. ஆபிரகாமின்‌ 
கண்காணிப்‌ பாளர்‌ எலியேசர்‌ ஈசாக்குக்கு 
ஒரு மனைவி பார்த்துவர இங்குதான்‌ 
அனுப்பப்பட்டார்‌ (ஆதி 24:10). குறி சொல்‌ 
பவர்‌ பிவயாமின்‌ ஊராகும்‌ (உப 24:4. 
ஒதினியேல்‌ நடுவராகுழுன்‌, இப்பகுதியி 
விருந்துதான்‌ கூசான்‌-ரிசத்தாயிம்‌ இஸ்‌ 
ராயேவைத்‌ தாக்கினார்‌ ௫தி 3:9. சங்‌ 60- 
இன்‌ தலைப்பு தாவீது மன்னன்‌ அராம்‌- 
நகராயிமுக்கு எதிராகக்‌ கொடுத்த தண்ட 
னையை மறைமுகமாக உணர்த்துகிறது. 
இதற்கு ஆதாரமாக, முதல்‌ நாளாகமத்‌ 
தில்‌ (19:6) அம்மோனியர்கள்‌ தாவீதுக்கு 
எதிராக மெசபொத்தாமியாவின்‌ தேர்‌ 
களையும்‌, குதிரைவீரர்களையும்‌ கூலிக்கு 


அமர்த்துகின்ற நிகழ்ச்சி காட்டப்படு 
கிறது. 
அராம்‌ மாக்கா (AAAM-MAACAH) 

ஒர்‌ இடப்பெயர்‌, மாக்காவின்‌ மற்‌ 


றொரு பெயர்‌ ப நாள்‌ 9:46). காண்க: 


மாக்கா (இடம்‌). 


அராரியர்‌ (HARARAITE - மலைவாசி! 
தாவீதிடம்‌ முப்பது பேர்‌ கொண்ட 
வல்லமை நிறைந்த படை ஒன்று இருத்‌ 
தது, இவர்களில்‌ கூவர்‌ அராரியர்‌ குலத்‌ 
தைச சேர்ந்தவர்கள்‌ என்று குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. இவர்களின்‌ தந்தையர்களின்‌ 
பெயர்கள்‌ பின்வருவனவாகும்‌. சம்மா 
வின்‌ தந்‌ைத அகே (2 சாமு 85:1]; யோனத்‌ 
தானின்‌ தந்ததை சம்மா சாமு 88:00; 1 
நாள்‌ 1132-ல்‌ சகே என்றுள்ளத்‌; அகியா 
மின்‌ தந்‌ைத சாரார்‌ சாமு 23:33; 1 நாள்‌ 
17:85-இல்‌ சாக்கார்‌ என்றுள்ளது), 


அராரியர்‌ ஓர்‌ இனப்பெயராசவும்‌, 
யூதா அல்லது எப்ராயிமின்‌ மலைப்பகுதி 
களில்‌ உள்ள ஒரு இடத்தின்‌ அல்லது 
பகுதியில்‌ வாழ்ந்த மக்களைக்‌ குறிக்கும்‌ 
பெயராக இருக்கலாம்‌. அமர்னா ஏடு 
களில்‌ காணப்படும்‌ அராரூ என்பதில்‌ 
இருந்து வந்ததாக இருக்கலாம்‌. அப்படி 


அரிச்சவழு 


யாயின்‌ இது கெபிரோனுக்கு அருகில்‌ 
அமைந்திருக்க வேணடும்‌, 
அரிசாகு (ARSACES) 

கி.மு. 250-இல்‌ செலூக்கிய அரசன்‌ 
மூன்றாம்‌ அந்தியோக்கு சோத்தேருக்கு 
எதிராகக்‌ கிளர்ச்சி செய்து “அர்சாலிதோ 
குவ மரபை தோற்றுவித்தவரின்‌ ஞாபக 
மாக இப்பெயர்‌ பார்த்திய அரசர்கள்‌ 
தங்களுக்கே வழங்கிக்கொண்ட பெயரா 
கும்‌. வரலாற்று அசிரியர்‌ “யோசிபஸ்‌* தன்‌ 
நூலில்‌ இவரைப்பற்றியும்‌ குறிப்பிடுகிறார்‌. 

இப்பாரம்பரியத்தைச்‌ சேர்ந்த முப்பது 
பேர்‌ இப்பட்டத்தைப்‌ பயன்படுத்தியுள்ள 


னர்‌. இவர்களில்‌ சிலர்‌ திதொகெஸ்‌, 
முதலாம்‌, இரண்டாம்‌ மித்ரதாதெஸ்‌, 
நான்காம்‌ பாராதெஸ்‌ ஆகியோராவர்‌, 


8-ஆம்‌ அரிசாகு முதலாம்‌ மித்ரதாதெஸ்‌, 
171-138) மேதியா, பாரசீகம்‌ அர்மேனியா, 
பாபிலோனியா அகியவை அடங்கிய 
பெரும்பகுதியை வென்று, பார்த்தியப்‌ 
பேரரசின்‌ எழுச்சியை வளர்த்தார்‌. சீரியா 
வைச்சேர்ந்த 2-ஆம்‌ தெமேத்திரிய நிக்கத்‌ 
தோர்‌ பார்த்தியா நாட்டின்‌ மீது படை 
யெடுத்தபோது, அரிசாகுவின்‌ படைகள்‌ 
அவரைப்பிடித்து, இர்கானியாவில்‌ அரி 
சாகுவின்‌ முன்‌ கொணடு வந்தனர்‌ ( மக்‌ 
1ச:1-3). பத்து ஆண்குகெளுக்குச்‌ சிறைப்‌ 
பட்டிருந்தாலும்‌ அரிசாகு இவரை நேர்‌ 
மையாக நடத்தி, தனது மகளை இவர்‌ 
மணக்கவும்‌ அனுமதித்தார்‌. 1 மக்‌ 15:88- 
இல்‌ யூதர்களை எதிர்த்து போர்‌ செய்யாத 
படி. இருக்கும்படி, உரோமை ஆளுநர்‌ 
உலூக்கியுவால்‌ கடிதம்‌ எழுதப்பட்ட 
அரசர்களில்‌ இவரும்‌ ஒருவராவார்‌. 


அரிசாய்‌ (கிகி - சிங்கம்‌ போன்று 

யுதர்களாவ்‌ கொலை செய்யப்பட்ட 
ஆமானின்‌ பத்துப்புதல்வர்களில்‌ அரிசா 
யம்‌ ஒருவராவார்‌ (எஸ்த 9:9). 


அரிச்சுவடி (மா) 

முதவில்‌ நெடுங்கணக்கின்‌ எழுத்துக்‌ 
களைக்‌ குறிப்பது. அடுத்து, கவை, அறிவ! 
யல்‌ அல்லது எந்தப்‌ பாடத்தின்‌ அடிப்‌ 
படை கோட்பாடுகளைக்குறிக்கும்‌. இப்‌ 
பொருளில்தான்‌ எபிரேயருக்குத்‌ திருமுகம்‌ 
எழுதிய அசிரியர்‌ 5::-இல்‌ இச்சொல்‌ 
லைப்‌ பயன்படுத்துகிறார்‌. அவரது வாச 


அரிதத்தா 


கர்கள்‌ இறைவாக்குளில்‌ புலமைபெற்று, 
பிறருக்கு அவற்றைக்‌ கற்பிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களே, அறிவு மமுங்கியவர்‌ 
களாக, அவற்றை அ.மு. ப்படையிலே 
யிருந்து கற்றுக்கொள்பவர்களாக இருக்கி 
றார்கள்‌. 


அரிதத்தா (AAIDATHA - அரியால்‌ 
கொடுக்கப்பட்டது) 

அரிதாத்தா ஆமானின்‌ பத்துப்‌ புதல்‌ 
வர்களில்‌ ஒருவர்‌. யுதர்கள்‌ தங்கள்‌ பகை 
வர்களைத்துன்புறுத்திக்‌ கொலை செய்யும்‌ 
பொழுது இவரும்‌ கொலை செய்யப்‌ 
பட்டார்‌ (எஸ்த 9:9. 


அரிதாம்‌ (AIDA! - வலுவான, அரியின்‌ 
களிப்பு) 

அரிதாய்‌ ஆமானின்‌ பத்துப்‌ புதல்வர்‌ 
களில்‌ ஒருவர்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ பகைவர்‌ 
களைக்‌ கொலை செய்த பொழுது இவரும்‌ 
கொலை செய்யப்பட்டார்‌ பஸத 9:9) 


அர௱ித்தார்க்கு (ARISTARCHUS - மிகச்‌ 
சிறந்த ஆட்சியாளன்‌) 

அரித்தார்க்கு தெசலோனியாவிவி 
ருந்து வந்த மக்கதொனியராவார்‌. அப்‌. 
19:29; 20:4). இவர்‌ பவுலுக்கு துணைவரா 
யிருந்த புறவினத்தார்‌. பவுல்‌ கிறிஸ்‌ துவை 
போதுிப்பதைக்‌ கண்ட தியானாவின்‌ பக்தர்‌ 
கள்‌ வெகுண்டெழுந்து அவரை எபேசு 
நகரில்‌ சிறைப்பிடி க்கும்பொழுத்‌ அவருட 
னிருந்த அரித்தார்க்கையும்‌ சிறைப்பிடித்‌ 
தனர்‌. பவுவின்‌ பணி மக்கதொனியாவில்‌ 
அரம்பத்திவிருந்து அவரது நானகாம்‌ 
வேத போதகப்‌ பயணத்திலும்‌ இறுதிவரை 
அவருடனிருந்த வழித்‌ துணைவராவார்‌ 
இவர்‌ (27:9. நீரோ மன்னனின்கீழ்‌ உரோம்‌ 
நகரில்‌ வேத சாட்சியாக இவர்‌ கொலை 
செய்யப்பட்டார்‌ என்று பாரம்பரியம்‌ கூறு 
கிறது. 

அப்போஸ்தலர்‌ பணியில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டி ருக்கின்ற அதே அரித்தார்க்குதான்‌ 
உரோம்‌ நகரில்‌ சிறையில்‌ பவுவுடன்‌ 
சிறைக்கைதியாய்‌ இருந்தவராவர்‌ 6 கொ 
லோ 40), இதே பகுதியில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டி க்கின்ற மாற்கு, யுஸ்து எனப்படும்‌. 
இயேசு ஆகியவர்களைப்‌ போன்று அரித்‌ 
தார்க்கும்‌ யுதனாக இருக்கவேண்டுமே 
என்பது அவசியமில்லை. இவர்‌ ஒரு யூக 


250 


னாக எண்ணப்பட்டாரென்றால்‌, இவரை 
அப்போஸ்தலர்‌ பணியில்‌ வருகின்ற அரித்‌ 
தார்க்கோடு ஒருவராக்கமுடூயாது. பில 
மோனுக்கு எழுதிய மடலில்‌ குறிக்கப்படும்‌ 
அரித்தார்க்கு கொலோசேயருக்கு எழுதிய 
மடவில்‌ காணப்படுகின்ற அரித்தார்க்‌ 
கோடு ஒருவராக்கப்படுகிறார்‌. அப்போஸ்‌ 
தலர்‌ பணியிலும்‌, பவுவின்‌ மடல்களிலும்‌ 
அரித்தார்க்கு பவுவின்‌ நெருங்கிய, சிறந்த 
வழித்துணைவராகக்‌ காட்டப்படுகின்‌ றார்‌. 


அரித்தாள்‌ கட்டை, தரனடி (STUBBLE} 

தானியங்கள்‌ அறுவடை செய்யப்பட்ட 
பின்‌ ஒதுக்கப்பட்ட அரித்தான்‌. யாத்‌.3:12- 
இல்‌ இது வைக்கோவிவிருந்து வேறு 
படுத்தி காட்டப்படுகிறது. இதைச்‌ சேகரிப்‌ 
பதற்காக இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எகிப்தின்‌ 
நான்கு திசைகளிலும்‌ தேய்‌ அலைந்தனர்‌. 
அனால்‌ இதேசொல்‌ சூட்டடிப்பின்போது 
கிடைத்த வைக்கோலையும்‌ பதரையும்‌ 
குறிக்கலாம்‌. மற்ற இடங்களில்‌ எல்லாம்‌ 
இச்சொல்‌ உருவகமாக பயன்படுத்தப்பட்‌ 
டது. இத்தகைய பொருட்கள்‌ எளிதாக 
எரிக்கப்பட்டுவிடும்‌ யாத்‌ 15:7: ஏச 5:84; 
47:14; யோவே 2:5; நாகூ 1:10; மலா கறி 
அல்லது காற்றால்‌ அடித்துச்‌ செல்லப்‌ 
பட்டுவிடும்‌ (ஏச 40:24;41:2; யோபு 13:25: எரே 
13:24). 


அரித்தியோன்‌ (ARISTION) 

பப்பியசின்‌ கருத்துப்படி இவர்‌ “ஆண்‌ 
டவரது சீடராவார்‌”. மூப்பர்‌ யோவானா 
துடன்‌ சேர்ந்து, இவர்‌ நற்செய்திப்‌ பாரம்‌ 
பரியங்களுக்கு முதன்மையான செல்‌ 
வாக்குடையவராவார்‌. கி.பி.986-ஜ ஓட்டிய 
ஒரு ஆர்மேனி௰க்‌ கையெழுத்துப்பிரதி, 
மாற்கு நற்செய்தியின்‌ முடிவுரைப்‌ 
பகுதிக்கு (169-80) மூப்பர்‌ அரித்தியோனே 
பொறுப்பு என்று கூறுகிறது. இவரும்‌ 
பப்பியசின்‌ அரித்தியோனும்‌ ஒருவராக 
இருக்கலாம்‌. 
அரித்தேயாவின்‌ கடிதம்‌ (ARISTEAS) 

இது ஒரு சிறிய புனைப்பெயர்‌ காப்‌ 
புரை நூலாகும்‌. இந்நூலின்‌ ஆசிரியராக 
உரிமை கொண்டாடும்‌ அரித்தேயா என்ற 
யூதர்‌, தனது சகோதரர்‌ பிலோக்ரா 
தேசுக்கு நூலை அர்ப்பணிக்கிறார்‌. ஆகை 
யால்‌ இரு கடிதம்‌ என்று தவறாகக்‌ 
கருதப்பட்டது. 


221 


ஆசிரியர்தான்‌, 2-ஆம்‌ தோலமி பில 
தெல்புசின்‌ (285-245 கி.மு) அரசவையைச்‌ 
சேர்ந்தவராக உரிமை கொண்டாடி 
கோரா அல்லது இஐந்நூலின கிரேக்க 
மொழிபெயர்ப்பு சேர்ந்த பல நிகழ்ச்சி 
களை, நேரடி ச்சாட்சியாகவும்‌ உதவியாள 
ராகவும்‌ பாவித்துக்கூறுகிறார்‌.  அகை 
யால்‌, இந்நால்‌ எழுபது நூல்‌ மொழி 
பெயர்ப்புத்‌ தோற்றம்‌ பற்றியதாயிருப்ப 
தால்‌ முன்‌ காலத்திவிருந்து இந்நான்‌ 
வரை இந்நூல்‌ ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. 

1. பொருளடக்கம்‌: முன்னுரை நூலைப்‌ 
பிலோகராதேசுக்கு அர்ப்பணம்‌ செய்‌ 
கிறது வேச 1-8). அலக்சாந்திரியாவின்‌ 
நூல்‌ நிலையத்தின்‌ தலைவர்‌ பலேருமின்‌ 
தெமேத்திரியஸ்‌ என்பவர்‌ “யூத சட்டத்தை” 
மொழிபெயர்த்து நூல்‌ நிலையத்தில்‌ 
சேர்த்துக்கொள்ள ஒரு திட்டம்‌ அமைத்து 
தோலமிக்குக்‌ கூறுகிறார்‌ வச 9-ம்‌. இந்த 
வாய்ப்பைப்‌ பயன்படுத்தி, எகிப்திய போர 
சில உள்ள யுத அடிமைகளுக்கு விடுதலை 
பெற்றுத்‌ தருகிறார்‌ அரித்தேயா வேச 
12-22). தெமேத்திரியுவின்‌ விரிவான 
திட்டம்‌ வேச 28-33) அரசனால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுகிறது. அரசன்‌ ஆற்றலுள்ள 
70 (2 மொழிப்‌ பெயர்ப்பாளர்களை 
அனுப்புமாறு எருசலேம்‌ பெரிய குரு 
எலயாசாருக்குக்‌ கழிதம்‌ எழுதுகிறார்‌ 
(04-40). பெரிய குரு இதற்கு இணங்கி, 
மொழி பெயர்ப்பாளர்களின்‌ பெயரையும்‌ 
தமது பதிவில எழுதுகிறார்‌ (41-50). 

அரித்தேயோாவே எருசவேமுக்குத்‌ தூத 
ராகச்‌ சென்று, பெரிய குருவுக்கு அரசன்‌ 
அனுப்பிய கொடைகளை விவரிக்கிறூர்‌ 
(51-83). பின்‌, எருசலேமையும்‌ அதன்‌ சுற்று 
வட்டாரத்தையும்‌ (83-120) மொழி பெயர்ப்‌ 
பாளர்கள்‌ பற்றி பெரிய குரு கொண்டு 
ருந்த மதிப்பையும்‌ (120-127) விவரிக்கிறார்‌. 
பின்பு யுதச்சட்டம்‌ பற்றிய ஒரு காப்புரை 
யும்‌ வழங்குகிறார்‌ (128-17). 


கோலில்‌ தங்கத்தால்‌ எழுதப்பட்ட 
தோராவை எகிப்துக்கு மொழி பெயர்ப்‌ 
பாளர்கள்‌ கொண்டு வருகின்றனர்‌, 


அரசன்‌ அவர்களை மிகுந்த மதிப்போடும்‌ 
மகிழ்ச்சியோடும்‌ வரவேற்கிறார்‌ 78-8]. 
அரசன்‌ ஏழு நாட்களுக்கு இரவில்‌ இவர்‌ 
களுக்கு விருந்தளிக்கிறான்‌. இதில்‌ ஓவ்‌ 


அரித்தேயாவின்‌ கழ.த.ம்‌ 


வொரு மொழி பெயர்ப்பாளரிடமும்‌ அரச 
னால்‌ கேட்கப்பட்ட 70 (73) கேள்விகளுக்கு 
அவர்கள்‌ அளித்த பதில்கள்‌ எல்லோரை 
யும்‌ வியக்கச்சேய்கிறது. அரசன்‌ அவர்‌ 
களுக்கு வெகுமானம்‌ அளிக்கிறார்‌ 
(182-300). இந்நிலையில்‌ அசிரியர்‌ தனது 
அறிக்கையின்‌ உண்மைத்‌ தன்மையை 
வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌ (95-300). 

பாரோஸ்‌ தீவில்‌ மொழிபெயர்ப்பு 70 
(72 நாட்களில்‌ நடைபெறுகிறது (301-307). 
அலக்சாந்திரிய யுதர்களும்‌ (308-31) 
அரசனும்‌ (2-317) மொழிபெயர்ப்பை 
ஏற்று, வாழ்த்துக்‌ கூறுகின்றனர்‌. பின்பு 
அரசர்‌ மொழிபெயர்ப்பாளர்களுக்கு 
நன்றி கூறி மேலும்‌ சன்மானம்‌ அளித்து 
வழி அனுப்புகிறார்‌ (18-38). 

ஆகவே முடிவுரை (23 நூல்‌, மொழி 
பெயர்ப்புச்‌ செயல்களை மட்டும்‌ கூற 
வில்லை. அவற்றோடு அசிரியரது தலை 
யீட்டால்‌ யுத அடிமைகள்‌ விடுதலை பெறு 
தல்‌, பெரிய குருவுக்கு அளிக்கப்பட்ட 
கொடைகள்‌, பாலஸ்தனம்‌, எருசலேம்‌, 
ஆலய வழிபாடு அகியவைபற்றிய விவ 
ரிப்புகள்‌, யுதச்‌ சட்டம்‌ பற்றிய பெரிய 
குருவின்‌ உரை போன்ற பலவற்றையும்‌ 
கூறுகிறது. 

2. ஆசிரியரும்‌, காலமும்‌:- பலநாற்றாண்‌ 
டுகளாக இது ஒரு கற்பனை நூலாகக்‌ 
கருதப்பட்டது. ஆசிரியர்‌, எல்லாத்‌ துறை 
யிலும்‌ யூதர்களின்‌ மேன்மையை எடுத்துக்‌ 
கூறுவதில்‌ அக்கறை காட்டுகிறூர்‌. அவர்‌ 
நேரடிச்‌ சாட்சியாவார்‌ என்பது ஐயத்திற்‌ 
குரியதானாலும்‌ அவர்‌ தரும்‌ பல குறிப்பு 
களின்‌ அடிப்படையில அவர்‌ அ.மு. ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ முடிவிலோ முதலாம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ தொடக்கத்திலோ அலக்‌ 
சாந்திரியாவில்‌ வாழ்ந்த யுதராகத்‌ தெரி 
கிறது. இந்நூல்‌ தோன்றியிருக்கக்கூடிய 
காலமாக கி.மு.200-20 இடைப்பட்டக்‌ 
காலத்தைக்‌ குறிப்பிட்டாலும்‌, இது கி.மு. 
2-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ தோன்றி 
யிருக்கவேண்டும்‌ என்பது பலரது கருத்து. 

ச. ஆசிரியரது நோக்கம்‌:- யுதசமய, 
சட்டச்‌ சிந்தனைகளின்‌ மேன்மையை எடுத்‌ 
துக்கூறுவதும்‌, அலக்சாந்திரிய யுதர்களி 
டையே தன்னம்பிக்கையை வளாப்பதும்‌ 
ஆகும்‌. | 


அரித்கோபுல்‌ 

சீ. இலக்கியத்‌ தன்மை: இந்நூவின்‌ 
உள்ளடக்கத்தில்‌ கூறப்பட்டி ருக்கும்‌ 
மொழி பெயர்ப்புப்பற்றிக்‌ காணும்‌ 
பொழுது, இதன்‌ சிலபகுதிகள்‌ நூலுக்கு 
எவ்வகையிலும்‌ தேவையற்றதுபோல்‌ 


தோன்றுவதால்‌ அவை பின்னால்‌ சேர்க்‌ 
கப்பட்ட பகுதிகள்‌ எனத்தெரிகிறது, நூல்‌ 
முழுவதும்‌ ஒரே நடையும்‌, அதன்‌ முறை 
யும்‌ ஒரே முறையில்‌ அமைவதால்‌ நாவின்‌ 
ஒருமைப்பாடு புலனாகிறது. 

யூத அடிமைகளை விடுவிப்பது பற்றி 
வி.மு.260-ஆம்‌ ஆண்டு நூணலதாள்‌ ஏடு 
குறிப்பிடுவதை அப்படியே இந்நாலும்‌ 
குறிப்பிடுகிறது. இதிவிருந்து எத்தகைய 
வரலாற்றுக்‌ குறிப்பையும்‌ தன்‌ குறிக்‌ 
கோளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க 
ஆசிரியர்‌ தயங்கவில்லை. இக்‌ குறிக்கோள்‌ 
யுதர்களின்‌ பெருமையை நிலைநாட்டு 
வதுதான்‌. இந்த ஒரே நோக்கம்தான்‌ 
தனித்தனியே பிரிந்து கிடக்கும்‌ பல 
உண்மை களுக்கும்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌ ஒரு 
தொடர்பைத்‌ தருகிறது. 

எல்‌.பியவெஸ்‌, ஜே.ஸ்காவிகர்‌ போன்ற 
அறிஞர்கள்‌, இது அன்றைய காலத்திய 
நால்களில்‌ ஒன்று என்பதைப்‌ பொறுத்த 
வரையில்‌ தனக்கேயுரிய மதிப்பைக்‌ 
கொண்டி ருந்தாலும்‌, ஒருவரலாற்று நூல்‌ 
என்பதைப்‌ பொறுத்த வரையில்‌ இது 
சிறந்ததாகாது என்றும்‌ கதைத்‌ தன்மை 


யுடையது என்றும்‌ கருதுகின்றனர்‌. இந்‌ 
நூவில்‌ எவ்வளவு தூபம்‌ உண்மை 
நிகழ்ச்சிகள்‌ அடங்கியுள்ளன, கற்பனை 


கள்‌ கலந்துள்ளன என்பது அய்வுக்கு 
உரியதோன்றாகும்‌. எழுபது நூல்களின்‌ 
தொடக்க வரலாறு பற்றியதாக இந்நூலை 
காண முயல்வது. அசிரியது பொது நோக்‌ 
கையும்‌, சில முக்கியப்பகுதிகளையும்‌ தவ 
றாகப்‌ புரிந்துகொண்டதின்‌ விளைவாகும்‌. 

பிற்கால யூத, கிறிஸ்துவ பாரம்பரியங்‌ 
கள்‌, அரித்தேயாவின்‌ நூல்‌ எழுபது நூல்‌ 
முழுவதையும்‌ பற்றியதாக விளக்கி, அத 
னால்‌ அந்த வாசகத்தின்‌ உண்மைத்‌ தன்‌ 
மையையம்‌அதிகாரத்தையும்‌ எடுத்துக்கூற 
முயன்றன. இந்நாவில்‌ வரும்‌ கதையின்‌ 
பிற்கால வடிவங்கள்‌ 70 (79 மொழி 
பெயர்ப்பாளர்கள்‌ தனித்தனியே தங்கள்‌ 
அலுவலைச்‌ செய்தாலும்‌, அவர்களி 


252 


டையே காணப்பட்ட வியத்தகு ஒருமைப்‌ 


பாட்டை அழுத்திக்‌ காட்டி யுள்ளன . 
ஆனால்‌ இதற்கு இந்நூலில்‌ ஆதாரமே 
யில்லை. மாறாக, மொழிபெயர்ப்பாளர்‌ 


களிடையே நிலவிய நெருங்கிய ஒத்துழைப்‌ 
பால்தான்‌ ஒருமைப்பாடு உண்டானது 
என்று இந்நூல்‌ கூறுகிறது. 


அரிததோபுல்‌ 
(AHISTOBULUS — மிகச்சிறந்த அலோசகர்‌) 

1. இவர்‌ 7-ஆம்‌ தோலமி பிஸ்கோனின்‌ 
(கி.மு.146-18) யூத ஆசிரியர்‌. இவருக்கு 
பதா மக்கபேயர்‌ ஆலயச்‌ சுத்திகரிப்புக்‌ 
கொண்டாட்டம்‌ பற்றிக்‌ கடிதம்‌ அனுப்பி 
னார்‌ (6 மக்‌.1:10). கி.மு. 770-150- இல்‌ 
வாழ்ந்த கிரேக்க யத சிந்தனையாளரோ 
எனவும்‌ நம்பப்படுகிறது. இக்கருத்து 
கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்‌ 
தது. யுசேபியு நூவில்‌ காணப்படும்‌ சிந்த 
னையாளரின்‌ இரு துணுக்குகளை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. 


2. முதலாம்‌ அரித்தோபுல்‌ யுதா:- 
யோவான்‌ இரிக்கானின்‌ மூத்த மகன்‌. 
அசமோணிய குலத்தில்‌ அரசுபட்ட 
உரிமைக்‌ கொண்டாடியவருள்‌ முதல்வர்‌. 
கி.மு. 104-103 வரை ஆண்டு, கடும்‌ துன்ப 
மிக்ச நோயினால்‌ இறந்தவர்‌. வரலாற்று 
ஆசிரியர்‌ யோசிபசின்‌ கருத்துப்படி இரிக்‌ 
கானின்‌ மறைவிற்குப்பின்‌ தன்‌ சகோதரர்‌ 
அந்தியோக்கைத்‌ தவிர தன்‌ ஒன்றுவிட்ட 
தாயையும்‌, ஒன்றுவிட்ட சகோதரரையும்‌ 
சிறை செய்தவர்‌. தாய்‌ சிறையில்‌ பசியால்‌ 
சாக, சகோதரர்‌ அந்தியோக்கையும்‌ 
நியாயமற்ற சந்தேகத்தாலும்‌, பொறாமை 
யாலும்‌ கொன்றார்‌. இதில்‌ அரித்தோபு 
வின்‌ சகோதரனும்‌ வாரிசுமான அலக்‌ 
சாந்தர்‌ யன்னாயுவின்‌ செயல்களை இவர்‌ 
செய்ததாசுக்‌ கூறி குழம்புகிறார்‌ யோசிபஸ்‌ 
என்பதற்கு நல்ல காரணங்கள்‌ உள. 


3. இரண்டாம்‌ அரித்தோபுல்‌- இவர்‌ 
அலெக்சாந்தர்‌ யன்னாயுவுக்கும்‌, சலோயி 


அலக்சாந்திரவுக்கும்‌ பிறந்த இனைய 
மகன்‌. பெற்றோரின்‌ மறைவுக்குப்‌ பின்‌ 
மூத்தவனும்‌ முறைப்படி, வாரிசுமான 


இரண்டாம்‌ இரிக்கானைத்‌ தோற்கடித்து 
அரசு பதவியைப்‌ பிடித்தவர்‌. இரிக்கானு 
தனி வாழ்விற்குத்‌ திரும்பினார்‌. அனால்‌ 


253 


அரித்தோபுவின்‌ எதிரியான அற்திப்பாத்‌ 
தரின்‌ தூண்டுதலால்‌ இவனுடையவும்‌ 
மூன்றாம்‌ அரஸ்தாஸ்‌ ஒபோதசுடைய்வும்‌ 


உதவியுடன்‌, எருசலேமின்‌ மீது படை 
யெடுத்து அரித்தோபுலைத்‌ தோற்கடித்‌ 
தனர்‌. அரித்தோபுல்‌ ஆலயத்தற்குள்‌ 


தஞ்சம்‌ புகுந்தார்‌. அங்கு இவரை இரிக்‌ 
கானும்‌ அரஸ்தாசும்‌ முற்றுகை இட்டனர்‌. 
ஆனால்‌ இருவரும்‌ உரோமையரது ஆதர 
வுக்காக உரோமை தளபதி ஸகெளரசுக்கு 
பெரும்‌ கொடைகளைக்‌ கொடுக்கமுன்‌ 
வந்தாலும்‌, தளபதி அரித்தோபுலுக்கு 
அதரவு அளித்தார்‌. அவருடைய உதவி 
யுடன்‌ அரித்தோபுல்‌ இரிக்கானையும்‌ 
அரேத்தாசையம்‌ தோற்கழூத்து அரிய 
ணை ஏறினார்‌. 


பாம்பே, சீரியாவுக்கு வந்தபோது இரு 
சகோதரனின்‌ சார்பாகவும்‌ இருவருக்கும்‌ 
எதிரான யுதர்கள்‌ சார்பாகவும்‌ தூதுக்‌ 
குழுக்கள்‌ பாம்பேயைச்‌ சந்தித்தன. சிறிது 
காலம்‌ கடத்தியபின்‌ பாம்ப்பே அி.யு.65.- 
இல்‌ எருசலேமைக்‌ கைப்பற்றி அரித்தோ 
புலை உரோமைக்குத்‌ கைதியாக அனுப்பி 
னார்‌. இதோடு யூதர்களின்‌ சுதந்திரம்‌ 
முடிவுக்கு வந்தது. கி.பி. 56-இல்‌ அரித்‌ 
தோபுல்‌ உரோமையிவிருந்து தப்பித்‌ 
தனது பதவியை மீண்டும்‌ அடைய முயற்சி 
செய்தார்‌. தோற்கடிக்கப்பட்டு மீண்டும்‌ 
கைதியாக்கப்பட்டு உரோமைக்கு அனுப்‌ 
பப்பட்டார்‌. அி.மூ.ச9-இல்‌ நடந்த உள்‌ 
நாட்டுப்‌ போரில்‌ யுலியு சீசர்‌, இவரை 
விடுவித்து யுதேயாவை வென்றுபிடிக்க 
படையுடன்‌ அனுப்பினார்‌. ஆனால்‌ பாம்‌ 
பேயின்‌ ஆதர வாளர்கள்‌ அரித்தோபுலை 
நஞ்சு வைத்துக்கொன்றனர்‌. 


சீ. இவர்‌ அசமோனிய பரம்பரையில்‌ 
புகழ்‌ பெற்றவர்களுள கடைசி நபராக 
கருதப்படுகிறார்‌. இரண்டாம்‌ அரிதோபு 
வின்‌ பேரனும்‌ பெரிய எரோதின்‌ மனைவி 
யமான மரியம்னே. யின்‌ சகோதரரும்‌ 
ஆவார்‌. பெரிய எரோதுவால்‌ 17 அல்லது 
18 வயதிலேயே பெரிய குருவாக்கப்பட்டார்‌. 
மக்களிடையே இவர்‌ கொண்டிருந்த புகழ்‌ 
எரோதை கோபாவேசம்‌ கொள்ளச்‌ செய்‌ 
தது. அதன்‌ வினைவாக இவர்‌ கி.மு.த-ல்‌ 
நீரில்‌ மூழ்கடிக்கப்பட்டார்‌. 


அரிமத்தியா 


த. இவர்‌ பெரிய எரோதுவுக்கும்‌ அச 
மோனிய குலத்தைச்‌ சேர்ந்த மரியம்னேயு 
வுக்கும்‌ பிறந்த இளைய மகன்‌. எரோது 
அகிரிப்பாவின்‌ தந்‌ைத. கூத்த சகோத 
ரன்‌ அலகச்சாந்தருடன்‌ உரோழுக்குக்‌ 
கல்விப்பயில அனுப்பப்பட்டவர்‌. இருவ 
ரும்‌ தன்தகப்பன்‌ எரோதின்‌ பொறாமைக்‌ 
கும்‌ அரசக்‌ குடும்ப சூழ்ச்சிகளுக்கும்‌ பவி 
யாயினர்‌. இருவரும்‌ கி.மு-7-இல்‌ 
கழுத்தை நெரித்துக்‌ கொல்லப்பட்டனர்‌. 


6. இவர்‌ உரோ 16:10-இன்படி உரோ 
மையிலுகாள ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. இவரைப்பற்றி ஆதிகம்‌ 
தெரியவில்லை. இவர்‌ 5-இல்‌ குறிப்பிடப்‌ 
பட்டவரின்‌ மகன்‌ என்றும்‌ எரோது அவி 
ரிப்பாவின்‌ சகோதரர்‌ என்றும்‌ பேரரசன்‌ 
கிளாதியுவோடு நெருங்கய தொடர்பு 
கொண்டவர்‌ என்றும்‌ சிலர்‌ கருதி உள்ள 
னர்‌. வேறு சிலர்‌ பின்‌ வரும்‌ 7-இல்‌ குறிக்‌ 
கப்படுபவர்‌ இவர்தான்‌ என்று கருதுவர்‌. 
ஆனால்‌ இக்கால அறிஞர்கள்‌ இக்கருத்‌ 
தை ஒரு முகமாய்‌ நிராகரிப்பர்‌. 


7. இவர்‌ 5-இல்‌ சுறிக்கப்பட்டவரின்‌ 
மகன்‌. இவர்‌ தன்‌ சகோதரன்‌ ஏரோது 
அகிரிப்பாவுக்கு எதிராக சதி செய்தார்‌ 
என்றும்‌, எருசலேம்‌ ஆலயத்தில்‌ கவிகுலா 
வின்‌ சிலையை அமைப்பதற்கு எதிராக 
கி.பி.40-இல்‌ சீரிய ஆளுநரான பெத்ரோ 
னியசிடம்‌ மன்றாடினார்‌ என்றம்‌ யோசி 
பஸ்‌ கூறுகிறார்‌. 


அரிமத்தியா (ARIMATHEA - உச்சி) 

அரிமத்தியா என்ற பெயரானது ஒவ்‌ 
வொரு நற்செய்திலும்‌ ஒரே ஒருமுறை 
ஒரே மாதிரியான சந்தர்ப்பத்தில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளது. அரிமத்தியா ஊரைச்‌ 
சேர்ந்த யோசேப்பு என்பவர்‌ இறந்த 
இயேசுவின்‌ உடலை யாரும்‌ அடக்கம்‌ 
பணணப்படாத அவரது கல்வறையில்‌ 
அடக்கம்‌ செய்தார்‌ என்று நற்செய்திகளில்‌ 
கூறப்படுகிறது மத்‌ 27:57; மாற்‌ 15:53; லூக்‌ 
&3:50; யோவா 19:49. அரிமத்தியா யூதர்‌ 
களுடைய ஊூரென்றும்‌, யுதராகிய 
யோசேப்பு தலைமைச்‌ சங்கத்தின உறுப்‌ 
பினரென்றம்‌ நற்செய்தியாளர்‌ லூக்கா 
விரித்துரைக்கிறார்‌. 


அரியனை 


எருசலேமுக்கு வடக்கே 10 கி.மீ. 
சகதொலைவிலுள்ள பெனயாமினின்‌ ஊரா 
கிய இராமாவோடு அரிமத்தியாவைத்‌ 
தொடர்புபடுத்துதல்‌ கூடாது. அனால்‌ 
அரிமத்தியாவும்‌, இறைவாக்கினர்‌ சாமு 
வேல்‌ வாழ்ந்த இராமாத்தாயிம்‌- சோபீம்‌ 
என்ற ஊரும்‌ ஒன்றாக இருக்கலாம்‌ 
0 சாமு 1:1: 19:19). 


அரிமத்தியா ஒரு நகரமாகும்‌. இந்‌ 
நகரம்‌ இருந்த இடம்‌ சந்தேகத்திற்குரிய 
தாகயிருப்பினும்‌ இவிதாவுக்கு வட 
கிழக்கே 16 கி.மீ. தொலைவிலும்‌, அந்திப்‌ 
பாத்திரிசுக்குத்‌ தென்கிழக்கே 16 கி.மி 
தொலைவிலும்‌ அரிமத்தியா இருந்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. இது இவிதாவுக்கு வட 
கிழக்கில்‌ 14.5 அ.மீ தொலைவில்‌ உள்ள 
இக்கால ரென்திஸ்‌ ஆக இருக்கலாம்‌. கர்‌ 
மாத்தாயீம்‌, ராமதெம்‌. ராமத்தா, ராமா 
ஏார்‌-ராம்‌ என்பவை அரிமத்தியாவின்‌ 
மற்ற வடிவங்களாகும்‌. நான்காம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ புனித பவுலா அரிமத்தியா 
அவரைக்‌ குண்டுச்‌ சென்றதாக எரோனிமு 
கூறுகின்றார்‌. இதே நூற்றாண்டில்‌ யுசே 
பியு இந்த ஊரினை ரெம்ப்தீஸ்‌ என்ற 
ழைத்தார்‌. இடைக்காலங்களில்‌ அரிமத்தி 
யாவானது சாமுவேலின்‌ உறைவிடமாகக்‌ 
கொண்டாடப்பட்டது. 


அரியணை (THRONE) 

அரியணை, அரசர்கள்‌ பயன்படுத்திய 
அலங்காரமான நாற்காலியாகும்‌. அரிய 
ணை, அரசரின்‌ மாண்பையும்‌ மகத்துவத்‌ 
தையும்‌ குறிப்பிடும்படி அமைந்திருந்த 
தால்‌, மிகவும்‌ சிறப்பாகப்‌ பேணப்பட்டு 
வந்தது. அரியணை கடவுளின்‌ மகத்துவத்‌ 
தோடும்‌ இணைத்துப்‌ பேசப்படுகின்றது. 
பொதுவாக இது ஒரு மரியாதையான 
இருப்பிடம்‌. குறிப்பாக ஆளுநர்கள்‌ (நெக 
9:42, குருக்கள்‌ 0 சாமு ௪:13.18), அரசரின்‌ 
விருந்தினர்கள்‌ (2 அர 4:10) அகியோருக்‌ 
குச்சிறப்பான இருக்கைகள்‌ வழங்கப்‌ 
பட்டுள்ளன. அனால்‌ அரியணை மன்ன 
னுக்கும்‌, இறைவனுக்கும்‌ மட்டுமே வழங்‌ 
கப்பட்டது. விவிலியத்தில்‌ குறிப்பாக 
பழைய ஏற்பாட்டில்‌ பல மன்னர்களின்‌ 
அரியணைகள்‌ குறிப்பிடப்பட்டி ருக்கின்‌ 
றன (யாத்‌ 1:5; எரே 43:10; யோனா 3:௫. 
இஸ்ராயேல்‌ மன்னர்களான தாவீது மற்‌ 


254 


றும்‌ சாவோமோனின்‌ அரியணைகளும்‌ 
குறிப்பிடப்பட்டுன்ளன (0 அர 10:18-20), 


அரியணையின்‌ அமைப்பு- உயரமான 
பின்பாகம்கொண்டது. அகன்ற கையிருக்‌ 
கையாக அமைந்தது. இறக்கைகள்‌ 
கொண்ட சிங்கத்தின்‌ அமைப்பில்‌ இருந்‌ 
தது. அரியணையின்‌ பின்புறம்‌ காளையின்‌ 
முகம்‌ செதுக்கப்பட்டி ருந்தது. அரியணை 
யோடு, கால்மனை எப்போதும்‌ இணைத்‌ 


துக்கூறப்படுகின்றது. அரியணைகள்‌ 
தங்கத்‌ தகடுகளாலும்‌, தந்தத்தாலும்‌ 
அழகுப்படுத்தப்பட்டி ருந்தன. 


கடவுளுடைய அரியணை, எப்போதும்‌ 
அவருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டகத்‌ 
தோடு இணைத்துக்‌ கூறப்படுகின்றது. 
இறைவனின்‌ அரியணை இறைவாக்கு 
களிலும்‌, திருவெளிப்பாடுகளிலும்‌ காணப்‌ 
படுகிறது ஏச 6:1-3; ௭௪ 1:4-88; தானி 
7:9-10; திருவெளி அ. கடவுளின்‌ அரியணை 
வானகத்தில்‌ உள்ளது. சில சமயங்களில்‌ 
கடவுளின்‌ அரியணையே வானகம்‌ 
என்னும்‌ கருத்தும்‌ உள்ளது (சங்‌ 10:4; ஏச 
66:1: மத்‌ 5:34). எருசலேம்‌ (எரே 3:12, தேவா 
வயம்‌ (ஏச 5:1; ௪௪ 44:72), நாடு (எரே 14:8) 
ஆகியவைகளும்‌ இறைவனின்‌ அரியணை 
களாகக்‌ கூறப்படுகின்றன. 

அரசனின்‌ அனைத்து மகத்துவமும்‌ 
உவமையாக அரியணைக்கு அளிக்கப்படு 
கின்றது. அரியணை, நீதியின்‌ இருக்கை 
யாக வருணிக்கப்படுவிறது (சங்‌ 8:4; ஏச 
16:5). புதிய ஏற்பாட்டிலும்‌ இக்கருத்து வலி 
யுறுத்தப்படுவின்றது (மத்‌ 25:31: வூக்‌ 22:30). 
தாவீதின்‌ எக்காலமும்‌ நிலைத்திருக்கும்‌ 
தெய்வ சிம்மாசனம்‌ (2 சாமு 7:16; சங்‌ 
45:0), மெசியாவின்‌ அரியணை என்ற 
கருத்துக்கு வழிகோலுகிறது. இக்கருத்து 
பழைய ஏற்பாட்டில்‌ அரிதாகக்‌ காணப்‌ 
படுகிறது (ஏச 9:6-7: எரே 17:25). அனால்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ அடிக்கடி வருகிறது. 
பதிய ஏற்பாட்டில்‌ மெசியாவாகியு 
கிறிஸ்து தாவீதின்‌ வழித்தோன்றலா 
கிறார்‌ தூரக்‌ 1:38; அ.ப.9:70), 
அரியாறதகேசு (ARIARATHES) 

இப்பெயரைக்‌ கொண்ட ஐந்தாவது 
கப்பதோக்கிய மன்னன்‌. யூதர்களுக்கு 
உரோமையர்கள்‌ நண்பர்களாக இருப்பார்‌ 


253 


கள்‌ என்று உறுதியளித்து, உரோமைத்‌ தூ 
தர்‌ உலூக்வியு கபடு தம்‌ எழுதிய பலமன்னர்‌ 
களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ ( மக்‌ 15:75-22, 


அரியேல்‌ (AநIEL- இறைவனின்‌ 
சிங்கம்‌-ஆள) 

அரியேல்‌ எஸ்ராவால்‌ தலைவர்களில்‌ 
ஒருவராகக்‌ குறிப்பிடப்படுகிறார்‌ (எஸ்‌. 
9:19. ஆலயப்பணியாளரைக்‌ கொண்டு 
வரும்படி, காசிப்பியாவுக்கு எஸ்ரா அனுப்‌ 
பியத்‌ தூதுக்‌ குழுவில்‌ ஒருவர்‌, 

2. தாவீதுவின்‌ வவிய வீரர்களில்‌ ஒருவ 
ரான பெனாயாவால்‌ கொல்லப்பட்ட இரு 
மோவாயியர்கள்‌ (2 சாமு &3:20;] நாள்‌ 1:24 


அரியேல்‌ (குட்ட - இடம்‌ 

எருசலேமின்‌ முற்றுகை மற்றும்‌ பாது 
காப்புப்‌ பற்றிய இறைவாக்கில்‌ (ஏச 
29:1-2.2) எருசலேமைக்‌ குறிக்கப்பயன்படுத்‌ 
தப்படும்‌ மறைபொருளான பெயர்‌. இப்‌ 
பகுதியில்‌ வரும்‌ எபிரேயச்‌ சொல்‌ “பீடத்‌ 
தின்‌ அடுக்களை” என்பதை உணர்த்த 
வல்லது. இங்கே குறிக்கப்படும்‌ பொருள்‌ 
நான்கு கொம்புகள்‌” கொண்ட சதுர 
நெருப்புச்‌ சட்டியாகும்‌, இது 
அடித்தளத்தோடு பொருத்தப்பட்டி ருந் 
தது. அதிவிருந்து எடுத்துவிடலாம்‌. 


அரியை (ARIEH) 

இவர்‌ சமாரியாவிலுள்ள அரச மாளி 
கையில்‌ நடந்த படுகொலையில்‌ பவியா 
சவோ, சதியாளராகவோ, அருகோபுடன்‌ 
குறிக்கப்ப்கிறார்‌ & அர 15:83. சில 
மொழி பெயர்ப்புகள்‌ இப்பெயர்களை 
விட்டுவிடுகின்றன. இவை 3-ஆம்‌ திகி 
லாத்து - பிலேசரால்‌ பிட. பட்ட இடங்க 
ளோடு சேர்க்கப்படவேண்டும்‌ என்று 
சிலர்‌ கருதுவர்‌ (5:29). 


அரியோக்கு 
(ARIOCH - நன்‌ மதிப்புக்குரிய) 

1. அதி ஆகமம்‌ 14-7-இல்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ள நான்கு மன்னர்களில்‌ அரி 
யோக்கு ஒருவராவார்‌. இவர்‌ அம்ரா 
பேல்‌, கெதெர்லா-கோமேர்‌, திதால்‌ 
ஆஃயோரோடு சேர்ந்து (ஆதி 14:0 சிதம்‌ 
பள்ளத்தாக்கின்‌ அரசர்களைத்‌ தண்டுக்‌ 
கப்படையெடுத்தார்‌. ' ஆனால்‌ இவர்கள்‌ 
அபிரகாமின்‌ படையால்‌ தோற்கடிக்கப்‌ 


பீடத்தின்‌. 


அருகோபு 


பட்டனர்‌ (04:21), அரியோக்கு ஆட்சி 
செய்த பகுதியானது சந்தேகத்திற்குரிய 
நிலையில்‌ இருக்கின்றது. பாபிலோனியா 
விலுன்ள வார்சா நகரோடு முன்பு அடை 
யாளம்‌ காட்டப்பட்ட எல்வாசர்‌ பகுதியின்‌ 
மன்னராவார்‌ என்று பழைய ஏற்பாடு 
கூறுகிறது. மாரி வாசகங்களில்‌ இப்பெயர்‌ 
காணப்படுகிறது . அதன்படி சமீப 
கருத்து, இப்பகுதி, பாபிலோனில்‌ கார்க்‌ 
கேமிஸ்‌, காரான்‌ ஆகியவற்றுக்கு இடையி 
லுள்ள இலன்சூரா என்ற இடத்தை அடை 
யாளம்‌ காட்டுகிறது, 

2. தெபுக்கதுனேசாரின்‌ மெமய்க்காவ 
ல்ர்களின்‌ தலைவராக அரியோக்கு 
கருதப்படுகின்றார்‌ காணி 2:14-15 தொ. 
பாபிலோனிய ஞாணிகளைக்‌ கொலை 
செய்ய நியமிக்கப்பட்டவர்‌. தன்‌ கடமை 
யைச்‌ செய்தபோது இவர்‌ தனியேலைச்‌ 
சந்தித்து. அவரை அறிமுகப்படுத்தியவர்‌. 
அரியோச (ARIUS) 

இவர்‌ ஸ்பார்த்திய மன்னன்‌ அவார்‌ 
0 மக்‌ 12:20). இவர்‌ பெரிய குரு ஒனியா 
வுக்கு “நீங்கள்‌ எங்கள்‌ சகோதரர்கள்‌" 
என்று வாழ்த்துக்கள்‌ அனுப்பியதை ( மக்‌ 
12:7 நினைவுபடுத்தி யோனத்தான்‌ ஸ்பார்‌ 
ததர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி 
ரர்‌. 
அரிவான்‌ (SICKLE) 

வளர்ந்து முதிர்ந்த தானியக்‌ கதிர்ளை 
அறுவடை செய்வதற்காக பயன்படுத்தப்‌ 
பட்ட கருவி. தொடக்கக்‌ காலங்களில்‌ 
சக்கிமுக்கி கற்களால்‌ பற்கள்‌ போன்ற 
கருவியை செய்து அதை மரக்கட்டை பிட 
போட்டு பயன்படுத்தி வந்தனர்‌. பிற்காலத்‌ 
தில்‌ உலோகங்களால்‌ செய்யப்பட்டு மரக்‌ 
கட்டை கைப்பிழு போடப்பட்டது (உப 16:9; 
2:25; எரே 50:6; மாற்‌ 4:89. 


அரிவாள்‌ தரப்பை அடையாளமாக 
உணர்த்துகிறது மபயோவே 308; திருவெளி. 
14: 14-20). 


அருகோபு (ARGOB 
-குன்று. குவியல்‌) -ஆள்‌ 

இரண்டாம்‌ அரசராகமத்தில்‌ (5:85) 
அருகோபு அரியையுடன்‌ சேர்த்துக்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளார்‌. இவர்‌ பெக்காகியா 
வுடன்‌ பெக்காகின சதிச்செய்லுக்குப்‌ பவி 


அ/குகோபு 


யாயிருக்கலாம்‌ அல்லது பெக்காகினுடன்‌ 
சேர்ந்து சதி செய்திருக்கலாம்‌ என்று 
கருதப்படுகிறது. இப்பெயர்‌ சில மொழி 
பெயர்ப்புகளில்‌ விடப்பட்டுள்ளது. 
அமு கோபு (௩6௦0) -இடம்‌ 

கெசூர்‌, மாக்கா ஆகிய இடங்களின்‌ 
எல்லையிலுள்ள பாசானின்‌ ஒருமாவட்‌ 
டம்‌. வடக்கு கிலயாத்திலுள்ள ஒகினுடைய 
அரசின்‌ ஒரு பகுதியாகும்‌. அம்மோனிய 
அரசன்‌ சீிகோனை வென்றபின்‌ மனா 
சேயின்‌ மகனாகிய யாயீர்‌ என்பவரால்‌ 
இப்பகுதி கைப்பற்றப்பட்டது (உப 
ச:கீ.19-14; ₹ அரச 4:13. பிறகு மோசேயால்‌ 
மானாசேயின்‌ குலத்திற்கு ஒதுக்கப்‌ 
பட்டது. அருகோபு 60 நகரங்களை 
உள்ளடக்கி இருப்பதாகக்‌ கூறப்படுகிறது. 


அருகோபு மாவட்டம்‌ இருந்த இடமா 
னது தெளிவாகத்‌ தெரியவில்லை. பாசா 
னிலுள்ள ஒரு பகுதியாக இருக்கலாம்‌ 
அல்லது பாசானுக்கு வழங்கப்படுகின்ற 
மற்றொரு பெயராக இருக்கலாம்‌. உப 3:4 
-இல்‌ இருந்து இப்பகுதி யாயீரின்‌ கூடார 
கிராமங்கள்‌ என்று பொருள்படும்‌ கவ்‌ 
வோத்து-யாயீர்‌ என்ற மற்றொரு பெய 
ரைக்‌ சொண்டிருந்தாகத்‌ தெரிகிறது. 
ஆனால்‌ 1 அர ச்‌:13 கிலயாத்திவிருந்த ஊர்‌ 
களை “உயர்ந்த மதில்களாலும்‌, வாயில்‌ 
களாலும்‌, தாள்ப்பாள்களாலும்‌ அரண்‌ 
செய்யப்பட்டு” பாசாணிலுன்ள அருகோபு 
பின்‌ 60 ஊர்களிவிருந்து வேறுபடுத்தப்படு 
கிறது. சாலமோனின்‌ ஆறு மாவட்டங்‌ 
களில்‌ ஒன்றாக இது கருதப்படுகிறது. 


அருகோபு, தமஸ்குவிற்குத்‌ தெற்கில்‌ 
திராக்கோனித்திசில்‌ இருந்ததாக தார்‌ 
கூம்‌ என்ற நூலும்‌, கலானித்திலும்‌ 
கோலான்‌) இருந்ததாக யோசிப்பசின்‌ 
நாலும்‌ இடம்‌ காட்டுகின்றன. 
அரு ங்குறிகளும்‌ அற்புதங்களும்‌ 
(SIGNS AND WONDERS) 

இது ஒரு கூட்டு வார்த்தை, பல முறை 
விவிவியத்தில்‌ தோன்றுகின்றது. இதை 
பரம்பரை வாய்பாடு என்று கூறலாம்‌, 

பழைய ஏற்பாட்டில்‌ ஏறக்குறைய 
முப்பத்தி ஐந்து தடவை அற்புதம்‌ அல்லது 
வியப்புக்குரியது என்ற வார்த்தை காணப்‌ 
படுகிறது, அதாவது “அற்புதம்‌” அவற்‌ 


256 


றில்‌ பதினேட்டுத்‌ தடவை அருங்குறி 
அல்லது அடையாளம்‌ என்ற சொல்‌ 
லோடு இணையாகவும்‌, ஒன்பது தடவை 
அருங்குறி, அற்புதம்‌ என்ற சொற்கள்‌ ஒரு 
பொருட்‌ பன்மொழியாகவும்‌ வருகின்‌ றன 
(உப 28:45-406; எச 14:81). பழையகால 
இஸ்ராயேலர்ளுடைய விசுவாச அறிக்கை 
யில்‌ “அடையாளங்களுடனும்‌, அற்புதங்‌ 
களுடனும்‌” மக்களை எகிப்திலிருந்து 
யாவே கூட்டி வந்தார்‌ என்ற விசுவாசம்‌ 
உள்ளடங்கியுள்ளது (உப 6:20-24; 26:5-]0; 
யோசு 24:17). இந்த விசுவாச வாய்ப்பாடு 
இஸ்ராயேலர்கள்‌ யாவே வரலாற்றின்‌ 
ஆண்டவர்‌ என்று அவாகள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌ என்பதற்குச்‌ சான்றாக 
உள்ளது. மேலும்‌ இது மறுபடியும்‌ மறு 
படியும்‌, பல்வேறு நிகழ்ச்சிகளிலும்‌ (உப 
4:24; 7:19; 11:3; 29:3; நெக 9:10; எரே 38:20-21: 
அ.ப 7:38), யாவே தன்‌ மக்களுடன்‌ வியப்பு 
மிக்க வகையிலே தொடர்புகொண்ட விதத்‌ 
தைப்பாடும்‌ சங்கீதங்களிலும்‌ காண்கி 
நோம்‌ (எங 78:43; 105:27; 145:;), 


புதிய ஏற்பாட்டில்‌ “அருங்குறி” என்ற 
சொல்‌ ஒருமையில்‌ தனித்துத்‌ தென்படுவ 
தில்லை, மாறாக “அற்புதங்களுடன்‌” 
இணைந்து பன்மையில்தான்‌ காணப்படு 
கின்றது. “அருங்குறிகளும்‌ அற்புதங்‌ 
களும்‌” என்ற கூட்டுச்‌ சொற்றொடர்‌ 
மாற்‌ 13:22: யோவா 4:49; ௮.ப 2:43: உரோ 
75:19:... கிரேக்க இலக்கியப்‌ பாரம்‌ பரி 
யத்திலும்‌ காணப்படுகிறது. இருப்பினும்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ இம்மரபு எழுபது 
நூலோடு கொண்ட தொடர்பின்‌ விளைவா 
கும்‌. 


1. இிருவெளிபாட்டின்‌ வியத்தகு 
சிறப்பியல்புகள்‌: 

இறையியல்‌ பாணியில்‌ பேசும்போது 
வெளிப்பாடும்‌, அற்புதமும்‌ பிரிக்க முடி 
யாத அளவுக்கு இணைந்தவையாகும்‌. எங்‌ 
கெங்கு எப்பொழுது இறைவன்‌ தம்மையே 
இவ்வுலகில்‌ வெளிப்படுத்தினாரோ, அப்‌ 
பொழுதெல்லாம்‌ விசுவாசமுள்ள மனிதன்‌ 
அவருடைய அற்புதத்தைக்‌ கண்டுணர்ந்‌ 
தான்‌. வெளிப்பாடு என்பது இயற்கைச்‌ 
சூழ்நிலையிவிருநத்து தோன்றக்கூடிய 
அல்லது விளக்கிக்காட்டக்கூடிய நிகழ்ச்சி 
அன்று. இறைவனுடைய பரிசுத்தம்‌ இவ்‌ 


257 


வலகைச்‌ சார்ந்ததன்று. அதாவது 
சாதாரண உலகில்‌ அறியப்படக்கூடியது 
அலல, சிந்தனைக்குட்பட்ட எதற்கும்‌ அப்‌ 
பாற்பட்டது ஆகவே மதிப்பச்சத்துடனும்‌, 


நடுக்கத்துடனும்‌, வியப்புடனும்‌ பதில்‌ 
எழுப்பும்‌ நிகழ்ச்சிகளில்‌ இறை மறை 
யுண்மை வெளிப்படுத்தப்படுகிறது யாத்‌ 


1-86). 


அற்புதங்கள்‌ பற்றியச்‌ சொல்‌ தொகுதி 
யில்‌ கடவுளுடைய பிரசன்னம்‌ சுட்டிக்‌ 
காட்டப்ப்டளெளது யாத்‌ 15:11: சங்‌ 77:14: 
78:18; 85:10.18; 19:89:5; ஏச 25:10. அவருடைய 
தர்ப்பு மற்றும்‌ மீட்புச்செயல்கள்‌, வியப்புக்‌ 
குரியவையும்‌ அசாதாரணமும்‌ ஆனவை 
யாகும்‌. (யாத்‌ 3:20; 34:40; யோசு 3:5; நீதி 
9:12: யோபு 9:10; சங 78:4.11.38; 105:5; எரே 
21:2). யாவேயின்‌ அற்புதங்கள்‌ அச்சத்தை 
எழுப்பும்‌ அளவில்‌ பயங்கரமும்‌ திகிலும்‌ 
எழுப்புவதாக விவரிக்கப்படுகின்‌ றன 
யாத்‌ 34:10; 2 சாமு 7:23; சங்‌ 66:3.5). 
அற்புதத்தைக்‌ குறிக்கப்பயன்‌ படுத்தப்பட்ட 
மற்ற சொற்கள்‌ செயல்‌” (உப 3:22; சங்‌ 
9:11) 66:5; 77:12; 86:58; ஏச 1284, அரிய 
செயல்‌, “அரிய பெரியன", மகத்தானவை, 
வவிமைமிக்கவை (2 சாழு.7:24; 2 அர.9:: 
யோபு 9:19; சங்‌ 71:19; 136:4, புதுமையைப்‌ 
“படைப்பு” என்றும்‌ அழைக்கலாம்‌ யாத்‌ 
4:10; எண்‌ 16:30; ஏச சீச:7; எரே 31:22), 
யாவேயின்‌ செயல்கள்‌ பரிசுத்ததனத்தை 
யும்‌, பெருந்தன்மையையும்‌, (இஸ்ராயேல்‌ 
களுடைய கடவுளின்‌) மீட்கும்‌ சக்தியையும்‌ 
வெளிப்படுத்துகின்றன (சங்‌ 7711-1. 
இந்த பகுதி புதுமையைக்‌ குறிக்கப்‌ பல 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துகின் றது. 


விவிவிய கண்ணோட்டத்தில்‌, அற்புத 


மானது சாதாரண நிலைக்கு மேன்‌ 
பட்டது, வியப்புக்குரியது. அது கடவுளூ 
டைய பிரசன்னத்திற்கு சான்றாக 
உள்ளது. ஆகவே, அற்புதமானது 


இயற்கை அமைவதைத்‌ தகர்த்தெறியும்‌ 
செயல்‌ என்று புரிந்துகொள்ளக்கூடாது. 
நவீன காலப்புரிந்தகொள்ளும்‌ தன்மை 
யின்படி இயற்கைஅமைவு சாரணகாரியம்‌ 
என்ற விதியின்படி, நடக்கிறது, அது 
நம்பத்தகுந்தது என்பதற்கு விவிலியம்‌ 
சான்றுபகருகிறது (ஆதி,8:22, இந்நிலை 
கடவுளுடைய உடன்படிக்கைப்‌ பிரமாணிக்‌ 


அருவ்குறி, அற்புதம்‌ 


கத்தையும்‌ உறுதியையும்‌ எழுத்துக்காட்டு 
கிறது (சங்‌ 79:68; ஏச கீச:[4; எரே 5:24; 
31:36). இறைவன்‌ சட்ட அமைப்புக்கு வெளி 
யிலுள்ளவரும்‌ அல்லர்‌ சட்டங்களுக்குக்‌ 
கட்டுப்பட்டவரும்‌ அல்லர்‌. அனால்‌,அவர்‌ 
எந்த நேரத்திலும்‌ எல்லா இடத்திலும்‌ 
இருக்கின்றார்‌ எரே 24:24, இயற்கை 
உலகின்‌ பொருள்களைட்‌ பயன்படுத்தித்‌ 
தன்னுடைய இலட்சியத்தை நிறைவேற்று 
வதற்கு அவர்‌ விரும்பியவாறு செயலாற்ற 
அவருக்கு எல்லாவிதமான எதந்திரமும்‌ 
உணடு. “கடவுளால்‌ எல்லாம்‌ முடியும்‌” 
என்பது திரும்பத்‌ திரும்பத்‌ தென்படு 
கின்ற சொற்றொடராகும்‌ தி 18:14; ] 
சாமு 14:6: எரே 38:17; மாற்‌ 10:87). அனால்‌ 
இதைக்‌ கொண்டு அவர்‌ தான்தோன்றித்‌ 
தனமாகச்‌ செயலாற்றுகிறார்‌ என்று 
பொருள்கொள்ளக்கூடாது . 


விவிலிய விசுவாசத்தின்‌ அடிப்படைக்‌ 
கோட்பாடுகளில்‌ ஒன்று ஆண்டவருடைய 
பராமரிப்புக்‌ கொள்கையாகும்‌. இதன்படி 
படைப்பவரும்‌ ஆண்டவருமாகிய இறை 
வன்‌ வரலாற்று நகிழ்ச்சிகளுக்கு உருவம்‌ 
அளிக்கிறார்‌. தமது மேலாண்மை தோக்‌ 
கத்திற்கு ஏற்றவாறு இயற்கையின்‌ வவிமை 
யைக்‌ கட்டுப்படுத்துகின்றார்‌. இறைவனது 
செயல்களின்‌ சூழவில்‌ வாமும்‌ மனிதன்‌, 
மக்களிடையே இறைவனது பிரசன்னத்‌ 
தைச்‌ சுட்டிக்காட்டும்‌ அடையாளங்களை 
அன்றாட உலகில்‌ காண விழிப்பாயுள்‌ 
ளான்‌. உண்மையிலேயே விசுவாசமுள்ள 
இஸ்ராயேலனும்‌ அல்லது கிறிஸ்தவனும்‌ 
வியப்புக்குரியவை என்று கருதுபவை, மற்‌ 
றொரு கோணத்தில்‌ மிகச்‌ சாதாரண 
மாகவும்‌, முக்கியத்துவம்‌ இல்லாததாக 
வும்‌ இருக்கலாம்‌. இவ்வாறு செங்கட 
லைக்‌ கடந்த நிகழ்ச்சி ஒரு பயங்கரமான 
காற்று நாணல்‌ கடவில்‌ இருந்த தண்ணீ 
ரை வாரி இஒதுக்கிவிட்டதாக விளக்கப்பட 
வாம்‌; மேலும்‌ மன்னாவும்‌ காடை பறவை 
யும்‌ பாலஸ்தனத்தின்‌ தென்பகுதியில்‌ 
உள்ள பாலை நிலத்திற்குப்‌ பழக்கப்பட்ட 
ஒரு இயற்கையான செயலாக இருக்க 
லாம்‌; அல்லது யோர்தான்‌ ஆற்றைக்‌ 
கடந்த நிகழ்ச்சியானது அண்ட நிகழ்ச்சி 
யால்‌ நீர்‌ தற்காவிகமாகத்‌ தேக்கப்பட்ட 
தாக இருக்கலாம்‌. அதேபோல்‌ இயேசு 


அமருங்குறி, அற்புதம்‌ தொடர்ச்ச] 


வின்‌ ஒரு சில அற்புதங்களும்‌ முடவ 
னைக்குணமாக்குதல்‌ போன்றவை, மாத்‌ 
2:1-13) நவீன மனோதத்துவ அறிவைக்‌ 
கொண்டு விளக்கப்படலாம்‌. இருவர்‌, 
அவர்‌ பழங்காலத்தவரோ, நவீன காலத்‌ 
தவரோ, இப்படியாக அந்தச்‌ செயலின்‌ 
வியப்புக்‌ கூறைக்‌ காணத்‌ தவறிவிடலாம்‌. 
ஆனாப்‌, விவிலிய விசுவாச கண்ணோட்‌ 
டத்தில்‌ அற்புதம்‌ குறிப்பிட்ட விளக்கத்தின்‌ 
படி நடந்ததா என்பதன்று, மாறாக 
கடவுள்‌ அங்கிருந்து அதை வியப்புமிக்க 
தாக மாற்றினாரா என்பதுதான்‌ கேள்வி. 
கடவுள்‌ வியப்புமிக்க வகையிலே பிரசன்ன 
மாயிருந்தார்‌ என்பது, அதைப்‌ பெரிதுப்‌ 
படுத்தப்போதுமான காரணமாகும்‌. 
இதில்‌ ம்ற்ற கூறுகளும்‌ பங்கு கொண்டி 
ருக்கலாம்‌. இவ்வாறு நிலவுக்கும்‌ சூரிய 
னுக்கும்‌ யோசுவாவின்‌ செய்யுள்‌ வடிவ 
மான கட்டளையைச்‌ சொற்பொருளில்‌ தவ 
நாகப்‌ புரிந்துகொள்ளலாம்‌ (யோசுவா 
10:12-19). எவிசாவின்‌ சீடர்கள்‌ அவருடைய 
ஆசிரியரை மகிமைப்படுத்துவதற்காகப்‌ 
பல அரிய செய்ல்சுளைக்கூறுவது: நற்‌ 
செய்திகளின்‌ பாரம்பரியத்தில்‌, கிரேக்க 
வியப்புக்‌ கதைகளின்‌ செல்வாக்கு அகிய 
வை பிற கூறுகளுக்குச்‌ சான றாகலாம்‌. 


பொதுவான பொருளில்‌ இறைவனு 
டைய கரத்தால்‌ தொடப்பட்டதெல்லாம்‌ 
விசுவாசமுள்ள மனிதனுக்குப்‌ புதுமை 
யானவையே. இயற்கை முழுவதும்‌ 
கடவுளை மகிமைப்படுத்துகின்றது. அவரு 
டைய செயல்கள்‌ யாவும்‌ வியப்புமிக்கவை 
(யோபு 38; சங 139:14ி. ஆனால்‌ ஒரு சில 
சூழ்நிலைகளில்‌ கடவுளுடைய செயல, 
தனிமனிதனுடைய வாழ்க்கையில்‌ அல்லது 
மக்களுடைய” வாழக்கையில்‌ ஏற்படுகின்ற 
நெருக்கடி நிலையோடு ஒன்றாகிறது. 
இது குறிப்பிட்ட புதுமைகளைப்பற்றிப்‌ 
பேச வாய்ப்பளிக்கிறது . 


பழைய ஏற்பாட்டில்‌, வியப்புக்குரியவற்‌ 
றக்‌ கூறும்போது “அருஞ்செயல்‌* என்ற 
சொல்‌ முக்கியமாக பயன்படுத்தப்பட்டுள்‌ 
ளது. இந்த வார்த்தையானது “வியப்புக்‌ 
குரியது” அல்ல்து “அசாதாரணமான 
என்ற கருத்தை நமக்குக்‌ கொடுக்கின்றன 
யாத்‌ ச்‌:21; 79; 11:9-10: 1 நான்‌ 10:42; சங்‌ 
105:5; யோவேல்‌ 2:80; 2 நான்‌ 3220. 


22% 


இருந்த போதிலும்‌ இந்த வார்த்தைகள்‌, 
காட்சிக்குரிய இயற்கைக்கு மாறான 
அற்புதம்‌ என்ற கருத்துடன்‌ தொடர்புடை 
யதாகத்‌ தென்படுவதில்லை. இஸ்ராயேல்‌ 
நாடு கடத்தப்படுவதை எசக்கியேல்‌ 
செய்து காட்டியதும்‌, அவரது மனைவி 
இறந்தபோது வருத்தம்‌ கொண்டாடததும்‌ 
மக்களுக்கு ஓர்‌ அடையாளமாகும்‌ (௭௪. 
12:6, 11:24: 24.27). அற்புதம்‌ என்ற சொல்‌ 
வானது “அடையாளம்‌” என்ற சொல்லு 
டன்‌ பொருளில்‌ மிக நெருக்கமானதாக 
அமைந்துள்ளது: மேலும்‌ ஒருசில நேரங்‌ 
களில்‌ அதற்குப்‌ பதிலாக இந்த வார்த்தை 
பயன்படுத்தப்படுகின்றது (2 அர 20:8; ஏச 
39:7); ஒரு சிலநேரங்களில்‌ அதற்கு இணை 
யான பொருளைக்கொடுக்கின்றது 0 அர. 
பீ; சங்‌ 111; செக்‌ 3:59. பெரும்பாலான 
சூழ்நிலைகளில்‌ இரண்டு வார்த்தைகளும்‌ 
இணைந்த ஒன்றாக வருகின்றன யாத்‌ 7:3: 
நெக 9:10; சங்‌ 78:4; 05:27; 1359; எரே 
32.20-21: உப 9 முறைகள்‌). ஏசயா ௮௬ 
தோத்து முற்றுகையிடப்பட்டபோது, நிர்‌ 
வாணமாகவும்‌, வெறுங்காலுடனும்‌ சென்‌ 
றது ஒர்‌ அடையாளமாகும்‌ (ஏச ஊ:8-தி. 
அவர்‌ தன்னுடைய மக்களுடன்‌ “அடை 
யாளங்களாகவும்‌ முன்னறிகுறிசளா கவும்‌ 
உள்ளார்‌. சாதாரண அல்லது அருகதை 
யற்ற பொருட்கள்‌, தெய்வீக வெளிப்பாடு 
அவற்றின்‌ மீது ஒளிவீசி மாற்றும்போது 
அசாதாரணமானவையும்‌ பொருள்‌ பொதி 
ந்தவையாகவும்‌ மாறுகின்றன. கடவுளு 
டைய பிரசன்னத்தைத்‌ தற்செயலான 
குறிப்புகளிலும்‌ அசாதாணரமான நேரங்‌ 
களில்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளின்‌ மாற்றத்‌ 
திலும்‌, அகால இறப்பிலும்‌, போருக்குப்‌ 
பின்‌ நாடு வழக்கமான நிலைக்குத்‌ 
திரும்புவதிலும்‌ அறிந்து கொள்ள முடியும்‌ 
(ஆதி 24:10-21: 1 சாமு ₹:27-36; 14:10: ஏச 
37:30-32)..ஒரு நிகழ்ச்சியின்‌ இயற்கை 
மீறிய தன்மையைப்‌ பொறுத்ததன்று அற்பு 
தம்‌. அசாதாரணமான அது நடக்கும்‌ 
நேரத்தைப்‌ பொறுத்ததாகும்‌. அதாவது 
ஒரு குறிப்பிட்ட குழ்நிலையில்‌ இறை 
வனது திட்டத்தில்‌ புரிந்து கொள்ளக்‌ 
கூடிய குறிப்பிட்ட பொருளுடன்‌ நிகழ்வ 


தைப்‌ பொறுத்தது. எகிபிதியர்களுக்கு 
செங்கடலைக்‌ கடந்த நிகழ்ச்சியானது, 
இயற்கைக்கு மாறான நிகழ்ச்சியாகும்‌ 


259 


அனால்‌, வரலாற்று நெருக்கடி நிலையில்‌ 
இருந்த இஸ்ராயேலருக்கு இறைவாக்கு 
விளக்க ஒளியில்‌, இந்த நிகழ்ச்சி கடவுளூ 
டைய அற்றலுள்ள பிரசன்னத்தை வெளிப்‌ 
படுத்தியது. அதேபோல்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டதும்‌, உயிர்த்ததுவம்‌ யூதர்‌ 
களுக்கு இடறலாகவும்‌ கிரேக்கர்களுக்கு 
முட்டாள்தனமான செயலாகவும்‌ இருந்‌ 
தன. அனால்‌ திருச்சபைக்கு இது கடவு 
ளின்‌ ஞானத்தின்‌, வல்லமையின்‌ அடை 
யாளமாக்‌ விளங்கியது 0 கொரி 118-85. 
பரந்த கண்ணோட்டத்தில்‌ பார்க்கின்ற 
போது விவிவியத்தில்‌ எடுத்துக்கூறப்‌ 
பட்டிருக்கும்‌ இறைவனது செயல்களின்‌ 
வரலாறு, தொடக்கத்திலிருந்து முடிவு 
வரை அற்புதமானதாகும்‌. இருந்த போதி 
வும்‌ கடவுள்‌ மனிதர்களுடன்‌ தொடர்பு 
கொண்டபோது முடிவுகள்‌ செய்ய வேண்‌ 
பூய சிலநேரங்கள்‌ இருந்திருக்கின்‌ றன. 
விவிலியப்‌ பாரம்பரியத்தில்‌ அந்த நேரங்‌ 
கள்‌ அற்புதங்களின்‌ மிகுதியால்‌ சிறப்பு 
பெற்றுள்ளன. இப்படியாக இஸ்ராயேவர்‌ 
களின்‌ தொடக்ககால வரலாறு பல 
அற்புதங்களைக்‌ கொண்டி ௬ுந்ததாக 
விவரிக்கப்படுகிறது. அதேபோல்‌ இஸ்ரா 
யேலர்கள்‌ இவ்வுலக அரசியல்‌ வாழ்க்கை 
யில்‌ மூழ்கி இருந்தபோது இறைவாக்‌ 
கினர்‌ வழியாகக்‌ கடவுள்‌ பேசினார்‌. இது 
இறைவாக்கினர்களுடைய சீடர்களின்‌ 
கண்ணோட்டத்தில்‌ புதிய அற்பதங்களால்‌ 


சிறப்புப்‌ பெற்றது. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக, புதிய யுகத்தின்‌ ஆரம்பமானது, 
அருங்குறிகளாலும்‌, அற்புதங்களாலும்‌, 


அதாவது கிறிஸ்து நிறைவேற்றிய அற்‌ 
புதங்களால்‌ மட்டுமல்லாது (அ.ப. 23, 
திருச்சபையும்‌ அப்போஸ்தலர்களும்‌ 
செய்த அற்புதங்களாலும்‌ (யோவா 14:18; 
அ.ப.ச்‌:18.30; 5:18-58:8; 14:3; 1 கொரி 12:70, 
38; 2 கொரி 1212; கலா 3:5: எபி 14 
சிறப்புப்‌ பெற்றது என்று புதிய ஏற்பாடு 
உறுதிப்படுத்துகிறது. 
2. அடையாள நிகழ்ச்சிகளான 
புதுமைகள்‌:- 

அடிக்கடி அற்புதத்தையும்‌ அருங்‌ 
குறியைக்‌ குறிக்கும்‌ விவிவியச்‌ சொற்கள்‌ 
தொடர்புபடுத்திக்‌ கூறப்படுகின்றன. இது 
விவிவிய அற்புதங்களின்‌ மற்றொரு தன்‌ 
மையை எடுத்துக்‌ கூறுகின்றது. அவைகள்‌ 


அருங்குறி, அற்புதம்‌ தொடர்ச்ச] 


கடவுளுடைய செயல்களின்‌ வியப்புக்குரிய 
தன்மைக்கு மட்டும்‌ சான்று பகர்வ 


்‌- தோடல்லாமல்‌ அச்சறுத்தலாகவோ வாக்‌ 


குறுதியாகவோ அல்லது ஆதரவாகவோ 
பாதகமாகவோ பேசப்பட்ட ஆண்டவரு 
டைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்‌ 
விளைவையும்‌ கொண்டிருக்கிறது. அருங்‌ 
குறியானது, இறைவாக்கு வார்த்தைக்கு 
நெருங்கிய உறவுடையது. அனால்‌ இரண்‌ 
டாந்தரமானது. அனுபவச்‌ சான்று அளித்‌ 
தது. இதனால்‌ மனிதர்கள்‌ கடவுளுடைய 
வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாமல்‌ 
அதைத செயவிலும்‌ பார்க்கலாம்‌. 

ஒர்‌ அருங்குறியானது புலன்களை, 
குறிப்பாகப்‌ பார்வையை, பாதிக்கின்றது. 
பழைய ஏற்பாட்டில்‌ அடையாளம்‌ என்ற 
சொல்‌ பல பொருட்களில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. புதுமையோடு தொடர்புபடுத்‌ 
தப்படும்‌ போது அருங்குறி கண்ணுக்குத்‌ 
தென்படக்கூடிய குறி. அது கண்ணால 
காணமுடியாத ஆற்றலையும்‌, இந்த 
உலகில்‌ கடவுளுடைய செயலையும்‌ சட்டி க்‌ 
காட்டும்‌ புற அடையாளத்தை உணர்த்து 
கிறது. அடிக்கடி அருங்குறிகள்‌ தெய்‌ 
வீகக்‌ கட்டளையுடன்‌ தொடர்புள்ள வகை 
யில்‌ நான்‌ உங்களோடு இருப்பேன்‌” 
என்ற கடவுளுடைய உறுதிமொழியின்‌ 
சான்றாகக்‌ கொடுக்கப்பட்டது. இப்படி 
யாக யாத்‌ 3:12-இன்படி யாவே மோசேயை 
நோக்கி “நாமே உன்னோடு இருப்போம்‌, 
அதுவுமன்றி நீ நம்‌ மக்களை எகிப்தி 
னின்று வெளியேறச்‌ செய்த பின்னர்‌, இம்‌ 
மலையின்‌ மீதே கடவுளுக்குப்‌ பவி இடு 
வாய்‌. நாம்‌ உன்னை அனுப்பினோம்‌ 
என்பதற்கு இதுவே அடையாளமாகும்‌ 
என்று அருளினார்‌”. அதாவது இஸ்ரா 
யேலர்‌ யாவேக்கு ஊழியம்‌ செய்வதற்காக 
விடுவிக்கப்பட்ட ஒர்‌ இனமாய்‌ இருப்பது 
தூதின்‌ வரலாற்றுப்‌ பூர்வமான உறுதிப்‌ 
பாடாகும்‌. தணி நபார்களுடைய வரலாற்‌ 
றுப்பூர்வமான நிகழ்ச்சிகளைத்‌ தவிர்தீது, 
மோசேக்கு நேர்முகமாகவோ யாத்‌ ச்‌:8- 
9.7 அல்லது இஸ்ராயேலர்களின்‌ முன்னி 
லையிலே (சீ: 26,30) அல்லது பார்வோனின்‌ 
முன்னிலையிலே (1:3: 8:23; 10:1-3) அளிக்கப்‌ 
பட்ட அடையாளங்களின்‌ நோக்கம்‌ 
மோசே யாவேயின்‌ பேராள்‌ என்பதைப்‌ 
புற அடையாளத்தால்‌ உறுதிப்படுத்துவ 


அருங்குறி, அற்புதம்‌ (தொடர்ச்ச 


தாகும்‌. இதே மாதிரியான நோக்கம்‌ (மிதி 
யான்‌ நாட்டு மக்களைத்‌ துன்புறுத்திய 
போத கிதயோனை நியமித்த கதையிலும்‌ 
காணப்படுகிறது இதி ௪:11-22, கிதயோன்‌, 


வல்லமையுள்ள செயல்கள்‌ எல்லாம்‌ 
எங்கே? குறிப்பாக கடத்தல்‌ காலத்தி 
விருந்து செய்யப்பட்டவைகள்‌ எங்கே? 
என்று கேட்கிறார்‌. யாவே அவரை 


அழைத்து இஸ்ராயேலை விடுவிப்பதாகக்‌ 
கூறி, “நான்‌ உன்னோடு இருப்பேன்‌” 
என்று அவருக்கு உறுதி அளிக்கின்றார்‌. 
தன்னுடன்‌ பேகபவர்‌ யாவே என்பதற்கு 
சான்றாக கித்யோன்‌ அடையாளம்‌ கேட்‌ 
கின்றார்‌. அவருடைய காணிக்கை சுட்டெ 
ரிக்கப்படுவதிலிருந்து ஒர்‌ அடையாளம்‌ 
பெறுகிறார்‌. அதேபோல்‌ அரசாட்சியின்‌ 
தொடக்கக்காலத்திலும்‌ சாமு 9-0), 
சவுலைக்‌ கடவுள்‌ இஸ்ராயேலர்களைப்‌ 
பகைவர்களின்‌ கையின்று விடுவிப்பதற்‌ 
காகத்தேர்ந்தெடுத்துள்ளார்‌ என்ற செய்தி 
யைச்‌ சாமுவேல்‌ சவுலுக்கு அளித்து 
07 சாமு 9-10) இச்செய்தி அருங்குறி 
களால்‌ உறுதிப்படுத்தப்படும்‌ என்று கூறு 
கிறார்‌ (10:1-19. “இந்த அடையாளங்கள்‌ 
எல்லாம்‌ உனக்கு நேரிடும்போது 
உன்னால்‌ செய்ய முடிந்தவற்றை எல்‌ 
லாம்‌ செய்‌” (0:7) என்று கூறுகிறார்‌. 


இந்தப்‌ பகுதிகள்‌ அடையாளத்திற்கும்‌ 
வார்த்தைக்கும்‌ இடையில்‌ உள்ள 
தொடர்பை மட்டும்‌ காட்டுவதில்லை 
மாறாக அருங்குறியானது வருவதுரைக்‌ 
கும்‌ தன்மையுள்ளது என்பதையும்‌ காட்டு 
கிறது. அவை யாவே நிகழ்காலத்தில்‌ 
தர்ப்பாகவோ இரக்கமாகவோ பேசிய 
சொல்லை உறுதிப்படுத்தச்‌ செய்யப்போவ 
தைச்‌ சுட்டி க்காட்டுகின்றன. இறைவாக்கி 
னர்களுடைய தலையாய பணி “கடவளுூ 
டைய வார்த்தையை" அறிவிப்பதாகும்‌. 
அது மன வருத்தத்தையும்‌, விசுவாசத்தை 
யும்‌ தூணடக்கூழுியதாகும்‌. அவை அடை 


யாளங்களையும்‌ செயல்படுத்தப்பட்ட 
அவடையாளங்களையும்‌ சுட்டு ச்காட்டூன 
அவை வரலாற்றில்‌ இறைவார்த்தையின்‌ 


ஆற்றல்‌ மிக்க தன்மையை எடுத்துக்‌ காட்‌ 
பூன. ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு 
ஏச 7:10-16-ல்‌ உள்ள .இம்மானுவேல்‌ அறி. 
குறியாகும்‌. எசயா கடவுளுடைய வார்த்தை 


260 


யை அரசர்‌ ஆகாசுக்கு அறிவித்தார்‌. 
அதாவது சீரியர்களுடன்‌ இஸ்ராயலர்கள்‌ 
செய்துள்ள நட்பானது நிலைக்காது 
என்றும்‌, யூதாவில்‌ பொம்மை அரசனை 
நியமிக்கும்‌ திட்டம்‌ தோலவியுறுமென்றும்‌, 
யாவே தன்னுடைய வார்த்தையை அரசன்‌ 
தேர்ந்தெடுக்கின்ற எந்த அடையாளத்‌ 
தைச்செய்தும்‌ உறுதிப்படுத்துவர்‌ என்றும்‌ 
கூறினார்‌. இதற்கு இறைவனால்‌ எல்லாம்‌ 
செய்ய முடியும்‌. அரசன்‌ தண்ணுடைய 
பக்தி என்ற போர்வையின்‌ அடியில்‌ 
அடையாளம்‌ கேட்க மறுத்தாலும்‌, அடை 
யாளம்‌ முன்னறிவிக்கப்படுகிறது. இந்த 
இறைவாக்குக்குப்‌ பொருள்‌ அளிப்பதில்‌ 
பலப்பிரச்சினை உண்டு. இவற்றை இம்‌ 
மானுவேல்‌ என்ற தலைப்பில்‌ காண்க. 
இந்த அடையாளங்கள்‌ தமது நோக்கத்தை 
நிலறவேற்றுவதற்காக யாவே வரலாற்றுச்‌ 
சூழ்நிலையில்‌ பிரசன்னமாக உள்ளார்‌ 
என்பதைச்‌ சுட்டுகின்றன. இறைவாக்கி 
னரும்‌ அவரது குடும்பமும்‌ (ஏச 8:16-19), 
விகவாசச்‌ செழிப்பு மீண்டும்‌ கிடைத்தல்‌ 
(37:ம0-38; 2 அர 19:29-30, நிகழ்த்தப்பட்ட 
மாதிரிச்‌ செயல்கள்‌ ச 20:3; எச 4:14) 
போன்றவை விளக்கிக்காட்டும்‌ அடையாள 
மாகவாம்‌. அதேபோல்‌ புதுயுகத்தைப்‌ 
பற்றிய இறுதிக்கால உறுதிமொழிகள்‌, 
நிகழவிருக்கும்‌ அடையாளங்களின்‌ 
முன்னறிவிப்போடு தொடர்புடையன (ஏச. 
45:14; 55:10-13). அப்போது புமி வியத்தகு 


முறையில்‌ மாற்றியமைக்கப்படும்‌. உண்‌ 
மையிலேயே வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
வியப்புமிக்க நிகழ்ச்சிகளின்‌ முன்னறி 


விப்புத்‌ தன்மை வெளிப்பாட்டு இலக்கியங்‌ 
களில்‌ முக்கிய இடம்‌ பெறுகின்றது. 
(தானி 4:8-9; 6:27: யோவே 3:50). புதிய ஏற்‌ 
பாடும்‌ இந்த உலகின்‌ முடிவு அடையா 
எங்களாலும்‌, அற்புதங்களாலும்‌ அறிவிக்‌ 
கப்படும்‌ என்பதை அறிவிக்கிறது லூக்‌ 
21:11.25; திருவெளி 12:1.3; 154; அ.ப 2:19. 


ஒத்தை நற்செய்திகளில்‌ வரும்‌. புது 
மைகள்‌ மெசியா காலத்தில்‌ உதயமாகிய 
இறையரசின்‌ வருகையை அறிவிக்கும்‌ 
சூழ்நிலையில்‌ நிகழ்கின்றன. இயேசு 
அரசின்‌ நற்செய்தியை மட்டும்‌ அறிவிக்க 
வில்லை: தன்னுடைய செயல்களில்‌, குறிப்‌ 
பாகப்‌ பேய்களை ஓட்டுவதில்‌, இறைவனு 


261 


டைய வாக்குறுதிகள்‌ நிறைவேறுகின்‌ தன 
என்பதற்குச்‌ சான்றுகளையும்‌ காட்டி 
னார்‌. நற்செய்தி ஆசிரியர்கள்‌ புதுமை 
கனை மெசியாச்‌ செய்ல்களாகவும்‌ வல்லை 
மை மிக்க செயல்களாகவும்‌ நோக்கினர்‌. 
அவற்றை விசுவாசக்‌ கண்ணோடு நோக்‌ 
கினதால்‌, அவை மனிதனுடைய மீட்புக்‌ 
காக இறைவன்‌ அற்றியவற்றையும்‌, அவ 
ரால்‌ நியமிக்கப்பட்ட இயேசுவையும்‌ அடை 
யாளம்‌ காட்டின, இவ்வாறு அவருடைய 
போதகத்தோடு அடையாளங்களும்‌ நிகழ்ந்‌ 
தன. அவை இறைனுடைய வார்த்தையைக்‌ 
கேட்சமட்டுமல்ல, உலகில்‌ அதன்‌ ஆற்றல்‌ 
மிக்க தன்மையை மனிதர்‌ காணவும்‌ 
வாய்ப்பளித்தன மாத்‌ 1/:2-5; லூக்‌ 7:22; 
10:83-84). அவர்‌ பேய்களை ஒட்டுதல்‌, 
சாத்தனது ஆட்சி அழிக்கப்பட்டு, இறை 
யரசு ஆற்றலோடு வந்துகொண்டிருப்ப 
தற்கு அடையாளமாகும்‌. மது 12:24; மாற்‌ 
ஏ:22-30; லூச்‌.11:20). அவர்‌ குணமாக்குதல்‌, 
பாவமன்னிப்பில்‌ வெளிச்காட்டப்படும்‌ 
இறைவனது பிரசன்னமும்‌ ஆற்றலும்‌ 
அருகில்‌ இருப்பதற்கு அடையாளமாக 
உள்ளது மோற்‌ 4:11. கடவில்‌ புயலை 
அடக்குதல்‌ போன்ற இயற்கை சார்ந்த 
புதுமைகள்‌ (ச:55-4). இயேசுவின்‌ வார்த்‌ 
தைகளிலும்‌ செயல்களிலும்‌ வெளிப்படுத்‌ 
தப்பட்ட இறைமேலாண்மையின்‌ மகத்து 
வத்தையும்‌ ஆற்றலையும்‌ உணர்ந்தவர்‌ 
களிடம்‌ ஏற்பட்ட மதிப்பச்‌ சத்தை எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. நான்காம்‌ நற்செய்தியில்‌, 
இயேசுவின்‌ புதுமைகள்‌ தன்மையாலே 
சிறப்பான அடையாளங்களாகும்‌; அதா 
வது, விசுவாசம்‌ உள்ளவர்களுக்கு, இயேசு 
இறைமகன்‌ என்று அவரது மாட்சிமையை 
யும்‌ வெளிப்படுத்தும்‌ அடையாளப்‌ படங்‌ 
களாகும்‌ (யோவா 2:11: 9:3; ப:4.4ீ0) 


3. அறிகுறிகள்‌-அற்புதங்களில்‌- 
சயத்தன்மை:- 

விவிவியப்‌ புதுமைகளின்‌ மற்றொரு 
பண்பு அவற்றின்‌ ஐயத்தன்மையாகும்‌, அச்‌ 
சுறுத்தவாகவோ வாக்குறுதியாகவோ பேச 
ப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்த அடை 
யாளம்‌ கொடுக்கப்பட்டாலும்‌, ஐயமின்றி 
உறுதிப்படுத்தும்‌ ஆற்றல்‌ இந்த அடையா 
எங்களுக்கு இல்லை. அடையாளம்‌ விசு 
பாசத்துக்கு ஆதரவு அளிக்கிறது. அதை 


அருங்குறி, அற்புதம்‌ தொடர்ச்ச] 


உறுதிப்படுத்துகிறது. ஆனால்‌ விசுவாசச்‌ 
சரூழ்நிலைக்குப்‌ புறம்பாக உள்ள 
மனிதனுக்கு இது உறுதியான அடையாள 
மாக அமையாது. அதாவது விசுவாசம்‌ 
தேவையில்லாத அளவுக்கு இதை உறுதி 
யான சான்று அளிக்கவில்லை. மோசே 
எகிப்தில்‌ செய்ததாகக்‌ கருதப்படும்‌ பல 
அறிகுறிகளும்‌ பாரவோன்‌. இஸ்ராயேல 
ருடைய மனதில்‌ பாதிப்பை ஏற்படுத்திய 
தாகத்‌ தெரிகிறது. அனால்‌ அவற்றின்‌ 
சான்றுபகரும்‌ ஆற்றல்‌, எகிப்திய மந்திர 
வாதிகளும்‌ சில அறிகுறிகளைச்‌ செய்த 
னர்‌ என்பதாலும்‌ பாரவோனின்‌ கடின 
இதயம்‌, வரலாற்றில்‌ யாவேயின்‌ மேலாண்‌ 
மையின்‌ சான்றுகளைக்‌ காணத்தவறிய 
இஸ்ராயேலரின்‌ குருட்டுத்தனம்‌ ஆகிய 
வற்றாலும்‌, பலவீனப்படுத்தப்பட்டதற்குப்‌ 
பாரம்பரியம்‌ சாட்சி கூறுகிறது. நடந்த 
வற்றையெல்லாம்‌ கண்டபின்னும்‌, இஸ்ரா 
யேலர்‌ “ஆண்டவர்‌ நம்மோடு இருக்கிறா 
ரா இல்லையா? என்று முணுமுணுத்தனர்‌ 
யாத்‌ 17:0). அதுபோலவே புதிய ஏற்பாட்‌ 
பூல்‌ இயேசுவின்‌ அறிகுறிகளும்‌ அற்புதங்‌ 
களும்‌ மறுக்க முடியாதபடி விசுவாசத்‌ 
திற்கு இட்டுச்‌ செல்லவில்லை பயோவா,.12: 
37. மாறாகப்‌ பெரும்பாலும்‌ அவை மக்க 
ளின்‌ வேடிக்கை பார்க்கும்‌ தன்மையைத்‌ 
தாண்டின. இயேசுவை ஒரு வியப்புகள்‌ 
செய்பவர்‌ என்று அளவிலேயே மக்கள்‌ 
இயேசுவைச்‌ சூழ்ந்தனர்‌. அவருடைய 
எதிரிகள்‌ கூட அவர்‌ புதுமைகள்‌ செய்த 
தாக ஏற்றுக்கொண்டனர்‌ (மாற்‌ 3:24. நான்‌ 
காம்‌ நற்செய்தியின்படி, இயேசுவின்‌ 
அறிகுறிகள்‌ தவறாகப்‌ புரிந்துகொள்ளப்‌ 
பட்டன. பகைமையை வளர்த்தன. சாவுக்கு 
இட்டுச்‌ சென்றன யோவா 17:47). 


அற்புதங்களின்‌ சயத்தன்மைபற்றி 
உபாகமச்‌ சட்டத்தில்‌ விவாதிக்கப்பட்டுனள்‌ 
ளது (உப.13:1-5). ஒரு இறைவாக்கினரோ 
அல்வது கனவ காணபவரோ ஒரு அருங்‌ 
குறி அல்லது வியப்புக்குரிய செயலைச்‌ 
செய்து. அதன்‌ மூலம்‌ இஸ்ராயேலர்கள்‌ 
மற்ற கடவுளுக்கு ஊழியம்‌ செய்து நெறி 
தவறி நடக்கச்‌ செய்தால்‌, அந்த அருங்‌ 
குறி அல்வது வியப்புச்செயல உண்மை 
யானதாக இருந்தாலும்கூட, அவனுக்குச்‌ 
செவிமடுச்கக்கூடாது; இப்படியாக 


அருங்குறி, அற்புதம்‌ தொடர்ச்சி 


கடவுள்‌ தம்மக்களின்‌ பிரமாணிக்கத்தை 
சோதிக்கின்றார்‌ என்று கூறுப்பட்டுள்ளது. 
அடையாளமானது, வரலாற்றுப்‌ பூர்வமாக 
யாத்திரை நிகழ்ச்சியில்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்டுள்ள கடவுளுடைய வார்த்தைக்குப்‌ 
பொருத்தமானதாக இருக்கவேண்டுமென்‌ 
றும்‌ சொல்லப்படுகிறது. இப்படியாக 
அறிகுறியானது தானாகவே கடவளுடைய 
பிரசன்னத்திற்குச்‌ சான்றாக அமைவ 
தில்லை (2 அர 4:22: இறைவாக்கினர்‌ 
களால்‌ விளக்கப்பட்டு யாவேயின்‌ மீட்பு 
வரலாற்றின்‌ சூழ்நிலையில்‌ நோக்கும்‌ 
போதுதான்‌ அவை பொருள்‌ பொதிந்த 
வையாகும்‌. உண்மையிலே விசுவாசம்‌ 
இயற்கையிலும்‌, வரலாற்றிலும்‌ இறைவ 
னின்‌ பராமரிப்பிலும்‌ காணக்கூடூய அடை 
யாளங்களை உணர்ந்துகொள்ளமுடியம்‌. 
அனல்‌ வியப்புகுரியவற்றில்‌ கவர்ச்சி விச 
வாசத்திற்கு இட்டு செல்லமுடியாது. 
அற்புதங்களின்பால்‌ உள்ள ஆர்வம்‌ விச 
வாசத்திற்கு மாற்றாக அமையாது. பிற்‌ 
கால விவிவிய யூத மறை இறைவாக்கு 
மறைந்து விட்டது என்று நம்பியபோது 
(சங்‌ 74:09: ] மக்‌ 4:45: 9:27; 14:4), கண்ணால்‌ 
பார்க்கக்கூடிய பகட்டான வியப்புகளின்‌ 
மேல்‌ கவனம்‌ செலுத்தும்‌ மனநிலை 
இருந்தது (2 நான்‌ 20:20-30; 32:20-31: தாணி 
14:31-42; ச மக்‌ 1:19-25; 3:22-40; 10:20-31). 
புதிய ஏற்பாடானது அற்புதத்தின்‌ கண்‌ 
ணால்‌ பார்க்கக்‌ கூடிய குணத்தை வவி 
யுறுத்தத்‌ தயங்கியது. ஏற்கனவே பார்த்தது 
போல அற்புதமும்‌, அருங்குறியும்‌ பெரும்‌ 
பாலும்‌ இணைந்தே காணப்படுகின்றன. 
இயேசுவும்‌ தன்னைப்பற்றிய வியப்புகள்‌ 
செய்பவர்‌ என்ற பாராட்டுப்‌ புகமுரையைப்‌ 
பெறக்கூடிய சோதனையைத்‌ தொடர்ந்து 
சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 
"வானத்திலிருந்து அறிகுறியைத்‌ தேடு 
வது” கடவுளை தேடுவதற்கு மாற்றாக 
அமையலாம்‌, ஆகவே சந்தேகக்‌ குணம்‌ 
படைத்த பரிசேயர்களைக்‌ குந்து கொள்‌ 
கின்றார்‌. “எந்த அறிகுறியும்‌ இந்தத்தலை 
முறைக்குக்‌ கொடுக்கப்படாது” (மாற்‌ 4:12; 
மது 12:99; லூக்‌ 11:24; மத்‌ 16:1-4; யோவா ச:-௧0; 
6:30) என்று மறுத்துவிடுஅிறார்‌. இவரு 
டைய வல்லமைமிக்க செயல்கள்‌ மன 
மாற்றத்தையும்‌ விசுவாசத்தையும்‌ உண்‌ 
டாக்குவதற்குப்‌ பதிலாக அவர்களின்‌ 


202 


கடுமையான உள்ளங்களையே எதிர்‌ 
கொண்டன; ஒருவேளை தீர்‌ சீதோனைச்‌ 
சேர்ந்த புறவினத்தார்‌ இந்த அற்புதங்‌ 
களைக்‌ கண்டிருந்தால்‌ அவாகள்‌ மனம்‌ 
மாறி இருப்பார்கள்‌ என்று கிறிஸ்து 
கூடினார்‌ முத்‌ 11:87; லூக்‌ 10419. மேலும்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாகப்‌ புதிய ஏற்‌ 
பாடு மற்றவர்கள்‌ அற்புதம்‌ என்று கருது 
கின்ற செயல்களை, அற்புதமான செயல்‌ 
கன்‌ என்றே கருதவில்லை. ஏனெனில்‌ 
அவை கடவுளுடைய திட்டத்தை வெளிப்‌ 
படுத்தவில்லை; மாறாக மனிதர்களை 
ஏமாற்றுகின்றன. கடைசியில்‌ மாற்குவின்‌ 
சிறிய வெளிப்பாட்டு உரையின் படி, 
காலத்தின்‌ இறுதியில்‌ “போலி மெசியாக்‌ 
களும்‌, போவி இறைவாக்கினர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌ தோன்றி, கூடுமானால்‌ 
தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையும்‌ 
ஏமாற்றக்‌ கூடிய அருங்குறிகளும்‌, அற்‌ 
புதங்களும்‌ செய்து காட்டுவார்கள்‌” (மாற்‌ 
13:22: 2 தெச 2:2). சாத்தானும்‌, அதனுடம 
உதவியாளர்களும்‌ கூட அற்புதங்கள்‌ 
நிகழ்த்த முடியும்‌ என்று சொல்லப்‌ 
பட்டுள்ளது கருவெளி 13:13-14; 16:14: 19:20). 
இயேசு இந்தச்‌ சீர்கெட்ட தலைமுறைக்கு 
கயமற்ற அருங்குறி தர மறுத்த போதிலும்‌, 
கடவுளுடைய அரசின்‌ அற்புதங்களையும்‌ 
அருங்குறிகளையும்‌ நிகழ்த்துவதில்‌ அவரு 
டைய பணி அடங்கி இருந்தது. பார்வை 
யாளர்களுக்கு இந்த நடவடிக்கைகள்‌ 
மற்றவர்‌ செய்யக்கூடிய அற்புதங்களி 
விருந்து வேறுபட்ட ஒன்றாகத்‌ தென்பட 
வில்லை; ஆனால்‌, விகவாசத்துடன்‌ 
இதைப்பார்த்தவர்களுக்கு இந்த அருங்‌ 
குறிகள்‌ வரப்போகின்ற கடவளுடைய 
அரசைச்‌ சட்டிக்காட்டின . எல்லாவற்றிற்‌ 
கும்‌ மேலாகத்‌ திருச்சபையின்‌ விசுவாசக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ பார்க்கின்றபோது, 
இயேசுவே அந்தப்‌ புதிய அரசின்‌ அருங்‌ 
குறியாக அமைகின்றார்‌. ஆகையினாலே 
சிமி யோன்‌ லூக்‌ 2:54 குழந்தை இயேசு 
அடையாளமாகக்‌ கொடுக்கப்பட்டி ௬க்‌ 
அன்றார்‌ என்று அறிவிக்கின்றார்‌. மேலும்‌ 
மத்தேயு நற்செய்தியிண்‌ ஆசிரியர்‌ எழுபது 
நாவின்‌ மொழி பெயர்ப்பைச்‌ சார்ந்த ஏச 
7:4-இல்‌ கூறப்பட்ட இம்மானுவேல்‌ அடை 
யாளம்‌ பற்றிய இறைவாக்கு நிறைவேறுவ 
தாக அறிவிக்கிறார்‌ மத்‌ 1: 88-89). திருச்‌ 


263 


சபையின்‌ விசுவாசத்தில்‌ கடவுளின்‌ மிக 
வல்லமையுள்ள செயல்‌ இயேசுவின்‌ 
உயிர்ப்பாகும்‌. இதனுடைய பின்னனியில்‌ 
இயேசுவின்‌ வாழக்கையில்‌ நிறைவேற்றிய 
எல்லா அருங்குறிகளும்‌, வல்லமையுள்ள 
செயல்களும்‌ புரிந்து கொள்ளப்பட்டன. , 


அருட்கொடைகள்‌ (CHARISMS) 
“அருட்கொடைகள்‌” என்பது “காரி 
ஸ்மா” என்று கிரேக்கச்‌ சொல்லின்‌ 
தமிழாக்கம்‌ ஆகும்‌. இதற்கு, இறைவன்‌ 
கருணையோடு வழங்கும்‌ “இலவசக்‌ 
கொடைகள்‌” என்பது பொருள்‌. இதனை 
“அருள்‌ என்ற சொல்லாலும்‌ குறிக்க 
லாம்‌. இறைவன்‌ தாம்‌ வழங்கும்‌ அருட்‌ 
கொடைகளைத்‌ திருப்பி எடுத்துக்கொள்‌ 
வதில்லை உரோ 17:29), அருள்‌ என்னும்‌ 
கொடை கிறிஸ்துவின்‌ வழியே நம்மை 
வந்தடைகின்றது (உரோ 5:15 தெற. இக்‌ 
கொடை நம்‌ அண்டவராகிய கிறிஸ்து 
இயேசுவில்‌ முடிவில்லா வாழ்வுக்கு 
இட்டுச்செல்கிறது (உரோ 8:29. இறைவன்‌ 
நம்மைக்‌ கிறிஸ்துவின்‌ அருளால்‌ நிறைத்‌ 
துள்ளார்‌ எபே 1:60; இன்னும்‌ தம்‌ 
மகனோடு அனைத்தையும்‌ நமக்கு அளிப்‌ 
பார்‌ (உரோ 4:49. இறைவனளிக்கும்‌ 
கொடைகளுள்‌ தலைசிறந்தது தூய 
ஆவியே. நமக்கு அருளப்பட்ட தூய ஆவி 
வழியாய்‌ இறையன்பு நம்‌ உள்ளங்களில்‌ 
பொழியப்‌ பெறுகின்றது (உரோ 8:15. தூய 
ஆவியார்‌ நம்‌ உள்ளத்தில்‌ உறைகினறார்‌; 
தாம்‌ விரும்பியளிக்கும்‌ அருட்கொடை 
களின்‌ வழியே தம்மையே வெளிப்படுத்து 
கின்றார்‌ 0 கொரி 12:1-4. தொடக்ககாலத்‌ 
திருச்சபையில்‌ இக்கொடைகள்‌ நிறைந்து 
காணப்பட்டன. அவற்றைப்‌ பயன்படுத்து 
தல்‌ சில பிரச்சினைகளை எழுப்பியது. 
ஆகவே தம்முடைய திருமுகங்களிலே 
புனித பவுல்‌ இக்கொடைகளின்‌ பண்பும்‌ 
பயனும்‌ பற்றித்‌ தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. 


1. அருட்கொடை அருபவம்‌ :- 

பழைய ஏற்பாட்டின்‌ காலத்திலேயே 
இறைவன்‌ ஆவி அடியவரை அட்‌ 
கொண்டு அவர்களைக்‌ தம்கொடை 
களால்‌ நிரப்புகிறார்‌. சிலர்‌ இறைவாக்கு 
களைச்சீர்‌ தூக்கிப்பார்க்கும்‌ திறம்‌ பெற்றி 
ருந்தனர்‌ 0 அர 22:89. சிலர்‌ அவியாரால்‌ 
பரவச நிலைக்கு அழைத்துச்‌ செல்லப்‌ 


அருங்கொடை 


பெற்றனர்‌ “எச 3:19. சிலர்‌ வியக்கத்தக்க 
வகையில்‌ இடம்விட்டு இடம்மாறும்‌ இடப்‌ 
பெயர்ச்சித்‌ திறம்‌ பெற்றனர்‌ ம அர 18:12, 
வரவிருக்கும்‌ மீட்பருக்கு வாக்களிக்கப்‌ 
பட்ட கொடைகளைப்‌ பொதுவாக அவி 
யாருக்கு உரித்தாக்குகிறார்‌ இறைவாக்‌ 
கினரான எஏசயா (ச பி. கல்லான 
இதயத்தைக்‌ கனிய வைப்பவர்‌ ஆவியார்‌ 
என உணர்த்துகிறார்‌ எசக்கியேல்‌ (எச 
20:85 தொ). ஆவியாரின்‌ கொடைகள்‌ 
எல்லா இனத்தவர்‌ மேலும்‌ பொழியப்‌ 
படும்‌ என அருட்கொடைகளின்‌ பொது 
மைப்பண்பை விளக்குகிறார்‌ யோவேல்‌ 
(யோவே 3:1 தொ). தொடக்ககாலத்‌ திருச்‌ 
சபையில தூய்‌ அவியின்‌ கொடைகள்‌ 
பற்றிய அனுபவத்தைப்‌ புரிந்துகொள்ள, 
மேற்கூறப்பட்ட இறுதிக்காலம்‌ பற்றிய 
வாக்குறுதிகளை மணத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஏனெனில்‌, இக்கொடைகள்‌ 
எலலாம்‌ திருச்சபையின்‌ தொடக்கச்‌ 
காலத்தில்‌ நிறைவேறின. இளந்திருச்சபை 
ஆவியாரின்‌ கொடைகளை முழுவதும்‌ 
பெற்று அனுபவித்தது. ஏனெனில்‌ திருச்‌ 
சபையே  இவ்வாக்குறுதிகளின்‌ நிறை 
வாகும்‌, 

1. அப்போஸ்தலர்‌ பணிநூலில்‌:- ஐம்ப 
தாம்‌ நாள்‌ விழாவை அருட்கெடை வழங்கு 
விழாவின்‌ தொடக்க நாளாகக்‌ கொள்ள 
லாம்‌. அன்று ஆவியார்‌ தம்‌ கொடை 
களின்‌ வழியே தம்மை வெளிப்படுத்து 
கிறார்‌ ௮.ப. 2:15-2). அன்று அப்போஸ்‌ 
தலர்கள்‌ இறைவாக்கினரால்‌ முன்னறி 
விக்கப்பட்டதற்கேற்ப இறைவனின்‌ 
இணையற்ற செயல்களைப்‌ பல்வேறு 
மொழிகளிலே எடுத்தியம்புகின்‌ றனர்‌ (ச்‌. 
8-10. ஆவியாரின்‌ வருகை கிறிஸ்துவின்‌ 
வெற்றியை அறிவிக்கின்றது. கிறிஸ்து 
கடவுளின்‌ வல்லமையால்‌ உயர்த்தப்‌ 
பெற்று, வாக்களிக்கப்பட்ட ஆவியாரைத்‌ 
தந்தையிடமிருந்து முதல்‌ கொடையாகப்‌ 
பெற்றுப்‌ பொழிகின்றார்‌ (8:39). அதன்‌ 
பிறகு ஆவியார்‌ பல்வேறு வழிகளில்‌ 
தம்மையே வெளிப்படுத்துகிறார்‌. ஐம்ப 
தாம்‌ நான்‌ விழா நிகழ்ச்சிகள்‌ பல்வேறு 
விதங்களில்‌, சிறப்பாகத்‌ திருமுழுக்குப்‌ 
பெற்ற பின்‌, கைகளை விரித்து வேண்டி 
நிற்கும்போது (8:17 தொ; 19:6) தொடர்ந்து 
நடைபெறுகின்றன (4:51; 10:44 தொ). இறை 


அருங்கொடை தொடர்ச்ச] 


வாக்கினரின்‌ செயல்களிலே (07:27 தொ; 
15:38; 27:10), போதகர்களின்‌ பணியிலே (13:1 


தொ). நற்செய்தியை அறிவிப்போரின்‌ 
பணியிலே (6:8 தொ), தம்மை வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. தொண்டர்கள்‌ அற்றிய 


அருங்குறிகளிலேயும்‌ (6:8; 8:5 தொ), அவர்‌ 
கள்‌ கண்ட அருங்காட்சிகளிலேயும்‌ (7:55) 
தம்மை வெவளிப்படுத்துகிறார்‌. இந்த 
அருங்கொடைகள்‌ எல்லாம்‌ முதலில்‌ அப்‌ 
போஸ்‌ தலர்களுக்கு வழங்கப்படுகின்றன. 
அவர்களுடன்‌ தொடர்புடைய மற்றவர்‌ 
களிடத்திலும்‌ இக்கொடைகளைக்‌ காண்கி 
றோம்‌. சில குறிப்பிட்ட பணிகளுக்காக 
நியமிக்கப்பட்டவர்களுக்கு அருட்கொடை 
கள்‌ வழங்கப்படுகின்றன (ஸ்தேவான்‌, 
பிலிப்பு, : பார்னபாு, எல்லா அருட்‌ 
கொடைகளும்‌ தூய்‌ அவியின்‌ ஏவுதலால 
விசுவாசிக்கும்‌ திருச்‌சமூகத்தின்‌ பொது 
நலனுக்காகவே தூய்‌ ஆவியானவரால்‌ 
வழங்கப்‌ பெறுகின்றன. 


2. பவுல்‌ நிறுவிய திருச்சபையியல:- 
பவுல்‌ உருவாக்கிய பழந்திருச்சபையில்‌ 
அருட்கொடை அனுபவம்‌ அன்றாட 
நிகழ்ச்சியாக விளங்குகிறது. அவர்‌ அறி 
வித்த நற்செய்தியை ஆவியாரின்‌ அற்ற 
லும்‌ அருங்குறிகளும்‌ உறுதிப்படுத்துகின்‌ 
நன (தேச 1:5;1 கொரி 2:தி. அவர்‌ பரவ 
சப்பேச்சு வரம்‌ பெற்றிருக்கிறார்‌ (1 கொரி 
14:18), ஆண்டவரின்‌ அருளினால்‌ அரிய 
காட்சிகளையும்‌ வெளிப்பாடுகளையும்‌ 
காண்கிறார்‌ 2 கொரி 14:1-மல்‌. தங்களுள்‌ 
நடை பெறும்‌ வியத்தகு செயல்களைக்கண்‌ 
கூடாகக்‌ சுண்ட மக்கள்‌, தாங்கள்‌ ஆவிய 
ரைப்‌ யெற்றுக்கொள்வதை அறிகின்றனர்‌ 
(கலா 3:2-5). அத்துடன்‌ அவர்கள்‌ பெற்ற 
பல திறப்பட்ட கொடைகளும்‌ இவ்வுண்‌ 
மைக்குச்‌ சான்றாய்‌ விளங்குகின்‌ றன 
0 கொரி 15. பவுல்‌ தன்னுடைய அப்‌ 
போஸ்தலப்‌ பணியைத்‌ தொடங்கிய காலத்‌ 
திவிருந்தே அருட்கொடைகளை அரிய 
செல்வமாகப்‌ போற்றுகிறார்‌. அவற்றின்‌ 
தாய்மையைப்பாதுகாக்சு அரும்பாடுபடு 
கின்றார்‌. அனைத்தையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்த்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று வவியுறுத்துகிறார்‌. “தேவ 
ஆவியை அணைத்துவிட வேணடாம்‌. 
இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்‌ 


204 


டாம்‌. அவை அனைத்தையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்த்து நல்லதையே ஏற்றுக்கொள்ளுங்‌ 
கன்‌. தீமையான எல்லாவற்றையும்‌ விட்டு 
௨ குங்கள்‌* (1 தெச 5:19-29. இந்த அருட்‌ 
கொடைகளினால்‌ நடைமுறையில்‌ சில 
சிக்கல்கள்‌ எழுகின்றன. பவுல்‌ அவற்றிற்‌ 


குத்‌ தம்முடைய திருமுகங்களில்‌ தீர்வு 

காணுகின்றார்‌. 

1 திருச்சபையில்‌ அருட்கொடைகள்‌: 
கொரிந்து நகரிலே வளர்ந்த திருச்‌ 


சபையில்‌ பரவசப்பேச்சு நிறைந்து காணப்‌ 
படுகின்றது. இதனால்‌ வேண்டாத விளை 
வுகள்‌ சில தோன்றுகின்றன ப கொரி 
12-19). மக்களிடையே மிகுந்து காணப்பட்ட 
மறை ஆர்வம்‌, பரவசப்‌ பேச்சாய்‌ பல 
மொழிகளில்‌ வெளிப்படுகிறது (காண. 
அப 2:கி. அனால்‌ அப்பேச்சு பொருள்‌ 
புரியா புதிராய்‌ ஒவிக்கிறது. அதனால 
சபையிலே சில குழப்பங்கள்‌ முளைக்‌ 
கின்றன. அவர்கள அவியாரின்‌ நிறை 
வால்‌ பேசுகின்றனர்‌; அனால்‌ அடித்து 
நின்று கேட்பவர்கள்‌ அது மது தந்த 
மயக்கம்‌ என்றும்‌ அப. 8:13). ஏன்‌, அவர்‌ 
களுக்குப்புத்தி பேதலித்துவிட்டது என்றும்‌ 
கூட முடிவுகட்டுகின்றனர்‌ கொரி 18:29. 
இந்தப்‌ பரவசப்பேச்சு, புறமறையினரி 
டையே வெறியாட்ட வழிபாட்டை ஒருவிதத்‌ 
தில்‌ ஒத்திருப்பதால்‌ தவறான எண்ணங்‌ 
களுக்கு வழிவகுக்கின்றது. தூய்‌ ஆவியா 
ரின்‌ தாண்டுதலுக்கும்‌ தீய அவிகளின்‌ 
ஆட்டங்களுக்கும்‌ வித்தியாசம்‌ காண இய 
லாத சிலர்‌ பொறுப்பற்ற விதத்தில்‌ நடக்க 
வும்‌ ஏதுவாகிறது ( கொரி 12:1 தெற. இத்‌ 
தகைய நடைமுறைச்‌ சிச்கல்களுக்கேல்‌ 
லாம்‌ தர்வுகாண விழையும்‌ பவுல்‌ தர்க்‌ 
கத்தை உயர்நிலைக்கு உயர்த்தி மிகவும்‌ 
பொதுத்‌ தன்மையுடைய கோட்பாட்டை 
எடுத்துக்கூறுகிறார்‌. அவைபின்‌ வருபவை 
யாகும்‌. 

ம) அருங்கொடைகளின்‌ ஒற்றுமையும்‌ 
வேறு பாடும்‌:- திருச்சபையின்‌ திருப்பணி 
கள்‌ பல; உறுப்பினர்களின்‌ செயல்திறன்‌ 
கள்‌ பல; அதுபோல ஆவியாரின்‌ அருட்‌ 
கொடைகள்‌ பல. இந்தப்‌ பன்மையிலும்‌ 
ஒப்பற்ற ஓர்‌ ஓற்றுமையைக்காணகிறோம்‌. 
திருப்பணிகள்‌ ஒரே அண்டவரிடமிருந்து 
வருகின்றன. ஆற்றல்‌ மிகு செயல்கள்‌ 
ஒரே இறைவனிடமிருந்து வருகின்றன; 


265 


அதுபோல்‌ அருட்கொடைகள்‌ அனைத்‌ 
பட ஓப்‌ அவியாரீடமிருந்து வருகின்றன 
(1 கொரி 19:4 தொ). வெவ்வேறு அருட்‌ 
கொடைகளைப்‌ டப்‌, மக்கள்‌ யாவரும்‌ 
இறைவனது அருளின்‌ சீரிய கண்காணிப்‌ 
பாளர்கள்‌. இந்த ஒரே அருள்‌ பல பண்பு 
களைத்‌ தோற்றுவிக்கின்றனு ப்‌ பேதுரு 
2:10). பல்வேறு உறுப்புகள்‌ ஒரே உடவின்‌ 
நலனுக்காகச்‌ செயல்படுகின்றன. அதே 
போலப்‌ பல்வேறு அருட்கொடைகள்‌ ஒரே 
நோக்கில்‌ இயங்குகின்றன: திருச்சமூகத்‌ 
தின்‌ பொது நலனே அவற்றின்‌ இலக்கு 
(1 கொரி 18:7). உடலின்‌ உறுப்புகள்‌ 
உடவின்‌ நன்மைக்காக ஒத்துழைப்பது 
போல்‌ அருங்கொடைகள்‌ யாவும்‌ கிறிஸ்து 
வின்‌ உடலாகிய திருச்சபையின்‌ பயனுக்‌ 
காக ஒன்று சேர்ந்து செயல்படுவின்‌ றன 
(1 கொரி 12:12-27), இக்கொடைகளைத்‌ தூய 
ஆவியானவர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ பகிர்ந்‌ 
தளிக்கின்றார்‌ (2:1). அதே நேரத்தில்‌ இது 
கிறிஸ்துவின்‌ பணியுமாகும்‌. ஒவ்வோருவ 
ரின்‌ தகுதியறிந்து அவர்‌ அருள்‌ வழங்கு 
கிறார்‌ எபே சீ:7-10). இக்கொடைகள்‌ நம்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ வழங்கப்பட்டாலும்‌, 
அவை பொது நன்மைக்கே என்பதை நாம்‌ 
உணரவேண்டும்‌. 


2 அருட்கொடைகளின்‌ வகைகள்‌: 
பவுல்‌ தமது திருமுகங்களில்‌ பல்வேறு 
அருட்‌ கொடைகளைக்குறிப்பிடுகின்‌ நார்‌ ( 
கொரி 12:8 தொ.2ச முதா; உரோ 12:6 தொ; 
எபே 4:11; காண. 1 பேதுரு 4:10), அவற்றை 
ஆவர்‌ தரம்‌ வாரியாகப்‌ பிரித்து வரிசைப்‌ 
படுத்திக்‌ கூறாவிடினும்‌, அவற்றின்‌ பயன்‌ 
நோக்கிப்‌ பல வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 
சில அருட்கொடைகள்‌ திருப்பணிகளுடன்‌ 
உறவுகொண்டவை (காண்‌. எபே 4:12; இப்‌ 
பணிகளில்‌ அப்போஸ்தவப்பணி, இறை 
வாக்குரைக்கும்‌ பணி, போதிக்கும்‌ பணி, 
நற்செய்தி விளக்கப்பணி, மேய்ப்புப்‌ பணி 
அகியவை திருப்பணிகளுள்‌ அடங்கும்‌ 
0 கொரி 1:88: எபே சீம). மற்றும்‌ சில 
அருட்கொடைகள்‌ திருச்சபையின்‌ நவனுக்‌ 
குத்துணை நிற்கின்றன. ஊழியம்‌ புரிதல்‌, 
போதித்தல்‌, ஊக்கமுட்தெல்‌, இரக்கச்‌ 
செயல்கள்‌ (உரோ 1:7 தொ), ஞானம்‌ 
நிறைந்த பேச்சு, அறிவு செறிந்த பேச்சு, 
முனைப்பான விசுவாசம்‌, நோய்களைக்‌ 


அருங்கொடை (தொடார்ச்ச] 


குணமாக்கும்‌ வரம்‌, புதுமை செய்யும்‌ 
ஆற்றல்‌, பல்வகைப்‌ பரவசப்‌ பேச்சு, அவி 
களைத்‌ தேர்ந்து தெளியும்‌ திறன்‌ 0 கொரி 
12:9 தொ) ஆகியவை இவ்வகையைச்சாரும்‌ 


இத்தகைய அருட்பணிகள்‌ ஆவியாரின்‌ 
தாண்டுதலால்‌ நடைபெறுகின்றன; ஆட்‌ 
கொள்ளும்‌ ஆவியாரின்‌ அற்றலை வெளிப்‌ 
படுத்துகின்றன. அனால்‌ ஒவ்வொரு 
கொடையும்‌ ஒரு குறிப்பிட்ட திருச்சபை 
பணிக்கு மட்டும்‌ உரியதனறு. அதுமற்‌ 
றொரு அலுவல்‌ செய்பவரிடமும்‌ காணப்‌ 
படலாம்‌. இவ்வாறு பவுல்‌ ஓர்‌ அப்போஸ்‌ 
தபர்‌... அதேநேரத்தில்‌ அவர்‌ பரவசப்‌ 
பேச்சு வரம்‌ பெற்றிருக்கிறார்‌; அருங்குறி 
களும்‌ ஆற்றுகிறார்‌. இறைவாக்கு வரம்‌ 
எல்லோருக்கும்‌ கிமைக்கக்கூடியது எனக்‌ 
கூறப்படுகிறது (0 கொரி. 14:29 முதா. 39 
தொ). அதே நேரத்தில்‌ அது திருச்சபை 
யின்‌ முறைப்பணியாகவும்‌ கருதப்படுகிறது 
0 கொரி 12:28: எபே 4:10. கிறிஸ்தவர்களின்‌ 
குறிப்பிட்ட அழைப்பும்‌ அருட்கொடை 
யையே அடிப்படையாகக்‌ கொண்டு அமை 
கின்றது. இவ்வாறு ஒருவர்‌ துறவு 
நிலைக்கு அழைக்கப்படுகின்‌ றார்‌; மற்றவர்‌ 
வேறொரு கொடையைப்‌ பெறுகிறார்‌ 
(0 கொரி 7:2). இறுதியாக, கொடைகளுள்‌ 
சிறந்த கொடையாகிய அன்பு என்னூர்‌ 
கிறிஸ்தவப்‌ பண்பும்‌ ஆவியாரின்‌. அருட்‌ 
கொடையையே ப கொரி 18:31-14:). கிறிஸ்‌ 
தவ வாழ்விலே அருங்கொடைகள்‌ தனிச்‌ 
சிறப்புடையவை அன்று. கிடைத்தற்குரிய 
இயல்பு கடந்த பொருளன்று. புதுமைகள்‌ 
புரிதல்போன்ற சிலகொடைகள்‌ நம்மு 
டைய அன்றாட வாழ்விற்கு அப்பாற்பட்ட 
கனிச்சிறப்புடையலவயாக இருக்கலாம்‌; 
இருப்பினும்‌ தனிக்கிறிஸ்‌ தவனின்‌ வாழ்‌ 
வும்‌, திருச்சபையின்‌ பொதுப்பணிகள்‌ 
அனைத்தும்‌ இந்த அருட்கொடைகளையே 
சார்ந்துள்ளன . புதிய இறை மக்கள்‌ மீது 
இறைவன்‌ தம்‌ ஆவியாரை அளவின்‌ றிப்‌ 
பொழிகின்றார்‌. ஆவியார்‌ தம்‌ அருட்‌ 
கொடைகளின்‌ வழியே அவர்களை ஆண்டு 
நடத்துகிறார்‌. சிலருக்குத்‌ தம்‌ பணிகளைத்‌ 
திறம்பட ஆற்ற அருளும்‌ ஆற்றலும்‌ நல்கு 
கிறார்‌; மற்றும்‌ சிலருக்குத்‌ தங்களுடைய 
அழைத்தலுக்குச்‌ செவிமடுக்கவும்‌, திருச்‌ 
சமூகத்தின்‌ முன்னேற்றத்திற்காகப்‌ பாடு 


அருங்கொடை (தொடர்ச்ச 


படவும்‌ அதனால்‌ கிறிஸ்துவின்‌ உடலா 
அய திருச்சபையைக்‌ கட்டி எழுப்பவும்‌, 
தேவையான்‌ வரங்களைப்‌ பபொழிசின் றார்‌ 
எபே சீ:12. 


3) அருட்கொடைகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
முறை: ஒருவரும்‌ ஆவியை அணைத்து 
விடக்கூடாது: ஆனால்‌ அருங்கொடை 
களையும்‌ 0 தெச 5:19 தெர) ஆவிகளையும்‌ 
ப யோவா ச) சீர்தூக்கிப்‌ பார்த்து மெய்‌ 
யானவற்றையே ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இவ்வாறு சீர்தூக்கி ஆய்ந்தறியும்‌ திறனும்‌ 
ஒர்‌ அருட்கொடையாகும்‌ 0 கொரி 12:10. 
அது அவசியமானதுமாகும்‌. ஒரு கொடை 
உணஸமயானதா அன்றிப்‌ போலியானதா 
எனக்‌ கண்டறியச்‌ பவுலும்‌ யோவானும்‌ 
ஒழுங்குகளை வகுத்துத்‌ தருகின்றனர்‌. 
உண்மையான கொடைபெற்றவன்‌ “இயேக 
ஆண்டவர்‌ என்‌ அறிக்கையிடுகிறூர்‌ 
(1 கொரி 12:93. ஊன உருவில்‌ வந்த கிறிஸ்‌ 
துவை ஏற்றுக்கொள்ளச்‌ செய்யும்‌ ஏவுதல்‌ 
எல்லாமே கடவுளிடமிருந்து வருகின்றது 
0 யோவா 4.5. இதைக்‌ கொண்டு எதிர்க்‌ 
கிறிஸ்துவால்‌ தூண்டப்பெறும்‌ போலித்‌ 
தீர்க்கதரிசிகளை நாம்‌ அடையாளம்‌ 
கணமுகொள்ளவாம்‌ (8:5; காண. 1 கொரி 
12:2. மேலும்‌ அருட்கொடைகள்‌ திருச்‌ 
சமூகத்தின்‌ நலனுக்காகவே, பொது 
நன்மைக்காகவே அருஎப்பபடிகின்‌ னை 
0 கொரி 12:0). இன்னும்‌, இவை திருச்‌ 
சபை அதிகாரிகளையும்‌ மதிக்கவேண்டும்‌. 
திருச்சபையின்‌ பணிகளிலே பல தரங்கள்‌ 
இருக்கின்றன. அவற்றுள்‌ முதன்மையாக 
அப்போஸ்தலர்கள்‌ விளங்குகின்‌ றனர்‌ 
(1 கொரி 15:28: எபே 4:11. இப்பணிகளை 
யாரும்‌ வெளிப்பகட்டுக்காக நாடக்‌ 
கூடாது. அவற்றால்‌ விளையும்‌ பொது 
நலன்‌ கருதியே அவற்றை ஏற்கவேண்டும்‌. 
அன்பை முதவில்‌ தேடவேண்டும்‌: அதன்‌ 
பின்‌ ஆவிக்குரிய வரங்களை அவலோடு 
தேடலாம்‌; இவற்றில்‌ முதலிடம்‌ பெறுவது 
இறைவாக்குரைத்தலாகும்‌ 0 கொரி. 1410, 
இறைவாக்கு வரம்‌ பரவசப்‌ பேச்சுக்‌ 
கொடையை விட உயர்ந்தது. பொங்கும்‌ 
உணர்வுகள்‌ பரவசப்‌ பேச்சாக வெளிப்‌ 
படும்போது, அவற்றின்‌ பொருள்‌ யாருக்‌ 
கும்‌ புரிவதில்லை: அவை துர்மாதிரியாக 
வும்‌ அமைந்துவிடுகின்றன. இதனால்‌ 


2௦6 


திருச்சமூகத்தின்‌ முன்னேற்றமும்‌ பாதிக்‌ 
கப்படுகின்றது. திருச்சபையின்‌ முன்னேற்‌ 
றம்‌ முக்கியமானதாகும்‌ (1 கொரி 14:8-85; 
காண்க, 17 பேதுரு 4:1 தொ). உண்மையான 
அருங்கொடைகள்‌ நடைமுறைக்கேற்ற சில 
நடைமுறை ஒழுங்குகளுக்குக்‌ கட்டுப்பட்டி 
ருக்கவேணடும்‌. அப்போதுதான்‌ வழி 
பாட்டுக்கூட்டங்களில்‌ கட்டுப்பாடு நிலவும்‌ 
(1 கொரி 74:34). புவல்‌ கொரிநதியத திருச்‌ 
சபைக்கு கண்டிப்பாகக்‌ கடைபிடிக்க 
வேண்டிய சில நடைமுறை ஒழுங்குகளை 
யும்‌ வழங்குகிறார்‌ ப கொரி 14:26- 59. 


4) அருங்கொடைகளும்‌ திருச்சபை 
அதிகாரமும்‌:- இவ்வாறு அப்போஸ்தலர்‌ 
களின்‌ அதிகாரம்‌ ஆவியாரின்‌ ஆட்சிக்‌ 
குரிய அருட்கொடைகளின்‌ எல்லைக்‌ 
குளளும்‌ செல்லக்‌ காண்கிறோம்‌. அருட்‌ 
கொடைகள்‌ திருச்சபையின்‌ அதிகாரத்‌ 
திற்கு என்றும்‌ கட்டுப்பட்டி ருந்திருக்கின்‌ 
றன காண 1 யோவா சீ). அப்போஸ்தலக்‌ 
கொடை அருட்கொடைகளுள்‌ உயர்ந்தது. 
எனவே அப்போஸ்தலர்கள்‌ உயிருடன்‌ 
இருந்த காலம்வரை அப்போஸ்தலத்து 
வம்‌ முதன்மையான அருட்கொடை என்ப 
திவிருந்து அவர்களே அருங்கொடைகள்‌ 
பற்றிய எல்லா அதிகாரமும்‌ பெற்றிருக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ மறைவிற்குப்பின்‌ 
அவர்களுடைய வழிவருவோர்‌ அந்த அதி 
காரத்தின்‌ பங்குபெறுகின்றனர்‌. பவுலின்‌ 
திருமுகங்கள்‌ இவற்றைத்‌ தெளிவுபடுத்து 
கின்றன ப திமோ 1:18-ச்‌ : 16). அப்போஸ்த 
வர்களின்‌ வழித்தோன்றல்கள்‌ தலைமேல்‌ 
கரம்‌ விரித்துவேண்டும்‌ சடங்கின்‌ வழியே 
ஆவியின்‌ குறிப்பிட்ட கொடையாக இந்த 
அதிகாரத்தைப்‌ பெறுகின்றனர்‌ ப திமோ 
424; 2 திமோ 1:6. அப்போஸ்தலராக 
இருக்கும்‌ அருங்கொடையை அவர்கள்‌ 
பெறாவிட்டாலும்‌ ஆட்சிப்பொறுப்பு அருங்‌ 
கொடையைப்‌ பெற்றிருக்கின்றனர்‌: இதுவே 
அவர்களுக்குப்‌ போதிக்கவும்‌, ஆணையிட 
வும்‌ அதிகாரம்‌ வழங்குகின்றது (0 திமோ 
4:10. இந்த அதிகாரத்தை யாரும்‌ அவ 
மதிக்கக்கூடாது 0 திமோ 4:19. திருச்சபை 
யின்‌ ஆட்சிமுறைக்கு மற்றவை எல்லாம்‌ 
அடங்கியிருக்க வேண்டும்‌. இந்த ஆட்சி 
முறையும்‌ அருட்கொடைகளின்‌ அமைப்‌ 
பைச்‌ சேர்ந்ததுவே. 


267 


அரு தோன்‌ (AHDON - தப்பி ஓடியவர்‌) 
ய்தாவின்‌ தலைமுறை அட்டவணையில்‌ 

அ ருதோன்‌ காலேபு, அசுபா ஆகியாரின்‌ 

மூன்றாவது புதல்வராவார்‌ பீ நான்‌ 2:14. 


அருபகசாது (AHPACHSHAD) 
சேமின்‌ மூன்றாம்‌ மகனும்‌, ஏபேரின்‌ 
பாட்டனும்‌, எபிரேயரின்‌ மூதாதையரும்‌ 
ஆவார்‌ (அதி 10:22: 11:10-13; 1 நாள்‌ 1:17-18) 
இப்பெயரின்‌ சொல்விலக்கணம்‌ பற்றிக்‌ 
பொதுக்கருத்து ஒருமைப்பாடு இல்லை 
யென்றாலும்‌, பல அறிஞர்கள்‌ இப்‌ 
பெயரை அக்காதிய அர்ராபு, வட கிழக்கு 
இராக்கிவள்ள இக்கால கிர்குக்கோடு 
அடையாளம்‌ காட்டுகிறதற்கு அதரவு 
அளிக்கிறார்கள்‌. 
அரு போத்து (ARUBB0TH - பாலைவனம்‌) 
மாதம்‌ ஒரு மாவட்டமாக சாலமோ 
னின்‌ அரண்மனைக்கு உணவுப்‌ பொருள்‌ 
கள்‌ அளிக்க வேணடி௰ 12 மாவட்டங்‌ 
களின்‌ ஒன்றின்‌ நகரம்‌ பூ அர. 4:10), 
தற்போதைய ஆய்வின்படி, மனாசே 
யின்‌ பகுதியில்‌ மெகிதோவுக்கும்‌, சமாரி 
யாவுக்கும்‌ இடையில்‌ உள்ளது ௮௬ 
போத்து எனக்‌ கருதப்படுகிறது. இந்த 
மாவட்டம்‌ ம்னாசேயின பகுதியோடு 
ஒன்றானதாக இல்லாவிடினும்‌ சால 
மோன்‌ வரி வளுவிப்பிற்காக மாகாணங்‌ 
கனைப்‌ பிரித்து வகைப்படுத்தியபோது 
பழைய குலப்‌ பெயர்‌ அழிக்காமல்‌ காத்து 
வந்திருக்கிறார்‌ என்பதைக்‌ காட்டலாம்‌. 
சமாரியாவிற்கு 14 கி.மீ. தொலைவி 
லும்‌ வடக்காக இன்று காணப்படும்‌ “அர்‌ 
ராபே' தான்‌ அன்றைய அருபோத்தாக 
இருக்கலாம்‌ என சில அறிஞர்கள்‌ கருது 
கின்றனர்‌. இவ்விடம்‌ செப்பேலாவுக்குத்‌ 
தெற்கில்‌ அமைந்திருக்கலாம்‌. 1 மக்‌ 
5:23-இல்‌ இந்நகரம்‌ அர்பத்தா என்றழைக்‌ 
கப்படுகிறது. 


அருமா (பாபா - வெட்கம்‌, இழி) 
செக்கேமிவிருந்து விரட்டி யடி க்கப்‌ 
பட்ட பிறகு, எருபாகாவின்‌ (கிதயோன்‌) 
மகனான அபிமெலக்கு தங்கிய இடமா 
கும்‌ இது (தி. 9:40, இதன்‌ சரியான 
இருப்பிடம்‌ இன்னும்‌ தெளிவாக நிர்ண 
யிக்கப்படவில்லை. அனால்‌ சேெக்கே 
மூக்குத்‌ தென்கிழக்கில்‌ 8 கி.மீ. தொலை 


அருவருப்பு 

விலுன்ள இப்போதைய எபெல்‌-ஒர்மே 
என்ற இடமாக இருக்கலாம்‌. 

இவ்விடத்திவிருந்து எடுக்கப்பட்ட 


உடைந்த பாண்டங்கள்‌, நீதிபதிகள்‌ காலத்‌ 
தில்‌ இங்கு ஒரு குடியிருப்பு இருந்ததாகக்‌ 
காட்டுகின்றன. தனித்து நின்ற இந்த 
செங்குத்தான குன்றிவிருந்து அபிமெ 
லக்கு, தனக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்த 
செக்கேமை நன்கு பார்க்கக்கூடும்‌. 


அரு வரு ப்பு (ABOMINATION) 


சடங்கு முறைகளிலும்‌, ஒழுக்கத்திலும்‌ 
வெறுப்புட்டுகின்ற, இறைவனும்‌ மனித 
னும்‌ விரும்பாத செயல்‌. கீழ்காணும்‌ 
நான்கு சொற்கள்‌ இந்தத்‌ தலைப்பை 
தெளிவாக விளக்குகின்‌ றன . 

௮) வெறுக்கப்படுதல்‌:- இந்த வார்த்‌ 
தை உப அகமம்‌, பழமொழி, எசக்கியேல்‌ 
ஆகிய நூல்களில்‌ அடிக்கடி வருகின்றது. 
இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்‌ 
கங்களை மீறுதலையும்‌ (அதி 43:32; 46:34), 
அசுத்தமென தடை செய்யப்பட்ட உணவை 
யும்‌, குறைபாடான பவிகளையும்‌ (உப 17:1: 
23:18; பழ 15:8:21:27, ஏச 1:13; தீச்‌:19), மந்திரம்‌, 
குறி கூறுதலையும்‌ (உப 18:1), காமவெறி 
யாட்டங்களையும்‌ (லேவி 18:22: உப £ச:ச; ௭௪ 
16:29, ஒழுக்கக்குறையாடுகளையும்‌ (உப 
25:14-16: பழ 3:82; ஏச 41:24). இயற்கைக்குப்‌ 
புறம்பாக நடப்பதையும்‌ உப 88:5; பழ 
76:12, சிலை வழிபாட்டையும்‌ லேவி 18:87; 
உப 12:3] அருவருக்கப்படவே வேண்டு. யது 
என க்கூறுகிறது. இத்தகைய செயல்‌ 
களுக்கு பலன்‌ கடவுளின்‌ கோபமும்‌, நீதித்‌ 
தீர்ப்பும்‌, தண்டனையுமாகும்‌ எச 7:3-4: 
20:4). 

ஆ அமருவருத்தல்‌:- இந்த வார்த்தை 
விலங்குகளின்‌ இறைச்சியைச்‌ தொடுவ 
தால்‌ அது தீட்டு உண்டாக்குதலைக்‌ 
குறிக்கும்‌ லேவி 7:21; ஏச 6:17: ௭௪ 8:10). 

இ) வெறுக்கப்பட வேண்டிய பொருள்‌ 
கன்‌; இந்தச்சொல்‌ சிலை வழிபாடு, புற 
வினத்தார்‌ தெய்வ வழிபாட்டுடன்‌ 
இணைந்த பொருட்களைக்‌ குறிக்கிறது 
(உப 29:17; 1௮ 1:57: 2 அர 33:13: ஏச 66:3) 
காண்க. பாழாக்கும்‌ அருவருப்பு, சிலை, 


ஈ) நாற்றமடைந்த பொருட்கள்‌: - இச்‌ 
சொல்‌ முதல்‌ நான்‌ ஒப்புக்‌ கொடுக்கப்‌ 


அருன்‌ 


பட்ட பலியின்‌ இறைச்சியை மூன்றாம்‌ 
நாள்‌ உண்ணக்கூடாது. ஏனெனில்‌ அது 
நாற்ற மடைந்த பொருள்‌ எனக்கூறுகிறது 
டூலவி 7:18:௭௪ 4:14. இரத்தமுள்ள இறைச்‌ 
சியிவிருந்து தயாரிக்கப்பட்ட சாறும்‌. அறு 
வறுக்கப்பட வேண்டியது (ஏச 65:4. 


இந்த அருவருப்பு பெரும்பாலும்‌ 
அறிவு சார்ந்த உணர்வாய்‌ இருந்த 
தில்லை. இவ்வாறு எகிப்தியர்‌ ஆடு மேய்ப்‌ 
பவர்களை மிகவும்‌ வெறுத்தனர்‌ (அதி 
55:44. இவர்கள்‌ எபிரேயரோடு சாப்பிட 
மாட்டார்கள்‌, அப்படிச்‌ சாப்பிடுவது தட்‌ 
டென்று எண்ணினர்‌ (4:39. இஸ்ராயே 
வரும்‌ சில குழுவினரை வெறுத்தனர்‌. 
ஆனால்‌ அவர்களது உறவு இனத்தவரான 
ஏதோமியரை, எகிப்தியரிடையே வாழ்ந்தி 
ருந்தாலும்‌, அவர்களையும்‌ வெறுக்க 
வில்லை (உப 85:0). நோயுற்றவரும்‌, (சங 
88:2) துன்புற்றவரும்‌ யோபு 19:19) அருவருக்‌ 
கப்படுவார்‌. அவருக்கு முன்பு அளிக்கப்‌ 
பட்ட மரியாதை அளிக்கப்படாது. எகிப்து 
யர்‌ வழிபடுவனவற்றை அவர்கள்‌ முன்‌ 
இஸ்ராயேலர்‌ பலி செலுத்தமுடியாது. 
ஏனெனில்‌ எகிப்தியர்‌ அதை வெறுத்தனர்‌ 
(யாத்‌ 5:20). எபிரேயரின்‌ தடைசெய்யப்பட்ட 
உணவுப்‌ பட்டியல்‌ அருவருப்பையும்‌, 
அசுத்தமானவைகளையும்‌ நெருங்கியவிதத்‌ 
தில்‌ இணைக்கிறது (உப 12:3-20; லேவி 
ப:2-29). இந்த அருவருப்பு இயற்கையான 
வெறுப்பை அடிப்படையாகக்‌ கொண்டி 
நுக்கவிலலை. மதிப்புச்சத்தை அழ ப்படை 
யாகக்‌ கொண்டது. ஏனெனில்‌ அசுத்த 
விலங்குகள்‌ புற இனத்தவரின்‌ இறைத்‌ 
தன்மையுள்ளவையாகும்‌. நாடு கடத்தப்‌ 
பட்ட காலத்தில்‌. உணவு ஒழுங்குகளை 
அனுசரிப்பது யூதர்களை வேறுபடுத்திக்‌ 
காட்டும்‌ அடையாளாகியபோது, அரு 
வருப்பின்‌ மூல்ப்பொருள்‌ மறைந்து 
போயிற்று. குருக்கள்‌ பாரம்பரியச்‌ சட்டம்‌, 
ஏன்‌ சில விலங்குகள்‌ தடைசெய்யப்பட்டன 
என்று அறிந்திருக்கவில்லை . 


இந்த வளர்ச்சியற்ற அறிவு சாராத 
வெறுப்பு, சிலை வழிபாட்டோடு நெருங்‌ 
கிய தொடர்பு கொண்டி ௬ப்பதாகத்‌ தெரி 
கிறது (ப. 32:16 தொ). மக்களை புற 
இனக்‌ கடவுள்களை வணங்க சஈர்ப்பவர்‌ 
களை உபாகமம்‌ கண்டனம்‌ செய்கிறது 


206 


(3:15 தெற). இவர்கள்‌ வாழும்‌ நகரங்கள்‌ 
முழுவதும்‌ அழிக்கப்படவேண்டும்‌. சபிக்‌ 
கப்பட்டதாகக்‌ கருதப்படவேண்டும்‌. சிலை 
வழிபாடு, வாழ்வின்‌ சரியான முறையை 
மாற்றி அமைக்கிறது. ஆண்டவருக்குரிய 
வழிபாட்டைப்‌ பாழாக்குகிறது. பிறகடவுள்‌ 
களையும்‌ சூரியன்‌. சந்திரன்‌, விண்மீன்‌ 
களையும்‌ வணங்கும்‌ அருவருப்பைச்‌ செய்‌ 
தவனரைக்‌ கல்லால்‌ எறிந்து கொல்ல 
வேண்டும்‌ (உப 17:4-5). எனெனில்‌ அது 
உடன்படிக்கையை மீறுகிறது. அருவருப்பு 
என்ற சொல்‌ சிலை வழிபாடுகளைக்‌ 
குறிக்கும்‌ மரபுச்சொல்லாகியது (2 அர 
28:15: 212 தொ: எச 8:55 தொ: தானி 9:27; 
17:47; 1210. பலபகுதிகள்‌ சிலை வழி 
பாட்டை ஒழுக்கப்‌ பொறுப்பற்ற தன்மை 
யோடு இணைக்கிறது எச 7:1-15; எரே 
6:13-15) பாவினக்‌ குற்றங்களும்‌ ஒழுக்கக்‌ 
குற்றங்களும்‌ அருவருப்பாகக்‌ கருதப்படு 
கின்றன. இவ்வாறு பாவினக்‌ குற்றப்பட்டி 
யல்‌ லேவி 18:5-23) அவை வெறுக்கத்தக்க 
தச்செயல்கள்‌ என்று கூறுகிறது. பழ. 
5:16-19 இறைவனுக்கு வெறுப்புத்தரும்‌ ஏழு 
காரியங்களைக்‌ குறிப்பிடுகிறது. இது 
குறிப்பாக அகந்தையைக்குறிக் கிறது “குற்ற 
மற்றவனைக்‌ குற்றவாளி என்றும்‌, குற்ற 
வாளியைக்‌ குற்றமற்றவன்‌ என்றும்‌ தீர்ப்‌ 
பிடுகிறவர்கள்‌ இறைவனின்‌ வெறுப்புக்‌ 
குன்ளாகிறார்கள்‌” பழ 17:15). ஏனெனில்‌ 
இது நீதியின்‌ தன்மை நெறி கோணச்‌ 
செய்கிறது. 


அருளப்பர்‌ (001). காண்க யோவான்‌. 


அருள்‌ - (GRACE) 

மனிதனிடம்‌ எத்தகுதியுமில்லாமல்‌, 
இறைவன்‌ அவனுக்கு அளிக்கும்‌ கொடை, 
உதவி, சலுகையே அருளாகும்‌. இது 
அவர்‌ தம்‌ மக்களுடன்‌ செய்த உடன்பட க்‌ 
கையால்‌ செயல்படுவது. இறைமகன்‌ 
இயேசுவிலே திறைவேறுகிறது- தெய்வீகப்‌ 
புத்துயிர்‌ அளிப்பது; உந்துதல்‌ அளிக்கும்‌, 
பலமளிக்கும்‌அற்றலாகும்‌. 

1! அருள்‌' என்ற சொல்வின்‌ பொருள்‌ :- 
இச்சொல்‌, முழுவதும்‌ கிறித்துவ மதத்‌ 
தால்‌ உருவாக்கப்பட்டதலவ்‌. பழைய 
எற்பாட்டிவேயே இச்சொல்‌ காணப்படு 
கிறது. ஆனால்‌ புதிய ஏற்பாடு இதன்‌ 
பொருளையும்‌, அதன்‌ விரிவாக்க விளக்க 


209 


தையும்‌ நிர்ணயம்‌ செய்தது. சட்டங்களால்‌ 
கட்டுண்ட பழைய வாழ்க்கைக்கு மாறாக 
ஆண்டவர்‌ அருளினால்‌ இயேசு அமைத்த 
புதிய அமைப்பை இது குறிக்கிறது (உரோ 
6:14 தொ; யோவா 1:17). அருளானது அண்ட 
வர்‌ அளித்த அனைத்துக்‌ கொடைகளை 
யம்‌ குறிப்பாக அவர்‌ தம்‌ மகனையும்‌ 
குறிக்கும்‌ உரோ 4:39. ஆனால்‌ இது ஒரு 
கொடை மட்டுமன்று. இதில்‌ கொடுப்பவ 
ரின்‌ பெருத்தன்மை மிளிர்கிறது. பெறுப 
வரும்‌ அதே பெருத்தன்மையால்‌ நிறைவு 
பெறுகிறார்‌. ஒரே சமயத்தில்‌ கொடையின்‌ 
மூலத்தையும்‌ பெறுபவரில்‌ ஏற்படும்‌ 
விளைவுகளையும்‌ குறிக்கிறது. 


!!. பழைய ஏற்பாட்டில்‌ அருள்‌ இறை 
மகன்‌ இயேசுவிலே பெறவேண்டிய அருள்‌ 
பழைய ஏற்பாட்டிலே வாக்குறுதி யாகவும்‌, 
நம்பிக்கையாகவும்‌ எடுத்துக்‌ காட்டப்படு 
கிறது. பற்பல வடிவங்களிலும்‌, பற்பல 
பெயர்களிலும்‌ மனிதனையும்‌ இறைவனை 
யும்‌ இணைக்கும்‌ கருவியாக அருள்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ தோன்றுகிறது. பழைய ஏற்‌ 
பாட்டைக்‌ கிறிஸ்துவக்‌ கண்ணோட்டத்‌ 
தோடு படிக்கும்போது நாம்‌ கடவுளது 
அருளின்‌ செயல்களையும்‌ பண்புகளையும்‌ 
காணலாம்‌. 


அருள்‌ என்ற கருத்தை எடுத்துக்‌ கூற 
மூன்று எபிரேயச்‌ சொற்கள்‌ பயன்‌ 
பட்டுள்ளன. முதற்சொல்‌, ஆதரவு என்று 
பொருள்படும்‌ “கேன்‌” என்பதாகும்‌. 
தாழ்ந்தோர்‌ மேல்‌ உயர்ந்தோர்‌ (ஆதி 33:8 
தொ), குறிப்பாக அரசர்கள்‌, காட்டும்‌ 
ஆதரவை இச்சொல்‌ குறிக்கும்‌ 0 சாமு 
27:5; எஸ்த 5:8: ரூத்‌ 2:8). இச்சொல்‌ இறைவ 
னோடு மனிதன்‌ கொள்ளும்‌ உறவை 
விவரிக்கப்பயன் பட்டுள்ள து. சாதாரண 
மாக, நீதிமான்‌ அல்லது நீதிமானாக 
இருக்க முயல்கிறவன்‌, இறைவனின்‌ தய 
வைப்பெறுகிறான்‌. அவர்தான்‌ அவனுக்‌ 
குத்தம்‌ தயவை அளிக்கிறார்‌. இச்சொல்‌ 
இறையருளின்‌ சுதந்திரத்தை (ஆதி 6:8: யாத்‌ 
33:12 தொ; எரே 31:2) அல்லது ஆசீர்பெறுப 
வரின்‌ பண்புகளாகிய பிரமாணிக்கம்‌ பழ 
3:4), தாழ்ச்சி (3:34; காண்க யாக்‌ 4, 
நல்வறிவு (பழ 13:15 ஆகியவற்றை 
அழுத்திக்‌ கூறும்‌. 


அருள்‌ தொடர்ச்‌ 


ஆனால்‌ கென்‌" என்ற டுசால்‌, 
அருளைக்‌ குறிக்கும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ 
லான 'காரிஸ்‌' என்பதின்‌ புதியஏற்பாட்டுப்‌ 
பொருளை நிறைவாக உணர்த்தவில்லை. 

கேன்‌“ என்ற சொல்லோடு தொடர்‌ 
புடைய மற்றொரு எபிரேயச்‌ சொல்‌ 
தயவாக இரும்‌” என்று பொருள்படும்‌ 
கேனன்‌' என்பதாகும்‌. இது தேவையின்‌ 
சூழ்நிலையில்‌ தகுதியில்லாமலே மற்றொ 
ருவரிடமிருந்து அதரவு பெறும்‌ செயலைக்‌ 
குறிக்கும்‌ இது அன்பை முன்‌ கொள்கிறது 
(உப 1:1-9, அனால்‌ அதை உரிமையாகக்‌ 
கோரமுடியாது யாத்‌ 39:19). சங்கீத 
ஆசிரியர்‌ தனிமையில்‌ (சங்‌ 25:16), பசியால்‌ 
(111:4-5), பாவத்தால்‌ 01: வருந்தும்போது 
தன்மீது தயை கூறும்படி கூவி அழைக்‌ 
கிறார்‌. இறைவன்‌ தீர்ப்பில்‌ இந்தத்‌ 
தயவை மறுக்கிறார்‌ உப 7:3; ஏச 27:10. 
ஆயினும்‌ மனம்‌ வருந்துவோருக்குத்‌ தயவு 
காட்டுகிறார்‌ இமோ 3:1. தமக்காகக்‌ 
காத்திருப்போருக்குத்‌ தய்வுகாட்டுவதில்‌ 
ஆண்டவர்‌ பெருமை கொள்கிறார்‌ என 
ஏசயா அறிவிக்கிறார்‌ (ஏச 30:10. இறைவ 
னின்‌ தயவே நம்பிக்கையின்‌ (ஆதி 42:29; 
எண 6:85), போற்றுரையின்‌ (சங்‌ 62) குறிக்‌ 
கோளாகும்‌. 


கிரேக்க "காரிஸ்‌” என்ற சொல்லுக்கு 
நெருங்கிய எபிரேயச்‌ சொல்‌, இரக்கம்‌. 
நிலையான அன்பு என்று பொருள்படும்‌ 
கெசேத்‌* என்பதாகும்‌. இறைவன்‌ 
அவவப்பொழுதுதான்‌ அதரவு காட்டுவ 
தில்லை, அவர்‌ தமது மக்களோடு 
தொடர்ந்து உறவு கொள்கிறார்‌. மக்களி 
டையே, இச்சொல்‌, உறுதிசெய்யப்பட்ட 
பிரமாணக்கத்தை உணர்த்தும்‌ (ஆதி ச்‌: 
29). இது அன்புச்‌ செயல்களால்‌ (யோசு. 2: 
12: ரூத்‌ 3:10) அல்லது உடன்படிக்கையால்‌ 
0 சாமு ௮0: தோன்றுவது. ஒன்று 
மற்றதை உன்அடக்கும்‌ (ஆதி 21:23: 1 அர 
20:3 தொ). இறைவனது இரக்கம்‌, கடமை 
யிலிருந்து வருவதன்று. அவரது அன்பி 
லிருந்து வருகிறது. அவர்‌ நிலைத்திருக்‌ 
கும்‌ அன்பில்‌ உலகைப்படைத்தார்‌ (சங்‌ 
15:49). அவரது அருளால்‌ பூமி நிறைந்‌ 
துள்ளது (33:5; 19:00, ஒன்றுமில்லாமல்‌ 
இருந்த மக்களோடு அன்பு கூர்ந்து உடன்‌ 
படிக்கை செய்கிறார்‌ உப 7:6-9] அவர்‌ 


அமுள்‌ (தொடர்ச்சறி 
களுக்கு விடுதலை அளிக்கிறார்‌, தமது 
சட்டத்தை அளிக்கிறார்‌ யாத்‌ 4:2-. 


இந்த அருள்‌, மக்களை உடன்படிக்கைப்‌ 
பிரமாணிக்கத்திற்கும்‌ எண்‌ 4: 78-10), 
ஒருவர்க்கொருவர்‌ இரக்கம்‌ காட்டவும்‌ 
(மீக்‌ 8:8; சங்‌ 209:10 அழைக்கிறது. இஸ்ரா 
யேல்‌ தவறிப்போனபோது டுசே 8: 4.6, 
அவர்‌ எப்போதும்‌ இரக்கமுன்ளவராக 
இருக்கிறார்‌. மனம்‌ வருந்தித்‌ திரும்பு 
வோரை வரவேற்கிறார்‌ டுசே 10:12: சங்‌ 5], 
இறைவனது “கெசேத்‌"தை அறிக்கையிடும்‌ 
சங்கீதங்களில்‌ அருள்‌ நிறைந்திருக்கிறது 
(சங்‌ 130). அடிக்கடி பிரமாணிக்கத்தோடு 
இணைந்து அருள்‌ கூறப்படுகிறது. இது 
வரவாற்றில்‌ அனுபவித்த மீட்பு அருளா 
கும்‌. இஸ்ராயேல்‌ பாவம்‌ செய்தாலும்‌ 
இது தொடர்கின்றது (06:1.7). நம்பிக்கை 
அளிக்கிறது (07:92. தேவைகளின்‌ 
போதும்‌ (31:7, சாவின்‌ முன்கூட (86:13) 
நம்பிக்கை அளிக்கிறது. விசுவாசிகளின்‌ 
வாழ்வை அருள்‌ தொடர்கிறது (3:0. 
அத்ற்கு முடியாக அமைகிறது (000:தி. 

யாத்‌ 34-இவ்‌ இம்‌ மூன்று சொற்களும்‌ 
சேர்ந்து வருகின்றன. இறைவன்‌ இஸ்ரா 
யேலை மீட்டவராக (34:14), உடன்படிக்கை 
செய்பவராக (04:10) தம்மையே அறிவிக்‌ 
கிறார்‌. தமது மக்களின்‌ துன்பத்தில்‌ தயவு 
கேன்‌) நிறைந்தவர்‌. பேரன்பும்‌ (கெசேத்‌) 
பிரமாணிக்கமுமம்‌ மிக்கவும்‌ (34:6). அவர்‌ 
தமது உடன்படிக்கைக்ளுப்‌ பிரமாணிக்கம்‌ 
உள்ளவர்‌. ஆயிரம்‌ தலைமுறைக்கும்‌ தம்‌ 
மக்களின்‌ கொடுமையையும்‌ குற்றத்தையும்‌ 
பாவத்தையும்‌ மன்னிப்பவர்‌. இறைவ 
னைப்‌ போற்றுவதற்கும்‌ (சங்‌ 86:15: 103:9) 
மனந்திரும்புதவை எடுத்துக்கூறவும்‌ 
(யோவேல்‌ 2:13; மிக்‌ 7:16; காண்க. யோனா 
ச:2) உடன்பழுக்கையைப்‌ புதுப்பிக்கவும்‌ 
(3 நான்‌ 30:9; நெக 9:17) இதே சொற்களை 
இஸ்ராயேல்‌ பயன்படுத்துகிறது. இந்த 
அருளைத்தான்‌ இயேசு நிறைவு செய்கி 
றார்‌ யோவா 1:10. 


2. கடவுளின்‌ அருள்‌: கடவுள்‌ தம்மை 
அன்பின்‌ கடவுளாக, அருளின்‌ கடவுளாக 
வர்ணிக்கிறார்‌ யாத்‌ 34:8). அவரது அருள்‌ 
துயருறுவோர்க்கு அறுதலாகும்‌, அவருடை 
யவாகளுக்கு அளவற்ற நம்பிக்கையாகும்‌, 
அவருடைய ஒப்பந்தங்களில்‌ அலைக்க 


270 


முடியாதஉறுதியாகும்‌. அவர்‌ அன்பு செய்‌ 
பவர்களுக்குக்‌ காட்டும்‌ இதயபாசமும்‌ 
பற்றுதலுமாகும்‌. படைப்புகளின்‌ உரிமை 
களின்‌ நிறைவை உறுதி அளித்து அவர்‌ 
களில்‌ அவல்களை நிறைவு அளிக்கும்‌ 
வற்றாத நீதியாகும்‌. அவரது அருளின்‌ 
விளைவாக ஆண்டவர்‌ சமாதானமாகவும்‌ 
மகிழ்ச்சியாகவும்‌ விளங்குகிறார்‌. அவரது 
அருள்‌ உயர்மதிப்புள்ளது (சங்‌ 35:7 தொ. 
அவரது அருள்‌ உயிரைக்காட்டி லும்‌ 
மேலானது (சங்‌ 63:4). எனவே அண்டவ 
ரின்‌ அருள்‌ நமது அனுபவங்கள்‌ அனைத்‌ 
தையும்‌ காட்டிலும்‌ மேலானது, நிறை 
வானது. 


3. இறையருளின்‌ வெளிப்பாடு:- ஆண்ட 
வரின்‌ தாராளம்‌ எல்லாப்‌ படைப்புகளி 
லும்‌ பரவி இருக்கிறது. அவரது அருள்‌ 
பாதுகாக்கப்பட்ட புதையலாக இருப்ப 
தில்லை. இஸ்ராயேல்‌ தேர்ந்தெடுக்கப்படு 
வதிலே, அழைபப்பிலே, ஆண்டவரது 
அருளின்‌ காராளத்தின்‌ அடையாளம்‌ 
வெளிப்படுகிறது. அவர்‌ அவர்களைத்‌ 
தாமே விரும்பித்‌ தேர்ந்தெடுத்தார்‌. அவர்‌ 
கள்‌ எண்ணிக்கையில்‌ அதிகமானவர்க 
ளாகவோ (உப.7:3/ நல்ல நடத்தையுள்ளவர்‌ 
களாகவோ டு:தி புயவவிமையுடையவர்களா 
கவோ (8:7) இல்லை. இறைவன்‌ அவர்‌ 
களைத்‌ தேர்ந்தெடுக்கக்‌ காரணம்‌ அவர்‌ 
அவர்கள்‌ மேல்கொண்ட அன்பும்‌, அவர்‌ 
களுடைய மூதாதையர்க்குத்கொடுத்த வாக்‌ 
குறுதியுமே ஆகும்‌ (7:6; 4:37). இஸ்‌ ராயேவின்‌ 
தோற்றத்திற்கு, தமது உடன்படி க்கைக்கும்‌ 
அன்புக்கும்‌ அவர்‌ காட்டும்‌ பற்றுறுதி 
ஒன்றே விளக்கமாகும்‌ (ட); அருளின்‌ 
அடையாளம்‌ இந்த ஆண்டவர்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தந்த பாலும்‌, தேனும்‌ பொழியும்‌ 
நாடாகும்‌ 68:7: 1:11; 8:10 தெற. இந்தக்‌ 
கொடை எவ்வித தோக்கமுமில்வாமல்‌ 
தரப்படுவதல்ல. தேர்ந்தெடுத்தல்‌ உடன்‌ 
படிக்கைக்கு இட்டுச்செவ்கிறது. அரு 
ளைப்‌ பெறுபவர்‌ அன்பையும்‌ நன்றிக்‌ 
கட்டுப்பாட்டையும்‌ கொண்டு ஒழுக 
வேண்டியது அவசியம்‌, இதுதான்‌ உப 
ஆகமத்தின்‌ போதனையாகும்‌ (உப 6:5; 10:12 
தொ). இறைவனின்‌ அருள்‌, பங்காளிகளை 
யும்‌ ஒரு பரிமாற்றத்தையும்‌ ஒன்றிப்பையும்‌ 
தேடுகிறது. 


271 


க்‌. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ மேல்‌ 
கடவுளருள்‌:- அண்டவரது தாரளத்தால்‌ 
மனிதனிடம்‌ விளைவதை அவரது ஆசீர்‌ 
வாதம்‌ என்ற சொல்‌ மிகச்சிறப்பாக 
விளக்கவலலது. புற்ப்பாதுகாப்புத்தருவது 
மட்டுமல்ல. அருளைப்‌ பெற்றவனிடத்தில்‌ 
வாழ்வு, மகிழ்ச்சி, பலத்தின்‌ முழுமை 
நிலவ அது வகை செய்கிறது. இது கடவு 
ளுக்கும்‌ மனிதனுக்கும்‌ நெருங்கிய ஆட்‌ 
தன்மையுடைய தொடர்பை ஏற்படுத்து 
கிறது. ஆண்டவரின்‌ திருமுகத்தை அவன்‌ 
காண வழி செய்யும்‌ (எண்‌ 6:25), இந்த 
உறவு உயிருள்ளது. ஏனெனில்‌ இது 
படைப்பாற்றலைத்‌ தொடுகிறது. ஆசிர்‌ 
வதிப்பது தந்தைக்குரியதாகும்‌. இஸ்ரா 
யேல்‌ வரலாறு எல்லா மக்கள்‌ மேலும்‌ 
ஆசீர்பெற்றுத்த ருவதை நோக்கமாகக்‌ 
கொண்டது என்றால (அகதி [2:3 அது 
இறைவன்‌ தந்தையாயிருந்து தன்‌ பிள்ளை 
களின்‌ ஊழியை உருவாக்குவதால்தான்‌ 
(ஏச 45:10 தெற இறைவனது அருள்‌ தத்‌ 
தையின்‌ அன்பாகும்‌. அது பிள்ளைகளை 
உண்டாக்குகிறது. இந்த அசீர்‌ புனிதமிக்க 
இறைவனுடையதாகையால்‌ அது அவரது 
தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு ஏற்படுத்‌ 
தும்‌ உறவு அர்ப்பணமாகும்‌. தேர்ந்தெடுத்‌ 
தலானது புனிதத்துக்கும்‌ அர்ப்பணிக்கப்‌ 
பட்ட வாழ்கை வாக்குறுதிக்கும்‌ விடப்படும்‌ 
அ/ழைப்பாகும்‌ யாத்‌ 19:6; ஏச 56:7; லேவி 
19:8). இந்தப்பிள்ளைக்குரிய பதிலை அளிப்‌ 
பதிவிருந்தும்‌, வாழ்வின்‌ அர்ப்பணத்தி 
விருந்தும்‌, இஸ்ராயேல்‌ திசைமாறுகிறது. 
இஸ்ராயேல்‌ சே சீப்‌; தொ: ஏச 1:4 தீமை 
யிலே வாழ்நாட்களைக்‌ கழிக்கிறது (எரே 
6:7). இந்நிலையில்‌ இறைவன்‌ மனிதனால்‌ 
அடிப்படையில்‌ செய்யமுடியாத ஒன்றைச்‌ 
செய்கிறார்‌. அதற்கும்‌ மனிதனையே பயன்‌ 
படுத்துகிறார்‌. கடவுள்‌ கெட்டுப்போன 
எருசலேமை நீதியுடைய நகரமாக்குவார்‌ 
(எச 1:21-28). கல்லான இதயத்தை நீக்கி 
எரே 5:1 தெற அவரை அறியக்கூடிய 
புதிய இதயத்தை அமைப்பார்‌ டுசே 2:31; 
எரே 31:3). இது அண்டவரது அவி யின்‌ 
செயலாகும்‌ எச 36:20. அது அவரது 
நீதியே உலகிற்குள்‌ வருவ தாகும்‌ (ஏச 
சீ5:கி,2ச்‌: 51:6). 


அருள்‌ தொடர்க அறி 


॥. புதிய ஏற்பாடு 

1. வாசகங்களில்‌: புதிய ஏற்பாட்டு ல்‌ 
அருளைக்‌ குறிக்கும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ 
காரிஸ்‌' என்பதாகும்‌. இது மகிழ்தல்‌ 
என்ற பொருளுடைய 'கயிரோ' என்ற 
வினைச்‌ சொல்லோடு தொடர்புடையது. 
சமயச்‌ சார்பற்றவழக்கில்‌, இது மகிழ்ச்சி 
யையும்‌ இன்பத்தையும்கொண்டு வருபவற்‌ 
வ்றையோ, ஆதரவைப்‌ பெற்றுத்‌ தருவதை 
யோ குறிக்கும்‌. இந்தப்‌ பரந்த பொருள்‌ 
லூக்கா நற்செய்தி, அப்போஸ்தலர்‌ பணி 
ஆகிய நூல்களில்‌ பிரதிபவிக்கிறது லூக்‌ 
1:30: 2:40; அ.ப.7:10), 


அ) நற்செய்திகள்‌ :- அருள்‌ என்ற 
சொல்லை நற்செய்திகள்‌ அரிதாகத்தான்‌ 
பயன்படுத்துகின்றன. ஆனால்‌ இந்தக்‌ 
கருத்தும்‌ பொருளும்‌ இயேசுவின்‌ வாழ்வி 
லும்‌ போதனையிலும்‌ பரவிக்கிடக்கிறது . 
இறைதோக்கோடு லூக்‌ 4: அன்பில்‌ 
அனுப்பப்பட்டு யோவா 4:17) ஊழியனாகி 
மாற்‌ 10:45) இயேசு இறைவன்‌ தம்மையே 
அளிப்பதை நற்செய்திகள்‌ பிரதிபவிக்‌ 
கின்றன. இஸ்ராயேவில்‌ தவறிப்‌ போன 
வர்கள்‌ (மத 9:6; 10:58; லூக்‌ 15:4; தொ; 
யோவா 10), எளியோர்‌ (மத்‌ 19:8), சமூகத்‌ 
தால்‌ ஒதுக்கப்பட்டவர்கள்‌ லூக்‌ 5:30-38, 
பெண்கள்‌ (௫:2, குழந்தைகள்‌ மாற்‌ 10: 
14-15) அகியோரைத்‌ தேடுவதில்‌ அவரது 
வாழ்க்கை அருளை வெரரிப்படுத்துகிறது. 
இறைவனைத்‌ தேடுதல்‌ லூக்‌ 15), மீட்பு 
கிட்டக்கூடியதாக்குதல்‌ (மாற்‌ 10:17-3), 
புதிய உடன்படிக்கை லூக்‌ 22:19-22), பகை 
வர்களுக்கு அன்பு மத்‌ 5:43-ச்ச்‌: லூக்‌ 10:27 
தொ) ஆகியவற்றில்‌ அவர்‌ அருளைப்‌ 
போதிக்கிறார்‌. மனிதப்‌ பாவங்களுக்காக 
இறைவன்‌ இயேசுவை சிலுவைக்குக்‌ கைய 
எரிப்பதிலும்‌, பின்‌ உயிர்த்தெழச்‌ செய்வது 
லும்‌ அருளை எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. இப்‌ 
போது ஆண்டவராக ஆட்சிசெய்யும்‌ 
இயேசு கிறிஸ்து அருளின்‌ புதிய யுகத்‌ 
தைத்‌ தொடங்கி வைக்கிறார்‌. 

ஆஅ) பவுவின்‌ திருமுகங்கள்‌:- இவற்றில்‌ 
இந்தப்‌ புதிய அருள்‌ மூக்கிய இடத்தை 
வலிக்கின்றது. “காரிஸ்‌” என்ற சொல 
பயன்படுத்தப்படுவதில்‌ மூன்றில்‌ இரண்டு 


அருன்‌ (தொடர்ச்ச) 


பங்கு இந்தத்‌ திருமுகங்களில்‌ காணப்படு 
கின்‌ றன . 

பவுவின்‌ கருத்துப்படி, இயேசுகிறிஸ்து 
வில்‌ வெளிப்படுத்தப்படும்‌ இறைவனது 
அன்பிவிருந்து அவரது அருளைப்‌ பிரிக்க 
முடியாது (உரோ 2:7:1 கொரி 1:3. கிறிஸ்து 
மீட்பின்‌ நடுவர்‌, இடையாளர்‌ ஆவார்‌. 
செல்வமிக்கவராய்‌ இருந்தும்‌ ஏழையானர்‌ 
(2 கொரி 8:0; மகிமை மிக்கவராயினும்‌ 
அபு மையின்‌ தன்மை புண்டவர்‌ (பிலி 2:49 
'பாவிகளாய்‌ இருந்தபோதே” (உரோ 5:9 
மனுக்குவத்தை இறைவன்‌ கிறிஸ்துவில்‌ 
தம்மோடு ஒப்புரவாக்கினார்‌ (2 கொரி 
5:18-21. 


இயேசு கிறிஸ்துவின்‌ அருள்‌ சிலுவை 
வழியாக வருகிறது (கலா 2:20; எபே 1:20; 
உரோ 5:9). விசுவாசம்‌ மற்றும்‌ அருள்‌ வழி 
யாக, விசுவாசிக்கும்‌ எல்லாரையும்‌ இறை 
வன்‌ இலவசமாகத்‌ தமக்கு ஏற்புடைய 
வராக்குகிறார்‌ உரோ 3:84-85: காண்க. 
5:03. சட்டம்‌ (கலா 5:4), மனித ஞானம்‌ 
(2 கொரி 1:12). பாவம்‌ (உரோ 6:) ஆகியவற்‌ 
றிற்கு அருள்‌ முரணானது, இரக்கத்திலும்‌ 
அன்பிலும்‌ செல்வந்தராகிய இறைவன்‌ 
சினத்திற்கு அளாகியிருந்த மக்களை 
உயிர்‌ பெறச்‌ செய்கிறார்‌ (எபே 214-5). 


இந்த அருள்‌ விசுவாசத்தால்‌ பெறப்‌ 
படுகிறது (எபே2:8. விசுவாசத்தில்‌ 
அருளின்‌ வளத்தை ஒருவர்‌ அனுபவிக்‌ 
கிறார்‌ உரோ 5:17; எபே 1:7: 2:80. சட்ட 
ம்னப்பானமையாலேோ (கலவா 28:81; கி 
அல்லது. கடமை தவறுதலாலோ (கொரி. 
15:2: 9 கொரி) விசுவாசயின் மையோ 
இந்த அருளை வீணாக்கக்கூடும்‌. அருளை 
யாரும்‌ உரிமைகோணடாட முபுயாவிட்‌ 
டாலும்‌, அதன்‌ வளம்‌ ஒவ்வொரு பாவிக்‌ 
கும்‌ போதியது என்று நம்பலாம்‌ (1 திமோ 
1:15-—16). 


கிறிஸ்துவில்‌ இறையருள்‌ அவரது 
மக்கள்‌ வழியாக உலக முழுவதும்‌ பெருகு 
கிறது (2 கொரி 4:15. புறவினத்தாருக்குப்‌ 
பவுல்‌ தனது தூதைப்‌ போதிக்க இறைவன்‌ 
அவருக்குத்‌ தனிப்பட்ட அருள்‌ வழங்கு 
கிறார்‌ உரோ 15:15; எபே 3:8, அ.ப 20:24. 
திருச்சபையும்‌ தனது அலவல்களையும்‌ 
பணிகளையும்‌ நிறைவேற்ற அதே 


272 


அருளைப்‌ பெறுகிறது (உரோ 12:48-4: எபே 
4:7.11-19. விசுவாசிகள்‌ தங்கள்‌ அன்புத்‌ 
தொண்டிலும்‌ (2 கொரி 8:7) இறை பய 
மிக்க வாழ்விலும்‌ குத்‌ 2:1 தெ), அருட்‌ 
பயன்‌ விளைவிக்கும்‌ பேச்சிலும்‌ (எபே சீ:89 
தொ: கொலோ.*:5, இறைவனது அருளை 
எடுத்துக்‌ காட்டுகின்றனர்‌. 

பவுவின்‌ திருமுகங்களில்‌ காணப்படும்‌ 
வாழ்த்துகளிலும்‌, ஆசீர்களிலும்‌ அருள்‌ 
என்றசொல்‌, கிரேக்க வாழ்த்துக்‌ கருத்தை 
எதிரொவிக்கிறது. அமைதி என்ற சொல்‌ 
லோடு சேர்ந்து, இருசொற்களும்‌ 
அமைதியின்‌ இறைவன்மேல்‌ கவனத்தை 
ஈர்க்கின்றன (உரோ 15: 39. இறைவன்‌ 
அிறிஸ்‌ தவில்‌ மக்களைத்‌ தம்மோடும்‌, 
ஒருவர்கொருவரோடும்‌, உறவு கொள்ளச்‌ 
செய்கிறார்‌ எபே 2:14 தெற. “அருள்‌ உங 
களோடு இருப்பதாக* என்ற முடிவுரை 
உரோ 76:20; கலா 56:18, கிறிஸ்துவின்‌ 
மீட்பில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து இருக்கவும்‌, 
அவர்‌ அளிக்கும்‌ இறைப்‌ பிரச்சன்னத்திற்‌ 
காகவும்‌ வேண்டுகிறது. இந்த வளமிக்க 
மொழி, தொடக்க காலத்‌ திருச்சபையால்‌ 
அதன்‌ திருமுகங்களிலும்‌ (எ.கா திரு 
வெளிப்பாடு, கிளமெண்ட்‌) வழிபாடுமுறை 
களிலும்‌ & கொரி [13:14 பயன்படுத்தப்‌ 
பட்டது. 

இ) பிற வழக்குகள்‌: அப்போஸ்தலர்‌ 
பணி நூவில்‌ அருள்‌ என்ற சொல்‌ பெரும்‌ 
பாலும்‌ விசுவாசிகளிடையே செயல்படும்‌ 
மீட்பைக்‌ குறிக்கிறது (அ.ப.11:28; 13:43). 
சில இடங்களில்‌ பவுலைப்போல்‌ லூக்கா 
வும்‌ அருளையும்‌ நற்செய்திகளையும்‌ 
ஒன்றாக்குகிறார்‌ (5:40; 0:24). 

எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்‌ 
தில்‌, இச்சொல்‌ எழுபது நூல்‌ வழக்கைப்‌ 
பின்பற்றி ஆதரவ, தயவு என்ற பொருளில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. தங்கள்‌ தேவை 
களில்‌ இறைவனை அணுகுவோருக்கு 
அவர்‌, கிறிஸ்து வழியாக, தமது அரச 
தயவைக்‌ கொடுக்கிறார்‌ எபி 4:18). இந்தத்‌ 
தயவு விசுவாசத்தைக்‌ கோருகிறது (11:8). 
விசுவாசகிகள்‌ அருளை அவமதிக்கக்‌ 
கூடாது 00:29). அசட்டையால்‌ அதைப்‌ 
புறக்கணிக்கக்‌ கூடாது (0213). மாறாக, 
அவர்கள்‌ உள்ளங்களை அருளால்‌ 
உறுதிப்படுத்தவேணடும (13:9). 


27. 


பேதுருவின்‌ முதல்‌ திருமுகம்‌, பரிசுத்‌ 
தத்திலும்‌ (1 பேதுரு 1:13தொ), தாழ்ச்சியி 
லும்‌ ௫:5), ஆன்மீக வரங்களைப்‌ பயன்படுத்‌ 
துவதிலும்‌ (2:10), அருன்‌ செய்லாற்றுவதை 
அடிக்கடிச்‌ சுட்டுக்‌ காட்டுகிறது. துன்புறு 
வது கூட அருளாகும்‌ ௫:10. 


படைப்பிலிருந்து முடிவுரை, விவிவி 
யம்‌ இறைவனின்‌ அருள்பற்றிப்‌ பேசு 
கிறது. பழைய ஏற்பாட்டின்‌ மகிமையை 
(யாத்‌ 34:6) கிறிஸ்து அகற்றிவிடவில்லை. 
மாறாக அருளிலும்‌ உணமையிலும்‌ அதை 
நிறைவுபடுத்துகிறார்‌ யோவா 1116-17; எபி 
11-27. மனுக்குலம்‌ போற்றுரையோடுி 
தம்மிடம்‌ திரும்ப எபே 1:6 அவற்றை 
அதன்மேல்‌ இலவசமாகப்‌ பொழிகிறார்‌. 


2. கடவுளருள்‌ இயேசுவில்‌ வெளிப்படுத்‌ 
தப்படுகிறது:- 

ஆண்டவரின்‌ தாராளம்‌ அவரது 
மகனையே அளிக்கும்‌ அளவுக்கு கரை 
கடந்து செல்கிறது (உரோ 8:32. இந்தக்‌ 
கேட்டறியாச்‌ செயல்‌ இறைவனது அன்பு, 
கனிவு, பிரமாணிச்கம்‌ அகியவற்றின்‌ 
கலவையாகும்‌. இச்செயலைத்தான்‌ புதிய 
ஏற்பாடு அருள்‌ என அழகாகக்‌ கூறு 
கிறது. இந்த அருளைப்‌ பெற வேண்டு 
மென்ற ஆசையை அப்போஸ்தலர்‌ 
மடல்கள்‌ அறிமுகப்படுத்துகின்றன. இந்த 
அருள்‌ அிறிஸ்தவர்களுக்கு, இறைவனின்‌ 


மேலான கொடையாகும்‌. இறைவனின்‌ 
செய்வினுடையவும்‌ சுருக்கமும்‌, நமது 
சகோதராகளுக்கு நாம்‌ விரும்பும்‌ 


அனைத்‌ தையும்‌ அடக்கிய சுருக்கமாகும்‌. 
கிறிஸ்து விலே அருளும்‌ உண்மையும்‌ 
நமக்கு வந்துளளன யோவா 1:17) “அவரது 
மாட்சி மையை நாங்கள்‌ கண்டோம்‌” (1:19 
“அன்பே கடவுளொென்‌ உணர்ந்தோம்‌” ( 
யோவா 4:8). ஆகவே இயேசுவின்‌ செயல்‌ 
கள்‌ அருளென நாம்‌ அறிகிறோம்‌ (துத்‌ 2:11: 
சகி ஒத்தமை நற்செய்தியாளர்கள்‌ அரு 
ளென்ற சொல்லை அறியாவிட்டாலும்‌ 
அருளை முழுவதும்‌ உணர்ந்திருந்தனர்‌. 
அவர்களுக்கு இயேசு நமக்காகத்‌ தந்தை 
யால்‌ கையளிக்கப்பட்ட உயர்ந்த கொடை 
யாகும்‌ (மத்‌ 21:97; 26:88). துன்பங்களைக்‌ 
கண்டு இயேசு இரக்கமும்‌, பரிதாபமும்‌ 
காட்டுதல்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இறைவ 


அருள்‌ (தொடர்ச்ச 


னின்‌ தன்மையை எடுத்துக்காட்டும்‌ அன்‌ 
பையும்‌ இரக்கத்தையும்‌ சுட்டிக்‌ காட்டு 
கிறது. புனித பவுல்‌ செல்வந்தராயிருந்து 
ஏழையாக மாறிய இயேசுவின்‌ அருள்‌ 
தன்மையை எடுத்துக்கூறி கொரிந்தியரும்‌ 
இவரைப்போல பெருந்தன்மை கொள்ள 
வேணடுமெனக்‌ கூறுகிறார்‌ 6 கொரி 8:9. 


3. கைம்மாறு கருதாது விரும்பித்தரப்‌ 
பட்ட அருள்‌: கடவுளருள்‌ மணித மீட்பின்‌ 
இரகசியமென்றால்‌ அதே அருளைத்தான்‌ 
ஒவ்வோரு கிறிஸ்துவனும்‌ உரோ 12:6: 
எபே 4:50) ஒவவோரு திருச்சசைபயும்‌ 
அதைப்‌ பெற்று வாழும்‌ செயல்‌ முறையின்‌ 
இரகசியமும்‌ ஆகும்‌. மக்கதோனியா திருச்‌ 
சபை தாராளத்‌ தன்மையின்‌ அருள்வரத்‌ 
தையும்‌ (2 கொரி 8:1 தொற, பிலிப்பியர்‌ அப்‌ 
போஸதல அருளையும்‌ பெற்றனர்‌ பிவி 
1:7). இந்த அப்போஸ்தலம்‌ பவுவின்‌ முழுச்‌ 
செயலையும்‌ விளக்குகிறது உரோ 5:1; 
1 கொரி பப: கலா 115: எபே 3:2). எல்லா 
மனிதவிருப்பத்திற்கு முன்னே இறைவ 
னிடமிருந்து வரும்‌ (1 உரோ 1:5; கலா 7:15) 
தேர்ந்தெடுத்தவில்‌ பலவகைக்‌ கொடை 
கள்‌ வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்தத்‌ 
தேர்ந்தெடுத்தல்‌ மீட்புக்கு அறிமுகப்படுத்‌ 
தப்படுகிறது கவா 10: 2 திமோ 12). ஒரு 
குறிப்பிட்ட பணிக்கு அர்ப்பணிக்கிறது 
(1 கொரி 3:10). நாம்‌ கிறிஸ்தவர்களாக 
இருக்கக்காரணம்‌ கடவுள்‌ தாமே முன்‌ 
வந்து நம்மை அழைத்ததால்தான்‌ என 
பவுல்‌ கூறுகிறார்‌ (உரோ 11:5). மீட்பு 
ஆண்டவரின்‌ கொடையே அன்றி நமது 
செயலின்‌ பரிசு அன்று. அப்படி யில்லை 
யென்றால்‌ அருள்‌ அருளாக இருக்க 
முடியாது (7:6.4:ல்‌. மீட்பு திருச்சட்டத்தைப்‌ 
பின்பற்றுவார்க்கு மட்டுமெனில்‌ விசுவா 
சம்‌ பொருளற்றதாயும்‌, வாக்குறுதி வெறு 
மையாயும்‌ ஆகும்‌. வாக்குறுதிகளில்‌ விசு 
வாசம்‌ மட்டுமே இறைவனது செயலை 
விளக்குகிறது. அச்செயல்‌ முதன்மையாக 
அருளாகும்‌. அருள்‌ வழங்கப்படும்‌ செயல்‌ 
முறையான சூழ்நிலை, இன்னும்‌ கைம்‌ 
மாறு கருதாததாகச்‌ செய்கிறது. எதிரி 
யை, தீர்ப்பிடப்பட்ட மனிதனைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்து மீட்பளிக்கிறார்‌. “நாம்‌ பாவத்‌ 
தால்‌ வலுவற்றிருந்தபோது நாம்‌ பாவி 
களாக இருந்தபோதே" பாவத்தின்‌ சக்தியி 


அருன்‌ (தொடர்ச்சி!) 


விருந்து நம்மையே விடுவித்துக்‌ கொள்ள 
முடியாதபோது “அவருடைய மகனது 
மரணத்தின்‌ வழியாக இறைவனோடு 
ஒப்புரவாக்கப்பட்டோம்‌” 6:6-10; 3:24; எபே 
8:5) அவரருள நம்மையே சாவினின்று வீடு 
விப்பதில்‌ நிறைவடைவதில்லை. மாறாக 
அவரது அருள்‌ எல்லா எல்லைகளையும்‌ 
கடந்து செல்கிறது. பாவம்‌ பெருகியிருந்த 
இடத்தில்‌, அருள்‌ எவ்வளவோ மிகுதி 
யாகப்‌ பெருகியுள்ளது. (உரோ 5:15-28). 
அது இறைதாராளத்தின்‌ அளவற்ற செல்‌ 
வத்தை வெளிக்கொணர்ந்து (எபே 7:7:2-1) 
மக்களிடையே பெருகச்செய்கிறது (2 
கொரி 4:15; 9:14: 1 கொரி 1:7). தனதருமை 
மகனையே இவ்வுலகிற்கு அனுப்பியவர்‌ 
வேறெதை மனிதனுக்கு மறுக்க இயலும்‌? 
(உரோ 8:32. 

சீ. அருளின கணிகள்‌:- அகடவுளருள்‌ 
வீணாகப்போவதில்லை (10 கொரி 15:0. 
அது விசுவாசம்‌ தனது செயல்களை ஆற்ற 
வம்‌ நிறைவு செய்யவும்‌ உதவுகிறது. அன்‌ 
பால்‌ செயலாற்றவும்‌ (கலா 5:6) நற்பயன்‌ 
களையும்‌ கொலோ 1:10) “நாம்‌ செய்ய 
வேண்டுமென்று கடவுள்‌ முன்னேற்பாடு 
செய்த நற்செயல்களையும்‌” (எபே 2:10) 
செய்ய உதவுகிறது (கலா 5:56). அப்போஸ்த 
வார்கள்‌ தங்கள்‌ பணிகளைச்‌ செய்ய ஊக்க 
மூட்டியது அந்த அருள்தான்‌ (அ.ப.14:20; 
15:40). “நான்‌ இப்பொழுது இருக்கும்‌ 
நிலையிவிருப்பது கடவுளின்‌ அருளால்‌ 
தான்‌ என்னோடு இருக்கும்‌ இறை அருள்‌ 
தான்‌ உழைத்தது" என்று பவுல்‌ கூறுகிறார்‌ 
(1 கொரி.5:10). அவர்‌ கிறிஸ்தவனாய்‌, அப்‌ 
போஸ்தலனாய்‌ இருக்கச்‌ செய்வதும்‌ 
இந்த அருள்தான்‌. 

மாற்றி அமைப்பதற்கும்‌ செயலுக்கும்‌ 
அருள்தான்‌ ஊற்றாயிருப்பதால்‌ அதோடு 
ஒத்துழைக்கக்கோருகிறது. அதற்குக்‌ கீழ்ப்‌ 
படியவும்‌ 2 கொரி சீம அதற்குப்‌ பதில்‌ 
அளிக்கவும்‌ எப்போதும்‌ கறுசுறுப்பாய்‌ 
இருக்கவேண்டும்‌. நமது வலுவின்மையில்‌ 
இறைவனது வல்லமை சிறந்தோங்குவ 
தால்‌ அவரருள்‌ நமக்குப்போலும்‌ (2 கொரி 
12:9). அது ஒரு போதும்‌ குறைவுப்படுவ 
திவலை, 

எனவே அருளானது புதிய வாழ்வுக்‌ 
குப்‌ பிறப்பாகும்‌ யோவா 3:5தெொற. பிள்ளை 
களாக்கும்‌ இறை அவிக்குள்‌ வாழ்வாகும்‌ 


274 


(உரோ 8:14-17). பவுல்‌ இவ்வருள்‌ வாழ்க்‌ 
கையை விளக்கச்‌ சட்டச்சொற்களை 
அடிக்கடி பயன்படுத்துகிறார்‌. அருள்‌ 
நிறுவிய ஆட்சியை நிரூபிப்பதுதான்‌ இந்த 
அருள்‌ வாழ்க்கையின்‌ நோக்கமாகும்‌ 
(கலா 1:0. அருள்‌ நிலை அடையும்‌ பேறு 
பெற்றவர்கள்‌ (உரோ 5:3, அருளாட்சி 
யிலே வாழ்பவர்கள்‌ (உரோ 5: 21; 6:14. 
ஆனால்‌ இந்த வாழ்க்கை சட்ட உரிமை 
நிலையைப்பெற்ற வாழ்க்கைமட்டுமல்வ. 
வாழ்வு என்ற சொல்வின்‌ நிறைபொரு 
ளைக்கொண்ட வாழ்வாகும்‌. மேலாக இவ்‌ 
வாழ்க்கை இறந்தோரிடமிருந்து உயிர்த்‌ 
தெழுந்து உயிர்த்த இயேசுவோடு புதிய 
வாழ்வு வாழ்வதேயாகும்‌ (6:4.8.11.13). 
இங்கே பவுல்‌ தனது கருத்தை வேறொரு 
கோணத்தில்‌ கூறினாலும்‌, அது கிறிஸ்து 
வின்‌ அருள்வாழ்வெனும்‌ கொடையாகும்‌ 
என்ற யோவானின்‌ கருத்தை இத்திருக்‌ 
கிறது யோவா 3:86; 6:33; 17:3). 


இவ்வாழ்க்கை அனுபவமானது தூய்‌ 
ஆவியைச்சேர்ந்தது. அருளின்‌ அரசு ஆவி 
யின்‌ அரசாகும்‌ (உரோ 6:14; 16). மனிதன்‌ 
பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுப்‌ 
புனிதத்தின்‌ கொடைகளைத்‌ தாங்கி நிற்‌ 
கிறான்‌ (6:22; 7:8. ஆவியானவர்‌ ஆண்டவ 
ரின்‌ மேலான கொடையாவார்‌ ூ.ப.9:20; 
1:17). அந்தக்‌ கொடையைப்‌ பெற்ற நாம்‌, 
அருளைப்‌ பெற்ற நாம்‌, அப்பா, தந்தை 
என ஆண்டவரை அழைக்கிறோம்‌. அப்‌ 
போது நம்‌ உள்ளத்தோடு உறையும்‌ இறை 
ஆவியானவரே தாம்‌ இறைவனின்‌ 
பிள்ளைகள்‌ என்று சான்று பகர்கிறார்‌ 
(9:15-19. இதுவே அருள்‌ நமக்காகச்‌ 
செய்து முடித்த ஏற்புடைமையாம்‌ (8:24 
தொ). அதாவது தந்தைமுன்‌ அன்பு 
மக்களாய்‌ நிற்கும்‌ நிலையாகும்‌ (8:14-17). 
தனது எல்லாச்‌ செயல்களுக்கும்‌ இறை 
அருளே ஊற்று என்று உணர்ந்து. 
கிறிஸ்துவில்‌ உண்மையாகவே பெருமை 
கொள்ளலாம்‌. அனால்‌ இது தானாக 
எதையோ செய்துவிட்டோம்‌ என்ற இறு 
மாப்பன்று. பவுல்‌ அருளையும்‌ பெருமை 
பாராட்டுவதையும்‌ சேர்த்துக்‌ கூறப்பெரி 
தும்‌ விரும்புகிறார்‌ உரோ சீ2 தொ; 5:8 
தொ: 2 கொரி 12:9; எபே 1:6)! இறைவனின்‌ 
அருளில்‌ மனிதன்‌ தானாக ஆவதில்‌ 
வெற்றி கொள்கின்றான்‌. 


272 


முடிவாச இறைவனது உறவு படைப்‌ 
பின்‌ தொடக்க முதல்‌ முடிவுவரை 
தொடர்ந்து கொண்டேயிருக்கும்‌. மனிதன்‌ 
மாறலாம்‌. ஆனால்‌ இறைவன்‌ மாறாத 
வர்‌. அவரது அன்புறவும்‌ அருளும்‌ மாறா 
தவை. 


அரேத்தா (ARETAS - நன்னெறியாளர்‌, 
மகிழ்ச்சி உண்டாக்குகிறு 

பெத்திரா, தமஸ்கு போன்ற நகர்களில்‌ 
ஆட்சி புரிந்த அரேபிய மன்னர்கள்‌ 
உரிமையாக்கிக்‌ கொண்ட பெயராகும்‌. 


இசுமயேவின்‌ மூத்த புதல்வர்‌ நெப 
யோத்து அவார்‌ அதி 25:13. நெப்யோத்‌ 
தின்‌ சகோதரியாகிய மகலாத்து என்பவள்‌ 
ஏசாவின்‌ மனைவியரில்‌ ஒருவளாவானள்‌ 
(அதி 28:9. இவன்‌ சில இடங்களில்‌ பாச 
மத்து” என்றழைக்கப்படுகின்றாள்‌ (தி 
96:3. யோசிபஸ்‌ நபத்தேயர்களை நெப 
யோத்தின்‌ வழி வந்தவர்களாகக்‌ கருது 
கிறார்‌. மேலும்‌ இசுமயேவின்‌ பன்னி 
ரண்டு புதல்வர்களும்‌ யுப்பிரத்திசுக்கும்‌, 
செங்கடலுக்கும்‌ இடையிவுள்ள பகுதியைத்‌ 
தங்களது குழியிருப்பிடமாகக்‌ கொண்டு 
அவ்விடத்தை நபத்தேனே என்றழைத்‌ 
தனர்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. இவர்கள்‌ அரே 
பியர்கள்‌; தங்கள்‌ இனத்தின்பெயரை இவர்‌ 


களிடமிருந்து பெறுகின்றனர்‌. இதற்கு 
இவர்களது நன்னெறியோ அல்லது 
அவர்களது கூதாதையராகிய அஆஅயிரகா 


மின்‌ பெருமையோ காரணமாக இருக்க 
லாம்‌. 

இவர்களின்‌ தலைநகரம்‌, படை வவி 
மைமிக்க அரணும்‌ செலா ஆகும்‌ ௫தி 1:56; 
5 அர 14; ஏச 16:14:11). இவ்விடம்‌ கிரேக்‌ 
சத்தில்‌ பெத்திரா என்றழைக்கப்படுகிறது. 
இவ்விடத்தில்‌ குடியிருந்தவர்கள்‌ அராபிய 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இருந்தா 
லும்‌, இவர்கள்‌ அரமேய மொழியைத்தான்‌ 
எழுதுவதற்கும்‌, கல்‌ வெட்டுக்களில்‌ 
போறிப்பதற்கும்‌ பயன்படுத்தினார்கள்‌ . 

மக்கபேயர்களுடன்‌ நபத்தேயர்கள்‌ நட்பு 
டன்‌ இருந்ததாகச்‌ சில குறிப்புகள்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றன ( மக்‌ 5:24-8 5;9:35), 

1. முதலாம்‌ அரேத்தா:- இரண்டாம்‌ 
மக்கபேயர்‌ ஆகமத்தில்‌ 0: குறிப்பிட்டுள்ள 
கொடுங்கோலன்தான்‌ இவர்கள்‌ அறிந்த 


அ/ரேத்துா 


முதல்லரசராவார்‌. மக்கபேயரின்‌ ஆட்சிக்‌ 
காவத்தில்‌, அரேத்தா அரேபியர்களின்‌ 
அரசராக இருந்தார்‌. தலைமைக்‌ குரு 
யாசோன்‌ என்பவர்‌ நான்காம்‌ அந்தி 
யோக்கு மன்னன்‌ இறந்துவிட்டார்‌ என்ற 
தொரு தவறான செய்தியைக்கேட்டவுடன்‌, 
ஆட்சிப்பொறுப்பை ஏற்கவேண்டும்‌ என்ற 
ஆர்வத்தில்‌ வன்முறைகைளைக்‌ கையாண்‌ 
டார்‌. முயற்சிகள்‌ அனைத்தும்‌ தோல்வி 
ய்டைந்தன. எனவே அவரது சதித்திட்டங்‌ 
களனைத்தும்‌ தோல்வியடைந்தவுடன்‌ , 
அரேபியர்கள்‌ ஆண்டுவந்த அரேத்தாவி 
னால்‌ இவர்‌ சிறைப்படுத்தப்பட்டார்‌. 
2. மூன்றாம்‌ அரேத்தா:- 

இவரது இரண்டாவது பெயர்‌ ஓபோ 
தாஸ்‌ ஆகும்‌. இவர்‌ செலூக்கிய அரசன்‌ 
12-ஆம்‌ அந்தியோக்கு தியோனிசசைத்‌ 
தோற்கடித்து கூலேசீரியா, தமஸ்கு ஆகிய 
பகுதியில்‌ தன்‌ ஆட்சியை நிறுவினார்‌. 

அரித்தோபுல்‌ என்பவர்‌ இரிக்கானுக்கு 
நல்லெண்ணம்‌ காட்டியதால்‌ பெரிய 
ஏரோசின்‌ தந்தையாகிய அத்திப்பா, 
அரித்தோபுலுடன்‌ பகைமை கொண்டார்‌. 
அந்திப்பா செய்த சதித்திட்டத்தினை 
யறிந்த இரிக்கானு பயமடைந்து. அடைக்‌ 
கலம்‌ தேடி அரேபிய மன்னராகிய அரேத்‌ 
தாவிடம்‌ ஒழுனார்‌. அரேத்தாவம்‌, யெத்‌ 
திரா என்ற இடத்தில்‌ அவருக்கு அடைக்‌ 
கலம்‌ தந்தார்‌. அரேத்தாவின்‌ ஆதரவி 
னால்‌ அந்திப்பா, இரிக்கானு இருவரும்‌ 
உறவு கொண்டதோடு அல்லாமல்‌, 
அரித்தோபுலுக்கு எதிராகச்‌ செயல்பட்ட 
தன்‌ விளைவாக தற்காவிகமான வெற்றி 
யை அடைந்தனர்‌. அனால்‌ பாம்பேயிடமி 
ருந்து வந்த ஸ்கவுரஸ்‌ அரித்தோபுலுக்கு 
ஆதரவு அளித்தார்‌. அதன்‌ விளைவாக 
இரிக்கானு ஆகியவர்களின்‌ படை பாப்பி 
ரோன்‌ என்ற இடத்தில்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டது (கி.மு. 85). 
எ. நான்காம்‌ அரேத்தா ஜனேயா 
(கி.மு. லவி.பி.ச்்‌- 

தமஸ்கு நகரில்‌ நபத்தேயர்களின்‌ செல்‌ 
போக்கு, அதிகாரம்‌ ஓங்கியிருந்ததாக புதிய 
ஏற்பாட்டில்‌ காண்கிறோம்‌. இதற்குச்‌ 
சான்றாக பவுல்‌ தமஸ்கு நசுரில்‌ இருந்த 
பொழுது நான்காம்‌ அரேத்தா அரசன்‌ 
கீழ்‌ இருந்த ஆளுநன்‌ அவரைச்‌ சிறை 


அரேபியர்கள்‌ 


பிடிக்க விரும்பி தமஸ்கு நகர வாயில்‌ 
களில்‌ காவல்‌ வைத்தான்‌. அனால்‌ அவர்‌ 
கூடையினுள்‌ வைத்து மதில்‌ சுவரின்‌ வழி 
யாக கீழிறக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார்‌ 
என்று நிகழ்ச்சி விளங்குகிறது (2 கொரி 
11:32-33). இந்த நான்காம்‌ அரேத்தாதான்‌ 
தனது மகளை விவாகரத்து செய்த 
ஏரோது அந்திப்பாவைத்‌ தாக்கித்‌ தோற்‌ 
கடித்தார்‌. 
அரேபியார்‌ (ARABIANS) 

அரேபியாவில்‌ வசிக்கும்‌ மக்கள்‌, 
முக்கியமாக வடஅரேபியாவில்‌ வசிப்பவர்‌ 
கன்‌ அரேபியர்கள்‌ எனப்படுவர்‌. இவர்கள்‌ 
பாலஸ்தீனத்தில்‌ வாழ்ந்தவர்களுடன்‌ 
மிகப்‌ பழமையான காலத்திலிருந்தே 
தொடர்பு கொண்டிருக்க வேண்டும்‌. முற்‌ 
காலத்தில்‌ இப்பகுதி முழுவதற்குமான 
தனிப்‌ பெயர்‌ எதுவுமில்லை. அத்துடன்‌ 
இப்பகுதியில்‌ வாழ்ந்திட்ட மக்களுக்குத்‌ 
தனி இனப்பெயர்‌ எதுவும்‌ இருக்க 
வில்லை எனவும்‌ தெரிகிறது. அந்தந்தப்‌ 
பகுதியை வைத்துப்‌ பெயரும்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. எனவே பழைய ஏற்பாட்டில்‌ 
இவர்கள்‌ இசுமயேலர்‌, மிதியானியர்‌, 
கெத்தானியர்‌, சபேயர்‌, எனப்‌ பல பெயர்‌ 
களால்‌ அழைக்கப்பட்டனரே ஒழிய 
அரேபியர்‌ என அழமழைக்கப்படவில்லை , 


1. பெயர்‌:- இதற்கு நாடோடிகள்‌ 
என்பது பொருள்‌ 2 மக்‌ 12:10-12-இல்‌ யூதா 
வைத்தாக்கிய அரேபியர்கள்‌ நாடோடி 
கள்‌ என்றே அமழைக்கப்படுகின்‌ றனர்‌. 
நாடோடிகள்‌ பாலைவனத்தில்‌ அலைந்து 
திரிந்தனர்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 
ஆப்பு எழுத்து வாசகங்களில்‌ “அருபு* 
அல்லது “அரிபி' என்பது மேதிய நாடோ 
டி களையும்‌, அரேபிய நாடோழ களையும்‌ 
குறித்தது.. ஏச 13:20; எரே 3:2 என்பன 
இவர்கள்‌ நாடோடிகள்‌ என்றும்‌, 1 அர 
70:15; ஏச 21:13; எரே 85:24; ௭௪ 0:5 என்பன 
அமேபியா்‌ என மொழி பெயர்க்‌ 
கப்பட்டாலும்‌, நாடோடி என்பதையே 
குறிக்கும்‌. 

௭௪. 37:1-இல்‌ அரேபியா என்பது ஒரு 
குறிப்பிட்ட நிலப்பகுதியையும்‌, அங்கு 
வாழும்‌ மக்களையும்‌ குறிக்கும்‌ பொருளில்‌ 
உள்ளது. இதே பொருளில்தான்‌ 8 நாள்‌. 
21:16: நெக, 4:7-லும்‌ வருகிறது அரேபியா 


276 


என்ற பெயர்‌. நெமாரா கல்வெட்டுக்களில்‌ 
ஆன்பவன்‌ எல்லா அரேபியர்களின்‌ 
அரசன்‌ எனக்குறிப்பிடப்பட்ளெளது. 

2. வரலாறு: வட, தென்‌ அரேபியப்‌ 
பகுதிகள்‌ இரண்டிலுமே பழைய கற்கால 
இடங்கள்‌ காணப்படுகின்றன. எனவே 
வரலாற்றில்‌ முதன்‌ முதல்‌ இவர்கள்‌ எப்‌ 
பொழுது தோன்றினார்கள்‌ என்பது தெளி 
வாக இல்லை. தலைமுறை அட்டவணை 
யில்‌ அரேபியரின்‌ கூசுவின்‌ மக்களாகவும்‌ 
(ஆதி 102), ஆராமின்‌ (10:23) எபேரின்‌ 
(10:25-30) சந்ததிகளாகவும்‌, கெத்தார வழி 
யாகவும்‌ (28:1-கண அகார்‌ வழியாகவும்‌ 
(25:15-16) ஆபிரகாமின்‌ வழித்தோன்றல்‌ 
களாகவும்‌ கருதப்படுகின்றனர்‌. இந்தத்‌ 
தலைமுறை அட்டவணை ஒரு சீரான 
தொடர்போடு மக்களைக்‌ குறிப்பதாக 
இல்லாவிடினும்‌ இதில்‌ வரும்‌ பெயர்கள்‌ 
அரேபியரின்‌ பல இடப்பெயர்களாகவும்‌ 
மக்களின்‌ பெயர்களாகவும்‌ உள்ளதைக்‌ 
காணலாம்‌. 


இஸ்ராயேலின்‌ குவ சூதாதையார்‌ 
காலத்தில்‌, ஆபிரகாம்‌ பென்‌-கேத்திட 
மிருந்து ஒரு குடும்பக்‌ கல்வறை நிலம்‌ 


வாங்கியதாகவும்‌ (அதி 23 ஏசா இவர்களி 
டமிருந்து தன்‌ மனைவியைக்‌ கொண்ட 
தாகவும்‌ (20:44; 27:44; 36:3) வாசிக்கிறோம்‌, 
இக்கால இத்தியர்‌ பிற்கால இத்தியரி 
விருந்து வேறுபட்டவர்களாக இருக்க 
லாம்‌. யோசேப்பின்‌ கதையில்‌ இவர்கள்‌ 
ஒட்டங்கங்களை வாகனமாகக்‌ கொண்ட 
வார்களாகவும்‌, எகிப்தோடு வணிகத்‌ 
தொடர்புடையவர்களாகவும்‌ தோன்று 
கின்றனர்‌. ஆதி 16:12-இல்‌ வரும்‌ “அவன்‌ 
கொடும்‌ குணமுள்ள மனிதனாய்‌ வளர்‌ 
வான்‌. அவருடைய கை, எல்வோருக்கும்‌ 
விரோதமாயம்‌ எல்லோருடையகையும்‌ 
அவனுக்கு விரோதமாயும்‌ ஒங்கியிருக்கும்‌” 
என்ற இசுமயேலைப்‌ பற்றிய விவரிப்பு, 
வட அரேபிய யெடுயீனர்களுக்குப்‌ பொருந்‌ 
தும்‌. இவர்கள்‌ நிலையாகக்‌ குடியேறிய 
வர்களைக்‌ கொள்ளையடித்து தங்களைப்‌ 
பற்றிய அச்சம்‌ மேற்காசியப்‌ பகுதியில்‌ 
பரவச்‌ செய்தனர்‌. ஆதி 21:20, இவர்கள்‌ 


பாலைவனத்தில்‌ வாழ்ந்ததாகக்‌ குறிக்‌ 
கிறது. இவர்கள்‌ மிதியான்‌ நாட்டுக்கும்‌ 
மெொ௫சயபொத்தோயியாவின்‌ எல்லைக்கும்‌ 


27/7 


இடைப்பட்ட பகுதியிலுள்ள பாலையில்‌ 
வாழ்ந்தனர்‌. இது ஆப்பு எழுத்து வாசக 
விவரிப்புகளில்‌ குறிக்கப்பட்டு அரேபியர்‌ 
களோடு ஒத்துப்போகிறது. 


கி.மு. 854-ஜச்‌ சேர்ந்த கல்வெட்டுக்‌ 
களில்‌ மூன்றாம்‌ சால்மனேசர்‌) அரேபியர்‌ 
கள்‌ ஒரு ஒட்டகப்‌ படையைத்‌ திரட்டி 
அசீரியர்களை எதிர்த்ததாகக்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. இவை குறிப்பிடும்‌ பல பெயர்‌ 
கள்‌ விவிலிய இடங்களோடு தொடர்புடை 
யனவாக உள்ளன. கி.மு. 1200-ஜ ஓட்டி 
தென்‌ அரேபியாவில்‌ கலாச்சாரம்‌ வளர்ந்‌ 
திருக்க வேண்டும்‌. இவர்கள்‌ அரசியல்‌ 
அமைப்பைக்கட்டி எழுப்புவதிலும்‌, 
வேளாண்மை செய்வதிலும்‌, வணிகம்‌ 
செய்வதிலும்‌, சிறந்து விளங்கினர்‌ எனத்‌ 
தெரியவருகிறது. வணிகத்‌ கதொடர்பிற்‌ 
காக வட, அரேபியாவில்‌ பல இடங்களில்‌ 
இவர்கள்‌ குடியேறி இருக்கின்றனர்‌. இவர்‌ 
களிடமிருந்து மொழியையும்‌, எழுத்தையும்‌ 
வட அரேபியர்கள்‌ கற்றிருக்கவேண்டும்‌. 
கிரேக்கர்கள்‌ தென்‌ அரேபியாவின்‌ நான்கு 
அரசுகளான மினேயர்‌, சபேயர்‌, கட்டபா 
னியர்‌, கத்ராமாவுத்தியா அலவியவற்றைத்‌ 
தெரிந்து வைத்துள்ளனர்‌. அதி 10:26-9 
குறிப்பிடும்‌ பல பெயர்கள்‌ தென்‌ அரேபி 
யாவோடு தொடர்புடமையனவே. 


செபா, சேபா இவை இரண்டுக்கும்‌ 
உள்ள வேறுபாடு ஆதி 10:7; சங்‌ 7:10லும்‌ 
அப்படியே வைக்கப்பட்டுள்ளது. ஏனெ 
னில்‌ செபா என்பது தென்‌ அரேபியாவில்‌ 
உள்ள சபேயர்களையும்‌ சேபா, என்பது 
வட அரேபியாவில்‌ உள்ளவர்களையும்‌ 
குறிப்பதாகும்‌. எனவே மன்னன்‌ சால 
மோனைச்‌ சந்திக்க வந்த சேபா நாட்டு 
அரசி வட அரேபியாவைச்‌ சேர்ந்தவளா 
கவே இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ தென்‌ 
னாட்டில்‌ கனியாக அரசிகள்‌ யாரும்‌ 
இருக்கவில்லை, 


பழைய ஏற்பாடு வடக்கு அரேபியர்கள்‌ 
குலமுதுவர்கள்‌ காலத்திலிருந்தே பாலஸ்‌ 
தனத்துடன்‌ தொடர்பு கொண்டி ருந்த 
தாகக்‌ குறிப்பிடுகிறது. கிதயோன்‌ பற்றிய 
கதையில்‌ ரீதி 6-7 அதி), மேதியர்கள்‌, 
அமலேக்கியர்கள்‌ பொருட்களைக்‌ கொள்‌ 
ளையடித்துப்‌ பாலைவனத்துக்கு ஓடி விடு 


அரேபியர்கள்‌ (தொடர்ச ஏ 


வதாகக்‌ கூறப்படுகிறது. சிக்கிவாகுவை 
அமலேக்கியர்‌ பிடித்தது பற்றியும்‌ 0 சாமு 
30), யோராமின்‌ குடும்பத்தையும்‌ பொருட்‌ 
கையும்‌ தூக்கிச்சென்றது பற்றியும்‌ 
கூறப்படுவது வட அரேபியர்கள்‌ பற்றியே 
(2 நாள்‌ 21:16-17:22:), எசக்கியா அரசன்‌ 
காலத்தில்‌ 0 நாள்‌ சச சிமியோனியர்‌ 


களின்‌ கூட்டத்தினர்‌ அமலேக்கியர்கள்‌ 
பெருங்குழுவையே அழித்தொழித்தனர்‌ 
(யாத்‌ 17:8-16; உப 25:17-19). ஏுனெனில 


இந்த அமலேக்கியர்‌ இஸ்ராயேலர்‌ பாலை 
வனத்தைக்‌ கடந்து சென்றபோது அவர்‌ 
களைத்‌ தாக்கிக்‌ கொள்ளையடித்தனர்‌. 
சவுல்‌, தாவீது ஆகியோர்‌ காலத்திலும்‌ 
தொல்லை கொடுத்தவர்கள்‌ இவர்கள்‌ 
(1 சாமு 15:30). இந்நிகழ்ச்சிகளின்‌ வர 
மாற்றுத்‌ தன்மை எவ்வளவு தூரம்‌ 
உண்மையாக இருக்கும்‌ என்ற சந்தேகம்‌ 
இருந்தாலும்‌ இஸ்ராயேலரின்‌ வரவாற்‌ 
றில்‌ இந்த அரேபியர்கள்‌ என்ன பங்கு 
வகித்தனர்‌ என்பதை துல்லியமாக எழுதி 
வைத்துள்ளனர்‌ விவவிய ஆசிரியர்கள்‌. 
அதேநேரத்தில்‌ இஸ்ராயேலின்‌ அமைதி 
யான வாழ்வுக்கு அரேபியர்கள்‌ துணை 
நின்றதாகவும்‌ சில இடங்களில்‌ குறிப்பிடு 
கின்றனர்‌. மேதியர்கள்‌ சிலர்‌ எகிப்துக்கு 
வியாபாரநிமித்தமாகச்‌ சென்றதாக ஆதி 
37:28, 38-இல்‌ குறிப்பிடப்படுகிறது. மோசே 
யின்‌ வாழ்க்கையில்‌ (உப 2-9 இந்த 
அரேபியர்கள்‌ ஆடுமேய்ப்பவர்கள்‌ என்றும்‌ 
மோசே அவர்களிடையே தனது மனைவி 
யைத்‌ தெரிந்தெடுத்தார்‌ என்றும்‌, அந்த 
நாட்டுக்கே பின்னர்‌ எகிப்தினின்று இஸ்‌ 
ராயேலை இட்டுச்சென்றார்‌ என்றும்‌ யாத்‌ 
17) கூறப்படுகிறது. மேலும்‌ அவர்கள்தான்‌ 
மோவாபு வழியாக வாக்களிக்கப்பட்ட 
நாட்டை அடைய இஸ்ராயேலுக்கு வழி 
காட்டியைத்‌ தந்து உதவியதாகவும்‌ குறிப்பு 
உள்ளது (எண்‌ 10:29-32. தாவீதின்‌ 
ஒட்டகங்களைக்‌ கவனிக்க ஏற்பாடு செய்‌ 
யப்பட்ட தலைவன்‌ ஒரு இசுமயேவியன்‌ 
ஆவான்‌ (எண்‌ 10:89-32). அரேபியர்களின்‌ 
செல்வம்பற்றி எச 38:0-13-ல்‌ குறிப்‌ 
புள்ளது. அவர்கள்‌ இஸ்ராயலேக்கு 
பொன்‌, விலையுயர்ந்த கற்கள்‌, நறுமணப்‌ 
பொருட்கள்‌ முதவியவற்றை அளித்ததாக 2 
நாள்‌ 9:14; ஏச 60:0; எரே 6:20; எச 27:28- 
இல்‌ காண்கிறோம்‌. 


அரேபியாகள்‌ தொடர்ச்ச] 


நாடு கடத்தல்‌ முடிந்து எருசலேமுக்கு 
வந்து தெகமியாவின்‌ தலைமையில்‌ எருச 
லேமைத்‌ திரும்ப கட்டியெமுப்பத்‌ தடை 
செய்தவர்களுள்‌ அரேபியர்களும்‌ ஒருவ 
ராவர்‌ (நக 2:19; 4:7: 6:1-6). நபத்தேயார்கள்‌ 
மட்டுமே, வட அரேபியர்களுள்‌ தென்‌ 
அராபியர்‌ கள்போல, ஒரு கலாச்சாரத்தை 
வளர்த்து வாழ்ந்தவர்கள்‌. 

அவர்களது முதல்‌ அரசன்‌ கிமு. 
169-ஐ ஒட்டி வாழ்த்து முதலாம்‌ கரே 
தாத்து (அரேத்தா) என்பவர்‌ ஆவார்‌. 
இவர்‌ அந்தியோக்கு, எப்பிப்பான்‌, யூத 
பெரிய குரு யாசோன்‌ ஆகியவரோடு சம 
காலத்தவர்‌ (2 மக்‌ 5:8. அதனை அழுத்து 
மூன்றாம்‌ அரேத்தா, நான்காம்‌ அரேத்தா 
ஆகியோர்‌ அரேபியாவை ஆண்டுள்ளனர்‌. 
கி.மு. கி.பி. 40-வரை ஆண்ட தான்‌ 
காம்‌ அரேத்தா பவுல்‌ காலத்தைச்‌ சேர்ந்‌ 
தவர்‌ 0 கொரி 11:32. அவர்களோடு மக்க 
பேயர்கள்‌ சுமூகமான உறவுகொண்டி ருந்‌ 
தனர்‌ ( மக்‌ 5:25; 9:39). அனால்‌ அசமோனி 
யர்‌ அவர்களோடு சண்டை போட்டனர்‌. 
மூன்றாவது அரேத்தா காலத்தில்‌ அவர்‌ 
களது அரசு மிகுந்த பரப்பைக்‌ கொண்டி 
ருந்தது. அவர்களது கலாச்சாரம்‌, 
கிரேக்க மயமாக்கப்பட்டது. இவர்‌ யூத 
காரியங்களில்‌ தலையிட்டார்‌. இக்காலத்‌ 
தில்‌ உரோமையரால்‌ தாக்கப்பட்டார்‌. 
கி.பி. 106-இல்‌ கொர்னேவியஸ்‌ பால்மா 
அவர்களது அரசை முடிவுக்குக்‌ 
கொண்டு வத்தார்‌. திரேசன்‌ இப்பகுதியை 
அரேபிய உரோமை மாகாணத்துடன்‌ 
இணைத்து விட்டார்‌. 

ஐம்பதாம்‌ நான்‌ விழாவில்‌ எருசலே 
மில்‌ தங்கியிருந்ததாகக்‌ கூறப்படும்‌ 
அரேபியர்கள்‌ (அ.ப. 8:1) நபத்தேயப்‌ பகுதி 
யில்‌ குடியேறி வாழ்ந்த யுதர்களாக 
இருக்கவேண்டும்‌. 

3: வாழ்க்கைமுறை: அரேபியர்கள்‌ 
பொதுவாக நாடோடிகளாகத்‌ திரிந்தா 
வும்‌ அவர்களுள்‌ சில இடங்களில்‌ நிலை 
யாகத்‌ தங்கியும்‌ வாழ்ந்த குழுவினர்‌ இருந்‌ 
திருக்கின்றனர்‌. இவர்கள்‌ பாலைவனத்‌ 
தில்‌ இனம்‌ இனமாகச்‌ சேர்ந்து வாழ்ந்‌ 
தனர்‌. இன முதல்வா்‌ பெயரைத்‌ தமக்கு 
இட்டுக்‌ கொண்டனர்‌. மேலும்‌ குலத்தின்‌ 
தலைவா்‌ சொன்னபடி நடந்தனர்‌. கொள்‌ 


278 


ளையடி த்த! வாழ்வது இவர்களது 
தொழில்‌. பழிவாங்குவதில்‌ கை தேர்ந்த 
வர்களாக இருந்தனர்‌. இத்தகைய பண்பு 
களிலே வளர்ந்ததால்‌ அரேபியர்‌ அண்மை 
யும்‌, வீரமும்‌ கொண்டவர்களாகவும்‌ விருந்‌ 
கோம்பவில்‌ தலைசிறந்தவர்களாகவும்‌ 
இருந்தனர்‌. இவர்களுடைய முக்கிய வாக 
னம்‌ தொடக்கத்தில்‌ கழுதைகளும்‌, பிற்‌ 
காலத்தில்‌ ஒட்டகங்களுமாகும்‌. இவர்கள்‌ 
வாழ்க்கையில்‌ அடிமைகளும்‌ இவர்‌ 
களோடு இருந்திருக்கின்றனர்‌. இனத்‌ 
தலைவர்களுக்குப்‌ பெருமதிப்புக்‌ கொடுத்‌ 
தனர்‌. இவர்கள்‌ கூடாரம்‌ அமைத்து 
வாழ்ந்தனர்‌ என்பதற்கு நீதி 5:6; 8:11: 83:6: 
120:5; எரே 49:29.31; ௭௪ 38:11; சான்று கூறு 
கின்றன. கவை, சிற்பம்‌, மணபான்டங்கள்‌ 
செய்வதில்‌ தலைசிறந்து விளங்கினர்‌. 
இலக்கியம்‌ பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
சாலமோனின்‌ ஞானம்‌ அரேபியனான 
பென-கெதம்மின ஞானத்தைவிட சிறந்து 
விளங்கியதாகவும்‌, 00 அர 4:40; 35:10), 
யோபின்‌ அறிவில்‌ சிறந்த நண்பர்கள்‌ வட 
அரேபியாவில்‌ இருந்து வந்ததாகவும்‌ 
கூறப்படுகிறது. 


்‌.சமயம்‌:- தென்‌ அரேபியாவின்‌ சமயம்‌ 
பற்றிய செய்திகள்‌ நமக்குத்‌ கிடைத்துள்ள 
அளவுக்கு வட அரேபியர்களின்‌ சமயம்‌ 
பற்றிய செய்திகள்‌ நமக்குக்‌ கிடைக்க 
வில்லை. பிற்கால இஸ்லாமியரின்‌ வெறி 
யால்‌ யாவும்‌ அழிக்கப்பட்டு விட்டதாகத்‌ 
தெரிகிறது. வட அரேபியாவில்‌ பல வழி 
பாட்டு மையங்கள்‌ இருப்பதைக்‌ காண்கி 
றோம்‌. விழாக்காலங்களில்‌ இத்தகைய 


, மையங்களுக்கு நாடோடிகள்‌ கூட்டம்‌ கூட்ட 


மாகத்‌ திருயாத்திரை சென்றனர்‌. இத்த 
கைய வழிபாட்டிடங்களில்‌ ஒரு தூய்மை 
யான கல்நடப்பட்டு, அருகே ஒருகிணறும்‌, 
மரமும்‌ அமைந்திருந்தன. இக்கவ்‌ ஆண்‌. 
அல்லது பெண தெய்வத்தைக்‌ குறிக்கும்‌ 
அடையாளமாக இருந்தது. நாடோடி 
களாகத்‌ திரிந்தபோது புனிதப்‌ பொருட்‌ 
களைத்‌ தங்களுடன்‌ எடுத்துச்‌ சென்றனர்‌. 
வழிபாட்டு மையங்களில்‌ தெய்வதைச்சுற்றி 
வருதல்‌, விலங்கு, மனிதர்களைப்‌ பவியிடு 
தல்‌, காணிக்கை செலுத்துதல்‌, குறி 
சொல்லுதல்‌, விழாச்‌ சடங்குகள்‌ செய்தல்‌ 
அனைத்தும்‌ இருந்தன. குருக்கள்‌ இருந்‌ 


279 


தாலும்‌ அவ்வளவு முக்கியத்துவம்‌ அளிக்‌ 
கப்படவிவ்லை யெனத்தெரிகிறது. சூரிய, 
சந்திர, விண்மீன்‌ கடவுள்களையும்‌ வழி 
பட்டதாகக்‌ தெரிகிறது. மெக்காவில்‌ 
“அன்னை கடவுள்‌” வழிபாடு சிறப்புற 
இருந்ததாகத்‌ குறிப்பு உள்ளது. பழைய 
அரேபிய நாட்காட்டி சமயத்‌ தொடர்புடை 
யதாக இருந்ததெனத்‌ தெரிகிறது. தென்‌, 
வட அரேபியாவில்‌ சிறிதளவாவது “இறை 
யொருமைக்‌ கோட்பாடு" இருந்திருக்கும்‌ 
என அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
அரேபியா (AHABIA - பாலைவனம்‌, 
மேட்டு நிலம்‌) 

தென்மேற்கு ஆசியாவில்‌ பாரசீக 
வளைகுடாவுக்கும்‌. செங்கடலுக்கும்‌ 
இடைப்பட்ட ஒரு பெரிய தீபகற்பமாகும்‌. 


1. ழி இடம்‌, அமைப்பு இது உலகி 
லேயே மிகப்‌ பெரிய தீபகற்பம்‌, ஏறக்‌ 
குறைய ஒரு லட்சம்‌ சதுர மைல்‌ பரப்பு 
டையது. தீப கற்பம்‌ ஒரு நீண்ட சதுரம்‌ 
போன்றது. 2900 கி.மீ. மைல்‌ நள கடற்‌ 
கரைக்‌ கொண்டது. செங்கடலுக்கும்‌ பார 
சீக வளைகுடா வுக்குமிடையேயுள்ள தாரம்‌ 
ஏறக்குறைய 1000 கி.மீ நீளமாகும்‌. 
மேற்கில்‌ செங்கடவையும்‌, தெற்கில்‌ ஆதன்‌ 
வளைகுடா மற்றும்‌ இந்துமாக்கடலையும்‌, 
கிழ்க்கிவ்‌ ஊமான்‌ வளைகுடாவையும்‌, 
பாரசீக வளைகுடாவையும்‌ எல்லையாகக்‌ 
கொண்டது. வடக்கு எல்லை தெளிவாக 
இல்லை. வடக்கு எல்லையாக சீரிய 
பாலைவனத்தை இக்கால யோர்தான்‌, 
சீரியா, இராக்‌ அகிய பகுதிகளைக்‌ கூற 
லாம்‌. அரேபியா மூன்று பக்கங்களில்‌ 
கடலையும்‌ வடக்கில்‌ யுப்பிரத்திசு நதியை 
யும்‌ எல்லையாகக்‌ கொண்டிருப்பதால்‌ 
“அரேபியர்‌ தீவு என்று அழைக்கப்படு 
வதுணடு. 

2 பிரிவுகள்‌:- பாரம்பரிய புவியியல்‌ 
வல்லுநர்கள்‌ அரேபியாவை மூன்று பகுதி 


களாகப்‌ பிரிப்பர்‌. மூதல்பகுதி பாறை 
அரேபியாவாகும்‌. இதில்‌ சீனாயி, 
மோவாபு, ஏதோம்‌, யோர்தாணுக்குக்‌ 


கிழக்கில்‌ உள்ள பகுதி, அராபா ஆகிய 
வை அடங்கும்‌. அதன்‌ முக்கிய நகரம்‌ 
பெத்திராவாகும்‌. இரண்டாம்‌ பகுதி 
பாலைவன  அரேபியாவாகும்‌. இதில்‌ 
சரியாப்‌ பாலைவனமும்‌ மத்திய அரேபி 


அரேபியா 


யாவும்‌ அடங்கும்‌. மூன்றாம்‌ பகுதி நற்பே 
றுடைய அரேபியாவாகும்‌. இதில்‌ தென்‌ 
பகுதி, குறிப்பாகக்‌ கடற்கரைப்‌ பகுதிகள்‌ 
அடங்கும்‌. விவிவியம்‌ அரேபியா என்று 
கூறும்போது, அரேபியாவின்‌ பாறைப்‌ பகு 
தையும்‌, பாலைப்‌ பகுதியையும்‌ உணர்த்‌ 
த்கிறது ௫ 21:13: எரே 25:20). 3 நான்‌ ர:4; 
எச 47:31; வட தென்‌ பகுதிகளிரண்டையும்‌ 
குறிக்கலாம்‌, பவுல்‌ அரேபியாவில்‌ சீனாய்‌ 
மலை இருப்பதாகக்‌ கூறுகிறார்‌ (கலா 
ச்:25). 


அரேபியாவில்‌ வாழ்ந்தவர்கள்‌ "பாலை 
வன மக்கன்‌” அல்லது பெடுயீனர்‌ என்ற 
ழைக்கப்பட்டனர்‌. பின்னது ஆளின்‌ பெய்‌ 
ராகி அரேபியர்‌ என்றாயிற்று. பாலை 
வனத்தில்‌ வாழ்ந்த (எரே 25:24; 3:2) இந்த 
நாடோடி மக்கள்‌ கிழக்கில்‌ பாபிலோனி 
யா வரையும்‌ எச 13:20) மேற்கில்‌ எத்தி 
யோப்பியா வரையும்‌ ( நாள்‌ 21:16) வாழ்ந்‌ 
தனர்‌. ஆதி 37:28-இல்‌ வரும்‌ மிதியானியர்‌ 
வட அரேபியாவில்‌ வாழ்ந்தவர்கள்‌. நீதி 
6ீ:3-இல்‌ குறிக்கப்படும்‌ கீழ்த்திசை மக்கள்‌" 
பாறை அரேபியாவில்‌ வாழ்ந்த வர்கள்‌ 
ஆவார்கள்‌. 

॥. விவிலியக்‌ குறிப்புக்கள்‌:- ] பழைய 
எற்பாட்டு நாடுகளின்‌ பட்டியவில்‌ பல 
அரேபிய இனத்தவர்‌ அல்லது நகரங்கள்‌ 
குறிக்கப்பெறுகின்‌ றன . இவை கசர்‌- 
மாவேத்து, சேபா, ஒப்பீர்‌, கெவீவா 
மற்றும்‌ யோபாபு ஆகியவையாகும்‌. இவை 
யாவும்‌ சேம்மின்‌ வழித்தோன்றல்களும்‌ 
மொக்கிதானின்‌. புதல்வர்களின்‌ பெயர்‌ 
களுமாகும்‌ (ஆதி 10:86-29). இசுமாயேல்‌ 
பல அரேபிய இனத்தவர்களுக்கு குல 
மூதாதையாவார்‌ (25:12-14). 


இஸ்ராயேலின்‌ அரசாட்சி காலத்தில்‌, 
இஸ்ராயேவர்களும்‌, அரேபியர்க்ளும்‌ முக்‌ 
கியமாக வணிகத்‌ தொடர்பே கொண்டிரு 
ந்தனர்‌. அரேபியர்கள்‌ ஒரு விதத்தில்‌ அன்‌ 
மீக முறையிலும்‌ இஸ்ராயேலரைப்‌ பாதித்‌ 
திருக்கவாம்‌ பழ 40:1; 37:17 இங்கு மாசா 
என்பது வட அரேபியாவிலுள்ள ஒரு 
தகரைக்‌ குறிக்கிறது. தங்கம்‌ ப அர 9:47- 
24, வாசனை மரங்கள்‌, விலை உயர்ந்த 
கற்கள்‌ (0:11; 2 நான்‌ 9:10) மூதவியவை 
ஓப்பீரிவிருந்து இறக்குமதி செய்யப்‌ 
பட்டன. வாசனைப்‌ பொருட்கள்‌ சேபாவி 


அரேபியா (தொடர்ச்‌ எ] 


விருந்து வாங்கப்பட்டன ச 6ம்‌: 6; எரே 
6:20). வட அரேபியாவைச்‌ சேர்ந்த சேபா 
வின்‌ அரசி, சாவமோனின்‌ ஞானத்தை 
சோதித்தறிய அவரைப்‌ பார்க்க வந்தான்‌ 
(0 அர 10:11; 2 நாள்‌ 9:1- த. “அரேபியா 
வின்‌ அரசர்கள்‌" தங்கமும்‌ வெள்ளியும்‌ 
அரசன்‌ சாலமோனுக்குக்‌ கொண்டு வந்த 
னர்‌. இவை ஒருவேளை அண்டுக்‌ கப்ப 
மாக இருக்கலாம்‌ (8 நாள்‌ 9:14; 1 அர 
10:15). யூதாவின்‌ யோசபாத்து ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ அரேபியர்‌ பெரும்‌ கப்பத்தை 
காவநடைகளாகக்‌ கட்டினர்‌ என்பது 
உறுதி (2 நாள்‌ 77:10, யூதாவின்‌ இட 
அமைமப்பையும்‌. பெவிஸ்தியரைப்‌ பற்றிய 
குறிப்பையும்‌ மனதில்‌ கொண்டால்‌, இவர்‌ 
கள்‌ பாறை அரேபியாவில்‌ வாழ்ந்தவர்‌ 
களாவார்கள்‌. 

விரைவில்‌ நிவை மாறியது. யோசபாத்‌ 
தின்‌ தீய புதல்வன்‌ இறைவனது சினத்‌ 
தைத்‌ தூண்டினான்‌. அதற்குத்‌ தண்டனை 
யாக பெவிஸ்தியரையும்‌, அரேபியர்களை 
யும்‌ யுதாவுக்குப்‌ பகைவர்களாக ஆண்டவர்‌ 
எழுப்பினார்‌ (21:12-17). எத்தியோப்பியா 
வுக்கு அருகிலுள்ள இடத்திவிருந்து வந்த 
இந்த நாடோடிகள்‌ பெருங்கூட்டமாக 
யூசாவில்‌ நுழைந்தனர்‌, தலைநகருக்‌ 
குள்ளும்‌ புகுந்து, அரச உடைமைகளையும்‌ 
புதல்வர்களையம்‌ எடுத்துச்‌ சென்றனர்‌. 
இவர்களுடைய ஆதிக்கம்‌ யுதாவில்‌ சிறிது 


காலத்திற்காவது நிலவியது என்பது 
கூர்பாகால்‌ (ஒருவேளை ஏதோமில்‌ 
இருக்கலாம்‌ போரிவிருந்து தெரிகிறது. 


இப்போரை யூதாவின்‌ பக்தியுள்ள ஊசியா 
யூதார்களுக்குச்‌ சாதகமாக மாற்ற முடிந்‌ 
தது (26:7). நாடுகளுக்கு எதிரான தீர்ப்பில்‌ 
எரேமியா, ஒருவேளை கி.மு. 602-இல்‌ 
நடந்த நெபுக்கதுனே சாரின்‌ வெற்றிகளை 
மனதிற்கொண்டு, அரேபிய அரசர்களை 
யும்‌ உள்ளடக்குகிறார்‌ எரே 25:24. தீருக்கு 
எதிரான தனது இறைவாக்கில்‌, அரேபி 
ய்ர்களுக்கும்‌ பெனிசிய நகருக்குமிடையே 
யுள்ள வணிகத்‌ தொடர்பு முடிவுக்கு வரும்‌ 
என்று எசக்கியேல்‌ முன்னறிவிக்கிறார்‌ 
(எச 27:20-88. 572-ல்‌ தீரின்‌ வீழ்ச்‌ சியோடு, 
அரேபியர்களுக்கும்‌ பெனிசியர்களுக்கும்‌ 
இடையே இருந்த பரந்த வாணிகத்தை 
நெபுக்கதுனேசார்‌ கடுமையாகக்‌ கட்டுப்‌ 
படுத்தினார்‌. 


280 


பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டுத்‌ 
திரும்பிய பின்னும்‌ யூதர்கள்‌ அரேபியர்‌ 
களின்‌ எதிர்ப்பையும்‌, பகைமையையும்‌ 
எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. யூதர்கள்‌ 
கிளர்ச்சி செய்யப்போவதாக எண்ணி 
கெசம்‌ என்ற ஓ அரேபியன்‌ யூதர்கள்‌ 
எருசலேமின்‌ சுவர்களைக்‌ கட்டும்‌ முயற்சி 
யைப்‌ பார்த்து எள்ளி நகையாடினான்‌ 
(நெக. 2:19), சுவர்‌ எழுப்பும்‌ வேலை முன்‌ 
னேறிக்‌ கொண்டிருக்கும்போது, மற்ற 
அண்டை மக்களோடு சேர்ந்து அரேபி 
யரும்‌ எருசலேமின்‌ அழிவிற்குச்‌ சதித்‌ 
திட்டம்‌ செய்தனர்‌ (4:7). யுதி 2:85-இல்‌ 
அரேபியா, தமஸ்குவிற்கருகில்‌ இருப்ப 
தாகச்‌ சூழ்நிலை காட்டுகிறது. 

யூதா மக்கபேயர்‌ தன்னைச்‌ சுற்றிய 
ருந்த "எல்லா இனத்தாரோடும்‌” போர்‌ 
புரிந்த போது, அவர்‌ அரேபியக்‌ கூவிப்‌ 
படையையும்‌ சந்திக்க வேண்டியிருந்தது ( 
மக்‌ 5:29-39). அவருக்குப்‌ பின்‌ வந்த 
யோனத்தான்‌ சில நபத்தேயர்களோடு 
நட்புற்வு கொண்டி ருந்தார்‌ (0:35. 1 மக்க 
பேயர்‌ நூல்‌ ஆசிரியருக்கு அரேபியரும்‌ 
நபத்தேயர்களும்‌ ஒருவரே. 

்‌ புதிய ஏற்பாட்டில:- ஐம்பதாம்‌ நாள்‌ 
விழாவிற்கு எருசலேமில்‌ வழிபட வந்த 
பக்தியுள்ள யுதர்களில்‌ அரேபியாவிவி 
ருந்து வந்தவர்களும்‌ இருந்தனர்‌ (அப. 
2:1). நபத்தேய அரசின்‌ மக்கள்‌ அரசன்‌ 
அரெத்தாவால்‌ அளப்பட்டனர்‌. முதவில்‌ 
கவிவேயா சிற்றரசனான எரோது அந்தி 
பாவுக்கும்‌ அரசன்‌ அரேத்தாவுக்கும்‌ 
சுமூகமான உறவு நிலவியது. நபத்தேய 
அரசனது மகளை எரோது அந்திபா 
விவாகரத்து செய்தபின்‌ , அரேத்தா 
பகைமை கொண்டார்‌. பவுல்‌ தமஸ்கு 
வுக்குப்போகும்‌ வழியில்‌ மனந்திரும்பிய 
பின்‌, இந்த அரேபியாவில்‌ தான்‌ தங்கி 
னார்‌ (கவா 1:17). 


11, 1. முக்கியத்துவம்‌:- அரேபிய 
நாட்டின்‌ முக்கியத்துவம்‌ இருவகைப்படும்‌ 
அற அதி 25:12-18-இல்‌ இஸ்ராயேல்‌ பழங்‌ 
காலப்பல அரேபியா இனங்களுக்கு மூதா 
தையராகக்‌ குறிக்கப்படுகிறார்‌. அனால்‌ 
தென்‌ பகுதி அரேபியர்களின்படு ஒக்தா 
இருவேளை விவிவிய யோக்கிதான்‌ 
(10:25-28) ஆக இருக்கலாம்‌). அவர்களின்‌ 


241 


மூல மூதாதையர்‌ என்று கருதப்படுகிறார்‌. 
அ) மோசே 40 ஆண்டுகள்‌ மிதியானில்‌ 
வாழ்ந்தது அரேபியா இனத்தவர்‌ வாழ்ந்த 
வடமேற்கு கோடிப்பகுதியாகும்‌, இதே 
பகுதியில்‌ இஸ்ராயேலர்‌, தங்களுடைய 
பாலைவனப்‌ பயணத்தில்‌ பல ஆண்டுகள்‌ 
செல்வழித்தனர்‌. 


2. தொல்பொருள்‌ அஆய்வு:- இதன்படி 
பூச, தெதான்‌, தாமா, ஏப்பா, கெவீலா, 
கெர்‌ - மாவேத்‌, காசோர்‌ எரே 49:38). 
மாசா, மிதியான்‌, ஒப்பிர்‌, பரிவாயிம்‌, 
இராமா, சபிதா, செபா, தேமா, ஊச 
ஆசிய விவிலிய இடங்களை அரேபியா 
வில்‌ அடையாளம்‌ காட்டலாம்‌. பழைய 
ஏற்பாட்டில்‌ காணப்படும்‌ அரேபியாவின்‌ 
விரிவான புவியியல்‌ விவரங்கள்‌ குறிப்‌ 
பிடத்தக்கவையாகும்‌. 


3. பிற்காலத்தில்‌:- கி.பி. 7-ஆம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ இஸ்லாம்‌ அதிகாரப்பூர்வமான 
சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்‌, 
அரேபியர்கள்‌ உலக வரலாற்றில்‌ முக்கிய 
இடம்‌ பெற்றனர்‌. அவர்களது தென்‌ 
செமித்தியா மொழி, அதன்‌ பல திரிபு 
மொழிகளுடன்‌ சேர்ந்து, 50 மில்வியன்‌ 
மக்களால்‌, இப்போது பேசப்படுகிறது. 
அதில்‌ இயவிலும்‌, சந்தமுடைய உரை 
நடையிலும்‌ செழிப்புள்ள இலக்கியங்கள்‌ 
பல உள்ளன. 


அரேவி மீட்ப - வீரமிக்க) 

அரேவி காதின்‌ மகனும்‌ யாக்கோபின்‌ 
பேரனும்‌ ஆவார்‌. அரேவி குடும்பத்தின்‌ 
குலத்‌ தலைவருமாவார்‌ தி 40:16; எண்‌ 
26:17), 


அரைத்தல்‌, மாவரைத்தல்‌: (GRINDERS) 
தானியங்களை மாவாக்கும்‌ செயலைக்‌ 
குறித்தது. இரண்டு கற்களுக்கிடையில்‌ 
தானியங்களை வைத்து கையாலோ, 
விலங்குகளின்‌ உதவியோடோ, தேய்த்துப்‌ 
பொடி யாக்குவதாகும்‌, பழங்கால மேற்‌ 
காசியாவில்‌, இவ்வேலையைப்‌ பொது 
வாகப்‌ பெண்களும்‌, களழியர்களும்‌, 
அடிமைகளும்‌ செய்தனர்‌ யாத்‌ 11:15). சில 
சமயம்‌ கைதிகளும்‌ (தி 16:8) வெல்லப்‌ 
பட்டவர்களை இழிவு படுத்தும்பொருட்டு 
அவர்களும்‌ (புல 5:13: ஏச 42:7) இவ்வேலை 
யை செய்யக்‌ கட்டாயப்படுத்தப்பட்டனர்‌. 


அதோயர்‌ 


கிறிஸ்து, தாம்‌ மகிமையில்‌ வரும்‌ 
போது விழிப்பாய்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று போதிக்கும்போது, இந்தவீட்டு 


வேலையை உவமையாகப்‌ பயன்படுத்து 
கிறார்‌ (மத்‌ 24:40. மாவரைக்கும்‌ இயந்தி 
ரங்களின்‌ ஒசை நிறுத்தப்படுவது இறை 
வனது தீர்ப்பைச்‌ சுட்டிக்காட்டியது (எரே 
35:10). 


திருவுரை 12:1-7-இல்‌ வரும்‌ மூப்படை 
வது பற்றிய உருவகத்தில்‌ “அரைப்போர்‌- 
கடவாய்ப்‌ பற்களைக்‌ குறிக்கிறது. இவை 
தேய்ந்துபோய்‌, எண்ணிக்கையில்‌ குறைத்‌ 
தும்போய்‌ இருப்பதால்‌, மெதுவான 
உணவுகளை அரைப்பதற்கே பயன்‌ படும்‌, 


அரோதியர்‌ (ARODI, ARODITES) 

அரோதின வழித்தோன்றல்கள்‌ (ஆதி 
42:16). 
அரோது (0) - கூனன்‌) 

காதின்‌ ஆறாவது மகன்‌. அரோதியர்‌ 
குடும்ப முதாதையரும்‌ தலைவனும்‌ ஆவார்‌ 
(எண 26:17]. 
அரோயர்‌ (AROER) 

1. ஆர்னோனின்‌ கெவிமலைப்‌ பள்ளத்‌ 
தின்‌ வட ஒஓரத்திவுளள நன்கு அறியப்பட்ட 
நகரம்‌ (உப 8:58; 3:12; 4:48). சீகோணின்‌ 
எமோரிய அரசின்‌ தென்கோம எல்லை 
யாக அமைந்திருந்தது (உப சீ:ச-5; சச்சி; 
யோசு 12:12. பிற்பாடு இஸ்ராயேலர்‌ யோர்‌ 
தானுக்குக்‌ கிழக்கில்‌ கைப்பற்றிய பகுதி 
யின்‌ எல்லையாக அமைந்தது (உப 2:5; 
யோசு 13:9). இது தொடக்கத்தில்‌ ரூபன்‌ 
இனத்தவருக்குப்‌ பங்கீடு செய்யப்பட்ட 
ருந்தாலும்‌ காது இனத்தவர்தான்‌ இதைப்‌ 
பலப்படுத்தினர்‌ எண்‌ 32:34). அவர்களுக்‌ 
குத்‌ தெற்கு காவல்‌ நிலமாகியது (யோசு 
18:16). பிற்காலத்தில்‌ இது தாவீதின்‌ கணக்‌ 
கெடுப்பு எடுக்கப்பட்ட முதவிடமாகும்‌ (2 
சாமு 24:5). கி.மு. 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
சீரியா அரசன்‌ கைப்பற்றிய இஸ்ராயே 
வின்‌ பகுதியின்‌ எல்லையைக்‌ குறித்தது (2 
அர 10:35, மோவாபியக கல்வின்‌ மோ 
வாவு அரசன்‌ மேசா இஸ்ராயேவின்‌ 
தாக்குதலுக்கு எதிராக இந்நகரைப்‌ பலப்‌ 
படுத்தினார்‌. பழைய ஏற்பாட்டில்‌ இந்‌ 
நகரம்‌ பற்றிய குறிப்பு, எரேமியா காலத்‌ 
ஜில்‌ இந்நகரம்‌ மோவாபியரின்‌ 


அ/ரோவரியா்‌ 


ஆட்சிக்குட்பட்டி ருந்தது (எரே 49:19) எனத்‌ 
தெரிவிக்கிறது. 


இதன்‌ இடம்‌ இன்றைய தீபானுக்குக்‌ 
கிழக்கில்‌ 5 கி.மீ. தொலைவில்‌ உள்ள 
கிர்பெத்து அராயீர்‌ என்று அடையாளம்‌ 
காட்டப்படுகிறது. அர்னோன்‌ அறு மகீப்‌ 
கெவிமலைப்‌ பள்ளத்தில்‌ புகும்‌ இடத்‌ தில்‌ 
அமைந்துள்ள கூராவைச்‌ சுற்றியுள்ள 
செழிப்பான சமவெளியின்‌ தென்‌ எல்லை 
யில்‌ அமைந்து நன்கு பாதுகாக்கப்பட்ட 
இப்பழம்‌ பெரும்‌ நகரம்‌ வடக்கு தெற்கு 
வழியிலும்‌ ஆர்னோனின்‌ ஆற்றுத்துறையி 
லும்‌ முக்கிய இடம்‌ வகித்தது. தொல்‌ 
பொருள அகழ்வகள்‌, வெண்கல, 
இரும்புக்‌ காலங்களைச்‌ சேர்ந்த பரும 
னான சுவர்களைக்கொண்ட கட்டடங்களை 
வெளிக்‌ கொண்டு வந்தன. இவை மேசா 
வால்‌ கட்டப்பட்டதாக இருக்கலாம்‌. கி.மு. 
6-ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து கைவிடப்‌ 
பட்டது. கி.மு. 2-ஆம்‌ நூற்றாண்டில்‌ நபத்‌ 
தேயர்கள்‌ அக்கிரயித்துக்‌ குடியேறினர்‌. 


2. காத்தின்‌ எல்லையில்‌ உள்ள கிலே 
யாத்தில்‌ உள்ள நகரமாகும்‌. இரபா (இன்‌ 
றைய அம்மான்‌) என்ற அம்மோனிய 
தலைநகருக்கு அருகில்‌ இருந்தது. இஸ்‌ 
ராயேலுக்கும்‌ அம்மோனியருக்கும்‌ இடைப்‌ 
பட்ட எல்லையைக்‌ குறித்தது யோசு 13:25). 
இரபாவுக்குத்‌ தெற்கில்‌ எஸ்‌-ஸ்வேய்‌ 
வினா என்ற ஊர்‌ அருகிலுள்ள இடமாக 
இந்த நகர்‌ அடையாளம்‌ காட்டப்படும்‌. 


3. யுதாவின்‌ தென்‌ செப்பேலாவிவுன்ள 
ஒருநகரம்‌ (0 சாமு 30:28). இவ்வூரைச்‌ 
சேர்ந்தவர்களோடு, தாவீது சிக்கி 
மாகுக்குத்‌ திரும்பியபின்‌ அமலேக்கியரிட 
மிருந்து எடுத்த கொள்ளைப்‌ பொருட்‌ 
களைப்‌ பங்விட்டுக்கொண்டார்‌. பெயேர்‌ 
செபாவுக்குத்‌ தென்‌ கிழக்கில்‌ 19 கி.மீ. 
ொலைவிவுள்ள கிர்பெத்து அராரா 
என்பது இந்நகரம்‌ என்று அடையாளம்‌ 
காட்டப்படுகிறது. யோசு 15:22-இல்‌ வரும்‌ 
அதாதா என்பது இப்பெயரின்‌ திரிபாக 
இருக்கலாம்‌ என்று கருதப்படுகிறது 
தாவீதின்‌ விவிவிய வீரர்களில்‌ இருவரின்‌ 
தந்தையான அரோயேராகிய கோத்தாம்‌ 
(1 நாள்‌ 11:24. இந்நகரத்தைச்‌ சேர்ந்தவ 
ராக இருக்கலாம்‌. 


282 


அரோயரியர்‌ (ARDEAITE) 

அரோயர்‌ 1 அல்லது 3 - இல்‌ குறிக்கட 
பட்ட இடத்தைச்‌ சேர்ந்தவர்‌ ம்‌ நாள்‌ 11:44) 
தாவீதின்‌ வலிமைமிக்க வீரர்கள்‌ இர 
வரின்‌ தந்தையான கோத்தாம்‌ ஓர்‌ அரோ 
ய்ரிய்ராவார்‌. 


ஆறரறோயே (HAROENH - காட்சியாளர்‌) 

யுதாவின்‌ வழித்தோன்றல்‌. சோபாட்‌ 
வின்‌ மகன்‌ (1 நாள்‌ 2:52. 1 நாள்‌ 4:2-இல 
காணப்படும்‌ இரயாயாவும்‌ இவரும்‌ ஒரே 
ஆளாக இருக்கலாம்‌. 


அர்க்கிப்பு (AACHIPPUS - குதிரை இலாயம்‌ 
காவலாளி) 

புதிய ஏற்பாட்டில்‌ பவுல்‌ பிலமோ 
னுக்கு எழுதிய கடி தத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
பலரைக்‌ குறிப்பிட்டு அவர்களுக்காக இம்‌ 
மடலை எழுதுவதாகக்‌ குறிப்பிடுகின்ற 
ஆட்களில்‌ இவரும்‌ ஒருவராவார்‌. இவர்‌ 
இம்மடவில்‌ பவுவின்‌ உடன்‌ உழைப்பாளி 
யாக குறிப்பிடப்படுகின்‌ நார்‌. மேலும்‌ 
பவுல்‌ கொலேசையருக்கு எழுதிய மடவில்‌ 
“அண்டவருக்குள்‌ நீர்‌ பெற்றுக்கொண்ட 
திருப்பணியை நிறைவேற்றக்‌ கருத்தா 
யிரும்‌” (6:19) என்பதை அர்க்கிப்புவிடம்‌ 
கூற கொலோசைய மக்களுக்குக்‌ கட்டளை 
பிறப்பிக்கப்படுகிறது. இங்கே திருப்பணி 
என்பது எதைக்குறிக்கிறது என்பது 
முக்கியமான கேள்விக்குறியாகும்‌. 

பிலமோன்‌, அப்பியா ஆகிய இருவ 
ரின்‌ புதல்வராக அர்க்கிப்பு பொதுவாகக்‌ 
கருதப்படுகின்றார்‌. ஆனால்‌ இவ்வாறு 
கருதுவதற்கு எவ்வித அதாரங்களும்‌ 
இல்லை. ஒருவேளை அவர்கள்‌ வீட்டில்‌ 
இருந்த திருச்சபையின்‌ ஒரு அங்கத்தின 
ராக இருந்திருக்கலாம்‌. மேலும்‌ ஒனேசிமு 
என்ற அடழுமைக்குச்‌ சுதந்திரமளித்து 
வீட்டில்‌ ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்‌ 
லாமல்‌, அவரைக்‌ கிறிஸ்தவ சபையின்‌ 
ஒரு நற்செய்திப்‌ பணியாளராய்‌ அக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌ அர்க்விப்புவுக்கு 
கொடுக்கப்பட்ட பணியாகும்‌ என்பது 
சிலரது கருத்து. 

இலிக்கு பள்ளத்தாக்கிலுள்ள மிக 
முக்கிய நகரமாகிய இலவோதிக்கயாவில்‌ 
பிலமோன்‌ வசித்திருந்தால்‌, அவர்‌ 
அந்தப்‌ பகுதியைச்‌ சேர்ந்த கிறிஸ்தவ 


283 


சபைகளைத்‌ தலைமையேற்று பொறுப்‌ 
புடன்‌ நடத்தும்‌ மூப்பராக இருந்திருப்‌ 
பார்‌ என்கின்ற செய்தியானது இம்மடல்‌ 
ஏன்‌ பிலமோனுக்கும்‌, அர்ச்கிப்புவுக்கும்‌ 
எழுதப்பட்டது என்பதற்கு விளக்கமளிக்‌ 
கிறது. இம்மடலானது முதன்‌ முதவில்‌ 
பிலமோனைச்‌ சென்றடைந்திருக்க வேண்‌ 
டும்‌. அதன்பின்‌ கிறிஸ்துவ சபையின்‌ 
உறுப்பினராகிய ஒனேசிமுவும்‌ கொலோ 
4:9) அர்ச்கிப்புவும்‌ தங்கியிருந்த நகராகிய 
கொலோசகசையை அடைந்திருக்கும்‌ என்று 
எண்ணப்படுகிறது. பவுலின்‌ இம்மடல்‌ 
இல்வோதிக்கயாவை சென்றடைய வேண்‌ 
டும்‌ என்பது அவரது திட்டம்‌ என்பதை 
கொலோசையருக்கு எழுதிய மடல்‌ (2:14) 
விளக்குவதாகத்தெரிகிறது. “இக்கடிதத்‌ 
தை நீங்கள்‌ வாசிக்கக்‌ கேட்ட பின்‌ இல 
வோதக்கயா திருச்சபையிலும்‌ வாசிக்கச்‌ 
செய்யுங்கள்‌. அவ்வாறே இலவோதிக்கயா 
விவிருந்து வரும்‌ கடிதத்தை நீங்களும்‌ 
வாசியுங்கள்‌" என்று எழுதுகிறார்‌. 

பவுல்‌ கொலோணனசையருக்கும்‌, பிலமோ 
னுக்கும்‌ எழுதியுள்ள இந்த இரு மடல்‌ 
களுக்குமிடையே உள்ள உறவுகளைப்‌ 
பார்க்கும்பொழுது பிலமோனுக்கு என்று 
குறிப்பிடப்பட்டிருக்கிற மடலை அர்க்கிப்பு 
தான்‌ பெற்றிருக்க வேண்டுமென்றும்‌, 
அவர்தான்‌ ஒனேசிழு அடி மையின்‌ 
தலைவராக இருந்திருக்க வேண்டுமென்‌ 
றும்‌ தோன்றுகிறது. எனவே அர்க்கிப்பு 
தான்‌ நற்செய்திப்‌ பணிக்காக அடிமையை 
உரிமைக்‌ குழ மகனாக்க வேண்டும்‌. 
மேலும்‌ கோலோசைச்‌ சபையில்‌ நலல 
விளைவுகளை எற்படுத்தத தேவையான 
வைகளை நிறைவு செய்யவேண்டும்‌. பவு 
வின்‌ இம்மடலை முதன்‌ முதவில்‌ பெறுப 
வராக பிலமோன்‌ குறிக்கப்படுவதால்‌ 
யில 10 இம்மடலுக்கு பிலமோனுக்கு 
எழுதிய மடல்‌ என்று பெயரிடப்பட்டி ருக்‌ 
கிறது. கிறிஸ்துவச்‌ சபைகளைக்‌ கண்‌ 
காணிக்கும்‌ உறுப்பினராக பிலமோன்‌ 
இருந்திருப்பதால்‌, இம்மடவில்‌ முதன்‌ 
முதலில்‌ அவரைக்‌ குறிப்பிடுவதில்‌ எந்த 
வித வியப்புமில்லை. 


அர்க்கியர்‌ (AACHITE) 
பெத்தேலுக்கு தென்மேற்கில்‌ உள்ள 
பகுதியில்‌ நிறுவப்பட்ட பென்யாமின்‌ குலத்‌ 


அரர்க்கெவொ 


தின்‌ ஒரு பிரிவினர்‌. முதலில்‌ தாவீதிற்‌ 
கும்‌, பின்‌ அபிசலோமுக்கும்‌, ஆலோசக 
ராயும்‌, நண்பனுமாகவும்‌ பணிபுரிந்த 
கூசாய்‌ அர்க்கியர்‌ குலத்தின்‌ முக்கிய 
உறுப்பினராவர்‌ (2 சாமு 15:98; 19:18; 17:5. 12 
3 நான்‌ 37:33. எப்பிராயிம்‌, பென்யா 
மினுக்கும்‌ இடைப்பட்டிருந்த எல்லைப்‌ 
பகுதியின்‌ விவரிப்பில்‌ யோசு 18:25 
அர்க்கியர்களின்‌ நிலப்பகுதி அத்தரோத்‌ 
தில்‌ ஒருவேளை அத்தரோத்து - அத்தா 
ரில்‌ இருந்திருக்கலாம்‌. 


அரக்கியர்‌ (ARKITE) 


அர்க்காத்து நகரில்‌ வாழ்பவர்‌ 
அல்லது அந்தகரிவிருந்து வருபவர்‌. ஆதி 
10:17; 1 நாள்‌ 1:18-இல்‌ அர்க்கியர்‌ 


கானானின்‌ வழித்தோன்றல்களாகக்‌ குறிக்‌ 
கப்பெறுகின்‌ றனர்‌. அர்க்காத்து சீரிய 
நாட்டிலுள்ள திரிப்போவியின்‌ வட மேற்‌ 
கில்‌ அமைந்துள்ள தகரம்‌. அமர்னா 
கடிதங்களில்‌ இத்தகரம்‌ இர்க்காத்தா 
என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாம்‌ துத்‌ 
மோசால குறிக்கப்படும்‌ அர்க்காத்து 
இதே இடமாக இருக்கலாம்‌. இக்காலத்‌ 
தில்‌ இது திரிப்போலிக்கு வடக்கில்‌ 18 
கி.மீ தொலைவிலுள்ள தேல்‌-அர்க்கா 
வாக இருக்கவாம்‌. உரோமையர்‌ காலத்‌ 
தில்‌ இந்நகரம்‌ செசரியா விமானி என்ற 
ழைக்கப்பட்டது. அப்போது இவ்விடம்‌ 
அசித்தார்த்தித்‌ தேவதையின்‌ வழிபாட்டுக்‌ 
குப்புகழ்‌ பெற்றிருந்தது. 
அர்க்கெலா (AARCHELAUS - மக்களின்‌ 
இளவரசன்‌) 

இவர்‌ பெரிய எரோது, மால்தாக்கே 
ஆகிய இருவர்களின்‌ மகனாவார்‌ முத்‌ 
9:24). கி.மு. கீ-ல்‌ பெரிய ஏரோது இறந்த 
பின்‌, அவரது ஆட்சிப்‌ பகுதியானது அவர்‌ 
எழுதி வைத்த உயிவின்படு பிரித்து வழங்‌ 
கப்பட்டது. ஏரோது அநத்திப்பா, பிலிப்பு 
ஆகிய இருவரும்‌ மண்டல ஆளுநர்களாக 
வும்‌, அர்க்கெலா வாரிசு அரசராகவும்‌ 
நியமிக்கப்பட்டனர்‌. 

அனால்‌ அர்க்கெலா உடனே அரிய 
ணையேற முயலவில்லை. எனென்றால்‌, 
யூதர்கள்‌ தன்‌ குடும்பத்தோடு பகைமை 
கொண்டுள்ளனர்‌ என்பதை நன்கறிந்‌ 
திருந்ததினால்‌ அவர்களது ஆதரவையும்‌, 
முழுமையான விருப்பத்தையும்‌ பெற பல 


அர்க்மிகவா (சொட்ர்ச்சி 


வழிகளைக்‌ கையாண்டார்‌. அரச பொறுப்‌ 
பை ஏற்கும்‌ உரிமை தனக்கு வழங்கப்‌ 
பட்டிருக்கிறது என்று உரோம்‌ நகரால்‌ 
உறுதி செய்யப்பட வேண்டும்‌ என்றும்‌ 
விரும்பினார்‌. 


யூதர்களின்‌ ஆதரவைப்‌ பெற வேண்டு 
மென்று அவர்‌ கையாண்ட வழிமுறைகள்‌ 
பயனளிக்கவில்லை. அவர்கள்‌ என்றும்‌ ஓர்‌ 
எதிர்ப்புச்‌ சக்தியாகத்தான்‌ விளங்கினர்‌. 
எனவே யூதர்கள்‌ விடாமல்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருந்த பகை உணர்வு, எதிர்ப்பு 
மனப்பாங்கு போன்றவைகளால்‌ ஏற்பட்ட 
சீர்கேடுகளைத்‌ தவிர்க்க படைவலிமை 
யைப்‌ பெருக்கவேண்டுமென்று உணர்த்‌ 
தார்‌. ஆனால்‌ யுதர்களிடமிருந்து வந்த 
எதிர்ப்புகள்‌ அவரது தந்தையின்‌ காலத்‌ 
தில்‌ இருந்தபோல்‌ இவரது காலத்தில்‌ 
அவ்வளவு தீவிரமாக இல்லை. முதலில்‌ 
அர்க்கெலா கட்டுப்பாட்டோடு நடந்து 
கொண்டாலும்‌ பாஸ்கு விழாவின்போது 
ஆலயத்தில்‌ இரத்தக்‌ களரி எதிர்ப்பை 
அடக்க, இவர்‌ படையைப்‌ பயன்படுத்து 
வதை அவசியமாக்கியது. 

எரோதின்‌ இறப்பிற்குப்பின்‌ அர்க்‌ 
கெலா மன்னராக முடி சூட்டப்படப்‌ போவ 
தையறிந்த அவரது சகோதரர்‌ ஏரோது 
அந்திப்பா தான்தான்‌ அரசராக்கப்பட 
வேண்டுமென்ற பிரச்சினையை உருவாக்‌ 
கினார்‌. எனவே இருவரும்‌ தங்களது 
உரிமைக்‌ கோரிக்கைகளை அ.குஸ்‌ துமுன்‌ 
வைக்க உரோமைக்குப்‌ பயணமானார்கள்‌. 
அர்க்கெலாவின்‌ தாயும்‌ அவருக்குச்‌ சார்‌ 
பாகச்‌ சான்று பகர உரோம்‌ நகருக்கு 
வந்தாள்‌. ஆனால்‌ இடையிலே அந்திப்பா 
பிரிவினரால்‌ ஈர்க்கப்பட்டுவிட்டாள்‌. 


வழக்கு முடிவதற்கு முன்னால்‌ மால்‌ 
தாக்சே இறந்துவிட்டாள்‌. அதேநேரத்தில்‌ 
யூதேயாவில்‌ கிளர்ச்சி எழுந்தது. அவற்றை 
உரோமை வீரர்கள்‌ அடக்கினர்‌. அப்‌ 
பாது யுதர்களின்‌ தூதுக்குழு உரோ 
மைக்கு வந்து, ஏரோதின்‌ குடும்பத்தினர்‌ 
யாரையும்‌ அரசனாக்காது, யூதர்களை 
அவர்கள்‌ சட்டப்படி வாழ அனுமதிக்கும்‌ 
படி. அகுஸ்துவிடம்‌ வேண்டியது. 


அகுஸ்து வழக்கை ஆராய்ந்து பார்த்து, 
ஏரோதின்‌ அட்சிப்பகுதியில்‌ பாதியை 


284 


யூதேயா) அ௱க்கெலாவுக்கும்‌ மற்றொரு 
பகுதியை சரிசமமாகப்‌ பங்கிட்டு பிலிப்பு, 
அந்திப்பா ஆகிய இருவருக்கும்‌ கொடுக்கு 
மாறு தீர்மானித்தார்‌. மேலும்‌ அர்க்கெலா 
வுக்குச்‌ சிற்றரசன்‌ என்பதுதான்‌ பதவிப்‌ 
பெயராக வழங்கப்பட்டது. அவர்‌ திறம்பட 
ஆட்சி செலுத்தினாரென்றால்‌ 'மன்னன்‌' 
என்ற சிறப்புப்‌ பட்டம்‌ வழங்கப்படும்‌ 
என்று உறுதியளிக்கப்பட்டது. 


அர்க்கெலா யுதேயாவிற்கு திரும்பி 
வந்தவுடன்‌ தலைமைக்‌ குருவாக இருந்த 
யோயெசேரை நீக்கிவிட்டு, அவருக்குப்‌ 
பதிலாக அவரது சகோதரர்‌ எலயாசரை 
தலைமைக்‌ குருவாக்கினார்‌. அர்க்கெலா 
தனது ஒன்றுவிட்ட சகோதரரின்‌ மனைவி 
கிளப்ரியாவை மணம்‌ செய்ய விரும்பிய 
தால்‌ மரியம்மனே என்ற தனது முதல்‌ 
மனைவியை விவாகரத்து செய்தார்‌. இவர்‌ 
அவளுக்கு மூன்றாவது கணவனாவார்‌. 
இவ்வாறு அர்க்கெலொ கைம்பெண்ணா 
கிய தனது சகோதரரின்‌ மனைவியை 
மணந்ததால்‌ *தந்தையர்களின்‌ சட்டத்திற்‌ 
கெதிரான தீச்செயல்‌ புரிந்திருக்கிறார்‌* 
என்று யோசிபஸ்‌ கூறுகிறார்‌ லேவி 18:16; 
20:20. இது யூதர்களின்‌ சமய உணர்வை 
வெகுவாக அவமதித்ததாயிற்று. 


மேலும்‌ இவர்‌ தலைமைக்‌ குருவாகிய 
எலயாசரை நீக்கிவிட்டு சீயேவின்‌ மகனா 
கிய இயேசு என்பவரை தலைமைக்‌ குரு 
வாக்கினார்‌. அர்க்கெலா சமாரியர்கள்‌, 
யூதர்களுக்கு இழைத்த கொடுமைகள்‌ 
பற்றிய விவரங்களை யோசிபஸ்‌ சரிவரத்‌ 
தரவில்லை. அனால்‌ யூதர்களை மிருகத்‌ 
தனமாக நடத்தியதைச்‌ சுருக்கமாகத்‌ தரு 
கின்றார்‌. இக்கொடுமைகள்‌ அர்க்கெ 
வாவைப்‌ பதவி நீக்கம்‌ செய்யுமாறு கோரி 
சீசரிடம்‌ தூதுக்குமு அனுப்ப யுதர்களைத்‌ 
தூண்டியது. கி.பி, 6-இல்‌ அர்க்கெலொ 
இப்பொழுது வியன்னா என்றழைக்கப்படு 


கின்ற கலாத்தை நாட்டிற்கு நாடு 
கடத்தப்பட்டார்‌. யூதேயாவை ஆட்சி செய்ய 
ஆளுதர்‌ சோப்போனியஸ்‌ அனுப்பப்‌ 
பட்டார்‌. 


அர்க்கெலா புதிய ஏற்பாட்டில்‌ ஒரே 
ஒரு தரம்தான்‌ குறிக்கப்பெறுகிறார்‌ (மத்‌ 
8:22). 


285 


அர்ககேவியர்‌ (ARCHEVITES} 


அர்க்கேவியர்கள்‌ பாபிலோனியாவி 
லுன்ள எரேக்கு என்ற நகரத்தில்‌ வாழ்ந்த 
வர்கள்‌. பாரசீகர்கள்‌, பாபிலோனியர்கள்‌. 
எலாமியர்கள்‌, போன்‌ றவர்களோடு 
எரேக்கு நகர மக்களும்‌, அசூர்பானிப்‌ 
பால்‌ என்பவரால்‌ சமாரியாவின்‌ நகரங்‌ 
களிலும்‌, நதியின்‌ அக்கரையிலுள்ள மற்ற 
மாகாணங்களிலும்‌ குடியேற்றப்பட்டனர்‌. 
அசூர்பானிப்பால்‌ எஸ்‌.தீ:10-இல்‌ ஓசினப்‌ 
பா்‌ என்றழைக்கப்படுகிறார்‌. 


அர்ச்சிக்கப்படுதல்‌ (5ANCTIFICATION) 


இது இறைவனுக்கு அல்லது அவரு 
டைய திருவுளத்துக்கு ஒத்த நிலையைக்‌ 
கொண்டிருத்தல்‌ அல்வது படிப்படியாக 
முன்னேறி இதை அடைதவாகும்‌. இது 
இறை அருளால்‌ வழங்கப்பட்ட நிலையாக 
வும்‌ அடையவேண்டிய ஒர்‌ இலட்சியமாக 
வும்‌ இருக்கலாம்‌. விவிவியக்‌ கோட்பாடு 
என்ற அளவில்‌ இது பழைய ஏற்பாட்டை 
விட புதிய ஏற்பாட்டை அதிகம்‌ சார்ந்த 
தாகும்‌. ஆயினும்‌ புனிதம்‌ பற்றிய பழைய 
ஏற்பாட்டு அடிப்படைக்‌ கருத்துக்களை 
முன்‌ கொள்கிறது. 

1. பழைய ஏற்பாட்டுபின்னணி:- பழைய 
ஏற்பாட்டில்‌ புனிதம்‌ என்பது, பிறமதப்‌ 
புத்தகங்களில்‌ உள்ளது போலவே, மணித 
னுடைய சாதாரண அனுபவத்திற்கும்‌, 
கட்டுப்பாட்டுக்கும்‌ அப்பால்‌ உள்ளவற்றிற்‌ 
கும்‌ அவன்‌ அளிக்கும்‌ பதிவாகும்‌. 
அனால்‌ இப்பதிலை அறிவு சார்ந்த. 
ஒழுக்கத்தைச்‌ சார்ந்த. அகலைச்சுவை 
சார்ந்த வகையிவிருந்து வேறுபடுத்தும்‌ 
ஒரு தனி வகையாகக்‌ காட்டவேண்டும்‌. 
மணிதன்‌ வளர வளர இந்தப்‌ பண்பும்‌ 
வளர வேண்டும்‌ என்றால்‌ அது இழுக்கத்‌ 
தைச்‌ சார்ந்ததாக, அறிவைச்‌ சார்ந்ததாக 
ஆக்கப்படவேண்டும்‌. எபிரேய மதத்தின்‌ 
முக்கியமான பங்கு இதுதான்‌. 


எபிரேய மொழியில்‌ புனிதத்தை க்‌ 
குறிக்கும்‌ “கதோஸ்‌” என்ற சொல்வின்‌ 
அடிப்படைப்‌ பொருள்‌, சாதாரண வழக்கி 
விருந்து பிரிந்திருப்பது. வேறுபட்டி ரப்ப 
தாகும்‌. கடவுளைப்‌ பொறுத்த வரையில்‌ 
மற்றதிவிருந்து பிரிப்பது என்ற 
பொருளில்‌ “மற்ற-தன்மை” என்ற சொற்‌ 


அர்ச்சக கப்பட 


றொடர்‌ அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்‌ 
ளது. இறைவன்‌ உள்ளியவ்பால்‌ மனிதனி 
டமிருந்து வேறுபட்டி ருக்கிறார்‌ என்பதை 
விட அவர்‌ இறைவனாக இருக்கிறார்‌ என்‌ 
பதை நாம்‌ மனத்தில்‌ முதன்மையாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இறைவனாம்‌ இருப்‌ 
பது நேர்‌ இயல்புடைய கருத்தாகும்‌. எதிர்‌ 
இயல்புடையதன்று. 


நவீன காலக்‌ கருத்து, விவிலியத்திற்கு 
மாறானது அது மனிதனை மையமாக 
கொண்டதாக இருக்கின்றது. கடவுளைப்‌ 
பற்றிப்‌ பேசும்போது அவரைப்பற்றி எதிர்‌ 
மறையாக விவரிக்கிறோம்‌: மனிதனைச்‌ 
சேராத சொற்களைப்‌ பயன்‌ படுத்தி 
விவரிக்கின்றோம்‌. அனால்‌ விவிலியம்‌ 
ஆதி மனிதன்‌ புனிதத்தைப்‌ பற்றி கொண 
டிருந்த கருத்தைத்தான்‌ கொண்டிருக்‌ 
கிறது. அவனுக்கு கடவுள்‌ தன்மை என்பது 
ஒரு தற்காவிகக்‌ கோட்பாடு அன்று. 
மாறாக அது எவ்வளவு தான்‌ விளக்க 
முடியாதது என்றாலும்‌, முதன்மை 
உண்மையாகும்‌. புனிதத்தைக்‌ குறிக்கும்‌ 
"காதோஸ்‌” என்ற சொல்‌ உண்மை பற்றிய 


இப்பொருளைக்‌ கொண்டுள்ளது. அது 
எதிர்மறையான விவரிப்பன்று. அது 
ஒதுக்கி வைக்கப்பட்டதன்று, தீண்டத்‌ 


தகாததன்று. அனால்‌ மனிதனுக்கு அப்‌ 
பாற்பட்ட அற்றலாகும்‌. மிகச்‌ சரியாக, 
அது இரண்டும்‌ சேர்ந்ததாகும்‌. 


இது முதிர்ச்சியடையாத கருத்தாகும்‌. 
இறைவனைத்‌ தவிர்த்த உயிரினங்களுக்‌ 
கும்‌, பொருட்களுக்கும்‌ பயன்படுத்தப்பட்‌ 
டுள்ளது. இந்தப்‌ பொருளில்‌ பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ நல்ல சான்று உடன்டிக்கைப்‌ 
பேழை பற்றிய விவரிப்புகளாகும்‌ ப சாமு 
8:19-7:1; 2 சாமு 8:8- 0; லேவி 17:86; எச்‌ 
49:1-ச்ச:ச2. புனிதம்‌ ஆட்‌ தன்மையற்ற சூழ்‌ 
நிலைக்கு வெளியே எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
படும்போது அது பற்றிய சமயக்‌ கருத்‌ 
தில்‌ வளர்ச்சி எழுகிறது. பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ வேறுபட்ட இரண்டு வளர்ச்சிகள்‌ 
உள்ளன. (௮) புனிதத்தன்மையது முதன்‌ 
மையாகவும்‌ மிக மேலாகவும்‌ யாவேயிற்கு 
உரியது என்று கருதப்பட்டது (யோபு 6:10; 
ஏச 8:15; ஒஏசே 1:90), மற்ற எல்லா 
மனிதர்களும்‌, பொருட்களும்‌ குறிப்பாகக்‌ 
குருக்களும்‌ ஆலயமும்‌ இறைவனோடு 


அரச்சிக்கப்படுதல்‌ தொடர்ச்சி) 


கொண்டிருக்கும்‌ தொடர்பை மட்டும்‌ 
அமப்படையாகக்‌ கொண்டு புனிதமுள்ள 
வர்களாவர்‌ யாத்‌ 19:6; 29:22-- 24; லேவி 19:2: 1 
அர 9:3; எரே 1:5). ஏசயா எசக்கியேவின்‌ 
நூல்கள்‌ இங்குப்‌ பொருள்‌ மிக்கவையாகும்‌ 
ஏச 5:6; 0:25), இறைவாக்கினரும்‌ 
குருவுமான எசக்கியேல்‌ இறைவன்‌ தமது 
புனிதம்‌ பற்றிய அக்கறையால்‌ செயலாற்‌ 
றுவதாகக்‌ காண்கிறார்‌ (எச 20:41; 28:28.85; 
36:23; 38:16; 39:27). (௮) அபூ மைத்தன த்திற்கு 
முன்னால்‌ இருந்த றைவாக்கீனர்கள்‌ 
இறை புனிதத்தை அறநெறி சார்ந்ததாக்‌ 
கினர்‌: அதாவது இறைவனது திருவுளம்‌ 
அறநெறி விளைவுகள்‌ உடையதாகக்‌ கருதி 
னர்‌. இதைச்‌ சார்ந்த முக்கியமான பகுதி 
கள்‌ ஏச 5: எரே 5-7; ஆமோ 4-5;ஒசே பம: ௭௪ 
18) ஆகும்‌. 

2. புதிய ஏற்பாட்டு வளர்ச்சி :- 

(அ) தொடக்க காலத்‌ திருச்சபை:- 
அப்போஸ்தலர்‌ பணியிலிருந்து, புனிதப்‌ 
படுத்துதல்‌ பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதைப்‌ பொருத்தது என்று அறிந்து 
கொள்கின்றோம்‌. இது உலக்தை விட்டு 
விலகுவதையம்‌ (அ.ப. 2:40), பாவமன்னிப்‌ 
பையும்‌ உள்ளடக்கியது (2:38:26:18). நேர்‌ 
நிலையாகப்‌ பரிசுத்த ஆவியைப்‌ பெறுதல்‌, 
புதுமைகள்‌ செய்வதற்கான வரத்தையும்‌ 
(6:43; 3:6; சீ:12-109 ஒழுக்க ஆற்றலையும்‌ 
(4:31-57), பொதுவாக கிறிஸ்‌ துவக்குச்‌ 
சான்று பகர்வதற்கான துணிவையும்‌ 
கொடுக்கிறது (2: 32-56; 4:31; 5:33. 


கிறிஸ்தவர்‌ வெறுமனே புனிதர்கள்‌” 
என்று அழைக்கப்பட்டனர்‌ 0:13.38; 86:10). 
புனித பவுல்‌ தன்னுடைய கடிதங்களில்‌ 
தொடர்ந்து இதைப்‌ பயன்படுத்துகின்‌ றார்‌ 
(உரோ 1:7: 12:13; 1 கொரி 6:1: 16:0). அதே 
போல்‌ திருவெளிப்பாட்டிலும்‌ பதிநான்கு 
முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. 1 கொரி 7:84: எபே 1:4;5:87; 
கொலோ 3:12-17 ஆகிய பகுதிகள்‌ இன்னும்‌ 
அதிகமாக இதை வவியுறுத்துகின்றன 0 
கொரி 1:3; எபி 8:17; 10:14). இப்பகுதிகளின்‌ 
பொருள்‌ இங்கு ஒழுக்க முழுமையன்று. 


மாறாகக்‌ கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்‌ 
பதைக்‌ குறிக்கின்றது. இந்த வார்த்தை 
யானது, தூய்மையைக்‌ காட்டுகின்ற 
அல்லது சுத்திகரிப்பைக்‌ காட்டுகின்ற 


286 


வார்த்தைகளைத்‌ தழுவியதாக உள்ளது. 
பின்னதின்‌ அழி ப்படையபொருள்‌ சடங்குத்‌ 
தூய்மையாகும்‌. இதுவும்‌, புனிதத்தைப்‌ 
போல்‌ ஒழுக்கப்‌ பொருளுடையதாக மாறு 
கிறது. காண்க. அப. 10:14-15.28. இது 
யூதர்கள்‌ புறவினத்தாரை விடத்‌ தூய்மை 
யானவர்கள்‌ அல்ல என்றும்‌, ஆனால்‌ 
எல்லோரும்‌ கடவுளால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
படும்‌ தகுதியுடையவர்கள்‌ (10:0ச-35.சீ5; ப: 
17-18; 15:9; 88:88) என்றும்‌ காட்டுகிறது. 
பரிசுத்தமும்‌, சுத்திகரிப்பும்‌ பற்றிய பகுதி 
களுக்கு எபே. 1:4;5:26; கொலோ 1:28; 1 தெச 
4:7; 2 தமோ 22:21 எபி. 9:13-4 ஆகிய 
வற்றைக்‌ காண்க. இந்த வழக்கு இரு 
பொருள்கள்‌ உடையது. (அ) திருச்சபை 
பரிகத்தமானது என்ற கருத்துக்கு இது 
அடிப்படையான தாகும்‌. புனித. மடைய 
மிகவும்‌ குறுகிய மனப்பான்மையுடைய 
தனி நபர்‌ பண்புடைய முயற்சிகள்‌ தவிர்க்‌ 
கப்பட வேண்டுமென்றால்‌, இந்தக்‌ கூட்டு 
இலட்சியத்தையும்‌ தேவையையும்‌ கருத்தில்‌ 
கொள்ள வேண்டும்‌. பிரிந்திருத்தல்‌ என்ற 
மூலக்கருத்து முழுவதும்‌ அட்‌ தன்மை 
பெறுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ 
புனிதத்தின்‌ ஊற்றும்‌ ஒழுக்க ஆற்றலு 
மான அண்டவரை வழிபடுவதில்‌ சக 
கிறிஸ்‌ தவர்களுடன்‌ ஒன்றித்திருக்கும்‌ 
போது புனிதத்தின்‌ எல்லைக்குள்‌ நுழை 
கிறான்‌. ஜெ புதிய ஏற்பாட்டில்‌ அர்ச்‌ 
சிக்கப்படுதவ்‌ என்றசொல்‌ திருச்சபை 
கடவுளால்‌ கட்டுப்படுத்தப்பட்ட சமூகமா 
கும்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. இறைவனு 
டைய பண்பான புனிதம்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ கிறிஸ்துவுக்கும்‌ சாற்றிக்‌ கூறப்படு 
கிறது (மாத்‌ 1:24; யோவா 4:69; அ.ப. 4:14; 
4:97; திருவெளி 3:7; 1 பேதுரு 1:16:2:9), 
திருச்சபையின்‌ அனுபவம்‌ “அர்ச்சிக்‌ 
கப்பட்டவர்களோடு பங்கு அடைவார்கள்‌” 
என்று விவரிக்கப்படுகிறது (அப, 20:42; 
25:18). பரிசுத்தப்படுத்துதல்‌ ஏற்கெனவே 
நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனால்‌ 
அது குறிப்பாக ஒருவன்‌ ஒரு திருச்சபை 
யில்‌ நுழையும்போது நிறைவடைவதாக 
யில்லை. புனிதமாதல்‌ இறைவனது பாவ 
மன்னிப்புக்‌ கொடையோடு ஒரே சமயத்‌ 
தில்‌ நிகழ்கிறது. அ.ப. 26:8-இல்‌ இது 
தெளிவாக்கப்பட்டுளளது. கிறிஸ்தவர்கள்‌ 
பெறும்‌ வாரிசுச்‌ சொத்து வருங்காலத்தை 


287 


யும்‌, இறப்பையும்‌ தாண்டிச்‌ செல்லக்‌ 
கூடியதாக பலருக்குத்‌ தோன்றலாம்‌. 
கிறிஸ்துவின்‌ அர்ச்சிப்பை ஏற்கெனவே 
அனுபவிக்கின்ற கிறிஸ்‌ தவர்களுக்கு, 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேறுபாடுகள்‌, 
குறிப்பாக, இம்மை மறுமை, புவோகம்‌, 
விண்ணுவுகம்‌ போன்றவை அவ்வளவு 
முக்கியமானவையல்ல. ஏன்‌, இறப்பு 
என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை 
இழந்துவிடுகிறது. 


ஆ) ஒத்தமை நற்செய்திகளில்‌ :- புனித 
மாற்கு நற்செய்தியின்படி “இயேசு கடவு 
ரின்‌ பரிசுத்தர்‌” (0:24. அவர்‌ அசுத்தமா 
னது அனைத்தையும்‌ விட்டி அடிக்‌ 
கிறார்‌ (0: 23-886; 3ல்‌. புனித ஆலயமும்‌ கூட, 
தூய்மைப்படுத்தப்பட வேண்டியிருந்தது 
(மத்‌ 12:6; மாற 11:15-17; 14:59: பாவிகளுடன்‌ 
தொடர்பு கொள்வதால்‌ தாம்‌ தீட்டுப்பட்டு 
விடுவோமோ என்று அவர்‌ அஞ்ச 
வில்லை, அவருடைய பரிசுத்த தன்மை 
உண்மையானது, மேலாணமையுபடையது , 
பரிசேயர்களுடையதைப்‌ போன்ற தன்று 
மாற்‌ 8:15-17; லூக்‌ 19:8-10): இயேசு அவர்‌ 
கள்‌ பரிசுத்தம்‌, அசுத்தம்‌ ஆகியவை பற்றி 
அளித்த விளக்கத்தை நிராகரித்தார்‌. 
மனிதனின்‌ உண்மையான தேவைகளை 
எடுத்துக்‌ கூறினார்‌ மாற்‌ 7:1-89. மனிதனு 
டைய தலையாய தேவை என்னெவேனில்‌ 
பாவச்‌ செயல்களைப்‌ பற்றிய எச்சரிக்கை 
கள்‌ அலல, மாறாக அவனு டைய உள்ளம்‌ 
பாவத்திலிருந்து விடுபட்ட தூய்மையான 
உள்ளமாக இருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ 
அங்கிருந்துதான்‌ பாவம்‌ தோன்றுகிறது 
(மத்‌ 5:21-32: 6:22-23; 7:17-18: 12:34-35). 
மனிதர்களுடைய உள்ளத்தைத்‌ தூய்மை 
படுத்துவதே தன்னுடைய பணி என்பதைக்‌ 
கிறிஸ்து உணர்ந்து திருந்தார்‌. ஏனெனில்‌ 
உள்ளத்‌ தாய்மையின்மைதான்‌ அவர்களு 
டைய வாழ்க்கையைத்திசை திருப்பி விடு 
கின்றது. தவறான செயல்களில்‌ வெளிப்‌ 
படுத்துகிறது. கடவுளுடன்‌ உறவு கொள்வ 
தற்கு அவர்களைத்‌ தகுதியற்றவர்கள்‌ 
ஆக்கி விடுகின்றது. இந்த நோக்கத்திற்‌ 
காகத்‌ தன்னுடைய வாழ்க்கையையே 
அர்ப்பணித்தார்‌. இது அவரை மரணப்‌ 
பவிக்கு இட்டுச்‌ சென்றது. மனிதனுக்குத்‌ 
தேவையான விடுதலையையும்‌ அர்ச்சிப்‌ 


அரர்ச்சிக்கப்படுதல்‌ (தொடர்ச்ச) 


பையும்‌ அளிக்கும்‌ சக்திவாய்ந்த பலியாக 
இறைவன்‌ தம்‌ மரணப்பவியை மாற்றுவார்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ தம்மையே அர்ப்‌ 
பணித்தார்‌ (மத்‌ 28:38; மாற்‌ 10:45; 14:21-24). 
இ) எபிரேயேருக்கு எழுதிய திருமுகத்தில்‌: 

குருவான கிறிஸ்து தன்னையே எப்படி 
பவியாக்கியுள்ளார்‌ என்பதுதான்‌ இத்திரு 
முகத்தின்‌ மையக்கருத்தாகும்‌. இது 
மக்களைப்‌ பாவங்களிவிருந்து தூய்மைப்‌ 
படுத்தவின்‌ (:3 அவசியத்தை பவி உருவ 
கத்திலும்‌ (3:17; 5:0 மையவாதத்திலும்‌ (அதி, 
5-10) எடுத்துக்‌ கூறுகிறது. கிறிஸ்துவை 


அபர்ச்சிப்பவராக விவரிக்கும்‌ போது, 
உருவகம்‌ அர்ச்சித்தலைப்‌ பற்றியதாக 
மாறுகிறது (0; 7:86-27; 13:1). இந்த 


உருவகங்கள்‌ ஒன்றுக்கு ஒன்றாக மாற்றிப்‌ 
பயன்‌ படுத்தப்படுகின்றன. இதை 9:0-14; 
9:22-83-ல்‌ காணலாம்‌, யூத இடையீட்டுச்‌ 
சடங்கு புறப்புனிதத்தை உண்டாக்கியது, 
கிறிஸ்‌ து உள்ளார்ந்த புனிதத்தை 
உணடாக்குகிறார்‌. கிறிஸ்து அளிக்கும்‌ 
பரிசுத்தமானது. மனிதனை இறைவனு 
டைய பணிக்கு தகுதியுள்ளவனாக்குகிறது . 
இதைவிட மேலாக அவனைக்‌ கடவளூ 
டைய பரிசுத்ததனத்தில்‌ பங்காளி ஆக்கு 
கின்றது (02:10), இதுதான்‌ மனிதனுடைய 
மிகமுக்கியமான தேவையாகும்‌. கடவுளு 
டைய தரிசனமானது தாய்மையற்றவனுக்‌ 
குக்‌ கிடைக்காது. “அர்ச்சிப்பு" என்பது 
ஒருபொருள்‌ பன்மொழியாக “நிறைவு” 
என்ற வார்த்தையோடு பயன்படுகிறது. 
நிறைவு என்றசொல்‌ இத்திருமுகத்திவ்‌ 
ஒரு முக்கியமான சொல்லாகும்‌ (2:10; 10:14; 
17:99; 12:2. இந்த அர்ச்சிப்பு அவ்வது 
நிறைவு அடைதல்‌ ஏற்படச்‌ காரணம்‌ 
கிறிஸ்துவே, அவர்‌ மனிதருடன்‌ ஒப்பா 
னார்‌; மனிதனைக்‌ கடவுளுடைய பிரசன்‌ 
னத்திற்குத்‌ தகுதியடையவனாக்கினார்‌; 
அவரே நமக்கு முன்னோடியாகி அதற்கு 
வழியும்‌ வகுத்தார்‌ (8:20; 10:19 தொ), 


ஈ) யோவான்‌ :- இவரது நற்செய்தியில்‌ 
புனிதப்படுத்துதல்‌ ஒரு முக்கிய இடத்‌ 
தைக்‌ கொண்டிருச்கிவில்லை; இருந்த 
போதிலும்‌ அதை யோவானுடைய கருத்து 
டன்‌ தொடர்புப்படுத்திக்‌ காட்டலாம்‌. உவ 
கின்‌ பாவத்தை நீக்குகின்றவர்‌ கிறிஸ்து 
வே (யோவா 1:20. பாவத்தைப்‌ பற்றியும்‌ 


அர்ச்அிக்‌அப்படுகல்‌ தொடர்ச்ச] 


அதிகமாக இந்த நற்செய்தியில்‌ குறிப்பி 
டப்படவில்லை, அதேபோல்‌ அர்ச்சிப்புப்‌ 
பற்றிய சொற்கள்‌ பயன்படுத்தப்பட 
வில்லை. ஆனால்‌ அது பற்றிய கருத்துக்‌ 
அளை எடுத்துக்‌ கூறலாம்‌. கிறிஸ்து மனு 
மகன்‌ என்றளவில்‌. வாணிவிருந்து அதா 
வது புனிதத்தின்‌ ஊற்றிவிருந்து வருபவர்‌ 
(3:12; 6:33-51: 8:13). அவரே “இறைவணின்‌ 
பரிசுத்தர்‌” (6:69. கிறிஸ்து மற்ற எல்லாச்‌ 
சாதனங்களையும்‌ விட அற்றலோடு 
புனிதத்தை வழங்குகிறார்‌. அவரில்‌ விசு 
வாசம்‌ கொள்கிறவர்கள்‌ இறைவனோடு 
உறவு கொள்கின்றார்கள்‌ என்ற பொரு 
ளில்‌ புனிதப்படுத்தப்படுவார்கள்‌ (17:20-28; 
14:9-10; 16:15. 25-28). அவர்கள்‌ வெறுமனே 
வாழ்வதில்லை , மாறாக அவர்கள்‌, 
உயர்ந்த மட்டத்தில்‌ எல்லாக்‌ காலத்திற்‌ 
கும்‌, கடவுளுடைய மீட்பு ஆற்றல்‌ தொடாத 
உலகத்தைச்‌ சேராதவர்களாக வாழ்கின்ற 
னர்‌. அவர்கள்‌ உணமையை கொண்டி ருக்‌ 
கனைறார்கள்‌, அது அவர்களைத்‌ தூய்மை 
ப்படுத்தும்‌ (27:1). கிறிஸ்துவின்‌ சொந்தப்‌ 
புனிதத்தன்மை அவர்களுக்குக்‌ கொடுக்‌ 
கப்படுகிறது (7:19. யோவானின்‌ முதல்‌ 
கடிதத்தின்படழி அவர்கள்‌ கடவுளுடைய 
பிள்ளைகளாவர்‌; அறிஸலதுவைப்போல்‌ 
அக்கப்பட வேண்டியவர்கள்‌. இந்த நம்‌ 
பிக்கையே அவர்களைத்‌ தூய்மைப்படுத்‌ 
தும்‌ என்று கூறப்படுகிறது 0 யோவா 3:3) 


2 பேதுரு:- 1 பேதுரு 1:2-இல்‌ ஆவியி 
னால்தான்‌ அர்ச்சிப்பு நிகழ்கிறது. 
மேலும்‌ இது கடவுளுடைய காலங்கடந்த 
நோக்கத்துடனும்‌. கிறிஸ்துவால்‌ செய்யப்‌ 
பட்ட பரிகாரத்தோடும்‌ இணைந்ததாகும்‌ 
(2:19; 3:19. இது கடவுளுடைய தூய்மையின்‌ 
மறு படைப்பாகும்‌ (1:15-19. இது கிறிஸ்த 
வர்களையும்‌ மற்றவர்களையும்‌ வேறு 
படுத்திக்‌ காட்டுகின்றது. அவர்களை ஓரே 
குருத்துவமாக அமைக்கன்றது (2:5). அதா 
வது, இறைவனை அணுகக்‌ கூடியவர்‌ 
களாகும்‌, பிறரும்‌ அவரை அணுக உதவக்‌ 
கூடியவர்களாகவும்‌ ஆக்குகிறது (9:18). 
அது, கிறிஸ்துவின்‌ பரிகத்தத்தை ஏற்று, 
அது நமது நடத்தையை நிர்ணயிக்கும்‌ 
விதத்தில்‌ கிறிஸ்துவின்‌ பரிசுத்தத்தை 
நம்முடையதாக்கிக்‌ கொள்வதில்‌ அடங்கி 
யுள்ளது. 


286 


உள) பவுல்‌:- கிறிஸ்துவ அனுபவத்திலே 
பாவியைக்‌ கடவுள்‌ ஏற்றுக்கொள்கின்றார்‌. 
பாவத்தினாலும்‌, சாவினாலும்‌, மனிதன்‌ 
மீது சுமத்தப்பட்ட தடை உடைத்தெறியப்‌ 
படுகிறது. பாவமானது ஆற்றல்‌ வாய்ந்த 
எதிரிதான்‌ என்றாலும்‌ மேலாண்மை 
உள்ளதன்று. ஏனெனில்‌ இறைவன்‌ அதை 
விட மிகுந்த ஆற்றல்‌ வாயந்தவர்‌ (உரோ 
௧:20). இதுதான்‌ பவுலின்‌ கடிதங்களில்‌ 
மீட்பு. ஏற்புடைமை என்பவற்றின்‌ 
பொருள்‌. பழைய வாழ்க்கையிலிருந்து 
விடுபட்ட கிறிஸ்துவின்‌ “புதிய வாழ்விலே 
நடக்கின்றான்‌" (உரோ 6:4. எதிர்மறை 
யாக இது பழைய பாவ வாழ்க்கையை 
விட்டுவிடுவதையும்‌ உள்ளடக்குகிறது, 
குறிக்கின்றது (உரோ 6:12-19), இதன்‌ நேர்‌ 
பயன்களைப்‌ பற்றிப்‌ பேசும்போது பவுல்‌ 
“அர்ச்சிப்பு" என்ற சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றார்‌ (உரோ 6:19. 22), இது 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ பாவத்தோடு 
ஒப்பிட்டு வேறுபடுத்தி *நோமை யையும்‌, 
இச்சைக்கு அடிமை ஆவதைவிட கடவு 
ளுக்கு பணிவதையும்‌ உணர்த்துகிறது. 
1 தெச சீ.7-இல்‌ இது கெட்ட நடத்தை, 
அசுத்த வாழ்க்கை அஆஅகியவற்றிவிருந்து 
வேறுபடுத்திக்‌ காட்டப்பட்டுள்ளனது. 


புதிய ஒழுக்க அழுத்தம்‌ ஆவியின்‌ பெய 
ரால்‌ விவரிக்கப்படுகறது. அதற்குக்‌ 
கொடுக்கப்பட்ட இறைத்தன்லைய வவி 
யுறுத்துகிறது (உரோ 7:6; 8:2-ச, 11-13; கலா 
576-259. கிறிஸ்தவர்களின்‌ வளர்ச்சியைப்‌ 
பற்றிக்கூறும்போது, பவுல்‌ அர்ச்சிப்பைப்‌ 
பற்றிய சொற்களைவிட ஆவியைப்‌ பற்றிய 
சொற்களையே அதிகம்‌ பயன்படுத்து 
கிறார்‌. இரு கருத்துக்களும்‌ சேர்ந்து 1 
கொரி 3:16-17-இல்‌ வருகின்றன. 


அர்ச்சிப்பை, “அறநெறி வளர்ச்சிக்கு" 
ஒரு பொருட்பன்மொழியாகக்‌ கொள்வது 
போதுமானதாக இருக்க முடியாது. சில 
வேளைகளில்‌ “அர்ச்சிப்பு என்பது விசு 
வாசி பாவ வாழ்க்கையை விட்டுவிட்ட 
கிறிஸ துவனாகப்‌ புதிய சூழ்நிலையில்‌ 
மூலநிலையில்‌ நிறுவப்படுவதைக்‌ குறிக்‌ 
கிறது. அதாவது ஓட்டப்‌ பந்தயத்தில்‌ 
தொடக்கத்தில்‌ இருப்பதையேயன்‌ றி. 
ஓட்டத்தில்‌ முன்னேற்றத்தைக்‌ குறிக்க 
வில்லை. இவ்வாறு ஏற்புடைமைக்கு 


250 


| 
அர்ச்சிப்பை ஒரு பொருள்‌ மறு சொல்‌ 
வாகப்‌ பயன்படுத்தலாம்‌. *“புனிதராயிருக்‌ 
கும்படி அழைக்கப்பட்டு... கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ பரிசத்தராக்கப்பட்டவர்‌ 
கள்‌” என்று கிறிஸ்தவர்கள்‌ விவரிக்கப்‌ 
படுகின்றனர்‌ 0 கொரி 1:3 “இறைவனுக்கு 
நாம்‌ எற்புடையவர்களும்‌ பரிசுத்தவர்‌ 
களும்‌ ஆவதற்கு வழியானார்‌* (1:90) என்ற 
கூற்றின்‌ நிறைவான விளக்கம்‌ நமது 
அர்ச்சிப்பை மட்டும்‌ குறிக்கவில்லை. 
திருச்சபையின்‌ எல்லா வளர்ச்சியையும்‌ 
குறிக்கிறது. ப 

கிறிஸ்தவ அனுபவத்‌ தொடக்கத்தை 
அர்ச்சிப்பாகச்‌ சுட்டும்‌ கூற்றுகளுக்கு 
மாறாகக்‌ கிறிஸ்துவனின்‌ முழுவாழ்வின்‌ 
ஒருகூறாக அர்‌சசிப்பைக்‌ காட்டும்‌ 
அலலது, திருச்சபை தனது பணிவாழ்‌ 
விவ்‌ கொணரும்‌ ஒன்றாக அர்ச்சிப்பைக்‌ 
காட்டும்‌ வாக்குகளும்‌ உள்ளன. (உரோ 
12:1; 13:16; 2 கொரி 7:1: எபே 2:19- 29. மேலும்‌ 
1 கொரி 6:1 என்ற பகுதி கூட அறநெறி 
சூழ்நிலையைக்‌ கொண்டது. 1 தெச 4:13- 
ச:7-இல்‌ அர்ச்சிப்பு என்பது பெரும்‌ 
பாவத்தைத்‌ தவிர்ப்பதைக்‌ குறிக்கின்றது. 1 
தெச 5:28-2சல்‌ இது இறுதியில்‌ இரண்‌ 
டாம்‌ வருகையில்‌ நிறைவுபெறும்‌ வளர்ச்சி 
யைக்‌ குறிக்கிறது. அர்ச்சிப்பு பரிசுத்த 
ஆவியோடு கொண்டுள்ள தொடர்பு 2 
தெச 2:13-14-இல்‌ காணப்படுகிறது. இது 
திருச்சபைக்கு இறைவன்‌ கொண்டுள்ள 
மூல குறிக்கோளின்‌ ஒரு பகுதியாகும்‌. 
திருச்சபை பரிசுத்தமும்‌ மாசற்றதுமாய்த்‌ 
துலங்குவது, அதன்‌ அமைப்பால்‌ வருவ 
தன்று; கிறிஸ்துவ வாழ்க்வக தொடக்கத்‌ 
திலேயே இது நிறைவுடையதன்று: படிப்‌ 
படியாக வளர்வதாகும்‌; கிறிஸ்து அன்பு 
கூர்வதால்‌ வருவது (எபே 418-113. 22-5:8; 
பிவி 1:9-11:2:12-16). 


சுருக்கமாக புனித பவுலுக்கு அர்ச்சிப்பு 
பற்றி இருக்கின்ற அனுபவத்தை கிறிஸ்‌ 
தவ வாழ்வில்‌ ஒரு கட்டத்தைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி இதுதான்‌ அந்தச்‌ கட்டம்‌ என்று 
சொல்லமுடியாது. அது மிகுந்த பொருள்‌ 
வளம்‌ பொதிந்ததாகும்‌. ஏற்புடமை 
என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில்‌ 
கடவுள்‌ அவனுடைய மீட்பு வாழ்வை 
தொடங்கி வைப்பது எனநால, அர்ச்சிப்பு 


அரர்த்தாசெருசு 
என்பது இன்னும்‌ பரந்த பரப்பைக்‌ 
கொண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சி 
பரிசுத்த அவியினால்‌ ஆரம்பிக்கப்படு 


கிறது. அவரே அதை முன்னின்று நடத்தி 
அதை முழு வளர்ச்சி அடையச்‌ செய்து, 
கிறிஸ்‌ துவினுடைய நிறைவிலே அது 
நிறைவு அடையும்படி செய்கின்றார்‌ எபே 
சீ:16). கிறிஸ்துவின்‌ கடைசி வருகையின்‌ 
போது அர்ச்சிப்பு முழுமை அடையும்‌ ( 
செ 5:29). 


அர்த்தாசெரு ௬ (ARTAXERES) - வீரம்‌ 
உள்ளவர்‌) 

1.  மூதவாம்‌ அர்த்தாசெருசு லோன்‌ 
கிமான்‌:- இவர்‌ (165-424 முதலாம்‌ 
செருசின்‌ மகனும்‌ வாரிசுமாவார்‌. கிமு. 
460-இல்‌ எகிப்தில்‌ ஏதன்சியர்‌ ஆதர 
வோடு தொடங்கி 454 வரை நீடித்த 
கலவரத்தை வென்று அமைதி கண்டவர்‌. 
பாரசீகப்‌ பேரரசில்‌ நடந்த மற்ற கிளர்ச்சி 
களையும்‌ அடக்கினர்‌. கி.மு. 258-இல்‌ 
எஸ்ரா இறைவாக்கினர்‌ அதிகாரப்‌ பூர்வ 
மான தூதுக்குழுவின்‌ தலைவராகப்‌ போக 
இஸ்‌ ராயேவருக்கு அனுமதி அளித்தவர்‌ 
அலலது கட்டளைக்‌ கடிதம்‌ கொடுத்த 
பர்‌ (எஸ்‌ 7-26;9:) அனால்‌ இவர்‌ 
எருசலேம்‌ புதுப்பிக்கப்படுவதை, மீண்டும்‌ 
கட்டப்படுவதைத்‌ தற்காலிகமாக நிறுத்தி 
வைத்தார்‌ (4:7-29). ச்ச5-இல்‌ எருசலேம்‌ 
மீணடும்‌ கட்டப்படுவதில்‌ உதவி செய்ய 
நெகமியாவை அனுப்பினார்‌ நெக்‌ 2:1-?. 
432- இவ்‌ மீண்டும்‌ எருசலேமுக்குத்‌ 
திரும்ப அவருக்கு அனுமதி அளித்தார்‌ 
(13:6). 


2. இரண்டாம்‌ அர்த்தாசெருக (404- 
359):- இரண்டாம்‌ தாரியுசின்‌ மகனும்‌, முத 
வாம்‌ அர்த்தாசெருசின்‌ பேரனும்‌ ஆவார்‌. 
மனேமோன்‌ என்றழைக்கப்பட்டார்‌. இவர்‌ 
இவரது சகோதரன்‌ சைரஸ்‌ மூலமாக ஏற்‌ 
பட்ட கலவரத்தை அடக்கினார்‌, ஏறக்‌ 
குறைய ச02-இல்‌ அல்லது 401-இல்‌ இவர்‌ 
எகிப்தை இழந்திருக்கலாம்‌ எனக்கருதப்‌ 
படுகிறது. இவரது பல கல்வெட்டுக்கள்‌ 
இவரது கட்டி டத்திறனை வெளிப்படுத்து 
கின்றன. சூசாவில்‌ இவர்‌ கட்டிய அரண்‌ 
மனைதான்‌ எஸ்த 1:5-6-இல்‌ குறிக்கப்‌ 
படுவதாகும்‌ என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌. 


ண 


அர்பத்தா 


3. மூன்றாம்‌ அர்த்தாசெருசு (359-339.- 
இரண்டாம்‌ அர்த்தாசெருசின்‌ மகன்‌. 
ஒக்கஸ்‌ எனவும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 
தனது சாதுர்யத்தாலும்‌, படை பலத்தினா 
லும்‌ மேலெழுந்தவரான பலம்‌ படைத்த 
போரசைக்‌ கட்டிக்காத்தார்‌. பாகோவால்‌ 
என்பவரது சூழ்ச்சியின்‌ விளைவாகக்‌ 
கொல்லப்பட்டார்‌. 
அர்பத்தா (ARATTA) 

அர்பத்தா என்பது யோர்தான்‌ பள்ளத்‌ 
தாக்கின்‌ தாழ்வான பகுதிகளைக்குறிக்கும்‌ 
என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌. அனால்‌ 
கலிலேயாவின்‌ ஓரப்பகுதியை எல்லை 
யாகக்‌ கொண்ட சமாரியாவின்‌ மேற்கு 
மாவட்டம்தான்‌ அர்ப்பாத்தா என்று 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது. யோசி பசி 
னால்‌ இப்பகுதி நார்பத்தேனே என்ற 
ழைக்கப்படுகிறது. முதல்‌ மக்கபேயர்‌ 
நாவின்‌ சிரியாக்‌ மொழி பெயர்ப்பில்‌ 
இதே எழுத்துக்கள்தான்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. கி.பி. 66-70-இல்‌ ஏற்பட்ட 
யுதப்‌ போரில்‌ செசரியாவிலிருந்து ஒடி 
வந்த யூதர்களுக்கு அடைக்கலம்‌ தருகின்ற 
இடமாக விளங்கியது. சீமோன்‌ மக்கபேயு 
கலிலேயா, அர்பத்தா போன்ற நாடு 
களுக்கு எதிராகப்‌ போரிட்டு புற இனப்‌ 
படைகளைத்‌ தோல்வியடையச்‌ செய்து யூத 
மக்களை விடுவித்தார்‌. விடுவிக்கப்பட்ட 
வர்களில்‌ பலர்‌ அவரைப்‌ பின்பற்றி 
யுதேயாவிற்குச்‌ சென்றனர்‌ ( மக்‌ 5:2. 


அர்பா (RBA - நான்கு 

பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட 
காலத்தில்‌ கெபிரோன்‌ அல்லது கிரியத்து 
அர்பாவில்‌ தங்கி வாழ்ந்த முக்கிய நப 
ராகக்‌ காட்டப்படுகிறார்‌ (யோசு 75:14; 21:10. 
இவர்‌ அனாக்கின மூதாதையராகக்கருதப்‌ 
படுகிறார்‌. இவல்‌ அனாக்கியர்‌ அல்லது 
“அரக்கர்கள்‌ இனத்தில்‌" மிகப்பெரியவரா 
வார்‌ (4:15). கிரியத்து அர்பா அனாக்கிய 
ரின்‌ பணி இருப்பிடமாகும்‌ என்ற 70 நூல்‌ 
களின்‌ வாசகத்தின்பழு கெபிரோனின்‌ 
பழைய பெயராகிய கிரியத்து அர்பா 
என்பதிலிருந்து, “அர்பா' என்ற பெயர்‌ 
எடுக்கப்பட்டது என்று கணிக்கப்படு 
கிறது. எபிரேய வாசகமும்‌ கிரியத்து 
அர்பாவை அனாக்கியரின்‌ 


290 


தாய்நக 


ரெனக்‌ குறிப்பிடுகிறது. காண்க. கிரியத்து 
- அர்பா: 
அர்பாத்தியர்‌ (ARBATHITE- 
பாலையிலிருந்து வந்தவர்‌) 

யூதா, பென்யாமின்‌ பகுதிகளுக்கிடைப்‌ 
பட்ட எல்லையிலுள்ள நகரமாகிய பெத்து 
- அராபாவின்‌ குடிமகன்‌. தாவீதின்‌ 
திறமையும்‌ ஆற்றலும்மிக்க வீரர்களில்‌ 
ஒருவராகிய அபி-அலபோனின்‌ உறை 
விடமாக பேத்து-அராபா கருதப்படுகிறது 
(சாமு 23:35; 1 நாள்‌ 1:32. 
அர்பியர்‌ (AABITE) 

தாவீதின்‌ சிறந்த வீரர்களில்‌ ஒருவரா 
கிய பாகராயின்‌ இடுபெயராகும்‌. இது 
அவரது தந்‌ைதையையோ அவர்‌ வாழ்ந்த 
இடத்தையோ குறிக்கலாம்‌ (2 சாமு 28:45. 
முதலாம்‌ நாளாகமத்தில்‌ (0:92) எசிபாயின 
மகன்‌ நாகராய்‌ என்று குறிப்பிடப்பட்டி 
ருக்கிறது. 
அர்பேலா (AABELA} 

சீரியாவைச்‌ சேர்ந்த பாக்கிதால்‌ தாக்‌ 
கப்பட்ட பகுதிகளில்‌ அர்பெலாவும்‌ ஒன்‌ 
றாகும்‌. இந்நகரம்‌ கிலயாத்தில்‌ உள்ள 
பேத்து-அர்பேலாவோடு ஒப்புமைப்படுத்‌ 
தப்படுகிறது. ஆனால்‌ சவிலேயாக்‌ 
கடலுக்கு மேற்கே உள்ள வாதி ஏல்‌ - 
கமாம்‌ என்ற ஓடைக்கு மேலே உள்ள 
கவிலேய கிர்பெத்து-இர்பித்‌ என்ற இடம்‌ 


தான்‌ அர்பேலாவாக இருக்கலாம்‌. 
மேலும்‌ பாறைகளிலே செதுக்கப்பட்டபடி 
களால்‌ இணைக்கப்பட்ட குகைகளைக்‌ 


கொண்ட புகழ்பெற்ற இந்நகரம்‌ கலகக்‌ 
காரர்களுக்கும்‌, கொள்ளைக்காரர்களுக்‌ 
கும்‌ புகலிடம்‌ தருகின்ற இடமாக விளங்கி 
யது என்று யோசிபஸ்‌ விவிரிக்கிறார்‌. 


கி.மு. 161-இல்‌ யூத மக்கபேயருக்கு எதி 
ராகப்‌ பாக்கிதின்‌ படைஎடுப்பில்‌, அவரது 
படைகள்‌ இங்கிருந்த பல யூதர்களைக்‌ 
கொன்றனர்‌ ( மக்‌ 9:2. இந்தக்‌ குகைப்‌ 
பகுதிகளிலிருந்துதான்‌ யுகக்‌ கிளர்ச்சியா 
ளர்கள்‌ பெரிய ஏரோதை கி.மு. 59-இல்‌ 
எதிர்த்தனர்‌. 
அர்ப்பண விழா (FEAST OF DEDICATION) 

பொதுவாக இறைவனுக்கு அர்ப்பண 
மாகக்‌ கொடுக்கப்படும்‌ ஒரு விழாவைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. இது இறைவனுக்கு 


ப்‌ 


291 


பாலைவனக்‌ கூடாரத்தில்‌ பீடங்களை 
அர்ப்பணித்ததையோ எண்‌ 7:0. 4.88) 
அல்லது சாலமோன்‌ மன்னன்போல்‌ 
ஆலயப்‌ பலிப்பீடம்‌ அர்ப்பணித்ததையோ 
ச நாள்‌ 7:9 அல்லது எருசலேம்‌ மதில்‌ 
கவரை அர்ப்பணிப்பதையோ ௫நக 12:27) 
அல்வது ஆலயம்‌ அர்ப்பணிப்பதையோ 
(சங்‌ 30:] குறிக்கும்‌. சிறப்பாக இது யூதா 
மக்கபேயரால்‌ எருசலேம்‌ ஆலயம்‌ தாய்‌ 
மைப்படுத்தப்பட்டு புதுப்பிக்சப்பட்டதை 
யும்‌ புதிய பீடத்தை அர்ப்பணித்ததையும்‌ 
நினைவு கூறும்‌ விழாவைக்‌ குறிக்கும்‌ 
மக்‌ 4:56; 2 மக்‌ 10:5. இவ்விழாவின்போது 
தான்‌ இயேக தம்மையே மெசியா என்றும்‌ 
இறைமகன்‌ என்றும்‌ அறிவித்தார்‌ 
(யோவா 10:28-89. சாலமோன்‌ மன்னன்‌ 
காலத்திலேயே ஆலய அர்ப்பண விழாத்‌ 
தொடங்கியது ப அர 9. ஆனாவ்‌, கிரேக்‌ 
கர்களால்‌ பங்கப்படுத்தப்பட்ட எருசலேம்‌ 
ஆலயம்‌ யூதா மக்கபேயுவால்‌ கி.மு.165- 
இல்‌ புதிதாகக்கட்டப்பட்டு அர்ப்பணிக்கப்‌ 
பட்டதை யொட்டி மக்‌ 4:53 இவ்விழா 
வருடந்தோறும்‌ அர்ப்பண விழா என்ற 
பெயரில்‌ கொண்டாடப்பட்டது. தற்போது 
இது “கனுக்கா£ என்று பொதுவாக 
அழைக்கப்படுகிறது ( மக்‌ 2:52, 

இந்த விழா எட்டு நாட்கள்‌ கொண்டா 
டப்பட்டது. ஒருவேளை இது எசக்கியா 
அரசனின்‌ அலயத்‌ தூய்மைப்படுத்தும்‌ 
நிகழ்ச்சியோடு தொடர்புடையதாக இருக்‌ 
கலாம்‌ (6 நான்‌ 29:17). இவ்விழா குளிர்‌ 
காலத்தில்‌ தொடங்குகிறது. கிசிவேவு 
மாதத்தின்‌ 25-ஆம்‌ நான்‌ தொடங்கும்‌ 
(யோவா 10:22 24. குளிர்காலத்தில்‌ 
கொண்டாடப்படுவதால்‌ இது அன்னிய 
தெய்வங்களின்‌ வழிபாட்டி விருந்து 
எழுந்ததா என்ற ஐயம்‌ உள்ளது. ஆனால்‌ 
யூத மரபானது இவ்விழாக்‌ கொண்டாடப்‌ 
படும்‌ நாள்‌ மக்கபேயர்‌ காலத்தில்‌ இருந்த 
படி அதே நான்‌ என்று மிகத்தெளிவாக 
அழுத்திக்‌ கூறுகிறது ( மக்‌ சீ:5்சீ: சீ பாக்‌ 1:3). 


ஆலயம்‌ இருந்த காலத்தில்‌ மகிழ்ச்சி 
மிக்க இந்தக்‌ கொண்டாட்ட நாட்களில்‌ 


மக்கள்‌ நன்றி பாடல்களை, குறிப்பாக 
அல்லேல்‌ சங்கீதங்களை (சங்‌ 113-18) 
அபு க்கடி பாடிக்கொண்டு மரக்கிளை 


களை ஏந்திக்கொண்டு வலம்‌ வருவர்‌ 


அர்ப்ப்ிக்கபைப்ட்ட 


(1 ம்க்‌ 10:2). கூடார விழாவைப்‌ போல்‌ 
கொண்டாடப்பட்டது. ஆகையால்‌ இவ்‌ 
விழா “கிசிவேவு மாதத்தில்‌ கொண்டாடப்‌ 
படும்‌ கூடார விழா" என்று அழைக்கப்‌ 
பட்டது. 


அி.பி.70-இல்‌ ஆலயம்‌ அழிக்கப்பட்ட 
பின்‌ இந்த வழிபாடானது ஒளி விழா 
என்றும்‌ அழைக்கப்பட்டது. ஏனெனில்‌ 
இக்‌ கொண்டாட்டங்களின்‌ போது தனிப்‌ 
பட்ட வீடுசகளிவ்‌ வைக்கப்படும்‌ எட்டு 
விளக்குகளை ஏற்றுவதையும்‌, ஒவ்வொரு 
திரு நாளுக்கும்‌ கூடுதலாக ஒரு விளக்கு 
ஏற்றுவதும்‌ முக்கியத்துவம்‌ பெற்றதால்‌ 
இப்பெயர்‌ வந்தது எனலாம்‌. பாபிவோ 
னிய தால்மூதுப்படு, ஆலயத்தில்‌ சிறிதள 
வே இருந்த எண்ணெயானது ஓர்‌ 
அற்புதச்‌ சக்தியால்‌ புதிய எண்ணெய்‌ 
திருநிலைப்படுத்தும்‌ வரைக்கும்‌ எரிந்து 
கொண்டிருந்தது என்று ஒரு கதையும்‌ 
உண்டு, நாளா வட்டத்தில்‌ இக்கதை இப்‌ 
பழக்கத்திற்கு உத்தரவாதமாயிற்று. இவ்‌ 
விழாவைக்‌ கொண்டாட வேண்டும்‌ என்று 
சட்டம்‌ கூறவில்லையானாலும்‌ தற்போது 
ஆண்டுதோறும்‌ தொடர்ந்து கொண்டாடப்‌ 
பட்டு வந்துள்ளது. மேலும்‌ அண்மைக்‌ 
காலத்தில்‌ இது அதிகச்‌ சமய முக்கியத்து 
வம்‌ பெற்றுள்ளது. 
அர்ப்பணிக்கப்பட்ட (DEYOTED) 

இக்கருத்து “புனிதத்‌ தன்மை”, ஒதுக்கப்‌ 
படுதல்‌, பிரிக்கப்படுதல்‌, தடுக்கப்படுதல்‌ 
ஆகிய கருத்தோடு தொடர்புடையது. 
எல்லா மொழிகளிலும்‌ இந்தக்‌ கருத்து 
சாதாரண வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்‌ 
கூடாதப்‌ பொருட்களைக்‌ குறிக்கின்றன. 
இது “கேரேம்‌” என்றழைக்கப்பட்டது. 
லேவி 27:28-ல்‌ கடவுளுக்காக அர்ப்பணிக்‌ 
கப்பட்ட பணிதனோ மிருகமோ அல்லது 
வேறெதுவேோ அவைகள்‌ பரிசுத்தமான 
வை என்று கூறப்படுகின்றது. போரில்‌ 
வெற்றி வாகை பெறுவதற்காக, வெற்றி 
பெற்ற பின்‌. அந்நாட்டில்‌ உள்ள பொருட்‌ 
களையும்‌ உயிர்‌ வாழ்பவற்றையும்‌ 
கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக இஸ்ராயே 
வர்கள்‌ நேர்ந்து கொண்டார்கள்‌ எண்‌ 27: 
5-4. அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களில்‌ 
எதுவும்‌ தனிப்பட்ட காரியங்களுக்கு பயன்‌ 
படுத்தக்கூடாது (உப 18:12). எனவே கடவு 


அர்மேனயை பாலபருவ நற்செய்தி 


க்காக ஒதுக்கப்பட்ட எதுவும்‌ குருக்‌ 
களுக்கு உரியதாயின லேவி 27:81; எண்‌ 
1814; எ௪ ச்ச்‌:29). அர்ப்பணிக்க ப்பட்ட 
பொருட்கள்‌ மட்டில்‌ அக்கான்‌ கட்டிக்‌ 
கொண்ட பாவமானது, இஸ்ராயேலரின்‌ 
மீது, அர்ச்சிக்கப்பட்ட பொருட்களின்‌ 
சாபத்தை விழ வைத்தது. இந்தச்‌ சாபம்‌ 
நீங்க குற்றம்‌ புரிந்தவரையும்‌ அவரது வீட்‌ 
டாரையும்‌ விலக்கி அழிக்க வேண்டி 
யிருந்தது யோக 7:1-15.25), கடவுளுக்காக 
ஒப்புக்‌ கொடுக்கப்பட்ட எதுவும்‌ காப்பாற்‌ 
றப்பட முடியாது அல்லது மீட்கப்படக்‌ 
கூடாது லேவி 27:29. எரிகோவின்‌ அழிவு 
ஒர்‌ அர்ப்பணிக்கப்பட்ட நகரின்‌ நிலைக்கு 
எடுத்துக்காட்டே யோசு 6:18 தொ). அர்ப்‌ 
பணப்போர்‌ என்ற கருத்து கடுமையாகக்‌ 
கடைப்பிடி க்கப்பட்டால்‌ உயிருள்ளவை 
யெல்லாம்‌ கொல்லப்பட வேண்டும்‌ (உப 
20:16). அழிக்கப்படக்கூடியதெல்லாம்‌ 
அழிக்கப்படவேண்டும்‌ எரிக்கப்படக்கூடி 
யவை எரிக்கப்படவேண்டும்‌ (7:85-20). 
- எரிக்கப்பட முடியதவை ஆண்டவரின்‌ ௧௬ 
வலத்தில்‌ சேர்க்கப்படவேண்டும்‌ (யோசு 
6:24). போரின்போது எதிரி அரசனை 
நேர்ச்சைக்‌ கடனாக அளிப்பதே சாலச்‌ 
சிறந்தது. அப்படி நேர்ச்சை நிறைவேற 
வில்லை என்றால்‌ அவன்மீது தேவ சாபம்‌ 
விழும்‌ (0 சாமு 75:24-39; 1 அர 20:42. 

இந்த “கேரேம்‌” கொடுமையிவிருந்து 
பெண்களும்‌, குழந்தைகளும்‌ (எண்‌ 37:7-72; 
77:12: உப 21:10-14) குறிப்பாக இளம்‌ 
கன்னிப்‌ பெண்களும்‌ யோசு 21:10-13 விதி 
விலக்குப்‌ பெற்றிருந்தனர்‌. விலங்குகள்‌ 
காப்பாற்றப்படலாம்‌ (உப 2:5). அனால்‌ 
தீவிரவாதிகள்‌ இவற்றையும்‌ ஆண்ட 
வருக்குப்‌ பலிசெலுத்தக்கூட அனுமதிக்க 
வில்லை (1 சாமு 15:9-2]. 


இஸ்ராயேலர்கள்‌ சிலை வழிபாட்டில்‌ 
விழுந்துவிடாமல்‌ இருக்க கானானியர்‌ 
அழிவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர்‌ (உப 
7:1-3; 20-16-18; யோசு 2:10: 6:17). யோசுவா 
அவர்களை முழுவதும்‌ அழித்ததாகக்‌ 
கருதப்படுகிறது யோசு 10:1.28-ச40; 11:1-2]. 
இது எதிரிகளை அழிக்கவேண்டும்‌ என்ற 
பிற்காலத்திய இஸ்ராயேலரின்‌ விருப்ப 
த்தை இங்கு வெளிப்படுத்துகிறதே தவிர, 
இஸ்ராயேலர்களால்‌ அவர்களை அழிக்க 


ட்ப 


292 


முடியவில்லை 0 அர 9:2). சிலை வழி 
பாட்டில்‌ ஈடுபட்ளென இஸ்ராயேல்‌ நகரம்‌ 
எதுவும்‌ காணானிய நகரங்களைப்‌ 
போலவே அழிக்கப்படும்‌ (உப 14:12- 12. 
ஆண்டவர்‌ ஒருவருக்கன்றி வேறு தேவ 
ருக்குப்‌ பவி கொடுப்பவன்‌ கொல்லப்படு 
வான்‌ யாத்‌ 82:20), ஆனால்‌ இவ்வாறு 
எப்போதும்‌ நடந்ததா என்பது ஐயத்திற்‌ 
குரியது. 

நாடு சடத்தலுக்கு பின்பு இக்கருத்து 
போரைச்‌ சார்ந்ததாகக்‌ செயல்பட 
வில்லை. சமூகத்தில்‌ உள்ள வேண்டாத 
வற்றை பிடுங்கி எறிவதை குறிக்க இந்தக்‌ 
கருத்து பயன்பட்டது. நாடு கடத்தப்பட்ட 
வர்களில்‌ எவனாவது முன்று நாட்களில்‌ 
எருசலேமுக்குள்‌ வந்து சேராவிட்டால்‌ 
அவனது உடைமைகள்‌ பிழிங்கப்பட்டு 
அவன்‌ கூட்டத்தில்‌ இருந்து விலக்கப்படு 
வான்‌ (எஸ்‌ 10:6). எனவே இக்கருத்து 
விலக்கி வைத்தல்‌” என்ற பொருளையும்‌ 
பெற்றது. சபை ஒழுங்கு முறையாயிற்று. 

இக்கருத்து வெளிப்பாட்டு இலக்கியங்‌ 
களிலும்‌ இடம்‌ பெற்றது. இஸ்ராயேலரின்‌ 
எதிரிகளான புற இன நாடுகளைக்‌ குழு 
வாகக்‌ குறித்த ஏதோம்‌ கொல்லப்படுவ 
தற்குத்‌ தாப்பளிக்கப்‌ பெற்றவர்கள்‌ (ஏச 
34:2.) சீயோன்‌ அழிக்கப்பட்டு அதன்‌ 
சொத்துக்கள்‌ ஆண்டவருக்கு அளிக்கப்‌ 
படும்‌ (மீக்‌ 4:19; ஆகாய்‌ 2:6-7). மலாக்‌ 4:6- 
இல்‌ கடவுளின்‌ சாபம்‌ பற்றிய அச்சமும்‌ 
வெறுப்பும்‌ காணப்படுகிறது. புதிய எருச 
லேமிலும்‌ (செக்‌ 14), வானக எருசலேமி 
லும்‌ (திருவெளி 82:3 இந்த அழிவுக்கு 
ஒதுக்கப்படுதலும்‌ சாபமும்‌ இராது. 
அர்மேணிய மொழியில்‌ இயேசுவின்‌ 
பால பருவம்‌ பற்றிய நற்செய்தி 
(ARMENIAN GOSPEL OF THE INFANCY) 

இந்நூல்‌ இயேசுவின்‌ பாவபருவம்‌ 
பற்றிய பல இரண்டாம்‌ தர நிகழ்ச்சி 
களைக்‌ கூறும்‌ பல நூற்களைப்‌ போல்‌, 
யாக்கோபின்‌ மூவ நற்செய்தி என்ற 
நூலையும்‌, தோமாவின்‌ நற்செய்தியையும்‌ 


அதிகமாகத்‌ தழுவி அமைந்துளளது. 
இதில்‌ மிகைப்படுத்தப்பட்ட கதைகளும்‌, 
அதிகமான முடிவற்ற உரையாடலும்‌ 


காணப்படுகின்றன. இதற்கு முந்திய மற்ற 
பாரம்பரியங்களில்‌ காணப்படாத ஒன்றும்‌ 


293 


இந்நூலில்‌ இல்லை. இந்நூல்‌ சீரியக்‌ 
மொழியிலிருந்து அர்மேணியமொழிக்கு 
வந்திருக்கலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 


அர்மோன்‌ மரம்‌ (PLANE TREE) 

அகன்ற இலைகளையும்‌, விரிந்து பர 
வும்‌ கிளைகளையும்‌ முள்‌ தோலுடைய 
வட்ட வடிப்பழங்களையும்‌ கொண்ட ஒரு 
வகை மரம்‌, ஆண்டுக்கு ஒருமுறை இலை 
கன்‌ யாவும்‌ உதிர்ந்துவிடும்‌. காராணில்‌ 
தன்‌ மாமன்‌ லாபானுக்கு எதிராகச்‌ 
செய்த ஏமாற்றும்‌ திட்டத்தில்‌ யாக்கோபு 
அர்மோன்‌ கிளைகளையும்‌ பயன்படுத்தி 
னார்‌ (ஆதி 30: 37). எச 31:8-இல்‌ பாரவோ 
னுக்கு ஒப்பிடப்படும்‌ கேதுரு மரத்தோடு 
ஒப்பிட்டு வேறுப்படுத்தப்படும்‌. இறை 
வனது சோலையிவுள்ள மற்ற மரங்களில்‌ 
இதுவும்‌ ஒன்றாகும்‌. ஞானம்‌ “அர்மோ 
மரத்தைப்‌ போல்‌ உயர்த்தப்பட்டது" (சீரா 
24:14). மேற்காசியாவில்‌, நீர்நிலைகளுக்‌ 
கருவில்‌ இம்‌ மரங்கள்‌ வளர்கின்றன. 
அலகை, பேய்‌ (DEVIL) 

பழைய ஏற்பாட்டிலும்‌, யூத சமயத்தில்‌ 
பிற்காலத்தில்‌ எழுந்த நூல்களிலும்‌, புதிய 
ஏற்பாட்டிலும்‌ அடிக்கடி தோன்றும்‌ 
வார்த்தை, கிரேக்க விவிவியத்தில்‌ 
அலகை (தியாபோலோஸ) என்றுள்ளது. 
புதிய ஏற்பாட்டில்‌ சாத்தான்‌, அலகை 
என்று வேறுபாடு ஏதுமின்றி உபயோகப்‌ 


படுத்தப்பட்டி ருக்கிறது. பவுல்‌ எழுதிய 
திருமுகங்களில்‌ சாத்தான்‌ என்றும்‌ 
யோவான்‌ நற்செய்தியிலும்‌. திருமுகங்‌ 


களிலும்‌ அலகை என்றும்‌ உள்ளது. 

இந்தப்‌ பழைய ஏற்பாட்டுச்‌ சொல்‌ 
எபிரேயர்களின்‌ சட்ட வழக்கில்‌ “எதுரி' 
அல்லது (பழித்துக்‌ கூறுபவன்‌' என்ற 
பொருளில்‌ உள்ளது செக்‌ 5:0. இஸ்ராயே 
வின்‌ பகைவர்களைக்‌ கடவுள்‌ இஸ்ராயே 
லருக்கு எதிராக எழுப்பச்‌ செய்தார்‌ (10 அர 
1:14). யோபு 1:6-12-இல்‌ சாத்தான்‌ யோபு 
வுக்கு எதிராக கடவுளின்‌ முன்னின்று 
பேசுவதாக உன்ளது. ஆனால்‌ இங்கு சாத்‌ 
தான்‌ யோபுவுக்கு துன்பங்கள்‌ செய்பவ 
னாக காட்டப்படுகின்றான்‌. 1 நாள்‌ ₹1:1- 
இல்‌ தீமைகளைத்‌ தூண்டுபவனாகத்‌ 
தோன்று கின றான்‌. 

மத சமயத்துப்‌ பிற்கால நூல்களில்‌ 
இவ்வார்த்தை பல பொருளில்‌ கையாளப்‌ 


டா 


அவகை 


பட்டிருக்கிறது. தீய அசை, வீழ்ச்சிய 
டைந்த வான தூதர்கள்‌, கசாவின்‌ தூதன்‌ 
ஆகிய பொருளில்‌ உள்ளது. ஆனால்‌ 
இந்தப்‌ பொருள்கள்‌ முக்கியமானவை 
அல்ல. முக்கியமான பொருள்‌ எதுவென்‌ 
றால்‌ கடவுளுக்கும்‌, மனிதருக்கும்‌ 
இடையே உன்ன உறவை அழிப்பவன்‌; 
இஸ்ராயேல்‌ மக்களைப்‌ பாவத்தில்‌ விழத்‌ 
தாட்டச்‌ செய்பவன்‌; அவர்களைக்‌ கடவு 
ளின்‌ முன்னிலையில பழித்துக்‌ கூறுபவன்‌: 


அவர்கள்‌ கடவுளை பழித்துப்‌ பேசச்‌ 
செய்பவன்‌; இணறைவனது திட்டத்தைக்‌ 
குறுக்கிட்டுக்‌ கெடுப்பவன்‌, இவ்வுலக 


அரசனோடு இவ்வார்த்தை ஒன்றாக்கப்‌ 
படவில்லை. 


புதிய ஏற்பாட்டில்‌ கீழ்வரும்‌ பகுதி 
களில்‌ அலகை கடவுளுக்கு எதிரான 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிரி 
என்றும்‌, மனிதர்களைச்‌ சோதனைக்கு 
உட்படுத்துபவன்‌ என்றும்‌ கூறப்படுகிறது 
(மத்‌ 4:1 தொ: 14:99; லூக்‌ 4:17 தொ; 8:18; 
யோவா 1:2; அ.ப 10:38; எபே சர; 6:1: 
1 துமோ 3:6-7; 3 திமோ 2:86; யாக்‌ 4:7; 
1 பேதுரு 5:8. அலகையின்‌ அதிகாரத்‌ 
திற்கு (சோதனைக்கு உட்பட்டவளனும்‌ 
அலகை என்றோ அல்லது அலகையின்‌ 
மக்கள்‌ என்றோ அழைக்கப்பட்டனர்‌ 
(யோவா 6:70: சக 1! யோவா 3:09.10). சாவு 
அவன்‌ கையில்‌ உள்ளது (எபி.2:14, 
அலகை இவ்வுலகை ஆட்சி செய்வது 
போல்‌ இருப்பினும்‌ கிறிஸ்து அவனைத்‌ 
தோற்கடித்து வெற்றி காண்கிறார்‌ மாத்‌ 
29:91) யுகா 9: திருவெளி 2:70; 18:9.18; 20:2.10; 
யோவா 78:4; 14:30; 16:1;2 கொரி 4:4). இவற்‌ 
றைத்‌ தவிர்த்து பழைய ஏற்பாட்டுப்‌ பொரு 
ளான குற்றம்‌ கூறுபவன்‌ என்ற பொருளில்‌ 
திருவெளி 12:10-இல்‌ வருகிறது. உரோமை 
8:33-34-ல்‌ இது முன்கருத்தாகக்‌ கையாள 
ப்பட்டிருக்கிறது. அலகை ஒரு பெயர்‌ 
தழுவுச்‌ சொல்லாக 2 திமோ 3:8.11; தீத்து 
2:3 அகிய பகுதிகளிலும்‌, வினைச்‌ சொல்‌ 
வாக லூக்‌ 6:1-லும்‌ இது வருகிறது. 


புதிய ஏற்பாட்டில்‌ சில வான தூதர்‌ 
கள தங்களது விண்ணக பேன்மைய! 
விருந்து வீழ்ந்து, அலகையின்‌ ஆட்சியை 
ஏற்றுக்‌ கொண்டதாகக்‌ கூறப்படுகிறது. 
பேய்களின்‌ தலைவன்‌ முத பில்‌ என்ற 


அ/சை காந்த்‌ 


அளவில்‌ அலகை பொய்யனும்‌, பொய்க்‌ 
குத்‌ தந்தையும்‌” *தொடக்கத்திவிருந்தே 
கொலைக்காரனும்‌” யோவாக:ச்4ி அவான்‌ . 
பேய்களை மனிதருள்‌ அனுப்பி, அவர்‌ 
களைப்‌ பேய்‌ பிடித்தவா்களாக்கி கிறிஸ்து 
வின்‌ மீட்பு அலுவலை எதிர்ப்பவன்‌ 

பாலைவனத்தில்‌ இயேசுவைச்‌ 
சோதித்து அவரது பணியை ஒன்று 
மில்லாமல்‌ ஆக்க முயற்சித்தான்‌. இந்த 
முயற்சியைத்‌ தற்காவிகமாகக்‌ கைவிட்டா 
லும்‌ (மத்‌ ச:1-11; லூக்‌ *:8-19 குறித்தகாலம்‌ 
வரை காத்திருந்தான்‌ மூச்‌ ச*:19). அந்த 
நேரம்‌, அவரது பாகெளின்போது பன்னி 
ருவரில்‌ ஒருவரான யுதா இசுகாரியோத்து 
அவரைக்‌ காட்டிக்‌ கொடுத்தபோது 
வந்தது ஞர்‌ 82:3; யோவா 6:70; 15:3. 
அலகையின்‌ மேல்‌ இயேசு வெற்றி கொண் 
டதை லூக்கா சுட்டிக்‌ காட்டினாலும்‌, 
இயேசு அலகையின்‌ ஆற்றலை (லூக்‌ 8:12; 
மத்‌ 13:59), குறிப்பாக மக்களைப்‌ பேய்‌ 
பிடிக்கச்‌ செய்து இறையரசு விரிவாவ 
தைத்‌ தடுப்பதில்‌ அலையின்‌ ஆற்றலை 
அறிந்திருந்தார்‌ என்றும்‌ சுட்டிக்காட்டு 
கிறார்‌. அ.ப.13:10-1-இல்‌, அலகையோடு 
கொண்டிருந்த கொடர்புக்காக எவிமா 
சைக்‌ பவுல்‌ குருடன்‌ ஆக்குகிறார்‌. 

தமது உயிர்ப்பின்‌ வழியாக, கிறிஸ்து 
சாவின்‌ அதிக்கத்தையும்‌, கொள்கையள 
வில்‌ அலகையின்‌ ஆதிக்கத்தையும்‌ தகர்த்‌ 
தெறிகிறார்‌ எபி 8:14; காண்க. அ.ப. 10:08:1 
யோவா 3:8). இறைவனின்‌ எதிரியான 
அலகை “கர்ச்சிக்கும்‌ சிங்கம்போல்‌ யாரை 
விழுங்கலாம்‌” எனத்‌ தேடித்‌ திரிகிறான்‌ 
(1 பேதுரு 5:8). இறுதித்‌ துன்ப காலத்தில்‌ 
நடக்கும்‌ பெரும்‌ போரில்‌ (திருவெளி 20:10) 
அல்லது தீர்ப்பின்‌ நாளில்‌ முத்‌ 2514] 
அலகையின்‌ ஆட்சி முடிவுறும்‌. 

இதற்கிடையில்‌, விசுவாசிகள்‌ 
அலகைக்கு இடம்‌ கொடாதிருக்கவும்‌ 
எபே 4:20) அதன்‌ வநரந்சகத்தை எதிர்க்க 
வும்‌ (6:11: காண்க 1 பேதுரு 5:9) எச்சரிக்கப்‌ 
படுகின்றனர்‌ திருச்சபை அதிகாரிகள்‌, 
அவிசுவாசிகளைச்‌ சாந்தத்தோடு கடிந்து 
கொள்ளவேண்டும்‌ என அறிவுரை கூறப்‌ 
படுகிறது. ஏனெனில்‌ அதன்‌ விளைவாக 
“கடவுள்‌ அவர்களுக்கு மனம்‌ திரும்பும்‌ 
அருளைத்தந்து அவர்கள்‌ உண்மையைக்‌ 


294 


காணச்‌ செய்யக்கூடும்‌. பேயின்‌ வலையில்‌ 
சிக்குண்டு அதன்‌ விருப்பத்திற்கு அடிமை 
களாக இருந்த அவர்கள்‌ இவ்வாறு தெளி 
வடைந்து அவ்வலையினின்று விடுதலை 
பெறக்கூடும்‌ (2 திமோ 2:25-29). 


அலக்சாந்தர்‌ (ALEXANDER - மனிதனின்‌ 
காப்பாளன்‌, மனிதனின்‌ அதர்வாளர்‌) 

பழைய ஏற்பாட்டில்‌ இருவருக்கும்‌, 
புதிய ஏற்பாட்டில்‌ ஐவருக்கும்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு கிரேக்கப்‌ பெயர்‌, 

1, மக்கதோனியாவின்‌ அரசனான 
மூன்றாம்‌ அலக்சாந்தர்‌ இவர்‌. பூர்வீக 
உலகத்தின்‌ மாவீரர்‌ மாமன்னர்‌ அலக்‌ 
சாந்தர்‌ என அழைக்கப்படுகிறார்‌. மக்க 
தோனியாவின்‌ அரசனான இரண்டாம்‌ 
பிவிப்புவின்‌ மகன்‌ கி.மு.356-இல்‌ பிறந்து, 
அரிஸ்டாடிலிடம்‌ கல்வி பயின்று, கி.மு. 
336-இவ்‌ அரியணை ஏறினார்‌. பாரசீக 
நாடு கிரேக்க நாட்டிற்குக்‌ கொடுத்து 
வந்த தொல்லைகளுக்கு ஒரு முடிவு 
காண தீர்மானித்து, 4424-ல்‌ கீழ்த்திசை 
நாடுகளின்‌ மீது போரை ஆரம்பித்தார்‌. 
அதிவிருந்து அவர்‌ மக்கதோனியாவுக்குத்‌ 
திரும்பவேயில்லை. பாரசீகம்‌ (கி.மூ.324, 
933) சிறிய ஆசியா, சீரியா, பாலஸ்தீனம்‌, 
எகிப்து 0] ஆகியவைகளை வென்றார்‌. 
ககளகமேலாவில்‌ தாரியுவைத்‌ தோற்‌ 
கடித்துவிட்டு, மொசபொத்‌ தாமியாவை 
யும்‌, பாரசீகப்‌ பேரரசையும்‌ வென்று சிந்து 
வரை வந்துவிட்டார்‌ (26). எட்டு அண்டு 
களாகத்‌ தங்கள்‌ வீடுகளை விட்டு வந்த 
போர்‌ வீரர்கள்‌ வீடு திரும்பவேண்டும்‌ 
என்று அலக்சாந்தனரைக்‌ கட்டாயப்படுத்தி 
னர்‌. ஆகவே இந்தியாவை வெல்ல 
வேண்டும்‌ என்ற நம்பிக்கை இவருக்குத்‌ 
தடைப்பட்டது. கி.மு.323-இல்‌ சுரம்‌ கண்டு 
3 வயதில்‌ பாபிலோனில்‌ காலமானார்‌. 
1 மக்‌ 1:1-இல்‌ உள்ளது போல்‌ இவர்‌ 
உண்மையிலேயே தாரியுசைவென்று அட்சி 
யைக்‌ கைப்பற்றினார்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌ 1 மக 1:1-8; 6:2- 
இல்‌ மாவீரர்‌ அலக்சாந்தரின்‌ அரசியல்‌, 
போர்ச்‌ செயல்களின்‌ சுருக்கம்‌ கொடுக்‌ 
கப்படுகிறது. “மாமன்னர்‌ இறந்த பின்‌ 
அவர்‌ அரசு பிளவுபட்டது" என்று தானி 
7:11:8-2- இல்‌ உள்ளது. சிலையும்‌ தானி 
8:5-உம்‌ அலக்சாந்தரை மறைமுகமாகக்‌ 


295 


குறிக்கின்றன. செக்‌ 9:1-8-இல்‌ அலக்சாத்‌ 
தர்‌ பாலஸ்தீனத்தை வென்‌ றதற்குக்குறிப்பு 
உண்டு என்று வல்லுநர்கள்‌ கருதுகிறார்‌ 
கள்‌. 

அலெக்சாந்தர்‌ பாலஸ்தனத்தைத்‌ 
தன்னுடைய அரசுடன்‌ இணைத்துக்‌ 
கொண்டார்‌. இவர்‌ யுதர்களுக்குப்‌ பல 
சலுகைளைக்‌ கொடுத்தார்‌. இதைச்‌ சமாரி 
யார்‌ கடுமையாக எதிர்த்தனர்‌. 

33 இல்‌ அலக்சாந்திரியா நகரை 
எகிப்தில்‌ கட்டினார்‌. யூதர்களுக்கு பல 
சலுகைகள்‌ கொடுத்து அங்குக்‌ குடியேற்றி 
னார்‌. 


இவருடைய வெற்றிகள்‌ கிரேக்க நாகரி 


கத்தை மேற்கு அசிய தாடுகளுக்குக்‌ 
கொண்டுச்‌ சென்றன. யூதர்களுடைய 
வாழ்க்கையிலும்‌, சிந்தனையிலும்‌ பல 


மாறுதல்களைக்‌ கொண்டு வந்தன. தனது 
பேரரசு முழுவதிலும்‌ கிரேக்க மொழியை 
ஆட்சி மொழியாக்கினார்‌. இது அலக்‌ 
சாந்திரியாவில்‌ பழைய ஏற்பாட்டை எபி 
ரேய்‌ மொழியிலிருந்து கிரேக்கமொழிக்கு 
மொழீிபெயர்க்சுவும்‌, புதிய ஏற்பாடு அம்‌ 
மொழியில எழுதப்படவும்‌ வழிகோலியது. 
இதனால்‌ பல மக்கள்‌ யூத, கிறிஸ்‌ தவச்‌ 
சமயங்களை அறிய வாய்ப்பு ஏற்பட்டது. 
அதேசமயம்‌ கிரேக்க அறிவியல்‌ வாதி 
களின்‌ பாதிப்பு இவ்விரு சமயங்களையும்‌ 
பாதிக்கச்‌ செய்தது. அவற்றிற்குச்‌ 
சவாலாக அமைத்தது. 

2. அலெக்சாந்தர்‌ பாலாசு என்பவர்‌, 
அத்தியோக்கு எப்பிபானின்‌ மகன்‌ போல 
பாவணை செய்தார்‌. இவர்‌ உண்மையில்‌ 
கிரேக்க நாட்டுக்‌ கீழ்ச்சாதியினர்‌. இவரு 
டைய உணமையான பெயர்‌ “தெரியாத 
வன்‌" என்று பொருள்படும்‌ பாவாஸ்‌ 
என்பதாகும்‌. எகிப்து, பெர்காமும்‌, கப்ப 
தோக்கியா அகியவற்றின்‌ மன்னர்கள்‌, 
சீரியாவில்‌ குழப்பம்‌ விளைவிக்க விரும்‌ 
பிய உரோமையர்‌ அகியோருடைய உதவியு 
டன்‌ கி.மு. 153-இல்‌ தெமேத்திரியுவின்‌ 
ஆட்சியைக்‌ கைப்பற்றத்‌ தயாரானார்‌. 
158-ல்‌ யோனத்தான்‌ மக்கபேயுவை எருச 
வேயில்‌ தலைமைக்‌ குருவாக நியமித்து 
அவருடைய உதவியையும்‌ பெற்றார்‌. கடை 
சியில்‌ தெமேத்திரியவைத்‌ தோற்கடித்து 


அிலக்சாரதுர்‌ (சகதொட்ர்ச் சி] 


150-இல்‌ சீரியாவின்‌ அரியணை ஏறினார்‌. 
தோலமி பிலோமெத்தரின்‌ மகள்‌ கிளி 
யோப்பத்திராவை மணந்தார்‌. 150-145 
வரை ஆண்டார்‌. ஆனால்‌ நல்ல முறையில்‌ 
ஆட்சி செய்யவில்லை, 

இரண்டாம்‌ தெமேத்திரியவுக்காக 
அவருடைய மாமன்‌ அவரை கைவிட்டார்‌. 
தன்னுடைய மகள்‌ கிளியோபத்திராவை 
அலக்சாந்தரிடமிருந்து எடுத்துத்‌ தெமேத்‌ 
திரியாவுக்குக்‌ கொடுத்தான்‌. யோனாத்‌ 
தான்‌ அலக்சாந்தருக்குப்‌ பிரமாணிக்க 


மாய்‌ இருந்து அப்பொல்லொனியுவின்‌ 
தலைமையில்‌ வந்த தெமேத்திரியுவின்‌ 
படைகளைத்‌ தோற்கடி த்தார்‌. சீரிய 


நாட்டின்‌ மீதப்பகுதிகள்‌ தெமேத்திரியு 
ஆட்சியை ஏற்றுக்‌ கொண்டன. கடைசியில்‌ 
அலக்சாந்தர்‌ தோற்று அரேபியாவிற்குத்‌ 
தப்பி ஓடினார்‌ அங்கு அரேபியாவின்‌ 
தலைவன்‌ தீயேல்‌ என்பவரால்‌ 145-இல்‌ 
கொல்லப்பட்டார்‌ பீ மக்‌ 10:1-11:19). 

3. அலக்சாந்தர்‌, யன்னாயு யோவான்‌ 
இரிக்கானின்‌ மகன்‌. மக்கபேயர்‌ குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்த அரசன்‌ முதலாம்‌ அரித்‌ 
தோபுலின்‌ ஒன்றுவிட்ட சகோதரனும்‌ 
அவனுக்குப்பின்‌ அரசனும்‌ ஆயோரா. 
யுதேயாவின்‌ போர்‌ விருப்பமுள்ள அரச 
னும்‌ பெரிய குருவுமான இவர்‌ (கி.மு.103- 
79, யுதேயாவின்‌ பரப்பை விரிவாக்கினா 
லும்‌ பல போர்களில்‌ தோல்வியுற்றார்‌. 


அவர்‌ சதுசேயார் களுக்கும்‌, அரேக்கப்‌ 
பிரியார்களுக்கும்‌ காட்டிய ஆதரவால்‌, 
மக்களில்‌ அதிருப்தியை எதிர்‌ கொள்ள 


வேண்டியிருந்தது. அவரது ஆட்சியின்‌ 
கடைசி மூன்று ஆண்டுகளில்‌ நோயால்‌ 
வருந்தி இறந்தார்‌. அவரது மனைவியும்‌, 
முதலாம்‌ அரித்தோபுவின்‌ விதவையுமான 
சலோமே அலக்சாத்திரா அரியணை 
ஏறினாள்‌. தன்‌ கணவன்‌ கொள்கைகளை 
மாற்றி இவன்‌ பரிசேயர்களுக்கு ஆதரவு 
காட்டினாள்‌. 

ச்‌. இயேசுவின்‌ சிலுவையைச்‌ சுமந்து 
சென்ற மாற்‌ 15;2) வட ஆப்பிரிக்கனான 
சீிரேனே ஊராரான சிமோனின்‌ மகன்‌. 
உருபு என்பவரின்‌ சகோதரர்‌ உரோ 
16:13). மாற்கு தன்னுடைய நற்செய்தியில்‌, 
திருச்சபையால்‌ நன்கு அறியப்பட்டவர்‌ 
களைப்‌ பற்றி எழுதுவது போல்‌ தற்செய 


அவக்சாந்திரா 


லாக இந்த சகோதரர்களைப்‌ பற்றி எழுது 
கிறார்‌ (மாற்‌ 15:2], மத்தேயு இதை விட்டு 
விடுகின்றார்‌. இவர்கள்‌ மனம்‌ திருப்பப்‌ 
பட்ட யூதர்களாக இருக்கலாம்‌. 

ச. தலைமைக்‌ குரு அன்னாசின்‌ உறவி 
னர்‌ (அ.ப. 4:6). இவர்‌ தன்‌ உறவினர்கள்‌ 
கயாபா, யோவான்‌ ஆகியோருடன்‌ யூத 
சபையின்‌ தலைமைச்‌ சங்கத்தின்‌ முன்‌ 
பேதுருவும்‌, யோவானும்‌, ஆலயவாயவில்‌ 
முடமான ஒருவனைக்‌ குஸப்படுத்தியது 
பற்றி விசாரிக்கப்பட்டபோது, இவரும்‌ 
அங்கு இருந்தார்‌ (அ.ப.ச:5, இவரைப்‌ 
பற்றி சிறிதுதான்‌ தெரியவிருக்கின்றது. 


வர்‌ அலக்சாந்திரியாவிவிருந்த யூதர்‌ 
களின்‌ ஆளுநர்‌ என்றும்‌ பிலோவின்‌ 
சகோதரர்‌ என்றும்‌ சில வல்லுநர்கள்‌ 


கருதுகிறார்கள்‌. அன்னாசின்‌ மூன்றாம்‌ 
மகனான எலயாசர்‌ என்றும்‌ சிலர்‌ கருது 
கிறார்கள்‌. 

சீ. வெள்ளி வேலையாள்‌ தெமேத்திரியு 
வினால்‌ பவுலுக்கு எதிராக எபேசிவ்‌ 
உண்டாக்கிய கலகத்தில்‌ யூதர்களுக்குச்‌ 
சார்பாக பேசினவர்‌ (அ.ப.19:53-54), 
இவரும்‌ ஒருவேளை ஒரு வெள்ளி வேலை 
யானாக இருந்திருக்கக்கூடும்‌. இவர்‌ 
யூதன்‌ எனக்‌ கண்ட மக்கள்‌ கூட்டம்‌ 
அவரைப்‌ பேச விடவில்வை , 

7. திருச்சபையில்‌ போவிப்‌ போதகர்‌, 
விசுவாசத்தைக்‌ கைவிட்டதால்‌ பவுலாவ்‌ 
மதவிலக்குச்‌ செய்யப்பட்ட இரு கிறிஸ்த 
வர்களில்‌ ஒருவர்‌ ப திமோ 1:19-20). 
இவரும்‌ இமனேயுவும்‌ புறக்கணித்தவர்கள்‌ 
அறிவு நதெறிக்கோட்பாட்டைப்‌ போதித்த 
வர்கள்‌. இவர்‌ “வெறும்‌ சொற்களைப்‌ 
பற்றி சண்டையிடுபவர்‌*, “கடவுள்‌ பயம்‌ 
அற்றவர்‌” வீண்‌ பேச்சுடையவர்‌ என்று 
பவுல்‌ கூறுகின்றார்‌ (2 திமோ 2:14.18). 

8. இவர்‌ பித்தளைக்‌ கொல்லன்‌. இவர்‌ 
பவுலுக்குக்‌ கொடிய தமை செய்ததாகவும்‌ 
(2 திமோ 4:14 அவரின்‌ நற்செய்தியைக்‌ 
கடுமையாக எதிர்த்தவராசுவும்‌ 2 திமோ 
சீ:15-இல்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ உரோ 
மையில்‌ விசாரிக்கப்பட்டபொமுது அவ 
ருக்கு எதிராகச்‌ சாட்சியம்‌ கூறியவர்‌. 
இவர்‌ 8 அல்லது 7-இல்‌ குறிக்கப்பட்ட 
வர்களாக இருக்கலாம்‌ என்று சிலர்‌ 
கருதுவார்‌. அனால்‌ போதிய சான்றுகள்‌ 
இதுவரை இல்லை. 


296 


அலக்சாந்திறா (ALEXANDRA) 

ஒரு யூத அரசி. அசமோனியா பரம்‌ 
பரையைச்‌ சோந்த முதல யுத அரசனான 
முதல்‌ அரித்தோபுவின்‌ மனைவிதான்‌ 
சலோமே அவக்சாந்திரா என்ற இவன்‌. 
அரசன்‌ இறந்த பின்பு, இவள்‌ அரசனின்‌ 
ஒன்றுவிட்ட சகோதரன்‌ யன்னாயுவை 
மணந்தாள்‌. இரண்டாம்‌ சங்கீதம்‌ (3 
இந்தத்‌ திருமணத்தின்போதுதான்‌ பாடப்‌ 
பட்டது என்று சிலர்‌ கருதுகிறார்கள்‌. இது 
இன்னும்‌ நிரூபிக்கப்படாவிட்டாலும்‌ 
சங்கீதம்‌ புறவினத்தாரை அடக்கி அவர்‌ 
களைத்‌ “தவிடுபொடியாக்க வேணடும்‌. 
தாவீதின்‌ அரசை நிறுவ வேண்டும்‌“ (சங 
2:9) என்ற அலக்சாந்திராவின்‌ கணவர்‌ 
களின்‌ அவல்‌ இதில்‌ வெளிப்படுகின்‌ றது. 
அவளுடைய இரண்டாம்‌ கணவன்‌ இறந்த 
பின்பு அவளே அரியணை ஏறினான்‌ 
(அி.மு.76-77). அயல்நாட்டுக்‌ கொள்கையை 
நயத்தோடும்‌ விவேகத்தோடும்‌ நடத்தி 
னான்‌. யுதர்களின்‌ பல பிரிவினர்களி 
டையே அமைதி நிலவச்செய்தாள்‌. அவளு 
டைய அமைதியான ஆட்சியில்‌ பரிசேயா்‌ 
கள்‌ பல அதிகாரங்களைப்‌ பெற்றார்கள்‌. 
முதல்முறையாக அவர்கள்‌ யூத தலை 
மைச்‌ சங்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்‌ 
கள்‌. இவள்‌ புகழ்பெற்ற சீமோன்‌ -பென்‌- 
செட்டாக்‌ என்ற பரிசேயருடைய சகோதரர்‌. 


அலக்சாந்திரியா (ALEXANDRIA) 

எகிப்திவூள்ள ஒரு நகரம்‌. அ.ப.யில்‌ 
அடிக்கடி குறிக்கப்படுகிறது. பவுவின்‌ 
நண்பரான அப்போல்லோ பிறந்த ஊர்‌ 
(அ.ப.18:24). மால்தா தீவில்‌ உடைந்த கப்ப 
லும்‌ (அ.ப.27:9, மால்தாவிவிருந்து உரோ 
மைக்குச்‌ சென்ற கப்பலும்‌ (அ.ப.2௪:1 இத்‌ 
துறைமுகத்தைச்‌ சேர்ந்தவை. ஸ்தேவனு 
டன்‌ தர்க்கம்‌ செய்த யுதர்களில்‌ சிலர்‌ 
இந்த இடத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ (அ.ப.6:9), 
பிற்காலப்‌ பாரம்பரியப்படி யோவான்‌ 
மாற்கு அலக்சாந்திரியாவுக்கும்‌ எகிப்துக்‌ 
கும்‌ முதன்முதல்‌ நற்செய்தியைக்‌ கொணடு 
வந்தவராவர்‌. 

இந்நகரம்‌ அலக்சாந்தரால்‌ நிறுவப்‌ 
பட்டது (கி.மு.382-940. பாரசீகப்‌ பேரர 
சின்‌ மேற்குப்‌ பகுதியை வென்றபின்‌, பார 
வோனின்‌ பேரரசையும்‌ கிரேக்கப்‌ பேரர 
சையும்‌, அரசியல்‌ கலாச்சார அடிப்படை 
யில்‌ ஒன்றிணைக்கும்‌ அவருடைய பெய 


297 


ரால்‌ அழைக்கப்பட்டது. மத்திய தரைக்‌ 
கடலுக்கும்‌, மெரெயோடிஸ்‌ ஏரிக்கும்‌ 
இடையில்‌, நைல்‌ நதியின்‌ முகத்துவாரத்‌ 
தில்‌ உள்ள குறுகிய நிலப்பரப்பில்‌ இது 
கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு செயற்கைத்‌ 
துறைமுகம்‌. இந்நகரையும்‌, பாரோஸ்‌ 
அவையும்‌ இணைக்கும்‌ அணைக்கரை 
தான்‌ இதன்‌ சிறப்பு. இந்த அணைக்‌ 
கரையில்தான்‌ பூர்வீக உலகின்‌ ஏழு அதிச 
யங்களில்‌ ஒன்றான கலங்கரை விளக்கம்‌ 
அமைந்துள்ளது. இது தோலமியர்களு 
டைய ஆட்சிக்‌ காலத்திலும்‌ உரோமையர்‌ 
காலத்திலும்‌ நிர்வாகத்‌ திறனுடைய தலை 
நகரமாகும்‌. பூர்வீக எழுத்தாளர்கள்‌ இதன்‌ 
அழகையும்‌, பூங்காக்களையும்‌ புகழ்ந்‌ 
தார்கள்‌. இது உரோமை, அந்தியோக்கி 
யா ஆகிய நகரங்களுடன்‌ இது உரோமை 
அரசின்‌ மிகவும்‌ முக்கியமான நகரமா 
கும்‌. இது 5,00,000 மக்களைக்‌ கொண்டி 
ருந்தது. மற்ற இரண்டு நகரங்களுக்கும்‌ 
சென்ற பவுல்‌, புகழ்வாய்ந்த மக்கன்‌ 
நிறைந்த இந்த நகருக்குப்‌ போவதாக 
நினைத்ததாகக்‌ கூடத்‌ தெரியவில்லை. 
யுதர்கள்‌ இதன்‌ ஐந்து மாவட்டங்களில்‌ 
ஒன்றில்‌ குடியேறியிருந்தனர்‌. பூர்வீக 
உலகில யுதர்கள்‌ அதிகமாக வாழ்ந்த, 
செல்வம்‌ நிறைந்த, செல்வாக்கு மிகுந்த 
சிதறிக்கிடந்த யுதர்கள்‌ இங்குதான்‌ 
அதிகம்‌ குடியேறியிருந்தனர்‌. இங்கு யூதர்‌ 
களுக்கு எதிராகக்‌ கலகங்கள்‌ பல நடை 
பெறுவதுண்டு. கி.மு.ச- இல்‌ நடந்தது 
மிகவம்‌ மோசமானது. நூலகங்கள்‌, 
வல்லுநர்கள்‌ நிறைந்த கிரேக்க அறிஞர்‌ 
களின்‌ மையமாகத்‌ திகழ்ந்தன. இங்கு 
யுதர்கள்‌ கிரேக்க நாகரீகத்தையும்‌, சிந்த 
னையையும்‌, வாழ்க்கை முறைகளையும்‌, 
தங்களுடையதாக்கிக்‌ கொண்டார்கள்‌. 
இங்கு தான்‌ பழைய ஏற்பாடு கிரேக்க 
மொழியில்‌ எழுபது நூலாக மொழி 
பெயர்க்கப்பட்டது. யுத அறிஞர்கள்‌ தங்க 
ளுடைய ஞானத்தையும்‌, சட்டத்தையும்‌, 
கிரேக்க தத்துவ இயலோடு ஒன்று படுத்த 
முயற்சி செய்தனர்‌; இதில்‌ புகழ்மிக்க 
அறிஞர்களில்‌ ஒருவர்‌ பிலோ என்பவறா 
வார்‌. இங்கு தோன்றிய சிந்தனைக்‌ கதிர்‌ 
கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ சிறப்பாக பவுவின்‌ 
மடல்களிலும்‌, எபிரேயருக்கு எழுதப்பட்ட 
மடவிலும்‌ காணப்படுகின்றன 


அவக சாற்திரியா சவழு 


அலக்சாத்திரியா சுவடி 
(பேட்ட ALEXANDHINUS) 


வி.பி. ஜந்தாம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்ப 
அண்டுகளில்‌ எழுதப்பட்டது இச்சுவடி. 
இதில்‌ கிரேக்க விவிவியமும்‌ புதிய 
ஏற்பாடும்‌ முழுவதுமாக படிகம்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கிறது. இதில்‌ பழைய ஏற்பாடு, 
புதிய ஏற்பாடு இவைகளின்‌ புத்தகங்‌ 
களுடன்‌ விளமேன்ட்‌ என்பவர்‌ எழுதிய 
இரண்டு திருமுகங்களும்‌ சாலமோனின்‌ 
சங்கீதங்கள்‌ என்ற புத்தகங்களும்‌ சேர்த்து 
எமுதப்பட்டுள்ளன . 


இப்பழம்‌ ஏட்டில்‌ எழுதப்பட்டுள்ள 
பழைய ஏற்பாட்டுப்‌ புத்தகங்கள்‌ பெரிதும்‌ 
சேதத்திற்கு உள்ளாகியிருக்கசின்னை.. புதிய 
ஏற்பாட்டில்‌ கீழ்க்காணும்‌ பகுதிகள்‌ சிதை 
விற்குள்ளாவி, அவைகளை இப்பழம்‌ 
சாவடி யில நாம்‌ காண முடியவில்லை. மத்‌ 
1:1 முதல்‌ 25:5 வரை; யோவா 6:50 முதல்‌ 8:52 
வரை: 1 கொரி 4:18 முதல்‌ 18:6 வரை. இச்‌ 
சுவடியில்‌ இணைக்கப்பட்டிருந்த சால 
மோனின்‌ சங்கீதங்கள்‌ என்ற புத்தகத்தை 
சத்தமாகவே இச்சுவடியில்‌ இப்போது 
காண முடியவில்லை. 


இச்சுவடியில்‌ மொத்தம்‌ 773 தோல்‌ 
தாள்கள்‌ அடங்கியுள்ளன. இவைகளில்‌ 
5630 தாள்கள்‌ பழைய ஏற்பாட்டையும்‌, மீத 
முள்ள 144 தாள்கள்‌ புதிய ஏற்பாட்டையும்‌ 
தாங்கியுன்ளன. இவ்வேட்டுச்‌ சுவடி 
தொகுப்பில்‌, பழைய ஏற்பாட்டு புத்தகங்‌ 
களை இரண்டு எழுத்தாளர்களும்‌, புதிய 
ஏற்பாட்டு புத்தகங்களை மூன்று எழுத்‌ 


தாளர்களும்‌ எமுதியிருக்கவேண்டும்‌ 
என்று இவ்வேடுகளில்‌ காணும்‌ எழுத்து 
அமைப்புகள்‌ நம்க்கு வெளிப்படுத்து 


கின்றன. இவ்வேட்டில்‌ உள்ள தாள்கள்‌ 
78.75 அங்கு நீளம்‌ 10.25 அங்குல அகலம்‌ 
என்ற அளவில்‌ அமைந்துள்ளன. ஒவ்‌ 
வொரு பக்கத்திற்கு இரண்டு பத்திகள்‌ 
வைத்து எழுதப்பட்டுன்ளன. ஒவ்வொரு 
பத்தியும்‌ சர்‌ முதல்‌ 52 வரிகள்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன . 


இப்பழம்‌ சுவடி முதலில்‌ கான்ஸ்‌ 
டான்பூன்‌ நோபிளில்‌ காப்பாற்றப்பட்டு 
வந்தது. 1624 அண்டு கான்ஸ்டான்டு. 
நோபிள்‌ சமய மூதுவர்‌ சிரில்‌ லூகார்‌ இச்‌ 


அவமா 


சுவடியை ஆங்கிலேய மன்னர்‌ முதலாம்‌ 
ஜேம்ஸ்‌ என்பவருக்கு அன்பளிப்பாக 
அளிக்க விரும்பினார்‌. இதற்காக துருக்கி 
யின்‌ ஆங்கில தாதுவரிடம்‌ இதனை ஒப்ப 
டைத்தார்‌. இச்சுவடி இங்கிலாந்துசென்று 
சேர்வதற்கு மூன்பே முதலாம்‌ ஜேம்ஸ்‌ 
இறந்துவிட்டார்‌. எனவே புதிய மன்னனா 
கிய முதலாம்‌ சார்லஸிடம்‌ இச்சுவழி 1624 
ஆம்‌ அண்டு ஒப்படைக்கப்பட்டது. பிறகு 
இச்சுவடி, ஆங்கிலேய அரசு நூலகத்தில்‌ 


பாதுகாக்கப்பட்டு வந்தது. 1757-விருந்து 
பிரிட்டிஷ்‌ பொருட்காட்சி சாலையில்‌ 
வைக்கப்பட்டுள்ளது . 


அலமா (ALEMA) 

கிரேக்க மொழி பேசிய யுதர்‌ வாழ்ந்த 
கிலயாத்தில்‌ இருந்து ஆறு நகரங்களில்‌ 
ஒன்று. புறவினத்தார்‌ யுதர்களைச்‌ சிறைப்‌ 
படுத்தினர்‌ என்ற நபத்தேய பழங்குடி. 
யினர்‌ யூதா மக்கபேயுவிடம்‌ அறிவித்தனர்‌ 
(1 மக்‌ 5:26). மற்ற யுதர்கள்‌ தப்பிவிட்டனர்‌, 
அனால்‌ தாத்தமா கோட்டையில்‌ முற்றுகை 
யிடப்பட்டனர்‌ ௫:9. அலமா இருந்த இடம்‌ 
சரியாகத்‌ தெரியவில்லை. அனால்‌ கவு 
ரான்‌ சம வெளியிலுள்ள புஸ்ர்‌-ஏல்‌- 
கரிரிக்குத்‌ போசோர்‌) தென்‌ மேற்கில்‌ [சீ 
கி.மீ. தாரத்திலுள்ள இன்றைய அல்மா 
தான்‌ இவ்விடம்‌ என்று கருதப்படுகிறது. 
அநேகாக 2 சாமு 1016இல்‌ வரும்‌ கேலாம்‌ 
தான்‌ இவ்விடம்‌ என்ற இன்னொரு 
கருத்தும்‌ நிலவுகிறது. 


அவமெவக்கு (ALLAMMELECH) 
அஆசேரிலுனள்ள ஒரு நகரம்‌ (யோசு 19:20). 
இதனுடைய இடம்‌ இன்னும்‌ கண்டுபிடி ச்‌ 


கப்படவில்லை. அனால்‌ அநேகமாக 
ஆக்கோ சமவெளியின்‌ தென்திசையில்‌ 
இது குறிக்கப்படலாம்‌. வாடி எல்‌... 


மெலேக்‌ என்ற ஒடை, கார்மேல்‌ மலையில்‌ 
அருகில்‌ கீசோன்‌ அறோடு சேருமிடத்‌ 
திற்கு இப்பெயர்‌ வழங்குகிறது. 


அவமேத்து (ALEMETH- 
மறைத்து வைத்தல்‌) - ஆள்‌ 

1. பெக்கரின மகன்‌. பெஞ்யாமினின்‌ 
பேரன்‌ (நாள்‌ 7:9 

2. ஆறாவது சந்ததியில்‌ யோனத்தான்‌ 
மெரிபாகால்‌ வழியாக சவுவின்‌ வாரிசு. 
1 நான்‌ 8:36-இல்‌ இவர்‌ தந்தை யோயாதா 


298 


என்றும்‌, 9:42-இல்‌ யாரா என்றும்‌ 

கொடுக்கப்பட்டுள்ளது. 

அலமேத்து (ALEMETH) - இடம்‌ 
பென்யாமின்‌ குலத்து குருக்கள்‌ 

வாழ்ந்த நகரம்‌ 4 நான்‌ 6:50). அடைக்கல 

நகரங்களில்‌ ஒன்று. அவமோனும்‌ 


இதுவும்‌ ஒன்று தான்‌. 
அவமோதது (ALAMOTH) 

பொருள்‌ தெளிவில்லாத சொல்‌. 1 
நாள்‌ 15:20-இலும்‌ சங்‌.46-இன்‌ தலைப்பி 
லும்‌ காணப்படுகிறது. இச்சொல்‌ “மங்கை! 
என்ற இசை மெட்டைக்‌ குறிக்கலாம்‌, 
அல்வது இளம்‌ பெண்களால்‌ பாடல்‌ 
பாடப்படவேண்டும்‌ என்ற குறிப்பும்‌ கூடிய 
இசைக்கருவிகளைக்‌ குறிக்கலாம்‌. 
அவமோன்‌ (L440) 

அனத்தேத்திற்கு அருகில்‌ உள்ள பென்‌ 
யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த திருப்பணியா 
ளர்களின்‌ ஒரு நகரம்‌. இது அடைக்கல 
நகரமும்‌ ஆகும்‌ (யோசு 21:18); 1 நாள்‌ 6:60- 
இல்‌ உள்ள அலமேத்தும்‌ இதுவும்‌ ஒன்று 
தான்‌. இந்த இரண்டு பெயர்களில்‌ ஒன்று 
கூட யோசு 18:21-28-இல்‌ உள்ள பென்‌ 
யாமினின்‌ குலம்‌, நகர்ப்பட்டயவில 
காணப்படவில்லை. அயின்‌--பாராவிற்குச்‌ 
செல்லும்‌ வழியிலுள்ள அனாதாவிற்கு வட 
கிழக்கில்‌ இரண்டு கி.மீ தொலைவில்‌ 
உள்ள பாழடைந்த ஊரான கிர்போத்து 
அலமித்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ இந்த நகரம்‌ 
இருந்தது. 


அலமோன்‌-அபிவாதயீம்‌ 
(ALMON-IBLATHAIM — இரு அத்திப்பழ 
அப்பம்‌) 

இஸ்ராயேலர்‌ பாலைவனத்தில்‌ 
அலைந்து திரிந்தபோது த்போன்‌- 
காதைக்‌ கடந்து அபாரிம்‌ மலைகளுக்கு 
முன்பாகப்‌ பாளையம்‌ இறங்கிய இடம்‌ 
(எண்‌ 33:46-47). இலிப்புவிற்கு வடகிழக்குத்‌ 
திசையில்‌ சீ கி.மீ. தொலைவில்‌ முன்று 
சாலைகள்‌ கூடுமிடமாகிய தேலெய்லாத்‌- 
ஏல்‌-கார்பியே என்ற இடத்தில்‌ இது 
இருந்திருக்கலாம்‌ என கழருதப்டுகின்றது. 
அனால்‌ பொதுவாக இது யாராலும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படவில்லை. இது எரே 


299 


சஏ:22-ல்‌ வரும்‌ பேத்து-திபிலாதயிமாக 
இருக்கலாம்‌. மோவாபிய கல்வெட்டுக்‌ 
களில்‌ மேதெபு, பாகால்‌-மெயோன்‌ என்ற 
பெயர்‌ களோடு இதுவும்‌ காணப்படு 
றது. 


அலக்கா (HALAKHAH - வாழ்க்கை முறை 
அலக்கா அடிப்படையில்‌ வாழ்க்‌ 
கைக்குச்‌ செயல்‌ முறையாகப்‌ பயன்படும்‌ 
போதகம்‌ அல்லது கட்டளையாகும்‌. நாடு 
கடத்தலுக்குப்பின்‌ வந்த யுதத்துவத்தில்‌ 
அலக்கா என்பது மோசேயின்‌ சட்டக்‌ 
திற்கு ராபிகளும்‌ சட்ட வல்லுநர்களும்‌ 
அளித்த விளக்கங்களையும்‌, வாழ்க்கை 
க்ஞ்ச்‌ சாற்றிக்‌ கூறுதல்களையும்‌ கொண்ட 
தொகுப்பாகும்‌. இது எஸ்ராவிவிருந்து 
தொடங்கி இடைவிடாது தலைமுறை 
தலைமுறையாகத்‌ தொடர்ந்து நடந்தது. 


பழைய ஏற்பாட்டின்‌ நிகழ்ச்சியுரை 
களுக்கு விளக்கம்‌ அளிக்கும்‌ அக்கதா 
முறையோடு அலாக்காவை ஒப்பிடும்‌ 
போது, இது, விவிவியத்திவுள்ள சட்டப்‌ 
பகுதிகளுக்கு அளிக்கப்படும்‌ விளக்க 
மாகும்‌. மோசேயின்‌ சட்டம்‌ பரந்தது. 
பொதுத்தன்மையுடையது. அதை அரசி 
யல்‌, சமூக, பொருளாதார மாற்றங்‌ 
களுக்கு ஏற்பவும்‌, மாறிய சூழ்நிலைகளுக்‌ 
கேற்பவும்‌, ஒரு குறிப்பிட்ட நிகழச்சிக்‌ 
கேற்பவும்‌ விளக்கிக்‌ காட்டப்பட்டு, வாழ்க்‌ 
கைக்குப்‌ பொருத்திக்‌ கூறப்பட்டது. இது 
சிறு ராபிகளின்‌ குழுவில்‌ நடந்த தர்க்கங்‌ 
களில்‌ விவாதிக்கப்பட்டது. அதிகப்படி. 
யான வாக்குரிமை இந்தக்‌ குழுவின்‌ முடி 
வை மாற்ற முடியாத அதிகாரப்பூர்வ 
மான சட்டமாக்கியது. 


இவை மனித வாழ்க்கையின்‌ ஒவ்‌ 
அவாரு பகுதியையும்‌ அலுவலையும்‌ பாதித்‌ 


தது. இவையாவற்றையும்‌ இறைவனது 
திருவளத்தின்‌ மமேலாண்மையோடு 
இணைப்பதும்‌, அதையே எலீலாவற்றிற்‌ 


கும்‌ அளவுகோலாகச்‌ செய்வதும்‌ இம்‌ 
முறையின்‌ நோக்கமாகும்‌. இம்முறை 
முடிவுகள்‌ முதலில்‌ வாய்மொழிப்‌ பாரம்‌ 
பரியமாகவே பாதுகாக்கப்பட்டது. அவை 
பெருகியபோது, அவற்றை வாய்‌ மொழி 
யாகச்‌ சேர்த்துப்‌ பாதுகாப்பது முடியாத 
காரியமாகியது. ஆகவே, கி.பி.ச-ஆம்‌ 


அலவரிகள்‌ ஒடை 


நூற்றாண்டின்‌ முடிவில்‌ இவையெல்லாம்‌ 
ஒன்று சேர்த்து எழுதி வைக்கப்பட்டன. 
இவ்வாறு மிஸ்னா தொகுப்புத்‌ தோன்றி 
யது. இத்தொகுப்புக்கு அளிக்கப்பட்ட 
விளக்கங்களின்‌ தெதொகுப்பு. கெமாரா 
தொகுப்பாக உருவெடுத்தது. இவ்வாறு, 
அலச்கா தால்மூஜின பெரும்பகுதியாக 
இடம்‌ பெற்றது. 


புதிய ஏற்பாட்டின்‌ காலத்திய சதுசே 
யார்கள்‌, மோசேயின்‌ சட்டத்தை மட்டுமே 
அதிகாரப்பூர்வமானது என்று ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. ஆனால்‌ பரியேர்கள்‌, மேசே 
யின்‌ சட்டத்தைப்போல்‌, அலக்காவின்‌ 
சட்டங்களும்‌ அதிகாரப்பூர்வமான வை, 
கட்டுப்படுத்தக்கூடியவை என்று ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. அி.பி. 70 வரை எருசலேமில்‌ 
இத்தகைய விளக்க முறைகள்‌ நடந்தன. 
பிறகு யாம்னியா, திபேரியா, பாபிலோன்‌ 
அகிய இடங்களில்‌ நடந்தன. 


அலரி (WILLOW) 

நீரோடையின்‌ ஓரங்களில்‌ வளரும்‌ ஒரு 
வகைச்‌ சடெ அல்லது மரம்‌. இதுவும்‌ 
புன்னை மரமும்‌ ஒரே தன்மையில்‌ உள்ள 
நிலத்தில்‌ வளர்வதாலும்‌, ஒரளவு ஒரே 
அமைப்பைக்‌ கொண்டி ரப்பதாலும்‌ 
ஒன்று மற்றதாக விவிவியத்தில்‌ சில இடங்‌ 
களில்‌ காணப்படுகிறது (லெவி 23:40; 
யோபு சீப்‌:22: சங்‌ 197:2:; ௭௪௫ 17:5). 


எசக்கியேவில்‌ இரு கழுகுகள்‌ பற்றிய 
உவமையில்‌, விரைவில்‌ எளிதாக வேரூன்‌ 
றும்‌ அலரியின்‌ நுனிக்கிளையை உருவக 
மாகப்‌ பயன்படுத்துகிறார்‌ (0:5). அதன்‌ 
கிளைகளும்‌ கூடார விழாவில்‌ பயன்‌ 
பட்டன (லேவி 23:40). பாபிலோனுக்கு நாடு 
கடத்தப்பட்ட யூதர்கள்‌ தங்கள்‌ யாழ்களை 
அவரிச்‌ ழெகள்‌ மிது தொங்க வைத்தனர்‌ 
(சங்‌ 17:2). மேலும்‌ காண்க. அலரி ஒடை. 


அலரிகள்‌ ஓமை (BROOK OF THE WILLOWS) 


மோவாப்பின்‌ எல்லையிவிருந்த ஒர்‌ 
ஒடை. மோவாபு அகதிகள்‌ தங்களுடைய 
சொத்துக்களை எடுத்துக்கொண்டு இதன்‌ 
குறுக்கே சென்றார்கள்‌ ஏ௫ச.15:)., இவர்‌ 
கள்‌ தெற்கு நோக்கிச்‌ சென்றிருந்தால்‌ 
(அவ்வாறுதான்‌ தோன்றுகிறது) இந்த 
ஒடை, அநேகமாக விவிலியத்தில்‌ சேரேது 


அவிச்கார்னசு 


ஒடை என்று குறிச்கப்படும்‌ வாடி ஏல்‌- 
கெசாவின்‌ பின்பகுதியான செயில்‌-ஏவ்‌- 
கூராகி என்பதாசு இருக்கலாம்‌. இங்கு 
அலரிச்செடிகள்‌ வளர ஏதுவாக ஒரு 
சிறிய சதுப்புச்‌ சமவெளியுள்ள து. 


செரேது உடையை இஸ்ராயேல்‌ கடந்த 
நிகழ்ச்சி, அவர்களது பாலைவனப்‌ 
பயணத்தை முடிவுக்குக்‌ கொண்டுவந்தது 
(எண்‌ 21:84; உப 2:13-14) அலரி ஓடையும்‌, 
இஸ்ராயேவின்‌ தென்‌ எல்லையான 
அரபா ஓடையும்‌ ஒன்றையே குறிக்கலாம்‌ 
(ஆமோ க:1தி. 
அவிக்கார்னசு (HAL! CAARNASSUS) 

சிறிய அசியாவின்‌, காரியாவில்‌ உள்ள 
தோரியன்‌ குடியிருப்பாகக்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்ட ஒரு கிரேக்க நகரம்‌. செரமிக்‌ 
வளைகுடாவின்‌ கரையின்‌ வடமேற்கில்‌ 
எபேசுக்குத்‌ தெற்கில்‌ 90 கி.மீ. தொலை 
வில்‌ இது அமைந்துள்ளது. இது ஒரு 
சிறந்த துறைமுகம்‌. அந்த இடத்தில்‌ உயர 
மான கோட்டைகள்‌ உள்ளன. இது காரி 
யாவிலேயே மிக உயர்ந்த, வலிமை 
வாய்ந்த நகரமாக இருந்தது. இது பார 
சீகர்களுக்கு அளித்த ஆதரவுக்குப்‌ பதில 
யாக இதை மகா அலக்சாந்தர்‌ அழித்து 
விட்டார்‌. கி.மு.334-இல்‌ இது அழிக்கப்‌ 
பட்டதற்குப்‌ பின்பு, பழைய நிலையை, 
உயர்ந்த நிலையை இது ஒருக்காலும்‌ 
பெற்றதில்லை. அனால்‌ வணிகத்திலும்‌, 
கலையிலும்‌ தொடர்ந்து முக்கியத்துவம்‌ 
பெற்றதாக விளங்கியது. பழங்கால 
உலகில்‌ ஏழு அதிசயங்களில்‌ ஒன்றான 
மெளசோலுசு கிமு. 377-359 அரசரின்‌ 
கல்லறை இங்கிருப்பதாகக்‌ குறிக்கப்பட்டி 
ருக்கிறது. அவருடைய சகோதரியும்‌ 
மனைவியுமான அர்தேமிசியாவால்‌ இந்த 
நினைவுச்‌ சின்னம்‌ எழுப்பப்பட்டது. அது 
பழங்காலத்தின்‌ உவக வியப்புக்குரிய 
எழில்களில்‌ ஒன்றாகத்‌ திகழ்ந்தது. இப்‌ 
பொழுது போதும்‌ என்ற ஊரானது 
அந்த நகர்‌ இருந்த ஒருபகுதியில்‌ அமைந்‌ 
திருக்கிறது. இவ்விடம்‌ எரோதோத்தஸ்‌ 
தியேனிசியு போன்ற வரலாற்று ஆசிரியர்‌ 
களின்‌ பிறப்பிடமாகும்‌. 

கிரேக்கப்‌ பண்பாடும்‌, வாழ்க்கை 
முறையும்‌ இவ்விடத்தில்‌ சிறப்புற்று 
இருந்தது. ஆனால்‌ இங்கு அதிக அளவில்‌ 


300 


வாணிகம்‌ நடந்ததாலும்‌ பல மக்களும்‌ 
அங்கு வந்து போவதாலும்‌ அங்குள்ள 
மக்களினம்‌ கலப்பினமாகிவிட்டது. கி.மு, 
இரண்டு நூற்றாண்டுகளிவிருந்து யூதர்கள்‌ 
அங்கு அதிகமாக வாழ்ந்தனர்‌ என்ப 
தற்குத்‌ தெளிவான சான்றுகள்‌ உள்ளன. (1 
மக 15:29). அங்கு வாழ்ந்த யூதர்கள்‌ வாழ்க்‌ 
கை முறைக்கும்‌ வழிபாட்டிற்கும்‌ பாது 
காப்பு அளிக்க உரோமையர்‌ மூப்பர்‌ சபை 
கி.மு.199-தயொட்டு, எழுதிய கடிதத்தில்‌ 
வலியுறுத்துகிறது. 

ஒரு நூற்றாண்டுக்குப்பின்‌ இந்நகர்‌ 
யூதர்களுக்கு மதச்‌ சுதந்திரம்‌ அளித்தது 
என்று யோசீபஸ்‌ கூறுகிறார்‌. 


அலியா (ப) 


அவிவாவின்‌ மந்டுநாரு பெயர்‌. 
காணக அவிவா 
அவியான்‌ (AA) 
அவிவானின்‌ மற்றொரு பெயர்‌. 
காண்க அலவிவான்‌. 
அவிவா (சபYAH - கொடியவன்‌) 
இப்பெயரின்‌ மற்றொரு வடிவம்‌ 


அலியா அகும்‌ (10 நாள்‌ 1:5). ஏதோமில்‌ 
தங்கியிருந்த ஏசா இனத்தவர்‌ வழிவந்த 
வாகளுடைய பதினொன்று குலத்தலைவா்‌ 
களில்‌ இரண்டாமவர்‌ (ஆதி 56:40). அநேக 
மாக ஆதி 36:23-இல்‌ உள்ள அவிவானும்‌, 
1நாள்‌ 1:40-இல்‌ உள்ள அவியானும்‌ இங்கு 
வரும்‌ அலிவாவும்‌ ஒரே ஆளாக 
இருக்கலாம்‌. 


அவிவான்‌ (ALIYVAN) 

இப்பெயரின்‌ மற்றொரு வடிவம்‌ அவி 
யான்‌ ம நாள்‌ 1:40) ஆகும்‌. ஏதோமி 
விருந்து கோரியர்‌ என்ற துணை குலத்தின்‌ 
மூதாதையரும்‌, இனத்‌ தலைவருமான 
சோபாவின்‌ முதல்‌ மகன்‌ (ஆதி 36:23. 


அலூ£கசு (LUSH - கூட்டம்‌) 

இஸ்ராயேல்‌ மக்கன்‌ பாலை னத்தில்‌ 
பயணம்‌ செய்தபோது தொபிகாவிற்கும்‌ 
இரபிதிமிற்கும்‌ இடையில்‌ பாளையம்‌ 
இறங்கிய இடம்தான்‌ இது. இது இருந்த 
இடம்‌ இன்னும்‌ கண்டுபிடி ச்கப்பட 
வில்லை. ஒருவேளை இக்கால வாடி -ஏல்‌ 
-எசால்‌ என்ற ஒடையாக இருக்கலாம்‌. 


301 


அலைந்து திரிதல்‌ (WANDER) 

பழைய ஏற்பாட்டில்‌, ஒருவரோ ஒரு 
குழுவினரோ இடம்‌ வீட்டு இடம்‌ 
பெயர்ந்து பயணம்‌ செய்வதை இச்சொல்‌ 
குறிக்கிறது. இவ்வாறு, காயின்‌ “நாடோடி 
யாக அலைந்து திரிவார்‌” (அதி 4:12.10. 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ பாலைநிலத்தில்‌ 
நாற்பது ஆண்டுகள்‌ அலைந்து திரிந்தனர்‌ 
(எண்‌. 24:19; எபி 11:39. சில இடங்களில்‌ 
வழி தவறிப்‌ போதலையும்‌, எந்தோக்கமூம்‌ 
இன்றி திரிவதையும்‌ இச்சொல்‌ குறித்தது 
(ஆதி 37:15: யோபு 12::24-25; சங்‌ 107:4.40). 

இச்சொல்‌, சிறப்பான முறையில்‌, 
இறைவனிடமிருந்து விலகுவதையும்‌, 
அவரது கற்பனைகளை விட்டுத்‌ தவறிச்‌ 
செல்வதையும்‌ குறிக்கிறது (சங்‌ 119:10.21; 
பழ 5:6; 21:16; எரே 14:10). புதிய ஏற்பாட்டில்‌ 
இப்பொருள்‌ முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 
அப்படி உண்மையிவிருந்து தவறிப்‌ 
போகும்போது பேராபத்து நிலவியது 
(1 தமோ 1:6: 6:10; 2 திமோ ச்‌:ச்‌; யாக்‌ 5:19; 
யூதா 13. 


அல்மோதாது (ALMODAD - 

அன்புக்குரியவர்‌, அளப்பரியது 
யொக்கிதானின்‌ பதிமூன்று புதல்வர்‌ 

கனில்‌ முதலவர்‌. ஏபேரின்‌ பேரன்‌. தெற்கு 


அரேபிய நாட்டு மக்களின்‌ மூதாதை 
என்று கருதப்படுகின்றார்‌ (அதி.10:26: 1 
நாள்‌ 1:20). எழுபது நாவில்‌ இருப்பது 


போல இந்தப்‌ பெயரானது அநேகமாக 
"எல்மோதாத்‌” என்று வாசிக்கப்பட வேண்‌ 
டி.யிருக்கலாம்‌. இதன்‌ பொருள்‌ “கடவுள்‌ 
ஒரு நண்பர்‌" என்பது. 


அல்லேலுயா (ALLELUJAH - 
ஆண்டவர்‌ போற்றி) 

புகழ்தலின்‌ ஒரு கட்டளை அறை கூவ 
லாகும்‌. யுதப்‌ பாரம்பரியப்படி. அறியப்‌ 
படாத சொல்விலக்கணத்தோடு கூடிய, 
மிகப்‌ பழைய வழிபாட்டு அறைகூவலா 
கும்‌. எபிரேய வாசகத்தில்‌, இச்சொல்‌ 
இறைபெயரான “யாவே என்பதன்‌ கருக்க 
மான 'யா' வைக்கொண்ட கட்டளையைச்‌ 
சுட்டுகிறது. “யாவவேயைப்‌ போற்று” என்று 
பொருள்‌ கொடுக்கப்படும்‌, 

சங்கீதங்களில்‌ 5-ம்‌ புத்தகத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டிருக்கின்ற இறை புகழுரை 


அல்லேலூயா? 


அமைப்பு இது. அதோடு நாள்‌ ஆகம 
நூவிலும்‌ பயன்படுகிறது . 
1. மொழி ஆராய்ச்சி வினாக்கள்‌: 
“புகழ்தல்‌, புகழப்படுதல்‌- என்று 
பொருள்படும்‌ வேர்ச்‌ சொல்லில்‌ இருந்து 
இச்சொல்‌ சாதாரணமாகவும்‌, மத உணர்‌ 
விலும்‌ பயன்படுத்தப்பட்டி ருக்கிறது. பார 
வோனின்‌ பிரபுக்கள்‌ சாராள்‌ அழகாய்‌ 
இருந்தது கண்டு அவளைப்‌ புகழ்ந்து 
பேசினார்கள்‌ (அதி 12:15; 8 சாமு 14:85 
(அபிசலோழ்‌) கன்னியர்கள்‌ அவர்களு 
டய பாணநாளின் போது புகழப்படுகிறார்‌ 
கள்‌ (சங 79:65, அல்லது நகரின்‌ அரண்‌ 
சக்திக்கு (எண்‌ 26:12). ஆயுதங்கள்‌ 
அணிந்து கொள்வதற்கு அரசன்‌ தன்‌ 
னையே புகழ்ந்துகொள்ளலாம்‌ 0 அர 
20:11; பழ 27:2; எரே 9:28-2). மக்கள்‌ 
அரசரைப்‌ புகழ்கிறார்கள்‌ நாள்‌ 23:12. 
அதைப்‌ போலப்‌ பெலிஸ்தியர்கள்‌ தங்கள்‌ 
கடவுளான தாகோனைப்‌ புகழ்ந்தார்கள்‌ 
நீதி 16:20. இஸ்ராயேவர்கள்‌ தங்கள்‌ கடவு 
ளையும்‌ யாவே அவருடைய வார்த்தை 
யையும்‌, பெயரையும்‌ புகழ்ந்தார்கள்‌ ( 
நாள்‌ 23:5; எரே 20:13: சங்‌ 56:கி), 


ச. சமயத்தில்‌ வழக்கு : (௮) சங்கீதங்களில்‌:- 

“அல்வலெலூயாவைக்‌” கொண்டிருக்கும்‌ 
சங்கீதங்கள்‌, உலகைப்‌ படைப்பதில்‌ (சங்‌. 
104) அல்லது இஸ்ராயேல்‌ வரலாற்றில்‌ 
குறிப்பாக எகிப்தில்‌ இருந்து அடைந்த 
விடுதலையில்‌ (சங்‌ 105: 106; 195). அண்ட 
வருடைய ஆற்றலையும்‌ ஞானத்தையும்‌ 
போற்றுகின்றன. சிலைகளை விட ஆண்ட 
வருடைய வவிமைமிக்க கரங்களின்‌ ஆசீர்‌ 
மேன்மையானது (5. அதனால்‌ புற 
வினத்தாரும்‌ அதைப்‌ புகழ்ந்து பாடுவர்‌ 
(7). ஒரு தணி மனிதனுடைய வாழ்வில்‌ 
ஆண்டவரின்‌ வாழ்வு கொடுக்கும்‌ சக்தி 
காணக்கூடியது, அராதிக்கக்‌ கூடியது 
(116). அல்லேலூயா சங்கீதங்கள்‌ (ச8-150) 
என்று சொல்லப்படுகின்ற இந்த சங்கீதங்‌ 
கன்‌, ஆண்டவர்‌ இதுவரை செய்த எல்லா 
நன்மைகளுக்கும்‌ செய்துகொண்டி ருப்ப 
தற்கும்‌, செய்யப்போகிற செயல்களுக்கும்‌ 
பொதுவாக நன்றி கூறிப்‌ புகழ்ச்சிக்‌ கீதம்‌ 
பாடுகின்றன. நாளாகமம்‌, இவை பாடப்‌ 
படுவதை, குறிப்பாக எருசலேம்‌ வழிபாட்‌ 
பூல்‌ பாடப்படும்‌ முறையை எழுத்துக்‌ கூறு 


அ வ்ேேல்‌ 


கிறது. வெவ்வேறுபட்ட பாடற்‌ குழுவின்‌ 
சால்‌ அல்லது சபையினரால்‌ அல்லே 
லூயா மாறிமாறிப்‌ பாடப்பட்டு வந்தது 
(சங்‌ 18519 தொ; காண்க 1 நான 16:50). 
இந்தப்‌ பாடுதல்தான்‌ தாவீதால்‌ நிறுவப்‌ 
பட்ட * நியமனப்படு லேவியர்களின்‌ 
முக்கியக்‌ கடமையாகும்‌ காண்க, 1 நாள 
23:5; நெக 12:24). சில காலத்தில்‌ அல்லே 
வின்‌ ஓவ்வொரு வரிக்குப்பின்‌ அல்லே 
லூயா என்று சொல்லப்பட்டு வந்தது. 
சங்கீத நூவில்‌ இச்சொல்‌ 24 தடவை 
காணப்படுகிறது . (சது 104-206; 11-114; 
15-117; 735; 146-150). பொதுவாக இது 
சங்கீதத்தின்‌ தொடக்கத்திவோ (08:1; 11:1; 
ப2:) அல்லது சங்கீதத்தின்‌ முடிவிலோ 
(04:35; 105:45; 15-1) அல்லது இரண்டு 
இடத்திலுமோ (113:135; 146-150) வருகிறது. 
135:3; 147:1-இல்‌ இது பொருளுக்கு அவசிய 
மாகிறது. இவற்றைத்‌ தவிர, இச்சொல்‌ 
வழிபாட்டு வாய்ப்பாடாகத்‌ தெரிகிறது. 
இத்தகைய “அல்லேலூயா” சங்கீதங்கள்‌ 
ஆல்யப்பணியில்‌ பயன்பட்ட பாடல்களில்‌ 


இருந்து தொகுக்கப்பட்டி ருக்கலாம்‌ 
(காண்க: 106:40. அங்கு இவை மாறி 
மாறிப்‌ பாடப்பட்டி ௬க்க வேண்டும்‌ 


(காண்க 1 நாள்‌ 16:4.0). 
(ஆ எருசலேமிற்கு வெளியே உள்ள சடங்கு 
முறை:- 

எகிப்திய யுதர்கள்‌, அரசனின்‌ யானை 
களிடமிருந்து தப்புவிக்கப்பட்டதால்‌, 
அலக்சாந்திரியாவிற்கு வீட்டிற்குச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ புகழ்ந்து அல்வேலூயா 
என்று பாடிச்‌ சென்றார்கள்‌. இறுதி நாட்‌ 
களில்‌ மீட்கப்பட்ட எருசலேம்‌ வீதிகளே 
பாடும்‌ கோபி 13:19. திருவெளி 19:1.3-4. 
6-இல்‌ விண்ணஃப்‌ பாடற்குழு அல்லே 
லூயா பாடுகிறது. இதில்‌ வான தூதரின்‌ 
பாடற்குழுவும்‌, 24 முதியவர்களும்‌, நாண்கு 
உயிர்களும்‌ இறைவனது மீட்பையும்‌, மகி 


மையையும்‌, ஆற்றலையும்‌, செம்மறியின்‌ 
திருமணத்தையும்‌ இந்த அறை கூவலால்‌ 
கொண்டாடுகின்றனர்‌. 


(இ) கிறிஸ்தவ சபைகளில:- 

கிறிஸ்தவ சபைகளின்‌ வழிபாட்டில்‌ 
பயன்படுத்துகின்ற முறை பலவகைப்‌ 
பட்டது. கிழக்கிந்திய திருச்சபைகளில்‌ 
இசை மேன்மையோடு கூடிய நீண்ட உயி 


302 


ரோட்டமான மரபு இருக்கிறது. பெத்தில 
கேமில்‌ ஏரோனிமு வாசகங்களுக்குப்‌ பின்‌ 
சபையினர்‌ இதைப்பாடுவதைக்‌ கண்டார்‌. 
அவர்‌ பாப்பு தமசுசிடம்‌ சொல்லி உரோ 
மையில்‌ உயிர்ப்பு விழாச்சடங்கில்‌ அறி 
முகுப்படுத்தச்‌ செய்தார்‌. இந்தப்‌ பழக்க 
மானது மேலும்‌ மேலும்‌ பெருகி முதலாம்‌ 
அரோகோரியார்‌ எல்லாச்‌ சடங்கிலும்‌ 
இதைச்‌ சேர்த்தார்‌. இறுதி அசை யா 
வைப்பாடுவதில்‌ ஏற்படும்‌ தவறுகளைத்‌ 
தவிர்ப்பதற்காக அவர்‌ அதைக்‌ குறுகிய 
வரிகளோடு இணைத்து வைத்தார்‌ எ.கா. 
கரு 5:8; 7:18; 85:8; 95:1; 98:1; 147-12). 

லூத்தர்‌ (1525-ல்‌) அவயவேலூய! 
சொல்வைத்‌ “திருச்சபையின்‌ நித்திய குர 
வாக” வாசகங்களின்‌ முடிவில்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. அனால்‌ 1526-இல்‌ அதை 
அகற்றினர்‌. வெற்றி பெறவில்லை. உரோ 
மன்‌ பூசைப்‌ புத்தகத்திலும்‌ பிரிவினைச்‌ 
சகோதரர்களின்‌ திருச்சடங்குகளிலும்‌, 
உயிர்ப்பு விழாவிற்கும்‌, ஐம்பதாம்‌ விழா 
விற்கும்‌ டைப்பட்ட நாட்களில்‌ இரு 
முறை அல்லேலூயா வருகிறது. தபசு 
கால நாட்களில்‌ அல்லேலூயா பாடப்படு 
வில்லை, 


அல்லேல்‌ (HALLEL - போற்று நீ 
ஆண்டவரை) 

ஆண்டவருக்குப புகழ்ச்சிப்‌ பாடல்‌. 
இறைவனைப்‌ போற்றுதல்‌ லேவியரின்‌ 
கடமையில்‌ ஒன்றும்‌ (2 நாள 7:6; எஸ்‌ 3:1] 
அன்றாட காலை செபத்தைச்‌ சேர்ந்தது 
மாகும்‌ (சங்‌ 145-50), இப்பெயர்‌ யூதப்‌ 
பாரம்பரியப்படி விழாக்காலங்களிலும்‌, 
அன்றாட காலைச்‌ செபத்திலும்‌ பயன்‌ 
பட்ட சில குறிப்பிட்ட சங்கீதங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படுகிறது. 

அ.மு. முதல்‌ நாற்றாணடு மரபின்படி. 
எகிப்திய” அல்லேல்‌ (சங்‌ 03-118; காண்க 
114-). மோசேயால்‌ எழுதப்பட்டவையா 
கும்‌. இவை இஸ்ராயேல்‌ வரலாற்றில்‌ 
இறைவனது செயல்களை யாத்திரையி 
விருந்து எடுத்துக்கூறுவதால்‌ இப்பெயர்‌ 
பெற்றன. இவை முக்கிய வருடாந்திர 
விழாக்களிலும்‌, அமாவாசைக்‌ கொண் 
டாடத்திலும்‌ பாடப்பட்டன . பாஸ்கா 
விருந்தின்போது வீடுகளில்‌ சொல்லப்‌ 
பட்டு வந்தது (மத்‌ 26:90). பாஸ்காவின்‌ 


303 


இரண்டாவது அிண்ணத்திற்கும்‌ உணவுக்‌ 
கும்‌ முன்‌ சங்‌ 19-114-உம்‌ உணவுக்குப்‌ 
பின்னும்‌, ஆனால்‌ நான்காவது கிண்ணத்‌ 
திற்கு முன்னும்‌ சங்‌ 115-118-உம்‌ பாடப்‌ 
பட்டன. மிஸ்னாவின்படி. பாஸ்கு செம்‌ 
மறி கொல்லப்பட்டபோது லேவியர்‌ இச்‌ 
சங்கிகதங்களைப்‌ பாடினர்‌. ஒருவேளை, 
இந்த அல்லேவின்‌ ஒரு பகுதியைத்தான்‌, 
இயேசுவும்‌ அவரது சீடர்சளும்‌ இறுதி 
உணவின்‌ முடி. வில்‌ பாடியிருக்க 
வேணடும்‌ (மத்‌ 26:50; மாற்‌ 14:26). 


தால்மூது, மிஸ்னா ஆகிய பாரம்பரி 
யங்கள்‌ சங்‌ 136-ஜஐயும்‌, மற்று பாரம்பரியங 
கள்‌ சங்‌ 135-16 அலவது 120-146யும்‌ 
பெரிய அவலேல்‌' என்றழைக்கின்‌ றன. 
இது மழை அளித்ததற்கும்‌ (235:). எல்லா 
உயிர்களுக்கு உணவ அளிப்பதற்கும்‌ 
(35:25) இறைவனைப்‌ போற்றுகிறது. இது 
அன்றாடக்‌ காலைச்‌ செபத்தில்‌ பாடப்‌ 
பட்டது. 


இறைவனது அற்றல்மிக்க செயல்‌ 
களுக்காக அவரைப்‌ போற்றுகிறது. சங்‌ 
1335 மாறிமாறி பாடும்‌ அமைப்பைக்‌ 
கொணயுிளளது. 


சங்‌ 146-150 என்ற தொகுப்பும்‌ அல்‌ 
லேவ தொகுப்பு என்றழைக்கப்படுகிறது 
இதுவும்‌ காலைச்செபத்தில்‌ பயன்பட்டது. 


அல்லோகசு (HதLLOHESH - தணிந்த குரவில்‌ 
பேசுபவர்‌, மிந்திரக்காரர்‌) 

நெகமியாவின்‌ தவைமையில்‌, எருச 
லேமின்‌ சுவர்களைப்‌ பழுதுபார்ப்பதற்குத்‌ 
தன்னுடைய புதல்வியரோடு உதவி செய்த 
சவலூபமின்‌ தந்தையாவார்‌. எஸ்ராவின்‌ 
உடன்படி க்கையில்‌ கசையொப்பமிட்டவர்‌ 
களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ (நெக 10:22. 


அல்லோகனஸ்‌ சுப்ரீம்‌ 
(ALLO GENES SUPREME) 

பண்டை எகிப்திய மொழியின்‌ திரிபு 
மொழியில்‌ அமைந்த ஒர்‌ அறிவு நெறிக்‌ 
கோட்பாட்டு நூல்‌. கெனோபோஸ்கியோ 
னால்‌ 1946-இல்‌ சண்டுபிடி க்கப்பட்டது. 
போர்பிரியின்‌ சான்றுப்படு பலாத்‌ 
தினஸ்‌ எதிர்த்து போராடிய ஐந்து 
வெளிப்பாட்டு நூல்களில்‌ ஒன்றாகும்‌. 
மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 


அவதூத 


இயற்றப்பட்ட செத்தியன்‌ நூல்‌ தொகுப்‌ 
பாகத்‌ தெரிகிறது. 


அல்லோன்‌ (0 - ஓக்‌ மரம்‌, எருது] 
சிமியோன்‌ கோத்திரத்தின்‌ ஒரு 

இளவரசன்‌. எதாயாவின்‌ மகன்‌, செமா 

யாமவின்‌ வழித்தோன்றல்‌ 0 நாள்‌ 4:47), 


அல்லோன்‌ - பாக்கூத்து 
தLLON - BACUTH - அழுகையின்‌ ஓக்‌) 
ரெபெக்காளின்‌ தாதியான தெபோரா 
அடக்கம்‌ செய்யப்பட்ட இடம்‌. பெத்தே 
லுக்கு அருகில்‌ உள்ளது (அதி 35:௫, 
இவ்விடம்‌ இறைவாக்கினி தெபோரா நீதி 
வழங்கிய பேரீச்ச மரம்‌ இருந்த இடமாக 
இருந்தால்‌, இது இருந்த இடம்‌ பெத்‌ 
தேலுக்கும்‌ இராமாவிற்கும்‌ இடையில்‌ 
குறிக்கப்படலாம்‌ ௫தி 4:5). இரண்டிலும்‌, 
புனித மரத்தடியில்‌ வழிபாடு குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. 1 சாமு 10:3-இல்‌ உள்ள 
அழுகைக்‌ கருவாலியும்‌ தாபோர்‌ மலையி 
வான்‌ கருவாலியும்‌ ஒன்றுதான்‌ என்று 
சில அறிஞர்கள்‌ கருதுகின்‌ றார்கள்‌. 


அவதூறு, பழி (SLANDER) 

பழைய ஏற்பாட்டில்‌ மற்றவருடைய 
பெய்ரைக்‌ கெடுப்பதற்காக அல்வது 
அவரை அழிப்பதற்காகப்‌ பேசப்படும்‌ தீய 
பேச்சுக்களைக்‌ குறிக்கப்‌ பல எபிரேய 
சொற்கள்‌ பயன்பட்டு ருக்கின்றன (2 சாமு 
16:1-4; 19:24-50; 1 அர 21:8-1ல. இந்த வார்த்‌ 
தைக்கும்‌, ஒன்பதாவது கட்டளைக்கும்‌ 
தொடர்பு லேவி 19:16-இல்‌ காணப்படு 
அறது. பிறருடைய பெயரைக்‌ கேடுப்ப 
வன்‌ இறைவனுடைய சட்டத்தை வெறுத்து 
ஒதுக்கிவிட்டான்‌ , தீர்ப்புக்குள்ளாயிருக்‌ 
கிறான்‌ என்று காட்டுகிறது (சங்‌ 50:20: 
101:5; எரே 6:28; 9:4; எச 22:9). பெரும்கேடு 
விளைவிக்கக்‌ கூடிய கருவியாக நாவு 
கருதப்பட்டது (சங்‌ 57:4; பழ 17:4-ம்‌; எரே 
9:8: காண்க: யாக்‌ 3:1-12). 


புதிய எஏற்பாட்டி லே சகோதரனுக்கு 
எதிராக பேசுவது ( பேதுரு 2: வாய்மை 
யில்லாதது மட்டுமல்ல, அது முதலா 
வதாக அன்பின்னமையை உள்ளடக்குகிறது. 
புற இனத்தாரின்‌ தனித்தன்மை வாய்ந்த 
குணமாக இது கருதப்பட்டது 0 பேதுரு 
2:12: 4:75), விசுவாசிகளின்‌ ஒுடும்பங்களிலே 


அவரான்‌ 


இந்தப்‌ பழக்கத்தைப்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியாது யாக்‌ 4:11). புறணி பேசுதல்‌ 
ப்‌ தீமோ 3:11; 2 தீமோ 3:3. தீத்‌ 2:3. பழிச்‌ 
சொல்‌ (மத்‌ 15:19; மாற்‌ 7:27-22: எபே 4:32; 
கொலோ 3:8-9 ஆகியவை தவிர்த்து 
ஒதுக்கப்பட வேண்டும்‌. 
அவரான (கங்க! - வெளிறிய) 
மத்தத்தியாவின்‌ நான்காவது புதல்வ 


ராகிய எலயாசரின்‌ பட்டப்பெயர்‌ 
'அவரன்‌' எனப்படும்‌. இவ்‌ வீரனுக்கு 
உகந்த முறையில்‌ பேத்து செக்கரியா 


என்ற இடத்தில்‌ இறந்தார்‌ ( மக்‌ 6:40-40). 
அவறை (BEANS) 

ஒரு காராமணி வகையைச்‌ சேர்ந்த 
ஒரு பருப்பு வகைச்‌ செடி. சில சமயம்‌ 
பெரும்பயறு என்றழைக்கப்படுகிறது. இச்‌ 
செடி சத்துள்ள உணவைக்‌ கொடுப்ப 
தால்‌ இது புர்வீக காலத்திலிருந்தே 
பயிரிடப்பட்டது. தாவீது மகனாயிமில்‌ 
இருந்தபொழுது அவருக்கு கொண்டு 
வரப்பட்ட உணவுப்பொருட்களில்‌ இதுவும்‌ 
ஒன்றாக இருந்தது ( சாமு 17:28. இது 
மற்ற தானியங்களோடு சேர்க்கப்பட்டு, 
எருசலேமின்‌ முற்றுகையைக்‌ குறிக்கும்‌ 
பொருட்டு, மட்டமான ரொட்டி செய்யப்‌ 
பட்டது (எச 4:9. 


அறுவடைக்குப்‌ பிறகு கோதுமை 
சுத்தம்‌ செய்யப்பட்ட துபோல இவையும்‌ 
சுத்தம்‌ செய்யப்பட்டன, மேலும்‌ பச்சைக்‌ 
காயானது காய்கறிகள்‌ போல்‌ சமைக்கப்‌ 
பட்டது. 


அவிசுவாசம்‌ (UNBELIEF)} 

அவிசுவாசமானது இறைமக்களைப்‌ 
பற்றியது என்பதால்‌, புறவினத்தாருடைய 
சிலை வழிபாட்டினின்று மாறுபட்டு. 
இறைவிசுவாசத்திற்கு மனம்‌ மாறு தலைக்‌ 
கோருகிறது. இறைமக்களிடையே அவிசு 
வாசிகள்‌ இருப்பது விசுவாசிகளுக்கு 
எப்போதுமே ஒர்‌ இடறலாக உள்ளது. 
இயேசு கிறிஸ்துவோடு முரண்பட்ட ஓர்‌ 
இஸ்ராயேவனின்‌ அவிசுவாச மானது 
ஒவ்வொரு கிறிஸ்தவணின்‌ இதயத்திலும்‌ 
“இடைவிடாது வேதனையை” (ரோ 9:2 
ஏற்படுத்த வேண்டும்‌. 

அவிசுவாசம்‌ என்பது இறைவன்‌ 
இருப்பதை மறுப்பதோ, அல்லது கிறிஸ்து 


304 


வின்‌ இறைத்‌ தன்மையை நிராகரிப்பதோ 
மட்டுமல்ல. இணறைவார்த்தையின்‌ அடை 
யாளங்களையும்‌ சகாட்சியங்களையும்‌ 
அறிந்து கொள்ள தவறுவதும்‌, அதற்கு 
கீழ்படிய மறுக்கின்ற நிலையினையும்‌ (இத) 
குறிக்கின்றது. விசுவசித்தல்‌ என்பதனு 
டைய எபிரேயச்‌ சொல்வின்‌ சொலவ்விணக்‌ 
கப்படி விசுவாசியாமை என்பது இறை 
வனுக்கு 'ஆமென்‌' என்று சொல்லாமலி 
ருப்பதாகும்‌. இது, இறைவன்‌ மனிதனு 
டன்‌ ஏற்படுத்தி நிலைப்படுத்த விரும்புகிற 
உறவினை மறுப்பதாகும்‌. இம்மறுப்பா 
னது பல்வேறு வழிகளில்‌ தன்னை வெளிப்‌ 
படுத்துகிறது. இறைபற்றற்ற மனிதன்‌ 
இறைவன்‌ இருப்பதைப்பற்றி கேள்வி 
எழுப்புகிறான்‌ (சங்‌ 4:10: ஏளனம்‌ புரிபவன்‌ 
வரலாற்றில்‌ இறைவனுடைய செயல்படும்‌ 
பிரசன்னத்தைப்‌ பற்றியும்‌ கேள்வி எழுப்பு 
கிறான்‌ (ஏச 5:19: வலுவற்ற இதயத்தை 
உடையவன்‌ அவருடைய அன்பு மற்றும்‌ 
ஆற்றலைப்‌ பற்றி கேள்வி கேட்கிறான்‌; 
சலகக்காரன்‌ அவருடைய மேலாண்மை, 
விருப்பம்‌ போன்றவற்றைப்‌ பற்றி கேள்வி 
கேட்கிறான்‌. இப்படி கூறிக்‌ கொண்டே 
போகலாம்‌. அவிசுவாசம்‌ சிலை வழி 
பாட்டினின்று முற்றிலும்‌ மாறுபட்ட 
தாகும்‌; அடிப்படைத்‌ தன்மை கொண்டது. 
இதிலே பலதரத்தைக்‌ காணலாம்‌. ஒரளவு 
விசுவாசத்துடன்‌ இணைந்தும்‌ காணப்‌ 
படும்‌. விசுவாசத்தை எளிதில்‌ நம்ப முடி. 
யாமலிருப்பது அகியவற்றிற்‌ கிடையே 
யுள்ள வரையறை எல்லையானது வெவ 
வேறு மனிதர்களிடையே காணப்படுகிறது 
என்பதைவிட, ஒவ்வொரு மனிதனுடைய 
இதயத்திலும்‌ உய்த்துணரப்படுகிறது (மாற்‌ 
9:24). 


1. இஸ்ராயேவில்‌ அவிசுவாசம்‌ 

விசுவாசத்தின்‌ தெளிவற்ற எதிர்நிலை 
அவிசுவாசமாகும்‌. விசுவாசத்தின்‌ முழு 
வரலாற்றையும்‌ இங்கு எடுத்துக்கூறப்‌ 
போவதில்லை . தேர்ந்தெடுக்கப்பட்ட 
மக்களின்‌ இரு முக்கிய சூழ்நிலைகளை 
எடுத்துக்காட்டினால்‌ போதுமானது. 
இவை, அவிசுவாசம்‌ நிகழக்கூடிய இரு 
வகை வழியின்‌ பண்புகளை எடுத்துக்‌ 
காட்ட வல்லன. ஒன்று அவர்களிடையே 
விசுவாசக்‌ குறைவைக்காட்டி௰ பாலைவன 


305 


வாழ்க்கை. மற்றது வாக்களிக்கப்பட்ட 
நாட்டில்‌ வாழ்க்கை. அங்கு விசுவாசத்‌ 
தின்‌ முன்னுருவங்களை அவர்கள்‌ ஏற்‌ 
கனவே கொண்டிருந்தனர்‌. 


1. எபிரேயரின்‌ முணுமுணுப்பு:- பாலை 
வனத்தில்‌ மக்களுடைய நம்பிக்கையற்ற 
நிலையினை க குறிப்பிட வரலாற்று ஆசிரி 
யார்கள்‌ பல்வேறு சொற்றோடர்களைப்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. தடை செய்பவர்‌ 
களாகவும்‌ கீழ்படிய மறுப்பவர்களாகவும்‌ 
உள்ள எண்‌ 12:90) உப 32:15) குழப்பக்‌ 
காரர்கள்‌ காண்‌ 20:10: உப 9:24); வணங்கா 
கழுத்துடைய மக்கள்‌ யாத்‌ 32:9; 34:39; உப 
9:29; எரே 7:20: ஏச 48:4); மற்றும்‌ குறிப்பாக 
முணுமுணுப்பவர்கள்‌. இயேசுவை விசுவா 
சிக்க மறுக்கின்ற சீடர்களையும்‌ புதர்களை 
யும்‌ குறிப்பிடுவதற்கு யோவான்‌ கடைசி 
சொற்றொடரைப்‌ பயன்படுத்துகிறார்‌ 
யோவா 6:41. 4. 6). இதை யாத்‌ 15-17 
மற்றும்‌ எண்‌ 14-17 அசிய இரு பகுதிகள்‌ 
விளக்குகின்‌ றன . எகிப்தில்‌ தாங்கள்‌ 
உண்ட நல்ல இறைச்சியை இப்போது 
இழந்து நிற்கும்‌ மக்கள்‌, பாலைவனத்தில்‌ 
தாங்கள்‌ பசியினாலும்‌ யாத்‌ 16:8: எண்‌ 
11:4-5, தாகத்தினாலும்‌ (யாத்‌ 15:84; 17:3; 
எண்‌ 20:2-9 இறந்து விடுவோமோ என்று 
அஞ்சுகின்றனர்‌. அல்லது மன்னாவி 
னால்‌ வெறுப்புற்று பொறுமையற்றவர்‌ 
களாகின்றனர்‌ எண்‌ 214-9). அல்வது 
வாக்களிக்கப்பட்ட நாட்டில்‌ தாங்கள்‌ 
நுழைவதை தடுக்கின்ற எதிரிகளுக்கு 
அவர்கள்‌ அஞ்சுகின்றனர்‌ (எண 14:1; யாத்‌ 
14:10. அவர்கள்‌ கண்ட அரும்‌ பெருஞ்‌ 
செயல்களை மறந்துவிடுகின்றனர்‌ (சங்‌ 
77:105). மோசேக்கும்‌ அரோனுக்கும்‌ எதி 
ராக முணுமுணுப்பதன்‌ மூலம்‌, உண்மை 
யில்‌ இறைவனுக்கு விரோதமாக முணு 
முணுத்து யாத்‌ 16:7-8; எண்‌ 14:27; 16:1 
அவரது நன்மைத்தனம்‌ மற்றும்‌ வல்லமை 
மீது கேள்வி எழுப்புகின்றனர்‌ (உப 8:2. 
அச்சத்தின்‌ ஒருவகையாகிய நம்பிக்கை 
யற்ற நிலையானது, தமது வாக்குறுதி 
களை உடனே நிறைவேற்றுமாறு இறை 
வனை கோருவதில்‌ அடங்கியுள்ளது. இது. 
உடன்படிக்கையை உருவாக்கிய இறை 
_ வனுக்கு விரோதமாக மிரட்டுதலின்‌ ஒரு 
வடிவாகும்‌. இது அவரில்‌ விசுவாசம்‌ 


அவிசுவாசம்‌ 


கொள்ளாமையாகும்‌ எண்‌ 14:1); அவரது 
குரலுக்கு கீழ்ப்படியமையாகும்‌ (2:22; 
அவரை சோதித்து அவருடன்‌ சச்சரவு 
செய்வதாகும்‌ யாத்‌ 17:7; இறைவனை 
ஏளனம்‌ செய்வதும்‌ அகும்‌. 


இறைவனுக்கு எதிராக முணுமுணுப்‌ 
பதன மற்றொரு வழி “பொன்‌ கன்றுக்‌ 
குட்டி யின்‌ “ உருவத்தைச்‌ செய்து 
அவருக்கு உருவம்‌ அளிப்பதாகும்‌ யாத்‌ 
2௪; உப 9:12-28). அவர்களுடைய நிலைக்கு 
இறங்கி, அவர்களது இரக்கத்திற்கு உட்‌ 
பட்டவராக இருக்க விரும்பாத இறைவன்‌ 
மேல்‌ எபிரேயர்கள்‌ ஆதிக்கம்‌ செலுத்த 
விரும்பினர்‌. 'எரோபயாமின்‌ பாவம்‌' 
எனப்படும்‌ அவிசுவாசத்தில்‌ அதே 
போன்ற பாவம்‌ வட அரசின்‌ கணித்‌ 
தன்மையாக உள்ளது ப அர 12:28 தொ: 
16:31.3). இறைவன்‌ மேல்‌ ஆதிக்கம்‌ 
கொள்எவிரும்பியதால்‌, அவர்கள்‌ நாடு 
கடத்தப்படும்‌ வரை குறிகூறுதல்‌, மந்திரம்‌ 
மற்றும்‌ சூணியம்‌ ஆகியவற்றை கடைபிடித்‌ 
தனர்‌ (1 சாமு 18:9-25; 2 அர 9:28; 17:17. யாத்‌ 
82:17: ஏ௫ 2:6; மிக்‌ 3:87; எரே 27:9; எச 12:24: 
உப 18:10 தொ). இதனாலேயே அவர்கள்‌ 
போலி இறைவாக்கினர்களின்‌ துணை 
யையும்‌ நாடினர்‌ எரே 4:10). 


2. பிளவுப்பட்ட இதயத்தையுடைய 
இஸ்ராயேல்‌:- உண்மையில்‌ மக்கள்‌ பால 
ஸ்தீனத்தில்‌ அவிசுவாசம்‌ மற்றொரு 


வடிவம்‌ எடுத்தது, ஆனால்‌ குற்றத்தன்மை 
யில்‌ அது குறையவில்லை. அவர்கள்‌ குழு. 
யேறிய நாடு அல்லது சூழ்ந்துள்ள நாட்டு 
கடவுள்களுடன்‌ ஒப்பந்தம்‌ செய்துக்‌ 
கொண்டனர்‌. யாவே எந்த பிளவையும்‌ 
ஏற்பவராக இல்லை. எவியா போதிப்பது 
போல எத்தனை நான்‌ இருமனத்தோ 
ராய்த்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருக்கப்‌ 
போகிறீர்கள்‌? ஆண்டவர்தாம்‌ இறைவன்‌ 
என்றால்‌ அவரைப்‌ பின்பற்றுங்கள்‌: 
பாகால்‌ கடவுளானால்‌ அவனைப்‌ பின்‌ 
பற்றுங்கள்‌” பீ அர 18:8). அவ்வாறே, 
யாவே மட்டுமே அளிக்கக்கூடிய உதவிக்‌ 
காகப்‌ புறவினத்தாரை நோக்குகின்ற 
ஓசே 7:11-19) பிளவுபட்ட இதயத்திற்கும்‌ 
ஒசே 10:9 எதிராக இறைவாக்கினர்கள்‌ 
போராடுகின்‌ றனர்‌. விளைச்சலையும்‌ 
மந்தையையும்‌ தங்களது தலைவர்‌ மற்றும்‌ 


அவி்சவாசம்‌ (சொடர்ச்ச]] 


துணையாளரின்‌ கொடைகளாக பார்ப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, இனப்பெருக்க 
வளமைச்‌ சடங்குகளில்‌ இஸ்ராயேல்‌, 
தங்களது அன்பர்களாகிய கானானிய 
கடவுளர்களிடபிருந்து உடன்படி க்கையின்‌ 
பொருட்களை தேடிச்‌ செல்கிறது (2:4-15), 
அவிகவாசமானது, தவறாமல்‌ றை 
புனைப்‌ பின்பற்றி (உப 1:36; எண்‌.]4:84; 
38:1), முழுவதும்‌ இறைவனுக்கே உரிய (0 
அர ௪:25; 1:4 நிறைவான பிரமாணிக்க 
மிக்க இதயத்தை கொண்டிருக்க 
வேண்டிய (உப 18:13; சங்‌ 17:20) அபிடேகம்‌ 
செய்யப்பட்ட மணமகளின்‌ விபச்சாரம்‌ 
ஆகும்‌ ஓசே 2:1-6; எரே 2-தீ: யாத்‌ 25) 


மனித சக்திகளால்‌ நிறைவேற்றப்பட 
முடியாவிடினும்‌, இக்குறிக்கோளானது 
என்றும்‌ நிலைத்துள்ளது. "உங்களிடம்‌ விக 
வாசம்‌ இல்லாவிட்டால்‌, நீங்கள்‌ நிலை 
பெற்றிருக்க மாட்டீர்கள்‌” என்று ஏசயா 
மக்களுக்கு தெளிவாக காட்டுகிறார்‌ ஏச 
7:9. இறைமக்களுக்கு இயலக்‌ கூடிய ஒரே 
வாழ்வாக விசுவாசம்‌ மட்டுமே உள்ளது; 
மற்ற எல்லா முறைகளையும்‌ அது ஒதுக்கி 
விடுகிறது (24:12- 15; 30:15-16). எரேமியா பின்‌ 
கூற்றுப்படி அவிசுவாசமானது படைக்கப்‌ 
பட்டவைகளைச்‌ சார்ந்திருப்பதிலும்‌, 
அவற்றின்‌ மீது ஒருவரது நம்பிக்கையை 
கொண்டி ருப்பதிலும்‌ அடங்கியுள்ளது 
(எபே 5:17; 7:4; 8:14; 17:5; 46:85; 49:4). “நீங்கள்‌ 
இறக்கும்போது நாமே உங்கள்‌ ஆண்டவர்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌” என்று 
எசக்கியேல்‌ நம்ப மறுப்பதன்‌ விளைவை 
சுட்டி க்காட்டுகின்றூர்‌ (௭௪ 6:1; 7:4: 1:10). 
அவிசுவாசமானது. ஏசயா இறைவாக்கு 
உரைத்தபோது இதயத்தைக்‌ கடினப்படுத்‌ 
துதலாக மாற்றுகிறது (ஏச 6:9-10). நாடு 
கடத்தப்பட்டதால்‌ மக்கள்‌ செவிடராகவும்‌ 
குருடராகவும்‌ ஆயினர்‌ ச 42:0; 43:9 
நாடோறும்‌ காலையில்‌ இறைவன்‌ 
எழுப்பக்‌ கூடிய செவிப்புலவனை உடைய 
ஓர்‌ உழியனை யாவே எழுப்பவேண்டும்‌ 
௫0:4-5). அவர்‌ மூலமாக, இறைவாக்கினர்‌ 
களின்‌ உயர்ந்த நம்பிக்கை நிறைவு 
செய்யப்படும்‌. இறைவனால்‌ அனைவரும்‌ 
கற்பிக்கப்படும்‌ நாளில்‌ அவிசுவாசம்‌ 
நின்றுவிடும்‌ எரே 31:53-34: ஏச 3443: 
யோவா 0:45). அப்போது யாவேதான்‌ ஒரே 


306 


இறைவன்‌ என்று எல்லோரும்‌ காண்பர்‌ 
(ஏச 43:10). 


॥. இயேசு கிறிஸ்‌ துவால்‌ எதிர்க்கப்படும்‌ 
நிலையில்‌ அவிகவாசம்‌ 

“நாங்கள்‌ அறிவித்ததை நம்பியது 
யார்‌?” எச 53:1; யோவா 12:04: உரோ 10:16) 
என்று ஊழியனைப்‌ பற்றிய இறைவாக்கு. 
களை இயேசு ஏற்கனவே நிறைவேற்றி 
யிருக்க வேண்டும்‌. இறைமகன்‌ மனிதன்‌ 
ஆனதையும்‌ மற்றும்‌ அவரது மீட்புப்‌ 
பணியையும்‌ ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற 
இதயங்களில்‌ அவிசுவாசமானது வெற்றி 
பெறுகிறதாகத்‌ தோன்றலாம்‌. 

1. நாசரேத்தார்‌ இயேசுவால்‌ எதிர்‌ 
கொள்ளப்படுதல:- முற்காலத்தில்‌ யாவே 
யின்‌ பெயரால்‌ பேசிய இணறைவாக்கினர்‌ 
களை விசுவசிக்க வேண்டியிருந்தது. 
இயேசு இறைவார்த்தையின்‌ அதே நிலை 
யில்‌ தன்னுடைய வார்த்தையையும்‌ கூறு 
கிறார்‌. அவரது வார்த்தையை செயல்‌ 
படுத்தாமவிருப்பதென்பது, எவ்வித அதா 
ரமும்‌ இல்லாமல்‌ மணவின்மீது வீட்டை 
கட்டுவதற்கு ஒப்பாகும்‌ மாத்‌ 1:84-27. 
இத்தகைய உரிமையானது மிகைபடுத்தப்‌ 
பட்டதாகத்‌ தோன்றுகிறது. "என்னைப்‌ 
பற்றி இடறல்படாதவன்‌ பேறுபெற்றவன்‌ " 
(மத்‌ 1:6). உண்மையில்‌ அவரது படிப்‌ 
பினைக்கும்‌ புதுமைகளுக்கும்‌ ஒரு பதி 
லாக இருப்பது பரிசேயரின்‌ வெளிவேட 
ஸூம்‌ (5:7, ப... ஏரிக்கரை நகரங்கள்‌ 
(1/:20-2ல்‌, எருசலேம்‌ (23:37-39), மற்றும்‌ 
அனைத்து யுதர்களின்‌ (8:10) அவிகசவாசமு 
மேயாயும்‌. அவர்களது விசுவாசமற்ற 
நிலையைக்‌ கண்டு இயேசுவே வியப்புறும்‌ 
அளவிற்கு (மாற்‌ :5, இயேசுவின்‌ ஆற்றல்‌ 
இத்தகைய அவிசுவாசத்தினால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்பட்டுள்ளது (மத்‌ 13:58). அயினும்‌ 
இந்த விசுவாசமின்மை, விசுவாசத்தின்‌ 
ஊற்றான தந்தையால்‌ வெல்லப்படக்‌ 
கூடும்‌. இயேசுவைபற்றிய மறைபொருளை 
அவர்‌ ஞானிகளின்‌ கண்களுக்கு மறைத்து 
மத்‌ 11:85-80), அவரது விருப்பத்தை 
நிறைவேற்றி, இஸ்ராயேவில்‌ எஞ்சியோரா 
கிய இயேசுவின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
சிறியவர்களுக்கு அளிக்கின்றார்‌ (02:46-50). 

ஆயினும்‌, விசுவாசிகளிடத்தில்‌, அவி 
சுவாசமானது பலவேறு படிகளை கோண 


307 


டுள்ளது. சிலர்‌ சிறிதளவு விசுவாசமே 


கொண்டவர்களாக உள்ளனர்‌. சீடர்கள்‌ 
புயலைக்கண்டு 6:26 அல்லது எழும்‌ 
அலைகளைக்கண்டு (14:02) அரசும்‌ 


போதும்‌, புதுமை செய்யும்‌ ஆற்றல்‌ பெற்றி 
ருந்தும்‌ அவ்வாறு செய்ய இயலாதபோ 
தும்‌ (7:17.20; 10:8) தங்களிடம்‌ அப்பம்‌ இல்‌ 
மாதபோது அவர்கள்‌ கவலைப்படுவதி 
லும்‌ (16:6; 6:24 இந்நிலை காணப்படுகின்‌ 
றது. இத்தோல்விகளைச்‌ செபம்‌ தீர்த்து 
வைக்கும்‌ மாற்‌ 9:28. இதன்‌ வழியாக, 
இயேசு பேதுருவின்‌ விசுவாசத்திற்கும்‌ 
உத்திரவாதம்‌ அளிக்கின்றார்‌ (லூக்‌ 22:92), 


2. பாஸ்கா மறையொருளின்‌ பிரசன்‌ 
னத்தில்‌: மகிமைக்கான பாதையாக சிலு 
வையை தேர்ந்தெடுக்கின்ற இறை ஞானத்‌ 
தை மனமானது கண்டிப்பாக ஏற்றுக்‌ 
கொள்ளவேண்டிய தருணத்தில்‌, அவிசு 
வாசமானது தனது சிகரத்தை அடை 
கிறது ௮ கொரி 1:21-24. இயேசுவினுடைய 
முடிவு அறிவிக்கப்படும்போது, இயேசு 
விற்கு இடறலாக இருக்கும்‌ அளவிற்கு 
பேதுரு தன்‌ தலைவரை பின்தொடர்வதை 
தவறிவிடுகிறார்‌ (மத்‌ 76:23. குறித்த காலம்‌ 
வந்தவுடன்‌ பேதுரு இடறல்படுகிறார்‌. 
இயேசு முன்னர்‌ கூறியவாறே, இயேசுவை 
மறுதவிக்கிறார்‌ (26:01-38,69-75), ஆயினும்‌, 
நீதிமன்றத்திற்கு முன்னர்‌ இயேசுவின்‌ 
சாட்சியாக இருக்க விரும்பினால்‌ 
(10:32-33, சீடன்‌ அதே சிலுவையை சுமக்க 
வேண்டும்‌ (16:24). அவருடைய சான்றுரை 
யானது மிக அரிதாக நம்பப்படுகின்ற 
உயிர்ப்பினையே உண்மையில்‌ குறிப்பிடு 
கின்றது (அ.ப.26:8). மனிதனுடைய இதயத்‌ 


தில்‌ அவிசுவாசமானது எவ்வளவு அழ 


மாக வேரூன்றியுள்ளதென்றால்‌, உயிர்த்த 
காட்சிகளின்‌ நேரத்திலும்‌ சீடர்களே அதை 
நம்புவதில்‌ மிக மந்தமாக இருந்தனர்‌ 
லூக்‌ 24:25.37.41: மத்‌ 28:17; மாற்‌ 16:11.13.14). 


॥. இஸ்ராயேவின்‌ அவிசுவாசம்‌ 
கட்டுவோர்‌ நூலைக்கல்லை விலக்குவர்‌ 
என்று இயேசு அறிவித்திருந்தார்‌ முத்‌ 
21:42). இக்கூற்றை ஆதித்திருச்சபை ஆற்ற 
வுடன்‌ நினைவு கூறுகிறது (அபக; 1 
பேதுரு 2:4.7). இஸ்ராயேலின்‌ மறுப்பிற்கு 
ஒரு சமயம்‌ அவர்களின்‌ அறியாமையை 
யும்‌ (அ.ப. 3:17; 13:27-29), மற்றசமயங்களில்‌ 


அவிசுவாசம்‌ (கொட்ர்ச் ச) 


அவர்களின்‌ குற்றத்தையும்‌ (2:24; 7:11: 10:34), 
காரணம்‌ காட்டுகிறது. தனது போதனை 
இஸ்ராயேலை மனந்திருப்பவில்லை என்‌ 
பதை மட்டுமன்று பெரும்பாலான யுதர்க 
ளால்‌ அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை 
என்று விரைவிலேயே அறிகிறது. இந்த 
புதியறிலை மறைபொருள்‌ மிக்கதாகவுள்‌ 
ளது. இறையியலார்களான பவுலும்‌ யோ 
வானும்‌ அதை எணபிக்க முயல்வார்கள்‌. 

1. புனித பவுலும்‌ விசுவசியாத 
மக்களும்‌:- தீவிரமிக்க ஸ்தேவானின்‌ 
(அ.ப.7:57-52 வாரிசாக மீதான்‌ றிய 
பவுல்‌, தனது பணியின்‌ ஆரம்பத்தில்‌, விசு 
வசியாது , கொடுமைப்படுத்தும்‌ யூதர்‌ 
களை, இறைசினத்திற்குக்‌ கையளிக்கின்‌ 
றார்‌ 0 தெச 2:16). அவர்‌ அவர்களை 
பிரமாணிக்கமுள்ள எஞ்சியுள்ள விசுவாசி 
களாக இனி கருதவில்லை. பின்னர்‌. 
போராட்டங்கள்‌ தளர்ந்து புறவினத்தார்‌ 
அனைவரும்‌ ஒட்டுமொத்தமாக விசுவா 
சத்தை தழுவிய நிலையில்‌ பவுல்‌ தனது 
மக்களுடைய அவிசுவாசத்தின்‌ மறை 
உண்மையை ஆராய்கிறார்‌. அது அவரை 
ஆழமாக துன்புற்ச்செய்கிறது உரோ 9:2: 
17:19-10. முக்கியமாக, தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட மக்களின்‌ ஒட்டு மொத்தமான மறுப்‌ 
பானது, இறைவனையும்‌ அவரது வாக்‌ 
குறுதிகளையம்‌ கேள்விக்குரியதாக்கி (0:0, 
விசுவாசத்திற்கு அபத்து உண்டு பண்ணு 
வதாக உள்ளது. மணித நிலையில்‌ அல்லா 
மல்‌ இறைஞானத்தின்‌ மறை பொருளில்‌ 
உரோ 9:11-இல்‌ அவர்‌ இப்பிரச்சினை 
க்குத்‌ தீர்வு காண்கிறார்‌. இறைவன்‌ தனது 
மக்களை ஒதுக்கிவிடவில்லை: தனது வாக்‌ 
குறுதிகளுக்குப்‌ பிரமாணிக்கமாய்‌ உள்‌ 
ளார்‌ 0:6-29). அப்போஸ்தலிக்க போதனை 
யின்‌ வாயிலாக கழ்படியாமல்‌ எதிர்த்து 
நிற்கிற மக்கள்பால்‌ கைகளை நீட்டி, 
அழைப்பதை (10:2) இறைவன்‌ விட்டுவிட 
வில்லை. எதிர்த்தெழுந்து. சட்டத்தின்‌ 
மூலம்‌ நீதியை பெற முயன்ற யுதர்களே 
இவர்கள்‌ (9:30-10:8)., இஸ்ராயேவினுடைய 
இதயத்தின்‌ கடினத்தன்மை ஒரு நாள்‌ 
நீங்கும்‌ என்பதால்‌, இறைவனே இறுதியில்‌ 
வெற்றி பெறுவார்‌. இவ்வழியாக இறை 
வனின்‌ அளவிளாத இரக்கத்தை அவர்‌ 
களின்‌ கீழ்ப்படியாமை எல்லாருக்கும்‌ 
வெளிப்படுத்தும்‌. 


அரிது 


8. புனித யோவானும்‌ விகவசியாத 
யுதனும்‌:- ஏற்கனவே பவுலும்‌ முழு திருச்‌ 
சபையும்‌ 'விசுவாசிகள்‌' அல்லது 'விசுவாச 
மற்றவர்கள்‌" என்னும்‌ பெயரை புறவினத்‌ 
தாருக்கு மட்டுமன்றி, கிறிஸ்துவின்‌ விசு 
வாசத்தில்‌ பங்குபெறாத யுதருக்கும்‌ அளித்‌ 
திருந்தனர்‌ (0 கொரி 6:6; 7:12-13; 10:37; 
14:22-23), இவ்வுலகின்‌ கடவுளால்‌ குரு 
டாக்கப்பட்ட இவர்களுடன்‌ (2 கொரி 4: 
எந்தவித உறவையும்‌ கொள்வது இயலாது 
௫:14-13). ஆயினும்‌, தனது விசுவாசத்தை 
மறுப்பதன்‌ மூலம்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ “அவி 
சுவாசியைவிட கேடுகெட்ட நிலைக்கு' 
ப திமோ 5:9 அளாவான்‌ என்பதற்கு உயி 
குள்ள சாட்சிகளாக அவர்கள்‌ விளங்கு 
வார்கள்‌. பவுல்‌ விசுவாசியாத இஸ்ரா 
யேலை இறைவனின்‌ கண்டிப்பிற்கும்‌ 
(உரோ 1:87-24 முதல்‌ தேர்விற்கும்‌ (0 
சாட்சியாக காட்டும்போது, யோவான்‌ 
இயேசுவை நிராகரிக்கும்‌ யுதனை அவி 
சுவாசியின்‌ மாதிரிகையாகவும்‌, தீய 
உலகின்‌ முன்னோடியாகவும்‌ காண்பார்‌. 
அவிசுவாசப்‌ பாவம்‌ என்பது இயேசுவே 
கிறிஸ்து என்பதை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
இருப்பதாகும்‌ ர யோவா 2:88-83; 4:2-3; 
5-5). இது இறைவனை ஒரு பொய்யர்‌ 
அக்குவதாகும்‌ (5:10). நான்காவது நற்‌ 
செய்தி, மனு உருவெடுத்த வார்த்தையை 
யும்‌ யோவா 1:11: 6:56) மக்களின்‌ மீட்பரை 
யும்‌ (6:5 நாசரேத்தார்‌ இயேசுவில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள மறுப்பதில்‌, அவிசுவாசத்தை 
மையப்படுத்துகின்‌ றது. விசுவாசியாமல்‌ 
இருப்பதானது தீர்ப்பிடப்படுவதற்கும்‌ (0:19 
பொய்மைக்கும்‌ கொலைக்கும்‌ ஒருவன்‌ 
தன்னைக்‌ கையளிப்பதாகும்‌ (8:4கி, மரணத்‌ 
திற்கு தீர்ப்பிடபடுவதாகும்‌ (9:24). இவ்‌ 
வாறு தனது செயல்கள்‌ தீயவையாக இருப்‌ 
பதால்‌ விசுவாசமற்றவன்‌ ஒளியினின்று 
ஒடி ச்சென்று (9:20), சாத்தானிடம்‌ தன்னை 
அளித்து இருளில்‌ மூழ்குகிறான்‌. இது 
இதயத்தைக்‌ கடினமாக்கும்‌ நிலைக்கு 
இட்டுச்செல்கிறது. இயேசுவின்‌ வார்த்தை 
களை அவன்‌ ஒருபோதும்‌ கேட்க இயலா 
மல்‌ போகின்றது. அவன்‌ தீயவனின்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்தவனாகிறான்‌ (:43-44). 
மற்றொருபுறம்‌, இவ்விகவாசமற்ற நிவை 
யின்‌ வெளிப்படையான அழிவினை சமப்‌ 
படுத்தும்‌ விதமாக, இயேசு தந்தையினு 


308 


டைய ஈர்ப்பின்‌ மறைபொருளை வெளிப்‌ 
படுத்துகின்‌ றார்‌ (6:4ல்‌. “உலகினின்று 
உயர்த்தப்‌ பெற்றபின்‌ அனைவரையும்‌ 
தன்பால்‌ ஈர்த்துக்கொள்ளக்கூழ யவராய்‌” 
(2:32 அவரே இதை வெற்றிகரமாக 
செயல்படுத்துவார்‌. பவுவின்கூற்றுப்படு 
அவிசுவாசமும்‌ ஒருநாள்‌ வெற்றிகடிகான்‌ 
ளப்பமும்‌. “நாம்‌ அவருக்கு உண்மையா 
யிலலாவிடினும்‌, அவர்‌ உண்மையாயி 
நுப்பார்‌' 2 திமோ 2:1. கிறிஸ்தவ வாழ்‌ 
வானது எப்போதுமே உயிர்த்த இயேசு 
வின்‌ மறைபொருளின்‌ புதிய கண்டுபிடிப 
பேயாகும்‌. "விசுவாசமற்றவனாயிராதே 
விசுவாசங்டகுகாள்‌” (யோவா 20:27) 


அர்விது (ATH - அழிவு, சிதைவஷ 

அவிது என்ற நகரம்‌, ஏதோம்‌ நாட்‌ 
பூன்‌ அரசராகிய பெதாதின்‌ மகனாகிய 
அதாதின்‌ தலைநகராகும்‌ (அதி 36:35; 1 
நாள்‌ 1:46). மோவாபிவிருந்த மிதியானியர்‌ 
களை இவரது தந்தை தோல்வியுறச்‌ 
செய்ததின்‌ விளைவாக அதாது அசரா 
னார்‌ (காண்க: கிதயோனின மகன்‌ அபி 
மெலக்கு நீதி 9. மான்‌ என்ற இடத்திற்கும்‌ 
கிர்பெத்து - ஏல்‌ - பஸ்தவிற்கும்‌ இடையி 
வூனள கிர்பெத்து-ஏல்‌-கித்தே என்ற 
நகரம்‌ தான்‌ அவிது நகரம்‌ இருந்த இட 
மாகக்‌ கருதப்படுகிறது. 
அவராண்‌ (AURANUS) 

மக்கபேயர்களின்‌ காலத்தில்‌ எருசலே 
மில்‌ ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி எழும்‌ 
பியபொழுது அக்கிளர்ச்சியை முன்னின்று 
நடத்தியவரும்‌. அதன்‌ தலைவராக விளங்‌ 
கியவரும்‌ அவுரான்‌ அவார்‌ (2 மக்‌ 4:20). 


அவை (COUNCIL) 


நகராட்சி, சட்ட சமயகாரியங்களில்‌ 
இது ஆராய்ந்து தீர்மானிக்கும்‌ குழுவா 
கும்‌. ஆலோசனை சபையாகும்‌. இச்‌ 


சொல்‌ பல எபிரேய அரமேயக்‌ கிரேக்கச்‌ 
சொற்களை மொழி பெயர்க்கப்‌ பயன்படு 
கிறது. இச்சொல்‌ இறைவனது ஆலோ 
சனை சயைக்குப்‌ பொருந்தும்‌ (காண்க 
எரே]; 23:18.38: யோபு 15:8; சங 89:2). 


புதிய ஏற்பாட்டில்‌ இச்சொல்‌ மனித 
சபையைத்தான்‌ குறிக்கிறது. இதைக்‌ 
குறிக்கும்‌ கிரேக்கச்சொல்‌ “சினெதரி 
யோன்‌” ஆகும்‌. இது சாதாரணமாக யூத 


309 


தலைமை சங்கமான சனேதிரினைக்‌ குறிக்‌ 
கும்‌ (அ.ப.23:5; மத்‌ 5:23; 26:59 இ). மத்‌ 10:17; 
மாற்‌ 13:5-இல்‌ இது அவ்விடத்திலுள்ள யூத 
அவையைக்‌ குறிக்கிறது . கொள்கை 
யளவில்‌ 120க்கு மேற்பட்ட யூதர்களைக்‌ 
கொண்ட எந்த ஊரிலும்‌ 23 நபர்களைக்‌ 
கொண்ட அவை செயல்பட்டது. இது 
ஆன்மீகக்‌ காரியங்களில்‌ நீதிமன்றமாகத்‌ 
திகழ்ந்தது. அந்த இடத்திலிருந்து செபக்‌ 
கூட்டத்தோடு தெருங்கிய பெதாடர்பு 
கொண்டு, இந்த அவை செபக்‌ கூடத்தி 
விருந்து ஒருவரைப்‌ புறம்பாக்கவும்‌, உடல்‌ 
தண்டனை அளிக்கவும்‌ அதிகாரம்‌ 
கொண்டிருந்தது. இத்தண்டனை செபக்‌ 
கூடத்திற்குள்ளே செயல்படுத்தப்பட வேண்‌ 
டிம்‌ (காண்க: அ,.ப.82:19: 281). உரோமை 
யர்கள்‌, யுதர்கள்‌ அவர்கள்‌ காரியங்களை 
அவர்கள்‌ சட்டப்படியே கவனித்துக்‌ 
கொள்ளவும்‌ சாவுக்குத்‌ தீர்ப்புச்‌ செய்யவும்‌ 
ஒரளவு சுதந்திரம்‌ அளித்திருந்தனர்‌. 
இயேசு சட்டத்திற்கு விளக்கம்‌ அளித்த 
போது இத்தகைய அவை ஒன்றை 
மனதில்‌ கொண்டிருக்கவேண்டும்‌ முத்‌ 
5:22. இப்படிப்பட்ட உரோமை அவை 
அ.ப.25:13-இல்‌ குறிக்கப்படுகிறது. 


அவைத்‌ தலைவர்‌ (TOWN CLERK} 

எபேசு நகரத்தின்‌ உயர்ந்த அதிகாரி 
யை அவைத்தலைவர்‌ என்று புனித 
லூக்கா குறப்பிடுகிறார்‌ (அ.ப.19:35). இவர்‌ 
அதிகாரம்‌ நிறைந்தவராக இருப்பதை 
விவிவியத்தில்‌ நாம்‌ காணஅிறோம்‌. 
இவரின்‌ பணிகள்‌ என்னவெனில்‌: அ 
நகரத்தின்‌ கணக்கு வழக்குகளை பொறுப்‌ 
பாய்‌ கவனிப்பது. அவையின்‌ திட்டங்களை 
யம்‌, நடைமுறைகளையும்‌ குறித்து வைப்‌ 
பது. அணைகள்‌, வாக்குறுதிகள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ பிரதிகளை பத்திரப்படுத்துவது. ஆ 
நகர அவையிலிருந்து நாட்டின்‌ பேர 
வைக்கு அறிக்கைகள்‌ அளிப்பது. 
மக்களுக்கு அன்பளிப்புகள்‌ வழங்குவது. 
ஆகவே காலப்போக்கில்‌ மிக முக்கியத்‌ 
துவம்‌ வாய்ந்தவராக அனார்‌. இ) நகர 
ஆட்சிக்கும்‌ உரோமை மாநில ஆட்சிக்கும்‌ 
இடையில்‌ இடையாளராக இருப்பது. 
நகரத்தில்‌ நடக்கும்‌ எந்த ஒரு வன்முறைச்‌ 
செயலுக்கும்‌ பொறுப்பேற்பது. 


அவவிமர்‌. 


அ.ப. :35-சீ1-ல்‌ இத்தகைய அவைத்‌ 
தலைவரைக்‌ காண்கிறோம்‌, எபேசில்‌ 
பவுலின்‌ போத்கத்தால்‌ தங்கள்‌ தொழில்‌ 
பாதிக்கப்பட்டதைக்‌ கண்டு தெமேத்திரியு 
வும்‌ அவர்‌ கூட்டாளிகளும்‌ பவுலுக்கு எதி 
ராகக்‌ கலகம்‌ செய்தபோது இந்த அவைத்‌ 
தலைவர்‌. பவுலும்‌ அவரோடு இருந்தவர்‌ 
களூம்‌ ஒரு குற்றமும்‌ செய்யவில்லை 
என்றும்‌ வழக்குகளை நீதி மன்றத்தில்‌ 
தீர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ 
கிளர்ச்சியின்‌ விளைவுகளையும்‌ எடுத்துக்‌ 
கூறி கலகத்தை அடக்கினார்‌. 
அவ்வா (AVA - அழிவு, சிதை 

அவ்வா என்பது ஓர்‌ அசீரிய அல்லது 
சீரிய நகரமாகும்‌. ஐந்தாம்‌ சால்மனேசர்‌ 
(கி.பி.7223 என்ற அசீரிய மன்னன்‌ இந்‌ 
நகரிவிருந்து மக்களை நாடுகடத்தப்பட்ட 
இஸ்ராயேல்‌ மக்களுக்குப்‌ பதிலாக சமாரி 
யாவின்‌ நகர்களில்‌ குடி யேறச்செய்தார்‌. 
இதேபோன்று பாபிலோன்‌, கூத்தா, 
கமாத்து, செப்பர்வயிம்‌ போன்ற நகரங்‌ 
களிவிருந்து மக்களை அழைத்து வந்து 
சமாரியாவின்‌ நகர்களில்‌ குடியேறச்‌ 
செய்தார்‌ & அர 17:24). இது ஒருவேளை 
இவ்வா என்பதாக இருக்கலாம்‌. 


அவ்விம்‌ (4M - அழிவு, சிதைஷஹ - ஆன்‌ 

தொடக்ககாலத்தில்‌ அல்லது தொன்று 
தொட்டு கானானியர்களாக இருந்த அவ்‌ 
வியர்கள்‌ காசாவிற்கு அருகிலுள்ள ஊர்‌ 
களில்‌ குடியிருந்தார்கள்‌. இவர்களை கப்‌ 
தோரியர்‌ பெவிஸ்தியற்‌) அழித்து, இப்‌ 
பகுதியில்‌ குடியேறினர்‌. இப்பகுதி பிற்‌ 
காலத்தில்‌ பெவிஸ்தியர்‌ சமவேளி என்று 
அழைக்கப்பட்டது (உ.ப.8:23; யோசு 13:3). 
அவ்விம்‌ (4) - இடம்‌ 

பெத்தேலுக்கு அருகிவூள்ள பென்யா 
மின்‌ இனத்தவருக்குரிய பகுதியிலுன்ள 
ஒரு நகரம்‌ (யோசு 18:23. இதுவும்‌ ஆயி 
என்ற இடமும்‌ ஒன்றையே குறிக்கலாம்‌. 
அவவியர்‌ (AYVITESL 

அவ்வாவின்‌ குடிமக்கள்‌. இவர்களை 
ஐந்தாம்‌ அசீரிய மன்னன்‌ சால்மனேசர்‌ 
குழபெயர்த்து சமாரிய நகரங்களில்‌ குழு 
யேற்றினார்‌ (2 அர 17:24-30. இவர்கள்‌ நிப்‌ 
காஸ்‌, தர்தாக்‌ அகிய தெய்வங்களை வழி 
பட்டனர்‌. 


MiG 
அழுகு (DEAUTY) 

அழகு என்பதைக்‌ குறிக்க பலசோற்‌ 
கள்‌ விவிலியத்தில்‌ பயன்பட்டுள்ளன. 


பழைய ஏற்பாட்டிலோ, புதிய ஏற்பாட்டி 
வோ அழகைக்‌ குறிக்க எந்தவிதக்‌ கோட்‌ 
பாடும்‌ இல்லை. ஆனால்‌ இரண்டிலும்‌ 
அழகான பொருட்களைப்பற்றி விவரிப்பு 
கள்‌ காணப்படுகின்றன. பழ 17:22; எரே 
4:30:௭௪ 16:9-14 போன்ற பகுதிகளில்‌ பெண 
களின்‌ அழகு வர்ணிக்கப்படுகின்றது. ஏச 
38-24; எச 23:40 ஆகிய பகுதிகளில்‌ 
அழகிற்கு பயன்படுத்திய வழி முறைகள்‌ 
பற்றி கூறப்படுகின்றன. சாராய்‌ (அதி 
1:11.10). ரெபேக்கா அதி 24:16: 26:7), ராக்‌ 
கோல்‌, அபிகாயில்‌ 0 சாமு 25:3) அபிசாகு 
(1 அர 154, பதுசேபா, அபிசலோமின்‌ 
சகோதரி தாமார்‌ சாமு 13:0. அபிச 
லோமின்‌ மகள்‌ தாமார்‌ (4:27), தெவீலா 
வின்‌ இளைய சகோதரி புதி 15:2, எஸ்தர்‌ 
(எஸ்‌ 1:11; 2:7), உன்னத சங்கீதத்தின்‌ மண 
வாட்டி (2:1-ட ஆகியோர்‌ அழகுடன்‌ விளங்‌ 
கினார்கள்‌. 

பெண்கள்‌ மட்டும்‌ அழகானவர்கள்‌ 
அல்லர்‌. அபிசலோம்‌ 0 சாமு 14:25), 
அதோணியா ப அர 1:6), பெனாயாவின்‌ 
எகிப்திய வீரன்‌ (2 சாமு 85:2). தானியேல்‌ 
(கானி 1:41, தாவீது (10 சாமு 16:13, 
யோசேப்பு அதி 39:6), சவுல்‌ ( சாமு 9:2, 
யோனத்தான்‌ (2 சாமு 1:29 இவர்கள்‌ எல்‌ 
லோரும்‌ வெவ்வேறு அளவில்‌ அழகுடன்‌ 
விளங்கினர்‌. குழந்தை மோசேயின்‌ 
அழகும்‌ (யாத்‌ 2:2), சங்‌ 45, உன்னத சங்கீ 
தம்‌ ஆகியவற்றிலும்‌ வரும்‌ மணச்சோடு 
களின்‌ அழகும்‌ சற்று வித்தியாசமாகக்‌ 
கூறப்படுகிறது. ஆதி 6:2-இல்‌ வரும்‌ பெண்‌ 
களும்‌, ஆமோஸ்‌ 8:13-இல்‌ வரும்‌ கன்னி 
யர்கள்‌, வயோபின்‌ புதல்விகள்‌ (48:15) 
அ ழகுள்ளவர்களே. 


உடலுறுப்புக்களின்‌ அழகையும்‌, சிறப்‌ 
பையும்‌ பற்றிக்கூற, அவைகள்‌ தனிப்படுத்‌ 
தப்படுகின்றன. பொதுவாக உன்னத 
சங்கீதத்தில்தான்‌ இவ்வாறு உள்ளன. 
குரல்‌ (௭௫௪ 33:52 எப்பிராயியினின்‌ கழுத்து 
(ஒசே 10:10 இறையரகப்பற்றித்‌ தாதுரைப்‌ 
பவர்களின்‌ காலடிகள்‌ ச 52:7: உரோ 
10:19 போன்றவை, தணிப்படுத்தலுக்கான 
சில எடுத்துக்காட்டுகள்‌. உன்‌ இதழ்கள்‌ 


310 


செம்பட்டு நூலிழைப்‌ போன்ற அழகுடை 
யது (உ.ச. சீ: என்று வருணிப்பது மனதை 
கவர வலவது. 

பெண்ணின்‌ கூந்தல்‌ ௨.௪. 4: ஏச 3:24, 
லூக்‌ 7:38; யோவா 11:8; 18:3 ஆகிய பகுதிகளி 
லும்‌ ஆண்களின்‌ தாடி 2 சாழு 10:5; 14:85- 
27: பழ 20:29-லும்‌ வர்ணிக்கப்படுகின்‌ றன. 
ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ உடல்‌ 
உறுப்புக்கள்‌ வித்தியாசமான கருத்தைச்‌ 
சொல்ல பயன்‌ படுத்தப்படுகின்‌ றன 
(உரோ 9:2). 

ஆரோனின்‌ ஆடைகள்‌ அழகுக்கும்‌, 
மாட்சிமைக்கும்‌ உரியன (யாத்‌ 28:2.40; 
திருவெளி 1:4ி. சீனாரிவிருந்து கொண்டு 
வரப்பட்ட சால்வை (யோசு 7:21; அதி 41:42; 
எஸ்‌ 8:15). விழாக்கால ஆடைகள்‌ (ஆதி 
45:22; நீதி 14:12-13; 2 அர 5:5, பூவேலைப்‌ 
பாட்டோடுகூடிய போர்வைகள்‌ யாத்‌ 
26:36; நீதி 5:30; எ௫ 16:18: 28:16), வெள்ளை 
ஆடைகள்‌ (திருவுரை 9:8; தானி 7:9; மத்‌ 17:8; 
திருவெளி 3:4-5) ஆகியவை அழகுள்ள 
பொருட்களாகக்‌ குறிக்கப்படுகின்‌ றன 
"அழகிய மாலை “அழகின்‌ சிகரம்‌" 
“அழகிய கிரீடம்‌” பழ 4:9; ஏச 62:3: எரே 
13:18; எச 23:47) போன்று அழகோடு 
தொடர்புப்படுத்தப்பட்ட பலபதங்கள்‌ விவி 
வியத்தில்‌ குறிப்பிடப்பட்டி ருக்கின்றன. 

பாலஸ்தீனத்தில்‌ 'இயற்கைக்‌ காட்சி: 
அழகியது என விவரிக்கப்படுகிறது. 
அந்த நிலமே அழகு வாய்ந்திருப்பது 
அதன மரபுரிமையாகும்‌ (எரே3:19: ௪ங்‌ 16:6), 
எருசலேம்‌, சியோன்‌ மலை, ஆலயம்‌, 
அங்குள்ள வீடுகள்‌ ஆகியவற்றின்‌ அழகும்‌ 
விளக்கப்படுகிறது (காண்க எஸ்‌ 7:27; சங்‌ 
ச்‌: தொ; 50:2; 95:5; ஏச 5:9; 64:11: எரே 56:8; 
பல 2:15; அ.ப.3:2.10)... சங 50:3; புல 2:35 
ஆகிய பகுதிகளில்‌ சியோன்‌ மலை எழில்‌ 
மிக்கது என்று அழக்‌ கப்படுகிறது. 
இஸ்ராயேல்‌ கடவுளின்‌ "அழகிய மந்தை 
(எரே 13:20; ஓசே 14:56) என்று அழைக்கப்படு 
கிறது. சமாரிய நகரின்‌ எச 48:71 
அழகும்‌, எகிப்திய பார்வோனின்‌ அழகும்‌ 
(எச 31:1-32:2), தீர்‌ நகரும்‌ அதன்‌ இளவர 
சர்களின்‌ அழகும்‌ எச 27-2) விவரிக்கப்‌ 
படுகின்றன. எகிப்தின்‌ அழகு லெபானோ 
னின்‌ தேவதாரு மரத்திற்கும்‌, தீர்‌ நகரத்‌ 
தின்‌ அழகு விலைமதிப்பற்ற கற்களுக்கும்‌ 


311 


ஒப்பிடப்படுகின்றது. எரேமியா இறை 
வாக்கினர்‌ எகிப்தை அழகிய இளம்‌ பசு 
என்கிறார்‌ எரே 45:20). பாலஸ்தீனத்தில்‌ 
வானம்‌ வெளிச்சமாகவும்‌, அழகானதாக 
வும்‌ இருந்தது யாத்‌ 24:10; யோபு 26:13; சங்‌ 
19:1; உ..ச.6:10). 


பழைய ஏற்பாடு பொதுவாக, கடவு 
ளின்‌ அழகையும்‌, மாட்சியையும்‌ இயற்கை 
யில்‌ காண்கிறது. எல்லாம்‌, அதற்குரிய 
காலத்தில்‌ நன்றாய்‌ இருக்கின்றன (திரு 
வுரை 3:10). இயேசுவும்‌ சாலமோன்‌ தன்‌ 
மாட்சிமையில்‌ என்ற பதத்தால்‌ இயற்கை 
யின்‌ அழகை சிறப்பித்துக்‌ கூறுகிறார்‌ மத 
6:29). “அழகான என்ற சொல்‌ வீண்‌ 
புகழ்ச்சிக்கும்‌ (சங்‌ 45:2 தவறான பேச்சுக்‌ 
கும்‌ எரே 12:56; உரோ 18:19 பயன்படுத்தப்‌ 
படுகிறது. அனால்‌ ஞானத்தின்‌ வார்த்தை 
கள்‌ அழகானவை (பழ 1:9: 4:9, 


இஸ்ராயேவின்‌ இசை, சமய கலைப்‌ 
பொருட்கள்‌, அவற்றின்‌ அலங்காரம்‌, 
நடனத்தோடு ஹஊர்வலம்‌ போகும்‌ வழி 
பாட்டுக்‌ கொண்டாட்டங்கள்‌ ஆகியவற்றில்‌ 
வெளிப்பட்டாலும்‌, அவர்களின மொழி 
அது உரைநடை விவரிப்போ, போதனை 
யோ, வழிபாட்டுப்‌ பாடல்களோ எல்லா 
வற்றிலும்‌ அழகுணர்வை வெளிப்படுத்தும்‌ 
விதத்தில்‌ இஸ்ராயேலின்‌ அழகுபால்‌ 
கொண்டிருந்த மனப்பான்மை மேலும்‌ 
வெளிப்படுகிறது. இயேசுவின்‌ உவமை 
யில்‌ பேசும்‌ திறன்‌ ஒரு தனி அழகை 
வெளிப்படுத்துகின்றது. அழகு பற்றிய 
கோட்பாட்டை பிலி 4:8-இல்‌ காணலாம்‌. 


பொதுவாகவே முடிவு கால இயல்‌ 
பகுதிகள்‌ அழகைப்‌ பற்றிய குறிப்புகளை 
அதிகம்‌ கொண்டுள்ளன . வருங்கால 
எருசலேமின்‌ அழகும்‌ ச 52:1; 68:3; செக்‌ 
9:17) மெசியாவின்‌ மகிமையும்‌ வச 44:17; 
காணக: சீ: கூறப்படுகின்றன. அனால்‌ 
ஆண்டவரின்‌ ஊழியன்‌ அழகுள்ளவராக 
விவரிக்கப்படவில்லை. இறுதியில்‌ 
கடவுளே அவருடைய மக்களுக்கு ஒரு 
அழகிய மணி மகுடமாக மாறுவார்‌ ச 
28:5). திருவெளிப்பாட்டில்‌ "அழகு" என்ற 
சொல்‌ மனிதர்களுக்கும்‌, இடங்களுக்கும்‌, 
அபபணங்களுக்கும்‌ பயன்‌ ப்டுத்தப்படு 
அனை றது. 


“கேட்டான்‌. 


அ மிந்துபோதல்‌ 


கிறிஸ்துவின்‌ அடக்கத்திற்குத்‌ தயாரிப்‌ 
பாக அவரது பாதங்களைத்‌ தைலத்தால்‌ 
புசியபெண்மணியின்‌ அழகுச்‌ செயல்‌ 
போற்றத்தக்கதாஞும்‌ மத்‌ 26:6-13). 


அழகுவாவில்‌ (BEAUTIFUL GATE) 


பேதுருவும்‌, யோவானும்‌ கோயிலுக்கு 
வந்து கொண்டிருந்தபோது பிறவி 
யிலேயே முடவனாயிருந்த ஒருவன்‌ 
கோயிலின்‌ “அழகு வாயில்‌" என்னும்‌ 


வாசலருகே அமர்ந்திருந்தான்‌ வெப்‌... 
அவன்‌ அவர்களைப்‌ பார்த்துப்‌ ப்ச்சைக 
பேதுருவோ என்னிடம்‌ 
உள்ளதை உனக்குக்‌ கொடுக்கிறேன்‌" 
எனக்‌ கூறி அவனைக்‌ குணப்படுத்தினார்‌. 
இத்தகைய வாயில்‌ இருந்ததாக யுத 
கலங்கள்‌ குறிக்கவில்லை. அனால்‌ யோசி 
பஸ்‌, பெண்கள்‌ முற்றத்தில்‌ வாயிலாக 
இருந்த கிழக்கு வாயிலின்‌ அழகை விவ 
ரிக்கிறார்‌. இது கொரிந்திய வெண்கலத்‌ 
தால்‌ செய்யப்பட்டி ருந்தது. இந்த வாயில்‌, 
கிறிஸ்தவப்‌ பாரம்பரியம்‌ கருதியதுபோல்‌ 
சூசா அல்லது பொன்வாயிலாக இல்லா 
மல்‌, நிக்கனோர்‌ வாயிலாக இருந்திருக்க 
வாம்‌. 
அழித்து போதல்‌ (CORRUPTION) 
இச்சொல்லால்‌ விவிவியம்‌ இந்த 
உலகம்‌ அதில்‌ உள்ள அனைத்தும்‌ கடத்து 
செல்லும்‌ தன்மையைக்‌ குறிக்கின்றது. விசு 
வாசிகளின்‌ அழியாத உரிமைப்‌ பேற்‌ 
நோடு ஒப்பிட்டு வேறுபடுத்தி 0 பேதுரு 
14, படைப்பு முழுவதும்‌ பயனற்ற 
நிலைக்கு உட்பட்டுள்ளது. படைப்பு 
அனைத்துமே அழிவுக்கு அடிமைப்பட்ட 
ருக்கிறது (உரோ 8:20-₹2) என்று விவிலியம்‌ 
படி.ப்பிக்கிறது. 


இந்த இயற்கை 'உடலானகு' அழிவிற்‌ 
குரியது, அதாவது சாவிற்கும்‌ சிதைந்து 
போவதற்கும்‌ ஆளாகக்‌ கூடியது என்று 1 
கொரி 15:42 கூறுகின்றது. “அழியக்கூடி 
யது” இறக்கக்கூடியது ஆகியவை ஒரே 
பொருளுடையவை:; அதேபோல அபி 
வீற்றது' சாகாத்‌ தன்மையடையது ஆகிய 
வை ஒரு பொருள்‌ பலசொறகளாகளஞும்‌. 
உயிர்த்த யேசுவின்‌ உடல்‌ இனி அழிவுக்‌ 
குள்ளாகாது கஅப்‌). அப. 8:87 தொர 
13:35 தொ-இல்‌ உள்ள அழிவு வார்த்தை 
சிதைந்து போகும்‌ பொருளுடையது. 


அ மிபபவன்‌ 


அழிப்பவன்‌ (DESTROYER) 

சாவுப்‌ பழிவாங்கும்‌ தூதன்‌. இஸ்ராயே 
லர்‌ எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து 
புறப்பட்ட இரவில்‌ இந்த அழிவின்‌ மனித 
இயல்பு கடந்த தூதன்‌ நாடு முழுவதும்‌ 
கடந்து சென்று, கதவு நிலையின்‌ மேற்‌ 
சட்டத்திலும்‌ நிலை கால்கள்‌ இரண்டிலும்‌ 
செம்மறியின்‌ இரத்தம்‌ பூசப்படாத வீடு 
களில்‌ புகுந்து அதிலுள்ள தலைபேற்றாண்‌ 
களைக்‌ கொன்றார்‌ யாத்‌ 13:2). பழைய 
ஏற்பாட்டில்‌ இந்த உருவம்‌ இறைவன்‌ தம்‌ 
திருவுளத்தை நிறைவேற்ற பயன்படுத்திய 
இறை தாதுவராகத்‌ திகழ்கிறார்‌ காண்க, 
11:4-8), 2 சாமு 24:18-17; 1 நாள்‌ 21:15-இல்‌ 
இத்தகைய தூதன்‌ ஒருவர்‌, தாவீதின்‌ 
கணக்கெடுப்புக்காக இஸ்ராயேலைத்‌ 
தண்டி க்கிறார்‌. 2 அர 19:35-இல்‌ 'அண்டவ 
ரின்‌ தூதர்‌: எருசலேமுக்கு எதிராக முற்று 
கையிட்டி ருந்த சனகெரிபின்‌ படைகளைக்‌ 
கொன்‌ றழரிக்விறார்‌. ராபீகளின்‌ சிந்தையில்‌ 
அழிப்போன்‌ என்ற பெயர்‌ ஓர்‌ அள்‌ பெய 
ராகி, ஒரு தனிப்பட்ட தூதரை உணர்த்‌ 
திற்று. இப்பொருளில்‌ தான்‌, பாலைவனத்‌ 
தில்‌ செய்த அளர்ச்சிக்காச இஸ்ராயே 
லைத்‌ தண்டித்த அழிவின்‌ தாதரை பவுல்‌ 
குறிப்பிடுகிறார்‌ ப கொரி 10:0: காண்க 
எண்‌ 1ச்‌:8.36-37;: 16:30-31, 41-45). அவர்‌ 
சாத்தானையோ அவனது தூதரையோ 
மனதில்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌ 
(காண்க 8 கொரி 1:1: 1 தெச 2:18; ஞான 
18:20-29). ஏனேனில்‌, நாடு கடத்தப்பட்டப்‌ 
பின்‌ காலத்தில்‌ சாத்தான்‌, இறைவனின்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ உள்ள அழிவின்‌ தாத 
னாகச்‌ சித்தரிக்கப்படுகிறான்‌. 1 கொரி 
5: சாத்தானை அழிவோடு இணைக்‌ 
கிறது காண்க. தெச 5:4 2 யோவார:9; 
1! திமோ 6.9), 

இந்தத்‌ தனிப்பட்ட பொருளைத்‌ தவிர, 
யொதுவான பொருளிலும்‌ அழிப்போன்‌ 
என்ற சொல்‌ பயன்பட்டிருக்கிறது (யோபு 
15:21, ஏச சீ9:17: எரே ச:7; 82:0). 
அழியாமை, இறத்தல்‌ இல்லாமை 
(IMMORTALITY) 
. பழைய ஏற்பாடு 

யாவேக்கும்‌ மரணத்திற்கும்‌ இடையி 
லுன்ன உறவு உறுதிப்படுத்தப்பட்ட பின்‌ 
மரணத்தின்‌ மீதான வெற்றி பற்றிய 


312 


நம்பிக்கைக்கு இடமுள்ளது. ஏனெனில்‌ 
யாவே எங்கு ஆட்சி செய்கிறாரோ, அங்கு 
வாழ்வு ஆதிக்கம்‌ பெறவேண்டும்‌. நோயி 
னால்‌ இறக்கின்ற மனிதர்களை குண 
மாக்க யாவேயால்‌ முடியும்போது. 
மரணத்தின்‌ பணி முடிவடைந்த பிறகு, 
மரணத்தின்‌ மீதும்‌ அவர்‌ தனது வல்லமை 
யினை வெளிப்படுத்த முடியும்‌. யாவே 
உயிருள்ள கடவுள்‌ என்று உறுதியாகக்‌ 
கூறுவது பழைய ஏற்பாட்டின்‌ மையக்கருத்‌ 
தாகும்‌ (சங்‌ 19:46; 44:24; 84:3; எரே 24:36; ஒசே 
1:10). அவரது நித்தியம்‌ பற்றிய உறுதிப்‌ 
பாடு, அவர்‌ இருத்தவின்‌ விளைவேயா 
கும்‌. இறந்துவிட்ட சிலையாகிய பிற 
கடவுள்களுக்கும்‌ (2 அர 19:4.16; சங்‌ 106:28: 
எரே 10:10, இறக்கும்‌ தன்மையுடைய 
மனிதருக்கும்‌ முற்றிலும்‌ மாறான நிலை 
யில்‌ உயிருள்ள கடவுள்‌ இருக்கின்றார்‌. 


யாவே கொண்டுள்ள வாழ்வு. வாழ்‌ 
வின்‌ உற்றாகிறது. அந்த வாழ்வை, தமது 
மக்களுக்கு, அவர்களோடு கொண்டுள்ள 
உடன்படிக்கைக்கு அவர்காட்டும்‌ பிர 
மாணிக்கத்தின்‌ சேவைக்கு அளிக்கிறார்‌. 
இவ்வாறு யாவே நோயினாலும்‌ பாவத்தா 
லும்‌ பலவீனப்படும்‌ வாழ்வை மீண்டும்‌ 
அளிக்கிறார்‌. இது புத்துயிர்‌ அளிக்கும்‌ 
செயலாகும்‌ யோபு 33:100-26; சங்‌ :3-3; 
56:1-3; 71:20; 143:1). மரணம்‌ தனது பணி 
யினை முடித்தபின்னார்‌, புத்துயிர்‌ அளிக்‌ 
கும்‌ செயலைச்‌ செய்ய யாவேயை தடுக்க 
எதுவுமே இல்லை. சரெப்தா நகர 
விதவையின்‌ மகன்‌ ப அர 17:11-2), சுனா 
மிய பெண்ணின்‌ மகன்‌ (02 அர ச:18-7) 
ஆகியோர்‌ எலியா மற்றும்‌ எலிசாவால்‌ 
மீண்டும்‌ உயிர்ப்பெறுகின்றனர்‌. பெயர்‌ 
தெரியாத ஒருவனின்‌ பிணம்‌ எவிசாவின்‌ 
எலும்புகளின்‌ மேல்பட்டவுடனே, அம்‌ 
மனிதன்‌ உயிர்த்து எழுந்தான்‌ (7 அர 
13:20-20. இத்தகைய நிகழ்ச்சிகளில்‌ 
உயிர்த்தெழுதல்‌ என்பது கடைசி உயிர்த்‌ 
தெழுதலைவிட, அச்சமயத்தில்‌ நோய்களி 
னின்று விடுபடுதலையே குறிப்பிடுகிறது. 
இத்தகைய செயல்கள்‌ இறந்தவுடனே, 
மண்ணோடு மண்ணாவதற்கு முன்னர்‌ 
நிகழ்கின்றன. இவை வாழ்வினை நீட்டிப்‌ 
பதற்சே செயல்படுத்தப்படுகின்‌ றன. இறப்‌ 
பின்‌ மேல்‌ இன்னும்‌ உறுதியான வெற்றி, 


313 


சில சலுகை பெற்றவர்கள்‌ இறைவனிடம்‌ 
எடுத்துக்கொள்வதில்‌ நிகழ்கிறது. இவ்‌ 
வாறு. ஏனோக்கு (அதி 5:24) மற்றும்‌ 
எலியா 6 அர 200-1) ஆகியோர்‌ இறவா 
மலே கடவுளால்‌ விண்ணகத்திற்கு எடுத்‌ 
துக்கொள்ளப்பட்டனர்‌. பழைய ஏற்‌ 
பாட்டுப்‌ புனைப்பெயர்‌ நூல்கள்‌ உப.சச்‌:8 
க்கு எடுத்துக்கொள்ளல்‌ என்று பொருள்‌ 
கொடுத்து மோசேயும்‌ இறவாமல்‌ இறை 
வனால்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌ என்று 
கூறுகின்றன. இன்னும்‌ பொதுவான உண்‌ 
மை நிலையின்‌ முன்னறிலிப்பாக இத்த 
கைய நிகழ்ச்சிகள்‌ கருதப்படுகின்‌ றன. 

அழியாமை அல்லது இறத்தல்‌ இல்வா 
மையில்‌ விசுவாசம்‌ என்பது இரு திசை 
களில்‌ வளர்ந்தது. 

அ) வாழ்வுக்கு மீண்டும்‌ திரும்பக்‌ 
கூடும்‌ என்ற கருத்து மேலும்‌ பரந்த 
அளவில்‌ ஏற்றுக்கொள்ளப்படலாயிற்று. 
இயற்கையின்‌ வாழ்வின்‌ அடையாளமான 
தேவதையின்‌ இறப்பு, உயிர்ப்பில்‌ கானா 
னியர்‌ கொண்டிருந்த நம்பிக்கையினால்‌ 
இஸ்ராயேலர்‌ பாதிக்கப்படாதவர்களாய்‌ 
இருக்கமுடியவில்லை. விசுவாசிகள்‌ 
தமது சமய சடங்குகளுக்குள்‌, மரணம்‌ 
மற்றும்‌ உயிர்தெழுத்தல்‌ பற்றிய கருத்துக்‌ 
களுடன்‌ தங்களை இணைத்துக்கொண்ட 
னர்‌. இஸ்ராயேலரால்‌ தமது சமயத்தில்‌ 
எற்றுக்கொள்ளப்பட்ட சில குறிப்பிட்ட 
சொற்றொடர்கள்‌ கானானியரின்‌ விசு 
வாசக்‌ கோட்பாடுகளிவிருந்து எடுத்தா 
்‌ எப்பட்டி ருக்கலாம்‌. இவ்வாறு கடவுளின்‌ 
இறப்பையும்‌ உயிர்ப்பையும்‌ கொண்டா 
டும்‌ ஒரு சமயச்சடங்கினை சே 6:1 பின்‌ 
பற்றியிருக்கலாம்‌. அரசன்‌ யோயா கிழமிற்‌ 
கான புலம்பல்‌ கானானி௰ சடங்கிவிருந்து 
கடன்‌ வாங்கப்பட்டி ருக்கலாம்‌ எரே 23:15). 
மிகவும்‌ எச்சரிக்கையாக நோக்கப்பட 
வேண்டிய கருத்தாக இருப்பினும்‌, 
அரசனுக்கும்‌ இறப்பு என்பது இல்லை 
என்ற நம்பிக்கையினை இஸ்ராயேலும்‌ 
மற்ற அயலாருடன்‌ சேர்ந்து கொண்டிருந்‌ 
தது என்பதை மறுக்க முழி யாது (எச 34:24; 
37:24). ஆயினும்‌, இயற்கையினைப்‌ பற்றிய 
கானானேய சமயத்தின்‌ அடிப்படையான 
இந்த மீபெளதீகக்‌ கருத்து முடிவில்லா 
வாழ்வுபற்றி சிந்திப்பதில்‌ இஸ்ராயேலர்‌ 


அழியாமை 


எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை. 
உணர்த்திற்று. 

இறத்தலிவிருந்து உயிர்த்தெழுதல்‌ 
என்ற கருத்து இஸ்ராயேல்‌ மக்களின்‌ 
எதிர்காலநிலையை ஓர்‌ உயிர்ப்பாக எடுத்‌ 
துக்காட்டும்‌ உருவகங்களின்‌ அடிப்படை 
யாக இருந்திருக்கலாம்‌. மேலே குறிப்‌ 
பிடப்பட்ட ஓசேயின்‌ கருத்துடன்‌, எசக்கி 
யேல்‌ இறைவாக்கினரின்‌ காட்சியினையும்‌ 
(௭௪ 0 குறிப்பிடலாம்‌. இறந்தவரின்‌ 
எலும்புகள்‌ ஒன்று சேர்தல்‌, கல்வறைகளி 
விருந்து வெளிவருதல்‌ போன்றவற்றைத்‌ 
துல்வியமாக விவரிப்பதால்‌, இந்த உரு 
வங்களுக்குப்‌ பின்னணியில்‌ சாவுப்பற்றிய 
சில துல்வியமான கருத்துக்கள்‌ இருந்‌ 
திருக்க வேண்டும்‌, யாவேயின்‌ உழியனைப்‌ 
பற்றிய நான்காவது பாடலில்‌, நீண்ட, 
முடிவற்ற வாழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது 
எனக்கருதலாம்‌. பிறரின்‌ பாவங்களின்‌ 
பரிகாரமாக அவர்‌ ஏற்றுக்கொண்ட 
துன்பம்‌ மற்றும்‌ சாவு ஆகியவற்றுக்கு 
ஈடாக இவ்வாழ்வு அவருக்கு அளிக்கப்‌ 
படுகிறது (எச 53:8.10). தானி 12:2-இன்படி 
உயிர்த்தெழுதல்‌ மேலும்‌ பலருக்கு விரி 
வாக்கப்படுகிறது. இந்த உயிர்தெழுதல்‌ 
பலருக்கு அளிக்கப்படுகிறது. எல்லாருக்கு 
மன்று. உயிர்த்தெழுதலானது சிலருக்கு 
வெகுமதியாகவும்‌, மற்றவர்களுக்கு தண்ட 
னையாகவும்‌ தன்மையால்‌ இருவடிவம்‌ 
எடுக்கிறது. மச்கபேயரின்‌ போர்களி 
விருந்து மறைசாட்சிகளாக மரித்த பல 
நீதிமான்களின்‌ முடிவு பற்றிய பிரச்சினை 
யிவிருந்தும்‌ உயிர்த்தெழுதல்‌ உருவெடுக்‌ 
கின்றது. இவர்கள்‌ இவ்வாழ்வின்‌ ஆசீர்‌ 
களைச்‌ சன்மானமாக பெறுவது பொருத்‌ 
தமே. உயிர்த்தெமுதல்‌ செயல்வினைப்‌ 
பயனனை ஒருவடிவாகக்‌ கருதப்பட்டது 
என்பது உறுதி. ஏச 26:0-இல்‌ “இறந்து 
போன உம்மச்கள்‌' என்று கூறும்போது 
மறைசாட்சிகளைக்‌ குறிப்பிடலாம்‌. 

செய்வினைப்பயனணின்‌ எடுத்துக்கூற 
லாக இருப்பதுடன்‌, உயிர்ப்பானது 
அனைத்து உலகின்‌ மீதும்‌ பரவியுள்ள 
இறைவனுடைய ஆட்சியின்‌ அறிவுப்பூர்வ 
மானதும்‌ அவ்சியமானதுமான விளை 
வாசத்‌ தோன்றுகிறது. யாவே அரசனா 
கும்‌ பொருது என்றென்றைக்கும்‌ சாவு 


அ மியாமை (தொடர்ச்சி 


அழிக்கப்படும்‌ ஏச 35:0. இறந்தோரை 
பாதாளத்தில்‌ அடைத்து வைத்திருக்கும்‌ 
இலவியத்தானும்‌, மற்ற சகாக்களோடு 
சேர்த்து வான்படையும்‌ தண்டிக்கப்படும்‌ 
(24:21; 27:1 தொ). அதே சமயம்‌ யாவே, 
உலகின்‌ மேல்‌ “ஒளிவீசும்‌ பனியைப்‌ 
பெய்வார்‌* (26:19). இவ்வாறு உயிர்த்தெழுத 
வானது முதல்‌ படைப்பைவிட முழுமை 
யான புதுப்படைப்போடு ஒன்றாக்கப்படு 
கிறது. சங்‌ 22:29-59-இன்படி உயிர்த்தெழு 
தலானது அவ்வாறே யாவே அரசினுடைய 
வெற்றியில்‌ ஒரு பாகமாகிறது. செயல்‌ 
வினைப்‌ பயன்‌ மற்றும்‌ மெசியாவைப்‌ 
பற்றிய நம்பிக்கையோடு உயிர்ப்பை 
தொடர்புபடுத்துவதில்‌ உயிர்த்தெழுதவின்‌ 
சில கூறுகளில்‌ ஈரானிய சமயத்தால்‌ 
இஸ்ராயேவின்‌ விசுவாசம்‌ பாதிக்கப்‌ 
பட்டது எனலாம்‌. மறுபுறத்தில்‌ அன்மா 
வின்‌ இறப்பு இவ்லாமையை அடிப்படை 
யாகக்‌ கொண்ட முடிவில்லா வாழ்வைப்‌ 
பற்றிய நம்பிக்கையானது, பழைய 
ஏற்பாட்டிற்கு முற்றிலும்‌ அன்னியமான 
தாகும்‌. ஈரானின்‌ அடிப்படையாக விளங்‌ 
கும்‌ உலகின்‌ அழிவு மற்றும்‌ புதுப்பித்தல்‌ 
பற்றிய அண்டவியல்‌ கதைகள்‌, கடவுளின்‌ 
வவ்வமை மற்றும்‌ நீதி மீது இஸ்ராயேல்‌ 
கொண்டிருந்த விசுவாசத்தை விட பெரு 
மளவு முக்கியத்துவம்‌ குறைந்தவையாகவே 
இருந்தன. 


ஆ) உயிர்ப்புப்‌ பற்றிய இரண்டாவது 
சிந்தனைப்போக்கு உயிர்த்தெழுதலைப்‌ 
பற்றிய வாய்ப்புகள்‌ மற்றும்‌ முறைமை 
களைப்‌ பற்றியதன்று. அது தீர்வுகளை 
காண்பதிவ்‌ கடவுளை நம்பி. இறைவ 
னோடு ஒன்றுபடுதலைத்தவிர வேறு 
உறுதியை வேண்டாத விசுவாசமாகும்‌. 
ஆன்மீகம்‌ அல்லது இறை அனுபவம்‌ 
எனப்படும்‌ இந்த மனநிலை பல சங்கீதங்‌ 
களில்‌ காணப்படுகிறது. சங்‌ 6-ன ஆசிரி 
யர்‌ மரணத்திற்குபின்‌ நடக்கவிருப்பதைப்‌ 
பற்றி கவலைப்படாமல்‌. யாவேயுடன்‌ 
உள்ள ஐக்கியமானது மரணத்தினால்‌ 
அழிக்கப்பட முடியாதவாறு உறுதியானது 
என்று கூறுகிறார்‌. யாவே மட்டுமே 
உயிருள்ள கடவுளாய்‌ இருப்பதால்‌, சங்கீத 
ஆசிரியரை பொறுத்தவரை இந்த ஐக்கிய 
மானது மரணத்திற்கு பின்னும்‌ வாழ்வா 


314 


கும்‌. உயிர்த்தெழுதவின்‌ சுட்டிக்காட்டல்‌ 
வெளிப்படையாக இல்லாவிடினும்‌ சங்‌ 
17:5-ல்‌ இதேபோன்ற நம்பிக்கை வெளிப்‌ 
படுகிறது. சில குறிப்பிட்ட சலுகை பெற்று 
மனிதர்கள்‌ சுடவுளிடம்‌ எடுத்து செல்லப்‌ 
படுகின்றனர்‌ என்று கூறுவதன்மூலம்‌, சங்‌ 
49 மற்றும்‌ 73 மரணம்‌ என்ற பிரச்சி 
னைக்கு ஒரு தீர்வு காண்பதாக தெரிகிறது 
(சங்‌ 49:15 மற்றும்‌ 75:24-இல்‌ எடுத்தல்‌ 
என்னும்‌ சொல்‌. நேர்மையுடனும்‌ விசுவா 
சம்‌ குறையாமலும்‌ வாழ்த்ததினால்‌, 
இறைப்பற்றற்றவர்களுக்கு அழிவினை 
மாற்றமுடியாத முறையில்‌ கொண்டு 
வருவதுபோல, மரணம்‌ தனக்கு இருக்‌ 
காது என்பதில்‌ சங்‌ 49-இன்‌ ஆசிரியர்‌ 
உறுதியாக உள்ளார்‌. சங்‌ 73-ன்‌ அசிரியர்‌, 
நேர்மையற்ற காலத்திற்கு முந்திய மரணம்‌ 
தன்னை எதிர்நோக்கியிருந்தாலும்‌. அம்‌ 
மரணமானது எந்த வல்லமையினாலும்‌ 
அழிக்கமுடியாத, இறைவனோடு கொண் 
இன்ள ஐக்கியத்தை முடிவுக்கு கொண்டு 
வர முடியாது என உறுதியாக நம்பு 
கிறார்‌. உரோ சேன்‌ இறுதியில்‌ பவுல்‌ 
கூறுவதுபோல இறைவனால்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டுள்ளோம்‌ என்று அறியும்‌ மணி 
தனை இறைவனின்‌ அன்பினின்று பிரிக்க 
முடியாது! என்று எடுத்துரைப்பது வெற்றி 
கரமாசு விசுவாசத்தின்‌ வெளிப்படையா 
கும்‌. இதே மனப்பாங்கு யோபு 19:26-லும்‌ 
கூறப்படுகிறது. அதில்‌ உலகில்‌ செயல்‌ 
வினைப்பயனேோ அல்லது உயிர்ப்போ 
முதன்மையாக வவியறுத்தப்படவில்லை. 
பொதுவாகச்‌ சடங்குகளின்மறுலம்‌ இறை 
வனுடன்‌ ஐக்கியமாகும்‌ நிலையினை 
குறிப்பிடும்‌, கடவுளை நேரிடையாக 
"காணும்‌" உறுதியே வவியுறுத்தப்படுகிறது. 
காட்சியும்‌ அறிவுக்‌ காரணமும்‌ முற்றிலும்‌ 
மாறாக விளங்கும்‌ நிலையில்‌ எனன 
நிகழ்ந்தாலும்‌ கடவுளுடன்‌ கொண்டுள்ள 
ஐக்கிய நிலை எப்போதுமே இருக்கும்‌ 
என்று அறிந்து கொள்வதில்‌ யோபுவின்‌ 
விசுவாசம்‌ அடங்கியுள்ளது. 


இத்தகைய சமய நிவைமையே உயிர்த்‌ 
தெமுதல்‌ பற்றிய கருத்தை உயிருள்ள 
விசவாசமாக மாற்றியதில்‌ முக்கிய பாங்கு 
வகிக்கின்றது. தனிநபர்‌ செயல்‌ வினைப்‌ 
பயன்‌ கோட்பாட்டின்‌ வெற்றியின்‌ விளை 


315 


வாக, யுதத்துவத்தில்‌ அழியாமை அலலது 
இறத்தல்‌ இல்லாமை மற்றும்‌ உயிர்த்‌ 
தெழுதல்‌ பற்றிய கருத்துக்கள்‌ வளர்ச்சியு 
டைய முக்கிய இடத்தை பெற்றன. ஆனால்‌ 
இக்கருத்துக்கள்‌ இன்னும்‌ ஒரு மித்தவிதத்‌ 
தில்‌ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இத்த 
கைய கருத்துக்கள்‌ திருவுறை, யுதித்‌, 
தோபியா, பாருக்கு மற்றும்‌ 1 மக்க பேயர்‌ 
(1 மக்‌ 2:49,70) அகிய நால்களால்‌ தெளி 
வாக நிராகரிக்கப்பட்டன. சதுசேய கட்சி 
யினரும்‌ இந்நிலைக்கு ஆதரவுதரவில்லை. 
2 மக்‌ 79 தொ, ஏனோக்கின்‌ உவமை, 
பாருக்கின்‌ நால்‌ மற்றும்‌ பன்னிரண்டு 
குலத்தந்தையரின்‌ ஏற்பாடுகள்‌ (குறிப்பாக 
யதா) ஆகியவை இந்நிலைக்கு உறுதியாக 
ஆதரவு அளித்தன. உயிர்த்தெழும்‌ இடம்‌, 
முறை, உயிர்த்தெழுந்தேரின்‌ நிலைமைப்‌ 
பற்றி பல்வேறு வேறுபாடுகளை கொண்டு 
ருந்தாலும்‌, ஏச 28:19 மற்றும்‌ தானி 13:3- 
இன்‌ கருத்துக்கள்‌ மீண்டும்‌ கையாளப்‌ 
பட்டு வெளிப்படையாக எடுத்துக்கூறப்படு 


கனம. 
கும்ரான்‌ நூல்கள, நேர்மையாளர்‌ 
களின்‌ உயிர்த்தெழமுதலைப்‌ பற்றியும்‌, 


கடவுள்‌ மற்றும்‌ அவரது வான தூதர்களி 
னுடைய ஒளிமயமான உலகில்‌ உள்ள 
முடிவற்ற வாழ்வில்‌ நிலவும்‌ நீடித்த 
மகிழ்ச்சியை பற்றியும்‌ விவரிக்கின்றன. 
அலக்சாந்திரியா யுதத்துவத்தின்‌ ஏடு 
களில்‌ கடவுளின்‌ அருகில்‌ உள்ள ஆன்மா 
க்களின்‌ இறவாநிலைமை என்ற கருத்து 
உயிர்த்தெழுதல்‌ என்ற கருத்தின்‌ இடத்‌ 
தை எடுத்துள்ளது (ஞான 3:1 தொ; 9:15; 4 
மக்‌). பொதுப்‌ பாணி முதத்துவம்‌ பழைய 
ஏற்‌ பாட்டு நம்பிக்கைகளையும்‌, கிரேக்க 
அல்லது அிரேக்க- ஈரானிய கருத்துக்களை 
யும்‌ இணைத்து சமரச நிலைக்‌ கொண்‌ 
டுள்ளது. உயிர்த்தெழும்‌ நாளில்‌ உட 
லோடு எழுந்திருக்கும்‌ வரையில்‌ இறந்த 
வர்களுடைய அன்மாக்களுடைய ஆவிகள்‌, 
ஒருவித தீர்ப்பாகப்‌ பாதாளத்தில்‌ செ 
யோல்‌) நான்கு பகுதிகளில்‌ பிரித்து வைக்‌ 
கப்பட்டு உயிர்ப்பு நாளில்‌ உடல்‌ வடிவம்‌ 
மீண்டும்‌ பெற காத்திருக்கும்போது சுதந்‌ 
தரமான வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளன 
என்று ஏனோக்‌ 3-ல்‌ கூறப்பட்டுள்ளது. 
அன்மாவின்‌ இறத்தல்‌ இல்லாத நிலை 


அழியாமை (தொடர்ச்சி) 


பற்றிய கோட்பாடு, உயிர்த்தெழுதல்‌ 
பற்றிய கோட்பாட்டுடன்‌ மீண்டும்‌ அதே 
போல்‌ இணைக்கப்பட்டு 3 எஸ்திராஸ்‌ 
(4-எஸ்ரா)-இல்‌ குறிப்பாக 7-ஆம்‌ அதிகா 
ரத்தில்‌ மீண்டும்‌ தோன்றுகிறது. இதை 
யொத்த மனப்போக்கு புதிய ஏற்பாட்டி 
வும்‌ காணப்படலாம்‌. அதில்‌ உடலோடு 
கூடிய உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய உறுதி 
யான எண்ணத்துடன்‌. இறத்தல்‌ இல்லாத 
நிலையிலும்‌, மரணத்திற்குப்பின்‌ உடனே 
கடவுளின்‌ அருகிவிருக்கும்‌ வாழ்க்கை 
லூக்‌ 18:24) பற்றிய தம்பிக்கையும்‌ காணப்‌ 
படுகிறது. ஆனால்‌ இயேசு, மரணத்திற்கு 
பிந்திய வாழ்வு பற்றி பேசும்போது அவர்‌ 
காலத்து யூத விசுவாசத்தைக்‌ கடந்து 
சென்று உயிருள்ள கடவுளின்‌ எல்லாம்‌ 
வல்ல நிலையினையும்‌, உண்மையான 
நிலையினையும்‌ வலியுறுத்துவதன்‌ மூலம்‌, 
பழமையான பழைய ஏற்பாட்டு உறுதிப்‌ 
பாட்டை மீண்டும்‌ வலவியுறுத்துகிறார்‌ முத்‌ 
22:23: மாற்‌ 8:88). 


॥. புதிய ஏற்பாடு 

அழியாமை பற்றிய புதிய ஏற்பாட்டுக்‌ 
கோட்பாடு, இறைவனைப்பற்றியும்‌ மனித 
னைப்‌ பற்றியும்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
காணப்படும்‌ கருத்துக்களை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு அமைக்கப்படுகிறது. 
அவை: இறைவன்‌, தம்மிலேயே உயிர்‌ 
கொண்டிருப்பவர்‌, உயிர்‌ அளிப்பவர்‌. 
மனுக்குலம்‌, ஒரு தொகுப்பென்ற அளவில்‌ 
உயிர்த்தெழுதவின்‌ நம்பிக்கையை இறுதி 


யாகக்‌ கொண்டுள்ளது. இந்த இரு 
கருத்துக்ளூம்‌ கிறிஸ்துவிலும்‌ அவரது 
உயிர்ப்பிலும்‌ ஒன்‌ றிணைகின்‌ ஊன. 


முனைப்புப்பெறுகின்‌ றன. நிறைவு பெறு 
கின்றன. இவ்வாறு புதிய ஏற்பாடு எப்‌ 
போதும்‌ கிறிஸ்துவில்‌ மையம்கொண்டது . 
சாகாமை என்ற எதிர்மேறைக்‌ கருத்தை 
விட, உயிர்ப்பு அல்லது மறுபடைப்பு 
வழியாக முடிவில்லா வாழ்வு என்னும்‌ 


தேர்முறை செழிப்புமிக்கக்‌ கருத்தில்‌ 
அக்கறை கொள்கிறது. 
முடிவிலா வாழ்வு கிறிஸ்துவில்‌ 


வெளிப்படுகிறது 0 யோவா 1:3. அவருக்‌ 
குத்‌ தம்மிலே உயிர்‌ கொண்டிருக்கத்‌ 
தந்‌ைத அளித்துள்ளார்‌ (॥யோவா 5:89). 
இறைவாழ்வைத்‌ தம்மையாலே கொண்டி 


டன 


அழியாமை (TL 


ருப்பவர்‌ என்ற முறையில்‌, இயேசு தம்‌ 
உடலிலும்‌ ஆன்மாவிலும்‌ “இறுதிப்‌ பகை 
வணாகிய" சாவை ( கொரி 15:28 எதிர்‌ 
கொண்டு, அனுபவித்தார்‌. ஆயினும்‌ 
உயிர்ப்பில்‌ வெற்றி வீரராக வெளிவந்‌ 
தார்‌. ஆகவே அவர்‌ சாவை வென்றார்‌. 
“இறுதி ஆதாம்‌” என்ற அளவில்‌ முதல்‌ 
ஆதாம்‌ விட்டுச்‌ சென்ற பாவம்‌ என்றும்‌ 
மரபுரிமைச்‌ சொத்தை மாற்றி அமைத்த 
வர்‌ (உரோ 6:23; 1 கொரி 15:22.சீ5-தீ9). 
அதன்‌ விளைவாக “துஞ்சி னோரின்‌ 
முதற்கனியாகவும்‌” (05:20 “உயிர்தரும்‌ 
ஆவியாகவும்‌” (:45) ஆனார்‌. இவ்வாறு 
மனுக்குவத்திற்கு முடி வில்லாத வாழ்வு 
கிறிஸ்‌ துவிடமிருந்து வருகிறது ப யோவா 
5:11.20). அவர்‌ சாவை அழித்து “சாவே 
அறியா வாழ்வை நற்செய்தியின்‌ வழியாய்‌ 
ஒளிரச்‌ செய்தார்‌” (2 திமோ 1:10). கிறிஸ்து 
வில்‌ உள்ள வாழ்வில்‌ பங்குபெற மக்களை 
இறைவன்‌ அழைக்கிறார்‌. இறைவனால்‌ 
குறிக்கப்பட்டவர்களுக்கு முடி வில்லாத 
வாழ்வு கிறிஸ்து வழியாக அளிக்கப்படும்‌ 
கொடையாகும்‌ (யோவா 17:2; அப.15:48; 1 
கொரி 15:23). நற்செய்தியாளர்‌ யோவான்‌ 
இதை உயிருள்ள நீரும்‌ உணவும்‌ என்று 
உணவ, பானம்‌ என்ற உருவங்களில்‌ 
எடுத்துக்கூறுகிறார்‌. மேலும்‌ இயேசுவின்‌ 
வார்த்தைகளையும்‌ ௫:69: 20:29) கிறிஸ்து 
வைச்‌ கட்டும்‌ பழைய ஏற்பாட்டையும்‌ எடுத்‌ 
துக்காட்டி இதைப்‌ போதிக்கிறார்‌. 
“ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வாழ்தல்‌ 
புதியதொரு படைப்பாகும்‌” (2 கொரி 5:10. 
இவ்வாறு, அழியாமை பழைய படைப்பின்‌ 
உள்ளார்ந்த பண்பன்று. ஆனால்‌ கிறிஸ்து 
உயிர்ப்பின்‌ முதற்கனியாக இருப்பதால்‌, 
கிறிஸ்தவனும்‌ இறுதி ஆதாமாகிய ஆன்‌ 
மீக வித்தாகிய அழிவில்லாத வித்திவி 
ருந்து புதியதாய்ப்‌ பிறக்கிறான்‌ (1 பேதுரு 
1:22. புதிய படைப்பின்‌ வாழ்வு 
கிறிஸ்‌ துவிவிருந்து வரும்‌ வாழ்வாகும்‌. 
அது இறைஇயல்பில்‌ பங்குகொள்வதாகும்‌ 
2 பேதுரு 1:4; 1 கொரி 18: அழியாத உரி 
மைப்பேற்றில்‌ உடன்‌ பங்காளிகளாக 
விறிஸ்துவோடு பங்குபெறுவதாகும்‌ (2 
பேதுரு 1:4; 1 கொரி 9:25: எபி 9:15); மண 
ணைச்சாந்தவனின்‌ சாயலுக்குப்‌ பது! 
வாக விண்ணைச்‌ சார்ந்தவரின்‌ சாய 
லாக மாற்றிக்கொள்வதாகும்‌ 0 கொரி. 


316 


15:49). அது "அளவிடமுடியாத நித்திய 
மாட்சிமையை ஒப்புயர்வற்ற முறையில்‌ 
விளைவிக்கிறது” 0 கொரி ச்‌:19). ஆனால்‌ 
கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தின்‌ 
வழியாகத்தான்‌ புதுவாழ்வை அடைந்‌ 
தார்‌. அதனால்‌ அந்த வாழ்வை பழைய 
வாழ்வுக்குச்‌ சாவதின்‌ வழியாகத்தான்‌ 
பிறர்‌ அடையமுடியும்‌. விசுவாசிகள்‌ “புத்‌ 
துயிர்‌ பெற்றவர்களாய்‌ வாழும்பழு ஞான 
ஸ்நானத்தின்‌ வழியாக கிறிஸ்துவோடு 
புமதக்கப்படவேணடும்‌" (உரோ 6:4; 
கொலோ 2:13, புதிய வாழ்வை இயக்குப 
வரான பரிகத்த ஆவி ஆன்மீக வாழ்வை 
முதலில்‌ உள்‌ மனதினில்‌ நாடுகிறார்‌. 
புதுப்படைப்பு உள்ளிவிருந்து வளர்கிறது: 
நாளுக்கு நான்‌ புதுப்பிக்கப்படுஅகிறது 
(2 கொரி 4:16: எபே 3:16). இதனால்‌, சாவு, 
உடலின்‌ மேல்‌ இன்னும்‌ ஆட்சி செய்‌ 
தாலும்‌, கிறிஸ்து இயேசுவில்‌ வெளிப்பட்ட 
இறை அன்பிலிருந்து மனுக்குலத்தைப்‌ 
பிரிக்க முடியாது உரோ 8:40). 
முடிவில்லாத வாழ்வு என்பது, இப்‌ 
போது வாழ்வின்‌ வெறும்‌ பண்பு மட்டு 
மன்று. இந்த வாழ்வோடு தொடர்பில்‌ 
லாத வருங்காலக்‌ குறிக்கோள்‌ மட்டு 
மன்று. “இப்போதுன்ளது” அனால்‌ 
“இன்னும்‌ இல்லை என்று இறுதிக்கால 
இடுக்கண்‌ நிலை, இத்தலைப்புப்‌ பற்றிய 
புதிய ஏற்பாட்டு அறிவிப்புகளில்‌ காணப்‌ 
படும்‌. ஆனால்‌ அழுத்தத்தில்‌ வேறுபாடு 
இருக்கலாம்‌. பவுவின்‌ போதனைப்படி 
மீட்கப்பட்டோர்‌ இப்போது ஆவியானவ 
ரில்‌ உயிருள்ளவர்களாக உள்ளனர்‌. புதிய 
வாழ்வைக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. வர 
விருக்கும்‌ வாழ்வில்‌ உடல்‌ அளவிலும்‌ 
உயிருள்ளவர்களாக இருப்பர்‌. இதுவே 
உயிர்ப்பாகும்‌ (உரோ 2:91. மூடி வில்லா 
வாழ்வின்‌ கூறு, கிறிஸ்துவோடு புதைக்கப்‌ 
படுவதில்‌ (6:4), ஊரன்‌ சார்ந்தவற்றைத்‌ 
துறத்தவில்‌ (மத்‌ 19:29; யோவா 12:25), இப்‌ 
போது தொடங்குகிறது . ஆனால்‌ 
ஊனுக்குச்‌ செத்தவர்களாக இருப்பது 
இறைவனது திருவுளத்துக்கு உயிருள்ளவர்‌ 
களாக இருத்தலாகும்‌. ஆகவே கட்டளை 
களைக்‌ கடைப்பிடிப்பது வாழ்வதாகும்‌ 
என்ற பழைய ஏற்பாட்டுக்‌ கருத்தை லேவி 
18:5; உப 5:39 புதிய ஏற்பாடு எதிரொ 
விக்கிறது (மத்‌ 19:16 இ; 25:46; யோவா 12:50; 1 


317 


திமோ 6:13). இத்தகைய வேலை கிறிஸ்து 
வில்‌ நிகழ்கிறது அல்லது பவுல்‌ கூறுவது 
போல்‌, இது மூடிவில்லா வாழ்வெனும்‌ 
கனியை அறுவடை செய்யும்‌ பொருட்டு 
“அவியில்‌ விதைப்பதாகும்‌*” (கலா 6:8; 
யோவா 4:36). இவ்வாறு யோவான்‌ கிறிஸ்‌ 
துவில்‌ விசுவாசத்தை முடிவில்லாத வாழ்‌ 
வோடு அடிக்கடி இணைத்துக்‌ கூறுகிறார்‌ 
யோவா 405-719; 5:2த; 17:3; 1 யோவா 503: 7 
திமோ 119. முடிவில்லா வாழ்வு புனிதப்‌ 
படுத்தப்படுதவின்‌ முடிவாகும்‌. இது ஏற்‌ 
கெனவே பரிசுத்த அவியால்‌ தொடங்‌ 
கப்பட்டுவிட்டது (உரோ 6:25. 


முடிவில்லா வாழ்வின்‌ இருகூறுகளா 
அய நிகழ்காலத்தையும்‌ வருங்காலத்தை 
யும்‌ கிறிஸ்துவோடு பிரிக்கமூடியாதபடி 
இணைத்துக்கூறும்‌ கூற்று யோவான்‌ நற்‌ 
செய்தியில்‌ வருகிறது. “என்‌ தசையைத்‌ 
தின்று என்‌ இரத்தத்தைக்‌ குடிப்பவன்‌ 
(இப்போது) முடிவிலா வாழ்வைக்‌ 
கொண்டுள்ளான்‌. நானும்‌ அவனைக்‌ 
வரவிருக்கும்‌ கடைசி நாளில்‌ உயிர்ப்பிப்‌ 
பேன்‌“ (யோவா 6:54. முடிவில்லா வாழ்வு, 
விசுவாசியும்‌ கிறிஸ்துவும்‌ ஒருவர்‌ மற்ற 
வரில்‌ வாழ்வதால்‌, இப்போது வருகிறது 
(6:58-57). பவுல்‌ அப்பம்‌, இரசத்தைப்பற்றி 
பேசும்போது, இதையே கிறிஸ்துவின்‌ 
உடவிலும்‌ இரத்தத்திலும்‌ பங்குகொள்ளு 
தல்‌ அல்லது ஒன்றிப்பு கொள்ளுதல்‌ 
என்று நற்கருணை நோக்கில்‌ சொல்லு 
கிறார்‌ 0 கொரி 6:10. இவ்வாறு ஆண்ட 
வாது உணவுப்பந்தி, முடிவில்லாத வாழ்‌ 
வின்‌ “இப்போது” என்ற கூறை ஆன்மீக, 
உடல்‌ அளவில்‌ ஒருமுகப்படுத்தும்‌ இட 
மாகுகிறது . 


இத்தகைய ஆன்மீக வாழ்வு கிறிஸ்துவ 
அழியாமையின்‌ மையம்‌ என்றால்‌ 
உயிர்ப்பு இல்லாமல்‌ அது நிறைவற்றதா 
கும்‌, முடியாததும்கூட (மாற்‌ 12:27). இயேசு 
வின்‌ குணமாக்கும்‌ பணி, மீட்பின்‌ இறுதி 
நிறைவின்‌, உடலையும்‌ ஆன்மாவையும்‌ 
புதுப்பித்தவின்‌, முன்‌ சுவையாக கருதப்‌ 
படலாம்‌. ஆண்டவரின்‌ இறுதி உணவு 
பற்றிய பருப்பொருள்‌ தன்மை அதே நிறை 
வைச்‌ சுட்டுகிறது. அதனால்‌ தான்‌ பவுல்‌ 
உயிர்ப்போடு தொடர்புப்படுத்தி மட்டும்‌ 
தான்‌, அழியாமையைப்‌ பற்றிப்பேசுகிறார்‌. 


அ/மழைப்ட 


விசுவாசியில்‌, இப்போது ஆவி பிரசன்ன 
மாக இருப்பது, உடல்‌ உயிர்ப்பு என்னும்‌ 
இறுதி மேலுடை அணிய அச்சாரமாகும்‌ 
ேே கொரி 5:5. பவுல்‌ உயிர்ப்பு உடலைக்‌ 
கிறிஸ்‌ தவின்‌ “மாட்சிமைக்குரிய உடவின்‌ * 
சாயலாக்குகிறார்‌ பிலி 3:21: 2 கொரி சேல்‌. 
இந்த “அன்‌ பிக உடல்‌ பீ கொரி 75:44 
பாவத்திற்கும்‌ சாவுக்கும்‌ அடிமைப்பட்ட 
ருப்பதற்குப்‌ பதிலாக பரிசுத்த ஆவியின்‌ 
ஆற்றலால்‌ உயிர்கொள்கிறது. அழிவுக்‌ 
குரியதாய்‌ விதைக்கப்படுவது, அழிவற்ற 
தாய்‌, மாட்சிகைக்குரியதாய்‌, வலிமையுள்ள 
தாய்‌, இறை அவிக்குரியதாய்‌, சாகாமை 
யுடையதாய்‌, உயிர்த்தெழுப்பப்படும்‌ (15:42- 
44.53). சாவு, விடப்படும்‌ என்று சோல்‌ 
வதைவிட வாழ்வில்‌ அழ்ந்து கலந்து 
விடும்‌ (8 கொரி 5:4. 

இவ்வாறு உண்மையான அழியாமை, 
ஆன்மாவைத்தடை செய்யும்‌ உடல்‌ சார்ந்த 
கீழ்த்தரப்‌ பண்புகளிலிருந்து விடுவித்த 
லாகும்‌. இதைவிட, வீழ்ச்சியுற்ற படைப்பு 
என்ற அளவில்‌ மனுக்குலத்தின்‌, ஆன்மீக, 
ஊன்சார்ந்த தன்மை இப்போது போது 
மான மட்டும்‌ அம்மணமாகவும்‌ வெட்கத்‌ 
திற்குரியதுமாக உள்ளது. இது மனிதர்கள்‌ 
இன்ணும்‌ போதியமட்டும்‌ உடல்‌ பெறாதது 
போன்றதாகும்‌. மனுக்குலம்‌ நிறைவாகப்‌ 
புனிதப்படுத்தப்படுமுன்‌, மேலும்‌ ஆடை 
அணிவிக்கப்பட வேண்டும்‌ (2 கொரி தல்‌. 
அழியாமை பற்றிய வாக்குறுதி, கிறிஸ்து 
வின்‌ மகிமையில்‌ பங்கெடுத்தல்‌ வழியாக 
ஆன்மாவும்‌ உடலும்‌ புதுப்பிக்கப்பட நிறை 
வுடைமை பற்றிய வாக்குறுதியாகும்‌. 


அழைப்பு (CALLING, VOCATION) 
விவிவியத்தில்‌ ஒருவரை மிகக்‌ கவர்நீ 
திழுக்கும்‌ பக்கங்களில்‌ அமைந்துள்ளவை, 
அழைப்பினைக்‌ கொண்ட காட்சிகள்‌. எரி 
கின்ற புதர்‌ யாத்‌ 3 மூலம்‌ மோசேக்கு 
வரும்‌ அழைப்பு; ஆலயத்தில்‌ ஏசயாவிற்கு 
வரும்‌ அழைப்பு ஓசை 6); யாவே, இளம்‌ 
எரேமியா இவர்களிடையே நடைபெறும்‌ 
உரையாடல்‌ எரே 03 இவை அனைத்தும்‌ 
இறைவனை அவரது மாட்சிமையிலும்‌ 
மறையுண்மையிலம்‌, மனிதனை அவனது 
உண்மை நிலையிலும்‌ அவனது அச்சத்தி 
லும்‌ ஈகைத்‌ தன்மையிலும்‌, எதிர்த்து மறுக்‌ 
கும்‌ அலலது (ஸங்கிப்‌ பதிவிறுக்கும்‌ 


அழைப்பு (கொடர்ச்ச]) 


சக்தியிலும்‌ காட்டுகின்றன. மறை நூலில்‌ 
இறையழைப்பின்‌ விவரங்கள்‌ எத்துணை 
யளவு முக்கியத்துவம்‌ பெற்றவை என்றால்‌ 
இறைவெளிப்பாட்டிலும்‌ மணித மீட்பிலும்‌ 
இறைவன்‌ விடுக்கும்‌ அழைப்பு தனித்துவ 
மும்‌ முக்கியத்துவமும்‌ வாய்ந்த ஒரு 
தருணமாக அமைந்துள்ளது. 


1. பழைய ஏற்பாட்டில்‌ அழைப்பும்‌ 
திருப்பணியும்‌ 

தனிப்பட்ட நபர்கள்‌ குறிப்பிட்ட 
அலுவல்களுக்கு அழைக்கப்படுகின்‌ றனர்‌. 
இவ்வாறு மோசே இஸ்ராயேல்‌ மக்களை 
எகிப்திலிருந்து நடத்திச்செல்லவும்‌ யாத்‌. 
:சீ-10) சாமுவேல்‌ அவருடைய ஊழிய 
னாக இருக்கவும்‌ 0 சாமு 3:1-14 இறை 
வாக்கினர்கள்‌ அவருடைய செய்தியை 
மக்களுக்கு எடுத்துக்கூறவும்‌ காண்க: 
ஆமோ 7:5; எரே 14-19) இறைவனால்‌ 
அழைக்கப்படுகின் றனர்‌. அதேபோல்‌ 
ஓய்வு நாளை அனுசரிக்கவும்‌ லேவி 23:8-3) 
பாஸ்கு விழாவின்‌ இறுதியிலும்‌ (எண்‌ 
28, 25) வாரங்களின்‌ விழாவிலும்‌ (28:26) பரி 
சுத்த கூட்டமாகக்‌ கூடும்படி இஸ்ராயேல்‌ 
இறைவனால்‌ அழைக்கப்படுகிறது. ஏசயா 
நூல்‌ இறைவனது அழைப்பின்‌ விளை 
வாக இஸ்ராயேல்‌ இறைவனது தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட மக்களாகச்‌ சிறப்பிடம்‌ 
பெறுவதை விவரிக்கிறது. இஸ்ராயேலை 
உலகில்‌ கடைசிப்‌ பகுதிகளிலிருந்து எச 
41:9). அறத்தை நிலைநாட்ட (42:9) பெய 
ரிட்டு (43:0 இறைவன்‌ அழைக்க மட்டும்‌ 
செய்யவில்லை, இறைவனால்‌ அழைக்கப்‌ 
பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமைத்‌ 
தங்கள்‌ குல முதியவராக நோக்கச்‌ சமய 
காரியங்களில்‌ உறுதியற்றவா் களை உற்சா 
கப்படுத்துகிறார்‌ 1:2; காண்க ஆதி 12:1-;. 
உண்மையில்‌ இறைவனால்‌ பெயரிட்டு, 
அழைக்கப்பட்டு (வீழி படைக்கப்படும்‌ 
வரை இஸ்ராயேல்‌ நிறுவப்படவில்லை, 

இவ்வாறு பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள 
ஒவவயவொரு அழைப்பும்‌ ஒரு தாது கலந்த 
திருப்பணியை உள்ளடக்கியது. எவ்வெப்‌ 
போது யாரேனும்‌ ஒரு மனிதனை இறை 
வன்‌ ஆணையிட்டு அமைக்கின்றாரோ 
அப்போதெல்லாம்‌ அம்மனிதனை அவர்‌ 
அனுப்புகிறார்‌. ஆபிரகாமிடமும்‌ (அதி 
12:0, மோசேயிடமும்‌ யாத்‌ 3:10.10), அமோ 


318 


சிடமும்‌ மோ 7:19, ஏசயாவிடமும்‌ இச 
5:9) எரேமியாவிடமும்‌ (எரே 1:0), எசக்கி 
யேவிடமும்‌ எச 3:1.4 ஒரே வகையான 
அணையையே தருகின்றார்‌. தமது மீட்பின்‌ 
திட்டத்திலும்‌ தம்‌ மக்களின்‌ நிர்ணயிக்கப்‌ 
பட்ட முடிவைப்‌ பொறுத்த அளவிலும்‌ ஒரு 
மனிதனை இறைவன்‌ தெரிந்தெடுத்து 
குறிப்பிட்ட ஒரு பணிக்காக நிர்ணயித்தி 
ருப்பதைத்‌ தெளிவுபடுத்தி அவனை 
இறைவன்‌ ஆணையிட்டு நேரிடையாகக்‌ 
கூப்பிடுவதே அழைப்பு ஆகும்‌. எனவே 
இறைவன்‌ தெரிந்தெடுப்பது ஓர்‌ அழைப்‌ 
பின்‌ அடிப்படையாக அமைகிறது. அழைப்‌ 
பின்‌ நோக்கம்‌ இறைவனின்‌ திருவுளத்தை 
முழுமையுறச்‌ செய்துமுடிப்பது. எனினும்‌, 
அழைப்பு எனும்‌ கருத்து ஒருவரின்‌ அற 
வழிப்பட்ட பொறுப்புணர்ச்சியின்‌ மிக 
அழ்ந்த நிலையை நோக்கித்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ சவால்‌ விடுக்கும்‌ ஒரு தொனி 
யைத்‌ தந்து. தெரிந்தெடுத்தல்‌, திருப்பணி 
என்னும்‌ கருத்துக்களைத்‌ தெளிவுபடுத்தி 
அவற்றின்‌ பொருளை நிறைவு செய்கிறது. 
இந்த அழைப்பு வெளிப்புற அமைப்பில 
மட்டு மன்றி உள்ளுயிரின்‌ மிக அழ்ந்த 
பகுதியையும்‌ தொட்டு மணிதனின்‌ வாழ்க்‌ 
கை நிலைமை மாறுபடச்செய்து அவனை 
வேறோரு மனிதனாக மாற்றுகிறது. 


இறை அழைப்பில்‌ உள்ள தனிப்பட்ட 
இந்த நோக்கு விவிலியத்தின்‌ மூலச்சொற்‌ 
றொடர்களாலே நிரூுபணமாகின்றது. 
இறைவன்‌ தாம்‌ அழைக்கும்‌ மனிதனின்‌ 
பெயரை உச்சரிக்கின்றார்‌ இதி 15:1; 22:1; 
யாத்‌ 3:4; எரே 1:17; ஆமோ 7:8; 4:3. ஒரு 
மனிதனை ஆட்கொண்டு அவனது வாழ்க்‌ 
கையை மாறுபடச்‌ செய்கின்ற உண்மையை 
நல்லவிதமாக எடுத்துக்காட்டும்‌ வகை 
யில்‌, இறைவன்‌ தெரிந்தெடுக்கப்படும்‌ 
நபருக்கு புதியதொரு பெயர்‌ தருகின்றார்‌ 
(ஆதி 17:1 32:29: காண்க ஏச 82). அத்து 
டன்‌, தாம்‌ விடுத்த விண்ணப்பத்திற்கு விசு 
வாசத்திலும்‌, கீழ்ப்படி. தவிலும்‌ இயைந்த, 
மனமுவந்த ஒப்புதலை எதிர்‌ நோக்கு 
கின்றார்‌. சிலவேளைகளில்‌ தொடிப்‌ 
பொழுதிலே ஒப்புதல்‌ கிடைக்கிறது (ஆதி 
12:4; ஏச 6:8). அனால்‌ இந்த அழைப்பு 
அழைக்கப்பட்ட நபரை மற்ற மணிதரிட 
மிருந்து வேறுபடுத்தித்‌ தனது நண்பர்கள்‌ 


319 


மத்தியில்‌ அவரை விசித்திரமானதோர்‌ 
கோலத்திற்கு மாற்றிவிடுவதால்‌ (சேதி 12:1; 
எச 4:11; எரே 12:6; 15:10; 79:1-9: 1 ஆர 19:4) 
அந்த மனிதன்‌ அச்சத்தாலே பீடிக்கப்‌ 
பட்டு அழைப்பைக்‌ கண்டு ஒதுங்க 
முயலும்‌ நிலையே அடிக்கடி நடப்பதாகும்‌ 
(யாத சீ:10 தொ: எரே 1:6: 0:1). 

இறைவனது கருவியாகத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும்‌ அவரது 
அழைப்பை பெறுவதில்லை. எடுத்துக்‌ 
காட்டாக, அரசர்கள்‌ ஆண்டவரின்‌ 
அபிடேகம்‌ பெற்றவர்கள்தாம்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ இறைவனிடமிருந்து எந்தவித 
அழைப்பையும்‌ பெறவில்லை. சவுவிற்கும்‌ 
ட சாமு 10:0, தாவீதுக்கும்‌ (6:19 செய்தி 


யறிவிப்பதே சாமுவேல்தான்‌. மற்றக்‌ 
குருக்களும்‌ பிறப்பின்‌ காரணமாக அன்றி 
தமது குருத்துவ நிலையை இறை 


அழைப்பால்‌ பெறுவதில்லை. எபி 5:4-ல்‌ 
சொல்லப்பட்டபடி அரோன்‌ “கடவுளால்‌ 
அழைக்கப்பட்டி ருந்தாலும்‌", அரோனுக்கு 
அழைப்பு மோசே வழியாக வருகின்றது. 
அதே வேளை, அரோன்‌ அழைப்பை 
உள்ளார்ந்து ஏற்றுக்‌ கொண்டதாக தாவில்‌ 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. எபிரேய 
ருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும்‌ 
விளக்கம்‌ தரும்‌ சொற்றொடர்‌ ஒன்றும்‌ 
இல்லை என்றாலும்‌ “நீரே என்‌ மகன்‌... 
மெல்க்வகிசதேக்கின்‌ முூறைமைப்படி ... குரு 
வாயிருக்கிறர்‌* எபி 5:5 தெற என்ற இறை 
வனின்‌ சொற்களால்‌ குறிப்பிடப்‌ பெறும்‌ 
குருத்துவத்தைவிட லேவியர்‌ குருத்துவம்‌ 
தாழ்ந்தது என்பதை ஆரோனின்‌ மறை 
முகமான நிலைகொண்ட அழைப்பே ஒரு 
குறிப்பென நின்று சாட்டுவது திருமுகத்‌ 
தின்‌ தொனிக்கு முரண்பட்டது அன்று. 


2. இஸ்ராயேவின்‌ அழைப்பும்‌ கிறிஸ்து 
இயேசுவின்‌ அழைப்பும்‌ 

இஸ்ராயேலுக்கு அழைப்பு ஒன்று 
கிடைத்ததா என்ற வினாவிற்கு இப்‌ 
பொழுது நாம்‌ கொள்ளும்‌ பொருளில்‌ 
பதில்‌ தெளிவாகக்‌ கிடைக்கிறது. விவிவி 
யத்தின்‌ மிகச்சரியான மொழியில்‌ 
சொல்ல விழைந்தால்‌ மக்கள்‌ தனிப்பட்ட 
ஒரு நபரைப்போல நடத்தப்படவில்லை 
யென்றாலும்‌ அல்லது அவர்கள்‌ தனி 
மனிதன்‌ கொள்ளும்‌ எதிர்ப்புணர்ச்சியை 


அமையபு (தொடர்ச்சி) 


அனுபவிக்காவிட்டாலும்‌ இறைவன்‌ தாம்‌ 
அழைக்கின்றவர்களிடம்‌ எப்படி நடந்து 
கொள்கிறாரோ அப்படியே இஸ்ராயேவி 
டமும்‌ நடந்து கொள்கிறார்‌. உறுதியாக 
வே இறைவன்‌ தமது சொந்தப்‌ பிரதிநிதி 
கன்‌ மூலம்‌ இஸ்ராயேவிடம்‌ பேசுகின்றார்‌: 
அவர்களுள்‌ மோசே சிறப்பான முறையில்‌ 
ஒர்‌ இணைப்பாளர்‌. சம்பந்தப்பட்டவை 
களில்‌ இயல்பால்‌ வலிந்து புகுத்தப்பட்ட 
மேற்கணடவொரு வேறுபாட்டைத்‌ தவிர, 
அழைப்பு ஒன்றுக்குத்‌ தேவையான 
குணங்களத்தனையும்‌ இஸ்ராயேல்‌ கொண் 
நின்னது. உடன்படிக்கை முதன்மையாக 
இறைவணிடமிருந்து வரும்‌ ஓர்‌ அழைப்பா 
கும்‌. அது இதயத்திற்கு நேர்முகமாகத்‌ 
தரப்பட்ட ஒரு வார்த்தை “இஸ்ராயேலை, 
கேள்‌" (உப 4:1; 5:1: 6:4: 9:7: சங்‌ 50:7: ஏ௫ 1:10: 
7:10; எரே 2:24: காண்க ஒசே 2:16; சீ, 
என்னும்‌ அழைப்பின்‌ பொருளை முற்றி 
லும்‌ கொள்பவர்கள்‌ சட்டமும்‌ இறைவாக்‌ 
கினர்களும்‌. இந்தச்‌ சொற்கள்‌ இறைவ 
னையே உறுதிச்‌ சான்றாகக்‌ கொண்ட 
ஒரு தணிவகையான வாழ்க்கையில்‌ 
மக்களை உறுதிப்படுத்துகின்றன யாத்‌ 
19:4 தொ; உப 7:0). எனவே தான்‌ தம்மைத்‌ 
தவிர வேறு எதன்‌ மேலும்‌ மக்கள்‌ சார்ந்தி 
ருப்பதை இறைவன்‌ தடை செய்கிறார்‌ 
(ஏச 7:4-9; காண்க: எரே 2:11 தொ). இஸ்‌ 
ராயேலுக்கு இறைவனிடமிருந்து வரும்‌ 
அழைப்பு தன்னுள்ளத்தையும்‌ யாத்‌ 19:5; 
யோசு 24:24) தனது முழு வாழ்க்கையை 
யும்‌ அர்ப்பணிக்கவல்ல ஒரு பதிலை எதிர்‌ 
நோக்கி நிற்கிறது. இப்பண்புகள்‌ அனைத்‌ 
தூம்‌ அழைப்புக்குரியவையாகும்‌. 


ஒரு கோணத்தில்‌, கிறிஸ்து இயேசு 
வின்‌ ஆளுமையில்‌ அழைப்பின்‌ குணங்கள்‌ 
மேமழுமையுறக்காணக்லிடக்கின்றன என்பது 
உண்மை. தந்தையின்‌ குரலுக்கு என்றும்‌ 
செவி கொடுத்துக்‌ கீழ்ப்படியும்‌ மிகச்‌ 
சிறந்த இறைவனின்‌ க [நியன்‌ அவர்‌. 
ஆனால்‌ புதிய ஏற்பாடு கிறிஸ்துவைப்‌ 
பற்றிப்‌ பேசும்போது அழைப்பு ஒன்றுக்‌ 
குரிய கலைச்சொற்களைப்‌ பயன்படுத்துவ 
தில்லை. இயேசு தந்தையிடமிருந்து தாம்‌ 
பெற்ற திருப்பணியைப்பற்றி இடையறாது 
பேசினாலும்‌ இறைவன்‌ அவருக்கு 
அழைப்பு விடுத்ததாக ஓரிடத்திலும்‌ 


அ/மைப்பு கொட்ர்ச்ச]ி 


காணப்படவில்லை. இது கவனிக்கத்தக்க 
ஒருநீக்கம்‌ ஆகும்‌. இறைவனின்‌ அழைப்பு 
ஒரு மனிதனைச்‌ சாதாரணப்‌ பணி செய்‌ 
யும்‌ நேரத்தில்‌ தழுவுகிறது; அவனது 
நண்பர்கள்‌ மத்தியிலே அவனை வழி 
ம்றிக்கிறது; நாம்‌ உனக்குக்‌ காட்டவிருக்‌ 
கிற நாட்டிற்குச்‌ (ஆதி 18:) சென்று இறை 
வனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு அலுவ 
வில்‌ ஈடுபடும்படி, செய்கிறது. எனவே 
அழைப்பு உள்ளுயிரில்‌ மாற்றத்தை 
முன்னரே எதிர்பார்க்கிறது. கிறிஸ்து 
இயேசுவின்‌ வாழ்வில்‌ அவருடைய திரு 
மூழுக்குக்கு ஒரு பொருளுண்டு; ஒன்று, 
“நீரே என்‌ அன்பார்ந்த மகன்‌" (மாற்‌ 1:1) 
என்ற அரசுப்பட்டம்‌ சூட்டும்‌ நிகழ்ச்சி, 
மற்றது. தாம்‌ முழுமையாகத்‌ திருப்தி 
கொள்ளும்‌ ஊழியனை இறைவன்‌ அறி 
முகப்படுத்துவது. ஆனால்‌ இந்த இடத்‌ 
திலோ நற்செய்தியில்‌ வேறு எந்த இடத்‌ 
திலோ அழைப்பிற்கேயுரிய காட்சிகளைக்‌ 
காட்டும்‌ குறிப்பு ஒன்றுகூட இல்லை. நற்‌ 
செய்தி முழுவதிலும்‌ இயேசு தமது தொடக்‌ 
கத்தையும்‌ முடிவு நிலையையும்‌ பற்றிச்‌ 
சிறப்பான முறையில்‌ உணர்ந்து நிற்கிறார்‌ 
(யோவா 8:16. யாருமே பின்பற்றி வரமுடி 
யாத ஒரு நிலைக்கு அவர்‌ செல்கிறார்‌; 


மேலும்‌ அவரது முடிவுநிலை சிறப்பாகத்‌. 


தனிப்பட்டதும்‌ ஒப்பற்றதும்‌ ஆகும்‌, அது 


அழைப்பினால்‌ ஏற்படுவது அன்று. 

மாறாக அவரது உள்ளுயிரினின்று 

தொடங்குவதே . 

3. சீடர்களின்‌ அழைப்பும்‌ 

கிறிஸ்‌ துவாகளின்‌ அழைப்பும்‌ 
இயேசுவுக்கு அழைப்பு விடுக்கும்‌ 


இறைவணின்‌ குரல்‌ எங்கேயும்‌ காணப்பட 
வில்லை. அனால்‌ இயேசுவோ தன்னைப்‌ 
பின்செல்லும்படி பற்பல அழைப்புக்களை 
விடுக்கின் றார்‌. அழைப்பு ஒன்‌ றின்‌ 
மூலமே இயேசு பன்னிரண்டு பேரைத்‌ 
தன்னருகே கொள்கின்றார்‌ மாற்‌ 3:12. 
இதே வகையான ஓர்‌ அழைப்பு மற்றவர்‌ 
களுக்குக்‌ கிடைக்கிறது மாற்‌ 10:21; லூக்‌ 
9:59 தொ.64. அவரது போதனை அனைத்‌ 
பம்‌ அழைப்பின்‌ கருத்தைச்‌ சுற்றியே எழு 
அன்றது. “என்னைப்‌ பின்செல்ல விரும்பு 
கிறவன்‌ தன்னையே மறுத்து...” (மத்‌ 10:24; 
யோவா 17:17) ஏன்று அவர்‌ மட்டுமே 
அறிந்த புதிய பாதை ஒன்றின்‌ வழியாக 


320 


அவரைப்‌ பின்தொடர அந்த அழைப்பு 
வருகிறது. “அழைக்கப்பட்டவர்‌ பலராயி 
ருக்கையில்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்‌ 
களோ சிலரே”. ஏனெனில்‌ அரசுக்கு வர 
வேற்கும்‌ அழைப்பு தனிப்பட்ட அழைப்‌ 
பாகும்‌; அதற்குச்‌ சிலர்‌ செவி கொடாது 
இருந்து விடுகின்றனர்‌. 

கிறிஸ்துவன்‌ என்பவன்‌ அழைப்புப்‌ 
பெற்ற ஒருவன்‌ என்பதை இளம்‌ திருச்‌ 
சபை தொடக்கத்திலே கணடுணர்ந்தது. 
பேதுரு எருசலேமில்‌ இஸ்ராயேலுக்குச்‌ 
செய்த முதற்சொற்பொழிவு இறைவாக்கி 
னர்களால்‌ விடுக்கப்பெற்ற அழைப்பைப்‌ 
போன்றது. பேதுரு தனிபட்டவொரு 
விருப்பத்தைத்‌ தூண்டிவிட முயல்கின்‌ 
றார்‌; “நெறிகெட்ட இந்தத்‌ தலைமுறையி 
விருந்து நீங்கி, உங்களை மீட்டுக்‌ 
கொள்ளுங்கள்‌” (.ப. 2:40). பவுவைப்‌ 
பொறுத்தவரையில்‌ “அழைப்புப்‌ பெற்ற 
புனிதர்‌ "களாய்‌ உரோமை, கொரிந்தியக்‌ 
கிறிஸ்‌ துவர்களுக்கும்‌ “அழைப்புப்‌ பெற்ற 
அப்போஸ்தலர்‌” ஆகிய தனக்கும்‌ இடையே 
உண்மையான ஒப்புமையைக்‌ காணகின்‌ 
றார்‌ (உரோ 1:1-7; 1 கொரி 11 தொ... 
கொரிந்தியர்கள்‌ எப்படி இருக்க வேண்டு 
மோ அப்படி அவர்களை மாற்ற, பவுல்‌ 
“சகோதரர்களே, நீங்கள்‌ அழைக்கப்பட்ட 
போது என்ன நிகழ்ந்தது என்பதை 
எண்ணிப்பாருங்கள்‌. மனிதர்‌ மதிப்பின்‌ 
படி. உங்களுள்‌ கநானிகள்‌ எத்தனைபேர்‌? 
(0 கொரி 1:29 என்று சொல்லி அவர்களு 
டைய அழைப்பை நினைவுட்டுகிறார்‌. 
அந்த அழைப்பே கொரிந்திய சகூகத்‌ 
திற்கு அது கொண்ட மதிப்பினை வழங்கு 
கிறது. இறைவன்‌ விசுவாசிகளைக்‌ கிறிஸ்‌ 
துவோடு நட்புறவு கொள்ளவும்‌ (1 கொரி 
7:9) அமைதியாக வாழவும்‌ 7:25), கிறிஸ்து 
வில்‌ ஒரே நம்பிக்கையில்‌ பங்கு கொள்ள 
வும்‌ எபே 4: முடிவில்லா வாழ்வுக்கும்‌ 
(1 திமோ 6:19 அழைக்கிறார்‌. விசுவாசிகள்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ தங்கள்‌ கடமைக்கு 
அமழைசக்கப்படுகின்றனர்‌. அவர்கள்‌ ஒவ 
வொரு நாளும்‌ அதற்குப்‌ பதில்‌ அளிக்க 
வேண்டும்‌ பிவி 3:13-1த. இக்காரணத்திற்‌ 
காக அவர்கள்‌ பெற்றுக்கொண்ட அழைப்‌ 
புக்கேற்ற வாழ்க்கை நடத்த” உந்தப்படு 
கின்றனர்‌ எபே 4). கடந்து செல்லும்‌ 
இயல்பைக்‌ கொண்ட இவ்வுலகில்‌ ஒழுக்‌ 


321 


கத்தின்‌ விதியாக, "ஒருவன்‌ எந்த நிலை 
யில்‌ அழைக்கப்பட்டானோ அந்த நிவையி 
லேயே அவன்‌ கடவுள்‌ திருமுன்‌ நிலைத்‌ 
திருக்கட்டும்‌" 0 கொரி 7:20 என்று கூறிப்‌ 
பவுல்‌ ஒவ்வொருவரையும்‌ தூாண்டுவிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை ஓர்‌ அழைப்பு. 
எனெனில்‌ அது அவியின்‌ வழிப்பட்ட 
வாழ்க்கை. அதேவேளை ஆவியோ முழுவ 
தும்‌ புதியதோர்‌ உலகத்தின்‌ கற்று. 
தந்தையின்‌ வார்த்தைக்கு நாம்‌ பதில்‌ 
அளிக்கவும்‌, மகன்களுக்குரிய முறையில்‌ 
நடக்க நம்மை எமுச்சியுட்டவும்‌ நம்‌ 
ஆவியோடு அதே ஆவி இணைந்திருக்‌ 
கிறது” உரோ 8:10). 

கிறிஸ்தவனின்‌ அழைத்தல்‌ ஆவியால்‌ 
பிறந்திருப்பதாலும்‌ கிறிஸ்துவின்‌ முழு 
உடலுக்கும்‌ ஆவியே வாழ்வின்‌ ஒரே 
ஊற்றாக இருப்பதாலும்‌ ஒன்றென இருக்‌ 
கும்‌ கிறிஸ்துவ அழைத்தலின்‌ மையத்தில்‌ 
“பலவகைக்‌ கொடைகள்‌... திருப்பணிகள்‌ 
தக! ஆற்றல்மிக்க செயல்கள்‌” உள்ளன. 
இருந்தபோதிலும்‌, பல திறப்பட்ட இந்த 
அருட்கொடைகளில்‌ இறுதியில்‌ ஒருடலே, 
ஒராவியே இருக்கின்றது 0 கொரி 12:21, 
அழைப்புப்‌ பெற்றவர்களைக்‌ கொண்ட 
சமூகமான திருச்சபை தானும்‌ “அழைத்‌ 
தல்‌ பெற்றதும்‌" “தேர்ந்தெடுக்கப்பட்டதும்‌" 
அகும்‌ (8 யோவா ]. எனவே, திருச்சபை 
யில்‌ இறைவனின்‌ அழைப்பைப்‌ கேட்டுத்‌ 
தன்‌ அழைப்பிற்கேற்ப பதில்‌ கூறிடும்‌ 
அனைத்துக்‌ கிறிஸ்தவர்களும்‌ மணவாள 
னின்‌ குரல்கேட்டு “ஆணடவராகிய 
இயேசுவே வாரும்‌” (இிருவெளி. 22:20) 
என்று பதில்‌ உரைக்கும்‌ முழுத்‌ திருச்சபை 
யின்‌ அழைப்பிற்ககே உண்மையில்‌ பதில 
கூறுகின்‌ றார்கள்‌. புனிதர்களுக்குத்‌ தகுதி 
யான பரிசுத்த வாழ்க்கை முறையால்‌ 
இறை அழைப்புக்குப்‌ பதில்‌ அளிக்கின்ற 
னர்‌ உரோ 1:7; 1 கொரி 1:3; காண்சு 2 
தமோ 1:9). 


அறிகுறி (51011) 

இன்னொருவருடைய எண்ணத்தை 
யோ, விருப்பத்தையோ அறிந்து கொள்ள 
உதவுவது குறியாகும்‌. அவ்வாறு ஒரு 
பொருளின்‌ இருப்பை, அதன்‌ உண்மை 
யைத்‌ கெரிந்து கொள்ள உதவுவதும்‌ 
குறியாகும்‌. இத்தகைய குறிக்கும்‌ குறியால்‌ 


அறிகுறி 


தெரிந்து கொள்வதற்கும்‌ உள்ள தொடர்பு 
இயல்பானதாக இருக்கலாம்‌ அவலது 
மக்கள்‌ தங்களுக்குள்‌ ஏற்பாடு செய்து 
கொண்டதாய்‌ இருக்கலாம்‌. மக்கள்‌ 
தங்களுக்குள்‌ உறவாடுவதில பயன்‌ 
படுத்திய பல்வேறு குறிகளையும்‌ வேதாக 
மத்தில்‌ காணலாம்‌. போர்வீரர்கள்‌ பயன்‌ 
படுத்திய குறிகள்‌ (யோசு 2:18; நீதி 0:38; 
ஏச 13:2; 18:3), எக்காளத்தைக்‌ கொண்டு 
எழுப்பிய வழிபாட்டுக்குறிகள்‌ ( மக சீ:40), 
ஒருவரை அடையாளம்‌ கண்டுகொள்ள 
முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்டகுறி தோபி. 
5:2), அறிவிப்புக்குறி எச 39:5), தனிப்பட்ட 
ஒருவரின்‌ கையெழுத்து 2 தெச 3:17) 
அலலது நற்பண்பன்‌ அடையாளம்‌ ஞான 
5:11.19 முதலியன. 


மக்களின்‌ மீட்புக்காக இறைவனும்‌ 
அவர்களின்‌ இயல்புக்கு ஏற்ற குறிகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அக்குறிக்கை அடை 
யாள அதிசயமென்றும்‌ அருங்குநிகளென்‌ 
றும்‌ அழைக்கிறோம்‌. ஏனெனில்‌ முதன்‌ 
முதலாக இறைவன்‌ தம்‌ மீட்புச்‌ செயவில்‌ 
அனைத்தும்‌ கடந்தவராகக்‌ காணப்படு 
கிறார்‌. இவ்வாறு தம்‌ ஆற்றலையும்‌ 
அன்பையும்‌ குறிப்பாய்‌ உணர்த்துகிறார்‌. 
எனவே புதுமைகள்‌ விரும்பிய பயன்‌ 
அளித்துத்‌ தனிச்‌ சிறப்புடன்‌ விளங்குகின்‌ 
றன. அவை மீட்பு வரலாற்றில்‌ இறைவன்‌ 
காட்டிய அருங்குறிகளில்‌ தனிச்சிறப்பிடம்‌ 
பெறுகின்றன. இவைகளைப்‌ பற்றித்தான்‌ 
நாம்‌ இங்குப்‌ பார்க்கப்போகிறோம்‌. 
ஆயினும்‌ புதுமைகள்‌ மட்டும்‌ இறைவன்‌ 
காட்டும்‌ குறிகள்‌ அலல. ஏனெனில்‌ 
இறுதியாக இயேசுவே மாபெரும்‌ குறியாக 
இருந்து தந்தையின்‌ அன்புக்குத்‌ தலை 
சிறந்த சான்றாய்‌ விளங்குவார்‌. 

! பழைய ஏற்பாடு 

கடந்த காலக்‌ குறிகளின்‌ நினைவாலும்‌ 
நிகழ்காலக்‌ குறிகளின்‌ கொடையாலும்‌ 
இறைவன்‌ தம்‌ மக்களின்‌ விசுவாசத்திற்கு 
உயிரூட்டுஅன்‌ றார்‌. வரவிருக்கும்‌ குறி 
களின்‌ அறிவிப்பால்‌ அவர்களிடம்‌ நம்பிக்‌ 
கையை உருவாக்குசின்‌ நூர்‌. 
7, உடல்‌ அடையாளம்‌, சில சமயங்களில்‌ 
மூன்‌ குறிப்பவை :- 

ஆதி 1:14-இல்‌ வானத்தின்‌ கோள்கள்‌ 
அடையாளங்களாக பயன்பட வேண்டு 


அறிகுறி தொடர்ச்ச] 


மென்று சொல்லப்பட்டுள்ளது. எ.கா. 
திசைகளையும்‌, நாட்களையும்‌, தட்பவெப்ப 
திலையையும்‌ சட்டி க்காட்டுபவைகளாக 
உள்ளன. எரே 10:2-இல்‌ "வானத்தின்‌ 
அடையாளங்கள்‌” அசாதாரணமான வான 
கம்‌ சம்பந்தமான காட்சியை மூன்‌ வைக்‌ 
கின்றன. சங்‌ 65:8 உம்‌ அருங்குறிகள்‌* 
என்பது கடவுளுடைய படைப்பாற்றல்‌ 
செயல்களையும்‌, இயற்கையில்‌ அவருடைய 
வெளிப்பாடுகளையும்‌ காட்டுவதாக தெரி 
விக்கின்றது. யோசு சீ:6; 2:15 குறியானது 
காலநேரம்‌ அல்லது அடுக்கப்பட்ட கற்‌ 
களைக்‌ குறிக்கும்‌. சங்‌ 74:4ீ- இங்குப்‌ போர்‌ 
குறிகளைக்‌ கொண்டி ருக்கலாம்‌. யோ 
வேல்‌ 2:30 “இன்னும்‌ விண்ணிலும்‌, 
மண்ணிவும்‌, அற்புதங்களை காட்டி 
வோம்‌" என்பது அண்டவரது நாளின்‌ 
வருகையைக்‌ குறிக்கிறது. 
2. ஒர்‌ அடையாளம்‌ காட்டும்‌ அறிகுறி :- 
எபிரேயர்களின்‌ வீட்டின்‌ மீதுள்ள 
இரத்தம்‌ அது அவர்களுடைய இல்லம்‌ 
என்பதை அடையாளம்‌ காட்டியது யாத்‌ 
12:13 


3. ஒர்‌ அறிவிப்பு :- 


வானவில்‌, நோவாவுடன்‌ கடவுள்‌ 
செய்து கொண்ட உடன்படிக்கையை 
அறிவிக்கின்றது. அதேபோல்‌ எல்லா 


உலகத்தின்‌ மீதும்‌ (ஆதி 9:12-13.17 விருத்த 
சேதனம்‌ அபிரகாமுடன்‌ செய்து கொண்ட 
உடன்படு க்கையைச்‌ சுட்டிக்‌ காட்டு 
கின்றது (அது 17:1). 
ச்‌. ஒர்‌ எச்‌சரிக்கை:- 

பலிப்பீடத்தின்‌ மீதுள்ள தட்டையான 
தகடானது பாவிகளின்‌ மணத்தால்‌ 
செய்யப்பட்டது என்ற இடைவிடாத எச்ச 
ரிக்கையாக இஸ்ராயேலுக்கு இருக்கட்டும்‌ 
(எண. 12:0, அப்போது கோராக்கின்‌ 
இறப்பும்‌, அவருடைய துணைவர்களின்‌ 
இறப்பும்‌, அதே நோக்கத்திற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட வேண்டும்‌ (எண்‌. 88:00). 
ஆண்டவருடைய பேழைக்கு முன்னால்‌ 
வைக்கப்பட்டுள்ள ஆரோனின்‌ கோல்‌, 
லகம்‌ உண்டாக்கக்‌ கூடியவர்களைப்‌ பய 
முறுத்தக்கூடியவையாக இருக்கும்படியாக 
வைச்கப்பட்டுன்ளது. எச சீ:3-ல்‌ செங்‌ 
சுல்வின மேல்‌ வரையப்பட்ட முற்றுகை 


322 


யிடப்பட்ட எருசலேமின்‌ படம்‌, என்ன 
விரைவாக நடக்கவேண்டும்‌ என்பதை 
எச்சரிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. 
எச 12:18; 24:15-27-இல்‌ உள்ள அடை 
யாள செயல்கள்‌, மேற்குறிப்பிட்ட பொரு 
ளில்‌ குறிகளாகும்‌. 


3. ஒர்‌ உறுதிமொழி அல்லது நிருபணம்‌ :- 
யோசு 2:18-ல்‌ இராகாபு, அவளும்‌ 


அவளுடைய குடும்பமும்‌ பாதுகாக்கப்‌ 
படும்‌ என்பதற்கு “ஒரு நம்பத்‌ தகுந்த 


அடையாளம்‌” கொடுக்குமாறு கேட்கின்‌ 
றாள்‌. கடவுளுடைய வார்த்தையும்‌, 
இறைவாக்கினர்களுடைய வார்த்தையும்‌ 


உண்மை என்பதைக்‌ காட்டும்‌ பொருளி 
லும்‌ குறி பயன்பட்டுள்ளது யாத்‌ 9:72; 1 
சாமு 10:1.9: 14:10; 1 அர 10:9.5: ₹ அர 19:29; 
ஏ௫ 37:30; 20:8-9; 2 நாள்‌ 32:24.ீ]; ஏச 38:7; 
7:11.14: 35:82; எரே 42:20). சங்‌ 88:17இல்‌ 
அடையாளம்‌ என்பது இறைவன்‌ தம்‌ 
தயவைக்‌ காட்டுவதைக்‌ குறிக்கிறது. 


6. ஒரு ஞாபகமுட்டும்‌ அறிகுறி :- 

யாத்‌. 13:9, பாஸ்கா என்பது மக்களு 
டைய முன்னிலையில்‌ எப்போது அவர்கள்‌ 
எகிப்திலிருந்து விடுதலை பெற்று 
வந்ததை குறிக்கின்றது. அதேபோல்‌ வச 
16-இஸ்ராயேவில்‌ தலைச்சன்‌ பிள்ளை 
களின்‌ பலி அல்லது மீட்பு நினைவுகூரும்‌ 
நோக்கைக்‌ கொண்டுள்ளது. யாத்‌ 31:17- 
இல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஒய்வு நான்‌ 
சட்டங்கள்‌, கடவுளுடைய படைப்பு வேலை 
யையும்‌, அவருடைய ஓய்வையும்‌ நினை 
வுட்டுவதாகும்‌ (எச 20:12.20). 

உப. 56:8-இல்‌ கடவுளுடைய வார்த்தை 
களை ஒருபோதும்‌ மறவாதிருக்‌க, 
அவற்றை கையில்‌ அடையாளம்‌ போல்‌ 
கட்டவேண்டும்‌. இப்பகுதியும்‌ 11:18-20-உம்‌ 
சேர்ந்து சீட்டுப்‌ பட்டயங்கள்‌ அணிவதற்கு 
அடிப்படையானை. 


7. முன்‌ அறிகுறி அல்லது பழி ப்பினை:- 
சங்‌. 71:7-சங்கீத ஆசிரியர்‌ தன்னுடைய 
காலத்து மக்களுக்குத்‌ தான்‌ ஒரு முன்‌ 
அறிகுறியாக உள்ளதாகக்‌ கூறுகிறார்‌. 
ஏசயாவும்‌ இவ்வாறே தானும்‌ தன்னு 
டைய மக்களுக்கும்‌ இருப்பதாக உரிமை 
கோருகிறார்‌ ஏச 9:19: 20:9. இந்த உருவம்‌ 


323 


சிலைவழிபாடு செய்கிறவரைப்‌ பற்றியும்‌ 
பயன்படுத்தப்பட்டுன்ளது ௭௪ 14:8). 


8. ஒரு சகுணம்‌:- 

குறி சொல்பவர்களின்‌ சகுணங்களைப்‌ 
பற்றி ஏச ச்சீ:25-ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
ஒரு சிலர்‌ சங்‌ 74:9-ல்‌ வரும்‌ அறிகுறிகள்‌ 
குருத்துவ சகுணங்களைக்‌ குறிப்பதாகக்‌ 
கருதுவார்‌. “அடையாள மனிதர்கள்‌' என்ற 
சொற்றொடர்‌ செக்‌ 3:௫ “நல்ல சகுண 
முடையவர்கள்‌" என்று கருதப்படுகின்றது. 


9, ஒரு சாட்சி அல்லது சான்று: 

ஏச 19:19-இல்‌ எகிப்தில்‌ உள்ள ஒரு 
பீடம்‌ ஆண்டவருக்கு ஓரு அயலான்‌ 
நாட்டிலே சான்றாக உள்ளது. ஏச 55:19 
-இல்‌ உள்ள முடிவில்லா அடையா எம்‌' 
எதிர்காலத்தின்‌ புனிதம்‌ ஆண்டவ ருடைய 
வார்த்தைக்கும்‌, தோக்கத்திற்கும்‌ சாட்சி 
யாக இருக்கும்‌ என்பதை உணர்த்துகிறது 
(காண 66:19). சான்று என்ற பொருளில்‌ 
யோபு 21:89-ல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
10. கடந்த கால அறிகுறிகள்‌ - 

மோசே நிகழ்த்திய அதிசயங்களும்‌ 
(யாத்‌ 3:20; 15:11;34:10; நீதி 6:13; சங்‌ 77:12. 15:78: 
11 தொலி: எரே 21:8; நெக்‌ 9:17) வாக்களிக்‌ 
கப்பட்ட நாடு உரிமையாகும்‌ வரை எ.கா. 
சங்‌ 78:4; 105:2.5), யோசுவாவின்‌ வரலாற்‌ 
றில்‌ (யோசு 3:3) நிகழ்ந்த புதுமைகளும்‌ 
இறைவனின்‌ அரும்பெருங்குறிகளென 
பழைய ஏற்பாடு கருதுகின்றது யாத்‌ ச:9. 
17.88.40: 10:1 தொ: எண 14:71. 22; யோசு 
24:17); எகிப்தில்‌ நிகழ்ந்த புதுமைகளாலும்‌ 
யாத்‌ 1:9) அதைத்‌ தொடர்ந்த நிகழ்ச்சி 
கனாலும்‌ (சங்‌ 105:5) இறைவன்‌ தம்முடைய 
தூதர்களின்‌ பணியை இஸ்ராயேலரி 
டையே உறுதிப்படுத்தினதுமன்றி யாத்‌ 
சீ:1-9.29.31:14:3), தம்மக்களை விடுவிப்ப 
தில்‌ தம்‌ வவிமையையும்‌ அன்பையும்‌ 
சிறந்த முறையில்‌ வெளிப்படுத்துகின்‌ றார்‌ 
(சங்‌ 86:10; 108:7;107:8). 

உபாகமும்‌ (சீ:3சீ; 6:28; 719... அதைத்‌ 
தொடாந்து மற்ற ஆகமங்களும்‌ யாத்‌ 7:53: 
சங்‌ 74:43; 105:27:135:9; எரே 92:20 தொ; தெச 
9:10; எஸ்‌ 10:5: பாரூ 2:11; ஞான 10:16) “அருங்‌ 
குறிகளும்‌ அதிசயங்களும்‌" என்ற இரட்‌ 
டைக்கிளவியை அடிக்கடி பயன்படுத்து 
கின்றன. இவற்றின்‌ வாசகர்கள்‌ இத்‌ 


அறிகுறி தொடர்ச்ச 


நிகழ்ச்சிகளைக்‌ கண்டவர்‌ அல்லர்‌, 
ஆனால்‌ தொடக்க காலத்தில்‌ நிகழ்ந்த 


குறி-நிகழ்ச்சிகள்‌ இஸ்ராயேவின்‌ நினை 
வில்‌ நீங்காதிருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ 
இறைவனோடு செய்த உடன்படிக்கை 
யைப்‌ பிரமாணிக்கமாய்க்‌ காப்பாற்ற 
அவற்றை அடிக்கடி நினைவுகூர்தல்‌ 
வேண்டும்‌ (உப சி; 8:14 தொ; சங்‌ 105:5). 


1! நிகழ்காலக்‌ குறிகள்‌:- 

அ. இஸ்ராயேலின்‌ திருவிழாக்கள்‌ 
யாவேயின்‌ அகிசயங்களை நினைவு 
கூர்கின்றன (சங்‌ 114:ல. இவ்விழாக்களின்‌ 
வழிபாட்டு முறைகள்‌, குறிப்பாக சில 
சடங்குகளும்‌ யாத்‌ 15:9.16; காண்‌ உப்‌ 8:6; 
11:18) சில பொருட்களும்‌ எண்‌ 17:9.85; 
காண்க யோசு 409, இஸ்ராயேவின்‌ 
கநாபகத்தைப்‌ பசுமையாகக்‌ காத்து அதன்‌ 
விசுவாசத்தை வளர்க்கின்‌ றன . 


ஆ. விசுவாசத்தின்‌ நினைவு மோசே, 
அவர்‌ முன்‌ ஆபிரகாமின்‌ தேர்வு, அதற்‌ 
கும்‌ முன்‌ உலகப்‌ படைப்பு வரை எட்டு 
கின்றது. ஓய்வுநாள்‌ யாத்‌ 31:16 தொ; எச. 
20:18), வானவில்‌ ஆதி 9:4-12), விருத்த 
சேதனம்‌ (17:9-19 ஆகியவை இறைவன்‌ 
முறையே அதாம்‌, நோவா, ஆபிரகாம்‌ 
இவர்களோடு செய்த உடன்படிக்கை 
களை ஞாபகமூட்டுகின்றன . இவற்றையே 
இறைவனின்‌ நிரந்தரமான குறிகளாக 
குருக்கள்‌ மரபு கருதுகின்றது. 


எனெனில்‌ பறப்பாட்டை ஒட்டிய அது 
சயங்களை நிகழ்த்திய அதே இறைவன்‌ 
தான்‌ உலக அதிசயங்களையும்‌ தோற்று 
வித்தார்‌ (சங்‌ 89:6:136:4: யோபு 3714. விண்‌ 
வெளிக்‌ குறிகளாகிய விண்மீன்கள்‌ காலத்‌ 
தைக்‌ கணக்கிட உதவுதல்‌ மட்டுமன்றி 
படைத்தவரையம்‌ இடையறாது ஞாபகப்‌ 
படுத்துகின்றன. மோசேயின்‌ வரலாற்று 
நிகழ்ச்சிகளை நினைவாக்கும்‌ திருவிழாக்‌ 
களும்‌ காலத்தைக்‌ கணிக்கின்றன (தி 
1:14; ச்‌ 65:9; எரே 10:2: சீரா 42:18 தொ: 
காண &3:1-10) 

இ. ஆனால்‌ வாக்களிக்கப்பட்ட நாட்‌ 
டில்‌ நுழைந்ததோடு புனித வரலாறு 
முடிவு பெறவில்லை. அங்கும்‌ தொடர்ந்து 
யாவே மீட்பதில்‌ தன்‌ வவிமையை அவ்வப்‌ 
பொழுது அருங்குறிகளால்‌ காட்டுகின்‌ 


அறிகுறி தொடர்ச்ச] 


றார்‌ 0 அற 4.3.5; 8 அர 19:89: 88: 8 தொ, 
எலியா, எலிசா, ஏசயா இவர்களின்‌ 
வரலாறுகள்‌). இவற்றுள்‌ இறைவன்‌ தாமா 
கவே முன்வந்து செய்வன சில (ஏச 7; 
பிறர்‌ வேண்டுதவுக்கிணங்க நிகழ்த்துவன 
சில ரீதி 6:17.37; 2 அர 20:6 தொ; 2 நாள்‌ 
32:24). போவியான இறைவாக்கினர்கூட 
மாயவித்ையால்‌ உண்மையாகவே அதிச 
யிக்கத்தக்க அருங்குறிகளை முன்னறிவிப்‌ 
போடு நிகழ்த்தலாம்‌; உணமையான 
அல்லது பொய்யான கனவுகளின்‌ 
பொருள்‌ உணர்ந்துறைக்கலாம்‌ எரே 23:86 
தொ). அதனாலதான்‌ யாவேயை விசு 
வசித்து அதற்கேற்பப்‌ போதிக்கின்றவர்‌ 
கள்‌ நிகழ்த்துவன மட்டுமே இறைவனின்‌ 
அருங்குறிகள்‌ என்று நாம்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
கின்றோம்‌ யாத்‌ 13:2-5). 

ஈ) சில வேளைகளில்‌ எதிர்பாராத சூழ்‌ 
நிலைகள்‌ கூட இறையுளத்தின்‌ வெளிப்‌ 
பாடாக கொள்ளப்படுகின்றன 0 சாழு 
14:10; அதி 42:18 தொ). முூன்னறிய முடி 
யாத இயற்கையான நிகழ்ச்சிகளைக்கூட 
இறைவனுடைய செயல்கள்‌ என்று பல 
மூறை இறைவாக்கினர்‌ அறிவித்து விடு 
கின்றனர்‌. இவை உண்மையாகும்‌ 
பொழுது முன்பே அறிவித்திருந்த ஒரு 
பணிக்கு ஆதாரமென்றோ ப சாமு 0:1? 
அல்லது வருங்காலத்தில்‌ இன்னும்‌ தெளி 
வாக வரலாற்றில்‌ இறைவன்‌ தலையிடு 
வார்‌ என்று காட்டும்‌ ஒரு அருங்குறி 
யென்றோ (2:34: எரே 44:29 தொ; 20:6;28:15 
தொ) இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம்‌. 
அப்பொழுது நம்பிக்கையோ யாத்‌ 18:15; 
எச 7:1-9), மனமாற்றமோ (2 சாமு 18:13 
தொ; எரே 36:5 தெற தோன்றுகின்றது. 
மேலும்‌ இது போன்று குறுகிய காலத்தில்‌ 
நிறை வேறக்‌ கூடிய முன்னறிவிப்பு இறை 
வாக்கினர்‌ உணயையானவரா போலியா 
என்று பிரித்துணர ஒரு குறிப்பாகவும்‌ 
பயன்படுகின்‌ றது (உப 18:22). 


உ. இறைவாக்கினரின்‌ செயற்குறிகள்‌:- 
வருவனவற்றை செயல்கள்‌ மூலமாக 
முன்னறிவிக்கின்றன (ஏச ௮:3; ௭௪ சீ: 
12:6.1; 24:27; ஒசே 1-3). அவர்கள்‌ கூறும்‌ 
இறைவார்த்தை விரைவில்‌ செயலாகக்‌ 
கூடியது என்று காட்டுகின்றன. ஒசேயா, 
ஏசயா இவர்களின்‌ குழந்தைகள்‌ கூட 


324 


இவை போன்ற குறிகள்தாம்‌; அவர்களு 
டைய பிறப்பும்‌, குறிப்பான பெயரும்‌, 
இறைவனுடைய செயல்கள்‌ சிலவற்றின்‌ 
முன்னறிவிப்பாகவே உள்ளன்‌. ஆரசுரி 
மையின்‌ வாரிசான இம்மானுவேல்‌ (இறை 
வன்‌ நம்மோடு) முன்ன றிவித்தப்டி 
பிறக்கும்பொழுது, அப்பிறப்பே மீட்பின்‌ 
குறியாகின்றது (ஏச 1:14. 

கை) யாவேயின்‌ ஆதரவைக்‌ காட்டும்‌ 
வெளி அடையாளங்கள்‌ சிலவும்‌ இக்குறி 
களைப்‌ போன்‌ றனவே (அதி சீ:15: யாத்‌ 12:14; 
எச 9:4.0, அவை யாவேயின்‌ வாக்குப்படி 
அவருடைய உரிமையையும்‌ சித்தத்தையும்‌ 
அறிவிக்கின்றன, உண்மையாக்குகின்‌ றன. 


இறைவனுடைய அன்பையும்‌ இயல்பு 
கடந்த தன்மையையும்‌ ஏதாவது ஒரு வழி 
யில்‌ வெளிப்படுத்துவதே நிகழ்காலக்‌ குறி 
களின்‌ பண்பாகும்‌. இறைவார்த்தையைத்‌ 
திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்பவர்‌ 
கள்‌ (காண்‌ யாத்‌ 7:13; ஏச 1:0 தொ) விக 
வாசிகளாய்‌ வாழ இக்குறிகள்‌ உதவு 
அன்னை. 
12. வருங்கலக்‌ குறிகள்‌:- 

இறைவன்‌ நம்மைவிட்டு அகன்றுவிட்‌ 
டார்‌ என்று கோவில்‌ பாழடைந்தபோது 
தோன்றிய இழப்புணர்வு, புதுமைகள்‌, 
இறைவாக்கினரின்‌ முன்னறிவிப்புகள்‌ 
(சங்‌ 14:9) போன்ற குறிகளும்‌ மறைந்த 
பொழுது அதிகமாகின்றது. ஆனால்‌ 
அகதிகளாய்‌ வாழும்பொழுது விரைவில்‌ 
தாய்நாடு திரும்பும்‌ நிகழ்ச்சி ஒரு புதிய 
புற்ப்பாடாக (ச 44:16-20) உருவகிக்கப்‌ 
பட்டு 'நிலையான தகர்த்தமுடியாத ஒரு 
குறியாக' அறிவிக்கப்படுகின்றது (35:1). 
ஆனால்‌ அவ்வாறு நடக்காதபொழுதுகூட 
யாலே! ஐயம்‌ இன்றி மீட்பார்‌ என்ற நம்பிக்‌ 
கை தளரவில்லை: “குறிகளை மீண்டும்‌ 
செய்யும்‌, அதிசயங்களை நிகழ்த்துங்கள்‌” 
(சீரா 56:5 தொ). இறைவாக்கினருள்‌ சிலர்‌ 
இம்மீட்புச்செயல்‌ இஸ்ராயேலை மட்டு 
மன்றி எல்லோரையும்‌ பாதிக்கும்‌ என்று 
எதிர்பார்ச்சின்றனர்‌. யாவே பிறரைப்‌ பழி 
வாங்கினாலும்‌, அவர்களையும்‌ மனத்‌ 
திருப்பக்கூடிய குறியோன்று தருவார்‌ 
(ஏச 66:19). இம்முன்ன றிவிப்பாலும்‌ நம்பிக்‌ 
கையினாலும்தான்‌ எஞ்சினோர்‌ மீட்பரின்‌ 
வருசைக்கும்‌ தயாராய்‌ இருக்கின்றனர்‌. 


325 


॥ புதிய ஏற்பாடு 

மெசியா வரும்பொழுது யாத்திரை 
காலத்தில நிகழ்ந்ததையொத்த அதிசயங்‌ 
கன்‌ நிகழும்‌ என யூதர்கள்‌ எதிர்‌ நோக்கி 
யிருந்தார்கள்‌. புறவினத்தார்மேல்‌ அடை 
யட்போகின்ற வெற்றியைப்‌ பற்றியும்‌ சுனவு 
கண்டார்கள்‌ காண்க 1 கொரி 7:22, இவ்‌ 
வுலகைச்சார்ந்த நிலையில்‌ இந்நம்பிக்கை 
பொய்யானாலும்‌ மறுவுலகைச்‌ சார்ந்த 
நிலையில்‌ அது நிறைவேறுகின்‌ றது. 
இயேசு மீட்புச்செயலைத்‌ தமது புதுமை 
யால்‌ அரம்பிக்கின்றார்‌. சிவுவையிலும்‌ 
மகிமையிலும்‌ உயர்த்தப்படுதலவாகிய 
பெருங்குறியான (யொவரா 12:43) தமது 
பூறப்பாட்டினோால்‌' லாக்‌ 9:4] முழுமை 
யாக்குகின்றார்‌. சிலரால்‌ எதிர்க்கப்பட்டா 
லும்கூட, நம்முடைய பிணிகளைத்‌ தன்மீது 
சுமக்கும்‌ ஊழியவாகப்‌ பணிபுரியம்‌ 
இயேசு முத்‌ சபா ஏச 53: மக்கள்‌ 
கூட்டத்திற்கு விடுதலை அளிக்கும்‌ ஆற்றலு 
டைய குறியாகவும்‌ லூக்‌ 2:34), சிதறிக்‌ 
கிடந்தோரை ஒன்று கூட்டும்‌ சின்னமாக 
வும்‌ விளங்குகின்றார்‌. 


1. மெசியாவின்‌ வரவிற்கான 
அடையாளக்‌ குறிகள்‌ - 

விவிவியக்‌ காலங்களில்‌ ஒர்‌ இறை 
பாக்கினர்‌ தன்னுடைய செய்தியை நிச்ச 
ய்ப்படுத்துவதற்காக குறிகளை காட்டுவார்‌ 
என்பது இயற்கையாக எதிர்பார்க்கப்பட்ட 
தாகும்‌. ஆனால்‌ திருமுழுக்கு யோவான்‌ 
எந்தவித குறியையும்‌ காட்டவில்லை 
என்பது ஒரு குறையாகும்‌ (யோவா 10:41. 
மெசியா "இறைவாக்கினர்‌: தம்மை 
அறிமுகப்படுத்துவதற்கான அடையாளங்‌ 
களைக்‌ கொடுப்பார்‌ என்பது எதிர்பார்க்‌ 
கப்பட்டது யோவா 2:21; 8:14; உப 18:15), 
மெசியாவின்‌ தோற்றம்‌ குறிப்பிட்ட 
அளவுக்கு ஒரு தெளிவற்றதாக இருப்பத 
னால்‌, அதுபோல அதுசம்பந்தமான 
அறிகுறிகளும்‌ உண்மையானவையா என்ற 
சந்தேகம்‌ எழுகின்‌ றது. பரிசேயர்கள்‌ 
இயேசுவிடம்‌ அவர்‌ உண்மையாகவே 
இறைவாக்கினரா அல்லது மெசியாவா 
என்பதை நிரூபிப்பதற்கு அடையாளத்தைக்‌ 
கேட்பது என்பது காலத்திற்கு ஏற்ற 
ஒன்றாக இருந்தது (மத்‌ 72:39; மாற்‌ ௪:17; 
லூக்‌ 1:38: யோவா 2:19. இப்படியாக 


அறிகுறி தொடர்ச்ச] 


பவுலைக்‌ கொரிந்தியர்கள்‌ அவர்‌ அப்‌ 
போஸ்தவர்‌ என்பதற்கான அடையாளம்‌ 
காட்டு என்று கேட்டதில்‌ அவர்களுடைய 
உரிமையாக தென்படுகின்றது (2 கொரி 
12:13). பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுவரை 
இது ஒரு தன்னிலே வெளிப்படுத்தக்‌ 
கூடிய அடையாளமாக கடைபிழுக்கப்‌ 
பட்டு வந்தது. மேலும்‌ மறு உலகைச்‌ 
சார்ந்த அறிகுறி கொண்டுதான்‌ வெளிப்‌ 
படவேண்டும்‌. அனால்‌ அது அற்புதமான 
தாக இருக்க வேண்டியதில்லை. இயேசு 
பிறந்தபோது வானதாதர்கள்‌ மாட்டுக்‌ 
குடிவில்‌ கிடத்தியிருந்த குழந்தையைப்‌ 
பற்றிய அடையாளத்தை கெடுத்தனர்‌ 
(லூக்‌ 2:13). சீமோன்‌ குழந்தை இயேசுவைப்‌ 
பற்றி “எதிர்க்கப்படும்‌ அறிகுறியாக இருப்‌ 
பான்‌” லூக்‌ 2:34 என்று கூறி இருக்‌ 
கின்றார்‌. இயேசுவைப்‌ பற்றிப்‌ புரிந்தவர்‌ 
களுக்கு, இது கடவுள்‌ தாமே முன்வந்து 
மனிதனுடைய மீட்பை வெளிப்படுத்தும்‌ 
உண்மையை வெளிப்படுத்‌ துகின்‌ றது . 
மேலும்‌ அவருடைய உயிர்ப்பு அவருடைய 
வார்த்தையையும்‌. பணியையும்‌ உணமை 
யானவையாக அக்குகின்றது (அ.ப. 2:22. 
அப்போஸ்தலிக்க திருச்சபை இயேசுவின்‌ 
கருத்தரிப்பிலிருந்து விண்ணுல கிற்கு 
எழுந்து சென்றது வரை கடவுளால்‌ நல்ல 
உள்ளம்‌ படைத்தவாகளுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட அடையாளம்‌ என்று விசுவசித்தனர்‌, 
இது நான்காம்‌ நற்செய்தியின்‌ பின்னணி 
யில்‌ உள்ளது. 
2. இயேசுவின்‌ வாழ்விலே அறிகுறிகள்‌:- 
அ) கடந்த கால அதிசயங்களெல்லாம்‌ 
மீண்டும்‌ புதுப்பிக்கப்பெறும்‌ என்ற இறை 
வாக்கிற்கிணங்க (மத்‌ ப: 4 தொட ஏச 35:5 
தொ: 25:19), இயேசு புதுமைகளைச்‌ செய்‌ 
கின்றார்‌. இப்புதுமைகள்‌ இயேசுவின்‌ 
போதனை உண்மையானது என்று காட்டு 
கின்றன. மீட்பை முன்னறிவித்துச்‌ செயல்‌ 
படுத்துகின்றன மாற்‌ 8:23 தொ). அவரு 
டைய அதிகாரம்‌ அவருடைய செயல்கள்‌ 
இவற்றோடு இப்புதுமைகளும்‌ 'காலத்தின்‌ 
அறிகுறிகளாக' (மத்‌ 16:3), அதாவது 
மெசியா வந்துவிட்டார்‌ என்று காட்டும்‌ 
அடையாளங்களாக விளங்குகின்‌ றன . 
ஆனால்‌ இஸ்ராயேல்‌ பாலைவனத்தில்‌ 
செய்ததற்கு மாறாக (யாத்‌ 17:8.1; எண 


அறிகுறி தொடர்ச்ச] 


14:22), தமக்குச்‌ சாதகமான அறிகுறிகளை 
இறைவனிடமிருந்து கேட்டு அவரைச்‌ 
சோதிக்க இயேசு மறுக்கிறார்‌ (மத்‌ 4:7-உப 
6:18). கண்கவரும்‌ அதிசயங்களுக்கு 
அசைப்பட்டு, அருங்குறி ஒன்றைக்‌ கேட்டு 
அவரைச்‌ சோதிப்போரையும்‌ திருப்தி 
படுத்த மறுக்கின்றார்‌ மத்‌ 15:17 தெற. 
ஒத்தமை நற்செய்திகன்கூட இயேசுவின்‌ 


இத்தயக்கத்தை எதிரோவிப்பதுபோவ, 
புதுமைகளை, அவரது எதிரிகளின்‌ 
சொல்‌ வழக்கில்‌, “அறிகுறிகள்‌” என்று 


அழைக்கவில்லை (மத்‌ 12:48; லூக்‌ 23:9. 
மரியாள்‌ லூக்‌ 1:46 தொ), இடையர்‌ (6:12) 
போன்ற எளியோருக்கு மீட்பின்‌ வருகை 
யைப்‌ பற்றிய அறிகுறிகளை இறைவன்‌ தரு 
கிறார்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அனால்‌ 
யூதர்கள்‌ எதிர்நோக்கியிருக்கும்‌ குறிகளை 
அவர்களுக்குத்‌ தருவது அவருடைய திருப்‌ 
பணிக்கே மாறாகும்‌. இக்குருடர்கள்‌ 
முதன்‌ முதலில்‌ யோனாவின்‌ அறிகுறியை" 
லூக்‌ 11:29-52) கவனிக் கவேணடும்‌. அதா 
வது தபசுக்கழைக்கும்‌ இயேசுவின்‌ போத 
னையைசக்‌ கேட்கவேண்டும்‌. அப்பொழுது 
தான்‌ தங்களுடைய வசதிக்கேற்பக்‌ குறி 
சளைத்கேழு க்கொண்டி ருக்காமல்‌ காலத்‌ 
தின்‌ குறிகளை: அவர்களால்‌ கணிக்க 
இயலும்‌. அவற்றில்‌ மூக்கியமானதான 
யோனாவின்‌ அறிகுறியை (த்‌ 12:40) 
அதாவது கிறிஸ்துவின்‌ உயிர்ப்பை 
கொள்வார்கள்‌. 


அ) யோவானின்‌ நற்செய்தியிலும்‌ 
(யோவா சீ:சீச தவிற), அப்போஸ்தலர்‌ பணி 
மற்றும்‌ மடல்களிலும்‌ “அறிகுறி” என்ற 
சொல்லைப்‌ பயன்படுத்துவதுபற்றி ஒரு 
விதமான தயக்கமும்‌ இல்லை. இயேசு 
வின்‌ காலத்தில்‌ வாழ்ந்தோர்‌ அவருடைய 
அறிகுறிகளால்‌ அவரை விசுவசித்திருக்க 
வேண்டும்‌ என்று யோவான்‌ கருதுகின்‌ 
றார்‌. யோவா 9:85--34...., யாவே தம்‌ 
மக்களைப்‌ பாலையில்‌ சோதணைக்குட்‌ 
படுத்தி (உப. 8:32) தம்மை வெளியிட்டதைப்‌ 
போல (எண்‌ 14:22, சோதனைக்குட்பட்ட 
வருக்கு யோவா ௪:௫) இயேசுவின்‌ குறிகள்‌ 
அவரது மகிமையை வெளிப்படுத்து 
கின்றன மேய்‌, மோசே எகிப்தைவிட்டுப்‌ 
புறப்பட்ட மக்களுடைய மீட்புக்காக உயர்த்‌ 
ஜிய நலந்தரும்‌ சர்ப்புத்தின்‌ சின்னத்தைப்‌ 


326 


போல (எண்‌ 21:8; யோவா ப்‌ வாழ்வின்‌ 
ஊற்றாக (யோவா 1:30) சிலுவையிலே 
ஊடுருவப்பட்டுத்‌ தொங்கும்‌ அறிகுறியை 
விசுவாசக்‌ கண்களால்‌ காண (யொவயா 
19:37- செக்‌ 13:10) இக்குறிகள்‌ மக்களைத்‌ 
தயார்‌ செய்கின்றன. 

கிறிஸ்துவைக்‌ காண வேணடும்‌ என்று 
கேட்ட கிரேக்கர்களைப்‌ போன்று (யோவா 
12:21.32 தொ) இவ்விசுவாச நோக்கினால்‌ 
கிரிஸ்‌ துவர்கள்‌ மனந்திரும்புகின்‌ றூர்கள்‌ 
(20:39). இவர்கள்‌ ஊடுருவப்பட்டவரிட 
மிருந்து வழிந்தோடும்‌ இரத்தத்தையும்‌ 
நீரையும்‌ (19:34) திருமுழுக்கு, ஒப்புரவு, 
நற்கருணை என்ற அருட்குறிகளால்‌ நாம்‌ 
பங்குபெறும்‌ திருப்பலி, ஆவியின்‌ வாழ்வு 
இவற்றின்‌ அடையாளங்களாகக்‌ காண்‌ 
கின்றனர்‌. தம்‌ உயிர்ப்பினால்‌ இயேசு 
உயிருள்ள நீரூற்றாகும்‌ ஆலயமாகிறார்‌ 
(2:19;7:37 தொ; 19:34; சங்‌ 14:8; எச 471 தோ, 
அவரின்‌ மீட்புச்‌ செயல்களாகிய இவ்‌ 
வருட்குறிகளை நோக்கும்பொழுது, இயேசு 
வின்‌ அறிகுறிகளெல்லாம்‌ யோவா 5:14; 
6:9; 191-710) முன்னறிவிக்கும்‌ அடை 
யாளங்களாகவே உணரப்படும்‌. 


3. இயேசுவே ஒர்‌ அடையாளம்‌:- 
வானகத்தில்‌ ஒர்‌ அடையாளம்‌ கேட்கும்‌ 
எண்ணத்தையுடையவர்களின்‌ மனநிலை 
யை இயேசு கண்டித்தார்‌ (மத்‌ 12:29: மாற்‌ 
4:12; லூக்‌ 17:29; 1 கொரி 1:2. மேலும்‌ அடை 
யாளம்‌ காட்டுவதற்கு மறுத்துவிட்டார்‌. 
அவருடைய கருத்தும்‌ பொதுவாக விவிவி 
யத்தைச்‌ சார்ந்ததாகத்தான்‌ இருந்தது. 
அடையாளம்‌ கேட்பது விசுவாசக்குறை 
வைக்‌ காட்டுகின்றது யோவா 20:24- 30), 
இப்படியாக பழைய இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
ஓர்‌ அடையாளம்‌ காட்டும்படியாக 
கடவுளை பாலைவனத்தில்‌ சோதித்தார்‌ 
கள்‌ என்று சொல்வப்பட்டுள்ளது எண்‌ ப்‌. 
மேலும்‌ பவுல்‌, அவர்களுடைய தலைவிதி 
யானது நம்முடைய வாழ்க்கைக்கு எச்சரிக்‌ 
கையாக உள்ளது என்று கூறுகிறார்‌. 
“அவர்களுள்‌ சிலர்‌ ஆண்டவரைச்‌ 
சோதித்துப்‌ பாம்புகளால்‌ கடி யுண்டு 
அழிந்து போயினர்‌” (0 கொரி 10:9-ம்‌. 


சோதிக்கும்‌ கதையில்‌ இன்னும்‌ இது 
கெளிவாக உள்ளது மாதி ச்‌:/-17; லூக்‌ 
சீ:1-19, புதிய இஸ்ராயேல்‌ சாத்தானின்‌ 


327 


கருத்தை மறுத்து, கடவுளிடம்‌ அடை 
யாளம்‌ வேண்டமாட்டேன்‌ என்று கூறுகின்‌ 
றார்‌. “உன்‌ கடவுளாகிய அண்டவரை 
சகோதியாதே” முத்‌ 47; லூக்‌ 4:12. மாசா 
வின்‌ காலத்தில்‌ இருந்ததுபோல்‌, பழைய 
இஸ்ராயேல்‌ நாற்பது ஆண்டு அளவாக 
உள்ளத்தை கடி ணப்படுத்திக்‌ கொண்டது, 
மேலும்‌ கடவுளை சோதித்தது (சங 95:8-10), 
ஆனால்‌ புதிய இஸ்ராயேலான கிறிஸ்து, 
நாற்பது நாட்கள்‌ பாலைவனத்தில்‌ 
உண்ணா நோன்பிருந்த பிறகு, கடவுளிடம்‌ 
ஒரு அடையாளம்‌ கேட்கும்படி, சோதிக்‌ 
கப்பட்டபோது மறுத்துவிட்டார்‌. இப்படி 
யாக கிறிஸ்து அடையாளம்‌ கேட்பதற்கும்‌. 


கொடுப்பதற்கும்‌ மறுத்துவிட்டார்‌. ஏனெ 
னில்‌ விசுவாசமற்று மனிதர்களுடைய 
வாயிவிருந்து இந்த வேண்டுகோள்‌ 


வந்தது. அவர்‌ கடவுளில்‌ நம்புகிறார்‌, 
அவருடைய சீடர்கள்‌ அவரில்‌ நம்பிக்கைக்‌ 
கொள்ளவேண்டும்‌. அது முழுவதும்‌ மறு 
உலக அடையாளங்களைச்‌ சார்ந்ததாக 
இருக்க வேண்டும்‌, 


இருந்தபோதிலும்‌ கடவுள்‌ இஸ்ராயேல 
ருக்கு அவர்‌ அவர்களை எகிப்திவிருந்து 
நடத்தி வந்தபோதும்‌, செங்கடலைக்‌ கடக்‌ 
க்ச்செய்தபோதும்‌, பாலைவனத்தில்‌ 
இருந்தபோதும்‌, அடையாளங்கள்‌ கொடு 
த்துள்ளார்‌. அதேபோல்‌, இப்பொழுதும்‌ 
கடவுள்‌ முன்குறித்த மீட்பைவிட வவிமை 
யுள்ள மீட்பு அண்மையில்‌ உள்ளது என்று 
காட்ட அடையாளங்கள்‌ கொடுத்துள்ளார்‌. 
இந்த அடையாளங்கள்‌ அனைத்தும்‌ கடவு 
ளால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவைகள்‌. 
அவை மணிதனுடையவை அல்ல. இயேசு 
தம்மையும்‌, அதேபோல திருமுழுக்கு 
யோவானையும்‌ இயேசுவின்‌ போதனை 
களையும்‌, அற்புத பணிகளையும்‌, காலங்‌ 
களூக்கேற்ற குறிகள்‌ என்று கருதினார்‌. 
பரிசேயர்களும்‌ இதை உணர்ந்திருக்க 
வேண்டும்‌ மத்‌ 16:9. பழைய ஏற்பாட்டு 
இறைவாக்கினர்கள்‌. கொடுத்ததுபோல 
செக்‌ 9:9, (மத்‌ 21:5)-இல்‌ முன்னறிவிக்கப்‌ 
பட்ட விதத்தில்‌ மிகப்‌ பெரிய அடையாள 
மான கோவேறு கழுதையின்மீது அமர்ந்து 
எருசலேம்‌ தேவாலயத்திற்குச்‌ செல்வது 
போன்ற அடையாளங்களைக்‌ கிறிஸ்து 
செய்கிறார்‌. நிணிவேயின்‌ புறவினத்தார்‌ 


அறிகுறி தொடர்ச்ச) 


யோனாவின்‌ அருங்குறி கேட்டு மனந்‌ 
திரும்பினர்‌. தென்னாட்டு அரசி சால 
மோணின்‌ அடையாளத்தைக்‌ கண்டு 
கொண்டாள்‌ முது 12:39.சீ2: வரக்‌ 11:29-33), 
அனால்‌, இயேசு காட்டிய அடையாளங்‌ 
கள்‌, இந்தக்‌ காலத்து கடவுளுடைய மீட்புச்‌ 
செயலின்‌ அடையாளங்கள்‌, கீழ்ப்படியாத 
இஸ்ராயேலர்கள்‌ எதிர்பார்த்த அடை 
யாளங்கள்‌ அல்ல. கோராசின்‌, பேத்து- 
சயிதாவில்‌ நிகழ்த்தப்பட்ட அறிகுறிகள்‌ 
புறவின தீர்‌, சீதோனில்‌ நிகழ்த்தப்பட்டி 
ருந்தால்‌ அவர்கள்‌ அதை ஏற்றுக்‌ 
கொண்டு மனந்திரும்பி இருப்பார்கள்‌ 
(மத்‌ 11:20-24; லூக்‌ 10:1). இயேசு தம்மைவிட 
தன்னுடைய செயல்களைக்‌ கடவுளுடைய 
மீட்பு செயல்களின்‌ அடையாளங்களாகக்‌ 
கருதவில்லை. கடவுள்‌ மகனே கடவுளால்‌ 
உறுதியளிக்கப்பட்ட அண்மையிலுள்ள 
மீட்பின்‌ அடையாளமாவார்‌. இந்தக்‌ 
காரணத்தால்தான்‌ கிறிஸ்து தாம்‌ கடவு 
ளின்‌ மகன்‌ என்ற தலைப்பு தம்மை 
விவரிப்பதாக ஏற்றுக்கொள்கின்‌ றார்‌. 
மற்ற இறைவாக்கினர்களைப்போல ஏச 
8:19 எசக்கியேல்‌ தனதுகால மக்களுக்குத்‌ 
தன்னையே அடையாளமாகக்‌ கருதினார்‌ 
(எச 12:6; 24:24). அவர்கள்‌ அவரது வார்த்‌ 
தையைக்‌ கேட்கிறார்களோ இல்லையோ, 
ஆனால்‌ அவர்‌ கடவுளுடைய வார்த்தையை 
எழுத்துக்கூறுவதற்காகக்‌ கடவுளால்‌ 
அனுப்பப்பட்டவர்‌, அவர்‌ ஓர்‌ அடையா 
ளம்‌ (:4.1). எனவே மனுமகனான இயேக 
கடவுளுடைய வார்த்தையை பொதிப்பதற்்‌ 
கும்‌. கீழ்ப்படி யாத மக்களுக்கு அடையாள 
மாக இருக்கும்‌ படியும்‌ அனுப்பப்பட்டார்‌ 
(எச 3:27; கேட்சு செவி உள்ளவன்‌ 
கேட்கட்டும்‌. மாற்‌ 4:09), 

4. திருச்சபைக்‌ காலத்து அறிகுறிகள்‌ :- 

௮. இறுதிக்‌ காலத்தைத்‌ தொடங்கும்‌ 
அறிகுறிகள்‌:- கிறிஸ்துவின்‌ உயிர்ப்போடு 
இவ்வுலகிலே இறுதிக்காலம்‌ தொடங்கு 
கின்றது (அ.ப. 2:12). இவ்விறுதிக்‌ காலத்‌ 
தில்‌ விருத்த சேதனம்‌ கொலோ 2:1 தொ 
என்ற அறிகுறிக்குப்‌ பதில்‌ திருமுழுக்கு 
உயிர்ப்பின்‌ மீட்பாற்றலை மக்களுக்கு 
அளிக்கின்றது. ஒய்வு நாள்‌ (காண. எபி 
41-11: கொலோ 2:18) என்ற அறிகுறிக்குப்‌ . 
பதில்‌ ஞாயிறு, ஆண்டவரின்‌ நாள்‌, 


அறிகுறி தொடர்ச்ச 


உயிர்ப்பின்‌ நினைவு நான்‌ ஆகின்றது. 
ஐம்பதாம்‌ நாளன்று ஆவியின்‌ கொடையே 
இறுதிக்‌ காலத்தைத்‌ தொடங்குகின்றது: 
பாஸ்குக்‌ காலம்‌ முடிய, அப்போஸ்தலர்‌ 
கள்‌ போதிக்க ஆரம்பிக்கின்றனர்‌. இவ்‌ 
வைம்பதாம்‌ நாள்‌ விழா நிகழ்ச்சிகளோடு 
இவ்வுலகில்‌ மீட்பின்‌ வரலாற்றின்‌ திட்ட 
வட்டமான இறுதிப்பகுதி (அப்‌ 4:19 
தொடங்குகின்றது என்று காட்ட, புனித 
லூக்கா, யோவேல்‌ இறைவாக்கினர்‌ 
இறுதிக்காலத்தைப்பற்றி முன்ன றிவித்த 
வானிலை அதிசயங்களோடு பயோவே 
3:1-5) அவற்றையொத்த மண்ணக அறிகுறி 
களையும்‌ நினைவுபடுத்துகனை றார்‌. 

ஆ) உண்மையான அப்போஸ்தலரைக்‌ 
காட்டும்‌ அறிகுறிகள்‌:- ஐம்பதாம்‌ நாள்‌ 
விழாவை அடுத்து “அறிகுறிகளும்‌ அதி 
சயங்களும்‌* மீண்டும்‌ தொடர்கின்றன 
(அ.ப. 2:44; 4:40; 5:18; 6:8; 14:3; 15:18; எபி 8:தி. 
இவை, இயேசுவின்‌ புதுமைகளைப்‌ போல 
(அ.ப. 2:22, அப்போஸ்தலர்களின்‌ வார்த்‌ 


தையை உறுதிப்படுத்துகின்றன* (மாற்‌ 
16:20). எடுத்துக்காட்டாக, “அருங்குறிகள்‌ 
அற்புதங்களின்‌ வல்வமையாலும்‌, தேவ 


ஆவியின்‌ வல்லமையாலும்‌* (உரோ 15:19) 
பவுவின்‌ வார்த்தை தேவ வார்த்தையாக 


ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமன்றி 
(0 தெச 2:13 மக்கள்‌ இதயங்களில்‌ இறை 
னுடைய வவிமையால்‌ விசுவாசம்‌ 


வேரூன்றவும்‌ செய்கின்றது ௮ கொரி 2:4 
தொற). 

இவ்வப்போஸ்தவிக்கக்‌ குறிகள்‌ பன்‌ 
மொழி பேசுதல்‌ போன்ற அருட்கொடை 
யிவிருந்து முற்றிலும்‌ மாறுபட்டன. இது 
சில கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே தரப்‌ 
பட்டது; விசுவசியாதவர்களுக்கென முன்பு 
ஏற்பட்ட புரியாத மொழி போன்றது 
(1 கொரி 12:21 தொ; காண்‌ ஏச 28:0 தொ). 

உணமையான அப்போஸ்தலரை 
போவியானவரிடமிருந்து பிரித்துணரப்‌ 
புதுமைகள்‌ மட்டும்‌ போதா; தளரா மன 
வுறுதி' (கொரி 12:19, பற்றற்ற பண்பு 
(1 தெச 2:2 -13; காண்‌. 3 பேதுரு 2:91; தித்‌ 
7:77: 2 திமோ 3:2 போன்ற ஆவியின்‌ 
கொடைகளும்‌ வேண்டும்‌. இவற்றோடு 
அவரது போதனை நெறிபிறழாதிருத்தல்‌ 
தான்‌ விசுவாசிகளுக்குத்‌ திட்டவட்டமான 


328 


அறிகுறியாகும்‌ (காண்க கலா 1:6; 8 கொரி 
1:13 தொ; 1 யோவா 4:1-6:; அ.ப. 19:6 தொ). 


இ. சூரியனை ஆடையாக அணிந்த 
பெண்ணாகிய அறிகுறி:- இறைமக்களுக்கு 
இழைக்கப்படும்‌ கொடுமைகளுக்கும்‌, 
போலி மெசியாக்களும்‌, இறைவாக்‌ 
கினரும்‌ தவறான அறிகுறிகளால்‌ அவர்‌ 
களை வழி தவறச்‌ செய்யும்‌ முயற்சி 
களுக்கு (திருவெளி 13:15 தொ; 16:14; 19:20) 
மூல காரணமாக இருப்பவன்‌ சாத்தான்‌. 
சோதனைக்குட்பட்டவர்களை ஊக்குவிக்க 
தான்‌ கண்ட விண்ணகத்தில்‌ மற்ற விண 


மீன்களுக்கிடையே ஒரு பெரும்‌ அறி 
குறியை: (திருவெளி 12:0 திருவெளிப்‌ 
பாட்டின்‌ ஆசிரியர்‌ உருவாக்கின்றார்‌. 


திருச்சபையைக்‌ குறிக்கும்‌ ஒரு பெண்‌: 
அவளுக்கு எதிராக ஊறு விளைவிக்க 
ஆற்றல்‌ இல்லாத "வேறொரு அறிகுறி: 
(18:3 பறவை நாகமாகிய சாத்தான்‌. 
மெசியாவை ஈன்றெடுத்த சீயோனின்‌ 
மகளின்‌ (2:5) அடிச்சுவட்டில்‌ வரும்‌ திருச்‌ 
சபையும்‌, இஸ்ராயேலைப்‌ போன்று, 
பாலையில்‌ சோதிக்கப்பட்டு (12:6.14; காண 
யாத்‌ 19:4; உப 3:12; ஏச 40:30), விசு 
வாசத்தால்‌ மட்டுமே பெறக்கூடிய 
மன்னாவை (திருவெளி 18:6; காண 2:17, 
யோவா 6:44 தொ. 47-50 உணடு வளர்‌ 
கின்றது. உண்மையான கடவுளைப்‌ 
பணிந்து வாழ்வு பெற மனிதரை அது 
அழைத்துச்‌ செல்கின்றது இிருவேளி 22:1 
தொ). 


5, காலமுடி வின்‌ அறிகுறிகள்‌:- கால 
இறுதியைப்பற்றி அறியும்‌ பெருவிருப்‌ 
போடு யூதர்களிடையே எழுப்பப்பட்ட 
கணக்கற்ற வெளிப்பாட்டு நூற்களோடு 
ஒப்பிடும்‌ பொழுது புதிய ஏற்பாட்டில்‌ ஒரு 
நிதானம்‌ தென்படுகின்றது. மொழியள 
வில வேறுபாடு இல்லாவிட்டாலும்‌ 
கிறிஸ்துவின்‌ இறப்பு, உயிர்ப்பினால்‌ 
வெளிப்பட்ட இறுதி உண்மைகளே அதில்‌ 
முதவிடம்‌ பெறுகின்றன. உண்மையான 
அப்போஸ்தலர்களைப்‌ போன்று பாவனை 
செய்யும்‌ (மத்‌ 84:86) மாயவித்தைக்காரரும்‌ 
போவி இறைவாக்கினரும்‌ “போவி 
அருங்குறிகளையும்‌, அற்புதங்களையும்‌ (2 
தெச 2:9) செய்வார்கள்‌ எனக்கூறப்படுவது 
உண்மை தான்‌: மத்தேயு “இயேசுவின்‌ 


329 


இரண்டாம்‌ வருகையையும்‌ உலக முடிவை 
யம்‌” (மத்‌ 24:9) அடுத்த அறிகுறிகளைப்‌ 
பற்றிக்‌ கூறும்பொழுது அண்டத்தில்‌ 
நிகழப்‌ போகின்‌ றவற்றைப்‌ பற்றியும்‌ 
பேசுவது உண்மைதான்‌ (24:29 தொ; லூக்‌ 
81:25); ஆனால்‌ இக்குறிகள்‌ எல்வாம்‌ மனு 
மகனின்‌ அறிகுறியின்முன்‌ (மத்‌ 24:30), 
அதாவது அவருடைய வெற்றியின்‌ முன்‌, 
தங்களது முக்கியத்தை இழக்கின்றன. 
அறியப்படாத தெய்வம்‌ (UNKNOWN GOD) 

பவுல்‌ ஏதன்சு நகர்‌ சென்றபோது 
அங்கிருந்த அரயோபாகு மன்றத்திற்கு 
வந்து ஆற்றிய உரையில்‌ “அறியப்படாத 
தெய்வத்து” அல்லது “நாம்‌ அறியாத 
தெய்வத்திற்கு” என்று எழுதியிருந்த பீடம்‌ 
ஒன்றைக்‌ கண்டதாகக்‌ தறிப்பிடுகின் நார்‌. 
இதனைப்‌ பற்றி வேறு எந்த இடத்திலும்‌ 
குறிப்புகள்‌ இல்லை. 

கி.பி. 4-ஆம்‌ நூற்றாண்டு முடிவில்‌ 
எரோனிமூ, இவ்வாசகம்‌, “ஆசிய, 
ஐரோப்பிய, ஆப்பிரிக்க கடவுள்களுக்கும்‌ 
அறியாத அன்னிய கடவுள்களுக்கும்‌" 
என்று அமைந்திருந்தது என்று கூறு 
கிறார்‌. பவுவின்‌ உரை அவருடையது 
தானா என்று கேள்வி எழுப்பும்‌ பலர்‌ 
இதுபோன்ற பீடங்கள்‌ இருந்தன என்று 
கூறுவதோடு வழக்கமாக இப்பீடங்கள்‌ 
நாம்‌ அறியாத தெய்வங்களுக்கு' என்று 
பன்மையில்‌ இருந்தது என்றும்‌, ஆசிரியர்‌ 
தனது ஒரே கடவுள்‌ கொள்கைக்கு ஏற்ப 
இதனை நாம்‌ அறியாத தெய்வத்திற்கு' 
என்று ஒருமையில்‌ மாற்றி அமைத்திருக்க 
வேண்டும்‌ என்பர்‌. கி.பி. 8-ஆம்‌ நூற்‌ 
றாண்டு குறிப்புகளில்‌ பாலேரும்‌ துறை 
முகத்திலிருந்து ஏதன்சுக்குப்‌ போகும்‌ 
வழியில்‌ பலபீடங்கள்‌ இதுபோல்‌ இருந்த 
தாகத்‌ தெரிகிறது. இதன்மூலம்‌ நாம்‌ 
புரிந்துகொள்ள வேண்டியது மனிதன்‌, 
தான்‌ அடைந்த நன்மைகளுக்கு தனது 
இயல்பிலேயே இறைவனுக்கு நன்றி கூற 
விரும்புகிறான்‌. அவரது பெயரை அவ 
னால்‌ தீர்மானிக்க முடிவதில்லை. 
ஆனால்‌ இதற்கு கடவுளே அறிய முடியா 
தவர்‌ அல்லர்‌ என்று பொருள்‌ இல்லை, 
அப்போஸ்தலப்‌ பணி அசிரியர்‌, இப்பீடக்‌ 
குறிப்புக்கு விளக்கம்‌ அளிக்க முயல 
வில்லை; கிறிஸ்துவில்‌ இறைவனது 


அறியாமை 


வெளிப்பாட்டை விளக்க இக்குறிப்பைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


அறியாமை (IGNOAHANCE} 

பழைய எற்பாட்டில்‌:- அறியாமை 
எனும்‌ இச்சொல்‌ தெரியாமல்‌ ஒருவன்‌ 
செய்த தவற்றைக்‌ குறிக்கிறது. அறிந்து 
செய்யப்படும்‌ தவற்றைவிட அறியாமை 
யால்‌ செய்யப்படும்‌ தவறு அற்பமானதே 
என்‌ றாலும்‌ பரிகாரம்‌ செய்யப்பட 
வேண்டியதாகும்‌; (திருவுரை 5:86; 10:5; லேவி 
கீ:2; 5:5-18; எண்‌ 15:24-29; 35:1). அறியாமை 
யால்‌ ஏற்படும்‌ தவறு குருடன்‌ வழிதப்பு 
வதாகவும்‌ (உப 27:18; ௭௪ 34: குடியில்‌ 
தன்ளாடுவதாகவும்‌ (எச 28:7), உணர்ச்சி 
களின்‌ தடுமாற்றமாகவும்‌ பழ 5:19-20) 
அறிவு மற்றும்‌ ஒமுக்கத்தவறாகவும்‌ (ஆதி 
43:12; யோபு 12:16: பழ 19:27) இருக்கலாம்‌. 
விவிவியக்‌ கண்ணோட்டப்படூ ஒருவன்‌ 
அறியாமையாலும்‌ தவறு இழைக்கக்‌ 
கூடாது. அறியாமை ஒருவனை பாவத்‌ 
தின்‌ விளைவிவிருந்து தப்பிவிக்காது 
(லேவி 4:13- 14: 22:14: எண்‌ 15:24). பாவத்தின்‌ 
விளைவு எப்போதும்‌ பாவச்செயலுடன்‌ 
சேர்ந்துவருகிறது. என்வே அறியாமையி 
னால்‌ செய்யப்பட்ட தவறுக்கும்‌ பரிகாரம்‌ 
செய்யப்பட வேண்டும்‌ (லேவி 4:34; 5:14-16; 
2214ல்‌. அறிந்து செய்த பாவத்திற்கு 
சடங்குப்‌ பரிகாரமே இல்லை (எண்‌ 15:30; 
சங 19:19). 


புதிய எற்பாட்டில்‌:- அறியாமை என்ற 
கருத்து கிரேக்க மனப்பான்மையால்‌ 
பாதிக்கப்பட்டி ருந்தது. அது உண்மை 
யான அறிவு அற்ற நிலை அல்லது 
குறைந்த அறிவு உடைய நிலை என்பதா 
கும்‌ (2 கொரி 6:9; கலா 1:2). அறியாமை 
என்பது மயக்கமான நிலையினையும்‌, 
குறிக்கோளற்ற நிலையையும்‌ (அ.ப.17:244; 
உரோ 2:4; 8 கொரி 2:0) புரிந்தகொள்ளா 
நிலையையும்‌ (மாற்‌ 9:32; லூக்‌ 9:45; உரோ 
6:3: 7:3: 1 பேதுரு 2:15; 8 பேதுரு 2:13) குறிக்‌ 
கும்‌. அறியாமை இருள்‌ அகல ஒருவன்‌ 
புரிந்துகொள்ளும்‌ தன்மை பெறவேண்டும்‌ 
(உரோ 1:13: 1:35: 1 கொரி 0:1; 121: 2 கொரி 
1:8; 1 தெச 4:73. அறியாமை பாவத்திற்கு 
இட்டுச்செல்லலாம்‌. கடவுளைப்‌ பற்றியும்‌, 
நற்செய்தியைப்‌ பற்றியும்‌ ஒருவன்‌ அறி 
யாமல்‌ இருப்பது பிரிந்திருப்பதற்கும்‌ 


அறிவற்ற செல்வன்‌ 


பதிதத்திற்கும்‌ சமமாகக்‌ கருதப்பட்டது. 
இவ்வாறு, இயேசுவைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்ததில்‌ யுதர்கள்‌ அறியாமையும்‌ 
(அ.ப.ீ:2? கிறிஸ்துவர்களைத்‌ துன்புறுத்‌ 
தியதில்‌ பவுவின்‌ அறியாமையும்‌ 0 தியோ 
119) குற்றத்தன்மையிலும்‌ மன்னிக்கப்படு 
தவிலும்‌ பழைய ஏற்பாட்டின்‌ பாவம்‌ 
என்ற கருத்துக்கொத்தாகும்‌. யுதர்கள்‌ 
கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்ளத்‌ 
தவறியதும்‌ (அ.ப,13:22) இறைவனது அருட்‌ 
செயல்முறையை அறியத்‌ தவறியதும்‌ 
(உரோ 20:43 புற இனத்தார்‌ உண்மையான 
இறைவனை அறியத்‌ தவறியதும்‌ (அப. 
77:20; 1 கொரி 75:34; எபே 4:78; 1 பேதுரு 1:14) 
குறிப்பாக இவர்கள்‌ இயற்கை அறிவின்‌ 
ஒளியைப்‌ புறக்கணித்ததும்‌ (உரோ 7:27 
ச பேதுரு 3:3 பாவத்‌ தன்மையுடையதாகும்‌. 


அறிவற்ற செல்வன்‌ (உவமை லூக்‌ 18:16-2]) 

எவ்வகைப்‌ பொருளாசையும்‌ கொள்ளா 
மல்‌ கவனிமாயிருங்கள்‌ லூக்‌ 12:15) என 
இயேசு கூறி, பொருளாசை கொண்டால்‌ 
என்ன விளைவு ஏற்படும்‌ என்பதை 
விளக்க இந்த உவமையைக்‌ கூறுகிறார்‌. 
அதிகமாகப்‌ பொருள்‌ சேர்க்க நினைத்‌ 
தால்‌ அது அழிவிற்கு வழிகோலும்‌ என்‌ 
கிறார்‌. இந்த உவமையிலே வரும்‌ பணக்‌ 
காரன்‌ தன்னை நிறைவு செய்து கொள்ள 
விரும்புகிற தன்னலக்காரன்‌.. தன்‌ செல்‌ 
வத்தை பத்திரப்படுத்தவேண்டும்‌, உடல்‌ 
தேவையை நிறைவேற்றவேண்டும்‌ என 
எண்ணுகிறான்‌. அனால்‌ அவன்‌ தன்‌ 
ஆன்மத்‌ தேவையை நினைக்கவில்வை. 
எனவேதான்‌ இயேசு உங்கள்‌ செல்வம்‌ 
எங்குள்ளதோ அங்கே உங்கள்‌ உள்ளமும்‌ 


இருக்குமென்கிறார்‌ (13:34). அண்டவர்‌, 
எதிர்பாராத நேரத்திலே அவனை 
அழைக்க, அவன்‌ அதற்குத்‌ தயாராய்‌ 


இல்லை. 
அறிவித்தல்‌ (CONFESSION) 
அறிக்கையிடுதல்‌ என்ற சொல்‌ பொது 
வாகப்‌ பாவத்தை அறிக்கையிடுதல்‌ அதா 
வது பாவமன்னிப்பு என்ற திருவருட்‌ 
சாதனத்தைக்‌ குறிக்கிறது. ஆனால்‌ இவ்‌ 
வார்த்தை வேதாகமத்தில்‌ இரண்டாந்தர 
மாகத்தான்‌ இப்பொருளில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. பழைய புதிய ஏற்பாடுகளிலும்‌ 
கிறிஸ்தவப்‌ பாரம்பரியத்திலும்‌ இறை 


330 


வனின்‌ மாட்சிமையையும்‌, அவரது மீட்புச்‌ 
செயல்களையும்‌ வெளிப்படையாக அறிக்‌ 
கையிடுபவர்களைகத்கான்‌ புனிதர்கள்‌ என 
அழைக்கிறார்கள்‌. பாவத்தை ஏற்றுக்‌ 
கொள்வது உண்மையாய்‌ இருக்க வேண்டு 
மானால்‌ இறைவனின்‌ புனிதத்‌ தன்மை 
யையும்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இறைவனை அறிக்கையிடுதல்‌ தெய்வ 
நம்பிக்கையுள்ளவனுக்கு இன்றியமையா 
தது. இதற்கு இறைவனின்‌ செயல்கள்‌ 
அனைத்தையும்‌ அறிந்திருக்கவேஸ்டும்‌ 
என்பது அவசியமில்லை. அனால்‌ இறை 
வனின்‌ செயல்களை ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய மனப்பக்குவம்‌ வேண்டும்‌. இத்த 
கைய மனப்பக்குவத்தைக்‌ குரு ஏவி தன்‌ 
மக்களின்‌ பாவ அறிக்கையிட்டும்‌ இறை 
வனின்‌ மேன்மையை எடுத்துமைத்தும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ 3 சாமு 3:10. இறை 
வனைப்பற்றிய அறிவானது அவரது 
புகழ்பாட ஏதுவாகிறது. இறைவன்பால்‌ 
காட்டும்‌ திறந்த உள்ளமானது அவருக்கு 
நன்றியறிதல்‌ கூறுவதற்கும்‌ அவரது புகழ்‌ 
பாடுவதற்கும்‌ காரணமாகிறது (சங்‌ 22:29, 
நன்றியறிதல்‌, வாழ்த்துரைத்தல்‌ போன்று 
விசுவாச அறிக்கையிடுதலூம்‌ இறை 
வனுக்கு நேரடியாகச்‌ செலுத்தப்படுகிறது. 
இறைவனுக்குச்‌ சாட்சி பகர்தல்‌ என்பது 
இறைவனின்‌ செயலை எடுத்துரைப்பதாக 
இருந்தாலும்‌ அது பொதுவாகப்‌ பிற 
மனிதர்களின்‌ பொருட்டு அறிக்கையிடப்‌ 
படுகிறது. 


இது இறைவழிபாட்டோடு தொடர்பு 
டையதாகும்‌. இது ஒருவன்‌ தன்‌ பாவத்‌ 
தையும்‌ ஒன்றும்‌ இயலாமையையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுதலையும்‌, மனிதனது துன்பங்‌ 
களிவிருந்து விடுவிக்கும்‌ இறைவனது 
செயல்களை அறிக்கையிடுதவையும்‌, 
இறைவன்‌ தம்‌ மக்களுக்குக்‌ காட்டும்‌ 
இரக்கத்திற்காக வல்லவரான இறை 
வனைப்‌ போற்றி நன்றி கூறுதலையும்‌ 
உள்ளடக்குகிறது. இது விசுவாச அறிக்‌ 
கையாகும்‌. இது புதியஏற்பாட்டில்‌ இயேசு 
இறைவனது அபிடேகம்‌ பெற்றவர்‌ 
என்றும்‌ இயேசு ஆண்டவர்‌ என்றும்‌ 
வழிபாட்டு முறையிலும்‌ இறையியல்‌ முறை 
யிலும்‌ அறிவித்தலாகும்‌. கிறிஸ்தவ மறை 
கிரேக்க உலகில்‌ பரவியபோது நற்செய்தி 


- படுபவர்‌ 


331 


பவவாறு தவறாக விளக்கப்பட்டது. இதை 
எதிர்த்த போராட்டத்தில்‌, வழிபாட்டு 
அறிக்கை மிகவும்‌ சிக்கவானதாயிற்று. 
இறுதியில்‌ 8-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
திருமுழுக்கு விசுவாச அறிக்கைகளில்‌ 
இறையியல்‌ வாய்பாடாக உருவெடுத்தது. 


பறைசாற்றுதல்‌, பாவங்களை ஏற்றுக்‌ 


கொள்ளுதல்‌, இறைவனைப்‌ போற்றி 
நன்றி கூறுதல்‌ அகியவை அடங்கிய 
அறிக்கையிடுதவல விவிலியத்தில்‌ பல 


சொற்களால்‌ உணர்த்தப்படுவிறது. 


. பழைய ஏற்பாடு:- 1. அறிக்கையிடுதல்‌ 
வழிபாட்டில்‌ வேரூன்றியுள்ளது. முதவில்‌ 
இது இறைவன்‌ அளித்த விடுதலையைப்‌ 
பறைசாற்றுதலாகும்‌. இந்த விடுதலை 
எகிப்திய அடிமைத்தனத்திவிருந்து இஸ்‌ 
ராயேல்‌ அடைந்த மீட்பாக இருக்கலாம்‌ 
அல்லது தனி நபர்‌ தன்‌ எதிரியின்‌ கொடு 
மையிலிருந்தோ. பேோழிவுகளால்‌ நசுக்கப்‌ 
பவெதிவிருந்தோ அல்லது குற்றச்‌ சுமையி 
விருந்தோ அடைந்த விடுதலையாக 
இருக்கலாம்‌ (சங்‌ 40:1-2. 

2. இரண்டாவது அறிவித்தல்‌, பாவத்‌ 
தையும்‌ ஒன்றும்‌ இயலாமையையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுதலாகும்‌ இறைவன்‌ தண்டித்துத்‌ 
திருத்துதவில்‌ இஸ்ராயேல்‌ தனது 
பாவத்தை அடையாளம்‌ கண்டது. வழி 
தனது அவல நிலையையும்‌ 
தப்பிக்க இயலாமையையும்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கிறார்‌. பாவ அறிக்கை இறைவன்‌ 
மனிதனைத்‌ தர்ப்பிம்போது நீதியுள்ளவ 
ராக இருக்கிறார்‌ என்று அவரை 
மகிமைப்படுத்துகிறது. (சங்‌ 57:லு. 

மோசேயின்‌ சட்டம்‌ இஸ்ராயேல்‌ 
தங்கள்‌ பாவங்களை அறிக்கையிடக்‌ கட்ட 
ளையிடுகிறது லேவி 26:40). சில சமயம்‌ 
பாவத்திற்குப்‌ பரிகாரமாக அண்டவருக்‌ 
குக்‌ காணிக்கை செலுத்தக்கோருகிறது 3:5 
தொ). மற்ற சமயங்களில்‌ யாருக்குத்‌ தீங்கி 
ழைத்தார்களோ அவர்களுக்கு ஈடு செய்ய 
வும்‌ கட்டளையிடுகிறது எண்‌ த:7), 
மக்களின்‌ பிரதிநிதி எனற அளவில்‌ 
பெரிய குருவான ஆரோன்‌, பரிகார 
நாளில்‌ இஸ்ராயேலின்‌ பாவங்களை 
அறிக்கையிட வேண்டும்‌ டமேலேவி 16:8]. 
இஸ்ராயேவின்‌ பெயரால்‌ தனி நபர்களின்‌ 
பாவ அறிக்கைக்குச்‌ சான்றுகள்‌: சால 


அதிவித் தல்‌ 


மோன்‌ (0 அர 8:31 தொ), எஸ்ரா (10:0, 
நெகமியா (1:0, தானியேல்‌ 0:40) ஆகி 
யோருடைய பாவ அறிக்கைகளாகும்‌. நாடு 
கடத்தப்பட்டுத்‌ திரும்பியபின்‌ தனிப்பட்‌ 
டோரின்‌ பாவ அறிக்கை, சமய வாழ்வில்‌ 
அதிகமான முதன்மை பெறுகிறது. 

எல்லாப்‌ பாவங்களும்‌ யாவேக்கு எதி 
பானவை (லேவி 24:40) என்ற அடிப்படை 
யில்தான்‌ பாவ அறிக்கையிடுதல்‌ எழுந்‌ 
துள்ளது. இறைவன்‌ மனிதனோடு உறவு 
கொள்வதற்குத்‌ தடையாக உள்ளது 
பாவம்‌. தனிப்பட்ட முறையிலோ (பழ 28:13) 
அல்லது ஒரினமாகவோ (நெக 9:3; சங்‌ 100) 
இறைவனுக்கு எதிராகச்‌ செய்த காரி 
யத்தை ஏற்றுக்கொள்வது மனிதன்பால்‌ 
இறைவனுக்குன்ளனள முழு உரிமையை 
மீண்டும்‌ வலியுறுத்துவதாகும்‌. இறைவ 
னின்‌ தூண்டுதலால்‌ ஏற்பட்ட உடன்படிக்‌ 
கையால்‌ எழும்‌ இறைவனின்‌ உரிமை 
களை வவியுறுத்தும்போது பாவ மன்னிப்பு 
கிடைக்கிறது (2 சாடு 12:19; சங்‌ 32:௮). 

இஸ்ராயேலர்‌ பாவங்களை அறிக்கை 
யிட்போது இறைவன்‌ மன்னிப்பார்‌ 
என்று எதிர்‌ பார்த்தனர்‌ (சங்‌ 92:9). பாவ 
அறிக்கைக்கும்‌ இறைவனைப்‌ போற்றும்‌ 
விசுவாச அறிக்கைக்கும்‌ உள்ள தொடர்பு 
கவனிக்கத்தக்கதாகும்‌. இதை சங்‌ 32-இல்‌ 
காணலாம்‌. இது தவச்‌ சங்கீதமாகவும்‌ 
நன்‌ நிப்பாடலாகவும்‌ அமைந்துள்ள து. 

5. மூன்றாவது மக்களை விடுவிக்கும்‌ 
இறைவனைப்‌ போற்றுதலும்‌ அறிவித்தலு 
மாகும்‌. இவ்வாறு இக்கருத்து போற்றுதல்‌ 
சங்கீத நூலில்‌, குறிப்பாகச்‌ சங்‌ 22: 30; 34; 
40; 51; 175 -இல்‌ பரவிக்கிடக்கிறது. இத்த 
கைய பாடல்கள்‌ 1 சாமு 2:-1- 10; ஏச 38:10 
-12: யோனா 2:3-9 இலும்‌ காணக்கிடக்‌ 
கின்றன. 

ச்‌. இறைவனின்‌ நாமத்தை அறிக்கை 
யிடுதல்‌:- அறிக்கையிடுதல்‌, புகழ்‌ பாடு 


தல்‌, நன்றியறிதல்‌, வாழ்த்துரைத்தல்‌ 
போன்ற இவையனைத்தும்‌ ஒன்றோ 
டொன்று தொடர்பு உடையன. இறை 


வனின்‌ செயல்கள்‌ இவ்வனைத்திற்கும்‌ 
அடிப்படையாகும்‌. அவரது செயற்கரிய 
செயல்கள்‌ (சங்‌ 26:7 விசுவாச அறிக்கை 
யின்‌ மையமாக விளங்குகின்றன. உதா 
ரணமாக ஆண்டவர்‌” வாழ்த்தப்படுவா 


அதிவித்தல்‌ (தொடர்ச்ச) 


ராக: யாத்‌ 18:10; 1 யோவா 7:24; சங்‌ 28:8: 
37:82... என்ற எளிய விசுவாச அறிக்கை 
வேதாகமத்தில்‌ பலவிடங்களில்‌ காணப்‌ 
படுகின்றன. "நான்‌ உமக்கு நன்றி கூறு 
கிறேன்‌”, “நான்‌ உம்மை வாழ்த்துகிறேன்‌”, 
“நான்‌ உமது புகழ்பாடுகிறேன்‌" என்ற 
வாக்கியங்களும்‌ இவ்வுண்மையை எடுத்து 
ரக்கின்‌ றன. 

கிறிஸ்துவத்திற்கு முந்திய யூத மரபின்‌ 
படி. வழிப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌ திருச்‌ 


சட்டப்‌ பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 
மூன்று வசனங்களால்‌ தொடுக்கப்பட்ட 
செபத்தை விசுவாச அறிக்கையாகத்‌ 


தினந்தோறும்‌ சொல்லி வந்தனர்‌. மூதல்‌ 
வசனமானது இஸ்ராயேல்‌ மக்களோடு 
உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரே 
கடவுளின்‌ மேல்‌ கொண்ட விசுவாசத்தை 
(உப 8:4) அறிக்கையிடுகிறது. 


॥ புதிய எற்பாடு: 

பழைய ஏற்பாடு அறிக்கை முறை புதிய 
ஏற்பாட்டு முறைக்கு வழிகாட்டியது. பாவ 
அறிக்கை, இறைவனால்‌ வரும்‌ விடுதலை 


யைப்‌ பறைசாற்றுதல்‌, நன்றியோடு 
போற்றுதல்‌ ஆகிய மூன்று கூறுகளும்‌ புதிய 
ஏற்பாட்டு முறையில்‌ காணக்கிடக்‌ 


கின்றன. அனால்‌ இவை இயேசுவை 
மையமாகக்‌ கொண்டிருப்பதும்‌, தொடக்க 
காலத்‌ திருச்சபையின்‌ வளர்ச்சியும்‌, 
இவற்றைப்‌ பொருள்‌ பொதிந்த முறையில்‌ 
மாற்றி அமைத்தன. விசுவாச அறிக்கை 
உண்மையான மாற்றம்‌ பெறுகிறது. 


அ) பாவ அறிக்கை: திருமுழுக்கு யோ 
வான்‌ தன்னிடம்‌ ஞானஸ்நானம்‌ பெற 
வந்தவர்‌ பாவ அறிக்கை செய்வதை வவி 
யுறுத்தினார்‌. ஏனெனில்‌ அது அவர்களது 
மனத்துக்கத்தை எடுத்துக்காட்டி யது. 
அதோடு, மெசியாவின்‌ வருகைக்கு இஸ்‌ 
ராயேல்‌ சுத்திசெய்யப்பட பயன்பட்ட ஞான 
ஸ்நானத்தின்‌ ஒரு பகுதியாகியது (மத்‌ 3:8: 
மாற்‌ 1:5). மேலும்‌ இயேசுவும்‌ ஊதாரியின்‌ 
மகன்‌ உவமையிலும்‌ ஷாக்‌ 15:18), பரிசே 
யன்‌ அயக்காரன்‌ உவமையிலும்‌ (8:10), 
அவர்‌ கற்பித்த செபத்திலும்‌ (மத்ச:13: லூக்‌ 
1:4) பாவ அறிக்கையை மையப்படுத்தி 
அதனை வலியுறுத்தினார்‌. 

புதிய ஏற்பாட்டு மக்கள்‌ பொதுவாக 
இறைவனிடம்‌ பாவஅறிக்கை செய்தாலும்‌ 


332 


0 யோவா 1:0) இரு நிகழ்ச்சிகளில்‌ ஒருவர்‌ 
மற்றவரிடம்‌ செய்துகொள்கின்றனர்‌. லூக்‌ 
17:4-இல்‌ குற்றம்‌ செய்தவன்‌ மனம்‌ வருந்‌ 
தினால்‌ அவனை மன்னிக்கும்படி தம்‌ 
சீடர்களைத்‌ தூண்டுகிறார்‌ யாக்கோபு 
5:18-இல்‌ “ஒருவருக்கொருவர்‌ பாவ 
அறிக்கை செய்துகொள்ளுங்கள்‌” என்று 
போகதிக்கப்படுகிறது. 

பாவமன்னிப்பு என்ற திருவருட்சாத 
னம்‌ நடைமுறையில்‌ இருந்ததாக புதிய 
ஏற்பாட்டில்‌ குறிப்பு ஒன்றுமில்லை. 
ஒருவன்‌ தன்‌ வெளியரங்கமான குற்றங்‌ 
களை ஏற்றுக்கொள்ளும்படி, செய்வது 
சகோதரனைத்‌ திருத்துதலின்‌ நோக்கமா 
கும்‌ (மத்‌ 18:1. யாக்கோபு எழுதிய திரு 
முகத்தில்‌ (3:16) குறிப்பிட்டுள்ள ஒருவர்க்‌ 
கொருவர்‌ பாவ அறிக்கை செய்து 
கொள்ளுவது யுதர்களின்‌ மரபினை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. 

ஆயினும்‌ ஒருவன்‌ தன்‌ பாவத்தை 
அறிக்கையிடுவது அவன்‌ மனந்திருந்தி 
மன்னிப்புப்‌ பெறுவதற்குத்‌ தகுதி பெற்று 
விட்டான்‌ என்பதற்கு அடையாளமாகும்‌, 
யூதர்கள்‌ திருமுழுக்கு யோவானிடம்‌ 
தங்கள்‌ பாவங்களை அறிக்கையிட்டார்கள்‌ 
(மத்‌ 3:6). பேதுரு தான்‌ இயேசுவை நெருங்‌ 
குவதற்குத்‌ தகுதியற்ற பாவி என்று ஏற்றுக்‌ 
கொண்டார்‌ லூக்‌ 5:8. இயேசுவும்‌ ஊதா 
ரிப்பிள்னை தன்‌ பாவத்தை ஏற்றுக்கொண்‌ 
டான்‌ இக்‌ 15:2) என எடுத்துரைக்கிறார்‌. 
சக்கேயுவின்‌ வார்த்தைகளும்‌ (லூக்‌ 19:9) 
பாவி ஒருத்தியின்‌ செயலும்‌ லூக்‌ 7:51-50) 
விபசாரத்தில்‌ பிடிப்பட்ட பெண்ணின்‌ 
மெளன நிலையும்‌ (யோவா 4:9-1LD 
மன்னிப்பு பெறுவதற்கு ஒருவன்‌ தன்‌ 
பாவத்தை ஏற்றுக்கொள்ளுவது அவசியம்‌ 
என உணர்த்துகின்‌ றன. இத்தகைய 
நிகழ்ச்சிகள்‌ பாவமன்னிப்பு என்ற திரு 
வருட்சாதனம்‌ தோன்றவதற்கு ஆதாரமா 
யிருந்தன. ஒவ்வொரு மனிதனும்‌ பாவி 
யாயிருக்கிறான்‌; அவனது பாவங்கள்‌ 
கழுவப்படவேணடுமென்றூல்‌ பாவ அறிக்‌ 
கையிடவேண்டும்‌ ப யோவா 1:0). இவ்‌ 
வறிக்கை உண்மையானதாய்‌ இருக்க 
வேண்டுமென்றால்‌ அது உதட்டளவி 
லன்றி உள்ளத்திலிருந்து பிறக்கவேண்‌ 
டும்‌. ஆகையால்‌ யுதாசின்‌ பாவ அறிக்கை 
பயன்‌ அற்றது (மத்‌ 27:4). 


333 


ஆ. இயேசுவை அறிவித்தல்‌: பழைய 
ஏற்பாடு இஸ்ராயேலுக்கு இறைவன்‌ 
செய்த மீட்புச்‌ செயல்களை அறிக்கை 
யிடும்போது. புதிய ஏற்பாட்டில்‌ இறைவ 
னின்‌ மீட்புச்‌ செயல்‌ இயேசுவே என்று 
அறிவிக்கிறது. அறிவித்தலுக்கு இயேகவே 
மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு: “அனைத்‌ 
திற்கும்‌ உயிரளிக்கும்‌ கடவுள்‌ முன்னிலை 
யிலும்‌ போன்சியு பிலாத்தின்முன்‌ நின்று 
சிறந்த விசுவாச அறிக்கை செய்த இயேசு” 
0 திமோ 6:19, இத்தகைய மொழி திரு 
வெளி 1:5; 3:14-இல்‌ பயன்பட்டுள்ளது. போ 
விச்சாட்சிகள்‌ அவருக்கெதிராக சாட்சி 
கூறினர்‌ மாற்‌ 14:56. அவரது சீடர்கள்‌ 
அவரை மீறுதவித்தனர்‌ (4:68). அனால்‌ 
அவரே, பெரிய குரு முன்னும்‌ (ோ::63) 
பிலாத்தின்‌ முன்னும்‌ 05:2 தனது மெசியா 
அழைப்புக்குச்‌ சாட்சி கூறுகிறார்‌. 

சீடர்களும்‌ விசுவாச அறிக்கை செய்ய 
வேண்டும்‌. அது “பல சாட்சிகள்‌ முன்னி 
லையில்‌ செய்யப்படும்‌” பகிரங்கச்‌ செயலா 
கும்‌ 1 திமோ 6:12). இது ஒருவேளை ஞான 
ஸ்நானத்தோடு தொடர்புடையதாக இருக்‌ 
கலாம்‌. திருமுழுக்கு யோவான்‌, அவர்‌ 
தான்‌ வாக்குறுதி அளிக்கப்பட்ட மெசி 
யாவா என்று கேட்கப்பட்டபோது விசுவாச 
அறிக்கை செய்கிறார்‌ (யோவா [1:20.80-34; 
3:25-30). செசரியா பிவிப்பியில்‌ இயேசு 
மெசியா என்று சீமோன்‌ பேதுரு அறிக்‌ 
கை செய்கிறார்‌ (மாத்‌ 16:109-20; மாற்‌ 8:27-30; 
லூக்‌ 9:18-2). குருடனாகப்‌ பிறந்தவரும்‌ 
(மத்‌ 9:15 தொ), இலாசர்‌ இறப்புச்‌ குப்பின்‌ 
மரியாளும்‌ (யோவா 1:87), பவுல்‌ பெலிக்ஸ்‌ 
முன்னும்‌ (அ.ப.சீ:த்‌ தெற விசுவாச 
அறிக்கை செய்கின்றனர்‌. பவுலின்‌ கருத்‌ 
துப்படி. இயேசு அண்டவர்‌ என்று விசு 
வாச அறிக்கையிடுவது மீட்புக்கு அவசிய 
மாகும்‌ (உரோ 10:9-10: 2 கொரி 4). யோ 
வானின்‌ போதகப்பழு. கிறிஸ்து மனித 
உருவெடுத்ததுப்ப ற்றிய உணமையான 
அறிக்கை உண்மையான விசுவாசத்தின்‌ 
அடையாளமாகும்‌ ப யோவா ச்‌:2-4., பிலி. 
2:5-10-இல்‌ பவுல்‌ தனது சொந்த விசுவாச 
அறிக்கையைக்‌ கொடுக்கிறார்‌. அதோடு 
கிறிஸ்து உயர்த்தப்பட்டி ருப்பது அவர்‌ 
அண்டவர்‌ என்ற அறிக்கையை ஒவ்வொரு 
வரிடமிருந்தும்‌ கோருகிறது என்று கூறு 
கிறார்‌ (2:17. 


அறிவித்தல்‌ (தொட்ர்ச்ச] 
இத்தகைய விசுவாச அறிக்கையை 
புதிய ஏற்பாட்டுச்‌ சாகம்‌ உற்சாகப்‌ 


படுத்துவதற்குப்‌ பல காரணங்கள்‌ உணடு. 
ி விசுவாச அறிக்கை ஞானஸ்நானத்‌ 
திற்குத்‌ தயாரித்தபோது போதகத்திற்குப்‌ 
பயன்பட்டது 3 திருச்சபையின்‌ வழிபாடு 
விசுவாச அறிக்கையைப்‌ பாதித்தது. 
1 திமோ 3:6 காலத்தால்‌ முந்திய கிறிஸ்து 
இயல்‌ பாடலாகக்‌ கருதப்படுகிறது. மற்ற 
வழிபாட்டு அறிக்கைகள்‌ பிலி 26-1: 1 
கொரி 15:3-7-இல்‌ காணப்படுகின்‌ றன. யுத 
வழிபாட்டு விகவாச அறிக்கையான 
செமா 1 கொரி 8:6; எபே ச:4-6 போன்ற 
அறிக்கைகளைப்‌ பாதுித்திருக்கவேண்டும்‌. 
3 சமயத்திற்காகக்‌ கொடுமைப்படுத்தப்‌ 
பட்டதும்‌ விசுவாச அறிக்கைக்கு ஒரு 
காரணமாயிற்று. உரோமை அரசர்களை 
வழிபடுதல்‌ பேரரசனுக்கும்‌ தூபம்‌ காட்ட 
வும்‌. சீசர்‌ ஆண்டவர்‌ என்று அறிக்கை 
யிடவும்‌ கோரியது. 


தொடக்கக்‌ சாலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரே 
ஆண்டவர்‌ மெசியாவாகிய இயேசுதான்‌ 
என்று உறுதியாக விகவசித்தனர்‌. ஆகவே 
பேரரசன்‌ வழிபாடு ஒரு சிலை வழிபாடா 
கும்‌ என்று கருதினர்‌. இயேசுவே பிலாத்‌ 
தன்முன்‌ சிறந்த விசுவாச அறிக்கை செய்‌ 
தார்‌. கிறிஸ்தவர்களும்‌ உரோமை அதிகா 
ரிகள்முன்‌ இயேசுவின்‌ பெயரை அறிக்கை 
யிட்டனர்‌. இந்த அனுபவத்திவிருந்து 
இயேசுவே அறிக்கையிடுவதற்கும்‌, மறை 
சாட்சிக்‌ கருத்துக்கும்‌ இடையே நெருங்கிய 
தொடர்பு வளர்ந்தது. கி பதிதத்தின்‌ 
வளர்ச்சியும்‌ விசுவாச அறிக்கையை அவ 
சியமாக்கிற்று. சில போலிப்‌ போதனை 
களுக்குத்‌ திருச்சபை காட்டிய கழூனமான 
பதிலை சில புதிய ஏற்பாட்டு விசுவாச 
அறிக்கைகள்‌ காட்டுகின்றன ப யோவா 
2:82; 4:2-3; 4:15, 2 யோவா 71. விசுவாச அறிக்‌ 
கைகள்‌ இயே சுக்கிறிஸ்துவில்‌ இறைவன்‌ 
ஆற்றிய மீட்புச்‌ செயவின்‌ வரலாற்றுத்‌ 
தன்மையைப்‌ பறைசாற்றின. இயேசுவின்‌ 
ஆண்டவர்பால்‌ கொண்ட பற்றுறு 
தியை எடுத்துக்‌ கூறின்‌. கிறிஸ்து நிகழ்ச்சி 


பற்றிய அறிவு, ஒழுக்க இயல்‌, கட்டுக்‌ 
கதைகள்‌ ஆகியவை சார்ந்த தவறான 
விளக்கங்களை நிராகரித்தது. 


அ ரிவிப்புணர்‌ 


இ) போற்றுரையும்‌ நன்றியுரையும்‌. 
புதிய ஏற்பாட்டில்‌ கிறிஸ்துவை அறிக்கை 
யிடுதல்‌ அதன்‌ வாத எதிர்வாதச்‌ சூழ்‌ 
நிலையில்‌, முதன்மை பெற்றாலும்‌, போற்‌ 
நுதல்‌ நன்றி கூறுதல்‌ என்ற பொருளில்‌ 
அறிவித்தல்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இல்லாம 


வில்லை. இறைவாக்கினி அன்னா 
குழந்தை இயேசுவைப்‌ பார்த்தபின்‌ இறை 
வனைப்‌ போற்றுகிறான்‌. லூக்‌ 2:49, 


இயேசு, தந்தையின்‌ அருள்கூர்ந்த வெளிப்‌ 
பாட்டுக்காக அவரைப்‌ போற்றுகிறார்‌ (மத்‌ 
11:25; லூக்‌ 10:2). எபிரேயருக்கு எழுதப்பட்ட 
திருமுகத்தின்‌ ஆகிரியர்‌ விறிஸ்‌ துவ 
வாழ்வை ஒரு போற்றுரை அறிக்கையாகக்‌ 


காண்கிறார்‌ எபி. 13:19). புறவனத்தார்‌ 
இறைவனை மகிமைப்படுத்தும்படி 
இயேக விருத்தசேதனமுள்ளோருக்குப்‌ 


பணியாளர்‌ ஆனார்‌ என்று உரோ 15:9 
உறுதியாகக்‌ கூறுகிறது. பிவி 2:9-1, 
கிறிஸ்து ஆண்டவர்‌ எனற அறிக்கை 
தந்தையாகிய இறைவனுக்கு மகிமையாகும்‌ 
என்கிறது. 


இவ்வாறு பழைய, புதிய உடன்படிக்‌ 
கைகள்‌ இரண்டிலும்‌ மீட்பளிக்கும்‌ இறை 
வனை அறிக்கையிடுபவர்களும்‌, தங்கள்‌ 
பாவங்களை அறிக்கையிடுபவர்களும்‌ 
(கலா 3:82 "உன்‌ விசுவாசம்‌ உன்னை 
மீட்டது” வக்‌ 7:50) என்ற இயேகவின்‌ 
வார்த்தையின்‌ நிறைவேறுதலாக விசுவா 
சீத்தினால விநுதலை அடைகிறார்கள்‌ 
(கவா 35:82). 


அறிவிப்பவர்‌, கட்டியங்காரன்‌ (HERALD) 

தாட்டு அல்லது அரச செய்திகளைப்‌ 
பொதுவில்‌ எடுத்துரைப்பவன்‌, அரசர்‌ 
களுக்கிடையே சடங்கு முறைச்‌ செய்தி 
களை எழுத்துச்‌ செல்பவன்‌. 

தானி 3:4-இல்‌ இவர்‌ கட்டியங்காரன்‌ 
என்று குறிப்பிடப்படுகிறார்‌. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ உருவகமாக போதுிப்பவரை குறிக்‌ 
கிறது. போதகர்‌ என்றும்‌ மொழி பெயர்க்‌ 
கப்படுகிறது ப திமோ 8:4: 2 திமோ 1:77; 
2 பேதுரு 8:5). நோவாவின்‌ எச்சரிக்கையை 
ஓர்‌ அறிவிப்பாகப்‌ பேதுரு கருதுகிறார்‌ 
பேதுரு 8:3). நற்செய்தி அறிவிப்பவர்‌ 
என்ற பதம்‌ எச 40:9; 41:27-இல்‌ வருகிறது. 
இந்தப்பதத்தில்‌ பழைய ஏற்பாட்டு நற்‌ 
செய்தி அடங்கியுள்ளது. “சியோனுக்கு நற்‌ 


334 


செய்தி அறிவிப்பவனே, உயர்ந்தமலை 
மேல்‌ நீ ஏறிப்போய்‌ நில்‌: எருசலேமுக்கு 
நற்செய்தி அறிவிப்பவனே, உன்‌ குரலை 
எழுப்பி முழங்கு”. இதில்‌ உள்ள உருவகம்‌ 
போதிப்பவர்‌ வானகத்‌ தந்தையால்‌ 
அவருக்கு அளிக்கப்பழிம்‌ செய்தியைப்‌ 
பெற்று அறிவிக்கிறார்‌ என்பதாகும்‌. 


அறிவுக்‌ கூர்மையும்‌, விவேகமும்‌ 
(DISCHE TION AND PRUDENCE) 

குறிப்பிட்ட நேரத்தில செய்யத்தக்கது 
என்ன அல்லது தேவையான மாழடூவை 
எது அடையும்‌ என தர்மானிக்கும்‌ ஆற்ற 
லாகும்‌. இவ்வார்த்தைகள்‌ இணைந்து 
மூன்று முறையும்‌ பழ 1:சீ; 8:1: தானி 2:12 
தனித்தனியாக ஞான இலக்கியத்தில்‌ பல 
முறையும்‌ தோன்றுகின்றன. இவை 
கடவுளைப்பற்றிய அறிவிற்கு மிக தெருங்‌ 
கியவையாகவும்‌, போதனைக்‌ சனிகளான 
செயல்‌ நயம்‌, விவேகம்‌, நற்சுவை, சாது 
ரியம்‌ ஆகியனவற்றை குறிப்பிவெனவாக 


வும்‌, நல்வாழ்வு வாழவும்‌ தீயவற்றை 
விலக்கவும்‌ அவல௫ியமானவையாகவுமம்‌ 
உள்ளன. 


அறிவுக்கூர்மை என்பது நேரடியாக 
நுசிப்பதன்மூலம்‌ சோதிப்பது; உருவக 
மாகதக்கது ம்ற்றும்‌ நற்கவையுடன்‌ 
உள்ளது எது என தேர்ந்து தெளிதல்‌ 
( சாமு 85:33; பழ 11:82; தானி 2:14, சம 
யோசிதமாய்‌ நடத்தல்‌ ப நாள்‌ 22:12; 2 நாள்‌ 
2:13: எஸ்‌ 8:18; பழ 19:1), மற்றும்‌ ஒருவரது 
செயலை நல்லவித்தில்‌ தீர்மானிக்கும்‌ 
ஆற்றல்‌ பழ 1:4:2:11;3:21:52. பன்மையில்‌ 8:12; 
1417) ஆகியவற்றை உணர்த்தவல்லது. 

அறிவுக்‌ கூர்மை பெரும்பாலும்‌ 
ஈதானம்‌' பழ 4:21 52), “புரிந்துகொள்ளு 
தல்‌ ப நான்‌ 22:13; 2 நாள 2:13; பழ 21) 
மற்றும்‌ “கற்றறிந்த சிந்தனை" பழ 1:4; 5:3; 
8:12) ஆகியவற்றுடன்‌ இணைந்துகாணப்‌ 
படுகிறது. இது சாமர்த்தியத்தையும்‌ குறிப்‌ 
பிடலாம்‌ (அபிகாயில்‌, தாவீதின்‌ கோபத்‌ 
தைச்‌ சமாதானம்‌ செய்வதுபோல 1 சாமு 
45:43). இது யாவேயின்‌ சட்டத்தை கடை 
பிடிக்கவும்‌ 0 நான்‌ 22:18 தீயவழியை விலக்‌ 
கவும்‌ பழ 2:10, பாதுகாப்பாக நடத்தவும்‌ 
பழ 3:2) ஒருவரை தூண்டுகிறது. பன்மை 
யில்‌ உபயோகிக்கும்போது (யோபு 21:27; 
சங்‌ 9:2; பழ 12:3; 24:9 இவை நகைச்கவை 


335 


யான கண்டுபிடிப்புகளையும்‌ பழ சி 
அல்லது தீய உபாயங்களையும்‌ (பழ 14:17) 
குறிப்பிடுகின்றன (காண்க யோபு 21:27; சங்‌ 
102.4; பழ 12:2; 248). 


விவேகம்‌ என்னும்‌ சொல்லானது 
தந்திரமாய்‌ இருப்பதிலிருந்து வருகிறது, 
அனால்‌ இது ஞான இலக்கியத்தில்‌, 
நல்ல பொருளில்‌, தவறானபடி சொல்லா 
மல்‌ ஒருவரை நிலை நிறுத்தும்‌ திறனான 
கூரிய அறிவைக்குறிப்பிட்‌டு பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இச்சொல்லானது அதி.31-இல்‌ 
பாம்பிற்குச்‌ சாற்றிக்‌ கூறப்படுகிறது. யாத்‌ 
21:14; யோசு.ி:4 ஆகியவற்றில்‌ தீயபொரு 
ளில்‌ பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ விவேகம்‌ புரிந்துகொள்ளுதல்‌), 
குறிப்பாக இறைவனது சித்தத்தை அறித 
லையும்‌ அதை அன்பு செய்தலையும்‌ (எபே 
1:8) மற்றும்‌ ஞானத்தோடு செயல்படு தலை 
யும்‌ லூக்‌ 16:9 மொழி பெயர்க்க உதவு 
கிறது. இச்சொல்‌ அதன்‌ சொல்லியல்‌ 
பொருளான முன்னறிவு, முனநோக்கு 
என்ற பொருளில்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
காணப்படவில்லை: ஆயினும்‌ இது பற்றிய 
பிரதிபலிப்பு லூக்‌ 16:6-இல்‌ காணப்படு 
கிறது. 


திறந்த மனதுடைய அனால்‌ வழி 
நடத்த யாருமின்றி எளிதில்‌ தவறான 
வழியில்‌ செல்லக்கூடியவர்களான எளி 
யோர்‌, கற்றறிவில்லாதவர்‌ ஆகியோருக்கு 
விவேகம்‌ கற்பிக்கப்படுகிறது. கூரிய 
அறிவு என்ற பொருளில்‌ விவேகம்‌ 
பாம்பின்‌ விவேகத்தையும்‌ புறாவின்‌ கபட 
மற்ற தன்மையையும்‌” (மத்‌ 10:16) இணைப்‌ 
பதாகத தெரிகிறது. 


அறிவு நெறிக்கோட்மாடு (GNOSTICISM) 


7, கி.பி.இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றியதாகக்‌ சுருதப்படும்‌ இம்மறை 
பலமதக்‌ கூறுகளைத்‌ தன்னகத்தே 


கொண்டதாகும்‌. அறிவு நெறிக்கோட்பாடு 
சம்பந்தப்பட்ட இம்முறையின்‌ கருத்துக்‌ 
களும்‌, கோட்பாடுகளும்‌ யூத மறையின்‌ 
கருத்துக்கள்‌ பலவற்றோடு ஒத்திருக்கின்‌ 
றன. பவுல்‌ மற்றும்‌ பேதுரு தங்கள்‌ மடல்‌ 
களில்‌ குறிப்பிடும்‌ கருத்துக்கள்‌ சிலவற்‌ 
றையும்‌ இக்கோட்பாடு தன்னுடையதாக 
ஏற்றுக்கொண்டுள்ள து. 


அறிவ நெறிக்கொட்பாடு 


இதன்‌ மையக்கோட்பாடு, மேலாண்‌ 
மையும்‌ எடுத்தியம்ப முழுயாதவருமான 
அன்பின்‌ இறைவனுக்கும்‌, தீமையான 
பருப்பொருள்‌ உலகுக்குமிடையமேயுள்ள 
இருபொருள்‌ வாதமாகும்‌. இறைவனுக்கும்‌ 
பருப்பொருளுக்கும்‌ இடையில்‌ ஆன்மீக 
ஆற்றல்களின்‌ கூட்டம்‌ உள்ளது. இது 
இறைவனின்‌ “முழுமை” என்று அழைக்கப்‌ 
படுகிறது. இவற்றில்‌ மிகத்‌ தாழ்ந்ததி 
விருந்து படைப்பவர்‌ தோன்றுகிறார்‌. 
இவர்‌ பழைய ஏற்பாட்டில்‌ யாவேயோடு 
அடையாளம்‌ காட்டப்பெறுகிறார்‌. வீழ்ச்சி 
யடைந்த ஆன்மீக ஆற்றல்கள்‌, இப்போது 
உலகை அன்கின்றன. 

சில மனிதர்கள்‌ அறிவு நெறிக்கோட்‌ 
பாளர்கள்‌) இறைத்தன்மையுடைய ஒளிச்‌ 
சிதறலைக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. இது 
உடல்‌ ஆன்மாவிலிருந்து வேறுபட்ட உள்‌ 
ளார்ந்த உள்ளுயிராகும்‌. உடலில்‌ சிறைப்‌ 
படுத்தப்பட்டி ருந்தாலும்‌, அதன்‌ உண்மை 
யான இல்லம்‌ “முழுமையாகும்‌”. வெளிப்‌ 
பாட்டின்‌ வழி இந்த அவல நிலையை 
உணரவேண்டும்‌. இந்த அறிவு ஒருமுறை 
மீட்பரால்‌ கொணரப்படுகிறது. இந்த அறி 
வின்‌ துணையால்‌ அவர்கள்‌ அவர்களு 
டைய இல்லத்திற்கு எழும்பவேண்டும்‌. 
இந்த அறிவு புத்தியால்‌ வருவதன்று. 
மறை மெய்மை சார்ந்ததாகும்‌. உண்மை 
யான பார்ப்பதும்‌ கேட்பதுமாகும்‌. 

கோட்பாட்டில்‌ மீட்பு இறைவனில்‌ 
மையம்‌ கொள்ளவில்லை. மாறாக இறுதி 
யில்‌ ஒரு நபரின்‌ சுய அறிவும்‌, அதனால்‌ 
விளையும்‌ சுதந்திரமும்‌ ஆகும்‌. 

இக்கோட்பாட்டு இயக்கம்‌ பற்றிய 
செய்திகள்‌ பெரும்பாலும்‌ திருச்சபைத்‌ 
தந்தையரின்‌ நூல்களிலிருந்து கிடைத்த 
வையே. 20-ஆம்‌ நூற்றாண்டுக்குமுன்‌ இக்‌ 
கோட்பாடு அடங்கிய வாசகங்கள்‌ சிலவே 
அறியப்பட்டி ருந்தன . 1948-இல்‌ எகிப்தில்‌ 
நாக்‌ கம்மாத்‌ என்ற இடத்துக்கு அருகில்‌ 
13 கோப்டிக்‌ வாசகத்‌ தொகுப்புகள்‌ கண்டு 
பிடி க்கப்பட்டன. இவற்றில்‌ மிகவும்‌ சிக்க 
லான, அனால்‌ கிறிஸ்தவ பாதிப்பு 
குறைந்த, இயக்கத்தைக்‌ காண்கிறோம்‌, 
இவ்வியக்கம்‌ பிளேட்டோவின்‌ தத்துவ 
இயவிலும்‌, கீழைய சமயங்களிலும்‌, யுதத்‌ 
துவத்திலும்‌, லிறிஸ்துவத்திலும்‌ தன்‌ வேர்‌ 
களைக்‌ கொண்டிருப்பதாகத்‌ தெரிகிறது. 


அறிவு நெறிக்கோட்பாடு (தொடர்ச்ச) 


2. புதிய ஏற்பாடும்‌, இந்த இயக்கமும்‌: 

கி.பி. முதல்‌ நூற்றாண்டின்‌ பின்‌ பகுதி 
யில்‌ இந்த இயக்கத்தின்‌ பல வடிவங்‌ 
களும்‌ ஒன்று சேர்ந்தபோது, புதிய ஏற்‌ 
பாட்டுத்‌ திருச்சபை இவ்வியக்‌கப்‌ பாதிப்பு 
டைய பல பொய்‌ போதகங்களை எதிர்‌ 
கொள்ள வேண்டியிருந்தது. 

பவுல்‌, இவ்வியக்கத்தின்‌ கூறுகளால்‌ 
பாதிக்கப்பட்ட கலாச்சாரத்தாடு மோத 
வேண்டியிருந்தது. கொரிந்திவள்ள தனது 
எதிரிகளை "அறிவு இறுமாப்பு” கொண்ட 
வர்கள்‌ என்று கூறுகிறார்‌ 0 கொரி சம. 
இவர்கள்‌ மறரழறைமைத்‌ தன்மையுடைய 
அறிவை வலியுறுத்தி தங்களை முதிர்ந்தவ 
ராகக்‌ கற்பனை செய்துகொண்டு, ஒரு 
உயர்குழுவினராகக்‌ கருதுகின்றனர்‌ 0. 
கட்டியெழுப்புவது அறிவல்ல, அன்பே 
(8:1; 13:8): இரகசிய ஞானமன்று, சிலுவை 
யின்‌ மடமையேயாகும்‌ (1:8; 2:7-5; அன்மீக 
உயர்வுக்குழுத்தன்மையன்று, கிறிஸ்துவின்‌ 
மனமே (2:16; பிலி 25 தொ) என்று பவுல்‌ 
வாதாடுகிறார்‌. 

கொலோசையருக்கு எழுதும்போது 
பவுல்‌, கிரேக்கச்‌ சிந்தனையும்‌ கலப்பு 
யுதமும்‌ இணைந்து அறிவியல்‌ கோட்‌ 
பாட்டுத்‌ தொடக்கமான போத்கத்திற்குச்‌ 
சவால்‌ விடுகிறார்‌. கிறிஸ்து இறை முழு 
மையில்‌ ஒரு பகுதியேயாகும்‌ என்று இந்தக்‌ 
கோட்பாடு கூறியது. இதற்கு மாறாக 
கிறிஸ்து இறைவனின்‌ சாயலாகும்‌ 
என்றும்‌, எல்லா ஆன்மீகச்‌ சக்திகளை யும்‌ 
ஆள்பவராவார்‌ என்று பவுல்‌ வலியுறுத்‌ 
துகிறார்‌ கொலோ 1:13). பூதங்களின்‌ ஆட்சி 
யிவிருந்து தப்ப, துறத்தலை இப்பதிதம்‌ 
போதித்தபோது (2:81-இதைத்‌ தொடாதே, 
அலதைச்சுவைச்காதே, இதில்‌ கைவைக்‌ 
காதே” என்று தடுக்கிறார்கள்‌), பவுல்‌ 
கிறிஸ்துவின்‌ விடுதலை அளிக்கும்‌ ஆற்ற 
லைப்‌ பறைசாற்றுகிதார்‌ 10-15: 3:10). 

மேய்ப்புப்‌ பணி திருமுகங்கள்‌ அறிவு 
நெறிக்கோட்பாட்டின்‌ வளர்ச்சி பற்றிய 
தெளிவானபடம்‌ அளிக்கின்றன, 1 திமோ 
த்தேயுவில்‌ ஆசிரியர்‌ யுதப்புராணங்களி 
லும்‌ தலைமுறைப்‌ பட்டியலிலும்‌ கவனம்‌ 
செலுத்தும்‌ (:4; ச்‌:7; காண்க: தித்‌ 1:14 
ஞானத்தைப்‌ ( திமோ 5:20) போதிக்கும்‌, 
தங்களையே சட்டத்தின்‌ போதகர்கள்‌ 


336 


என்று கூறிக்கோண்டவர்களை கண்டனம்‌ 
செய்கிறார்‌ 6:4. அவர்கள்‌ ஏற்கனவே 
நிகழ்ந்துவிட்ட ஒரு ஆன்மீக உயிர்த்தெழு 
தலை அறிவிக்கின்றனர்‌ ம திமோ 2:19). 
மேலும்‌ உணவு ப திமோ 4:3 திருமணம்‌ 
(8:15;5:14; தீத்‌ 2:4) அகியவற்றில்‌ துறத்தலைப்‌ 
போதிக்கின்‌ றனர்‌. இதை பிற்கால அறிவு 
நெறிக்கோட்பாடு மாற்றி கொண்டது. 

1 யோவானில்‌ ஆசிரியர்‌ தனது ஒழுக்க 
இருபொருள்‌ வாதத்தை (ளிதஇிருள்‌ 
1 யோவா [1:5-85: இறைவன்‌ தீயவன்‌ 5:19) 
உயிர்‌ தத்துவமாக எடுத்துக்கொண்டு 
போதித்த போவிப்‌ போதகர்களை எதிர்க்‌ 
கிறார்‌. இப்படித்‌ தவறாக எடுத்துக்‌ 
கொண்டதின்‌ விளைவாக மானிதவதாரத்‌ 
துக்குப்‌ பதிலாக முழுவதும்‌ அன்மீகக்‌ 
கிறிஸ்துவையும்‌ விசுவாசத்திற்குப்‌ பதி 
லாக அறிவையும்‌ போதித்தனர்‌. 

பரிகாரத்திலிருந்து தொடர்பற்ற (2:2; 
5:6-10) பாவமற்ற மிக உயர்ந்த அன்மீக 
நிலையைக்‌ கொண்டிருப்பதாக 0:7- 
போலி உரிமை கொண்டாடினர்‌. கொரிந்‌ 
தியர்களைப்போல, இவர்களும்‌ ஒழுக்க 
வியலுக்குப்‌ புறம்பான ஒரு அன்மீகத்தைப்‌ 
போதித்தனர்‌ (3:3.10-1). இயேசு கிறிஸ்து 
வில்‌ வெளிப்படுத்தப்பட்ட அன்பின்‌ இறை 
வனை மறுக்கும்‌ (4:9 இவர்கள்‌ உண்மை 
யில்‌ “எதிர்க்‌ கிறிஸ்துவை ஏவும்‌ அவியைக்‌' 
கொண்டி ருக்கின்றனர்‌ (4:9. இவர்கள்‌ 
வர்சகர்களும்‌ ஏமாற்றுகிறவர்களுமாவர்‌ 
2 யோவா 7. 

“ஆழ்ந்த ஞானம்‌” என்பது அறிவு 
நெறிக்‌ கோட்பாட்டின்‌ ஒரு பதமாகும்‌. 
இப்படிப்பட்ட ஞானத்தைக்‌ கொண்டி 
நுப்பதாக பெருமைபட்டுக்கொள்ளும்‌ நிக்‌ 
கொலாயர்‌ (திருவெளி 2:6.15.24 தொடக்க 
கால அறிவு நெறிக்‌ கோட்பாட்டாளர்‌ 
களாக இருச்சலாம்‌ என்று அறிஞர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. இந்த அன்மீக விபச்‌ 
சாரத்திற்கும்‌ ஒழுக்கக்‌ கேட்டிற்கும்‌ (2:20) 
எதிராக விசுவாசிகள்‌ மனவுறுதியோடு 
நிலை நிற்க வேண்டும்‌ (2:1.25). 

ப. அப்போஸ்தலர்களின்‌ காலத்துக்குப்‌ 
பின்‌ அறிவு நெறிக்கோட்பாடு :- 

இந்த இயக்கம்‌ முதல்‌ நூற்றாண்டின்‌ 
பித்பகுதியில்‌ நிலையான வடிவம்‌ 
எடுக்கத்‌ தொடங்கியது. இவ்வியக்கத்தில 


337 


சிமோன்‌ மாகஸ்‌ (அ.ப. 8:9-24) செரிந்‌ 
தஸ்‌, மாச்சியோன்‌, வவேன்தீனூஸ்‌, பாசி 
விதெஸ ஆகியோர்‌ முக்கியமானவர்கள்‌ . 

கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ இந்த 
இயக்கம்‌ விரைவாக வீழ்ச்சியுற்றது. 
இதை கிறிஸ்துவம்‌ காப்புரைத்‌ தாக்குதல்‌ 
களாலும்‌ திட்டமிட்ட விவிவிய இறையியல்‌ 
நால்களாலும்‌ எதிர்த்தது. 4-ஆம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ அறிவு நெறிக்கோட்பாடு 
பனிக்கேயித்துவத்தில்‌ புத்துயிர்‌ பெற்ற 
தாக தெரிகிறது. அடிப்படையான இருள்‌ 
பொருள்‌ வாதத்தைக்கொண்ட மணிக்கே 
யித்துவம்‌ பலருடைய கவனத்தைக்‌ கவர்ந்‌ 
தது. அகுஸ்தினார்‌ இளைஞனாக இருந்த 
போது இதனால்‌ பாதிக்கப்பட்டார்‌. 
அறிவு நெறிக்கோட்பாடு, ஓர்‌ இயக்கம்‌ 
என்ற அளவில அழிந்து போயிற்று. 

சீ. மதிப்பீடு:- இவ்வியக்கம்‌ கிறிஸ்து 
வத்தை அமிழ்த்தி அழித்துவிட அச்சுறுத்‌ 
தியது. அதன்‌ கற்பனைமிக்க புராணங்‌ 
களும்‌ அடிப்படை அகவியலும்‌ பலரைக்‌ 
கவர்ந்தது. இந்த இடுச்கண்‌ நிலையிவி 
ருந்து தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ள, 
தொடக்க காவத்திருச்‌சபை அதிகார 
அமைப்புகளை அய்ர்குமழு, சட்டங்கள்‌) 
வளர்த்துக்கொணடது. விவிலிய விளக்க 
வுரைகளையும்‌ திட்டமிட்ட இறையியலை 
யும்‌ வளர்த்தது. அறிவு நெறிக்கோட்‌ 
பாட்டை நிராகரித்ததில்‌ பழைய, புதிய ஏற்‌ 
பாடுகளுக்கிடையில்‌ உள்ள ஒற்றுமை, 
படைப்பவர்‌, மீட்பர்‌, அன்பின்‌ முதன்மை 
ஆகியவற்றை திருச்சபை வவியுறுத்தியது 
திருச்சபையின்‌ தந்தையர்‌ இந்த இயக்கத்‌ 
தின்‌ சில கூறுகளைப்‌ பயன்படுத்தினாலும்‌ 
திருச்சபையில்‌ யுஸ்தீன இரனேயு. தெல்‌ 
துல்வியன்‌, கிப்போவித்தஸ்‌, எப்பிபா 
னியஸ்‌: போன்றவர்களின்‌ காப்புரை நூல்‌ 
கள்‌ இவ்வியக்கத்தை மறுத்துப்‌ போரா 
பூன. இவ்வியக்கம்‌ எழுப்பிய நாம்‌ 
யாராய்‌ இருந்தோம்‌, என்னவாக இருக்கி 
றோம்‌, எதனால்‌ மீட்கப்பட்டோம்‌ எதை 
நோக்கிப்‌ போகிறோம்‌" போன்ற கேள்வி 
களுக்கு கிறிஸ்தவப்‌ பதில்‌ போதியது 
என்று காட்டுகின்றன. 
அறிவுறை கூறுதல்‌ (EXHORT) 

தூண்டுதல்‌ உரை (கிரேக்க மொழியில்‌ 
பாராகிளேசிஸ்‌) என்பது அருட்கொடை 


அறிவுறை கூறுதல்‌ 


களின்‌ பட்டியலில்‌ (உரோ 1:9) ஒரு முறை 
தான்‌ இடம்பெறுகிறது. இருப்பினும்‌ அது 
அப்போஸ்தலர்‌, இறைவாக்கினர்‌. மூப்பர்‌ 
ஆகியோரின்‌ முக்கிய அலுவல்களில்‌ ஒன்‌ 
றாகும்‌. இத்திருப்பணி பழைய ஏற்பாட்டுச்‌ 
சமய வாழ்விலும்‌ மதத்திலும்‌ வேரூன்றி 
யது. அப்பணி ன்றும்‌ திருச்சபையில்‌ 
தொடர்கிறது . 


. பறைய ஏற்பாடு :- 

இறைவனுக்குச்‌ சான்று பகர்ந்தவர்கள்‌ 
அவரது மீட்புத்திட்டத்தை உள்ளார்வ 
மின்றி வெறுமனே எடுத்துரைத்து மன 
நிறைவு கொள்ளவில்லை. குருக்கள்‌ (ப 
4-0, இறைவாக்கினர்‌ (ஏச 1:16...) ஞானி 
கள்‌ (பழ 1-9 ஆகியோர்‌ ஆற்றிய பேருரை 
கள கேட்போரின்‌ அறிவை மட்டுமன்றி 
உள்ளத்தையும்‌ தொட்டன. இவர்கள்‌ 
தங்கள பேருரைகளால்‌ மக்களைத்‌ தம்‌ 
பால்‌ ஈர்த்து உற்சாகப்படுத்துகிறார்கள்‌: 
தொடர்ந்து இறைவனின்‌ பெயரால்‌ பேசி, 


ம்க்கள்‌ அவருக்குச்‌ சேவிமடுக்கவும்‌, 
மனந்திரும்பவும்‌ அவரைத்‌ தேடவும்‌ 
தூண்டுகிறார்கள்‌. மிகப்‌ பழக்காவந்‌ 


தொடங்கி மக்கபேயர்‌ காலமட்டும்‌ இத்த 
கைய தூாண்டுதலையும்‌ வேண்டுகோளை 
மம்‌ காண்கிறோம்‌: ஆண்டவருக்கும்‌ 
அவரது திருச்சட்டத்திற்கும்‌ துணிவோடு 
பிரமாணிக்கமாய்‌ இருப்பதற்குத்‌ தாண்டு 
தல்‌ தராத போதனையே இல்லை (ப 
5:2: 6:4 தொ; 08:45 தோ). இவ்வாறு. குறிப்‌ 
பாகச்‌ சமயத்திற்காகத்‌ துன்புறுத்தப்பட்ட 
காவத்திலும்‌ (2 மக்‌ 7:5), புனிதமான போர்‌ 
மூண்ட காலத்திலும்‌ (2 மக்‌ 8:16: 13:12.14), 
இருந்தது. 


2. புதிய ஏற்பாடு :- 

புதிய ஏற்பாட்டின்‌ தொடக்கத்தில்‌ திரு 
முழுக்கு யோவான்‌ இப்பாரம்பரியத்தைத்‌ 
தொடர்கிறார்‌; பல அறிவுரைகள்‌ கூறி 
மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்‌” லூக்‌ 
3.19. இயேசுவும்‌ தம்மில்‌ தோன்றிய இறை 
யாசின்‌ நற்செய்தியை அறிவித்து. அவ்வ 
ரசின்‌ மறையுணணமைகளை வெளிப்படுத்து 
யதோடு மனநிறைவு கொண்டாரலயர்‌. 
அவவரசில்‌ மக்கள்‌ நுழைய வேண்டு 
மென்று வருந்தி அழைக்கிறார்‌; எவ்வாறெ 
னில்‌ மக்கள்‌ மனந்திரும்பவும்‌, நற்செய்தி 
யை விசுவசிக்கவும்‌. தம்மைப்‌ பின்பற்ற 


அறுதாற்று அறுபத்தாறு 


வும்‌. தம்‌ போதனையைக்‌ கடைப்‌ பிடிக்க 
வும்‌ அவர்களை ஆர்வத்துடன்‌ அழைக்கி 
றார்‌. அவ்வாறே அப்போஸ்‌ தலர்களும்‌, 
தம்‌ போதனையைக்‌ கேட்டுத்‌ திருமுழுக்குப்‌ 
பெற (அ.ப. 2:40) மக்களை வருந்தி அறி 
வுறுத்தி வேண்டுகிறார்கள்‌. கிறிஸ்துவ 
சமுதாயங்களில்‌ பவுல்‌ தம்‌ உரைகளால்‌ 
மக்களுக்கு ஞான வளர்ச்சி தருகிறார்‌; 
ஊக்கம்‌ ஊட்டுகிறார்‌: அறுதல்‌ அளிக்கி 
றார்‌ 0 கொரி 14.3: இவ்வாறு தான்‌ 
திமோத்தேயுவும்‌ தீத்துவும்‌ செய்திருக்க 
வேண்டும்‌ 2 திமோ சீ:2; தீத்‌ 1:9. இவை 
யாவும்‌ அப்போஸ்தவிக்கத்‌ திருப்பணி 
யின்‌ முக்கிய பொறுப்புக்களில்‌ ஒன்றை 
நிலைத்திருக்கச்‌ செய்கின்றன (அ.ப. 11:24 
14:22: 15:32:16:40: ] தெச 3:2. இப்பொறுப்புப்‌ 
பற்றி பவுலும்‌ விளக்கிக்‌ கூறுகிறார்‌: 
“நாங்கள்‌ பேசுவது கடவுளே அறிவுறுத்து 
வது போலாகும்‌” (2 கொரி ௧:20; 1] கேச 
2:19, இவ்வாறு புதிய ஏற்பாட்டு நூல்களும்‌ 
பல்வேறு தூண்டுதல்‌ உரைகளைக்‌ கொண்‌ 
டுள்ளன. எபிரேய ருக்கு எழுதிய திருமுகம்‌ 
(எபி 15:22, பேதுருவின்‌ முதல்‌ திருமுகம்‌ ( 
பேதுரு 5:12 ஆகியவற்றின்‌ முக்கிய குறிக்‌ 
கோள்‌ தாண்டுதல்‌ உரை தருவதே. மேலும்‌ 
சாதாரணக்‌ கிறிஸ்தவர்களும்‌ திருச்சயை 
யின்‌ வளர்ச்சியைக்‌ கண்முன்‌ கொண்டு 
தூண்டுதல்‌ உரை தந்து ஒருவர்‌ ஒருவரை 
ஊக்கமூட்ட வேண்டும்‌ (2 கொரி 13:11: எபி 
4:14: 10:23). 


அறுநூற்று அறுபத்தாறு 
திருவெளிப்பாட்டு நூவில்‌ வரும்‌ விலங 
கின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ எண்ணாகும்‌ 
(13:18). இந்த எண்‌ 13:1-இல்‌ வரும்‌ விலங்‌ 
கைக்‌ குறிக்கிறது. இந்த விலங்கின்‌ பெய 
ரையோ அல்லது பெயரின்‌ எண்ணையோ 
கொண்டி ராதவர்கள்‌ வியாபாரத்தில்‌ ஈடு 
படமூடியாது. ஆசிரியர்‌, வாசகர்களின்‌ 
புத்திக்கூர்மைக்கு இந்த எண்ணைக்‌ 
கணிக்க ஒரு சவாலாக விட்டுவிடுகிறார்‌. 
அராபிய எண்கள்‌ வழக்கில்‌ வருமுன்‌ 
எழுத்துக்கள்‌ ஒவியையும்‌, எண்ணையும்‌ 
குறித்தன. “அது ஒரு மனிதனைக்‌ குறிக்‌ 
கும்‌ எண்‌” என்பதற்கேற்ப, விலங்கின்‌ 
எண்‌ ஒரு குழுஉக்குறியல்‌ அடையாள 
மாகக்‌ கருதப்பட்டது. இதன்படி ஒரு 
வரின்‌ பெயர்‌ அப்பெயரில்‌ காணப்படும்‌ 


338 


எழுத்துக்களின்‌ எண்களின்‌ கூட்டுமதிப்‌ 
பாகக்‌ கருதப்பட்டது. 


இரேனேயு காலத்திவிருந்து, எபிரேய, 
கிரேக்க எழுத்துக்களின்‌ எண்‌ மதிப்பை 
வைத்து இந்த எண்‌ குறிப்பது யார்‌ என்று 
கண்டுபிடிக்க முயற்சிகள்‌ எடுக்கப்பட 
டுள்ளன. அவற்றின்‌ விளைவாக, நீரோ 
சீசர்‌, தோமிசியன்‌ சீசர்‌ போன்றவர்கள்‌ 
அடையாளம்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. 


சில விளக்கவுரையாளர்கள்‌ கருத்துப்‌ 
படி. விலங்கின்‌ எண்‌, திருவெளிப்பாட்டு 
நூலுக்குப்‌ பிந்திய காலத்தை சேர்ந்த 
ஒருவரைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. ஆகை 
யால்‌ நாவின்‌ முதல்‌ வாசகர்கள்‌, இங்கே 
சுட்டு. க்காட்டப்படும்‌ ஆளையோ (ிறுவ 
ன த்தையோ) அறிந்திருக்க மாட்டார்கள்‌. 
இந்த அள்‌, சாதாரணமாய்‌ காலமுடிவில்‌ 
வரும்‌ “எதிர்க்‌ கிறிஸ்து” என்று புரிந்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌. ஆனால்‌ இந்தப்பதம்‌ 
இந்நாவில்‌ காணப்படவில்லை. ந்த 
அப ப்படையில்‌ இக்காவம்வரை வரலாற்‌ 
நில்‌ இருந்திருக்கிற அரசியல்‌, சமய, 
படைத்தலைவர்கள்‌, நிறுவனங்களில்‌ 
இந்த விலங்கை அடையாளம்‌ காட்ட 
முயற்சிகள்‌ எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு 
வேளை திருவெளி - 13, உரோமைப்‌ போர 
சின்‌ படைப்பலத்தையும்‌ சமயச்சடங்கு 
முறைகளையும்‌ இந்நூல்‌ எழுதியபோது 
இப்பேரரசு கிறிஸ்தவர்களைக்‌ கொடு 
மைப்படுத்தியதையும்‌ விவரிக்கலாம்‌. 


இந்த எண்‌ “ஒரு மனித எண்‌” அல்லது 
"மனுக்குலத்தின்‌ எண்‌” என்றும்‌ “ஒரு 
ஆளின்‌ எண்‌" அல்ல, ஆகையால்‌ இது 
பெயரோடே தொடர்புடையதல்ல என்றும்‌ 
எடுத்துக்கொள்ளலாம்‌. இதன்படு. திரு 
வெளிப்பாட்டு நூவில்‌ வரும்‌ மற்ற எண்‌ 
களுக்கு விளக்கம்‌ அளிக்கு முறையிலேயே 
இதற்கு விளக்கம்‌ அளிக்கலாம்‌. இந்‌ 
நாவில்‌ எண்‌ ஏழு முழுமையை நிறைவைக்‌ 
குறிப்பதாகக்‌ கருதப்படுகிறது. ஆறு எழி 
விருந்து ஒன்று குறைந்தது. அதனால்‌ 666 
குறைபாடுகளின்‌ கூட்டமைப்பைக்‌ குறிக்‌ 
கிறது. இதை விலங்கின்‌ அடையாளத்தை 
நெற்றியிலோ கையிலோ கொண்டி ராத 
இலறைமக்களைத்தவிர மற்றவர்கள்‌ எல 
லாம்‌ அடையாளமாகப்‌ பெற்றிருந்தனர்‌. 


339 


அதுவவ டை (HARVEST) 

இது விவசாய விளைச்சலை அறுத்து 
ஒன்று சேர்த்தலைக்‌ குறிப்பிடுகிறது. 
கெசேர்‌ ஆண்டுக்குறிப்பு பழங்கால இஸ்‌ 
ராயேல்‌ அறுவடை நாட்களுக்கு ஒரு 
குறிப்பு தருகிறது. செப்டம்பர்‌ மத்தியிவி 
ருந்து நவம்பர்‌ மத்திவரை உட்பட்ட 
வருடத்‌ தொடக்கத்தில்‌ அலிவப்‌ பழங்கள்‌, 
தொரட்டிகளால்‌ அறுவடை செய்யப்‌ 
பட்டன்‌. மார்ச்‌ ஏப்ரவில்‌ சணல்‌ அறு 
வடை செய்யப்பட்டி ருக்கிறது (யோசு 2.8. 
பார்வியின்‌ அறுவடை ஏப்ரல்‌-மே மாதங்‌ 
களில்‌, கோதுமை அறுவடை மே-ஜுன்‌ 
மாதங்களில்‌ நடந்திருக்கிறது, ஆகஸ்ட்‌- 
செப்டம்பர்‌ மாதங்களில்‌ கோடை கால 
பழங்களான அத்தி, திராட்சை, மாதுளை 
போன்றவை அறுவடை செய்யப்பட்டன. 

அறுவடையில்‌ குடும்பம்‌ முழுவதும்‌, 
கூவியாட்களும்‌ ஈடுபட்டனர்‌. எல்லா இஸ்‌ 
ராயேலரும்‌ பங்கெடுக்க வேண்டுமென்று 
எதிர்ப்பார்க்கப்பட்டது பழ 16:5: 20:4. 
தானியங்களும்‌ மற்ற பொருட்களும்‌ கை 
யால்‌ சேர்க்கப்பட்டன. பெரும்பாலும்‌ 
அரிவாள்‌ பயன்பட்டது (யோவே 3:01; 
மாற்‌ சீ:89). மற்ற விளைச்சல்களை அறு 
வடை செய்ய தொரட்டி போன்ற கருவி 
கள பயன்பட்டன (ஏச 17:6). 


பழங்கால இஸ்ராயேல்‌ முதன்மையாக 
விவசாய சமூகமாகும்‌. அதன்‌ முக்கிய 
அறுவடைக்காலங்கள்‌ மூன்று முதன்மை 
யான பெரும்‌ விறாக்காவங்களைக்‌ 
கொண்டிருந்தன. பார்வி அறுவடைத்‌ 
தொடக்கத்தில்‌ ஏப்ரல்‌ மாதம்‌) பாஸ்கு 
விழாவும்‌ (யாத 4:18-20) கோதுமை 
அறுவடைச்‌ சமயத்தில்‌ மே-துன்‌) ஐம்ப 
தாம்‌) நாள்‌ விழாவும்‌ (வேவி 29:15- 21: யாத்‌ 
23:16 : இது அறுவடை விழா என்றழைக்கப்‌ 
பட்டது) திராட்சை அறுவடை முடிவில்‌ 
(செப்டம்பர்‌, அக்டோபற்‌ கூடார விழாவும்‌ 
உப 16:135-16; யாத்‌ 24:10) கொண்டாடப்‌ 
பட்டன. 

எல்லா விளைச்சலும்‌ இறைவனுடைய 
கொடையாகக்‌ கருதப்பட்டதால்‌, முதற்‌ 
பலன்களின்‌ ஒரு பகுதி காணிக்கையாக 
ஒப்புச்கொடுக்கப்பட்டது (லேவி 19:23- 25; 
24:10; யாத்‌ 22:29). அன்னியர்‌, அனாதை 
கள்‌, விதவைகள்‌ அகியோர்பால்‌ கொண்ட 


அனத்தோத்து 


அக்கறையினால்‌ அவர்கள்‌ பொறுக்கிக்‌ 
கொள்ளும்படி விளைச்சவில்‌ ஒரு பகுதி 
அறுவடை செய்யாமல்‌ விடப்பட்டது 
(லேவி 19:9; 24:22: உப 24:19-90; ரூத்‌ 2). 

உருவக முறையில்‌ இறையரசுக்காகத்‌ 
கங்களை அர்ப்பணிப்பதை அறுவடைக்கு 
இயேசு ஒப்பிடுகிறார்‌ மத்‌ 9:39: 13:30; 
யோவா க்தி. மற்ற இடங்களில்‌ அறு 
வடை காலழமுழூுவை அடையாளமாகக்‌ 
குறிக்கிறது மத்‌ 13:39: திருவெளி 7:15), 
அழிந்துபோன அறுவடையின்‌ பயங்கர 
விளைவுகள்‌ இறை தண்டனையையும்‌ ஏச 
16:9; 17:0; எரே 5:10, ஆணடவரின்‌ பயங்கர 
நாளையும்‌ ரே 51:35 யோவே 3:13 
சித்தரிக்கிறது. 


அணகராத்து (ANAHARATH - 
அழிக்காதே, விரைவாக விராறங்காதே) 
இசிரியேல்‌ பள்ளத்தாக்கிலுள்ள ஒரு 
நகர்‌, இசக்காரின்‌ பாகமாகக்‌ கொடுக்‌ 
கப்பட்டது (யோசு 19:19). மூன்றாம்‌ துத்மே 
சேயால்‌ பிடிக்கப்பட்ட நகரங்களின்‌ பட்டி 
யவில்‌ காணப்படுகிறது. இது ஏந்தோ 
ருக்குத்‌ தெற்கே 3 கி.மீ. தொலைவிலுள்ள 
நா- ஊரா என்று அடையாளம்‌ காட்டப்‌ 
படுகிறது . 


அனத்தோரத்து (கNAT0TH - பதிலான) 

பென்யாமினைச்‌ சேர்ந்த ஒரு லேவிய 
நகரம்‌ யோசு 21:18; ! நாள்‌ 6:60). எருச 
லேமுக்கு வடக்கில்‌ இருந்தது. அனத்‌ 
தோத்து என்பது பேத்‌ - அனத்தோத்து 
என்பதின்‌ சுருக்கமாக இருக்கலாம்‌. 
இதிவிருந்து கானானியர்கள்‌ வணங்கி 
வந்த அனாத்து என்ற தேவதையின்‌ புனித 
இடம்‌ இது எனத்‌ தெரிகிறது. தேவதை 
யின்‌ இரு வீரர்களான அபியேசர்‌, ஏகூ 
ஆகிய இருவரின்‌ பிறப்பிடம்‌ இதுவே 
ம சாமு 24:27; 1 நாள 11:28; 12:9. ஏலியின்‌ 
வழிவந்த இறுதி தலைமைக்‌ குருவான 
அபியத்தார்‌, அனத்தோத்தில்‌ உடைமை 
கள்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ பதவியிவி 
ருந்து நீக்கப்பட்டபோது இவவுருக்கே 
செவலும்படி சாலமோன்‌ கட்டளையிட்‌ 
டார்‌ 0 அர 2:20, 

இந்நகரம்‌ இறைவாக்கினர்‌ எரேமியா 
வின்‌ பிறப்பிடம்‌ ஆகும்‌ (எரே 1:0. இவர்‌ 
முதன்‌ முதலில்‌ இறைவாக்குபைப்பு 


அனம்மெலக்கு 


எதிர்ப்பைக்‌ கண்டதும்‌ இந்நகரிலேதான்‌. 
இவ்வூர்‌ மக்கன்மேல்‌ வர இருக்கும்‌ தண்ட 
னையை முன்னறிவித்தார்‌ எரே 1:21--24. 
ஆயினும்‌ இந்நகரில்‌ அவருடைய பெரியப்‌ 
பாவின்‌ மகனது நிலத்துச்‌ “சொத்துரிமை 
யையும்‌ மீட்கும்‌ உரிமையையும்‌” விரும்பி 
வாங்கிக்கொண்டார்‌ (2:7-9). பாபிலோனி 
யர்‌ எருசலேம்‌ மீது படையெடுத்தபோது 
இந்நகரம்‌ பாழாக்கப்பட்டது (எச 10:30, 
ஆனால்‌ நாடு கடத்தப்பட்டு திரும்பியபின்‌ 
நெகமியா காலத்தில்‌ பென்யாமின்‌ குலத்‌ 
தவர்கள்‌ மீண்டும்‌ இங்கு குடியேறினார்‌ 
(நெக 17:32. அனாத்தோத்தின்‌ மக்கள்‌ 
என்பது ஒரு குடும்ப குழுவா அலலது 
புவியியல்‌ பட்டமா என்பது பற்றி நாடு 
கடத்தப்பட்டு திரும்பியவர்களின பட்டிய 
வில்‌ தெளிவாக இல்லை (எஸ்‌ 2:23; நெக 
727: 10:19). அனாத்தா என்ற இக்கால 
நகரம்‌ எருசலேமுக்கு வடகிழக்கில்‌ 3 
கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. பழங்கால 
லேவியர்‌ நகரத்தை நினைவுபடுத்துகிறது. 
அனால்‌ விவிவிய நகரின்‌ இடம்‌ அனாத்‌ 
தாவுக்கு தென்மேற்கில்‌ ஒரு கி.மீ. 
தொலைவிலுள்ள ராஸ்‌ -ஏல-கரூபேயாக 
இருக்கலாம்‌. 


அனம்மெலேக்கு (ANAMMELECH- 
அனு அரசன்‌ ஆவார்‌) 


கி.மு. 722-க்குப்‌ பிறகு சமாரியாவில்‌ 
குடியேற்றப்பட்ட செப்பர்வாயிம்‌ மக்க 
ளால்‌ வணங்கப்பட்டு வந்த தெய்வங்களுள்‌ 
ஒன்று இந்தத்‌ தேவதையாக இருக்கலாம்‌ 
(2 அர 17:31, செப்பர்வாயிம்‌ சீரியாவில்‌ 
உள்ள சப்ராயிம்‌ ஆக இருக்கலாம்‌. இம்‌ 
மக்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளையே அத்தெய்‌ 
வங்களுக்கு எரிபலியாக ஒப்புக்‌ கொடுத்த 
தாகத்‌ தெரிகிறது. எனினும்‌ மெசபொனத்‌ 
தாமியாவில்‌ இந்த வழிபாட்டில்‌ இத்த 
கைய பழக்கம்‌ இருந்தது என்பதற்கு 
ஆதாரம்‌ எதுவும்‌ இல்லை. 


அனயேல்‌ (ANAEL) 


தோபியின்‌ சகோதரர்‌. இவரது மகன்‌ 
அகிக்கார்‌ சனகெரிபின்‌ விருந்தில்‌ 
பானம்‌ பரிமாறுபவனாகவும்‌, கணக்குப்‌ 
பிள்னளையாகவும்‌, தலைமை அளுநராகவும்‌ 
இருந்தவர்‌ தோபி 1:21-23. 


340 


அணனியா (கNAN1AH- யாரவே தம்மை 
வெளிப்படுத்தியுளளார்‌) - ஆன்‌ 

மாசேயாவின்‌ தந்தை. மாசேயோவின்‌ 
மகன்‌ அசரியா, நெகமியாவின தலைமை 
யில்‌ எருசலேம்‌ மதிற்சுவர்‌ கட்டு எழுப்பு 
வதற்கு உதவினார்‌ நெக 3:23. 


அனணியா (ANANAH)-இடம்‌ 

பாபிலோனின்‌ அபு மைத்தனத்திவி 
ருந்து திரும்பியபின்‌ பென்யாமின்‌ குலத்‌ 
தவர்‌ குடியேறி வாழ்ந்த இடம்‌ நெக 11:82. 
இவ்விடம்‌ எருசவேமிற்குக்‌ கிழக்கில்‌ 3 
கி.மீ அப்பாலுன்ள இக்கால ஏல்‌-அசரி 
யாவாக புதிய ஏற்பாட்டில்‌ பெத்தானியா 
வாக) இருக்கலாம்‌ என யுகிக்கப்படு 
கிறது. இவ்விடத்தில்‌ அனனியாவின்‌ 
குடும்பத்தினர்‌ குடியேறி வாழ்ந்ததால்‌, 
இவ்விடம்‌ இப்பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌. 
இது அனனியா வீடு என்று பொருள்படும்‌ 
பெத்தானியா என்ற புதிய ஏர்பாட்டுப்‌ 
பெய்ரை விளக்கலாம்‌. 


அனனியா (ANANIAS- 
யாவே பெருந்தன்மை உடையவர்‌) 

1. எருசலேமில்‌ வாழ்ந்த கிறிஸ்தவ 
னும்‌, சப்பீராவின்‌  கணவனுமாவார்‌ 
.ப. 5:1. 3.5). இவர்‌ தனது உடைமை 
களை விற்று தனது சகோதரரோடு 
பகிர்ந்துகொள்ள முன்வந்தவர்‌. ஆனால்‌ 
தனது மனைவியின்‌ தூாண்டுதலாவ்‌ 
தனக்கென ஒரு பகுதியை ஒதுக்கியபிறகே 
அப்போஸ்தலர்களுக்கு முழுமையாக 
அளிப்பது போல்‌ அளிக்கவே, பேதுரு 
அவர்களுடைய கபடத்தை எடுத்துச்‌ 
சொல்லவே அதே இடத்தில்‌ இருவரும்‌ 
இறந்தனர்‌ (அ.ப. 5:1-10. அனனியாவின்‌ 
கொடை பரிசுத்த ஆவியால்‌ துண்டப்பட 
வில்லை. பிறர்முன்‌ நற்பெயர்‌ பெற பாவ 
லாச்‌ செய்த பாவமாகும்‌. இந்த நிகழ்ச்சி 
யுரை எரிகோவின்‌ கொள்ளைப்‌ பொருட்‌ 
களில்‌ ஒருபகுதியைத்‌ திருடி வைத்துக்‌ 
கொண்ட ஆக்கானின்‌ நிகழ்ச்சி யுரைக்கு 
ஒத்ததாகக்‌ காட்டப்படுகிறது (யோச-. 
அனனியா-சப்பீராவின்‌ மரணம்‌ அதிர்ச்‌ 
சியால்‌ ஏற்பட்டு, ருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய ஏமாற்றும்‌ எண்ணத்திற்கு 
அளிக்கப்பட்ட இறை தண்டனையாகக்‌ 
காட்டப்படுகிறது. 


341 


2. தமஸ்குவில்‌ வாழ்ந்த ஓர்‌ கிறிஸ்‌ 
தவச்‌ சீடர்‌ (அ.ப. 9:10.12-13.17: 22:12), சவுல்‌ 
மனந்திரும்பிய அனுபவத்தைக்‌ காட்சியில்‌ 
கண்டவர்‌. குருடான சவுல்‌ மீண்டும்‌ கண்‌ 
பார்வை பெற உதவி, பவுலை தமஸ்குவி 
லுள்ள கிறிஸ்துவ சமூகத்திற்கு அறிமுகம்‌ 
செய்தவர்‌ (09:10-19). இந்தப்‌ பக்ஜதிமானைப்‌ 
பற்றி பவுலே போற்றிப்‌ பேசுகிறார்‌ 
(22:12-16). இவரைப்பற்றி புதிய ஏற்பாட்‌ 
பூல்‌ வேறோரு செய்தியும்‌ தரப்பட 
வில்லை. இவர்‌ பவுல்‌ மனந்திரும்பியது 
பற்றிய முன்றாம்‌ விவரிப்பில்‌ குறிக்கப்படு 
கிறார்‌ (அ.ப. 88). பிற்காலப்‌ பாரம்பரியம்‌ 
இவர்‌ தமஸ்குவில்‌ ஆயரானதாகவும்‌ மறை 
சாட்சியாக மரித்ததாகவும்‌ கூறுகிறது. 

3. நெபேதேயுவின்‌ மகனாகிய இவர்‌ 
கி.பி. 48-ம்‌ வருடத்திலிருந்து தலைமைக்‌ 
குருவாக இரண்டாம்‌ ஏரோது அகிரிப்பா 
வால்‌ நியமிக்கப்பட்டவர்‌. அ.ப. 23:2-இன்‌ 
படி இவர்‌ பவுலுக்கு எதிராக யூதர்கள்‌ 
கொண்டு வந்த குற்றச்சாட்டை உறுதி 
செய்யும்‌ பொருட்டு அவரைத்‌ தன்‌ முன்‌ 
கொண்டுவர கிளவுதியு இவிசியா என்ற 
உரோமை நூற்றுவர்‌ தலைவனைக்‌ கட்ட 
ளையிட்டார்‌ (22:30). பவுல்‌ தனது காப்பு 
வையை வழங்கியபோது அவரது வயவில்‌ 
அடிக்குமபடி அனனியா கட்டளையிட்‌ 
டார்‌. தைப்‌ பவுல்‌ வன்மையாகக்‌ 
கண்டித்தார்‌. ஆனால்‌ அவர்‌ பெரிய குரு 
விடம்‌ பேசுகிறார்‌ என்பது நினைவு 
படுத்தப்பட்டபோது, தனது பேச்சிற்காக 
மன்னிப்புக்‌ கேட்டுக்கொண்டார்‌ (29:25), 
ஐந்து நாட்களுக்குப்‌ பின்‌ பவுல்‌ ஏற்‌ 
கெனவே கொண்டு செல்லப்பட்டு ரந்த 
செசரியாவுக்கு அனனியா ஆளுநன்‌ 
பெலிக்சிடம்‌ பவுலுக்கு எதிராகத்‌ தானே 
குற்றம்‌ சாட்டி ச்சென்றார்‌ சே). உரோமை 
யரசின்‌ கீழ்‌ பணியாற்றிய இவர்‌, அதிகார 


ஆணவமும்‌, பேராசைமிக்கவராயும்‌, 
உரோமையருக்கு ஆதரவாளராகவம்‌ 
இருந்ததால்‌ யூதர்களின்‌ சண்டையின்‌ 


போது (67-70) கொல்லப்பட்டார்‌. 

ச்‌. அசரியாவின்‌ தந்தை. இரபேல்‌ 
தாதர்‌, இப்பெயரை தனதாக்கி, தோபியா 
வின்‌ தந்‌ைதைமுன்‌ உண்மைக்கு மாறாக 
அடையாளம்‌ காட்டினார்‌ தோபி 5:18. 

3. ய்தித்தின்‌ மூதாதையரில்‌ ஒருவர்‌ 


(பூதி 8:1). 


அவாய்‌ 


அனனியேல்‌ (ANANIEL) 

தோபித்தின்‌ பாட்டனாவார்‌. நப்தலி 
குலத்தில்‌ தோன்றி அசியேவின்‌ வழிவந்த 
வர்‌ (கதோபி 1:). 


அனாசுகியர்‌ (ANAK M- கழுத்து, கழுத்தணி) 

அர்பாவின்‌ புதல்வர்கள்‌ அனாக்கின்‌ 
வழித்தோன்றல்கள்‌. இந்த அர்பா இவர்‌ 
களில்‌ மிகப்பெரியவராகக்‌ கருதப்பட்டார்‌ 
யோசு. 14:15; 15:19. பாலஸ்தீன நாட்டில்‌ 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ குடியேறுவதற்கு முன்‌ 
யோர்தானுக்கு மேற்கேயுள்ள மலைப்பகுதி 
யில்‌ (1:2) குறிப்பாக கெபிரோன்‌ பகுதி 
யில்‌ (1ச:12-15), வாழ்ந்து கொண்டி ருந்த ஓர்‌ 
இனம்‌. எபிரேய பாரம்பரியப்படி இவர்‌ 
கள்‌ “வலுத்த இனம்‌: நெடிய ஆட்கள்‌” 
ஆவர்‌ (உப 2:8; 9:3. எண்‌ 13:49-இன்படி 
இவர்கள்‌ “தெய்வப்‌ புதல்வர்கள்‌ மனித 
ரின்‌ புதல்வியர்களுக்குப்‌ பிறந்த” (அதி 8:4 
நெப்பிலிமின்‌ வழிவந்தவர்கள்‌ என்றும்‌ 
கருதப்படுகின்றனர்‌. பாலஸ்தீனநாட்டின்‌ 
வட பகுதியில்‌ பெரும்பகுதி இவர்களின்‌ 
ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ இருந்தது. யோசுவா 
வால்‌ அனுப்பப்பட்ட 12 வேவுக்காரர்கள்‌ 
இவர்களைப்பற்றி பயங்கர செய்திகள்‌ 
கொண்டு வந்தனர்‌ எண்‌ 13:28; 31-33: உப 
1:29. அனால்‌ இஸ்ராயேலர்‌ யோர்‌ 
தானைக்‌ கடந்தபின்‌ அவர்கள்‌ இந்தப்‌ 
பயங்கர மக்களை வெல்வர்‌ என்று 
யோசுவா இறைவாக்குரைத்தார்‌ (உப 9:2. 
காலப்‌ போக்கில்‌ யோசுவா வந்து அனாக்‌ 
கின்‌ புதல்வர்களைக்‌ கொன்று குவித்தார்‌. 
அவர்களின்‌ நகரங்களை எல்லாம்‌ 
அழித்தபோதிலும்‌ பெலிஸ்திய நகரங்‌ 
களான காசா, காத்து, அசுதோத்து, 
என்ற நகர்களைச்‌ சார்ந்த மக்களை உய 


போடு விட்டுவிட்டார்‌ யோசு 17:21-25, 
காலேபுதான்‌ அனாக்கினை பீதவவா 
களான அகிமான்‌. சூசாய்‌, தால்மாய்‌ 


ஆகியோரை கெபிரோனிலிருந்து விரட்டி 
அடித்தார்‌ (ச:12-15; 15:13-14; நீதி 1:10) காத்‌ 
தைச்சேர்ந்த கோலியாத்தும்‌ சாமு 17:4) 
ச சாமு 21:16-82; 1 நாள்‌ 20:4-8-இல்‌ குறிக்‌ 
கப்படும்‌ இராட்சதர்களும்தான்‌ அனாக்‌ 
கியரில்‌ கடைசியானவர்கள்‌. 2:10.20-21- 
இல்‌ வரும்‌ ஏமியர்‌, சம்சூம்மியர்‌ ஆகிய 
வர்கள்‌ அனாக்கியர்களோடு ஓப்பிடப்படு 
கின்றனர்‌. இந்த அனாக்கு வம்ச 


அ/ணாக்கு 
அரசர்கள்‌ செமித்தியப்‌ பெயர்களை 
கொண்டிருந்தது எகிப்திய பழித்துரை 


வாசகங்களிலிருந்து தெரிகிறது. இது 
கி.மு. 2000-ஐ ஒட்டி, அனாக்கியரின்‌ ஒரு 
பிரிவினர்‌ பாலஸ்தீனத்தில்‌ இருந்ததைச்‌ 
சுட்டுகிறது. 
அனாக்கு (ANA - கழுத்து, கழுத்தணி) 
அர்பாவின்‌ மகன்‌. அக்மான்‌, சூசாய்‌, 
தால்மாய்‌ ஆகியோரின்‌ மூதாதையர்‌ (எண 
13:22: யோசு 15:14-14; 21:11; நீதி 1:12. இப்‌ 
பெயா்‌ அனாக்கின்‌ வழித்தோன்றல்‌ 
களான அனாக்கியர்களின்‌ இனப்பெய 
ராகவும்‌, அனாக்கியர்‌ என்ற பெயருக்குச்‌ 
சமமானதாகவும்‌ பயன்பட்டுள்ளது. 


அனாதைகள்‌, திக்கற்றவர்கள்‌ 
(FATHERLESS, ORPHANS) 

இச்சொல்‌ தாய்‌ தந்தையர்‌ இருவரை 
யும்‌ இழந்தவரைக்‌ குறிக்கிறது. ஆனால்‌ 
மறை நூலில்‌ இருபெற்றோரையும்‌ இழந்த 
வரா அல்லது தந்தையை மட்டும்‌ இழந்த 
வரா என்பது தெளிவாகக்‌ குறிப்பிடப்பட 
வில்லை. ஆயினும்‌ மறைநூலில்‌ இவர்கள்‌ 
பொதுவாக அனாதைகள்‌ என்றே குறிக்‌ 
கப்படுகின்றனர்‌. கைம்பெண் களும்‌, 
அனாதைகளும்‌ சேர்த்துக்‌ கூறப்படுகின்‌ 
றனர்‌. இஸ்ராயேவில்‌ சொத்துரிமை ஆண்‌ 


களின்‌ வழியாக வத்தது. இவர்கள்‌ 
போரில்‌ மடிந்துபோகும்‌ வாய்ப்பு அதிகம்‌ 
இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில்‌ 


குடும்பத்திற்கு ஊதியம்‌ தேட ஒருவருமின்‌ 
றியும்‌, குடும்பத்தார்‌ தங்கள்‌ உரிமையைப்‌ 
பிற குலத்தவர்‌ முன்‌ பாதுகாக்க முடியாத 
வர்களுமாய்‌ இருந்தனர்‌; குடும்பத்‌ தலை 
வனை இழந்த குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
அனைவரும்‌ அனாதைகளாகின்‌ றன்‌. 
ஆகவே விதவைகளும்‌ ' 'அனாதைகளும்‌ 
சேர்த்தே குறிப்பிடப்பட்டி ருக்கலாம்‌, 


அனாதைகளைக்‌ காப்பாற்றும்படி 
யான வேண்டுகோள்‌ மீிறைநூலிவ்‌ பல 
இடங்களில்‌ காணப்படுகின்றது. யாத்‌ 


22:22. உப ]/:14: 24:77: ஏச 1:17: 10:12: எரே 28:5: 
செக்‌ 7:10: சீரா 4:10: யாக்‌ 1:87). எபிரேய 
சட்டப்படி ஒவ்வொரு மூன்றாண்டு முடி 
விலும்‌ அளிக்கப்பட்ட பத்தில்‌ ஒரு பங்கு 
்‌ வரியில்‌ அன ாதைகளுக்குத்‌ தனிக்‌ கவனம்‌ 
செலுத்தப்பட்டது. அறுவடையின்‌ போது 


34.2 


தவறிவிடப்பட்ட அரிக்கட்டையையும்‌ பழங்‌ 
களையும்‌ அனாதைகளுக்கு விட்டுவிட 
வேண்டும்‌. ஏனெனில்‌ இவர்களுக்கு உர்‌ 
மையான நிவமில்லை (உப 14:29; 24:19-21 
26:12: 27:39; ரூத்‌ 4), கடன்‌ கொடுத்‌ தவன்‌ 
அனாதைகளிடமிருந்து அவர்களத்‌, 
மேலாடையை அடமானமாக எடுக்கக்‌ 
கூடாது (உப 24:17. இவர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ சமூகத்தில்‌ ஏழைகளும்‌ பலவீன 
மானவர்களுமாய்‌ இருந்தனர்‌. ஆகையால்‌ 
நீதி கோரமுடியாத நிலையில்‌ இருந்த 
னர்‌. அனாதைகளையும்‌, விதவைகளையும்‌ 
காப்பாற்றியது தனது நேர்மைக்குச்‌ சான 
றாகும்‌ என்று யோபு கூறுகிறார்‌ யோபு 
6:27: 22:9; 2.0; உப 27:19: சங்‌ 94:0). இறை 
வாக்கினர்கள்‌ அடிக்கடி அனாதைகளுக்‌ 
கும்‌ விதவைகளுக்காகவும்‌ பரிந்து பேசு 
கின்னைர்‌ (ஏச 1:17.83; 10:8; எரே 5:88; 28:3: 
௭௫௪ 22:7: செக்‌ 7:10: மலா 3:5: சீரா 4:10). 
தாமே இவர்களுக்குப்‌ பாதுகாப்பாளராக 
இருப்பதாய்‌ இறைவன்‌ வாக்குறுதி அளிக்‌ 
கிறார்‌ யாத்‌ 88:89-84: உப 10:18; சங 
10:4.15: பழ 29:10-11;) ஏச 9:17). நிக்கா 
னோரை வெற்றி கொண்டபின்‌ யூதர்கள்‌ 
கொள்ளைப்‌ பொருளில்‌ ஒரு பகுதியை 
அனாதைகளுக்கும்‌ விதவைகளுக்கும்‌ 
கொடுத்தனர்‌ (2 மக்‌ 8:28). யாக்கோபின்‌ 
போதனைப்படி 'தந்தையாகிய இறைவன்‌ 
முன்னிலையில்‌ புனிதமும்‌ மாசற்றதுமான 
தொண்டு அனாதைகளையும்‌, விதவை 
களையும்‌ அதரிப்பதாகும்‌ யாக்‌ 1:17). 

இஸ்ராயேலரிடையே புதல்வர்கள்‌ 
இல்லாதபோதுதான்‌ புதல்விகள்‌ சொத்து 
ரிமை பெற்றனர்‌ எண்‌ 27:4). ஆகவே 
தந்தையை இழந்த புதல்விகளுக்கு சமூகத்‌ 
தில தனிக்கவனம்‌ செலுத்தப்பட்டது. 
சிலரின்‌ கருத்துப்படி அனாதைப்‌ பெண 
கள்‌ என்பவர்கள்‌, புனித இடங்களைச்‌ 
சேர்ந்த தாசிகளின்‌ புதல்வியா்களாவர்‌. 
ஏனெனில்‌ அவர்களின்‌ தந்தை யாரென்று 
எவரும்‌ அறியார்‌. அவர்களுடைய வாழ்க 
கை புனித இடங்களோடு அடங்கியிருந்‌ 
தது. இந்த நிலை யோசியாவின்‌ சீர்‌ 
திருத்தத்தின்போது நீக்கப்பட்டது (கி.மு. 
62). சில மலடிப்‌ பெண்கள்‌ இந்தத்‌ தாசி 
களின்‌ குழந்தைகளை சுவீகாரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டனர்‌ டஇஓசே 4. 


343 


அனாத்து (NATH - சினம்‌) - ஆள்‌ 

இஸ்ராயேலுக்கு நீதி வழங்கி வந்த 
நடுவர்களில்‌ ஒருவரான இவர்‌ சங்காரின்‌ 
தந்த ஸதி 4:41; 5:6). 


அணாத்து பிப ப) - தேவதை 

அனாத்து என்பது பண்டைய மேற்‌ 
காசிய நாடுகளில்‌ புகழ்பெற்று விளங்கிய 
செமித்திய தேவதையின்‌ பெயா்‌. உகரிட்‌ 
பூக்‌ இலக்கியத்தில்‌ அனாத்து போரின்‌, 


காதவின்‌ கேவகையாகும்‌. அனாத்து 
பாகாலுக்குச்‌ சகோதரியும்‌ வாழ்க்கைத்‌ 
துணைவியும்‌ அவாள்‌. இஸ்ராயேவில்‌ 


பேத்து-அனாத்து, அனத்தோத்து ஆகிய 
இடங்களில்‌ வழிபடப்பட்டி ருக்கலாம்‌. 


அணாபு (ரிக - முந்திரிப்பழம்‌) 

தெபீரின்‌ அருகேயுள்ள யுதேயாவின்‌ 
மலைப்பகுதியில்‌ உள்ள ஒரு நகரம்‌. 
இங்கிருந்துதான்‌ அனாக்கியர்கள்‌ யோக 
வாவினாலவ்‌ விரட்டியடி க்கப்பட்டார்கள்‌ 
(யோசு 11:21: 15:50), பத்தொன்பதாவது 
அரச மரபைச்‌ சோர்ந்த எகிப்திய ஏடு 
களிலிருந்து இதன்‌ ஆரம்பக்காலப்‌ பெயர்‌ 
கார்த்‌ - நாபு எனத்தெரிகிறது. கெபி 
ரோனிலவிருந்து தென்மேற்குப்‌ பகுதியில்‌ 24 
கி.மி, தொலைவிலுள்ள இன்றைய கிர்‌ 
பேத்து-அனாபு என்ற கிராமமே அன்‌ 
றைய அனாப்பின்‌ இருப்பிடமாக இருந்‌ 
திருக்கலாம்‌. 
அனாமிம்‌ (ANAMIM) 

எகிப்து வழிவந்தவர்களின்‌ இனப்‌ 
பட்டியலில்‌ வரும்‌ ஒர்‌ னம்‌ அல்லது 
நாடு ஸதி 10:13; 1 நான்‌ 1:1). இது எவருக்‌ 
கும்‌ அதிகமாகத்‌ தெரியப்படாத பெயர்‌, 
ஆலப்ரைட்‌ கூறுவதுபோல சிரேனேயில்‌ 
வாழ்ந்தவர்களாக இருக்கலாம்‌. அசீரிய 
நாட்டைச்‌ சேர்ந்த இரண்டாம்‌ சார்கோன்‌ 
காலத்தவர்களாக இருக்கலாம்‌. மேற்கு 
ஏகிப்திவுன்ள கின்மித்‌ என்ற பாலைவனச்‌ 
சோலையைச்‌ சேர்ந்த கேனெமியராக 
இருக்கலாம்‌. 
அனாயா (NAH - அண்டவர்‌ பதில்‌ 
அளித்து விட்டார்‌) 

1. மோசே திருச்சட்ட நூலை, மரத்‌ 


தால்‌ செய்யப்படட ஒரு மேடையின்‌ மீது 
நின்று எஸ்ரா வாசித்துக்கொண்டிருக்கும்‌ 


அன்பிற்குரியவர்‌ 


போது அவரது வலப்புறத்தில்‌ நின்று 
கொண்டிருந்த அறுபேர்களில்‌ ஒருவர்‌. 
ஒருவேளை ஒரு குருவாக இருக்கலாம்‌ 
(நக 8:4). 

8. நெகமியாவின்‌ கீழ்‌ உடன்படிக்கை 
புதுப்பிக்கப்பட்டபோது தனது மக்கள்‌ 
பெயரில்‌ கையொப்பமிட்ட தலைவர்களில்‌ 
ஒருவர்‌ நெக 10:22. இவர்‌ 1-இல்‌ கூறப்‌ 
பட்டவராகவே இருக்கக்கூடும்‌. 


அனாாண்‌ (க்‌ - மேகம்‌) 

நெகமியா தலைமையில்‌ உடன்படிக்‌ 
கை புதுப்பிக்கப்பட்டபோது, கையொப்பம்‌ 
இட்ட தலைவர்களில்‌ ஒருவர்‌. ஆண்டவர்‌ 
ஆலயத்தின்‌ பாடகர்களின்‌ பெயர்‌ பட்டிய 
வில்‌ இவரும்‌ இடம்‌ பெறுகிறார்‌ நெக 
10:26). 


அணாணி (AN - யாவே கம்மை 


வெளிப்படுத்தியுளனார்‌) 

தாவீது வழி வந்தோரின்‌ வம்சத்தில்‌ 
ஒருவரான செருபாபேவின்‌ வழிவந்த 
எவியோனாயின்‌ ஏழாவது புதல்வர்‌ 
(1 நான்‌ 4:72. 


அனியாம்‌ (சந - மக்களின்‌ புலம்பல்‌) 
மனாசே பரம்பரையில்‌ வந்த செமிதா 
வின்‌ நான்காவது புதல்வர்‌ (ப நான்‌ 7:19). 


அனுபு பம்‌ - பழுத்த. முதிர்ந்த) 

யுதா குலத்தைச்‌ சேர்ந்த கோசு என்ப 
வருடைய மகன்‌ (/ நான்‌ 4.0. 
அன்பிற்குரியவர்‌ (BELOVED) 

'அன்பிற்குரியவர்‌' என்ற இவ்வார்த்தை 
விவிலியத்தில்‌ பலமுறைகளில்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளது. 

1. பழைய ஏற்பாட்டில்‌ பென்யாமின்‌ 
அன்பிற்குரியவராகக்‌ கருதப்படுகின்றார்‌ 
(உப 38: 2). தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ “அன்பிற்குரியவா்கள்‌" என 
அ/ழைக்கப்படுகின்றனர்‌ (சங்‌ 60:5; 108: 5; 
17:8; எரே 1:15). உன்னத சங்கீதத்தில்‌ 
பால்‌ உணர்வு சார்ந்த அன்பினைக்‌ 
குறிக்க இவ்வார்த்தைப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. ஏச %:1/-இல்‌ இவ்வார்த்தை 
இறை அன்பைக்குறிக்கின்றது. பல இடங்‌ 
களில்‌ இவ்வார்த்தையானது வினைச்‌ 
சொல்லாகப்‌ பயன்படுத்தப்பட்டி ரக்கன்‌ 


அன்பு 


றது (உப 21:15-16: 2 சாமு 1:83; நெக 13:26; 
ஒசே 3:0. இவ்வார்த்தையானது ஒசே 9:16- 
இல்‌ குழந்தைகள்‌ மேல்‌ உள்ள அன்பைக்‌ 
குறிக்கின்றது. தானியேல்‌ மிகுதியான 
அன்புக்குரியவர்‌ (தானி 9:23; 10:11.19) 


ஏற்பாட்டில்‌ தந்தையின்‌ 
மகனும்‌, பணியாளருமாகிய இயேசு 
அன்பார்ந்த மகனாவார்‌ (மாற்‌ 1:11; 9:7; 
2 பேதுரு 1:17; காண்‌ மாற்‌ 12:6). எபே 1:6- 
இல்‌ அன்பிற்குமியவர்‌ என்ற வார்த்தைத்‌ 
தோர்ந்தெடுக்கப்பட்டப்‌ பணியாளரையும்‌ 
தந்தையின்‌ ஒரே மகனையும்‌ சேர்த்து (மத்‌ 
12:18; ஏச 48) குறிக்கின்ற மெசியாவிற்‌ 
குரிய பெயராக விளங்குவதுபோல்‌ தோன்‌ 
றுகிறது காண்க அதி 22:82; கலா 5:18; 
414,292. 


2 புதிய 


இஸ்ராயேல்‌ மக்களின்‌ பின்‌ வருபவர்‌ 
களும்‌, கிறிஸ்துவின்‌ உடலுமாகிய திருச்‌ 
சபையும்‌ அன்பு செய்யப்படுகின்‌ றது 
(உரோ: 1:7; 9:25 (காண ஓசே 20.16 தொ) 
கொலோ 3:12: 1 தெச 1:4 (காண உப 49:12; 
2 தெச 2:13]. திருச்சபையின்‌ உறுப்பி 
னர்கள்‌ கிறிஸ்துவினால்‌ மீட்கப்பட்டவர்‌ 
களாதலாலும்‌ ஒருவரை ஒருவர்‌ அன்பு 
செய்ய வேண்டும்‌ என்று கட்டளையிடப்‌ 
பட்டதாலும்‌, அவர்களும்‌ அன்பிற்குரிய 
வர்கள்‌ (யோவா 15:34: பிவி சீ; எபி 5:9: 
1பேதுரு 2:1: 2 பேதுரு 3:1: யோவா 3:8; 
3 யோவா 1 யூதா 1.3.7.2). கிறிஸ்தவர்கள்‌ 
அனைவரும்‌ அன்பினால்‌ இணைக்கப்‌ 
பட்ட சகோதரத்துவத்தை உருவாக்குகின்‌ 
றனர்‌ ( கொரி 15:58; எபே 6:27; கொலோ 
சீ:7-9; யாக்‌ 1:16-19; 2:5; 7 திமோ 6:2; பிலோ 
16). ஆண்‌ பெண்களுக்கிடையே குறிக்கப்‌ 
படும்‌ அன்பித்தொணி குறிப்பிடத்தக்க 
தொன்றாகும்‌. இது வெறும்‌ ஆசாரம்‌ 
அன்று உரோ 18:56: 2 திமோ 1:2: 3 
யோவா 1.2.5.1: காண்க பிவி 7:22 கொ. 


அண்டு (LOVE) 


1, முன்னுரை:- 

இறைவன்‌ அன்பானவர்‌, "ஒருவரை 
யொருவர்‌ அன்பு செய்யுங்கள்‌" புதிய ஏற்‌ 
பாடு வெளிப்பாட்டின்‌ இந்த உச்சி 
நிலையை அடைவதற்கு முன்னர்‌ இறை 
வன்பால்‌ மறைபொருளை உணர்ந்து 


344 


கொள்வதற்கென அன்பைப்பற்றி தனக்‌ 
கென உருவாக்கிய முழுமையும்‌ மனித 
இயல்பு சார்ந்த கருத்துக்களை மனிதன்‌ 
தூய்மைப்படுத்த வேண்டும்‌. இச்செயவா 
னது சிலுவையின்‌ மூலமாக நடைபெறு 
கிறது. அன்பு என்ற சொல்லானது உண்‌ 
மையில்‌ ஊனியல்பான அல்லது ஆன்மீக 


பற்றார்வமிக்க அலலது சிந்தனையுட 
னான, உன்னிப்பான அல்லது இலே 
சான, விரிவபடுத்கக்கூடிய அலலது 


அழிக்கப்படக்கூடிய பல்வேறுபட்ட கருத்‌ 
துக்களின்‌ கலப்பினை குறிப்பிடுகிறது. 
இனிய ஒன்றை ஒருவர்‌ அன்பு செய்‌ 


கிறார்‌. உதாரணமாக விலங்கு, உழைப்‌ 
பில்‌ தோழன்‌, நண்பன்‌, உறவினர்கள்‌, 
பிள்ளைகள்‌. இறுதியாக ஒரு பெண்‌. 


விவிலிய மனிதன்‌ இவை அனைத்தையும்‌ 
அறிந்துள்ளான்‌. அதியாகமம்‌ ஆதி 2:24- 
24: 3:16; 12:10-19; 22:24:39), தாவீதின்‌ 
வரலாறு 0 சாமு 8:1 தொ: 2 சாமு 3:16; 
12:15-25; 19:1-5), உன்னத சங்கீதம்‌ முதவி 
யன எல்லாவிதமான உணர்வுகளுக்கும்‌ 
சான்றுகளாக உள்ளன. ஆனால்‌ பாவமா 
னது பெரும்பாலும்‌ இவற்றில்‌ கலந்திருக்‌ 
கிறது. ஆனால்‌ அடக்கமான நேர்மை, 
ஆழ்ந்த நிலை மற்றும்‌ வாய்மை ஆகியவை 
எனிய அடக்கமான வார்த்தைகளில்‌ 
எடுத்துக்‌ கூறய்படுவனதைக்‌ காணலாம்‌. 


இஸ்ராயேல்‌ அறிவார்ந்த கருத்திய 
லான போசக்கிற்குச்‌ சிறிதளவே முக்கியத்‌ 
துவம்‌ அளிக்கிறது. இஸ்ராயேலுக்கு இவ்‌ 
வார்த்தைகள்‌ பெரும்பாலும்‌ உணர்ச்சி 
களை எடுத்துக்காட்டுகின் றன . அவர்கள்‌ 
வாழ்வில்‌ அறிதலென்பது ஏற்கெனவே 
அன்பு செய்வதாகும்‌. சமூக மற்றும்‌ 
குடும்ப உறவுகளுக்கு இஸ்ராயேல்‌ காட்‌ 
டும்‌ அன்புறுதியானது, முற்றிலுமாக ஆவி 
யுடனும்‌ சுதந்திரத்‌ தன்னியலவ்புடனும்‌ 
வளப்படுத்தப்பட்ுள்ளது (அதி 44:49; 
யோசு 2:12- 14; ரூத்‌ 4:10: செக்‌ 7:9). 

சுருக்கமாக, விவிவிய மணிதன்‌ 
அன்பின்‌ அபாயங்களை அறிந்திருந்தா 
லும்‌ பழ 5: சீரா 6:5-17) அதனுடைய மதிப்‌ 
பையும்‌ அறிந்துள்ளான்‌ பழ 15:17). அன்‌ 
பெனும்‌ கருத்து அவனது சமய மன 
நிலையை ஊடுருவிச் செல்லும்போது, 
அது வளமான செயல்பாடான மணித 


345 


அனுபவத்தினால்‌ முழுவதும்‌ தாக்கம்‌ 
பெறுகிறது. அதே நேரத்தில்‌ அன்பானது 
எண்ணற்ற வினாக்களையும்‌ எழுப்புகிறது. 
உயரிய தூய இறைவன்‌, சிறிய, பாவம்‌ 
நிறைந்த மணிதனை அன்பு செய்வதற்காக 
தம்மைத்‌ தாழ்த்துவாரா? இறைவன்‌ 
அன்பு செய்வதற்காக இறங்கி வந்தாலும்‌, 
அந்த அன்பிற்கு பதிலன்பாக மனிதன்‌ 
எவ்வாறு பதிலளிக்க முடியம்‌? இறையன்‌ 
பிற்கும்‌ மனித அன்பிற்கும்‌ இடையில்‌ 
எத்தகைய உறவு நிலவுகிறது? இந்த இரு 
எதிர்முனைகளில்‌ ஒன்றை சார்வதன்‌ 
மூலம்‌ வழக்கமாக எல்லா சமயங்களும்‌ 
தங்களுக்கேயுரிய முறையில்‌ இந்த வினாக்‌ 
களுக்கு பதிலளிக்க முயல்கின்றன. இறை 
வனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையிலான 
தொலைவை நீடிக்கச்செய்ய இறை 
யன்பை அவை அடையமுடியாத நிலைக்கு 
ஒதுக்குகின்றன அல்லது இறைவனை 
மனி தரிடையில்‌ தோற்றுவிப்பதற்கென 
இறையன்பினை முற்றிலும்‌ மனித அன்‌ 
பாக தாழ்த்துகின் றன. மணித அளவி 
வான இந்த சமய குழப்பத்திற்கு விவிவிய 
மானது ஒரு தெளிவான பதிலை அளிக்‌ 
கின்றது. மனிதருடனான அன்பின்‌ உரை 
யாடல்‌ மூலம்‌ இறைவன்‌ முதல்‌ 
முயற்சியை எடுத்துள்ளார்‌. இந்த 
அன்பின்‌ பெயரால்‌ அவர்‌ அவர்களை 
பிணைக்கிறார்‌. ஒருவரையொருவர்‌ 
அன்பு செய்ய அவர்களுக்கு கற்பிக்கிறார்‌. 


|. பழைய ஏற்பாட்டில்‌ அன்பு: 

1. மணித அன்பு:- பழைய ஏற்பாட்டிலே 
மனித உறவுகள்‌ அன்பினால்‌ உருவா 
கின்‌ றன . இதிலே வெவ்வேறு வடி வங்கள்‌ 
உணடு. 

அப்‌ பாவின அன்பு: ஒரு புதிரானது. 
படைப்பின்‌ ஓர்‌ அங்கமாகும்‌ (பழ 30:18-19). 
சாவைப்‌ போல்‌ வவிமையுள்ளது (2 சாமு 
8:0). ஆகையால்‌ எச்சரிக்கையாகக்‌ கை 
யாள வேண்டும்‌ (2:7). ஒருவருக்கொருவர்‌ 
வழங்குவது. இன்பம்‌ அளிப்பது. எல்லாப்‌ 
புலன்களையும்‌ ஈடுபடுத்துவது (2:9.14.15; 
3:1-5). அதன்‌ மேலான நிலை திருமணத 
தில்‌ எய்தப்படுகிறது (திருவுரை 9:௮. 
ஆனால்‌ அது தவறாகப்‌ பயன்படும்‌ 
போது, காமத்திற்கும்‌ விபசாரத்திற்கும்‌ 
இட்டுச்சென்று இழிநிலை அடைகிறது. 


அன்பு 


இது பதிதத்திற்கு உருவகமாகிறது ரே 
2:85; ஒசே 3; 2 சாமு 14:15). காதலையும்‌ 
காமத்தையும்‌ பழைய ஏற்பாடு மறைப்ப 


தில்லை. இந்தக்‌ காதல்‌ காமத்தைச்‌ 
சார்ந்ததாயிருப்பினும்‌ காலமெல்லாம்‌ 
நிலைத்திருப்பதாகவும்‌ உள்ளது (ப 


81-15-16; 1 காமு 1:5; திருவுரை 9:2. உண்மை 
அன்பாகவும்‌ மாறுகிறது. 

ஆ. குடும்ப அன்பு:- இஸ்ராயேவரி 
டையே குடும்ப குல உறவுகள்‌ வலுப்பெற்றி 
ருந்தன . தந்தையும்‌ மகனும்‌ (ஆதி 22:8; 37:3; 
பழ 13:24) பெற்றோரும்‌ பிள்ளைகளும்‌ (பழ. 
15:17; ஓசே 9:6), மாமியாரும்‌ மருமகளும்‌ 
ரூத்‌ 4:15) அன்பு செய்து வாழ்கின்றனர்‌. 
இவ்வன்பு ஒரு சிலருக்கே காட்டப்படும்‌ 
போது பிரச்சினைகள்‌ எழுகின்றன. 
பொறாமையும்‌ பகைமையும்‌ தோன்று 
கின்றன (ஆதி 25:28; 37:3-௰்‌. 


இ. சமுதாயத்திலே அன்பு:- சமுதாய 
வாழ்க்கை மனிதனுக்கு முக்கிய உறவா 
கும்‌. மனிதன்‌ மனிதனை அன்பு செய்ய 
வேணடும்‌, மனிதனை மதித்தல்‌ 0 அர 5:1; 
பழ 16:13), நண்பனைத்‌ தொடர்ந்து அன்பு 
செய்தல்‌ (2 சாமு 1:86; பழ 10:12; 17:9: 18:24, 
அடிமை தலைவன்மேல்‌ பக்தி கொள்ளல்‌ 
(யாத்‌ 21:8), ஏழைகளுக்கு இரக்கம்‌ காட்டு 
தல்‌ பழ 14:21. போன்றவை வெவ்வேறு 
அன்பு நிலைகளாகும்‌. 


கலைச்‌ சொல்லாக அன்பு, உடன்‌ 
படிக்கை உறவையும்‌ (உப 5:10: 7:7-9; ஒசே 
1:0) தலைவருக்குக்‌ காட்டும்‌ பிரமாணிக்‌ 
கத்தையும்‌ கீழ்ப்படி தலையும்‌ (1 சாமு 18:16; 
௮0:13-17: தானி 9: தலைவன்‌ காட்டும்‌ 
ஆதரவையும்‌ சாமு 18:81; 2 சாமு 9:) 
குறிக்கப்பயன்‌ படுகிறது. 

நேர்மை (சங்‌ 45:7), ஞானம்‌ பழ சீ; 
6:36), வேளாண்மை (2 நாள்‌ 26:10), மடமை 
பூழு 1:89, செல்வம்‌ கிருவுரை 5:10), 
போன்றவற்றில்‌ ஆர்வம்‌ காட்டுவதும்‌ 
அன்பு எனக்‌ குறிக்கப்படுகிறது . 

2. இறையன்பு:- இறைவனின்‌ அன்பு 
மனிதனை மீட்பதற்காக அவன்‌ மீது 
செலுத்தப்பட்ட அன்பு. இந்த அன்பு ஆழ 
மான இறை-மனித உறவை ஏற்படுத்து 
கிறது. இஸ்ராயேலர்தம்‌ வரலாற்றிலே 
ஆண்டவரின்‌ அன்பு வெள்ளிடைமலை. 


அன்பு (தொடர்ச்ச) 


௮) தேர்ந்தெடுத்தவில்‌ அன்பு:- இஸ்ரா 
யேல்‌ தான்‌ இறைவனால்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டதை நன்றாக உணர்ந்திருந்தது. ஒரு 
அண்‌ தன்‌ மனைவியை தேர்ந்தெடுப்பது 
போல்‌ இறைவன்‌ இஸ்ராயேலைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்தார்‌ ஓசே 3:0. இந்த அன்புறவு 
தந்தை-மகன்‌ உறவு என ஓசேயா இறை 
வாக்கினர்‌ கூறுகின்றார்‌. இசே 1:0. 
எ௫ிப்திவிருந்து இஸ்ராயேல்‌ விடுதலை 
அடைந்தது இறையன்பின்‌ அடையாள 
மென அழுக்கழி குறிப்பிடப்படுகிறது 
(யாத்‌ 15:19: உப 4:37). அவர்‌ தம்‌ அன்பி 
னால்‌ தகுதியில்லாத இஸ்ராயேலைத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌ மப 7:0. 


இந்தத்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ அன்பை 
விளக்குவது கடினம்‌, இஸ்ராயேலை 
யாவே தேர்ந்தெடுத்து அன்பு செய்வ 
தற்குக்‌ காரணம்‌ “யாவே உன்னை அன்பு 
செய்தார்‌” (உப 7:8) என்பதுதான்‌. அவர்‌ 
தம்‌ விருப்பம்போல்‌ தேர்ந்தெடுத்து 
அன்பு செய்கிறார்‌. அதற்கு இஸ்ராயேல்‌ 
பதில்‌ அன்பால்‌ பதிலளிக்க வேண்டும்‌. 


அ) உடன்பட க்கை அனபு:- அழைப்‌ 
பின்‌ அன்பும்‌, உடன்படிக்கையின்‌ 
அன்பும்‌ ஒன்றையொன்று பின்னிப்‌ 
பிணைந்துன்ளன. இவையிரண்டும்‌ ஒரே 
அன்புறவின்‌ இரு பக்கங்களாகும்‌. ஆரா 
ய்ச்சிக்காக இவ்விரண்டையும்‌ பிரித்தால்‌ 
அன்பினால்‌ ஆண்டவர்‌ அழைக்கிறார்‌. 
அந்த அன்பு தொடர்ந்து உடன்படிக்கை 


யாகிறது எனக்கொள்ளலாம்‌. இந்த 
உடன்பழூ.க்கை ஆண்டவரின்‌ அன்பு 
தொடர்வதை உறுதிப்படுத்துகிறது (௪ 


2:10) 55:9). அண்டவரின்‌ உடன்படிக்கை 
யன்பு மாறாத மங்காத உடன்படூக்கை 
உறவு. இத்தகைய அன்பு உடன்படிக்கை 
உறவ அவர்‌ செய்த அன்புச்‌ செயல்‌ 
களிலே தெளிவாகிறது (அதி 24:27; 32:10). 
உடன்படிக்கைக்கு உண்மையாய்‌ இருப்ப 
வர்களை அண்டவர்‌ தொடர்ந்து அன்பு 
செய்வார்‌. இந்த அன்புக்காக, இஸ்ரா 
யேல்‌ யாவேக்கு நன்றி செலுத்துகிறது (சங்‌ 
138:2). அவரைப்‌ போற்றுகிறது (5:). 

இ) அன்பும்‌ இறுதிக்காலயியலும்‌:- 
ஆண்டவரின்‌ உடன்படிக்கை அன்பு 
மாறாத காரணத்தால்‌ அது தொடர 


346 


வேண்டுமென இஸ்ராயேல்‌ எதிர்பார்த்‌ 
தது. எனவேதான்‌ அவரது அன்பு என்‌ 
றென்றும்‌ நிலைத்திருக்கிறது எனப்‌ பாடப்‌ 
பட்டது (சங்‌ 199. எனவே அண்டவரை 
இஸ்ராயேல்‌ நம்பலாம்‌ (சங்‌ 147:1). அண்ட 
வரும்‌ தம்மை நம்புவோரைக்‌ கண்‌ நோக்‌ 
குகிறார்‌ (சங்‌ 34:19.22, இந்த அன்பிலே 
பாவமன்னிப்பும்‌ அடங்கியுள்ளது (சே 
14:நி. எனவே உலகச்‌ செல்வங்களை 
நாடாது இறையன்பை நம்புவது நலம்‌ 
பயக்கும்‌ (சங்‌ 52:9. நம்புபவரை இறுதி 
நாளில்‌ இறைவன்‌ மீட்பார்‌. அவரது 
இறுதிக்கால மீட்பு, அன்பில்‌ இஸ்ரா 
யேலைப்‌ புதுப்பிப்பதாகும்‌ செப்‌ 3:10. 
ஏற்புடைய காலத்தில்‌" உடன்படிக்கை 
நிறைவுறும்‌ போது மீட்பும்‌ நிறைவேறும்‌ 
(சங்‌ 69:14. 


3. மனிதனின்‌ இறையன்பு:- 
மனித உறவிலே பிறந்ததுதான்‌ 
னின்‌ உடன்படிக்கையன்பு. இறைவன்‌ 
மனிதனோடு உடன்படிக்கை செய்து 
கொண்ட காரணத்தால்‌ மனிதன்‌ இறை 
வனை அன்பு செய்யவேண்டும்‌. மனிதர்‌ 
கனை அன்பு செய்து அவர்களது தேவை 
யை இறைவன்‌ நிறைவு செய்வதால்‌ 
மனிதர்கள்‌ இறைவனை அன்பு செய்ய 
வேண்டும்‌ (சங்‌ 32:28; 116:). “உன்‌ முழு 
இதயத்தோடும்‌ உன்‌ முழு ஆன்மாவோ 
டும்‌ உன்‌ முழு ஆற்றலோடும்‌. உன்‌ இறை 
வனாகிய யாவேக்கு அன்பு செய்வாயாக” 
(உட 6:5). என்ற கட்டளை இஸ்ராயேல்‌ 
காட்டவேண்டிய பதிலன்பின்‌ ஆழத்தை 
யம்‌ மேன்மையையும்‌ எடுத்தியம்புகிறது. 

அ) அன்பும்‌ உடன்‌ பழு, க்கையும்‌:- 
அண்டவனை அன்பு செய்ய உப ஆகமம்‌ 
கட்டளையிடுகிறது (உப 1:15-82: 19:9). 
அன்பினால்‌ இஸ்ராயேலரோடு உடன்‌ 
படிக்கை செய்துகொண்ட இறைவன்‌ 
அவர்களிடம்‌ அன்பையே திரும்ப எதிர்‌ 
பார்க்கிறார்‌. அண்டவனை அன்பு செய்‌ 
தல உடன்படிக்கையால்‌ வந்த கடமையா 
கும்‌. அவரை அன்பு செய்வதே வாழ்வா 
கும்‌ (உப 30:20). தம்மை அன்பு செய்ப 
வார்கள்‌ மேல்‌ ஆண்டவர்‌ தம்‌ அன்பைப்‌ 
பொழிகின்றார்‌. அவர்களை விடிவிக்‌ 
கிறார்‌. அவர்களுக்கு இரக்கம்‌ சாட்டு 
அிறார்‌; உடன்பபூக்கையைக்‌ காக்கின்றார்‌ 


இறை 
இறைவ 


்‌] 


347 


யாத்‌ 20:8; உப 5:10; 17:9). எனவே இஸ்ரா 
யேலரின்‌ அன்பு அண்டவர்‌ உடன்படிக்‌ 
கையின்‌ வழியாகத்‌ தமது அன்பை 
எண்பித்ததன்‌ விளைவேயாகும்‌. அனால்‌ 
இஸ்ராயேலரின்‌ இந்த அன்பு நெடுங்‌ 
காலம்‌ நிலைக்கவில்லை (எரே 2:8-97. 

ஆ அன்பும்‌ வழிபாடும்‌:- இஸ்ராயே 
லர்த.ம்‌ வழிபாடு அண்டவர்மீது அவர்கள்‌ 
கொண்ட அன்பின்பால்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டது. ஆண்டவனை அன்பு செய்பவர்‌ 
மீண்டும்‌ அமைக்கப்பட்ட சீயோனில்‌ குடி. 
யிருப்பர்‌ (சங்‌. 69:38), சீயோனில்‌ குடி 
யிருப்பது அவரைத்‌ தொடர்ந்து வழிபடு 
வதைக்‌ குறிக்கும்‌. பக்திமான்‌ ஆண்டவரை 
அன்ப செய்கிறான்‌. எனெனில்‌ அவன்‌ 
மன்றாட்டு கேட்கப்படுகின்றது (06:0. 
அவரை அன்பு செய்பவர்‌ அவர்‌ உறையும்‌ 
ஆலயத்தையும்‌ அன்பு செய்வர்‌ (35:0. வேற்‌ 
நாரும்‌ இந்த வழிபாட்டிலே கலந்து 
கொள்ளலாம்‌ (எச 56:6-7). அனால்‌ இஸ்‌ 
ராயேவ்‌ தவறான வழிபாட்டை மேற்‌ 
கொண்டு வேற்றுத்தெய்வங்களை வழி 
பட்டது (எரே 2:5). ஓசேயா இறைவாக்கினர்‌ 
இஸ்ராயேல்‌ பாகாலை வழிபட்டதாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ (2:13. இறைவாக்கினர்‌ 
பலர்‌ இந்த இழிநிலையைக்‌ கண்டிக்‌ 
கின்றனர்‌. 

இ) அன்பும்‌ ஒழுக்க வாழ்வும்‌:- ஆண்ட 
வர்‌ மீதுள்ள அன்பு நமது பொறுப்புள்ள 
வாழ்க்கையிலே வெளிப்படவேண்டும்‌. 
ஆண்டவர்‌ பவியை விரும்பவில்லை . 
மாறாக நல்லொழுக்கத்தை விரும்புகிறார்‌ 
ஒசே 6:6; மீக்‌ 6:8). நேர்மையின்‌ விதையை 
விதைத்து உடன்படிக்கை அன்பு எனும்‌ 
அறுவடை செய்யவேண்டும்‌ டுசே 10:12. 
உண்மை இறை அன்போடு நீதியோடு 
வாழ்தல்‌ மனந்திரும்புதவின்‌ அடையாள 
மாகும்‌ (சே 12:6). ஒழுக்க வாழ்வு உடன்‌ 
படி.க்கைக்குள்‌ நிகழ்கின்றது. யாவேயை 
அன்பு செய்வது, அவரது வழிகளில்‌ 
நடப்பதாகும்‌ (உப 10:12; 17:22: 19:9: 30:18). 
அவரது கட்டளைகளைக்‌ கடைப்பிடி ப்ப 
தாகும்‌ யாத்‌ 20:6: உப 5:10: 7:9; 1:1: நேக 1:5: 
தாணி 9:4). 

அகவே அன்புக்கும்‌. சட்டத்திற்கும்‌ 
முரண்பாடு இல்வை. இறைவனின்‌ அன்பு 
முதன்மையானது. இந்த அன்புக்கு 


அன்பு (தொடர்ச்சி 


மனிதன்‌ காட்டும்‌ பதில்‌, இறைவனுக்கு 
மனிதன்‌ காட்டும்‌ அன்பாகும்‌. சட்டம்‌ 
இறைவனது அன்பின்‌ கொடையாகும்‌. 
ஆகவே சங்கீத ஆசிரியர்‌ யாவேயின்‌ 
சட்டத்தை, கட்டனைகளை, அன்பு செய 
கிறார்‌ (சங்‌. 119), யாவேயை அன்பு செய்‌ 
வது அவரது முதன்மையான அன்பை 
அறிவதும்‌, மனிதரோடும்‌ இறைவனோ 
டும்‌ பொறுப்புள்ள பற்றுறுதியோடு வாழ்வ 
தும்‌ அகும்‌. அது யாவேயின்‌ திருவுள்ளத்‌ 
துக்கு அமைந்து அவரைப்‌ பற்றிக்‌ கொள்‌ 
வதாகும்‌ உப 30:20), 


இறுதியாக இஸ்ராயேலர்‌ வாழ்க்கை 
யின்‌ உயிர்‌ நாடியாக இருந்த இறைவன்‌ 
அம்மக்கள்‌ மீட்புப்‌ பெறத்‌ தம்‌ அன்பின்‌ 
மிகுதியால்‌ தம்‌ மகனையே அளிக்கின்‌ 
றார்‌. அன்பே உருவாக அவர்‌ உலகிலே 
உதித்தார்‌. 

4 இறைவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடை 
யில்‌ அன்பு உரையாடல்‌:- அன்பு என்ற 
சொல்‌ இங்கு தோன்றாவிடினும்‌ படைப்‌ 
புப்பற்றிய நிகழ்ச்சியுரை அதி 1:2-9 
ஆதாம்‌ மற்றும்‌ ஏவாள்‌ பெற்றுக்கொள்‌ 
ளும்‌ நன்மைத்‌ தனத்தின்‌ வழியாக இறை 
யன்பைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. வாழ்வை 
அதனுடைய மூழுமையில்‌ அவர்களுக்கு 
அளிக்க இறைவன்‌ விரும்புகிறார்‌. 
ஆனால்‌ இக்கொடையைப்‌ பெற அவரு 
டைய சித்தத்திற்குத்‌ தங்களையே சுதந்திர 
மாகக்‌ கையளிக்கவேண்டும்‌. கட்டளை 
அளிப்பதன்‌ வழியாக இறைவன்‌ அன்பின்‌ 
உரையாடவில்‌ ஈடுபடுகிறார்‌. தனக்கு 
கொடையாக அளிக்கப்பட்டவற்றின்மேல்‌ 
தலைவராக தம்மை அமைத்துக்கொள்ள 
ஆதாம்‌ விரும்புகிறூர்‌; அதனால்‌ பாவம்‌ 
புரிகிறார்‌. பின்னர்‌ நன்மைத்தனத்தின்‌ 
மறைபொருளானது மீட்பின்‌ வாக்குறுதியி 
னால்‌ பாவிக்குக்‌ காட்டும்‌ இரக்கத்தி 
னால்‌ அழப்படுத்தப்படுகிறது. காலப்‌ 
போக்கில்‌ இறைவனையும்‌ மனிதனையும்‌ 
பிணைக்கும்‌ அன்புறவு மீண்டும்‌ படி ப்படி 
யாக அமைக்கப்படும்‌. இன்பவனம்‌ 
பற்றிய கதையானது ஏற்கனவே புனித 
வரலாறு முழேவதையும்‌ குறிப்பாகச்‌ சுட்டு 
கிறது. 

௮) இறைவனுடைய நண்பர்களும்‌ 
நம்பிக்கைக்குரியவர்களும்‌:- புறவினத்தாரி 


அன்பு (தொடர்ச்ச) 


விருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட (யோசு 
24:23 ஆபிரகாமைத்‌ தமது நண்பனாக 
இருக்குமாறு அழைப்பதில்‌ (ஏச ச 
இறைவன்‌ தமது அன்பினை நட்பின்‌ 
வடிவில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. ஆபிர 
காம்‌ இறைவனுடைய இரகசியங்களுக்கு 
நம்பிக்கைக்குரியவராகிறார்‌ தேதி 19:12), 
இந்நிலை இவ்வாறுள்ளதெனில்‌. இறை 
அன்பினுடைய கோரிக்கைகளுக்கு ஆபிர 
காம்‌ பதிலளித்ததே இதற்கு காரணமா 
கும்‌. இறைவனுடைய வேண்டுகோளின்‌ 
படி அவர்‌ தனது நாட்டைவிட்டு விலகிச்‌ 
சென்றார்‌ 02:10. ஆனால்‌ விரைவிலேயே 
அன்பாகிய இறைபயத்தின்‌ மறை பொரு 
ரில்‌ அவர்‌ ஈடுபடவேண்டும்‌. ஏனெனில்‌ 
அவர்‌ தனது மகனையும்‌ அவனுடன்‌ 
அவரது மனித அன்பையும்‌ பலியிடுமாறு 
அழைக்கப்படுகிறார்‌. “நீ அதிகம்‌ அன்பு 
செய்யும்‌ உன்‌ ஒரே புதல்வனை கூட்டிக்‌ 
கொண்டு போ” (அதி 82:3). 


மோசே தனது மகனை பவியிடத்‌ 
தேவையில்லை , அனால்‌ அவரது 
அனைத்து மக்களும்‌ இறைபுனிதத்தன்மை 
மற்றும்‌ பாவத்திற்கு இடையிலான 
போராட்டத்தில்‌ ஈடுபடுகின்றனர்‌. 
தன்னை பிரதிநிதியாக கொண்டுள்ள 
இறைவனுக்கும்‌ தன்னைப்‌ பகரஆளாகக்‌ 
கொண்டி ருக்கும்‌ மக்களுக்கும்‌ இடையில்‌ 
அவர்‌ அலைக்கழிக்கப்படுகிறனர்‌ யாத்‌ 
2:9-13). அவர்‌ விசவாசமுள்ளவராக 
உள்ளாரெனில்‌ மரணத்திற்கென அழைக்‌ 
கப்பட்டது முதல்‌ (3:4) இறைவனுடன்‌ ஒரு 
நண்பனுடன்‌ பழகுவதுபோல அவர்‌ இறை 
வனோடு கொண்ட நெருக்கத்தில்‌ பின்‌ 
வாங்காததே இதற்கு காரணம்‌ (33:10. 
இறைவனது அளவற்ற இரக்கத்தின்‌ 
வெளிப்பாட்டை அவர்‌ பெற்றிருந்தார்‌. 
தன்னுடைய புனிதத்‌ தன்மையில்‌ எதனை 
யும்‌ இழக்காமலே இரக்கம்‌ காட்டும்‌ இந்த 
அன்பு (சீரி?) 


ஆ இறைவாக்கு வெளிப்பாடு:- இறைவ 
னுடைய நம்பிக்கைக்குரியவர்களும்‌ 
(அமோ 3:90 இறைவனால்‌ அன்பு செய்யப்‌ 
பட்டனர்‌. இறைவன்‌ தமது தேர்வினால்‌ 
அவர்களை அட்கொண்டார்‌ (£15, சில 
நேரங்களில்‌ அவர்களைத்‌ துண்டு துண்‌ 


346 


டாக கிழித்தார்‌ (எரே 20:7-9). அவர்களை 
மகிழ்ச்சியால்‌ நிரப்பினார்‌ (201-13), 
இறைவாக்கினர்கள்‌, ஆண்டவருடைய 
அன்பு மற்றும்‌ கோபத்தின்‌ நாடகத்திற்கு 
சான்றுகளாக உள்ளனர்‌ (ஆமோ 3:3. எப்‌ 
போதும்‌ பிரமாணிக்கமற்ற இஸ்ராயே 
வின்‌ மணமகனாக இருக்கிறார்‌ இறை 
வன்‌ என்று முதலில்‌ ஓசேயாவும்‌ பின்னர்‌ 


எரேமியாவும்‌ எசக்கியேலும்‌ வெளிப்‌ 
படுத்துகின்றனர்‌. இந்த உணர்ச்சிமிக்க 
பொறாமைகொள்ளும்‌ அன்புக்குக்‌ 


கிடைத்த வெகுமதி நன்றியின்மையும்‌ கை 
விடப்பட்டதுமேயாகும்‌. அனால்‌ அன்பா 
னது பாவத்தைவிட வலிமையானது. அது 
துன்புறவேணடும்‌ (சே 11:8). அது 
மன்னித்து அன்பு செய்யக்கூடிய ஒரு 
புதிய இதயத்தை இஸ்ராயேவில்‌ மீண்டும்‌ 
படைக்கிறது (ஒசே 2:21-23; எரே 31:0. 20.28; 
எச 15:60- பப; 36:26-27). ஆயன்‌ “எச பலி 
அல்லது திராட்சைக்கொடி (எச 5; 17:6-10) 
முதலிய மற்ற உருவகங்களும்‌ அதே 
இறை ஆர்வத்தையும்‌ அதே நாடகத்தை 
யும்‌ வெளிப்படுத்து கின்‌ றன . 


மக்கன்‌ இறை அன்பைவிட சிலை வழி 
பாட்டையே உறுதியாக விரும்புவதாக 
தோன்றுகின்ற தருணத்தில்‌ சந்தேகத்திற்‌ 
கிடமின்றி பிரகடனப்படுத்தப்பட்ட 2 அர 
22) இஸ்ராயேலுக்கான இறையன்பானது 
கைமாறு கருதாதது என்றும்‌ (உப 7:7-8, 
மற்றும்‌ இஸ்ராயேல்‌ இறைவனை தனது 
முழு இதயத்துடன்‌ அன்பு செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ (6:5) அயராது நினைவு 
படுத்துகிறது உபாகமம்‌. இந்த அன்பு 
ஆராதனையிலும்‌ கீழ்ப்படி தவிலும்‌ (1:13; 
19:9) எடுத்துக்காட்டப்பட வேண்டும்‌. 
இவை அடிப்படைத்‌ தேர்வினையும்‌ 
கடினமான வேருடன்‌ பிடுங்கப்படுவதை 
யூம்‌ கோருகின்றன. கீழ்ப்படி தவின்‌ 
செயல்களில்‌ வெளிப்படுத்தப்படு கிறது. 
அனால்‌ இறைவனே நேரடியாக இஸ்ரா 
யேவின்‌ இதயத்தை தூய்மைப்படுத்தி 
அன்பு செய்ய தகுதியுடையதாக அதனை 
மாற்றும்‌ போது மட்டுமே இது இயலக்‌ 
கூடி யதாகும்‌ (00:6). 


இ) தனிப்பட்ட உரையாடலைநோசக்கி:- 
நாடு சுடத்தப்பட்ட பின்னர்‌ சோதனை 


340 


யால்‌ தாய்மைப்படுத்தப்பட்ட இஸ்‌ ராயே 
வானது றைவனுடனான வாழ்வு 
அன்பின்‌ உரையாடல்‌ என்பதை மேலும்‌ 
மேலும்‌ கண்டுபிடிக்கிறது. இந்த மன 
நிலையோடு அவர்கள்‌ உன்னத சங்கீதத்‌ 
தை மீண்டும்‌ வாசிக்கின்றனர்‌ என்பதில்‌ 
எவ்வித சந்தேகமுமில்லை. உரிமையாக்கு 
தல்‌ மற்றும்‌ நாடுதல்‌ என்னும்‌ மாறுபட்ட 
கருத்துக்களுடன்‌, மணமகனும்‌ மணகளும்‌ 
மரணமளவு வலுவுடைய அன்பினால்‌ ஒரு 
வரையொருவர்‌ அன்பு செய்வதாக 
காட்டப்படுகின்றனர்‌ (௨.௪ 8:0. 


நாடு கடத்தப்பட்டதற்குப்‌ பின்‌ ஒவ்‌ 
வொரு மனிதனுடைய இதயத்துடனும்‌ 
இறைவனே பேசுகிறார்‌ என்ற உயரிய 
உணர்வும்‌ அங்கு உள்ளது. அவர்‌ குழு 
வையோ (உ.ப 4:0 அலலது அதனுடைய 
தலைவர்களையோ மட்டுமின்றி (2 சாமு 
12:20 ஒவ்வொரு தனிப்பட்ட யுதனையும்‌, 
எல்லோருக்கும்‌ மேலாக நீதிமானையும்‌ 
(சங்‌ 37:25-29: 146:8), ஏழைகளையும்‌, எளி 
யோரையும்‌ அன்பு செய்கிறார்‌ (சங்‌ 
13:5-9), யாவேயின்‌ அன்பானது யுதரை 
மட்டுமின்றி புறவினத்தாரையும்‌ (யோனா 
சீ:10-1), உண்மையில்‌ ஒவ்வொரு படைப்‌ 
பையும்‌ தழுவுகிறது ஞோன 11:25-2 
என்னும்‌ எண்ண எழுச்சியை நாம்‌ படிப்‌ 
படியாக காணகிறோம்‌. 


இவ்வாறு கிறிஸ்துவின்‌ வருகைக்கான 
காலம்‌ நெருங்குகிற நிலையில்‌ பக்திமிக்க 
யூதர்‌ (சங்‌ சீசீ; 19ச.18) விவிலியத்தை 
தியானித்து தான்‌ இறைவனால்‌ அன்பு 
செய்யப்படுவதை உணர்கிறார்‌. அவர்‌ 
உடன்படிக்கைக்குக்‌ காட்டும்‌ இரக்க 
மிக்கப்‌ பிரமாணிக்கத்தையும்‌ (எங்‌ 138; 
யோவே 213, அவரது நன்மைத்தனத்தை 
யும்‌ (சங்‌ 34:9; 100:5), அருளையும்‌ (ஆதி 6:8; 
ஏச 30:19), பரிவையும்‌ (சங்‌ 86:15; ஞான 15: 
பாடுகிறார்‌. அதற்கு பதிலாக இறை 
வணுக்கும்‌ (சங்‌ 31:24; 73:25; 126: அவரது 
பெயர்‌, சட்டம்‌ ஞானம்‌ முதலிய அவருக்‌ 
குரிய அனைத்திற்கும்‌ (சங்‌ 34:13: 119:127: எச 
6:6; சீரா 1:10; 4:14) அவர்‌ தனது அன்பை 
இடைவிடாது எடுத்துக்‌ கூறுகிறார்‌. இந்த 
அன்பானது இறை பற்றற்றவர்களின்‌ 
மாதிரிகை மற்றும்‌ தாக்கம்‌ ஆகியவற்றின்‌ 


அன்பு (கொடா்ச் ச] 


முன்‌ தன்னையே அடிக்கடி நிருபிக்க 
வேண்டும்‌ (சங 10; 40:14-17; 73; சீரா 21- 
17). மக்கபேயரின்‌ காலத்தில்‌ நிகழ்ந்தது 
போல, வேதசாட்சி மரணம்வரை இது 
செல்லலாம்‌ (2 மக்‌ 6-7). கி.பி, 195-இல்‌ 


தனது விசுவாசத்திற்காக மரித்த ராபி 
அக்கிபா செயலிலும்‌ இதே நிலை 
உள்ளது. "எனது முழு இதயத்தோடும்‌ 


நற்பேறுடனும்‌ நான்‌ அவரை அன்பு 
செய்தேன்‌; ஆனால்‌ எனது முழு 
ஆன்மாவுடனும்‌ அவரை அன்பு செய்யும்‌ 
வாய்ப்பை நான்‌ இதுவரை பெற்ற 
தில்லை. அனால்‌ இப்போது அந்தத்‌ 
தருணம்‌ வந்துள்ளது", என்று அவர்‌ 
கூறுவார்‌. இந்த சிறப்பு வாய்ந்த கூற்று 
அறிவிக்கப்பட்ட போது மனிதருக்கு முழு 
வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவாவ்‌ 
ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டது என்று 
கூறவாம்‌. 


॥॥. புதிய ஏற்பாட்டில்‌ அன்பு 

1. சொல்லின்‌ பொருள்‌:- அன்பு 
மொழியானது நாம்‌ எதிர்பார்ப்பதை விட 
குறைந்த அளவிலேயே புதிய ஏற்பாட்டில்‌ 
பயன்பட்டுள்ளது (அப்போஸ்தலர்‌ பணி 
ஒரு எடுத்துகாட்டை கொணபழிள்ளது, 
தத்துவில்‌ ஒன்‌ றுமிவ்லை). பெயர்‌ 
சொல்லை விட வினைச்சொல்லே அதிக 
மாக உள்ளது. அன்பு என்னும்‌ பெயர்ச்‌ 
சொல்‌ மாற்கு, அப்போஸ்தலர்‌ பணி, 
தீத்து, யாக்கோபு அல்வது 1 மற்றும்‌ 2 
பேதுரு ஆகியவற்றில்‌ சுத்தமாக இல்லை. 


ஆன்பு என்னும்‌ பெயர்ச்சொல்லை 
இயேசு பத்து சதவிகிதமும்‌, பவுல்‌ 
இருபத்தெட்டு சதவிகிதமும்‌ யோவான்‌ 


நற்செய்தியும்‌ மூன்று திருமுகங்களும்‌) 
முப்பத்து மூன்று சதவிகிதமும்‌, எபேசியர்‌ 
மற்றும்‌ மேய்ப்புப்‌ பணி மடல்கள்‌ பதி 
மூன்று சதவிகிதமும்‌, மற்றவர்கள்‌ பதி 
னாறு சதவிகிதமும்‌ பயன்படுத்துகின்ற 
னர்‌. புதிய ஏற்பாட்டில்‌ பத்தில்‌ ஒரு 
பகுதிக்கு உரியவராகிய யோவான்‌ 
அன்பிற்கான குறிப்புகளில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கு இடம்‌ பெறுவது குறிப்பிடத்தக்கது. 

கிரேக்க மொழியில்‌ அன்பைக்‌ குறிக்க 
எரோஸ்‌ (£௦5), பிவியா மங்க), அகபே 
(49205) ஆகிய மூன்று சொற்களும்‌ 


அன்பு (சகொடர்சு ச] 


அவற்றைச்‌ சார்ந்த சொற்களும்‌ பயன்படு 
சின்றன. இவற்றை மோகம்‌. நேசம்‌, 
அன்பு என்றும்‌ மொழி பெயர்க்கலாம்‌. 
“அகபே என்ற சொல்‌ முலப்பொருளில்‌ 
மனநிறைவு, ஒத்துணர்வு, ஈகைப்பணபு 
ஆகியவற்றை உணர்த்தவல்லது. பொது 
வாக நேசம்‌ என்ற சொல்லானது 
நண்பனுடைய அல்லது உறவினருடைய 
பாசத்தை குறிப்பிடுகிறது. இவை இரண்‌ 
ம்‌ காமவெறியற்ற அன்பினை குறிப்பிடு 
கின்றன . இவ்விரண்டிற்கும்‌ முரண்பாடா 
னது சிற்றின்ப ஆசை, காம நாட்டம்‌, 
உடவின்ப இச்சை முதலியவற்றை 
குறிப்பிடும்‌ மோகமானது (£௦5) மெய்யியல்‌ 
விவாதங்களில்‌ “முடிவில்லாத இறை 
தன்மைக்கான மேலோங்கிய நாட்டம்‌* 
என்பதைக்‌ குறிக்கப்பயன்பட்டாலும்‌ புதிய 
ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ இந்தச்‌ சொல்லை 
தவிர்க்கின்றனர்‌. 

மோகமானது சிற்றின்ப 
ஆசையின்‌ இச்சையை குறிப்பிடுகிறது. 
அது புதிய ஏற்பாட்டில்‌ தோன்றுவ 
தில்லை. நேசம்‌ என்ற சொல்லானது 
முதன்மையாக நட்புணர்வின்‌ அன்பை 
குறிப்பிடுகிறது. சமய சார்பற்ற கிரேக்க 
மொழியில்‌ அன்பு என்ற சொல்லானது 
அடிக்கடிக்‌ காணப்படுவதில்லை. இக்‌ 
காரணத்திற்காகவே புதிய ஏற்பாட்டில்‌ 
அன்பினுடைய தனித்துவமிக்க மூலக்‌ 
கிறிஸ்தவ கருத்தினை எடுத்துக்‌ கூற இச்‌ 
சொல்‌ தோர்ந்தெடுக்கப்பட்டி ருக்கலாம்‌ 
என்று தோன்றுகிறது. 


2. ஒத்தமை நற்செய்திகள்‌:- இவற்றில்‌ 
அன்பும்‌ மற்றும்‌ ஒருவரது அயலாருடைய 
அன்பும்‌ உப 6:5; லேவி 19:18-ஐ எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. இயேசுவால்‌ சட்டத்தின்‌ 
மிகப்பெரிய சுட்டனையென அழைக்கப்‌ 
படுகின்றன மாதி 288:3தீ-40; மாற்‌ 12:48-3சீ: 
லூக்‌ 10:22, இரு கட்டளைகளும்‌ சம 
மாசக்‌ கருதப்படுகின்றன. அன்பு பற்றிய 
கிறிஸ்துவப்‌ புரட்சி துல்வியமாக இதில்‌ 
தான்‌ அடங்கியுள்ளது. ஆயினும்‌ யார்‌ 
அயலான்‌"? என்ற அடுத்த வினாவினை 
லூக்கா மட்டுமே எடுத்து விளக்குகிறார்‌. 
நல்ல சமாரியன்‌ உவமையில்‌ இயேசு 
அதற்கு பதிலளிக்கிறார்‌ லூக்‌ 10:29-37). 
யூதருக்கும்‌ சமாரியருக்கும்‌ இடையிலான 


இவ்வாறு 


350 


பகைமையானது ஆழமானது. தங்களுக்கு 
மிகவும்‌ அந்நியர்கள்‌ என யுதர்கள்‌ 
எண்ணிய குழுவுடன்‌ இயேசு அயலாரை 
அடையாளப்படுத்துகிறார்‌. ஒருவரது 
பகைவளரை அன்பு செய்தல்‌ பற்றிய 
வண்ணமிக்க விளக்கமாக இந்த உவமை 
உள்ளது (மத்‌ 5:43-சீ8; லூக்‌ 6:27-24. 32-36). 
மனிதருடன்‌ இறைவன்‌ கொண்டுள்ள 
மனப்பான்மையை தனனை வெறுப்ப 
வருடன்‌ கிறிஸ்தவன்‌ கொள்ள வேண்டிய 
மனப்பான்மைக்கு மாதிரியாக இயேசு 
இங்கு அளிக்கிறார்‌. ஒருவரது அயலா 
னை அன்பு செய்வதென்பது கிறிஸ்தவன்‌ 
வெளிப்படுத்துகின்ற பொதுவான அன 
றாட ம்னப்பான்மையாகும்‌. பாவிகள்‌ 
பாலும்‌ நீதிமான்கள்‌ பாலும்‌ இயற்கையில்‌ 
இறைவன்‌ கடைப்‌ பிடிக்கின்ற போக்கை 
விட அதிகமாக ஒருவரது அமயலாரின்‌ 
நடத்தையை இந்த அன்பு இனிமேல்‌ 
சார்ந்திருப்பதில்லை. இதில்‌ கிறிஸ்தவ 
அன்பானது புறவின ஒழுக்கத்தினின்று 
மாறுபட்டதாக அமைய வேண்டும்‌. ஒரு 
வரது நண்பரை அன்பு செய்வதைப்‌ பற்றி 
எவரும்‌ வினா எழுப்புவதில்லை. அனால்‌ 
இயேசு, அதைவிட அதிகமாக கோரு 
கிறார்‌. 


இறையன்‌ பின்‌ 
பாவ மனனிப்பிற்கான 
நன்‌ நியுணர்வின்‌ விளைவாக இயேசு 
எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. உண்மையான 
இறையன்பு ஒருவர்‌ தனது பாவநிலையை 
உணர்வதினின்றே எழுகிறது; மற்றும்‌ 
பரிசேயருடையதைப்‌ போன்ற சுய நேர்மை 
அன்புடன்‌ ஒத்துப்‌ போக முடியாது 
என்பதை இது தெளிவுப்படுத்துகிறது. 
7:47-இல்‌ உள்ள வாச்கியமானது அதற்கு 
முந்திய மற்றும்‌ பிந்திய சூழ்நிலையில்‌ 
அவள்‌ அதிக அன்பு காட்டியதனால்‌ 
அவளுக்கு அதிக பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ 
பட்டன” என்று பொருள்படுகிறது, அதா 
வது அவளுடைய அசாதாரணமான 
அன்புச்‌ செயல்‌ பெரும்‌ மன்னிப்பு பற்றிய 
அவளின்‌ உணர்வினை வெளிப்படுத்து 
கிது. இத்தகைய உணர்வு இல்லாத 
வர்கள்‌ அன்பினை காட்ட முற்டியாது. 


லூக்‌  7:57-50-இல்‌ 


வசாாசசியைப்‌ 


இறைவனுடைய அன்பானது சொந்தம்‌ 
பாரட்டக்கூடி யது. ஒருவன்‌ இரு தலைவர்‌ 


351 


களை கொண்டிருக்க முடியாது மதி 6-24; 
லூக்‌ 18:19. இவ்வார்த்தையில்‌ அன்பு 
சார்ந்த விருப்பு வெறுப்பு தெளிவாக 
தோன்றுகிறது. 


இயேசுவை “அன்பார்ந்த மகன்‌" என்று 
குறிப்பிடுவதில்‌ மட்டுமே ஒத்தமை நற்‌ 
செய்திகளில்‌ இயேசு மற்றும்‌ தந்தையி 
னுடைய அன்பானது தோன்றுகிறது (மத்‌ 
3:17: 12:18;17:5; மாற்‌ 111; 9:7: 18:6.வூக்‌ 3:22; 9:35; 
20:19. இச்சொற்றொடரின்‌ செமித்திய 
மூலமானது “ஒரே மகன்‌” என்று பொருள்‌ 
படுகிறது. ஆனால்‌, கிரேக்க சொல்லைப்‌ 
பானது துல்வியமாக உள்ளது: ஒரே 
மகனே அன்பு மகனுமாவார்‌. இந்த உற 
வானது யோவானிலும்‌ பவுவிலும்‌ 
முழுமையாக வளர்க்கப்படுகிறது . 


பெற்றோருக்கு அல்லது பிள்ளை 
களுக்கு ஒருவன்‌ அளிப்பதைவிட உயரிய 
அன்பினை கோருவதன்‌ கூலம்‌ தம்பால்‌ 
தமது சீடர்கள்‌ கொள்ளவேண்டிய மனப்‌ 
பான்மையை நேசம்‌ என்ற சொல்லால்‌, 
இயேசு குறிக்கிறார்‌ (மத்‌ 10:37), எவ்வாறு 
நிறைவு பெறுவது என்று கேட்ட வாவிபன்‌ 
மீது இயேசு காட்டிய உணர்வினையும்‌ 
மாற 20:2) யூத நூற்றுவர்‌ தலைவன்‌ 
காட்டிய பரிவையும்‌ ூக்‌ 7:5) அன்பு என்ற 
சொல்‌ விவரிக்கிறது. 


3. பவுலின்‌ திருமுகங்கள்‌:- இவற்றில்‌ 
அன்பு என்ற சொல்லானது மனிதன்பால்‌ 


இறைவன்‌ மற்றும்‌ கிறிஸ்துவின்பால்‌ 
மனிதன்‌ காட்டும்‌ அன்பையும்‌ மற்றும்‌ 
மனிதர்‌ ஒருவருக்கொருவர்‌ காட்டும்‌ 


அன்பையும்‌ குறிப்பிடுகிறது. இறையன்‌ 
பின்‌ அடையாளமாகவும்‌ விளைவாகவும்‌ 
உள்ள தூய ஆவியின்‌ மூலமாக இறைவ 
னுடைய அன்பானது மனிதனுடைய 
இதயத்தில்‌ பொழியப்படுகிறது (உரோ 
5:. அன்பின முலம்‌ தந்தை, கிறிஸ்த 
வனை முன்‌ குறித்து வைத்து எபே 1:4 
அவனுக்கு வாழ்வளிக்கிறார்‌ (3:4). 
மனிதன்பால்‌ இறைவன்‌ கொண்டுள்ள 
அன்புக்குச்‌ சான்று பாவத்தினின்று 
மணிதனை விடுவிப்பதற்கான கிறிஸ்து 
வின்‌ மரணமாகும்‌ (உரோ 5:8. கிறிஸ்த 
வனுக்கு வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற 
இத்தகைய நிலையான அன்பினின்று 


அன்பு (தொடபர்சி ௫] 


எந்த வல்லமையும்‌ கிறிஸ்தவனை பிரிக்க 
முடியாது (உரோ ச:35-39). கிறிஸ்தவனை 
அன்பு செய்கிற இறைவன்‌ அவனுக்கு 
ஊக்கத்தையும்‌ நம்பிக்கையையும்‌ அளிக்‌ 
கிறார்‌ ( தெச 2:18. மனிதருக்கான கிறிஸ்‌ 
துவின்‌ அன்பானது பாவியின்‌ சார்பாக 
அவர்‌ தண்ணைமே பணயமாக்குவதுில்‌ 
காட்டப்படுகிறது (சலா 2:20; எபே 35:2,85), 
கிறிஸ்து தனது திருச்சபைக்கு காட்டு 


கின்ற அன்பானது கணவர்கள்‌ தமது 
மனைவியருக்கு காட்டவேண்டிய அன்‌ 
பிற்கு மாதிரியாக உள்ளது (எபே 5:85). 


ஒசேயிலும்‌ எரேமியாவிலும்‌ காணப்படும்‌ 
அன்பு பற்றிய பழைய ஏற்பாட்டு கருத்‌ 
தானது இங்கே தோன்றுகிறது. 


அன்பின்‌ பலனாக மனிதன்‌ பெறு 
கின்ற ஆசிகளைப்‌ பற்றி அறிவிக்கவே 
சாதாரணமாக இறைவன்பால்‌ மனிதன்‌ 
கொள்ளும்‌ அன்பைப்‌ பற்றி பவுல்‌ பேசு 
கிறார்‌. இறைவன்பால்‌ அன்பு என்பது 
கிறிஸ்தவனுடைய இதயத்தை இறைவனே 
அதனை நோக்கி நடத்திச்‌ செல்வதாகும்‌ 
3 தெச 3:ந. இறைவனை அன்பு செய்ப 
வருக்கெேன அனைத்தும்‌ நன்மைக்காக 
ஒன்றுபட்டு பணிபுரியும்‌ (உரோ 8:20. 
தம்மை அன்பு செய்பவர்களுக்கென 
இறைவன்‌ என்ன தயாரித்திருக்கிறார்‌ 
என்ற எண்ணத்தினால்‌ கிறிஸ்தவன்‌ 
மகிழ்ச்சிப்படுத்தப்பட்டு ஊக்கப்படுத்தப்‌ 
படவேண்டும்‌ 0 கொரி 2:9). இறைவனை 
அன்பு செய்பவர்கள்‌ அவரால்‌ அங்கீக 
ரிக்கப்படுகின்றனர்‌ 0 கொரி ௮. கிறிஸ்‌ 
துவின்பால்‌ பவுல்‌ கொண்டுள்ள அன்பா 
னது அப்போஸ்தலத்துவத்தின்‌ உழைப்‌ 
பிற்கு அவரை தூண்டுகிறது (2 கொரி 
5:14). 


ஒருவருக்கொருவர்‌ காட்ட வேண்டிய 
அன்பு பற்றிய அறிவுரைகள்‌ எண்ணற்ற 
வையாகவும்‌ கிறிஸ்‌ தவ வாழ்வுக்கும்‌ 
புண்ணியத்திற்கும்‌ பவுலின்‌ ஊக்ஞ்ரை 
களில்‌ அரு நிலையான பகுதியாகவும்‌ 
உள்ளன. பவுல்‌ தனக்கேயுரிய சொற்‌ 
களில்‌ ஒத்தமை நற்செய்திகளின்‌ பழுப்பி 
னைகளை மீண்டும்‌ எடுத்துரைக்கிறார்‌; 
குமது அயலாணை அன்பு செய்பவன்‌ 
முழுச்‌ சட்டத்தையும்‌ நிறைவேற்றுகிறான்‌ 


அன்பு (தொடர்ச்சி 


ஏனெனில்‌ இக்கட்டளையானது மற்ற 
கட்டளைகள்‌ அனைத்தையும்‌ தன்னுள்‌ 
கொண பிள்ளது உரோ 13:4-10; கலா 
5:13-14). கணவனுக்கும்‌ மனைவிக்கும்‌ 
இடையில்‌ அமையவேண்டி௰ அன்பானது 
ஒப்புயர்வற்ற விதத்தில்‌ தோன்ற வேண்‌ 
டும்‌. கிறிஸ்துவும்‌ திருச்சபையும்‌ ஒருவரை 
யொருவர்‌ அன்பு செய்வதுபோல அவர்‌ 
களும்‌ ஒருவரையொருவர்‌ அன்பு செய்ய 
வேணடும்‌ எபே 5:25-33). ஒரு சகோத 
ரனை இடறலால்‌ புண்படுத்தாமல்‌ இருப்‌ 
பதற்கென அசெளகரியத்தை ஏற்றுக்‌ 
கொள்வதிலும்‌ (உரோ 14:15), தேவையில்‌ 
இருப்போருக்கு உதவி அளிப்பதிலும்‌ (2 
கொரி 8:71.99 அன்பு காட்டப்படவேண்டும்‌. 
அன்பானது திருந்திய பாவியையும்‌ 
வரவேற்கிறது கொரி 2:9). உணமையில்‌ 
சகோதர அன்பு என்னும்‌ பவுவின்‌ கருத்‌ 
தானது கிறிஸ்தவரல்லவாதவர்களுக்கு 
இடம்‌ கொண்டிராதது போலத்‌ தோன்று 
கிறது ஒரு விதத்தில்‌ உண்மையே. ஏனே 
னில்‌ சமுதாயத்தை உருவாக்கக்‌ கூடிய 
இதயங்களின்‌ ஒன்றிப்பும்‌ அன்பினுடைய 
கடமைகளின்‌ பரிமாற்றமும்‌ சமுதாயத்‌ 
தின்‌ உறுப்பினராக இல்லாதவர்களுக்கு 
அறிவிக்கப்பட முடியாது. ஆயினும்‌ பவுல்‌ 
கிறிஸ்‌ தவரல்லாகதோரை கிறிஸ்தவருடைய 
இரக்கத்தினின்‌ று வில்க்கியிடவிலலை, 
ஆனாலும்‌ "அகபே* என்பது பவுவின்‌ 
திருச்சபைக்கு ஒரு பொருள்‌ பிற சொல 
லாகிறது. ஆகவே அன்பின்‌ முழுமையில்‌ 
பங்குபெறுவதற்கு ஒருவன்‌ இத்திருச்சபை 
யில்‌ உறுப்பினராக இருக்கவேண்டும்‌. 
பவுல்‌ திருச்சபையின்‌ உறுப்பினர்களை 
“அன்புக்குரியவர்களே” என அபுக்கடு 
அழைக்கிறார்‌. பவுல்‌ அவர்கள்‌ மீது 
கொண்டுள்ள பாசத்தையும்‌ அவர்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ கொண்டுள்ள பாசத்‌ 
தையும்‌ இது முதன்மையாக குறிப்பிடு 
கிறது. ஒருவருக்கொருவரிடையில்‌ உள்ள 
உறவில்‌ “அகபே விறிஸ்தவருக்கிடையில்‌ 
மட்டுமே நிலவ மூடியும்‌. - 


பவுவின்‌ நூல்களில்‌ அமழுக்கட உப 
யோகிக்கப்படும்‌ அன்பு என்ற சொல்‌ 
வெளிப்படையாக கூறப்படும்‌ எந்த செயப்‌ 
படுபொருளும்‌ இல்லாமல்‌ அடிக்கடி 
பயன்படுகிறது. இது குறிப்பிடத்தகுந்த 


352 


தொன்றாகும்‌. இதன்‌ காரணமாக இச்‌ 
சொல்லானது முறைப்படி இறைவனது 
அன்பையா அல்லது கிறிஸ்‌ தவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ காட்டும்‌ அன்பையா 
குறிப்பிடுகின்றது என்று உறுதிப்படுத்து 
வது சில நேரங்களில்‌ இயலாததாகிறது. 
மேய்ப்புப்பணி திருமுகங்களிலும்‌ இலக்‌ 
கிய தோற்றத்தைவிட தாஸ்டுதவிலும்‌ 
ஊக்கத்திலும்‌ பவுவினுடையவை என்று 
கருதப்படும்‌ மற்ற திருமுகங்களிலும்‌ இந்த 
சொல்‌ அடிக்கடி பயன்படுகிறது. இவ்‌ 
வாறு அன்பானது இறைவனும்‌ கிறிஸ்த 
வரும்‌ ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒருவித 
சூழ்நிலையாக உருவாகின்றது. இறை 
வனிடமிருந்து அளிக்கப்பட்ட நிலையில்‌ 
அன்பானது, கிறிஸ்தவ சமுதாயத்திலும்‌ 
தனிப்பட்ட விறிஸ்தவனணிலும்‌ ஊடுருவிப்‌ 
பரவியுள்ளது. அன்பு கிறிஸதவனைக்‌ 
கட்டியெழுப்புகிறது 4 கொரி 8:]. கிறிஸ்‌ 
தவன்‌ அன்பில்‌ ஊனறப்பட்டு நடப்‌ 
பட்டுள்ளான்‌ (எபே 3:10. அன்பு அவனது 
நடத்தையின்‌ வழிகாட்டியாக உள்ளது 
(எபே 5:2, இது அனைத்துக்‌ குணங்களை 
யும்‌ ஒன்று சேர்க்கின்ற பிணைப்பாகவும்‌ 
(கொலோ 3:14, விசுவாசத்தின்‌ செயலாக 
வும்‌ உள்ளது (கலா 5:9. உழைக்குமாறு 
அது கிறிஸ்தவனை தூண்டுகிறது 0 தெச 
13). உணமைக்குக்‌ காட்டும்‌ பிரமாணீிக்கத்‌ 
தால்‌ அவன்‌ அன்பில்‌ வளர்கிறான்‌ (எபே 
4:15-16). இந்த முழுமையான பொருளில்‌ 
அன்பானது 1 கொரி 13:1-13-இன்‌ 
பாடலில்‌ புகழப்படுகிறது. இதுவே, பல 
மொழிகள்‌ பேசுதல்‌, அறிவு, புதுமைகள்‌ 
செய்தல்‌, வேதசாட்சி மரணம்‌ அகிய 
வற்றைவிட உயர்வான, ஒப்புயர்வற்ற 
அருட்கொடையாகும்‌ (13:1-4). இது இல்லா 
மல்‌ மற்றவற்றிற்கு எந்த மதிப்பும்‌ 
இல்லை. அனைத்துப்‌ புண்ணியங்களை 
யும்‌ இது வெளிப்படுத்துகிறது (13:4-7). 
மற்ற அருட்கொடைகளையும்‌ குணங்களை 
யும்‌ போலன்றி இது நீடித்துள்ளது. விசு 
வாசமும்‌ நம்பிக்கையும்‌ கூட இறுதி 
மெய்ம்மைக்கு இடமளிக்கலாம்‌; அனால்‌ 
கிறிஸ்தவன்‌ என்றென்றைக்கும்‌ அன்பில்‌ 
தங்கியிருப்பான்‌ (13:8-1). 


இவற்றில்‌ 
மற்றும்‌ 


சீ. யோவானின்‌ நூல்கள:- 
அன்பானது தந்தை, மகன்‌ 


353 


சீடர்கள்‌ ஆகியவர்களுக்கிடையே நிகழும்‌ 
பரிமாற்றத்தை உணர்த்திய மூன்று சொற்‌ 


களால்‌ விளக்குகிறது. சீடர்கள்பால்‌ 
தந்தையின்‌ அன்பானது அவர்களை 
தனது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளு 


மாறு தூண்டுகிறது 0 யோவா 3), இயேசு 
தனது சீடரை இறுதிவரை அன்பு செய்து 
யோவா 19:) தனது வாழ்வையே அவர்‌ 
களுக்காக அளிக்கிறார்‌ ம யோவா 3:10. 
அன்பினுடைய பெரிய நிரூபணம்‌ இதுவே 
யோவா 15:19. இறைவனே அன்பு ( 
யோவா சீ:6.168). அன்பிவவாமல்‌ ஒருவன்‌ 
இறைவனை அறிய முடியாது. 

மனிதன்‌ பால்‌ இறைவனுடைய மற்றும்‌ 
கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு பதிலை 
கோருகிறது. இறைவனை அன்பு செய்யா 
ததற்காக யுதர்கள்‌ குறைகூறப்படுஅன்ற 
னர்‌ யோவா ந:௪2, இந்த அன்பானது 
அன்பினை அறிக்கையிடுவதிலவ்‌ மட்டும்‌ 
அடங்அியிருப்பகுன்று. உணமையான 
செயல்களிலும்‌ எடுத்துக்‌ காட்டப்பட 
வேணடும்‌ 4 யோவா 3:18). அன்பின்‌ தலை 
யாய பணியானது இறைவனுடைய வார்த்‌ 
தையையும்‌ இயேசுவின்‌ கட்டளைகளையும்‌ 
கடைபிழப்பதாகும்‌ மேோயோவா "1சீ:15.81.23; 
15:10: 1 யோவா 2:5; 5:3. உலகை அன்பு 
செய்பவன்‌ இறைவனை அன்பு செய்வ 
தில்லை (ப யோவ்‌ 2:5-18). தேவைப்படு 
கனை றவனுக்கு தனது கொடைகளை 
கொடுக்க மறுப்பவனும்‌ இறைவனை 
அன்பு செய்வதில்லை (3:17). இயேசுவை 
அன்பு செய்பவர்கள்‌ அவர்‌ தந்தையிடம்‌ 
திரும்பி வருவதில்‌ பெரு மகிழ்ச்சி கொள்‌ 
கின்றனர்‌. ஏனெனில்‌ இச்செயவானது 
அவரது பணி முற்றுப்பெற்று, அவரது 
மகிமை நிறைவு பெறுவதாகும்‌ யோவா 
14:89). 


கட்டளைகளில்‌ தலையானதாகியதும்‌, 
இயேசுவின்‌ புதியதுமான கட்டளையா 
னது, சீடர்கள்‌ ஒருவரையொருவர்‌ அன்பு 
செய்ய வேண்டும்‌ என்பதாகும்‌ (யோவா 
13:34-35: 15:1). இயேசு அவர்களை அன்பு 
செய்த அதே தன்னலமற்ற முழுமையான 
அன்பினால்‌ அவர்கள்‌ ஒருவரையொரு 
வர்‌ அன்பு செய்யவேண்டும்‌ (15:12-19. 
கிறிஸ்தவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ காட்‌ 
டும்‌ அன்பு பற்றிய யோவானுடைய கருத்‌ 


அன்பு (கொட்ர்ச் சி] 


தின்‌ தனிப்பட்ட தாக்கம்‌ தந்தையால்‌ 
மகனின்‌ மூவமாக, சீடர்களுக்கு அளிக்கப்‌ 
படும்‌ அன்பின்‌ மெய்ம்மையாக இருப்ப 
தாகும்‌. அதை சீடர்கள்‌ தங்களுக்குள்‌ 
பகிர்ந்து கொள்கின்றனர்‌. தந்தை தம்மை 
நோக்கி வெளிப்படுத்திய அதே அன்பி 
னால்‌ இயேசு சீடர்களை அன்பு செய்‌ 
கிறார்‌ (05:9). தந்தை மகனை அன்பு 
செய்து. அனைத்தையும்‌ அவர்‌ கையில்‌ 
ஓப்படைத்துள்ளார்‌ 0:95). மகன்‌ தனது 
வாழ்வையே கையளிப்பதன்‌ காரணமாக 
அவர்‌ மகனை அன்பு செய்கிறார்‌ (0:17). 
இயேசுவை அன்பு செய்பவர்‌ தந்தையா 
வும்‌ அன்பு செய்யப்படுகிறார்‌; மகன்‌ 
அவருக்கு தம்மையே வெளிப்படுத்துவார்‌. 
இயேசுவை அன்பு செய்து, அவரது வார்த்‌ 
தையை கடைபிடிப்பவனில்‌ தந்தையும்‌ 
மகனும்‌ குழகொள்வர்‌ (4:21.23). மகன்‌ 
தந்தையின்‌ மீதான தனது அன்பை தனது 
கீழ்ப்படி தலால்‌ காட்டுகிறார்‌ (ச:]]. சீடர்‌ 
களுடைய ஒன்றிப்பானது தந்தை 
அவர்கள்‌ மீது பொழிகின்ற அன்பினால்‌ 
முத்திரையிடப்படுகின்றது. அதே அன்பி 
னால்‌ அவர்‌ மகனையும்‌ அன்பு செய்கி 
றார்‌. இந்த அன்பின்‌ மூலமாகத்‌ தந்தை 
யும்‌ மகனும்‌ சீடரில்‌ தங்கியுள்ளனர்‌ 
(17:83.86). இறைவனிடமிருந்து தோன்றி 
திருச்சபையின்‌ மூலமாகப்‌ பரவுகின்ற 
அன்பினுடைய ஒன்றுபடுத்தும்‌ ஆற்றலே ! 
யோவா ச:7- 21- இல்‌ உள்ள உயரிய பேரு 
ரையின்‌ மையக்கருத்தாகும்‌. இறைவனே 
அன்பு வாழ்வினை அறிவிப்பதற்கென 
அன்பினால்‌ தனது மகனை அனுப்பு 
கிறார்‌. இறைவனுடைய அன்பானது 
அவரை அன்பு செய்வதிலன்றி, அவரால்‌ 
அன்பு செய்யப்பவெதில்‌ அடங்கியுள்ளது. 
இறைவன்‌ துவக்குகிறார்‌, மனிதன்‌ பதில 
ஈரிக்கிறான்‌. உறுப்பினர்களிடையே நில 
வும்‌ அன்பின்‌ வாயிலாக இறைவன்‌ சமூ 
தாயத்தில்‌ தங்குகிறார்‌. அதே போன்று 
கிறிஸ்தவனுடைய அன்பின்‌ மூலமாகத்‌ 
தனிப்பட்ட அிறிஸ்தவனிலும்‌ அவர்‌ தங்கு 
கிறார்‌. அன்பு முழுமையாக இருக்கும்‌ 
போது அச்சத்திற்கே இடமில்லை. 
அச்சம்‌ வெளிப்படுத்துகின்ற உள்ளார்ந்த 
விரோத மனப்பான்மையானது முழுமை 
யாக ஒனறுப்பழுத்துகின்று. நிறைவான 
அன்பில்‌ அழிக்கப்படுலின்‌ ஈது. இறைவன்‌ 


அன்ட்‌ (தொடர்ச்ச) 


பால்‌ கிறிஸ்தவன்‌ கொள்ளும்‌ அன்பின்‌ 
முழு நிறைவானது, தனது சகோதரர்பால்‌ 
கொண்டுள்ள அவன அன்பினால்‌ 
சோதித்து அறியப்படுகிறது. 

புதிய ஏற்பாட்டில்‌ பிற நூல்களைப்‌ 
போல, அன்பிற்கும்‌ நேசத்திற்கும்‌ இடை 
யிலான வேறுபாட்டினை யோவான்‌ வேறு 
படுத்திக்‌ கொண்டிருப்பதில்லை. நேசம்‌ 
என்பது: சாதாரணமாக நட்புறவின்‌ 
அன்பைக்‌ குறிக்கிறது. இயேக லாசரை 
யும்‌, மார்த்தாளையும்‌ மரியாளையும்‌ 
நேசித்தார்‌ (யோவா ப:3.88). ஆனால்‌ 
அன்புச்‌ சீடனுக்கான இயேகவினுடைய 
அன்பானது “அகப்பான்‌” என்ற சொல்‌ 
லால்‌ குறிக்கப்படுகிறது (04:23; 19:86; 
21:7.20). பிற இடங்களில்‌ அன்பு என்ற 
சொல்லால்‌ குறிப்பிடப்படுவின்ற தந்தை 
மகனுக்குமிடையே உள்ள அன்பிற்கும்‌ 
(5:20) சீடரின்‌ பால்‌ தந்தையின்‌ அன்பிற்‌ 
கும்‌. இயேசுவின்‌ சீடரின்‌ அன்பிற்கும்‌ 
நேசம்‌ என்ற சொல்‌ பயன்படுகிறது (16:27). 
யோவா 21:15-17-இல்‌ காணப்படும்‌ மூன்று 
கேள்விகளுக்குப்‌ பேதுரு அளிக்கும்‌ 
பதிவில்‌ இவ்விரு சொற்களினுடைய வேறு 
பாட்டில்‌ எவ்வித தனிப்பட்ட சிறப்பியல்‌ 
பும்‌ இல்லையென இப்பகுதிகள்‌ காட்டு 
கின்றன. இந்த மூன்று கேள்விகளில்‌ 
முதல்‌ இரண்டில்‌ அன்பு என்ற 
சொல்லும்‌ மூன்றாவதில்‌ நேசம்‌ என்ற 
சொல்லும்‌ பயன்படுகின்றன. பேதுருவின்‌ 
மூன்று பதிலகளிலும்‌ நேசம்‌ என்ற சொல்‌ 
பயன்பட்டுள்ளது. 


5. புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற நூல்கள்‌: 
புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற நூல்கள்‌ அன்பு 
பற்றிய தங்களுடைய கருத்தில்‌ எவ்வித 
வேறுபட்ட சிறப்பியலபையும்‌ வெளிப்‌ 
படுத்துவதில்லை. இச்சொல்‌ பெரும்‌ 
பாலும்‌ அன்பு முழுமையானது என்னும்‌ 
பவுவின்‌ கருத்தையும்‌ அனைத்தையும்‌ 
தழுவிய ஒன்றுபடுத்தும்‌ பரிமாற்ற சக்தி 
என்னும்‌ யோவானின்‌ கருத்தையும்‌ 
வெளிப்படுத்துகின்றன. யூதா 12-இல்‌ 
மட்டுமே நற்கருணை ச்‌ சடங்கினை 
"அகபே” குறிக்கிறது. இந்த உபயோக 
மானது அப்போஸ்தவிக்க காலத்திற்கு 
பிற்பட்ட கிறிஸ்‌ தவ இலக்கியத்தில்‌ 
மிகவும்‌ பொதுவானதாக உள்ளது. 


354 


6. அன்பின்‌ உரையாடல்‌: பழைய 
ஏற்பாட்டில்‌ இறைவனுக்கும்‌ மனிதருக்கு 
மிடையேயான அன்பானது, இறை முன்‌ 
முயற்சிகள்‌, மனிதனின்‌ மறுப்புகள்‌, புறக்‌ 
கணிக்கப்பட்ட அன்பின்‌ துன்பம்‌, மற்றும்‌ 
அன்பின்‌ அளவில்‌ இருந்து அன்பின்‌ 


அருளை ஏற்றுக்கொண்டி ருந்தவனுக்‌ 
கான பரிதாபமான மிகையாடுகள்‌, 
முதவிய நிகழ்ச்சிகளின்‌ தொடரா 


வெளிப்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டி ல 
இறை அன்பானது சூழ்நிலையில்‌ உஸ்‌ 
மைகளையே மாற்றியமைக்கின்ற இயல்‌ 
பினையுடைய தனித்துவமிக்க நிகழ்ச்ச 
யில்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. இறைவ 
னுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையிலான 
அன்பின்‌ நாடக உரையாடலாக இறைவ 
னாகவும்‌ மனிதனாகவார்‌ வாழ இயேசு 
வந்தார்‌. 


௮) தந்தையின்‌ கொடை:- இயேசுவின்‌ 
வருகையானது முதவாவதாக தந்தையின்‌ 
செயலாகும்‌. இறைவாக்கினர்கள்‌ மற்றும்‌ 
பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகளின்‌ படி 
“தமது இரக்கத்தை நினைவு கூர்ந்தவ 
ராய்‌” லூக்‌ 1:54-585; எபி 1:) இறைவன்‌ 
தம்மை அறியச்‌ செய்தார்‌ யோவா 1:14). 
எதிர்பார்க்கப்பட்ட மெசியா மீட்பராக 
மட்டுமின்றி லூக்‌ 21) தாம்‌ அன்பு 
செய்கிற யோவா 3:35; 10:17; 15:9; கொலோ 
1:3) தம்முடைய சொந்த மகனாகவும்‌ 
உள்ளவரில்‌ மாற்‌ 1:17: 9:7; 12:6) அவர்‌ 
தனது அன்பை வெளிப்படுத்துகிறார்‌ 
(உரோ 8:39; யோவா 4:1; சீ:9). 


எதுவுமே விஞ்ச முடியாத முறையில்‌ 
தந்தையின்‌ அன்பு தன்னையே வெளிப்‌ 
படுத்துகிறது. புதிய உடன்படிக்கையின்‌ 
நிறைவேறுதல்‌ செயல்படுகிறது. மனித 
இனத்துடனான மணபாகணின்‌ முடி. 
வில்லா திருமணமும்‌ இங்கே நடக்கிறது. 
இஸ்ராயேவின்‌ தொடக்கத்திவிருந்து 
தெற்றெனத்‌ துவங்கும்‌ இறை தாராள 
மனப்பான்மையானளனது (உப 7:7-8 அதன்‌ 
உச்ச நிலையை அடைகிறது. மகனை 
பரவேற்சகின்ற நிலையில்‌ தன்னுடைய 
தகுதிகளை அடிப்படையாக்கி கொண்ட 
அனைத்து இறுமாப்பு, ஆணவம்‌ ஆகிய 
வற்றைத்‌ துறப்பதை மணிதன்‌ தவிர்க்க 


3225 


முடியாது. இறைவனால்‌ அமைக்கப்பட்ட 
அன்பின்‌ கொடையானது முற்றிலும்‌ 
சுதந்திரமானது (உரோ 5:67; தீத்‌ 3:5; 1 
யோவா  சீ:0-19). இக்கொடையானது 
இயேசுவின்‌ உலக வாழ்விற்கும்‌ அப்பாற்‌ 
பட்டு செல்கின்ற உறுதியானதாகும்‌ (மத்‌ 
48:20: யோவா 1தச:18-19). உலகம்‌ வாழ்வை 
அடைவதற்காகவும்‌ (உரோ 5:8; 8:32 நாம்‌ 
இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுற்‌ 
காவும்‌ யோவா ௫51: கலா 4:47) 
மகனுடைய மரணத்திற்கு இணக்கம்‌ 
அளிக்கும்‌ இந்த கொடை உச்சநிலை 
அடைகிறது. “தனது ஒரே மகனை 
அளிக்கும்‌ அளவிற்கு இறை வன்‌ உலகை 
அன்பு செய்தாரெனில்‌” யோவா 3:கி அது 


மனிதர்‌ முடிவில்லா வாழ்வை அடைய 
வேண்டும்‌ என்பதற்காகவே. அனுப்பப்‌ 
பட்டவரை விசுவாசிக்க மறுக்கின்றவர்‌ 


களும்‌, ஒளியைவிட இருளை அதிகமாய்‌ 
அன்பு செய்கின்றவர்களும்‌ (0:19) தங்‌ 
களைத்‌ தாங்களே தண்டனை தீர்ப்பரட்டுக்‌ 
கொள்கிறார்கள்‌. மகனில்‌ விசுவாசத்தின்‌ 
மூலம்‌ அன்பு செய்தல்‌ அல்லது விசுவா 
சத்தை மறுப்பதன்மூலம்‌ இறை சீற்றத்‌ 
தைப்‌ பெறுதல்‌ அகிய தேர்வை தவிர்க்க 
முடியாது. 


ஆ இயேசுவில்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
நிறைவான  அன்பு:- இயேசுவடனான 
தொடர்பின்‌ சமயத்தில்‌ ம்ட்டுமின்‌ றி 
அவரின்‌ மூலமாகவும்‌ இனிமேல்‌ அன்‌ 
பின்‌ நாடகம்‌ செயவ்படுத்தப்படுகிறது 
தமது வாழ்வின்‌ மூலமே இயேசு அன்பினு 
டைய செயல்முறையான வெளிப்பாடாக 
உள்ளார்‌. இறைவனுடனான மகனுக்குரிய 
உரையாடலை முழுமைப்படுத்தி, மனித 
ருக்கு அதற்கென சான்று பகர்கின்ற 
மனிதர்‌ இயேசுவே மனித இனத்தின்‌ 
முழூமையில்‌ தமது அன்பை வாழ்ந்து 
காட்ட வந்தவரும்‌, அன்பினுடைய ஆர்வ 
மிக்க வேண்டுகோளை நாம்‌ புரிந்து 
கொள்ளச்செய்ய வந்தவருமான இறை 
வன்‌ இயேசுவே அவரது ஆன்‌ தன்மையில்‌ 
மனிதன்‌ இறைவனை அன்பு செய்து 
அவரால்‌ அன்பு செய்யப்படுகிறான்‌ . 


0 இயேசுவில்‌ வாழ்வு:- இயேசுவினு 
டைய முழு வாழ்வும்‌ இருவடிவ உரையாட 


அன்பு (தொடர்ச்ச) 


லுக்கு சானறு பகர்கிறது. தொடக்கத்தி 
விருந்தே தந்தையிடம்‌ ஒப்படைக்கப்பட்டு 
(லூக்‌ 2:49; எபி 10:5-7) செபத்திலும்‌ நன்றி 
செலுத்துதலிலும்‌ மாற்‌ 1:55; மத்‌ 11:25) 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இறை சித்தத்‌ 
திற்கு முழுவதும்‌ ஒத்த விதத்தில்‌ வாழ்ந்து 
கொண்டு (யோவா 4:24; 8:38) இறைவனுக்கு 
செவிமடுப்பதில்‌ அவர்‌ சோர்வடைவ 
தில்லை. இது தந்தையால்‌ கேட்கப்படு 
வதற்கு அவருக்கு உறுதியளிக்கிறது 
(L1:41-48; 5:30; 8:36.40). 


மனிதரைப்‌ பொறுத்தவரை அவரு 
டைய வாழ்வானது சில குறிப்பிட்ட 
நண்பர்களுக்கு மட்டுமின்றி (மாற்‌ 10:21; 
லூக்‌ ௪:13; யோவா 11:3.5.36) அனைவருக்‌ 
கும்‌ முழுமையாக அளிக்கப்படுகிறது 
(மாற்‌ 10:45). மிகவும்‌ இழிவுபடுத்தப்பட்ட 
வர்கள்‌ மற்றும்‌ தகுதியற்றவர்கள்‌ முதற்‌ 
கொண்டு லூக்‌ 7:36-50; 19:10; மத்‌ 
2.1:31-- 3. அனைவருக்கும்‌ கவனம்‌ 
செலுத்தி முழுமையான பற்றற்ற தன்மை 
யோடு லூக்‌ 9:59 தம்முடைய நண்பர்‌ 
களாக இருப்பதற்கென (யோவா ]5:15-18) 
தாம்‌ விரும்பியவர்களை அவர்‌ சுதந்திர 
மாக தேர்ந்தெடுத்தார்‌ மாற்‌ 3:10. 


இந்த அன்பானது கொடுத்து 
வாங்கும்‌ பரிமாற்றத்தைக்‌ கேட்கிறது. உப 
ஆகமத்தின்‌ கட்டளை இன்னும்‌ வழக்கில்‌ 
இருந்தாலும்‌ (மத்‌ 22:97: உரோ 8:28: 1 கொரி 
8:3: 1 யோவா 5:2 இயேசுவின்‌ வழியாகவே 
ஒருவன்‌ அதற்குக்‌ கீழ்ப்படி கிறான்‌. 
அவரை அன்பு செய்வதில்‌ மனிதன்‌ 
தந்தையை அன்பு செய்கிறான்‌ (மத்‌ 10:40: 
யோவா 8:42; 14:21-249). இறுதியாக 
இயேசுவை அன்பு செய்வதென்பது 
அவரது வார்த்தையை முழுமையாக கடை 
பிடிப்பதிலும்‌ யோவா 1415.21.29) அனைத்‌ 
தையும்‌ துறந்து அவரை பின்‌ செல்வதி 
லும்‌ அடங்கியுள்ளது (மாற்‌ 10:17-21; லூக்‌ 
14:25-27). இது முதல்‌ இந்த அன்பை ஏற்ப 
வர்களுக்கும்‌ மறுப்பவர்களுக்கும்‌ இடை 
யில்‌ நற்செய்தி முழுதும்‌ ஒரு பிளவு 
செயல்படுகிறது லூக்‌ 2:04). இந்த 
அன்பிற்குமுன்‌ எப்பக்கமூம்‌ சாராத தடு 
நிலைமை வகிக்க முடியாது (யோவா 
9:60-71; 3:18-19: 8:13.59; 12:49). 


அன்பு (தொடர்ச்சி 


3) சிலுவை:- சிலுவையில்‌ அன்பானது 
தனது உச்ச அளவையும்‌ நடைமுறையை 
யும்‌ உறுதியான முறையில்‌ வெளிப்‌ 
படுத்துகிறது. தமது தந்தைக்குரிய தமது 
கீழ்ப்படி தலையும்‌ (பிலி 2:9) தமக்குரியவர்‌ 
களுக்குத்‌ தமது அன்பையும்‌ (யோவா 13: 
முழுமையாக வெளிப்படுத்த இயேசு 
துன்புற வேண்டியிருந்தது லூக்‌ 9:22; 17:25; 
24:7,26; எபி 2:9). கடுமையான மணித தணி 
மையில்‌ மாற்‌ 74:50; 15:29-32 சோதனை 
முமுவதிலும்‌ இறைவன்‌ மெளனம்‌ சாதிப்‌ 
பதாகத்‌ தோன்றியபோதும்‌ (மாற்‌ 14:42-47; 
15434; எபி 4:15) முற்றிலும்‌ சுதந்திரமாக 
இருந்தாலும்‌ (மத்‌ 26:53: யோவா 10:19 
அவர்‌ மன்னித்து அனைவரையும்‌ ஏற்பவ 
ராக உள்ளார்‌ லூக்‌ 23:24; 24:43: யோவா 
19:26), இதில்‌ மிக உயரிய அன்பின்‌ ஈடற்ற 
கட்டத்தை இயேசு வந்தடைகிறார்‌ (யோவா 
15:19, எதையும்‌ ஒதுக்காமல்‌ அவர்‌ இங்கு 
அனைத்தையும்‌ இறைவனுக்கும்‌ லூக்‌ 
23:40), விதி விலக்கின்றி அனைத்து மனித 
ருக்கும்‌ அளிக்கின்றார்‌ மாற்‌ 10:45; 14:84: 
2 கொரி 5114-15; 1 திமோ 2:5-9). சிவுவையி 
னால்‌ இறைவன்‌ முழுமையாக மகிமைப்‌ 
படுத்தப்படுகிறார்‌ (யோவா 17:4்‌. மனித 
னாகிய இயேசுவும்‌ (0 திமோ #85) 
அவருடன்‌ அனைத்து மனுக்குலமும்‌ எவ்‌ 
வித ஒதுக்கீடுமின்றி இறைவனால்‌ அன்பு 
செய்யப்படும்‌ தகுதியை அடைகின்றனர்‌ 
(யோவா 10:47: பிவி £:9-1). இயேசுவி 
னுடைய இறுதி செபத்திற்கேற்ப இறை 
வனும்‌ மனிதனும்‌ ஒர்‌ ஒன்றிப்பில்‌ ஒருங்‌ 
கிணைக்கப்படுகின்றனர்‌ (யோவா 17. 
கிறிஸ்துவின்‌ மாதிரியைத்‌ தொடர்கின்ற 
சய தியாகத்திற்கு அவனை நடத்திச்‌ 
செல்லவிருக்கின்ற இத்தகைய முழுமை 
யான மற்றும்‌ உரிமைகோரும்‌ அன்பை 
மனிதன்‌ எவ்வித தடையுமின்றி சுதந்திர 
மாக ஏற்க வேண்டியது இன்னும்‌ அவசிய 
மாகிறது (07:79), அன்பின்‌ . இடறலன்றி 
வேறில்லாத சிலுவையின்‌  இடறலை 
அவன்‌ தனது பாதையில்‌ எதிர்கொள்‌ 
கிறான்‌. அங்குதான்‌ மணமகளுக்கான 
மணம்கணின்‌ கொடையானது முழுமை 
யாக - வெளிப்படுத்தப்படுகின்றது எபே 
5:85-287: கலா 2:20). ஆனால அங்குதான்‌ 
பிரமாணிக்கமுள்ளமைக்கு இட்டுச்‌ செல்‌ 
லும்‌ சோதனையும்‌ எல்லா மனிதரையும்‌ 
எதிர்‌ கொள்கிறது. 


356 


இ) ஆவியில்‌ உலகளாவிய அன்பு:- கல்‌ 
லாரியானது நிறைவான அன்பிற்குரிய 
இடம்‌ என்றால்‌ அதன்‌ வெளிப்பாட்டு 
முறை ஒரு முடிவான சோதனையாகும்‌. 
சிலுவையில்‌ அறையப்பட்டவரின்‌ நண்பர்‌ 
கள்‌ அவரை கை விட்டு விடுகின்றனர்‌ 
மாற்‌ 74:50: லூக்‌ 23:13-24). இறையன்பிற்குப்‌ 


பிரமாணிக்கமாயிருப்பது உடலியல்‌ 
சந்திப்பையேோ, மணித அறிவையே, 
சுருக்கமாகக்‌ கூறினால்‌, "ஊணியல்பின்‌ 


படியான அறிவையோ" சார்ந்ததன்று (2 
கொரி 8:79. புதிய இதயத்தை உருவாக்கு 
கின்ற ஆவியில்‌ கொடை இங்கு தேவைப்‌ 
படுகிறது எரே 31:55-34: வச 36:25-£7). 
கிறிஸ்‌ து வாக்களித்தபடி (யோவா 
14:16-18; லூக்‌ 24: 49) ஐம்பதாம்‌ நாளில்‌ 
அனுப்பப்பட்ட ஆவியானவர்‌ அன்று 
முதல்‌ திருச்சபையின்‌ மூலமாக (எபே 
5:81-28 உலகில்‌ பிரசன்னமாகியுள்ளார்‌ 
(யோவா 7:16). இயேசு அவர்களுக்கு 
கூறியதை ஆவியானவர்‌ மனிதருக்கு 
கற்பித்து (கே:26) உண்மையான சமய 
அறிவின்முலம்‌, உள்ளார்ந்த முறையில்‌ 
புரிந்து கொள்ளச்‌ செய்கிறார்‌. இயேக 
வின்‌ உலக வாழ்வுக்கு அவர்கள்‌ சாட்சி 
களாக இருக்கிறார்களோ இல்லையோ 
இங்கு மனிதர்கள்‌, காலம்‌ அல்லது இனம்‌ 
முதவிய வேறுபாடுகளின்‌ றி சமமாக 
உள்ளனர்‌ தந்தாய்‌” உரோ 8:15) என்று 
கூறுவதற்கும்‌, கிறிஸ்துவ மகிமைப்படுத்து 
வதற்கும்‌ யோவா 16:14) ஒவ்வொரு 
மனிதனுக்கும்‌ ஆவியானவர்‌ தேவையாக 
உள்ளார்‌. நம்மைக்‌ கட்டுப்படுத்துகின்ற (2 
கொரி 8:] அன்ப நம்பிடையே பரவி நிலவு 
கிறது (உரோ 5:9. அதிலிருந்து நம்மை 
எதுவும்‌ பிரிக்க முழியாது (8:55-39). அது 
“நாம்‌ அறியப்படுகிறவாறே அறிந்து 
கொள்கிற” அன்பின்‌ உறுதியான சந்திப்‌ 
பிற்கு நம்மைத்‌ தயாரிக்கின்றது 4 
கொரி 14:12. 


ஈ) இறைவனே அன்பு: அன்பின்‌ உரை 
யாடவில்‌ தமது ஆண்டவருடன்‌ வாழ்வதற் 
கென அவியால்‌ நடத்தப்படும்‌ நிலையில்‌ 
கிறிஸ்தவன்‌, இறைவனுடைய மறை 
பொருளுக்கே நெருங்கி வருகிறான்‌. 
எனெனில்‌ தாம்‌ இருக்கும்‌ வித்தில்‌ தமது 
முதல்‌ சந்திப்பிலேயே இறைவன்‌ வெளிப்‌ 
படுத்துவதில்லை. அவர்‌ பேசுகிறார்‌, 


357 


அழைக்கிறார்‌, செயல்படுகிறார்‌; இவ்வா 
றாக, மனிதன்‌ ஆழமாகப்‌ புரிந்து கொள்‌ 
கிறான்‌: இறைவன்‌ தம்முடைய மகனையே 
அளிக்கும்போது அன்பில்‌ தம்மையே 
அளிப்பவராக வெளிப்படுத்துகிறார்‌ 
(உரோ 4:32... முழுமையான அன்பின்‌ 
உரையாடவில்‌ தம்‌ தந்தையோடு வாழ்ந்து 
அதன்விளைவாக தோடக்கத்தினின்றே 
தாமும்‌ தந்தையும்‌ ஒன்று என்றும்‌ 
(யோவா 10:30; 17:11.21-82 அவரே இறை 
வன்‌ என்றும்‌ யோவா 11; 10:53.5%; மாற்‌ 
1:27) வெளிப்படுத்தி, “தந்தையின்‌ இதயத்‌ 
திற்கு மிக அருகிலுள்ள ஒரே மகன்‌" 
யாருமே என்றுமே கண்டிராத இறை 
வனைப்‌ பற்றி அறிய நமக்கு உதவுகிறார்‌ 
(யோவா 1:18). இந்த இறைவன்‌ அவியின்‌ 
ஒன்றிப்பில்‌ அவருடைய தந்தையும்‌ 
அவருமே அவார்‌. அன்பு மற்றும்‌ விசு 
வாசத்தின்‌ உணமையான பொருள்‌ என்ன 
என்பதை அனுபவித்தள்ள “அன்புச்‌ சீடர்‌" 
இக்கருத்தைப்‌ பற்றி இறுதி முடிவான 
கூற்றாக “இறைவனே அன்பு" ப யோவா 
சீ:8.16) என்று கூற முடியும்‌, வளமையும்‌ 
வரையறைகளும்‌ கொண்ட மனிதச்‌ சொற்‌ 
கள்‌ அனைத்திலும்‌ “அன்பு” என்னும்‌ இச்‌ 
சொல்‌ மட்டுமே தந்தை, தம்‌ மகண்‌ 
மற்றும்‌ ஆவியினுடைய முடி வில்லாத பரி 
மாற்றக்‌ கொடையாகிய மூவொரு இறை 
வனின்‌ மறையபொருளை சிறந்த முறையில்‌ 
விவரிக்கிறது. 


1. சகோதரத்துவ அன்பு, பிறர்‌ அன்பு 
1. பழைய ஏற்பாடு:- 

பழைய ஏற்பாட்டில்‌ இறைவனுடைய 
அன்பின்‌ கட்டளையானது “உனக்கு 
அன்பு செய்வது போல்‌ உன்‌ அயலானுக்‌ 
கும்‌ அன்பு செய்‌” லேவி 19:18) என்ற 


ரணடாவது கட்டளையால்‌ நிறைவு 
செய்யப்படுகிறது. உண்மையில்‌ இந்த 
கட்டளையானது மற்றதைவிட சற்று 


குறைந்த ஆடம்பர முறையிலேயே அளிக்‌ 
கப்படுகிறது ஒப்பிடுக லேவி 19:1-57 
மற்றும்‌ உப 6:ச-10). அயலான்‌ என்ற 
சொல்லானது அங்கு உண்மையில்‌ ஒரு 


குறுகிய பொருளைக்‌ கொண்டுள்ளது. 
ஆனால்‌ கவனத்தை மற்றவைகளை 
தோக்கி ஜதிருப்பச்சொல்வி இஸ்ரா 


யேலன்‌ ஏற்கனவே கோரப்பட்டுள்ளான்‌. 


அன்பு (தொடர்ச்ச 


ஒருவரது அயலாருக்கு விரோதமாகவோ 
அல்லது அவருக்குக்‌ கவனம்‌ செலுத்தாம 
லோ இருப்பது பண்டைய நூல்பகுதிகளின்‌ 
படி இறைவனுக்கெதிரான குற்றமாகும்‌ 
(அதி 5:18; 4:9-10). சட்டமானது இறைவனு 
டன்‌ கொள்ளும்‌ உறவுகள்‌ பற்றிய கோரிக்‌ 
வகைகளுடன்‌ மனிதரிடையிவான உறவு 
களைப்பற்றிய கோரிக்கைகளையும்‌ சேர்க்‌ 
கின்றது. இவ்வாறு “பத்து கட்டளைகளும்‌" 
யாத்‌ 20:18-1) “உடன்படிக்கை நூலும்‌" 
அமைந்துள்ளன. பின்னதில்‌ ஏழை 
களுக்கும்‌ எளியோருக்குமான கவனம்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ அதிகம்‌ உள்ளன (யாத்‌ 
22:20-26; 33:4-12). இறைவாக்கு மரபு 
முழுவதும்‌ (ஆமோ 1-2; ஏச 1:14-17, எரே 
9:2-5; எச 19:5-9; மலா 3: ஞான மரபும்‌ 
முழுவதும்‌ பழ 14:21; 1:8-19; சீரா 85:1 
ஞான 3:10-12 ஒரே கருத்தை வவியுறுத்து 
கின்றன. அக்கருத்து மற்ற மனிதருக்கு, 
குறிப்பாக மிகவும்‌ கைவிடப்பட்டோருக்‌ 
கும்‌, குறைந்த கவனத்தை ஈர்க்கக்‌ கூடிய 
வர்களுக்கும்‌, மரியாதை அளிக்காமல்‌ 
இறைவனை பிரியப்படுத்த முடியாது 
என்பதாகும்‌. மனிதரில்‌ விருப்பமில்லா 
மல்‌ இறைவனை அன்பு செய்ய முடியு 
மென எவரும்‌ நம்ப முடியாது. "அவர்‌ 
நீதியும்‌ நேர்மையாயும்‌ நடந்தார்‌... ஏழை 
யின்‌ வழக்கையும்‌ எளியவனின்‌ வழக்கை 
யும்‌ அவர்‌ தீர்த்தார்‌. இதெல்லாம்‌ செய்‌ 
வதே நம்மை அறிதல்‌ அன்றோ?” ரே 
22:15-16). இந்த இறைக்கூற்று யோசியாவை 
பற்றியதாயினும்‌ எல்லா இஸ்ராயேலுக்கும்‌ 
பொருந்தும்‌ (எரே 9:4 


இக்கடமையானது அன்பு என 
அழைக்கப்பட வேண்டுமென்பது அடிக்‌ 
கழ குறிப்பிடப்படவிலலை லேவி 19:18; 
19:34: உப 20:19). ஆயினும்‌ அன்னியருக்குக்‌ 
காட்ட வேண்டிய அன்பினைப்பற்றி 
பேசும்போது யாத்திரையின்போது யாவே 
செய்ததுபோன்று செயல்பட வேண்டிய 
கடமையின்‌ கட்டனையானது ஏற்கெனவே 
நிறுவப்படுகிறது. “ஆண்டவர்‌ அகதியை 
நேசித்து அவனுக்கு உணவும்‌ உடையும்‌ 
தந்தருளுபவருமாய்‌ இருக்கிறார்‌. நீங்‌ 
களும்‌ எகிப்து நாட்டில்‌ அந்நியராய்‌ 
இருந்தீர்கள்‌ அல்லவா? ஆகையால்‌ அகதி 
களுக்கு அன்பு செய்யுங்கள்‌” (உப 10:18-19), 


அன்பு (தொடர்ச்சி 


இதற்குரிய உந்து காரணம்‌ சாதாரண 
இயல்பான கூட்டுணர்வல்ல மாறாக 
மீட்பின்‌ வரவாறு ஆகும்‌. 


இயேசுவின்‌ வருகைக்கு முன்னா சகோ 
தர அன்பின்‌ இயல்பை யூதத்துவம்‌ ஆழப்‌ 
படுத்தியது அயலாரின்‌ அன்பில்‌ யூத திரி 
சுளும்‌ புறவின பகைவனும்‌ கூட சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்டனர்‌. இஸ்ராயேலானது 
தனது மமையப்பங்கை கொணடிருந்தா 
வம்‌ அன்பானது உலகளாவியதாயிற்று. 
“சமாதானத்தை அன்பு செய்‌”, “சமா 
தானத்ஜிற்காக ஆர்வம்‌ கொள்‌. உயிரினங்‌ 
களை அன்புசெய்து, அவற்றை சட்டத்‌ 
திற்கு நடத்திச்செல்‌” என்று இலவேல்‌ 
கூறினார்‌. அன்பானது இறை செயலை 
நீட்டிப்பது என்ற கண்டுபிடிப்பும்‌ அங்கே 
உள்ளது. “போற்றப்பட வேண்டிய பரிசுத்‌ 
தர்‌ நிர்வாணியை உடுத்துவதுபோல, துன்‌ 
புந்றவர்களைத்‌ தேற்றுவதுபோல, இறந்த 
வரை அடக்கம்‌ செய்வதுபோல, நீயும்‌ நிர்‌ 
வாணியை உடுத்து, நோயாளியை சந்தி”. 
அக்காவ முதல்‌ இறைவனுக்கும்‌ அயலா 
ருக்குமான அன்பின்‌ இரு கட்டளைகளுக்‌ 
விடையில்‌ இணைப்பை ஏற்படுத்துவது 
எளிது. ஒருநாள்‌ இயேசுவை அணுகும 
போது சட்ட வல்லுநர்‌ இதையே செய்வார்‌ 
லூக்‌ 10:26-27). 


2. புதிய ஏற்பாடு 

சகோதர அன்பானது மற்ற கட்டளை 
களுடன்‌ சமத்தவ நிலையில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளது என விசுவாசிக்குமாறு யுத்‌ 
கருத்தானது ஒருவரை நடத்திச்‌ செல்வக்‌ 
கூடுமாயின்‌ கிறிஸ்தவ காட்சியானது 
அதற்கு மையமான அதற்கு மேலாகத்‌ 
தனித்துவமிக்க நிவையை அளிக்கிறது... 


அ) இருஅன்புகள்‌: 

புதிய ஏற்பாட்டின்‌ தொடக்க முதல்‌ 
இறுதிவரை அயவாருக்கான அன்பு 
இறை அன்பினின்று பிரிக்கப்பட முடியா 
ததாகத்‌ தோன்றுகிறது. இவ்விரு கட்டளை 
களும்‌ சட்டத்தின்‌ உச்ச நிலையாகவும்‌ 
திறவுகோவாகவும்‌ உள்ளன மாற்‌ 12:28- 
33). சகோதர அன்பே அனைத்து ஒழுக்கக்‌ 
கோரிக்கைகளின்‌ நிறைவேறுதலாகும்‌ 
(கலா 5:88; 6:2: உரோ 138-9 கொலோ 
3:14). உண்மையில்‌ இது மட்டுமே ஒரே 


358 


கட்டளை (யோவா 75:12: 2 யோவா து, 
அனைத்து உயிருள்ள விசுவாசத்தின்‌ 
தனித்தன்மையுடையதும்‌ பல பருமனுடை 
யதும்‌ ஆகும்‌ (கவா 5:56.23). “கண்ணால்‌ 
கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாத 
வன்‌ தான்‌ கண்டிராத கடவுளுக்கு அன்பு 
செய்ய இயலாது.... நாம்‌ கடவுளுக்கு 
அன்பு செய்யும்‌ போது கடவுளுடைய 
மக்களுக்கும்‌ அன்பு செய்கிறோம்‌” (0 
யோவா 4:20-21; 5:3. அடிப்படையில்‌ ஒரே 
யொரு அன்பு மட்டுமே உள்ளது என்ற 
கூற்றை உயர்த்துவகென்பது இயலாதது. 


எனவே அயலாரின்‌ அன்பு என்பது 
சமயத்தைச்‌ சார்ந்தது. இது வெறும்‌ 
மனித நேயம்‌ மட்டுமல்ல. மேலும்‌ இறை 
வனுடைய அன்பே இதற்கு மாதிரியாக 
இருப்பதாலும்‌ இது சமயம்‌ சார்ந்ததாகும்‌ 
(மத்‌ 5:24-45: எபே 5:1-2.85; 1 யோவா சீம- 
12. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இறுதியாக 
இதனுடைய மூல ஆதாரமும்‌ இதற்கு 
காரணமாகும்‌. ஏனெனில்‌ இது நம்மில்‌ 
இறைவன்‌ ஆற்றும்‌ வேலையாகும்‌. ஆண்ட 
வார்‌ நமக்கு கற்பிக்காவிடின்‌ ப தெச 4:9), 
ஆவியானவர்‌ அதனை நமது இதயங்்‌ 
களில்‌ பரவச்‌ செய்யாவிடின்‌ உரோ 5:5; 
15:30). விண்ணகத்‌ தந்தையை போன்று 
நாமும்‌ எவ்வாறு இரக்கமிக்கவர்களாக 
இருப்போம்‌? லூக்‌ 6:39. இந்த அன்பு 
இறைவனிடமிருந்து வருகிறது. இறை 
வன்‌ நம்மை தமது மக்களாக ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. எனற உண்மையிலிருந்தே 
இந்த அன்பு நம்மில்‌ வாழ்வது தெரி 
கிறது 0 யோவா சீ:7). இறைவனிடமிருந்து 
வந்ததனால்‌ இந்த அன்பானது இறை 
வணிடமே திரும்பிச்செலவ்கிறது. ஏனெ 
னில்‌ மாம்‌ அனைவரும்‌ ஒன்றுபட்டு 
கிறிஸதுவின உடலை உருவாக்குகிறோம்‌ 
(உரோ 18:55-0; 1 கொரி 12:18-87). நமது 
சகோதரர்களை அன்பு செய்வதில்‌ நாம்‌ 
இறைவனையே அன்பு செய்கிறோம்‌ (மத்‌. 
25:40). இவ்வாறாக இறைவன்‌ முதவில்‌ 
நமக்கு காட்டிய அன்பிற்கு நாம்‌ பதிவ 
சிக்கலாம்‌ (1 யோவா 3:15; 4:19-20), 


ஆண்டவருடைய வருகையை எதிர்‌ 
நோக்கியுள்ள வேளையில்‌ அன்பானது 
இயேசுவின்‌ சீடர்களுடைய முக்கிய செய 
லாக உள்ளது. அதன்படியே அவர்களும்‌ 


359 


தீர்ப்பிடப்பவெர்‌ (மத்‌ 25:397-46, இயேசு 
வால்‌ விடப்பட்ட தந்‌ைத வழிச்‌ செல்வம்‌ 
இத்தகையதே: “நாம்‌ உங்களுக்கு அன்பு 
செய்தது போல நீங்களும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ அன்பு செய்யுங்கள்‌ " 
என்பதுவே இயேசு நமக்கு விட்டுச்சென்ற 
உரிமைச்‌ சொத்தாகும்‌. அிறிஸ்‌ துவினு 
டைய அன்புச்‌ செயலானது அவரது சீடர்‌ 
களுடைய செயல்களின்‌ காலமாகத்‌ 
தொடர்ந்து செயலாற்றுகிறது. இக்கட்ட 
ளையானது பழமையானதாக இருந்தா 
லும்‌, வெளிப்பாட்டின்‌ ஊற்றுகளோடு 
கொண்டுள்ள தொடர்பின்‌ காரணமாக 
பழைமையானதாக இருந்தாலும்‌ (1 
யோவா 2152-0, புதியதாக உளளது. 
உண்மையில்‌ தனது பவியின்‌ மூலமாக 
இறைவாக்கினர்‌ அறிவித்திருந்த புஜிய 
சமுதாயத்தை தோற்றுவித்ததன்‌ மூலம்‌ 
ஒரு புதிய காலகட்டத்தை இயேசு துவக்கி 
யுள்ளார்‌. புதிய இதயங்களைப்‌ படைக்கக்‌ 
கூடிய ஆவியை அவர்‌ மனிதனுக்கு அளித்‌ 
துள்ளார்‌. இவ்விரு சுட்டளைகளும்‌ ஒன்றி 
ணைக்கப்பட்டுள்ளன. ஏனெனில்‌ கிறிஸ்து 
வைப்‌ பின்செல்வோர்‌ தம்மில்‌ வெளிப்‌ 
படுத்துகின்ற அன்பின்‌ மூலமாக கிறிஸ்து 
வின்‌ அன்பு தொடர்ந்து வெளிப்படுத்தப்‌ 
படுவதே இதற்கு காரணம்‌. 
ஆ அன்பு ஒரு கொடை: 

முன்‌ கூறியதுபோல்‌ கிறிஸ்தவ அன்‌ 


பானது. சிற்ப்பாக ஒத்தமை நற்செய்தி 
யாளர்களாவும்‌ பவுலாலும்‌ எத்தகுதியும்‌ 


இல்லாத நிலையிலும்‌ எல்லா பாவ 
மனித ருடைய மீட்பிற்காகவும்‌ தமது 
மகனையே இலவசமாக அளிக்கின்ற 


இறைவனின்‌ சாயவில்‌ பார்க்கப்படுகிறது 
மாற்‌ 10:45: உரோ ௪:6-௮, எனவே இது 
எவ்விதச்‌ சகூசு அல்லது இனத்தடை 
யினையும்‌ அனுமதிக்காமல்‌ (கலா 4:25, 
எவரையும்‌ வெறுத்து ஒதுக்காமல்‌ லூக்‌ 
14:13: 7:39) யாவரையும்‌ உள்ளடக்குகிறது. 
மேலும்‌ பகைவரையும்‌ அன்பு செய்தலை 
இது கோருகிறது மத்‌ 5:48-47; லூக்‌ 
10:29-57). அன்பினைக்‌ தளர்வடையச்‌ 
செய்ய முடியாது. எல்லையற்ற மன்னிப்பி 
லும்‌ முத்‌ 19:81-88; 6:12.14-19) எதிரியை 
குறித்த செயவிலும்‌ மத்‌ 5:28-29, பொறு 
மையிலும்‌, தீமைக்கு நன்மை செய்வதிலும்‌ 


அன்பு (தொடர்ச்சி 


(உரோ 12:14-21 எபே ச:85-5:) அது 
தன்னை வெளிப்படுத்துகிறது. திருமணத்‌ 
தில்‌ கிறிஸ்துவின்‌ பவியை பினபற்றி, 
முழுமையான கொடையாக அளிக்கப்‌ 
படுவதில்‌ அது வெளிப்படுகிறது எபே 
5:258-32). அனைவருக்கும்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்ட கிறிஸ்துவுடன்‌. மனிதன்‌ 
தம்மையே துறக்கின்ற பிவி 2:1- 1] 
ஒருவருக்கொருவர்‌ அளிக்கின்ற 
அடுமைத்தனமாக அது அமைகிறது 
(கலா 5:19). தன்னுடைய “அன்பன்‌ 
பாடலில்‌” 00 கொரி 19 அன்பினுடைய 
இயல்பையும்‌ மாண்பையும்‌ பவுல்‌ வெளிப்‌ 
படுத்துகின்றார்‌. அதனுடைய அனுதின 
தேவைகளைச்‌ சிறிதும்‌ புறக்கணியாமல்‌ 
(13:4-6), அனபிலலாமல்‌ எதற்கும்‌ மதப்‌ 
பில்லை (13:1-3 என்றும்‌, மற்றும்‌ அது 
மட்டுமே எதனையும்‌ கடந்து இருக்கக்‌ 
கூடியது என்றும்‌ உறுதிப்பட அவர்‌ 
எடுத்துக்கூறுகிறார்‌. கிறிஸ்து அன்பு 
செய்ததுபோல அன்பு செய்வதன்‌ மூலம்‌ 
இறைவனுடைய முடிவில்லா உண்மையை 
நாம்‌ ஏற்கெனவே வாழ்கிறோம்‌ 013:8-13). 
அன்பினால்‌ திருச்சபையானது கட்டி 
யெழுப்பப்படுகிறது (1 கொரி 8:1: எபே 
4:26). இதன்மூலமாக மனிதன்‌ அண்டவரு 
டைய நாளுக்கு நிறைவுள்ளவனாகிறான்‌ 
(பிலி 1:9-1]. 


இ. அன்பானது ஒன்றிப்பாகும்‌:- அன்‌ 
பினுடைய உலகளாவிய நிலை மற்றும்‌ 
இலவசத்தன்மை பற்றியும்‌ யோவான்‌ 
குறிப்பிடுகிறார்‌ (யோவா 3:16; 15:18: 1 
யோவா 4:10). ஆனால்‌, ஆவியில்‌ தந்தை 
மற்றும்‌ மகனுடைய ஒன்றிப்பைப்‌ பெரிதும்‌ 
உணர்ந்தவராய்‌, ஒருவருக்கொருவர்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ கொள்ளும்‌ அன்பின்‌ 
விளைவுசுளை அவர்‌ வவியுறுத்துகிறார்‌. 
இந்த சகோதரத்துவமானது முழுமை 
யான ஒன்றிப்பாக இருக்க வேண்டும்‌. 
இதனில்‌ அன்பு மற்றும்‌ விசுவாசத்திற்‌ 
கான தனது திறமைக்கேற்ப ஒவ்வொருவ 
னும்‌ பங்கேற்கிறான்‌. இவ்வுலகில்‌ அவன்‌ 
தியோனுடைய அரசினை அன்பு செய்ம 
முடியாது 0 யோவா ₹:14-15: யோவா 17:19), 
ஆனால்‌ கிறிஸ்தவன்‌ தனது சகோதரர்‌ 
களை வலிந்து பெறும்‌, செயல்முறையான 
அன்போடு அன்பு செய்வான்‌ 0 யோவா 


அன்புச்‌ சீடர்‌ 


:ம-19. அதிலே துறவு மற்றும்‌ மரணத்‌ 
தின்‌ சட்டம்‌ தடையின்றி இயங்குகின்றன. 
அது இல்லாமல்‌ உண்மையான பலனே 
இல்லை (யோவா 12:24-25). இந்த அன்பி 
னால்‌ விசுவாசி இறைவனோடு ஒன்றித்து 
வாழ்கிறான்‌ (1 யோவா சீ:7-5:4). “நீர்‌ என்‌ 
மீது கொண்டிருந்த அன்பு அவர்‌ ளூள்‌ 
இருக்கவும்‌ நானும்‌ அவர்களுள்‌ இருக்க 
வும்‌” என்பதுவே இயேசுவின்‌ இறுதிச்‌ 
செபம்‌ அகும்‌ (யோவா 17:26). தாங்கள்‌ 
சேராத உலகின்‌ நடுவில்‌ சீடர்களால்‌ 
வாழ்கின்ற நிலையில்‌ (07:11. 15-16). இயேசு 
தந்தையால்‌ அனுப்பப்பட்டவர்‌ என்பதை 
உலகம்‌ அறிந்து கொள்வதற்குச்‌ சான்‌ 
றாக இந்த சகோதர அன்பு உள்ளது 
(17:20; “நீங்கள்‌ ஓருவர்‌ மிதொருவர்‌ அன்பு 
கொண்டி ருந்தால்‌ தான்‌ நீங்கள்‌ என்‌ சீடர்‌ 
என்பதை எல்லாரும்‌ அறிந்து கொள்‌ 
வார்கள்‌" (13:35). 


அன்புச்‌ சீடர்‌ (BELOVED DISCIPLE) 
அருளப்பர்‌ நற்செய்தியின்‌ இறுதியில்‌ 
பெயர்‌ ஒன்றும்‌ கூறப்படாமல்‌ அன்புச்‌ 
சீடர்‌ என்று மட்டுமே கூறப்பட்டுள்ள 
இயேசுவின்‌ சீடரே இவர்‌. மாற்கு 10:21- 
இல்‌ குறிப்பிடப்படும்‌ பணக்கார மனிதன்‌ 
இவராக இருக்க முடியாது. இயேசு 
அன்டு செய்ததாகக்‌ கூறப்படும்‌ அந்த 
மனிதனும்‌ இயேசுவின்‌ சீடனாகவில்லை. 


இறுதி இராவுணவின்போது இயேசு 
வின்‌ மார்பில்‌ சாய்ந்துகொண்டி ருந்த 
இச்சீடர்‌ பேதுரு கேட்டுக்கொண்டதின்‌ 
பேரில்‌ இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கப்‌ 
போவது யார்‌ எனக்கேட்கிறார்‌ என 
யோவான்‌ 13:23-ல்‌ குறிப்பிடுகிறார்‌. சிலு 
வையினடி யில்‌ 'தாம்‌ அன்பு செய்த சீடரி 
டம்‌” தன்‌ தாயை ஒப்படைக்கிறார்‌ இயேசு. 
அவரும்‌ அந்நேரம்‌ முதல்‌ அவளைத்‌ தன்‌ 


வீட்டில்‌ ஏற்றுக்கொண்டார்‌ (யோவா 
109:26-227), மரிய மத்தலேனே காவியான 
கல்லறையைப்‌ பார்த்ததும்‌ விரைந்து 


வந்து பேதுருவிடமும்‌ இயேசு அன்பு 
செய்த சீடரிடமும்‌ வந்து கூறினாள்‌. 
உடனே அவர்களிருவரும்‌ ஒடு ச்சென்ற 
பொழுது அன்புச்‌ சீடர்‌ பேதுருவுக்கு 
முன்னர்‌ ஓடினாலும்‌ பேதுருவே முதவில்‌ 
கல்லறைக்குள்‌ துழைந்தார்‌. பின்புதான்‌ 


360 


மற்ற சீடர்‌ உள்ளே நுழைந்து பார்த்து 
விசுவசித்தார்‌ 0:1-8). யோவான்‌ நற்‌ 
செய்தியின்‌ பிற்சேர்க்கையான 31-ஆம்‌ 
அதிகாரத்தில்‌ இயேசுவின்‌ அன்புச்‌ சீடர்‌ 
திபேரியாக்‌ கடற்கரையில்‌ அண்டவரை 
முதின்முதவில்‌ அடையாளம்‌ கண்டு 
கொண்டார்‌ (3:7). இதே அதிகாரத்தில்‌ 
இயேசுவின்‌ வார்த்தை தவறாகப்‌ புரிந்து 
கொள்ளப்பட்டது. “நான்‌ வரும்வரை 
இவன்‌ இப்படியே இருக்க வேண்டுமென்‌ 
பது எனது விருப்பமானால்‌ அதைப்பற்றி 
உனக்கு என்ன” என்று பேதுருவிடம்‌ 
இயேசு கூறியதை நான்‌ வரும்வரை அவன்‌ 
இறக்கமாட்டான்‌ எனக்‌ கூறியதாகப்‌ 
புரிந்நுகொண்டனர்‌. அச்சீடர்‌ இறந்து 
விட்டதாகத்‌ தோன்றுகிறது. ஆகவே “நான்‌ 
வருமளவும்‌ இவன்‌ இப்படியே இருக்க 
வேண்டும்‌ என்பது எனக்கு விருப்பமாயி 
ருந்தல்‌ உனக்கென்ன” என்று இயேசு கூறி 
னாரே அன்றி இறக்கமாட்டான்‌ என்று 
கூறவில்லை என்று விளச்கப்படுகிறது. 
யோவா 21:824-இல்‌ சில கிறிஸ்தவர்கள்‌ 
இந்தச்சீடர்‌ கூறும்‌ சாட்சியம்‌ உண்மை 
யானதே எனச்சான்று பகா்கின்றனா்‌. 


யோவான்‌ 1:41; 18:15; 19:35 ஆகிய 
மூன்றும்‌ இச்சீடரைப்‌ பற்றியே குறிப்பிடுவ 
தாகச்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. மற்ற சீடர்‌, 
பெயரிடப்படாதவர்‌ இவரே என்றும்‌, 
அவரது விலாவினின்று இரத்தமும்‌ நீரும்‌ 
வரக்‌ கண்டவர்‌ அன்புச்‌ சீடர்தான்‌ எனக்‌ 
கூறினாலும்‌ இவை நிச்சயமானதாக 
இல்லை. இவர்‌ யார்‌? இவரை அடை 
யாளம்‌ காண இருமுறைகளில்‌ ஒன்று பின்‌ 
பற்றப்படுகிறது. ஒரு சாரார்‌ இவ்வளவு 
முக்கியத்துவம்‌ பெற்றவர்‌ இயேசுவின்‌ 
சீடர்களுள்‌ ஒருவராகவே இருந்திருக்க 
வேணடும்‌. அவர்‌ பேதுருவாகவோ 
யாக்கோபுவாகவோ இருந்திருக்க 
முடியாது, ஏனெனில்‌ அவர்களிருவரும்‌ 
இவருடன்‌ வருகின்றனர்‌, எனவே யாக்‌ 
கோபுவின்‌ சகோதரரான யோவானாகத்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌ இந்த அன்புச்‌ 
சீடர்‌ என்று கருதுகின்‌ றனர்‌. யோவான்‌ 
நற்செய்தியைப்‌ போலவே லூக்‌ 28:8: 
அ.ப.4:3; 8:14-இல்‌ பேதுருவும்‌ யோவானும்‌ 
இணைந்தே வருகின்றனர்‌. இதுவும்‌ 
யோவான்‌ தான்‌ அன்புச்சீடர்‌ என்பதைக்‌ 


201 


குறித்துக்காட்டுகிறது. யோவா 81:42 
திபேரியாக்‌ கடற்கரையில்‌ செபதேயுவின்‌ 
மக்கள்‌ இருந்தனர்‌ என்றும்‌, 21:7 அன்புச்‌ 
சீடரும்‌ அங்கு இருந்தார்‌ எனவும்‌ குறிப்பி 
டுவதால்‌ இவ்வன்புச்‌ சீடர்‌ நிச்சயமாக 
யோவானாகத்தான்‌ இருக்க வேண்டு 
மென்பதற்குப்‌ புறச்சான்றாக இது அமை 
கிறது. பழைய திருச்சபை மரபு அன்புச்‌ 
சீடர்‌ யோவான்தான்‌ என வலியுறுத்திக்‌ 
கூறுகிறது. ஆகவே புறச்சான்றுகள்‌. 
யோவான்தான்‌ இயேசுவால்‌ அன்பு செய்‌ 
யப்பட்ட சீடர்‌ என்ற கருத்துக்கு பெரிதும்‌ 
ஆதரவு தரும்‌ வாதமாக அமைகின்றன. 


மற்றொரு அணுகுமுறை யோவானின்‌ 
நற்செய்தியை ஆராய்ந்து அது அன்பு 
செய்யப்பட்ட சீடரை அடையாளம்‌ காட்டு 
கிறதா என்று காண முயவுதவாகும்‌. 
யோவானின்‌ பெயர்‌ அவரது நற்செய்தி 
யில்‌ வரவில்லை என்பதற்காக அன்புச்‌ 
சீடர்‌ யோவானாகத்தான்‌ இருக்க வேண்டு 
மென்பதிவ்வை. இந்நற்செய்தியின்‌ அகச்‌ 
சான்றுகளை அடிப்படையாகக்‌ கொண்ட 
மூன்று கருத்துக்கள்‌ கவனிக்கத்தக்கவை 
யாகும்‌. 


௮) இயேசுவைப்‌ பின்பற்றும்‌ உண்மை 
யான சீடர்‌ எப்படி இருக்கவேண்டுமென்‌ 
பதே அன்புச்‌ சீடர்‌ என்ற பெயரில்‌ 
காட்டப்பட்டுள்ளது. அது ஒரு இவட்சியச்‌ 
சீடன்‌ பாத்திரம்‌. அதை வைத்து அன்புச்‌ 
சீடர்‌ என்று தனி மணிதரைக்‌ குறிப்பது, 
தேடுவது தவறு என்கின்றனர்‌. 


ஆ) அன்புச்‌ சீடர்‌ எருசலேமைச்‌ 
சோர்ந்த ஒரு குருவின்‌ குடும்பத்தாராக 
வோ அல்லது தொடர்புடையவராகவோ 
இருக்க வேண்டும்‌. இக்கருத்து யோவா. 
18:15 அன்பு செய்யப்பட்டச்‌ சீடரைக்‌ குறிக்‌ 
கிறது என்று ஏற்றுக்கொள்ளும்‌. இவர்‌ 
உயிர்ப்பிற்குப்பின்‌ வரும்‌ பிற்சேர்க்கை 
பகுதியைத்‌ தவிர மற்றபடி, எருசலேமில்‌ 
மட்டும்தான்‌ தோன்றுகிறார்‌. நற்செய்தி 
யைக்‌ கூட எருசலேமை மையமாகக்‌ 
கொண்டுள்ள இந்நற்செய்தியின்‌ அசிரியர்‌ 
அலவ்லது அடிப்படை சாட்சி ஒரு 
கலிலேயே மீன்‌ பிடிப்பவராக இருந்தால்‌ 
எருசலேமை மையமாக வைப்பதை 


அன்புச்‌ சீடர்‌ (தொடர்ச்ச) 
விளக்குவது கடினம்‌. இவர்‌ பெரிய 
குருவை அணுக முடி கிறது. 


போலிகிரேத்தஸ்‌ என்ற ஏதெசாவின்‌ 
அயர்‌ யோவான்‌ குருக்கள்‌ அணியும்‌ 
மார்புத்‌ தகட்டை அணிந்து இருந்ததைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இது 18:15-ஐ அடிப்படை 
யாகக்‌ கொண்டதாக இருக்கலாம்‌. அன்பு 
செய்யப்பட்ட சீடர்‌ குருகுவத்தைச்‌ சேர்ந்த 
வர்‌ என்ற கருத்தைப்‌ பிரதிபவிக்கலாம்‌. 


இ) அன்புச்‌ சீடர்‌ இலாசர்தான்‌ என்ற 
கருத்தும்‌ உண்டு; ஏனேனில்‌ இயேசு 
இவரை அன்பு செய்வதை வவியுறுத்துவ 
தாக யோவா [11:3.5. 11.36-ம்‌ இயேசுவுடன்‌ 
இலாசர்‌ உணவைப்‌ பகிர்ந்து கொள்வ 
தாக 12:4-உம்‌ கூறுகின்றன. பின்பு. 
13:23-இல்‌ அன்புச்‌ சீடர்‌ இயேசுவோடு 
உணவைப்‌ பகிர்ந்து கொள்வதாகக்‌ கூறு 
கிறது. இலாசர்‌ எருசலேமுக்கு அருகே 
பெத்தானியாவில்‌ வசிப்பதாக கூறப்படு 
கிறது. மேலும்‌ இது கல்வாரிக்கு அருகில்‌ 
இருப்பதால்‌ இயேசுவின்‌ தாயை விரை 
வில்‌ தன்‌ வீட்டுக்கு அழைத்துச்‌ செல்ல 
முடியும்‌. மேலும்‌ இயேசுவால்‌ உயிர்ப்பிக்‌ 
கப்பட்ட இலாசரால்‌ உயிர்த்த இயேசுவை 
அடையாளம்‌ கண்டுகொள்வதும்‌, அவரில்‌ 
அவரால்‌ மட்டுமே வாழ்வு உண்டு என்று 
சான்று பகர்வதும்‌ எளிது, பொருத்தமூ 
டையது. ஆனால்‌ நற்செய்தியை இவாசர்‌ 
எழுதினார்‌ என்று ஒப்புக்கொண்டால்‌ 
அது அவர்‌ முக்கிய சீடர்கள்‌ கூட்டத்திற்கு 
வெளியே உள்ளவர்‌ என்று கருதப்படும்‌ 
போது உண்டாகும்‌ ஒற்றுமையின்மையை 
நீக்கி, நற்செய்திக்கு அந்த ஒற்றுமையை 
அளிக்கிறது. அதே நேரத்தில்‌ இலாசர்‌, 
இறந்து உயிர்த்தது உண்மை என்பதால்‌ 
அவர்‌ மீண்டும்‌ இறக்கமாட்டார்‌ என்ற 
வதந்தி எளிதாக எழுந்திருக்கக்கூவெதாக 
உள்ளது. 


அகச்‌ சான்றுகள்‌ இலாசர்தான்‌ 
அன்புச்‌ சீடர்‌ எனவும்‌, புறச்‌ சான்றுகள்‌ 
செபதேயுவின்‌ மகனான யோவான்தான்‌ 
அன்புச்‌ சீடர்‌ எனவும்‌ உறுதிப்படுத்து 
கின்றன. அனால்‌ இலாசர்‌ ஒரு உருவக, 
உவமைப்‌ படைப்பே, ஒரு தனி ஆன்‌ 
அல்வ என்ற கருத்தும்‌ உணடு (ரக்‌ 16:3]. 
இது இலாசர்‌ ஒரு உணமையான அள்‌ 


அன்பு பெறாதவன்‌ 


என்று நற்செய்திச்‌ சுட்டிக்காட்டு வதை 
எண்பிக்கவில்லை. அன்புச்‌ சீடர்‌ என்று 
நற்செய்தியின்‌ மூலப்பிரதியில்‌ பெயர்‌ 
குறிப்பிடப்படாத அவர்‌, பின்னா்‌ 
யோவான்‌ என்ற பெயருடைய ஒரு தலைவ 
ரோடு தொடர்பபடுத்தப்பட்டு பின்னர்‌ 
அது சீடர்களில்‌ ஒருவரான அப்போஸ்‌ 
தவர்‌ யோவானைக்‌ குறித்திருக்கலாம்‌; 
யோவா 21:24 இந்த வளர்ச்சியின்‌ ஒரு 
கூட்டத்தைப்‌ பிரதிபவிக்கலாம்‌. அனால்‌ 
உறுதியாக அறுதியிட்டு "அன்புச்‌ சீடர்‌: 
யார்‌ என்று கூறமுடியாது. 
அன்பு பெறாதவள்‌ 

இது ஒசேயின்‌ இரண்டாவது குழந்தை 
யாகிய மகளுக்கு அளிக்கப்பட்ட அடை 
யாளப்‌ பெயராகும்‌: ஆண்டவர்‌ இஸ்ராயேல்‌ 
வீட்டை இணி ஒருபோதும்‌ மன்னிக்க மாட்‌ 
டார்‌ என்பதை குறிப்பிடுகின்றது டுசே 1:0. 
உடன்படிக்கையானது பின்னர்‌ மீண்டும்‌ 
அமைக்கப்படும்போது, இறைவன்‌ மீண்‌ 
டும்‌ இஸ்ராயேல்‌ மீது “அன்பு கூறுவார்‌" 
(2:22), 


அன்பு விரு த்தூ (APE) 

அகபே என்ற கிரேக்கச்‌ சொல்‌, 
அதன்‌ அடிப்படைப்‌ பொருளில்‌ அன்பு 
செய்யப்பட்டவரின்‌ நலனுக்காக எதையும்‌ 
செய்யும்‌ இறைத்‌ தன்மையுடைய தன்னல 
மற்ற அன்பைக்‌ குறித்தது. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ இது கலைச்சொல்வாக அன்பு 
விருந்தைக்‌ குறிக்கிறது. இந்த விருந்துகள்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்குள்ளே சமயத்‌ 
தோழமையை வளர்க்கவும்‌ குறிப்பாசுக்‌ 
கிறிஸ்தவச்‌ சமூகத்திவிருந்து ஏழைகள்‌, 
அநாதைகள்‌, விதவைகளுக்கு அன்பு 
செய்யவும்‌ பயன்பட்டன. இது கிறிஸ்தவம்‌ 
தோன்றிய காலத்திவிருந்து அதாவது 
இயேசு தம்‌ சீடர்களோடு உண்ட காலத்தி 
விருந்து வழக்கத்தில்‌ இருந்து அல்லது 


அவர்‌ பெருங்கூட்டத்தினருக்கு உணவ 
ளித்த பணி நிகழ்ச்சிகளிவிருந்து மாற்‌ 
6:34--44:; 8:1-9 வரலாம்‌. இதற்கு ௮.ப. 


2:42. 46: 5:1-2-ல்‌ சான்றுகளைக்‌ காண்கி 
றோம்‌. இவற்றில்‌ குறிக்கப்படுவது அன்பு 
விருந்தா, அல்லது ஆண்டவரின்‌ இரா 
வுணவா என்ற சந்தேகம்‌ நிலவுகிறது 
(3 கொரி 11:20; ௮.ப. 20:1) 


362 


இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
ஆதிக்கிறிஸ்தவர்களுக்கு அன்பு விருந்தை 
பற்றிய சில அறிவுரைகள்‌ திதாக்கே என்ற 
ஆதி கிறிஸ்தவர்களின்‌ சட்ட நூவில்‌ 9-10 
அதிகாரங்களில்‌ கூறப்பட்டுள்ளன . அந்தி 
யோக்கிய நகர இன்னாசியாரும்‌ இதைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறார்‌. பித்துனியாவில்‌ கி.பி. 
ல்‌ ஆளுநராம்‌ இருந்த சிறிய பிளினி 
என்பவர்‌ கிறிஸ்தவர்கள்‌ உண்ட அன்பு 
விருந்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகுதி 
யில்‌ இந்த அன்புவிருந்து ஆண்டவர்‌ 
இரவு உணவு அல்லது நற்கருணை என்ற 
திருவருட்சாதனச்‌ சடங்கின்‌ தொடர்பி 
விருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட்டது. 
இது பிற்பகவில்‌ அவ்வது மாலை வேளை 
யில்‌ நடைபெற்றது. இந்த வேறுபட்ட 
பொருளில்‌ யூதா 12-இல்‌ ஒன்றில்தான்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
அலெக்சாந்திரியா நகர கிளமென்தும்‌ 
இதற்குச்‌ சான்று பகர்கிறார்‌. 


இவ்வாறு அன்பு விருந்து உண்ணும்‌ 
பழக்கம்‌ யுத குடும்பங்களில்‌ திருவிழா 
நாட்களில்‌ கூட, உண்ணும்‌ பழக்கத்தி 
விருந்து தோன்றியது. யூத சட்ட ஒழுங்கு 
முறை நூல்களான மிஸ்னா, தால்மூது 
ஆகியவற்றில்‌ குடும்பங்களில்‌ விருந்தை 
எப்படி உண்ணவேண்டும்‌ என்று கூறப்‌ 
பட்டுள்ளது. ஒரு குடும்பமோ அல்லது 
நண்பர்களின்‌ கூட்டமோ சூரியன்‌ மறைவ 
தற்கு மூன்‌ அந்த வீட்டில்‌ கூடும்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ரசம்‌ பருகியபின்‌ 
உணவு அரம்பமாகும்‌. முதவில்‌ அந்த 
குழுவின்‌ தலைவர்‌ உணவை அசீர்வதித்து 
கடவுளுக்கு நன்றி கூறி ரொட்டி யைப்பிட்டு 
எல்லோருக்கும்‌ அளிப்பார்‌. உணவின்‌ 
போது சமய போதனைகள்‌ பற்றியே 
பேசப்படும்‌. உணவு முடிந்தபின்‌ கைகள்‌ 
கழுவியபின்‌ தலைவர்‌ இறைவனுக்கு 
நன்றி கூறுவார்‌. அது ஒய்வு நாளாகவோ 
அல்லது விழாவாகவோ இருந்தால்‌ 
திராட்சை ரசம்‌ உள்ள கிண்ணம்‌ ஆசீர்வ 
திக்கப்படும்‌. இதையே அசீர்களின்‌ 
கிண்ணம்‌ என்றனர்‌ ( கொரி 10:16). இறை 
வனின்‌ அரசு வருவதையும்‌, அவர்‌ சித்தம்‌ 
நிறைவேறுவதையும்‌ இது சிறப்பாக 


363 


நினைவு கூறும்‌. பிற்காலத்தில்‌ செபக்கூட 
வழிபாட்டின்‌ முடிவில்‌ இவ்வுணவுச்‌ 
சடங்கு அமைந்ததால்‌ உணவிற்கு முன்ன 
மே கிண்ணம்‌ ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்‌ 
பழக்கம்‌ யுதர்களின்‌ சமுதாய வாழ்விற்கு 
அடிப்படையாக விளங்கிற்று. இது எஸ்‌ 
மஸேணியர்கள்‌ சமூகத்திலும்‌ வழக்கத்தில்‌ 
இருந்த ஒர்‌ சடங்காகும்‌. இது கும்ரான்‌ 
சுவடி களிவிருந்து தெரியவருகிறது. இந்த 
எஸ்ஸேனியா்கள்‌ சட்டத்தைப்‌ படிக்க, 
ஆலோசனை கேட்க, வழிபாட்டுக்குக்‌ 
கூடும்‌ வேளைகளில்‌ அதன்‌ தலைவா்‌ 


மேசைக்கு வந்து அதன்மேல்‌ உள்ள 
ரொட்டி யையும்‌, ரசத்தையும்‌ ஆசீர்‌ 
வகுப்பார்‌. 

பிலோ என்பவரும்‌, அலெக்சாந்‌ 


திரியா நகரில்‌ உள்ள ஓர்‌ யுத பிரிவினர்‌ 
மாலைவேளையிலே இவ்வாறு கூடினர்‌ 
என்று கூறுகிறார்‌. அப்பிரிவின்‌ தலைவ 
ரோடு சேர்ந்து புகழ்பாடல்கள்‌ பாடிய 
பின்‌ உப்புக்கலந்த புளித்த அப்பங்கள்‌ 
மேசைக்கு கொண்டுவரப்படும்‌. இரவுண 
வை உண்டபின்‌ விடியும்வரை பாடிக்‌ 
கொண்டும்‌ ஆடிக்கொண்டும்‌ இருப்பர்‌. 
இறுதியாக செபித்தபின்‌ கலைந்து 
செல்வர்‌. அதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஒன்று 
கூடினர்‌ என்று அப்போஸ்தலர்‌ பணி 
யிலும்‌, பவுவின்‌ திருமுகங்களிலும்‌ கூறப்‌ 
பட்டிருப்பது மேற்கூறப்பட்ட பழக்கங்‌ 
களோடு ஒத்துள்ளதாகவே காணப்படு 
கிறது. இவ்வாறு உண்ணக்கூடும்போது, 
போதித்தல்‌, இறைவாக்குரைத்தல்‌, பல 
மொழிகளில்‌ பேசுதல்‌ ஆகிய பணிகளும்‌ 
நடந்தன (0 கொரி 12:10. இறை பாடல்‌ 
களும்‌ பாடப்பட்டன (கொலோ 3:16-77; 
எபே 5:19-20; 1 கொரி 14:10. இவ்வாறு 
உண்ணும்‌ பழக்கத்தோடு ஏழைகளுக்கும்‌ 
விதவைகளுக்கும்‌ உதவ நன்கொடை 
வழங்கும்‌ பழக்கமும்‌ கிறிஸ்தவர்களி 
டையே காணப்பட்டது (அ.ப, 6:3: 1 கொரி. 
1:20. அிறிஸ்தவர்களுக்கான அன்பு 
உணவு ஒழங்கு முறைபற்றி பழங்கால 
கிறிஸ்தவ சட்ட நாலான திதாக்கேயில்‌ 
கூறப்பட்டுள்ளது. இதன்படி, நன்றி கூறி 
ஆசீர்வதிக்கப்பட்ட கிண்ணமும்‌, அப்ப 
முமே நற்கருணை எனப்பட்டது. இதைத்‌ 
திருமுழுக்கு பெற்றவர்‌ மட்டுமே உட்‌ 


அன்பு விருந்து 


கொள்ள வேண்டும்‌. இந்த உணவிற்குப்‌ 
பின்‌ நன்றி கூறியபின்‌ கடவுளின்‌ அரசின்‌ 
வருகைக்காக மன்றாடப்பட்டது. இதிலே 
ஆண்டவரின்‌ பாடுகள்‌, மரணம்‌ பற்றி 
சிந்திக்கும்‌ பகுதி இல்லை. இதில்‌ 
கூறப்பட்டுள்ள ஒழுங்குகள்‌ பொதுமக்க 
சக்கானவை. அதிகாரம்‌ 1415-ல்‌ அயர்‌ 
திருத்தொண்டருக்கான ஞாயிறு தற்‌ 
கருணை வழிபாட்டைப்‌ பற்றிக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. இந்த திதாக்கேயில்‌ காணப்‌ 
படும்‌ குறிப்புகள்‌ அன்பு விருந்து, நற்‌ 
கருணை விருந்து இரண்டும்‌ கலந்த 
சடங்கிற்கான ஒழுங்குகளாகத்‌ தெரிகிறது. 


இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
தான்‌ (பதெர்துல்வியனின்‌ நாவில்‌) அன்பு 
விருந்து நற்கருணை வழிபாட்டி விருந்து 
வேறுபடுத்தப்பட்டபின்‌ அதுபற்றிய தனித்‌ 
தனி குறிப்புகள்‌ தெர்துல்வியனின்‌ காப்‌ 
புரை நாவில்‌ காணப்படுகின்றன. இப்போ 
வித்தஸ்‌ என்பவரின்‌ நூலும்‌ இதுபற்றிக்‌ 
கூறுகிறது. இதிலே இந்தப்‌ பழக்கம்‌ 
மேலே கூறப்பட்ட யூதப்‌ பழக்கத்திவிருந்து 
எவ்வாறு தோன்றியது எனக்கூறப்‌ 
பட்டுள்ளது. இப்போவித்தஸ்‌ என்பவரின்‌ 
குறிப்பில்‌, விருந்துண்ண வந்த விருந்தி 
னர்‌ சில ரொட்டித்‌ துண்டுகளைத்‌ தங்க 
னோடு வீட்டிற்கு எடுத்துச்செல்லலாம்‌ 
என்றும்‌, விதவைகளுக்கென தனிப்பகுதி 
உணவு ஒதுக்கப்பட்டது எனவும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ மற்றொரு 
சிறப்பு அன்பு விருந்து வடிவம்‌ தோன்றி 
யது. ஆண்டுதோறும்‌ இறந்தோரை 
நினைவு கூறும்‌ முறையில்‌ அன்பு விருந்து 
நடைபெற்றது. இது புறமதப்பழக்கங்களி 
விருந்து தோன்றியிருக்கலாம்‌. உரோமை 
தகரிலே மிகவும்‌ பழமையான கல்லறை 
ஒன்‌ றில்‌ (பிரிஸ் கிலா, தொமித்திலா 
ஆகிய புனிதைகளின்‌ கல்லறை அதன்‌ 
அருகே உண்ணுவதற்கு வசதியாக 
இருக்கைகள்‌ பொருத்தப்பட்ட கூடங்கள்‌ 
காணப்படுகின்றன. பழங்காலக்‌ கிறிஸ்‌ 
தவ சித்திரங்களிலும்‌ இவ்வாறான 
விருந்து நடப்பது தெளிவாகத்‌ தட்டப்‌ 
பட்டுள்ளது (காண்க, புதிய ஏற்பாட்டில்‌ 
கிறிஸ்தவ வழிபாடு, கலை) 


அன்னம்‌ 


அன்னம்‌ (SWAN) 


அன்னப்‌ பறவையைத்‌ தீட்பான பறவை 
களோடு சேர்ப்பதற்கு எந்த வகையான 
வெளிப்படையான காரணமும்‌ இல்லை 
(லேவ! 1:18; உப 14:16). அன்னப்‌ பறவை 
திரிஸ்த்ராம்‌ என்பவரால்‌ மிகவும்‌ அரி 
தான பறவை என்று கூறப்படுகின்றது. 
இவையும்‌ இன்னும்‌ பல அதாரங்களும்‌ 
"அன்னம்‌ என்பது புரியாத எபிரேயச்‌ 
சொல்வின்‌ மொழி பெயர்ப்பு என்று 
காட்டுகின்றன. 


அண்னா (ANNA - அருள்‌, கிருபை) 


1. தோபித்தின மனைவி. தோபியா 
வின்‌ காய்‌ (தோபி 1:9.2). தோபிக்‌ குருட 
னாய்‌ இருந்தபோது தனக்காகவும்‌ தன்‌ 
கணவனுக்காகவும்‌ உழைத்துப்‌ பொருள்‌ 
தேடி யவள்‌ (2:10. 


ச. அசேர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த பானு 
வேவின்‌ மகளாகிய இவன்‌ வயதில்‌ 
முதிர்ந்த ஓர்‌ இறைவாக்கினி லூக்‌ 2:39). 
நீண்ட நாட்களாக விதவையாக இருந்த 
வள்‌. ஆலயத்தில்‌, நோன்பாலும்‌ செபத்தா 
வும்‌ அல்லும்‌ பகலும்‌ பணிபுரிந்தவன்‌. 
இயேசு ஆலயத்தில்‌ காணிக்கையாக 
ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டபோது இவள்‌ 
அங்கு வந்து கடவுளைப்‌ புகழ்ந்து, எருச 
லேமின்‌ விடுதலையை எதிர்பார்த்திருந்த 
அனைவருக்கும்‌ குழந்தையைப்‌ பற்றி 
எடுத்துரைத்தான்‌ (2:07-3ு. 


3. இயேசுவுக்குப்‌ பாட்டியும்‌ மரியாளுக்‌ 
குத்‌ தாயுமான இவள்‌ யாக்கோபின்‌ மூல 
நற்செய்தி என்ற நூலில்‌ குறிக்கப்படுகி 
றான்‌. இவளின்‌ கணவன்‌ யோவாக்கின்‌ 
என அழைக்கப்படுகிறார்‌. நீண்ட நாட்க 
ளாக குழந்தைப்பேறு இல்லாமல்‌, இறை 
வனை மன்றாடித்‌ தனது முதிர்ந்த 
வயதில்‌ குழந்தையைப்‌ பெற்றதால்‌ 
அதைக்‌ கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்தாள்‌. 
பலவிதத்தில்‌, இவன்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
சாமுவேலின்‌ தாயான அன்னாவை 
ஒத்திருக்கிறான்‌. 
அன்னா (HANNA - அருண 
ஊரைச்‌ சேர்ந்த 
சாமுவே 


இவர்‌ எப்பிராயிம்‌ 
எல்கானாவின்‌ மனைவியும்‌, 


364 


வின்‌ தாயமாவாள்‌ (1 சாமு 1:8-20], பல 
வருடங்களாக இவள்‌ ஒரு மலடியாக 
இருந்தாள்‌. ஒருமுறை சீபலாவில்‌ உள்ள 
புனித இடத்திற்குச்‌ சென்றபோது, 
அவளுக்கு ஓர்‌ ஆண்‌ குழந்தை பிறந்தால்‌ 
அவனை வாழ்நாள்‌ முழுவதும்‌ ஆண்ட 
வனுக்கு ஒப்புக்கொடுப்பதாகப்‌ பொருத்‌ 
தனை செய்துகொண்டான்‌ ( சாமு 1110. 
இதன்‌ பிறகு அவளுக்கு சாமு வேல்‌ பிறந்‌ 
தார்‌. உடனே “இவன்‌ வாழ்‌ நாளெல்லாம்‌ 
அண்டவருக்குச்‌ சாந்தமாயிருப்பான்‌ ” 
என்று சொல்லி சிலோவில்‌ உள்ள புனித 
இடத்தில்‌ அண்டவருக்குப்‌ பணிவிடை 
புரிய தன்‌ மகனை அர்ப்பணித்தாள்‌ (0 
சாமு 1:84-2). இதன்‌ பிறகு அன்னா 
வுக்குப்‌ புதல்வரும்‌ புதல்வியரும்‌ பிறந்த 
னர்‌ 4 சாமு 2:2). 1 சாமு 8:1-0 இல்‌ 
அன்னா வேண்டிக்கொண்ட செபமாகக்‌ 
குறிப்பிடப்பட்டி ருப்பது வேறோரு சூழ்‌ 
நிலையிருந்து எடுக்கப்பட்டதாகத்‌ தெரி 
கிற்து. 


அன்னாசு மம-ஆஅண்டவர்‌ அருள்‌ 
உடையவர்‌) 


ஒரு யுக பெரிய குரு. சேத்து எனபவ 
ரின்‌ மகன்‌. இவர்‌, சீரியாவின்‌ அளுநன்‌ 
கிரேணியாவால்‌ கி.பி. 6 அல்லது 7 -இல்‌ 
நியமிக்கப்பட்டு, வவேரியஸ்‌ கிராதுசாலவ்‌ 
கி.பி. 15-இல்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்‌ 
பட்டவர்‌. ஆயினும்‌ அவருடைய பெரும்‌ 
செல்வத்தின்‌ விளைவாக, பதவி இழந்த 
பின்னும்‌ தலைமைக்குரு கயாபாவின்‌ 
மாமனாகவும்‌ இருந்ததாலும்‌ (யோவா 
18:19 செல்வாக்குக்‌ கொண்டி ருந்தார்‌ 
இவருடைய தொடர்ந்த செல்வாக்குக்கு 
புதிய ஏற்பாட்டில்‌ போதிய சான்றுகள்‌ 
உள்ளன. திருமுழுக்கு யோவானின்‌ பணி 
யின்‌ தொடக்கத்தில்‌ 'அன்னாசு, கயாபா 
தலைமைக்‌ குருக்களாக இருக்க” லூக்‌ 3:3 
என்று குறிச்கப்படுகிறது. இயேசுவில்‌ 
பாடுகளின்‌ வரலாற்றில்‌, இயேசு பெரிய 
குரு கயாபாவிடம்‌ கொண்டுபோகப்படு 
முன்‌, அன்னாசிடம்‌ கொண்டு வரப்படு 
கிறார்‌ யோவா 18:13.84. பேதுரு, யோ 
வான்‌ விசாரணையிலும்‌ இவர்‌ பங்கெடுக்‌ 
கிறார்‌ (அ.ப. 4:6. யோவா 18:10.22-இல 
குறிக்கப்படும்‌ தலைமைக்‌ குரு அன்னா 
சாக இருக்கலாம்‌, ஏனெனில்‌ யுத சட்டப்‌ 


365 


படி இவர்தான்‌ இந்தப்‌ பதவியின்‌ அதி 
காரப்‌ பூர்வமானவராக இன்னும்‌ கருதப்‌ 
பட்டி ருக்கலாம்‌. 


இவருடைய மருமகன்‌ கயாபாவைப்‌ 


போல்‌ இவருடைய தந்து புதல்வர்களும்‌ 
தலைமைக்‌ குருவாக இருந்துள்ளனர்‌. 


அனண்ணியண்‌-( 80 FOREIGNER, எங்கப்‌. SOJOURNER } 

விவிலியத்தில்‌ அன்னி௰ன்‌ என்னும்‌ 
சொல்‌ ஒரு கூட்டத்தை சாராதவனைக்‌ 
குறிக்கும்‌. குல முஜியவர்‌ வழிவந்த முற்‌ 
கால யுத சமுதாயத்தில்‌ எந்த ஒரு குலத்‌ 
தையும்‌ சாராதவன்‌ அன்னியன்‌ என்று 
அழைக்கப்பட்டான்‌. யுதர்கள்‌ கானான்‌ 
நாட்டில்‌ குடியேறி அரசாட்சி நிலவிய 
போது, அன்னியன்‌ என்ற சொல்‌ இஸ்ரா 
யேல்‌ அல்வாத ஒருவரைக்‌ குறித்தது. 
எல்லா சமூகங்களிலும்‌, அன்னியன்‌ 
ஓரளவு சந்தேகத்துடன்‌ நோக்கப்பட்டான்‌. 
முற்கால யூதரிடையே இந்த அன்னியன்‌ 
ஒரு எதிரியாகவே கருதப்பட்டான்‌. 
ஆனால்‌ அவன்‌ இஸ்ராயேல்‌ மக்களிடம்‌ 
விருந்தினராக வரும்போது அவன்‌ உப 
சரிக்கப்படவேண்டும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 


கொள்கை அளவில்‌ அன்னியரிடம்‌ 
பகைமையும்‌, செயல்முறையில்‌ தோழமை 
யும்‌ அவனை எற்றுக்கொள்ளுதலும்‌ 


சேர்ந்த முரண்பாடு காணப்படுகிறது. 


£அன்னியன்‌' எனக்‌ கருதப்படுபவர்‌ 
களுக்கும்‌ இஸ்ராயேல்‌ மக்களுக்குமி 
டையே நெருங்கிய தொடர்பு இருந்தது. 
ஆனால்‌ அவர்களிடையே கொள்கையள 
வில்‌ நிவவி வந்த பகைமை உப 7:1-7; 9:1-5; 


13:1-5 அகிய பகுதிகளில்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றது. இவற்றில்‌ இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌ கானானியர்களை அழிக்க 


வேண்டும்‌ என்று கூறப்படுகிறது. ஆனால்‌ 
அப்படி நடந்ததாக வரலாற்றில்‌ எந்த 
ஆதாரமும்‌ இல்லை. இது வெறும்‌ 
கொள்கையளவில்‌ இஸ்ராயேலர்களுக்கும்‌ 
அண்டை இனத்தவருக்குமிடையே நிலவிய 
மத வேறுபாட்டைக்‌ குறித்தது. யுதர்கள்‌. 
புறவினத்தாரின்‌ மத கோட்பாட்டையும்‌, 
பழக்க வழக்கங்களையும்‌, பின்பற்றுவ 
தையே உபஆகமப்‌ போதகம்‌ மிகப்‌ பெரிய 


அன்னியன்‌ 


ஆபத்தாக கருதியது. புறவினத்தாருக்கும்‌ 
யுதருக்குமிடையே தேவைக்கு அதிகமான 
தொடர்பு மறுக்கப்பட்டது. 


யுதரிடையே, 'அன்னியன்‌' என்னும்‌ 
சொல்‌ புறவினத்தாரையும்‌ பொய்த்‌ தேவர்‌ 
களை வழிபடுபவர்களையும்‌ குறித்தது 
(2 மக்‌ 10:2.5). விவிலியத்தின்‌ சில பகுதிகள்‌ 
அன்னியர்களைச்‌ சபித்து, அவர்கள்‌ 
அழிவை முன்னுமைக்கின்றன எச 13-23; 
எரே 46-51; ஏச 89-52. இவற்றை நம்மால்‌ 
புரிந்துகொள்வது கடினம்‌. இந்தப்‌ பகுதி 
கள்‌, புறவினத்தார்‌ யாவேயை எல்லாம்‌ 
வல்லவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு 
அடிபணிய வேண்டும்‌ என்னும்‌ கருத்தை 
அடிப்படையாக கொண்டுள்ளன. அப்ப 
|ிச்செய்ய மறுத்தால்‌, அவர்கள்‌ முழுவ 
தும்‌ அழிக்கப்படவேண்டும்‌. உப அகம 
மரபு புறவினத்தாருடன்‌ திருமணம்‌ செய்‌ 
வதை தடை செய்தது. இது பிற்காலத்தில்‌ 
தோன்றியதாகத்‌ தெரிகிறது. பழைய 
ஏற்பாட்டில்‌ இஸ்ராயேலருக்கும்‌ அன்னி 
யார்களுக்கும்‌ நடந்த திருமணங்கள்‌ பல 
கூறப்படுகின்‌ றன . 


அன்னியன்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
நடுவே தற்காலிக விருந்தினராகவோ 
அல்லது நிரந்தரமாகவேோ வாழலாம்‌. 
இஸ்ராயேவரின்‌ சட்டம்‌ அன்னியருக்கு 
உரிமையையும்‌, கடமையையும்‌ கொடுத்து, 
அவரை அன்பு செய்யும்படியும்‌, துன்‌ 
புறுத்தாமல்‌ இருக்கும்படியும்‌ கூறுகின்‌ 
றது. (உப 10:18: 14:29: யாத்‌ 22:20; 33:9). 
இவையும்‌ சங்‌94:6-உம்‌ அன்னியர்‌ அடிக்‌ 
கழு துன்புறுத்தப்பட்டனர்‌ எனறு காட்டு 
கிறது. இஸ்ராயேல்‌ மக்களைப்போன்றே 
அன்னியருக்கும்‌ சம உரிமை வழங்கப்‌ 
பட்டது (உப 1:16). கொலைக்‌ குற்றத்திற்கு 
அடைக்கவம்‌ புக உரிமையுண்டு எண. 
35:15; யோசு 20:9). சவுவிடமிருந்து தப்பித்து 
ஓடும்படி தாவீது தன்‌ வீட்டாரை 
அனுப்பிய போது அவர்கள்‌ மோவாபு 
அரசரிடம்‌ தஞ்சம்‌ புகுந்தனர்‌ ம சாமு 


22:9. அன்னியர்‌ இராணுவத்தில்‌ பணி 
புரிய வேண்டிய அவசியம்‌ இல்லை. 
ஆனால்‌ கலிக்குப்‌ போர்‌ வீரனாக 


இருக்கலாம்‌ ப சாமு 273 தொ; 29:1 தொ; 2 
சாமு 15:19). அனால்‌ மற்ற விவிலியப்‌ 


366 


பகுதிகளில்‌ அவர்கள்‌ நிலச்சொந்தக்‌ 
காரர்களாக இருக்கலாம்‌ என்று கூறப்‌ 
படுகிறது. தன்‌ குடும்பத்தாரைப்‌ புதைக்க 
ஆபிரகாம்‌ ஒரு நிலத்தை வாங்கியபோது 
நிலத்தை வாங்‌ கும்‌ உரிமை, சபையால்‌ 
வழங்கப்பட்டது (அது 24:24 தொ). தெவோ 
என்பவர்‌ முற்காலத்தில்‌ யூத சமுதாயத்‌ 
தில்‌ அன்னியர்கள்‌ நிலச்‌ சொந்தக்‌ 
காரர்களாக இல்லை என்றும்‌, தங்கள்‌ 
வாழ்க்கைக்குத்‌ தேவையானதை மற்றவர்‌ 
களுக்கு வேலை செய்து சம்பாதித்தனார்‌ 
என்றும்‌ கூறுகிறார்‌ (உப 24:00. அனால்‌ 
பிற்காலத்தில்‌ வந்த எசக்கியேல்‌ நாட்டை 
உரிமைச்‌ சொத்தாகப்‌ பிரித்துக்கொள்ள 
அன்னியருக்கும்‌ உரிமை உண்டு என்று 
கூறுகிறார்‌ (எச சீச்‌:22-23). ஆனால்‌ 
அன்னியன்‌ குல மற்றும்‌ நகர சபை 
தீர்மானங்களில்‌ பங்கெடுக்க முடியாது. 
அவர்கள்‌ இஸ்ராயேலரின்‌ மதத்தைப்‌ 
பின்பற்றுபவர்கள்‌ அல்ல. ஆனால்‌ பிற்‌ 
கால யூத சமுதாயத்தில்‌ அவர்கள்‌ விருத்த 
சேதனம்‌ பெற்று யூத மதத்தில்‌ சேர்ந்தார்‌ 
கீள்‌ யாத்‌ 12:43-—45.48). அவர்கள்‌ 
இறைச்சியை இரத்தத்தோடு உண்ணக்‌ 
கூடாது லேவி 17:10 தொ). இஸ்ராயேவின்‌ 
பாவின ஒழுங்கு சட்டங்களை கடைபிடிக்க 
வேண்டும்‌ லேவி 14:26). ஓய்வு நாளையும்‌, 
விழாக்களையும்‌ அவர்கள்‌ அனுசரிக்க 
வேண்டும்‌ யாத்‌ 20:10; உப 5:10). லேவி 17:8 
அவர்கள்‌ பலி ஒப்புக்‌ கொடுக்கலாம்‌ 
என்று சுட்டுகிறது (காண்க லேவி 22:12; 
எண்‌. 15:15), இது பிற்காலத்தைச்‌ சேர்ந்‌ 
தது. இஸ்ராயேலர்களுக்கும்‌ அன்னியர்‌ 
களுக்கும்‌ ஒரே சட்ட அமைப்பு இருந்ததை 
எடுத்துக்காட்டுகிறது இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌ நாடு கடத்தப்படும்‌ முன்‌ அன்னி 
யர்‌ என்ற சொல்‌ திருமணத்தாவோ தத்து 
எடுப்பதாலோ இஸ்ராயேலுக்குள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படாத கானானியர்களை 
குறித்தது (2 சாமு 4:53, இவர்கள்‌ போன்ற 
பிறரும்‌ இருந்திருக்கலாம்‌. இவர்களில்‌ 
சமாரியாகரூம்‌ அடங்குவர்‌ லூக்‌ 17:18). 
அன்னியர்‌ என்ற ஒரு சொல்‌ தனிப்பட்ட 
குழுவினைரையன்றி, தனிப்பட்ட நபரை 
யோ குடும்பத்தையோ குறிக்கிறது. 


ஒரு செல்வமிக்க அன்னியருக்கு ஓர்‌ 
இஸ்ராயேலர்‌ வேலைக்காரனாவது அவ 


அணன்ணியன்‌ (தொடர்ச்ச) 


பேறாகக்‌ கருதப்பட்டது (காண்க. உப 
28:43). இவற்றிற்குரிய தனிப்பட்ட சட்டங்‌ 
கள்‌ உண்டு லேவி 25:47-5), மற்றபடி 
இஸ்ராயேரும்‌ அன்னியரும்‌ சமமாகக்‌ 
கருதப்படவேண்டும்‌. ஆனால்‌ செயலள 
வில்‌ இக்கருத்து கடைப்பிடி க்கவில்லை 
என்று சில நிகழ்ச்சிகள்‌ எடுத்துக்காட்டு 
கின்றன (1 நாள்‌ 28:3: 2 நான்‌ 217-10. 


இஸ்ராயேல்‌ ஓர்‌ அன்னிய தாடு: என்ற 
கருத்து பழைய ஏற்பாட்டில்‌. இறையியில்‌ 
முக்கியத்துவம்‌ உடையதாகும்‌. இஸ்ராயே 
வின்‌ குல முதியவர்கள்‌ குடியேறிய 
கானான்‌ நாடு, இறைவனுடைய வாக்குறு 
திக்கேற்ப, இஸ்ராயேலின்‌ உடமையானா 
லும்‌ (ஆது 17:4; யாத்‌ 6:4, இறுதியில்‌ அது 
இறைவனுக்கே உரிமையானதாகும்‌. இஸ்‌ 
ராயேல்‌ அதில்‌ ஒர்‌ அன்னியராகவே குடி 
யிருந்தார்‌ லேவி 2:22; 1 நான்‌ 29:15; 
காண்க. எபி 1:8-16). அதுபோலவே 
ஆலயத்தில்‌ வழிபடுவோர்‌, இறைவனுக்கு 
உரிமையான இடத்தில்‌ அன்னியரே (சங்‌ 
15:1; காண்க. 61:4. வழிபடுவோரும்‌, 
தங்கள்‌ வாழ்வு தற்காவிகமானது, விரை 
வில்‌ கடந்துபோக வேண்டியது என்ற 
பொருளில்‌ தாங்கள்‌ அன்னியரே என்றும்‌ 
அறிவர்‌ (39:12. இஸ்ராயேவின்‌ இறுதிக்‌ 
கால இயல்‌ பற்றிய போதகம்‌ அன்னியரை 
ஏற்றுக்‌ கொள்வதில்‌ அக்கறை காட்டு 
கிறது (எச 47:22-83; ஏச 56:9. 6-2), இந்த 
நம்பிக்கை நிறைவேறுதல்‌ எபே 2:11-14.19- 
இல்‌ குறிக்கப்படுகிறது. 


புதிய ஏற்பாட்டில்‌ ஆதித்திருச்சபை 
அன்னியர்பால்‌ கொண்ட உறவு புரட்சி 


கரமானது. கிறிஸ்தவ சமூகத்தில்‌ 
அன்னியர்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ 
சோந்தனா. காலப்போக்கில்‌ அவர்கள்‌ 


எண்ணிக்கையில்‌ யுத கிறிலதவார்களையும்‌ 
பிகச்சினர்‌. அன்னியர்‌ பற்றிய பழைய 
ஏற்பாட்டு கருத்து புதிய ஏற்பாட்டிலும்‌ 
காணப்படுகிறது. அனால்‌ கிறிஸ்தவன்‌ 
அன்னியன்‌ அல்லன்‌. அவன்‌ இறையர 
சின்‌ குடிமகனாவான்‌ (எபே 3:19; கொ 
லோ 12). விண்ணரசின்‌ குடிமகனான 
கிறிஸ்தவன்‌, இவ்வுலகத்தைப்‌ பொருத்த 
மட்டும்‌ ஓர்‌ அன்னியனே ப பேதுரு 1:1.17; 
2:11: காணக. எபி 15:14). 


367 


ஆகாக (4442 - யாவே பற்றிக்‌ கொண்டார்‌; 
யோவகாக என்ற பெயரின்‌ கருக்கமாக 
இருக்கலாம்‌) 

1. யோத்தாமின்‌ மகனும்‌, அவருக்குப்பின்‌ 
தன்‌ 21-ஆம்‌ வயதில்‌ அரியணை ஏறிய 
யூதாவின்‌ 12-வது அரசர்‌ (2 அர 16:2; 2 நாள்‌ 
28:1) ஆவார்‌. தன்‌ தகப்பனோடு சேர்ந்து 
கூட்டு அரசனாக கி.மு. 735-இல்‌ தன்‌ ஆட்சி 
யைத்‌ துவக்கினார்‌. அவரது தந்தை இறந்த 
பின்‌ 732-இல்‌ யூதாவின்‌ ஒரே அரசனானார்‌. 
716 வரை ஆட்சி செய்தார்‌ (2 அர 16:8; 2 
நாள்‌ 28:1). இவர்‌ தன்‌ மூதாதையர்‌ தாவீதைப்‌ 
போல்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நல்லவராக 
நடந்துகொள்ளவில்லை. வட இஸ்ராயே 
லின்‌ அரசர்களைப்‌ பின்பற்றினார்‌. புறவினத்‌ 
தாரின்‌ இழிவான பழக்கவழக்கங்களில்‌, தன்‌ 
மகனையும்‌ தீமையில்‌ நடக்கச்‌ செய்து 
பொய்த்தேவர்களுக்கு அவனைக்‌ காணிக்கை 
யாகச்‌ செலுத்தினார்‌. மேலும்‌ மேடுகளிலும்‌, 
குன்றுகளிலும்‌, தோப்புகளிலும்‌, பலியிட்‌ 
டுத்‌ தரபவழிபாடு நடத்தி வந்தார்‌ (2 அர 
16:2-4; 2 நாள்‌ 24:1-4). இதன்‌ விளைவாக 
இறைவன்‌ யூதாவைச்‌ சிறுமைப்படுத்தினார்‌ 
(28:19). 


அவரது தந்தையோடு கூட்டாட்சி செய்த 
போதோ ஆகாசு அரசியல்‌ குழப்பங்களை 
எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சீரிய அரச 
னான இரசீனும்‌ இஸ்ராயேலின்‌ அரசன்‌ 
இரமலியாவின்‌ மகன்‌ பெக்காவும்‌ சேர்ந்து, 
அசீரியாவுக்கு எதிரான தங்களின்‌ கூட்டணி 
யில்‌ யூகாவைச்‌ சேர்க்க, யூதாவைக்‌ தாக்கத்‌ 
தலைப்பட்டனர்‌. யூகாவில்‌ பெரும்‌ சேதம்‌ 
விளைவித்தபின்‌ (2 நாள்‌ 28:5-5), 
லேமை முற்றுகையிட்டனர்‌ (2 அர 16:5; ஏச 
7:1). இவர்களது எண்ணம்‌, ஒரு வேளை 
யூதாவின்‌ மற்றொரு இளவரசனான தாபெ 


6/௪ 


நன்‌ 


யேலின்‌ மகனை எருசலேமின்‌ அரசனாக்குவ 
தாகும்‌ (ஏச 7:6). இதற்கிடையில்‌ ஏதோமின்‌ 
அரசன்‌ ஏலாத்தை (எியோன்‌ கெபோர்‌) 
மீண்டும்‌ கைப்பற்றி இந்த முக்கிய துறைமு 
கத்தை ஒரு எதோமிய நகரமாக்கினார்‌ (அர 
16:5; 2 நாள்‌ 28:18). மேலும்‌ பெலிஸ்தியர்‌ 
செப்பேலாவிலுள்ள நகரங்களைக்‌ 
கொள்ளை அடித்தனர்‌. அங்கு குடியேறினர்‌. 


இந்த இக்கட்டான நிலையில்‌ ஆகாசு 
அச்சத்தால்‌ மேற்கொள்ளப்பட்டு, யூதாவை 
ஊக்கமூட்டவதந்த இறைவாக்கினர்‌. ஏசயா 
வின்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவிமடுக்க மறுத்‌ 
துவிட்டார்‌ (ஏச. 7:2-9). இறைவாக்கினர்‌ 
வார்த்தைக்கு உறுதிச்‌ சான்றாக ஏதாவது ஒரு 
அடையாளத்தைக்‌ கேட்க இறைவாக்கினர்‌ 
அனமழைத்தபோது அதற்கும்‌ ஆகாக மீண்டும்‌ 
மறுத்துவிட்டார்‌. இருப்பினும்‌ இறைவன்‌ 
இம்மானுவேலின்‌ பிறப்பை அடையாள 
மாக அளித்தார்‌. யூதா சீரிய- இஸ்ராயேலின்‌ 
படையெடுப்பிலிருந்து விடுவிக்கப்படும்‌ 
(ஏச 7:10-17). 


வெற்றியை முன்னறிவித்த இறைவன்‌ தூத 
ரைப்‌ புறக்கணித்துவிட்டு, ஆகாசு அசீரிய 
மன்னன்‌ திலொத்து-பிலேசரிடம்‌ தூதுவர்‌ 
களை அனுப்பித தான அசீரியா்களுக்குச்‌ 
சிற்றரசராக இருப்பதாகக்‌ கூறி, அசீரியர்க 
ளின்‌ உதவியை நாடினார்‌ (2 அர 16:7; 2 
நாள்‌ 28:16). ஆலயத்திலிருநததும்‌ அரண்ம 
னையிலிருந்தும்‌ தங்கமுமம்‌ வெள்ளியும்‌ 
கப்பமாக அனுப்பினார்‌ (2 அர 16:8). கி.மு, 
734-ஜச சேர்ந்த அசீரிய ஏடுகளில்‌ யூதாவின்‌ 
யாகசீ அசீரியாவுக்குக்‌ கப்பம்‌ கட்டுபவர்க 
ளில்‌ ஒருவனாகத்‌ தோன்றுகிறார்‌. ஆகாசின்‌ 
வேண்டுதலுக்கு இணங்கி தஇகிலாத்து- 
பிலேசர்‌ தமண்கு என்ற சரியா நகரைக்‌ 
கைப்பற்றி அதன்‌ மக்களை கருக்கு நாடுக 
டத்தினார்‌ (ஆமோ 1:5; 9:7). அதன்‌ அரசன்‌ 
இரசனைக்‌ கொன்றார்‌ (2 அர 16:9). அடுத்து 
இஸ்ராயேல்மேல்‌ படையெடுத்துப்‌ பல நக 
ரங்களைக்‌ கைப்பற்றினார்‌. அங்கிருந்த மக்‌ 
களை அரியாவுக்கு அமடிமைகளாகக்‌ 
கொண்டுச்‌ சென்றார்‌ (2 அர 15:29). 

2 அர 16:10-இன்‌ படி ஆகாக தமஸ்குவிலி 
ருந்து இகிலாத்து - பிலேசனரச்‌ சந்திக்கச்‌ சென்‌ 
றார்‌. இது அசிரியர்கள்‌ இஸ்ராயேலின்‌ நகரங்‌ 


அஆகாச்ினை கழுகாரம்‌ 


களைப்‌ பிடித்தபின்‌ அநேகமாக இ.பி. 
7322-ல்‌ நடந்திருக்கலாம்‌. அங்கே அவர்‌ 
ஒரு பீடதீதைக்‌ கண்டார்‌. இது ஒருவேளை 
இரிம்மோன்‌ தேவதைக்குரியதாக இருக்க 
லாம்‌. அதன்‌ மாதிரி ஒன்றை அனுப்பி 
எருசலேமில்‌ அதைப்போன்று ஒரு பீடத்‌ 
தைக்‌ கட்ட குரு ஊரியாவுக்குக கட்டளை 
யிட்டார்‌. ஊரியாவும்‌, ஆகாசு தமஸ்குவிலி 
ருந்து திரும்பி வருவதற்குள்‌ அப்படியே 
செய்திருந்தார்‌. யாவேக்கு பலியிடப்பட்ட 
வெண்கலப்‌ பிடத்திற்குப்‌ பதிலாக, இப்பீ 
டத்தை ஆகாசு பயன்படுத்தி, தகனப்பலிக 
ளையும்‌ மற்ற பலிகளையும்‌ செலுத்தினார்‌ 
(16:10-6). அசீரியாவுக்குக்‌ கப்பம்‌ கட்டும்‌ 
பொருட்டு ஆலயத்திலிருந்து பல விலையு 
யாரந்த உலோகப்‌ பொருட்களை அனுப்பி 
னார்‌. இதனால்‌ ஆலயம்‌ எவ்வளவு வெறு 
மையாக்கப்பட்ட தென்றால்‌, அதன்‌ கதவுக 
ளைப்‌ பூட்டி விட்டார்‌ (16:17-18; 2 நாள்‌ 
28:22]. மலைக்கு மூலை சிறிய தெய்வங்க 
ளுக்குப்‌ பீடங்கள்‌ கட்டினார்‌. 


அரசர்கள்‌ நூல்‌ ஆசிரியரைவிட, நாளாகம 
ஆசிரியர்‌ ஆகாசைக்‌ கடுமையாக விமர்சிக்கி 
றார்‌. அசிரியர்களின்‌ உதவியை நாடியது 
யூகாவுக்குப்‌ பெரும்‌ சுமையாயிற்று (2 நாள்‌ 
28:20-21). அவருடைய சமயச்‌ செயல்களும்‌ 
அவரது பதிதத்தை அதிகமாக்கியது (23:22). 


ஆகாசின்‌ கடைசிக்‌ காலத்தைப்‌ பற்றி 
அதிகம்‌ தெரியவில்லை (2 அர 16:19; 2 நாள்‌ 
28:26; ஏச 14:28). அவர்‌ எருசலேம்‌ நகரில்‌ 
புதைக்கப்பட்டாலும்‌ (2 அர 16:20) அரசர்கள்‌ 
கல்லறையில்‌ புதைக்கப்படவில்லை (2 நாள்‌ 
28:27) எனத்‌ தெரிகிறது. ஆகாசு, அரசமரபுப்‌ 
பட்டியலிலும்‌ (1 நாள்‌ 3:13) இயேசுவின்‌ 
மூதாதையர்‌ பட்டியலிலும்‌ (மத்‌ 1:9) குறிக்‌ 
கப்படுகிறார்‌. 


2. இவர்‌ சவுலின்‌ மகன்‌ யோனத்தானின்‌ 
கொள்ளுப்‌ பேரனாவார்‌. இவர்‌ மீக்காவின்‌ 
மகனும்‌ யோயதா, யாரா ஆகியோரின்‌ தந்‌ 
தையுமாவார்‌ (1 நாள்‌ 6:35-36; 9:42). 


ஆகாசின்‌ கடிகாரம்‌ அல்லது நிழற்கடிகை 
சில மொழிபெயர்ப்புகளின்படி, நேரத்‌ 


368 


தைக்காட்டும்‌ ஒரு கருவி; இது சூரிய கடிகார 
மாக இருக்கலாம்‌. அல்லது பாபிலோனியர்‌ 
கள்‌, எகிப்தியர்‌ பயன்படுத்திய மணியறியும்‌ 
கருவியாக இருக்கலாம்‌ (ஏச 38:8). ஆனால்‌ 
எபிரேயச்‌ சொல்‌ வெறுமனே ''படிகள்‌:! 
என்று பொருள்படும்‌. இது ஒரு படிகட்‌ 
டைக்‌ குறிக்கலாம்‌; அதன்மேல்‌ விழும்‌ நிழ 
லைக்‌ கொண்டு, சூரியனின்‌ இயக்கத்தை 
அறியலாம்‌. அப்படியாயின்‌, ஆகாசு அரண்ம 
னையைப்‌ புதுப்பித்தபோது அமைத்த கட்‌ 
டட அமைப்பாக இருக்கலாம்‌ (2 அர 6:18). 
ஆகாசின கடிகாரம்பற்றிய நிகழ்ச்சியுரை எபி 
ரேயத்தில்‌ தெளிவாக இல்லை (2 அர 
20:4-11; ஏச 38:4-8). இதில்‌ நோயற்ற எக 
தியா தான்‌ நலம்‌ பெறுவதற்கு ஓர்‌ அடையா 
ளம்‌ காட்ட வேண்டுமென்று ஏசயாவைக்‌ 
கேட்கிறார்‌. அந்த சூரிய 
நிழல்‌ பத்துப்படிகள்‌ அல்லது கோடுகள்‌ 
அல்லது பாகை பின்‌ செல்ல வேண்டும்‌ 
என்பதாகும்‌. ஏசயா ஆண்டவரிடம்‌ மன்றாட 


அவ்வாறே நிகழ்ந்தது. 


அடையாளம்‌, 


ஆகாபு (0 - தந்தயின்‌ சகோதரன்‌] 

1. ஓமிரீயின்‌ மகனும்‌ அவருக்குப்‌ பின்‌ 
வந்த இஸ்ராயேலின்‌ ஏழாவது அரசனும்‌ 
ஆவார்‌ (கி.மு. 875-654; 1 அர 16:29). 


அ. அரசியல்‌ பின்னணி:- இவர்‌ இஸ்ரா 
யேலைச்‌ சமாரியாவில்‌ 22 ஆண்டுகள்‌ ஆண்‌ 
டதாகக்‌ கூறப்பட்டாலும்‌, அதே காலத்தில 
நடந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்‌ 
கும்போது இவர்‌ 20 ஆண்டுகள்தான்‌ ஆண்‌ 
டார்‌ எனத்‌ தெரிகிறது (1 அர 16:29; 13:10; 
22:51). யூதாவின்‌ அரசன்‌ ஆசாவின்‌ 38-வது 
ஆண்டு ஆட்சிக்‌ காலத்தில்‌ ஆசாபு அரி 
யணை ஏறினார்‌. ஆசா 41 ஆண்டுகள்‌ ஆண்‌ 
டார்‌. ஆகாப்பின்‌ மகன்‌ அகசியா யூதாவின்‌ 
அரசன்‌ யோசபாத்தின்‌ 17-வது ஆண்டு ஆட்சி 
யின்போது அரியணை ஏறினார்‌. 


ஆகாபு தீர்‌ நாட்டு அரசன்‌ எத்துபாகாவின்‌ 
மகள்‌ ஈசபேலை மணந்தார்‌ (16:31). இதன்‌ 
உறவின்‌ விளைவாக, சிரியர்களுக்கு எதிரான 
அவர்‌ நிலை வலுவுற்றது. நாட்டின்‌ பொரு 
ளாதாரமும்‌ வளர்ச்சியுற்றது. இரு நாடுகளுக்‌ 


369 


குமிடையே வணிகம்‌ பெருகி, செல்வம்‌ 
மிகுதியாயிற்று (22:39), ஆனால்‌ பணக்கார 
வணிகர்களுக்கும்‌ நிலத்தை நம்பிய சாதாரண 
மக்களுக்குமிடையே பெரும்‌ பிளவு ஏற்பட்‌ 
டது. இந்த ஆதாயத்தோடு பாகால்‌ தேவதை 
யின்‌ வழிபாடும்‌ புகுத்தப்பட்டது. ஆகாபு 
தன்‌ மகள்‌ அத்தலியாவை, யூதா அரசனின்‌ 
மகனுக்குத்‌ திருமணம்‌ செய்து, தனது அரசி 
யல்‌ பலத்தைப்‌ பெருக்கிக்கொண்டார்‌ (2 அர 
8:18; 2 நாள்‌ 18:1). மோவாலியரிடமிருந்து 
தனது அரசின்‌ கிழக்கிலிருந்து அடிக்கடி 
வந்த தாக்குதலைத்‌ தடுத்து நிறுத்த பல 
காலம்‌ அழிந்து கிடந்த எரிகோவை மீண்டும்‌ 
கட்டியெழுப்பினார்‌. 


ஆ. பதிதமும்‌ போராட்டமும்‌:- ஆகாபு 
''நொபாத்தின்‌ மகன்‌ எரொபயமின்‌ பாவ”! 
வழியில்‌ நடந்தார்‌. தனது மனைவி ஈசபே 
வின்‌ தூண்டுதலால்‌ பெனிசியா பாகாலை 
(மெல்‌ கார்ட்‌] வழிபட்டார்‌ (1 அர 16:31). 
இந்தத்‌ தேவதைக்குச்‌ சமாரியாவில்‌ ஒரு 
ஆலயமும்‌, பீடமும்‌ கட்டினார்‌ (16:32). ஈச 
பேலின்‌ சமயத்‌ தீவிரம்‌ பாகாலின்‌ வழி 
பாட்டை நாடு முழுவதும்‌ பரப்ப ஏதுவா 
னது. இறைவனது இறைவாக்கினர்‌ கொல்‌ 
லப்பட்டனர்‌. இதை அரசன்‌ கண்டுகொள்ள 
பில்லை. யாவே என்ற பெயரோடு தொடர்‌ 
புடைய அகசியா, யோரம்‌, அத்தலியா என்ற 
பெயர்களைத்‌ தன்‌ பிள்ளைகளுக்கு இட்டா 
லும்‌, இஸ்ரயேலின்‌ இறைவன்‌ வழிபாட்‌ 
டில்‌ சிறிதும்‌ அக்கறை கொள்ளவில்லை. 
எரிகோ நகரம்‌ கட்டும்போது சிசுக்களைப்‌ 
பவியிட்டார்‌ [16:34]. 


ஆகாபின்‌ இந்தப்‌ பதிதம்‌ இறைவனது 
சீற்றத்தைப்‌ பெருக்கியது. இப்பதிதத்தை 
எதிர்த்துப்‌ போராட அவர்‌ உண்மையான 
இறைவாக்கிளர்களை அனுப்பினார்‌. அவர்க 
ளின்‌ சிறப்பானவர்‌ திசுபியரான எவியாவா 
கும்‌. இவர்‌ இறைவனுக்கப்‌ பிரமாணிக்கமா 
னவர்‌. ஆற்றல்‌ மிக்கவர்‌. அரசனுக்கும்‌ இறை 
வாக்கினருக்கும்‌ பல சமயங்களில்‌ போராட்‌ 
டங்கள்‌ ஏற்பட்டன. எலியா வரவிருக்கும்‌ 
பஞ்சத்தை முன்னறிவித்தார்‌ (17:1). வறட்சி 
எவ்வளவு கொடுமையாக இருந்ததென்‌ 


ஆகாடி 


றால்‌, வீட்டு விலங்குகளைக்‌ காப்பாற்ற 
அரசனே புல்தேட வேண்டியிருந்தது (18:5). 
எவியாவுக்காக எங்கும்‌ தேடினார்‌. இறுதி 
யில்‌ எலியாவே அரசனை எதிர்கொண்ட 
போது, அவர்‌ அவரைக்‌ கலகக்காரன்‌ என்று 
அழைத்தார்‌. அதற்கு இஸ்ராயேலில்‌ உண்‌ 
மையான கலகக்காரன்‌ அரசன்தான்‌ என்று 
கூறி, கர்மேல்‌ மலையில்‌ தனக்கும்‌, ஈசபே 


வின்‌ போலித்தீர்க்கத்‌ தரிசிகளுக்கும்‌ 
இடையே ஒரு போட்டி வைக்க அரசனைத்‌ 
தூண்டுகிறார்‌. அரசன்‌ இதற்கிசைந்து, 


போட்டி அமைக்க, போலித்‌ தர்க்கத்தரிசிக 
ளின்‌ காணிக்கை எரிக்கப்படவில்லை; எலி 
யாவின்‌ பலி ஏற்கப்பட்டு எரிக்கப்பட்டது 
(17:17-45). அதன்‌ முடிவில்‌ எலியா, ஈசபே 
லின்‌ 60 போலித்‌ தீர்க்க தரிசிகளைக்‌ 
கொன்று போட்டார்‌. அதன்பின்‌ மழை 
பெய்து, பஞ்சம்‌ தீர்ந்தது. இது ஆகாபைப்‌ 
பெரிதும்‌ பாதித்தது. ஆனால்‌ ஈசபேல்‌ பவி 
வாங்க எலியாவைத்‌ தேடினான்‌. அதிலி 
ருந்து எலியா தப்பி ஓட வேண்டியிருந்தது. 


எலியா யாவே வழிபாட்டுக்காக மட்டும்‌ 


போராடவில்லை. ஏழை எளியவர்களின்‌ 


உரிமைக்காகவும்‌ போராடினார்‌. இதை 
நாபோத்தின்‌ நிலம்‌ பற்றிய கதையை 
அத.21-இல்‌ வாசரித்தறியலாம்‌. முடிவில்‌ 


ஆகாபுக்கும்‌ அவன்‌ மனைவி ஈசபேலுக்கும்‌ 
இறைவனது தீர்ப்பை அறிவிக்கிறார்‌. 


இ. ஆராமோடு (சீரியாவோடு] 
போர்கள்‌: - 
சீரியாவுக்கும்‌ இஸ்ராயேலர்களுக்கு மி 


டையே போர்கள்‌ அடிக்கடி நடந்தன. சரியா 
வின்‌ அரசன்‌ முதலாம்‌ பென்‌-அதாதின்‌ 
காலத்தில்‌ சீரியாகளின்‌ கை ஓங்கியிருந்தது. 
கர்மேல்‌ மலைப்‌ போட்டிக்குப்‌ பின்‌ சீரிய 
அரசன்‌ இஸ்ராயேல்மேல்‌ போர்தொடுத்து 
(கி.மு. 653) சமாரியாவை முற்துகையிட்டார்‌ 
(1 அர 20:1). மக்களிடமிருந்து அதிகமான 
கப்பம்‌ கேட்டார்‌ (20:21). இதை ஆகாபு 
மறுக்க பென்‌-அதாது போருக்கு ஆயத்தமா 
னார்‌. பெயர்‌ தெரியாத ஒரு இறைவாக்கின 
ரின்‌ உதவியுடன்‌ ஆகாபு சீரியர்களை வென்‌ 
றார்‌ (20:13-21). அடுத்த ஆண்டும்‌ படை 


ஆகாப்‌ (மோட 7247/ 


எடுத்து வந்த சீரியர்களை அபேக்கு என்ற 
இடத்தில்‌ வென்றார்‌ (20:26-30). ஆனால்‌ 
சிரிய மன்னனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்து 
அவனோடு உடன்படிக்கை செய்து கொண் 
டார்‌ (20:30-34). இதைக்‌ கண்டித்து அவனது 
உயிரும்‌ அவனது மக்களின்‌ உயிரும்‌ பழி 
வாங்கப்படும்‌ என்று இறைவாக்கினர்‌ அறி 
விக்க (20:35-43) அரசன்‌ இதைக்‌ கேட்க 


விரும்பாது கோபவெறியுடன்‌ சமாரியா 
திரும்பினார்‌ (20:43). 
மூன்று ஆண்டு சமாதானத்திற்குப்பின்‌ 


(857-854) இஸ்ரேயலுக்குச்‌ சொந்தமான இரா 
மோத்து-லெயொாதைகத்‌ திரும்பக்‌ கைப்பற்ற 
சரியர்களோடு போராடத்‌ தொடங்கினார்‌. 
அப்போது யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்தும்‌ 
சேர்நது கொண்டார்‌. ஆனால்‌ இவர்‌ யாவே 
மின்‌ உண்மையான இறைவாகனெருடைய 
அப்படிப்‌ 
மீக்காயா கூறிய 
புறக்கணித்து ஆகாபு 
படை எடுத்தார்‌ (22:1-29). ஆகாபு சாதாரண 
வீரனைப்‌ போல்‌ உடை உடுத்துப்‌ போரிட்‌ 
டார்‌. யோசபாத்து அரசஉடையில்‌ போரிடச்‌ 
செய்து அவரைச்‌ சீரியர்களின்‌ இலக்காக்கி 
னார்‌ (22:37-33]. ஆனால்‌ ஒரு சரியா வீரன்‌ 
எய்த அம்பு, தற்செயலாக ஆகாபை, அவர்‌ 
வயிற்றுக்கும்‌ நுரையீரலுக்கும்‌ இடையில்‌ 
பாய்ந்தது. போர்க்களத்தை விட்டுப்‌ போக 
விரும்பினாலும்‌, முடியாமல்‌ தாள்‌ முழுதும்‌ 
போரிட்டு மாண்டார்‌. அவர்‌ உடல்‌ சமாரியா 
வுக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டு அடக்கம்‌ 
செய்யப்பட்டது (2 2:34-37]. 


ஆலோசனையைத்‌ தேடினார்‌. 
பட்ட இறைவாக்கினர்‌ 
ஆலோசனையைப்‌ 


ஈ. சமய மதிப்பீடு:- ஆகாபின்‌ பெரிய 
பாவம்‌ பாகாலின்‌ வழிபாட்டை இஸ்ராயே 
வில்‌ புகுத்தி அதை அதிகாரப்‌ பூர்வமான 
சமயமாக்கி, மக்கள்‌ யாவே வழிபாட்டைக்‌ 
கைவிடச்‌ செய்ததாகும்‌. இதில்‌ பாலினப்பு 
ணர்ச்சிச்‌ சடங்குகளும்‌, சிசுக்களைப்‌ பலியி 
டும்‌ சடங்குகளும்‌ உண்டு. நாபோத்தைக்‌ 
கொன்று அவனுடைய நிலத்தை அரசனுடை 
யதாக ஈசபேல்‌ செய்தபோது அவர்‌ ஒன்றும்‌ 
செய்யாமை அவரது 
கொடுந்தன்மையையும்‌ காட்கிறது (21:2-26]). 


பலவீனத்தையும்‌ 


370 


எலியாவின்‌ வாயிலாகக்‌ கூறப்பட்ட இறை 
வனது பயங்கரத்‌ தீர்ப்பு (21:19) செயல்படுத்‌ 
கப்பட்டது. அவரது தேரையும்‌ கடிவாளத்‌ 
தையும்‌ சாமாரியாவின்‌ குளத்தில்‌ கழுவிய 
போது தாய்கள்‌ அவரது இரத்தத்தை நக்கின 
(22:28). ஆயினும்‌ ஒரு தடவை அவன்‌ 
உண்மையாகவே மனத்துக்கம்‌ படுவதாகக்‌ 
காட்டப்படுகிறார்‌ (21:27). அது அவர்‌ வீட்‌ 
டிற்கு வரவிருந்த அழிவை இறைவன்‌ தள்‌ 
ளிப்‌ போடச்‌ செய்கிறது (21:28-29). 


அரசர்கள்‌ நூல்‌ ஆசிரியர்‌ ஆகாபை மிகக்‌ 
கடுமையாக விமர்சிக்கிறார்‌. “ஆண்டவர்‌ 
திருமுன்‌ தீயன புரியத்‌ துணிந்த ஆகாபைப்‌ 
போல்‌ கெட்டவன்‌ ஒருவருமில்லை” '. ஏனெ 
னில்‌ அவருடய மனைவி ஈசபேல்‌ அவரை 
ஏவி விட்டாள்‌. அவர்‌ எவவளவு வெறுப்புக்‌ 
குரியவர்‌ என்றால்‌, இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
முன்னிலையில்‌ ஆண்டவர்‌ அழித்தொழித்த 
எமோரியரின்‌ விக்கிரகங்களை அவர்‌ 
தொழுது வந்தார்‌ (21:25:26). அவர்‌ ஆற்றல்‌ 
வாய்ந்த அரசனாக இருந்திருக்கலாம்‌. அவர்‌ 
அடைந்த சில வெற்றிகளும்‌ ஆண்டவரு 
டைய உதவியால்‌ இடைத்தவையாகும்‌ 
(20:13-38). தனது மக்களுக்கு நகரங்களைக்‌ 
கட்டினாலும்‌ தனக்கென ''தந்தத்தால்‌ வீடு” 
கட்டிக்‌ கொண்டார்‌ (22:39). உண்மையில்‌ 
தாவீது, சாலமோன்‌ போன்ற இறையாட்சி 
அரசர்களின்‌ கேலிச்‌ சித்திரமாவார்‌. உணர்ச்சி 
வசப்படக்‌ கூடியவர்‌ நீது, இறையன்பு ஆகிய 
வற்றால்‌ தூண்டப்படுவதற்குப்‌ பதிலாக அவ 
ரது கட்டாயப்படுத்தும்‌ மனைவியால்‌ தூண்‌ 
டப்பட்டிச்‌ செயல்பட்டார்‌. நாளாகம ஆசிரி 
யர்‌ இவரை இவ்வளவு கடுமையாக விமர்‌ 
சிக்கவில்லை (2 நாள்‌ 18]. 


உ. தொல்பொருள்‌ ஆய்வுகள்‌:- ஆகாபு 
சாமாரியாவிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ கட்‌ 
டிய கட்டடங்களுக்குப்‌ பல சான்றுகள்‌ கண்‌ 
டுபிடிக்கப்பட்டுள்ளன. சமாரியாவுக்கு 
மூன்று சுவர்களைக்‌ கொண்ட கோட்டை 
கட்டினார்‌. இது மிகவும்‌ வவுவானதாகும்‌. 
பல முற்றுகைகளைத்‌ தாங்கி நின்றது. இறுதி 
யின்‌ மூன்று வருட முன்றுகைக்குப்‌ பின்தான்‌ 
வீழ்ந்தது (2 அர 17:5]. அதன்‌ வேலைப்பாடு 


27/1 


பாலஸ்தீனத்தில்‌ இதுவரை கண்டுபிடிக்கப்‌ 
பட்டவைகளில்‌ மிகச்‌ சிறந்ததாகும்‌. மூன்‌ 
றாம்‌ சால்மனேசரின்‌ ஒற்றைக்கல்லாலான 
ஏடு ''இஸ்ராயேலனான ஆகாபைக்‌"' குறிப்‌ 
பிடுகிறது. இவர்‌ இரண்டாயிரம்‌ தேர்களோ 
டும்‌, பதினாயிரம்‌ காலாட்படைகளோடும்‌ 
வந்து சால்மனேசருக்கு எதிராக கர்கார்‌ என்ற 
இடத்தில்‌ (854) போரிட்டதாகக்‌ குறிக்கிறது. 
மோவாபிய கல்‌ ஏடு, ஆகாபு நெடுங்காலத்‌ 
திற்கு மோவாபியரைக்‌ கொடுமைப்படுத்தி 
யதாகக கூறுகிறது. 


2. கோலாயாவின்‌ மகன்‌ பாபிலோனுக்கு 
- நாடு கடத்தப்பட்டவர்களில்‌ இருந்த இரு 
போலி இறைவாக்கினர்களில்‌ ஒருவர்‌. இரு 
வரையும்‌ எரேமியா கண்டனம்‌ செய்தார்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ இஸ்ராயேலுக்கு மதி 
கேடானதைச்‌ செய்தனர்‌. அயலாருடைய 
மனைவியரோடு விபச்சாரம்‌ 

போலி இறைவாக்குரைத்தனர்‌. 
பெற்ற தண்டனை பிற இஸ்ராயேலருக்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டாக இருக்கும்‌ (எரே 29:21-22]). 


செய்தனர்‌. 
அவர்கள்‌ 


ஆகாயின்‌ இறைவாக்கு நூல்‌ 
இது, சிறிய இறைவாக்கினர்‌ தொகுப்பில்‌ 
பத்தாவது நூலாகும்‌. 


1. இறைவாக்கினரின்‌ பெயரும்‌ வாழ்க்கை 
யும்‌: காண்க: ஆகாய்‌. 


2. வரலாற்று, சமய, சமூகப்‌ பின்னணிகள்‌: - 
பாரசீக மன்னன்‌ சைரஸ்‌ கி.மு. 339-இல்‌ 
பாபிலோனியப்‌ பேரரசை வென்று அழித்‌ 
தார்‌. இதுவரை பாபிலோனியர்‌ தாங்கள்‌ 
வென்ற மக்கள்‌ அனைவரையும்‌ நாடு கடத்தி 
னர்‌. இக்கொள்கையை சைரஸ்‌ மாற்றிய 
மைத்தார்‌. சைரஸ்‌ தான்‌ வென்ற மக்களை 
நாடு கடத்தவில்லை. முன்பே நாடுகடத்தப்‌ 
பட்டவர்கள்‌, தங்கள்‌ தாயகம்‌ திரும்பி தாங்‌ 
கள்‌ பாரம்பரிய வழிபாட்டு முறைகளைப்‌ 
புதுப்பித்துப்‌ பின்பற்ற அனுமதி அளித்தார்‌; 
ஊக்குவித்தார்‌. இதற்கு ஏற்றவாறு சட்டம்‌ 
இயற்றினார்‌. இச்சட்டம்‌ எபிரேய, அரமெ 
யிக்கு மொழிகளில்‌ பாதுகாக்கப்பட்டுள்ளது 
(2 நான்‌ 36:22; எஸ்‌ /:1-2; 6:3-5). இச்சட்‌ 
டத்தை சாதகமாகப்‌ பயன்படுத்து, சில யூத 


லர்‌, 


ஆகாய நால்‌ 


அகதிகள்‌ பாபிலோனிலிருந்து எருசலேமுக்‌ 
குத்‌ திரும்பினர்‌. இவர்களுக்கு நாடு கடத்தப்‌ 
பட்ட யூத அரசனான எயோயாக்கினின்‌ 
மகன்‌ சேசிபசார்‌ தலைமை தாங்கினார்‌; 
இவர்‌ நெபுக்கதுனேசார்‌ எருசலேம்‌ ஆலயத்‌ 
திலிருந்து அபகரித்துச்‌ சென்ற பரிசுத்த பாத்‌ 
திரங்களையும்‌ தன்னோடு திரும்ப எருசலே 
முக்கு எடுத்து வந்தார்‌. சேசிபசாரை யூதா 
வுக்கு ஆளுநராக சைரஸ்‌ நியமித்தார்‌. எருச 
லேமுக்குத்‌ திரும்பிய அகதிகள்‌ தகனப்பலி 
பீடத்தை மீண்டும்‌ 
இரண்டாம்‌ ஆலயத்திற்கு அடிக்கல்‌ நாட்டி 
னர்‌ (எஸ 81-45]. 


கட்டியெழுப்பினர்‌. 


இந்தத்‌ தொக்கத்திற்குப்‌ பிறகு, ஆலயம்‌ 
கட்டும்‌ வேலை தடைப்பட்டது; பது 
னெட்டு ஆண்டுகளுக்குத்‌ தள்ளிப்‌ போடப்‌ 
பட்டது. இதற்குப்‌ பல காரணங்களைச்‌ சுட்‌ 
டிக்‌ காட்டலாம்‌. 1. பாபிலோனியப்‌ படை 
மெடுப்பால்‌ யூதா மிகவும்‌ பாழ்பட்டுப்‌ 
போய்‌ இருந்தது. எருசலேமும்‌ மற்ற நகரங்க 
ளும்‌ இன்னும்‌ அழிவுற்ற நிலையிலேயே 
இருந்தன. நாட்டில்‌ பரப்பளவு இருபது 
மைல்‌ நீளமும்‌ இருபது மைல்‌ அகலமுள்ள 
தாகக்‌ குறுகியது. வலிமைமிக்கப்‌ பாரகேப்‌ 
பேரரசின்‌ ஐந்தாம்‌ மாகாணத்தின்‌ ஒரு சிறிய 
பகுதியாக விளங்கியது. 2. உயர்குழு மக்க 
ளும்‌, வீரரர்களும்‌ கலை விற்பன்னர்களும்‌ 
நாடு கடத்தப்பட்டு விட்டனர்‌. எருசலே 
மைச்‌ சுற்றி 20,000 யூதர்களே வாழ்ந்தனர்‌. 
பகைமை கொண்டு, அண்டை நாடுகளும்‌ 
மக்களும்‌ தொடர்ந்து தொல்லை கொடுத்து 
வந்தனர்‌. 3. வட அரசில்‌ வாழ்த்த இஸ்ராயே 
அசீரியா்களால்‌ பிறதாடுகளிவிருந்து 
குடியேற்றப்பட்ட அந்நியர்களோடு திரும 
ணம்‌ செய்தனர்‌. அதன்‌ விளைவாகக்‌ கலப்‌ 
பின மக்கள்‌ தோன்றினர்‌. இவர்கள்‌ சமாரியர்‌ 
கள்‌ என்றழைக்கப்பட்டனர்‌. இவர்கள்‌ யூதா 
அரசியல்‌ அதிகாரம்‌ பெறுவதையும்‌, பொரு 
ளாதார வளர்ச்சியடைவதையும்‌, சமயச்‌ 
செல்வாக்குப்‌ பெறுவதையும்‌ யைத்தோடு 
தோக்கினர்‌. முடிந்தபோதெல்லாம்‌ யூதர்க 
ளுக்குத்‌ தொல்லை கொடுத்து வந்தனர்‌. 
தெற்கில்‌, ஏதோமியரை யூதர்கள்‌ உண்மை 
யாகவே வெறுத்து ஒதுக்கினர்‌ (மலா 1:3]. 


ஆகாய்‌ நூல்‌ [ கொடர்சமி])] 


ஆகையால்‌ அவர்களும்‌ யூதர்களுக்குப்‌ பல 
வாறு இடைஞ்சல்‌ செய்தனர்‌. 4. பொருளா 
தாரத்தில்‌ யூதா தாழ்ந்த நிலையில்‌ இருந்தது. 
நிலம்‌ களைமண்டி இருந்தது. செய்த விவசா 
யம்‌ நோயால்‌ பாதிக்கப்பட்டது (1:9:11; 
2:15-17). நீண்டகால வறட்சியும்‌, தொடர்ந்து 
அறுவடை இன்மையும்‌, உணவு உடைப்பற்‌ 
றாக்குறையை ஏற்படுத்தின. பண விக்கம்‌ 
எழுந்தது. பணத்தின்‌ மதிப்பு குறைந்தது. 
வாங்கும்‌ சக்தியும்‌ குறைந்தது (1:6). வறுமை 
எவ்வளவு கொடுமையாய்‌ இருந்ததென்றால்‌ 
நூகா்கள்‌ கடனுக்காகச்‌ சகயூகர்களையே விற்‌ 
றனர்‌ ரதெகெ5; 
தற்கே போராட வேண்டியிருந்தது. இந்தி 
லையில்‌ ஆலயத்தைக்‌ கட்டும்‌ மாபெரும்‌ 
நடத்த உற்சா 
கமோ சக்தியோ மக்களிடம்‌ இல்லை. 5. 
மேலும்‌ ஆலயத்தை மீண்டும்‌ கட்யெழுப்‌ 


மலா 3-3). உயிர்‌ வாழ்வ 


வேலையைத்‌ தொடர்ந்து 


பும்‌ வேலை மிக அவசரமானதாக இவர்‌ 
களுக்குத்‌ தோன்றவில்லை. ஏனெனில்‌ பாபி 
லோனியர்‌ சாலமோன்‌ கட்டிய ஆவயத்தை 
அழித்து விட்டதால்‌ வழிபாடு நின்று விட 
வில்லை. நாடு கடத்தப்பட்ட காலத்தில்‌ 
யூதாவில்‌ தங்கியோர்‌ பலி ஒப்புக்‌ கொடுக்க 
வும்‌ செபிக்கவும்‌ நெருப்பால்‌ எரியூட்டப்‌ 
ஆலயத்தைச்‌ சுற்றிக்‌ கூடினர்‌ 
(எரே 41:2-5)]. இக்காரணங்களுக்காக சைரஸ்‌ 
அவனது மகன்‌ கம்பீசு ஆகியோரின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்படும்‌ 
வேலையில்‌ ஒரு முன்னேற்றமும்‌ ஏற்பட 
வில்லை. 


பட்ட 


கம்பீசு எகிப்தை வென்று அடிமைப்படுத்‌ 
தியபின்‌ வாரிசு இல்லாது இறந்தார்‌. அவருக்‌ 
குப்பின்‌ ஆட்சிக்கு வந்த தாரியு தன்‌ பதவிக்‌ 
காக உள்நாட்டுப்‌ போரில்‌ ஈடுபட வேண்டி 
யிருந்தது. இதனால்‌ பாரசீகப்‌ பேரரசு பெரும்‌ 
ஆட்டம்‌ கண்டது. அழிந்து போகும்‌ நிலை 
யில்‌ இருந்தது. இந்த வரலாற்று நிகழ்ச்சிக 
ளின்‌ முழக்கத்தை இந்நூல்‌ விவரிக்கிறது 
(2:6-7; 31-22). இத்த குழப்பமிக்க வரலாற்றுச்‌ 
சூழ்நதிலை-இறைவாக்கிளர்கள்‌ முன்னறி 
வித்த வரலாற்றில்‌ வரும்‌ இறுகியான தீர்மா 
னமான ஓர்‌ இக்கட்டான நிலை ஏற்படும்‌ 


என்பதை எதிர்பார்க்க இஸ்ராயேலரைக்‌ 


372 


தூண்டியது. இந்தப்‌ பின்னணியில்‌ ஆகாயும்‌ 
செக்கரியாவும்‌ தங்கள்‌ இறைவாக்குப்‌ பணி 
யைச்‌ செய்தனர்‌. இந்தப்‌ பின்னணியில்‌ அவர்‌ 
களுடைய செய்தியைப்‌ புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. சேசிபசாரும்‌ அழித்து அவரது 
மருமகன்‌ செருபாபேலும்‌ யூதாவுக்கு ஆளு 
நர்‌ ஆனார்கள்‌. இவர்‌ பாபிலோனில்‌ பிறந்து 
வளர்ந்த யூதர்‌. தாரியூவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
பாலஸ்தீனத்திற்கு திரும்பிய யூதர்களில்‌ ஒரு 
வர்‌. அரசன்‌ யோயாக்கினின்‌ பேரன்‌ ஆன 
இவர்‌ தாவீதின்‌ வழித்தோன்றல்‌ 
ஆவார்‌. பாரசகப்‌ பேரரசில்‌ ஏற்பட்ட உள்‌ 


தால்‌ 


நாட்டுக்‌ கல்கங்களால்‌ உந்தப்பட்டு, மேற்‌ 
சொன்ன இறைவாக்கிளர்களும்‌ செருபா 
பேல்‌ வழியாகத்‌ தாவீது அரசு மரபு மீண்டும்‌ 
நிறுவப்படும்‌ என்று யாவே 
தாவீது அரசை மீண்டு அமைத்து எருசலே 
முக்குத்‌ திரும்ப இருப்பதால்‌ அவரது உறை 
விடமான ஆலயத்தை மீண்டும்‌ கட்டுதல்‌ 
முக்கியத்துவம்‌ பெற்றது. ஆகாயின்‌ உணர்ச்‌ 
சிமிக்க நேரடிப்‌ போதகங்களால்‌ தூண்டப்‌ 
பெற்று மக்கள்‌ ஆலயம்‌ கட்டும்‌ வேலை 
யைத்‌ தொடர்ந்தனர்‌. 
முன்‌ வந்தனர்‌. ஆனால்‌ அவாகள்‌ சிலை 
வழிபாட்டில்‌ ஈடுபட்டிருந்ததால்‌, அவர்கள்‌ 
உதவியைச்‌ செருபாபேல்‌ நிராகரித்தார்‌ 
(2:10.14). ஆகவே அவர்களது நேசக்கரம்‌ 
பகை பூண்டது. அவர்கள்‌ யூதர்களுக்குத்‌ 
தொல்லை கொடுக்கத்‌ தொடங்கினர்‌. அவர்‌ 
களால்‌ தூண்டப் பெற்று பாரசீக அதிகாரிகள்‌ 
எந்த அதிகாரத்தைக்‌ கொண்டு யூதர்கள்‌ ஆல 
யத்தை மீண்டு கட்டுகின்றனர்‌ என்று கேட்ட 
னர்‌. (எஸ்‌ 5:3). இந்தப்‌ பிரச்சினையைத்‌ 
தாரியு மன்னனிடம்‌ கொணர்ந்தனர்‌. அவர்‌ 
ஆலயம்‌ கட்ட அனுமதித்த மூலச்சட்டத்தை 
உறுதிப்படுத்தி ஆலயம்‌ கட்டும்‌ வேலை 
யைத்‌ தொடர்ந்து நடத்த யூதர்களுக்கு அனு 
மதி அளித்தார்‌ (எஸ்‌ 6:1-15). நான்கு ஆண்டு 
களில்‌ வேலை முடிந்தது (க.மு.520-16]. 
இந்த வேலைக்கு ஆளுநன்‌ செருபாபேலும்‌ 
தலைமைக்குரு யோசதாக்கின்‌ மகனான 


நம்பினர்‌. 


சமாரியாகள்‌ உதவ 


யோசுவாவும்‌ தலைமை தாங்கினர்‌. ஆகா 
யும்‌, செக்கரியாவும்‌ மக்களைத்‌ தூண்டி உற்‌ 
சாகப்படுத்தினர்‌. 
தானம்‌ செய்தனர்‌. அவர்களுடைய ஒத்து 


மக்கள்‌ உழைப்பைத்‌ 


373 


ழைப்பால்‌ ஆலயம்‌ கட்டி முடிக்கப்பட்டது. 
இந்த இரண்டாம்‌ ஆலயம்‌, பெரிய ஏரோது 
இ.மு.20-இல்‌ புதியதொரு ஆலயத்தைக்‌ கட்‌ 
டும்வரை, ஐந்து நூற்றாண்டுகளுக்கு யூதமக்க 
ளின்‌ வழிபாட்டு, பக்தி முயற்சிகளின்‌ மைய 
மாக திகழ்ந்தது. 


3. நூலின்‌ தோற்றம்‌:- ஆகாய்‌ குறுகிய 
காலத்திற்கே இறைவாக்குப்‌ பணி செய்ததா 
கத்‌ தெரிகிறது. இவரது நான்கு இறைவாக்கு 
கள்‌ கி.மு.520-இல்‌ ஆகஸ்ட்‌-செப்டம்பர்‌ 
[நமது ஆவணி மாதம்‌) 
தொடங்கி அதே வருடம்‌ நவம்பர்‌-டிசம்பா 
(கார்த்திகை) மாதங்களில்‌ முடிந்ததாகத்‌ தெரி 
கிறது. நூலில்‌ காணப்படும்‌ காலக்‌ கணிப்பு 


மாதங்களீல்‌ 


பாபிலோனிய முறைப்படி தரப்படுகிறது. 


ஆகாயின்‌ இறைவாக்குகளை அவருடைய 
சீடருள்‌ ஒருவர்‌ தொகுத்துப்‌ பதிப்பித்தார்‌. 
இவர்‌, தூலுக்குப்‌ பெருமிதமான, புறநிலை 
மெய்மைத்‌ தொனி அளிக்கும்‌ நோக்கத்‌ 
கோடு இறைவாக்கினரைப்‌ படர்க்கையில்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இவாதான நூலுக்குக்‌ கால 
கணிப்பையும்‌ திட்ட அமைப்பையும்‌ அளிக்‌ 
கிறார்‌. இவர்‌ இறைவாக்கினரது செய்திக 
ளோடும்‌, அவை மக்களிடையே ஏற்படுத்‌ 
நூல்‌ 
இணறைவாக்கினரது பணிபற்றிய சுதந்திரமான 
அறிக்கையாகத்‌ தோன்றுகிறது. இறைவாக்கி 
னர்‌ படர்க்கையில்‌ குறிக்கப்பட்டாலும்‌ 
நூலுக்கு அவரே பொறுப்பாவார்‌. நூல்‌ அவ 
ரது உண்மையான வாக்குகளைக்‌ கொண்டி 


ருக்கிறது என்பது உறுதி. 


தும்‌ விளைவையும்‌ குறிக்கின்றார்‌, 


4, இலக்கிய றப்பு:- இறைவாக்கினர்‌ 
நூல்கள்‌ பொதுவாகப்‌ பாடல்‌ வடிவில்‌ இருக்‌ 
கும்‌. ஆனால்‌ இந்நூல்‌ இதைத்‌ தவிர்த்து 
எனிய உரைநடையை விரும்பிப்‌ பயன்படுத்‌ 
துவதாகத்‌ தெறிகிறது. இந்நரலில்‌ பரவசக்‌ 
தையோ, காட்சுகளையோ, காரணகாரிய 
வாதத்தையோ, நுட்பமான அறிவாராய்சசி 
யையோ, காவியக்‌ கழி வகையையோ காண 
முடியாது. ஆசிரியர்‌ செயலார்வம்‌ உடைய 
வர்‌. மக்களை இடித்துரைக்கும்போதம்‌, 
அவர்களைத்‌ தாண்டி உற்சாகப்படுத்தும்போ 


ஆகாய நரல்‌ [தொடர்க] 


தும்‌ அவர்‌ தனது குறிக்கோளிலிருந்து சிறி 
தும்‌ விலகவில்லை. ஆலயம்‌ மீண்டும்‌ கட்‌ 
டப்பட வேண்டும்‌; மக்கள்‌ மீட்படைய 
வேண்டும்‌. இச்செய்தியை அறிவிக்க அனுப்‌ 
பப்பட்ட தூதனாகத்‌ திகழ்கிறார்‌. தனது 
தூதில்‌ பெரிதும்‌ வெற்றி பெறுகிறார்‌. 


நூலின்‌ எபிரேய வாசகம்‌ மிகவும்‌ சிதைத்‌ 
துள்ளது. இதை திருத்த எழுபது நூலின்‌ 
கிரேக்க வாசகம்‌ உதவுகிறது. ஆனால்‌ 
கிரேக்க வாசகம்‌ விளக்கமாக உரைக்கும்‌ 


போக்குடையது. 


5. திட்டமும்‌ பொருளடக்கமும்‌: - 

௮. முதல்‌ இறைவாக்கும்‌ விளைவும்‌ 
(11-15). 

யூதாவின்‌ ஆளுநா செருபாபேலுக்கும்‌ 
பெரிய குரு யோகவாவுக்கும்‌ இந்த வாக்கு 
அருளப்படுகிறது. மக்கள்‌ தங்களது சொத்தக்‌ 
காரியங்களிலேயே அக்கறை கொண்டு, ஆல 
யம்‌ கட்டுவதைக்‌ தள்ளிப்‌ போட்டனர்‌. புறக்‌ 
கணித்தனர்‌. இதை இறைவாக்கினர்‌ கண்ட 
னம்‌ செய்கிறார்‌. இப்புறக்கணிப்புதான்‌ விவ 
சாயத்திலும்‌, பொருளாதாரத்திலும்‌ வீழ்ச்ச ய 
டை_ந்ததற்குக்‌ காரணமாயிற்று. ஆகவே மக்‌ 
கள்‌ ஆலயம்‌ கட்டுவதை இறைவாக்கினர்‌ 
ஊக்குவிக்கிறார்‌. மக்களும்‌ அவரது போதகத்‌ 
துக்குப்‌ பணிந்து, ஆலயத்தை மீண்டும்‌ கட்‌ 
டத்‌ தொடங்குகின்றனர்‌. 


ஆ. இரண்டாம்‌ இறைவாக்கு (2:1-9) 

புதிய ஆலயத்தின்‌ வருங்கால மகிமையை 
விவரித்து, ஆலயம்‌ தொடர்ந்து கட்டப்பட 
வதை இறைவாக்கினர்‌ உற்சாகப்படுத்துகி 
றார்‌. 


இ. மூன்றாம்‌ இறைவாக்கு: (2:10-19) 

வழிபாட்டுச்‌ சடங்குகள்‌ பற்றி, குருக்க 
ளோடு ஆலோசித்தபின்‌, இறைவாக்கினர்‌ 
தீர்ப்புக்‌ கூறுகிறார்‌. தட்டுடையோரின்‌, ஒரு 
வேளை சமாரியர்களின்‌, காணிக்கைகள்‌ திரா 
கரிக்கப்படுகின்றன. ஆலயம்‌ கட்ட அடிக்‌ 
கல்‌ இட்டபின்‌ ஆண்டவர்‌ மக்களுக்கு அரு 
வடை மிகுதியையும்‌ செல்வச்‌ செழிப்பினை 
யம்‌ தந்து ஆசீர்வதிப்பார்‌ என்று உறுதி 
கூறப்படுகிறது. ன 


ஆசாய்‌ நரல்‌ [ கொடாசச) 274 
ஈ. நான்காம்‌ இறைவாக்கு: (2:20-23) கடத்தப்பட்ட யூதர்களின்‌ முதற்குமு 
இவ்வாக்கு ஆளுநர்‌ செருபாபேலுக்கு &ி.மு.537-இல்‌ தாயகம்‌ திரும்பியது. இருபது 


அருளப்படுகிறது. வரலாற்றில்‌ தலையிட்டு, 
இறைவன்‌ பிறநாடுகளின்‌ சக்தியை அழிக்கப்‌ 
போகிறார்‌. அதன்பின்‌ தாவீது அரசமரபை 
மீண்டும்‌ அமைப்பார்‌ என்று இறைவாக்கி 
னர்‌ மிகத்‌ தாரக்காலத்தை தோக்குகிறார்‌. 


6. சிறப்புச்‌ கருத்துக்கள்‌:- ஆகாய்‌, தனக்கு 
மூன்‌ வந்த இறைவாக்கினர்கள்‌ போல்‌, ஆன்‌ 
மீக ஒழுக்கப்‌ போதகத்தை அளிக்கவில்லை. 
வெறும்‌ ஆலயம்‌ கட்டுவதையே ஊக்குவித்‌ 
தார்‌. ஆகவே அவரது போதகம்‌ எபிரேய 
விகவாசம்‌ வளர்வதற்கு அவ்வளவு உதவ 
வில்லை என்பர்‌ சிலர்‌. ஆனால்‌ வரலாற்றுச்‌ 
சூழ்நிலையில்‌ பார்க்கும்போது, ஆலயத்தை 
மீண்டும்‌ கட்டுவது, யூக இனமும்‌ சமயமும்‌ 
அழிவிலிருந்து தப்பி உயிர்‌ வாழ்வதற்கு, 
அவசியமான அடிப்படையாயிற்று. இத 
னால்‌, ஆகாயும்‌ அவரது சமகாலத்தவராகிய 
செக்கரியாவும்‌ யூத இனம்‌ அழிவிலிருந்து 
தப்பி, நீடித்திருப்பதற்கு பொறுப்பாளர்க 
ளாக விளங்கினர்‌. மேலும்‌ இறைவனது 
காரியங்களுக்கு எப்போதும்‌ முதன்மை 
அளிக்க வேண்டும்‌ என்பது ஆகாயின்‌ அடிப்‌ 
படைப்‌ போதகமாகும்‌. குறிப்பிட்ட சூழ்தி 
லையில்‌ ஆலயம்‌ கட்டுவது, இந்த மூதன்‌ 
மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. 


மேலும்‌, வரவிருக்கும்‌ மெசியாக்‌ காலம்‌ 
பற்றிய காட்சி, பின்வரும்‌ கருத்துக்களில்‌ 
எடுத்துக்‌ கூறப்படுகிறது. ஆலயத்தை மீண்‌ 
டும்‌ கட்டுதல்‌; செருபாபேல்‌ உருவில்‌ தோன்‌ 
றும்‌ தாவீது மரபு சார்ந்த மெசியா (2:23); 
பிறநாடுகளுக்கும்‌ மீட்பளிக்கும்‌ சேவை 
(2:7-9); யூகச்‌ சமூகத்தைக்‌ குறிக்க '"எஞ்சி 
யோர்‌'' என்ற சொல்‌ பயன்படுத்தப்படுதல்‌ 
(1:12); மெசியாக்‌ காலத்திற்கு முன்னோடி 
யாக வரும்‌ அண்ட அதிர்ச்சிகள்‌, வானமும்‌ 
பூமியும்‌ அழித்து போவது போன்றவை- 
அக்கால முறைப்படி ''காட்ச! இலக்கிய 
முறையில்‌ விவரிக்கப்படுகன்றன 
(2:6-7.21-22; ஏச 51:6; 66:22). 


7. வரலாற்று முக்கியத்துவம்‌: - இந்நூல்‌ 
வரலாற்று முக்கியத்துவம்‌ உடையது. நாடு 


ஆண்டுகளுக்குப்பின்‌, தாயகம்‌ திரும்பிய யூத 
சமூகத்தின்‌ சமய, சமூக நிலையை இந்தூ 
லும்‌, செக்‌ 1:8 என்ற பகுதியும்‌ விவரிக்கின்‌ 
திருநூலின்‌ 

புரிந்துக்‌ 


றன. இச்சான்றுகள்‌ எஸ்ரா 
தொடக்க அதிகாரங்களைப்‌ 


கொள்ள உதவுகின்றன. 


ஆகாய்‌ (4302 
நாளில்‌ பிறந்த) 


- விழாக்‌ கோலம்‌, விழா 


இவர்‌ பாபிலோன்‌ அடிமைத்தனத்திற்குப்‌ 
பின்‌ வந்த ஓர்‌ இறைவாக்கினர்‌. இவரது 
கூற்றுக்கள்‌ ஆகாய்‌ நூலில்‌ தொகுக்கப்பட்‌ 
டுள்ளன. இவரைப்‌ பற்றி அதிகம்‌ தெரிய 
வில்லை. முன்‌ மரபு வரலாறு இன்றி வெறு 
மனே இறைவாக்கினர்‌ என்று அழைக்கப்படு 
கிறார்‌ (ஆகா 1:1; எஸ்‌ 5:1; 6:14) இதிலிருந்து 
இவர்‌ பலராலும்‌ அறியப்பட்டவராகத்‌ தெரி 
கிறார்‌. யூதப்‌ பாரம்பரியப்படி பாபிலோ 
னில்‌ 
இவர்‌ இறைவாக்கினராகத்‌ திகழ்ந்தார்‌. 


நாடுகடத்தப்பட்ட நிலையிலேயே 


ஆகா 1:1-இலிருந்து இவர்‌ 520-இல்‌ எருச 
லேமில்‌ செயலாற்றியதாகத்‌ தெரிகிறது. இது 
இவர்‌ இதற்கு எருசலேமிற்குத்‌ 
திரும்பியிருக்க வேண்டும்‌ என்று சுட்டுக 
றது. குரு குலத்தைச்‌ சேர்ந்தவராகத்‌ தெரிய 
வில்லை. ஏனெனில்‌ லேவியர்‌ பழக்கவழக்‌ 


முன்னே 


கங்கள்‌ பற்றி குருக்களின்‌ ஆலோசனையைக்‌ 
கேட்கிறார்‌ (2:11-13). 2:3-இல்‌ இருந்து எருச 
லேம்‌ ஆலயம்‌ 566-இல்‌ அழிக்கப்படுமுன்‌, 
அதைப்‌ பார்த்திருக்கிறார்‌ என்று தெரிகிறது. 
520-இல்‌ ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்படிவ 
தைத்‌ தூண்டியவர்களில்‌ முக்கியப்‌ பங்கெ 
டுத்த இவர்‌, அப்போது மிக முதியவராக 
இருந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ மற்றாரு 
பாரம்பரியம்‌, இவர்‌ இளைஞனாக சேச.பசா 
ரோடு தாடு கடத்தலிலிருந்து 538-இல்‌ தரும்‌ 
பினார்‌ என்று கூறுகிறது. 

இவரது சமகாலத்தவரான செக்கரியா 
வோடு சோந்து இவரும்‌ [எஸ்‌ நலப்‌; 0:14; 
செக்‌ 1:16) எருசலேம்‌ மக்களையும்‌ அவர்க 
ளது செருபாபேல்‌ 


தலைவர்களான 


375 


யோசுவா ஆகியோர்களையும்‌ ஆலயத்தை 
மீண்டும்‌ கட்டத்‌ தூண்டியெழுப்பினார்‌. இவ 
ருடைய ஆற்றலாலும்‌, உற்சாகத்தாலும்‌, 
முதல்‌ வேண்டுதலுக்குப்பின்‌ உடனடியாக 
ஆலயம்‌ பீண்டும்‌ அமைக்கப்படுதல்‌ 
தொடங்கப்பட்டு நான்கு ஆண்டுகளில்‌ 
முடிக்கப்பெற்றது (எஸ்‌ 6:15). செக்கரியா 
வும்‌ இவரும்‌, ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்‌ 
டதற்குப்‌ பொறுப்பானவர்கள்‌. ஆனாலும்‌, 
இவரும்‌ சேர்ந்து பணி செய்ததற்கான சான்று 
கள்‌ எதுவும்‌ இல்லை (காண்க எஸ்‌ 5:1-2; 
6:14). பிற்கால தால்மூக்‌ 
ஆகாய்‌, செக்கரிய, மலாக்கி ஆதியமூவா்க 
ளும்‌ சேர்ந்து ''பெரிய செபக்கூடத்தை'! 
தோற்றுவித்தார்கள்‌ என்று கூறுகிறது. இறை 
வாக்கினர்களில்‌ இறுதியான இவர்களின்‌ 
இறப்போடு இறைவாக்கு பரிசுத்த ஆவி 
இஸ்ராயேலை விட்டகன்றார்‌ என்று கருதப்‌ 
பட்டது. சில விவிலிய வாசகங்கள்‌ (எழுபது 
நூல்‌, வுல்கத்கா, பெசித்தா) சில சங்கேதங்‌ 
களை செக்கரியாவும்‌, ஆகாயும்‌ எழுதியதா 
கக்‌ குறிக்கின்றன (சங்‌ 138; 146-149) இது, 
இவா குருகுலத்தவர்‌ என்ற கிறிஸ்தவப்‌ 
பாரம்பரியத்திற்கு அடிப்படையாக இருக்க 
லாம்‌. ஆனால்‌ இது யூக பாரம்பரியக்திற்கு 
மாறானது (காண்க, ஆகா 2:11-13). 


பாரம்பரியம்‌ 


ஆகார்‌ (1A - தப்பி ஓடிய, அலைந்து 
திரிகின்ற] 

ஆபிரகாமின்‌ மனைவி சாரா தனக்குப்‌ 
பிள்ளை இல்லாதகால்‌ தன்னிடம்‌ வேலை 
செய்து வந்த எகிப்து நாட்டு வேலைக்காரி 
ஆகாரைத்‌ கன்‌ கணவணுக்கு வைப்பாட்டி 
யாக இருக்கச்‌ செய்தாள்‌. அவர்‌ கருவுற்று 
இசுமயேல்‌ என்ற மகனுக்குத்‌ தாயானாள்‌. 


இந்த ஆகாரின்‌ கதைகள்‌ எல்லாம்‌ யாவே, 
எலோகிம்‌, பாரம்பரியங்களில்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டுள்ளன (யாவே. ஆதி 16:1-2. 4-7; 
எலோகிம்‌ 21:8-21). சில வசனங்கள்‌ மட்டும்‌ 
குருக்கள்‌ பாரம்பரியத்திலிருந்து எடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன (16:3.15-16). அநேக அறி 
ஞர்கள்‌ யாவே, எலோகிம்‌, பாரம்பரியங்கள்‌ 
இணை விவரிப்பாக இருந்திருக்கலாம்‌ 
என்று கருதுகின்றனர்‌. இரண்டும்‌ ஆபிரகா 


ஆகா 


மின்‌ குடும்பத்‌இலிருந்து ஆகாரையும்‌, இகம 
யேலையும்‌ துரத்துவதை விவரிக்கின்றன. 
ஆதி 16:9 இந்த இரண்டு பாரம்பரியங்களை 
யும்‌ இணைத்து வைக்கிறது. 


முதல்‌ கதையில்‌ (ஆகு 16:1-16) ஆகார்‌ 
என்பவள்‌, மலடியாய்‌ இருநத சாராளிடம்‌ 
வேலை பார்த்த எகிப்திய நாட்டு வேலைக்‌ 
காரி; சாரா ஆபிரகாமின்‌ மனைவி; யாவே 
கொடுத்த வாக்குறுதி சாராளின்‌ மலட்டுத்‌ 
தன்மையால்‌ அழிந்து போய்விடுமோ என்‌ 
றெண்ணி சாரா ஆகாரைக்‌ தன்‌ கணவன்‌ 
ஆபிரகாமுக்கு மனைவியாக ஆக்கினாள்‌. 
இது அக்காலத்திய பழக்கம்‌ (30:3.9) என்‌ 
பதை நாசீ வாசகத்தால்‌ உறுகுிப்படுத்து கிறது. 
ஆகார்‌ கருவுற்றிருக்கும்‌ பொழுது தன்‌ 
கலைவி சாராளை அலட்சியப்படுக்கினாள்‌. 
அதனால்‌ சாராய்‌ தன்‌ கணவன்‌ ஆபிரகாமின்‌ 
உத்தரவோடு ஆகாரைக்‌ கண்டிப்புடன்‌ நடக்‌ 
தினாள்‌. 


கண்டிப்புடன்‌ நடத்தியது கண்டு ஆகார்‌ 
பெயேர்‌-செபாவிற்கும்‌ எகிப்திறகும்‌ 
இடைப்பட்ட பகுதியாகிய சூர்‌ பாவை 
னத்திற்கு ஓடிப்போனாள்‌. அவர்‌ செல்லு 
கின்ற பொழுது ஒரு நீருற்றுக்கருகில்‌ ஆண்ட 
வருடைய தூதர்‌ அவளுக்குக்‌ தோன்றி “நீ 
ஒரு மகனைப்‌ பெற்றெடுப்பாய்‌; அவனுக்கு 
இசுமயேல்‌ என்று பெயரிடுவாய்‌. அவனிலி 
ருந்து உன்‌ சந்ததியை எண்ண முடியாக 
அளவில்‌ விருத்தி அடையச்‌ செய்வோம்‌”! 
என்றார்‌. ஏனென்றால்‌ ஆண்டவர்‌ அவ 
ளைக்‌ கண்டுகொண்டார்‌''. செமயேல்‌ 
கொடும்‌ குணமுள்ள மனிதராய்‌ வளர்வார்‌. 
அவருடைய கை எல்லாருக்கும்‌ விரோதமா 
கவும்‌, எல்லோருடைய கையும்‌ அவருக்கு 
விரோதமாகவும்‌ ஒங்கியிருக்கும்‌. ஆண்டவர்‌ 
அவளுக்கு மனமிரங்கிச்‌ சொன்னகால்‌ அந்த 
ஊற்றை 'காண்றெ இறைவன்‌ நீர்‌'' என்று 
அழைத்தாள்‌ ஆகார்‌. 


இரண்டாவது கதை (ஆதி 21:8-21) இசும 
யேல்‌ பிறந்து பல வருடம்‌ கழித்தபின்‌ 
நடந்து இருக்கிறது. ஆபிரகாம்‌ தன்னுடைய! 
குழந்தை ஈ௪.க்கு வளர்ந்த நிலையில்‌ மகிழ்ச்‌ 
சியோடு விருந்தொன்றை நடத்தினார்‌. 
அன்று சாரா தன்‌ முதிர்ந்த வயதில்‌ பெற்ற 


ஆகப்‌ 


தன்‌ குழந்தை ஈசாக்கும்‌, வேலைக்காரி ஆகா 
ரின்‌ மகன்‌ இசுமயேலும்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருந்ததைச்‌ சாரா பார்த்தாள்‌. ஆகா 
ரின்‌ மகனும்‌, தன்னுடைய மகனுக்குப்‌ பங்‌ 
காளியாக வந்துவிடுவானோ என்ற பயம்‌ 
சாராவுக்கு வந்தது. இதை ஆபிரகாமிடம்‌ 
முறையிட்டு இருவரையும்‌ துரத்திவிடக்‌ 
கோரினாள்‌. இதைக்‌ கண்ணுற்ற ஆபிரகாம்‌ 
மன வருத்தம்‌ கொண்டார்‌. ஆயினும்‌ இறை 
வன்‌ கட்டளைக்கேற்ப இருவரையும்‌ அனுப்‌ 
பிவிட்டார்‌. பெயேர்‌- செபா பாலைவனத்‌ 
தில்‌ அலைந்து திரிந்து தண்ணீர்‌ தாகத்தால்‌ 
துன்பப்பட்ட பொழுது குழந்தையைத்‌ 
தனியே விட்டுத்‌ தானும்‌ அழுதுகொண்டு 
நின்றாள்‌. அப்பொழுது வான தூதர்‌ 
தோன்றி, ''குழந்தையின்‌ குரல்‌ ஆண்டவரை 
எட்டியது. இசுமயேல்‌ இறக்க மாட்டான்‌” 
என்று கூறினார்‌. அவள்‌ கண்களைத்‌ திறந்து 
பார்த்ததும்‌ முன்னால்‌ கிணறு ஒன்று இருப்ப 
தைக்‌ கண்ணுற்றாள்‌. இசுமயேல்‌ அந்தப்‌ 
பாலைவனத்தில்‌ வாழ்ந்து வில்‌ வித்தையில்‌ 
வீரனானார்‌. ஆகார்‌ எகிப்திலிருந்து ஒரு 
பெண்ணைக்‌ கூட்டி வந்து இசுமயேலுக்குத்‌ 
இருமணம்‌ முடித்து வைத்தாள்‌. 


பாலஸ்தீனத்தில்‌ தெற்கில்‌ வாழ்ந்த போர்‌ 
வீரர்கள்‌ பெடுயீனர்கள்‌ எபீரேயர்களோடு 
உறவு கொண்டவர்கள்‌ என்று ஆகார்‌ பாரம்ப 
ரியம்‌ கூறுகிறது. ஏனென்றால்‌ இசுமயேல்‌ 
தான்‌ அவர்களுக்குக்‌ குலத்தலைவர்‌. எபீரே 
யர்களைப்‌ போலவே அவர்களுக்கும்‌ ஆபிர 
காம்தான்‌ குலத்தந்தை. ஆனால்‌ அவர்களு 
டைய தாய்தான்‌ எகிப்தின்‌ வேலைக்காரி 
ஆகார்‌. சவுலின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இஸ்ரா 
அகிரியாகளோடு போரிட்டு 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌ (1 நாள்‌ 
5:10). சாராளின்‌ ஊழியக்‌ காரியம்‌, எகிப்து 
நாட்டினருமான அகார்‌ ஆபிரகாமுக்குப்‌ 
பெற்ற இகமயேலின்‌ தலைமுறை பெருகி 
யது. அவரின்‌ புகல்வர்கள்‌ பன்னிருவரும்‌ 
தத்தம்‌ குலத்தவாகளுக்குத்‌ தலைவர்களாய்‌ 
இருந்தனர்‌. 


மீயலர்கள்‌ 


கலா 4:21:31: புதிய ஏற்பாட்டில்‌ பவுல்‌ 
அகாரின்‌ கதையை ஒரு உருவகமாகப்‌ பயன்‌ 


படுத்துகிறார்‌. ஆபிரகாமின்‌ புகல்வர்‌ இருவ 


376 


ரில்‌ இசுமயேல்‌ அடிமைப்பெண்ணிடம்‌ 
பிறந்தவர்‌. ஈசாக்கு அடிமையல்லாத சுதந்தி 
ரப்‌ பெண்ணிடம்‌ வாக்குறுதியின்படி பிறந்த 
வர்‌. இந்தப்‌ பெண்கள்‌ இருவரும்‌ இரு 
உடன்படிக்கையைக்‌ குறிக்கின்றனர்‌. 


சீனாய்‌ மலையில்‌ செய்யப்பட்ட உடன்ப 
டிக்கையின்‌ விளைவாக அடிமைத்தனத்தில்‌ 
பிள்ளைகள்‌ பிறக்கின்றனர்‌. ஆகாரால்‌ குறிக்‌ 
கப்படுவது இதுவே. ஈசாக்கின்‌ புதல்வர்கள்‌ 
வாக்குறுதியின்‌ இயல்பு 
முறைப்படி உரிமை மக்கள்‌. அடிமை அல்‌ 


புதல்வர்கள்‌. 


லாத மனைவி சாராளின்‌ மக்கள்‌ ஆவார்‌. 
இவர்கள்‌ புதிய உடன்படிக்கையின்‌ மக்க 
ளைக்‌ குறிக்கினறனர்‌. 


ஆகிபோர்‌ (C4805 சுண்டெலி) 

1. ஏதோம்‌ நாட்டின்‌ அரசன்‌ பாகால்‌- 
கனானின்‌ தந்‌ைத (ஆதி 36:388-39; 1 
நாள்‌ 1:49). 


2. மீக்காயாவின்‌ மகன்‌. யோளியாவின்‌ 
அரசவை அலுவலர்களில்‌ ஒருவர்‌. புதிதாகக்‌ 
கண்டெடுக்கப்பட்ட சட்ட நரலைக்‌ குறித்து 
ஆண்டவரது திருவுளத்தை அறிந்து வரக்கட்‌ 
டளை பெற்றவர்களில்‌ ஓருவர்‌ (2 
அர 22:12.1/9]. 2 நாள்‌ 34:30-இல்‌ இவர்‌ மீக்கா 
வின்‌ மகன்‌ அபி தோன்‌ என்றழைச்கப்படுகி 
அபிதோன்‌-4). எரே 26:22; 
36:12- இன்படி யோயாக்கிமின்‌ அலுவலரான 


றார்‌ (காண்க. 


எல்நாத்தானின்‌ தந்தையாகவும்‌ இருக்கலாம்‌ 
இவர்‌. 


ஆகூர்‌ (AGLAR - 
கூட்டுபவன்‌) 


ஞானத்தை ஒன்று 

மாசாவைச்‌ சேர்ந்த யாக்கே என்பவரின்‌ 
மகன்‌. பழ 30:/-33-இல்‌ உள்ள நீதி மொழி 
களை இந்த அறிஞர்‌ எழுதியவராகவோ, 
தொகுத்தவராகவோ கருதப்படுகிறார்‌. இவ 
ரைப்‌ பற்றிப்‌ பல ஊகங்கள்‌ உண்டு. ௮. 
மாசாவின்‌ அரசியின்‌ மகன்‌. மாசாவின்‌ அரச 
னான இலமுவேவின்‌ சகோதரன்‌ அல்லது 
நாட்டைச்‌ சேர்ந்தவராக இருக்கலாம்‌. ஆ. 
அரேபிய பாலைவனம்‌, ஏதோம்‌, யோர்தா 
னுக்கு அப்பாலுள்ள பகுதி அல்லது சேயி 


37] 


ருக்கு அப்பாலுள்ள பகுதி ஆகிய பகுதிக 
ளில்‌ பலவாறு குறிக்கப்படும்‌ மாசாவில்‌ 
வாழ்ந்தவராகக்‌ கருதப்படுகிறார்‌. 


ஆகே (0 - தப்பி ஓடுகிற) 

தாவீதின்‌ மூன்று வல்லவர்களுள்‌ ஒருவ 
ரான சம்மாவின்‌ தந்தையாவார்‌. அராரிய 
குடும்பக்தகைச சேர்ந்தவர்‌ (2 சாமு 23:11). 
ஊரானாகிய ஆகே"" 


““அராரிய என்று 


அழைக்கப்பட்டார்‌. 


ஆக்கார்‌ (4-4 - தொந்தரவு கொடுப்பவன்‌) 
ஆக்கானின்‌ மற்றோரு பெயர்‌ (1 நாள்‌ 2:7) 


ஆக்கான்‌ (௧-10 - தொந்தரவு) 

யூகர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த கர்மியின்‌ மகன்‌. 
இவர்‌ எரிகோவிலிருந்து ஆண்டவர்‌ கட்ட 
ளையை மீறி விலக்கப்பட்ட சில கொள்‌ 
ளைப்‌ பொருட்களைக்‌ கவர்ந்து ஒளித்து 
வைத்துக்‌ கொண்டார்‌ (யோசு 6:17:19). அத 
னால்‌ ஆண்டவர்‌ சினம்‌ கொண்டார்‌. அகன்‌ 
விளைவாக ஆயி என்ற சிறு கிராமத்தைத்‌ 
தாக்கியபோது இஸ்ராயேலர்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டனர்‌ (7:2-5]. 


ஆயிக்கு எதிராக நடந்த போரில்‌ தோல்வி 
யுற்ற காரணம்‌ அறிய கடவுளை விசாரித்த 
போது, இஸ்ராயேல்‌ சமூகத்தில்‌ பாவம்‌ 
நிலவியிருந்தது தெரியவந்தது. ஆண்டவ 
ருக்கே உரிமையான பொருட்கள்‌, இஸ்ரா 
யேலனால்‌ களவாடப்பட்டு பாளையத்கில்‌ 
மறைத்து வைத்திருப்பதாகத்‌ தெரியவே சீட்‌ 
டுக்‌ குழுக்களின்‌ மூலம்‌ குற்றவாளி ஆக்கான்‌ 
எனத்‌ தெரியவர, அவரும்‌ அவர்‌ குடும்பமும்‌ 
ஆக்கோர்‌ பள்ளத்தாக்கில்‌ கல்லால்‌ எறியப்‌ 
பட்டனர்‌ (76-24; 22:20). 


இந்த நிகழ்ச்சியுரை தொடக்க காலத்தில்‌ 
இஸ்ராயேலரிடையே நிலவிய கூட்டு ஒரு 
மைப்பாட்டை எடுத்துக்‌ காட்டுகிறது. ஒருவ 
னுடைய குற்றம்‌ எல்லோருடைய பாதுகாப்‌ 
பையும்‌ பாதிக்கும்‌. ஆகவே ஆக்கானும்‌ 
அவனது குடும்பமும்‌ கண்டிக்கப்பட வேண 
டும்‌. ஆயினும்‌ இது ஆக்கான்‌ தனது குற்‌ 
றக்கை ஏற்று அறிக்கையிட வாய்ப்பளிக்க 
றது. 


ஆகி 


அவரது மறுபெயர்‌ தொந்தரவு செய்பவன்‌ 
என்ற போருளுடைய ஆக்கார்‌ ஆகும்‌. ஆக்‌ 
கான்‌ என்பது ஆக்கோர என்பதன்‌ மங்கல 
வழக்காகும்‌. 1 நாள்‌ 2:7-லும்‌ அவர்‌ கல்லால்‌ 
எறியப்பட்ட ஆக்கோர்‌ பள்ளத்தாக்கும்‌ இக்‌ 
கரக்துக்கு ஆதரவு அளிக்கின்றன. 


ஆக்கிசு 0-6 - அரசன்‌ கொடுக்கிறார்‌, 
மகுடி ஊதுவரா] 

1. மாவோக்கின்‌ மகன்‌. காத்து என்ற 
பெலிஸ்திய நகரின்‌ அரசனிடம்‌ (1 சாமு 
21:10) இருமுறை தாவீது தஞ்சம்‌ புகுந்தார்‌, 
பாதுகாப்புக்‌ கேடினார்‌. தேபுபிலிருந்து தப்‌ 
பியோடியபோது, தாவீது காத்து நாட்டில்‌ 
வாழ்த்து வந்தார்‌. அங்கு அவர்‌ பைத்திய 
மாய்‌ நடித்தது, பாதுகாப்புப்‌ பெறுவதை 
விட, அவருடைய நாட்டிலிருந்து விரைவில்‌ 
விடுதலை பெறுவதையே நோக்கமாகக்‌ 
கொண்டதாகும்‌ (21:13-15). சவுல்‌ தாவீதைக்‌ 
தேடிக்‌ துரத்திய போது, தாவீது ஆக்கிடெம்‌ 
கஞ்சம்‌ புகுந்தார்‌. அவர்‌ தாவீது தங்க 
எல்லை நகரமாக சிக்கிலாகுவை அளித்தார்‌ 
(27:6). மேலும்‌ அவரைக்‌ தன்‌ மெய்க்காப்பா 
ளர்களின்‌ தலைவராக ஆக்கினார்‌. (28:2]. 
தாவீதின்‌ பிரமாணிக்கத்தில்‌ ஆக்கிக முழு 
நம்பிக்கைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ சவு 
லுக்கு எதிராக கில்போவா என்ற இடத்தில்‌ 
படை எடுத்தபோது, தாவிதையும்‌ அவரது 
வீரர்களையும்‌ சேர்த்துக்கொண்டார்‌. ஆனால்‌ 
மற்ற பெலிஸ்தியர்‌ தாவீதிடம்‌ அவ்வளவு 
நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள்‌ தாவீ 
தைச்‌ சிக்கிலாகுக்கு அனுப்பிவிட ஆக்கி 
சைக்‌ கட்டாயப்படுத்தினர்‌ (29:2-6). 


1 அர 2:39-40 குறிப்பிடும்‌ ஆக்கிகதான்‌ 
தாவீது சந்தித்தவர்‌ என்றால்‌ அவர்‌ அப்‌ 
போது மிகவும்‌ இளைஞனாக இருந்திருக்க 
வேண்டும்‌. இக்‌ குறிப்பில்‌ அவர்‌ மாக்கா 
வின்‌ மகன என்று அமழைக்கப்படுகிறார்‌. 
காண்க: மாக்க-3. 


சங்‌ 34-ன்‌ தலைப்பு, 1 சாமு 21:10-15-இல்‌ 
வரும்‌ நிகழ்ச்சியைச்‌ சுட்டுகிறது. அதில்‌ 
ஆக்கிசு அபிமெலக்கு என்றமைக்கப்படுகி 
றார்‌. காண்க அபிமெலக்கு-சீ. 


ஆக மர 


2. இவர்‌ காத்தின்‌ அரசன்‌, சாலமோன்‌ 
காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌. மாக்காவின்‌ மகன்‌. 
கிமெயியின்‌ இரு ஊழியர்கள்‌ காத்துக்கு 
ஓடிப்‌ போகவே, அவர்‌ தன்‌ காவலை மீறி 
ஆக்கிசிடம்‌ சென்று தன்‌ ஊழியர்களைக்‌ 
கூட்டி வந்தார்‌ [1 அர 2:09-சீ0]. 


ஆக்கோ (6000 - வெப்பான மணல்‌ சூடான 
மணல்‌) 

கர்மேல்‌ மலைக்கு வடக்கில்‌ மத்தியத 
ரைக்‌ கடற்கரையில்‌ அமைந்திருந்த ஒரு 
துறைமுகமாகும்‌. கிழக்கிலும்‌ தெற்கிலும்‌ 
கர்மேல்‌ மலையையும்‌, வடக்கில்‌ பேலஸ்‌ 
ஆற்றில்‌ ஒரு கிளையையும்‌ பாதுகாப்பாகக்‌ 
கொண்ட போர்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
இயற்கையான துறைமுகம்‌. இந்த இடம்‌ 
இன்றைய கைப்பாவின்‌ வடக்கில்‌ இருந்தி 
ருக்க வேண்டும்‌. இவவிடத்தைச்‌ கற்றிய 
கடற்கரைச்‌ சமவெளிீயும்‌ ஆக்கோ சமவெளி 
யென்றே அழைக்கப்பட்டது. 


தொல்பொருள்‌ ஆய்வுகளின்படி இரண்‌ 
டாம்‌ மத்திய வெண்கல காலத்தில்‌ இந்நகரம்‌ 
நிறுவப்பட்டதாகத்‌ கெரிகிறது. கானானியா்‌ 
கள்‌ காலத்தில்‌ இது ஒரு சிறந்த வணிக 
மையமாகத்‌ இகழ்ந்தது. இந்நகர்‌ எகிப்திய 
ஏடுகளிலும்‌, அமர்னா ஏடுகளிலும்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. எகிப்திய பாரவோன்‌ முதலாம்‌ 
சேத்தி கி.மு. 1320-ர்‌ ஓட்டு இந்நகரைக்‌ 
கைப்பற்றினார்‌. பிறகு கடல்வாழ்‌ மக்களின்‌ 
ஆட்சியின்‌ சீழ்‌ இருந்தது. ஆனால்‌ விரைவில்‌ 
போதிய பலம்‌ பெற்றுத்‌ திகழ்ந்தது. அத 
னால்‌ இஸ்ராயேல்‌ இனக்கைச்‌ சேர்ந்த ஆசேர்‌ 
குலத்தவர்‌. ஆக்கோ நகரைக்காரைக்‌ கொல்‌ 
லாது அங்கு வாழ்ந்த கானானியர்‌ மத்தியில்‌ 
வாழ்ந்தனர்‌. ''ஏனெனில்‌ ஆசேரால்‌ ஆக்கோ 
விலும்‌ அனசைச்‌ சுற்றியிருந்த நகரங்களிலும்‌ 
வாழ்ந்த மக்களை விரட்டியடிக்க முடிய 
வில்லை [நீதி 1:41-32). 


பிற்காலத்தில்‌ கிமு. 739-இல்‌ மூன்றாம்‌ 
கிகிலாத்து -பிலேசர்‌ இந்நகரை அசீரிய ஆட்‌ 
சிக்குட்படுத்தினார்‌. ஏறக்குறைய 100 ஆண்டு 
களுக்குபின்‌, அசூர்பானிப்பால்‌ இந்நகர்‌ மக்‌ 
களில்‌ பெரும்பாலோரை நாடு கடத்தினார்‌, 


37% 


மற்றவர்களைக்‌ கொன்று அழித்தார்‌. சில 
காலத்திற்கு அழிந்து கிடத்தபின கி.மு. 
4-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இந்நகரில்‌ அத்தனிய 
கிரேக்கர்கள்‌ குடியேறினர்‌. இரண்டாம்‌ 
கோலம்‌! என்பவர்‌ துறைமுகத்தை விரி 
வாக்கி, அதற்கு தோலமாயிசு என்று பெய 
ரிட்டார்‌. கோலமியர்‌, செலூக்கியர்‌ காலத்‌ 
தில்‌ இந்நகர்‌ முக்கியம்‌ பெற்று, மக்கபேயர்க 
னின்‌ எதிரிகளின்‌ மையமாக விளங்கியது (1 
மக்‌ 5:15). இங்குதான்‌ மக்கபேயர்‌ தலைமை 
யில்‌ யூகர்கள்‌ போரிட்டனர்‌. இங்கு வந்து 
சந்திக்குமாறு யோனத்தான்‌ முதலில்‌ அலெக்‌ 


சாந்தர்‌ பாலாசாலும்‌ பின்பு இரண்டாம்‌ 
கெமேக்திரியுவாலும்‌ கட்டளையிடப்பட்‌ 
டார்‌ (1 மக்‌ 10:51-66: 11:21-74). மூன்றாம்‌ 
முறையாக, வரும்படி யோனாததானைத 


தந்திரமாய்‌, 
அவரின்‌ படையின்‌ பெரும்பகுதியை அனுப்‌ 
பிவிடச்‌ செய்தார்‌. அவர்‌ வந்தபோது அவரை 
இந்நகரில்‌ சிறைப்பிடித்து வைத்தார்‌ (1 மக்‌ 
12:39-49). 


திரிபோ கட்டளையிட்டார்‌. 


தி.மு. 65-இல்‌ ஆக்கோ அல்லது தோலமா 
யிசு என்ற இத்நகரம்‌ உரோமை ஆட்சிக்குள்‌ 
வந்தது. கிளாதியு காலத்தில்‌ இது ஒரு 
உரோமையர்‌ குடியிருப்பாக மாறியது. இங்‌ 
குதான பவுல்‌ தனது மூன்றாவது வேதபோத 
கப்‌ பயணத்தில்‌, இங்குள்ள திருச்சபையைப்‌ 
பார்ப்பதற்காக, கப்பல்‌ இறங்கினார்‌ (அ.ப. 
21:17). 


மத்திய காலத்தில்‌ இந்நகரம்‌ சிலுவைப்‌ 
போர்‌ வீரர்களின்‌ ஆட்சியில்‌ இருநூறு ஆண்‌ 
டுகளுக்கு இருந்தது. இதற்கு புனித யோன்‌ 
தார்க்கு எனறு பெயர்‌ கொடுத்தனர்‌. அத 
னால்‌ இன்றும்‌ இது ஆக்ரே என்ற பெயரைக்‌ 
கொண்டுள்ளது. கி.பி.1/97-இல்‌ சவலாதீன்‌ 
தாக்குதலுக்கு விழுந்தது. 


இக்கால வரலாற்றில்‌ பல தடவை பல 
ரால்‌ கைப்பற்றப்பட்டு; கி.பி. 1988-லிருந்து 
இந்தகர்‌ இஸ்ராயேல்‌ நாட்டைச்‌ சேர்ந்ததாக 
உள்ளது. இந்நகரின்‌ பழங்காலப்‌ பகுதியில்‌ 
அராபியர்கள்‌ மட்டுமே குடியிருக்கின்றனர்‌; 


செலூக்கியர்‌ காலத்தில்‌ விரிவாக்கப்பட்ட 


37/9 


துறைமுகப்‌ பகுதியில்‌ யூதர்கள்‌ வாழ்கின்ற 
னர்‌. அருகிலுள்ள கைப்பா இன்று முக்கியம்‌ 
வாய்ந்து திகழ்கிறது. 


அசுகோர்‌ 100௦9 தொந்தரவு, துயரம்‌, 
கவலை] 

எரிகோவுக்கு அருகிலுன்ன பன்ளத்தாக்கு, 
யகா்‌ நாட்டின்‌ வட எல்லையின்‌ ஒரு பகுதி 
யாகும்‌ (யோசு 15:7). இங்குதான்‌ எரிகோ 
வின்‌ கொள்ளைப்‌ பொருட்களை எடுத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது என்ற கட்டளையை மீறி 
யதற்காக ஆக்கானும்‌ அவர்‌ குழும்பழும்‌ 
கல்லால்‌ எறியப்பட்டு கொல்லப்பட்டனர்‌ 
(7:24-26). சாக்கடல்‌ ஏடுகள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டபின்‌, இது ஏல்‌-புக்கெய்யா என்று 
அடையாளம்‌ காட்டப்படுகிறது. இது கும்‌ 
ரான்‌ ஓடைக்கரையில்‌ வடக்குத்‌ தெற்கில்‌ 6 
கி.மீ. பரவியுள்ள ஒரு சமவெளியாகும்‌. 


இறுதிக்கால இறைவாக்குகளில்‌ உருவக 
மாகப்‌ பயன்படுகிறது ஆக்கோர்‌ என்ற 
பெயர்‌, கி.மு. 8-ஆம்‌ நூற்றாண்டில்‌, பிரமா 
ணிக்கமற்ற இஸ்ராயேலுக்கு தம்பிக்கை 
அளிக்கும்‌ உருவகமாக, '"ஆக்கோர்‌ என்கிற 
பள்ளத்தாக்கை நம்பிக்கையின்‌ வாயிலாக்கு 
வோம்‌” என்று இறைவாக்கு கூறுகிறது 
(ஓசே 2:15). இஸ்ராயேல்‌ திரும்ப அமைக்கப்‌ 
படும்‌ போது வறண்ட பாலைவனப்‌ பன்ளக்‌ 
தாக்கு செழிப்பானதாக மாறி மந்தைகளுக்கு 
மேய்ச்சல்‌ நிலமாக மாறும்‌. மெசியாக்காலத்‌ 
தில்‌ ''அக்கோர்‌ பள்ளத்தாக்கு கூட மாட்டுத்‌ 
தொழுவமாக இருக்கும்‌" என ஏசயா கூறுகி 
றார்‌ (ஏச 65:10). 


ஆசரேல்‌ 22410, - யாவே உதவினார்‌) 

1. சிக்கிலாகு என்னுமிடத்தில்‌ தலைமறை 
வாயிருந்த தாவீதிடம்‌ வந்து சேர்ந்த படை 
வீரர்களில்‌ ஆசரேலும்‌ ஒருவர்‌, இவர்‌ கோரா 
கியர்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 12:6). 


2. ஒரு லேவியர்‌. ஆசரேல்‌ ஏமானின்‌ 
புதல்வர்களில்‌ ஒருவர்‌. தாவீதின்‌ காலத்தில்‌ 
இவர்‌ ஓர்‌ இசைவல்லுநராக இருந்தார்‌ [7 
நான்‌ 25:18). 25:4-இல்‌ ஊசியேல்‌ என்றழைக்‌ 
கப்படுகிறார்‌. 


ட 42 தத்தி 


3. இவர்‌ எரொகாமின்‌ மகன்‌. தாவீதின்‌ 
ஒழ்‌ தாண்‌ குலத்தைச்‌ சோந்தவர்க நக்கு 
இவர்‌ தலைவராய்‌ இருந்தார்‌ (1 நான்‌ 27:22). 


4. பினுயி என்பவரின்‌ புதல்வர்களில்‌ இவ 
ரம்‌ ஒருவர்‌. பினுயி புறவினப்‌ பெண்ணை 
மனைவியாகக்‌ கொண்டிருந்தார்‌. எஸ்ராவின்‌ 
ஆட்சியின்‌ அவர்களை அனுப்பிவிட 
வேண்டியிருந்தது (எஸ்‌ 10:41]. 


3. இவர்‌ ஒரு குரு. அகிசாயின்‌ மகன்‌, 
இம்மேரின்‌ வழித்தோன்றல்‌. அடிமைத்‌ 
தளையிலிருந்து வந்தபின்‌ எருசலேமில்‌ தங்க 
வந்த அமாசாயின்‌ தந்‌ைத (நெக 11:13). நெக 
12:36-இல்‌ வரும்‌ ஆசரேலும்‌ இவரும்‌ ஒருவ 
ராக இருக்கலாம்‌. 


6. இவர்‌ ஒரு குரு. எருசலேம்‌ மதிலின்‌ 
அர்ப்பணிப்பு நாளன்று நடந்த பவணியில்‌ 
எக்காளம்‌ இசைப்பவராக இருந்தார்‌ (நெக. 
12:36). 


ஆசா (454 - குணமளிப்பவர்‌) 

1. யூகாவின அரசர்‌ (913-813). அபியாவுக்கு 
அடுதது ஆட்சிப்‌ பொறுப்பேற்ற அவரது 
மகன்‌. இவர்‌ நாற்பத்தோர்‌ ஆண்டுகள்‌ எருச 
லேமில்‌ ஆண்டார்‌. அபிசலோமின்‌ மகள்‌ 
மாக்கா என்பவளே இவருடைய தாய்‌ (1 அர 
15:10). அனால்‌ இவள்‌ அபியாவின்‌ தாயாக 
இருக்கலாம்‌. அவர்‌ இறந்தபின்னும்‌ அரசித்‌ 
காய்‌ என்ற பட்டத்தைக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. 


பழைய ஏற்பாடு இவரை, இவர்‌ தந்தையி 
டமிருந்து வேறுபட்டவராகவும்‌, அவருக்குச்‌ 
சாதகமாகவும்‌ விவரிக்கிறது (1 அர 15:11; 
3 நாள்‌ 14:2), 


ஆசாவின்‌ முதல்‌ பத்தாண்டு ஆட்சி அமை 
தியாக இருந்தது [2 நான்‌ 14:1). இது ஓரளவு 
இவரது தந்தை இஸ்ராயேலரின்‌ அரசன்‌ 
எரொபயாமின்மேல்‌ கொண்ட வெற்றியின்‌ 
பலனாகும்‌. இஸ்ராயேல்‌ அரசன்‌ பாசா 
வோடு (910-887) எல்லை பற்றிய சண்டை 
களை, ஒருவகை கொரில்லாச்‌ சண்டை, 
கட்டுப்படுத்க இவரால்‌ முடிந்தது (காண்க. ] 


ஆசா [தொடர்சசி?] 


அர 15:16). இவர்‌ இக்காலத்தைத்‌ தனது 
மக்களின்‌ சமயப்‌ பழக்கங்களைச்‌ சீர்திருத்து 
வதிலும்‌ (2 நாள்‌ 14:2-6; 1 அர 15:12) பல 
நகரங்களைப்‌ பலப்படுத்துவதிலும்‌ (2 நான்‌ 
14:6-8) செலவிட்டார்‌. 


இவரது நல்லாட்சி, எகிப்தியனான செரா 
குவின்‌ படையெடுப்பால்‌ தடைப்பட்டது. 
எதிரியின்‌ பெருஞ்சேனையைக்‌ கண்டு 
அஞ்சி, ஆசா இறைவனிடம்‌ வேண்ட அவ 
ரும்‌ அவருக்கு எதிரிகளின்‌ படைமேல்‌ ஒரு 
வெற்றியைக்‌ தந்தார்‌ (14:9-15]. 


இறைவாக்கினர்‌ அசரியாவால்‌ ஊக்குவிக்‌ 
கப்பட்டு, ஆசா தனது சரீர்திருத்தத்தைத்‌ 
தொடர்ந்து நடத்தினார்‌. எருசலேமில்‌ ஓர்‌ 
ஆடம்பரச்‌ சடங்கினில்‌ ஆண்டவரோடு 
உடன்படிக்கையைப்‌ புதுப்பிக்க மக்களைத்‌ 
தூண்டினார்‌ (15:1-15). அவரது பாட்டி 
மாக்கா பாலின வளர்ச்சித்‌ தேவதையான 
அசேராவின்‌ சிலையை வைத்திருந்ததால்‌, 
அவனை அவளது பதவியிலிருந்து நீக்கி 
னார்‌. சிலையை எரித்தார்‌ (15:16; 1 அர 
15:13). ஆசா தன்‌ சீர்திருத்தத்தை முழுமையா 
கச்‌ செய்தார்‌. ஆனால்‌ மேட்டு நில புனித 
இடங்களை அகற்றவில்லை. இதற்காக 
இவர்‌ குறை கூறப்படவில்லை (2 நாள்‌ 17; 
1 அர 15:14). 


அவரது ஆட்சியின்‌ 16-வது ஆண்டில்‌ (2 
நாள்‌ 16:1-இல்‌ வருவதுபோல்‌ 36-ஆம்‌ ஆண்‌ 
டூல்‌ அன்று) பாசா யூதாவின்‌ மேல்‌ படைய 
டுத்து, பேத்தேலுக்கும்‌ எருசலேமுக்குமிடை 
யிலுள்ள இராமா நகரைப்‌ பலப்படுத்கினார்‌. 
அதனால்‌ தென்‌ அரசை முற்றுகையிட்டார்‌ 
(2 நாள்‌ 16:1; 1 அர 15:17). இவர்‌ ஒருவேளை 
பேத்தேல்‌, எசானால்‌, எப்பிரோன்‌ ஆகிய 
நகரங்களையும்‌ அவற்றைச்‌ சுற்றிய ஊர்க 
ளையும்‌ கைப்பற்றியிருக்கலாம்‌. இவற்றை 
அவர்‌ தந்தையிடமிருந்து முன்பு அபியா 
கைப்பற்றியிருந்தார்‌ (2 நாள்‌ 13:19). எகிப்தி 
யர்‌ தாக்கியபோது ஆண்டவரிடம்‌ காட்டிய 
விசுவாசத்தை இப்போது ஆசா 
வில்லை. மாறாக சீரியாவிடம்‌ உதவி நாடி 
னார்‌. ஆலயத்திலும்‌ அவர்‌ அரண்மனையி 


காட்ட 


480 


லும்‌ எஞ்சியிருந்த வெள்ளியையும்‌ தங்கத 
தையும்‌ சரியா பென்‌-அதாதுக்கு கொடை 
யாக அனுப்பினார்‌. அவரும்‌ இந்த அரசியல்‌ 
நட்பு அடையாளத்தை ஏற்றுக்கொண்டார்‌. 
அவர்‌ பாசாவின்‌ தந்தையோடு யூதாவுக்கு 
எதிராகக்‌ கூட்டணியில்‌ சேர்ந்திருந்தார்‌. இப்‌ 
போது அக்கூட்டணியை முறித்தார்‌. அவர்‌ 
வட அரசின்‌ வட பகுதியிலுள்ள நகர்களைக 
கைப்பற்றத்‌ தொடங்கினார்‌. அதனால்‌ இரா 
மாவைப்‌ பலப்படுத்துவதை பாசா கைவிட்‌ 
டார்‌. ஆசா, இராமாவில்‌ பாசா பயன்படுத்‌ 
திய கற்களையும்‌ மரங்களையும்‌ அகற்றி 
அவற்றைக்‌ கொண்டு பென்யாமின்‌ பகுதி 
யில்‌ கெபா, மிசுப்பா ஆகியவற்றைக்‌ கட்டி 
னார்‌ (2 நான்‌ 16:10; 1 அர 15:22]. 3 நாள்‌ 
17:2-இன்படி ஆசா சில எப்பிராயிமியர்‌ 
நகரங்களையும்‌ கைப்பற்றியிருக்க வேண்‌ 


டும்‌. 


சிரியாவின்‌ உதவியை நாடியதை அரசரா 
கம ஆசிரியர்‌ தீர்ப்பிடவில்லை. ஆனால்‌ 
நாளாகமம்‌ காட்சியாளர்‌ கனானியின்‌ சுண்ட 
னத்தை எடுத்துக்‌ கூறுகிறது (2 நாள்‌ 16:7- 10). 
செராகுவிடமிருந்து காப்பாற்றிய ஆண்ட 
நம்பாததைக்‌ கண்டனம்‌ செய்வ 
தோடு, ஆசா சீரியர்களை நம்பி பென்‌- 
அதாதைக்‌ தப்ப விட்டார்‌, ஆகையால்‌ யூதா 
வுக்கும்‌ சீரியாவுக்கும்‌ வருங்காலத்தில்‌ 
இடைவிடாத போராட்டம்‌ இருக்கும்‌ எனக்‌ 
காட்சியாளர்‌ அறிவித்தார்‌. ஆசாவின்‌ செயல்‌ 
அவருக்குப்பின்‌ வந்த யூதாவின்‌ அரசன்‌ ஆகா 
சுக்கு ஒரு மாதிரிகையாயிற்று. ஆகாசு, பிற 
காலத்தில்‌, சரியா, இஸ்ராயேல்‌ செர்ந்து 
செய்த படையெடுப்பைத்‌ தடுக்க அசீரியா 
கள்‌ உதவியை நாடுவார்‌ (2 அர்‌ 16:5-9]. 
காட்சியாளர்‌ கூற்றைக்‌ கேட்ட ஆசா கோபா 
வேசம்‌ கொண்டு கனானியைச்‌ சிறையிலிட்‌ 
டார்‌. தம்‌ மக்களுள்‌ பலரைக்‌ கொன்று 
குவித்தார்‌ (2 நாள்‌ 16:10). 


ப்பன்‌ 


20 ஆண்டுகளுக்குப்பிறகு (873) ஆசாவுக்கு 
கால்களில்‌ ஒரு கொடிய வியாதி உண்டாகி 
யது (16:12; 7 அர 15:24]. இது அவர்‌ 
மரிப்பதற்கு இரு ஆண்டுகளுக்கு முன்‌ 
நிகழ்ந்தது. ஆண்டவரது உதவியை நாடப்‌ 


38] 


போதிய காலம்‌ இருந்தும்‌, மருத்துவர்களின்‌ 
உதவியை நாடினார்‌. இவர்கள்‌ ஒருவேளை 
குறி சொல்பவர்களாக இருக்கலாம்‌. ஆசா 
877-இல்‌ மரித்தார்‌. அரசர்கள்‌ கல்லறையில்‌ 
ஆடம்பரத்துடன்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌ 
(8 நாள்‌ 76:18-12; 1 அர 15:24). 


எருசலேமுக்குத்‌ திருயாத்திரை செய்த 
இஸ்ராயேலரை இசுமயேல்‌ கொலை செய்து 
அவர்களின்‌ உடலை தற்காப்பிறகாக ஆசா 
வெட்டிய பள்ளத்தில்‌ போட்டார்‌ என்று 
எரே 41:9 கூறுகிறது. இயேசுவின்‌ மரபு 
முறைப்‌ பட்டியவில்‌ அபியாவுக்குப்‌ பின்‌ 
னும்‌ யோசபாத்துக்கு முன்னும்‌ ஆசா இடம்‌ 
பெறுகிறார்‌ (மத்‌ 1:7-8). 


2. ஒரு லேவியர்‌, எல்கானாவின்‌ மகன்‌, 
ஓபதியாவின்‌ மூதாதையர்‌. இவர்‌ நெத்தோ 
பாவியர்‌ ஊர்கள்‌ ஒன்றில்‌ வாழ்ந்து வந்தார்‌ 
(2 நாள்‌ 9:16). 


ஆசாபு (454PH- ஒன்று கூட்டுபவர்‌) 

1. அசாபு கெரிசோம்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த பெரக்கியாவின்‌ மகனாவார்‌ (! நாள்‌ 
6:39]. எருசலேமுக்குப்‌ பெட்டகம்‌ கொண்டு 
வரப்பட்ட போது ''பாடல்‌ பணிக்குப்‌ 
பொறுப்பாக ஏமான்‌, எதுத்தான்‌ ஆகியோ 
ரோடு நியமிக்கப்பட்டவர்‌ (1 நாள்‌ 6:39:15: 
19). பேழை எருசலேமில்‌ நிறுவப்பட்டபின்‌ 
ஆண்டவரின்‌ செயல்களை நினைவு கூர்ந்து 
்‌” அவரைச்‌ சரியான முறையில்‌ வாழ்த்திப்‌ 
போறறிவர நியமிக்கப்பட்ட லேவியரில்‌ 
ஒருவர்‌ (164-6). ஆசாபு முதன்மையாக ஒரு 
(இளைஞன்‌, பாணன்‌ (15:19; 16:5). அவர்‌ சங்‌ 
50; 72-83-அ கவயெவற்றை இயறறியதாகக ௧௬ 
தப்படுறைது. (இச்சங்கேதேங்களில்‌ மேல்‌ குறிப்‌ 
புகளைக்‌ காண்க]. 2 நாள்‌ 29:30-இல்‌ வரும்‌ 
காட்சியாளும்‌ இவரும்‌ ஓரே ஆளாக இருக்க 
வாம்‌ (காண்க நெக 12:46). 


தாவீதின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ ஆசாபின்‌ 
புதல்வர்கள்‌ தங்கள்‌ இசையால்‌ ''இறைவாக்‌ 
குரைத்தனர்‌”' (1 நாள்‌ 24:1-2]. பிற்காலத்தில்‌ 
அரசன்‌ யோசியா காலத்தில்‌ இவரது வழித்‌ 
கோன்றல்கள்‌ பாடகர்களாகக்‌ தோன்றுகின்ற 
னர்‌ (2 நாள 45:13]. அவர்களில்‌ பலர்‌ (எஸ்‌ 


ஆசான்‌ 


2:41-இன்படி 128 பேரும்‌, நெக 7:48 இன்படி 
148 பேரும்‌) பாபிலோன்‌ அடிமைத்தனத்திவி 
ருந்து திரும்பி வந்து பாடகர்களாகவோ, 
இசைஞர்களாகவோ, எருசலேமில்‌ குடியே 
றினர்‌. ஆலய அடிக்கல்‌ திருநிலைப்படுத்தப்‌ 
பட்டபோது தங்களுக்குரிய அலுவல்களைச்‌ 
செய்தனர்‌ (எஸ்‌ 3:10). பிற்காலத்தில்‌ இவர்‌ 
கள்‌ ஆண்டவரது ஆலயத்தில்‌ லேவியரின்‌ 
மேற்பார்வையாளர்களாகவும்‌ (நெகெ 11:22) 
நகரச்‌ சுவர்கள்‌ இருநிலைப்படுத்தப்பட்ட 
போது எக்காளம்‌ ஊதவும்‌ நியமிக்கப்பட்ட 
னார்‌ (18:0). 


2. அரசர்‌ எசக்கியாவின்‌ பதிவாளர்‌, 
யோவாசின்‌ தந்தை அல்லது மூதாதையராக 
இருக்கலாம்‌ (2 அர 16:18.87; ஏச 36:3.22). 


3. அர்த்தாசெருசுக்குச்‌ சொந்தமான காடுக 
ளைப்‌ பாதுகாப்பவர்‌. எருசலேமில்‌ ஆலய 
மும்‌ நகரச்‌ சுவர்களும்‌ கட்டி எழுப்பப்பட 
வேண்டிய மரங்களை அனுப்பும்படி இவர்‌ 
அரசனால்‌ கேட்டுக்‌ கொள்ளப்பட்டார்‌ (நெக 
2:8). 


2. 1 நாள்‌ 26:1-இல்‌ குறிக்கப்படும்‌ ஒருவர்‌. 
இப்பெயர்‌ அபியசாபின்‌ மற்றொரு பெயராக 
இருக்கலாம்‌. இவரும்‌ 1-இல்‌ குறிக்கப்பெறு 
பவரும்‌ ஓரே ஆளாக இருக்கலாம்‌. 


ஆசால்‌ (7240 - அருகிலுள்ள) 

ஆசால்‌ என்ற நகரான முற்காலங்களில்‌ 
அடையாளங்‌ கணடுணரப்படாத நகரம்‌ 
என்று கருப்பட்டது. போர்க்‌ காலத்தில்‌ ஆண்‌ 
டவர்‌ தம்‌ மக்களுக்கு அளித்து வந்த பாது 
காப்பின்‌ சூழ்நிலையில்‌ இப்பெயர்‌ செக்‌ 
12:5-இல்‌ குறிக்கப்படுகின்றது. சில மொழி 
பெயர்ப்புகளில்‌ இவ்வார்த்தையானது 'பக்‌ 
கத்தில்‌: என்று மொழி பெயர்க்கப்பட்டது. 
வாசகம்‌ குறிப்பது ஒரு ஒடையையா அல்‌ 
லது இடத்தையா என்பது தெளிவாக 
இல்லை. 


ஆசான்‌ 5-0). - புகை) 

செப்பேலாவில்‌ உள்ள ஒரு நகரம்‌. 
தொடக்கத்தில்‌ இது யூகாவுக்குப்‌ பங்கு செய்‌ 
யப்பட்டாலும்‌ (யோசு 15:12), பிறகு இது 


ஆசஅியா 


மிகப்‌ பெரியதாக்கப்பட்டதால்‌ (19:9), யூதா 
வினுள்‌ சிமியோனுக்குக்‌ கொடுக்கப்பட்டது 
(19:7; 1 நாள 4:32). தாவீது தனது ஆட்‌ 
அமைப்பைத்‌ இருத்தி அமைத்தபோது, இந்ந 
காம்‌ யூதாவில்‌ ஒரு லேவியர்‌ நகரமாக்கப்‌ 
பட்டு, ஆரோனியர்‌ வாழ்ந்த இடமாகியது 
(1 நாள்‌ 6:59). 


1 நாள்‌ 6:59-இல்‌ காணப்படும்‌ விவரிப்‌ 
பின்‌ அடிப்படையில்‌ யோசு 21:16-இல்‌ 
வரும்‌ அயின்‌ எனபதை ஆசான்‌ என்று 
வாசிக்க அறிஞர்கள்‌ அதரவு தருகின்றனர்‌. 
அநேகமாக 1 சாமு 30:30-இல்‌ வரும்‌ போர 
சான்‌ என்பதும்‌ ஆசான்‌ என்பதும்‌ ஒரே 
இடத்தையே குறிக்கின்றன. ஆசான்‌ 
பெயேர்‌-செபாவுக்கு மேற்கு வடமேற்கில்‌ 8 
கி.மீ தொலைவிலுள்ள இக்கால கர்பெத்து- 
ஆசான்‌ என்பதாக இருக்கலாம்‌ என்று அடை 
யாளம்‌ காட்டப்படுகிறது. 


ஆசியா (45) 

ஆசியாக்‌ கண்டத்தின்‌ ஒரு சிறிய பகுத. 
புதிய ஏற்பாட்டில்‌ சிறிய ஆசியாவின்‌ ஒரு 
மாநிலமாகும்‌. 


இதன்‌ உண்மையான பரப்பளவு, அகன்‌ 
எல்லைகள்‌ ஏதுவென்று ஒவ்வொருவரும்‌ 
ஒரு கருத்துக்‌ கொண்டுள்ளனர்‌. ஏனெனில்‌ 
பல்வேறு காலக்‌ கட்டங்களில்‌ இது வெவ்‌ 
வேறு பகுதிகளாக அமைந்திருந்தது. வெவ்‌ 
வேறு பகுதியை இது குறித்தது. கிரேக்கப்‌ 
புவியியல்‌ அறிஞர்களுக்கு ஆசியா என்றால்‌ 
ஆசியாக்‌ கண்டத்தையோ அல்லது அதன்‌ 
பெரும்பகுதியையோ குறித்தது. உரோமை 
யர்‌ இவ்வாறு குறிக்கவில்லை. 


வெளிப்பாட்டு இலக்கியங்களில்‌ இது 
செலூக்யெ அரசாங்கத்தையும்‌, அவர்கள்‌ 
நாட்டையும்‌ குறிப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. 
ஏனெனில்‌ அதன்‌ அரசர்கள்‌ 'ஆசியாவின்‌ 
அரசன்‌'' என்றே குறிக்கப்பட்டனர்‌ (1 மக்‌ 
6:6; 2 மக்‌ 32 1] மச்‌ 11:13; 12:49; 13:32). 
புதிய ஏற்பாட்டில்‌ இது உரோமையின்‌ ஆட்‌ 
எப்பகுதியில்‌ ஒன்றாக அமைத்திருந்தது 
(அ.ப. 2:9; 19:10). ஒரு சில இடங்களில்‌ 


382 


மட்டும்‌ இது வேறுசில இடங்களைக்‌ குறித்‌ 
தது. . 


உரோமையரின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌: இது 


அத்தாலியர்களுள்‌ ஒருவரான மூன்றாம்‌ அத்‌ 
தாலுசு என்பவரால்‌ ஆளப்பட்டது. பிறகு 


_ இறா உரோமையர்‌ மாகாணமாகியது. இது 


மிசியா, இலிதியா, காரியா கடற்கரைப்‌ 
பகுதிகளையும்‌ கொண்டது. கி.மு. 116-இல்‌ 
பித்தனியா, இலிசியா, கலாத்தியா, ஏஜியக்‌ 
கடல்‌ இவற்றிற்கடையே அமைந்த விரிந்த 
பகுதியாக இருந்தது. 


இந்த உரோமை மாநிலத்தின்‌ முதல்‌ தலை 
நகரமாகப்‌ “பபெொர்கமோன்‌: இருந்தது. 
அகுஸ்து சர்‌ ஆண்டபோது எபேசு தலைநக 
ராக்கப்பட்டது. ஏனெனில்‌ எபேசு நகரம்‌ 
துறைமுக நகரமாகவும்‌ செய்தித்‌ தொடர்பு 
மையமாகவும்‌ முக்கியத்துவம்‌ பெற்றதே 
அதற்குக்‌ காரணம்‌. 


உரோமை மூப்பர்‌ அவைப்‌ பொறுப்பில்‌ 
அமர்த்தப்பட்ட ஆளுநர்கள்‌ பலவகைகளில்‌ 
இதனைச்‌ சுரண்டியதால்‌ மக்கள்‌ அகுஸ்து 
சீசரின்‌ ஆட்சியைக்‌ கண்காணிப்பை வரவேற்‌ 
றனர்‌. ஏனெனில்‌ அவர்‌ அமைதியையும்‌ 
வ்ளமையையும்‌ பொறுப்புள்ள நிலையான 
அரசாட்சி அமைப்பையும்‌ அங்கு நிலவச்‌ 
செய்தார்‌. எனவே ஆசியாவும்‌ பேரரசருக்கு 
மிகவும்‌ விசுவாசமுள்ள ஒரு பகுதியாகத்‌ 
திகழ்ந்தது. உரோமைய மாநிலங்களிலேயே 
மிகுந்த செல்வமிக்கது ஆசியா என்பதை 
செரோகூட மிகச்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடுக 
றார்‌. 


அலக்சாந்தரின்‌ சாலத்திற்கு முன்பே 

ரேக்கக்‌ கலாச்சாரத்தில்‌ வளர்ச்சிப்‌ பெற்று 
இ.பி. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ கிரேக்கப்‌ 
பண்பாட்டின்‌ சிகரமாகத்‌ துலங்கிய சிறிய 
ஆசியாவின்‌ ஒரு பகுதி இது. அலக்சாந்தி 
ரியா, அந்தியோக்கியா போன்று எந்த ஒரு 
பெரிய நகரமும்‌ இப்பகுதியில்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்தவில்லை. ஆனால்‌ பல நடுத்தரமான 
நகரங்கள்‌ இருந்தன. அவையும்‌ தன்னகத்தே 
நன்கு வளர்ச்சி பெற்றுத்‌ திகழ்ந்தன. அவற்‌ 
றுள்‌ எபேசு, சிமிர்னா, சார்கை, பெர்க 


383 


மோன்‌, லேம்சாகுஸ்‌, சிகிகுஸ்‌ போன்றவை 
யம்‌ திறந்து விளங்கின. 


ஆசியாவின்‌ சமயங்களுள்‌ பலவகையான 
வழிபாடும்‌, சடங்குகளும்‌ இருந்தன. அனத்‌ 
தோலிய சமயங்களுள்‌ மகா அன்னையை 
வழிபடுதலும்‌ ஒன்றாகும்‌. உரோமைத்‌ தெய்‌ 
வங்களான அர்தெமிஸ்‌ தயானா (எபேசு 
நகர்‌) போன்றவற்றையும்‌, அஸ்க்லேபியு 
(பெர்கமோன்‌) ஆகிய தெய்வங்களையும்‌ 
வழிபட்டனர்‌. தொடக்க காலத்தில்‌ கிறிஸ்த 
வம்‌ இங்கு வளர்வதற்கு பேரரசர்‌ வழிபா 
டும்‌ ஓரு முக்கிய காரணமாகும்‌. முக்கிய 
மாக, அமைதியை நிலைநாட்டிய அகுஸ்து 
சீசரின்‌ வழிபாடு பெரிதும்‌ ஆசியாவில்‌ 
இருந்து வந்தது. இப்பகுதியினரே கி.மு. 
29-இல்‌ பேரரசரை வழிபட உத்தரவு கேட்ட. 
னர்‌. பின்னர்‌ பேரரசரை வழிபட மறுக்க 
கிறிஸ்தவர்கள்மேல்‌ வெறுப்புத்‌ தோன்ற 
ஆரம்பித்தது. 


புதிய ஏற்பாட்டில்‌:- ஒரு சில இடங்க 
ளைத்‌ தவிர ஆசியா என்பது உரோமையின்‌ 
ஒரு மாநிலத்தையே குறிக்கும்‌. ஐம்பதாம்‌ 
நாள்‌ விழாவின்போது இப்பகுதியில்‌ இருத்‌ 
தும்‌ யூதர்கள்‌ வந்திருந்தனர்‌, ஆனால்‌ பிரிக்‌ 
யாவையும்‌ இது உள்ளடக்கும்‌ (அ.ப.2:9-10). 
அங்குள்ள யூகாகளின்‌ எண்ணிக்கையும்‌ 
ஸ்தோவனுடன்‌ சிலர்‌ விவாதம்‌ செய்தது 
பற்றியும்‌ கூறப்படுகிறது (6:9]. 


பவுலின்‌ இரண்டாவது நற்செய்திப்‌ பய 
ணத்தின்போது இப்பகுதிக்குப்போக வேண்‌ 
டாமென நற்செய்தி அறிவிக்க வேண்டா 
மென ஆவியால்‌ அறிவுறுத்தப்பட்டாலும்‌ 
துரோவா என்ற நகருக்குச்‌ சென்றனர்‌ (௮.ப. 
16:6-8). கிரேக்கத்திலிருநது திரும்பியபொ 
முது பவுல்‌ எபேக நகரில்‌ சிறிது தங்கினார்‌ 
(18:19-21). பவுல்‌ தமது மூன்றாவது தற்செய்‌ 
திப்‌ பயணத்தின்போது எபேசும்‌ அதைச்‌ 
சுற்றியுள்ள பகுதிகளும்‌ இறைவார்த்தையை 
நன்கு கேட்க வேண்டுமென்ற நோக்குடன்‌ 
இரண்டு ஆண்டுகளை இப்பகுதியில்‌ கழித்‌ 
தார்‌ (19:10). தனது இறுதிப்‌ பயணக்தின்‌ 
போது ஆசியா வழியாக செல்ல விரைந்தார்‌. 


ஆசியார்க்கு 


ஆனால்‌ மிலேத்து துறைமுகத்தை மட்டுமே 
தொட்டுச்‌ சென்றார்‌ (20:16-17). எபேசு நக 
ரில்‌ அவர்‌ நீண்ட காலம்‌ தங்கினார்‌ என்பது 
அவரது பல மடல்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்‌ 
ளது [உரோ 16:5; 1 கொரி 15:32; 16:8; 2 
கொரி 1:8). 


திருவெளிப்பாட்டு நூலின்‌ ஆசிரியருக்கு 
ஆசியாவே மிகுந்த ஈடுபாட்டு மையமாக 
இருந்தது. அவர்‌ குறிப்பிடும்‌ ஏழு திருச்சபை 
களும்‌ ஆசியாவின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ 
உள்ள இடங்களே. ஒருசில திருச்சபைக 
ளையே அவர்‌ தேர்ந்தெடுத்துப்‌ பேசுவதிலி 
ருந்து அவற்றை அவர்‌ நன்கு அறிந்திருந்தார்‌ 
எனத்‌ தெரிகிறது. அவர்‌ குறிப்பிட்டுப்‌ 
பேசும்‌ முக்கியமான மூன்று நகரங்கள்‌ 
எபேசு, சிமிர்னா, பெர்கமோன்‌ ஆகிய 
வையே (இருவெளி 1:4). பிறகே இந்த 
வரிசையில்‌ தியத்திரா, சார்தை, பிலதெல்‌ 
பியா, இலவோதிக்கயா ஆகியவை வருகின்‌ 
றன (1:11). ஆசியாவின்‌ பிற நகரங்களாக 
புதிய ஏற்பாட்டில்‌ கொலோசை, எராப்‌ 
போலி, அதிராமித்தியம்‌, ஆசோ ஆகியவை - 
குறிப்பிடப்படுகினனை. 


கி.பி. 2-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
கிறிஸதுவத்திற்கேற்பட்ட எதிர்ப்பிலிருநத்து 
ஆசியத்‌ தருச்சபைகள்‌ தப்பின. 5-ஆம்‌ 6-ஆம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ கிறிஸ்துஇயல்‌ போதக 
வளர்ச்சியில்‌ இத்திருச்சபைகள்‌ முக்கியப்‌ 
பங்கு வகித்தன. 


ஆசியார்க்கு (ASIARCH 
சேர்ந்தவர்‌) 

இன்னும்‌ தகுந்த ஆதாரங்கள்‌ கிடைக்காத 
தால்‌ இந்த வார்த்தையின்‌ சரியான தோற்றத்‌ 
தையும்‌, பொருளையும்‌, விளக்கத்தையும்‌ 
அளிக்க இயலவில்லை. இந்த வார்த்தை 
ஸ்த்ராபோவால்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
போலிகார்ப்பின்‌ வேத சாட்சியம்‌ என்ற 
நூலிலும்‌ ஆசியா நகரங்களில்‌ காணப்படும்‌ 
கறகளிலும்‌, நாணயங்களிலும்‌ உள்ள பல 
குறிப்புகளில்‌ இது காணப்படுகிறது. 


- ஆசிய நாட்டைச்‌ 


ஆசியார்க்குகள்‌ என்பவர்கள்‌ ஆசியாவி 
லுள்ள உரோமை மாநிலங்களில்‌ தாங்கள்‌ 


ஆசிரியேவ்‌ 


பிரதிநிதிகளாக இருந்த அல்லது தாங்கள்‌ 
பணி செய்த நகரங்களில்‌ செல்வந்தர்களாக 
வும்‌, அதிகாரம்‌ உடையவர்களாகவும்‌ இருந்‌ 
தார்கள்‌ என்று உறுதியாகச்‌ சொல்ல முடியும்‌. 
இவர்கள்‌ உரோமைய ஆட்சி அமைப்பைச்‌ 
சோந்தவர்களல்ல; ஆனால்‌ மாமன்னரு 
டைய வழிபாட்டையும்‌, உரோமைத்‌ தேவ 
தையின்‌ வணக்கத்தையும்‌ பாதுகாத்து, 
வளர்ச்சியடையச்‌ செய்ததால்‌ இவர்கள்‌ 
உரோமையராலே மதிப்பு மிக்கவர்களாகக்‌ 
கருதப்பட்டனர்‌. இப்படிப்பட்ட ஒரு சேவை 
திருவிழாக்கள்‌, அகனுடன்‌ சேர்ந்த விளை 
பாட்டுக்களுக்காக ஆகும்‌ செலவுகளையும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. இவ்வாறு ஒரு 
ஆசியார்க்கு தனது சொந்தச்‌ செலவில்‌ 
பொது குளிப்பிடத்தைச்‌ ஈர்‌ செய்யலாம்‌, 
அல்லது பரிசு அளிக்கப்படும்‌ சண்டைப்‌ 
2பாட்டிகளை நடத்தலாம்‌. ஆசியார்க்குகள்‌ 
சில சமயங்களில்‌ தாங்கள்‌ உள்ள ஊரில்‌ 
உள்ள மாமன்னரின்‌ வழிபாட்டை நடத்தும்‌ 
கோவிலுக்குள்‌ தலைமைக்‌ குருவாகவும்‌ 
அல்லது இன்னும்‌ சிறப்பாக 'ஆசியாவின்‌ 
தலைமைக குரு' என்றும்‌ அழைக்கப்பட்ட 
னர்‌. இப்பதவி ஓர்‌ ஆண்டுக்குத்தான்‌ உரியதா 
னாலும்‌, மீண்டும்‌ தேர்ந்தெடுக்கப்படலாம்‌. 
பதவி போனபின்னும்‌ பட்டம்‌ நிலவலாம்‌, 
இப்படிப்பட்டவர்கள்‌ எபேசு போன்ற நக 
ரங்களில்‌ பலர்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 


ஆசியார்க்குகள்‌ மேற்சொன்ன வேலைக 
ளைச்‌ செய்தார்கள்‌ என்றால்‌, அவர்கள்‌ அப்‌ 
போஸ்தலர்‌ பணியில்‌ சொல்லப்பட்டிருப்ப 
தின்‌ முக்கியத்துவம்‌ தெரிகின்றது. பவுலுக்கு 
எதிராக எபேசில்‌ செய்த கலகத்தில்‌, அசி 
யார்க்குகள்‌ பவுலுக்குத்‌ துணை செய்ததாக 
லூக்காஸ்‌ கூறுகின்றார்‌. எபேசின்‌ கல்வியு 
டைய மக்கள்‌ நகரில்‌ பவுல்‌ போதிப்பதைத்‌ 
தடுக்கவில்லை (௮.ப.19:23-41]. 


ஆசிரியேல்‌ [AZRIEL - இறைவன்‌ என்‌ உதவி 
ஆவாரா] 

1. யோர்தானுக்கு அப்பால்‌ வாழ்ந்த மனா 
சேயின்‌ பாதிக்‌ குலத்தைச்‌ சேர்ந்த குடும்பத்‌ 
தலைவர்களில்‌ ஆசிரியேலும்‌ ஒருவராவார்‌ 
(1 நாள்‌ 5:24]. 


384 


2. இவர்‌ தாவீது காலத்தில்‌, நப்தலியருக்‌ 
குத்‌ தலைவனாகிய எரேமோத்தின்‌ தந்தை 
[1 நான்‌ 27:19). 


3. எரேமியாவின்‌ இறைவாக்குப்‌ பணிக்கா 
லத்தில்‌ அரசர்‌ யோயாக்கிமின்‌ ஊழியர்க 
ளுள்‌ ஒருவராகிய செராயாவின்‌ தந்தை (எரே 
36;26). 


ஆசேம்‌ (145-011 - கொழுத்த, பருத்த] 

கிசோனிய குலத்தைச்‌ சோந்தவர்‌. தாவீ 
தின்‌ “'முப்பதின்மர்‌'' என்ற ஆற்றல்மிக்க 
படைவீரர்களுள்‌ ஒருவர்‌. 2 சாமு 23:32-இல்‌ 
வரும்‌ இணையான பகுதியில்‌ இவர்‌ யாசே 
னின்‌ மகன்‌ என்றழைக்கப்படுவறார்‌. 


அசேரியர்‌ (ASHERITES) 

ஆசேரின்‌ இனத்தவர்‌. ஆசேரின்‌ ஐந்து 
பிள்ளைகளின்‌ வழித்‌ தோன்றல்கள்‌ (ஆதி 
46:17; 1 நாள்‌ 7:20). காண்க. ஆசேர்‌. 


ஆசேர்‌ (HER - மகிழ்ச்சியான) 
யாக்கோபின்‌ எட்டாவது மகனும்‌ பன்னி 
ரண்டு இனங்களில்‌ ஒன்றின்‌ மூதாதையரும்‌ 
ஆவார்‌. இவர்‌ லேயாவின்‌ வேலைக்காரி 
சிலிப்பாவுக்கு (ஆதி 20:12-13) பாதான்‌- 
ஆராமில்‌ பிறந்தவர்‌ (35526). இவர்‌ காது 
என்பவரோடு கூடப்‌ பிறந்த சகோதரர்‌, 
ஆகையால்‌ இவர்‌ பெயர்‌ மரபு முறைப்‌ 
பட்டியலில்‌ எப்பொழுதும்‌ காதிற்கு அடுத்து 
வருகிறது (ஆது 35:26; 46:17; யாத்‌ 1:4; 1 
நாள்‌ 2:2). ஆசேரின்‌ வழித்‌ தோன்றல்கள்‌ 
செழிப்பான பகுதியில்‌ வாழ்வர்‌ என்று யாக்‌ 
கோபின்‌ ஆசீரில்‌ முன்னறிவிக்கப்பட்டது 
(ஆத.49:20). மோசேயின்‌ ஆசிர்களில்‌ இது 
மீண்டும்‌ புதுப்பிக்கப்பட்டது (உப 39:24), 


பாலஸ்தீனம்‌ கைப்பற்றப்பட்டபின்‌ ஆசே 
ரின்‌ ஐந்து பிள்ளைகளின்‌ வழித்தோன்றல்கள்‌ 
ஆகிய (ஆதி 96:17; 1 நாள்‌ 7:40) ஆசேரின்‌ 
மக்கள்‌ தொகை இரண்டாவது கணக்கெடுப்‌ 
பின்படி 53,400 ஆகும்‌ (எண்‌ 26:47). இவர்க 
ளுக்கு கர்மேல்‌ மலையிலிருந்து வடக்கே 
தோன்‌ வரையிலும்‌, இழக்கில்‌ செபுலோன்‌, 
நப்தலி ஆகிய பகுதிகளைக்‌ கொண்ட நாடு 


382 


பங்கீடு செய்யப்பட்டது (யோசு 19:24-31]. 
நீதி 1:37-32-இன்படி அவர்களால்‌ ஆக்கோ, 
தோன்‌ போன்ற நகரங்களைக்‌ கைப்பற்ற 
முடியவில்லை. ஆகையால்‌ கானானியரு 
வாழ வேண்டியிருந்தது. இந்த 
நிலையே மற்ற இஸ்ராயேல்‌ இனத்தவர்க 
ளுக்கும்‌ வாய்த்தது. கானானியர்களின்‌ சில 
நகரங்களை மானாசே கைப்பற்றினார்‌ 
(யோசு 17:11). 


டன்‌ 


இதன்‌ புவியியல்‌ அமைப்பால்‌, ஆசேர்‌ 
நாடு கடல்‌ வாணிபத்தில்‌ இர்‌ நாட்டுடன்‌ 
நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. மிகச்‌ 
செந்த இடத்தில்‌ குடியேறியிருந்த ஆசேரியர்‌ 
கள்‌ இஸ்ராயேல்‌ நாட்டு வாழ்வில்‌ மற்ற 
இனத்தவரைப்‌ போல்‌ அவ்வளவு பங்கு 
கொள்ளவில்லை. இஸ்ராயேலர்‌ கானானிய 
நாட்டு அரசர்களது கூட்டணியை எதிர்த்துப்‌ 
போரிட்டபோது கடற்கரையில்‌ வெறுமனே 
தனித்து நின்றதாக ஆசேரியரை தெபோரா 
குறை கூறியதைக்‌ கண்டு வியப்பு அடைய 
வேண்டியதில்லை [நீதி 5:17). கானானியர்‌ 
களை வெல்லச்‌ செய்த முயற்சிகள்‌ வீணான 
தும்‌ (நீதி 1:31. தொ) ஆசேர்‌ இவர்களிடம்‌ 
கொண்டிருந்த வாடிக்கையான வியாபார 
மும்‌ இப்போரில்‌ பங்கு எடுப்பதிலிருந்து 
ஆசேரியா்களைக்‌ தடுத்து இருக்கவேண்டும்‌ 
(நீதி 13:1தொ]. மற்ற காலங்களில்‌ இவர்கள்‌ 
இஸ்ராயேலரோடு ஓத்துழைத்தனர்‌. சான்‌ 
றாக கிதயோன்‌ மிதியானியர்களை இசிரி 
யேல்‌ என்ற சமவெளியில்‌ தோற்கடிக்க உத 
வியதுமல்லாமல்‌ (6:45) அவர்களை விட்டி 
யும்‌ அடித்தனர்‌ (7:25). 


அரசாட்சிக்‌ காலத்தில்‌ ஆசேரின்‌ நகரங்க 
ளில்‌ நான்கு (யோசு 19:30) லேவியர்களுக் 
குக்‌ கொடுக்கப்படுகின்றன (21.30-31; 1 
நாள்‌ 6:74-75).தீரின்‌ ரோம்‌ ஆலயம்‌ கட்டுவ 
தற்குப்‌ பொருள்கள்‌ வழங்கியதிற்குப்‌ பதி 
லாக, காபூல்‌ பகுதியைச்‌ சேர்ந்த ஆசேரின்‌ 
பல நகரங்கள்‌ சாலமோனால்‌ ரோமுக்கு 
அளிக்கப்பட்டன (1 அர 9:11-13). 


அசீரிய மன்னர்‌ 8-ஆம்‌ சார்கோன்‌ சமாரி 
பாவைக்‌ கைப்பற்றியபின்‌, மற்ற வட இனத்‌ 
தவர்சுளைச்‌ சேர்ந்தவர்கள்‌ போல்‌, ஆசேரிய 


ஆ சேவ்‌ 


ரில்‌ பெரும்பாலோர்‌ நாடு கடத்தப்பட்டனர்‌ 
(2 அர 17:6]. விடப்பட்டவர்களில்‌ சிலர்‌, 
எருசலேமுக்கு வந்து பாஸ்கு விழாவில்‌ 
பங்கெடுக்க எசக்கியா கொடுத்த அழைப்பை 
ஏற்றனர்‌ (2 நாள்‌ 30:11). யூதாவின்‌ அரசன்‌ 
யோசியா செய்த சீர்திருத்தத்‌ திட்டத்தில்‌ 
ஆசேரின்‌ பகுதியும்‌ உள்ளடங்கியிருக்கலாம்‌. 
அரசன்‌ வட பகுதியில்‌ கானானிய வழி 
பாட்டை ஒழிக்க 622-இல்‌ நப்தலி வரை 
சென்றார்‌ (2 நாள்‌ 34:6:33). எசக்கியேலின்‌ 
இறைவாக்குப்படி நாட்டைப்‌ பங்ூடு செய்த 
லில்‌ ஆசேரியர்களும்‌ சேர்க்கப்பட்டுள்ளனா 
(எச ச8:2-3]. 


பின்னால்‌ வந்த நூல்களில்‌ ஆசேரின்‌ 
பெயர்‌ பட்டியல்களிலும்‌, பட்டியல்களைப்‌ 
போன்ற இடங்களிலும்‌ காணப்படுனெறது. 
சில பட்டியல்களில்‌ ஆசேர்‌, காதிலிருந்து 
பிரிந்திருந்ததாகத்‌ தாண்‌ நப்தலிக்கு இடை 
மில்‌ இடம்‌ பெறுகிறது (எண 1240; 2:27; 7:72; 
10:26; 13:13; 26:44-47). வேறு சில இடங்க 
ளில்‌ ஆசேர்‌, இசக்காருக்கும்‌ நெப்தலிக்கும்‌ 
இடையில்‌ வருகிறது (எண்‌ 34:27]. எபால்‌ 
மலைமீது சாபமிட இருந்தவர்களில்‌ காது 
டன்‌ ஆசேரும்‌ இருக்கின்றார்‌ (உப 27:13], 
லேவியர்‌ நகரங்களில்‌ ஆசேர்‌ வடக்குக்‌ குழு 
வில்‌ இசக்காருக்கும்‌, நெப்தலிக்கும்‌ இடை 


யில்‌ வருகின்றார்‌ (யோசு 21:6;30-31;1 
நாள்‌ 6:6 2) 74-75]. 
புதிய ஏற்பாட்டில்‌, இறைவாக்கினி 


அன்னா :'ஆசேர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த பாணு 
வேலின்‌ மகள்‌'' என்று குறிக்கப்படுகிறார்‌ 
(லூக்‌ 2:36). இறைவனுடைய பாதுகாப்பு 
முத்திரைப்‌ பெற்றவர்களில்‌ காது குவத்தை 
அடுத்து அசேர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
பன்னீராயிரம்‌ என்று குறிக்கப்படுறைது (இரு 
வெளி 7:6). 


ஆசேல்‌ (475 - மேன்மையான] 

ஆசேல்‌ என்பவர்‌ எலயாசாவின்‌ மகனா 
வார்‌. சவுலின்‌ மகனாகிய யோனத்தானின்‌ 
வழிவந்தவர்களில்‌ ஒருவராவார்‌. இவர்‌ ஆறு 
ஆண மக்களுக்குத்‌ தந்தையாவார்‌. (1 
நாள்‌ 8:37-38; 9:43-44], இ 


ஆசோ 


ஆசோ (45505 - நெருங்குதல்‌) 

ஆசியாவைச்‌ சேர்ந்த உரோமை மாநிலத்தி 
லுள்ள மிசியாவின்‌ துறைமுகம்‌ (அப. 
20:13-14). அதிராமிததியம்‌ வளைகுடாவின்‌ 
மேல்‌, இன்றைய பெக்ரும்கோய்‌ என்ற இரா 
மமிருக்கிற இடத்தில்‌ இது இருந்தது. இது 
முதன்‌ முதலாக லெஸ்போசைச்‌ சேர்ந்த 
எயோலிக்‌ [இ.மு.900) குடியிருப்பாக இருந்‌ 
தது. இது பெொர்கமோன்‌ அரசர்களால்‌ மீண்‌ 
டும்‌ கட்டப்பட்டு இதற்கு அப்பொல்லோ 
னியா என்று பெயரிடப்பட்டது. 


இது செங்குத்தான எரிமலை மேல்‌ அழ 
கான தோற்றத்துடன்‌ அமைக்கப்பட்டு இருந்‌ 
தது. ஏறக்குறைய கடலுக்கு ஒரு கிலோ 
மீட்டர்‌ தொலைவிலும்‌ செங்குத்தான 
அமைப்பினாலும்‌ பாதுகாக்கப்பட்டது. இத 
னைச்‌ சுற்றி இரண்டு மைல்‌ நீளத்திற்கு 65 
அடி உயரத்திற்கு பாதுகாப்புச்‌ சுவர்‌ உள்ளது. 
செயற்கை அகழியால்‌ இதன்‌ துறைமுகம்‌ 
அமைந்துள்ளது. கடற்கரைக்‌ கப்பல்‌ போக்‌ 
குவரத்துக்குப்‌ போதியது. தொல்பொருள்‌ 
ஆய்வுகள்‌ பலவற்றைக்‌ கண்டுபிடித்துள்‌ 
ளன. இவற்றில்‌, அத்தீனாவுக்கு அர்ப்பணிக்‌ 
கப்பட்ட பல கலைப்பண்புகளையுடைய 
ஒரு தோரிக்‌ ஆலயம்‌, சுவர்கள்‌, சந்தைக்கூ 
டம்‌, விளையாட்டு அரங்கம்‌, குளியல்‌ அறை 
கள்‌, நாடக அரங்கம்‌ அகியவையாகும்‌. 


இங்கு தத்துவ அறிஞர்‌ அரிஸ்தாத்தில்‌ 3 
ஆண்டுகள்‌ படிப்பித்தார்‌ (348-249). களெ 
யான்தெஸ்‌ என்ற ஸ்தோயிக்‌ தத்துவ அறிஞர்‌ 
வாழ்ந்த இடம்‌ இது, இது பரந்த 
வேளாண்மை நிலத்தைக்‌ கொண்டிருந்தது. 
இது ஏற்றுமதி செய்த கோதுமை தன்மைக்‌ 
குப்‌ புகழ்வாய்ந்தது. 


பவுல்‌ தனது தோழர்களைப்‌, படகில்‌ 
வெக்தும்‌ முனையைச்‌ சுற்றிச்‌ செல்ல அனுப்‌ 
பிவிட்டு (காண்க ௮.ப.27:2] துரோவாவிவி 
ருந்து ஏறக்குறைய 38 கி.மீ தொலைவிலி 
ருந்த ஆசோவிற்கு தரை மார்க்கமாகச்‌ சென்‌ 
றார்‌. இந்தப்‌ பயணம்‌ கடற்‌ பயணத்தைவி 
டக்‌ குறைந்த நேரம்‌ எடுத்ததால்‌, தன்‌ தோழர்‌ 
கள்‌ ஆசோவிற்கு வந்து சேருமுன்‌, பவுல்‌ 


336 


துரோவாவில்‌ நீண்ட காலம்‌ தங்க முடிந்தது 
(அ.ப.20:19-14). 


ஆசோர்‌ (470௩ - உதவி, உதவியாளர்‌) 
இவர்‌, யோசேப்பு, இயேசு ஆகியோரின்‌, 

நாடு சுடத்தப்பட்டதற்குப்‌ பிற்காலத்திய 

குதாதையரில்‌ ஒருவர்‌ (மத்‌ 1:13-14). 


ஆசரும்‌ சாபமும்‌ 

1. சமய சமுதாயத்தின்‌ முழுமையானது 
பாதுகாக்கப்படவும்‌, உறுதிப்படுக்தப்பட 
வும்‌, தய சக்திகள்‌ அடக்கப்படவும்‌ அல்லது 
அழிக்கப்படவும்‌, சடங்குகள்‌ அல்லது மற்ற 
சந்தர்ப்பங்களில்‌ பெரும்பாலும்‌ சைகைக 
ளோடும்‌ அடையாளச்‌ செயல்களோடும்‌ 
கூறப்படுகின்ற வவிமைமிக்க 
வார்த்தைகளே இவை. பழங்கால மேற்கா 


சேர்த்துக்‌ 


சிய நாடுகளில்‌, பெரும்பாலான கடந்து 
போன மற்றும்‌ இன்றைய சமய சமுதாயங்க 
ளில்‌ இருப்பது போன்று, ஆசீர்களும்‌ சாபங்‌ 
களும்‌ கலாச்சாரத்தின்‌ ஒரு நிலையான பகுதி 
யாகவும்‌ இருந்தன. அனுதின வாழ்விலும்‌ 
ஒரு முதன்மையான இடத்தை பெற்றிருந்‌ 
தன. ஆசீரும்‌ சாபமும்‌ அளிக்கின்றவனு 
டைய செயல்களும்‌ வார்த்தைகளும்‌ அவனு 
டைய கட்டுப்பாட்டிலேயே இருந்து, அவ 
னுடைய ஏவுதலின்‌ மூலம்‌ அவனுடைய 
நோக்கங்களை நிறைவேற்றுவனவாக உள்ள 
மாந்திரீக நிலையிலிருந்து தெய்வத்தின்‌ 
(தெய்வீக அல்லது பேயின்‌ உயிர்கள்‌) ஆற்ற 
லிலும்‌ குறிக்கோளிலும்‌ இருந்து தங்களது 
தோற்றத்தையும்‌ விளைவுகளையும்‌ பெறுகி 
றதாகக்‌ கருதப்படும்‌. ஆசீர்கள்‌, சாபங்களை 
வேறுபடுத்துவது பெரும்பாலும்‌ கடிமான 
தாகும்‌. இன்றைய வடிவில்‌ பெரும்பாலான 
ஆசீர்‌ மற்றும்‌ சாப வாய்ப்பாடுகள்‌ அவற்றி 
லிருந்து வெளிப்படும்‌ ஆற்றலை இஸ்ராயே 
லின்‌ இறைவனுக்கே சாற்றிக்‌ கூறினாலும்‌ 
ஆசீர்‌ மற்றும்‌ சாபம்‌ பற்றிய பழைய ஏற்பாட்‌ 
டுக்கருத்தில்‌ மாந்திரீகக்‌ கூறுகள்‌ காணப்படு 
கின்றன (ஆதி 42:14:15; 1 சாமு 2:22 1 
கொரி 12:1-3: கலவா 1:8). 


ஆசீர்வதிக்கவோ சபிக்கவோ கூறப்பட்ட 
வார்த்தையின்‌ மாயவித்தை ஆற்றலில்‌, நாக 


187 


ரீக முதிர்ச்சியற்றப்‌ பண்டைக்கால விசுவா 
சம்‌ பற்றிச்‌ சில சுவடுகளே பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ உள்ளன. சில பழைய நிகழ்ச்சியுரைகள்‌, 
மூடநம்பிச்கைகளின்‌ சுவடுகளைக்‌ கொண் 
டுள்ளன. ஆனால்‌ அவற்றின்‌ இறுதிப்பதிப்‌ 
பில்‌, ஆசீர்கள்‌ இறுதியில்‌ அண்டவரிடமி 
ருந்தே வருகின்றன என்று இவை தெளிவாக்‌ 
குகின்றன. இவ்வாறு யாக்கோபுக்கு ஈசாக்‌ 
அளித்த ஆசீர்‌, முதிர்ச்சியற்றப்‌ பண்டைக்‌ 
கால விசுவாசப்படி கள்ளுபடி செய்ய முடி 
யாதெனினும்‌, அது யாக்கோபை இறைவன்‌ 
தேர்ந்தெடுத்ததின்‌ விளைவே ஆகும்‌ என்று 
யாவே பாரம்பரியம்‌ சுட்டிக்காட்டுகிறது 
(ஆதி 25:23; 27:33-38]. ஆடீரின்‌ உண்மை 
யான வடிவம்‌ ஆண்டவரை நோக்கிய ஒரு 
மன்றாட்டாகும்‌. இதில்‌ மாயவித்தை ஆற்‌ 
றல்‌ பற்றிய எந்தச்‌ சுவடுமில்லை (27:28). 
இறைவனோடு யாக்கோபு 
நிகழ்ச்சியுரை (3224-30) பழங்காலப்‌ பாரம்ப 
ரியத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
இது ஒருவேளை ஒரு தெய்வத்திடமிருந்து 
ஆசீர்‌ வல்வந்தமாக பறிக்கப்பட்டது என்று 
சுட்டலாம்‌. ஆனால்‌ இதைத்‌ திருப்பி அமைக்‌ 
கும்‌ யாவே பாராம்பரியம்‌ இறைவன்‌ தமது 
ஆசீரைச்‌ சுதந்திரமாகவே அளித்தார்‌ என்று 
தெளிவாகக்‌ காட்டுகிறது (32:29). 


போராடிய 


எல்லா அசீர்களுக்கும்‌ ஆண்டவரே ஊற்று 
என்று ஆழ்ந்த சமய உணர்வு கொண்டிருந்த 
னர்‌ இஸ்ராயேலர்‌. ஒருவரைச்‌ சந்திக்கும்‌ 
போது முகமன்‌ கூறுவது, ஆண்டவரை 
நோக்கிய ஒரு மன்றாட்டாக அமைத்திருந்‌ 
தது (ஆதி 24:31; ரூத்‌ 2:4). அதன்‌ விளைவு 
ஆசீர்வதிக்கும்‌ வழக்கு முகமன்‌ கூறி வாழ்த்‌ 
துதலைக்‌ குறித்தது (ஆதி 27:7-10; 1 சாமு 
13:10). உயிருள்ளவற்றை எல்லாவற்றிற்கும்‌ 
பலுகிப்பெரும்‌ சிறப்பான ஆற்றல்‌ அளித்து 
இறைவன்‌ அவற்றை ஆசீர்வதித்தார்‌ (ஆதி 
1:22.28). அவர்‌ ஆபிரகாமுக்கு அளித்த ஆச 
ரும்‌ பலுகிப்பெருகுவதோடு தொடர்புடை 
யது (12:2-3). சில குறிப்பிட்ட நபர்கள்‌ 
பிறர்மேல்‌ இறைவனது ஆசீர்களை கூறச்‌ 
சிறப்பான அதிகாரம்‌ பெற்றிருந்தனர்‌. இவ்‌ 
வாறு தந்‌ைத தன்‌ பிள்ளைகள்‌ மேலும்‌ (9:26; 
௫7:28; 49:25-26.28), அரசன்‌ தன்‌ குடிமக்கள்‌ 


ஆகிரும்‌ சாபமும்‌ 


மேலும்‌ (2 சாமு 6:16; 2 அர 8:14.55-61), 
குரு மக்கள்‌ மேலும்‌ (எண்‌ 6:22-27) ஆசீர்‌ 
கூறுவர்‌. ஆசீர்‌ கூறுதல்‌ இஸ்ராயேல்‌ வழி 
பாட்டின்‌ முக்கியப்‌ பகுதியாகும்‌. பெரும்பா 
லும்‌ சாபங்களோடு சேர்த்துக்‌ கூறப்பட்டது 
(உப 11:29; யோசு 8:34). பிரமாணிக்கமாக 
வாழக்‌ தவறுவது ஆசீரைச்‌ சாபமாக மாற்ற 
லாம்‌ (மலா 2:2). அதேபோல்‌ நல்ல வாழ்வு 
சாபத்கை ஆசீராக மாற்றலாம்‌ (உப 22:5; 
நீதி 17:2; தெகெ 13:12). 


ஒருவன்‌ கன்‌ தெய்வத்தைப்‌ போற்றுவ 
தால்‌ அல்லது ஆசீர்வதிப்பதால்‌ அதைப்‌ 
பலப்படுத்தக்‌ கூடும்‌ என்ற கருத்து இஸ்ரா 
யேலில்‌ நிலவியதே இல்லை. யாவேயைப்‌ 
போற்றுதலில்‌ அல்லது ஆசீர்வதித்தலில்‌ 
இஸ்ராயேலர்‌ அவரைத்‌ தங்கள்‌ ஆண்டவரா 
கவும்‌ அரசராகவும்‌ எல்லா ஆசீர்களின்‌ ஊற 
றாகவும்‌ வெளிப்படையாக ஏற்று அறிக்கை 
யிட்டனர்‌. இச்சூழ்நிலையில்‌ ''பராக்‌' ' என்ற 
எபிரேய வினைச்‌ சொல்‌ போற்றுதலை அல்‌ 
லது நன்றி கூறுதலை உணர்த்திற்று (ஆதி 
24:48; உப 8:10; சங்‌ 66:8; ]ரப்‌:1-2), 


2. ஆசீயளித்தல்‌ மற்றும்‌ சபித்தலின்‌ வடி 
வங்கள்‌:- ஆசீ கூறுதல்‌ மற்றும்‌ ஆசீரை 
வேண்டுதல்‌ என்னும்‌ இருவித முக்கிய வடி 
வங்கள்‌ பழைய ஏற்பாட்டில்‌ காணப்படுகின்‌ 
றன. முதல்‌ வடிவம்‌ கட்டளை வடிவிலும்‌ 
(ஆதி 1:28; 24:60) கட்டிக்காட்டுகிற வடிவி 
லும்‌ (ஆதி 27:29; 1 சாமு 25:33) காணப்படு 
கின்றன. இவை இரண்டுமே, ஆசீரில்‌ கூறப்‌ 
படும்‌ வார்த்தையில்‌ அடங்கியுள்ள ஆற்ற 
லைப்பற்றி இஸ்ராயேலின்‌ கருத்தை 
வெளிப்படுத்துகின்றன. இரண்டாவது வடி 
வம்‌ பிற்கால இஸ்ராயேலின்‌ வழிபாட்டில்‌ 
முக்கியமானதாக உருவாகி, ஆசீரின்‌ ஆற்ற 
லானது எவ்வாறு தெய்வ நோக்குடன்‌ 
பிரிக்க முடியாத அளவிற்கு இணைக்கப்பட்‌ 
டுள்ளது என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகறது. 


அதேகமாக, உடன்படிக்கை புதுப்பித்தல்‌ 
சமய சடங்கில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கக்‌ 
கூடிய பழமையான ஆசியுரை வாய்ப்பாடு 
உப 24:4-6-இல்‌ காணப்படுகின்றது. ஒவ்‌ 


ஆசீமும்‌ சாபமும்‌ [தொடர்சச்‌]) 


வொரு ஆசிரும்‌ "ஆசீர்‌ பெற்றிருப்பாய்‌ என்‌ 
னும்‌ தொடரோடு தொடங்குகிறது. ஆசீர்‌ 
பெறுபவர்‌ இஸ்ராயேலாகவும்‌ அல்லது பிள்‌ 
னைகள்‌, மண்‌, விலங்குகள்‌ மற்றும்‌ மண்‌ 
ணின்‌ விளைச்சல்‌ முதலிய இஸ்ராயேலின்‌ 
வாழ்வு சார்ந்துள்ள! அடிப்படை ஆதாரங்க 
ளாகவும்‌ உள்ளன. மற்ற நிகழ்ச்சிகளில்‌ ஆசீர்‌ 
பெறுபவரின்‌ பெயரும்‌ கூறப்பட்டுள்ளது: 
“உன்னத்‌ இறைவனால்‌ ஆபிரகாம்‌ ஆசீர்வ 
திக்கப்படக்கடவானாக... உன்னத இறை 
வன்‌ வாழ்த்தப்படுவாராக'' (ஆது 14:19-20]). 
"யாவே அல்லது இறைவன்‌ வாழ்த்தப்படு 
வாராக” என்னும்‌ வாய்ப்பாடே இஸ்ராயே 
வின்‌ வாழ்த்தனுடைய மிகப்பொதுவான 
வடிவமாகும்‌. அவர்‌ புகழப்படுவதற்கான 
தெய்வசெயல்‌ அதனைத்‌ தொடர்ந்து காணப்‌ 


படுகிறது (சங்‌ 1:1; 52:12) எரே 17:7} 
*மனிதன்‌ ஆசீர்வதிக்கப்படுவானாக'' என்ப 
தும்‌ அடிக்கடி பயன்படும்‌ ஆச 
முறையாகும்‌. 


பழைய ஏற்பாட்டின்‌ முழுமையான சாப 
உரையானது உப 27:15-26 (மற்றும்‌ 
28:16-19)- இல்‌ காணப்படுகிறது. இதில்‌ 
சாபத்திற்கு உட்பட்ட செயல்‌ புரிபவர்களும்‌ 
குறிக்கப்படுகின்றனர்‌. உ.ம்‌. தனது தந்தை 
யையும்‌, தாயையும்‌ அவமதிப்பவன்‌, தனது 
அயலானுடய நிலத்தின்‌ எல்லைக்கல்லை 
அகற்றுபவன்‌, போன்றவர்கள்‌ ''....மனிதன்‌ 
சபிக்கப்படக்‌ கடவானாக: ' என்னும்‌ கூற்றும்‌ 
அங்கு தோன்றுகிறது (உப 27:15; எரே 
17:5). 


பழைய  ஏற்பாட்டிலுன்ன சாபங்கள்‌ 
பெரும்பாலும்‌ சபதம்‌ (1 சாமு 1424), 
சோதனைகள்‌ (எணத:76-284), அல்லது 


தடைக்குட்பட்டவைபால்‌ மக்கள்‌ அல்லது 
நகரோ காட்டும்‌ பிரமாணிக்கம்‌ (யோசு 
6:26) ஆகியவற்றுடன்‌ தொடர்புடையன. 
இத்தகைய சாபங்கள்‌ அரிதாகவே இறைவ 
னுக்கு சாற்றிக்‌ கூறப்படுகின்றன. மனிதணு 
டைய பாவத்தின்‌ விளைவாக பாம்பு (ஆதி 
3:14) மற்றும்‌ நிலம்‌ மீதான சாபம்‌ (ஆதி 
3:17) போன்றவை இறைவனுக்கே சாற்றிக்‌ 
கூறப்பட்டுள்ளன. இரண்டு சமயங்களில்‌ 


388 


சாபங்கள்‌ யாவே முன்னிலையில்‌ உரைக்கப்‌ 
பட்டுள்ளன (யோசு 6:26; 1 சாமு 26:19). 
உடன்படிக்கையை கடைபிடிக்காத விசுவாச 
மற்ற மக்கள்மீது சாபங்களை அனுப்பவிருப்‌ 
பதாக இறைவன்‌ மிரட்டுகிறார்‌ (உப 28:89]. 


தெய்வத்தை சபிப்பதானது கண்டிப்பாக 
தடை செய்யப்பட்டுள்ளது (யாத்‌ 22:27; 
லேவி 2:23; யோபு 2:9]. இக்குற்றம்‌ 
எவ்வளவு பயங்கரமானதெனில்‌, சாதாரண 
மாக சாபத்தைக்‌ குறிக்கும்‌ வினைச்சொற் 
களை யாவேயோடு சேர்த்துக்‌ கூறப்படுவ 
தில்லை (யாத்‌ 22:27; 1 சாமு 3:13 எழுத்தர்‌ 
கள்‌ மூல வாசகத்தை மாற்றியமைத்துள்ள 
இடம்‌; யோபு 2:9). இறை பெயரை வீணா 
கப்‌ பயன்படுத்துவதற்கு எதிரான தடையா 
னது (யாத்‌ 20:1; உப 5:11), ஒருவரது 
விரோதிகளின்மீது சாபமிடுவதற்கு இறை 
நாமத்தை உபயோகிக்கக்கூடாது, அல்லது 
அப்பெயரில்‌ உள்ள வலிமையை பயன்படுத்‌ 
தக்‌ கூடாது என்பதை குறிப்பிடலாம்‌. 


3. வழிபாட்டில்‌ ஆசிகளும்‌ சாபங்களும்‌: - 
இஸ்ராயேலின்‌ வழிபாட்டில்‌ ஆசிகளும்‌ 
சாபங்களும்‌ முக்கிய இடத்தை பெற்றிருந்‌ 
தன. குலமுதியவர்களின்‌ காலத்தில்‌, இறக்‌ 
கின்ற தந்தையின்‌ ஆச வாரிசுக்கு அளிக்கப்‌ 
பட்டது (ஆதி 27:1-40; 49; உப 34]. இச்சடங்‌ 
கின்‌ மூலம்‌, உடல்நலன்‌, சந்ததி, வளமை, 


போரில்‌ வெற்றி, ஞானம்‌ முதலிய அமைதிக்‌ 


்‌. கான அனைத்து ஆற்றல்களும்‌ குலத்தலைவ 


ருடைய மரணத்திற்கு பிறகும்‌ தொடரப்பட்‌ 
டன அல்லது மேம்படுத்தப்பட்டன. ஒரு 
முறை உரைக்கப்பட்ட இத்தகைய ஆசிகள்‌ 
இரும்பப்‌ பெற முடியாதவை (ஆதி 
27-30-38). அரசாட்சி ஏற்படுவதற்கு முன்னர்‌, 
இஸ்ராயேலின்‌ பன்னிரு கோத்திரங்களுக்‌ 
குள்‌, உடன்படிக்கை புதுப்பித்தல்‌ விழாவின்‌ 
சாதாரண அங்கமாக ஆசிகளும்‌ சாபங்களும்‌ 
இருந்தன (யோசு 24; உப 11:26-38; 27:9). 
எருசலேம்‌ வழிபாடு நிறுவப்பட்டபின்‌ (2 
சாமு 6), ஆசி மற்றும்‌ சாபங்களின்‌ ஆற்றல்‌ 
கள்‌, அரசன்‌, அரச வழிபாட்டின்‌ குருத்துவம்‌ 
மற்றும்‌ வழிபாட்டு இறைவாக்கினர்கள்‌ 
ஆகியோர்‌ மீது மையம்‌ கொண்டிருந்தன. 


389 


மோவாபின்‌ அரசனாகிய பாலாக்கின்‌ சார்‌ 
பாக இஸ்ராயேலை சபிக்குமாறு பிலயா 
மிற்கு அளிக்கப்பட்ட பணிக்கு இணையான 
நிகழ்ச்சிகள்‌ இஸ்ராயேல்‌ (1 அர 22) மற்றும்‌ 
யூதா (எரே 22) அரசர்களுடைய அரச வழி 
பாட்டு முறையிலும்‌ காணப்படுகின்றன. 


இஸ்ராயேலின்‌ வழிபாட்டு முறையில்‌, 
ஆசீர்பற்றிய அடிப்படை உணர்வு வளர்ச்சிய 
டைந்தது. எல்லா ஆசிகளுக்கும்‌ ஊற்று 
யாவேதான்‌. தகுதியுடைவர்மேல்‌ அவர்‌ ஆசி 
வழங்கினாலும்‌, ''எருசலேமின்‌ அமைதிக்‌ 
காக செபிக்க'' (சங்‌ 122:6), அவரது மக்கள்‌ 
அவருடைய ஆசீரை இறைஞ்சுமாறு அறிவ 
றுத்தப்பட்டனர்‌. ஆரோனின்‌ ஆ?ருரையில்‌ 
(எண்‌ 6-24-26) ஆசீருரைத்தலும்‌ ஆசீருக்காக 
வேண்டுதலும்‌ ஒரே உரையில்‌ இணைக்கப்‌ 
பட்டிருந்தன. குரு, யாவேயின்‌ பெயரால்‌ 
மட்டும்‌, இஸ்ராயேல்‌ மீது ஆசீர்‌ வழங்க 
அனுமதிக்கப்பட்டார்‌, ஆசருக்காக இறைவ 
னிடம்‌ வேண்டுவோரில்‌ தலைமையானவரா 
கவும்‌ அவர்‌ இருந்தார்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 
ஆசீருக்கும்‌, வரலாற்று அனுபவத்திற்கும்‌ 
இடையில்‌ உள்ள இணைப்பு ஆசிரின்‌ தனிப்‌ 
பட்ட பண்பாகும்‌. இறைவனுடைய ஆசீரா 
னது, தன்னுடைய மக்களுடனான வரலாற்று 
செயல்‌ தொடர்புகளில்‌ முதன்மையான 
வெளிப்பாட்டினை கொண்டிருந்தது. கடந்த 
காலத்தில்‌ அவர்‌ நிறைவேற்றிய அருட்‌ 
செயல்களுக்காகப்‌ புகழப்பட்டு, அவரு 
டைய தொடர்ந்த ஆதரவு நாடப்பட்டது 
(சங்‌ 34:70]. 

அவ்வாறே, சாபங்களும்‌ அதிகாரபூர்வ 
வழிபாட்டு முறைகளுக்குள்‌ கொண்டுவரப்‌ 
பட்டன. தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த 
பழைய பேய்‌ சக்திகள்‌ விலக்கப்பட வேண்‌ 
டும்‌. இது, இனி மேலும்‌, அவற்றினுடைய 
சக்திகளை விலக்கவோ அல்லது அழிக்‌ 
கவோ சரியான சாப உரைகளைக்‌ கண்டுபி 
பூக்க வேண்டிய செயலாக 
மாறாக, தனி நபர்‌ அல்லது சமுதாயத்தின்‌ 
மீது இத்தகைய சக்திகளின்‌ பிடிப்பை முறிய 
பூக்க யாவேயின்‌ தலையீடு கோரப்பட்டது 
(சங்‌ சீ:58-59; 91; 147..../, நேர்மையானவர்‌ 


இல்லை, 


அமரும்‌ சாபமும்‌ [ கொடாசசச்‌, 


களை அழிக்க தீய சக்திகள்‌ யாரிடமெல்லாம்‌ 
செயல்பட்டனவோ, அவர்கள்‌ எல்லாம்‌ அத்‌ 
தியின்‌, தமையின்‌ ஊழியர்களாகக்‌ கருதப்‌ 
மரணம்‌ மற்றும்‌ பாதாளம்‌ 
(செயோல்‌) ஆகியவற்றுடன்‌ 'அழிவு மற்றும்‌ 
கொள்ளை தோய்‌' போன்றவையும்‌ (ஒசே 
12:12; சங்‌ 91:6) அவ்வப்பொழுது சுதந்தர 
மான உண்மைகளாகப்‌ பேசப்பட்டன. ஆயி 
னும்‌, இச்சக்திகளில்‌ ஒன்றுகூட யாவேயின்‌ 
பாதுகாப்பு மற்றும்‌ ஆசீர்‌ போன்ற சத்திக 
னின்‌ முன்‌ நிற்க முடியாது. மேலும்‌, இஸ்ரா 


யேல்‌ மீது நேரிட்ட சாபமானது, பாவம்‌ 


பட்டனர்‌, 


மற்றும்‌ கீழ்ப்படியாமையின்‌ சாபமாகும்‌. 
வாழ்வு மற்றும்‌ மரணம்‌, ஆசீர்‌ மற்றும்‌ 
சாபம்‌ என்னும்‌ இரண்டு உண்மைகளும்‌ 
இஸ்ராயேல்‌ முன்‌ தொடர்ந்து நிறுத்தப்பட்டி 
நுந்தன. தமது மக்களுக்கான இறைவனின்‌ 
அழமைப்பானது அவாகள்‌ வாழ்வை தேர்த்‌ 
தெடுக்க வேண்டும்‌ என்பதே (உப 39:19). 


ர. யூத மதம்‌ மற்றும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
ஆசீர்களும்‌ சாபங்களும்‌:- யூத மதத்தில்‌ 
ஆரோனுடைய ஆசிரை உரைப்பது குரு 
விறகு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது (எண்‌ 
6:24-26}. பதினெட்டு ஆசீர்கள்‌ போன்ற பிற 
ஆசீர்கள்‌ செபக்கூட வழிபாடுகளின்‌ சாதா 
ரண பகுதியாக இருந்தன. உணவிற்கு முன்‌ 
னும்‌ பின்னும்‌ இறைவனுக்கு ஆசிர்‌ கூறப்‌ 
பட்டது; ஆசிர்வதிக்கப்படுவதற்கு முன்னர்‌ 
எந்த உணவுமே உண்ணப்படக்‌ கூடாது. 
சாபங்கள்‌ முக்கியத்துவம்‌ பெறவில்லை 
மேலும்‌ தடை செய்யப்பட்டிருந்தன (யோபு 
31:30). 


ஆசீருரைகள்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ காணப்‌ 
படுகின்றன. பிற்காலத்திய புதிய உடன்படிக்‌ 
கையின்‌ அமைப்போடு இணைந்துள்ள ஆசீர்‌ 
களின்‌ புதிய தொகுப்பாகப்‌ ''பேறுகள்‌'' 
(மத்‌ 54-12) கருதப்பட்டிருக்கலாம்‌ (எரே 
31:41-28) லூக்‌ 6:20-26 ஆசீர்களையும்‌ சாபங்க 
ளையும்‌ ஒன்றாக கொண்டுள்ளது]. பவுவின்‌ 
திருமுகங்களின்‌ முன்னுரை, மற்றும்‌ முடிவு 
ரைகளிவும்‌ மற்றும்‌ இருவெளிப்பாட்டு 
நூலில்‌ வரும்‌ போற்றுரைகள்‌, ஆசீர்கள்‌ மற்‌ 
றும்‌ கேடுகளிலும்‌ (1:3; 4:6. 11; 5:9-10. 13-14: 


ஆசிர்‌ 
6:13; 11:17-18; 14:13; 18:2 -8; 19:9; 
22:7.14.18-19) புதிய ஏற்பாட்டில்‌, ஆடர்‌, 


சாபங்கள்‌ பற்றிய அதிகக்‌ கூற்றுக்களைக்‌ 
கொண்டுள்ளன. சாபங்கள்‌ மிக அரிதாகவே 
தோன்றுகின்றன (மாற்‌ 11:18-14. 20-25). 
இயேசுவை பின்பற்றிச்‌ செல்பவர்கள்‌ சபிக்‌ 
கப்படும்போது அவர்கள்‌ ஆசீர்‌ கூற வேண்‌ 
டும்‌ (லூக்‌ 6:28; உரோ 12:14; யாக்‌ 3:8-10), 
இம்முறையிலேயேதான்‌ இயேசு, சிலுவை 
யின்‌ சாபத்தை எதிர்‌ கொண்டார்‌ என்று 
கூறப்படுகிறது; “'தந்தையே, இவர்களை 
மன்னியும்‌; ஏனெனில்‌ தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை 
(லூக்‌ 23:34). இயேசுவின்‌ மரணத்திலும்‌ 
உயிர்ப்பிலும்‌, பாவம்‌ மற்றும்‌ மரணத்தை 
டைய சாபமானது ஒரேயடியாக ஒழித்துக்‌ 
கட்டப்பட்டது (உரோ 5-8; கலா 3:14], 
இறையாசியானது விருசகூசேதனம்‌ செய்‌ 
தோர்‌ மீதும்‌, செய்யாதவர்‌ மீதும்‌ ஒரே 
மாதிரியாக இறங்கியதாகக்‌ கருதப்படுகிறது 
(உரோ 4:6-9]. புதிய ஏற்பாட்டில்‌, மனித 
குலத்தின்‌ மீதான உறுதியான ஆசிர்‌ இயேசு 
கிறிஸ்துவில்‌ பொழியப்படுகிறது. 


புதிய ஏற்பாட்டில்‌, ஆசீர்வதித்தலின்‌ 
இடம்‌, லூக்காவின்‌ நற்செய்தியில்‌ எடுத்துக்‌ 
காட்டப்படுகிறது. அதில்‌ உயிர்த்த இயேசு 
்‌ “கைகளை உயாத்தி வானகத்திற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌.... கோயிலில்‌ கடவுளை 
இடைவிடாமல்‌ போற்றிப்‌ புகழ்ந்துகொண் 
டிருந்தனர்‌'' (லூக்‌ 24:50-53). பழைய ஏற்‌ 
பாட்டு ஆரின்‌ இரு கூறுகளான இறைவ 
னது கொடைகளை மனிதர்மேல்‌ கூவி 
அழைத்தலும்‌ இறைவனுக்கு நன்றி கூறுத 
லும்‌ நற்கருணைச்‌ சடங்கில்‌ நிறைவான 
முறையில்‌ செயல்படுகின்றன. இறுதி இரவு 
ணவில்‌ கிறிஸ்துவின்‌ ஆசிர்‌ இயேசு தத்‌ 
தைக்கு நன்றிகூறும்‌ செபமாகவும்‌, தமது 
அர்ச்சிக்கும்‌ ஆற்றலை அளிப்பதாகவும்‌ 
அமைந்திருக்றெது [மத்‌ 26:6; லூக்‌ 24:30). 
்‌'எயலோகேயோ'” என்ற புதிய ஏற்பாட்டுச 
சொல்‌ பெரும்பாலும்‌ இறைவனது ஆரை 
அழைப்பதை உணர்த்திற்று. சில சமயங்க 
ளில்‌ நன்றி கூறுதலையும்‌ உணர்த்திற்று 
(லூக்‌ 1:64; 1 கொரி 14:16). ''எயுகரிஸ்தே 


390 


யோ-* என்ற சொல்‌ நன்றி கூறுதலை மட்டும்‌ 
உணர்த்தியது ''பராக்‌'' என்ற எபிரேயச்‌ 
சொல்‌ நன்றி குறிப்பதையெல்வாம்‌ உணர்த்த 
வில்லை. உரோமை நற்கருணை மன்றாட்‌ 
டில்‌ வரும்‌ ''நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து 
்‌* என்ற பதம்‌ மாற்கு 14:28-உம்‌ 1 கொர! 
11:24-உம சேர்த்த கூட்டமைப்பாகும்‌. இது 
கிறிஸ்துவ ஆசீரின்‌ இரு கூறுகளையும்‌ துல்‌ 
வியமாக எடுத்துக்காட்டுறெது. 


அர்‌ (lessng} 

| ஆரின்‌ சிறப்புகள்‌:- ஆசீர்‌ என்னும்‌ 
சொல்லானது பெரும்பாலும்‌ சமயத்தின்‌ 
மேலெழுந்தவாறான வடிவங்களையே 
நமது மனக்கண்முன்‌ கொண்டுவருகிறது. 
ஆசரின வாய்பாடுகள்‌ முணுமுணுக்கப்ப 
டும்‌. பெரும்பாலும்‌ பொருளுள்ள விதத்தில்‌ 
கையாளப்படுவதில்லை. விசுவாசம்‌ குறை 
வாக உள்ளவர்கள்‌ இதைவிடாப்‌ பிடியாகப்‌ 
பற்றிக்கொள்வர்‌. மற்றொருபுறத்தில்‌, இன்‌ 
றைய கிறிஸ்தவ உயிருள்ள பாரம்பரியமும்‌ 
அதுமுக்கியமானவற்றை அருள்‌ மற்றும்‌ நன்‌ 
றியுரைத்தல்‌ ஆகிய பகுதிகளின்கீழ்‌ தொகுத்‌ 
துவிட்டு, விவிலிய வழக்கில்‌ பொருள்‌ 
குறைந்த ஆசீரின்‌ வடிவங்களை மட்டுமே 
கொண்டுள்ளது. எனவே, ஆசரளிக்கும்‌ 
சொற்களுக்கும்‌, அவை குறிப்பீடும்‌ உண்‌ 
மைக்கும்‌ எதிராக ஒரு உண்மையான அக்க 
றையின்மை எழும்புகிறது. 


ஆயினும்‌, கிறிஸ்து தமது திருச்சபைக்கு 
அளித்த, உலகின்‌ மீதான இறுதியான 
வெளிப்படையான செயல்‌ அவருடைய 
அசீரே ஆகும்‌ (லூக்‌ 24:50 தொ). விவிலிய 
ஆரின்‌ சிறப்புகளை விளக்குவதென்பது 
இறைதயாளக குணத்தின்‌ அற்புதங்களை 
யும்‌, இத்தயாளக்‌ குணம்‌ படைப்பின்‌ மேல்‌ 
ஏழச்செய்கின்ற அதிசயத்தின்‌ சமயப்‌ பண்‌ 
பையும்‌ உண்மையில்‌ ஒளியூட்டுகிறது. 


ஆசீர்‌ என்பது வாழ்வையும்‌ அதன்‌ மறை 
பொருளையும்‌ தொடுகின்ற கொடையா 
கும்‌. அது வாரத்தையாலும்‌ அதன்‌ மறை 
பொருளாலும்‌ வெளிப்படுத்தப்படுகின்ற 
அன்பளிப்பாகும்‌. ஆசீர்‌ என்பது எந்த அளவு 


391 


ஒரு நன்மையாக உள்ளதோ அந்த அளவிற்கு 
வார்த்தையாகவும்‌ உள்ளது. அது கொண்டு 
செல்கின்ற ஒரு நன்மையானது ஒரு குறிப்‌ 
பிட்ட பொருளாக இல்லாததாலும்‌, கொண்‌ 
டிருக்கின்ற அமைப்பை சார்ந்திராமல்‌, அதா 
கவே இருத்தல்‌ நிலையில்‌ அமைந்திருப்பதா 
லும்‌, இது மனிதனுடைய செயலைத்‌ தவிர்த்‌ 
துக்‌ கடவுளின்‌ படைப்பையே அழுத்திக்‌ 
கூறுவதாலும்‌, அது உண்மையான கொடை 
யாக உள்ளது. ஆசீர்வதிததல்‌ என்பது ஆக்க 
வும்‌ உயிரூட்டவும்‌ கூடிய ஒரு கொடையைக்‌ 
கூறுதலாகும்‌. இது அந்த அன்பளிப்பு அளிக்‌ 
கப்படுமுன்‌ மன்றாட்டாகவும்‌, அல்லது அது 
நிகழ்ந்தபின்‌ நன்றியறிதலாகவும்‌ வடிவெடுக்‌ 
கும்‌. ஆசீர்‌ செபமானது இறைதயாளத்தினை 
மூன்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டுகிறது, நன்றியு 
ரைத்தலானது அது வெளிப்படுத்தப்பட்ட 
தைக்‌ காட்டுகின்றது. 


| ஆசீர்‌ பற்றிய சொற்றொகுதிகள்‌:- எபி 
ரேய மொழியில்‌ :'ப்ரெக்‌'' என்ற ஒரே வேர்ச்‌ 
சொல்‌ (மூலச்‌ சொல்‌) ஆரின்‌ எல்லா வடி 
வங்களையும்‌ எல்லா மட்டத்திலும்‌ குறிக்கப்‌ 
பயன்பட்டுள்ளது. ஆசிர்‌ என்பது ஒரே நேரத்‌ 
தில்‌ அளிக்கப்பட்ட பொருளாகவும்‌, அன்ப 
ளிப்பாகவும்‌, அதை எடுத்துக்கூறும்‌ வாய்ப்‌ 
பாடாகவும்‌ உள்ள நிலையை மூன்று சொற்‌ 
கள்‌ எடுத்துக்‌ கூறுகின்றன. பெயர்‌ சொல்‌ 
லாக '“பெரக்கா'' என்ற சொல்லும்‌ வினைச்‌ 
சொல்லாக ''பரக்‌'* என்ற சொல்லும்‌, பெய 
ருரிச்‌ சொல்லாக ''பரூக்‌'' என்ற சொல்லும்‌ 
பயன்பட்டுள்ளது. 


1. ஆசீர்‌ - ''பெரக்கா'':- கொடை என்னும்‌ 
மிகச்‌ சமயச்‌ சார்பற்ற இயற்பிபாருளிலும்‌, 
இச்சொல்‌ மனித சந்திப்பின்‌ புலன்சார்ந்த 
நுட்ப வேறுபாட்டினைக்‌ கொண்டுள்ளது. 
அபிகாயில்‌ தாவீதுக்கும்‌ (1 சாமு 2314-27), 
காவீதினால்‌ யூதா கோத்திரத்திற்கும்‌ (1 சாமூ 
30:26-31), குணமாக்கப்பட்ட நாமானால்‌ 
எலிசாவுக்கும்‌ (2 அர 5:16), யாக்கோபி 
னால்‌ ஏசாவுக்கும்‌ (ஆதி 33:11) அளிக்கப்‌ 
பட்ட அன்பளிப்புகள்‌ அனைத்தும்‌ ஓர்‌ ஒன்‌ 
றிப்பினையோ அல்லது ஒப்புரனவயோ உறு 
துப்படுத்தும்‌ நோக்கத்துடனேயே அளிக்கப்‌ 


ஆசீர்‌ தொடா்‌] 


பட்டன. ஆனால்‌ இச்சொல்லானது சமயச்‌ 
சூழ்நிலையிலேயே, பெருமளவு பயன்பட்‌ 
டுள்ளது; ஆசீர்‌ என்னும்‌ சொல்லானது, 
இயற்பொருட்களின்‌ செழிப்பினைக்‌ குறிப்ப 
தற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாலும்‌ 
அவை இறைவனிடமிருந்தும்‌ அவரது தயா 
ளக குணத்திலிருந்தும்‌ வருகின்றன என்ப 
தைக்‌ குறித்துக்காட்டவே பயன்படுகிறது 
(பழ 10:6.22; ரோ 33:17), அல்லது ஆசீரை 
ஒரு நன்மையெனக்‌ கொண்டுள்ள மக்களை 
மேம்படுத்திக்காட்டவும்‌ பயன்படுகிறது 
(பழ 11:11; 28:20; சீரா 2:8). ஆசீரானது 
புனித செழிப்பையும்‌ அதிர்ஷ்டம்‌ மற்றவர்‌ 
பால்‌ காட்டும்‌ தயாளக்‌ குணத்தையும்‌ (ரோ 
7:32; பழ 11:26) இறைவனுடைய நற்செயல்‌ 
ஆர்வத்தையும்‌ வெளிப்படுத்துகின்றது. 


இந்தச்‌ செழிப்பையும்‌ இந்த ஆறுதலை 
யூமே எபிரேயர்கள்‌ சமாதானம்‌ என்று 
அழைத்தனர்‌. ஆசீர்‌ மற்றும்‌ அமைதி ஆகிய 
இருசொற்களும்‌ பெரும்பாலும்‌ ஒன்றோ 
டொன்று தொடர்புடையன. ஆனால்‌, இரு 
சொற்களும்‌ அதே செல்வச்‌ செழிப்பை 
உணர்த்தும்போது, ஆசீரின்‌ முக்கிய செல்வ 
மானது வாழ்வு மற்றும்‌ இனப்பெருக்க 
வளத்தையும்‌ குறிக்கும்‌; ஆசீரானது ஏதோ 
னைப்‌ போன்று (சீரா 40:17) பூத்துக்‌ குலுங்கு 
கிறது (11:22). அதைக்‌ குறிக்கும்‌ சிறப்பான 
அடையாளம்‌ நீராகும்‌ (ஆதி 49:24; ரோ 
39:22); நீர்‌ ஓரு அத்தியாவசியமான ஒதுக்கமு 
டியாத ஆசீராகும்‌ (எச 34:26; மலா 3:10); 
பூமியில்‌ அது பேணிகாக்கின்ற வாழ்க்கை 
யோடு, தனது விண்ணக தோற்றத்தின்‌ மூல 
மாக இறைவனின்‌ தாராளக குணத்தையும்‌ 
வள்ளன்மை மற்றும்‌ உயிரூட்டும்‌ வலிமை 
யையும்‌ வெளிப்படச்செய்கிறது. யோசேப்‌ 
பின்மேல்‌ யாக்கோபு கூறும்‌ இறைகூற்று 
இனப்பெருக்கமுள்ள வாழ்வு, நீர்‌, ஆகாயம்‌ 
ஆகிய அனைத்து உருவங்களையும்‌ ஒன்றாக 
சேர்க்கின்றது. ''மேலே வானத்திலிருந்து 
வரும்‌ ஆசியாலும்‌ கழ்‌ ஆழத்திலிருந்து 
வரும்‌ ஆசியாலும்‌ கொங்கைகளுக்கும்‌ கர்ப்‌ 
பத்துக்கும்‌ உரிய ஆசியாலும்‌ அவர்‌ உனக்கு 
ஆச! வழங்குவார்‌'' (ஆதி 49:25). இயற்கை 
யின்‌ கொடைகளில்‌ இறைவனது தாராளக 


ஆசிர தோட 2௪47] 


குணத்தை உய்த்தறிதல்‌ அவரது அருளின்‌ 
தயாளத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்ராயே 
லைத தயாரித்தது. 


2. ஆசாவதித்தல்‌: - இவ்வினைச்‌ சொல்லா 
னது, தெருவில்‌ புதிய நபருக்கு கூறப்படு 
கின்ற பொதுவிட வாழ்த்து (2 அர 4:29) 
அல்லது வழக்கமான நாகரிக முறையில்‌ 
வாழ்த்துக்கூறுதல்‌ (ஆதி 47710; 1 சாமு 
13:10) ஆகியவற்றிலிருந்து இறை உதவியின்‌ 
உயரிய கொடைகளை எடுத்துக்‌ கூறுவது 
வரை பல்வேறு வகையில்‌ பயனபட்டுள்‌ 
ளது. பெரும்பாலும்‌ ஆசியளிப்பவர்‌ இறை 
வனே ஆவார்‌; அவரது ஆசீர்‌ வாழ்க்கையை 
எப்போதும்‌ பொங்கி வழியச்‌ செய்கிறது 
(சங்‌ 60:1]; ஆதி 24:33: யோபு [:10). 
மேலும்‌, உயிரினங்கள்‌ மட்டுமே அதனைப்‌ 
பெற தகுதியுள்ளவை. உயிரற்ற பொருட்கள்‌ 
கடவுளின்‌ பணிக்கென அர்ப்பனிக்கப்பட்ட 
வையாகவும்‌, அவரது பிரசன்னத்தால்‌ புனி 
தப்படுத்தப்பட்டனவாகவும்‌ உள்ளனவே 
யன்றி 


இல்லை, 


ஆசாவதிக்கப்பட்டவையாக 


இறைவனுக்குப்‌ பிறகு, வாழ்க்கையின்‌ 
ஊற்றாக தந்த இருப்பதால்‌, ஆசீர்வதிக்கும்‌ 
செயல்‌ அவர்பால்‌ விழுகின்றது. எல்லாவற 
றிற்கும்‌ மேலாக, அவரது சாபம்‌ அச்சமூட்டு 
வதாய்‌ இருப்பது போன்று அவரது ஆசீரும்‌ 
பயனுள்ளதாக உள்ளது (சீரா 3:8). தனது 
தந்தையிடம்‌ அவருக்கு ஒரு மகன்‌ பிறந்துள்‌ 
ளான்‌ என்று அறிவிக்க வந்த மனிதனைச்‌ 
சபிக்கும்‌ நிலையிலுள்ள எரேமியா தனது 
துன்பத்தின்‌ உச்சநிலையில்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌ (எரே 20:15; யோபு 3:3[. 


விதோதமான புதிராக எளியோர்‌ வலி 
யோரை ஆசீர்வதித்தல்‌ (யோபு 29:13; சங்‌ 
72:13-16; சீரா 4:5) மற்றும்‌ மனிதன்‌ இறை 
வனை ஆசீர்வதிக்கத்‌ துணிதல்‌ என்பது அடிக்‌ 
கடி நிகழ்கின்றது. ஏனெனில்‌, செல்வந்த 
னுக்கு அளிக்க ஏழையிடம்‌ ஒன்றுமில்லாத 
தாலும்‌, இறைவனுக்கு அளிக்க மனிதனிடம்‌ 
ஒன்றுமில்லாததாலும்‌,  ஆசரனிப்பதானது 
உயிரினங்கனிடையே அடிப்படையான மற 


392 


றும்‌ பரஸ்பரமான உறவினை ஏற்படுத்தி, 
அதன்மூலம்‌ வலியவரின்‌ தாராள மனப்‌ 
பான்மை எளியவர்‌ மீது பொழியப்படுவதை 
எளியவர்‌ காணச்செய்கின்றது. ''எல்லா ஆச 
ருக்கும்‌ மேலாக உள்ள'' (நெக 9:5) இறை 
வனை ஆசீர்வதிப்பதென்பது பொருளற்ற 
செயலல்ல; இது அவரது தயாளக்‌ குணத்தை 
வெளிப்படுத்தி, அவருக்கு நன்றி கூறுவதே 
யாகும்‌; படைப்பினுடைய முதல்‌ கடமை 
இதுவேயாகும்‌ (உரோ 1:21). 

3. ஆசீர்வதிக்கப்பட்ட:- ஆசீர்‌ பற்றிய 
அனைத்துச்‌ சொற்களிலும்‌ இந்த ''பரூக்‌'" 
என்ற பெயருரிச்சொல்லே மிக்க வலிமையு 
டையதாகும்‌. 'இவர்‌ ஆரீர்வகிக்கப்படுவாரா 
இஸ்ராயேலுடைய ஆசீரின்‌ 
எடுத்துக்காட்டான வாய்ப்பாட்டின்‌ மையக்‌ 
கருத்தினை இது கொண்டிருக்கிறது. சாதா 
ரண வாக்கியமாகவோ அல்லது வெறும்‌ 
வாழ்த்தாகவோ இல்லாமல்‌, 


க' என்னும்‌ 


பேறுகளை 


. விட ஆர்வமிக்கதாக உள்ள இவ்வாய்ப்பா 


டானது, எல்லோரினின்றும்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டு இறைவன்‌ தனது வல்லமையையும்‌ 
தயாளத்தையும்‌ இப்போதுகான்‌ வெளிப்ப 
டுத்திய மனணிதனுக்குழுன்‌ 
போன்று முழக்கம்‌ செய்கிறது. நாடோடி 
மக்களில்‌ யாவேலும்‌ (நீதி 5:24), நாடுகளில்‌ 
இஸ்ராயேலும்‌ [உப 33:24), பெண்களில்‌ 
மரியாளும்‌ (லூக்‌ 1:24; யூதி 13:18) இப்படி 
பட்டவர்கள்‌. தாம்‌ தேர்ந்தெடுத்தவர்களில்‌ 


கூக்குரலைப்‌ 


இறைவன்‌ செய்யக்கூடியது வியப்புக்குரி 
யது. ஆரீர்வதிக்கப்பட்ட ஆன்‌, உலகில்‌ 
இறைவனின்‌ வெளிப்பாடாக உள்ளார்‌. சில 
ஆட்கள்‌ ''யாவேக்குப்‌ புனிதமானவர்கள்‌'' 
என்று அழைக்கப்படுவது போல்‌ ''யாவே 
யால்‌ என்னும்‌ 
சிறப்பு பட்டத்தின்‌ மூலம்‌ இறைவனுக்கு 
உரியவராக இருக்கிறார்‌. இறைவனுக்கென 
அபிடேகம்‌ செய்கின்ற புனித நிலையானது 
சமயச்சார்பற்ற உலகத்தினின்று பிரிப்பது 


ஆசர்வதிக்கப்பட்டவர்‌'' 


போல, ஆசீரானது இறைவன்‌ குறிப்பிட்ட 
ஆளை ஒன்று கூட்டும்‌ முனையாகவும்‌, 
ஒளிபரப்பும்‌ ஊற்றாகவும்‌ உருவாக்குகிறது. 
'புனிதர்‌' மற்றும்‌ 'அசீர்வதிக்கப்பட்டவர்‌' 
ஆகிய இரண்டு சொற்களுமே இறைவனைக்‌ 


393 


குறிப்பவையாயிருந்தாலும்‌, 'புனிதர்‌' என்‌ 
பது அவருடைய அடைய முடியாத மேன்‌ 
மையையும்‌ 'ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌' என்‌ 
பது அவரது வற்றாத தயாளக்‌ குணத்தையும்‌ 
குறிப்பிடுகின்றது. 

“அவர்‌ ஆசீர்வதிக்கப்படுவாராக' என்ற 
அடிக்கடி தன்னிச்சையாக வரக்கூடிய கூக்குர 
லுக்கு இணையாக 'கடவுள்‌ ஆசீர்வதிக்கப்ப 
டுவாராக' என்னும்‌ சொற்றொடரும்‌ விளங்‌ 
குகின்றது. கடவுள்‌ தனது வல்லமையை 
வெளிப்படுத்த வருகின்ற செயலில்‌ அனுப 
விக்கின்ற அதிர்ச்சியினின்றே இது தோன்று 
கின்றது. இது செயலின்‌ முக்கியத்தைவிட, 
அதன்‌ வியப்புத்தன்மையையும்‌ அடையா 
ளப்‌ பொருளையுமே அதிகமாக வலியுறுத்து 
கிறது. ஆசீரானது, மீண்டும்‌ ஒருமுறை, 
இறைவனின்‌ வெளிப்பாட்டுக்கு மனிதனின்‌ 
பதில்‌ செயலாகவே உள்ளது (ஆதி 14;20- 
மெல்ககிசதேககு; ஆதி 15:2- எலியேசர்‌; 
யாத்‌ 18:10- இத்திரோ; ரூத்‌ 4:14- ரூத்திற்கு 
போவாசு). 


இறுதியாக, ஒரு முறைக்கும்‌ மேலாக 
அவர்‌ ஆசீர்வதிக்கப்படுவாராக' மற்றும்‌ கட 
வுள்‌ ஆசீர்வதிக்கப்படுவாராக என்னும்‌ இரு 
கூக்குரல்களும்‌ ஒன்றிணைந்து ஒன்றை 
யொன்று எதிரொலிக்கின்றன; *'விண்ணை 
யும்‌ மண்ணையும்‌ படைத்த உன்னதக்‌ கட 
வுள்‌ ஆபிரகாமிற்கு ஆசீ வழங்குவாராக! உன்‌ 
எதிரிகளை உன்னிடம்‌ கையளித்த உன்னதக்‌ 
கடவுள்‌ போற்றி! போற்றி!'' (அதி 1419-20) 
1 சாமு 25:02 தொ; யூதி 13:17 தொ), இந்த 
முழுமையான இலயத்தில்‌ ஆசீரின்‌ உண்‌ 
மையான இயல்பு தோன்றுகின்றது. இது 
இறைவனால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்முன்‌ 
எழும்‌ ஆனந்த பரவசத்தின்‌ வெளிப்பாடா 
கும்‌. ஆனால்‌, இது தேர்ந்தெடுக்கப்பட்டவ 
ருடன்‌ நின்றுவிடாமல்‌ இந்த அடையாளத்தி 
னால்‌ தம்மையே வெளிப்படுததிய இறை 
வனை நோக்கி மேலேறிச்‌ செல்கிறது. 
அவரே, மற்றெல்லாரிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்‌ 
டவர்‌ (பரூக்‌). அவர்‌ எல்லா ஆசீரையும்‌ 
அவரை 
ஆசீாவதிப்பதென்பது, அவரது சிறப்புகளில்‌ 


முழுமையாகக்‌ கொண்டுள்ளார்‌. 


ஆசிர்‌ [கொடர்சகி) 


புதிதாக ஒன்றை சோப்பதல்ல; மாறாக, 
இந்த வெளிப்பாட்டினால்‌ ஒருவன்‌ தன்‌ 
னையே அடித்துச்செல்ல அனுமதித்து, அவ 
ரைப்‌ போற்று வதற்காக உலகையே அழைப்‌ 
பதாகும்‌. ஆசீர்‌ என்பது எப்போதும்‌ இறை 
வல்லமையின்‌ பொது வெளிப்பாடாகவும்‌, 
அவரின்‌ தயாளகுணத்துற்கு நன்றியளித்தலா 
கவும்‌ உள்ளது. 


॥ ஆசீரின்‌ வரலாறு:- இஸ்ராயேலின்‌ 
முழுவரலவாறும்‌ ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்‌ 
பட்டு (ஆதி 12:3), மரியாளின்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்ட திருஉதரத்தின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
திருக்கனியாகிய இயேசுவின்‌ (லூக்‌ 1:42) 
வழியாக உலதி்கு அளிக்கப்பட்ட ஆசீரின்‌ 
வரலாறு ஆகும்‌. அதே சமயம்‌, பழைய 
ஏற்பாட்டு நூல்களில்‌ ஆசீரின்‌ பரிமானங்கள்‌ 
பல்வேறு நுண்ணிய வேறுபாடுகளைக்‌ 
கொண்டுள்ளன; ஆசீரானது மாறுபட்ட வடி 
வங்களையும்‌ ஏற்றுள்ளது. 


1. ஆபிரகாம்‌ வரை:- ஆதியிலே படைத்த 
வரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆணும்‌, பெண்‌ 
ணும்‌ (ஆதி 1:28), தங்களது பாவத்தினால்‌ 
இறைவனுடைய சாபத்தினை அவிழ்த்து 
விட்டனர்‌. ஆயினும்‌, பாம்பும்‌ (3:14), நில 
மும்‌ (3:17) சபிக்கப்பட்டிருப்பினும்‌, 
ஆணோ, பெண்ணோ சபிக்கப்படவில்லை. 
அவர்களது உழைப்பினாலும்‌, துன்பத்தினா 
லும்‌, 
விலையாகக்‌ கொடுத்து வாழ்வானது பொங் 
கியெழுவது தொடரும்‌ (3:16-19). வெள்ளப்‌ 
பெருக்கிற்குப்‌ பின்னர்‌, ஒரு புதிய ஆசீரா 
னது மனித குலத்திற்கு வலலமையையும்‌ 
இனப்பெருக்க வளத்தையும்‌ அளித்தது (9:1). 
ஆயினும்‌, பாவமானது மனித குலத்தைப்‌ 
பிரிப்பதையும்‌ அழிப்பதையும்‌ விட்டுவிட 
வில்லை; சேமின்‌ மீதான கடவுளின்‌ ஆச 


அங்கலாயப்பை 


பெரும்பாலும்‌ 


ருக்கு எதிரிணையாக கானான்‌ மீதான சாபம்‌ 
உள்ளது [9:26]. 


2. குலத்தந்தையரின்‌ ஆசர்‌:- ஆபிரகாமின்‌ 
ஆசீரானது புதுவகையில்‌ அமைந்துள்ளது. 
பிளவுபட்ட உலகில்‌ ஆபிரகாம்‌ சந்தேகத்துற 
திட மின்றி எதிரிகளைக்‌ கொண்டிருப்பினும்‌, 


அசர்‌ கொடா] 


அவரைச்‌ சபிக்கின்ற எந்த தனிதபரையும்‌ 
சபிப்பதன்‌ மூலம்‌ இறைவன்‌ தம்முடைய 
பிரமாணிக்கத்தைக்‌ காட்டுகிறார்‌. ஆனால்‌ 
இது ஒரு விதிவிலக்காகவே இருக்கும்‌. 
எனெனில்‌, உலகின்‌ அனைத்து நாடுகளை 
யும்‌ ஆரீர்வதிக்கவேண்டும்‌ என்பதே இறை 
வனின்‌ எண்ணமாகும்‌ (ஆதி 12:3). ஆதியாக 
மத்தின்‌ அனைத்து நிகழ்ச்சியுரைகளும்‌ இந்த 
ஆரின்‌ வரலாறாகும்‌. 


அ) தந்தையாரால்‌ அறிவிக்கப்பட்ட ஆசீர்‌ 
கள்‌:- தொன்மையான நடைமுறை காட்டு 
வது போன்று, பொதுவாக மரண சமயத்தில்‌ 
தங்களது மக்களை அழைத்து அவர்கள்‌ மீது, 
வாழ்வு மற்றும்‌ இனவிருத்தி வளத்தில்‌ வல்‌ 
லமை, வானத்துப்‌ பனி மற்றும்‌ பூமியின்‌ 
செழுமை (ஆதி 27:28), பாலாறு மற்றும்‌ 
திராட்சை இரசம்‌ (49:11-12), பகைவர்களை 
நசுக்கும்‌ வலிமை (27:39; 49:8-9), தாங்கள்‌ 
வாழ்வதற்கும்‌ (27:28 27:39; 49:9) தங்களது 
பெயரையும்‌ ஆண்மையையும்‌ நிலைத்து நிற்‌ 
கச செய்ய ஒரு நிலத்தையும்‌ (48:16; 49:8.) 
தங்குமாறு அழைப்பார்கள்‌. இத்தகைய இள 
யமிக்க துணுக்குகளிலும்‌ நிகழச்சியுரைகளி 
லும்‌, தங்களது சுதந்திரத்தைப்‌ பாதுகாக்கப்‌ 
பேரார்வம்‌ உள்ளவர்களாக ஒரு தாய்‌ தாட்‌ 
டைக்‌ கேடும்‌ நாடோடி இனங்களின்‌ கன 
வைக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ இவர்கள்‌ சில 
தலைவர்களையும்‌ சலுகைபெற்ற குலங்க 
ளைச்‌ சுற்றி ஏற்கெனவே ஒரு சமுதாயமாக 
இருப்பதை 49), 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக ஆசீர்பற்றிய கன 


உணருனெறனர்‌ (ஆதி 


வாக உள்ளது. அதை அடைய எல்லா மக்க 
ளும்‌ தன்னிச்சையாய்‌ விரும்புகின்றனர்‌. 
அதை அடைய வன்முறை அல்லது தந்திரம்‌ 
முதலிய எந்த வழியையும்‌ பயன்படுத்தத்‌ 
தயாராக உள்ளனர்‌ (27:18-19). 


ஆ இத்தகைய வர்ணனைகள்‌ மற்றும்‌ 
பொதுப்பாணி நிகழ்ச்சியுரைகள்‌ மீது, இறை 
வனே கூறும்‌ வாக்குறுதிகளையும்‌ அசீர்க 
ளையும்‌ ஆதியாகமம்‌ அமைக்கிறது. இப்ப 
டிச செய்வதால்‌ அ௮தநிகழ்ச்சியுரைகளை ஏற்க 
மறுக்கவில்லை; மாறாக இறைவனுடைய 


செயல்களில்‌, அவற்றிற்குரிய இடத்தை 


394 


அளிக்கிறது. ஆற்றல்‌ மிக்க பெயர்‌ (ஆதி 
12:2) எண்ணமுடியாத வழிமரபினர்‌ (135) 
நிலையாகக்‌ குடியேறவிருக்கும்‌ தாடு 
(13:14-17) முதலிய கருத்துக்களும்‌ இதில 
அடங்கியுள்ளன; ஆனால்‌ இங்கு இறைவன்‌ 
தம்முடையவர்களின்‌ எதிர்காலத்தைத்‌ தமது 
கையிலேயே எடுத்துக்‌ கொள்கிறார்‌; அவர்க 
ளது பெயரை மாற்றுகிறார்‌ (17:5-15), 
விசுவாசத்தில்‌ 
(15:6) அவர்களை உட்படுத்துகிறார்‌; மற்றும்‌ 


சோதனை (22:1) மறறும்‌ 


ஏற்கனவே அவர்கள்‌ மீது ஒரு கட்டளையை 
சுமத்துகின்றார்‌ (12:1; 17:10). விசுவாசத்திற்கு 
ஏற்றவாறு இருக்கும்‌ நிலையில்‌ மனிதனு 
டைய ஆசையை எவ்வாறு நிறைவேற்றுவ 
தென்பதையும்‌ அவர்‌ அறித்திருக்கிறார்‌. 


3. ஆசீரும்‌ உடன்படிக்கையும்‌:- ஆசீராக்‌ 
கும்‌ கட்டளைக்கும்‌ இடையில்‌ உள்ள 
பிணைப்பே, உடன்படிக்கையின்‌ கோட்பா 
டாகவும்‌ உள்ளது: இறைவனுக்கு தூய்மை 
யானதாகவும்‌ அதன்‌ விளைவாக இறைவ 
னின்‌ ஆசீருக்கு உட்பட்டதாகவும்‌ உள்ள 
வாழ்வினை மக்கள்‌ வாழ, சட்டம்‌ ஒரு 
சாதனமாறெது. உடனபடிக்கைச்‌ சடங்குக 
ளும்‌ இதனையே எடுத்துக்கூறுகின்றன. அக்‌ 
கால சமய மனநிலையின்படி வழிபாடு 
என்பது, இறை ஆரை உறுதி அளிக்கும்‌, 
புனித இடங்கள்‌, காலங்கள்‌ மற்றும்‌ சடங்கு 
களோடு கொண்டுள்ள தொடர்பால்‌, மனித 
னுடையவும்‌ உலகினுடையவும்‌ மிகக்குறு 
கிய வலுவற்ற உயிராற்றலைப்‌ புதுப்பிக்கும்‌ 
சிறப்பான அமைநதுள்ளது. 
உடன்படிக்கையி 
லும்‌, சட்டத்திற்கு உறுதியாக இருப்பதிலும்‌ 
ம்ட்டுமே வழிபாடு உண்மையாக உள்ளது. 


சோகுவாடப்ாாக்‌ 
யாவேயின்‌ சமயத்தில்‌, 


உடன்படிக்கை சட்டத்தின்‌ ஆசீர்கள்‌ (யாத 
23:25), யோசுவாவின்‌ தலைமையில்‌ சிக்கே 
மில்‌ சபைக்கான எச்சரிக்கைகள்‌ (யோசு 
24:19), உப ஆகமத்தின்‌ பெரும்‌ ஆசீர்கள்‌ 
26ி:1-14) ஆகிய அனைத்தும்‌, இறை 
விருப்பத்தை வெளிப்படுத்தும்‌ ஒன்றிப்பு, 


[உப 


ஒப்பந்தம்‌, மக்களின்‌ பிரமாணிக்கம்‌, ஒப்பந்‌ 
தத்தை முத்திரையிட்டு அதன்‌ புனித மஇப்‌ 
பீட்டை அளிக்கும்‌ வழிபாட்டுச்‌ சடங்கு 
ஆகியவற்றை உட்கொண்டுள்ளன. 


ர 


395 


4. இறைவாக்கினர்களும்‌ ஆசீரும்‌:- இறை 
வாக்கினர்கள்‌ ஆசீரின்‌ மொழியினை அரிதா 
கவே அறிந்திறாந்தனர்‌. வார்த்தை மற்றும்‌ 
அதனை செயல்படுத்தும்‌ திறனின்‌ மனிதர்க 
ளாக இருந்தாலும்‌ (ஏச 55:10-11), இறைவ 
னின்‌ செயலின்‌ அடையாளங்களாக அவ 
ரால்‌ அழைக்கப்பட்டு தோ்ந்தெடுக்கப்பட்ட 
வர்கள்‌ என்பதை அறிந்திருந்தாலும்‌ (ஏச 
8:18) அவர்களில்‌ இறைவனது செயல்‌ மிக 
வும்‌ உள்ளார்ந்ததாகவும்‌, மிக கனமானதாக 
வும்‌ சிறிதளவே காணக்கூடியதாகவும்‌ அறி 
விக்கக்கூடியதாகவும்‌ உள்ளதாயும்‌ இருந்த 
தால்‌ அவர்களிலும்‌ அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
ஆசீரின்‌ குரலைத்‌ தூண்டவில்லை. உடன்ப 
டிக்கையின்‌ கருத்துக்களை நினைவுறுத்துவ 
தாகவும்‌, அவற்றை மீறுவதைக்‌ கண்டிப்பதா 
கவும்‌ உள்ள அவர்களது செய்தியானது, 
ஆசீர்வதிக்குமாறு மிக அரிதாகவே தூண்டுகி 
றது. அவர்கள்‌ பயன்படுத்தும்‌ இலக்கிய 
அமைப்புகளில்‌, சபித்தலானது நன்கு அறிமு 
கமானதாகவும்‌, ஆசீர்வதித்தலானது அறியப்‌ 
படாததாகவும்‌ உள்ளது. 


ஆனால்‌, சபித்தனன்‌ மையத்திலும்‌, ஆசீ 
ரைப்பறறிய வாக்குறுதி நிலைத்துள்ளது என்‌ 
றும்‌, ஒரு பரிசுத்த வித்தனைப்‌ போன்று 
(ஏச 6:13) பாழ்நிலையினின்று வாழ்க்கை 
தோன்றும்‌ என்றும்‌ அறிவிக்கின்ற உருவகம்‌ 
அல்லது உறுதிப்படுத்தும்‌ அறிவிப்பு மிக 
வும்‌ குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்‌. இவ்வா 
றாக, நகரானது யாராலும்‌ வெல்ல முடியா 
தது என்று நம்பிய புத்தியற்ற ஆட்சியாளர்க 
ளுக்கு (ஏச 26:14-19) எதிரான சாபத்தின்‌ 
நடுவிலும்‌, சீயோனில்‌ மூலைக்கல்‌ பற்றி 
வாக்குறுதிச்‌ சுடர்‌ வீசி வெளிப்படுகிறது; 
எசக்கியேலில்‌, நீர்‌, பூமி மற்றும்‌ விளைச்சல்‌ 
என்று ஆரின்‌ உருவகங்களை முழுமையாக 
கொண்டுள்ள, ஆவியைப்‌ பொழிதலைப்‌ 
பற்றிய பெரும்‌ இறைவாக்கு, இஸ்ராயே 
லைக்‌ கண்டனம்‌ செய்வதை இறை வாதமு 
றையுடன்‌ முடிகின்றது (எச 36:16-38). 


5. ஆசீரின்‌ பாடல்கள்‌:- இஸ்ராயேலின்‌ 
செபத்தினுடைய முக்கிய மையக்‌ கருத்துக்க 
ளில்‌ ஆசீரும்‌ ஒன்றாகும்‌; இதுவே, இறை 


ஆசீர்‌ [ தொடாசிசி)) 


வெளிப்பாடாயெ இறைவனின்‌ செயல்க 
ளுக்கான பதுலுரையாகும்‌. இது நன்றியுரைத்‌ 
தல்‌, புகழ்தல்‌ அல்லது அறிக்கையிடுதல்‌ 
ஆகியவற்றிற்கு மிக நெருக்கமாக அமைந்து, 
அதே முறையில்‌ வளர்ச்சியை உண்டாக்குகி 
றது. ஆனால்‌, இவை எல்லாவற்றையும்விட 
இறைவன்‌ தம்மையே வெளிப்படுத்த வரும்‌ 
நிகழ்ச்சியோடு இது மிக நெருங்கியுள்ளது. 
இது பொதுவாக எளிய தொணியைக்‌ 
கொண்டுள்ளது: ''யாவே வாழ்த்தப்பெறு 
வாராக, ஏனெனில்‌ என்‌ மீது வியப்புக்குரிய 
இரக்கத்தைக்‌ காட்டியுள்ளார்‌'' (சங்‌ 31:21); 
அவர்‌ நம்மை எதிரியின்‌ பற்களுக்கு இரை 
யாகத்தரவில்லை '" (சங்‌ 124:6], “அவர்‌ உன்‌ 
பாவங்களை எல்லாம்‌ மன்னிக்கிறார்‌'! 
(103:3). ஆண்டவரின்‌ புகழைப்‌ பாடுமாறு 
உலகை அழைத்து, தீச்சுவாலையில்‌ மூன்று 
சிறுவர்கள்‌ பாடிய பாடல்கூட இறைவன்‌ 
அச்சமயம்‌ நிறைவேற்றிய செயலை, தமது 
பார்வையிலிருந்து இழதந்துவிடவில்லை; 
''ஏளெனில்‌, நெருப்பின்‌ நடுவிலிருந்து நம்‌ 
மைக்காத்தார்‌'' (தானி 3:88). 


1: கிறிஸ்துவின்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌:- 
தமது மகனையே நமக்காகக்‌ கையளித்த 
தந்‌ைத எவ்வாறு தமக்கு எதையாவது மறுக்க 
முடியும்‌ (உரோ 682)? அவர்‌ நமக்கு 
அனைத்தையும்‌ அவரில்‌ அளித்துள்ளார்‌; 
நமக்கு அருட்கொடை எதிலும்‌ குறை 
யில்லை (2 கொரி 1:7); மற்றும்‌ விசுவாச 
முள்ள ஆபிரகாமுடன்‌ சேர்ந்துள்ளோம்‌ 
(கலா 3:9-14); தந்தை கொடைகள்‌ அனைத்‌ 
தும்‌ பொழிந்து நமக்கு ஆசி அளித்துள்ளார்‌ 
(எபே 1:3). அவரிலே நாம்‌ தந்தைக்கு 
அவரது கொடைகளுக்காக நன்றி செலுத்துக 
றோம்‌ (உரோ 1:8; எபே 5:20; கொலோ 
3:17). நம்மீது இறங்கும்‌ அருளும்‌, மேலெ 
மும்பும்‌ நன்றியுமாகிய ஆசீரின்‌ இரு இயக்‌ 
கங்களும்‌ இயேசு கிறிஸ்துவில்‌ ஒன்றிணை 
கின்றன. இந்த ஆசீருக்கு மேற்பட்டது எதுவு 
மில்லை; தங்களது இறுதி வெற்றியை 
இசைப்பதற்காக செம்மறிக்கும்‌ அரியணைக்‌ 
கும்‌ முன்பாக குழுமியுள்ள தேர்ந்து கொள்‌ 
ளப்பட்டவார்களின்‌ திருக்கூட்டமானது 
"போற்றியும்‌ மகிமையும்‌ ஞானமும்‌ நன்றி 


ஆசீர்‌ (தொடர்க?) 
யம்‌... என்றென்றும்‌ உரியனவாகுக”” (இரு 
வெளி 7:12) என்று இறைவனை நோக்க 
அறிவிக்கின்றனர்‌. 


புதிய ஏற்பாடு முழுவதும்‌ இறைவனிடமி 
ருந்து பெறப்பட்டு, அவருக்கே திரும்ப 
அளிக்கப்படும்‌ நிறைவான ஆசிராக இருந்தா 
லும்‌, அந்நரலானது ஆசீரின்‌ வார்த்தைகளை 
நிரம்பக்‌ கொண்டதாக இல்லை. இவை 
அரிதாகவும்‌, குறிப்பிட்ட சூழ்நிலைகளி 
லுமே பயன்பட்டுள்ளது. இது விவிலிய 
ஆசிரின்‌ பொருளைத்‌ துல்லியமாகக்‌ கணிக்க 
உதவுதிது. 


1, வருபவர்‌ ஆசி பெற்றவர்‌:- நற்செய்தி 
நூல்கள்‌ இயேசுவை நோக்கி கூறப்பட்ட 
ஆரோக ஒரேயொரு நிகழ்ச்சியுரையையே 
குறிப்பிடுகின்றன: பாடுகளுக்கு முன்னதாக 
அவர்‌ எருசலேமிற்குள்‌ நுழையும்போது மக்‌ 
கள்‌ கூட்டம்‌ எழுப்பிய குரலொலி: ' வருகிற 
வர்‌ ஆசி பெற்றவர்‌'' (மத்‌ 21:9 இ). இறை 
வன்‌ தமது வல்லமையையும்‌ வள்ளன்மை 
யையும்‌ (அ.ப.. 10:38) சுடர்விடும்‌ அடையா 
எங்களால்‌ வெளிப்படுத்துகன்ற இயேசு 
வைப்‌ போன்ற ஆர்வதிக்கப்பட்ட ஆள்பற்‌ 
றிய விவரிப்பிற்கு, உறுதியாக யாருமே 
எப்போதுமே விடை கூறமுடியாது. உலகில 
அவருடைய வருகையானது, எலிசபெத்து 
(லூக்‌ 1:42), செக்கரியா (1:68), சிமியோன்‌ 
(2:28) மற்றும்‌ மரியாள்‌ (குறிப்பிட்ட வார்த்‌ 
தையை உபயோகிக்காமலே 1:46-47) ஆகி 
யோர்‌ மீது ஆரிர்களைக்‌ கொண்டு வருகிறது. 
ஆசியின்‌ மையமாக அவரே விளங்குகிறார்‌. 
“உமது திருவயிற்றின்‌ கனியும்‌ ஆசீர்வதிக்‌ 
கப்பட்டதே'' என்று எலிசபெத்து அறிவிக்கி 
றாள்‌ (7:48). குருத்து ஞாயிறைத்‌ தவிர்த்து 
வேறு ஒருபோதும்‌ அவர்‌ நேரடியாக ஆசீர்வ 
திக்கப்பட்டதில்லை. இந்நிலை தற்செயலா 
னதாக இருக்க முடியாது. ஒருவரை ஆசீர்வ 
இப்பதென்பது ஒரு குறிப்பிட்ட பொருளில்‌ 
அவரோடு இணைந்திருக்க வேண்டியிருப்ப 
தால்‌, இயேசுவிற்கும்‌ மற்ற மனிதருக்கும்‌ 
இடையில்‌ தானாகவே உருவாக்கப்பட்ட 
இடைவெளியை இது வெளிப்படுத்துவதாக 
இருக்கலாம்‌. அவரது பணி நிறைவுபெறாத 


396 


வரையில்‌, இறிஸ்துவைப்‌ பற்றிய வெளிப்‌ 
பாட்டின்‌ நிறைவுபெறாத பண்பையும்‌ அவ 
ரது மரணம்‌ மற்றும்‌ உயிர்ப்புவரை அவரது 
ஆட்தன்மை பற்றிய தெலிவில்லாப்‌ பண்பை 
யும்‌ குறிப்பதாகவும்‌ இது இருக்கலாம்‌. மறு 
புறம்‌, இருவெளிப்பாட்டு நாலில்‌, பலியிடப்‌ 
பட்ட செம்மறியானது உலகின்‌ முடிவானது 
முத்திரையிடப்‌ பட்டுள்ள நூலை பெறுவ 
தன்மூலம்‌, 
மையை உரிமையாக்கிக்‌ 


உலகின்மீதான தனது வல்ல 
கொள்ள வரும்‌ 
போது, ''பலியான செம்மறி வல்லமையும்‌, 
மகிமையும்‌, போற்றியும்‌ பெறத்‌ தகுதியுள்ள 
வர்‌'' என்று விண்ணகம்‌ முழுவதும்‌ பாடு 
இன்றது (திருவெளி 5:12-13). இத்தகைய 
சூழ்நிலையில்‌ ஆசீரானது இறைவனின்‌ மகி 
மையைப்‌ போன்று அதே அளவையும்‌ அதே 
முக்கியத்துவத்தையும்‌ கொண்டுள்ளது. 


2. ஆரின்‌ கண்ணம்‌:- அப்பங்களை பலு 
கச்‌ செய்வதற்கு முன்னரும்‌ (மத்‌ 14:19 இ), 
தமது உடலாக மாறிய அப்பத்தைப்‌ பர்வ 
தற்கு முன்னரும்‌ (மத்‌ 26:26 இ) எம்மாவூரில்‌ 
அப்பத்தை பிடுவதற்கு முன்னரும்‌ (லூக்‌ 
24:30) இயேசு ஒரு ஆசிர்‌ கூறுகிறார்‌. 
"நாமும்‌ திருக்கண்ணத்தை ஏந்தி ஆசீர்‌ கூறு 
இறோம்‌'' (1 கொரி 10:16). இப்பகுதிகளில்‌ 
உள்ள ஆசீரானது தனிப்பட்ட செயலையோ 
அல்லது நற்கருணை வார்த்தைகள்‌ என்று 
தனிப்பட்ட விதமாக அழைக்கப்படுவனவற்‌ 
றினின்று மாறுபட்ட குறிப்பிட்ட வாயப்‌ 
பாட்டையோ அல்லது தொடாந்து வரும்‌ 
வார்த்தைகளுக்கான தலைப்பையோ குறிப்‌ 
பிடுகிறதா? என்று பார்ப்பது அவ்வளவு 
முக்கியமானதல்ல. நற்கருணை வர்ணனை 
யானது ஆரையும்‌ நன்றியுரையையும்‌ 
இணைக்கிறது என்பதே 
உண்மை. இந்த இணைப்பில்‌ ஆசீரானது 
சடங்கு மற்றும்‌ பார்க்கக்கூடிய கூறு, செயல்‌ 
மற்றும்‌ வாய்ப்பாடு ஆகியவற்றைக்‌ குறிப்ப 
தாகவும்‌, நன்றியுரையானது, செயல்கள்‌ மற்‌ 
றும்‌ சொற்களின்‌ உட்பொருளை வெளிப்ப 
டுத்துவதாகவும்‌ அமைந்துள்ளன. புதிய 
உடன்படிக்கையின்‌ இருப்பத 
னால்‌, ஆண்டவர்‌ தமது வாழ்நாளில்‌ நிறை 
வேற்றியிருக்கக்கூடிய அனைத்திலும்‌ இச்ச 


நெருக்கமாக 


சடங்காக 


397 


டங்கு மட்டுமே நமக்கெனப்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டுள்ளது (லூக்‌ 32:20). இதிலே ஆசீரா 
னது தனது றுதியான திறைவேறுதலை 
கண்டடைகின்றது. இது உடனடியாக செய 
லாற்றக்‌ கூடிய வார்த்தையில்‌ வெளிப்படுத்‌ 
தப்பட்ட ஒரு கொடையாகும்‌. தமது பிள்‌ 
ளைகளுக்கு தந்‌ைத அளிக்கும்‌ எல்லா அரு 
னையும்‌ கொண்ட நிறைவான கொடையாக 
வும்‌, நமது நன்றிகள்‌ அனைத்தையும்‌ தம்‌ 
மோடு இணைத்து, தனது வாழ்வையே 
தந்தைக்குக்‌ காணிக்கையாக அளிக்கின்ற மக 
னின்‌ நிறைவான கொடையாகவும்‌ இது 
உள்ளது. இது இனப்பெருக்க வளத்தின்‌ 
கொடையாகவும்‌, வாழ்க்கை மற்றும்‌ ஒன்‌ 
றிப்பின்‌ மறைபொருளாகவும்‌ உள்ளது. 


3. தூய ஆவியின்‌ ஆசிர்‌:- நற்கருணை 
கொடையானது இறைவனின்‌ முழு ஆரை 
யும்‌ கிறிஸ்துவில்‌ கொண்டிருந்தாலும்‌, அவ 
ரது இறுதிச்‌ செயல்‌ தருச்சபைக்காக அவர்‌ 
விட்டுச்‌ செல்லும்‌ ஆசீராகவும்‌ (லூக்‌ 24:51), 
அவளில்‌ இளர்ந்தெழச்‌ செய்கிற ஆரோக 
(24:53) இருந்த போதிலும்‌, இயேசு கிறிஸ்‌ 
துவே தந்தையின்‌ ஆசீர்‌ என்று புதிய ஏற்பாடு 
எங்குமே கூறவில்லை. உண்மையில்‌ ஆசீரா 
னது எப்போதும்‌ ஒரு கொடையாகவும்‌, 
பெறப்பட்டு ஒன்றுபடுத்தப்பட்ட வாழ்வாக 
வும்‌ உள்ளது. இப்போது, எல்லாவற்றிற்கும்‌ 
மேலான கொடையானது தூய ஆவியே. 
தூய்‌ ஆவியைவிட இயேசு கிறிஸ்து நமக்குக்‌ 
குறைவாக அளிக்கப்பட்டார்‌ என்றல்ல, 
மாறாக இறைவனிடமிருந்து பெறப்பட்ட 
கொடை நம்மில்‌ இருப்பதற்காக ஆவியான 
வர்‌ அளிக்கப்படுகிறார்‌, புதிய ஏற்பாட்டுச்‌ 
சொற்றொகுதி பொருள்‌ பொழிந்தது. 
இறிஸ்து நமக்குரியவர்‌ என்பது உண்மையே. 
ஆனால்‌ தாம்‌ கிறிஸ்துவிற்குரியவர்கள்‌ என்‌ 
பது அதைவிட மேலான உண்மையாகும்‌ (1 
கொரி 3:2 இ; 2 கொரி 10:7). மறுபுறம்‌ 
பல இடங்களில்‌ '“ஆவியின்‌ கொடை '' பற்றி 
ஒருவன்‌ தன்னிச்சையாகப்‌ பேசுகின்ற அள 
வுக்கு (அ.ப. 3006; 10:45; 11:17), நாம்‌ 
அவரைப்‌ பெறுகிறோம்‌ (யோவா 73:39; 
அஃப்‌. 1:8; உரோ 8:5); அவர்‌ நமக்கு 
அளிக்கப்படுகிறார்‌ (மாற்‌ 13:11; யோவா 


தி 


3:84; அப. 5:32; உரோ 5:5); அவரை 
உரிமையாக்கிக்‌ கொள்கிறோம்‌ (உரோ 8:5; 
திருவெளி 3:1) என்று தூய ஆவியைப்பற்றி 
கூறப்படுகின்றது. இறைவனின்‌ ஆசிர்‌ என்‌ 
பது, அவ்வார்த்தையின்‌ முழுப்பொருளில்‌, 
அவரது தூய ஆவியே ஆவார்‌. இறைவனே 
இத்த இறைகொடையாவார்‌. இக்கொடை 
ஆசிரின்‌ எல்லாக்‌ கூறுகளையும்‌ வெளிப்ப 
டுத்துகின்றது. புத்துயிர்‌ அளிக்கும்‌ நீர்‌, 
பிறப்பு மற்றும்‌ இதயங்களின்‌ ஓற்றுமை 
முதலான ஆசீரின்‌ முக்கிய மையக்‌ கருத்துக்‌ 
கள்‌ அனைத்தும்‌ ஆவியின்‌ கணிகளாக உள்‌ 
ளன. 


ஆசிர்‌ அளித்தல்‌ (ENEDICTION } 

கடவுளின்‌ ஆர்‌ வேண்டி செபம்‌ அல்லது 
கடவுளின்‌ ஆசீர்‌ அருகில்‌ உள்ளது என உறுதி 
கூறுதல்‌. பழைய ஏற்பாட்டில்‌ ஆசீர்‌ அளித்த 
லுக்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டு ஆரோனின்‌ 
ஆசராகும்‌ (எண்‌ 6:24-26), அதே வேளை 
யில்‌ செபம்‌ அல்லது ஆ£சீரோடு புதிய ஏற . 
பாட்டுத்‌ திருமுகங்கள்‌ முடிவடைவது, 
புதிய ஏற்பாட்டு ஆசீர்‌ அளிக்கும்‌ முறை 
யைக்‌ காட்டுகின்றது (உரோ 15:13;2 கொரி 
13:14; எபி 13:20-21). 


அசை (009) 

விவிவியத்திலே மனிதனின்‌ பலவித 
விருப்பங்களையும்‌, ஆவல்களையும்‌, வேட்‌ 
கையையும்‌ கூற இந்த வார்த்தைப்‌ பயன்ப 
டுத்தப்பட்டுள்ளது. 


1. பழைய ஏற்பாட்டில்‌ ஆசை:- ஆசைகள்‌ 
மனிதனுக்கு இயற்கையானவை 
பழைய ஏற்பாடு கருதுகிறது (உப 18:6; 1 
அர 10:13; சங்‌ 107:50). இந்த ஆசைகளில்‌, 
சிற்றின்ப ஆசை (உப 21:01; சங்‌ 45:11; ௨. 
ச. 7:10; ஆதி 3:16), உணவு உண்ண ஆசை 
(சங்‌ 145:16; மீக்‌ 7:1), அழகான பொருளின்‌ 
மேல்‌ ஆசை, நல்லவற்றின்மேல்‌ ஆசை (1 
சாமு 9:20; பழ 3:15; 6:11; 19:22; ஏச ல்‌; 
எச 23:6; 12:23) போன்றவை அடங்கும்‌. 
எபிரேயர்‌ தபசு வாழ்க்கையைச்‌ சிறந்ததாகக்‌ 
கருதவில்லை. வாழ்க்கையை முழுமையாக 
அனுபவிக்க ஆசைப்பட்டனர்‌. அழகியவற்‌ 


காலா 


ஆசை (தாட) 


றில்‌, தீண்டவாழ்வில்‌ (சங்‌ 34:12), நண்பர்க 
ளின்‌ தோழமையில்‌ (சங்‌ 133; பழ 19:22), 
செல்வச்‌ செழிப்பில்‌ (சங்‌ 19:10), நல்ல 
* மனைவியின்‌ அன்பில்‌ (சங்‌ 128; எச 24:16), 
பிள்ளைகள்‌ நிறைந்த குடும்ப வாழ்வில்‌ 
(சங்‌ 128) களிப்படைந்தனர்‌. அவர்களுக்கு 
இறைவன்‌ படைத்தவை யாவும்‌ நல்லவை 
(அதி 1:31). ஆகவே அவற்றில்‌ ம௫ழ்ச்சி 
கொண்டனர்‌ (இருவுரை 2:10]. 


ஆயினும்‌ ஆசைகள்‌ இறைவனது தீர்ப்புக்‌ 
குட்பட்டவையாகும்‌. தொடக்கத்திலிருந்து 
ஆசைகள்‌ யாவேயின்‌ திருவுளத்துக்குப்‌ 
பணிந்திருக்க வேண்டும்‌ (அதி 3). ஆண்ட 
வரை தம்பியவனே, தன்‌ ஆசைகளின்‌ உண்‌ 
மையான நிறைவை அறிந்தவனாவான்‌ (2 
சாமு 23:5; 2 நாள 15:05; சங்‌ 21:2; 34:12 
தொ; 374 148119; பழ 10:24; 11:23; 
13:12.19). சாந்தமுள்ளோர்‌ அவரிடம்‌ நீதிகோ 
ருவர்‌ (10:17). அவரில்மட்டும்‌ தான்‌ அவர்‌ 
கள்‌ நிறைவைக்‌ காண முடியும்‌ (யோபு 
13:3). இவ்வாறு, எபிரேயனது ஆசையின்‌ 
இறுதிநோக்கம்‌ யாவேதான்‌ (ஏச 26:9). 
சியோனில்‌ உள்ள ஆலயம்‌ அவர்கள்‌ கண்க 
ளுக்கு இன்பம்‌ தருவதாகும்‌ [எச 2:21.25]. 
யாவேயின்‌ பெயர்‌ அவர்கள்‌ ஆன்மாவின்‌ 
ஆவலாகும்‌ (ஏச 26:8; நெக 1:11). அவரது 
கட்டளைகள்‌ பொன்னையும்விட மேலான 
வையாகும்‌ (சங்‌ 19:10). அவரோடு வாழ்தல்‌ 
அவர்களின்‌ இறுதி நன்மையாகும்‌ (சங்‌ 
73:25). எல்லா ஆசைகளையும்‌ விட ஞானம்‌ 
மேலானது (பழ 3:15; 8:11). ஞானத்தின்‌ 
தொடக்கம்‌ இறை அச்சமாகும்‌ (பழ 1:7). 


இதற்குமாறாக, தீயோர்களின்‌ ஆசை 
தீமையைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டது 
(பழ 2:10) மீக்‌ 7:3). இயோரின்‌ ஆசை 
கட்டுப்பாடற்றது, பேராசைமிக்கது, காமத்‌ 
தன்மையுடையது (உப । 5:21; 7:25). இயவன்‌ 
மயாவேயைச்‌ சபிக்கிறான்‌ (சங்‌ 10:0). அவ 
ரைப்‌ பற்றிய அறிவைப்‌ புறக்கணிக்கிறான்‌ 
(யோபு 21:14). அவன்‌ பக்தியுள்ளோரைக்‌ 
கொள்ளையடிக்கிறான்‌ (சங்‌ 140:8). தன்ன 
லத்தை மட்டுமே தேடுகிறான்‌ (பழ 134; 
21:85; 23:6-8) அவனது தோழூமையைத்‌ 


198 


தவிர்க்க வேண்டும்‌ (22:1]. அவனுடைய 
ஆசையெல்லாம்‌ அழியும்‌ (சங்‌ 12:10), 
உண்மையில்‌ அவன்‌ ஆசையையும்‌ வாழ்வை 


யும்‌ கூட இழந்துவிடுவான்‌ (இருவுரை 12:5]. 


ஆயினும்‌ சமயம்‌ சார்ந்த ஆசைகளுக்கும்‌ 
வரையறையுண்டு. ஆண்டவரின்‌ இறுதி 
வெற்றி மற்றும்‌ தீர்ப்பின்‌ நாளைப்‌ பக்தி 
யோடு எதிர்பார்ப்பவர்கள்‌, அவர்களுடைய 
சுயநேர்மையுடைய பாதுகாப்பு யாவேயால்‌ 
அழிக்கப்படும்‌ என்று எச்சரிக்கப்படுகின்ற 
னர்‌ (ஆமோ 4:19; எரே 17:16). யாவேக்கும்‌ 
விருப்பு வெறுப்புகள்‌ உண்டு. அவர்‌ புறவெ 
ளிச்‌ சடங்குகளை விரும்பவில்லை [சங்‌ 
40:6; 51:16; ஓசே 6:6). அவர்‌ தமது திருவுளத்‌ 
திற்கு உள்ளார்ந்த 8ழ்ப்படிதலையும்‌, நிலை 
யான அன்பையும்‌ (ஒசே 6:6), உண்மையை 
மம்‌ (சங்‌ 51:6) அவரது உடன்படிக்கைக்குப்‌ 
பிரமாணிக்கத்தையும்‌ விரும்புகிறார்‌. நன்றி, 
போற்றுரையோடு கூடிய கீழ்ப்படிதல்‌ எபி 
ரேயன ஆசையின்‌ சூழ்நிலையாக அமைந்‌ 
தது. 


2. புதிய ஏற்பாட்டில்‌: - புதிய ஏற்பாட்டில்‌, 
ஆசைபற்றிய கருத்துக்கள்‌ பழைய ஏற்பாட்‌ 
டுக்‌ கருத்துகளுக்கு ஒத்தே அமைந்திருந்தன. 
மனிதனின்‌ ஆசைகள்‌ ஒழுக்கச்‌ சார்பற்றவை 
யாக அரிதாகவே கருதப்பட்டது (லூக்‌ 5:39; 
4:20; 19:16; 16:21; 23:8; கலவா அப்‌ 6:13; 


1 தமோ 1:7). ஆசைகள்‌ இருபிரிவாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. முதலாவது, இய, 
காமத்தன்மையுடைய, பேராசைமிக்க கட்‌ 


டுப்பாடற்ற ஆசைகள்‌. இதில்‌ பொருள்கள்‌ 
மீது ஆசை (யாக்‌ 4:2), காம இச்சை (மத்‌ 
5:28; உரோ 1:24; கலா 5:24; 1 தெச 4207 
2 பேதுரு 2:10) ஆகியவை அடங்கும்‌. 
ஆயினும்‌ எல்லாத்‌ தய ஆசைகளும்‌ பட்டி 
யல்‌ செய்யப்படவில்லை. புதிய ஏற்பாடு 
பற்றி அதிகம்‌ பேசாது, 
பாவத்தைப்‌ பற்றி கிறிஸ்துவுக்குப்‌ புறம்‌ 
பான பழைய இயற்கை வாழ்வையும்‌ ஆவிக்‌ 
குப்‌ புறம்பான, ஆகவே இறைவனது திருவு 
ளத்துக்கு எதிரான, வாழ்வைப்‌ பற்றியும்‌ 
பேசுகிறது. (உரோ 6:12; 13:14; கலா 5:16; 
எபே 4:22; 1 பேதுரு 1:14; 9:2). ஊனணின்‌ 


பாவங்களைப்‌ 


499 


இச்சைகளால்‌, பழைய அதாமின்‌ ஆசைக 
ளால்‌ முழுவதும்‌ ஆளப்படும்‌ இத்தகைய 
வாழ்வைக்‌ (உரோ 52) எபே 2:3; 4:22; 
தத்து 3:3) கிறிஸ்துவில்‌ புது வாழ்வுக்குள்‌ 
புகும்‌ இறிஸ்துவன்‌ கைவிட வேண்டும்‌. 
இரண்டாவது வகை, கிறிஸ்துவில்‌ புதுவாழ்‌ 
வுக்கு ஒத்த ஆசைகளாகும்‌. கிறிஸ்துவில்‌ 
அளிக்கப்படும்‌ அருளால்‌, கிறிஸ்தவன்‌ 
புதுப்பிறவியாகுகிறான்‌ (தீத்து 2:12). உல 
தின்‌ ஆசைகள்‌ அவனை இனி ஒரு போதும்‌ 
அடிமைப்படுத்துவதில்லை (2 பேதுரு 1:4). 
அவன்‌ ஆசைகளுக்கு அடிமைப்படுவ 
தில்லை. ஆண்டவருக்கு அடிமையாகிறான்‌. 


ஆகவே கிறிஸ்தவன்‌, தன்‌ புதிய வாழ்வுக்‌ 
கேற்ப புதிய ஆசைகளைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. அவன்‌ இறைவாக்கு, போதகம்‌, 
குணமாக்குதல்‌, எல்லாவற்றையும்‌ விட விசு 
. வாசம்‌, நம்பிக்கை, அன்பு போன்ற மேலான 
வரங்களையே ஆர்வமாகத்‌ தேட வேண்டும்‌ 
(1 தெச 18:31; 13; 27-31; எபி 6:11). முழுக்‌ 
கிறிஸ்தவத்‌ தோழமையையும்‌ (1 தெச 
2:98:17] கிறிஸ்துவையும்‌ பெரிதும்‌ ஆசைப்‌ 
பட வேண்டும்‌. உண்மையில்‌ கிறிஸ்தவ 
னுக்கு உண்மையான வீடு பூமியன்று, விண்‌ 
ணகமே ஆகும்‌ (எபி 11:6; 1 பேதுரு 2:11]. 
அவனது ஆண்டவரோடு இருப்பதுவே அவ 
னது இறுதி ஆசையாகும்‌ (பிலி 1:28). 
அவரே அவனது ஆசைகள்‌ எல்லாவற்றை 
யும்‌ நிறைவு செய்கிறார்‌. அவற்றின்‌ முடிவா 
கவும்‌ உள்ளார. 


ஆடு (SHEEP) 

விவிலியத்தில்‌ ஆட்டைப்பற்றி ஐந்நூறுக்‌ 
கும்‌ மேற்பட்ட இடத்தில்‌ குறிக்கப்பட்டுள்‌ 
ளது. ஆதி 4-ஆம்‌ அதிகாரத்திலுள்ள காயின்‌, 
ஆபேல்‌ கதை பாலஸ்தீனத்தில்‌ ஆடுகள்‌ 
வீட்டுவிலங்குகளாக வளர்க்கப்பட்டதாக 
இயம்புகின்றது. ஆடுகள்‌ அவர்களுடைய 
முதன்மையான சொத்துக்களாகவும்‌, உணவ 
ளிக்கும்‌ பொருளாகவும்‌ கருதப்பட்டன [1 
சாமு 14:02); குடிப்பதற்கு பாலும்‌ (ஏச 
7:21-22), ஆடை நெய்வதற்கு மயிரும்‌ 
(லேவி 13:47-48; யோபு 31:20; எச பசீ:3) 
தோலாடை (எபி 11:87; செக்‌. 13:43; மத்‌ 


ஆடு 


7:15) கூடார போர்வைகள்‌ செய்வதற்குத்‌ 
தோலும்‌ (யாத்‌ 26:14) கொடுத்தன. பண்டம்‌ 
மாற்றுவதற்கு சாதகமாக இருந்தது (1 அர 
3:4) எச 27:18-19). ஆடுகள்‌ பலிகளில்‌ முக்கி 
யத்துவம்‌ கொடுக்கப்பட்டன (யாத்‌ 20:24; 
எண்‌ 22:40; யோவா 2:14). தனப்பலிக்கும்‌ 
(லேவி 1:10) பாவப்‌ பரிகாரப்‌ பலிக்கும்‌ 
(4:32) குற்றப்‌ பரிகாரப்‌ பலிக்கும்‌ (3:15) 
சமாதானப்‌ பலிக்கும்‌ (22:21) பயன்பட்டன. 


இயற்கையிலேயே இந்த ஆடுகள்‌ மிகவும்‌ 
அன்புள்ளவை (2 சாமு 12:3). தாழமையாக 
துன்பத்தை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ (ஏச 53:7; 
எரே 11:19; யோவா 710:3-4]. அதே போல்‌ 
தற்காப்பற்றவை (மீக்‌ 35:6; மத 10:16). 
அவற்றிற்கு எப்பொழுதும்‌ கவனிப்பும்‌, 
மேற்பாாவையும்‌ தேவை (எண்‌ 27:17; எச 
34:23; பாத்‌ 9:36; 26:37). விவிலியத்தில்‌ ஆட்‌ 
டையும்‌, ஆட்டு இடையனையும்‌ சேர்த்தே 
இறையியல்‌ கண்ணோட்டத்தில்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறப்பட்டுள்ளன. ஒருவர்‌ பழைய 
எற்பாட்டைப்‌ படித்தவுடனே பின்வரும்‌ 
வாக்கியங்கள்‌ அவரது கவனத்தை ஈர்க்கும்‌. 
'*என்‌ ஆயன்‌ ஆண்டவர்‌, எனக்கென்ன 
குறை'' அல்லது ''அவர்கள்‌ அனைவருக்கும்‌ 
ஒரே ஆயன்‌ இருப்பானாக..... நம்‌ தந்த 
யின்‌ நிலத்தில்‌ வாழ்வார்களாக.... உங்களு 
டன்‌ சமாதான உடன்படிக்கை செய்து கொள்‌ 
வேன்‌... நான்‌ அவர்களை ஆசீர்வதுப்‌ 
பேன்‌'" (எ 37:24 தொ.]. ''நாம்‌ நமது 
மந்தையில்‌ மீதியிருக்கும்‌ ஆடுகளை, அவை 
சிதறியுள்ள நாடுகளினின்று ஒன்று சேர்த்து, 
அவற்றின்‌ கழனிகளுக்குத்‌ திரும்ப அழைத்து 
வருவோம்‌ .... இவற்றைக்‌ கண்காணிக்க 
புதிய ஆயர்களை ஏற்படுத்துவோம்‌. அவை 
இனி பயப்படுவதுமில்லை, திகிலடைவது 
மில்லை, காணாமற்‌ போவதுமில்லை என்கி 
றார்‌ ஆண்டவர்‌'' (எரே 23:2-4), அல்லது 
இரண்டாம்‌ ஏசயா கடவுளை ஆயராக மீட்‌ 
பின்‌ நிகழ்ச்சியிலே பார்க்கின்றார்‌. 
்‌ அயனைப்‌ போல்‌ தன்‌ மந்தையைக்‌ 

காப்பார்‌, 
செம்மறியை தன்னிடத்தில்‌ சேர்ப்பார்‌ 
அவைகளை தன்‌ தோள்மீது சுமந்து 
செல்வார்‌ 


ஆடி [தொடர்க] 


“அவற்றை அமைதியுடன்‌ நடத்திச்‌ 

செல்வார்‌" 
புதிய ஏற்பாட்டிலே ஆயனும்‌ ஆடுகளும்‌ 
என்ற கருத்து ஓர்‌ உயர்ந்த இடத்தை பிடித்‌ 
துள்ளது. கிறிஸ்துவுக்கு நல்லாயன்‌ என்ற 
பெயரளித்து கிறிஸ்துவ விசுவாசம்‌ மகிழ்க 
மனு. 


எபிரேயர்களுக்கு எழுதப்பட்ட திருமுகத்‌ 
தின்‌ முடிவில்‌ வரும்‌ ஆசிரில்‌ ''ஆடுகளின்‌ 
மகத்துவமிக்க மேய்ப்பரான நம்‌ ஆண்டவரா 
இய இயேக'' (13:20) என்று இந்த விசுவாசம்‌ 
துணிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆடுக 
ளுக்கும்‌ ஆயனுக்குமுள்ள உறவு மாற்‌ 6:44- 
இல்‌ '“இயேசு கரையில்‌ இறங்கியபோது 
பெருங்கூட்டத்தைக்‌ கண்டார்‌ ஆயனில்லா 
ஆடுகள்போல்‌ இருந்ததால்‌ அவர்கள்‌ மீது 
மனமிரங்கி நெடுநேரம்‌ போதிக்கலானார்‌'" 
என்று சுருக்கமாக ஆனால்‌ அழுத்தமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஆயன்பற்றி விவிலியத்தில்‌ உள்ள 
இரண்டு நீண்ட உருவகங்கள்‌ எச பசீ; யோவா 
10-இல்‌ வருகின்றன. பழைய ஏற்பாட்டுப்ப 
குதி ஆயர்களைச்‌ சாபமிட்டுக்‌ கொண்டு 
ஆரம்பிக்கின்றது. காரணம்‌ அவர்கள்‌ ஆடு 
களை மேய்க்காமல தங்களுடைய நலன்க 
ளைக்‌ கவனித்து வந்தார்கள்‌. எனவே ஆண்ட 
வர்‌, இஸ்ராயேல்மேல்‌ இரக்கமும்‌ அன்பும்‌ 
கொண்ட ஆயரானார்‌ என்று சொல்கின்றது. 
“இதோ, நாமே இணி நம்முடைய ஆடுக 
ளைத்‌ தேடிப்போவோம்‌; ஆர்வத்தோடு 
தேடுவோம்‌. மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளுள்‌ சல 
சிதறுண்டு போனால்‌ எவ்வாறு அவற்றைத்‌ 
தேடுவானோ, அவ்வாறு நாமும்‌ தம்மு 
டைய ஆடுகளைத்‌ தேடுவோம்‌. வேற்றினத்‌ 
தாரிடமிருந்து கூட்டிவந்து தங்களுடைய 
சொந்த நாட்டுக்கு அவற்றைத்‌ திரும்பக்‌ 
கொண்டு வருவோம்‌” (எச 34:11-12). இந்த 
நிகழ்ச்சி காணாமற்போன ஆட்டு உவ 
மையை நம்முடைய ஞாபகத்திற்குக்‌ கொண்‌ 
டுவருகின்றது. காணாமற்போன ஓர்‌ ஆட்‌ 
டையும்‌ சேமமாய்‌ இருந்த தொண்ணூற்‌ 
றொன்பது ஆட்டையும்‌ நல்லாயன்‌ என்ற 


400 


தஇறிஸ்துவின்‌ பாகத்தையும்‌ நினைவுபடுத்து 
இறது (மத்‌ 16:10-14; லூக்‌ 18:3-6). 


எசக்கியேலின்‌ உருவகம்‌ தொடர்கிறது 
''இஸ்ரேயேவின்‌ மலைகளிலும்‌, நீரூற்றுக 
ளின்‌ ஓரத்திலும்‌.... வளமான புல்‌ வெளியில்‌ 
அவற்றை மேய்ப்போம்‌. செழிப்பான புல்த 
ரையில்‌ அவை படுத்திருக்கும்‌. இஸ்ரயே 
வின்‌ மலைகளில்‌ உள்ள வளமான புல்லை 
அவை மேயும்‌. நம்முடைய ஆடுகளுக்கு 
நாமே மேய்ப்பனாய்‌ இருப்போம்‌. 
அவற்றை நாமே இளைப்பாறச்‌ செய்வோம்‌. 
காணாமற்போனதைத்‌ தேடுவோம்‌, வழி 
தவறியதைக்‌ திரும்பக்‌ கொண்டு வருவோம்‌; 
எலும்பு முரிந்ததற்குக்‌ கட்டுப்‌ போடுவோம்‌; 
வலுவில்லாததைத்‌ தேறும்படிச்‌ செய்வோம்‌; 
கொழுத்ததையும்‌ வலிமையுள்ளதையும்‌ 
கண்காணிப்போம்‌; நமது நீதி விளங்கும்‌ 
வகையில்‌ அவற்றை மேய்ப்போம்‌'' (எச 
34:13-16). 


புதிய ஏற்பாட்டில்‌ தன்னுடைய மந்‌ 
தையை அவரே பாதுகாக்கிறார்‌, வழி நடத்து 
கிறார்‌, மீட்னெறார்‌. ''ஆட்டு மந்தைக்கு 
வாயில்‌ நானே... நானே வாயில்‌ என்‌ வழி 
யாக நுழைபவன்‌ மீட்புப்‌ பெறுவான்‌, 
உள்ளே போவான்‌ வெளியே வருவான்‌, 
மேய்ச்சலைக்‌ கண்டடைவான்‌'' (யோவா 
10:7-9). 


ஆனால்‌ இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ ஒரு 
சொற்றொடருக்கு பழைய ஏற்பாட்டில்‌ முன்‌ 
னறிவிப்பு ஏதுமில்லை. ஆனால்‌ இறைவாக்‌ 
இனர்கள்‌ இறைவனது அறிவும்‌ அரசும்‌ உல 
தல்‌ ஏற்பட மரிக்கும்‌ இஸ்ராயேலை அல்‌ 
லது ஆண்டவரின்‌ ஊழியனை எண்ணிப்‌ 
பார்த்தனர்‌. ஆனால்‌ இறைவனோ அல்லது 
இறைவனது மகனோ அப்படி மரிப்பார்‌ 
என்று எண்ணிப்‌ பார்க்கவில்லை. இறை 
வாக்கு உருவகம்‌ ஆயன்‌ தன்‌ மந்தைக்காக 
இறப்பதாக ஒருபோதும்‌ கருதியதில்லை. 
ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ யோவானில்‌ 
வரும்‌ உருவகம்‌ இதுபற்றி ஐயத்திந்கிடமற்ற 
தெளிவோடு பேசுகிறது. ''நல்ல ஆயன்‌ 
நானே, நல்ல ஆயன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்னு 
யிரையே கொடுப்பான்‌... ஆகவே ஒரே ஆய 


401 


னும்‌ ஒரே மந்தையும்‌ உண்டாகும்‌” (10:11- 
18). 


ஆடை, உடை (CLOTHING, DRESS} 

1, தொடக்கத்தில்‌, பாலுணர்வால்‌ உண்‌ 
டான வெட்கத்தை மறைக்க ஆடை கண்டுபி 
டிக்கப்பட்டதாகவும்‌, ஆகவே மானத்தை 
மறைக்கப்‌ பயன்படும்‌ ஒன்றாகவும்‌ அது 
கருதப்பட்டது (ஆதி 4:7.21). எபிரேயர்கள்‌ 
நிர்வானதனத மிகவும்‌ இழிவுக்குரியதாகக்‌ 
கருதினர்‌. போர காலத்தின்போதும்‌ நாடுக 
டத்தப்பட்டபோதும்‌ ஏற்படும்‌ துன்பங்க 
ளில்‌ ''ஆடையின்றி இழுத்துச்‌ செல்லப்படு 
தல்‌'' மிகவும்‌ கொடுமையானதாகக்‌ கருதப்‌ 
பட்டது (ஏச 20:4; ஆமோ 2:16). கைது 
செய்பவர்கள்‌ கைதிகளின்‌ ஆடைகளை 
உரித்து அவற்றைத்‌ தங்கள்‌ கொள்ளைப்‌ 
பொருளாகக்‌ கருதியதாகத்‌ தெரிகிறது. உள்‌ 
ளாடைமட்டும்‌ அணிந்திருப்பவனை '*நிர்‌ 
வாணி'' என்றழைப்பது வழக்கம்‌. ஆடைக 
ளைக்‌ குறிக்கப்‌ பல எபிரேய சொற்கள்‌ 
பயன்பட்டுள்ளன. அவை உள்ளாடை, 
மேலாடை, அங்கி, சட்டை, கசசை போன்ற 
சொற்களால்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்‌ 
டுள்ளன. ஆனால்‌ இவற்றைக்‌ துல்லியமாய்‌ 
வேறுபடுத்துவது கடினம்‌. ஆடைகளின்‌ வடி 
வங்கள்‌ பற்றியும்‌ நெய்தல்‌ முறைகள்‌ பற்றி 
யும்‌ ஆங்காங்கே விவிலியத்தில்‌ குறிப்புகள்‌ 
உள்ளன. இவற்றை வேறுபடுத்த பழங்கா 
வத்து ஓவியங்கள்‌ ஓரளவு உதவியுள்ளன. 


பாலஸ்தீன மக்களிடையேயும்‌ பழம்‌ மேற்‌ 
காசிய மக்களிடையேயும்‌ ஆடைகள்‌ எளி 
மையாயிருந்துள்ளன. ஆடைப்பாணியும்‌ ஒர 
ளவு மாறாமல்‌ நெடுங்காலத்திற்கு அமைந்து 
ருந்தது. தொடக்க காலத்தில்‌ மக்கனிடையே 
ஆடைகள்‌ தோலால்‌ செய்யப்பட்டதாகத்‌ 
தெரிகிறது (ஆதி 3:7; யாத்‌ 85:5) காலப்போக்‌ 
இல்‌ கலாச்சாரம்‌ வளாந்த நிலையில்‌ கம்பளி 
ஆடையும்‌ மெல்லிய சணல்நரல்‌ ஆடையும்‌ 
வழக்கில்‌ வந்தது (லேவி 14:47). முரட்டு 
கம்பனி ஆடை. துக்கத்துற்கும்‌ தபசிற்கும்‌ 
அடையாளமாக அணியப்பட்டது (3 சாமு 
3:04) மத 3:4). எச 16:12-இல்‌ பட்டு என்ற 
சொல்‌ வந்தாலும்‌, பழங்காலப்‌ பாலஸ்தீனத்‌ 


த DL 


தில்‌ பட்டு இருந்ததா என்பது ஐயத்திற்குரி 
யது. அது ஒருவகை மெல்லிய துணியாய்‌ 
இருந்திருக்கலாம்‌ (நீதி 21:22). புதிய ஏற்‌ 
பாட்டு காலத்தில்‌ பட்டு உடைபற்றி நன்கு 
அறியப்பட்டதாகத்‌ தெரிகிறது (திருவெளி 
18:11). 


2. ஆண்கள்‌ ஆடை:- 

அ. இடைக்கச்சை:- இடுப்பைச்‌ சுற்றிச்சுற்‌ 
றிக்‌ கட்டப்படும்‌ முண்டுபோன்ற 
பாவாடை. 


இது தோற்கச்சையாகவோ, 


துணிக்கச்சையாகவோ இருக்கலாம்‌ (2 அர 
1:8; ஏச 5:87; எரே 13:1 தொ; எச 23:15; 
மத்‌ 3:4). இதைப்‌ பெரும்பாலும்‌ படைவீரர்க 
ளும்‌ இறைவாக்கினர்களும்‌ பயன்படுத்தி 
னர்‌. மெசியா அரசன்‌ உண்மையை இடைக்‌ 
கச்சையாக அணிவார்‌ (ஏச 11:5) என்று 
குறிக்கப்படும்போது இவ்வகை ஆடையே 
சுட்டிக்‌ காட்டப்படுகிறது. பழங்கால எூப்தி 
யர்‌ உடுத்திய இடைக்‌ கச்சை முழங்கால்‌ 
வனர நீண்டிருந்தது. பாரவோன்‌ மன்னர்கள்‌ 
விழாக்காலங்கவில்‌ இத்தகைய ஆடையை 
அணிந்திருந்தனர்‌ என்று தெரி௫றது. பிற்கா 
வத்தில்‌ படைவீரர்கள்‌, அடிமைகள்‌, கடின 
உழைப்பில்‌ ஈடுபட்டவர்களும்‌ தவிர மற்ற 
வார்கள்‌ இதன்மேல்‌ உட்சட்டை அணிந்தனர்‌. 


ஆ. உட்சட்டை அல்லது அங்கி: இது 
கம்பளத்தாலோ, சணல்‌ துணியாலோ செய்‌ 
யப்பட்டது; கணுக்கால்‌ வரை நீண்டு இருக்‌ 
கும்‌. இது கையுடனோ கையில்லாமலோ 
செய்யப்பட்டிருக்கும்‌. நிர்வாணம்‌ உடல்‌ 


ஆடை (காட 


மேல்‌ அணியப்பட்டது. வேலையின்‌ 
போதோ பயணத்தின்போதே இது இடைக்‌ 
கச்சையோடு இணைத்துச்‌ சுருக்கிக்‌ கட்டப்‌ 
பட்டது (யாத்‌ 72:11; 2 அர 4:29; 9:0). 


உட்சட்டை அல்வது அநக 


யோசேப்பு சகோகரர்களிடையே 
பொறாமை எழுப்பிய ஆடை கையுடைய 
தாக இருக்கலாம்‌ (ஆதி 37:3). இது பல 
அழகு வேலைப்பாடுடையதாக இருக்க 
லாம்‌; சரியர்களும்‌ கானானிய௰ர்களூம்‌ பல 
நிற ஆடைகளையும்‌, எகிப்தியர்‌ எப்போதும்‌ 
வெண்ணிற ஆடைகளையும்‌ பயன்படுத்திய 
தாக எகிப்திய ஒவியங்கள்‌ காட்டுகின்றன. 
அங்கிமேல்‌ பட்டையிட்ட ஆடை சுருள்வடி 
வில்‌ அணியப்பட்டதாகத்‌ தெரிகிறது. இது 
விழாக்காலங்களில்‌ அணியப்பட்டது. இத்த 
கைய தார்ப்பட்டாடைகளைத்தான்‌ சிம்‌ 
சோன்‌ பெலிஸ்தியர்களுக்குப்‌ பந்தயத்தில்‌ 
அளிப்பதாகக்‌ கூறினார்‌ (நீதி 14:12 தொ]. 


இ. சால்வை அல்லது போர்வை:- உள்ளா 
டைமேல்‌ போர்வை அல்லது சால்வை 
அணியப்பட்டது. இதைக்‌ குறிக்கப்‌ பல 
எபிரேயச்‌ சொற்கள்‌ பயன்பட்டுள்ளன. ஓவ்‌ 
வொரு சொல்லும்‌ ஒருவேளை வேறுபட்ட 
ஆடைகளைக்‌ குறிக்கலாம்‌. வேறுபாடுகளை 
விளக்குவது கடினம்‌. சால்வை சாதாரண 
மாய்‌ சதுரவடிவமானது. இது இரு தோள்க 
ளைச்‌ சுற்றியோ அல்லது ஒரு தோளிலோ 
போடப்பட்டிருக்கும்‌. சால்வை இரவு நேரத்‌ 
இல்‌ போர்வையாகப்‌ பயன்பட்டது. எபிரே 


402 


சால்வை அவலது போர்வை 


யச்‌ சட்டம்‌ ஏமழைகளிடமிருந்து சால்வையை 
அடமானமாகப்‌ பெறுவதைக்‌ கண்டித்தது 
(யாத்‌ 22:25 தொ; உப்‌ 24:13], சால்வை 
வேலை நேரங்களில்‌ அணியப்படவில்லை. 
பல்வேறு பொருள்களைக்‌ கட்டி எடுத்துச்‌ 
செல்லவும்‌ இது பயன்பட்டது (யாத்‌ 12:49 
2 அர 4:39; ஆகா 2:12). இது சிலசமயம்‌ 
தலைமட்டும்‌ நுழைவதற்கு துவரத்தோடு 
வட்டவடிவாய்‌ அமைந்திருக்கும்‌. குஞ்சங்க 
ளால்‌ அணிய செய்யப்பட்டிருக்கும்‌. 


த, பட்டைவார்‌:- எல்லாவற்றிற்கு 
மேலாக தோலாலோ துணியாலோ செய்யப்‌ 
பட்ட பட்டைவார்‌ அல்லது கச்சை அணியப்‌ 
பட்டது. இது 5 அங்குல அகலமிருக்கலாம்‌. 
இதிலிருந்து பட்டை உறையும்‌ பணப்பை 
யும்‌ தொங்கவிடப்படலாம்‌. குருக்களின்‌ பட்‌ 
டைவார்‌ அணிசெய்யப்பட்டிருக்கும்‌. சிலர்‌ 
பொற்கச்சையைக்‌ கட்டுவார்கள்‌ (யாத்‌ 26:6; 
திருவெளி 15:6). ஏழைகள்‌ பட்டைவாருக்‌ 
குப்‌ பதிலாகக்‌ கயிறு கட்டுவார்கள்‌ (ஏச 
3224]. 


௨. மற்ற ஆடைகள்‌:- அரசர்கள்‌ (1 சாமு 
18:4; 24:53:11], பெரிய குரு(யாத்‌ 24:31 தொ; 
லேவி 6:7), சாமுவேல்‌ (1 சாழு 2:19; 15:27; 


403 


28:14) போன்றோர்‌ தங்களின்‌ பதவிக்கேற்ற 
சிறப்பான மேலாடை அணிந்திருந்ததாகத்‌ 
தெரிகிறது. குருக்கள்‌ இடுப்பு முதல்‌ 
தொடை வரை நீண்டிருக்கும்‌ அளவில்‌ 
மெல்லிய நார்பட்டால்‌ செய்யப்பட்ட கால்‌ 
சட்டைகள்‌ அணிவர்‌ (யாத்‌ 28:22) தாணி 3:21). 
இறைவாக்கினர்‌ ஓட்டகமயிரால்‌ செய்யப்‌ 
பட்ட ஆடை அணிந்தனர்‌ (செக்‌ 13:4; மாற்கு 
1:6). விழாக்கால ஆடைகள்‌ பழைய ஏற்பாட்‌ 
டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ அடிக்கடி குறிக்‌ 
கப்படுகின்றன (ஆது 27:15; நீதி 14:12; மத்‌ 
22:1] தொ; லூக்‌ 15:22 தொ). இவை விலையு 
யர்ந்த பொருட்களால்‌ செய்யப்பட்டன. 
பகட்டான நிறங்களைக்‌ கொண்டிருந்தன, 


புதிய ஏற்பாட்டில்‌ மேலாடையைக்‌ கேட்‌ 
பவனுக்கு உள்ளாடையையும்‌ கொடுத்துவி 
டும்படி இயேசு கூறுகிறார்‌ (மத்‌ 5:40; லூக்‌ 


6:24). இவையிரண்டும்‌ சால்வையையும்‌ 
அங்கியையும்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 
இரண்டு அங்கிகளைக்‌ கொண்டிருப்பது 


செல்வத்திற்கு அடையாளமாகும்‌. தம்‌ சீடர்‌ 
கள்‌ இரு அங்கிகளைக்‌ கொண்டிருப்பதைத்‌ 
தடுக்கிறார்‌ (மத்‌ 10:10; மாற்‌ 6:9; லூக்‌ 9:43]. 
இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டபோது, 
படை வீரர்கள்‌ அவருடைய ஆடைகளை 
பங்கிட்டுக்‌ கொண்டனர்‌. அவரது அங்கி 
மேலிருந்து அடிவரை தையலில்லாமல்‌ 
தெய்யப்பட்டிருந்ததால்‌, அதைச்‌ சீட்டுப்‌ 
போட்டு எடுத்துக்‌ கொண்டனர்‌ (யோவா 
19:23). 


ஊ. தலைப்பாகை:- தலையில்‌ பாகை 
அல்லது குல்லா தரிப்பது வழக்கம்‌. இது, 
முக்கோண வடிவமாக மடிக்கப்பட்ட சதுரத்‌ 
துணியை தலையில்‌ கற்றி கட்டப்பட்டிருக்‌ 
கும்‌ (யோபு 29:14; எச 24:17]. 


எ. காலணி:- காலில்‌ செருப்புகள்‌ அணிந்‌ 
திருப்பர்‌ (ஆதி 13:23; எச 16:10). எபிரேயர்‌ 
காலணிகளை வீட்டுக்கு வெளியே போடு 
வார்கள்‌. துக்க காலத்திலும்‌, நண்பர்கள்‌ 
வீட்டுக்குப்போகும்போதும்‌ ஆலயத்திலும்‌ 
காலணி அணிந்திருக்கமாட்டார்கள்‌. இவை 


ஆடை [சோடா] 


பல நிறங்களில்‌ கவர்ச்சியாக அமைந்திருக்‌ 
கும்‌. 


பெண்களும்‌, 


ஏ. பெண்கள்‌ உடை:- 
பொதுவாக, ஒரு அங்கியையும்‌ சால்வையை 
யும்‌ அணிந்திருந்தனர்‌. இரு பாலினர்களுக்‌ 
குள்ளே ஆடைகளை மாற்றிக்‌ கொள்வது 
தடுக்கப்பட்டிருந்தது (உப 22:5). இது இரு 
வகை ஆடைகளுக்கும்‌ வெட்டுவதிலும்‌ 
பாணியிலும்‌ வேறுபாடுகள்‌ இருந்தன என்ப 
அதச்‌ சுட்டுகிறது. பெண்களின்‌ ஆடை ஆண்‌ 
களின்‌ ஆடையைவிட நீண்டதாயும்‌ மெல்‌ 
விய பொருட்களால்‌ செய்யப்பட்டதாயும்‌ 
இருந்தது. பெண்கள்‌ முக்காடு இட்டுக்‌ 
கொண்டனர்‌. இது, உடல்‌ முழுவதையும்‌ 
மூடக்கூடிய மெல்லிய சால்வையாகும்‌. 
செல்வயிக்க பெண்கள்‌ பல கவர்ச்சிகரமான 


இடை அணல்‌ 


ஆடைகளையும்‌ அணிவர்‌. இவை ஏச 3:19- 
20; எச 76:10-12-இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
இவற்றின்‌ வடிவங்களை உறுதியாகக்‌ கூறமு 


டியாது. 


ஆடை அணிதல்‌ (CLOTHING) 

மனித வாழ்வின்‌ அத்தியாவசியத்‌ தேவை 
களில்‌ உணவு, இருப்பிடம்‌ ஆகியவற்றுடன்‌ 
உடையும்‌ ஒன்றாகும்‌ (சீரா 29:21). உணவும்‌ 
உடையும்‌ இறைவனுடைய ஆசீராகவும்‌ 
(உப 10:18; ஆதி 26:20), பசியும்‌ நிர்வாண 
(பரம்‌ தண்டனையாக உள்ளன (உப 28:48. 
உடையானது பருவ காலங்களின்‌ கடுமைய, 
லிருந்து பாதுகாப்பதற்கென இருப்பதால்‌, 
இரவின்‌ குளிரானது ஏழையின்‌ மீது படரும்‌ 
போது அவனுடைய மேற்போர்வையானது 
அடகுக்‌ கடையில்‌ வைக்கப்பட்டிருக்கக்‌ 
கூடாது. இத்தகைய அடிப்படை நோக்கிற்கு 
அப்பாற்பட்டு, ஆடை அணிதலின்‌ அடை 
யாளமானது மேலும்‌ இரு பரிமாணங்களில்‌ 
வளர்ச்சியடைகிறது: படைத்தவரிடமிருந்து 
வரும்‌ திட்டமான அமைப்பின்‌ அடையாள 
மாகவும்‌ இன்பவனத்தில்‌ இழந்த மகிமை 
பற்றி உறுதி மொழியினை நினைவுறுத்தும்‌ 
அடையாளமாகவும்‌ இது உள்ளது. 


|! ஆடை அணிகல்‌:- உலகில்‌ 


அமைப்பின்‌ பிரகிபவிப்பு 


இறை 


40.4 


படைத்தவர்‌ அண்டம்‌ முழுவதையும்‌ முத 
லில்‌ நிலவிய வெறுமையினின்று உருவாக்‌ 
கித்‌ திட்டத்துடன்‌ அமைக்கப்பட்ட உலூல்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ அதற்குரிய இடத்தை 
அளித்தார்‌. இவ்வாறு ஆடை அணிதலானது 
மனிதனுடைய ஆள்‌ அடையாளத்திற்கும்‌, 
தனித்தன்மைக்கும்‌ அடையாளமாகத்‌ தோன்‌ 
றுகிறது. 


1. ஆடை அணிதலும்‌ மனித ஆளும்‌:- 
முதல்‌ நிலையில்‌ ஆடையணிதலானது 
உடலை தட்பவெப்ப நிலையினின்றும்‌, 
மனிதனை காம இச்சைப்‌ பொருளாக தாழ்த்‌ 
தக்கூடிய பார்வையிணின்றும்‌ பாதுகாக்கி 
றது; இப்படிப்பட்ட பார்வைகள்‌, கடவுள்‌ 
மனிதனைக்‌ கொண்டுவந்த குழப்பமான 
தனித்தன்மையற்ற நிலைக்கே மீண்டும்‌ மணி 
தனைக்‌ கொண்டு சேர்க்கும்‌. குடும்பச்‌ சூழ 
லுக்கும்‌ இந்த அடிப்படையிலேயே ''ஆடை 
நீக்குதல்‌'' தடுக்கப்பட்டிருக்கிறது. இது 
குடும்பச்‌ சூழலுக்கும்‌ (ஆதி 9:20-27) அதன்‌ 
தாய்மை (ஆதி ச; 2 சாமு 3) மற்றும்‌ 
மணஉறவு (உப 22:13-24) ஆகிய கூறுகளுக்‌ 
கும்‌ பாதுகாப்பாகும்‌. ஆடையணிதலானது 
இங்கு ஒவ்வொரு நபரின்‌ தனிப்பட்ட 
சொந்த வாழ்வையும்‌ பாதுகாக்கிறது. 


ஆடையணிதல்‌ பாலினங்களின்‌ வேறு 
பாட்டை உறுதிப்படுத்தி, அவர்களின்‌ உற 
விற்கும்‌ அடையாளமாக விளங்குகிறது. 
ஆணும்‌ பெண்ணும்‌ மாறுபட்ட ஆடைகளை 
அணிய வேண்டும்‌ [உப 22:5; லேவி 19:19). 
திருமணத்திற்குமுன்‌ ஆண்‌ பெண்‌ சந்திப்பு 
போன்ற குறிப்பிட்ட காரணங்களுக்காக, 
பெண்‌ தன்‌ முகத்தை மூடிக்கொள்ள வேண்‌ 
டும்‌. இப்படிச்‌ செய்வது, ஒருத்தியைத்‌ தேர்த்‌ 
தெடுத்தவணுக்குக்‌ காட்டும்‌ சடங்கு அடை 
யாளமாகும்‌ (ஆதி 24:65). திரையிட்டு 
மறைப்பதானது, மணமகன்‌ தனது போர்வை 
யினை அவன்‌ மீது போர்த்துவதன்‌ மூலம்‌ 
(ரூத்‌ 3:9; உப 23:1) தனக்குரியதை அவளு 
டன்‌ பகிர்ந்து கொள்ளுகிற செயலுக்கு ஒத்த 
தாகும்‌. ஆனால்‌ இதன்‌ மூலம்‌ அவன்‌ அவ 
ளைக்‌ தனக்கு 
வில்லை (ரூத்‌ 2: 


உரிமையாக்கிக்‌. கொள்ள 
உப 235.9: சங்‌ 60:10). 


405 


மாறாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள்மீது தனது 
சொந்தச்‌ சிறப்பினை அளிப்பதாகும்‌. 


ஆடையணிதலானது சமூகத்தில்‌ வாழ்‌ 
தின்ற வாழ்க்கைத்‌ தரததினைப்‌ பிரதிபலிக்‌ 
ன்றது. சமுதாயத்தின்‌ ஒவ்வொரு பகுதிக்‌ 
கும்‌ ஆடையணிதலானது, இணைந்து 
உழைப்பதால்‌ உருவாகும்‌ ஓற்றுமையான 
வாழ்விற்கும்‌ (ஆடுகளுக்கு மயிர்‌ கத்தரித்‌ 
தல்‌: 1 சாமு 25:4-6; நெய்தல்‌: பழ 31:10-31; 
தைத்தல்‌: ௮.ப. 9:49), திறமையான ஆட்சிமு 
றைக்கும்‌ (பழ 37:30) மற்றும்‌ ஒருவர்க்கொ 
ரவர்‌ உதவி செய்வதற்கும்‌ அடையாளமாக 
செயல்படுகிறது. ஒருவருடைய போர்வை 
யைத்‌ தருவதானது சகோதரத்துவத்தின்‌ 
அடையாளமாகும்‌. யோனத்தான்‌ தாவீதுட 
னான உடன்படிக்கையை இவ்வாறே முத்தி 
ரையிடுகிறார்‌ (1 சாமு 18:3 தொ). ஏனெ 
னில்‌, ஆடையணீதல்‌ அந்த ஆளோடு 
தெருங்கிய தொடர்புடையது. அன்பு செய்‌ 
யப்படுபவர்க்கு அந்த தொடர்பைத்‌ தெளி 
வாக்குறைது (ஆதி 37:39); சில சமயங்களில்‌ 
இந்த இணைப்பானது ஆடைகளின்‌ மணத்தி 
னின்று தெனிவாகுகிறது (ஆதி 27:15.27). 
சநூக சமத்துவமற்ற நிலையினை வெட்க 
மின்றி குறிப்பிட்டு, அந்த வேறுபாட்டைத்‌ 
தீர்க்க ஒன்றுமே செய்யாத பகட்டான ஆடம்‌ 
பரமானது (சீரா 40:4; யாக்‌ 2;2). இறைவாக்‌ 
இனர்‌ மற்றும்‌ 
சாபத்தை பெற்றுக்‌ கொள்கிறது. ஆடையற்ற 
வனை உடுத்துவதானது சமுதாய வாழ்வை 
சார்ந்துள்ள நீதியின்‌ கட்டளையாகும்‌ (எச 
18:7); இதனை ஒதுக்குதலானது சமுதாய 
பிரிவினையை வரவேற்பதாகும்‌. தனது 
உறுப்பினர்களின்‌ குளிரை போக்குவதற்கும்‌ 


அப்போஸ்தலர்களின்‌ 


மேலாக (யோபு 31:20). இக்கட்டளையா 
னது ஒரு மனிதனைச்‌ சமுதாய வாழிவில்‌ 
புதிதாக நுழையச்‌ செய்கிறது (ஏச 5:7). 
நிர்வாண மனிதனின்‌ நிலையில்‌ இச்செயலா 
னது, குழப்பநிலையினின்று மனிதனை மீட்‌ 
தின்ற, அனைத்து மனிதருக்காக இறைவ 
னின்‌ செயலின்‌ மறுபதிப்பாக விளங்குகிறது 
(உப 10:18). இத்தகைய நீதியான செயல்‌ 
இல்லாவிடில்‌ அன்பு தன்னிலே உயிரற்றதா 
கும்‌ (யாக்‌ 2:15). "உன்‌ மேவாடையையும்‌ 


ஆசை... அணிதல்‌ [தொட ரச] 


கொடுத்து விடு'' என்று கிறிஸ்து கூறும்‌ 
போது (மத்‌ 5:20), மற்றவன்‌ கேட்கும்‌ 
போது தன்னையே கொடுத்துவிட வேண்‌ 
டும்‌ என்று பொருள்படும்‌. 


2. ஆடையணிதலும்‌ மனித செயல்களும்‌: - 
எல்லா காலங்களிலும்‌ ஒரே விதமான ஆடை 
அணியப்படுவதில்லை. சமயச்‌ சார்பற்ற மற்‌ 
றும்‌ புனிதம்‌, வேலை மற்றும்‌ விழாக்காலம்‌ 
என காலங்களுக்கேற்ப ஆடை மாறுபடும்‌. 
சில வேலைகளுக்காக ஆடைகளைக்‌ கவை 
வது (யோவா 21:7) அவசியமாக இருக்கும்‌. 
அதே சமயத்தில்‌, பல்வேறு விழாக்கால 
ஆடைகளும்‌ காணப்படுகின்றன. கடவுளின்‌ 
காட்சிக்காக மக்கள்‌ காத்திருத்தல்‌ (யாத்‌ 
19:10; அதி 55:2) மற்றும்‌ குருக்கள்‌ உள்சந்நி 
தானத்தில்‌ நுழைதல்‌ மற்றும்‌ வெளியேறுதல்‌ 
(யாத்‌ 28:2 தொ; லேவி 16:4; எச சீதீ:17-18; 
செப்‌ 3) போன்ற காலங்களில்‌ ஆடை மாற்று 
தல்‌ சமயச்சார்பற்ற நிலையிலிருந்து புனிதத்‌ 
திற்கு மாறுவதைக்‌ குறிப்பிடுகின்றது. பல்‌ 
வேறு கத்தம்‌ மற்றும்‌ அசுத்தம்‌ ஆகிய பிரிவுக 
ளுக்கும்‌ இது பொருந்தும்‌ (லேவி 13-15). 
அரச உடைகளில்‌ (1 அர 22:30; அ.ப. 12:21) 
பொன்‌ கொக்கியுடன்‌ கூடிய கருஞ்சிவப்பு 
மேலாடையும்‌ உணடு (1 மக 10:20.62.64; 
17:58; 14:44). அபிடேகம்‌ செய்யப்பட்ட 
அரசனுக்கு அங்கோரம்‌ காட்டும்‌ விதமாக 
மக்கள்‌ தமது ஆடைகளை அவரது பாதங்க 
ளின்‌ 8ழ்‌ விரிப்பர்‌ (2 அர 9:13; மத்‌ 21:8), 
ஏனெனில்‌ அவர்களை மாட்சியால்‌ நிரப்பு 
வது அவரது பணியாகும்‌ (2 சாமு 1/4), 


எலியா எலிசாவிற்கு இறைவாக்கு 
அழைப்பை அளிப்பதற்காக எறிந்த போர்‌ 
வையைப்போன்ற (1 அர 19:19) மேலா 


டையை, தோலாடையின்மேல்‌ இறைவாக்‌ 
இனர்‌ அணிவர்‌ (செக்‌ 13:14; மத்‌ 3:4). 
இத்தகைய ஆடையணிதல்‌ இறைவாக்கு 
உரைக்கும்‌ அருங்கொடையை குறிக்கவல்‌ 
வது (28 அர 210-14). புனித ஆடைகளை 
அணிவிப்பதன்‌ மூலம்‌ தலைமைக்குரு பதவி 
ஏற்கிறார்‌ (லேவி 21:10). இத்தகைய அடை 
யாள உடைகளோடு (யாத்‌ 28-29; லேவி 
16; ௭௪ 44; ரா 43:7-12) பழிகளுக்கு அப்பாற்‌ 
மனிதன்‌ இறைரிற்றத்சை எதிர்‌ 


பட்ட 


ஆடை அணிதல்‌ [தொடர்க] 


கொள்ள முடியும்‌, அழிப்பவன்‌ பணிந்து 
போவான்‌ (ஞான 18:23-24; 1 மக 0:49). 


॥ ஆடையணிதலும்‌ நிர்வாணமும்‌: ஆன்‌ 
மீக அடையாளங்கள்‌ 

இன்பவன நிகழ்ச்சியுரையிலும்‌, புனித வர 
லாற்று விவரிப்புகளிலும்‌ குறிப்பிடப்பட்டி 
ருப்பது போன்று, ஆடையணிதலானது மனி 
தனுடைய ஆன்மீகக்‌ கூறின்‌ அடையாளமாக 
வும்‌ உள்ளது. 


1. இன்பவனததில்‌:- தடை செய்யப்பட்ட 
அறிவானது ஆதாம்‌, ஏவாளின்‌ கண்களைத்‌ 
திறந்ததால்‌ தாங்கள்‌ நிர்வாணமாய்‌ இருப்‌ 
பதை அவர்கள்‌ அறிந்தனர்‌ (ஆத்‌ 3:1). 
அந்நேரம்வரை, ஒரு வித அருளினால்‌ உடை 
யாக போர்த்தப்பட்டு, இறைசூழ்நிலையில்‌ 
ஒன்றித்திருப்பதாக தங்களைக்‌ கருஇனர்‌.இனி 
மேவிருந்து, அவர்களது பாலினம்‌ மட்டு 
மின்றி முழு உடலுமே இறைவனது பிரசன்‌ 
னத்திற்குமுன்‌ தேவையால்‌ குறிக்கப்பட்டி 
ருக்கும்‌. அத்தி இலை ஆடை மட்டுமே இனி 
போதுமானதாக இல்லை. இறை மாட்சி 
மைக்கு முன்‌ அவர்களது வெட்கம்‌ உருவாவ 
தால்‌ தோட்டத்து மரங்களுக்கு இடையில்‌ 
பாவிகள்‌ தங்களை மறைத்துக்கொள்கின்ற 
னர்‌: “'நிர்வாணியாய்‌ இருந்ததால்‌ நான 
பயந்து ஒளிந்து கொண்டேன்‌''. ஆண்டவ 
ருக்கு உரியவர்கள்‌ என்னும்‌ உணர்வை இழந்‌ 
துவிட்டதால்‌, இறைவனை உரிமையோடு 
நெருங்குவதை நியாயப்படுத்தக்கூடிய எந்த 
அடையாளமும்‌ அவர்களிடம்‌ இல்லை, 
இறைவனின்‌ உருவத்தை பிரதிபலிக்காத 
கண்ணாடியைப்‌ போன்று, தங்களது நிர்வா 
ணத்தினால்‌ அவர்கள்‌ என்றென்றும்‌ தடுக்கி 
டுகின்றனர்‌. 


ஆயினும்‌, இறைவன்‌ அவர்களைத்‌ தோல்‌ 
ஆடைகளால்‌ உடுத்தாமல்‌ துரத்தவில்லை 
(ஆதி 3:21); இவ்வுடையானது அவர்களின்‌ 
நிர்வாணத்தை வெளியிடாதிருக்கவில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ இழந்துவிட்ட 
மைக்கு இடைவிடாமல்‌ அழைக்கும்‌ அடை 


சா] - 
(ஆ. நனக ம்‌ 1 


யானளமாக உள்ளது. வீழ்ச்சியடைந்த மனித 
னுடைய சிறப்பை உறுதிப்ப நித்துவதாக 
வும்‌, இழக்க மாட்சியையால்‌ மீண்டும்‌ உடுத்‌ 


406 


திக்‌ கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும்‌ குறிக்‌ 
திற இருபொருள்‌ நிலையை, ஆடையணித 
லானது இப்போது சுட்டிக்காட்டுகிறது. 


2. உடன்படிக்கையின்‌ வரலாறு:- இது 
ஆடையணிதலின்‌ உதவியால்‌ அடையாள 
மாக குறிப்பிடப்படுகிறது. ஆடை அணிதல்‌ 
இழந்துவிட்ட அல்லது வாக்களிக்கப்பட்ட 
மாட்சிமையினையே குறிப்பிடுகிறது. இறை 
பன்‌ உடன்படிக்கையின்‌ மூலம்‌ தனது மாட்‌ 
சிமையை நெருங்கிய விதத்தில்‌ அளிக்கத்‌ 
துவங்குகிறார்‌. ஒரு ஆயனாக, பரந்த இடத்‌ 
தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட அநாதைக்‌ குழந்‌ 
தையை உ டுத்துகின்றார்‌ (உப 32:10). ஒரு 
அரசனாக அவரது தொங்கலாடை 
கோயிலை நிரப்புகிறது (ஏச 6:1), ஒரு 
கணவனாக அவர்‌ தனது ஆடையை மக்கள்‌ 
மீது பரப்பி (எச 16:8-9), விலங்குகளின்‌ 
தோல்‌ ஆடையினால்‌ அன்றி, அவர்களைக்‌ 
குருக்களாக்குவது போல மெல்லிய பட்டு 
மற்றும்‌ சணல்‌ நூல்‌ ஆடைகளால்‌ அணிவித்‌ 
தார்‌ (யாத்‌ 28:5.39.42). யாவே தம்முடைய 
மகிமையையே தமது மக்களுக்கு அளித்தா 
லும்‌ (எச 
பிரமாணிக்கமாக நடக்கவில்லை. மேட்டுப்‌ 
பகுதிகளில்‌ சிலை வழிபாட்டுப்‌ பழக்கங்‌ 
களை எசக்கியேல்‌ குறிப்பிடுகினறார்‌. அவா 


16:13 தொ) அரச மணப்பெண்‌ 


அந்த உருவகத்தை வெளிப்படையாகப்‌ பின்‌ 
பற்றி, மணப்பெண்‌ தனது நிர்வாணத்தை 
வெளிக்காட்டி, அனைவருக்கும்‌ தன்னை 
தனது 
ஆடைகளால்‌ அவள்‌ தனக்குப்‌ பலவர்ண 


அளிப்பதை சுட்டிக்காட்டுகின்றார்‌. 


மேடைகளைச்‌ செய்து போவோர்‌ வருவோ 
ருடனெல்லாம்‌ வேசித்தனம்‌ புரிகின்றான்‌ 
(16:15-16; ஓசே 2:9-10). ஒருமுறை நீண்ட 
பாலைவனப்‌ பயணத்தின்போது ஏற்பட்டது 
போன்று அவளுடைய ஆடைகள்‌ பழைமை 
யாதி திழியாதிருக்க வேண்டும்‌ (உப 8:4); 
ஆனால்‌ இப்போது அது சிதைவதையும்‌, 
கந்தலாவதையும்‌ (ஏச 50:9), பூச்சிகளும்‌ 
அஃ்புழுக்களும்‌ தின்பதையும்‌ (51:8) இறை 
வன்‌ பார்க்கிறார்‌. 


அமி ஹும்‌, தமையிலிருந்து அதனுடைய 
பரிகாரத்தை எடுக்கின்ற மாற்றுச்‌ செயலால்‌ 
இ ௩ுறவளின்‌ குட்டம்‌ நிறைவேற்றப்படும்‌. 


407 


முதலாவதாக, அவளது காதலர்களின்‌ 
காமத்தை அழிவின்‌ சனத்‌இற்கு மாற்றி இஸ்‌ 
ராயேலின்‌ நாட்டை நிர்வாணமாக்குகிறார்‌. 
எஞ்சியவர்கள்‌ மட்டுமே மீட்பின்‌ பலனை 
இறுதியில்‌ அடைகின்றனர்‌ (எச 16:31; எரே 
13:26). பின்னர்‌, அழகோ அல்லது சிறப்போ 
இல்லாத ஒரு ஊழியனை மரணம்‌ வரை 
தாழ்த்தி, மக்களை அவர்களது இச்சைகள்‌ 
னின்று குணமாக்குவார்‌ (ஏச 5:12). இவ்‌ 
வாறு, சீயோன்‌ அவளை அழித்தவர்களா 
லும்‌, 
மணமகளாக உருவாக்கப்படுவாள்‌ (49:17 
தொ]. ஆண்டவர்‌ தேர்மையை 
மார்க்கவசமாகவும்‌, பழி வாங்குதலை 
ஆடையாகவும்‌, பொறாமைத்தன்மையை 
மேலாடையாகவும்‌ போர்த்திக்கொண்டு 
(59:17), தனது மணமகளை நீதியின்‌ மேலா 
பையால்‌ போர்த்த வருவார்‌ (61:10). 


மீண்டும்‌ கட்டியவர்களாலும்‌ ஒரு 


பின்னர்‌, 


3. கிறிஸ்துவிற்கு மகிமையை ஆடையாய்‌ 
அணிவித்தல்‌:- இஸ்ராயேல்‌ இவ்வாறு 
அழகு செய்யப்படுவதற்காக உண்மையான 
ஊழியனாகிய கிறிஸ்து, அவரது ஆடைகள்‌ 
உறிக்கப்பட்டு [மத்‌ 27:35; யோவா 19:23]. 
நகைப்பிற்டெமான அரச ஆடைகள்‌ அணி 
19:2 கொ) நியாய 
மான தகுதி மறுக்கப்பட்டவராய்‌, பிரித்தறிய 
முடியாத மனிதனாக வேண்டும்‌. ஆனால்‌, 
இம்மனிதனே அழிக்கமுடியாத மாட்சிமை 
யுடைய இறைம்கனாவார்‌. ஏற்கனவே உரு 
மாற்ற நிகழ்ச்சியில்‌, அவரது உடைகளின்‌ 
வெண்மையில்‌ அவரது உடலின்‌ மகிமை 
காட்டப்படுகிறது (மத்‌ 17:2). கெராசா நாட்‌ 
டில்‌ பெய்‌ பிடித்தவனுக்கு மீண்டும்‌ ஆடை 
களை அணிவிக்க அவரால்‌ முடிந்தது (மாற்‌ 
5:15; அஃப்‌. 19:16). உயிர்ப்பிறகு பின்னர்‌, 
அறிவிக்கின்ற வானதூதர்களைப்‌ போன்று 


விக்கப்பட்டு (மியாவா 


(மத 28:3) அடாது மகிமையின்‌ அடையாள 
மாகிய பேரொளியை மட்டுமே அத்தியாவ 
சிய ஆடையாக ஆண்டவர்‌ கொண்டிருந்தார்‌ 
(அஃப்‌. 22:6-11; 10:30; 12:7). மரிய மகதலே 
னாள்‌ மற்றும்‌ எம்பாவு *டர்களின்‌ இறக்க ப்ப 
டாத கண்கள்‌ தோட்டக்காரரையும்‌, உடன்‌ 
பயணம்‌ செய்பவரையம்‌ தவிர மேலான 
முதலில்‌ 


எவரையும்‌ பார்க்கவில்லை 


ஆடை அணீசல்‌ [கொட ஈசன்‌!) 


(யோவா 20:15; லூக்‌ 24:15 தொ); ஏனெனில்‌ 
இம்மகிமையானது உயரிய விசுவாசத்திற்கு 
மட்டுமே வெளிப்படும்‌. விசுவாசிப்பவ 
ருக்கு கிறிஸ்து, 'ஆண்டவர்கெல்லாம்‌ ஆண்‌ 
டவர்‌, அரசர்க்கெல்லாம்‌ அரசா”: என்று (இரு 
வெளி 19:16) எழுதப்பட்ட ஆடையால்‌ 
உடுத்தப்பட்டு எரிகின்ற, 
அன்பின்‌ அழைப்பை விடுவிக்கிறார்‌. 


உணர்சி மிக்க 


4. தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்களின்‌ ஆடை: - 


படைக்கப்பட்ட உலகின்‌ முறையான 


அமைப்பானது விசுவாச கண்களுக்கு இப்‌ 


போது தெளிவாகத்‌ தெரிகின்றது. பவுல்‌ 
கூறுவது போல்‌, தூதர்கள்‌ முழுமையான 
அமைப்பையும்‌ கான்கின்றனர்‌ (1 கொரி 


11:10); மற்றும்‌ தலையாகிய கிறிஸ்து செய்வ 
தைப்‌ போன்று (1 கொரி 11:13 தோ), தனது 
கிரையிடப்படாத முகத்தில்‌ ஆகாம்‌ இறைவ 
னின்‌ மகிமையை வெளிப்படுத்துகிறான்‌ (2 
கொரி 3:18). ஏவாள்‌ ஆதாமின்‌ பதிப்பாக 
இல்லாமல்‌ துணையாகப்‌ படைக்கப்பட்ட 
தால்‌ (1 கொரி 11:8), தன்னுடைய துணை 
யான 


பங்கில்‌ தன்னாண்மைத்திறத்தின்‌ 


அடையாளத்தினை கொண்டிருக்க வேண 
டும்‌. இவ்வாறாக தனது திரையின்‌ மூலம்‌ 
குழப்பமான தாறுமாறான பார்வைகளுக்கு 
(1 கொரி 11:5-13; 1 தமோ 28:9-14) தனது 
மகிமையைக்‌ ழ்படுத்த அவள்‌ மறுக்கிறாள்‌ 
(1 கொரி 11:6, 10:15). இத்திரையானது, 
கான்‌ எனும்‌ தன்மையிலிருந்து பிரிதலுக்கு 
எதிரான, அவளது அபிடேகம்‌ செய்யப்‌ 
பட்ட நிலைமையின்‌ முழுதான தன்னடக்க 
அமைதியினைக்‌ குறிப்பிடுகின்றது. உயிர்த்‌ 
தெழுந்த நாளில்‌ மட்டுமே அவளின்‌ மகிமை 
தெளிவுபடுத்தப்படும்‌. 

உண்மையில்‌, 


ஓவ்வொரு மனிதனும்‌ 


மகி 
இயக்கத்தில்‌ நுழையு 


கிறிஸ்துவால்‌ ஆரம்பிக்கப்பட்ட 
மையை தோக்கிய 


மாறு அழைக்கப்படுகின்றான்‌. உலகில்‌ 
விதைக்கப்பட்ட சிறிய, ஒன்றுமில்லாத 
விதையினின்று மபரும்விளைச்சலைக்‌ 


கொண்டுவர இறைவனால்‌ முடியும்பொ 
முது, ஒவ்வொரு மனிதனின்‌ உடலையும்‌ 
அழிவற்றதாக அவரால்‌ மாற்ற முடியும்‌ (1 


ஆடையக மெற்பாராவலையானர்‌ 


கொரி 15:37-42); அழியக்கூடிய மனித உட 
லின்‌ மீது, அழியாமையினால்‌ உடுத்த அவ 
ரால்‌ முடியும்‌ (2 கொரி 5:3-4]. இது நிகழும்‌ 
போது, மனித இனமானது திறிஸ்துவை 
அணிந்துக்கொண்டு விடுதலை, மகன்‌ என்‌ 
னும்‌ உரிமை, மற்றும்‌ இறைமரபுரிமை ஆகி 
யவற்றை அடைவதற்காக, தனது நிர்வாண 
நிலையினை விட்டுவிடும்‌. பின்னர்‌ இறை 
வன்‌ விசுவாசத்தினாலும்‌ ஞானஸ்நானத்தி 
னாலும்‌ (கலா 3:25-26), பழைய மனிதனைக்‌ 
கலைந்துவிட்டு, புதிய மனிதனை அணிந்து 
கொண்டவர்களைக்‌ கொண்டு [கொலோ 
3:10; எபே 2:24) முழுமையான ஒரே சமுதா 
யத்தை உருவாக்குவார்‌. ஆவியாயெ புதிய 
கோட்பாட்டின்படி வாழ்வதன்மூலம்‌ அவர்‌ 
கள்‌ கிறிஸ்துவில்‌ ஒன்றாக உள்ளார்கள்‌. 
இச்சமுதாயத்தின்‌ உறுப்பினர்கள்‌, நிர்வாண 
நிலையும்‌ தங்களைக்‌ கிறிஸ்துவிடமிருந்து 
பிரிக்காமவிருப்பதற்காக (உரோ 8:45], ஒளி 
யின்‌ கவசத்தை உபயோகித்து (உரோ 13:12) 
இன்னும்‌ போராட வேண்டியுள்ளது. 


வெற்றி பெற்றவர்கள்‌ ''தங்களுடைய 
ஆடைகளை செம்மறியின்‌ இரத்தத்தில்‌ 
தோய்த்து வெண்மையாக்கிக்‌ கொண்டார்‌ 
கள்‌'' (திருவெளி 7:14: 22:14). பின்னர்‌, 
மணமகள்‌ எவ்வழியிவும்‌ குறைவுள்ளவ 
ளாக இருக்கவே முடியாது; ஏனெனில்‌, 
வரலாற்றின்‌ நீண்ட காலமானது திருமணத்‌ 
திற்கு அழகுபடுத்தும்‌ செயல்முறையாகும்‌. 
“பகட்டான வெண்ணாடை அணிய அவள்‌ 
அனுமதிக்கப்‌ பட்டாள்‌'' (19:7). இறைவன்‌ 
ஒருநாள்‌ தனது காலத்திற்காகப்‌ பணியினை 
புரிந்த வானத்தையும்‌ பூமியையும்‌ துணியா 
கச்‌ கருட்டி (எபி 1:1] தொ), அவ்விடத்தைப்‌ 
புதிய வானம்‌ புதிய பூமியால்‌ நிரப்புவார்‌. 
முக்கிய உறுப்பினர்கள்‌ பெருமளவு வெண்‌ 
மையான உடைகளில்‌, தங்களுடைய இடங்‌ 
களில்‌ இருப்பர்‌. பின்னர்‌, புதிய யெருசலேம்‌ 
மணமகளைப்‌ போல ஆடை அணிந்து (இரு 
(வெளி 21:8) தனது மணமகனை எதிர்கொள்‌ 
ளச்‌ செல்லும்‌. ்‌ "இறைவனின்‌ 
மகமை அதனை ஒளியால்‌ நிரப்பியிருப்பதா 
லும்‌, செம்மறியே அதன்‌ விளக்காக இருப்ப 
தாலும்‌, நகரமானது சூரியன்‌ மற்றும்‌ சந்திர 


பின்னா்‌, 


405 


னுடைய ஒளியின்றியே செயல்பட முடியும்‌ 
'* [2:20]. 


ஆடையக மேற்பார்வையாளர்‌ (EEPER OF “புட்‌ 


220803) 
இவர்‌ அரசன்‌, குருக்கள்‌ அணியும்‌ ஆடைக 
ளைப்‌ பொறுப்பாய்க்‌ கண்காணிப்பவர்‌ 


ஆவார்‌. இத்தகைய ஒருவருடைய பெயர்‌ 
கர்காசு என்று 2 அர 22:14-இல்‌ குறிக்கப்ப 
டுகிறது. இவர்‌ 2 நான்‌ 3:22-இல்‌ கசுரா 
என்ற பெயரைக்‌ கொண்டுள்ளார்‌. 2 அர 
10:22- இல்‌ பாகாலை வழிபடுவோர்‌, ஆடை 
களைக்‌ கண்கானிப்பவரால்‌, சிறப்பான 
ஆடைகள்‌ அளீக்கப்பட்டனர்‌. இவை வழி 
பாட்டு ஆடையாக இருக்கலாம்‌. இவற்றை 
வைத்திருப்பதற்கு தனிப்பட்ட அறைகள்‌ 
இருந்திருக்கலாம்‌. 


அட்ச) அமைப்பு (படட; ] 

விவிலியத்தில்‌ பல்வகைப்பட்ட அரியல்‌ 
அமைப்புகள்‌ காணப்பட்டாலும்‌, அவை பற்‌ 
றிய செய்திகள்‌ துணுக்குகளாகவும்‌ ஊகித்துத்‌ 
தீர்மானிக்கப்படக்‌ கூடியவையாயும்‌ உள்‌ 
ளன. ஆனால்‌ ஆட்‌ சி அமைப்பு எப்போதும்‌ 
இறைவனோடு செய்து கொண்ட உடன்ப 
பூக்கை, அவர்‌ உலகின்‌ மேல்‌ கொண்டுள்ள 
மேலாண்மை அதிகாரம்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளப்படு 
கிறது. 


இறையாட்சி, வழக்கமாக, இறைவனால்‌ 
ஆட்‌ சிஅமைப்பு நடத்தப்படுதல்‌ அல்லது 
அவரது வெளிப்பாட்டு வழியாக, அல்லது 
குருக்கள்‌ வழியாக நடத்தப்படும்‌ ஆட்சி 
அமைப்பு என்று ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 
இது ஆட்சி அமைப்புப்‌ பற்றிய விவிவியக்‌ 
கருத்தை வலியுறுத்துகிறது. 


இஸ்ராயேல்‌, அவர்கள்‌ மேல்‌ 
மேலாண்மை அதிகாரமுடைய யாவே 
யோடு செய்து கொணட உடன்படிக்கை 
யால்‌ உருவான சமூகமாகும்‌ (யாத 19:4-6]. 
அவரே அவர்களுக்குச்‌ சட்டம்‌ அளிப்பவர்‌, 
நடுவர்‌, ஆட்சி செய்பவர்‌. இந்த உடன்ப 
டிக்கை ஓவ்வொரு அரசியல்‌ அமைப்புக்கும்‌ 


409 


சூழ்நிலையையும்‌ ம்திப்பீட்டளவையும்‌ 
கொடுக்கிறது. ஆட்சி அமைப்புக்கள்‌ வேறு 
பட்டாலும்‌, யாவேயே இஸ்ராயேலின்‌ உண்‌ 
மையான அரசரும்‌ ஆண்டவருமாவார்‌ (நீதி 
8:23; 1 சாமு 12:1த-15; சங்‌ 93-100). 


குல அமைப்பு ஆட்சிக்காலத்தில்‌ இறை 
யாட்சி சிறப்பாக அழைக்கப்பட்ட தலைவர்‌ 
கள்‌ வழியாக நடந்தது. இவர்கள்‌ ஆண்டவர்‌ 
காரியங்களுக்காக மக்களை ஒன்று கூட்டிச 
செயலாற்றச்‌ செய்தனர்‌. 
தலைவர்கள்‌ இல்லாதபோது, மக்கள்‌ இறை 
வனது நெறியை விட்டு விரைவில்‌ விலக 
நடந்தனர்‌ (நீதி 2:17). அரசர்கள்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ இறையாட்சி அரசனை மையமா 
கக்‌ கொண்டு திகழ்ந்தது. ஆனால்‌ அரசன்‌ 
இறைவனது சட்டத்திற்கும்‌ இருவுளத்திற்‌ 
கும்‌ பணிந்து நடந்த அளவுக்குத்தான்‌ இறை 
யாட்சி நிலவியது (உப 17:14-20). இப்படி 
, நடக்க மறுத்தல்‌ இறுதியில்‌ அரசின்‌ அழி 
விற்கு இட்டுச்சென்றது. நாடுகடத்தப்பட்டுத்‌ 
திரும்பியபின்‌, இஸ்ராயேலின்‌ ஆட்சி 
அமைப்பு தெளிவாக இறையாட்சியாகத்‌ 
திகழ்ந்தது. பெரிய குரு, குருக்கள்‌, சட்ட 
வல்லுநர்கள்‌ ஆகயோரின்‌ தலைமையில்‌ 
நடந்தது. 


அப்படிப்பட்ட 


புதிய ஏற்பாட்டில்‌, விசுவாசிகள்‌ இறை 
வன்‌ நேரடியாக ஆட்சி செய்யும்‌ நாளை 
எதிர்பார்ததிருந்தனர்‌ (திருவெனி. 21:3). 
இதற்கிடையில்‌ உலக அஆளுநர்களோடு 
கொண்ட செயல்முறையான உறவு இறை 
யாட்சி பற்றி பழைய ஏற்பாட்டில்‌ நிலவும்‌ 
கருத்துக்களையே அடிப்படையாகக்‌ கொண 
டிருந்தது. ஆனால்‌ “இயேசுக்‌ இறிஸ்து ஆண்‌ 
டவர்‌'* என்ற விசுவாச அறிக்கையால்‌ (பிலி்‌ 
2:11) மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்தவர்கள்‌ அரசியல்களால்‌ அல்லாமல்‌ 
இறைவனால்‌ நிறுவப்பட்ட மற்றொரு அர 
சின்‌ குடிமக்களாக உலகில்‌ வாழ்கின்றனர்‌ 
(யோவா 18:36). அரசும்‌ அகன்‌ நிறுவனங்க 
ளும்‌ இறைவனால்‌ நிறுவப்பட்ளெளன 
(உரோ 13:1; யோவா 19:11). ஆகவே ஆட்சி 
அமைப்புகளின்‌ அதிகாரங்கள்‌ இறைவனது 


மேலாண்மைக்குக்‌ தீழ்ப்பட்டவையாகும்‌ 


ஆட்சி அமைப்பா 


(லூக்‌ 20:25). இக்கருத்தைக்‌ இளர்ச்சி மிக்க 
விதத்தில்‌ மறுப்பது ஆணவமிக்க வல்லாட்சி 
யாக உருவெடுக்கிறது. அது ஓர்‌ அருவருப்‌ 
பாகும்‌ (தஇருவெளி 13; காண்க. தானி 
6:6-18; 11:31-38). நீதி வழங்கல்‌, நல்லவற்றை . 
ஆதரித்தல்‌, திமையயைக்‌ கண்டனம்‌ செய்தல்‌, 
தண்டித்தல்‌ போன்ற சில பொறுப்புக்களை 
இறைவன்‌ அரசுகளுக்கு அளித்துள்ளார்‌ 
(உரோ 13:4). அவை, எல்லாரும்‌ அமைதி 
யாக வாழ்க்கை நடத்துமாறு பொதுநல 
னைத்‌ தேடிப்‌ பேண வேண்டும்‌ (1 இமோ 
4:2; காண்க. 72:1-4]. இத்தகைய 
பொறுப்புடைய அதிகாரத்தின்முன்‌ கிறிஸ்து 
வக்‌ குடியுரிமை, கீழ்ப்படிதல்‌, வரிகளைச்‌ 
செலுத்துதல்‌, அதிகாரிகளுக்காக மன்றாடு 
தல்‌ போன்றவற்னற உள்ளடக்கும்‌ (உரோ 
13:1-6; 1 தமோ 2:1-2; 1 பேதுரு 2:13-16). 
ஆயினும்‌ கிறிஸ்தவப்‌ பிரமாணிக்கம்‌ நிபந்த 
னையற்றதாக ஒருபோதும்‌ இருக்க முடி 
யாது. ஏனெனில்‌ அது முதவில்‌ இறைவ 
வுக்கே உரியது (௮.ப. 5:29). 


சங்‌ 


பழைய ஏற்பாடு 

1. குல அமைப்புக்‌ கொண்ட இஸ்ரா 
யேல்‌:- குலமூலவர்களிலிருந்து சவுவின்‌ 
இஸ்ராயேலின்‌ ஆட்சி 
அமைப்பு குல அமைப்புக்‌ கூட்டாட்சி 
இது அப்பகுதியிலுள்ள 
மற்ற மக்களிடையேயும்‌ காணப்பட்டது 
(அதி 25:13-76]. இந்தவடிவம்‌ உறவினர்‌ 
அமைப்பு அடிப்படையில்‌ சித்தரிக்கப்படுகி 
றது. இந்த உறவு இரத்தம்‌, திருமணம்‌ (நீதி 
1:16), உடன்படிக்கை (யோக 14:14), பணி 
(ஆதி 17:27) ஆகியவற்றால்‌ எடுத்துரைக்கப்‌ 
படுகிறது. 


ஆட்சிவனை, 


கொண்டதாகும்‌. 


குல அல்லது கோத்திர அமைப்புக்‌ 
கொண்ட இஸ்ராயேலில்‌ நான்கு படிகளை 
வேறுபடுத்தலாம்‌ (யோசு 1:16-18). சூடும்‌ 
பம்‌ அல்லது ''கந்தையின்‌ வீட்டில்‌: பெற 
ஹோர்‌, குழந்தைகள்‌, பேரக்‌ குழந்தைகள்‌, 
இருமணமாகாத உறவினர்கள்‌, அடிமைகள்‌, 
அன்னியர்‌ ஆகியோர்‌ அடங்குவர்‌. இவர்கள்‌ 
ஒன்றாய்க்‌ கூடி வாழ்ந்தனர்‌. உறவுடைய பல 
குடும்பங்கள்‌ அருகருகில்‌ வாழ்ந்து குடும்பக்‌ 


ஆட்சி? அமைப்பு (தொடர்ச்சி) 


குழுக்கள்‌ தோன்றின. இவை பிற்காலத்தில்‌ 
மாவட்டமாக அல்லது கிராமமாக உருவெ 
டுத்தன. இந்தக்‌ குடும்பக்‌ குழுக்கள்‌ விழாக்‌ 
கள்‌ கொண்டாடுவதற்கும்‌ (1 சாமு 20:6-29) 
பிரச்னைகளைத்‌ தீர்த்துக்கொள்வதற்கும்‌ 
மையமாகத்‌ திகழ்ந்தன. இவை போர்ச்‌ 
சேவைக்கு அடிப்படைத்‌ தலைக்கட்டாக 
விளங்கின (நீதி 6:15). ஒரே மூதாதையரிடமி 
ருந்து தோன்றியதாக உரிமைகொண்டாடிய 
பல குடும்பக்‌ குழுக்கள்‌ ஒரு குலமாகும்‌. 
இதற்கு ஒரு பொதுத்‌ தலைவர்‌ இருந்தார்‌. 
அவரது தலைமையின்கீழ்‌ ஒன்று கூடி 
செயல்பட்டனர்‌. கானானில்‌ குலம்‌ இனப்பி 
ரிவுகளைக்‌ குறிப்பதைவிட, ஒரு நிலப்பரப்‌ 
புப்‌ பகுதியைக்‌ காலப்போக்கில்‌ குறித்தது. 


இஸ்ராயேலில்‌ பன்னிரண்டு குலங்கள்‌ 
இருந்தன. இவை அணைத்தும்‌ ஒன்று 


சேர்ந்து இஸ்ராயேல்‌ மக்களாவர்‌ (ஆதி 
3423-20; எண 1:20-47). இவர்கள்‌ இறை 
வனை மையமாகக்‌ கொண்ட உடன்படிக்கை 
19-243; 
யோசு 24]. அதே விழாக்களையும்‌ அதே 
சட்டத்தையும்‌, பிற இனமக்களின்‌ பழக்க 
வழக்கங்களைப்பற்றி அதே வெறுப்பையும்‌ 
கொண்டிருந்தனர்‌ (நீதி 19:30). இந்தக்‌ குலங்‌ 
கள்‌ கருத்தளவில்‌ வேறுபட்டிருந்தாலும்‌, 
செயல்‌ முறையில்‌ வேறுபட்ட அரசியல்‌ 
வரையறைகள்‌ 
தெளிவாக இல்லை (காண்‌ 17:7; 18:1). 


யால்‌ நிறுவப்பட்டவர்கள்‌ (யாத்‌ 


மட்டங்களிடையேயுள்ள 


உடன்படிக்கையின்‌ கழ்‌, போர்ச்‌ சேவை 
செய்யத்‌ தகுதிபெற்ற வயது வந்த ஆண்கள்‌ 
அனைவரும்‌ சபையின்‌ அங்கத்தினராவர்‌.. 
இந்தச்‌ சபை உடன்படிக்கையை அங்கீகரித்‌ 
தது (யாத்‌ 24:1-8]; வழிபாட்டுச்‌ சடங்குக 
ளில்‌ பங்கு பெற்றது (லேவி ௪:53; எண்‌ 
4:9-10); அறிக்கைகளைக்‌ கேட்டது (13:26 
தொ); கொள்ளைப்‌ பொருட்களை பங்கிட்‌ 
டுக்‌ கொண்டது (31:26-27). 


குடும்பக்‌ குழுக்களில்‌, குலங்களில்‌ அன்‌ 
றாட ஆட்சியை மூப்பர்கள்‌ நடத்தினர்‌. 
இவர்கள்‌ - தலைவர்களும்‌ நடுவர்களும்‌ 
(யாத 2:14; காண்க 4:29) பெருமக்களும்‌ 
(யோபு 29:10),  அயிரத்தலைவர்களும்‌ 


410 


(யோசு 22:14) வீட்டுத்‌ தலைவர்களும்‌, 
பொருளாதாரத்திலும்‌ போர்ப்பணியிலும்‌ 
சிறந்தவர்களும்‌ (நீதி 6:12; ரூத்‌ 2:1) ஆவார்‌. 
செயல்‌ அளவில்‌, சமூகத்தின்‌ பெயரால்‌ உயர்‌ 
குடிமக்கள்‌ ஆட்சி! செய்தனர்‌ (நீதி 11:5]. 
இவர்களுடைய பட்டம்‌ சுட்டிக்காட்டுவது 
போல்‌ இவர்கள்‌ போரில்‌ தலைமை தாங்கி 
னர்‌. பிரச்சனைகளில்‌ தீர்ப்பளித்தனர்‌, சட்‌ 
டத்திற்கு விளக்கம்‌ அளித்தனர்‌. அன்றாடச்‌ 
சமூகக்‌ காரியங்களில்‌ விவேகம்‌ அளித்தனர்‌. 
இவர்களிவிருந்து மோசே தனது தலைவர்க 
ளையும்‌ நடுவர்களையும்‌ நியமித்தார்‌ (யாத்‌ 
18:13-26; உப 1:15}. 


மூப்பர்கள்‌ சபையோடு இஸ்ராயேலின்‌ 
குல அமைப்பில்‌ பல பதவிகள்‌ இருந்தன. 
சில இறைவனால்‌ 
டவை; மற்றவை மக்களால்‌ நியமிக்கப்பட்‌ 
டவை, இவர்களிடம்‌ போதிய ஞானமும்‌ 
ஆற்றலும்‌ இருந்தன. தலைவர்‌ குடும்பக்‌ 
குழுவின்‌ அல்லது குலத்தின்‌ முக்கிய அரசி 
யல்‌ அதிகாரியாவார்‌ (எண 7:2]. வழிபாட்‌ 
டுக்‌ காரியங்களில்‌ மக்களின்‌ பிரதிநிதியாகச்‌ 
(11:16 தொ) போரில்‌ 
தலைமை தாங்கினார்‌ (1:1-16). யாவேயால்‌ 


கட்டளையிடப்பட்‌ 


செயல்பட்டார்‌ 


நியமிக்கப்பட்ட தலைவர்‌ என்ற முறையில்‌ 
(யாத 3:10) மோசே, தலைவர்களின்‌ பல 
பொறுப்புகளை ஏற்றுக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவரே நடுவர்‌ (18:13). சமய வாழ்வில்‌ 
இணைப்பாளர்‌. போரில்‌ தலைவர்‌ (17:8-11). 
இத்தகைய அமைப்பு யோகவா காலத்திலும்‌ 
நிலவியது (உப 34:9). இஸ்ராயேல்‌ மக்க 
ளும்‌ போர்த்‌ தலைவர்களையும்‌ நடுவர்களை 
யும்‌ நியமித்தனர்‌ (யாத்‌ 18:25-26; உப 1:13; 
நீதி 11:11). இப்பதவிகள்‌ அரசர்கள்‌ ஆட்சிக்‌ 
கால முழுவதும்‌ நீடித்தது (16:18; காண்க. 
1 நான்‌ 23:4). நீதிபதிகள்‌ நூலில்‌ கூறப்பட்ட 
ருப்பது போல்‌, சில குலங்களுக்கு அருப 
கொடை பெற்ற தலைவர்களையும்‌ (நீதி 
2:16) நடுவர்களையும்‌ இறைவன்‌ தோன்றச்‌ 
இந்தத்‌ தனித்‌ தன்மையுடைய 
பதவிகள்‌ மரபுரிமையாக வருவதல்ல. ஏனெ 
னில்‌ யாவை ஒருவரே இஸ்ராயேலின்‌ அரசர்‌ 
(4:23). 


செய்தார்‌. 


41 ] 


2. அரசர்கள்‌ ஆட்சி அமைப்பு:- தங்களுக்‌ 
குள்ளே நிலவிய குழப்பங்களாலும்‌ (நீதி 
21:25) புறத்திலிருந்து வந்த அச்சுறுத்தல்களா 
லும்‌ (1 சாமு 4:7-10; 11:1-2) தாண்டப்பெற்று 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ ஓர்‌ அரசனைக்‌ கோரி 
னர்‌. இத்தகைய நிலையை எதிர்பார்த்து, 
மோசே அரசாட்சி பற்றி இறையாட்சி 
முறைப்படி வழிகாட்டுதல்‌ அளித்திருந்தார்‌ 
(உப்‌ 17:14-20). ஆனால்‌ அரசாட்சி பற்றிய 
இந்த வரையறைகளை இஸ்ராயேல்‌ நிராக 
ரித்தது. ''மற்ற நாடுகளுக்கெல்லாம்‌ இருப்‌ 
பது போல்‌'' ஓர்‌ அரசனைத்‌ தேடினர்‌. இது 
சர்வாதிகாரத்திற்கும்‌, போலி மகிமைக்கும்‌, 
தவிர்க்க முடியாத சிலை வழிபாட்டுக்கும்‌ 
இட்டுச்‌ சென்றது (1 சாமு 8:5-18). வெகு 
அரிதாகத்தான்‌, இறைவன்‌ கூறியவாறு அர 
சார்கள்‌ ஆட்சி அமைந்தது (2 அர 12:2; 18:3: 
13:14). 


அரசர்கள்‌ ஆட்சி அமைப்பு, நடுவர்கள்‌ 
என்ற முந்திய பதவியின்‌ பல கூறுகளை 
நிலைப்படுத்தியது. அரசர்‌ இறைவனின்‌ 
அபிடேகம்‌ பெற்றவர்‌ (1 சாழு 9:16; 1 அர 
1:39). ஆகவே அவரை மீறக்கூடாது (1 சாமு 
24:6). அபிடேகத்தோடு அரசனுக்கு முடிசூட்‌ 
தெலோடு யாவேயின்‌ பிரதிநிதி அரசர்‌ என்ற 
அளவில்‌ சட்டத்தின்‌ நிபந்தனைகளும்‌ அளிக்‌ 
11:12; உப 17:18-90). 
திடீர்‌ புரட்சிகள்‌ நடந்தாலும்‌ யூதாவில்‌ அரச 
பதவி, தாவீதின்‌ வழித்தோன்றல்களுக்கு மட்‌ 
டும்‌ உரிய மரபுரிமையாகத்‌ திகழ்ந்தது (2 
அர. 7:6-16). இஸ்ராயேவில்‌ அரச பதவி 
பெரும்பாலும்‌ அருங்கொடைத்‌ தன்மையு 
டையதாக இருந்தது. வலிமைமிக்க தலை 
வர்கள்‌ இறைவனால்‌ அழைக்கப்பட்டு குருக்‌ 
களால்‌ அபிடேகம்‌ செய்யப்பட்டனர்‌ (1 அர 
11:31; 14:7; 19:6; ஓசே 8:4], 


கப்பட்டன (2 அர 


அரசனின்‌ ஒழ்‌, தளஆட்சி, முன்போலவே, 
மூப்பர்களின்‌ கையிலிருந்து (1 அர 21:6). 
பெரிய ஊர்களிலும்‌ நகரங்களிலும்‌ அரசனுக்‌ 
குரிய காரியங்களைக்‌ கவனிக்கவும்‌ வரிக 
ளைச்‌ சேகரிக்கவும்‌ (22:26) அரசன்‌ தனது 
பிரதிநிதியை நியமித்தான்‌. நடுவர்களும்‌, 
மற்ற அதிகாரிகளும்‌ அரசனின்‌ அகிகராக்‌ 


ஆட்சி அமைப்பு [ தொடாசச!] 


திற்கு உட்பட்ட வர்களாயினர்‌ (1 நாள்‌ 23:54; 
26:29). 


ஆட்சி செய்வதற்கும்‌ வரிகளைச்‌ சேகரிப்ப 
தற்கும்‌ வசதியாக, 
மாவட்டங்களாகப்‌ 


சாலமோன்‌ நாட்டை 
பிரித்தார்‌. வடபகுதிக 
னில்‌ பன்னிரண்டு மாவட்டங்களாகவும்‌, 
யூகா ஒரு தனிப்பட்ட மாவட்டமாகவும்‌ 
அமைந்தன. ஒவ்வொன்றிற்கும்‌ ஒரு தலை 
வா்‌ இருந்தார்‌ (1 அர 47-28). 


பலவகையான அரசவை அலுவலர்கள்‌ 
இருந்தனர்‌. இவர்கள்‌ அரச ஊழியர்கள்‌ அல்‌ 
லது அதிகாரிகள்‌ என்றழைக்கப்பட்டனர்‌. 
இவர்கள்‌ ஆட்‌ ச அமைப்பை நடத்தினர்‌. 
சாலமோன்‌ காலத்திய முக்கிய அதிகாரிக 
ளின்‌ பட்டியல்‌ 1 அர 4-இல்‌ கொடுக்கப்பட்‌ 
டுள்ளது. இவர்களில்‌ சிலர்‌ அரசனின்‌ சொத்‌ 
துக்களைக்‌ கண்காணித்தவர்‌. இவர்‌ பிற்கா 
லத்தில்‌ பிரதம அமைச்சர்‌ என்றழைக்கப்பட்‌ 
டார்‌. இவரது அதிகாரம்‌ அரசனுடையதுக்கு 
மட்டும்‌ அடுத்ததாகும்‌ (2 அர 19:2; ஏச 
22:10. 20-22: காண்க. ஆது 47:40]. பதிவாளர்‌: 
இவர்‌ அரசனுக்குச்‌ செய்திகளைக்‌ கொண்டு 
வருபவர்‌. அரசனின்‌ பெயரில்‌ பேசுபவர்‌, 
அரசை மேற்பார்ததார்‌. 
அரண்மனையின்‌ மேலாளனுக்கு அடுத்த 
படியில்‌ உள்ளவர்‌ (2 அர 16:18). இவரின்‌8ழ்‌ 
ஒரு பெரிய எழுத்தர்கள்‌ குழு செயல்பட்‌ 
டது. இவர்கள்‌ அதிகார ஏடுகளையும்‌, பட்டி 
யல்களையும்‌, கடிதங்களையும்‌ கவனித்துக்‌ 
கொண்டனர்‌. (எரே 36:10-12). 
வேலைத்‌ திட்டத்தைச்‌ செயல்படுத்து பவர்‌ 
(1 அர 12:18); முக்கிய வருவாய்த்‌ துறை 
அதிகாரி (4:95): வரிகளைச்‌ சேகரிப்பதும்‌ 
அரசனது தேவைக்கான பொருட்களையும்‌ 


அரசச்செயலர்‌: 


கட்டாய 


கவனிததுக்‌ கொள்வது இவரது கடமையா 
கும்‌. ஆலோசகர்‌ (2 சாமு 16:23), அரசனது 
குரு (20:26) அரசனது நண்பன்‌ (1 அர 16:23) 
போன்ற பதவிகளும்‌ விவிலியத்தில்‌ குறிக்‌ 
கப்படுகின்றன. 


3. நாடு கடத்தலுக்குப்பின்‌ வந்த காலம்‌:- 
பாரசீகர்கள்‌ காலத்தில்‌ யூகர்கள்‌ கலாச்சார, 
சமயத்‌ தன்னாட்சி கொண்டிருந்தனர்‌; போர்‌, 


ஆட்சி புரியும்‌ அதகாரம்‌ 


அரசியல்‌, அதிகாரம்‌, பேரரசின்‌ ஆளுநாக 
ளையும்‌ அவர்களது அதிகாரிகளையும்‌ சேர்ந்‌ 
ததாகும்‌. ஆற்றுக்கு அப்பாலுள்ள சிற்றரசன்‌ 
ஒரு மாநிலமாக யூதா இருந்தது (எஸ்‌ 35:6]. 
வரிகளைச்‌ சேகரிப்பதற்கு ஏதுவாக யூதா பல 
மாவட்டங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருநதது. 
ஒவ்வொரு மாவட்டமும்‌ ஒரு ஆட்சியாள 
னைக்‌ கொண்டிருந்தது (நெக 3:9-18). 
இந்த அடிப்படை அமைப்பு, எல்லைகள்‌ 
வேறுபட்டாலும்‌, உரோமையர்‌ காலத்திலும்‌ 
நீடித்தது. 


மக்களின்‌ சமய, கலாச்சார வாழ்வு பற்றிய 
காரியங்கள்‌ பெரிய குரு (எஸ்‌ 3:2) குருக்‌ 
கள்‌, லேவியர்‌, மூப்பர்கள்‌ ஆகியோரின்‌ 
பொறுப்பில்‌ இருந்தன. இவர்கள்‌ சட்டத்‌ 
தைப்‌ போதித்தனர்‌. அதற்கு விளக்கம்‌ அளித்‌ 
தனர்‌ (7:6; 10). நீதி வழங்கினர்‌. தண்டித்தனர்‌ 
(10:8). ஆலயத்தை மீண்டும்‌ கட்டி எழுப்பி 
னர்‌ (6:7) உரோமையர்‌ காலத்தில்‌ எழுபத்தி 
ரண்டு மூப்பர்கள்‌, குருக்கள்‌, சட்ட வல்லுநர்‌ 
கள்‌ அடங்கிய 'சனேதிரின்‌' என்ற பொது 
சங்கம்‌ பாலஸ்தீனத்தில்‌ யூதகாரியங்களைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டது. 

சிற்றூர்களில்‌, முன்பு இருந்தது 
போலவே, மூப்பர்கள்‌ அவை கூடி ஊரின்‌ 
காரியங்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டது 
(எஸ்‌ 10:14; யூதி 7:23). 


2. புதிய ஏற்பாடு:- கி.பி. முதலாம்‌ நூற 
றாண்டில்‌ பாலஸ்தீனத்தில்‌ ஆட்சி அமைப்பு 
உரோமையரின்‌ நேரடி ஆட்சியும்‌ துணை 
அரசர்களின்‌ ஆட்சியும்‌ சேர்ந்த ஒட்டுமான 
மாய்‌ இருந்தது. நூற்றாண்டு பெரிய ஏரோ 
தன்‌  பாலஸ்‌தனத்தைக்‌ கொடுமையாக 
ஆட்சி செய்தலோடு தொடங்கியது (மத்‌ 
2:16). அவரை அடுத்து அவருடைய மூன்று 
பிள்ளைகள்‌ அரசுக்கு வந்தனர்‌. அர்க்கெலா 
இதுமேயா, யூதேயா, சாமாரியா ஆகிய பகு 
துகளை ஆண்டனர்‌. அவரது இரத்த வேறி 
அவரது தகப்பனுடையதைப்‌ போன்றே 
மோசமானதாக இருந்தது (2:22). ஆகவே 
இ.பி. 6-இல்‌ உரோமையர்‌ அவரை நாடு 
கடத்தினர்‌. பிலிப்பு யோர்தானுக்கு அப்பா 


412 


லுள்ள வடபகுதிக்குச்‌ சிற்றரசனாக இருந்‌ 
தார்‌ (லூக்‌ 3:1). ஏரோது அந்திப்பா கலிலே 
யாவுக்கும்‌ பெரெயாவுக்கும்‌ சிற்றரசனாக 
இருந்தார்‌. இவர்‌ திருமுழுக்கு யோவானின்‌ 
தலையை வெட்டச்‌ செய்தார்‌. இயேசுவின்‌ 
செயல்களை கண்காணித்தார்‌. அவரது விசார 
னையின்‌ போது அவரை இழிவுபடுத்தினார்‌ 
(9:7-9; 23:6-12). இவர்கள்‌ மூவருக்குப்பின்‌ 
ஏரோது அகிரிப்பா ஆட்சிக்கு வந்தார்‌. ஒன்‌ 
றித்த பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்தார்‌. 
ஆனால்‌ செசாரியாவில்‌ திடீரென்று இறந 
தார்‌ (அ.ப. 12), அர்க்கெலா நாடுகடத்தப்பட்‌ 
திபேரியு, போதந்தியு 
பிலாத்தை யூதேயாவின்‌ ஆளுநராக நியமித்‌ 


தார்‌. 


டபின்‌, பேரரசன்‌ 
ஆளுநர்கள்‌ போர்த்‌ தலைவர்கள்‌. 
ளைர்ச்‌ செய்யும்‌ அல்லது புதிதாகச்‌ சேர்க 
கப்பட்ட பகுதிகளை ஆட்சி செய்ய நியமிக்‌ 
கப்பட்டவர்கள்‌. பிற்காலத்தில்‌ அந்தோனியு 
பெலிக்சு (23:24), போர்கியு பெஸ்து (24:27) 
யூதேயாவின்‌ மேல்‌ ஆளுநர்களாக ஆட்சி 


செய்தனர்‌. 


வரிகளைச்‌ சேகரிப்பவாகள்‌, 


(ஷாக்‌ 
19:2-10), நூற்றுவர்‌ தலைவன்‌ (7:1-10; அ.ப்‌. 
10:1; 27:1), 


சிறிய அதிகாரிகளும்‌ இருந்தனர்‌. 


காவலர்கள்‌ (16:35) போன்ற 


ஆட்சி புரியும்‌ அதிகாரம்‌ (004 NON) 

1. இது பல சொற்களில்‌ மொழிபெயர்ப்பு; 
"ஆதிக்கம்‌! என்ற பொருளையே கொண்‌ 
டுள்ளது: மிதி, ஆட்சி செய்‌; மேல்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்து, மேலாளராக இரு; அதிகாரம்‌; 
அரசுரிமை. இச்சொல்‌ கடவுளின்‌ அரசாட்சி 
யையும்‌, அரசியல்‌ அதிகாரத்தையும்‌, இயற 
கையின்மீது மனிதனுக்குள்ள அதிகாரத்தை 
யும்‌, பாவம்‌ மனிதன்மீது கொண்டுள்ள 
ஆதிக்கத்தையும்‌ எடுத்துரைக்கின்றது. எபிரே 
யர்களுக்கு எல்லா ஆட்சி அதிகாரமும்‌ கடவு 
ளுக்குரியது (யோபு 25:2; சங்‌ 22:28). சிலசம 
யம்‌ இது மனிதன்‌ இயற்கையின்‌ மீது கொண்‌ 
டுள்ள அதிகாரத்தினால்‌ அவனால்‌ பகிந்து 
கொள்ளப்படுகின்றது (ஆதி 1:26; சங்‌ 8:6); 
ஆண்டவரால்‌ தேர்ந்துக்கொள்ளப்பட்ட அர 
சனால்‌ நாகெளின்‌ மேல்‌ பகிர்ந்து கொள்ளப்‌ 
படுகின்றது (சங்‌ 2:7). இறுதிக்‌ காலத்தில்‌ 


4]3 


உன்னதரின்‌ பரிசுத்த இனத்தார்க்கு அரசும்‌ 
அரசுரிமையும்‌ வானத்தின்$ழ்‌ எங்கணு 
முள்ள அரசுகளின்‌ மகிமை பெருமையும்‌ 
அளிக்கப்படும்‌ (தானி 7:14-27). அடிக்கடி 
இச்சொல்‌ போரில்‌ பெறுகின்ற வெற்றியி 
னால்‌ கிடைக்கும்‌ அதிகாரத்தையும்‌, வல்ல 
மையையும்‌ குறிக்கின்றது (எண்‌ 24:19; நீதி 
14:4; 1 அர கீத; நெகெ 9:28; சங்‌ 19:13; 
119:133). பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 
ஆசிரியர்கள்‌ கடவுளின்‌ முடிவில்லா அரசாட்‌ 
சியைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌ (சங்‌ 72:8; தானி 
4:3; செக்‌ 9:10; 1 தமோ 6:16; | பேதுரு 
2:11) 5:11; யூதா 25; திருவெளி 1:6). 


2. மற்றொரு இடத்தில்‌ ''அரியணை சூழ்‌ 
வோர்‌; அதிகாரம்‌ தாங்குவோர்‌ தலைமை 
ஏற்போர்‌; ஆட்சிபுரிவோர்‌'' ஆகிய வானதூ 
தர்களின்‌ வரிசைகளைக்‌ குறிக்கின்றது 
(எபே 1:21; கொலோ 1:16). ஆட்சி புரி 
வோர்‌ மேலாதிக்கம்‌ என்பது வானத்தூதர்கள்‌ 
வகித்த பதலிகளிலேயே அரியணை சூழ்‌ 
வோரோடு மிகவும்‌ சேர்ந்து உயாந்ததாகத்‌ 
தோன்றுகிறது. ஒருவேளை இவர்கள்‌ மூலத்‌ 
தில்‌ புறஇனத்‌ தேவர்களாக இருக்கலாம்‌. 
இவர்களை, இறைவனது அவையில்‌ அங்கத்‌ 
தினர்களாகவும்‌ நாடுகளை மேற்பார்ப்பவர்‌ 
களாகவும்‌ எபிரேயர்‌ கருதியிருக்கலாம்‌ (உப 
32:6; ஏச 24:21; கானி 10:13; சீரா 17:17). 
கொலோ 1:16-இல்‌ இச்சொல்‌ நல்ல பொரு 
ளில்‌ பயன்படுகிறது. ஆனால்‌ 
வெற்றி கொள்ளப்படவேண்டும்‌. 
தலைமை 


அவர்கள்‌ 
ஏற்போர்‌, ஆட்சிபுரிவோர்‌, 
வலிமை மிக்கோர்‌ அனைவரையும்‌ தகர்த்து 
விட்டு கடவுளும்‌ தந்தையுமானவரிடம்‌ 
அரசை ஒப்படைப்பார்‌!" (உரோ 8:42 1 
கொரி 15:22) எபே 6:12; கொலோ 2:15]. 


ஆட்டுக்‌ குட்டி (2) 

இது பெரும்பாவும்‌ வெள்ளாட்டுக்‌ குட்டி 
குறித்தது. பழம்‌ இஸ்ராயேலில்‌, 
வெள்ளாட்டின்‌ தாயைவிடவோ, செம்மறிக 


யைக்‌ 


குட்டியைவிடவோ ஆண்‌ வெள்ளாட்டுக்‌ 
குட்டி மிகவும்‌ கபிக்துகட்டக்‌ கூடியதாகவும்‌, 
விலை குறைந்ததாஃவும்‌ 
ஆகவே, விருந்தில்‌, கறியாகவும்‌, 


கருதப்பட்டது. 


சிறிய 


ஆட்டுத்‌ தோல 


பரிசாக அளிக்கவும்‌ பயன்பட்டது (ஆதி 
27:9; 38:77 நீதி 6:19; 13:15; 13:1; 1 சாமு 
10:3; 16:20; லூக்‌ 15:20). சடங்கு உணவில்‌ 
பயன்பட்டது (எண்‌ 11:15; நீதி 6:19; 2 நாள்‌ 
32:7). ஒருவயது நிரம்பிய ஆட்டுக்குட்டியே 
பாஸ்கா உணவுக்குச்‌ சரியானதாகும்‌ (யாத்‌ 
12:5; 2 நாள்‌ 35:7); ஆட்டுக்கட்டிகளைப்‌ 
பலியிடுவதற்கான விதிமுறைகள்‌ பற்றி எண்‌ 
15:11-16-இல்‌ காண்க; வருங்கால அமைதி 
பற்றி ஏசயா காணும்‌ காட்சியில்‌ வெள்ளாட்‌ 
டுக்‌ குட்டியோடு சிறுத்தைப்‌ புலி படுத்துறங்‌ 
கும்‌ என்கிறார்‌ (ஏச 11:6]. 


ஆட்டுக்‌ குட்டியை அதன்‌ தாயின்‌ 
பாலிலே சமைக்காதிருப்‌ பாய்‌ என மீண்டும்‌, 
மீண்டும்‌ வலியுறுத்தப்படுகிறது (யாத்‌ 
23:19; 34:26; உப 14:81); இது அன்றைய 
கானானியர்களின்‌ சடங்குக்கு எதிராகக்‌ 
கூறப்பட்டதாக இருக்கலாம்‌. இவ்வாறு 
செய்வது ஏன்‌ தடை செய்யப்பட்டதென்பது 
தெளிவாக இல்லை. இச்செயல்‌ சிலைவமு 
இருந்த 
தாலோ என்னவோ இது தடை செய்யப்பட்‌ 
டிருக்கலாம்‌. உகரிட்டிக நாடகத்துல்‌ “கடவு 
ளின்‌ பிறப்பு' என்பதில்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ 
குட்டி அதன்‌ தாயின்‌ பாலில்‌ சமைக்கப்பட்ட 
தாகக்‌ காட்டப்படுகிறது. இது தொடர்ந்துவ 
ரும்‌ ஏழு வருடங்களிலும்‌ நல்ல விளைச்சல்‌ 
விளைய வேண்டுமென்பதை நிச்சயப்படுத்த 
வேண்டுமென்பதற்காகவே. இது பின்னா்‌ 
யூதர்களது உணவு முறையில்‌ ஒதுக்க வேண்‌ 


பாட்டோடு தொடர்புடையதாக 


டிய ஒன்றாக மாறிவிட்டது. 


ஆட்டுத்‌ தோல்‌ 

விவிலிய பாலஸ்தீனத்தில்‌ ஆட்டுத்‌ தோல்‌ 
கள்தான்‌ பொதுவாக பயன்படுத்தப்பட்ட 
தோல்களாகும்‌. இதைப்‌ பற்றிய விவிலிய 
குறிப்புக்கள்‌ சிலவே உள்ளன (யாத்‌ 25:5; 
6:14; 24:72) 36:19; 39:34]. 


எபி 11:37-இல்‌ வரும்‌ ''ஆட்டுத்‌ தோலை 
யும்‌ செம்மறியின்‌ தோலையும்‌ போர்த்தி 
அலைந்தனர்‌” என்ற விவரிப்பு கடந்தகால 
புனிதர்கள்‌ அனுபவித்த வறுமையை எடுத்‌ 
துக்‌ கூறுகிறது. 


அட்பெப்ட்டி 
ஆட்டுப்பட்டி ($HEEPFOLD ) 

ஆட்டு மந்தையைச்‌ சுற்றி, ஆடுகளை 
இரவுநேர ஆபத்துக்களான, திருடர்கள்‌, 
கொடிய மிருகங்கள்‌, கால சூழ்நிலை இவற்‌ 
றிலிருந்து காப்பாற்றுவதற்காக கட்டப்பட்‌ 
டுள்ள பட்டி (ஆதி 31:49; 1 சாமு 17:34) 
சில நேரங்களில்‌ பல இடையர்கள்‌ ஒன்று 
சேர்ந்து எல்லா ஆடுகளையும்‌ ஒரே பட்டி 
யில்‌ அடைத்துவிட்டு ஒரு வேலையாளை 
இரவ நேரத்தில்‌ மேற்பார்வை செய்யும்படி 
அமைத்து விடுவார்கள்‌. காலையில்‌ அந்தந்த 
இடையர்கள்‌ தங்களுடைய ஆடுகளை கூவி 
அழைத்துக்‌ கொள்வார்கள்‌ (யோவா 10:1 
தொர்‌. நிரந்தரமான இந்த மாதிரியான பட்டி 
மில்‌ கதவு இருக்கும்‌ (10:2). அல்லது கல்‌ 
லால்‌ கட்டப்பட்ட சுவரைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ (எண்‌ 32:18). 


ஆட்டு வாயில, மந்தை வாயில்‌ (ட? AE) 

எருசலேமின்‌ வடகிழக்கு மூலையில்‌ 
உள்ள ஒரு வாயில்‌. நெகமியாவால்‌ திரும்‌ 
பக்‌ கட்டப்பட்டது (நெக 3:1.38; 12:39). 
பெத்தசுதா குளத்துக்கருகில்‌ இருந்தது 
(யோவா 5:2). 


ஆணி (துட) 

1. தச்சர்கள்‌ பயன்படுத்தும்‌ ஆணிகள்‌. 
குலதெய்வங்களையும்‌ பொருள்களையும்‌ 
சுவரில்‌ அசையாதபடி ஆணிக்கொண்டு 
அடித்து நிலைப்படுத்துவர்‌ (ஏச 71:7; எரே 
10:4). 1 நாள்‌ 22:3 தாவீது எவ்வாறு கோவி 
வின்‌ கதவிற்கு ஆணிகள்‌ செய்வதற்காக 
இரும்பை சேகரித்து வைத்திருந்தார்‌ என்று 
கூறுகிறது. 2 நான்‌ 3:9 சந்நிதானத்திற்குத்‌ 
தேவையானத்‌ தங்க ஆணிகளைப்‌ பற்றிக்‌ 
கூறுகின்றது 


விவிலியத்தோடு தொடர்புள்ள இடங்க 
ளைத்‌ தோண்டி ஆராய்ச்சி செய்தபோது சில 
ஆணிகள்‌ இடைத்தன. பழைய ஆணிகள்‌ 
பெரும்பாலும்‌ வெண்கலத்தால்‌ செய்யப்பட்‌ 
டிருந்தன. பிற்காலத்தில்தான்‌ ஆணிகள்‌ 
இரும்பினால்‌ செய்யப்பட்டிருக்கின்றன. 
அதிலும்‌ சிறிய ஆணிகள்‌ வெண்கலத்தி 
லேயே உள்ளன. கண்டெடுக்கப்பட்ட ஆணி 


414 


கள்‌ இப்போது தயாரிக்கப்படும்‌ ஆணிக 
ளோடு சற்று ஒத்திருக்கிறது. சில ஆணிகள்‌ 
நீளமாக உள்ளது. சதாரனமாக சமாரியாவில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட ஆணிகள்‌ 7-9 அங்குலம்‌ 
நீளம்‌ இருந்தன; சிறிய ஆணிகள்‌ 1-1. 
அங்குலம்‌ நீளம்‌ இருந்தன. சில ஆணிகளில்‌ 
கலைகள்‌ அகலமாகவும்‌ கூம்பின்‌ வடிவம்‌ 
போன்றும்‌ இருந்தன. ஆணியின்‌ காம்புகள்‌ 
சதுரவடிவில்‌ கூராக இருந்தன. இப்போ 
துள்ள ஆணிகள்‌ போன்று வட்ட வடிவில்‌ 
கூராக அப்போது இல்லை. 


இயேகவின்‌ கைகளை ஆணியால்‌ சிலு 
வையில்‌ அடித்து நிறுத்தினார்கள்‌ என்று 
யோவா. 20:25-லிருந்து அறிகின்றோம்‌. எருச 
லேமைச்‌ சுற்றிய புதைபொருள்‌ ஆராய்ச்சி 
யில்‌ 5-7 அங்குலம்‌ உள்ள பல ஆணிகள்‌ 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை உரோ 
மையர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தவை. 


2. கொலோ 2:14-இல்‌ ''நமக்கு எதிரான 
விதிகள்‌ பலகொண்ட கடன்‌ பத்திரம்‌ ஒன்ற, 
இருந்தது; அதை அழித்துவிட்டார்‌. சிலுவை 
யில்‌ அதை அறைந்து ஒழித்துவிட்டார்‌' 
என்று பார்க்கின்றோம்‌. இதைவிளக்கச்‌ சட்‌ 
டங்கள்‌ செல்லுபடி யில்லை என்று அறிவிக்க 
அச்சட்டங்கள்‌ அடங்கிய பிரதியை பொது 
இடங்களில்‌ வைத்து ஆணியால்‌ அறைவார்‌ 
கள்‌ என்ற பழக்கம்‌ சுட்டிக்‌ காட்டப்படும்‌. 
இதற்கான ஆதாரம்‌ ஒன்றும்‌ கிடைக்க 
வில்லை. 


ஆணை, ஆணையிடல்‌ (கொர) 

இறைவனை (தேவர்களை/ச்‌ சாட்சியாகக்‌ 
கூப்பிட்டு அறிக்கையிடுவது அல்லது 
வெளிப்படையாக வாக்குறுதி அளித்தல்‌, 
சமயச்‌ சார்பற்ற வியப்புரை; இறைவனது 
பெயரைக்‌ கவனமில்வாது பயன்படுத்துதல்‌, 
அதனால்‌ இறைநிந்தை. 


1. பழைய ஏற்பாடு:- ஆணையிடுதல்‌ 
இஸ்ராயேலின்‌ சமூகத்திலும்‌ பழம்‌ மேற்கா 
சியாவிலும்‌ வாக்குறுதிக்கு உறுதிப்பாடு 
அளிக்கும்‌ ஒரு முறையாகும்‌. உடன்படிக்கை 
மில்‌ ஈடுபடும்‌ கட்சியினர்‌, தங்கள்‌ உடன்‌ 
பாட்டிற்குச்‌ சாட்சியாக இருக்கும்படித்‌ தங்‌ 


415 


கள்‌ தெய்வத்தை (தெய்வங்களை]க்‌ கூப்‌ 
பிட்டு, ஆசீர்‌, சாபங்கள்‌ போன்ற குறிப்‌ 
பிட்ட தண்டங்களால்‌ தங்களையே கட்டுப்ப 
டுத்திக்‌ கொண்டனர்‌. இது உருகும்‌ மெழுகு 
உருவங்களால்‌ அல்லது இரு பகுதியாக 
வெட்டப்பட்ட விலங்குகளால்‌ அடையாள 
11:7). 
ஆணையிடுபவர்‌ தனது 
வலக்கரத்தை வானத்தை தோக்கி உயர்த்து 
வார்‌ (உப 32:40; ஆதி 14:22; தாணி 12:77]. 
இந்தச்‌ சைகையை இறைவன்‌ பயன்படுத்து 
வதாகச்‌ சித்தரிக்கப்படுகிறார்‌ (எச 62:8; 
யாத்‌ 6:8; எச 20:5). இறைவன்‌ (அல்லது 
தெய்வங்கள்‌) உடன்படிக்கையை முறிக்கும்‌ 
கட்சியினர்மேல்‌ தண்டமாகக்‌ குறிப்பிட்ட 
சாபங்களை நிறைவேற்றி, உடன்பாட்டைச்‌ 
செயல்படுத்துவார்‌ என்று எதிர்‌ பார்க்கப்பட்‌ 
டது (யோசு 9; 2 சாமு 21:1-9). 


மாக உணர்த்தப்பட்டது (1 சாமு 
சாதாரணமாய்‌, 


இஸ்ராயேலர்‌ யாவேயின்‌ பெயரால்‌ 
ஆணையிட அனுமதிக்கப்பட்டிருந்தனர்‌. 
ஆகவே அவரது பெயரை அடிக்கடி கூவிய 
ழைத்தனர்‌. எ.கா. ''கடவுள்‌ எனக்குத்‌ தகுந்த 
கைம்மாறு அளிப்பாராக (1 சாமு 14:24), 
"இது உயிருள்ள ஆண்டவர்‌ மீது ஆணை" 
(நீதி 8:19; 1 சாமு 19:6; 2 அர 5:16-20), 
பழம்‌ மேற்காசிய நாடுகளிடையே ஏற்பட்ட 
உடன்‌ படிக்கைகளில்‌ இருபக்கத்தினரும்‌ தங்‌ 
களது தேவர்களின்‌ பெயரால்‌ ஆணையிட 
வேண்டும்‌. ஒரு 
ஆணையிடுதல்‌, அக்கடவுளையும்‌ அவரது 
ஆற்றலையும்‌ ஏற்றுக்‌ கொள்வதாகும்‌. இது, 
இறையொருமைக்கோப்புடைய இஸ்ராயே 


கடவுளின்‌ பெயரால்‌ 


லாகளுக்குப்‌ பிரச்சினை உண்டாக்கியது. 
பிற தேவதைகளின்‌ பெயரால்‌ ஆணையிடுப 
வர்களை, இறைவாக்கினர்‌ கடுமையாகக்‌ 
கண்டனம்‌ செய்கின்றனர்‌ (எரே 5:7; 72:16; 
ஆமோ 8:14; செப்‌ 1:4-6]. 


ஆணைகள்‌ முழுப்பற்றுடன்‌ ஒருவர்‌ தன்‌ 
னையே கட்டுப்படுத்திக்‌ கொள்ளுதலாகும்‌. 
ஆகையால்‌ எளிதில்‌ ஆணையிடக்‌ கூடாது. 
பத்துக்‌ கட்டளைகளில்‌ மூன்றாவது வீணாக 
ஆணையிடுவதைத்‌ தடை செய்கிறது (யாத்‌ 
20:7; உப 5:11). ஒன்பதாவது பொய்ச்‌ சாட்டி 


தத்‌ GIT 


சொல்வதைத்‌ தடை செய்கிறது (யாத்‌ 20:16; 
உப 5:20; காண்க, 7:59). ஓர்‌ ஆணை, 
செய்தபின்‌, அது நிறைவேற்றப்பட வேண 
டும்‌ (நீதி 11:50-82; திருவுரை 58-5]. 
ஆனால்‌ சில நிபந்தனைகளுக்கேற்ப நீக்கப்ப 
டலாம்‌ (எண்‌ 30:1-15), ஆணை, அதைச்‌ 
செய்தவரின்‌ வழித்தோன்றல்களையும்‌ கட்‌ 
டுப்படுத்தக்‌ கூடும்‌ (ஆதி 50:25-26; யோசு 
9). இதுவே, ஆணையிடுமுன்‌, தொடையின்‌ 
கீழ்‌ (பிறப்புறுப்புகள்‌ மேல்‌) கை வைக்கும்‌ 


செயலின்‌ அடையாளப்‌ பெ ஈருளாகும்‌ 
(ஆதி 24:9; 47:29-31). 
இரு ஏற்பாடுகளுக்கும்‌ இடைப்பட்ட 


காலத்தில்‌ ஆணையிடுதல்‌ மிகவும்‌ சிக்கல்‌ 
மிக்கதாயெது. கும்ரான்‌ சபையினருக்கு 
ஆணைமிடுதல்‌ 
மிஸ்ணா இதுபற்றி ஒரு சிறு நூலையே 


கொண்டுள்ளது. 


முக்கியமானதாகும்‌. 


2. புதிய ஏற்பாடு:- யூதச்சட்டத்தின்‌ மற்ற 
பிரச்சினைகள்மேல்‌ காட்டுவதுபோல 
ஆணையிடுதலைப்‌ பற்றி மத்தேயு நற்செய்தி 
ஒன்றே மிகவும்‌ அக்சுறை காட்டுகிறது. படி 
மரபுடைய ஆணைபற்றிய பரிசேயர்களின்‌ 
சிக்கல்‌ மிக்க முறையை மத்தேயு மட்டுமே 
குறிப்பிடுகிறார்‌ (மத்‌ 28:16-22). சட்டத்தை 
நிறைவேற்றுவதைப்பற்றிய உரையில்‌ 
(2:17-28] ஆணையிடவே வேண்டாம்‌ என்று 
தம்சடர்களூக்குக்‌ கற்பிக்கிறார்‌. இயேசு 
(5:33-34 ; 3:12). மாறாக 
அவர்களது பேச்சு எவ்வளவு நம்பிக்கைக்கு 


காண்க யாக 
ரியதாய்‌ இருக்க வேண்டும்‌ என்றால்‌ எளிய 
''ஆம்‌'' அல்லது ''இல்லை'' என்பதே 
போதும்‌ (5:36-37). ஆயினும்‌, பேதுரு, இயே 
சுவைத்‌ தெரியாது என்று மும்முறை ஆணை 
யிட்டு மறுதலிக்கிறார்‌ (மத்‌ 26:69-75; மாற்‌ 
14:66-72; லூக்‌ 22:58-62]). 


ஓத்தமை நற்செய்திகளில்‌ ' உறுதியாக உங் 
களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌'' என்று இயேசு 
கூறுவது (மத்‌ 5:18; 6:2; மாற்‌ 3:28; 8:12; 
லூக்‌ 4:24 12:37) மென்மையான முறையில்‌ 
ஆணையிடுவதாகும்‌. இது மத்தேயுவால்‌ 
தரப்படும்‌ வழிகாட்டுமுறைக்கு ஓத்துப்‌ 


ஆண்டவரின்‌ இரவுைவு 


போகிறது. யோவான்‌ தன்‌ நற்செய்தில்‌, 


அதிக அழுத்தமுடைய 
உண்மையாக உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 


"உண்மையிலும்‌ 


என்ற வாக்கைப்‌ பயன்படுத்துறொர்‌ 
(யோவா 1:52; 3:3; 6:26). பவுலும்‌ தனது 
அக்கறையையும்‌ ஈடுபாட்டையும்‌ காட்ட 
மென்மையான ஆணை வாய்பாடுகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. ௭.௧. ''கடவுளைச்‌ சாட்‌ 
சியாகக்‌ கூப்பிட்டு..." (2 கொரி 1:23; 
“கடவுள்‌ சாட்சி!” [கலா 1:20); ''இதற்குக்‌ 
கடவுளே சாட்சி! (பிலி 1:8). 
ஆண்டவரின்‌ இரவுணவு, ஆண்டவரின்‌ 
விருந்து - நற்கருணை 
திருச்சபையின்‌ பொதுவான புனித உண 
விற்குப்‌ பவுலால்‌ அளிக்கப்பட்ட இத்த 
லைப்பு (! கொரி 11:20), இறுதி உணவின்‌ 
போது, தன்னுடைய இரண்டாவது வருகை 
வரை தன்னுடைய நீடித்த நினைவுச்சின்ன 
மாக இருக்க இயேசுவால்‌ ஏற்படுத்தப்பட்டு, 
இயேசு தன்னுடைய 8டருடன்‌ கொண்டி 
ருந்த விருந்துத்‌ தோழமையின்‌ தொடர்ச்சியி 
னைக்‌ குறிப்பிடுகின்றது. 


1. சடங்கின்‌ பெயர்கள்‌:- 'ஆண்டவரின்‌ 
இரவுணவு அல்லது விருந்து ' என்னும்‌ சொற்‌ 
நொடர்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பவுலைத்‌ தவிர 
வேறு எவராலும்‌ பயன்படுத்தப்படாவிடி 
னும்‌ திருவெளி 19:9-இல்‌ உள்ள 'செம்மறி 
யின்‌ மணவிருந்து' இதனுடன்‌ தொடர்புடை 
யதாக இருக்கலாம்‌. கிரேக்க ஆசிரியர்களி 
லும்‌ கடவுள்களுக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ 
இடையிலான ஒன்றிப்பை எடுத்துக்காட்டும்‌ 
உணவுச்‌ சடங்குகள்‌ பற்றிய சுவடிகள்‌ மற்‌ 
றும்‌ கல்வெட்டுகளிலும்‌, இச்சொல்‌ காணப்‌ 
படுகிறது. அதித்திருச்சபையின்‌ தந்தையர்‌ 
இச்சொல்லை ஏன்‌ மிக அரிதாக உபயோகித்‌ 
தனர்‌ என்று இச்சூழ்நிலை விளக்கலாம்‌. 
அருட்சாதனச்‌ சடங்காக்‌ கருதப்படாத 
தோழமை மற்றும்‌ அன்பு போன்ற நோக்கங்‌ 
களுக்கான திருச்சபை கொண்டிருந்த தனிப்‌ 
பட்ட இரவுணவான அன்பு உணவைக்‌ 
(அகபே) குறிக்க அலக்சாநதிரிய களமெந்து 
வும்‌, இப்போலித்துவும்‌ இச சொல்லைப்‌ 
பயனபடுத்துகின்றனர்‌. 


410 


லூக்கா நற்செய்தி, அப்போஸ்தலர்‌ பணி 
ஆகியவற்றின்‌ ஆசிரியர்‌, திருவருட்சாதன 
ம்ற்றும்‌ சமூக பண்புகளைத்‌ தெளிவாக 
வேறுபடுத்தாமல்‌, திருச்சபையின்‌ பொது 
உணவை குறிப்பிட, அப்பத்தை பிட்குதல்‌ 
என்றும்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்துக 
றார்‌ (அப. 2428-46) 20:77) ஓலூக 22:39. 
செபங்களுடன்‌ சேர்ந்து இச்செயலானது, 
அப்போஸ்தலர்களுடன்‌ திருச்சபை கொண் 
டிருந்த தோழமை அல்லது ஒன்றிப்பின்‌ 
சிறப்பு அடையாளமாக இருந்தது. கிறிஸ்து 
வினுடைய அருட்சாதன உடல்‌ மற்றும்‌ இரத்‌ 
தத்திற்குத்‌ தெளிவான சுட்டுக்‌ குறிப்புடன்‌ 
'பங்கு கொள்ளுதல்‌' என்னும்‌ சொல்லைப்‌ 
பவுல்‌ ஓரிடத்தில்‌ பயன்படுத்துகறொர்‌ (2 
கொரி 10:16). மற்ற இடங்களில்‌ கிறிஸ்துவு 
டனும்‌, தூய ஆவியுடனும்‌, ஒருவர்‌ ஒருவரு 
டனும்‌, மேலும்‌ குறிப்பாக நற்செய்தியை 
பரப்புவதில்‌ பங்கு பெறுவதிலும்‌ மற்றும்‌ 
ஏழைகளுக்கு உதவுவதிலும்‌ கிறிஸ்தவரின்‌ 
தோழமையின்‌ பரந்த சூழ்நிலைகளில்‌ ''பங்‌ 
குகொள்ளுதலை "' [ 
பயன்படுத்துகிறார்‌. 


அவா 


இரண்டாம்‌ நூற்றாண்டுமுதல்‌ கிறிஸ்தவ 
ஆசிரியர்கள்‌ (௨-ம்‌: திதாக்கே, இஞ்ஞாசி 
யார்‌, யுஸ்தின்‌, இரேனேயஸ்‌) ஆண்டவரது 
(ரெவுணவின்‌ முக்கிய சடங்கு முறையான, 
அப்பத்தின்‌ மீதும்‌ இரசத்தின்மீதும்‌ கூறப்ப 
டும்‌ நன்றியறிதலின்று பெறப்பட்ட 'நற்கரு 
ணை: என்னும்‌ சொல்லையே பயன்படுத்தி 
னர்‌. 1 கொரி 12:16-யை தவிர்த்து, நற்க 
ருணை என்னும்‌ சொல்‌ நிறைவான பொரு 
ளில்‌ பயன்‌ படுத்தப்படுவது புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ காணப்படவில்லை. சில விளக்கவுரை 
கள்‌ “புகழ்ச்சி பலி'-யில்‌ (எபி 13:15) இந்த 
அருட்சாதனத்திற்கு மறைவான ஒரு குறிப்‌ 
பைக்‌ கண்டாலும்‌ கொலோ 3:16:17; எபே 
5:19-20-ன்‌ சுருக்கத்துடன்‌ ஒப்பிடப்படக்கூ 
டிய, கிறிஸ்தவ வாழ்வு மற்றும்‌ வழிபாட்‌ 
டின்‌ விளக்கமே இதுவென சூழ்நிலையா 
னது காட்டுகிறது. 


2. கடைப்பிடிக்கப்படும்‌ நேரங்கள்‌:- ஆண்‌ 
டவருடைய இரவுணவின்‌ அமைப்பும்‌ 


417 


பொருளும்‌, தனது பாடுகளுக்கு முன்னர்‌ 
சீடர்களுடன்‌ உண்ட இறுதி இரவுணவின்‌ 
போது தமது சொற்களிலும்‌ செயல்களிலும்‌ 
இயேசுவால்‌ திருச்சபைக்கு அளிக்கப்பட்‌ 
டது. உயிர்ப்பைப்‌ பற்றிய பாரம்பரியத்தில்‌ 
வரும்‌ விருந்துத்‌ தோழமை மற்றும்‌ பொது 
உணவுச்‌ சூழ்நிலையில்‌ உயிர்த்த இயேசு 
சீடர்களுக்கு அளித்த காட்சிகளில்‌ வரும்‌ 
பழமையான மீண்டும்‌ மீண்டும்‌ காணப்ப 
டும்‌ கூறையும்‌ நாம்‌ கவனிக்கத்‌ தவறக்கூ 
டாது (லூக்‌ 24:30-43; யோவா 20:19; 21:9-14; 
அ.ப. 10:82) எரோனிமு குறிப்பிடுவது 
போன்று, எபிரேயருடைய நற்செய்தியில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள யாக்கோபின்‌ காட்சி). 
"அப்பம்‌ பிட்குதலுடனான' உயிர்ப்பின்‌ விசு 
வாசத்தினுடைய நெருங்கிய 
னது, அ.ப. 2:80-87-(இல்‌ சுருக்கி அளிக்கப்‌ 
பட்டிருப்பது போல, திருச்சபையினுடைய 
தொடக்கத்திலிருந்தே ஆண்டவருடைய இர 
வுணவினுடைய கொண்டாட்டத்தின்‌ சிறப்‌ 
பியல்பு மற்றும்‌ களிப்பான பண்பு அகிய 
வற்றை விளக்குகிறது: ''நாடோறும்‌ தவறா 
மல்‌ ஓரே மனதாய்‌ கோயிலில்‌ கூடினர்‌; 
வீடுகளில்‌ அப்பத்தைப்‌ பிட்டு, மனமகிழ்‌ 


இணைப்பா 


வோடும்‌ கபடற்ற உள்ளத்தோடும்‌ உண 
வைப்‌ பகிர்ந்து கொண்டனர்‌. இங்ஙனம்‌ 
கடவுளைப்‌ புகழந்து வந்தனர்‌; மக்கள்‌ 
அனைவருக்கும்‌ வேண்டியவர்களாய்‌ விளங்‌ 
கினர்‌:, 


இப்பகுதி ஆதி யூத கிறிஸ்தவர்களின்‌ 
இரவணவு தோழமையானது அன்றாடப்‌ 
பழக்கமாக இருந்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 
(இரண்டாவது வருகையில்‌ வானகத்தினின்று 
இயேசு திரும்பி வருவது உடனடியாக நிக 
ழக்கூடியதென அவர்கள்‌ கொண்டிருந்த உயி 


குள்ள எதிர்பார்ப்பின்‌ நோக்கில்‌, இத்தகைய. 


நிலை இருந்திருக்கக்‌ கூடும்‌. இத்தகைய 
இறுதி உணவில்‌ வரும்‌ இயேசுவின்‌ கூற்றுக்‌ 
கள்‌ அவரது அரசை வெளிப்படுத்துதல்‌ பற்‌ 
றிய இறைவனின்‌ வாக்குறுதி உடனடியாக 
நிறைவேறுதலைச்‌ சுட்டிக்காட்டுனெறன. 
இந்தத்‌ தொடக்க காலத்தில்‌, திருச்சபையா 
னது, தூய்‌ ஆவியின்‌ வெளிப்படையான 
பொழிவின்‌ மூலம்‌, இறுதிக்காலங்களில்‌ பங்‌ 


ஆண்டவரின்‌ ரவணன்‌ [தொடர்க 


கெடுக்கிறோம்‌ என்ற மன நிலையால்‌ மீண்‌ 
டும்‌ வலியுறுத்தப்பட்டு இருந்தமையால்‌, 
மீட்மினுடைய தொடர்‌ பாஸ்கா அனுபவத்‌ 
தில்‌ வாழ்ந்து வந்தது. ஆயினும்‌, இயேசுவி 
னுடைய வருகையின்‌ தாமதமும்‌, எருசலேம்‌ 
சமூகத்தின்‌ குறிப்பிட்ட எல்லைகளுக்கு அப்‌ 
பாலும்‌ இருச்சபை பரவியதும்‌, அடிக்கடி 
பொதுக்‌ கூட்டங்களில்‌ பங்கு பெறுவது 
குறைத்த அவசரமானதாகவும்‌, செயல்முறை 
யானதாகவும்‌ தோன்றச்‌ செய்தன. கிறிஸ்த 
வர்கள்‌ கூடும்பழக்கத்தின்‌ வளர்ச்சியினை 
நாம்‌ விரிவாக எடுத்துக்கூற இயலாவிட்டா 
லும்‌, காலமுடிவிற்கு 
முன்னரே, அக்கூட்டங்களின்‌ வழக்கமான 


அப்போஸ்தவிக்க 


ஆண்டவரின்‌ நாள்‌' என்று 
கிறிஸ்தவர்கள்‌ அழைக்கின்ற "வாரத்தின்‌ 
முதல்‌ நாளாகிய: ஞாயிற்றுக்‌ கிழமையாகும்‌ 
(அ.ப. 20:7; 1 கொரி 16:2; இருவெளி 1:10) 
என்பது தெளிவாக உள்ளது. 


தேரமானது, 


திருச்சபையினுடைய கூட்டான வழிபாட்‌ 
டிற்குத்‌ தனிப்பட்ட நாளாக ஞாயிறு உரு 
வான வழிமுறையினை நாம்‌ ஊகிக்க மட்‌ 
டுமே முடியும்‌. திருச்சபையின்‌ பெரும்பா 
லான உறுப்பினர்கள்‌ யூதர்களாக இருந்து 
இயேசுவைப்‌ பற்றிய யூத மற்றும்‌ கிறிஸ்தவ 
விசுவாசங்களுக்கு இடையே விளங்கிய 
தெருக்கடிநிலை, தோழமையை வெளிப்ப 
டையான முறிக்கத்‌ தாண்டாத வரையில, 
பூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஓய்வு நாளில்‌ ஆலயத்தி 
லும்‌, செபக்கூடத்திலும்‌ தொடர்ந்து வழி 
பாடு புரிந்தனர்‌ என்று நாம்‌ ஊதிக்கலாம. 
யூதர்களுக்கு ஏழாவது நாளின்‌ முடிவையும்‌, 
வாரத்தின்‌ முதல்‌ தாளின்‌ துவக்கத்தையும்‌ 
குறிப்பிடுகின்ற ஒய்வுநாளின்‌ சூரியன்‌ மறை 
மம்‌ நேரத்தில்‌, கிறிஸ்தவச்‌ சீடர்கள்‌ 'அப்பம்‌ 
பிட்குதலையும்‌' உள்ளடக்கிய தங்களுக்கே 
உரிய தனிப்பட்ட சடங்குகளுக்காக ஒன்று ௯. 
டுவா. 
தொகையில்‌ அதிக அளவு புறவினத்தாரைக்‌ 
கொண்டதாக உருவானதாலும்‌, யூதருடைய 
சமுகக்‌ கூட்டங்களில்‌ பங்கு பெறுவதிலி 
ருந்து யூகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ புறம்பாக்கப்பட்‌ 
டதாலும்‌ சனிக்கிழமை மாலை தொடங்கி 
பெரும்பாலும்‌ விடியற்காலை வரை நீடித்த 


திருச்சபையானது உறுப்பினர்‌ 


ஆண்டவரின்‌ இரவுணவ [தொடர்ச்சி 


கூட்டங்கள்‌ (அ.ப. 20:7-11) கிறிஸ்தவ வழி 
பாட்டின்‌ முதன்மை பெற்றன. திருச்சபை 
யின்‌ வழிபாட்டிற்காக வாரத்தின்‌ முதல்‌ 
நாளை தேர்வு செய்தமையானது தற்செயலா 
னதாகவோ, அல்லது கிறிஸ்தவர்களுடைய 
திட்டமிட்ட தேர்வாகவோ இருப்பினும்‌, 
அது இயேசுவின்‌ உயிர்ப்பைப்பற்றிய இறிஸ்‌ 
தவ விசுவாசத்தைச்‌ சுட்டிக்காட்டும்‌ இறைவ 
மிகாட்டுதலாக விரைவிலேயே புரித்து 
கொள்ளப்பட்டது. திருச்சபையினுடைய 
வரலாற்றின்‌ ஆரம்ப நூற்றாண்டுகள்‌ முழுவ 
தும்‌, ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ ஆண்டவரது 
இரவுணவு பொதுவாகக்‌ கடைப்பிடிக்கப்‌ 
பட்டது. நற்கருணைச்‌ சடங்குகளுடனான 
ஒருமனதான 
இணைப்பானது, ஆண்டவரது இரவுணவை 
அவரது மரணத்தின்‌ நினைவு கூறுதலாக 
மட்டுமில்லாமல்‌, வருங்காலத்தில்‌ முடி 
வில்லா வாழ்வின்‌ அச்சாரமான அவரது 
உயிர்ப்பையும்‌ புரிந்து கொள்வதற்கு, மற்ற 
எல்லாவற்றையும்‌ விட, சிறப்பான முறை 
யில்‌ சாட்சியாக அமைந்துள்ளது. 


ஞாயிற்றுக்கிழமையின்‌ 


3. சடங்கு மூறை:- அப்போஸ்தவிக்கக்‌ 
காலத்தில்‌, ஆண்டவருடைய இரவணவைப்‌ 
பற்றி அதிக அளவில்‌ விவாதிக்கப்பட்ட 
பிரச்சினை அது கடைபிடிக்கப்பட்ட முறை 
யையாகும்‌. இறுதி இரவுணவைப்‌ போன்று, 
இக்கொண்டாட்டமும்‌, ஒரு முழுதான இரவு 
ணவையோ அல்லது உணவையோ கொண் 
டுள்ளதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்ப 
டும்‌. ஆனால்‌, ஆதிககிறிஸ்தவர்கள்‌ ஆண்ட 
வருடைய சிறப்பான ஏற்பாட்டின்‌ தெளி 
வான நினைவு கூர்தலாகப்‌ பெறப்பட்ட 
அப்பம்‌ மற்றும்‌ திராட்சை இரசம்‌ ஆசீர்வதிக 
கப்பட்ட மூலம்‌ மற்ற 
உணவு மற்றும்‌ அதனுடன்‌ இணைந்த வழி 
பாடுகளைவிட, அவை அதிக புனிதமான 
வையாகவும்‌, அருட்சாதன குணத்தைக்‌ 
கொண்டவையாகவும்‌ இருந்தன என்று 
வேறுபடுத்தி யிருந்தனர்‌, என்பதைச்‌ சில தற 
னாயவாளர்கள்‌ ஏற்க மறுக்கிறார்கள்‌. அதா 
வது, ஆததிருச்சபையானது நற்கருணைக்‌ 
கும்‌ அன்பு .விருந்திற்கும்‌ இடையே தெளி 
வான வேறுபாட்டைக்‌ கடைபிடித்ததா? 


பொருட்களை, 


415 


௮. பொது உணவாக:- நற்கருணை மற்‌ 
றும்‌ அன்பு விருந்து என்னும்‌ இருவித 
வழக்கங்களும்‌ பிரிக்கப்பட்டிருந்தன என்‌ 
நில்லாமல்‌, வேறுபடுத்தப்பட்டிருந்தன 
என்று வேதசாட்சியான யுஸ்தன்‌ (இ.பி. 150) 
காலததிலிருந்தே தெளிவாக உள்ளது. அதற்‌ 
குள்ளாக, நறகருணையானது அப்ப, இரச 
பொருட்களை அஆசீர்வதித்துப்‌ பகிர்ந்து 
கொள்ளுதலைக்‌ கொண்ட காணிக்கையைக்‌ 
கொண்ட சடங்கு உணவை மட்டுமே குறித்‌ 
தது. அதனுடைய அருட்சாதன பண்பினால்‌, 
அன்பு விருந்து இறந்த கிறிஸ்தவர்களின்‌ 
நினைவாக அளிக்கப்பட்ட விருந்து, மற்றும்‌ 
இழவு விருந்து ஆகியவற்றின்‌ தோழமை 
மற்றும்‌ பிறர்‌ உதவித்‌ தன்மையிலிருந்து 
தெளிவாக வேறுபடுத்தப்பட்டி ருந்தது. 
துணை அப்போஸ்தலிக்க காலத்து ஆசிரியர்‌ 
களின்‌ குறிப்புகள்‌ இச்சடங்கின்‌ தொடக்க 

இப்பிரச்சினையைத்‌ 
சான்றுகளை அளிக்க 


கால வளர்ச்சியில்‌ 
தீர்க்க வேண்டிய 
வில்லை. முன்பே சொன்னபடி ''அப்பம்‌ 
பிடுதல்‌”' என்ற குறிப்பும்‌ இதில்‌ அடங்கும்‌. 
'திதாக்கே' 9-10. 14-இல்‌ உள்ள முழுமை 
யான சர்ச்சைக்குரிய 
வையே. இந்நூலின்‌ காலம்‌, இடம்‌ மற்றும்‌ 
பொருள்‌ முதலானவை பற்றிய பிரச்சினைக 
ளினால்‌, இந்நூலை உறுதியான வழிகாட்டி 
யாக எடுத்துக்கொள்ளமுடியாது. எனவே, 
நாம்‌ இவ்வாறு பவுலின்‌ கூற்றாகிய 1 கொரி 
11:17-84-யை மட்டுமே முழுவதும்‌ சார்ந்த 
ருக்க வேண்டியிருக்கிறது. 


கட்டளைகளும்‌ 


யூதர்களிடையே மிகச்சாதாரண உணவும்‌, 
குடும்பத்தலைவரால்‌, உணவிற்கு முன்னும்‌ 
பின்னும்‌ இறைவனுக்கு அளிக்கப்பட்ட நன்‌ 
றியாகிய ஆசீர்களால்‌ புனிதப்படுததப்பட்‌ 
டது. இந்த ஆசீர்களில்‌ முன்பகுதி அப்பத்தை 
பிட்கும்‌ போது உரைக்கப்பட்டது. மிகவும்‌ 
பொதுவான, சமயச்‌ சடங்குகளில்‌ உணவிற்‌ 
குப்பின்‌, நீர்‌ கலந்த இரசம்‌ கொண்ட 'ஆ£ூ 
ரின்‌ ண்ணத்தின்‌' மேல்‌ நன்றியுரை கூறப்‌ 
பட்டு விருந்தில்‌ பங்கு கொண்ட அனைவ 
ருக்கும்‌ அளிக்கப்பட்டது. இவ்வாறு பொது 
வில்‌ பகிர்ந்து கொள்ளப்பட்ட சிறப்பான 
அருளானது, உணவின்‌ புனிதப்படுத்தப்‌ 


419 


பட்ட உட்பொருட்களுக்குப்‌ பதிலாக, ஒரே 
ஆசியில்‌ பங்கு பெறுதலில்‌ மிகக்குறிப்பாக 
இணைந்திருந்தது. உணவும்‌, பானமும்‌ 
இறைவனின்‌ கொடைகளாக ஏற்றுக்கொள்‌ 
ளப்பட்டு போற்றப்பட்டன. கிண்ணததின்‌ 
மீதான சிறப்பு நன்றியுரை இறைவனின்‌ 
அருட்செயலின்‌ நினைவை, மீட்பைப்பற 
றிய பழைய செயல்களை நினைவு கூர்வதனு 
டனும்‌, வரவிருக்கும்‌ அவரது அரசைப்பற்‌ 
றிய வாக்குறுதியுடனும்‌ இணைக்கின்றது. 
இத்தகைய பின்னனியில்‌ ஆதிக்கிறிஸ்தவ 
வேதபோகக பணியாளர்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
மீட்புப்‌ பணியை நினைவிற்கு கொண்டுவரு 
தல்‌, ஆவியினால்‌ அவரது திருச்சபையை 
நிறைவேற்றுதல்‌, அவரது அரசை நிறுவ 
அவர்‌ உடனடியாக வருவிருப்பதைப்‌ பற்றிய 
உறுதியான நம்பிக்கை மற்றும்‌ எதிர்பார்ப்பு 
ஆகியவையாக பழைய யூத விருந்து ஆசீர்‌ 
களை மாற்றியமைத்து இறுதி இரவுணவின்‌ 
பாரம்பரியத்தை மனம்‌ மாறியவர்களுக்கு 
அளித்தனர்‌. 


மனந்திரும்பிய புறவினத்தாரும்‌, தங்களு 
டைய பழைய பின்னனியில்‌ உணவு சடங்கு 
முறைகளை அறிந்திருந்தனர்‌. இத்தகைய 
சடங்குக்‌ கொண்டாட்டங்கள்‌ அசாதாரண 
இரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததால்‌ 
உணவு முறைகளைப்‌ பற்றிய விளக்கங்‌ 
களை வெகு சிறிதே அறிந்திருக்கிறோம்‌. 
அதற்கு மேலும்‌, சமயப்‌ பலிகளுக்குப்பின்‌ 
வந்த விருந்துகள்‌ இருந்தன. வியாபாரிகளின்‌ 
கூட்டுறவு குழுக்கள்‌ மற்றும்‌ இழவுவி 
னைக்கு ஏற்ற அமைப்புகள்‌ தனிப்பட்ட 
காப்புத்‌ தெய்வங்களுக்கு ஆராதனைச்‌ 
செலுத்தும்‌ விதமாக, அவற்றின்‌ ஆதரவில்‌ 
பொது விருந்துகளை நடத்தின. இத்தகைய 
உணவு கடவுளுக்குப்‌ படைப்பட்ட பானங்க 
ரூடன துவக்கப்பட்டன. பல நேரங்களில்‌ 
பக்தர்களிடையே ஒருவராக பிரசன்னமாகக்‌ 
கூடிய தெய்வத்திற்காக, சிறப்பான உணவுப்‌ 
பொருட்கள்‌ தனியாக காணிக்கையாக்கப்பட்‌ 
டிருந்தன. பெரும்பாலும்‌ யூதரல்லாதோரின்‌ 
உணவுச்‌ சடங்குகள்‌, மிதமிஞ்சிய முறையில்‌ 
உண்டு குடித்தல்‌ முக்கிய இடம்‌ பெற்று, 
அநாகரிக முறையில்‌ நடந்தன. 


ஆண்டவரின்‌ இரவணவு [தொடர்ச்ச] 


ஆ. உணவின்‌ பிரச்னைகள்‌: - பவுலால்‌ 
கொரிந்துவில்‌ ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை 
யானது, கிறிஸ்தவ சபைகளுக்கு முன்னுதார 
ணமாக இல்லாமல்‌ இருக்கலாம்‌; ஆனால்‌, 
ஆண்டவரது இரவுணவினபோது அவர்க 
ளால்‌ எழுப்பப்பட்ட பிரச்சினைகள்‌, புற 
வின பின்னனியிலிருந்து மானம்மாறியவர்க 
ளிடையே, சமய உணவின்‌ போது யூத 
பாரம்பரியத்தினுடைய ஒழுங்கான, புனித 
சூழ்நிலையை பாதுகாப்பதில்‌ உள்ள கடினத்‌ 
தைக்‌ குறித்துக்காட்டுகின்றன என்பதில்‌ சந்‌ 
தேகமேயில்லை. பவுல்‌ தன்னுடைய உரை 
யில்‌ ஆற்றல்‌ மிக்க விதத்தில்‌ எடுத்துக்கூறும்‌ 
கொரிந்துவின்‌ தனிப்பட்ட தவறுகள்‌ மூன்றா 
கும்‌. (1) இரவுணவை கொண்டாடுவதில்‌ 
கொரிந்தியரிடையே உள்ள வெளிப்படை 
யான பிளவுகள்‌ (2) சிவ குறிப்பிட்ட உறுப்பி 
னர்கள்‌, ஒருவேளை செல்வாக்குடைய மற்‌ 
திருச்சபையின்‌ 
எல்லா உறுப்பினர்களும்‌ வந்து சேருவதற்கு 
முன்னர்‌ இரவுணவை கடைபிடிக்க ஆரம்‌ 
பிப்பதன்மூலம்‌ மற்றவர்களுக்குக்‌ காட்டிய 
அசட்டை மனப்பான்மை மற்றும்‌ (3) உண்ப 
திலும்‌ குடிப்பதிலும்‌ சில உறுப்பினர்களின்‌ 
மிதமிஞ்சிய நிலை. கொரித்திய திருச்சபை 
யின்‌ பிளவுகள்‌ சரூக மற்றும்‌ பொருளாதார 
நிலையில்‌ மட்டுமின்றி, மொழி மற்றும்‌ 
சமய நிலைகளிலும்‌ காணப்பட்டன. ஏனெ 
னில்‌, அதே திருமுகத்தில்‌ பவுல்‌, பிற கடவு 
ளுக்குப்‌ படைக்கப்பட்ட இறைச்சியை உண்‌ 
பது தொடர்பாக யூதா்‌- யூதரல்லாதோருக்கு 
இடையில்‌ எற்பட்ட பிரச்சினையைக்‌ குறித்‌ 
தும்‌, பல்வேறு இறைபணியாளருக்கு பிரமா 
னிக்கம்‌ காட்டுவதில்‌ மையம்‌ கொண்ட 
பிரிவினை சச்சரவு பற்றியும்‌ குறிப்பிடுகின்‌ 


நார்‌. 


றும்‌ ஓய்வு உடையோர்‌, 


ஆண்டவர்‌ இறுதி இரவுணவை. கொண 
டாடிய மரபை தினைவுப்படுத்துவதன்‌ 
மூலம்‌, கொரிந்தியருடைய பழக்கமானது 
அதை நையாண்டி செய்வதாக அனைகிறது 
என்று பவுல்‌ கடுமையாகக்‌ கண்டிக்கிறார்‌. 
உணவிற்கு உணவுப்பொருள்‌ மாற்றும்‌ 
பானம்‌ முதலியவைகளை அதிகமாக 
அளிக்க இயலாத ஏழை கிறிஸ்தவர்களுக்‌ 


ஆண்டவரின்‌ இரவணவ [தொடர்ச்சி] 


கும்‌, கிறிஸ்தவ அன்பின்‌ முழு மரியா 
தையை அளித்து, அனைவரும்‌ இரவுணவை 
ஒன்றாக இணைந்து ஆரம்பித்து, ஒன்றாக 
பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ 
வலியுறுத்துகிறார்‌. சமூகப்‌ பண்புகளுக்கு 
மேலாக அமைந்துள்ள, நிகழ்ச்சியின்‌ சமய 
சிறப்பிற்கு அவர்‌ அவர்களைத்‌ திரும்ப 
அழைக்கிறார்‌. நாகரீகமற்ற நிலையில்‌ அதிக 
மாக உண்ண சோதனைக்குட்படுவர்களை 
அவர்கள்‌ விட்டிலேயேஉண்டு குடிக்குமாறு 
கேட்டுக்கொள்கிறார்‌. 


இரவுணவானது, அப்பம்‌ மறறும்‌ இரசத்‌ 
தின்‌ மீதான வெறும்‌ சடங்கு முறை உணவு 
தான்‌ என்று பவுலின்‌ கட்டளைகளில்‌ எந்தவி 
தக்‌ குறிப்பும்‌ இல்லை. இறுதி இரவுணவில்‌ 
இருந்தது போல்‌, அப்பத்தை ஆசிர்வதிப்ப 
தற்கும்‌ இரவுணவிற்குப்‌ பின்னர்‌ கண்‌ 
ணத்தை ஆசீர்வதிப்பதற்கும்‌ இடையில்‌ 
பொதுவான உணவைத்‌ தொடர பவுல்‌ அனு 
மதித்தார்‌ என்பதை எல்லா விளக்கவுரையா 
ளர்களும்‌ பொதுவாக ஏற்றுக்‌ கொள்கின்ற 
னர்‌. அவரது ஒரே கவனம்‌, ஆண்டவரைப்‌ 
பற்றிய பக்திமிக்க அடக்கமான நினைவுடன்‌ 
அனைவரும்‌ ஒன்று சேர்ந்து இவ்வுணவு 
செய்யப்படவேண்டும்‌ என்பதாகும்‌. பல 
திறனாய்வாளர்கள்‌ செய்வது போன்று, உண 
வின்‌ மற்ற பகுதியினின்று அப்பத்தையும்‌ 
கிண்ணத்தையும்‌ ஆசீர்வதித்துப்‌ படர்கின்ற 
இருசெயல்களையும்‌ உறுதியாக வேறுபடுத்‌ 
இக்‌ காட்டலாம்‌. இச்‌ செயல்களை அருட்சாத 
னமாகவும்‌, சடங்காகவும்‌ குறிப்பிடலாம்‌. 
இக்கருத்துக்கு அதரவு 1 கொரி 10:16-இல்‌ 
காண்ப்படுகின்றது ்‌"தஇருக்கிண்ணத்தை 
ஏந்தி நாம்‌ இறைபுகழ்‌ கூறுகிறோமே அது 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தில்‌ பங்கு கொள்ளு 
கல்‌ அன்றோ? நாம்‌ அப்பத்தை பிட்டி 
றோமே; அது கிறிஸ்துவின்‌ உடலில்‌ பங்கு 
கொள்ளுதல்‌ அன்றோ?'' இறுதி இரவண்‌ 
வில்‌ ஆண்டவர்‌ கூறிய வார்த்தைகளின 
மூலம்‌, விருந்தின்‌ மற்ற எந்த பகுதியையும்‌ 
விட ஆசீாவதிக்கப்பட்ட அப்பமும்‌ இரசக்‌ 
தகிண்ணமும்‌ உண்மையாகவே உயர்ந்த சிறப்‌ 
பைக்‌ கொண்டிருந்தன. இதை மறுக்க முடி 
யாது. ஆனால்‌ 1] கொரி 11:20-இல்‌ உச்சரிக 


420 


கும்‌ போது 'ஆண்டவரின்‌ விருந்து” என்னும்‌ 
தலைப்பு, அப்பத்துடனும்‌ இண்ணத்துட 
னும்‌ இணைந்துள்ள சொற்களையும்‌ செயல்‌ 
களையும்‌ மட்டுமே குறிப்பதாகவும்‌, 
உணவை முழுவதையும்‌ அல்ல என்பது 
எம்முறையிலும்‌ தெளிவாக இல்லை. 


இ.உணவிலிருந்துவேறுபடுத்தப்படுதல்‌: - 
இறுதி இரவணவிவிருந்து உணவு பிரிக்கப்‌ 
பட்டு அருட்சாதன நற்கருணைக்கும்‌ அன்பு 
விருந்தின்‌ தோழமை உணவிறகும்‌ 
இடையே தெளிவான வேறுபாடு, எப்‌ 
போது எங்கு ஏற்பட்டது என்பதற்கான சான்‌ 
றுக்‌ குறிப்பு எதுவுமே இல்லை. இரண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ இடைக்காலத்திற்குள்‌, அதற்கு 
முன்பு இல்லாவிட்டாலும்‌, திருச்சபை முழு 
வதும்‌ இவ்வளர்ச்சியின்‌ உலகளாவிய ஒரே 
மாதிரியான வளர்ச்சியின்‌ காரணமாக, அப்‌ 
போஸ்தலர்களுடைய அதிகாரத்தின்‌ மூலம்‌ 
இந்த அமைப்பு ஏற்பட்டதெனக்‌ கருதப்படு 
கிறது. இப்படியிருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
இது ஒரு நிருபனமாக அமையவில்லை. 
ஆயினும்‌, அது நிகழக்கூடியதறகான கார 
ணங்களை நாம்‌ ஊகிக்கலாம்‌. கொரிந்துவில்‌ 
ஏற்பட்டது போன்ற தவறுகளினின்று திருச்ச 
பையின்‌ மிகப்புனிதமான சடங்கு முறைக 
ளைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்ற அவசி 
யம்‌ ஒரு காரணமாகலாம்‌. ஏனெனில்‌ இருச்ச 
பையின்‌ அங்கத்தினரின்‌ எண்ணிக்கையா 
னது யூதரல்லாத பின்னனியைக்‌ கொண்‌ 
டுள்ள புறவினத்தாரையே அதிகமாகக்‌ 
கொண்டிருக்கும்போது, இத்தகைய தவறு 
கள்‌ மீண்டும்‌ நிகழும்‌ வாய்ப்புகள்‌ அதிகமா 
மின. 

இடதெருக்கடி யானது கவனிக்கப்பட 
வேண்டிய ஒன்றாக அமைந்தது. சபையின்‌ 
எண்ணிக்கை பெருகப்‌ பெருக. கிறிஸ்தவர்‌ 
கள்‌ அனைவரும்‌ ஒன்று சேர்ந்து சந்திக்கக்‌ 
கூடிய செல்வர்களுடைய வீடு முதற்‌ 
கொண்டு, எங்குமே அனைவரும்‌ ஒரே 
நேரத்தில்‌ முறையாக உணவு கொள்வது 
இயலாத ஒன்றாக இருந்தது. துரதிருஷ்ட 
மாக, ஆதிகாலத்தின்‌ வீட்டுக்கோவில்‌ பற்றி 
ஒன்றும்‌ அறியப்படவில்லை. மிகப்பழமை 


42] 


யானது என்று கண்டுபிடிக்கப்பட்டு 'தூரா'- 
வில்‌ உள்ள 2422-ம்‌ ஆண்டின்‌ கட்டிட மானது, 
உள்ளூர்‌ கோவிலாக உபயோகத்திற்காக 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட உடனேயே, தனிப்‌ 
பட்ட உறைவிடமாகப்‌ பயன்படுவது நிறுத்‌ 
தப்பட்டது. நற்கருணையின்‌ போது இருச்‌ 
சபை கூடுவதற்குத்‌ தேவையான இடத்தை 
அளிக்கும்‌ விதமாக, பல அறைகளை 
இணைத்து ஒரு பெரிய சந்‌இப்பு அறை 
யினை உருவாக்குவதில்‌, உட்புற ஒழுங்கு 
முறைகளில்‌ உள்ள மாறறங்களை அது 
வெளிப்படுத்துகின்றது. 


பொதுவிருந்தினின்று நற்தருணையை 
பிரித்ததானது, சடங்கிலும்‌ அதனை நிறை 
வேற்றும்‌ முறையிலும்‌ முக்கிய மாற்றத்‌ 
திற்கு இட்டுச்‌ சென்றது. விருந்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டபின்னர்‌, அப்பம்‌ மற்றும்‌ 
கண்ணத்தின்‌ மீதான பழைய தனிப்பட்ட 
நன்றியுரைகள்‌, ஒன்றினைக்கப்பட்ட இரு 
பொருட்களின்‌ மீதான ஒரே நன்றிச்‌ செபமாக 
வடிவம்‌ எடுத்தன. அது முதல, அப்பமும்‌ 
இரசமும்‌ ஒன்றாக காணிக்கையாக்கப்பட்டு, 
ஆசிர்வதிக்கப்பட்டு, இரு வடிவங்களிலு 
மான திருவிருந்து தொடரப்பட்டது. ஞாயிற்‌ 
குக்‌ கிழமைகளிலாவது, இந்த ஆடம்பர 
திருவிருந்திற்கு முன்னர்‌ வாசகங்கள்‌ மறை 
யுரை, செபங்கள்‌, சமாதான முத்தம்‌ ஆகி 
யவை அடங்கிய கூட்டு வழிபாடு நடந்தது. 
இவை யூத செபக்கூடத்தினின்று எடுக்கப்‌ 
பட்டு வளர்ச்சியடைந்திருக்கலாம்‌. பாது 
காப்பு காரணங்களுக்காக ஞானஸ்தானம்‌ 
பெறாதோர்‌ அழைப்பின்பேரின்‌ மட்டுமே 
அனுமதிக்கப்பட்டிருந்தாலும்‌, ஒருவர்‌ இருச்‌ 
சபையின்‌ உறுப்பினராக இருந்தாலும்‌ இல்‌ 
லாவிட்டாலும்‌, அனைவரும்‌ வாசகங்கள்‌ 
மறையுரையும்‌ ஆகியவற்றில்‌ பங்கெடுக்க 
லாம்‌. புனித மறைபொருளை அவசங்கைப 
டுத்துவதைத்‌ தவிர்ப்பதற்காக, செபங்க 
ளுக்கு முன்னர்‌, கிறிஸ்தவரல்லாதோறும்‌ 
நானஸ்நானம்‌ பெறாத தயாரிப்புக்கு உட்‌ 
பட்டோரும்‌ வெளியேற்றப்பட்டு, கதவுகள்‌ 
மூடப்பட்டு விசுவாசிகளால்‌ மட்டும்‌ எஞ்சி 
யுள்ள சடங்கு அனுசரிக்கப்பட்டது. இதில்‌, 
திருச்சபையினுடைய அருட்சாதன சடங்கா 


ஆண்டவரின்‌ இரவணவு [தொடச்சி] 


னது, இரகசிய சமயங்களின்‌ வழிபாட்டு 
மரபுகளோடு சில குறிப்பிட்ட ஒப்புமைக 
ளைக்‌ கொண்டிருந்தது. இத்தகைய விழா 
வைப்பற்றி நாம்‌ கொண்டுள்ள பழமையான 
விரிவான விளக்கமானது வேதசாட்சியான 
புனித யுஸ்தீனுடைய முதல்‌ நூல்‌ 65-67-ல்‌ 
தரப்பட்டுள்ளது. 


சீ. சடங்கின்‌ பணியாளர்கள்‌:- இஞ்ஞாசி 
யாரின்‌ காலம்‌ முதற்கொண்டு (110), ஆயர்‌ 
மட்டுமே சடங்கிற்கு தலைமை ஏற்று, அப்‌ 
பம்‌ மற்றும்‌ இரசத்தின்‌ மீது நன்றியுரையின்‌ 
அபிடேக செபத்தைக்‌ கூறுவது பொதுவான 
வழக்கமாக இருந்தது. அவர்‌ இல்லாத 
போது, தனது பணியினை மூத்த குரு ஒருவ 
ருக்கு அவர்‌ அளிக்கலாம்‌. தியாக்கோன்கள்‌ 
மக்களுடைய காணிக்கையைப்‌ பெறுவது 
லும்‌, வருகை புரிந்தோருக்கும்‌, வராதோருக்‌ 
கும்‌ (நோயாளிகள்‌ மற்றும்‌ சிறைப்பட்‌ 
டோ) தற்கருணையை அளிப்பதிலும்‌ 
சடங்கை திறைவேற்றுபவருக்கு துணை 
புரிந்தனர்‌. இக்கருத்தைப்பற்றி பவுலோ அப்‌ 
போஸ்தலர்‌ பணியோ துல்லியமான விவரம்‌ 
எதுவும்‌ தராமையால்‌ இவ்வமைப்பானது 
அப்போஸ்தலிக்க காலத்திலேயே உருவா 
னதா, இல்லையா என்று உறுதியாகத்‌ தீர்மா 
னிக்கமுடியாது. ஆனாலும்‌ அப்போஸ்தலர்‌ 
ஒருவா அங்கு இருந்தால்‌, சடங்கின்‌ போது 
வருகை புரிந்துள்ள மற்ற எல்லா பணியாள 
ரையும்‌ விட தலைமை தாங்க முன்னுரிமை 
அவர்‌ எடுத்துக்கொள்வது பற்றி எச்சந்தேக 
மும்‌ இருக்க முடியாது. ஓர்‌ இறைவாக்கினர்‌ 
தான விரும்பியவாறு நன்றியுரை அனிக்க 
ததாக்கே 10:7 அனுமதிக்கின்றது. ஆனால்‌ 
இப்பகுதியானது நற்கருணை மன்றாட்டை 
குறிப்பிடுகிறதா? அல்லது அன்பு விருந்தின்‌ 
விருந்து ஆசீர்களை குறிப்பிடுகிறதா என்பது 
விளக்கவுரையாளர்களால்‌ விவாதிக்கப்படு 
கிறது. ஆயினும்‌ நற்கருணைப்‌ பற்றி துல்லி 
யமாக குறிப்பிட்ட பின்னா, திதாக்கே ஆசிரி 
யர்‌, 15-ஆம்‌ அதிகாரத்தில்‌, இறைவாக்கினர்‌ 
மற்றும்‌ போதகர்களுடைய சடங்குகளை 
யும்‌, நிறைவேற்றுகின்ற “ஆயர்களையும்‌ 
தியாக்கோன்களையும்‌' நியமிப்பது பற்றி 
யும்‌ குறிப்பிடுகின்றார்‌. இக்கட்டளையா 


ஆண்டவரின்‌ இரவுணவு (தோட 7240] 


னது, அந்தியோக்கியாவில்‌ உள்ள இறை 
வாக்கினர்களும்‌ போதகர்களும்‌ அங்குள்ள 
திருசசபைக்காக வழிபாடு புரிவதை விவரிக்‌ 
கும்‌ ௮.ப. 13:1-3-ன்‌ மீதான விளக்கவுரை 
யாக இருக்கலாம்‌. 1 இளமெ 44:4-இல்‌, 
ஆயர்‌ நற்கருணையின்‌ பொருட்களாகிய 
கொடைகளை அளிப்பவர்களில்‌ ஒருவர்‌ 
என்று விவரிக்கப்படுகிறார்‌. ஆயர்‌ பதவி 
மின்‌ உண்மையான, முதன்மையான பணியா 
னது நற்கருணைச்‌ சடங்கை மேற்பார்வையி 
டுவதாகும்‌ என்று பல அறிஞர்கள்‌ நம்புகின்‌ 
றன்‌. 


ம்‌. கோட்பாடு:- ஆண்டவருடைய இரவு 
ணவைப்பற்றி இறையியல்‌ பொருளானது, 
ஆதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ இயேசுவின்‌ ஆட்‌ 
தன்மை மற்றும்‌ பரிகாரம்‌, அவர்‌ தம்‌ திருச்ச 
பையுடன்‌ கொண்டுள்ள உறவின்‌ பண்பு 
ஆகிய இயல்புகளுக்கு மரியாதை அளிக்‌ 
கின்ற அவர்களுடைய அனுமானம்‌ மற்றும்‌ 
நம்பிக்கைகளால்‌ பாதிக்கப்பட்டாலும்‌, 
இறுதி உணவின்‌ போதான அவரது சொல்‌ 
மற்றும்‌ செயல்களில்‌ உள்ள இயேசுவின்‌ 
எண்ணத்தையே சார்ந்துள்ளது. இயேசு 
விற்கு, இந்த இரவுணவானது அவரது மர 
ணத்திலும்‌ உயிர்ப்பிவும்‌ முத்திரையிடப்‌ 
பட்ட புதிய உடன்படிக்கையின்‌ அடையாள 
இவவுடன்படிக்கை உடனடியாக 
வரவிருக்கும்‌ அரசின்‌ வாரிசாக கடவுளு 
டைய புதிய இஸ்ராயேலை உருவாக்குக 
றது. அவரது மீட்புச்‌ செயலின்‌ பயன்களில்‌ 
அவரது டர்கள்‌ பங்குபெறுவர்‌ என்பதன்‌ 
உறுதிமொழியாக இது இருப்பதால்‌, விண்‌ 
ணக மீட்பின்‌ பெருவிருந்தில்‌ அவருடன்‌ 
பங்கு கொள்வர்‌ என்பதற்கு அச்சாரமாகவும்‌ 
உள்ளது. முடிவில்லா வாழ்விற்கு வழியாக 
உள்ள தந்தையின்‌ விருப்பத்திற்குத்‌ தன்‌ 
னையே அளிக்கின்ற முழுமையான காணிக்‌ 
கைப்‌ பலியில்‌, இயேசுவுக்கு உரியவர்கள்‌, 
அவரோடு சேர்வதற்கு உரிய சாதனமாக 
(இரவுணவு உள்ளது. 


மாகும்‌. 


ஆண்டவரின்‌ இரவுணவின்‌ (நற்கருணை) 
கொண்டாட்டம்‌ பற்றிக்‌ கத்தோலிக்கர்களும்‌ 
பிரினைச்‌ சகோதரரும்‌ வேறுபட்ட விளக்கம்‌ 
அளிப்பர்‌. “இது என்‌ சரீரம்‌, இது என்‌ 


422 


இரத்தம்‌'' என்ற வாக்குகளைக்‌ கத்தோலிக்‌ 
கர்கள்‌ அவற்றின்‌ இயற்பொருளில்‌ எடுத்துக்‌ 
கொள்வர்‌. இந்த விளக்கத்தில்‌, அப்பமும்‌ 
இரசமும்‌, ஒவ்வொரு திருப்பவியிலும்‌, 
இறிஸ்துவின்‌ உண்மையான உடலாகவும்‌ 
இரத்தமாகவும்‌ வியத்தகு முறையில்‌ மாறு 
இன்றன. பின்‌ கிறிஸ்துவின்‌ புதிய பவியாக 
இறைவனுக்கு ஒப்புக்‌ கொடுக்கப்படுகின்‌ 
றன. கத்தோலிக்க இறையியலில்‌, நற்க 
ரணை என்ற அருட்சாதனம்‌ ஒன்றை நிகழ்த்‌ 
தும்‌ காணிக்கையாகும்‌. அது ஓர்‌ அருள்‌ 
அளிக்கும்‌ சாதனமாகும்‌. பிரிவினைச்‌ சபை 
யோரின்‌ இறையியவில்‌, கிறிஸ்தவின்‌ உடல்‌ 
சிலுவையில்‌ ஒரே ஒருமுறை இறைவனுக்கு 
ஒப்புக்‌ கொடுக்கப்படுகிறது. வரலாற்றில்‌ 
மீண்டும்‌ செய்யப்படக்கூடாத பலியாகும்‌, 
ஆகவே ஆண்டவரது இரவு உணவு ஒரு 
பவியன்று, அடையாளக்‌ கொண்டாட்டமே. 
அது, கிறிஸ்து உலக மீட்பை சுவையில்‌ 
நிறைவேற்றிவிட்டார்‌ என்ற நிகழ்ச்சியை 
வெறுமனே நினைவு படுத்துகிறது. 


அ. ஒருவகையான இருவருட்சாதன 
உணவு: 

1. உணவு, சமய அறிகுறி:- உணவு அருந்‌ 
தும்பொழுது நிறுவப்பெற்ற நற்கருணை 
உணவளிக்கும்‌ ஒரு சடங்குமுறையாகும்‌. 
மிகப்‌ பழங்காலத்திவிருந்து, சிறப்பாக, 
செமித்திய இனத்தார்‌ வாழ்ந்த பகுதியில்‌, 
மக்கள்‌ . உணவுக்குப்‌ புனிதமான மதிப்பு 
அளித்து வந்திருக்கிறார்கள்‌; காரணம்‌, 
உணவு வள்ளன்மையுள்ள இறைவனின்‌ 
கொடை என்றும்‌, அது வாழ்வுக்கு ஆதாரம்‌ 
என்றும்‌ உணாந்திருக்கிறார்கள்‌. அப்பம்‌, நீர்‌, 
இரசம்‌, பழம்‌ முதவியன எல்லாம்‌ நலன்கள்‌; 
அவைகளுக்காக மனிதன்‌ இறைபுகழ்‌ கூறுகி 
றான்‌. உணவு அருந்துதல்‌ தன்னிலேயே 
சமயப்‌ பொருள்‌ உள்ளது; ஏனெனில்‌, கூடி 
உணவு அருந்துதல்‌, பந்தியில்‌ அமர்ந்திருப்ப 
வர்களுக்கு இடையிலும்‌, அவர்களுக்கும்‌ 
இறைவனுக்கும்‌ இடையிலும்‌ புனிதமான 
உறவுகளை திலைநாட்டுகிறது . 


2. முன்னடையாளங்களிலிருந்து மெய்ம்‌ 
எனவே, விவிலியத்தில்‌ சுண்‌ 
டுள்ள இறை வெளிப்பாட்டில்‌, உணவும்‌ 


மைக்கு: - 


423 


உணவருந்துதலும்‌, இறைவன்‌ தம்‌ மக்க 
ளோடு வாழ்வைப்‌ பகிர்ந்து கொள்வதை 
உணர்த்த உதவுகின்றன. யாத்திராகமத்தில்‌ 
காணப்படும்‌ மன்னாவும்‌ காடைகளும்‌, 
மேலும்‌ ஒரேபு என்னும்‌ பாறையிலிருந்து 
வெள்ளம்போல்‌ ஓடிய நீரும்‌ (சங 77:20-29) 
முன்னடையாளமாயிருந்த நலன்கள்‌ (1 
கொரி 10:3...]); மூன்னடையாளங்கள்‌ என்ற 
ளவில்‌ அவை உண்மையான கொடையை 
உருவகமாய்‌ முன்னுணர்த்துகின்றன; அக்‌ 
கொடை கடவுளின்‌ திருவாயினின்று வருவ 
தாகும்‌ [உப 8:3; மத்‌ 4:48); அது வானத்தி 
னின்று வரும்‌ (யாத்‌ 16:4) உண்மை அப்பமா 


கிய (இறைவனின்‌) வாக்கு ஆகும்‌. 


இந்த முன்னடையாளங்கள்‌ எல்லாம்‌ இப்‌ 
பொழுது இயேசுவிடம்‌ நிறைவு பெறுகின்‌ 
றன. அவர்தாம்‌ 'உயிர்தரும்‌ உணவு; எவ்வா 
றெனில்‌, முதலாவதாக அவர்‌ தமது வாக்கி 
னால்‌ உணவாகின்றார்‌; அவ்வாக்கு விசுவா 
சங்கொள்பவர்களுக்கு முடிவில்லா வாழ்‌ 
வின்‌ வாயிலைத்‌ திறந்துவிடுறைது (யோவா 
6:26-51); அடுத்து, அவா தமது தசையைத 
தின்னவும்‌, தமது இரததததைக்‌ குடிக்கவும்‌ 
(6:51-58) கொடுத்து உணவாகின்றார்‌. நற்க 
ரணை பற்றி இவ்வாறு வாக்குறுதி அளிக்‌ 
கும்‌ சொற்களை இயேசு பாலைவனத்தில்‌ 
மக்கட்‌ கூட்டத்திற்குப்‌ புதுமையாக உணவு 
அளித்த பின்னர்‌ (6:1-15) கூறுகிறார்‌. இயேசு 
வாக்களிப்பதும்‌, மன்னா போன்றது அன்று 
என அவராலேயே வேறுபடுத்தப்‌ பெறுவது 
மான கொடை (6:31...49....), இங்கு யாத்திரா 
கமத்தில்‌ கண்டுள்ள வியத்தகு செயல்க 
பெறுகிறது; 
அதேபொழுது, அக்கொடை, மெசியா திரு 
விருந்தின்‌ முன்சுவை என்றளவில்தான்‌ 
வழங்கப்பெறுகிறது; திருவிருந்து என்பது 
விண்ணகப்‌ பேரின்பத்திற்கு ஒர்‌ உருவகமா 
கும்‌; இது, யூத மறையினருக்கும்‌ (ஏச 25:6; 
யூதச்‌ சட்ட வித்தகர்களின்‌ ஏடுகள்‌), புதிய 
ஏற்பாட்டினருக்கும்‌ (மத்‌ 8:1]; 22:2-14; லூக்‌ 
14:15; திருவெளி 3:20; 19:9) நான்கு தெரிந்த 
உருவகம்‌. 


ளோடு தொடர்புப்படுத்தப்‌ 


3. ஆண்டவரின்‌ உணவும்‌ நினைவு கூர்த 
லும்‌ வாக்குறுதியும்‌:- இறுதி இராவுணவு, 


ஆண்டவரின்‌ ஓிரவுணவு [தொடர்சசி?) 


மெசியா இருவிகுந்தனுக்கு இறுதியான 
முன்னேற்பாடுபோல்‌ அமைந்துள்ளது; அவ்‌ 
விருந்தினில்‌ இயேசு, அடுத்து நிற்கும்‌ சோத 
னைக்‌ காலத்திற்குப்‌ பின்னர்‌ தம்மவாகளை 
மீணடும்‌ கண்டு கடவுளின்‌ 
அரசில்‌ இயேசு அவர்களோடு 'நிறைவேறிய 
பாஸ்கா உணவை யும்‌ (லூக்‌ 22:15...) “புதிய 
இரசத்தையும்‌ (மாற்‌ 14:25) சுவைப்பார்‌; 
இறுதி இராவுணவின்போது இரசத்தையும்‌ 
தம்மவர்களுக்காக ஆயத்தம்‌ செய்கிறார்‌; எவ 
வாறெனில்‌, அப்பமும்‌ இரசமும்‌ புதிய 
தொரு மெய்மையை, அதாவது, தமது உட 
லும்‌ இரத்தமும்‌ என்பதனைக்‌ குறித்துக்காட்‌ 
டச்‌ செய்கிறார்‌. 


கொள்வார்‌. 


இவ்வாறு செய்வதற்குப்‌ பொருத்தமான 
தும்‌ விரும்பத்தக்கது மான ஒரு வாய்ப்பினை 
இயேசுவுக்குப்‌ பாஸ்கா உணவு அருந்தும்‌ 
சடங்குமுறை அளிக்கிறது. இவ்வேளையில்‌, 
குடும்பத்தின்‌ தந்தை பல்வேறு உணவுப்‌ 
பொருட்களின்‌ மீது, மிகச்‌ சிறப்பாக, அப்பத்‌ 
தின்‌ மீதும்‌ மூன்றாம்‌ கிண்ணத்தினமீதும்‌ 
முறைப்படி கூறிய சொற்கள்‌ அந்த உணவுப்‌ 
பொருட்களுக்கு ஒருவகையான ஆற்றலை 
அளித்தன; அந்த ஆற்றலால்‌, கடந்த காலம்‌ 
நினைவுகூரப்பட்டது, வருங்காலத்திற்கான 
நம்பிக்கை தாண்டப்பெற்றது; இவ்வாறு பந்‌ 
தியில்‌ இருந்தோர்‌ இந்த உணவுப்‌ பொருட்க 
ளைப்‌ பெற்றுக்‌ கொண்டவராய்‌, யாத்திரா 
கம்‌ காலத்துச்‌ சோதனைகளுக்கு உண்மை 
மில்‌ திரும்பவும்‌ ஆளாயினர்‌; அத்தோடு, 
மெசியாவின்‌ வாக்குறுதிகளை எதிர்‌ டார்த்த 
வராய்‌ வாழ்ந்தனர்‌. சொற்களில்‌ அடங்கிய 
இத்தகைய படைக்கும்‌ ஆற்றலைச்‌ செமித்‌ 
திய மக்களின்‌ உள்ளம்‌ உணர்ந்திருந்தது; 
இயேசுவும்‌ இந்த ஆற்றலைப்‌ பயன்படுத்த, 
தமக்குரிய தலைமைத்துவ அதிகாரத்தால்‌ 
அந்த ஆற்றலை இன்னும்‌ வளர்த்துக்‌ கொள்‌ 
கிறார்‌. அப்பத்திற்கும்‌ இரசத்திற்கும்‌ புதிய 
பொருளைக்‌ கொடுக்கிறபொழுது இயேசு 
அதற்குக்‌ காரணம்‌ காட்டக்‌ 
ஆனால்‌ அவர்‌ அவைகளில்‌ பொருள்‌ மாற்‌ 


காணோம்‌; 


றம்‌ விளைவிக்கிறார்‌. இயேசு விளக்கம்‌ தரக்‌ 
காணோம்‌; ஆனால்‌ அவர்‌ தீர்மானிக்கிறார்‌, 
கட்டளையிடுகிறார்‌; இது என்‌ உடல்‌ (அதா 


ஆண்டவரின்‌ இரவணதவு [தொடர்சகி!; 


வது, இது முதற்‌ கொண்டு, இது என்‌ 
உடல்தான்‌). 'இருக்கிறது' என்ற இணைப்பு 
வினைச்சொல்‌ அரமெக்‌ மொழியில்‌ உள்ள 
மூலவாசகத்தில்‌ தவறியுள்ளது தான்‌ - அந்த 
விளைச்சொல்‌ தானாகமட்டும்‌ இந்த இயல்‌ 
வாய்மையை (இந்த அப்பம்‌ உடல்தான்‌ 
என்று) எண்பித்திடாது; ஏனெனில்‌, அந்த 
இணைப்பு வினைச்சொல்‌ உருவகப்பொ 
ருளை உணாத்தக்கூடும்‌; 
இதற்கு எடுத்துக்காட்டாக 'அறுவடை, உல 
கின்‌ முடிவு (முடிவாய்‌ இருக்கும்‌); அறுப்‌ 
போர்‌ வான தாதர்‌ (வானதாகராய்‌ இெப்பர்‌])' 
(மத்‌ 13:39) என்று உள்ளதைக்‌ காணலாம்‌. 
இறுதி இராவுணவுச்‌ சூழ்நிலை வளம்‌ 
நிறைந்த பொருள்‌ ஒன்றினை வலியுறுத்து கி 
றது. இங்கு இயேசு ஒர்‌ உவமையை எடுத்து 


ரைப்பதில்லை; உவமையில்‌ திட்டவட்ட 


மட்டும்கூட 


மான பருப்பொருட்கள்‌ புலனாகாதப்‌ பொரு 
ளைக்‌ கண்டுக்கொள்ள உதவும்‌. இங்கோ 
இயேசு ஓர்‌ உணவுப்‌ பந்தியில்‌ தலைமை 
இவ்வேளையில்‌ சடங்கு 
முறைப்படி இறைபுகழ்‌ கூறுதல்‌ உணவுப்‌ 
பொருட்களுக்கு மற்றொரு நிலைக்குரிய 
தகைமை வழங்குகிறது. தவிர, இயேசுவைப்‌ 
பொருத்தளவில்‌, இவ்வாறு 
தகைமை இது மட்டும்‌ கேட்டிராத அளவுக்கு 
நிறைவும்‌ மெய்ம்மையும்‌ கொண்டுள்ளது; 
இதற்குக்‌ காரணம்‌ வாக்குறுதி செய்யப்பட்ட 
அர்ப்பணமாகும்‌; அதுதான்‌ மீட்பளிக்கும்‌ 
சாவு; அச்சாவு உயிர்ப்பின்‌ வழியாக இறுதிக்‌ 
கால வாழ்வுக்கு இட்டுச்செல்கிறது. 


தாங்குகிறார்‌; 


வழங்கும்‌ 


ஆ. நற்கருணை: ஒருவகையான இருவ 
ருட்சாகனப்‌ பலி:- 

1. மீட்பளிக்கும்‌ சாவை அறிக்கையிடல்‌: - 
சாவு மீட்பு அளிப்பதாகும்‌; ஏனெனில்‌, இந்த 
உடல்‌ “உங்களுக்காக அளிக்கப்படும்‌" (லூக, 
7 கொரி-இல்‌ 'உங்களுூக்காக' என்று மட்டும்‌ 
உள்ளது; அத்தோடு இந்த வாசகத்தில்‌ முக்கி 
யமில்லா வேறுபாடுகளும்‌ கண்ளெளன); 
இந்த இரத்தம்‌ 'உங்களுக்காகச்‌ சிந்தப்படும்‌' 
(லூக்‌) அல்லது 'பலருக்காகச்‌ சிந்தப்படும்‌' 
(மாற்‌; மத்‌). பந்தியில்‌ அப்பம்‌ இரசம்‌ என்று 
வகைப்படுத்துவதே உடலும்‌ இரத்தமும்‌ 
வன்முறையில்‌ கூறுபடுக்தப்படுவதை 


424 


உணர்த்துகின்றது; இயேசு, நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ தமது சாவைத்‌ தெளிவாக 
அறிவிக்கிறார்‌. அச்சாவு ஒரு பலி என அறிமு 
கப்படுத்துகிறார்‌; அப்பலி, பலி உயிர்களான 
ஆடுமாடுகளைப்‌ பலியிடுவதோடு ஒப்‌. பிடப்‌ 
பலி உயிர்களின்‌ இரத்தம்‌ 
சீனாய்‌ மலையில்‌ செய்த முதல்‌ உடன்படிக்‌ 
கைக்கு. முத்திரையிடப்பட்டது (யாத்‌ 

24:5-8); இயேசுவின்‌ பலி பாஸ்காச்‌ செம்மறி 
யோடும்‌ ஒப்பிடத்தக்கது, இவ்வாறு ஒப்பிடு 
வது எந்த அளவுக்கு எனில்‌, இயேசுவின்‌ 
காலத்து யூத மறை பாஸ்காச்‌ செம்மறியை 


படக்கூடியது; 


யும்‌ ஒரு பலியாகக்‌ கருதிய அளவுக்கு என 
லாம்‌ (1 கொரி 5:7 காண்‌), 


இயேகவோ 'புதிய உடன்படிக்கைக்கெ 
இரத்தம்‌ 
எனக்‌ கூறுகிறார்‌; இவ்வாறு அவர்‌ கூறுகிற 
பொழுது, அவர்‌ இறை ஊழியன்‌ என்பத 
னைப்பற்றியும்‌ சிந்திக்கவேண்டும்‌: அந்த 
இறை ஊழியன்‌ “சாவுக்குக்‌ தம்‌ ஆன்மா 
வைக்‌ கையளித்தார்‌; 'பலருடைய பாவத்‌ 


னப்‌ பலருக்காகச்‌ சிந்கப்படும்‌' 


தைத்‌ தாமே சுமந்து கொண்டார்‌' (ஏச 53:12]; 
அந்த ஊழியனை இறைவன்‌ 'மக்களுக்கு 
உடன்படிக்கையாகவும்‌, புறவினத்தாருக்கு 
ஒளியாகவும்‌! (42:7; 49:8) ஏற்படுத்தினார்‌. 
இதற்கெல்லாம்‌ முன்னரே, இயேசு இறை 
ஊழியனின்‌ பணியைத்‌ தமக்கே உரித்தாக்கி 
யிருந்தார்‌ [லூக்‌ 4:17-21); இன்னும்‌, இறை 
ஊழியனைப்‌ போல, 'பலருடைய மீட்புக்கு 
விலையாகத்‌ தம்‌ உயிரை அளிக்கும்‌ 
(மாற்‌ 10:45 இ;:ஏச 53) பணிவிடையை மேற்‌ 
கொண்டதாகவும்‌ உரிமை கொண்டாடியிருந்‌ 
தார்‌. இக்கட்டத்தில்‌ இயேசு நாம்‌ அறிந்து 
செய்வது என்னவெனில்‌: 
நெருங்கி வத்து கொண்டிருக்கும்‌ அவரு 


டைய சாவு பழைய உடன்படிக்கைப்‌ பலிக 


கொள்ளச்‌ 


வின்‌ இடத்தை நிரப்பப்போகிறது. மக்களை 
அடிமைத்தனத்திலிருந்து 
மட்டுமன்று, பாவத்தனளையிலிருந்தும்‌ விடு 


இம்மைக்குரிய 


விக்கப்‌ போகிறது. இத்தகையப்‌ பணிகளைத்‌ 
தான்‌ தேவை என இறைவன்‌ தம்‌ ஊழியனிட 
மிருந்து கேட்டிருந்தார்‌, ஆகியனவாகும்‌. 
எரேமியா முன்னறிவித்‌திருந்த இந்தப்‌ 'புஇய 


425 


உடன்படிக்கையை” (எரே 31:31-34) இயேசு 
நிறுவப்போகின்றார்‌, 


2. பலியில்‌ பங்குகொண்டு உறவாடுதல்‌: - 
இங்கு மிகப்‌ புதியது யாதெனில்‌: இயேசு 
தமது பலியின்பயனை உணவினுள்‌ உள்ள 
டக்கினார்‌ என்பதாகும்‌. மற்ற எல்லாப்‌ பழங்‌ 
கால மக்களையும்‌ போல்‌, இஸ்ராயேல்‌ 
மக்களும்‌ பலிப்பொருளை உண்டு பலியின்‌ 
பயனைப்‌ பெறுதல்‌ வழக்கம்‌. இவ்வாறு, 
மக்கள்‌ பலிப்பொருளோடும்‌, அதை ஏற்றுக்‌ 
கொண்ட இறைவனோடும்‌ உறவு கொண்டு 
ஒன்றித்திடப்‌ பார்த்தார்கள்‌ (1 
கொரி 10:18-21). விசுவாசிகள்‌ பலியாக்கப்‌ 
பட்ட இயேசுவின்‌ உடலை உண்டும்‌, அவர்‌ 
தம்‌ இரத்தத்தைப்‌ பருகியும்‌ அவருடைய 
பலியில்‌ பங்குக்‌ கொண்டு உறவாடுகிறார்‌ 
கள்‌. இவ்வண்ணம்‌ அவர்கள்‌, இயேசு அன்பி 
னால்‌ அளித்த பலிப்பொருளைத்‌ தமதாக்குகி 
றார்கள்‌, இயேசுவின்‌ பலி திரும்பவும்‌ 
கொணரும்‌ அருள்வாழ்வினால்‌ பயன்‌ அடை 
கிறார்கள்‌. மக்கள்‌ இவ்வாறெல்லாம்‌ எங்கு 
எப்பொழுதும்‌ செய்யக்‌ கூடுமாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றுதான, இயேசு மிகச்‌ சாதா 
ரண உணவுப்‌ பொருட்களைத்‌ தேர்ந்து 
கொண்டு, அவைகளைப்‌ பலிப்‌ பொருளுக்‌ 
குரிய நிலையில்‌ தமது உடலாகவும்‌ இரத்த 
மாகவும்‌ ஆக்கினார்‌; அவர்‌ தம்‌ சடர்களுக்கு 
கொடுத்த கட்டளைப்படி, அவருக்குப்‌ பின்‌ 
னர்‌, சீடர்கள்‌ அவருடைய அதிகாரத்தைக்‌ 
கொண்டு, அவர்‌ சொன்ன வார்த்தைகளை 
மறுபடியும்‌ சொல்வார்கள்‌; அவ்வார்த்தை 
கள்‌ மேற்படி மாற்றத்தை விளைவிக்கும்‌. 
இவ்வாறு இயேசு தமது குருத்துவத்தில்‌ 
சீடர்கள்‌ பேராளர்களாய்‌ (பிரதிநிதிகளாய்‌)ப்‌ 
பங்கு கொள்ளச்‌ செய்கிறார்‌. 


இது முதற்கொண்டு கிறிஸ்வார்கள்‌ இந்தி 
கழ்ச்சியைத்‌ திரும்ப நிகழ்த்தும்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ அல்லது அதில்‌ பங்குகொள்ளும்‌ 
ஒவ்வொரு முறையும்‌, அவர்கள்‌ 'ஆண்டவ 
ருடைய மரணத்தை அவர்‌ வரும்பரையில்‌ 
அறிக்கையிடுகிறார்கள்‌' (1 கொரி.1:26); 
ஏனெனில்‌, அவர்கள்‌ உருவாக்கும்‌ இருவ 
ருட்சாதனப்‌ பிரசன்னம்‌ கிறிஸ்துவின்‌ பிரசன்‌ 


ஆண்டவரின்‌ இரவனாவ (தொடாசச]] 


னமாகும்‌; இங்குக்‌ கிறிஸ்து தாம்‌ பலியான 
நிலையில்‌ பிரசன்னமாகிறார்‌. இவ்வாறெல்‌ 
லாம்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவருடைய நினைவா 
கச்‌' (1 கொரி 11:25; லூக்‌ 22:19) செய்கிறார்‌ 
கள்‌; அதாவது, அவர்கள்‌ இயேசு மீட்புக்கா 
கச்‌ செய்ததைத்‌ தங்கள்‌ விசுவாசத்தைக்‌ 
கொண்டு நினைவுகூர்கிறார்கள்‌; அல்லது, 
ஒரு வேளை, இயேசு மீட்புக்காகச்‌ செய்‌ 
ததை விசுவாசிகள்‌ இறைவனுக்கு நினைவுப்‌ 
டுத்துகிறார்கள்‌ என்றால்‌ இன்னும்‌ பொருத்த 
மாயிருக்கும்‌ (லேவி 24:7; எண்‌ 10:9... 
சீரா 50:18; அ.ப.10:4.பீ!); இங்ஙனம்‌ இயேசு 
செய்கதை இடையறாது புதுப்பிக்கப்படும்‌ 
காணிக்கையாக விசுவாசிகள்‌ நினைவுறுக்து 
கிறார்கள்‌; அக்காணிக்கை இறைவனின்‌ 
அருளை வேண்டுகிறது. 'நினைவுகூர்தல்‌' 
என்பது இறைவன்‌ ஆற்றிய வல்ல செயல்‌ 
களை வியந்து பாராட்டும்‌ வகையில்‌ நினை 
வுகூர்ந்து, அவைகளை வியத்தகு செயல்கள்‌ 
என ஏற்றுச்கொள்ளுதலாகும்‌. அவற்றில்‌ எல்‌ 
லாம்‌ தலைசிறந்தது. மக்களின்‌ மீட்புக்காக 
இறைவனின்‌ திருமகன்‌ ஒப்புக்கொடுத்த 
பலியாகும்‌. இப்பலி அன்பின்‌ அதிசயம்‌; 
இப்பலியில்‌ கிறிஸ்தவர்கள்‌ பங்குகொண்டு, 
திருவிருந்தின்போது ஆண்டவரின்‌ உடலோ 
டும்‌, அவரிடத்தில்‌ அவர்தம்‌ உறுப்பினர்‌ 
அனைவரோடும்‌ இணைந்து ஒன்றுபடுகி 
றார்கள்‌ (1 கொரி 10:14-22). கிறிஸ்து செலுத்‌ 
இய பலியின்‌ திருவருட்சாதனமான நற்க 
ருணை அன்பின்‌ திருவருட்சாதனமும்‌, 
கிறிஸ்துவின்‌ உடலில்‌ கொள்ளும்‌ ஒன்றிப்‌ 
பின்‌ திருவருட்சாதனமும்‌ ஆகும்‌. 


இ). நற்கருணை: இறுதிக்காலத்‌ திருவருட்‌ 
சாதனம்‌: - 

1, புதிய உலகில்‌ கிறிஸ்துவின்‌ பலி 
தொடர்ந்‌ நிலைத்திருத்தல்‌:- புதிய உலகு 
ஒன்று உண்டு என்ற உண்மைதான்‌, இத்த 
கைய அடையாளச்‌ செயல்களுக்கும்‌ சொற்க 
ளுக்கும்‌ முழுப்பொருளைத்‌ தருவதாகும்‌; 
இச்செயல்‌, சொற்கள்‌ எல்லாம்‌ அவ்வுலகி 
னுக்கு நுழைவாயிலாய்‌ அமைந்துள்ளன. 
கிறிஸ்துவின்‌ சாவு, உண்மையான வாழ்வில்‌ 
மலருகின்றது; இந்த வாழ்வுக்கு முடிவு என்‌ 
பது கிடையாது (உரோ 6:9..); இத்தகைய 


ஆண்டவரின்‌ இரவுணாவ (தொடர்ச்ச!) 


வாழ்வுதான்‌ இறுதிக்காலம்‌, "வரப்போகும்‌ 
தன்மைகளின்‌ காலம்‌; அதனோடு ஒப்பிட்‌ 
டால்‌ நிகழ்காலம்‌ 'நிழல்‌* தான்‌ (எபி 10:1; 
8:59; கொலோ 2:17). கிறிஸ்து தமது பலியை 
'ஒரே முறையில்‌ எக்காலத்திற்குமே' நிறை 
வேற்றி விட்டார்‌ (எபி 7:27; 9:11. 26; 10:10; 
1 பேதுரு 3:18); மூடிவானதாக அவருடைய 
இரத்தம்‌ பழைய உடன்படிக்கைப்‌ பலி உயிர்‌ 
களின்‌ ஆற்றலற்ற இரத்தத்தின்‌ இடத்தைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டது (எபி 9:12.18-26; 
10:1-10); இயேசு இணைப்பாளராக இருக 
கும்‌ புதிய உடன்படிக்கை (12:2; 13:20) 
பழைய உடன்படிக்கைக்கு முற்றுப்‌ புள்ளி 
வைத்து (68:13), முடிவில்லா உரிமையைப்‌ : 
பெற்று விட்டது (9:15); இது முதற்‌ 
கொண்டு, நம்முடைய தலைமைக்‌ குரு 
கடவுளின்‌ வலப்புறத்தில்‌ அமர்ந்துள்ளார்‌! 
(8:1; 10:12); நாம்‌ முடிவில்லா மீட்பைக்‌ 
கண்டடையச்‌' செய்துவிட்டார்‌ (9:12; 5:9); 
அவர்‌ 'மாறாத குருத்துவத்தைப்‌' பெற்றுள்‌ 
ளதால்‌ (7:24). நமக்காகப்‌ 'பரிந்து பேசுவதற்‌ 
கென என்றுமே வாழ்கிறார்‌' (7:25; 9:24). 
கிறிஸ்துவின்‌ பலி, நிலையற்ற நமது உல 
கின்‌ கால வரையறையோடு தொடர்பு 
கொண்டு திறைவேறியதளவில்‌ 
. காலததியது என்றாலும்‌, அப்பலி, கிறிஸ்து 
நுழைந்துள்ள புதிய உலகில்‌ என்றென்றைக்‌ 
கும்‌ பிரசன்னமாக உள்ளது; எவ்வாறெனில்‌, 
தம்மையே ஒப்புக்கொடுததுப்‌ 
புதிய உலகில்‌ நுழைந்த கிறிஸ்து அங்குத்‌ 
தொடர்ந்து தம்‌ தந்தையிடம்‌ தம்மையே 
காணிக்கையாக்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


பவியாய்‌ 


2. நற்கருணை வழியாகக்‌ கிறிஸ்தவன்‌ 
இப்புதிய உலகத்தோடு ஒன்றித்து உறவாடு 
கிறான்‌-- பவிப்பொருளான நிலைமையில்‌ 
நம்‌ தலைமைக்‌ குரு என்றென்றைக்கும்‌ 
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்‌. நற்கரு 
ணையோ விசுவாசியை இக்குருவோட 
தொடர்பு கொள்ளச்‌ செய்கின்றது. அப்பம்‌ 
உடலாகவும்‌, இரசம்‌ இரத்தமாகவும்‌ ஆகும்‌ 
பொழுது நிகழும்‌ நிலைமாற்றம்‌ (கடந்து 
செல்லுதல்‌) தனக்குரிய இருவருட்சாதன 
முறையில்‌, பழைய உலகம்‌ மாறிப்‌ புதிய 
உலகம்‌ ஆகும்படி கடத்து செல்லச்‌ செய்க 


கடந்த 


42.6 


றது. தமது சாவின்‌ வழியாக வாழ்வுக்குச்‌ 
கடந்து சென்ற கிறிஸ்து இந்தப்‌ புதிய உலக 
னுள்‌ நுழையலானார்‌. பாஸ்காச்‌ சடங்கு 
முறை, யாத்திராகமத்தில்‌ கண்டுள்ள திருப்ப 
யத்தின்‌ (கடத்து சென்றதின்‌] நினைவு 
விழாவாகும்‌; இவ்வாறு, அந்த யாத்திரை 
யைப்போல, பாஸ்காச்‌ சடங்குமுறையும்‌ 
எற்கனவே, கடந்து செல்வது பற்றிய ஒரு 
சடங்குமுறையாக இருந்தது; எப்படியெ 
னில்‌, அது எகிப்தின்‌ அடிமைத்தனததிலி 
ருந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டில்‌ 
கிடைக்க இருந்த விடுதலைக்குக்‌ கடந்து 
சென்றது பற்றிய சடங்குமுறையாகும்‌; 
அடுத்து, மேலும்‌ மேலும்‌ அது, துன்பம்‌, 
பாவம்‌, சாவு ஆடயவற்றை உள்ளடக்கிய 
அடிமைத்தனத்திலிருந்து, இன்பம்‌, நீதி 
வாழ்வு ஆகியவை அடங்கிய விடுதலைக்‌ 
குக்‌ கடந்து செல்வது பற்றிய சடங்குமுறை 
ஆனது. ஆனால்‌, இந்தப்‌ பாஸ்காச்‌ சடங்குமு 
றையில்‌, மெசியா காலத்து ஆசிகள்‌ (நலன்‌ 
கள்‌] நம்பிக்கையளவில்‌ இருந்து வந்தன; 
மேலும்‌, அப்பொழுது மக்கள்‌, தாங்கள்‌ ஆசி 
கூறிய உணவுப்‌ பொருட்களைக்‌ கொண்டு 
உருவகமாகத்தான்‌ மெசியாவின்‌ ஆசிகளைத்‌ 
துய்திடக்‌ கூடுமாயிருந்தது. இந்நிலை, 
திறிஸ்துபாஸ்காவில்‌ மாறியுள்ளது; எவ்வா 
றெனில்‌, மெசியாவின்‌ உயிர்ப்பினால்‌, அவ 
ருடைய காலம்‌ உள்ளபடியே வந்துவிட்டது; 
எனவே. வாக்குறுதி அளிக்கப்பட்ட மெசி 
யாவின்‌ ஆசிகள்‌ கிடைத்து விட்டன. வருங்‌ 
கால ஆசிகளை முன்னர்‌ உருவகமாய்‌ மட்‌ 
டும்‌ உணர்த்திய சொற்களும்‌ சைகைகளும்‌ 
இனி அவைகளை நிகழ்காலத்திய ஆசிக 


ளாக நடைமுறைப்படுத்தக்கூடும்‌. 


ஆகவே, நற்கருணையில்‌ வழங்கப்படும்‌ 
உடலும்‌ இரத்தமும்‌, நிறைவு கண்டுவிட்ட, 
ஒரு நிகழ்ச்சியின்‌ உருவக நினைவுச்‌ சின்னங்‌ 
கள்‌ மட்டுமல்ல; அவை, கிறிஸ்து வாழ்ந்து 
கொண்டுருக்கும்‌ இறுதிக்கால உலகத்தின்‌ 
முழுப்பொருளுமாகும்‌.  இிருவருட்சாதன 
அமைப்பு அனைத்தின்‌ மையமாக இருப்‌ 
பது, நற்கருணை, பழைய உலகிலேயே 
இன்னும்‌ கூழ்திக்டெக்கும்‌ விசுவாசியை 
திருவருட்சாதன அமைப்பு அனைத்தையும்‌ 


427 


போல்‌, நற்கருணையும்‌ கிறிஸ்துவோடு 
உடல்சார்ந்த வகையில்‌ இணைக்கிறது; இக்‌ 
கிறிஸ்து புதிய, உயிர்த்தெழுந்த, ஆவி நிலை 
யில்‌ (யோவா 6:63) கொண்டுள்ள தமது 
இருப்பின்‌ முழுநிறைவோடு உள்ளவர்‌. நற்க 
ருணையில்‌ கையாளப்படுகின்ற உணவுப்‌ 
பொருட்கள்‌ தங்கள்‌ இருப்பில்‌ மாற்றம 
டைந்து, உண்மையான 'விண்ணோரின்‌ 
உணவு ஆகின்றன (சங்‌ 78:25, ஞான 16:2). 
இதுவே புது யுகத்தின்‌ உணவு. இந்த உணவு 
பொருட்கள்‌ பலிபீடத்தின்‌ மீது பிரசன்ன 
மாய்‌ இருப்பதைக்‌ கொண்டு, மரித்து 
உயிர்த்த கிறிஸ்து பலிக்குரிய தமது நித்திய 
மனநிலையில்‌ மெய்யாகவே பிரசன்னமாயி 
ருக்கிறார்‌. இதனால்தான்‌, திருபலி என்பது 
ஒரு பலியாகும்‌; இப்பலியும்‌, வரலாற்றில்‌ 
சிவுவைமீது நிறைவேறிய பலியும்‌ ஒன்றே; 
இத்தகைய பலியில்‌ கிறிஸ்து தமது அன்பு 
அனைத்தையும்‌ கொண்டு காணிக்கையாகின்‌ 
றார்‌; கிறிஸ்துவே திருப்பலியை ஏற்படுத்தி 
யவர்‌. வரலாற்றுப்‌ பலியிலிருந்து திருப்பலி, 
தான்‌ நிகழுகன்ற காலம்‌, இடம்‌ எனும்‌ 
இன்றியமையக்‌ கூடிய சூழ்நிலைகளால்‌ மட்‌ 
டுமே வேறுபடுகின்றது. உலகம்‌ முடியும்‌ 
மட்டும்‌, எல்லா இடங்களிலும்‌ திருப்பலி 
யைக்‌ கொண்டு திருச்சபை மக்களின்‌ புகழ்ச்‌ 
சிப்பவிகளையும்‌ காணிக்கைகளையும்‌, 
புகழ்ச்சியும்‌ காணிக்கையும்‌ நிறைவுபெற்ற 
கிறிஸ்தவின்‌ பலியோடு ஒன்றாகச்‌ சேர்த்து 
(இணைக்கிறது. கருங்கக்‌ கூறின்‌ , இதுதான்‌ 
'நற்கருணை'; இது மட்டுமே இறைவன்‌ 
திருமுன்‌ ஏற்புடையதாகும்‌; இது மட்டுமே 
மக்களின்‌ புகழ்ச்சிப்‌ பலிகளுக்கும்‌ காணிக்‌ 
கைகளுக்கும்‌ மதிப்பு அளிப்பதாகும்‌ 
(எபி 13:10.135). 


ஆண்டவரின்‌ ஊழியன்‌ டத்‌ OF GOD) 

‘இறை ஊழியன்‌' என்ற பெயர்‌ விவிலியத்‌ 
தில்‌ ஒரு பெருமைமிகு பட்டமாகும்‌. 
''யாவேயின்‌ ஊழதியன்‌'* என்ற சொல்‌ விவி 
லியத்தில்‌ எங்கும்‌ 
ஆனால்‌ தம்‌ திருத்‌ இட்டத்தில்‌ உடனுழைக்க 
தாம்‌ அன்புடன்‌ தேர்ந்து கொண்டவரை 
எல்லாம்‌, ''என்‌ ஊழியன்‌", என்று யாவே 
அழைக்கின்றார்‌. 


காணப்படவில்லை, 


ஆண்ட வரின்‌ ஊர்தியன 


தமது திட்டத்தை முற்றிலும்‌ நிறைவேற்ற 
அவர்‌ தம்‌ ஒரே மைந்தனை உலகிற்கு 
அனுப்பி வைக்கிறார்‌. அவரே தொண்டர்‌ 
குலத்‌ திலகமாக விளங்கும்‌ ' "இறைவனின்‌ 
ஊழியர்‌: ஆவார்‌. இப்பெயர்‌ மீட்புப்‌ பணி 
யின்‌ ஒரு புதிரான பண்பினை எடுத்துக்‌ 
கூறுகிறது: கடவுளுக்குத்‌ தொண்டு புரிய 
மறுத்த மனிதரின்‌ பாவத்தைத்‌ தமது உயிர்ப்‌ 
பலியினமூவம்‌ நீக்கித்‌ தூய்மை செய்து, 
அவர்களையெல்லாம்‌ ஒரே இறைத்தொண்‌ 
டினில்‌ கிறிஸ்து இணைக்கின்றார்‌. 


! இறைத்‌ தொண்டர்களும்‌ உடன்படிக்கை 
யின்‌ மக்களும்‌. 

இறைத்‌ தொண்டர்கள்‌ என்ற பட்டம்‌, 
தேர்ந்துகொள்ளப்பட்ட மக்களுக்குப்‌ பணிபு 
ரியச்‌ சென்றோர்க்கெல்லாம்‌ வழங்கப்பட்‌ 
டது. உடன்படிக்கையின்‌ இணைப்பாளரா 
இய மோசே அடிக்கடி இப்பெயரால்‌ குறிக்‌ 
கப்‌ பெறுகிறார்‌ (யாத்‌ 14:41) எண்‌ 12:7; 
உப ஏகல்‌; 1 அர 20), அடுத்து, அரச 
மெசியாவை முன்னுணர்த்தும்‌ அடையாள 
மாக விளங்கிய தாவீதுக்கும்‌ (2 சாமு 7:8; 
1 அர 8:24 தொ; சங்‌ 78:70; எரே 33:26), 
இப்பெயர்‌ சூட்டப்பட்டது. மூதாதையாகிய 
ஆபிரகாம்‌ [ஆதி 26:24), ஈசாக்கு (ஆதி 
24:14), யாக்கோபு (யாத்‌ 32:13; எசக்‌ 37:25), 
யோசுவா (யோசு 24:29) ஆகியோருக்கும்‌ 
இப்பெயர்‌ வழங்கப்பட்டது. உடன்படிக்கை 
யின்‌ நியதிகளைச்‌ செயலாக்கும்‌ பொறுப்‌ 
பைப்‌ பெற்ற இறைவாக்கினர்க்கும்‌ இப்பெ 
யர்‌ உரியதாயிற்று (எ.கா.எலியா,1 அர 16:36; 
“என்‌ ஊழியர்களாகிய இறைவாக்கினர்‌”: 
ஆமோ 3:7; எரே 7:85; 2 அர 17:23), 
குருகுலமான இஸ்ராயேல்‌ மக்களின்‌ பெய 
ரால்‌ இருவழிபாட்டுச்‌ சடங்குகள்‌ நிறை 
வேற்றி வைக்கும்‌ குருக்களும்‌ இப்பெயரால்‌ 
அழைக்கப்பட்டனர்‌ (சங்‌ 134:1; காண யாத 
19:5 தொ). இறைவனின்‌ தொண்டில்‌ என்‌ 
றுமே வழுவாதிருக்கும்‌ வானதூதர்களைப்‌ 
103:20 தொ], 
வழுவாது இறைவனுக்குத்‌ தொண்டு செய்‌ 
யும்‌ தொண்டர்‌ குலமாக மாற்றுவதே இறை 
வன்‌ தேர்ந்தெடுத்த இத்தனை ''இறை ஊழி 


போல (சங்‌ மக்களையும்‌ 


ஆண்டவரின்‌ அழியன்‌ (தொடர்ச்சி! 


யரின்‌'' ஒரே கடமையாகும்‌ (சங்‌ 104:6 தொ. 
26:45]. 


1. கடமை தவறிய ஊழியரும்‌ கடமை 
தவறாத ஊழியரும்‌. 

தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌ தொடக்கத்‌ 
இதிலிருந்தே இறைவனின்‌ ஊழியர்களாய்‌ 
இருக்கும்‌ அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்க 
ளாய்‌ நடந்து கொள்ளவில்லை; அத்துடன்‌ 
அவர்களை நல்லவழியில்‌ திருப்ப அவர்களி 
ஊழியர்களுக்கும்‌ 
பணிய மறுத்தனர்‌ (உப 9:24; எரே 1:20). 
அதலால்‌ புறமதத்து அரசனாகிய நெபுக்கது 
னேசார்‌ மூலம்‌ அவர்கள்‌ நாடு கடத்தப்பட 


டம்‌ அனுப்பப்பட்ட 


டுத்‌ தண்டனைக்கு உள்ளாயினர்‌. இதன்மூ 
லம்‌ நெபுக்கதுனேசாரும்‌ இறையூழியன்‌ ஆகி 
றார்‌. ஆனால்‌, ''பாவியின்‌ சாவை விரும்‌ 
பாது, அவனது வாழ்வையே விரும்பும்‌:' 
இறைவன்‌, தமக்கென்று கடமை வழுவாத 
எஞ்சிய சிலரைத்‌ தேர்ந்து கொள்கிறார்‌. 
அவர்கள்‌ புதிய தாவீதாகிய இறை ஊழிய 
னின்‌ ஆட்சியில்‌ வாக்குறுதி வழுவாது வாழ்‌ 
(எச 34:23 தொ; 37:24 தொ]. 
எஞ்சிய இச்சிறு தொகுதி மக்களுக்கே ஏசயா 
வின்‌ ஆறுதல்‌ செய்தி கூறப்பட்டது (ஏச 
40-50). 


வார்கள்‌ 


1. கடமை தவிறய ஊழியன்‌:- ஆறுதல்‌ 
நூலினை எழுதிய இறைவாக்கினர்‌, “இஸ்ரா 
யேல்‌- இறைவனின்‌ ஊழியன்‌” 
விரித்துரைத்து, 
இறைவனின்‌ என்பதோடு 
தொடர்புபடுத்திக்‌ இத்து 
ணைவி இறைவனால்‌ கைவிடப்பட்டதற்கு, 


என்பதை 
அதனைச்‌ 'சயோன்‌- 
துணைவி" 
காட்டுகிறார்‌. 
அவளுடைய மக்கள்‌ வாய்மையிலிருத்து 
வழுவியதே காரணம்‌ ஆகும்‌ (ஏச 50:1). 
இஸ்ராயேல்‌, கருவிலிருந்தே பணிய மறுக்கி 
றான்‌ (௫8:8); தன்‌ சொந்தத்‌ தவற்றினாலேயே 
சோம்பேறி ஊழியனாகவும்‌ செவிடனாக 
வும்‌ குருடனாகவும்‌ இருக்கிறான்‌ (42:16 
தொ. 24; 43:8-22 தொ; 30:9 தொ]. இத்தகைய 
ஊழியளை மறந்துவிடாமல்‌ அவனை இறை 
வன்‌ மன்னிக்கிறார்‌ (44:21 தொ), மீட்க 
விரும்புகிறார்‌ (41:6 தொ). இதற்குப்‌ புறச்‌ 


425 


சமயத்தைச்‌ சேர்ந்த சைரஸ்‌ மன்னனைப்‌ 
பயன்படுத்துறொர்‌. ஏனெனில்‌ அவனும்‌ 
அவர்‌ அமர்த்திய ஆயனே; அவரிடம்‌ அபி 
டேகம்‌ பெற்றவனே; அவருடைய நண்பனே 
(44:28; 45:1; 48:14). இவ்வாறு மீட்பளிக்கும்‌ 
மன்னனே 42:1-7-இல்‌ புகழப்பட்ட ஊழிய 
னாகத்‌ தோன்றுகிறான்‌. ஆனால்‌ சூழ்நிலை 
யைக்‌ கவனத்தில்‌ கொள்ளாமல்‌ மேலோட்ட 
மாக இப்பாடலைப்‌ படிக்கும்போது, இது, 
ஊழியன்‌ இஸ்ராயேலை'ப்‌ பற்றியதாகத்‌ 
தான்‌ தோன்றுகிறது. இறைவனுடைய 
அழைப்பு, தூது, பலி என்பனபற்றி இன்‌ 
னும்‌ மூன்று பாடல்கள்‌ எடுத்துரைக்கின்றன 
(49:1-6; 50:8-9; 52:13-53:12). இத்தகைய 
பொருள்‌ விளக்கம்‌ எழுபது நூல்‌ கிரேக்க 
மொழி பெயர்ப்பில்‌ காணப்படுகிறது. பிறகு 
இது நற்செய்தியாளர்‌ மத்தேயுவினால்‌ எடுத்‌ 
தாளப்படுகிறது (மத்‌ 12:16-21). இது எப்படி 
யாயினும்‌, சைரஸ்‌ மன்னன்‌ செய்த செயல்க 
ளின்‌ காரணமாகத்தான்‌, உண்மை வழுவிய 
உஊளழியனாகிய இஸ்ராயேல்‌ விடுதலைய 
டைந்து, புறமதத்தினருக்கு முன்னர்‌ அவர்க 
ளின்‌ ஊமைச்சிலகைள்‌, தன்‌ கடவுளும்‌ மீட்‌ 
பருமான யாவேயின்‌ முன்‌ ஆற்றலற்றவைக 
ளாக இருக்கின்ற தன்மைக்குச்‌ சான்றாக 
விளங்கியது (40:10 தொ. 45]. 


தானே 


பிறரது உநதுத 
லால்‌ செயலாற்றும்‌ மந்தமான ஊழியனை, 


2. உண்மையுள்ள ஊழியன்‌:- 


விரும்பிச்‌ செயலாற்றாது, 


செயலூக்கம்‌ கொண்ட பிரமாணிக்கமுள்ள 
ஊழியனாக மாற்றவும்‌, அவர்‌ மூலம்‌ மீட்‌ 
பின்‌ ஒளியைப்‌ பிற நாடுகளுக்குக்‌ கொண்டு 
வரவும்‌ இறைவன்‌ விரும்புகிறார்‌. ஆறுதல்‌ 
நூலின்‌ இரண்டாவது பகுதியில்‌ (ஏச 49-35), 
இறைவன்‌ ''எனது ஊழியன்‌'' என்றழைக 
கும்‌ புதிர்‌ மிகுந்த இறைவாக்கினர்‌ ஒருவரின்‌ 
உருவத்தோற்றம்‌ மேம்பட்டு நிற்றெது 
(49:3-6; 52:13). அவர்‌ பெயரைக்‌ கொண்ட 
வர்களும்‌, அவர்களில்‌ தொடர்த்து வாழ்ந்து. 
கொண்டிருப்பவருமான யாக்கோபை அவ 
ருடைய மக்களிடமிருந்து எவ்வாறு பிரிக்க 
இயலாதோ, அவ்வாறே எரேமியாவின்‌ தன்‌ 


420 


மைகளைக்‌ கொண்ட இந்த ஊழியனையும்‌ 
(49:1; 50:7; 53:7; காண்‌ எரே 1:5; 15:20; 
11:19), அவர்‌ பெயர்‌ கொண்டிருக்கும்‌ இந்த 
இஸ்ராயேல்‌ இனத்திலிருந்து, இறைவன்‌ 
மகிமையடையும்‌ இந்த எஞ்சியோரிடமமிருந்‌ 
தும்‌ பிரிப்பது இயலாத செயவாகும்‌. இருப்‌ 
பினும்‌ இஸ்ராயேல்‌ பெற்ற அருட்கட்டளை 
மினையே இவர்‌ பெற்றிருப்பதாலும்‌ (49:5 
தொ), இஸ்ராயேலுக்கு அதை வலியுறுத்தி 
உணரச்‌ செய்வதாலும்‌ (50:4-10), இவ்வூழி 
யரை இஸ்ராயேலிலிருந்து வேறுபடுத்திக்‌ 
காட்டலாம்‌. அவருடைய பொறுமை (50:6), 
தாழ்மை (53:7) என்பன, அவருடைய வாழ்‌ 
வைப்‌ பலியாக ஓப்புக்கொடுக்கவும்‌, தாம்‌ 
படும்‌ பாடுகளின்‌ மூலம்‌ அனைத்து நாடுகளி 
லுமுள்ள பாவிகளை நெறிப்படுத்தவும்‌ 
(53:8-11 தொ), இறைவனின்‌ திட்டத்தை 
(53:4 தொ. 10) நிறைவேற்றவும்‌ ஆற்றல்‌ 
தருகின்றன. அவருடைய பலியின்‌ மூலம்‌ 
சீயோன்‌ ஆறுதல்‌ பெறுகிறது. குழந்தைப்‌ 
பேறு இல்லாத மலட்டு மனைவி மறுபடி 
யும்‌ ஒரு நித்திய உடன்படிக்கையின்‌ மூலம்‌ 
இறைவனுடன்‌ இணைந்து இறைத்‌ தொண்‌ 
டா அனைவர்க்கும்‌ தாயாதிறான்‌ (ஏச 
சீ: 1-55:4]. 


இறைவனின்‌ ஊழியன்‌ தன்‌ பாடுகளினால்‌ 
சாதிக்கவிருந்த மீட்பு அகில உலகுக்கும்‌ 
பொதுவானது என்பதை அடிமைத்‌ தளையி 
லிருந்து மீண்டு, தாயகம்‌ திரும்பிய இஸ்ரா 
மேல்‌ மறந்துவிட்டது என்று நினைக்கத்‌ 
தோன்றுகிறது. இந்தச்‌ சமயத்தில்‌ ஒரு புதிய 
இறைவாக்கினர்‌ தோன்றுகிறார்‌; அவர்‌ நாடு 
கடத்தப்பட்ட அடிமை மக்களுக்குப்‌ புதிய 
எருசலேமின்‌ மாட்சியினை வியந்துரைக்கி 
றார்‌. பிறகு 'ஊழியன்‌' என்ற இந்தப்‌ பட்டம்‌ 
இறைவனால்‌ செருபாபேலுக்குத்‌ தரப்படுகி 
றது (ஆகா 2:23). அவர்‌ தாவீதின்‌ வழியில்‌ 
ஆண்டவர்‌ எழுப்பும்‌ நீதியின்‌ ''தளீர்‌'' 
287 பீ], 
இறைவனின்‌ ஊழியர்களைப்‌ பொறுத்த 
அளவில்‌, அவர்கள்‌ எதிர்பார்க்கும்‌ பேரின்‌ 


ஆவார்‌ (செக்‌ காண்‌ எரே 


பம்‌ கைகூடும்போது (ஏச 65:13 தொ. 17 


ஆண்டவரின்‌ அயியன்‌ [தொடர்ச்‌] 


தொ. ) அவர்களின்‌ துயரங்கள்‌ எல்லாம்‌ முற்‌ 
றிலும்‌ அகலும்‌. ஆனால்‌ முன்போல தகனப்‌ 
பலிகளின்‌ விளைவாக அவ்வின்பம்‌ இனி 
மேல்‌ இருக்காது. மாறாக இறைஊழியன்‌ 
பாவிகளுக்காகத்‌ தன்னையே பலியாக்கும்‌ 
தியாகத்தின்‌ விளைவாக இருக்கும்‌ (காண்‌ 
53:10 தொ... 


॥ யாவேயின்‌ துன்புறும்‌ ஊழியன்‌: - 

்‌, ஏசயாவின்‌ பாடல்கள்‌:- ஏச 42:1-2: 
49:1-6; 50:4-9; 52:13-83: 12 ஆகிய பகுதிகள்‌ 
யாவேயின்‌ ஊழியன்‌ பற்றிய பாடல்கள்‌ 
என்றழைக்கப்படும்‌; இவற்றைத்‌ தம்‌ என்ற 
செர்மன்‌ அறிஞர்‌ முதலில்‌ பிரித்துக்‌ காட்டி 
னார்‌. இப்பாடல்களில்‌ 2-ஆம்‌ ஏசயாவின்‌ 
போதகம்‌ உச்சநிலை அடைகிறது. இங்கு 
இப்பாடல்களின்‌ பகுப்பாய்வும்‌, அவைபற்‌ 
றிய இலக்கியச்‌ சிக்கல்கள்‌, இந்த ஊழியர்‌ 
யார்‌ என்பனவற்றையும்‌ இனிக்‌ காண்போம்‌. 


முதல்‌ பாடலில்‌ (42:1-4) இறைவனே 
பேசுகிறார்‌. தாமே தேர்ந்தெடுத்து "உள்ளம்‌ 
பூரிக்கும்‌'' ஊழியனை அறிமுகப்படுத்துகி 
றார்‌. இது நீதிபதிகளை இறைவன்‌ அழைத்த 
தற்கு இணையாக உள்ளது. இறை ஆவியால்‌ 
ஆட்கொள்ளப்பட்டு மக்களினங்களுக்கு நீதி 
வழங்குவது, 
அளிப்பது, ஊழியனது அலுவலாகும்‌. இதை 
எப்படிச்‌ செய்யப்‌ போகிறார்‌? நீதிபதிகள்‌ 


உண்மையான சமயத்தை 


போலவோ, வெற்றி வீரன்‌ சைரசைப்‌ போல 
படையெடுப்புகளாலோ அன்று. இங்கே 
போர்க்கோலமோ இரச்சலோ இல்லை. மற்‌ 
றிலும்‌ மாறுபட்ட விதத்தில்‌ ஊழியன்‌ தோன்‌ 
றுகிறார்‌. அமைதியாகவும்‌ வன்முறை இல்‌ 
வாமலும்‌, இரக்கமிக்க, ஊக்கமூட்டும்‌ தம்‌ 
பணியைச்‌ செய்கிறார்‌. '“நெறிந்த நாணலை 
முறியார்‌, புகையும்‌ திரியை அணையார்‌'. 
உண்மையுள்ளவராய்‌ உலகில்‌ அறத்தை 
நிலைநாட்டும்‌ வரை, அவர்‌ மனந்தளர மாட்‌ 
டார்‌, ஊக்கம்‌ குறைய மாட்டார்‌. அவரு 
டைய வருகைக்காகவும்‌ சட்டத்திற்காகவும்‌ 
நாடுகளும்‌ தீவுகளும்‌ காத்திருக்கும்‌. அவர்‌ 
உலகம்‌ முழுவதிலும்‌ நீதியை நிறுவுவார்‌. 
சைரஸ்‌ பெரும்‌ புயல்போன்று உலக வர 


ஆண்டவரின்‌ அதியன்‌ [தொடர்க] 


லாற்றில்‌ புகுந்தார்‌. அவருக்குப்பின்‌ இந்த 
ஊழியன்‌ அமைதியோடு புகுகிறார்‌. அதை 
ஒருவரும்‌ காணவில்லை. ஆயினும்‌ வரலாற்‌ 
றில்‌ பெரும்‌ மாற்றங்களைச்‌ செய்யப்போகி 
றவர்‌ அவர்தான்‌. 


இரண்டாவது பாடல்‌ (சீ9:1-6) ஊழியனுக்‌ 
கும்‌ இறைவனுக்கும்‌ நடக்கும்‌ உரையாட 
லாக அமைந்துள்ளது. ஊழியன்‌ நாடுகளுக்‌ 
குத்‌ தன்‌ அழைப்பைப்பற்றி எடுத்துக்‌ கூறுவ 
தோடு தொடங்குகிறது. அவர்‌ உண்மையி 
லேயே யாவேயின்‌ சித்தத்திற்குப்‌ பணிந்து 
ருக்கும்‌ ஊழியன்‌. அவர்‌ தனது தூதைத்‌ 
தேர்ந்தெடுக்கவில்லை; அது அவருக்கு 
அளிக்கப்படுகிறது. அதற்குப்‌ பணிவதே 
அவரது கடமை. கருப்பையில்‌ இருக்கும்‌ 
போதே அவருக்கு ஆண்டவர்‌ பெயரிட்டார்‌. 
"கூரிய வாளாகவும்‌, தட்டிய அம்பாகவும்‌'' 
இறை வார்த்தையை ஆண்டவர்‌ அவருக்குக்‌ 
கருவியாக அளித்தார்‌. குறித்த காலம்‌ வரை 
அவரைத்‌ ''தமது அம்பறாத்‌ தூணியில்‌ 
ஒளித்து வைத்தார்‌''. ஊழியனைப்‌ பார்த்து, 
ஆண்டவர்‌ ''இஸ்ராயேலே, நீ நம்‌ ஊழியன்‌, 
உன்னில்‌ நாம்‌ மகிமை அடைவோம்‌" ' என்று 
கூறுகிறார்‌. ஆண்டவரே தன்னை அழைத்தி 
ருந்தாலும்‌, தனது வாழ்வில்‌ பொருளில்லை; 
அது பயனற்ற, விணான வாழ்வாகும்‌ என்று 
ஊழியன்‌ முறையிடுகிறார்‌; ஆயினும்‌ தமது 
வாழ்வின்‌ விளைவுகளை இறைவன்‌ 
பொறுப்பில்‌ விட்டு விடுவதில்‌ நிறைவடை 
கிறார்‌. இந்த வலிமையற்ற மனிதனின்‌ வல்‌ 
லமை இறைவனே. இந்த மனிதன்‌ வழியாக, 
இறைவன்‌ இஸ்ராயேலை ஒன்று கூட்டு 
யாக்கோபின்‌ மனத்‌ இரும்புதலை 
நிறைவேற்றுவார்‌. இதைவிட மிகப்‌ பெரிய 
அலுவலை ஊழியனுக்கு வைத்திருப்பதாகக்‌ 
கூறி இறைவன்‌ அவரைப்‌ பலப்படுத்துகி 
றார்‌; ஊக்குவிக்கிறார்‌. அவரது உழைப்பு 
உலகிற்கெல்லாம்‌ உரியதாகும்‌. ''உலகின்‌ 
எல்லைவரையில்‌ நமது மீட்பு எட்டும்படி 
பிற இனத்தார்க்கு ஒளியாக உன்னை ஏற்ப 
டுத்தினேன்‌''. இப்பாடலில்‌ ஊழியன்‌ இஸ்‌ 
ராயேல்‌ நாடுதான என்று அடையாளம்‌ காட்‌ 
டப்பட்டு, அதிலிருந்து வேறுபடுத்தப்படுகி 
றார்‌. 


வார்‌; 


430 


மூன்றாவது பாடலில்‌ (50:4-9] ஊபழியனே 
பேசுகிறார்‌. 
வும்‌'', ' “கற்றதை உணர்த்தவும்‌ * வேண்டிய 
நாவன்மையை இறைவன்‌ அவருக்கு அளித்‌ 
துள்ளார்‌; அவர்‌ இறைவனுக்கு எப்போதும்‌ 
செவிசாய்ப்பதால்‌, ஆற்றலோடு பேசமுடிகி 
றது. பெரும்‌ துன்பங்கள்‌ ஏற்பட்டாலும்‌ 
அவர்‌ தனக்கு அளிக்கப்பட்ட அலுவலிலி 
ருந்து சிறிதும்‌ விலகவில்லை. அந்த அலு 
வல்‌ அவருக்குப்‌ பகைமையையே கொண்டு 
வந்தது. அவரது பகைவர்கள்‌ அவரை அடித்‌ 
துத்‌ துன்புறுத்தினர்‌; காறி உமிழ்ந்தனர்‌; 
எள்ளி நகையாடினர்‌; தாடியைப்‌ பியத்தனர்‌; 
அவரை இறைப்‌ பற்றற்றவன்‌ என்று நிந்தித்த 
னர்‌. இவற்றையெல்லாம்‌ பொறுமையோடு 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. இறைவன்‌ தனக்குத்‌ 
துணை புரிவார்‌; தன்னை மெய்ப்பிப்பார்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ தன்‌ முகத்தைக்‌ கருங்‌ 
கல்லைப்போல்‌ வைத்துக்‌ கொண்டார்‌. நீத 
மன்ற உருவகத்தைப்‌ பயன்படுத்தி, மூன்று 
பெரும்‌ கேள்விகளை எழுப்புகிறார்‌. தீர்ப்பு 
வழங்குகிறவரே அவருக்காக வழக்காடி 
எண்பிப்பதால்‌, யாரும்‌ அவரை .வெல்ல 
முடியாது. அவரது எதிரிகள்‌ அழிந்துபோ 
வர்‌. மனிதரிடமிருந்து வரும்‌ மதிமை 


''களைத்தவனை ஊக்குவிக்க 


நைந்து போகும்‌ ஆடை போன்றது. ஆண்ட 
வரிடமிருந்து வரும்‌ மகிமையே என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


நான்காம்‌ பாடலில்‌ (52:13-33:18) தொடக்‌ 
கத்திலும்‌ முடிவிலும்‌ இறைவன்‌ பேசுகிறார்‌. 
இடையில்‌ மக்களும்‌ தலைவர்களும்‌ உரை 
யாடலில்‌ பங்கெடுக்கின்றனர்‌. தொடக்கத்‌ 
துல்‌ இறைவன்‌ தமது ஊழியனின்‌ வெற்றி 
யையும்‌ உயர்வையும்‌ அறிவிக்கிறார்‌. ஊழி 
யன்‌ துன்பங்களால்‌ விகாரம்‌ அடைந்திருந்த 
தால்‌ மக்களும்‌ அரசர்களும்‌ வெறுப்பால்‌ 
அவரைப்‌ பார்ப்பதைக்கூடத்‌ தவிர்த்தனர்‌. 
ஆனால்‌ அவரது வெற்றியைக்‌ கண்டு வியப்‌ 
படைவர்‌. இந்தப்‌ பெரிய திருப்பத்தால்‌ 
திகைத்துப்போய்‌ பேரசசத்தால்‌ ஆட்கொள் 
ளப்பட்டு யாவரும்‌ அவர்‌ முன்‌ வாய்பொத்தி 
நிற்பர்‌. அவர்கள்‌ வெறுத்து ஒதுக்கிய ஒருவர்‌ 
வழியாக இறைவன்‌ தமது திட்டத்தை நிறை 
வேறச்‌ செய்தது கண்டு, யாவரும்‌ அப்போது 


431 


தங்கள்‌ வியப்பை எடுத்துக்‌ கூறுவர்‌. ஏனெ 
னில்‌ பாலைவனச்‌ செடிபோன்று அவரது 
புறத்தோற்றம்‌ கவர்ச்சியில்லாது அருவருக்‌ 
கத்தக்கதாயிருந்தது. அவர்‌ மக்களால்‌ 
வெறுத்து ஒதுக்கப்பட்டார்‌. தொழு நோயா 
ளியிடமிருந்து தார அகல்வதுபோல்‌, இந்தத்‌ 
துன்பமும்‌ நோயும்‌ நிறைந்த மனிதனிடமி 
ருந்து மக்கள்‌ வெறுப்போடு அகன்றனர்‌. 
ஊழியன்‌ அனுபவித்த துன்பங்கள்‌ அவரது 
பாவங்களுக்குரிய தண்டனையே என்று நம்‌ 
பினார்கள்‌. ஆனால்‌ அவரது துன்பங்கள்‌ 
பகரத்தன்மையுடையன; அதாவது பதிலாகத்‌ 
துய்க்கப்பட்டவை என்று இப்போது உணர்‌ 
இன்றனர்‌. அவர்‌ அவர்களுடைய பாவங்க 
ளைச்‌ சுமந்தார்‌; அவற்றிற்காகக்‌ காயப்பட்‌ 
டார்‌. அவர்களைக்‌ குணமாக்கத்‌ தண்ட 
னையை ஏற்றுக்கொண்டார்‌. அவர்கள்‌ யாவ 
ரும்‌ ஆடுகள்‌ போல்‌ வழி தவறிப்போயினர்‌. 
அவர்களது பாவங்களை ஊழியன்மீது ஆண்‌ 
டவர்‌ சுமத்தினார்‌. ஊழியன்‌ கொடுமையாக 
நடத்தப்பட்டாலும்‌, தாழ்ச்சியோடு தாங்கிக்‌ 
கொண்டார்‌; எதிர்க்கவில்லை; பழிக்குப்பழி 
கோரவில்லை. அதியாயமாயத்‌ தீர்ப்பிடப்‌ 
பட்டார்‌. அவரைப்‌ பற்றி எவரும்‌ அக்கறை 
கொள்ளவில்லை. பிறரது பாவங்களுக்காகக்‌ 
கொல்லப்பட்டார்‌. சொல்விலும்‌ செயலி 
லும்‌ குற்றமற்றவராயினும்‌ குற்றவாளிக 
ளோடு அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. 


உரையாடலைத்‌ தொடங்கிய இறைவனே 
அதை முடிக்கிறார்‌. ஊழியனது வாழ்வின்‌ 
இறைவனே செயலாற்றினார்‌. மக்கள்‌ விவ 
ரித்த யாவும்‌ இறைவனது திட்டத்திற்கு ஏற்ற 
வாறே நடந்தன. ஊழியனது துன்பங்கள்‌ 
மக்களின்‌ குற்றங்களைப்‌ போககும்‌, அவரது 
சொந்த வாழ்வு மகிமையோடு மீண்டும்‌ 
அமைக்கப்படும்‌. பெரியதொரு சந்ததியைப்‌ 
பெற்று நீடு வாழ்வார்‌. தனது துன்பத்தால்‌ 
பலர்‌ நீதிமான்௧ளாக ஆக்கப்பட்டதை 
அறிந்து நிறைவு கொள்வார்‌. இறந்தோரிடமி 
ருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு, பெரும்‌ சன்மா 
னம்‌ பெறுவார்‌. ஏனெனில்‌, அவர்‌ தனது 
இரத்தத்தைச்‌ சந்தி, கொடியவர்களுள்‌ ஒருவ 
னாகக்‌ கருதப்பட்டு, பலரின்‌ பாவங்களைச்‌ 
* கமந்து, பாவிகளுக்காகப்‌ பரிந்து பேசினார்‌. 


ஆண்டவரின்‌ அதியன்‌ (தொடர்ச்சி) 


இப்பாடல்களில்‌ வரும்‌ ஊழியன்‌ யார்‌? 
இக்கேள்விக்குப்‌ பதில்‌ அளிப்பதில்‌ பலத்த 
வேறு பாடுகள்‌ உள்ளன. முதல்‌ கருத்து; இஸ்‌ 
ராயேல்தான்‌ ஊழியன்‌. இத்தகைய நேரடி 
யான குறிப்பு உள்ளது (49:3). இதைக்‌ குழுப்‌ 
பொருள்‌ விளக்கம்‌ என்போம்‌. இப்பாடல்க 
ளில்‌ வரும்‌ ஊழியனைப்‌ பற்றிய விவரிப்புக 
ளுக்கும்‌, ஏசயாவின்‌ மற்றப்பகுதியில்‌ வரும்‌ 
ஊழியனாகிய இஸ்ராயேலைப்‌ பற்றிய விவ 
ரிப்புகளுக்கும்‌ இடையேயுள்ள ஒற்றுமை, 
இக்குழுப்‌ பொருள்‌ விளக்கத்திற்கு உறுதி 
அளிக்கிறது. இரண்டு பகுதிகளிலும்‌ இறை 
வன்‌ ஊழியனைத்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌; உரு 
வாக்குதிறொர்‌; ்‌ 'தாங்குகிறார்‌'", தமது 
கையில்‌ ஒளித்து வைக்கிறார்‌; ஆவியால்‌ 
அவரை திரப்புகிறார்‌; நாடுகளுக்கு அவரே 
ஒளியாக உள்ளார்‌. அவரில்‌ இறைவன்‌ 
மகிமை பெறுகிறார்‌. நூல்‌ முழுவதிலும்‌ 
ஊழியன்‌ என்பவர்‌ இஸ்ராயேல்‌ 
டையே குறிக்கிறார்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ 
ஐயமில்லை. ஆகவே இப்பாடல்களிலும்‌ 
ஊழியன்‌ இஸ்ராயேலையே குறிக்கிறார்‌ 
என்று நாம்‌ கூறலாம்‌. மேலும்‌ அவரது 
தூதின்‌ முக்கியபண்பு பகரத்தன்மையாகும்‌; 
அதாவது ஒருவருக்குப்‌ பதிலாகச்‌ செய்யும்‌ 
அத்தூது எல்லாருக்கும்‌ உரியது. இதை ஒரு 
தனி நபர்‌, அவர்‌ எவ்வளவு பெரியவரானா 
லும்‌ செய்து முடிக்க முடியாது. ஆனால்‌ 
இறைவாக்கினர்‌ ஒரு தனிதபரைப்பற்றிய 
ஒவியத்தை வரைவதாகத்‌ தோன்றுகிறது. 
ஆனால்‌ தாடுகளையும்‌ நகரங்களையும்‌ தனி 
நபராக உருவகப்படுத்துதலும்‌, குழுவுக்கு 
ஆள்தன்மை அளித்தலும்‌ இந்த இறைவாக்கி 
னரது சிறப்பாகும்‌ (47:1-4) 84:1-8). அதே 
போல்‌ இஸ்ராயேல்‌ நாட்டிற்குக்‌ குறிப்பிட்ட 
பண்புகளை அளித்து அதை ஒரு தனிநபராக 
இறைவாக்கினர்‌ உருவாக்குகிறார்‌. 


நாட்‌ 


இந்தக்‌ குழுப்பொருள்‌ விளக்கத்திற்கு 
மாறாகப்‌ பல எதிர்ப்புகள்‌ உண்டு. பாடல்க 
ளில்‌ வரும்‌ தூதன்‌ விரும்பித்‌ துன்பப்படுகி 
றார்‌. ஆனால்‌ இஸ்ராயேலாகிய ஊழியன்‌ 
விருப்பமின்றித்‌ துன்புறுகிறார்‌. பாடலின்‌ 
ஊழியன்‌ 'இஸ்ராயேலுக்கே தூது செய்கி 
றார்‌; இஸ்ராயேலிலிருநது வேறுபடுத்தப்ப 


ஆண்டவரின்‌ ஊழியன்‌ | தொடர்ச்‌] 


டுகிறார்‌ (49:5-6]. மேலும்‌ நாம்‌ வரலாற்றில்‌ 
அறிவதிலிருந்து இஸ்ராயேல்‌ பிறநாடுக 
ளுக்கு ஒளியாக விளங்கவில்லை. அதன்‌ 
துன்பங்கள்‌, மனுக்குலத்தின்‌ மனந்திரும்புத 
லையும்‌, மீட்பையும்‌ விளைவிக்கவில்லை. 
ஆகவே பாடல்களில்‌ வரும்‌ ஊழியன்‌ இஸ்‌ 
ராயேல்‌ மக்கனினமே என்ற குழுப்‌ பொருள்‌ 
விளக்கத்தைப்‌ பலர்‌ மறுப்பர்‌, 


பாடலில்‌ வரும்‌ ஊழியன்‌, இஸ்ராயே 
வின்‌ வரலாற்றில்‌ வரும்‌ சில ஆட்கள்தான்‌ 
என்று அடையாளம்‌ காட்டச்‌ கல ஆய்வாளர்‌ 
கள்‌ முயன்றுள்ளனர்‌, நாடுகளுக்கெல்லாம்‌ 
ஆசீர்‌ கொண்டு வரும்‌ ஆபிரகாம்‌ (26:6 பின்‌; 
49:6), உடன்படிக்கை அமைத்துக்‌ கொடுத்த 
மோசே (42:6), எசக்கியா, 
யோசியா போன்ற அரசர்கள்‌, முதலாம்‌ 
ஏசயா, துன்புற்று மன்றாடும்‌ ஊழியனான 
எரேமியா, 2-ஆம்‌ ஏசயா போன்ற இறைவாக 
கினர்கள்‌ ஆகியோரில்‌ ஊழியனை அடையா 


ஊஸ்ஸா, 


ளம்‌ காண முயன்றுள்ளனர்‌. 


ஆனால்‌ இப்பாடல்கள்‌ கடந்த காலத்‌ 
தையோ நிகழ்‌ காலத்தையோ சேர்ந்த எந்த 
வரலாற்றுத்‌ தனி நபரையும்‌ கட்டிக்‌ காட்டுவ 
தாகத்‌ தோன்றவில்லை. ஏனெனில்‌ நமக்குத்‌ 
தெரிந்த எந்த ஒரு தனிநபரும்‌, பாடல்களின்‌ 
ஊழியன்‌ செய்ததாகக்‌ கூறப்படுபவைகளைச 
செய்திருக்க முடியாது, செய்யவும்‌ முடி 
யாது. மாறாக எடுத்துக்‌ காட்டான ஓர்‌ 
இஸ்ராயேலையே இப்பாடல்கள்‌ சுட்டுகின 
இவர்‌ யாவேயை 
வணங்கி அவருக்குத்‌ தன்னை முழுவதும்‌ 
அர்ப்பணித்தவர்‌. இஸ்ராயேலுக்கு மீட்பரா 
கத்‌ திகழ்கிறார்‌; அதே சமயம்‌ மக்கள்‌ அனை 
வருக்கும்‌ மீட்பைக்‌ கொண்டு வருகிறார்‌. 
இந்த ஊழியன்‌ தன்னிலேயே பலருடைய 
ஆள்தன்மையையும்‌ பணியையும்‌ கொண 
டுள்ளார்‌. 


றன. உண்மையாக 


இப்பாடல்களுக்கு விளக்கம்‌ அளிக்கும்‌ 
போது இரண்டு கருத்துக்களை நாம்‌ மனத்‌ 
தில்‌ கொள்வது நன்று. 1) குழுப்பொருள்‌ 
விளக்கம்‌, தனி நபர்‌ விளக்கம்‌ ஆகிய இரண்‌ 
டில்‌ ஏதாவது ஒன்றைத்தான்‌ நாம்‌ எடுத்துக்‌ 


432 


கொள்ள வேண்டும்‌ என்பதில்லை. இரண்டு 
முறைகளிலும்‌ விளக்கம்‌ அளிக்கலாம்‌. ஒன்‌ 
றிலிருந்து மற்றதற்கு விரைவாக மாறுவ 
தற்கு எபிரேய சிந்தனை இடம்‌ அளிக்கிறது. 
இந்த மாற்றம்‌ எளிதாகவும்‌ இயல்பாகவும்‌ 
நடைபெறும்‌. இறைவாக்கினரது எண்ணப்‌ 
போக்கு இரண்டு உருவக முறைகளுக்கிடை 
யிலும்‌ ஊசலாடுகிறது. இப்போது ஒரு 
முறையையும்‌, பின்பு மற்ற முறையையும்‌ 
இறைவாக்கினர்‌ சிறப்பித்துக்‌ கூறுவார்‌. 2) 
இந்த நான்கு பாடல்களுக்கும்‌ ஒரே பொரு 
ளில்‌ விளக்கம்‌ அளிக்க வேண்டிய கட்டாயம்‌ 
இல்லை. இறைவாக்கினரது சிந்தனை முக 
காலங்களையும்‌ கடந்து நிற்கிறது. மேலும்‌ 
அது குழுவுக்கும்‌ தனிநபருக்கும்‌ இடையில்‌ 
ஊசலாடுகறது. இவை ஊழியன்‌ தூது பற்‌ 
நிய இறைவாக்கினரின்‌ கருத்தில்‌ ஒரு வளர்ச்‌ 
சியாக இருந்திருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
குழுவிற்கு ஆட்தன்மை கொடுக்கத்‌ தொடங்‌ 
திய முயற்சி தனிநபரில்‌ முடிந்தது என்றும்‌ 
சுட்டிக்காட்டுகின்றன. இவ்வாறு முதல்பா 
டல்‌ ஐயமின்றி குழுப்பொருளைக்‌ கொண்‌ 
டுள்ளது. அதிலிருந்து 2-வது பாடலில்‌ பிர 
மாணிக்கமுள்ள  ''எஞ்சியோர்க்கு:' சிந்‌ 
தனை மாறுகிறது. மூன்றாவது பாடலுக்குக்‌ 
குழுப்பொருளிலும்‌, தனிநபர்‌ பொருளிலும்‌ 
விளக்கம்‌ அளிக்கலாம்‌. 9-வது பாடல்‌ ஐய 
மின்றி தனிநபர்‌ பொருளைக்‌ கொண்டுள்‌ 
ளது. இந்தக்‌ கருத்து வளர்ச்சி எது வவியுறுத்‌ 
தப்படுகிறது என்பதைப்‌ பொறுத்தது. ஏனெ 
இஸ்ராயே 
லைக்‌ குறிக்கின்றன (49:3-5]/. ஆகையால்‌ 
குழுப்பொருளை தாம்‌ புறக்கணிக்க முடி 
யாது. ஆனால்‌ ஆண்டவரின்‌ ஊழியனைப்‌ 
பற்றி இறைவாக்கினரின்‌ காட்சி பலரை 
உள்ளடக்கும்‌ ஒருவரைப்‌ பற்றியதாகும்‌. 
இந்த ஒருவர்‌ தனது மூதாதையரோடு முழுவ 
தும்‌ ஒன்றித்தவராகவும்‌, அதே சமயம்‌ அவர்‌ 
களிடமிருந்து வேறுபட்டவராகவும்‌ இருக்கி 
இந்த ஒருவர்‌ இஸ்ராயேலாகவும்‌ 
அதில்‌ எஞ்சியவராகவும்‌ இருக்கிறார்‌. 


னில்‌ பலவாசகங்கள்‌ ஐயமற 


றார்‌. 


திறிஸ்துவப்‌ பாரம்பரியம்‌, ஊழியனுக்கு 
மெசியாப்‌ பொருளில்‌ விளக்கம்‌ அளித்து, 
இயேசுக்‌ கிறிஸ்துவே இந்த எதிர்கால எடுத்‌ 


433 


துக்காட்டானவர்‌ என்று அடையாளம்‌ காண்‌ 
கிறது. இதற்கு இயேசுவே வழிகாட்டுகிறார்‌. 
இதைப்‌ பின்பு பார்ப்போம்‌. கிறிஸ்துவுக்கு 
முந்திய யூத ராபிகள்‌ இப்பாடல்களுக்கு 
மெசியாப்‌ பொருள்‌ அளித்தனர்‌. ஆனால்‌ 
இறிஸ்துவச்‌ சமூகம்‌ இப்பாடல்களை இயே 
சுவைப்‌ பற்றியதாக விளக்கம்‌ கூறத்‌ தொடங் 
இயபின்‌, யூத விளக்கவுரையாளர்கள்‌ தங்கள்‌ 
கருத்தை மாற்றி, இந்த ஊழியன்‌ யூத நாட்‌ 
டைக்‌ குறிப்பதாகக்‌ குழுப்பொருளில்‌ விளக்‌ 
கம்‌ அளித்தனர்‌. நான்காவது பாடல்‌ இறைவ 
னது எதிரியை விவரிப்பதாகக்கூட விளக்கம்‌ 
அளித்தனர்‌. 


2, நிறைவேறுதலும்‌ புதிய ஏற்பாட்டு விளக்‌ 
கமும்‌:- பாபிலோனின்வீழ்ச்சி, பாரகேத்தின்‌ 
எழுச்சி ஆகிய நிகழ்ச்சிகளுக்குப்‌ பின்‌ வந்த 
காலத்தில்‌ 2-ஆம்‌ ஏசயா முன்னறிவித்தவை 
எந்த அளவுக்கு நிறைவேறின? இணறைவாக்கி 
னர்‌ ஆண்டவரின்‌ வருகையையும்‌ அவரது 
அரசு நிறுவப்படுவதையும்‌ எதிர்பார்த்தார்‌. 
சைரசிடம்‌ பாபிலோன்‌ வீழ்ச்சி அடையும்‌; 
நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலர்கள்‌ விடு 
விக்கப்பட்டுத்‌ தாயகம்‌ திரும்புவர்‌. விடு 
தலை பெற்றவர்களை பாபிலோனிவிருந்து 
பாலஸ்தீனத்திற்குப்‌ பாலை வழியாகத்‌ தயா 
ரிக்கப்பட்ட நேரடிப்‌ பாதையில்‌ இறைவனே 
இட்டுச்‌ செல்வார்‌. பள்ளத்தாக்குகள்‌ மேவப்‌ 
படும்‌; குன்றுகள்‌ மட்டமாக்கப்படும்‌. 
பாதைகள்‌ செம்மையாக்கப்படும்‌. பாலை 
யில்‌ ஆறுகள்‌ ஒடும்‌; மரங்கள்‌ வளரும்‌. 
இந்தப்‌ புதிய யாத்திரைக்காக இயற்கையே 
மாற்றி அமைக்கப்படும்‌. அண்டவரது மகி 
மையையும்‌ அவருடைய ஊழியனது நற்கா 
லத்தையும்‌ கண்ட பிற நாடுகள்‌ மனந்திரும்‌ 
பும்‌. ஒரே உண்மையான இறைவனாகிய 
யாவேயை ஏற்று வழிபடும்‌. இறைவாக்கின 
ரது முன்னறிவிப்பின்‌ சுருக்கம்‌ இதுதான்‌. 


ஆனால்‌ உண்மையில்‌ நடந்தது என்ன? 
பாபிலோன்‌ வீழ்ந்தது. ஆனால்‌ சைரஸ்‌ தனது 
வெற்றியை மார்டக்‌ கடவுள்‌ தந்ததாகக்‌ கூறி 
னார்‌. இந்த வெற்றியை *'விண்ணக இறைவ 
னாகிய ஆண்டவர்‌'' அளித்ததாக எஸ்ரா 
திருநூல்‌ கூறுகிறது (எஸ்‌ 1:2). சைரஸ்‌ 


ஆண்டவரின்‌ ஊழியன்‌ (தொடர்ச்ச! 


ஏற்றுக்‌ கொண்ட மேலாண்மையுடைய 
இறைவன்‌ இஸ்ராயேலின்‌ 
இருந்தால்தான்‌ இருகூற்றுகளும்‌ ஓத்துப்போ 
கும்‌. நாடு கடத்தப்பட்ட யூதர்கள்‌ அவர்சு 
ளது தாயகம்‌ செல்ல சைரஸ்‌ அனுமதித்தார்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ செய்த பயணத்துக்கும்‌ 
இறைவாக்கனரது உணர்ச்சிமிக்க பாடல்க 
ளில்‌ விவரிக்கப்படும்‌ பயணத்திற்கும்‌ 
இணைவுத்‌ தன்மையே இல்லை. உண்மை 
யில்‌ நடந்த பயணத்தில்‌ ஆண்டவர்‌ வெளிப்‌ 
படையாகத்‌ தோன்றிச்‌ செய்லாற்றவில்லை. 
பாலைவழி செம்மைப்படுத்தப்பட்ட 
பெரும்‌ பாதையாக 
இயற்கை மாற்றப்படவில்லை. விடுதலை 
பெற்ற அகதிகள்‌ பெருங்‌ கூட்டமாகத்‌ திரும்‌ 
பவில்லை. பல்வேறு சிறு குழுக்களாகத்‌ 
திரும்பினர்‌. அவ்வாறு திரும்பி வருவதற்குப்‌ 
பல ஆண்டுகள்‌ ஆகின. திரும்பியவர்கள்‌ பல 
இன்னல்களைச்‌ சந்தித்தனர்‌. வறட்சி, மோச 
ஏழ்மை, சுற்றியிருந்த 
மக்களின்‌ எதிர்ப்பு, யூத மக்களிடையே தில 
விய அவநம்பிக்கை, ஐயப்பாடு ஆகிய துன்‌ 
பங்களை அனுபவித்தனர்‌. ஆலயம்‌, எருச 
லேம்‌ நகர்ச்‌ சுவர்கள்‌ ஆகியவை கட்டப்படு 
வதற்கும்‌ தடைகள்‌ எழுந்தன; ஆகவே அவற்‌ 
றைத்‌ தள்ளிப்‌ போட்டனர்‌. இறையரசு நிறு 
வப்படவில்லை; பூமி செழிப்படைய 
வில்லை; பிறமக்கள்‌ மனந்திரும்பவில்லை, 
இவ்வாறு 2-ஆம்‌ ஏசயாவுக்குப்‌ பின்‌ வந்த 
காலத்தில்‌ அவரது பெரும்‌ முன்னறிவிப்பு 
கள்‌ நிறைவேறவில்லை. தமது மக்களின்‌ 
விடுதலைக்காக இறைவன்‌ உறுதியாகத்‌ 
தலையிடுவார்‌ என்ற அறிவிப்பு, காலம்‌ 
கடத்தப்பட்ட, வருங்காலத்திற்குரிய நம்பிக்‌ 
கையாயிற்று. இறைவாக்கினரின்‌ உன்னத 
காட்சியில்‌ காலம்‌ கடத்த முறையில்‌ காணப்‌ 


இறைவனாக 


அமையவில்லை, 


மான அறுவடை, 


பட்ட நிகழ்ச்சிகள்‌, உலக வரலாற்றில்‌ தீண்ட 
கால இடைவெளிகளபல்‌ பிரிக்கப்பட்டன. 


2-ஆம்‌ ஏசயா முன்னறிவித்த மீட்பரான 
இறைவனின்‌ வருகை புதிய ஏற்பாட்டில்‌ 
விவரிக்கப்படுகிறது. இந்தாலின்‌ இறைவாக 
குகள்‌ இயேசுவிலும்‌ அவரது சடர்களிலும்‌ 
வியத்தகு முறையில்‌ திறைவேறுவதாகப்‌ 
புதிய ஏற்பாடு தெளிவாகக்‌ குறிக்கிறது. 


ஆண்டவரின்‌ ஊழியன்‌ [தொடர்ச்சி] 


கத்தோலிக்க ஆய்வாளர்களும்‌, பல கத்தோ 
விக்கரல்லாத ஆய்வாளர்களும்‌ இந்நூலில்‌ 
வரும்‌ ஊழியன்‌ நேரடியாகவோ எடுத்துக்‌ 
காட்டாகவோ வருங்கால மெசியாவைச்‌ கட்‌ 
டுவதாகக்‌ கருத்தொற்றுமை கொண்டுள்ள 
னர்‌. இக்கருத்துக்கு, கிறிஸ்துவுக்கு முந்திய 
பூதப்‌ பாரம்பரியங்களும்‌, திருச்சபைத்‌ தந்‌ 
தையரின்‌ கருத்தொற்றுமை மிக்க ஒரே ரான 
பாரம்பரியங்களும்‌ பெரும்‌ ஆதரவு அளிக்‌ 
இன்றன. 


இயேசுக்‌ கிறிஸ்துவின்‌ பணிபற்றிய நற்‌ 
செய்து விவரிப்புகள்‌ யாவும்‌ 2-ஆம்‌ ஏசயாவி 
விருந்து மேற்கோள்‌ காட்டித்‌ தொடங்குகின்‌ 
றன (மத்‌ 3:3; மாற்‌ 1:2; லூக்‌ 3:4-6; யோவா 
1:23; ஏச 40:3). பாலைவனத்தில்‌ ஒலிக்கும்‌ 
கூக்குரலாகிய திருமுழுக்கு அருளப்பர்‌, 
ஆண்டவரின்‌ வருகைக்காகப்‌ பாதையைத்‌ 
தயாரித்தார்‌. மக்களின்‌ விடுதலைக்காக 
இறைவன்‌ ஆற்றும்‌ உறுதியான தலையீடு, 
கிறிஸ்துவின்‌ பணி, இறப்பு, உயிர்ப்பு ஆகிய 
வற்றில்‌ நிறைவேறுகிறது. இயேகவின்‌ திரு 
முழுக்கின்‌ போது, ''நீரே! என்‌ அன்பார்ந்த 
மகன்‌: உம்மிடம்‌ பூரிப்பு அடைகிறேன்‌? 
(மாற்‌ 1:11; ஏச 42:1) என்ற குரலில்‌ ஆவியா 
னவர்‌ இறங்கி வருதல்‌ நிறைவேறுறெது. 
இயேசுதான்‌, ஆவியால்‌ நிரப்பப்பட்ட ஆண்‌ 
டவரின்‌ ஊழியன்‌. அவர்‌ தமது குணமாக்கும்‌ 
பணியில்‌ “'நம்‌ பிணிகளை ஏற்றுக்‌ கொண்‌ 
டார்‌; நம்‌ நோய்களைச்‌ சுமந்து கொண்டார்‌” 
(மத்‌ 8:17; ஏச 53:4). இவர்தான்‌ பலருடைய 
மீட்புக்கு விலையாகத்‌ தம்‌ உயிரை அளிக்க 
வும்‌'* (மாற்‌ 
னப்‌ பலருக்காகத்‌ தம்‌ இரத்தத்தைச்‌ சிந்தவும்‌ 
'* (மாற்‌ 14:24] வந்தார்‌. இக்கூற்றுகளில்‌ 
வரும்‌ என்ற சொல்‌ ஊழியனைப்‌ 
பற்றிய 4-ஆம்‌ பாடலைச்‌ சுட்டுகிறது. இப்‌ 
பாடலுக்கு ஏற்றவாறுதான்‌ இயேசு தமது 
பாடுகள்‌, சிலுவை மரணம்‌ ஆகியவற்றுக்கு 
விளக்கம்‌ அளித்தார்‌. 


10:45) '“உடன்படிக்கைக்கெ 


பூவார்‌? 


இந்த நான்கு பாடல்களில்‌ வரும்‌ சந்த 
னைப்‌ போக்கு, இயேசுவின்‌ பணி, மரணம்‌, 
உயிர்ப்பு ஆ௫ியவற்றில்‌, எடுத்துக்காட்டப்ப 
டுகிறது. முதல்‌ பாடலில்‌ வரும்‌ சாந்தமிக்க 


434 


ஊழியனைப்போல்‌ நற்செய்தியின்‌ போதக 
ராய்‌ இயேசு தமது பணியைத்‌ தொடங்குகி 
றார்‌. 2-வது பாடலில்‌ ஊழியன்‌ பிறநாடுக 
க்குத்‌ தூது செல்லுமுன்‌, இஸ்ராயேலுக்கத்‌ 
தூது செல்கிறார்‌, இயேசு ''சிதறிப்போன 
இஸ்ராயேல்‌ குலத்து ஆடுகளுக்கே" [மத 
10:6) தமது பணியை முதலில்‌ செய்கிறார்‌. 
உயிர்ப்புக்குப்பின்‌ அவரது பணி யாவருக்‌ 
கும்‌ விரிவாக்கப்படுறைது. அவரது சீடர்கள்‌ 
்‌ "எல்லா இனத்தாருக்கும்‌" (மத்‌ 
28:19) "' மண்ணுலகின்‌ இறுதி எல்லைவரைக்‌ 
கும்‌'' (அ.ப.1:8) அனுப்பப்படுவர்‌. 3-ஆம்‌ 
பாடலில்‌ ஊழியனது பாடுகள்‌ முதன்முறை 
யாக எடுத்துக்கூறப்படுகின்றன. பிலிப்பை 
செசரியாவில்‌ பேதுரு விசுவாச அறிக்கை 
செய்தபின்‌, இயேசு தமது பாடுகளையும்‌ 
மரணத்தையும்‌ முன்னறிவிக்கத்‌ தொடங்கு 
கிறார்‌ (மத்‌ 16:21-23). சிலுவை 
யின்‌ நிழல்‌ அவரது பணியின்‌ பின்பகுதி 
முழுவதும்‌ பரவி நிற்கிறது. 2-வது பாடலில்‌ 
ஊழியனது துன்பங்கள்‌, அவரது வெற்றியை 
ஓட்டி விவரிக்கப்படுகின்றன. இயேசு தமது 
பகரத்தன்மையுடைய துன்பங்களால்‌ - அதா 
வது-பிறருக்குப்‌ பதிலாகத்‌ துய்க்கிற தற்பலி 
யால்‌, பாவம்‌, சாவு ஆகியவற்றை வெற்றி 
கொள்கிறார்‌. அவரது வெற்றி, உயிர்ப்பு, 
உயர்த்தப்படுதல்‌ ஆகியவற்றில்‌ நிலை நிறுத்‌ 
தப்படுகின்றன. 


இயேசுதான்‌ இறைவனின்‌ ஊழியன்‌. 
இயேசுவின்‌ டர்கள்‌, இந்த நான்கு பாடல்க 
ளின்‌ பின்னணியில்‌, அவரது செயல்களுக்கு 
விளக்கம்‌ அளித்தனர்‌. அப்போஸ்தலர்‌ பணி 
என்ற திருநூலில்‌ காணப்படும்‌ தொடக்கக்கா 
லத்‌ திருச்சபையின்‌ போதகம்‌, துன்புறும்‌ 
ஊழியனைப்‌ பற்றியச்‌ இந்தனைப்‌ போக்கில்‌ 
தான்‌ இயேசுவைச்‌ சித்தரிக்றெது (அ.ப. 
3:13-26; 4:27-30]. பிலிப்புவின போதகம்‌ 
இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்‌ காட்டாகும்‌. 
எருசலேமிலிருந்து திரும்பிக்‌ கொண்டிருந்த 
ஒர்‌ எத்தியோப்பிய அமைச்சன்‌ தன்‌ தேரில்‌ 
அமர்ந்து நான்காவது பாடலை வாசித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. இப்பகுதியை விளக்கிக்‌ 
“பிலிப்பு 
மேற்சொன்ன மறைநூல்‌ வாக்கை வைத்துக்‌ 


காட்ட அழைக்கப்பட்ட போது, 


435 


கொண்டு, இயேசுவைப்‌ பற்றிய நற்செய்‌ 
தியை அறிவித்தார்‌” (8:26-35). ஊழியனது 
அலுவலை இயேசு நிறைவேற்றினார்‌. நிறை 
வான க&ழ்ப்படிதலுள்ள பலியை அவர்‌ ஒரு 
வரே அளித்தார்‌. மனுக்குலம்‌ அனைத்தின்‌ 
நன்மைக்காகவும்‌ மீட்புக்காகவும்‌ தமது பரி 
சத்த வாழ்வை விரும்பிக்‌ கையளித்தார்‌. 
அவருடைய துன்பங்கள்‌, வெற்றி ஆகியவற்‌ 
றால்‌ மனிதர்‌ இறைவனுக்கு ஏற்புடைவா்க 
ளாகி நின்றனர்‌; முழுமை பெறுகின்றனர்‌; 
மனத்துக்கம்‌ கொள்கின்றனர்‌. அவர்களுக்‌ 
காக அவர்‌ துன்பப்பட்டார்‌ என்று நன்றியு 
ணர்வோடு ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. பாடு 
கள்பட்டு, மகிமை அடைந்தவா அவர்தான்‌. 
அரசர்களும்‌ அவர்‌ முன்‌ “வாய்பொத்தி 
நிற்பர்‌.” இயேசுக்கிறிஸ்து என்ற அந்த ஒரு 
மனிதரில்தான்‌'' ஊழியனது அழைப்பு நிறை 
வேறுகிறது. 


மேலும்‌, இஸ்ராயேலே ஊழியன்‌. தமது 
மீட்பு அலுவலில்‌ கிறிஸ்து ஒரு பிரதிநிதியா 
வார்‌. தம்மிலே பலரை உள்ளடக்குறொர்‌. 
புதிய இஸ்ராயேலை நிறுவியவரான 
'“கிறிஸ்துவில்‌'' கிறிஸ்துவர்கள்‌ உள்ளனர்‌. 
அவர்கள்‌ விண்ணகத்‌ திராட்சையின்‌ களைக 
ளாவர்‌; அவரைக்‌ தலையாகக்‌ கொண்ட 
உடலின்‌ அங்கங்கள்‌ ஆவர்‌. கிறிஸ்துவும்‌ 
திருச்சபையும்‌ இறைவனின்‌ ஊழியராவர்‌. 
அவரது ''துன்பங்களில்‌ பங்கு கொண்டு 
தோழமை கொள்பவர்கள்‌'' வழியாகவும்‌, 
''திருச்சபையாகிய அவருடைய உடலின்‌ 
பொருட்டு, கிறிஸ்து படவேண்டிய வேத 
னைகளில்‌ இன்னும்‌ குறைவாய்‌ இருப்பதை" 
நிறைவு செய்பவர்கள்‌ வழியாகவும்‌, 
(கொலோ 1:24), அவரது பாடுகளின்‌ தனிச்‌ 
சிறப்பான நன்மைகள்‌ மனுக்குலம்‌ முழுவ 
தற்கும்‌ அளிக்கப்படுகின்றன. மனுக்குலத்‌ 
திற்கு அவர்‌ மட்டுமே செய்யக்கூடியது (இது 
முடிந்துவிட்ட அவுவலாகும்‌). இவரைத்‌ 
தலையாகக்‌ கொண்ட உடலின்‌ மற்ற அங்கத்‌ 
தினர்களின்‌ துன்பங்களாலும்‌ பணியாலும்‌ 
மனுக்குலத்திற்கு அளிக்கப்படுகிறது (இது 
முடிவு பெறாத தொடர்ந்து நடக்கும்‌ அலுவ 
லாகும்‌]. ஊழியன்‌ பற்றிய கருத்து மீண்டும்‌ 
குழுவுக்கும்‌ தனிநபருக்கும்‌ இடையில்‌ ஊச 


ஆண்டவரின்‌ அனழியன்‌ (தொட ௪47 


லாடுகிறது. பழைய ஏற்பாட்டில்‌ குழுவிலி 
ருந்து ஒருவருக்கும்‌ இஸ்ராயேவிலிருத்து 
்‌'எஞ்சியவர்க்கும்‌'', கிறிஸ்துவுக்கும்‌” ' செல்‌ 
கிறது. புதிய ஏற்பாட்டில்‌ ஒருவரிலிருந்து 
குழுவாகிய திருச்சபைக்கும்‌ செல்கிறது. 
திருச்சபையின்‌ வழியாக, உயிர்த்த உயர்த்தப்‌ 
பட்ட கிறிஸ்து இப்போது, 
லாம்‌ பணி செய்கிறார்‌. 2-ஆம்‌ எசயா முன்‌ 
னோக்கி மொழிந்தது போல்‌, இஸ்ராயே 
லின்‌ தூது எல்லாருக்கும்‌ உரியதாகும்‌. இறை 
வனது ஒளி, அவரது ஊழியன்‌ கிறிஸ்து 
வழியாக, இப்போது உலகெங்கும்‌ ஒளி 
வீசுகிறது. அவரது மீட்பு உலகின்‌ இறுதி 
எல்லை வரை எட்டுகிறது, ஆனால்‌ இறை 
வாக்கினரது முன்னறிவிப்புகளும்‌ எதிர்‌ 
பார்ப்புகளும்‌, இன்னும்‌ முழுமையாக நிறை 
வேறவில்லை. ஆண்டவராகிய கிறிஸ்து மகி 
மையோடும்‌ ஆற்றலோடும்‌ திரும்பி வரும்‌ 
போதுதான்‌ இறைவாக்னெரின்‌ நம்பிக்கை 
கள்‌ எல்லாம்‌ நிறைவேறும்‌. அப்போது 
ஆண்டவரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ நித்தியத 
திற்கும்‌ நிலைத்திருக்கும்‌ மகிழ்ச்சியோடு, 
்‌'சீயோனுக்குத்‌'' திரும்புவர்‌. “படைப்பு 
அனைத்துமே அழிவுக்கு அடிமைப்பட்டிருக 
கும்‌ நிலையிலிருந்து விடுபட்டு இறைவ 
னின்‌ பிள்ளைகளுக்குரிய மகிமையையும்‌ 
விடுதலையையும்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌" 
(உரோ 68:21). அப்போது இறைவாக்கின 
ருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இறைவனது 
திட்டம்‌ நிறைவேறும்‌. “எல்லா முழந்தா 
ளும்‌ நமக்கு மண்டியிடும்‌; எல்லா நாவும்‌ 
நம்‌ பெயரால்‌ ஆணையிடும்‌ (எச 45:24; பிலி 
2:10-11). 


உலகிற்கெல்‌ 


1/. உண்மை ஊழியன்‌ மனிதரின்‌ மீட்பர்‌. 

1. ஊழியனின்‌ பணியை இயேசு தமதாக 
ஏற்றுக்‌ கொள்கிறார்‌: அவர்‌ இதயத்தில்‌ சாந்த 
(பூம்‌, மனத்தில்‌ தாழ்ச்சியும்‌ உள்ள தலைவர்‌ 
(மத்‌ 11:29); அவர்‌ நற்செய்தியை ஏழைக 
ளுக்கு அறிவிக்கிறார்‌ (லூக்‌ 4:18 தொ]. 
அவர்‌ தம்‌ சீடர்களுக்கு நடுவில்‌ ஊழியம்‌ 
செய்பவராகத்தான்‌ இருக்கிறார்‌ (லூக்‌ 
22:27]; ஆனால்‌ அவரே உண்மையில்‌ அவர்க 
ளின்‌ ஆண்டவரும்‌ தலைவருமாவார்‌ 
(யோவா 13:12-15); இவ்வுலகில்‌ தம்மவர்‌ 


ஆண்டவரின்‌ சகோதரர்கள்‌ 


மீது அன்புகூர்ந்த அவர்‌, அந்த அன்பின்‌ 
எல்லையைத்‌ தமது தொண்டின்‌ மூலமும்‌ 
(13:1; 13:13) உலக மீட்புக்காகத்‌ தமது உயி 
ரையே கொடுத்த தியாகத்தின்‌ மூலமும்‌ 
மெய்ப்பித்தார்‌ [மாற்‌ 10:43 தொ ;மத்‌ 20:26 
தொ... இதற்காகத்தான்‌ அவர்‌ ஒரு குற்றவா 
னியைப்‌ போலக்‌ கொடுமைக்குள்ளாகி 
(லூக்‌ 22:27) சிலுவையில்‌ இறக்கிறார்‌ (மாற்‌ 
14:24; மத்‌ 26:28); ஆனால்‌ மனுமகனைப்‌ 
பற்றி எழுதியுள்ளபடி, 'நான்‌ உயிர்த்தெழு 
வேன்‌' என்ற நிச்சயம்‌ அவருக்கிருந்தது 
(மாற்‌ 8:31; 9:31; லூக்‌ 18:3 தொ; 2444; 
காண்‌.ஏச 53:10 தொ). அவர்தாம்‌ மக்கள்‌ 
எதிர்பார்த்த மெசியா என்பது உண்மையா 
னால்‌, அந்த 'மனுமகன்‌' தற்காலிகமான ஓர்‌ 
உலகியல்‌ அரசை நிலை நாட்ட வரவில்லை; 
மாறாக ஊழியனாகிய தம்‌ இறப்பின்‌ மூலம்‌ 
தம்‌ மகிமையில்‌ நுழையவும்‌, தம்‌ மக்களை 
யும்‌ அம்மகிமைக்கு அழைத்துச்‌ செல்ல 
வுமே அவர்‌ வருகிறார்‌, 


2. இயேசுவின்‌ மரணத்தின்‌ மறைபொ 
ருளை அறிக்கையிடவும்‌ (அ.ப. 3:13 தொ. 
18; 4:27 தொ), அவரே பேறுகளின்‌ ஊற்றாக 
வும்‌, நானிலத்திற்கும்‌ ஒளியாகவும்‌ இருப்‌ 
பதை எடுத்துரைக்கவும்‌ (3:25 தொ; 26:23) 
அப்போஸ்தலாகளின்‌ போதனைகள்‌ இயேசு 
வுக்கு ஊழியன்‌ என்ற பட்டத்தை வழங்கு 
கின்றன. ஊழியனைப்‌ போலவே அவரும்‌ 
அநியாயமாகக்‌ கொலையுண்ட ஒரு செம்‌ 
மறி ஆவார்‌ (8:38 தொ]; அதன்‌ மூலம்‌ அவர்‌ 
வழிதவறிய ஆடுகளையெல்லாம்‌ மீட்டுள்‌ 
ளார்‌, அவருடைய உடம்பில்‌ ஏற்பட்ட 
காயங்கள்‌, பாவிகளின்‌ ஆன்மாக்களைக்‌ 
குணப்படுத்தின (1 பேதுரு 2:21-25). மத்தேயு 
வின்‌ கருத்துப்படி இயேசுதான்‌ உலகிற்கு 
நீதியை அறிவிக்கும்‌ ஊழியன்‌ ஆவார்‌. அவ 
ரது பெயரில்தான்‌ அவர்களின்‌ நம்பிக்கை 
நிலை கொண்டுள்ளது (மத்‌ 12:18-21- ஏச 
42:1-4]. இறுதியாக, பவுல்‌ ஒரு பாடலின்‌ 
மூலம்‌ இறிஸ்துவின்‌ மறைபொருளையும்‌, 
அவரது அன்பையும்‌ மிகச்‌ சுருக்கமாகவும்‌ 
ஆழமாகவும்‌ எடுத்துரைக்கிறார்‌: அதன்படி 
ஒறிஸ்து தமது தந்தைக்குக்‌ சீழ்ப்படியும்பொ 
ருட்டு ஓர்‌ அடிமையின்‌ உருவினை எடுத்த 


436 


தன்‌ மூலமும்‌, சிலுவையில்‌ மரித்ததன்‌ மூல 
மும்‌ தமது மகமையுள்‌ நுழைந்துள்ளார்‌ 
(பிலி 2:5-11]. மனிதனாகிய இறைமகனின்‌ 
மீட்புத்தரும்‌ பவியைப்‌ பற்றி இறைவாக்குக்‌ 
கள்‌ முன்னறிவித்தன. இதன்‌ காரணமாகத்‌ 
தான்‌ இறைவனின்‌ ஊழியனும்‌, சிலுவை 
மில்‌ இறந்து உயிர்த்தவருமான இயேசுவின்‌ 
பெயரே மீட்பின்‌ அடிப்படையாறெது 
(அ.ப. 4:14 தொ, 29 தொ). 


3. இனிமேல்‌, இறைவனின்‌ ஊழியர்க 
ளெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ உழியர்களாவர்‌ 
(உரோ 1:1; கலா 1:10; பிலி 1:1; காண்‌ 
தீத்‌ 1:1). ''இதோ ஆண்டவரின்‌ அடிமை'' 
என்று கூறிய மரியாளை அவர்‌ தமக்குத்‌ 
தாயாகக்‌ கொண்டதுபோல (லூக்‌ 1:58. 43, 
48), தமக்குத்‌ தொண்டர்களாய்‌ இருப்‌ 
போரை எல்லாம்‌ தம்‌ நண்பராகவும்‌ 
(யோவா 15:15), தம்‌ தந்தையின்‌ மைந்தராக 
வும்‌ ஆக்குகிறார்‌ (20:17). அவர்களும்‌, தங்‌ 
கள்‌ தலைவரைப்‌ போல, துன்ப துயரங்க 
ளின்‌ வழியே நடக்க வேண்டும்‌ (15:20). 
இவ்வுலகச்‌ சோதனைகளில்‌ வெற்றி காண்ப 
தன்‌ மூலமே, இறைவனின்‌ ஊழியர்கள்‌ 
இறையரசின்‌ மாட்சியுள்‌ நுழைவார்கள்‌ 
(திருவெளி 7:3.14 தொ ; 22:3 தொ ]). 


ஆண்டவரின்‌ சகோதரர்கள்‌ (BROTHERS OF THE 
LORD) 

இவர்கள்‌ பொதுவாக இயேகவின்‌ சகோத 
ரர்களாகக்‌ கருதப்பட்டவர்கள்‌. இப்பதம்‌ 1 
கொரி 9:5-இல்‌ வருகிறது. 1:19- 
"ஆண்டவரது சகோதரர்‌'' 
என்று குறிக்கிறது. 


பம்பா. 


யாக்கோபை 


இயேசுவின்‌ உறவினர்களைப்‌ பற்றி பல 
குறிப்புக்கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌. காணப்படு 
இன்றன. மாற்‌ 6:3-இல்‌ ''இவர்‌ தச்சன்‌ அல்‌ 
லரோ மரியாளின்‌ மகன்தானே! யாக்கோபு, 
யோசேசு, யூதா, மோன்‌ இவர்களுடைய 
சகோதரர்தானே! இவர்‌ சகோதரிகளும்‌ 
இங்கு நம்மோடு இல்லையா? ** என்ற கூற்று 
வருகிறது. இதற்கு இணையான மத்‌ 
13:50-இல்‌ யேோசேசுக்குப்‌ பதிலாக, 
யோசேப்பு வருகிறது. இரண்டும்‌ ஒரே பெய 


437 ஆண்டவரின்‌ சகோதரர்கள்‌ (தொடர்க) 


ரின்‌ இருவடிவங்களாகத்‌ தெரிகிறது. இயேசு 
வின்‌ சகோதரர்களைப்‌ பற்றி மற்ற புதிய 
ஏற்பாட்டுக்‌ கூற்றுகள்‌: மத 12:46-50; மாற்‌ 
1-35; லூக்‌ 8:4:21; யோவா 2:12; 7:3.5.10; 
அப.1:14 1 கொரி 9:5; கலா 1:19 ஆகிய 
வையாகும்‌. 


இவ்வாசகங்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டு, ஆண்டவரின்‌ சகோதரர்கள்‌ என்‌ 
பது பற்றி கன்று கருத்துக்கள்‌ கூறப்படும்‌. 
1. சகோதரர்‌ என்பது உடன்‌ பிறந்த ஆண்‌ 
களை மட்டும்தான்‌ குறிக்கும்‌ என்ற பொரு 
ளில்‌, இயேசுவுக்கு உடன்‌ பிறந்த சகோதரர்‌ 
கள்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ யோசேப்புக்கும்‌, 
மரியாளுக்கும்‌ பிறந்தவர்கள்‌. இக்கருத்துக்கு 
மாற்‌ 6:3; மத்‌ 13:5 பெரிதும்‌ ஆதரவு 
அளிப்பதாகத்‌ தெரிகிறது. இக்கருததைக்‌ 
கெல்விடியஸ்‌ என்பவர்‌ கொண்டிருந்தார்‌. 
இவரது நூல்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌ 
அதிலிருந்து எடுத்துக்காட்டுக்‌ கூறி ஏரோ 
னிமு அவரைக்‌ கண்டனம்‌ செய்கிறார்‌. 
ஆனால்‌ பிரிவினைச்‌ சகோதரர்கள்‌ சபைகள்‌ 
இக்கருத்தை விடாப்‌ பிடியாகக்‌ கொண்டிருக்‌ 
தின்றனர்‌. 2. இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ என்ற 
மைக்கப்படுபவர்கள்‌, மரியாளுக்குப்‌ பிறந்த 
வர்கள்‌ அல்லர்‌. யோசேப்பின்‌ முந்தைய 
திருமணத்தில்‌ பிறந்தவர்கள்‌ ஆவர்‌, இவர்‌ 
கள்‌ மரியாளின்‌ குழந்தைகளானால்‌ இவர்கள்‌ 
இயேசுவுக்கு இளையவர்களாக இருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, மாற்‌ 4:8/-இல்‌ இவர்‌ 
கள்‌ இயேசுவைக்‌ கட்டுப்படுத்த முயல்வதா 
கத்‌ தெரிகிறது. யோவா 7.3-4 இவர்களை 
இயேசுவுக்கு முதியவர்களாகக்‌ காட்டுகிறது. 
இயேசுவுக்கு உடன்பிறந்த சகோதரர்கள்‌ 
இருந்திருந்தால்‌, இயேசு தாம்‌ மரிக்குமுன்‌, 
தம்தாய்‌ மரியாளை ஏன்‌ தாம்‌ அன்பு செய்த 
சீடரிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌ (யோவா 
19:26-27)? ஆகவே இவர்கள்‌ இயேசுவின்‌ 
சகோதரர்களாக இருக்க முடியாது. பெரியன்‌ 
னையின்‌ மக்களாக இருக்கலாம்‌. இது எப்பி 
பானியஸ்‌ என்பவரின்‌ கருத்தாகும்‌. இக்க 
ருத்து தி.பி. 3-ஆம்‌ சீ-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
பிற்காலத்திலும்‌ பரவலாக ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டது. கிரேக்கத்‌ இருக்சபையும்‌ மற்ற கிழத்‌ 
கத்திய இருச்சபைகளும்‌ சில பிரிவினைச்‌ 


சபைகளும்‌ ஏற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌. 3. 
ஆண்டவரின்‌ சகோதரர்கள்‌ என்று கூறப்படு 
வோர்‌ இயேகவின்‌ நெருங்கிய உறவினர்‌ 
களே ஒழிய, அவரது உடன்‌ பிறந்த சகோதரர்‌ 
கள்‌ அல்லர்‌. கலா ,1:19-இல்‌ வரும்‌ ''ஆண்ட 
வரின்‌ சகோதரரான யாக்கோபு, ''அல்பேயு 
வின்‌ மகன்‌ யாக்கோபு (மாற்‌ 3:18), அல்லது 
யோசேசின்‌ சகோதரரான '"சன்ன யாக்கோ 
பு'" (15:40) ஆவார்‌. யாக்கோபும்‌ யோசேசும்‌ 
"இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ என்றடழக்கப்ப 
டுகின்றனர்‌ (6:3). மரியாள்‌ என்றழைக்க ப்ப 
டும்‌. அவர்களுடைய தாய்‌ [மத 27:56; மாற 
15:40). “'களோப்பாவின்‌ மனைவியாகிய 
மரியாள்‌'' ஆவாள்‌. இவர்‌ இயேசுவின்‌ தாயா 
கிய மரியாளின்‌ சகோதரி ஆவாள்‌ (யோவா 
19:25). இது யாக்கோபையும்‌ யோசேசையும்‌ 
இயேசுவின்‌ உறவினர்களாக்கும்‌. இப்ப 
டியே யூதா, சீமோன்‌ என்பவர்களுக்கும்‌ 
விளக்கம்‌ அளிக்கலாம்‌. ஆகையால்‌ இயேசு 
வுக்கு இவர்கள்‌ உடன்பிறந்த சகோதரர்கள்‌ 
அல்லர்‌. உறவினராக, நெருங்கிய உறவின 
ராக இருந்திருக்கலாம்‌. இயேசு ஒருவரே 
மரியாளின்‌ ஓரே மாகன்‌. மரியாள்‌ என்றும்‌ 
கன்னியாவாள்‌. இவ்விளக்கம்‌ எரோனிமுவி 
னுடையதாகும்‌. இக்கருததைக்‌ கத்தோலிக்க 
திருச்சபை ஏற்றுப்‌ போற்றி வந்துள்ளது. 


இனி சகோதரர்‌ என்பது எப்பொருட்களில்‌ 
விவிலியத்தில்‌ வருகிறதென்று சிறிது பார்ப்‌ 
போம்‌. சகோதரன்‌ என்ற சொல்‌ அதன்‌ மிகக்‌ 
குறுகிய பொருளில்‌ ஓரே தாய்‌ தந்தையருக்‌ 
குப்‌ பிறந்த ஆண்களின்‌ உறவை எடுத்துக்கூ 
றப்‌ பயன்படுகிறது. சான்று: ஆபேலும்‌ 
காயின்‌ (ஆதி 2:2. 8] அல்லது ஒரே தகப்ப 
னுக்குப்‌ பிறந்த ஆண்களை (யோசேப்பு, 
பென்யாமின்‌ 35:24; 42:15) அல்லது ஒரே 
தாய்க்குப்‌ பிறந்த ஆண்களை (சிமேயா, 
சோபாபு, நாத்தான்‌, சாலமோன்‌ 1 நாள்‌ 
3:5)க்‌ குறிக்கலாம்‌. மேலும்‌ சகோதரன்‌ என்ற 
சொல்‌ மற்ற உறவுகளையும்‌ குறிக்கலாம்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ பொதுவாக எந்த 
இரத்த உறவையும்‌ (ஆபிரகாமும்‌ அவரது 
தம்பி மகன்‌ வோத்தும்‌ சகோதரர்‌ என்று 
குறிக்கப்படுகின்றனர்‌ ஆதி 14:16), நண்ப 
னையும்‌ (2 சாமு 1:26), கூட்டாளியையும்‌ 


ஆண்டவரின்‌ சகோதரர்கள்‌ [தொடர்ச்சி] 438 


1அர 20:32), தோழனையும்‌ (யோபு 30:29; 
பழ. 18:9) ஒரே குலத்தைச்‌ சேர்ந்தவர்களை 
யம்‌ (எண்‌ 8:26) மற்றொரு நாட்டைச்‌ சேர்ந்த 
வனையும்‌ (உப 23:7) குறிக்க, சகோதரன்‌ 
என்ற சொல்‌ பயன்பட்டுள்ளது. 


புதிய ஏற்பாட்டில்‌, ''இறைவனது வார்த்‌ 


கையைக்‌ கேட்டு அதன்படி நடப்பவர்களை” 


தம்‌ சகோதர்களாக இயேசு பாவிக்கிறார்‌ 
(மத்‌ 72:50) மாற்‌ 3:35; லூக்‌ 8:21). பவுல்‌ 
தன்‌ ௪க விசுவாசிகளைச்‌ சகோதரர்கள்‌ என்ற 
ழைக்கிறார்‌ (உரோ 1:13). எபீரேயருக்குத்‌ 
திருமுகம்‌ எழுதியவரின்‌ கருத்துப்படி, 
இயேசு, உடன்படிக்கையின்‌ உறுப்பினர்க 
ளைச்‌ சகோதரர்கள்‌ என்றழைக்க வெட்கப்ப 
படவில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ அனைவ 
ருக்கும்‌ உயிர்முதல்‌ ஒன்றேயாகும்‌ (எபி 
2:11). மத 7:3-4-இல்‌ இயேசு சகோதரனை 
யும்‌ அயலானையும்‌ ஒன்றாக்குகிறார்‌. டோ 
கள்‌ தங்களுக்குள்ளே ஒருவர்‌ ஒருவரைச்‌ 
சகோதரர்‌ என்று குறிப்பிடுகின்றனர்‌ 
(கொலோ 4:7.9.15;) 2 பேதுரு 3: 15]. 
ஆனால்‌ இயேசுவைச்‌ சகோதரன்‌ என்று 
ஒருபோதும்‌ குறிப்பிட்டதில்லை. 


பெரும்பாலான மொழிகளில்‌ சகோதரன்‌ 
சகோதரி என்ற சொற்கள்‌ குறுகிய பொரு 
னில்‌ உடன்பிறந்தவர்களைக்‌ குறிக்கவும்‌, 
பரந்த பொருளில்‌ எந்த உறவையும்‌ குறிக்கப்‌ 
பயன்பட்டுள்ளது. இம்மரபு எபிரேயர்களிட 
மும்‌ பழக்கத்தில்‌ இருந்தது. சகோதர உறவை 
யும்‌, பிற உறவுகளையும்‌ குறிக்க வெவ்வேறு 
சொற்களுடைய மொழிகளில்‌, பரந்த பொரு 
ளில்‌ சகோதர உறவைப்‌ புரிந்து கொள்வது 
கபுனம்‌. பெரியப்பா, சின்‌ 
னம்மா, சித்தப்பா ஆகியோரின்‌ பிள்ளை 
களை சகோதரன்‌ சகோதரி என்றழைக்கும்‌ 
நமது இந்திய மரபில்‌ இது கடினமாக இருக்‌ 
கக்‌ கூடாது. 


பெரியம்மா, 


ஆகவே, 1. மத்தேயுவும்‌, லூக்காவும்‌ 
இயேசுவின்‌ பிறப்பிற்குமுன்‌ மரியாள்‌ கன்னி 
யாய்‌ இருந்தாள்‌ என்றும்‌, இயேசு தலைப்பே 
றான மகன்‌ என்றும்‌ கூறுவதால்‌ (லூக்‌ 2:7, 
23; மத 1:18-24), மாற்‌ 6:3-இல்‌ வருவோர்‌ 
இயேசுவுக்கு மூத்த சகோதரர்களாக இருக்க 


முடியாது. இயேசுவைப்‌ பிடிக்கப்‌ புறப்‌ 
பட்ட உறவினர்களில்‌ [மாற்‌ 3:21) அவரு 
டைய சகோதரர்கள்‌ இருந்திருந்தால்‌ அவர்‌ 
கள்‌ அவருக்கு மூத்தவர்களாக இருக்க வேண்‌ 
டும்‌. ஏனெனில்‌ அவ்வாறு செய்ய இளைய 
வர்களுக்கு அதிகாரமில்லை. 


2. யோசேப்புக்கு முந்திய திருமணத்தில்‌ 
பிறந்த பிள்ளைகளே இங்குக்‌ குறிக்கப்படும்‌ 
சகோதரர்கள்‌ என்பதற்கு ஆதாரமில்லை. 
எகிப்துக்கு ஓடியபோது, பிற பிள்ளைகள்‌ 
சூசையோடு இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 
அவ்வாறு இருந்திருந்தால்‌ நான்கு ஆண்க 
சும்‌ இரண்டு அல்லது மூன்று பெண்களுமா 
வது இருந்திருக்க வேண்டும்‌ [மத்‌ 2:13-21; 
12:46-47; 13:55). 


3. ஆலயத்தில்‌ மீண்டும்‌ இயேசுவைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ நிகழச்சியுரையில்‌ (லூக்‌ 
2:41-52) பிற குழந்தைகளைப்‌ பற்றிய குறிப்பு 
ஒன்றுமில்லை. 


ச. நசரேத்தூரில்‌ யோசேப்பு ம்ரியாளின்‌ 


குடும்பத்தில்‌ வேறெந்தச்‌ சமயத்திலும்‌ 
வேறெந்தக்‌ குழந்தைகளும்‌ 
தோன்றவில்லை. 


9. தனிப்பட்ட பெயர்களுடன்‌ இருவாச 
கங்கள்‌ உள்ளன (மாற்‌ 6:0; மத்‌ 13:55; கலா 
1:19; காண்க லூக்‌ 4:22 தொ]. மாற்‌. 6:3-இல்‌ 
இயேசு சிறப்பான முறையில்‌ மரியாளின்‌ 
மகன்‌ எனப்படுகிறார்‌. ஆனால்‌ யாக்கோபு, 
யோசேசு, யூதா, மோன்‌ ஆகியோருடைய 
சகோதரன்‌ என்று பொதுவாகக்‌ கூறப்படுகி 
சகோதரிகளின்‌ பெயர்கள்‌ 
இந்த நான்கு 
பெயர்களில்‌ மூன்று அப்போஸ்தலர்‌ பட்டிய 
விலும்‌ வருகின்றன (மத்‌ 10:2-க; மாற்‌ 
3:14-19; லூக்‌ 6:12-16; அ.ப.1:13). இவற்றில்‌ 
யாக்கோபு என்ற பெயர்‌ இருமுறை வருகின்‌ 
றது. அல்பேயுவின்‌ மகன்‌ யாக்கோபு, தவிர 
வாது எனப்படும்‌ மோன்‌, யாக்கோபின்‌ 
சகோதரர்‌ யூதா'' (லூக்‌ 6:14-16) ஆகியோர்‌ 
தான்‌ ஆண்டவரின்‌ சகோதரர்களின்‌ என்ற 
ழைக்கப்படுபவர்கள்‌ ஆவார்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. ''ஆண்டவரின்‌ சகோதரர்‌ யாக்கோ 
பு'' என்று பவுல்‌ குறிப்பிடுபவர்‌ (கலா 1:19) 


றார்‌. 
கொடுக்கப்படவில்லை. 


4309 


அதேகமாக அல்பேயுவின்‌ மகன்‌ யாக்கோபா 
கத்தான்‌ இருக்க வேண்டும்‌. 

மாற்‌ 13:40) மத்‌ 27:26, யாக்கோபு, 
யோசேப்பு ஆகியவர்களின்‌ தாயார்‌ மரியா 
ளைப்‌ பற்றிக்‌ கூறுகின்றன. இந்த மரியாள்‌ 
இயேசுவின்‌ தாயல்லள்‌. இவர்‌ கிளோப்பா 
வின்‌ மனைவியாக இருக்கலாம்‌. களோப்பா 
அல்பேயுவின்‌ வேறொரு வடிவமாகும்‌. 
மாற்‌ 3:15) லூக்‌ 6:15; அப்போஸ்தலர்‌ 
யாக்கோபை அல்பேயவின்‌ மகன்‌ என்கின்‌ 
றன. இந்த மரியாள்‌ இயேசு கலிலேயாவிலி 
ருந்த போது அவரைப்‌ பின்தொடர்ந்து அவ 
ருக்குப்‌ பணி புரிந்தவாகளுள்‌ ஒருத்தியா 
வாள்‌. யோவா 14:25-இல்‌ இயேகவின்‌ 
தாயின்‌ சகோதரி எனப்படுகிறாள்‌. இவள்‌ 
யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின்‌ தாய்‌ 
எனப்படுகிறாள்‌. சீமோன்‌, யூதா ஆகியோ 
ரின்‌ தாய்‌ எனப்படவில்லை. ஆகையால்‌ 
மாற்‌ 6:3-இல்‌ வரும்‌ பெயர்களுள்‌ இருபிரிவு 
கள்‌ உண்டு. யாக்கோபும்‌ யோசேப்பும்‌ ஒரு 
பிரிவினர்‌. சமோனும்‌ யூதாவும்‌ மற்றொரு 
பிரிவினர்‌. ஆனால்‌ இரு பிரிவினரும்‌ இயேசு 
வின்‌ சகோதர்கள்‌ எனப்படுகின்றனர்‌. ஆகை 
யால்‌ இருபிரிவினரும்‌ இயேசுவின்‌ உறவி 
னர்களாக இருந்திருக்க வேண்டும்‌. அவரின்‌ 
உடன்பிறந்த சகோதரரர்கள்‌ அல்வர்‌. 
சீமோன்‌, யூதா ஆகியோரைப்‌ பற்றி இவ்வி 
தமே கூறலாம்‌. ஆனால்‌ இவர்களைப்‌ பற்‌ 
றிய குறிப்புகள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ அதிகம்‌ 
இல்லை. 


இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ பற்றி வாசகங்க 
ளுக்கு அளிக்கப்படும்‌ பல்வேறுபட்ட கருத்‌ 
துக்கள்‌, இந்த உறவைத்‌ துல்லயமாகச்‌ சுட்‌ 
டிக்‌ காட்டுவது கடினம்‌ எனறு காட்டுகின்‌ 
றன. 


6. இயேசுவுக்குப்‌ பிற சகோதரர்கள்‌ இருத்‌ 
திருந்தால்‌, அவர்‌ தம்‌ தாயை ஏன்‌ யோவானி 
டம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌? (யோவா 
19:26). 


7. சமய உணர்வு: மீட்புத்‌ திட்டத்தில்‌, 
இறைவன்‌ தமது மகனுக்கு தாயாக இருக்க 


வேண்டியவள்‌ கன்னியாக இருக்க வேண்‌ 


ஆண்டவரின்‌ தாள்‌ 


டும்‌ என்று விரும்பிச்‌ செயல்பட்டதாக மத்‌ 
தேயு, லூக்கா நற்செய்திகள்‌ தெளிவாகக்‌ 
காட்டுகின்றன. பாவமில்லா கிறிஸ்துவின்‌ 
இப்படிப்பட்ட தாய்‌, பிறகு பாவ நிலையில்‌ 
உள்ள பிற மக்களுக்குத்‌ தாயானாள்‌ என்பது 
நினைத்துப்‌ பார்க்கக்‌ கூடியதன்று. கிறிஸ்து 
நிறுவிய திருச்சபையின்‌ முத்ல்‌ அங்கத்தினராக 
ளால்‌ எழுதப்பட்டவையாகும்‌ புதிய ஏற்‌ 
பாட்டு நூல்கள்‌. இவை தங்கள்‌ நூல்களிலும்‌, 
போதகத்திலும்‌ இறையூக்கம்‌ பெற்றவை. 
தொடக்க காலத்திருச்சபை விசுவாசத்தைப்‌ 
பிரதிபலிக்கிறது. திருச்சபையின்‌ பின்னனி 
யில்‌ வைத்து இவற்றை நோக்கும்‌ போது 
தான்‌ இவற்றைப்‌ புரிந்து கொள்ளவும்‌ விளக்‌ 
கவும்‌ முடியும்‌. இந்தப்‌ பின்னணியில்தான்‌ 
“இயேசுவின்‌ சகோதரர்கள்‌'' என்பது பற்றிய 
புதிய ஏற்பாட்டு வாசகங்களைப்‌ புரிந்து 
கொள்ள முடியும்‌. மரியாள்‌ எக்காலமும்‌ 
கன்னி என்பது பாரம்பரியமாகும்‌. திருச்ச 
பையின்‌ விசுவாச சத்தியமாகும்‌, நற்செய்தி 
வாசகங்கள்‌ இதனை நேரடியாக எடுத்துக்‌ 
காட்டவில்லையாயினும்‌, இவ்விசுவாசத்‌ 
திற்கு மாறாக ஒன்றும்‌ கூறவில்லை. மீட்பு 
வரலாற்றின்‌ உண்மைத்‌ தன்மையையும்‌, 
இதில்‌ இயேசு, மரியாள்‌ ஆகியோரின்‌ தனிச்‌ 
சிறப்பான பாகத்தையும்‌ கருத்தில்‌ கொண் 
டால்‌, மரியாளுக்கு வேறு குழந்தைகள்‌ 
இல்லை; ஆண்டவருக்கும்‌ உடன்‌ பிறந்த 
சகோதரர்கள்‌ இல்லை; இவர்கள்‌ உறவினர்‌ 
களே ஆவர்‌ என்று ஏற்றுக்‌ கொள்வதே 
சிறந்தது எனத்‌ தெரியும்‌. இதற்கு மாறாக, 
வாசகங்களின்‌ வெறும்‌ வார்த்தைகளை எடுத்‌ 
துக்‌ கொண்டு, அவற்றின்‌ குறுகிய ஓரே 
பொருளில்‌ விளக்கம்‌ அளிக்க முயன்றால்‌ 
தவறான முடிவுக்கே வரவேண்டியிருக்கும்‌. 


ஆண்டவரின்‌ நாள்‌ (01 OF THE LOAD) 

எதிர்காலம்‌ பற்றிய இறைவாக்கு எதிர்‌ 
பார்ப்பில்‌ இறைவனின்‌ உறுதியான குறுக்‌ 
இடு பற்றிய குறிப்பீடாகும்‌. வரலாற்றில்‌ 
திட்டவட்டமான செயல்களை நாட்கள்‌" 
எனக்குறிப்பிடும்‌ எபிரேய நடைமுறையா 
னது, இச்சொற்றொடருக்குத்‌ தக்க விளக்‌ 
கத்தை அளிக்கலாம்‌ (உ.ம்‌. எச 9:4 மாதியா 
னின்‌ நாள்‌; நீதி 7:25). 


ஆண்டவரின்‌ தான்‌ [தொடர்ச்ச] 


பழைய ஏற்பாட்டில்‌ ஆண்டவரின்‌ நாளை 
குறிப்பிடும்‌ மிகப்‌ பழமையான பகுதி 
ஆமே 5:18-20. 


“ஆண்டவரின்‌ நாளை பார்க்க 
விரும்புகிறவர்களே, 
உங்களுக்கு ஐயோ கேடு! 
ஆண்டவரின்‌ நாளுக்காக நீங்கள்‌ 
ஏஎங்குவதேன்‌? 
அது ஒளிமிக்க நாளன்று, இருள்‌ சூழ்நசத 
நான்தான்‌. 


ட இ இ ர இ டுடு இ ரு ர ட நர | 


ஆண்டவரின்‌ நாள்‌ இருள்‌ கவிந்தது 
அல்லவா? 
அது ஒளியின்‌ நானில்லையே! 
வெளிச்சமில்லாத காரிருள்‌ 
அல்லவா?” 


இப்பகுதியின்‌ மூலம்‌, ஆமோஸ்‌ ஏற்கெ 
னவே இருந்த ஒரு நம்பிக்கைமைத்‌ திரும்பக்‌ 
கூறினாரேயன்றி, புதியதாக எதையும்‌ குறிப்‌ 
பிடவில்லை எனத்‌ தெளிவாகிறது. இத்‌ 
நாளை இஸ்ராயேலுக்கு மீட்பைக்கொள்‌ 
ளும்‌ வெளிச்சத்தின்‌ நாள்‌, எனக்‌ கருதப்பட்ட 
எண்ணக்கதை அவர்‌ எதிர்க்கிறார்‌. அவரது 
இறைவாக்கின்படி அது இஸ்ராயேலுக்கு 
ஆபத்தான, இருளான நாளாக இருக்கும்‌. 
இதுமட்டுமே, ஆண்டவரின்‌ நாள்‌ என்பதன்‌ 
பொருளில்‌ உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்‌ 
திவிடவில்லை. ஏனெனில்‌ தொடக்கத்திலி 
ருந்தே ஆண்டவரது வருகையின்‌ நாள்‌ என்‌ 
பது அவரது விரோதிகளுக்கு அழிவு மற்றும்‌ 
தண்டனையினையும்‌, விசுவாசிகளுக்கு 
மீட்பு மற்றும்‌ விடுதலையினையும்‌ கொண் 
டுள்ளது. எத்தன்மையுடைய ஆண்டவரின்‌ 
நாள்‌ அவர்களின்மீது வரும்‌ என்ற கருத்திலே 
ஆமோஸ்‌ தன்‌ காலத்தவரிடமிருந்து வேறுப 
டுகின்றார்‌. தங்களது பதிதத்தால்‌ இறைவ 
னுக்கு விரோதமாக மாறிய அவர்கள்‌, இறை 
வனது விரோதிகளின்‌ நிலையிலேயே உள்ள 
னர்‌ (ஆமோ 1-2). ஆனால்‌, மற்ற நேரங்களில்‌ 
அவர்கள்‌, இறைவனது தண்டனை மற்ற 
நாடுகளின்‌ மீது மட்டுமே விழவேண்டும்‌ 
என எதிர்பார்த்தனர்‌. இவ்வாறு, ஆமோசின்‌ 
இறைவாக்கு (6:3; 6:9) இஸ்ராயேலின்‌ சரா 
சரி பக்தியிலிருந்து வேறுபடுகிறது. சுயஉறு 


440 


தியுடைய இந்தப்‌ பக்தி இறைவன்‌ தன்‌ 
பக்கமிருப்பதாகக கற்பனை செய்தது. "அந்‌ 
நாள்‌' என்பதில்‌ மீட்பின்‌ பொருளை ஆமோ 
சும்‌ அறிந்திருந்தார்‌ என்பதை ஆமோ 3:11 
உணர்த்துகிறது. 


அடிமைத்தனத்திற்கு முந்தைய இறைவாக்‌ 
குகளில்‌ ஆண்டவரின்‌ நாள்‌ என்பது அழி 
வின்‌ இறைவாக்காகவே அமைந்திருக்கிறது. 
ஆண்டவரது பயங்கர நாளின்‌ உலகளாவிய 
பண்பை ஏச 2:9 வெளிப்படுத்துறைது. 


“அந்த நாள்‌ சேனைகளின்‌ ஆண்டவரது 
நாள்‌; 
பெருமையும்‌ செருக்குமுடைய யாவற்றின்‌ 
மேலும்‌ 
அந்த நாள்‌ வரும்‌ 


மனிதனின்‌ அகந்தையெல்லாம்‌ அடங்கும்‌ 


ஆண்டவர்‌ உலகைத்‌ தண்டிக்க 
வரும்போது 
அவருடைய அச்சந்தரும்‌ திருமுன்னிருந்து 
விலகி 
அவருடைய மாண்புறு மகிமையினின்று 
ஒதுங்கி, 
மனிதர்கள்‌ கற்குகைகளில்‌ நுழைந்து 
கொள்வார்கள்‌, 
பூமியின்‌ குழிகளில்‌ புகுந்து 
கொள்வார்கள்‌" (ஏச 2:12.17.19), 


உலகளாவிய மற்றும்‌ கொடுமையாக 
நெருங்கி வரும்‌ ஆண்டவரின்‌ நாள்‌ செப்பனி 
பெரிதும்‌ 
எனவே அவர்‌ ஆண்டவருடைய நாளின்‌ 
இறைவாக்கினர்‌. எனப்படுகிறார்‌. (1:7, 
14;2:2-3; 3:8). அண்ட மற்றும்‌ அரசியல்‌ 
விபரீதங்கள்‌, இயற்கைப்‌ பெருங்கேடுகள்‌ 
மற்றும்‌ போர்‌ நிகழ்ச்சிகள்‌ ஆகியவை ஒன்‌ 
றாக இணைந்து அச்சுறுத்தும்‌ வகையில்‌ 
அமைந்துள்ளன. 


யாவால்‌ விளக்கப்படுகிறது; 


“ஆண்டவரின்‌ மாபெரும்‌ நாள்‌ 
அண்மையில்‌ உள்ளது; 

அண்மையில்‌ விரைந்து வந்து 
கொண்டிருக்கிறது) 


44] 


ஆண்டவரது தாளின்‌ பேரொலி கசப்பை 
உண்டாக்கும்‌, 
மாவீரனையும்‌ கலங்கி அலறும்படி 
செய்யும்‌, 
அந்தநாள்‌ கடுஞ்சினத்தின்‌ நாள்‌, 
துன்பமும்‌ துயரமும்‌ நிறைந்த நாள்‌; 
பேரழிவும்‌ பெருநாசமும்‌ கொணரும்‌ 
நாள்‌, 
இருட்டும்‌ காரிருளும்‌ கவிந்த நாள்‌ 
கார்முகிலும்‌ அடரிருளும்‌ படரும்‌ நாள்‌, 
அரண்சுழ்‌ நகாகளுக்கும்‌ உயரமான 
கொத்தளங்களுக்கும்‌, 
எதிராக எக்காளமும்‌ போரரமுரசும்‌ 
கேட்கும்‌ நாள்‌ (1:14-16). 


திரும்பத்‌ திரும்பக்‌ கறப்படும்‌ சலிப்பைத்த 
ரும்‌ இவ்வாக்கியங்கள்‌, அசல்‌ பகுதியில்‌ 
உடனடி விளைவைக்‌ கொண்டுள்ளது. இப்‌ 
பகுதியே பிற்கால ''தியஸ்‌ ஈரே தீயஸ்‌ 
இல்லா'' என்ற பாடலுக்கு மாதிரியாக 
அமைந்தது. 


587-இல்‌ ஏற்பட்ட பெருங்கேட்புற்கு முன்‌ 
னர்‌, இஸ்ராயேலுக்கு எதிராகக்‌ கூறப்பட்ட 
அழிவின்‌ இறைவாக்கில்‌ எச 7:7.10.12-இல்‌ 
மீளவும்‌ ஆண்டவரின்‌ நாள்‌ பற்றிய குறிப்பு 
காணப்படுகிறது. 'முடிவு' பற்றிய அறிவிப்‌ 
புடன்‌ இங்கு அது இணைந்துள்ளது. 


587-ஆம்‌ ஆண்டின்‌ பெருங்கேட்டை நோக்‌ 
கும்போது, ஆண்டவரின்‌ நாள்‌ வந்துவிட்‌ 
டது என்றும்‌ கூறலாம்‌ (புல 1-21; 
24:12]. ஆனால்‌ மீண்டும்‌ இறுதிக்காலப்‌ 
பொருளில்‌ ஆண்டவரின்‌ தாள்‌ குறிப்பிடப்ப 
டுகிறது; ஆனால்‌ இப்போது பொதுவான 
இறைவாக்கின்‌ வழியிலேயே, அழிவின்‌ 
இறைவாக்கிலிருந்து மீட்பின்‌ இறைவாக்‌ 
காக மாறுகிறது. எழுதப்பட்ட பகுதிகளின்‌ 
கருத்து மற்றும்‌ நேரத்திற்கேற்ப, ஆண்டவ 
ரது நாளின்‌ உலகளாவிய எச்சரிக்கைகள்‌, 
தனிப்பட்ட பகை நாடுகளுக்கு விரோதமா 
கக்‌ கூறப்படும்‌ பகுதிகள்‌ அவற்றின்‌ பொரு 
ளும்‌ நேரமும்‌ மாறுபடுகின்றன. உம்‌. ஏச 
13:6.9.12 (பாபிலோன்‌); 34:6; 63:4 (ஏதோம்‌); 
எரே 26:10 (எகிப்து); 47:4 (பெலிஸ்தியர்‌); 
எச 30:3 (எகிப்தும்‌ அதன்‌ கூட்டணியும்‌); 


சீ 


ஆண்டவரின்‌ தான்‌ [தொடர்ச்ச 


ஓப்‌ 15 (ஏதோம்‌). நம்‌ "ஆண்டவருடைய 
பழிவாங்கும்‌ நாள்‌'' ''அழுகிறவர்கள்‌ அனை 
வர்க்கும்‌ ஆறுதல்‌ அளிக்கும்‌" (ஏச 61:2), 
இது கடவுள்‌ பற்று அற்றவர்களுக்கு அழி 
வையும்‌, கடவுளுக்கு அங்சுவோருக்கு புனி 
தத்தையும்‌ மீட்பையும்‌ அளிக்கிறது: ஏனெ 
னில்‌ இவர்கள்‌ எலியா இறைவாக்கினர்‌ 
மூலம்‌ ஆண்டவரது பயங்கர நாளுக்காகத்‌ 
தயாரிக்கப்படுவர்‌ (மலா 3: 41.47, 
யோவேல்‌ 1-2-இல்‌ கூறப்படும்‌ வெட்டுக்‌ 
இளி வாதனை, மனந்திரும்புமாறு அழைக 
கின்ற ஆண்டவரின்‌ நாள்‌ அண்மையிலிருப்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ ஓர்‌ அடையாளமாய்‌ உள்‌ 
ளது (1:15; 2:1-2.11). இறுதிக்‌ காலம்‌ பற்றிய 
விவரிப்பும்‌ மேலும்மேலும்‌ விரிவாகிறது, 
நாடுகளின்மீது இறுதித்‌ தண்டனைக்குரிய 
காலம்வரும்போது வான்கோள்கள்‌ இருள்‌ 
அடைகின்றன (3:14-15). ஆனால்‌ எருசலே 
மில்‌ ஆண்டவரின்‌ பெயரைக்‌ கூவி அழைப்ப 
வர்களுக்கு மீட்பு உண்டு (3:5; 4:18]. செக்‌ 
12-14 காட்டும்‌ வடிவம்‌ இணையானதும்‌, 
அதிக விரிவானதும்‌ கூட. இதில்‌ ''அந்த 
நாளில்‌: என்னும்‌ சொற்றொடரைப்‌ பலமு 
றையும்‌, ஆண்டவரின்‌ நாள்‌ என்பதனை ஒரு 
முறையும்‌ (14:1) காண்கிறோம்‌. யாவே என்‌ 
னும்‌ இறைவன்‌ பெயரை உபயோகிக்காத 
பிற்கால யூத இலக்கியத்தில்‌ ஆண்டவரின்‌ 
நாள்‌ என்னும்‌ சொற்றொடர்‌ மறைந்து விடு 
கிறது; ஆனால்‌, உலக காலத்தின்‌ முடிவில்‌ 
பெரும்‌ பெரிய இறுதித்‌ தீர்ப்புப்‌ பற்றிய 
கருத்து மறையவில்லை. அசாதாரணமா 
கவே பழைய சொற்களின்‌ வழியில்‌ கடவு 
ளின்‌ நாள்‌ மற்றும்‌ 'மெசியாவின்‌ தாள்‌: 
என்னும்‌ சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


புதிய ஏற்பாட்டில்‌, பழைய ஏற்பாட்டு 
சொற்கள்‌ ஆழ்த்த பின்‌ விளைவுகளைக்‌ 
கொண்டுள்ளன. உலகன்‌ முடிவானது ஆண்‌ 
டவரது நாள்‌ என்றும்‌ கடவுளின்‌ நாள்‌ என்‌ 
றும்‌ அழைக்கப்படுகிறது; இிருவெளி 
16:12-இல்‌ கூறப்பட்டுள்ள கடைசிப்‌ பேரா 
னது வல்லமைமிக்க கடவுளின்‌ பெருநாள்‌ 
எனப்படுகிறது. அந்நாள்‌ லூக்‌ 17:24-இல்‌ 
மெசியாவின்‌ இரண்டாவது வருகையாக 
மாறுகிறது. “மின்னல்‌ வானத்தின்‌ ஒரு 


ஆண்டவருடைய நான்‌ 


னையில்‌ மின்ன! எதிர்முனைக்குப்‌ பாய்‌ 
வது போலவே, மனுமகனும்‌ தாம்‌ வரும்‌ 
நாளில்‌ தோன்றுவார்‌''. புதிய ஏற்பாட்டின்‌ 
இறுதிக்‌ கால இயலுக்கு ஏற்ப, பவுலின்‌ 
கருத்துப்படி இறுதித்‌ தீர்ப்பின்‌ நாள்‌ என்பது 
கிறிஸ்துவின்‌ இரண்டாவது வருகையோடு 
இணைந்து காணப்படுகின்றது. ஆண்டவ 
ரின்‌ நாள்‌ (1 தெச ௧5:2; 2 தெச 2:8); 


'ஆணைவராயெ இயேசு கிறிஸ்துவின்‌ நாள்‌" 


(1:86.10; 2:16) பற்றி அவர்‌ பேசுகின்றார்‌. 
அப்போது கிறிஸ்து வாழ்வோரையும்‌ மரித்‌ 
தோரையும்‌ தீர்ப்பிட வானகத்திலிருந்து 
இறங்கவருவார்‌ (அ.ப. 1:11). அவர்‌ மீண்‌ 
டும்‌ வருவதற்காக ஆவலோடு காத்திருப்‌ 
போருக்கு முடிவில்வா வாழ்வையும்‌ 
(உரோ 2:7) மீட்பையும்‌ (அ.ப. 2:21) அளிப்‌ 
பார்‌. 


விசுவாசிகளுக்குப்‌ புதிய ஏற்பாடு நம்பிக்‌ 
கையின்‌ ஆறுதல்‌ அளிக்கும்‌ செய்தியை 
அளித்தாலும்‌, மனந்திரும்பாதவர்களுக்கு 
அழிவைப்பற்றிய தெளிவான அச்சுறுத்தல்‌ 
அதில்‌ அடங்கியுள்ளது. ''கட்சி மனப்பான்‌ 
மையுள்ளவர்களாய்‌, உண்மைக்குப்‌ பணியா 
மல்‌, அதியாயத்திற்குப்‌ பணிபவர்கள்மேல்‌ 
இறைவனது சினமுமம்‌ வெகுளியும்‌ வந்து 
விழும்‌'' என்று பவுல்‌ பேசுகிறார்‌ (உரோ 
2:8). தீர்ப்பின்‌ நாளில்‌ ஒவ்வொருவனுடைய 
செயல்களும்‌ கடுமையாகச்‌ சோதித்தறியப்ப 
டும்‌ என்று 1 கொரி 3:13-15-இல்‌ பவுல்‌ 
அறிவிக்கிறார்‌. யூதா, தன்‌இருமுகத்‌இல்‌, இய 
வர்களுக்கு எதிராக தீர்ப்பின்‌ நாளைப்பற்றி 
பேசுகிறார்‌. பேதுரு யோவேல்‌ 2:30-31-ஐ 
எடுத்துக்கூறி இறுஇக்காலத்திய அண்ட மாற்‌ 


றங்களை வலியுறுத்துகிறார்‌ (அ.ப. 2:19-20). 


ஆண்டவருடைய நாள்‌ (005 DAYS) 
தொடக்ககால கிறிஸ்தவர்களால்‌ வழி 
பாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
வாரத்தின்‌ முதல்நாள்‌, ஞாயிற்றுக்கிழமை 
“ஆண்டவருடைய நாள்‌'' என்ற பதம்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ ஒரே ஒருதரம்‌ இருவெளி 
1:10-இல்‌ வருகிறது. விரைவில்‌ கிறிஸ்தவர்‌ 


கள்‌ 


நாளாக 


நற்கருணையைக்‌ கொண்டாடிய 


நாளைக்‌ குறிக்கும்‌ கலைச்‌ சொல்லாகியது. 


442 


தொடக்க காலத்‌ திருச்சபையின்‌ வாழ்வில்‌, 
ஓய்வுநாளில்‌ வேலை செய்வதற்குள்ள தடை 
ஆன்மீகப்படுத்தப்பட்டது. கி.பி. நான்காம்‌ 
நூற்றாண்டுவரை, ஓய்வுநாள்‌ பற்றிய கட்‌ 
டளை, கிறிஸ்தவர்களால்‌ ஞாயிற்றுக்‌ கிழ 
மைக்கு உரியதாகக்‌ கருதப்படவில்லை. 
தெல்துல்லியன்‌ 
தொழில்‌ செய்யாமையை ஓரளவு தூண்டி 
னார்‌. ஆனால்‌ ஓய்வுநாள்‌ அனுசரிப்பை 
அவர்‌ மனதில்‌ கொண்டிருக்கவில்லை. 


ஞநாயிற்றுககிமமையில்‌ 


காலத்தை எழுதாள்‌ பிரிவாகக்‌ கடைப்பி 
டித்தல்‌, யூதத்துவத்திலிருந்து உரோமையர்‌ 
உலகில்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்வி 
ளைவாக ஏழாவதுநாள்‌, அது ஓய்வுநாளன்றி 


ஞாயிற்றுக்கிழமையானாலும்‌, வழிபாட்டு 
நாளாகக்‌ கடைபிடிக்கும்‌ வழக்கமாயிற்று. 
யூதவழக்கப்படி ஒருநாள்‌ மாலையில்‌ 


தொடங்கி அடுத்த நாள்‌ மாலை முடிந்தது. 
உரோமையர்‌ வழக்கப்படி நாள்‌ இரவு 
12-மணிக்குத்‌ தொடங்கி அடுத்த இரவு 
12-மணிக்கு முடிந்தது. 


வாரத்தின்‌ முதல்‌ நாளாகிய (அ.ப. 20:7; 
1 கொரி 16:2) ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ வழிபாடு செய்வதற்கு, ஒரு 
ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில்‌ இயேசு 
உயிர்த்தெழுந்தது (மத்‌ 28:1; மாற்‌ 16:2.9; 
லூக்‌ 24:1; யோவா 20:1.19) அடிப்படையா 
கியது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய 
இறுதி உணவு நினைவு கூர்தல்‌ கொண்டா 
டப்பட்டது (௮.ப. 20:7). இது, பூதக்‌ கணிப்‌ 
புப்படி, ஞாயிற்றுக்கிழமையின்‌ தொடக்க 
மான சனிக்கிழமை மாலையாக இருக்கலாம்‌ 
அல்லது உரோமையர்‌ கணிப்புப்படி, 
ஞாயிற்றுக்கிழமையின்‌ ஓரு பகுதியான 
ஞாயிறு மாலையாக இருக்கலாம்‌ (காண்க 
லூக்‌ 24:30]. இந்த வழிபாட்டில்‌ ''அப்பம்‌ 
பிட்கப்பட்டது''. மறைதாூலிருந்து வாசகங்‌ 
கள்‌ வாசிக்கப்பட்டன. மறைவிளக்கங்கள்‌ 
அளிக்கப்பட்டன [காண்க அப்‌, 20:7.9], 
அவ்வழிபாட்டில்‌ பிறரது நன்மைக்காகக்‌ 
காணிக்கை எடுக்கப்பட்டது (1 கொரி 16:2), 
இதிலிருந்து வழிபடுவோரிடமிருந்து 
காணிக்கை சேர்க்கும்‌ வழக்கு பிற்காலத்தில்‌ 
தோன்றியது. 


443 


ஆண்டவருடைய போர்களின்‌ தரல்‌ (00K 0F 
THE WARS OF THE LORD) 

ஆண்டவருடைய போர்கள்‌" என்ற நூல்‌ 
எண்‌ 21:14 -இல்‌ குறிப்பிடப்படுகிறது. 
இந்தூலிலிருந்து பாடல்‌ வடிவில்‌ ஒரு எடுத்‌ 
துக்‌ காட்டு கூறப்படுகிறது (21:1ச-15). இது 
மோவாபியர்களுக்கும்‌ எமோரியர்களுக்குமி 
டையேயிருந்த எல்லையைப்‌ பற்றிக்‌ கூறுகி 
றது. இதை வாசகர்கள்‌ அறிந்திருந்ததாக 
எடுத்துக்‌ கூறப்படுகிறது. 21:17-18.27-30-இல்‌ 
காணப்படும்‌ எடுத்துக்‌ காட்டுகளும்‌ இத்நூலி 
விருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கலாம்‌, 
ஆனால்‌ இவற்றைக்‌ கொண்டு, இத்தூலின்‌ 
தன்மையைப்‌ பற்றியோ, அதன்‌ பொருளடக்‌ 
கத்தைப்‌ பற்றியோ ஒன்றும்‌ கூறமுடியாது. 
ஏனெனில்‌, இந்த எடுத்துக்‌ காட்டுகள்‌ புவியி 
யல்‌ குறிப்புகளாகத்தான்‌ இருக்கின்றன. இந்‌ 
நூல்‌ யோசுவா, சவுல்‌, தாவீது வாயிலாக 
கடவுள்‌ நிகழ்த்திய போர்களைப்‌ பற்றிக்‌ 
கவிதை வடிவில்‌ கூறும்‌ ஒரு நூலாக இருக்க 
லாம்‌, ஆண்டவருடைய போர்கள்‌, அண்ட 
வருக்காகவே ஆண்டவராலேயே நிகழ்த்தப்‌ 
பட்டன என்ற உண்மையை இந்தூல்‌ எடுத்‌ 
துக்கூறலாம்‌. இஸ்ராயேல்‌ மக்கள்‌, போருக்‌ 
கும்‌ ஆண்டவருக்கும்‌ இடையே நிறைய 
தொடர்பு இருந்ததாகக்‌ கருதினர்‌. ஆண்டவ 
ரைச்‌ ''சேனைகளின்‌ கடவுளாக '' வருணிக்க 
றார்‌ சங்கே ஆசிரியர்‌ (சங்‌ 24:10). 


இந்நூல்‌ குறிக்கப்படுவது, விவிலியம்‌, 
கடந்தகால எழுதப்பட்ட, வாய்‌ மொழியான 
பாரம்பரியங்களிலிருந்து எடுத்துப்‌ பயன்ப 
டுத்தியுள்ளன என்பதற்கு ஒரு சான்றாகும்‌. 
இந்நூல்‌ யோசுவா நூலில்‌ குறிக்கப்படும்‌ 
்‌'யாசாரின்‌ நூல்‌'' என்பதைப்‌ போன்றதாக 
இருக்கலாம்‌ (யோக 10:12; 2 சாமு 1:16). 


ஆண்டவர்‌ டம்‌) 

திருவழிபாட்டில்‌ இருச்சபை தனது ஓவ்‌ 
வொரு மன்றாட்டையும்‌ ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ வழியாகத்‌ தந்தைக்குச்‌ 
சமர்ப்பிக்கின்றது. ஆதித திருச்‌ சபையின்‌ 
மூல விசுவாசத்தை நினைவுறுத்தும்‌ வகை 
யில்‌ *' இயேசுவே ஆண்டவர்‌" (உரோ 10:9) 
என்ற பவுல்‌ குறிப்பிடுவதிலிருந்து, தொடக்‌ 


ஆண்டவர்‌ 


கத்திலிருந்தே இயேசுவுக்கு ஆண்டவர்‌ என்ற 
சிறப்புப்‌ பெயர்‌ வழங்கப்பட்டது என்பது 
தெளிவாகிறது. ஆண்டவர்‌ என்ற திருப்பெ 
யர்‌ கிறிஸ்து, மணமகன்‌, இறைமகன்‌ என்‌ 
னும்‌ பிற சிறப்புப்‌ பெயர்களின்‌ மறைபொரு 
ளையும்‌ வெளியிடுகிறது. அத்துடன்‌, ஆண்‌ 
டவர்‌ என்ற பெயர்‌ [அகோனேட்‌எபிரேயச்‌ 
சொல்‌)- கூரியோஸ்‌ (கிரேக்கச்சொல்‌)] ஒரு 
அரச பட்டமாக மட்டும்‌ இல்லாது இறைவ 
னுக்கே உரிய ஓரு திருப்பெயராகவும்‌ இருந்‌ 
தது என்பதைப்‌ பழைய ஏற்பாடு பன்முறைக்‌ 
காட்டுகிறது. 


|. சொற்கள்‌:- 

ஆண்டவர்‌ என்ற பொருளுடைய எபிரேய 
அடிப்படைச்சொல்‌ ''ஆதோன்‌'' என்பதா 
கும்‌. மரியாதையும்‌ மதிப்பும்‌ காட்ட உயர்த்‌ 
தோருக்கு அளிக்கும்‌ பட்டமாகும்‌. சான்றாக 
அடிமை தன்‌ தலைவனையும்‌, குடிமகன்‌ 
அரசனையும்‌ அழைக்கப்‌ பயன்பட்டது. 
இறைவன்‌ ''உலகனைத்தையும்‌ ஆளும்‌ 
ஆண்டவர்‌: என்றழைக்கப்படுகிறார்‌ (சங்‌ 
9:3). அரசனைக்குறிக்க ஆதோன்‌ என்று 
ஒருமையிலும்‌ இறைவனுக்குச்‌ சாற்றிக்‌ 
கூறப்படும்போது பன்மையில்‌ ''ஆதோ 
னாய்‌” என்றும்‌ பயன்படுத்தப்பட்டது, பங்‌ 
கப்படுத்திவிடுமோ என்ற அச்சத்தில்‌ இறை 
வனது சொந்தப்பெயரான யாவே என்ப 
தைப்‌ பயன்படுத்த மக்கள்‌ தவிர்த்தபோது, 
அதற்குப்‌ பதிலாக ஆதோனாய்‌ என்ற சொல்‌ 
லைப்‌ பொதுவழிபாட்டில்‌ பயன்படுத்தினர்‌. 


இறைவனைக்‌ குறிக்கும்‌ மற்றொரு சொல்‌ 
பாகால்‌ என்பதாகும்‌. இது சிலசமயம்‌ மனித 
தலைவர்களையும்‌ குறிக்கிறது (எண்‌ 21:28; 
ஏச 16:6; 1:3). 
பாகாலோடு தொடர்புடையது என்பதால்‌, 
இஸ்ராயேலின்‌ இறைவனுக்கு இப்பெயர்‌ 
சாற்றிக்‌ கூறப்படவில்லை (காண்க ஓசே 
1107. 


கானானியரின்‌ கடவுள்‌ 


ஆண்டவரைக்‌ குறிக்கும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ 
'"கூரியோஸ்‌'' என்பதாகும்‌. இது ''ஆதோன்‌ 
்‌" என்ற சொல்லை மொழிபெயர்க்கப்‌ பயன்‌ 
படுகிறது.பெரும்பாலும்‌ யாவே என்ற பெய 


ஆண்டவர்‌ (கொட சக்‌?) 


க்குப்‌ பதிலாகப்‌ பயன்பட்டுள்ளது. தலை 
்‌'தெஸ்போட்‌ 
டெஸ்‌ '* என்ற கிரேக்கச்‌ சொல்லும்‌ பயன்பட்‌ 
டுள்ளது. 


வர்‌ என்ற பொருளுடைய 


॥ பனழய ஏற்பாடு: - 

யாவேயின்‌ ஆட்சி, அவரால்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டவரும்‌, அவரையே அரசராகப்‌ பெற்‌ 
றவருமான இஸ்ராயேல்‌ மக்கள்‌ மட்டும்‌ 


உரியவராகக கருதப்படவில்லை [1] சாமு 8:7 , 


தொ; 12:12), யாவேதான்‌ ''ஆண்டவருக்கு 
ஆண்டவர்‌'' ஏனெனில்‌ அவரே ''கடவளுக் 
குக்‌ கடவுள்‌'' 10:17; சங்‌ 1036-3). 
கானானியரின்‌ தெய்வமான பாகால்‌ நிலத்‌ 


[உப 


திற்கு மட்டும்‌ உரிமையுடையவனாக அவர்க 
ளால்‌ கருதப்பட்டான்‌; (பாகால்‌ என்ற சொல்‌ 
முதலில்‌ உடையவனையும்‌, கணவனையும்‌ 
குறித்தது). ஆனால்‌ யாவேயின்‌ ஆட்சி பாகா 
லின்‌ ஆட்சிபோன்று நிலவுலகைம்ட்டும்‌ 
சார்ந்ததன்று; ஆதலால்‌ பாகால்‌ என்னும்‌ 
பெயர்‌ யாவேக்குச்‌ சிறிதும்‌ பொருந்தாது 
(ஓசே 2:18). இருப்பினும்‌ ஏச 44:4-இல்‌ 
இச்சொல்‌ யாவேயே தம்‌ மக்களின்‌ தலை 
யான நாயகன்‌ என்ற பொருளில்‌ அவரைக்‌ 
குறிக்கப்‌ பயன்பட்டுள்ளதாகத்‌ தெரிகிறது. 


உலகம்‌ முழுமைக்கும்‌ ஆண்டவர்‌ என்ப 
தால்‌, கடவுள்‌ தம்‌ மக்களின்‌ நன்மைக்காக 
எல்லாவிடங்களிலும்‌ செங்கோல்‌ ஓச்ககின்‌ 
றார்‌ (உப 10:12-18), அவருடைய மேலான்‌ 
மையை 'மெலக்கு' (அரசன்‌) ''ஆதோன்‌?' 
(ஆண்டவர்‌) என்னும்‌ இரு சொற்கள்‌ எடுத்தி 
யம்புகின்றன. அரசன்‌ என்னும்‌ முதல்சொல்‌ 
(ஏச 97:5)), கடவுளின்‌ ஆட்சி 
இஸ்ராயேல்மீது மட்டுமல்லாது உலகனைத்‌ 
தின்‌ மீதும்‌ பரவிதிற்பதையும்‌ (சங 95:3), 
புறச்‌ சமயத்து மன்னர்கள்‌ மீதும்‌ பரவி 
நிற்பதையும்‌ (சங்‌ 96:10), எடுத்துக்‌ காட்டுகி 
றது. ஆதோன்‌ என்னும்‌ அடுத்த சொல்‌, 
அனைத்துலகுக்கும்‌ இறைவனே ஆண்டவர்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது (யோசு 3:11 
மீக்‌ 3:13, சங்‌ 97:3). இவ்வாறு “ஆண்டவர்‌: 
என்று இறைவனை விளிக்கும்‌ வழக்கம்‌ 
பழங்காலத்திலேயே இருந்தது என்பதை 
ஆதி 15:2,8 போன்ற வசனங்களின்‌ வாயி 


6:5; சங்‌ 


444 


லாக அறிகிறோம்‌. அத்துடன்‌ இத்தகைய 
வழக்கு இறைவனின்‌ ஆதிக்கத்தின்மீது அவ 
ருடைய ஊழியர்கள்‌ வைத்திருந்த உறுதி 
வெளீயிடுகின்றது 
(ஆமோ 9:26; யோக 7:7: சங்‌ 
140:8). ஆண்டவர்‌ என்ற இறப்புப்பெயர்‌ 
காலப்போக்கில்‌ கடவுளுக்கே உரிய சொத்‌ 
தப்‌ பெயராகவும்‌ பொருள்‌ 
கண்டது. 


யான நட்பிக்யையும்‌ 


ட உப்‌ 


மாற்றம்‌ 


மரியாதையின்‌ காரணமாக வழிபாட்டில்‌ 
யாவேயின்‌ திருப்பெயர்‌ சொல்லப்படாத 


போது, அதன்‌ இடத்தை ஆண்டவர்‌ 
(அ, கோனே) என்ற பெயர்‌ பெற்றது. இதன்‌ 
காரணமாகத்தான்‌ எழுபதுநூல்‌ கிரேக்க 
மொழிபெயர்ப்பு 'அதோனே' என்ற 


சொல்லை ''கூரியோஸ்‌'' (ஆண்டவர்‌, தலை 
அண்ணல்‌) என்ற சொல்லாவேயே 
குறித்துள்ளது. அதலால்‌ கூரியோஸ்‌ எனற 
தஇிரேக்கச்‌ சொல்லுக்கு இருபொருள்‌ கூற 


லாம்‌. சில சமயங்களில்‌ இச்சொல்‌ யாவே 


வா, 


யின்‌ தன்னாட்டுத்‌ தலைமையையும்‌, வேறு 
சமயங்களில்‌ சொல்லுக்குள்‌ அடங்காத 
இறைவனின்‌ சொந்தப்‌ பெயரையும்‌ சுட்டி 
நிற்கிறது. 


புதிய ஏற்பாடு 

புதிய ஏற்பாடு 'ஆண்டவர்‌' (கூரியோஸ்‌) 
என்ற பட்டத்தைக்‌ கிறிஸ்துவுக்குச்‌ சூட்டுகி 
றது. இந்தப்பெயர்‌ மாற்றத்தை விளக்குவது 
என்பது கிறிஸ்துவ விகவாசத்திற்கு ஓர்‌ 
இலக்கணம்‌ வகுப்பதாகும்‌. 


1. தொடக்கத்‌ திருச்சபையின்‌ விசுவாசம்‌:- 
சங்கதம்‌ 110:1- இல்‌ காணப்படும்‌ சொல்வழக்‌ 
கைப்‌ பயன்படுத்தி, தாம்‌ தாவீதின்‌ மகனாக 
இருந்தபோதிலும்‌, அவரைவிடப்‌ பெரியவ 
ரும்‌, அவருக்கும்‌ முந்தியவருமாக இருக்கும்‌ 
உண்மையை இயேசு மக்களுக்கு விளக்க 
விரும்பினார்‌ (மத்‌ 22:43 தொ; காண்‌ லூக்‌ 
1:48; 2:11). இந்தச்‌ சங்கதத்தின்‌ அடிப்படை 
யில்தான்‌, உயிர்ப்பின்‌ மூலம்‌ உண்மையா 
கிய இயேகவின்‌ ஆண்டகைத்துவத்தைத்‌ 
தொடக்கத்‌ திருச்சபை அறிக்கையிடுகிறது 
(அ.ப. 2:3/ தொ. ].அத்துடன்‌ தன்னுடைய 


445 


செபத்திலும்‌ பழைய அரமேயச்‌ சொற்றொட 
ரான ''மாரனா தா'' (எங்கள்‌ ஆண்டவரே 
வாரும்‌] என்பதை நதெடுங்காலமாகப்‌ 
போற்றி வந்தது (1 கொரி 16:22; திருவெளி 
22:20]. இயேசுவின்‌ உயிர்ப்பும்‌ மறைநூலின 
ஆய்வுமே, ''இயேசுவே ஆண்டவர்‌” என்ற 
விசுவாச அறிக்கைக்குக்‌ காரணமாயின 
(உரோ 10:9; 1] கொரி 12:3; கொலோ 2:6). 
இயேசுவுக்கு ஆண்டவர்‌ என்ற பெயரை 
லூக்கா நற்செய்தியும்‌ அப்போஸ்தலர்‌ பணி 
யும்‌ பயனபடுத்துகின்றன (லூக்‌ 1759-6; 
அ.ப.. 9:10-11.15.17). அப்போஸ்தல்பணிநூல்‌ 
ஆண்டவர்‌ இயேசு" என்ற பதத்தை அடிக்‌ 
கடி பயன்படுத்துகிறது (4:13); ஆண்டவர்‌ 
இயேசுவில்‌ கொள்ள வேண்டிய விசுவாசத்‌ 
தையும்‌ (16:31), ஆண்டவர்‌ இயேசுவின்‌ 
பெயரில்‌ திருமுழுக்கையும்‌ (8:16; 19:5), 
பற்றிப்பேசுகிறது. “இயேசு ஆண்டவர்‌ 
என்பது தொடக்கக்‌ கால விசுவாச அறிக்கை 
களில்‌ ஒன்று என்பது தெளிவு. அப்‌. 
2:35-இல்‌ “இந்த இயேசுவையே இறைவன்‌ 
ஆண்டவரும்‌ மெசியாவுமாக ஆக்கினார்‌'' 
என்று பேதுரு பறைசாற்றுகிறார்‌. இயேசு 
மெசியாவாக, விண்ணகத்தில்‌ வீற்றிருந்து, 
தூய ஆவியின்‌ அருட்கொடைகளால்‌ இறை 
யரசை நிலைதாட்டுவதாலும்‌, (அ.ப. 2:33), 
இறுதிநாளை எதிர்நோக்கியிருக்கும்‌ திருச்‌ 
சபை கண்டுணரும்படியாக, நற்கருணை 
வழிபாட்டுச்‌ சபையில்‌ பிரசன்னமாக இருப்‌ 
பதாலும்‌ அவருக்கு ஆண்டவர்‌ (மாரனா, 
கூரியோஸ்‌) என்ற மிக உயர்ந்த பட்டம்‌ 
ஏற்றதாக இருக்கிறது. ஆதலால்‌ இறைவ 
னுக்கே உரிய இருப்பெயரான ஆண்டவர்‌ 
(கூரியோஸ்‌) என்பது, இயேசுவை அழைக்‌ 
கும்‌ பெயராகக்‌ கொள்ளப்பட்டது (2:20; 
தொ). அடுத்து இறைவன்‌ வணங்கி வாழ்த்‌ 
தும்‌ செயல்களும்‌, சொல்‌ தொடர்களும்‌ 
(பிலி 2:10-ஏ௪ 45:23; யோவா 9:08; தரு 
வெளி 15:ச்‌) அனைவருக்கும்‌ ஆண்ட வராக 
ய: (அ.ப. 10:36) இயேகவின்மேல்‌ ஏற்றிக்கூ 


றப்பட்டன. 


2. பவுல்‌:- '' ஆண்டவர்‌ இயேசுக்‌ கிறிஸ்து 
" என்ற நிறைவான பதத்தைச்‌ பவுல்‌ அடிக்‌ 
கடி பயன்படுத்துகிறார்‌. அவர்‌ ''ஆண்டவர்‌ 


ஆண்டவர்‌ (கொடா) 


இயேச”'' (2 தெச 1:7) ''நம்‌ ஆண்டவர்‌ 
இயேக”' (1 தெச 3:13) என்ற சுருக்கமான 
பதங்களையும்‌ பயன்படுத்துகிறார்‌. கடவுள்‌ 
கள்‌, ஆண்டவர்கள்‌ என்று அழைக்கப்படும்‌ 
பலரோடு ஒப்பிடும்போது, கிறிஸ்தவர்க 
ளுக்குத்‌ தந்தையாகிய ஒரே இறைவனும்‌, 
இயேசு கிறிஸ்துவான ஒரே ஆண்டவருமே 
உள்ளனர்‌ (1 கொரி 8:5-6). அப்போஸ்தலர்‌ 
பணிநூலின்‌ ஆசிரியரைப்போல்‌, பவுல்‌ 
“இயேசு ஆண்டவர்‌" என்ற விசுவாச அறிக்‌ 
கையை அறிந்திருக்கிறார்‌. '*பரிசுத்த ஆவி 
யின்‌ ஏவுதலாலன்றி “இயேசு ஆண்டவர்‌” 
என்று யாரும்‌ சொல்ல முடியாது ”” என்று 
அறிவிக்கிறார்‌ (7 கொரி 12:3). பவுல்‌ '“எம்‌ 
ஆண்டவரே வாரும்‌: (மாரனா தா) என்ப 
தைக்‌ கொரிந்தில்‌ குறிப்பிட்டு, தாம்‌ ஆண்ட 
வர்‌-இயேசுவைப்பற்றிக்‌ கொண்டுள்ள கருத்‌ 
துக்களைக்‌ இரேக்கர்களிடமிருந்து பெற 
வில்லை என்றும்‌, மாறாக பாலஸ்தீனக்‌ 
இறிஸ்தவர்களிடமிருந்து பெற்றதாகவும்‌ 
கூறுகிறார்‌ (அ.ப. 25:26). பேதுருவைப்‌ 
போலவே இவரும்‌ சங்‌ 110-௧ கையாண்டு 
(1 கொரி 15:25; கொலோ 3:1; எபே 1:20) 
ஆண்டவர்‌ என்ற சொல்லுக்கு மானிட, தெய்‌ 
வீகப்‌ பொருள்களைத்‌ தருகின்றார்‌. வேந்தன்‌ 
என்ற முறையில்‌, இயேசுவே அனைத்து 
மனிதருக்கும்‌ (உரோ 14:9), அவருடைய 
பகைவர்களுக்கும்‌, அதிகாரங்களுக்கும்‌ 
(கொலோ 2:10,25), சாவுக்கும்‌ (1 கொரி 
15:24 தொ. 57; காண்‌ 1 பேதுரு 3:22), 
அடிமைகளுக்கு ஆண்டவனின்‌ தானத்தில்‌ 
உள்ள (முதலாவிகளுக்கும்‌ [கொலோ 3:22; 
2:1; எபே 6:5-9) ஆண்டவராக இருப்பதாகக்‌ 
காட்டுகிறார்‌. இறுதியாக அவர்‌ ஆட்சி 
செய்து பேணும்‌ அவரது உடலாகிய திருச்ச 
பைக்கும்‌ ஆண்டவர்‌ ஆவார்‌. அதை ஆட்சி 
செய்கிறார்‌; பேணி வளர்க்கிறார்‌ (கொலோ 
3:18; எபே 1:20 தொர 4:15) 5:22-32). அத்து 
டன்‌ வானும்‌, நிலமும்‌ நரகும்‌ ஆகியவை 
அடங்கிய படைப்புக்கள்‌ அனைத்துமே அவ 
ரையே ஆண்டவர்‌ என்று போற்றுகின்றன 
(பிலி 2:10 தொ.) இந்த வசனம்‌ இயேகவின்‌ 
தெய்வீகப்‌ பண்பினை வலியுறுத்துகிறது; 
கடவுள்‌ தன்மையிலிருந்து அவர்‌ தம்மையே 
தாழ்த்தி ஓர்‌ அடிமையின்‌ உருவெடுத்தார்‌; 


ஆண்டவர்‌ சற்பித்த செபம்‌ 


சாவை ஏற்கும்‌ அளவுக்குக்‌ 8ழ்ப்படிந்தார்‌; 
அதனால்‌ கடவுள்‌ அவரை உயர்த்தி அனைத்‌ 
திற்கும்‌ மேலான ஒரு பெயரை அவருக்குச்‌ 
சூட்டினார்‌; அவருடைய மாட்சி பெற்ற 
மானிடத்திலிருந்து ஒளிவீசும்‌ தெய்வீகத்‌ தன்‌ 
மையையே இப்பெயர்‌ குறிக்கிறது. இதுவே 
அவருடைய தன்னேரில்லாத உலகளாவிய 
மேலாண்மைக்கு அடிப்படையாக இருக்கி 


மனு. 


இவ்வாறு '“ஆண்டவர்‌'” என்ற சொல்லை 
மானிடம்‌-தெய்வீகம்‌ என்ற இரண்டு 
கோணங்களிலும்‌ இருந்து நோக்கும்போது, 
“இயேசுவே ஆண்டவர்‌" என்னும்‌ வாய்‌ 
பாடு, தெய்வத்தன்மைக்குச்‌ சொந்தம்‌ 
கொண்டாடும்‌ மன்னர்களுக்கு எதிராக 
விடுக்கும்‌ கண்டனக்குரலாகவும்‌ தொனிக்க 
றது. பொய்யான 'போலி ஆண்டவன்கள்‌' 
பலர்‌ இருக்கலாம்‌; ஆனால்‌ இயேசுவே உண்‌ 
மையான அசல்‌ ஆண்டவர்‌ (1 கொரி 8:4; 
தொ. ); மற்றவர்‌ எல்லாம்‌ அவரது ஆட்சிக்‌ 
குப்‌ பணிந்தவரேயாவர்‌. ''ஆண்டவர்க 
ருக்கு ஆண்டவர்‌'' என்ற பட்டம்‌, கீழை 
நாடுகளில்‌ ஏறக்குறைய கி.மு. 1100-இல்‌ 
இருந்தே மன்னர்களுக்குச்‌ சூட்டப்பட்டதாக 
இருந்தாலும்‌, இயேகவுக்கும்‌, அவரது தந்‌ 
தைக்குமே முற்றிலும்‌ பொருந்தும்‌ என்ப 
தைத்‌ திருவெளீப்பாடு தெளிவாக உரைக்கி 
றது (திருவெளி 17:14; 19:16; காண்‌ உப 
10:17; 1 தமோ 8:16). 


உயிர்ப்பின்‌ ஒளியில்‌ இயேசுவின்‌ 
வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நோக்கும்போது, 
அவரை “ஆண்டவர்‌ என்ற சிறப்புப்பட்டத 
தால்‌ அழைப்பதையே லூக்கா விரும்புகிறார்‌ 
(லூக்‌ 7:13; 10:39. 41...]. யோவான்‌ இப்பட்‌ 
டத்தை மிகக்‌ குறைந்த அளவே பயன்படுத்து 
கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ அன்பு செய்த டர்‌ 
கடற்கரையில்‌ நின்றுகொண்டிருந்த ஆண்ட 
வரை உடனே அடையாளம்‌ கண்டுகொண்ட 
தையும்‌ (யோவா 21:7), தோமா இயேசுவை 
இனங்கண்டு அனைத்து விசுவாசிகளின்‌ 
பெயராலும்‌ 'என்‌ ஆண்டவரே என்‌ தேவ 
னே! (20:28) என்று விளம்பியதையும்‌ 
யோவான்தான்‌ நினைவுக்குக்‌ கொண்டுவரு 


கறார்‌. 


446 


ஆண்டவர்‌ கற்பித்த செபம்‌ 

மத்தேயுவிலும்‌, லூக்காவிலும்‌ இயேசு 
கற்பித்ததாகக்‌ கூறப்படும்‌ வேண்டுதல்களின்‌ 
இத்தொகுப்பானது, புதிய ஏற்பாட்டில்‌ எந்த 
இடத்திலும்‌ இத்தலைப்பின்‌ 8ழ்‌ குறிப்பிடப்‌ 
படவில்லை. ''அப்பா! பிதாவே!'' என்ற 
இரட்டைச்சொல்லால்‌ இது குறிப்பிடப்பட 
டிருக்கலாம்‌. 


1. செபத்தின்‌ வாசகம்‌: மத்தேயுவிலும்‌ 
லூக்காவிலும்‌ வரும்‌ இரு விவரிப்புகளை 
யும்‌ சொல்லுக்குச்சொல்‌ மொழிபெயர்த்து 
பீன்வரும்‌ வரிசையில்‌ ஒப்பிடப்படலாம்‌. 


முக்கிய வேறுபாடுகள்‌ லூக்காவில்‌ காணப்ப 
டுகின்றன; உ.ம்‌. 11:2 முக்கிய ஏடுகளில்‌ 
நீண்டதாகக்‌ காணப்படுகிறது; ஆனால்‌, மற்‌ 
றவற்றில்‌ மத்தேயுவில்‌ விரிவாக்கம்‌ காணப்‌ 
படுகிறது. இந்த வேறுபாடுகள்‌ மத்தேயு 
வாசகத்திற்குள்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க 
லாம்‌ ஓரக்காவிற்கு மட்டுமே சிறிய பகுதியா 


னது மூலவாசகமாக உள்ளது. 


2. இரட்டை மரபின்‌ தோற்றமும்‌ பின்ன 
ணியும்‌:- இச்செபத்தின்‌ இரட்டை வடிவங்க 
ளையும்‌ இயேசு வேறுபட்ட சூழ்நிலைக 
ளில்‌ வெளியிட்டார்‌ என்ற கருத்து ஆய்வுக்கு 
அவ்வளவு உதவியாக இல்லை. ஒவ்வொரு 
நற்செய்தியாளரும்‌ தனது வட்டார ஆலய 
சடங்குகளில்‌ பிரபலமாயிருந்த அமைப்பை 
எடுத்துரைக்கின்றனர்‌. இரண்டு அமைப்புக 
ளுமே சுதந்திர மூலங்களிலிருந்து நம்மை 
வந்தடைகின்றன என்பதே ஏற்புடையதாக 
இருக்கலாம்‌. முக்கியமான கூறுகள்‌ அனைத்‌ 
தும்‌ குறுகிய அமைப்பிலேயே காணப்படு 
இன்றன. இவ்விரண்டு பதிப்புகளுக்குமான 
சடங்குமுறை தோற்றமானது பல்வேறு வழி 
களில்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. சில வாச 
கங்களில்‌ காணப்படும்‌ போற்றுரை மத்தேயு 
வின்‌ வாசகம்‌ நிலையான வடிவம்‌ எடுப்ப 
தற்கு முன்னர்‌ வழிபாட்டு வளர்ச்சி இன்னும்‌ 
தொடர்ந்து கொண்டிருந்தது என்பதை காட்‌ 
டுகிறது. இந்த வேறுபாடுகள்‌, குறிப்பாக 
மார்சியோன்‌ மற்றும்‌ நீசா கிரகோரியில்‌ 


காணப்படும்‌ ஓரக்‌ 11:2-இன்‌ அமைப்பு, 


44/ ஆண்டவர்‌ கற்பித்த செயம்‌ (தொட சச) 


மத்‌ 6 

ஆதலால்‌ நீங்கள்‌ இவ்வாறு செபி 

யங்கள்‌ 

. வானகத்திலுள்ள 

. எங்கள்‌ தந்தாய்‌ 

. உமது பெயர்‌ பரிசுத்தம்‌ எனப்‌ 
போற்றப்படுக 

10.அ. உமது அரசு வருக 

. உமது திருவுளம்‌ . 
நிறைவேறுக... 

இ. விண்ணுலகில்‌ நிறைவேறுவது 

போல்‌ மண்ணுலகிலும்‌ நிறைவே 

றூக. 

எங்கள்‌ அன்றாட உணவை 


9.௮. 


11.௮. 
. எங்களுக்கு இன்று அளித்தருளும்‌ 


12. எங்களுக்கு எதிராக குற்றம்‌ செய்த 
வர்களை நாங்கள்‌ மன்னித்துள்ளது 
போல எங்கள்‌ குற்றங்களை மன்‌ 
னித்தருளும்‌. 


எங்களை சோதனைக்கு உட்படுத்‌ 

தாதேயும்‌ 

 தயோனிடமிருந்து எங்களை விடு 
வித்தருளும்‌. 

இ. சில பகுதிகள்‌ கீழ்வரும்‌ முடிவுரை 

யையும்‌ கொண்டிருக்கும்‌: “ஏனெ 

னில்‌ அரசும்‌, வல்லமையும்‌, மாட்‌ 

சியும்‌ என்றென்றும்‌ உமதே, 


13.௮. 


வழிபாட்டு மரபுகளால்‌ மேலாக விளக்கப்ப 
டலாம்‌. மத்தேயுவுடன்‌ ஒப்பிடும்போது 
நான்காவது வேண்டுதலின்‌ லூக்காவின்‌ வடி 
வம்‌ வழிபாட்டுக்கு ஏற்ற தழுவுதலைக்‌ காட்‌ 
டுகிறது. உரோ 6:15 (1 பேதுரு 1:17) மற்றும்‌ 
கவா 4:6-ல பயன்பட்டுள்ள ''அப்பா பிதா 
வே'' என்ற சொற்றொடரானது படிப்பவர்‌ 
உணரக்கூடிய வழிபாட்டு உபயோகத்தைச்‌ 
சுட்டுகிறது. அரமேயிக்கு மற்றும்‌ கிரேக்க 
சொற்களின்‌ இணைப்பானது இவ்விரண்டு 
மொழிகளுமே பயன்படுத்தப்பட்ட வழி 
வாட்டு சூழ்நிலைக்குச்‌ சான்று பகர்கிறது. 


வாகு 11 
நீங்கள்‌ செபிக்கும்பொழுது இவ்‌ 
வாறு சொல்லுங்கள்‌ 


2... 


ஆ. தந்தாய்‌ 

இ. உமது பெயர்‌ பரிசுத்தம்‌ எனப்‌ 
போற்றப்படுக 

ஈ. உமது அரசு வருக 


3.௮. எங்கள்‌ அன்றாட உணவை | 
. எங்களுக்கு நாள்தோறும்‌ அறித்த 
ருளும்‌ 

எங்கள்‌ பாவங்களை மன்னித்தரு 
ளும்‌. ஏனெனில்‌ எங்களுக்கு எதி 
ராக குற்றம்‌ செய்பவர்‌ அனைவ 
ரையும்‌ நாங்களும்‌ மன்னிக்க 
றோம்‌. 


தீ. வர்‌, 


. எங்களைச்‌ சோதனைக்கு உட்படுத்‌ 
தாதேயும்‌. 


எருசலேமைத்தவிர பல இடங்களிலும்‌ இவ்‌ 
விதமே அமைந்திருக்கக்கூடும்‌. யூத மரபுக 
ளோடு ஒப்பிடுதலும்‌, நற்செய்திகளின்‌ பதிப்‌ 
புப்‌ பின்னணிகளும்‌ இதையே சுட்டிக்‌ காட்டு 
கின்றன. 


சமய பழக்கவழக்கங்கள்‌ பற்றி இணைய 
மைப்புப்பகுதியின்‌ ஓட்டத்தை ஒரு தடை 
செய்யுமுறையில்‌ மலைப்‌ பொழிவினுள்‌ மத்‌ 
தேயு இச்செபத்தை நுழைக்கிறார்‌ (மத்‌ 
6:1-4. 5-6. 16-18). லூக்காவும்‌ அவ்வாறே 
பதிப்புக்குறிப்புடன்‌ செபம்பற்றிய பகுதிய 


ஆண்டவர்‌ கற்பிக்க செபம்‌ (சொடர்ச்சிர 448 


டன்‌ அதனை இணைக்கிறார்‌ (11:5-13). ஆயி 
னும்‌ இது மத்தேயுவைப்போல்‌ அவ்வளவு 
செயற்கையாகத்‌ தோன்றவில்லை, லூக்கா 
வின்‌ உடனடி அறிமுகம்‌ இருமுமுக்கு 
யோவானின்‌ பழக்கத்தையும்‌ ராபிகளின்‌ 
பழக்கத்தையும்‌ சுட்டிக்காட்டுகிறது (5:33). 
சுருக்கமான செபத்‌ தொகுப்பை அளிப்ப 
தென்பது அசாதாரணமானதல்ல. இயேசு 
அவ்வாறு செய்தாராயின்‌, அதனுடைய வழி 
பாட்டு வரலாறானது தொடக்க கிறிஸ்தவ 
கூட்டங்களினின்று தொடங்கியிருக்கவேண் 
டும்‌. 


எனவே, வாய்மொழி மரபில்‌ இருந்திருக்‌ 
கக்‌ கூடிய சுருக்கமான மூல ஆதாரத்தை நாம்‌ 
உறுதியாக சுட்டிக்காட்ட முடியாது. நற 
செய்தி நூல்களில்‌ இறுதியாக நுழைந்த வடி 
வங்களுக்குப்‌ பீன்னால்‌ குறிப்பிடத்தக்க வர 
லாறு உள்ளது. அரமேயிக்கு மூலத்தை மீண்‌ 
டும்‌ அமைப்பதை பல்வேறு வழிபாட்டு 
தோற்றங்கள்‌ பிரசசினைக்குரியதாக்குகின்‌ 
றன. இப்படி மீண்டும்‌ அமைப்பது கூடு 
மான அளவில்‌, இயேசுவினுடைய போத 
னையின்‌ பெரும்பகுதியைப்‌ போன்று, செப 
மானது நினைவினில்‌ எளியதாக இருப்ப 
தற்கு ஏதுவான அழுத்தம்‌, எதுகை, செய்யுள்‌ 
அமைப்பு ஆகியவற்றோடு கவிதையை 
நினைவுபடுத்தும்‌ முறையில்‌ சந்த வடிவில்‌ 
இருப்பதை ஒவ்வொரு நற்செய்தியும்‌ சுட்‌ 
டிக்காட்டுகின்றன. சொற்களின்‌ வடிவத்தை 
தீர்மானிப்பதில்‌ இத்தகைய கருத்துக்கள்‌ எச்ச 
ரிக்கையடன்‌ பயன்படுத்தப்படவேண்டும்‌. 
அதேசமயத்தில்‌ வாய்மொழிப்பாரம்‌ பரியத்‌ 
தைப்‌ பாதுகாத்துக்‌ சையளிக்கும்‌ மேற்காசி 
யர்களின்‌ திறமை, இத்தகைய அமைப்பை 
இயலக்கூடி யதாக்குகிறது. 


3. செபத்தின்‌ நோக்கமும்‌ திட்டமும்‌:- 
செபிப்பதற்கு வழிகாட்டியாகவும்‌, கூட்டா 
கவோ அல்லது தனியாகவோ, செபிப்பதற்கு 
வேண்டிய குறிப்பிட்ட அமைப்பை அளிப்ப 
தாகவும்‌ இரு வாசகங்களும்‌ அமைந்துள்‌ 
ளன. வழிபாட்டுப்‌ பொருளாக மட்டுமே 
இதனை எடுத்துக்‌ கொள்வதானது, உண்மை 
யிலேயே நற்செய்தியாளர்களின்‌ எண்ணத்‌ 


தையும்‌, இயேசுவின்‌ எண்ணத்தையும்‌ தவ 
றாக புரிந்து கொள்வதாகும்‌. நற்செய்தி நூல்‌ 
கள்‌ தொகுக்கப்பட்ட போது அது இந்த நோக்‌ 
கத்தை தெளிவாக நிறைவுசெய்தது. கிறிஸ்‌ 
தவ வழிபாடுகளில்‌ தொடர்ந்து உச்ச 
இடத்தை வதிக்கலாயிற்று. அனைத்து செபத்‌ 
திற்கும்‌ அடிப்படையாகக்‌ கொள்ள வேண்‌ 
டிய, ஆண்டவர்‌ கற்பித்த செபத்தின்‌ 
மதிப்பை ஓவ்வொரு நற்செய்தியாளரும்‌ சுட்‌ 
டிக்காட்டுகின்றளர்‌. தவறானவகை செபத்‌ 
திற்கு பதிலாக இதனை அளிக்கின்ற மத்‌ 
தேயு, இறைவன்‌ மற்றும்‌ அவருடைய அர 
சுக்கு முதன்மை அளிக்கிறார்‌. இதில்‌ அவ 
வாறே லூக்காவும்‌ இதனை ஒரு செபமாக 
கற்றுக்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக, எவ்வாறு 
செபிக்க வேண்டும்‌ என்ற வேண்டுகோளுக் 
குப்‌ பதிலாக அளிக்கின்றார்‌. இச்செபத்திற்‌ 
கும்‌ யூத வடிவங்களுக்கும்‌ இடையிலான 
ஒப்பீடானது இதையே சுட்டுகிறது. செபத்தி 
னுடைய தொகுப்பாக 
அமைகிறது. யூத போதகர்கள்‌ இத்தகைய 
தொகுப்புகளை அளித்துள்ளனர்‌. பெரா 
கோத்தினுடைய ஆய்வுக்கட்டுரை (290) பீன்‌ 
வருமாறு கூறுகிறது. ''பதினெட்டு ஆசிாக 
ளின்‌ சுருக்கம்‌ என்ன? 'ஓவ்வொரு ஆசிரின்‌ 
சுருக்க மே' என்று ராபி கூறுகிறார்‌. 'உமது 
வழிகளை அறிந்து கொள்ள அறிவைத்‌ 
தாரும்‌ ஆண்டவரே என்‌ இறைவனே” என்று 
சாமுவேல்‌ கூறுகிறார்‌. பதினெட்டு ஆசிக 
ளையும்‌ தொகுக்கின்ற சுருக்கமான செபம்‌ 


உட்பொருளின்‌ 


பின்னர்‌ தொடர்கிறது. இது இயேசுவின்‌ 
காலத்திற்குப்‌ பிற்பட்டதாக இருந்தாலும்‌, 
இவ்வழக்கமானது தால்முத்‌இற்கு முற்பட்‌ 
டது அல்ல என்று கூறுவதற்கு எவ்வித 
காரணமும்‌ இல்லை. இயேசுவின்‌ செபமா 
னது பலவிதங்களில்‌ செமோனே எஸ்ரே 
(பதினெட்டு ஆசிகள்‌/)யின்‌ சுருக்கமாக உள்‌ 
ளது. மேலும்‌ இது செபத்தின்‌ உட்பொருளுக் 
கான திட்டத்தையும்‌ அமைப்பையும்‌ உள்ள 
டக்கும்‌ சுருக்கமாகக்‌ கொண்டுள்ளது. 


திதாக்கேயில உள்ள ஆண்டவரது செபமா 
னது ஆண்டவரால்‌ கட்டளையிடப்பட்டதா 
கவும்‌ ''வெளிவேடக்காரர்களைப்‌ போல 
செபிப்பதற்கு”' பதிலாக அவர்‌ அளித்ததாக 


449 ஆண்டவர்‌ கற்பிக்க செயம்‌ (தொடர்ச்‌ 


வும்‌ கூறுகிறது. இந்நூல்‌ மத்தேயுவின்‌ சூழ்நி 
லையையும்‌ வாசகத்தையும்‌ அறிந்திருப்பதா 
கக்‌ காட்டுகிறது... இச்செபம்‌ ஒவ்வொருநா 
ளும்‌ மும்முறை சொல்லப்பட வேண்டும்‌. 


ஜீ, ஆய்வு: - 

௮. முகவுரை (மத்‌ 6:9 ஆ,இ; லூக்‌ 11:2 
ஆ]: இறைவனை தந்தையென விளிப்பது 
யூத செபங்களில்‌ காணப்பட்டது. செபக்கூட 
வழிபாட்டில்‌ அடிக்கடிப்‌ பயன்பட்டது 
“எம்‌ தந்தாய்‌, எம்‌ அரசரே'' என்பதாகும்‌. 
எனது தந்தாய்‌ என்ற சொல்லானது ஐந்தாம்‌ 
ஆசிரில்‌ காணப்படுகிறது. ராபிகளின்‌ ஏடுக 
ளில்‌ ''என்‌ தந்தையே'' என்பது சில சமயம்‌ 
காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு இறைவ 
னைத்‌ தந்தையாக எண்ணி (படைப்பாளர்‌, 
உப 32:6; மலா 2:10), அவரை அவ்வாறே 
விளிக்கிறது (ஏச 69:16; 64:6; எரே 23:8.19]. 
பிற்கால இலக்கியங்கள்‌ இறைவனை இஸ்‌ 
ராயேலுக்குள்‌ ஓரே சிறு குழுவினரின்‌ தந்‌ைத 
யாகக்‌ கருதுவதாகத்‌ தெரிகிறது. 


ஆண்டவரது செபமானது இறைவனை 
அழைக்கும்‌ இயேசுவின்‌ முறையைப்‌ பற்றி 
ஒன்றும்‌ கூறவில்லை. ஆனால்‌ தநதை என்ற 
சொல்லை இயேசு பயன்படுத்தும்‌ இரு 
நிகழ்ச்சிகளை நற்செய்தி நூல்கள்‌ குறிப்பிடு 
இன்றன [மத 11:25-26 (லூக்‌ 10:21); மாற 
14:36 [மத்‌ 26:30; என்‌ தந்தையே); லூக்‌ 
22:49]. மாற்‌ 74:36 அப்பா தந்தையே என்ற 
சொற்களை கொண்டுள்ளது. மாற்கு தனது 
வழக்கமான மொழிபெயர்ப்பை இடைபு 
குத்தாதது நினைவுகூர்ந்தலுக்குப்‌ பதிலாக 
வழிபாட்டுப்‌ பயன்பாட்டையே இது பிரதிப 
லிப்பதாக இருக்கக்கூடும்‌. ''அப்பா'' என்ற 
அரபேபிக்குச்‌ சொல்‌ ''என்‌ எங்கள்‌'' என்ற 
முன்சொற்களோடு வரலாம்‌, அல்லது லூக்‌ 
காவில்‌ வருவதுபோல்‌ வெறுமனே தந்தை 
என்று மொழிபெயர்க்கப்படலாம்‌. இது லூக்‌ 
காவின்‌ புறஇன சூழ்நிலையால்‌ விளக்கப்ப 
டலாம்‌. 


யூத பக்தியானது, மத்‌ 6:9-இல்‌ உள்ளது 
போன்று ''வானகத்திலுள்ள"' என்பதை சேர்‌ 
கலாம்‌ (''உங்கள்‌ விண்ணகத்‌ தநதை'' மத்‌ 


3:48; 6:14.26; ''வானகததிலுளள'' மத்‌ 
5:16.45; 7:21). இப்பதம்‌ லூக்காவில்‌ இல்‌ 
வாமை, அது மிகப்‌ பழமையான வடிவம்‌ 
என்பதின்‌ அடையாளமாக இல்லாமல்‌ யூத 
ரல்லாதோரின்‌ பயன்பாட்டின்‌ அடையாள 
மாக உள்ளது. யூத நடைமுறைகளுக்கு அப்‌ 
பாற்பட்டு இறைவனை தந்தையென 
அழைக்கும்‌ இயேசுவின்‌ ''பேச்சுத்‌ தைரியத்‌ 
தை'** ஓரிசன்‌ குறிப்பிடுகிறார்‌. மகனாகிய 
இறிஸ்துவினமலம்‌ இறைவனை அறிகின்ற 
கஇறுஸ்தவ திருச்சபையில்‌ இது தனிச்சிறப்‌ 
பான முறையில்‌ பயன்படுகிறது. 


ஆ. முதல்‌ வேண்டுதல்‌ (மத்‌ 0:9 ஈ; லூக்‌ 
11:2 இ):- முதல்‌ மூன்று வேண்டுதல்களும்‌ 
(லூக்காவில்‌ இரண்டு) ஓத்த பொருளையே 
கொண்டுள்ளன. இறைவனின்‌ பெயரைப்‌ 
புகழ்தல்‌ அரசிற்காகவும்‌, அவரது சித்தத்தை 
நிறைவேற்றவும்‌ செபித்தல்‌, இவையனைத்‌ 
தையும்‌ இறுதிக்கால நம்பிக்கையால்‌ இறை 
வனுடைய மேலாண்மையை உறுதியாக 
அறிவிப்பதாகும்‌. இது இறுஇக்கால சூழ்நி 
லையில்‌ வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தின்‌ 
செபம்‌. இச்செபத்தை செபிக்கும்‌ போது 
இருச்சபையும்‌ இதே நிலையில்தான்‌ 
உள்ளது. 


மூன்று வேண்டுதல்களும்‌ செயற்பாட்டு 
வினைச்சொல்‌ வடிவங்களை பொதுவாக 
கொண்டுள்ளன. பிந்தைய வேண்டுதல்களில்‌ 
மத்தேயுவினின்று லூக்காவின்‌ வினைச்சொற்‌ 
கள்‌ வேறுபட்டிருந்தாலும்‌ இங்கு மாறுபடு 
வதில்லை. செயற்பாட்டு ஏவல்‌ வடிவங்‌ 
களே செபத்தின்‌ மொழி அமைப்பாகும்‌. 
செயற்பாட்டு அமைப்பு மரியாதையின்‌ வடி 
வமாகும்‌. இறைவனைப்பற்றிய கூற்றுக்களி 
லும்‌ செபங்களிலும்‌ இவ்வடிவம்‌ பரவலா 
கப்‌ பயன்படுகின்றது (மத 5:5.7.9; 7:1; லூக்‌ 
14:12]. இறைவன்‌ முதற்பொருளாகவும்‌ 
இறைகசூழ்நிலையானது புறப்பொருளாக 
வும்‌ இல்லாத பிந்தைய வேண்டுதல்களில்‌ 
செய்வினை வடிவம்‌ பயன்படுகிறது. 


இறைவனின்‌ பெயரானது அவரது இயல்‌ 
பையும்‌ வல்லமையையும்‌ உணர்த்துகிறது. 


ஆண்டவர்‌ கற்பித்த செயம்‌ (கொடாச்ச] 450 


அபாயத்திற்கு எதிராக மன்றாட்டு உரோ. 
2:24-25- ல்‌ காணப்படுகிறது (சங்‌ 74:10.78; 
எச 29:23; எச 3622-23). ''இறைபெயரை 
குறிப்பிடாத ஆசிர்‌ ஆசீரே அல்ல'' என 
பெரோகாத்து வலியுறுத்துகிறது. செபக்கூட 
வழிபாடு பின்வரும்‌ வேண்டுதல்களை 
கொண்டுள்ளது. ''உமது பெயரைப்‌ புனிதப்‌ 
படுத்துகின்ற அவர்கள்மேல்‌ உமது பெய 
ரைப்‌ புனிதப்படுத்தும்‌, ஆம்‌, உலக முழுவ 
தும்‌ உமது பெயரைப்‌ புனிதப்படுத்தும்‌.. 
பலரிடையே உமது பெயரைப்‌ புனிதப்படுத்‌ 
தும்‌ ஆண்டரே, தீர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌"*, 
“அவரது உயரிய நாமம்‌ மகிமைப்படுத்தப்‌ 
பட்டு புனிதப்படுத்தப்படுவதாக '" 
செபக்கூடக்‌ ''காதிசு'' தொடங்குகிறது. 
இறைவனின்‌ பெயரைப்‌ போற்றுவது அவ 
ரது இயல்பையும்‌ கோரிக்கைகளையும்‌ 
அறிந்து ஏற்றுக்கொள்வதாகும்‌. இந்த வேண்‌ 
தெலுக்கான முழு பதிலானது இறுதிக்கால 
முழு நிறைவேறுதலைக்‌ கருத்தில்‌ கொண் 
டுள்ளது. இடைக்காலத்தில்‌ எப்பொருளி 
வும்‌ அது வேதபோதகச்‌ செபமாக உள்ளது. 
ஏனெனில்‌, அனைத்து மனிதரும்‌ அதனைப்‌ 
புனிதமானதாக பற்றிக்‌ கொள்ளும்வரை 
இறைவனுடைய பெயரின்‌ அறிவைப்‌ பறை 
சாற்றுதலை அது அஎள்ளடக்கியுள்ளது 
[உரோ 10:12-15). 


எனறு 


இ. இரண்டாம்‌ வேண்டுதல்‌ (மத்‌ 6:10 
அ; லூக்‌ 11:8 ஈ): இதுவும்‌ முழுவதும்‌ 
யூதசெபமாகும்‌. அனால்‌ கிறிஸ்துவனின்‌ 
வாயில்‌, இது கிறிஸ்துவின்‌ சிறப்பான போத 
னையையும்‌, அரசுடன்‌ அவருக்கே உரிய 
தொடர்பையும்‌ உள்ளடக்கியுள்ளது. ''அர 
என்பது இறைவனுக்கு, அளிக்கப்ப 
டும்‌ விருப்பமான பட்டமாகும்‌. ''உமது 
வாழ்விலும்‌, உமது நாட்களிலும்‌, இஸ்ராயே 
லின்‌ அனைத்து வீட்டாரின்‌ வாழ்விலும்‌ 
அவா தனது அரசை அமைப்பாராக** என்று 
செபக்கூட காதிசு கொண்டுள்ளது. இறைபெ 
யர்‌ பற்றிய கூற்றுக்கு யோகனானுடைய 
பதிலில்‌ ''இறை அரசுத்தன்மையைப்பற்றி 
எவ்வித குறிப்பும்‌ கொண்டிராத ஆசீர்‌, 
அரே அல்ல” என்று பேராகோத்து குறிப்பி 
டுகிறது. 


சன்‌!” 


லூக்காவில்‌ இந்த வேண்டுதலுக்குப்‌ பதி 
லாக, சில தந்தையரின்‌ நூல்கள்‌ '“உமது தூய 
ஆவி எம்மேல்‌ இறங்கி, எம்மைத்‌ தூய்மை 
யாக்கட்டும்‌'' என்பதைக்‌ கொண்டுள்ளன. 
தூயஅவி மீதான லூக்காவின்‌ வலியுறுத்த 
லுக்கு இது பொருந்தினாலும்‌ இது மூல 
வாசகமாக இல்லாமல்‌ கிறிஸ்தவப்‌ பாடபே 
தமாகத்‌ தெரிகிறது. 


இதுவும்‌ ஒரு இறுதிக்கால செபமாகும்‌. 
அரசானது வரவிருப்பது. ஆனால்‌ ஏற்கனவே 
செயல்படுகிறது என்கின்ற இயேசுவினு 
டைய போதனையில்‌ காணப்படும்‌ நெருக்க 
டிநிலை மத்தேயுவின்‌ மூன்றாவது வேண்டு 
தலில்‌ மிகவும்‌ வெளிப்படையாக உள்ளது. 


ஈ. மூன்றாவது வேண்டுதல்‌ (மத்‌ 6:70 
ஆ, இ)):- மற்ற அனைத்து விருப்பங்களையும்‌ 
புறம்பாக்கி இறைவனுடைய இத்தமானது 
முழுமையாக  நிறைவேற்றப்படும்போது 
இறைவனது மேலாண்மை அவரது அரசில்‌ 
அனைவருக்கும்‌ வெளிப்படையாவதன்‌ கார 
ணமாக இறைவனுடைய சித்தம்‌ நிறைவே 
றட்டும்‌ என்பது அரசினுடைய வருகையின்‌ 
விளக்கமேயாகும்‌. இது முந்தைய வேண்டுத 
லின்‌ விரிவாக்கமேயாகும்‌. 


''விண்ணகத்திலுள்ள உங்கள்‌ தந்தையின்‌ 
சித்தத்தை நிறைவேற்ற சிறுத்தையைப்‌ 
போல வலிமையுடனும்‌ கழுகைப்போல 
துடிப்பாகவும்‌, கலைமான்‌ போல விரைவா 
கவும்‌ சிங்கத்தைப்போன்ற தைரியத்துடனும்‌ 
இரு'*' என்றும்‌ ஒரு யூதநூல்‌ கூறுகிறது. 
'“உனது சித்தத்தை தமது சித்தமாக அவர்‌ 
நிறைவேற்றுவதற்காக, அவர்‌ சித்தத்தை 
உனது சித்தமாக செய்‌. உனது சித்தத்ற்குமுன்‌ 
மற்றவரின்‌ சத்தத்தை அவர்‌ அழித்துவிடுவ 
தற்காக, அவரது சத்தத்திற்குமுன்‌ உனது 
சித்தத்தை அபித்துவிடு '' என்று கமாலியேல்‌ 
கூறுகிறார்‌. இவ்வேணடுதலை சேர்ப்பதற்கு 
ஆதரவளிக்கின்ற மாற்‌ 1ச:36-இல்‌ உள்ள 
இயேகவின்‌ செபத்துடன்‌ இதனை ஒப்பிட 
லாம்‌. 


விண்ணகத்தில்‌ நடைமுறையிலுள்ள 
அதே சூழ்நிலை மண்ணுலகிலும்‌ நிலவ 


45] 


வேண்டும்‌ என்னும்‌ முழுமையான பொரு 
ளில்‌ (கொலோ 1:20) இறைவனது சித்தத்‌ 
தினை செயல்படுத்த வேண்டும்‌ என்று இம்‌ 
மன்றாட்டின்‌ இரண்டாம்‌ பகுதி (மத 6:10 
இ) கூறுகிறது. கிறிஸ்தவனுக்கு இந்த நிறை 
வேறுதல்‌ நான்காம்‌ நற்செய்தியில்‌ விவரிக்‌ 
கப்பட்டிதுப்போல, கிறிஸ்து தந்தைக்கு 
அளிக்கும்‌ பதிலுக்கு ஒத்ததாக இருக்க 
வேண்டும்‌. இதன்‌ விளைவாக இறையரசு 
வருகைக்காகச்‌ செபிப்பது கிறிஸ்துவின்‌ வரு 
கைக்காகச்‌ செபிப்பதாகும்‌. 


உ. நான்காவது வேண்டுதல்‌ (மத 6:11; 
லூக்‌ 11:8):- எஞ்சிய வேண்டுதல்களில்‌ 
வினைச்சொற்கள்‌ செயற்பாட்டு நிலையிவி 
ருந்து செய்வினை நிலைக்கு மாறுகின்றன. 
மத்‌ 6:11 ௮, மற்றும்‌ லூக்‌ 11: ஆ ஒன்றாய்‌ 
உள்ளன. “'அன்றாட'' என்ற சொல்லைப்‌ 
பற்றி பலதர்க்கங்கள்‌ உண்டு. இதற்கு அவசி 
யமான என்ற பொருளும்‌ அளிக்கப்படும்‌, 


உள. ஐந்தாவது வேண்டுதல்‌ (மத்‌ 6:12) 
லூக்‌ 11:8 ௮): முதல்‌ சொற்றொடரில்‌ 
காணப்பட்ட வேறுபாடு மத்தேயுவின்‌ குற்‌ 
றங்களுக்குப்‌ பதிலான லூக்காவின்‌ பாவங்க 
ளாகும்‌. ஆனால்‌ இணையொத்த சொற்றொ 
டரில்‌ லூக்கா மத்தேயுவைப்‌ பின்பற்றுவ 
தால்‌ இது அவ்வளவு பொருள்‌ பொதிந்த 
தன்று. இயன்ற இடத்திலெல்லாம்‌ லூக்கா 
ஒருபொருள்‌ பிற சொற்களையே பயன்படுத்‌ 
துகிறார்‌. இரண்டிலும்‌ பாவம்‌ என்று மொழி 
பெயர்ப்பதே நன்று. 


செமோனே எஸ்ரேயின்‌ ஐந்தாவது மற்‌ 
றும்‌ ஆறாவது ஆசீர்கள்‌ இறைவனை ஆசீர்வ 
இக்கின்றன. மனமாற்றத்தில்‌ பெருமகிழ்வு 
கொள்கின்ற அவர்‌ அருளுடையவராகவும்‌, 
அளவற்ற விதத்தில்‌ மன்னிப்பவராகவும்‌ 
உள்ளார்‌. ஆனால்‌ யூத செபங்களில்‌ இம்மன்‌ 
றாட்டுக்கு உண்மையாகவே இணையாக 
ஏதுமில்லை. மத்தேயுவில்‌ (6:14-15-இல்‌ 
மீண்டும்‌ வலியுறுத்தப்படுகிறது) உள்ளது 
போன்ற மனிதனுடைய மன்னித்தலை 
இறைவனுடைய மன்னிப்பிற்கு நிபந்தனை 
யாக்குவது செவிகளுக்கு விநோதமாகத்‌ 


ஆண்டவர்‌ கற்பித்த செயம்‌ [ தொடர்ச்ச!) 


தோன்றலாம்‌. மத்தேயுவின்‌ இறந்த காலமா 
னது (மனனிக்கப்பட்டது) மனிதனுடைய 
செயலைச்‌ சார்ந்து ஒரு கட்டுப்பாட்டை 
வெளிப்படுத்துவதாகத தெரிகிறது. லூக்கா 
வில்‌ உடன்‌ இயங்குகின்ற செயல்திறனை 
குறிப்பிடும்‌ விதமாக நிகழ்காலம்‌ பயன்படு 
இறது. ஆயினும்‌ காலமானது தீர்மானிக்கப்ப 
டாத அரமேயிக்‌ வினைச்சொல்லைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி நிகழ்காலமாக அல்லது எதிர்கால 
மாக வாசிக்கப்படலாம்‌. புதிய ஏற்பாட்டு 
நிகழ்காலமானது சில நேரங்களில்‌ எதுர்கால 
பொருளில்‌ பயன்படுகிறது. லூக்காவின்‌ 
பதிப்பை நிறைவேற்றப்பட்ட செயலாக 
இல்லாமல்‌ குறிக்கோளாக வாசிக்கலாம்‌. 
' ' எங்கள்‌ பாவங்களை மன்னியும்‌ ஏனெனில்‌ 
நாங்களும்‌ மன்னிக்கிறோம்‌”. இப்போ 
துள்ள வாசகச்‌ சூழ்நிலையில்‌ இருப்பது 
போல, ஆண்டவரது செபத்தின்‌ ஒரு பகு 


தியை மட்டும்‌ விளக்குவதற்காக மதீ 
9:12-15-ஐப்‌ புகுத்துவது, ஏற்புடையதாக 
அமையவில்லை. எதிர்காலப்‌ பொருள்‌ 


உணர்வானது இருநற்செய்திகளின்‌ சரியக்‌ 
பதிப்புகளில்‌ காணப்படுகிறது. 


௪. ஆறாவது வேண்டுதல்‌ (மத்‌ 6:12௮,ஆ,; 
லூக்‌ 11:4 ஆ):- யாக்‌ 1:13-இன்‌ நோக்கில்‌ 
இவ்வேண்டுகோளானது விதோதமாகத்‌ 
தெரியலாம்‌. மேலும்‌, ஒரு சில மொழிபெ 
யர்ப்புகளிலும்‌ பண்டைய வழிபாட்டு சடங்‌ 
குகளிலும்‌ * “சோதனைக்கு உட்படும்படி எங்‌ 
களை விடாதேயும்‌'' என்று கூறப்படுகிறது. 
'சோதனைக்குக்‌ கழ்‌ எங்களை செல்ல விடா 
தேயும்‌'' என்று மொழிபெயர்த்து பொருள்‌ 
கொள்ள முயற்சிகள்‌ எடுக்க மேற்கொள்‌ 
ளப்பட்டுள்ளன. காரணவினைச்சொல்லா 
னது அனுமதிக்கும்‌ உணர்வை கொண்டிருக்‌ 
கக்‌ கூடுமாயினும்‌ எபிரேயம்‌ காரண- 
காரியங்களை அவ்வளவு வேறுபடுத்துவ 
நிகழ்வது அனைத்தும்‌ 
இறைவனின்‌ ஆதிக்கத்தின்‌ 8ழ்‌ வருவதாகக்‌ 
கருதப்பட்டது. பெராகோத்தில்‌ தூங்கப்போ 
குமுன்‌ சொல்லப்படும்‌, ஒரு செபமானது, 
“பாவம்‌, குற்றம்‌, சோதனை அல்லது அவம்‌ 
திப்பு ஆகியவற்றின்‌ வல்லமைக்கு என்னை 
கொணராதேயும்‌; தீய தாண்டுதல்கள்‌ 


தில்லை மற்றும்‌ 


ஆண்டவர்‌ கற்பித்த செயம்‌ [ தொடர்ச்சி] 452 


தவிர்த்து, நல்ல தூண்டுதல்கள்‌ என்மீது 
ஆதிக்கும்‌ கொண்டிருக்கக்கடவன”' என்று 
கூறுகிறது. இதனையொத்த சொற்கள்‌ யூத 
செபநூலிலும்‌ காணப்படுகின்றன. “பாவத்‌ 
திற்கோ அல்லது சோதனைக்கோ எங்களை 
நடத்திச்‌ செல்லாதேயும்‌; இய விருப்பங்கள்‌ 
எம்மீது ஆட்சி செலுத்த விடாதேயும்‌''. 
மாற்‌ 74:38-இல்‌ இயேசு இத்தகையதொரு 
செபத்தையே அளிக்கிறார்‌. இங்கு சோதனை 
என்ற சொல்லானது தேர்வாக அமையக்கூ 
டிய உடனடி அபாயங்களைக்‌ குறிப்பிடுகின்‌ 
றன. 


சோதனை என்பது முதன்மையாகத்‌ தேர்வு 
என்று பொருள்படுமேயன்றி பாவத்திற்கு 
ஈர்ப்பதன்று. எழுபது நூல்‌ வினைச்சொல்‌ 
லையும்‌ இடப்பெயரான மாசா என்பதையும்‌ 
மொழிபெயர்க்கிறது (இறைவன்‌ சோத 
னைக்குட்படுத்தப்பட்ட இடம்‌: யாத்‌ 17:7; 
உப 6:16; சங்‌ 94:6). வினைச்சொல்லானது 
“அல்லலுருதல்‌' என்றும்‌ மொழிபெயர்க்கப்‌ 
படுகிறது. இச்சொல்லை விவிலியம்‌ இறப்‌ 
பான முறையில்‌ பயன்படுத்தும்போது, அது 
அதனுடைய இகறப்புரிமையான விவிலிய 
உபயோகமானது, மனிதரைச்‌ சோதித்து அறி 
தலைக்‌ குறிக்கிறது (ஆதி 22:1; யாத்‌ 20:88; 
நீதி 2:22; தாண்‌ 1:14; எபி 11:17). இத்தகைய 
சோதனையானது இயேசுவிற்கும்‌ (லூக்‌ 
22:28) எதர்பார்க்கப்படவேண்டும்‌ (ரோ 
2:1-2). 1 கொரி 10:13-இன்‌ நோக்கில்‌ மீட்பிற 
கான செபமானது, கடினமானதாகத்‌ தோன்ற 
லாம்‌ (மாற்‌ 14:35-36). இந்த வேணடுதலா 
னது, மெசியா காலக்‌ கேடுகளாகிய சோத 
னையின்‌ இறுதிக்‌ காலத்தையே முதன்மை 
யாக குறிக்கின்றன (மத்‌ 24:21-89; மாற்‌ 13:24; 
1 பேதுரு 4:18]. இறுதிக்காலப்‌ பொருள்‌ 
செபத்தில்‌ பயன்படும்‌ நோக்கத்திற்காக, 
சிறிது மாற்றப்பட்டிருக்கலாம்‌ இச்செபம்‌ 
சோதித்து அறியப்படுவதிலிருந்து விடுதலை 

யைத்‌ தேடுகிறது... 


இறுதியாக, மத்தேயுவில்‌ சேர்க்கப்பட்‌ 
ள்ள பகுதியைச்‌ சேர்ப்பதாவது ''தீயோணி 
டயிருந்து (அதாவது சாத்தான்‌, எதிர்‌ 
கிறிஸ்து), எங்களை மீட்டருளும்‌"' என்று 


வாசிக்கப்பட வேண்டும்‌. இச்சொற்கள்‌ 
ஆண்‌ பாலாகவோ அல்லது அஃறினையா 
கவோ இக்கலாம்‌. '' தீயோன்‌, தமை” என்ற 
இரண்டுமே புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படு 
இன்றன. திதாக்கேயும்‌ இத்தகைய வாசகத்‌ 
தையே கொண்டுள்ளது. ஆனால்‌ 10:5-இல்‌ 
“எல்லா திமைகளினின்றும்‌'' என்று அலறி 
னையில்‌ திருச்சபைக்குச்‌ சாற்றிக்கூறப்படுகி 
றது. மேலே குறிப்பிட்ட யூத செபத்தில்‌, 
திமையானது தீயதூண்டுதலைக்‌ குறிக்கிறது. 
தீமையானது மற்ற மனிதர்‌, உட்தூண்டுதல்‌, 
சூழ்நிலைகள்‌, அல்லது இறுதியாக வெளிப்‌ 
படுத்தப்படும்‌ பகைவன்‌ ஆகிய எவரிடம்‌ 
ருந்து வந்தாலும்‌, மீட்பிற்கான செபம்‌ 
பொருத்தமானதே. மேலும்‌, இறுதியான, 
மூழ்கடிக்கும்‌ சோதனையின்று விலக்கப்படு 
மாறு நாம்‌ வேண்டலாம்‌. 


ஏ. போற்றுரை (இல மொழிபெயர்ப்புக 
ளில்‌ மத்‌ 6:13 இ):- திதாக்கே காட்டுவது 
போன்று இது ஒரு தெளிவான பிற்சேர்க்கை 
மற்றும்‌ இருவழிபாட்டு வளர்ச்சி ஆகும்‌. 
இது ''வல்லமையும்‌ மாட்சியும்‌ உமதே! 
என்ற குறுகிய வடிவில்‌ இது செபத்துடன்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. இது பதிலுரையாக 
மக்களால்‌ கூறப்பட்டது எனபது தெளிவு. 
ஆண்டவரது செபத்திற்கு பின்னர்‌ இது கூறப்‌ 
பட்டிருக்கலாம்‌. ததாக்கே 9-10-இல்‌ இது 
மும்முறை மீண்டும்‌ மீண்டும்‌ கூறப்படு 
றது: முதல்‌ இரண்டு பதிலுரைகள்‌ ''மாட்சி 
யானது என்றென்றும்‌ உமதே” (9:2-3; 10:2.4) 
என்றும்‌ மூன்றாவது பதில்‌ இயேசு கிறிஸ்து 
வின்‌ வழியாக மாட்சியும்‌ வல்லமையும்‌ 
என்றென்றும்‌ உமதே” (9:4) அல்லது “'வல்‌ 
லமை மற்றும்‌ மாட்சிமை” (10:5) என்றும்‌ 
அமைந்துள்ளது. இவை அப்பம்‌ மற்றும்‌ 
திராட்சை இரசத்தின்‌ மீதான ஆசிகள்‌ மற்றும்‌ 
செபங்களுக்கான பதிலுரைகளாகும்‌ (9) மற்‌ 
றும்‌ அவற்றிற்கான நன்றியுரையும்‌, திருச்ச 
பைக்கான செபமுமாகும்‌(10]). 


போற்றுரையைச்‌ சேர்ப்பது, ஆண்டவரது 
செபத்தை மிக முழுமையான வழிபாட்டு 
செயலாக்குகிறது. பதிலுரை என்ற அளவில்‌ 
ஒவ்வொரு வேண்டுதலின்‌ பொருளையும்‌ 


453 ஆண்டவர்‌ கற்பித்த பெபம்‌ (மிதொடச்ச்சி]] 


அது தெளிவாக்கி வெளிப்படுத்தப்பட்ட நம்‌ 
பிக்கைக்கு உட்பொருளை அளிக்கலாம்‌. 
நிறைவேறுதலானது இறுதி நாளை எதிர்‌ 
தோக்கியிருக்க வேண்டி இருந்தாலும்‌ அரசு, 
வல்லமை மற்றும்‌ மாட்சிமை முதலியன 
ஏற்கெனவே இறைவனின்‌ கரங்களில்‌ உள்‌ 
ளன. அரசு அவருடையதென்பதற்காக 
இறைவனுடைய அரசிற்காகவும்‌, மாட்‌ 
சமை அவருடையதென்பதற்காக அவரது 
திருப்பெயரைப்‌ புனிதப்படுத்தவும்‌, வல்‌ 
லமை அவருடையதென்பதற்காக அவரது 
சித்தத்தைச்‌, செயல்படுத்தவும்‌ நாம்‌ செபிக்க 
லாம்‌. அப்பம்‌, மன்னிப்பு, மற்றும்‌ மீட்பு 
ஆகியவற்றிலும்‌ நாம்‌ பங்கேற்கலாம்‌; ஏனெ 
னில்‌, இவை அரவது அரசுடன்‌ வருகின்ற 
கொடைகள்‌. அவை அவரது வல்லமையை 


எடுத்துக்கூறி அவரது மாட்சிுமையை 
வெளிப்படுத்துன்றன. 
4. இறுதிக்காலமும்‌ நிகழ்‌ வாழ்வும்‌:- 


வாக்களிக்கப்பட்டு ஆனால்‌ நிறைவேற்றப்ப 
டாத நிகழ்ச்சி நிலையைப்பற்றி போற்றுரை 
கூறுகின்றது. செபத்தை செபிக்க காரணமாக 
உள்ள விசுவாசத்திற்கு அடிப்படையாக இது 
உள்ளது. ஒவ்வொரு வேண்டுதலிலும்‌ இறு 
திக்கால உண்மை மற்றும்‌ நம்பிக்கை குறித்த 
முதன்மையான குறிப்பு இருப்பதை காண 
லாம்‌. இது பெருமளவில்‌ இப்போதுள்ள 
வாசகத்தில்‌ காணப்படும்‌ கடினத்தை விளக்‌ 
குகிறது. முதல்‌ மூன்று வேண்டுதல்களுக்கும்‌ 
பதிலாக இறுதி உண்மை அமைய வேண்‌ 
டும்‌ என்பதை நாம்‌ அறிந்துள்ளோம்‌. ஏனெ 
னில்‌ அவை இறைவன்‌ எதை இறுதியாக 
முடிக்க வேண்டுமோ அதைப்பற்றிப்‌ பேசு 
கன்றனஆயினும்‌ '“விண்ணுலகில்‌ நிறைவே 
றுவதுபோல்‌ மண்ணுலகிலும்‌"* என்ற சொற்‌ 
களின்‌ மூலம்‌, நமது சூழ்நிலையடன்‌ 
தொடர்பு கொள்ளுகின்றது. இறுதியான 
வேண்டுதல்கள்‌ அரசினுடைய இந்த இறுதிக்‌ 
கொடையடன்‌ தமது உறவைப்‌ பற்றிப்‌ பேசு 
இன்றன. அருகே வரவிருக்கும்‌ அரசினு 
டைய நிறைவேறக்கூடிய கொடைகளை 
நமது இன்றைய நிலையுடன்‌ ஈடுபடுத்துவ 
தற்காக வாசகம்‌ ஏற்கெனவே மாற்றியமைக்‌ 
கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும்‌ 


இறுதிக்கால உணர்வு, முன்னேற்றபாடு, 
மன்னிப்பு மற்றும்‌ மீட்பு ஆகியவற்றிற்காக 
மட்டுமின்றி இன்றைய அனுபவத்தின்‌ எதிர்‌ 
பார்ப்புக்களுக்காகவும்‌ நாம்‌ செபிக்கலாம்‌. 
இவ்வாறு இறுதிக்கால அளவில்‌ வரையறுக்‌ 
கப்பட்ட ஒரு சமுதாயத்தின்‌ செபமானது 
வழஃ்கில்‌ நிகழ்காலத்திற்குரியதாகிறது. 


5. இயேசுவினுடைய போதனையின்‌ சுருக்‌ 
கம்‌:- இந்த இடுக்கண்நிலையை வெளிப்ப 
நுத்துகின்றபோது அண்டவரது செபமா 
னது, அருகில்‌ உள்ள அரசு மற்றும்‌ இனி 
வரவிருக்கும்‌ அரசு அகிய இரண்டிற்கும்‌ 
இடையில்‌ இயேசுவின்‌ படிப்பினை( மற்றும்‌ 
அனுபவம்‌]யில்‌ இவ்விடுக்கண்‌ நிலையிருப்‌ 
பதை பிரதிபலிக்கிறது. இது, அவர்‌ வலியு 
றுத்திய முதன்மைகளைப்‌ பிரதிபலித்து, 
அவற்றை செபிக்கும்‌ செயல்முறைக்குச்‌ சாற்‌ 
றிக்‌ கூறுகிறது. கிறிஸ்துவுக்கு இருந்தது 
போல்‌, இறைவனைச்‌ சேர்ந்தவை தமது 
முதல்‌ அக்கரையாக இருக்க வேண்டும்‌. 
இந்த முன்னோக்கில்‌ நமது தேவைகள்‌ தங்க 
ளுக்குரிய இடத்தைப்பெறும்‌ ஆண்டவர்‌ கற்‌ 
பித்த செபம்‌ ''கடவுளின்‌ அரசையும்‌ அவ 
ருக்கு ஏற்புடையதையும்‌ முதலில்‌ தேடுங்‌ 
கள்‌; இவையனைத்தும்‌ உங்களுக்குச்‌ சேர்த்‌ 
துக்‌ கொடுக்கப்படும்‌” (மத்‌ 6:33) என்னும்‌ 
கட்டளையைச்‌ செயல்படுத்துகிறது. நமது 
உண்மையான செல்வம்‌ எங்குள்ளது என்‌ 
பதை உறுதியாக எடுத்துக்‌ கூறுவகால்‌ நமது 
காரியங்களின்‌ சரியான இயல்பை இம்‌ மன்‌ 
றாட்டுக்கள்‌ நிர்ணயிக்கின்றன (6:9-21]. 


6. திருவழிப்பாட்டு மற்றும்‌ தனிப்பட்ட 
வழக்கு:- வாசகங்களாலும்‌, குறிப்பாக 
போற்றுரையாலும்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
வளர்ச்சியுற்ற வடிவங்கள்‌, தனிப்பட்ட மற்‌ 
றும்‌ குழு (வழிபாடு) வழக்கின்‌ தகுதியைச்‌, 
கட்டிக்காட்டுகின்றன. எது எப்படியிருத்தா 
லும்‌ ஆண்டவருடைய செபமானது, தனிப்‌ 
பட்ட வழக்கமுறையும்‌ பொது வழிபாட்டு 
அல்லது திருவழிபாட்டு அமைப்பில்‌ செயல்‌: 
பட வேண்டிய முன்னுரிமைகளும்‌ அடிப்ப 
டையாகக்‌ கொள்ளவேண்டிய ஓஒருதிட்‌ 
டத்தை அளிக்கிறது. ஒவ்வொருவபழிபாட்டுச்‌ 


ஆண்டவர்‌ முன்‌ தடைப்பட்டிருக்கஸ்‌ 


செயலிலும்‌ செபத்தின்‌ வேறுபாடற்ற உப 
யோகம்‌ அவ்வழிபாட்டை ஒரு உச்சறி 
லைக்கு கொண்டு வரவும்‌ அதே சமயத்தில்‌ 
“இவ்வாறு செபிக்க வேண்டும்‌'' என்று 
வழிபடுவோர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ நினைவு 
படுத்தவும்‌ துணைபுரிகிறது. 


ஆண்டவர்‌ முன்‌ தடைப்பட்டிருத்தல்‌ (A- 
NED BEFORE THE LORD) 

இப்பதம்‌ ஏதோ ஒரு சமய நோக்கிற்காக 
குருக்களின்‌ பாதுகாவலில்‌ புனித இடங்க 
னில்‌ அடைபட்டிருப்பதை விவரிக்கிறது. 
ஆனால்‌ அதன்‌ பொருள்‌ தெளிவாக இல்லை. 
சவுலிடமிருந்து தப்பியோடும்போது, நோபு 
என்ற இடத்தில்‌ உள்ள புனித இடத்தில்‌, 
தாவீது சந்தித்த ஏதோமியானான தோயேகு 
வைப்‌ பற்றி இது கூறப்படுகிறது. சமயக்‌ 
காரியங்களுக்காகத தடை விதித்தலை 
உணர்த்தும்‌ சொல்லும்‌ (நெக்‌ 6:10; எரே 
6:5) இப்பதமும்‌ ஒரே வேரிலிருந்து வருவ 
தாகத்‌ தெரிகிறது. ஒருவேளை தோயேகு 
ஏதோ ஒரு சுத்திகரச்‌ சடங்கை அனுசரித்துக்‌ 
கொண்டிருந்திருக்கலாம்‌ அல்லது நேர்ச்சிக்‌ 
செலுத்திக்‌ கொண்டிருந்திருக்க 
லாம்‌ அல்லது ஒரு வேளை வழக்கமாக 
வழிபட வந்தவர்களில்‌ ஒருவராக இருக்க 
லாம்‌. தொழுநோயுடையோர்‌ என்று ஐயப்‌ 
பட்டோரும்‌ புனித இடத்தில்‌ அடைபட்டி 
ருந்தனர்‌ (காண்க லேவி 13:4.11.31). 


கடனைச்‌ 


விவிலிய காலத்தில்‌, இஸ்ராயேல்‌ மக்கள்‌, 
தங்கள்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக, 
சமய வளர்ச்சியில்‌ வேறுபட்ட காலக்கணிப்‌ 
பயன்படுத்தியுள்ளனர்‌. ஒவ்‌ 
வொன்றிலும்‌ ஆண்டு வெவ்வேறு விதத்தில்‌ 
கணிக்கப்பட்டது. 


புகளைப்‌ 


மிகத்தொன்மையான ஆண்டுக்‌ கணிப்பு 
கானானியர்களிடமிருந்து கடன்‌ வாங்கப்பட்‌ 
டது. இது, ஐம்பதுநாள்‌ காலக்‌ கணிப்பு 
என்று அழைக்கப்பட்டது. இது சாலமோன்‌ 
காலம்‌ வரைப்‌ பின்பற்றப்பட்டது. இது 
விவசாயப்‌ பண்புடையது; அறுவடையை 
முதன்மையாகக்‌ கொண்டு கணிக்கப்பட்‌ 


454 


டது. இதன்படி முதல்‌ கதிர்களை அறுவடை 
செய்யும்‌ நாள்‌ புத்தாண்டு நாளாகும்‌. இதன்‌ 
படி, ஆண்டு 5 நாட்கள்‌ கொண்ட எழு 
வாரங்களும்‌ ஒரு நாளும்‌ அடங்கியிருந்து, 
முடிவில்‌ வரும்‌ நாள்‌ புனித நாளாகும்‌. இந்த 
எழு காலப்‌ பிரிவுகளோடு, ஏழுநாட்கள்‌ 
கொண்ட இரு விழாக்‌ காலங்கள்‌ சேர்க்கப்‌ 
பட்டன. ஒன்று நான்காவது பிரிவுக்குப்பின்‌ 
கொண்டாடப்பட்டது. இது கூடார விழாவா 
கும்‌. மற்றது ஏழாவது பிரிவுக்குப்பின, 
ஆண்டு முடிவாகக்‌ கொண்டாடப்பட்டது. 
இது பாஸ்கு - புளியாத அப்ப விழாவாகும்‌. 
இதை அடுத்து ஒருநாள்‌, புத்தாண்டு நாளா 
கச்‌ சேர்க்கப்பட்டது. மிகவும்‌ முக்கியமான 
நாளாகும்‌. இவ்வாறு ஓர்‌ ஆண்டில்‌ 36 
நாட்கள்‌ அடங்கியிருந்தன. இக்கணிப்பு 
செயலளவில்‌ சூரியனை அடிப்படையாகக்‌ 
கொண்டதாகும்‌. 


இக்காலக்‌ கணிப்பு சந்திரனையும்‌, மாதங்‌ 
களையும்‌ கவனத்தில்‌ கொள்ளவில்லை. 
அறுவடைக்‌ காலம்‌ இடத்திற்கு இடமாறிய 
தால்‌, இத்தகைய காலக்‌ கணிப்பு அந்தந்த 
இடத்தைப்‌ பொறுத்தது. ஆகவே நாடு முழு 
வதற்கும்‌ ஒரே காலக்‌ கணிப்பு முறை இருந்‌ 
திருக்க முடியாது. ஆனால்‌, இஸ்ராயேலர்க 
ளுக்கு முந்திய கானானி௰யர்‌ காலத்தில்‌ நகர 
அரசுகள்‌ விளங்கின. இஸ்ராயேலரிடையே 
இனம்‌ அடிப்படையாக இருந்தது. இரண்டிற்‌ 
கும்‌ விவசாயம்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்திருந்‌ 
தது. ஆகவே இத்தகைய காலக்‌ கணிப்பு 
அன்றாட வாழ்வுக்கும்‌ போதியதாக இருந்‌ 
தது. 


பல யூத இனங்களும்‌ ஒன்றாக இணைந்து, 
தாவீது, சாலமோன்‌ காலத்தில்‌ இஸ்ராயேல்‌ 
பேரரசாக உருவெடுத்து, அதன்‌ விளைவாக 
சர்வதேச உறவுகளும்‌ வாணிபமும்‌ தொடங்‌ 
கின. இந்நிலையில்‌, ஐம்பதுநாள்‌ காலப்பி 
ரிவு ஆண்டுக்‌ கணிப்பு போதிய பயனை 
அளிக்கவில்லை. எல்லா யூத இனத்தவர்க 
ளுக்குப்‌ பொதுவான மட்டுமல்ல, அயலா 
ரோடும்‌ பொதுவான ஆண்டுக்குறிப்பேடு, 
அதாவது சர்வதேச ஆண்டுக்‌ குறிப்பேடு 
தேவைப்பட்டது. கி.மு. 10-ஆம்‌ நூற்றாண்‌ 


455 


டைப்‌ போல்‌ தீரியர்கள்‌ குடியேறுவதிலும்‌, 
வாணிபத்திலும்‌ முதன்மைபெற்று விளங்கி 
னர்‌. அவர்களிடம்‌ ஒரு சர்வதேச ஆண்டுக்‌ 
குறிப்பேடு வழக்கில்‌ இருந்தது. இது சூரி 
யனை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
இதைச்‌ சாலமோன்‌ தனது தீரிய கூட்டாளிக 
ளிடமிருந்து கடன்வாங்கி, இஸ்ராயேலர்க 
ளுக்கு அதிகாரப்‌ பூர்வமானதாக்கினார்‌. 
இலையுதிர்‌ காலத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ சம 
மான நாளில்‌ புத்தாண்டு நாளைக்‌ குறித்தார்‌ 
சாலமோன்‌, இதோடு ஆண்டுகாலத்தைத்‌ 
துல்லியமாகக்‌ கணிக்க முடிந்தது. சூரியனை 
அடிப்படையாகக்‌ கொண்ட இந்த ஆண்டில்‌ 
வழக்கமாக 365 நாட்கள்‌ இருந்தன. அவசி 
யம்‌ ஏற்படும்போது லீப்‌ ஆண்டு கடைப்பி 
டிக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்‌ கணிப்பு 
முப்பது நாட்களைக்‌ கொண்ட பன்னிரண்டு 
மாதங்களையும்‌ கொண்டது. ஆண்டு முடி 
வில்‌ 5 நாட்கள்‌ அல்லது லீப்‌ ஆண்டில்‌ 6 
நாட்களும்‌ சேர்க்கப்பட்டன. தொடக்கத்தில்‌ 
மாதங்கள்‌ இரியப்‌ பெயர்களாலேயே 
அழைக்கப்பட்டன. அவற்றில்‌ மூன்று 
பெயர்கள்‌ விவிலியத்தில்‌ காணப்படுகின்‌ 
றன: சிவ்‌ (1 அர 6:1.97), ஏத்தானிம்‌ (8:2), 
பூல்‌ (6:38). ஒருவேளை அப்பு (யாத்‌ 13:4; 
33:15; 24:18; உப 16:1) என்ற பெயரும்‌ 
இதில்‌ சேர்ந்ததாக இருக்கலாம்‌. பிற்காலத்‌ 
தில்‌ அசீரிய காலாச்சாரத்தால்‌ பாதிக்கப்‌ 
பட்டு, மாதங்கள்‌ எண்களால்‌ குறிக்கப்பட்‌ 
டன. ஆண்டு, வசந்தகால பகல்‌-இரவுச்‌ சம 
நாளிலிருந்து கணிக்கப்பட்டது. 


சூரியனை அடிப்படையாகக்‌ கொண்ட 
இந்த ஆண்டுக்‌ குறிப்பேடு, ஆலயம்‌ இருந்த 
மட்டும்‌, யூதாவில்‌ அதிகாரப்பூர்வமானதா 
கக கடைப்பிடிக்கப்பட்டது. ஆனால்‌ இது 
பழைய ஆண்டுக குறிப்பேட்டை முழுவதும்‌ 
அகற்றிவிடவில்லை, விவசாயிகளும்‌ இடை 
யர்களும்‌ பழையதையே போற்றிக்‌ கடைப்பி 
டித்ததாகத தெரிகிறது. கி.மு. 586-இல்‌ பாபி 
லோனியர்‌ யூதாவை வென்று அழித்தபோது, 
நாட்டில்‌ எஞ்சியிருந்தோரிடையே விவசா 
யம்‌ முக்கியத்துவம்‌ பெற்றது (2 அர 24:14]. 
அதன்‌ விளைவாக பழைய ஆண்டுக்‌ குறிப்‌ 
பேடு முதன்மைபெற்றது. ஆனால்‌ கிமு. 


ஆண்டு 
576-இல்‌ இரண்டாவது ஆலயம்‌ அர்ப்பணிக 
கப்பட்டபோது, சூரியனை அடிப்படையா 
கக்‌ கொண்டு ஆண்டுக்‌ குறிப்பேடு, பாலஸ்த 
னத்திலிருந்த யூதர்களிடையே கி.மு. 
785-இல்‌ 2வது ஆலயம்‌ அழிக்கப்படும்வரை, 
அதிகாரப்பூர்வமானதாக இருந்தது. இக்கா 
வத்தலும்‌, பழைய ஆண்டுக்‌ குறிப்பேடு 
இராமப்புறங்களில்‌ சிறப்புப்‌ பெற்று விளங்‌ 
கியது. இரண்டாவது ஆலயம்‌ அழிக்கப்பட 
டபின்‌, இதுவே பாலஸ்தீன யூத மக்களி 
டையே பொதுவாகப்‌ பயன்பட்டது. 
ஆனால்‌ இதில்‌, சூரியனை அடிப்படையா 
கக்‌ கொண்ட காலக்கணிப்பிலிருந்து சில 
மாற்றங்கள்‌ புகுத்தப்பட்டன. அவற்றில்‌ 
ஒன்று ஆண்டை மாதங்களாகக்‌ கணிப்பதா 
கும்‌. இந்த மாற்றியமைக்கப்பட்ட ஆண்டில்‌ 
52 வாரங்கள்‌ அல்லது 364 நாட்கள்‌ அடங்‌ 
கும்‌. மேலும்‌ மூன்றாவது, 6-வது, 9-வது, 
12-வது மாத முடிவில்‌ ஒருநாள்‌ சேர்க்கப்பட்‌ 
டது. இத்தகைய ஆண்டுக்‌ குறிப்பேடு 
பெரும்பாலும்‌ கிராம மக்களைக்‌ கொண்ட 
பல யூதப்பிரிவுகளாலும்‌, காலப்போக்கில்‌ 
கி.மு. 8ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து, தங்கள்‌ 
உள்நாட்டுக்‌ காரியங்களிலும்‌ சமய வழக்கி 
லும்‌ பயன்படுத்தப்பட்டது. இந்த அண்டுக 
குறிப்பேடு, யூபிலிநூல்‌, ஏனோக்நூல்‌, கும்‌ 
ரான்‌ ஏடுகள்‌ ஆகியவற்றிலும்‌ ஒரளவு புதிய 
ஏற்பாட்டிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


தி.மு. 250-ஐ ஓட்டி சந்திரனை அடிப்படை 
யாகக்‌ கொண்ட முழுவதும்‌ புதியதோர்‌ 
ஆண்டுக்‌ குறிப்பேடு புகுத்தப்பட்டது. 
ஆனால்‌ இதுபற்றி, விவிலியக்‌ காலத்தைச 
சேர்ந்த செய்திகள்‌ வெகுசிவவே கிடைத்துள்‌ 
ளன. குருக்கள்‌ சட்டம்‌ பற்றிய செய்திகளிலி 
ருந்து இதுபற்றி சிறிது அறிகிறோம்‌. இதன்‌ 
படி சந்திரனை அடிப்படையாகக்‌ கொண்ட 
இந்த ஆண்டுக்குறிப்பேட்டில்‌ 334 நாட்கள்‌ 
உண்டு; மாறிமாறி 50 அல்லது 29 நாட்கள்‌ 
கொண்ட 13-வது மாதம்‌, சந்திரன்‌, சூரியன்‌ 
அடிப்படையில்‌ தேவைப்பட்ட போது, 
இடைமாதமாகச்‌ சேர்க்கப்பட்டது. 


மூன்றாவது ஆலயம்‌ இருந்தமட்டும்‌, இம்‌ 
முறைக்‌ கணிப்பு குருக்களால்‌ ஒழுங்கு செய்‌ 


ஆண்டுச்‌ குறிப்பேடு 
யப்பட்டது. இதில்‌ எண்ணிக்கையால்‌ மாதங்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ பழக்கம்‌ ஒரு காலத்திற்கு 
நீடித்தது. காலப்போக்கில்‌ கி.மு. 4-ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குறிப்‌ 
பேட்டில்‌ மாதங்கள்‌ பாபிலோனியப்‌ பெயர்‌ 
களால்‌ குறிக்கப்பட்டன. ஒருவேளை இந்தக்‌ 
காலத்தில்தான்‌. சூரிய உதயத்திலிருந்து 
நாளைக்‌ கணிக்கும்‌ பழக்கம்‌ கைவிடப்‌ 
பட்டு, சூரிய மறைவிலிருந்து நாளைக்‌ 
கணிக்கும்‌ பழக்கம்‌ வழக்கில்‌ வந்தது. இந்த 
பாஸ்குவிழா, கூடார 
விழா ஆகிய இரு ஏழுநாட்கள்‌ விழாக்கள்‌ 
முதல்‌, 7வது மாதங்களில்‌ பெளர்ணமி நாட்க 
ளின்‌ சூரிய மறைவோடு தொடங்கின. சந்தி 
ரனை அடிப்படையாகக்‌ கொண்ட இத்த 
கைய ஆண்டுக்‌ குறிப்பேடு விவிலியக்‌ கால 
முடிவுரை யூதாகளால்‌ கடைப்பிடிக்கப்பட்‌ 
டது. 


மாற்றங்களோடு, 


கி.பி. 70-ல்‌ யூதநாடு வீழ்ச்சி, ஏரோது 
கட்டிய ஆலயம்‌ உரோமையரால்‌ அழிக்கப்‌ 
பட்டது ஆகியவற்றுக்குப்பின்‌ குருக்களின்‌ 
அதிகாரம்‌ விரைவில்‌ மறைந்து போயிற்று. 
காலக்கணிப்பு ராபிகளின்‌ பொறுப்பில்‌ வந்‌ 
தது. இவர்களால்‌ அடுத்த மூன்று நூற்றாண்டு 
களில்‌, சந்திரனை அடிப்படையாகக 
கொண்ட இந்த ஆண்டுக குறிப்பேடு 
மேலும்‌ வளர்ச்சியடைந்தது. இவர்கள்‌ ௮ம்‌ 
மாவாசை நாளைத்‌ துல்லியமாகக்‌ கணித்த 
னர்‌. இந்த ஆண்டுக்‌ குறிப்பேட்டை, சூரி 
யனை அடிப்படையாகக்‌ கொண்ட காலக்‌ 
கணிப்போடு ஒத்துப்போகச்‌ செய்தனர்‌. இத்‌ 
தகைய ஆண்டுக்‌ குறிப்பேடு இன்றுவரை 
யூத சமயக்‌ காலக்கணிப்பில்‌ பயன்படுகிறது. 


ஆண்டுக்‌ குறிப்பேடு (CALENDAR) 

எல்லா பழங்கால மக்களைப்போல்‌ எபி 
ரேயரும்‌ ஆண்டைக்‌ கணிக்க ஒரு அமைப்‌ 
பைப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. இதில்‌ இக்‌ 
கால அறிவியல்‌ துல்லியத்தைக்‌ காண முடி 
யாது. இஸ்ராயேலர்‌ பயன்படுத்திய ஆண்‌ 
டுக்‌ குறிப்பேடுபற்றி முழுமையான விளக்க 
மும்‌ அளிக்க முடியாது. ஆயினும்‌ விவிலியத்‌ 
திலும்‌ பிற பழங்கால மேற்காசிய ஏடுகளிலி 
ருந்தும்‌ கிடைக்கும்‌ செய்திகளைக்‌ கொண்டு 


456 


ஓரளவு போதிய தெளிவோடு இந்த ஆண்டுக்‌ 
குறிப்பேட்டை பற்றிக்‌ கூறலாம்‌. ஆனால்‌ 
ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ எந்த ஆண்டுக்‌ 
குறிப்பேட்டு முறையைப்‌ பயன்படுத்தினார்‌ 
கள்‌ என்று உறுதியாகக்‌ கூறுவது கடினம்‌. 
அதோடு, விவிவியக்‌ காலத்தில்‌ ஆண்டுக்‌ 
கணிப்பு முறை மாறிக்கொண்டே இருந்தது 
என்பதை மனதில்‌ கொண்டிருப்பது நன்று. 


இஸ்ராயேலிலும்‌, பழங்கால மேற்காக 
யாவிலும்‌ காலக்கணிப்பு, சூரியன்‌, சந்திரன்‌, 
விண்மீன்கள்‌ போன்ற வான்கோள்களின்‌ 
இயக்கங்களை அடிப்படையாகக்‌ கொண்ட 
தாகும்‌. அடுத்து இந்தக காலக்‌ கணிப்பை, 
விவசாயப்‌ பருவங்கள்‌, வழிபாட்டு விழாக்‌ 
கள்‌, வரலாற்றில்‌ யாவேயின்‌ செயல்கள்‌ 
போன்றவையும்‌ பாதித்தன. இஸ்ராயேவின்‌ 
இறையாட்சி முறையில்‌ அரசியல்‌ கருத்துக்‌ 
கள்‌ அவ்வளவு முக்கியத்துவம்‌ பெற 
வில்லை. காலக்கணிப்பு அடிப்படைஅளவு 
ஆண்டு ஆகும்‌. ஆனால்‌ அது அளக்கப்பட்ட 
முறைகள்‌ வேறுபட்டன. 


ஆண்டு, சூரியன்‌ சந்திரன்‌ ஆகியவற்றின்‌ 
இயக்கங்களைக்‌ கொண்டு அளக்கப்பட்டது. 
சூரிய ஆண்டின்‌ தொடக்கம்‌ ஆண்டுதோரும்‌ 
வரும்‌ இரண்டு பகலிராச்‌ சம நாட்களில்‌ 
ஒன்றாகும்‌. இது வசந்த காலத்தையோ, 
இலையுதிர்‌ காலத்தையோ சார்ந்ததாக இருக்‌ 
கலாம்‌. சூரிய ஆண்டு சாதாரணமாக 364 
அல்லது 365 நாட்களையும்‌, முப்பது நாட்க 
ளைக்‌ கொண்ட பன்னிரண்டு மாதங்களை 
யும்‌ கொண்டது. ஒவ்வொரு காலாண்டு 
முடிவிலும்‌, ஆண்டின்‌ தொடக்கத்திலும்‌ ஒரு 
நாள்‌ சோக்கப்பட்டது. இத்தகைய காலக்க 
ணிப்பு நூபிலிநூல்‌, 1 ஏனோக்‌ நூலிலும்‌, 
கும்ரான்‌ இலக்கியங்களிலும்‌ காணப்படுகி 
றது. 


சந்திர ஆண்டுக்கணிப்பின்‌ அடிப்படை 
அளவு மாதமாகும்‌. மாதம்‌, அம்மாவாசைக்‌ 
குப்பின்‌ பிறை காணப்பட்ட மாலையோடு 
தொடங்கியது. அம்மாவாசை புனிதமான 
நாளாகக்‌ கருதப்பட்டது (எண்‌ 10:10; 28:11; 
சங்‌ 81:3; ஏச 66:23; ஓசே 2:11; ஆமோ 


457 


8:5). விழாக்கள்‌ மாத மத்திய பெளர்ணமி 
யன்று கொண்டாடப்பட்டன (சங்‌ 81:3). 
சந்திர ஆண்டில்‌ 29,5 நாட்கள்‌ கொண்ட 
பன்னிரண்டு மாதங்கள்‌ இருந்தன. இதன்படி 
ஆண்டு 34 நாட்களைக்‌ கொண்டிருந்தது. 
அதாவது சூரிய ஆண்டிலிருந்து 11 நாட்க 
ளைக்‌ குறைவாகக்‌ கொண்டிருந்தது. 
இரண்டு ஆண்டுக்‌ கணிப்பையும்‌ ஒத்துப்‌ 
போகச்‌ செய்ய அவ்வப்போது 13ஆம்‌ மாதம்‌ 
இடையில்‌ செருகப்பட்டது. இதுவும்‌ காலத்‌ 
இதற்கேற்ப மாறுபட்டது. பிற்கால யூதத்துவத்‌ 
தில்‌ ஒவ்வொரு 19 ஆண்டுகளில்‌ ஏழு ஆண்டு 
களில்‌ 13ஆம்‌ மாதமான இரண்டாம்‌ அதார்‌ 
இடைச்‌ செருகலாக அமைந்தது. 


இஸ்ராயேவின்‌ ஆண்டுக்கணிப்பில்‌, 
சூரிய, சந்திரக்‌ கூறுகளும்‌ இடம்‌ பெற்றன. 
இதற்குச்‌ சான்றுகள்‌: யாத்‌ 23:14-17; 34:18-26. 
விழாக்கள்‌ சூரியக்‌ கணிப்பைச்‌ சேர்ந்தவை. 
அவை பகலிராச்‌ சமதாட்களில்‌ கொண்டா 
டப்பட்டன. ஆனால்‌ மாதங்கள்‌ சந்திரக்‌ 
கணிப்பைச்‌ சேர்ந்தன; புதிய ஆண்டு, வசந்த 
காலத்திய பகலிராச்‌ சமநாளை ஒட்டிய 
பெளர்ணமியன்று தொடங்கியது. ஆகவே 
இஸ்ராயேலின்‌ ஆண்டுக்‌ குறிப்பேட்டை 
சூரிய-சந்திரக்‌ காலக்‌ கணிப்பென்று கூற 
லாம்‌. இது, காலப்போக்கில்‌ வேறுபட்டா 


ஆண்டுச்‌ குறிப்பேடு (தொடர்ச்சி) 


லும்‌, இஸ்ராயேல்‌ வரலாறு முழுவதும்‌ 


பயன்பட்டது. 


மாதங்கள்‌, சந்திரனின்‌ இயக்கத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌, கணிக்கப்பட்டன. இஸ்ராயேலர்‌ 
சந்திரனைப்‌ பற்றி முழுதும்‌ அறித்தருக்க 
வில்லையென்றாலும்‌ 29.5 நாட்களில்‌ முழுநி 
லவு வரும்‌ என்று அறிந்திருந்தனர்‌. இடைச்‌ 
செருகலாக இரண்டாம்‌ ஆதார்‌ என்ற 13ஆம்‌ 
மாதம்‌ எவ்வாறு கணிக்கப்பட்டது என்ப 
தற்கு எந்தச்‌ சான்றும்‌ காணப்படவில்லை. 
தொடக்கத்தில்‌ மாதங்களைக்‌ குறிக்க எண்‌ 
களே பயன்பட்டதாகத்‌ தெரிகிறது. பிறகு 
கானானியப்‌ பெயர்களை இஸ்ராயேலர்‌ ஏற்‌ 
றுக்‌ கொண்டனர்‌. அப்பெயர்களில்‌ நான்கு 
விவிலியத்தில்‌ இடம்‌ பெறுகின்றன (யாத்‌ 
13.4; 1 அர 6:1.37; 8:2). நாடுகடத்தப்பட்டுத்‌ 
திரும்பிய காலத்தில்‌ பாபிலோனியப்‌ பெயர்‌ 
கள்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டன (நெக 1:1; 
6:15; எஸ்த 2:16; 3:7; 8:3; எ 1:7). 
ஆயினும்‌ மாதங்களைக்‌ குறிக்கும்‌ எண்க 
ளைப்‌ பயன்படுத்தும்‌ முறை தெடர்ந்து 
இருந்து வந்தது (1 அர 6:1; எஸ்த 3:7; யாத்‌. 
12:2; 13:4; ஆதி 7:11; யாத்‌ 19:1; உப 1:3; 
எஸ்‌ 10:9). மூன்று கணிப்புகளும்‌, வசந்தகா 
லத்தில்‌ தொடங்கிய ஆண்டையும்‌, 12 மாத 
அனமைப்பையும்‌ கொண்டிருந்தன. 


விவிலியத்தில்‌ காணப்படும்‌ மாதங்களின்‌ பெயர்கள்‌ 


இஸ்ராயேல்‌ காணானியர்‌ பாபிலோனியர்‌ இக்காலம்‌ தமிழ்‌ 
[எண்கள்‌] 
I அபீபு நீசான்‌ மார்ச்‌- ஏப்ரல்‌ பங்குனி 
2 சீவ்‌ இயார்‌ ஏப்ரல்‌-மே சித்திரை 
3 _— சிவான மே-ஜுன்‌ வைகாசி 
i — தம்முசு ஜான்‌-ஜுலை ஆணி 
2 — அபு ஜுனலை - ஆகஸ்ட்‌ ஆடி 
ட்‌ — எலல ஆகஸ்ட்‌-செப்டம்பர்‌ அவணி 
7 ஏத்தானிம்‌ திசுரி செப்டம்பர்‌- அக்டோபர்‌ புரட்டாதி 
8 பூல்‌ மர்கேஸ்வன்‌ அக்டோபர்‌-நவம்பர்‌ ஐப்பசி 
9 — கிஸ்லூ நவம்பர்‌- டிசம்பர்‌ கார்த்திகை 
10 _- தெபேத்து டிசம்பர்‌-ஜனவரி மார்கழி 

11 — செபாத்து ஜனவரி-பெப்ரவரி தை 
12 ப அகார்‌ பெப்ரவரி-மார்ச்‌ மாகி 


தனா 

வாரங்கள்‌ (யாத்‌ 3:22; லேவி 12:5), ஓய்வு 
நாட்கள்‌ (லேவி 33:3.12) எண 28:9), நாட்‌ 
கள்‌ (எண்‌ 28:3.16-18) ஆகியவை மற்ற கால 
அளவைகளாகும்‌. விவசாயப்‌ பருவங்கள்‌ 
(யாத்‌ 34:21) எண்‌ 13:20; ரூத்‌ 1:22), வர 
லாற்று நிகழ்ச்சிகள்‌ (யாத்‌ 12:40-42; 1 அர 
6:1: 33:21), வழிபாட்டு விழாக்கள்‌ 
ஆகியவையும்‌ காலம்‌ கணிக்கப்பயன்பட்‌ 
டன. விழாக்கள்‌ விவசாய வட்டத்தோடும்‌ 
பகலிராச்‌ சமநாட்களோடும்‌ தொடர்புபடுத்‌ 
தப்பட்ன. மூன்று முக்கிய விழாக்களான 
பாஸ்கு புளியாத அப்ப விழா (யாத்‌ 23:15; 
லேவி 33:5-6) முதற்கனிகளின்‌ அல்லது 
வாரங்களின்‌ விழா (யாத்‌ 23:16) லேவி 
23:15-22) ஒன்று சோத்தலின்‌ அல்லது கூடா 
ரங்களின்‌ விழா (யாத 24:16) லேவி 
23:33-36) ஆகியவை முறையே வசந்தகாலத 
இலும்‌, கோடைக்காலததின்‌ தொடக்கத்தி 
லும்‌, இலையுதிர்‌ காலத்திலும்‌ நடைபெற்‌ 
றன. 


கரச 


ஆண்டு வசந்த காலத்தில்‌, நீசான்‌ மாதத்‌ 
தோடு தொடங்கியது என்பதற்கு பலத்த 
விவிலியச்‌ சான்றுகள்‌ உண்டு. இது மோசே 
யோடு தொடர்புடையது. பாபிலோனியக்‌ 
காலக்கணிப்பும்‌, எபிரேயக காலக்‌ கணிப்‌ 
பும்‌ வசந்த காலத்தில்‌ தொடங்கின. ஆயி 
னும்‌ ஆண்டு இறையுிர்‌ காலத்‌தில்‌ இசுரி 
மாதத்தோடு தொடங்கியது என்ற வாசகங்க 
ளும்‌ உள்ளன (யாத்‌ 4:28) லேவி 25:9; 
நெக 1:1; 2:1). இது மெசப்பொத்தாமிய 
கானானிய கலாச்சாரங்களின்‌ பாதிப்பாக 
இருக்கலாம்‌. மேலும்‌ இது, விவசாய, பருவ 
காலக்‌ கணிப்போடு தொடர்புடையது. அதி 
காரப்பூர்வமானதன்று. நமது கால கல்வி 
ஆண்டு, நிதி ஆண்டு போன்றது. மேலும்‌, 
பழயஏற்பாட்டில்‌ புத்தாண்டு கொண்டாட்‌ 
டம்‌ பற்றி எந்த உறுதியான குறிப்பும்‌ 
இல்லை. 


புதிய ஏற்பாட்டில்‌ சிலசமயம்‌ ஆட்சி 
செய்யும்‌ உரோமை அல்லது யூத அதிகாரிகள்‌ 
(லூக்‌ 2:1-2; 3:1-2) அல்லது பொதுவாக, 
யூதவழிபாட்டுக்‌ கணிப்பு (யோவா 2:13; 7:2; 
அ.ப. 2:1; 1 கொரி 16:8) ஆகியவற்றோடு 


458 


தொடர்புபடுத்திக்‌ காலம்‌ கணிக்கப்படுகி 
றது. கி.பி. 70க்கு முன்‌ யூதர்கள்‌ சதுசேயரின்‌ 
கணிப்பைப்‌ பின்பற்றினர்‌. ஏனெனில்‌ அப்‌ 
போது இவர்கள்தான்‌ ஆலயப்‌ பணியை 
முறைப்படுத்தினர்‌. அதற்குப்பின்‌ பரிசேயர்‌ 
கணிப்பு வழக்கில்‌ வந்தது, யூதத்‌ தலைவர்‌ 
கள்‌ பயன்படுத்திய ஆண்டுக்குறிப்பேடும்‌, 
இயேசுவும்‌ அவரது சீடர்களும்‌ பயன்படுத்‌ 
திய ஆண்டுக்குறிப்பேடும்‌ வெவ்வேறானது 
என்பது யோவா. 18:20-இ.விருந்து தெளிவா 
குறெது. ஏனெனில்‌ பாஸ்குவிழா இரு குழு 
வினராலும்‌ வெவ்வேறு நாட்களில்‌ கொண்‌ 
டாடப்படுறெது. ஒருவேளை இயேசு யூபிலி 
நூவிலும்‌, கும்ரான்‌ குழுவிலும்‌ பயன்பட்ட 
காலக்‌ கணிப்பைப்‌ பின்பற்றியிருக்கலாம்‌. 


ஆதா (04 - அணிகலன்‌, ஆபரணம்‌) 
1. இலாமேக்கின்‌ இரண்டு மனைவியருள்‌ 
முதல்‌ மனைவியின்‌ பெயரே ஆதா. இவள்‌ 


யாபாலுக்கும்‌, யூபாலுக்கும்‌ தாய்‌ (ஆதி 
4:19-21.93). 


2. ஏசாவின்‌ மனைவியருள்‌ ஒருத்தி. இத்தி 
யனான எலோனின்‌ மகளும்‌ எலிப்பாசின்‌ 
தாயும்‌ ஆவாள்‌ (ஆதி 36:2.4.10.12.16). ஏசா, 
அதா இவர்களது திருமணம்‌, கானானிய 
பண்பாடு ஏதகோமில்‌ கலந்ததைக்‌ 
குறிக்கிறது. 


ஆதாது [2740 - முட்புதர்‌) 

யாக்கோபு அடக்கம்‌ செய்யப்பட்டதை 
விவரிக்கும்‌ பகுதியில்‌ சொல்லப்பட்டுள்ள 
ஒரு கானானிய ஊர்‌. மரண ஊர்வலம்‌, 
கெபிரோனுக்கு செல்லும்‌ வழியில்‌ ஆதாத்தி 
லுள்ள தானிய சாகுபடி நிலத்தில்‌ நின்றது. 
இங்கு எகிப்தியர்கள்‌ இறந்த குலமுதிய 


வர்க்கு 7 நான்‌ துக்கம்‌ அனுசரித்தனர்‌. 
ஆகவே இவ்விடம்‌ ஆபேல்‌-மிசுராயிம்‌ 
என்ற பெயரையும்‌ பெற்றது. இதன்‌ 


பொருள்‌ '*“எகிப்தியாகளின்‌ புலம்பல்‌'* என்‌ 
தாகும்‌ (ஆதி 50:10-14). இது ஆபேல்மிசுரா 
யிம்‌ என்ற பெயரின்‌ ஒரு பொதுப்பணி 
விளக்கமாக இருக்கலாம்‌. 


ஆதாது யோர்தானுக்குக்‌ கிழக்கேயுள்ளது 
என்பது சிறிது குழப்பத்தை உண்டாக்குகி 


459 


றது. ஏனெனில்‌ எகிப்திலிருந்து கெபிரோ 
னுக்குச்‌ செல்லும்‌ நேர்வழியானது முழுவது 
மாக யோர்தானுக்கு மேற்கேயிருக்கும்‌. 
மரண ஊர்வலமானது சீனாய்‌ தீபகற்பம்‌ 
வழியாக பழைய வணிகப்‌ பாதையில்‌ சென்‌ 
றது என்பது ஒருவகையான விளக்கமாக 
இருக்கலாம்‌. யோர்தானுக்குக்‌ இழக்கே 
இருந்து கொண்டு “'யோர்தானுக்கு அப்பால்‌ 
்‌" என்று சொல்லும்பொழுது அது ''யோர்தா 
னுக்கு மேற்கே!" என்றாகிவிடுறெது. 


மேதேபாவிலுள்ள கி.பி. 6-ஆம்‌ தூற்றாண்‌ 
டைச்‌ சேர்ந்த பல வண்ண வரைபடம்‌ 
எரிகோவுக்கும்‌, சாக்கடலுக்குமிடையில்‌ 
பேத்‌-அக்லாவுக்கு (விவிலிய பேத்து- 
கொகிலா) அருகில்‌ ஆலோன்‌ ஆதாது என்ற 
ஓர்‌ இடத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. 


ஆதாமின்‌ நூல்கள்‌ (0006 0 ADAM) 

இது, ஆதாம்‌ ஏவாள்‌ கதையை விவரிக்‌ 
கும்‌ திருமுறை சேராத புறநூல்களுக்குப்‌ 
பொதுவான பெயர்‌. இவற்றுள்‌ மிக முக்கிய 
'மேசேயின்‌ காட்சிகள்‌'* 
அதன்‌ முதல்‌ பதிப்பாசிரியரால்‌ தவறாகப்‌ 
பெயரிடப்பட்ட கிரேக்க நூலும்‌, ''ஆதாம்‌ 
ஏவாளின்‌ வாழ்க்கை'' என்ற இலத்தீன்‌ 
நூலும்‌ ஆகும்‌. இரண்டும்‌ நெருங்கிய 
தொடர்புடையன. ஆனால்‌ ஒரே நூல்‌ அல்ல. 
முதலில்‌ ஒரே ஒரு எபிரேய அல்லது அரமே 
யிக்‌ நூல்‌ இருந்தது, அதிலிருந்து இவை 
இரண்டும்‌ எழுதப்பட்டன, என்ற கருத்தை 
ஏற்பதோ, மறுப்பதோ மிகக்கடினம்‌, 


ம்ர்னானியி 1 


மோசேயின்‌ காட்சிகள்‌ என்ற நூல்‌ இன்ப 
வனத்திலிருந்து விரட்டப்படுவதாகத்‌ 
தொடங்குகிறது. ஆபேலின்‌ கொலைபற்றி 
ஏவாள்‌ கனவ காண்கிறாள்‌. சேத்தின்‌ பிறப்பு 
வர்ணிக்கப்பட்டபின்‌, ஆதாமின்‌ வாழ்க்கை 
பற்றிய மற்ற காரியங்களை விட்டுவிட்டு 


ஆதாமின்‌ இறப்பு விவரிக்கப்படுகிறது. 
வாழ்வில்‌ முதல்‌ முறையாக ஆதாம்‌ 
தோயுற்று வேதனை அனுபவிக்கிறார்‌. 


அதைக்கண்டு அவரது பிள்ளைகள்‌ வியப்பு 
றுஇன்றனர்‌. சேத்துவும்‌, ஏவாளும்‌ ஆதாமின்‌ 
துன்பத்தைப்‌ போக்க, வாழ்வின்‌ மரத்திலி 


ஆதாயன தால்சா 


ருந்து எண்ணெய்‌ பெற்று வரலாமென்று 
இன்ப வனத்திற்கு ஓடி வருகின்றனர்‌. வழி 
யில்‌ சேத்‌ ஒரு விலங்கால்‌ தாக்கப்படுகிறார்‌. 
அவ்விலங்கு மனித வீழ்ச்சிக்குப்‌ பின்‌ ''கட 
வுளின்‌ சாயலான'' மனிதனை மதிப்ப 
தில்லை. ஆதாம்‌ குணமடைய முடியாது. 
இறந்த ஆக வேண்டுமென்பதை மிக்கேல்‌ 
விளக்குகிறார்‌. திரும்பி வந்து ஆதாம்‌ 
இறத்து கொண்டிருப்பதைக்‌ காண்கின்றனர்‌. 
ஆதாமின்‌ வேண்டுகோளுக்கிணங்க ஏவாள்‌, 
சாத்தான்‌ பாம்பு வடிவில்‌ வந்து தங்களை 
ஏமாற்றியதையும்‌ அதன்‌ சோதனைக்கு உட்‌ 
பட்டதையும்‌ கூறுகிறாள்‌. ஆதாம்‌ இறக்கி 
றார்‌. அவரது ஆன்மா தூய்மையாக்கப்பட்ட 
பின்‌ மூன்றாம்‌ வானத்திற்கு எடுத்துச்‌ செல்‌ 
லப்படுகிறது என்பதை ஏவாளும்‌ சேத்தும்‌ 
காண்கின்றனர்‌. வான தூதர்கள்‌ ஆதாம்‌, 
ஆபேல்‌ உடல்களுக்குள்‌ நுழைவதை சேத்‌ 
மட்டும்‌ பார்க்கிறார்‌. ஏனெனில்‌ அவ்வுடல்‌ 
களை ஏற்றுக்‌ கொள்ள பூமி மறுத்துவிட்டது. 
ஒரு வாரம்‌ கழித்து ஏவாள்‌ இறக்கிறாள்‌. 
அவளை எவ்வாறு அடக்கம்‌ செய்ய வேண்‌ 
டுமென்று மிக்கேல்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆறு நாட்களுக்கு மேல்‌ துக்கம்‌ அனுபவிக்‌ 
கக்‌ கூடாதென்றும்‌, ஏழாம்‌ நாள்‌ ஓய்வு 
நாளாதலின்‌ மகிழ்ச்சியாக இருக்க வேண்‌ 
டும்‌ என்றும்‌ கூறுகிறார்‌; 


இலத்தீன்‌ படிவம்‌, ஏவாள்‌ தங்களது 
வீழ்ச்சி பற்றிக்கூறுவது பற்றிய நிகழ்ச்சியுரை 
யைத்‌ தவிர மற்றவற்றில்‌ மோசேயின்‌ காட்சி 
களைவிடப்‌ பொதுவாகச்‌ சுருக்கமாக உள்‌ 
ளது. ஆயினும்‌ அதில்‌ இல்லாத பின்வரும்‌ 
பல நிகழ்ச்சிகளைக்‌ கொண்டுள்ளது. 


இன்ப வானத்திலிருந்து விரட்டப்பட்ட 
போது ஆதாமும்‌ ஏவாளும்‌ மனமுடைகின்ற 
னர்‌. துன்பங்களுக்கெல்லாம்‌ தானே காரண 
மென்று கூறி தன்னைக்‌ கொன்று விடும்படி 
ஏவாள்‌ கேட்கிறாள்‌. தங்கள்‌ பாவங்களுக்குப்‌ 
பரிகாரமாக பல நாட்கள்‌ தண்ணீரிலேயே 
நிற்கலாமென்கிறார்‌ ஆதாம்‌. அவர்‌ யோர்‌ 
தான்‌ நதியிலும்‌, அவள்‌ திகிரிசு நதியிலும்‌ 
நிற்கின்றனர்‌. பதினெட்டு நாட்களுக்குப்பின்‌ 
சாத்தான்‌, ஒளி மயமான வானதூதர்‌ வடிவில்‌ 


ஆதரம்‌ 


எவாளுக்குத்‌ தோன்றி, அவளுடைய பாவப்‌ 
பரிகாரங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டதால்‌ 
நீரை விட்டு வெளிவரலாம்‌ என்று கூறியது. 
ஆனால்‌ ஆதாம்‌ சாத்தானை அடையாளம்‌ 
கண்டு கொண்டார்‌. உடனே சாத்தான்‌ தான்‌ 
அவர்களை வெறுத்ததற்கான காரணத்தைக்‌ 
கூறியது. அதாம்‌ ''கடவுளின்‌ சாயலாகப்‌”' 
படைக்கப்பட்ட போது, அவரை வணங்கும்‌ 
படி வான தூதர்கள்‌ கேட்டுக்‌ கொள்ளப்பட்‌ 
டனர்‌. சாத்தான்‌ தனது கெளரவத்தால்‌, தன்‌ 
னைவிடத்‌ தாழந்த படைப்புக்குத்‌ தலை 
வணங்க மறுத்தான்‌. எனவே இந்நிகழ்ச்சி 
மின்‌ விளைவாக அவன்‌ வீழ்ச்சியடைந்து 
பாதாளத்திற்குத்‌ தள்ளப்‌ பட்டான்‌ (முகமது 
பேயின்‌ வீழ்ச்சி பற்றிய இந்த விவரிப்பை 
ஏற்றுக்‌ கொள்கிறார்‌; கும்ரான்‌ 7:1 தொ]. 
மேலும்‌ இலத்தீன்‌ வடிவம்‌ காயினின்‌ பிறப்‌ 
பையும்‌, தான்‌ கண்ட காட்சியை ஆதாம்‌ 
சேத்திடம்‌ கூறுவதையும்‌ விவரிக்கின்றது. 


இந்தரல்களில்‌, ஆலயம்‌ இருப்பது மறை 
முகமாக ஏற்றுக்‌ கொள்ளப்‌ படுகிறது. ஒரு 
வேளை கிறிஸ்தவ சகாப்தத்தின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌, கடவுளுக்கு 
எதிராகப்‌ புரட்சி செய்து வீழ்ச்சியடைந்த 
வானதூதரான சாத்தான்‌ பற்றி விரிவடைந்த 
கருத்து இக்காலத்தோடு ஒத்துப்போகிறது. 
ஆயினும்‌ இன்ப வனத்துப்‌ பாம்போடு சாத்‌ 
தான்‌ ஒன்றாக்கப்படவில்லை. இந்நூல்‌ இறு 
திததீர்வு பற்றியும்‌, உயிர்ப்புப்‌ பற்றியும்‌ 
பலமுறை கூறுகின்றன. ஆயினும்‌ மெசியா 
பற்றி எதுவும்‌ இல்லை. ஒரு சில இடங்க 
ளில்‌ காணப்படும்‌ சில தநிரேக்கச்‌ கவடுகள்‌ 
தெரிகின்றன. அவை மொழி பெயர்ப்பாளர்‌ 
களால்‌ ஏற்பட்டதாகும்‌. மற்றபடி இது 
பாலஸ்தீன, அக்கதா இலக்கியப்‌ பாரம்பரி 


யங்களோடு அதிகம்‌ ஒத்துப்‌ போடுறது. 


தற்போது உள்ள நூல்கள்‌ சில கிறிஸ்தவ 
பிற்சேர்க்கைகளைக்‌ கொண்டுள்ளன. சில 
இடங்களில்‌ மொழி பெயர்ப்பாளர்கள்‌ 
கிறிஸ்தவ எண்ணங்களை யூதக்‌ கருத்துக்கள்‌ 
மீது திணித்துள்ளனர்‌. இன்னும்‌ பல ஆதா 
மின்‌ நூற்கள்‌ உள்ளன. அவை இந்நூற்களை 
மூலமாகக்‌ கொண்டவை. இவற்றில்‌ பாரம்ப 


460 


ரியத்தைச்‌ சேர்ந்த அல்லது அறிவியல்‌ வாதத்‌ 
தைச்‌ சேர்ந்த கிறிஸ்தவக்‌ கொள்கைகள்‌ இன்‌ 
னும்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. ஆயி 
னும்‌ யூத நூல்களோடு உள்ள தொடர்பு 
தெளிவாகத்‌ தெரிகின்றது. சரியா, எத்தி 
யோப்பியா, அரபியா, அரமேய கிறிஸ்தவர்‌ 
கள்‌ பழைய கதையை மீண்டும்‌ முழுவதும்‌ 
திருத்தி எழுதியுள்ளனர்‌. எடுத்து இயம்பியுள்‌ 
ளனர்‌. இவை கி.பி. நான்காம்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சார்ந்தவை. இவற்றில்‌, கற்பைப்‌ 
பாராட்டியும்‌, திருமண வாழ்வை வெறுத்‌ 
தும்‌ கருத்துக்கள்‌ காணப்படுகின்றன. 
ஆதாம்‌ (4044 - மனுக்குலம்‌) - ஆள்‌ 

| ஆதாமும்‌ ஆதாமின்‌ மக்களும்‌ 

1. சொல்லின்‌ பொருள்‌:- ஆதாம்‌ என்ற 
சொல்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
இச்சொல்லுக்குப்‌ பலபொருள்‌ கொடுக்க 
லாம்‌. இது விவிலிய மொழிபெயர்ப்புகளில்‌ 
மறைமுகமாகக்‌ குறிப்பிடுவதற்கு மாறாக 
உள்ளது. ஒரு யூதன்‌ இச்சொல்லைப்‌ பயன்ப 
டுத்தும்போது முதல்‌ மனிதனை மட்டும்‌ 
முதன்‌ முதலாகக்‌ கருத்தில்‌ கொள்வதில்லை. 
படைப்பு நிகழ்ச்சியுரையில்‌ இச்சொல்‌ இரு 
பொருள்‌ மயக்கமுடையது. இத்நிகழ்ச்சியு 
ரைக்குப்‌ புறம்பே, ஆதாம்‌ என்ற சொல்‌, 
நான்கு இடங்களில்தான்‌ முதல்‌ மனிதனைத்‌ 
தெளிவாகக்‌ குறிக்கின்றது (ஆதி 4:1.25; 5:1-3 
தொ; தோபி 8:6). சாதாரணமாக ஆதாம்‌ 
என்ற சொல்‌ சூழ்நிலைக்கேற்றாற்போல்‌ 
மனிதனைப்‌ பொதுவாகவோ (யோபு 14:1) 
ஒரு இனத்தையோ (ஏச 6:12) பலருள்‌ 
யாரேனும்‌ ஒருவரையோ (திருவுரை 2:12) 
பலரில்‌ ஒரு ஆளையோ (1 அர 6:46; சங்‌ 
100:14), குறிப்பிட்ட ஒருவரையோ (செக்‌ 
13:5) ஒரு மனித இனத்தையோ குறிக்கலாம்‌. 
(ஓசே 1:கீ; சங்‌ 94:11). இவற்றில்‌ எல்லாம்‌ 
குழுப்‌ பொருளே சிறப்புப்பெறுகிறது. 


இதுவே '' ஆதாமின்‌ மக்கள்‌'' என்ற சொற்‌ 
றொடருக்கும்‌ பொருந்தும்‌. இது ஆதாம்‌ 
என்ற தனிப்பட்ட ஒருவரின்‌ வழித்தோன்றல்‌ 
களைக்‌ கருத்தில்‌ கொண்டிருக்கவில்லை. 
இது மனிதன்‌ என்ற சொல்லுக்கு இணையா 
னது (யோபு 25:6; சங்‌ 8:5). ஓர்‌ ஆளையோ 


461 


(எரே 9:18.13; எ.கா. எசக்கியேல்‌/, அல்லது 
குழுவையோ சுட்டுகிறது (பழ 8:31; சங்‌ 
43:3; 1 அர 8:39.42). இறைவனோடு ஒப்பிட்‌ 
டுப்‌ பயன்படுத்தப்படும்போது, இச்சொல்‌, 

்‌'சளன்‌'' என்கிற சொல்லைப்‌ போன்று, 
மனிதத்‌ தன்மையின்‌ அழிந்து போகும்‌ பலவீ 
னமான நிலையைக்‌ குறிக்கும்‌. ''வாணுலகி 
லிருந்து ஆண்டவர்‌ பார்க்கிறார்‌. ஆதாமின்‌ 
மக்கள்‌ எல்லாரையும்‌ பார்க்கிறார்‌.” (சங்‌ 
33:13; ஆதி 11:5; சங்‌ 36:8; எரே 22:19). 
“ஆதாமின்‌ மக்கள்‌'' என்ற சொற்றொடர்‌, 
மனிதர்களை அவர்களுடைய இவ்வுலகு 
சார்ந்த நிலையில்‌ குறிக்கின்றது. இது, பூமி 
யைக்‌ குறிக்கும்‌ ''ஆதாமா'” என்ற சொல்லி 
லிருந்து ஆதாம்‌ என்ற சொல்‌ வந்தது என்ற 
பொதுவான சொல்லிலக்கணத்திற்கு ஒத்ததா 
யிருக்கிறது. ஆதாம்‌ பூமியைச்‌ சார்ந்தவன்‌. 
பூமியின்‌ களிமண்ணிலிருந்து உருவாக்கப்‌ 


பட்டவன்‌. 


இந்தச்‌ சொற்பொருள்‌ இறையியல்‌ சிறப்‌ 
புப்‌ பொருளைக்‌ கொண்டுள்ளது. நாம்‌ 
மதல்‌ ஆதாம்‌ என்று குறிப்பிடும்பொழுது 
பலரில்‌ ஒருவரை மட்டும்‌ குறிப்பிடுவதாக 
நாம்‌ கருத முடியாது. இதை ''நமது உருவி 
லும்‌ நம்‌ சாயலிலும்‌ மனிதனைப்‌ படைப்‌ 
போமாக, அவர்கள்‌ ஆளுவார்கள்‌'' (ஆதி 
1:26) என்ற வாசகத்தில்‌ ஒருமையிவிருந்து 
பன்மையாக இறைவன்‌ மாற்றிக்‌ கூறுவதிலி 
ருந்து காணலாம்‌. அகவே ஆதியாகத்‌ 
தொடக்க அதிகாரங்களில்‌ ஆசிரியரது நோக்‌ 
கம்‌ என்ன? 


2. படைப்பு நிகழ்ச்சியும்‌ ஆதாமின்‌ பாவ 
மும்‌:- ஆதியாகமத்தின்‌ முதல்‌ மூன்று அதிகா 
ரங்களும்‌ ஐந்நூல்‌ முழுவதற்குமே முன்னு 
ரையாக அமைகிறது எனலாம்‌. ஆனால்‌ 
அவை ஓரே மூலத்திலிருந்து அமைய 
வில்லை. குருக்கள்‌ பாரம்பரியத்திலும்‌ 
(ஆதி 1); யாவே பாரம்‌ பரியத்திலும்‌ (அதி 
2-3) இருந்து வந்த இரு ஆசிரியர்களால்‌ இரு 
காலங்களில்‌ எழுதப்பட்டுள்ளன. ஆனால்‌ 
இவர்களைப்‌ பற்றி கிறிஸ்துவுக்கு இரண்டு 
நூற்றாண்டுகளுக்கு முன்‌ உள்ள இலக்கியத்‌ 
தில்‌ எவ்விதத்‌ தடயமும்‌ இல்லாதது நமக்கு 


ஆதாம்‌ [தொடர்ச்ச] 


வியப்பளிக்கலாம்‌. கிமு.2 ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்தான்‌, மனிதரின்‌ சாவுக்குக்‌ காரணமாகச்‌ 
ராக்கு நரல்‌ பெண்ணையும்‌ (ரோ 25:24), 
ஞானாகமம்‌ பேயையும்‌ (ஞான 4:24) பழித்‌ 
துக்‌ கூறுகின்றன. இதே நிகழ்ச்சியுரைகள்‌ 
2-ஆம்‌ நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே சிறிது 
சிறிதாக வளர்ந்துள்ள ஒரு பொது அனுபவத்‌ 
தைச்‌ சுருக்கிக்‌ கூறுகின்றன. இவற்றில்‌ சில 
கூறுகளை இறைவாக்கு, ஞானாகமப்‌ பாரம்‌ 
பரியங்களில்‌ காணலாம்‌. 


௮. பாவம்‌ அனைவரையும்‌ சாரும்‌ என்ப 
தில்‌ விசுவாசம்‌:- இது இப்பாரம்பரியங்க 
ளில்‌, மேலும்‌ மேலும்‌ அழுத்திக்‌ கூறப்படு 
இின்றது. இது ஒரு வகையில்‌ ஆதாமைச்‌ 
சார்ந்த நிலையாகும்‌. இதைச்‌ சங்தே ஆசிரி 
யர்‌ நினைத்து அழுகிறார்‌: “'பாவ நிலையி 
லேயே என்‌ அன்னை என்னைக்‌ கருத்தரித்‌ 
தாள்‌'* (சங்‌ 51:7). மற்ற இடங்களில்‌, மணி 
தன்‌ வான தூதரைப்‌ போன்ற வியத்தகு 
படைப்பாகவும்‌, இன்ப வனத்தில்‌ இறைவ 
னால்‌ படைக்கப்பட்ட வனாகவும்‌, அகந்தை 
என்னும்‌ பாவத்தினால்‌ வீழ்ச்சியுற்றவனாக 
வும்‌ மனிதனின்‌ பாவம்‌ குறிப்பிடப்படுகி 
றது. (௭௪ 28:13-19; ஆதி 2:10-15; 3:22 தொ). 


ஆ. அதே சமயத்தில்‌ படைத்தவரும்‌ மீட்ப 
ருமான இறைவனில்‌ விசுவாசம்‌ உயிருள்ள 
தாக இருக்கிறது. இக்கடவுள்‌ மனிதனை 
உருவாக்கும்‌ குயவனாவார்‌ (எரே 1:5; ஏச 
45:9; ஆதி 2:7). அவனை மீளவும்‌ மண்ணா 
கப்‌ போகச்‌ செய்பவரும்‌ அவரேதான்‌ (சங்‌ 
90:3; ஆதி 23:19). ''மனிதனை நீர்‌ ஒரு 
பொருட்டாக நினைக்க அவன்‌ யார்‌? அவ 
னைப்பற்றி அக்கறை கொள்ள அவன்‌ யார்‌? 
வானதாதரைவிட அவனைச்‌ சிறிது தாழ்ந்தவ 
னாகப்‌ படைத்திர்‌; மாண்பையும்‌ பெருமை 
யையும்‌ அவனுக்கு முடியாகச்‌ சூட்டினார்‌. 
உமது, படைப்புகள்‌ அனைத்தின்‌ மீதும்‌ 
அவனுக்கு அதிகாரம்‌ தந்தீர்‌: அனைத்தையும்‌ 
அவனுக்குக்‌ 8ழ்ப்படுத்தினீர்‌'' (சங்‌ 8:5 
தொ; ஆதி 1:26 தொ; 2:19 தொ). பாவத்திற்‌ 
குப்‌ பின்‌ அகந்தை மிக்கவர்களை அரியணை 
யிலிருந்து வீழ்த்து அவர்களுடைய எளிய 
தொடக்க நிலைக்குத்‌ திரும்ப அனுப்பும்‌ 


ஆதாம்‌ (கேடா) 


(எச 28:16-19; ஆதி 3:23 தொ) புகழ்மிக்க 
ஆண்டவராக மட்டும்‌ தோன்றவில்லை (எச 
28:13 தொ; ஆதி 2:10-14) அவர்‌ பொறுமை 
மிக்க இறைவனுமாவார்‌. தம்‌ குழந்தைக்கு 
மெதுவாகக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌ (ஓசே 
11:3 தொ; எச 16 ஆதி 2:86-8:21). அதே 
போல்‌ இறைவாக்கினர்‌ பழங்கால இன்பவ 
னத்துக்கு ஒத்த இறுதிக்‌ காலத்தையும்‌ அறி 
வித்துச்‌ சென்றுள்ளனர்‌ (ஓசே 2:20; ஏச 
11:6-9). சாவு அழிக்கப்படும்‌ (ஏச 23:6; தானி 
12:2; ஆதி 3:15). வானுலகத்‌ தன்மையுடைய 
மறைபொருள்‌ மிக்க ஒரு மனுமகன்‌ வெற்றி 
வீரராக மேகங்களின்‌ மேல்‌ தோன்றுவார்‌ 
என்றும்‌ அறிவித்தனர்‌ (தானி 7:13 தொ). 


3. நம்‌ முன்னோரான ஆதாம்‌.- இதுவரை 
நாம்‌ தந்த பாரம்பரிய விவரிப்பில்‌, படைப்பு 
நிகழ்ச்சியுரையின்‌ போதகம்‌ பொதுவாகக்‌ 
குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம்‌ காணலாம்‌. 
மனித நிலைபற்றி எதிரொலிக்கும்‌ முதல்‌ 
முயற்சியில்‌, யாவே பாரம்பரிய ஆசிரியர்‌, 
முன்னோரில்‌ அவரின்‌ வழித்தோன்றல்‌ உள்‌ 
ளடங்கியுள்ளனர்‌ என்று உறுதிகொண்டிருப்‌ 
பதாகத்‌ தெரிகிறது. இதன்விளைவாக, எப்‌ 
படி மனிதன்‌ நன்மையுள்ளவனாக இறைவ 
னால்‌ படைக்கப்பட்டு, பாவம்‌ செய்தான்‌, 
ஒரு நாள்‌ அவன்‌ மீட்கப்பட வேண்டும்‌ 
என்று ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ அறிவிக்க 
றார்‌. குருக்கள்‌ பாரம்பரியம்‌, மனிதன்‌ இறை 
வனின்‌ சாயலாகப்‌ படைக்கப்பட்டான்‌ 
(ஆதி 1) என்று வெளிப்படுத்துகிறது. குல 
மரபுக்‌ கொடிகளைக்‌ கொண்டு இஸ்ரவேல்‌ 
மட்டுமன்று (ஆதி 5:10) எல்லா மனிதர்க 
ளும்‌, ஒரு குழுவாக, மனுக்குலமாக ஆகின்ற 
னர்‌, என்று காட்டுகிறது. 


॥. புதிய ஆதாம்‌ 

1. புதிய ஆதாம்‌ பற்றிய இறையியல்‌ 
நோக்கு:- எல்லோரும்‌ ஒரே மனிதனிடமி 
ருந்தே தோன்றியதாகப்‌ புதிய ஏற்பாடு கூறு 
கிறது (அஃப்‌. 17:26]. முதல்‌ பெற்றோர்‌ 
திருமண ஒன்றிப்பின்‌ மூலளடுத்துக்காட்டா 
வர்‌ (மத்‌ 19:4 தொ; 1 தமோ 2:13 தொ). 
இவ்வொன்றிப்பு புதிய மனுக்குலத்தில்‌ 
மீண்டும்‌ நிறுவப்படும்‌. அதன்‌ செய்தியின்‌ 


462 


புதுமை இயேசுக்‌ கிறிஸ்துவைப்‌ பதிய ஆதா 
மாகக்‌ காட்டுவதில்‌ அடங்கியுள்ளது. போலி 
விவிலிய நூல்கள்‌, ஆதாமில்‌ பாவிகள்‌ யாவ 
ரும்‌ ஒருங்கிணைகின்றனர்‌ என்பதில்‌ கவ 
னம்‌ செலுத்தின; சிறப்பாக, இயேசு மனுமக 
னாகவம்‌, அதே சமயத்தில்‌ உணமையான 
மனிதனாகவும்‌ தானியேலின்‌ மகிமைமிக்க 


இறைவாக்கை நிறைவேற்றுபவராகவும்‌ 
காட்டப்‌ பெறுகிறார்‌. ஒத்தமை நற்செய்திகள்‌ 
இயேசுவையும்‌ ஆதாமையும்‌ ஒரளவு 


வெளிப்படையாக ஒப்பிடுகின்றன. இயேசு 
எப்படிக்‌ காட்டு விலங்குகளோடு வாழ்ந்தார்‌ 
என்று மாற்கு விவரிக்கிறார்‌ (மாற்‌ 1:18), 
மத்தேயு, “இயேசுவின்‌ தலைமுறை நூலில்‌'' 
ஆதி 35:1-ஜஐ நினைவூட்டுகிறார்‌ (மத்‌ 1:1). 
லூக்காவுக்கு, இப்போதுதான்‌ சோதனைக 
ளில்‌ வெற்றி கொண்டவர்‌ ' “அதாமின்‌ மகன்‌, 
இறைவனின்‌ மகன்‌'' ஆவார்‌ (லூக்‌ 3:38); 
சோதிப்பவனையே எதிர்த்த உண்மையான 
ஆதாம்‌. பவுல்‌ பாடலிலும்‌ (பிலி 2:6-11), 
தன்னையே இறை நிலைக்கு உயர்த்தத்‌ 
தேடிய ஆதாமுக்கும்‌, கடவுளுக்கு இணை 
யாய்‌ இருக்கும்‌ நிலையை விடாமல்‌ பிடித்‌ 
துக்‌ கொண்டிருக்க வேண்டாத இயேசுவுக்‌ 
கும்‌ உள்ள வேறுபாட்டை நாம்‌ கண்டுணர 
லாம்‌. இந்த மறைமுகக்‌ குறிப்புக்களோடு, 
நேர்‌ மூக ஒப்புமைகளையும்‌ எடுத்துக்‌ கூற 
லாம்‌. 


2. இரண்டாவது உண்மையான ஆதாம்‌: - 
பவுல்‌ 1 கொரி 15:25-29-இல்‌ ஒவ்வொரு 
மனிதனின்‌ அமைப்பிலும்‌ இரு மாதிரிப்‌ 
படிவங்கள்‌ இருப்பதை ஒன்றை இன்னொன்‌ 
றிலிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டுகிறார்‌. ஆதா 
மாகிய முதல மனிதன்‌ உயிருள்ள ஆன்மா 
வாக உலகைச்‌ சேர்ந்தவனாக, ஆன்மீகச்‌ 
செயல்கள்‌ கொண்டவனாகப்‌ படைக்கப்பட்‌ 
டிருக்கிறான்‌. இரண்டாம்‌ ஆதாமோ உயிர 
ளிக்கும்‌ ஆவியானார்‌. ஏனெனில்‌ அவர்‌ 
விண்ணகத்தைச்‌ சேர்ந்தவர்‌, ஆன்மீகமான 
வர்‌. தொடக்க கால நிகழ்ச்சி இறுதிக்கால 
நிகழ்ச்சியோடு ஒத்துப்போகிறது. எனினும்‌ 
ஒரு பெரும்‌ அகழி, இரண்டாவதை முதலா 
வதிலிருந்தும்‌, ஆன்மீகமானதை ஊனைச்‌ 
சார்ந்ததிலிருந்தும்‌, பிரிக்கிறது. 


463 


உரோ 3:12-21: அதாம்‌ வரவிருப்பவரின்‌ 
(முன்‌ உருவம்‌ ஆவார்‌ என்று பவுல்‌ வெளிப்ப 
டையாகக கூறுகிறார்‌. எல்லாரையும்‌ பாதிக்‌ 
கும்‌ முதல்‌ ஆதாமின்‌ செயலின்‌ விளைவு 
சாவைக்‌ கொண்டு வந்தது என்று உறுதியாக 
நம்புகிறார்‌ (1 கொரி 15:21 தொ). அதே 
போல்‌, இரண்டாம்‌ அதாமாகிய கிறிஸ்து 
வின்‌ மீட்புச செயலும்‌ யாவரையும்‌ பாதிக்‌ 
கும்‌ தன்மையுடையது என்று உறுதியோடு 
அறிவிக்கிறார்‌. ஆனால்‌ இருவருக்கும்‌ 
இடையேயுள்ள வேறுபாடுகளையும்‌ தெளி 
வாக எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. கிறிஸ்குவிலி 
ருந்து கீழ்ப்படிதல்‌; மீட்பு, வாழ்வு முதலி 
யன வந்தன. பாவம்‌ ஆதாமினால்‌ உலகில்‌ 
நுழைந்தது. இறையருளோ அதன்‌ ஊற்றான 
இறிஸ்துவிலிருந்து மிகுதியாக அருளப்பட்‌ 
டது. இறுதியாக ஆதாம்‌ ஏவாள்‌ ஆகியோ 
ருக்கு இடையேயுள்ள வளமுள்ள ஒன்றிப்பு 
கிறிஸ்துவிற்கும்‌ திருச்சபைக்கும்‌ உள்ள ஒன்‌ 
றிப்புக்கு முன்‌ உருவம்‌ ஆகும்‌. இது கிறிஸ்த 
வத்‌ இருமணத்தை நிறுவும்‌ மறை பொருளா 
கிறது (எபே 5:25-33; 1 கொரி 6:16). 


3, கிறிஸ்தவனும்‌ இரு ஆதாம்களும்‌:- 
பிறப்பால்‌ ஆதாமின்‌ மகனான கிறிஸ்தவன்‌ 
விசுவாசத்தால்‌ கிறிஸ்துவில்‌ இரும்பப்பி 
றந்து முதலாம்‌ இரண்டாம்‌ அதாம்களோடு 
இரு உறவு கொண்டுள்ளான்‌. இருப்பினும்‌ 
இவ்வுறவுகள்‌ தன்மையால்‌, நோக்கத்தால்‌, 
வேறுபட்டவை. தொடக்கக்கால விவரிப்‌ 
பின்‌ உண்மையான பொருளுக்குப்‌ பிரமா 
ணிக்கமாய்‌ இருக்கிறான்‌ கிறிஸ்தவன்‌. கண 
டனத்திலிருந்து தன்னை விடுவித்துக்‌ 
கொள்ள முதல்‌ மனிதனின்‌ பாவத்தை ஒரு 
சாக்காகப்‌ பயன்படுத்தமாட்டான்‌. அவன்‌ 
தான்‌ பலவீனமும்‌ பாவமும்‌ சேர்ந்த ஆதாம்‌ 
என்றும்‌ பவுல்‌ கூற்றுப்படி, பழைய மனித 
னைக்‌ களைய வேண்டியது தனது கடமையா 
கும்‌ என்று உணர்வான்‌ (எபே 4:22 தொ; 
கொலோ 3:9 தொ). இப்படிச்‌ செய்வது 
புதிய மனிதனான இயேசுக்‌ கிறிஸ்துவை 
அணிந்து கொள்வதற்காகும்‌''; ஆகவே அவ 
னுடைய வாழ்க்கை விதி முழுவதும்‌ இரு 
ஆதாம்களின்‌ வாழ்க்கைகளில்‌ அடங்கியுள்‌ 
ளது. சங்‌ &:3 தொ என்ற பகுதி பற்றிய 


அசத 
எபி 2:2-9-இன்படி 
கிறிஸ்தவன்‌ இயேசுக்‌ கிறிஸ்துவில்‌ எவரா 
லும்‌ மிஞ்ச முடியாத மனிதரைக்‌ காண்க 
றான்‌. எல்லா மனிதரையும்‌ மீட்கும்‌ தகுதி 
பெரும்‌ பொருட்டு, சிறிது காலத்திறகு வான 
தூதர்களுக்கும்‌ கீழானவர்‌, விரைவில்‌ உண்‌ 
மையான ஆதாமுக்கு வாக்களிக்கப்பட்ட 


விளக்கவுரையாகிய 


மகிமையை பெற்றுவிட்டார்‌. 


ஆதாம்‌ (2014 - இடம்‌] 

மோவாபு சமவெளியில்‌ உள்ள யோர்தா 
னுக்குக்‌ கிழக்கே அமைந்துள்ள நகரம்‌. இந்த 
இடம்‌ எரிகோவிற்கு வெகு தொலைவில்‌ 
இல்லை. இங்குதான்‌ யோகவாவும்‌, உடன்ப 
டிக்கைப்‌ பெட்டியைச சுமந்து வந்த குருக்க 
ளும்‌, ஆற்றில்‌ நீர்‌ கரை புரண்டு ஓடிக்‌ 
கொண்டிருந்தபோதிலும்‌ ஆண்டவரின்‌ புது 
மையால்‌ ஆற்றின்‌ நடுவே உலர்ந்த தரையில்‌ 
கால்‌ ஊன்றி நின்றார்கள்‌. மக்கள்‌ அனைவ 
ரும்‌ அத்த வறண்டு போயிருந்த ஆற்றின்‌ 
வழியாக அக்கரைக்குக்‌ கடந்து சென்றனர்‌ 
(யோசு 9:0-17). 


இவ்விடம்‌ இக்கால தேல்‌-எத்‌-தம்மிசே 
ஆகும்‌. இது, யப்போக்கு ஆறு யோர்தா 
னோடு சேருமிடத்திற்கு இரண்டு கிலோ 
மீட்டர்‌ தெற்கிலும்‌, எரிகோவுக்கு எதிராக 
வும்‌ அமைந்து, இஸ்ராயேல்‌ யோர்தானைக்‌ 
கடந்த இடத்திற்கும்‌ வடக்கே 30 கி.மீ. 
தொலைவிலும்‌ உள்ள இடம்‌ ஆகும்‌. 


அதார்‌ (HADAR} 

அதாது-3-இன்‌ மற்றொரு வடிவம்‌ (ஆதி 
36:39). 
ஆதியாகமம்‌ (200K OF GENESIS} 

காண்க, தொடக்கநால்‌. 


ஆத்தேர்‌ (4168 - இடக்கைப்‌ பழக்கம்‌ உடை 
யவன்‌, முடவன்‌) 

1. அடிமைத்‌ தளையிலிருந்த செருபாபே 
லின்‌ தலைமையில்‌ பாலஸ்ூீனத்திற்குத்‌ 
திரும்பிய குடும்பங்களில்‌ ஒன்றின்‌ தலைவர்‌ 
(எஸ்‌ 2:16; நெக 7:21). 

2. ஒரு லேவியர்‌, செருபாபேலின்‌ தலை 


மையில்‌ எருசலேம்‌ திரும்பியவர்களில்‌ 


அத்தை 


வாயில்காப்போர்‌ 


ஆலய குடும்பத்தின்‌ 
தலைவர்‌ (எஸ்‌ 2:42; நெக 7:45]. 


3. நெகமியாவின்‌ தலைமையில்‌ உடன்ப 
டிக்கை புதுப்பிக்கப்பட்ட போது அதில்‌ 
கையொப்பமிட்ட இஸ்ராயேலர்‌ தலைவர்க 
ஸில்‌ ஒருவர்‌ (நெக 10:7). 


ஆந்தை, கோட்டான்‌ (0) 

இரவில்‌ இரைதேடும்‌ ஒரு பறவை. அசுத்த 
பறவைகளில்‌ ஒன்றாகக்‌ கூறப்படுகிறது 
(லேவி 11:17; உப 14:76), பாலஸ்தீனத்தில்‌ 
இருதூறுக்கு மேற்பட்டவகை ஆந்தைகள்‌ 
காணப்படுகின்றன. இவற்றை தெளிவாக 
அடையாளம்‌ காட்டுவது கடினம்‌. 


ஆபதுநெகோ (A8EDNEGO) 

தானியேலின்‌ மூன்று தோழர்களில்‌ ஒரு 
வர்‌. இப்பெயருக்கு சொல்லிலக்கணம்‌ கூறு 
வது கடினம்‌. ஒரு வேளை ''நாபுவின்‌ 
ஊழியன்‌'' எனப்‌ பொருள்படும்‌ ஆபது 
நெபோ என்ற சொல்லிலிருந்து வந்திருக்க 
லாம்‌. அப்படியாயின்‌, இது, ''யாவே உதவி 
செய்தார்‌! எனப்‌ பொருள்படும்‌ அசரியா 
என்பதற்கு நேர்மாறானதாகும்‌. இப்பெயர்‌, 
இவரது தோழர்களின்‌ பெயரோடு சேர்ந்து 
எப்போதும்‌ சதிரக்கு, மேசாக்கு, ஆபது 
நெகோ என்ற வரிசையில்‌ வருகின்றது 
(தானி 1:7; 2:49; 3:12-13). இவர்களைப்‌ 
பற்றி சதிரக்கு, மேசாக்கு, ஆபதுநெகோ 


என்ற தலைப்பின்‌ 8ழ்‌ காண்க. 


ஆபிரகாமின்‌ அருகில்‌ (050M OF ABRAHAM) 

ஆபிரகாம்‌ அருகில்‌, ஆபிரகாமின்‌ நெஞ்‌ 
சம்‌, மடி என்று பலவாறு கூறலாம்‌. நல்‌ 
லோர்‌ இறக்கும்‌ நேரத்தில்‌ அவர்கள்‌ செல்‌ 
லும்‌ இடமாகும்‌. அங்குத்‌ தொடக்க நிலை 
யாகவும்‌, ஒரு வேளை கால முடிவில்‌ வரும்‌ 
இறுதித்‌ தீர்ப்புக்குமுன்‌ உள்ள ஆய்வு நிலை 
யாகவும்‌ தீர்ப்பு செய்யப்படும்‌. பணக்கார 
னும்‌, இலாசரும்‌ என்ற உவமையில்‌ (லூக்‌ 
16:19-31) இலாசரை அவரது இறக்குப்பின்‌ 
வான தூதர்கள்‌ தாக்கிச்‌ சென்ற இடம்‌ 
இதுவே (லூக்‌ 16:28). இவ்விடம்‌ வானுல 
இல்‌, நீதிமான்களுக்கு அளிக்கப்படும்‌ விருந்‌ 
தில்‌ ஆபிரகாமுக்கு அடுத்த இடத்தைக்‌ குறிக்‌ 


464 


கலாம்‌ (மத்‌ 8:11; இத்தகைய பதங்கள்‌ 
யோவா 13:23; 21:20-இல்‌ காணப்படுகின்‌ 
றன], அல்லது ஆபிரகாமோடு தெருங்கிய 
உறவு கொண்டுள்ள மகிழ்ச்சியான ஓர்‌ இடத்‌ 
தைக்‌ குறிக்கலாம்‌ (யோவா 1:18). இந்த 
இடம்‌ எங்குள்ளதென்று அடையாளம்‌ காட்‌ 
டுவது முடியாத காரியம்‌. அதைப்பற்றி நற்‌ 
செய்தியிலிருந்து சிறிது கூறலாம்‌. இது கழு 
லகத்திற்கு அருகிலுள்ளது. ஆனால்‌ அதைச்‌ 
சேர்ந்ததன்று. இரண்டும்‌ கூப்பிடு தொலை 
வில்‌ இருக்கிறது. இரண்டையும்‌ பெரும்‌ 
பாதாளம்‌ பிரிக்கிறது (லூக்‌ 1623-26). 


இக்கருத்துப்‌ பற்றி யூத இலக்கியங்களில்‌ 
பல குறிப்புகள்‌ உள்ளன. ஆனால்‌ அவற்றில்‌ 
ரான கருத்து வளர்ச்சியோ, தெளிவோ 
இல்லை. 


ஆபிரகாமின்‌ ஏற்பாடு (TESTAMENT OF ABRA- 
HAM ] 

இது ஒரு யூத புனைப்‌ பெயர்‌ நூலாகும்‌. 
இ.பி. முதல்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகும்‌. 
இது மூலத்தில்‌ எந்த மொழியில்‌ எழுதப்பட 
டது என்பது உறுதியாகத்‌ தெரியவில்லையா 
னாலும்‌, இதன்‌ வாசகம்‌ பல மொழிகளில்‌ 
உள்ளது. 


இந்நூல்‌ ஆபிரகாமின்‌ இறப்பைச்‌ சுற்றி 
எழுதப்பட்டுள்ளது. அதி 1-9-இல்‌ அதிதூதர்‌ 
மிக்கேல்‌, ஆபிரகாமின்‌ ஆன்மாவை எடுத்‌ 
துச்செல்ல முயலுகிறார்‌; ஆனால்‌ ஆபிரகாம்‌ 
படைக்கப்பட்ட உலகம்‌ முழுவதையும்‌ 
பார்க்குமுன்‌ மரிக்க மறுத்து விடுகிறது. 
இதற்கு மிக்கேல்‌ இணங்குகிறார்‌. அதி 
10-14-இல்‌ ஆபிரகாம்‌ உலகைப்‌ பார்க்கும்‌ 
அனுபவம்‌ வெளிப்பாட்டு உருவகத்தில்‌ 
விவரிக்கப்படுகிறது. அதி 15-20-இல்‌ ஆபிர 
காம்‌ வீட்டுக்குத்‌ திரும்பியபின்‌ மரிக்க 
மறுத்து விடுகிறார்‌. இறுதியில்‌ மரணம்‌, 
வானதூதனாக மாறு வேடம்‌ பூண்டு ஏமாற்றி 
அவரது ஆன்மாவை எடுத்துச்‌ செல்கிறது. 
இந்நூலின்‌ ஆசிரியர்‌ எந்த இறையியல்‌ கருத்‌ 
தையும்‌ எடுத்துக்‌ கூறுவதைவிட, ஒரு உருக்க 
மான கதையை எடுத்துக்‌ கூறுவதையே 
நோக்கமாகக்‌ கொண்டிருப்பதாகத்‌ தெரிகி 
மனு. 


465 


ஆபிரகாமின்‌ வெளிப்பாடு (REVELATION OF 
ABRAHAM ) 

இது ஒரு யூத புனைப்பெயர்‌ நூலாகும்‌. 
ஒரு வேளை கி.பி. 0-100-க்கு இடையில்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. மூலத்தில்‌ எபிரே 
யத்திலோ, அரமேயிக்கிலோ எழுதப்பட்டி 
ருந்தாலும்‌, இப்போது பழைய ஸ்லாவிக்‌ 
வாசகமே வழக்கில்‌ உள்ளது. இந்நூல்‌ ஆதி 
15:9-17-ஐப்‌, பற்றிய ''மிட்ராஸ்‌'" ஆகும்‌. 


முதல்‌ எட்டு அதிகாரங்கள்‌, ஆபிரகாம்‌ 
சிலை வழிபாட்டிலிருந்து இறையொரு 
மைக்‌ கோட்பாட்டிற்கு மனந்திரும்பியதை 
விவரிக்கிறது. அதற்குப்பின்‌ வெளிப்பாட்‌ 
டுப்‌ பகுதி வருகிறது. இப்பகுதியில்‌ ஆபிர 
காம்‌ தமது வழித்‌ தோன்றல்களின்‌ வருங்கா 
லத்தைப்‌ பற்றி வெளிப்பாட்டுக்‌ காட்சிகள்‌ 
பெறுகிறார்‌ (அதி 9-22). இறைவனோடு 
நன்மை தீமை பற்றித்‌ துணிவாக உறையாடு 
கிறார்‌. அதன்‌ முடிவு தெனிவற்றதாக இருக்கி 
றது. இறுதி அதிகாரங்கள்‌ கிறிஸ்தவ இடைச்‌ 
செறுகல்கள்‌ உள்ளதாகத்‌ தெரிது. குறிப்‌ 
பாக அதி 29, புதிய ஏற்பாட்டு நிலையிவி 
ருநீது பெரிதும்‌ வேறுபடுவதால்‌, சிறப்பாகக்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


ஆபிரகாம்‌ [ABRAHAM ) 

. விவிலியத்தில்‌ ஆபிரகாம்‌ 

1. பெயர்‌:- தொடக்கத்தில்‌ இக்குலத்தலை 
வரின்‌ பெயர்‌ அபிராம்‌ ஆகும்‌ (ஆதி 11:26; 
12:1). பிறகு இறைவன்‌ இப்பெயரை ஆபிர 
காமாக மாற்றினார்‌ (17:5). இச்சொல்லைப்‌ 
பலவாறு பிரித்துப்‌ பொருள்‌ கூறுவர்‌. இப்‌ 
பெயருக்குப்‌ பொதுப்பாணி முறையில்‌ 
"பல இனத்தவருடைய தந்தை'' என்று 
பொருள்‌ கூறுவர்‌ (7:5-6). '*தந்தையின்‌ 
அன்பு”, “நல்ல முன்மரபுடையவர்‌”", '*என்‌ 
தந்தை உயர்ந்தவர்‌”, *'இறைத்‌ தந்தை உயர்ந்‌ 
தவர்‌'' அல்லது வெறுமனே “'தந்தை உயர்ந்‌ 
தவர்‌'* என்று பலவாறு பொருள்‌ கூறலாம்‌. 


சொல்லிலக்கணம்‌ எதுவானாலும்‌, உடன்‌ 
படிக்கை புதுப்பிக்கப்பட்டபோது (17:5) 
குலத்‌ தலைவரின்‌ பெயர்‌ மாற்றப்பட்டது. 
அப்போது, அவருக்கு வேலைக்காரியின்‌ 


ஆபிரகாம்‌ 


வழியாகப்‌ பிறந்த ஒரே மகன்‌ இருந்தான்‌. 
ஈசாக்கு இன்னும்‌ பிறக்கவில்லை. 


2. வாழ்க்கை வரலாறு:- அபிராம்‌ எமோரி 
யர்‌ இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவ்வினம்‌ ஒரு 
வகை நாடோடி இனமாகும்‌. இவரது தந்‌ைத 
தெராகு, சேமின்‌ வழித்‌ தோன்றல்களில்‌ 
ஒருவராவார்‌. நாகோர்‌, ஆரான்‌ ஆகியோர்‌ 
இவரது சகோதரர்கள்‌ ஆவர்‌. லோத்து ஆரா 
னின்‌ மகனாவார்‌ (11:27). ஆரான்‌ தன்‌ தந்த 
தெராகு இறக்கு முன்பே, ஊர்‌ என்ற கல்‌ 
தேய நகரில்‌ இறந்தார்‌ (11:28). அபிராம்‌ தன்‌ 
ஒன்றுவிட்ட சகோதரியான சாராயியை 
(20:12) மணந்தார்‌ (11:29). இருவருக்கும்‌ 
பிள்ளைகள்‌ பிறக்கவில்லை. சாராய்‌ மலடி 
யாக இருந்தாள்‌. குருக்கள்‌ பாரம்பரியப்படி 
தென்‌ மெசபொத்தாமியாவின்‌ கல்தேயத்‌ 
தைச்‌ சேர்ந்த ஊர்‌: நகரம்‌ அபிராமின்‌ 
ஊராகும்‌. யாவே பாரம்பரியப்படி வட 
மெசபொத்தாமியாவாகிய '“ஆராம்‌ நகராயி 
மைச:' சேர்ந்த காரான்‌ அவரது ஊராகும்‌. 
ஆய்வாளர்கள்‌ கருத்துப்படி எமோரியர்‌ 
படையெடுப்பின்‌ விளைவாக, தெராகு தன்‌ 
குடும்பத்துடன்‌ ஊரிலிருந்து புறப்பட்டு 300 
க.மீ. வடக்கிலுள்ள காரான்‌ நகரை அடுத்த 
பகுதியில்‌ குடியேறினார்‌ (11:31). அங்கு 
தெராகு தனது 205 வயதில்‌ இறந்தார்‌. 


காரானில்‌ அபிராமுக்கு இறைவன்‌ 
அழைப்பு வருகிறது. அதற்கு இணங்கிப்‌ 
புறப்பட்டுக்‌ கானானில்‌ குடியேறினர்‌ 


(12:1-5). அரசியல்‌ பொருளாதாரக்‌ காரணங்‌ 
கள்‌ குடியேற்றத்தைத்‌ தாண்டியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ விவிலிய உரைப்படி மறை காரணத்‌ 
திற்காக இவ்வாறு குடியேறினார்‌ என்று 
தெரிகிறது. அபிராம்‌ தம்‌ எழுபத்தைந்து 
வயதில்‌ தம்‌ நாட்டையும்‌ இனத்தையும்‌ விட்‌ 
டுப்‌ புறப்பட்டு இறைவன்‌ காட்டவிருந்த 
நாட்டிற்குப்‌ (எபி 11:8) புறப்பட்டார்‌. 100 
ஆண்டுகள்‌ அலைத்து தெரிந்தபின்‌ தம்‌ 
1725-ஆம்‌ வயதில்‌ இறந்தார்‌. 100-ஆவது வய 
தில்‌ அவருக்கு வாக்களிக்கப்பட்ட மகனான 
ஈசாக்கு பிறக்கிறான்‌. இங்கே குறிக்கப்படும்‌ 
ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை வெறும்‌ கால 
அளவு மட்டுமன்று. அடையாளப்‌ பொரு 


ஆபிரகாம்‌ (தொடர்ச்சி) 
ளையும்‌ உணர்த்து வதாகத்‌ தெரிகிறது. 100 
நிறைவேறுதலின்‌ எண்ணிக்கையாகத்‌ தெரிதி 
றது. 

73-வது வயதில்‌ தன்‌ 
தன்‌ சகோதரன்‌ 


அபிராம்‌ தம்‌ 
மனைவி சாராயோடும்‌, 
மகன்‌ லோத்தோடும்‌, மந்தைகளோடும்‌ 
கானானில்‌ குடியேறினார்‌ (12:5). அங்கு 
மகிமையின்‌ பள்ளத்தாக்கு எனப்படும்‌ செக்‌ 
கேம்‌ வந்தடைந்தார்‌. அங்கு இறைவன்‌ தமது 
வாக்குறுதியை மீளவும்‌ புதுப்பிக்கிறார்‌ 
(12:6-7). அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்‌ 
குச்‌ சென்று சிறிது காலம்‌ தங்கினார்‌. இரு 
இடங்களிலும்‌ பிடம்‌ எழுப்பி இறைவனைத்‌ 
தொழுதார்‌. அதன்பின்‌ தெற்கே தேகேபு 
வரைச்‌ சுற்றித்‌ திரிந்தார்‌ (12:4-9). அப்போது 
நாட்டில்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டதனால்‌ எகிப்துக்‌ 
குச்‌ சென்றார்‌. அழகியான தம்‌ மனைவியைக்‌ 
கவர்ந்து கொள்ளும்‌ பொருட்டு எகிப்திய 
மன்னன்‌ தம்மைக்‌ கொல்லக்‌ கூடும்‌ என்று 
அஞ்சிய அபிராம்‌ சாராயைத்‌ தம்‌ சகோதரி 
என்று கூறித்‌ திரிந்தார்‌. சாராய்‌ பாரவோனின்‌ 
அந்தப்புரத்திற்குக்‌ கட்டாயமாகக்‌ கொண்டு 
செல்லப்பட்டாள்‌. ஆனால்‌ அவள்‌ 
பொருட்டு அபிராம்‌ அரசனுடையவும்‌, பிற 
ருடையவும்‌ தயவைப்‌ பெறுகிறார்‌. அபிரா 
முக்குச்‌ செய்யப்பட்ட அவமரியாதையைக்‌ 
கண்டு இறைவன்‌ தம்‌ வாக்குறுதியை 
நினைவு கூர்ந்து, பாரவோனின்‌ வீட்டைக்‌ 
கொடிய துன்பங்களால்‌ தண்டிக்கிறார்‌. உண்‌ 
மையை அறிந்த பாரவோன்‌ அபிராமைக்‌ 
கடிந்து, சாராயை அபிராமிடம்‌ திருப்பி 
அனுப்பிவிடு கிறான்‌ (12:9-20), 


அபிராம்‌ திரும்பி வந்து மீண்டும்‌ பெததே 
லில்‌ தங்கினார்‌. இதற்கிடையில்‌ அவருக்‌ 
கும்‌, லோத்துக்கும்‌ சொத்துகளும்‌ மந்தைக 
ரூம்‌ பெருகின. இருவருடைய வேலையாட்‌ 
களுக்குள்ளே பிணக்குகள்‌ உண்டாயின. 
அதன்விளைவாக, சமவெளியை இருவரும்‌ 
இருபகுதியாகப்‌ பிரித்துக்‌ கொண்டனர்‌. 
லோத யோர்தான்‌ பள்ளத்தாக்கை, அதாவது 
தயவர்கள்‌ வாழ்ந்த, செழிப்பான தெற்குக்‌ 
கானானைத்‌ தேர்ந்து கொண்டார்‌ (12:2-18). 
அபிராம்‌ பெத்தேலிலேயே தங்இனார்‌. 


466 


அங்கு ஆண்டவர்‌ மீண்டும்‌ தோன்றி, தம்‌ 
வாக்குறுதியைப்‌ புதுப்பித்தார்‌ (13:18-17), 
அதன்பின்‌ கெபிரோனில்‌ உள்ள மமிரேயில்‌ 
அபிராம்‌ குடியேறினார்‌. இந்நிலையில்‌ 
சோதோம்‌ கெமோராவுக்கு எதிராகப்‌ 
போரிட்ட நான்கு அரசர்கள்‌ கூட்டுப்‌ படை 
யைத்‌ தாக்கி லோத்தை மீட்ட கதை வருகி 
றது (14:1-17). இக்கதை ஆபிராம்‌ காலத்தை 
யும்‌ மேற்காசியாவில்‌ நிலவிய வாழ்க்கைச்‌ 
சூழ்நிலையையும்‌ அரசியல்‌ நிலையையும்‌ 
எடுத்துக்‌ காட்டுகிறது. அபிராம்‌ இதில்‌ ஒரு 
போர்த்தலைவராகத்‌ தோன்றுகிறார்‌. இக்‌ 
கதை வெறும்‌ வீர காவியம்‌ மட்டுமன்று, 
அபிராமின்‌ வாழ்க்கைக்‌ காலத்தை வரை 
யறை செய்ய ஓர்‌ உதவியுமாகும்‌. லோத்தை 
மீட்டுத்‌ திரும்பும்போது மறைபொருள்‌ 
மிக்க மனிதர்‌ ஒருவர்‌ அபிராமை எதிர்‌ 
கொள்கிறார்‌. ''சாலேமின்‌ அரசனும்‌ உன்னத 
கடவுளின்‌ குருவுமாய்‌ இருந்த மெல்க்கிச 
தேக்கு கைகளில்‌ அப்பத்தையும்‌ திராட்சை 
ரசத்தையும்‌ ஏந்தி வந்து (14:16) அபிராமை 
ஆசிர்வதிக்கறொர்‌. அபிராம்‌ தாம்‌ கைப்பற்‌ 
றிய பொருட்களில்‌ பத்தில்‌ ஒரு பங்கை 
இக்குருவுக்குக்‌ கொடுக்கிறார்‌. இப்பொருள்‌ 
கனில்‌ பிறருக்குச்‌ சேர வேண்டியதை அவர்க 
ளிடம்‌ ஒப்படைக்கிறார்‌ (13:16-24). இக்கதை 
குருவும்‌ அரசனுமானவருக்கு ஓர்‌ எடுத்துக 
காட்டானவரைக்‌ காட்டுகிறது. பிற்காலப்‌ 
பாரம்பரியத்தில்‌ முக்கியம்‌ வாய்ந்ததாகும்‌ 
(சங்‌ 110:4; எபி 7). 


இந்த நிகழ்ச்சிக்குப்பின்‌ இறைவன்‌ தம்‌ 
வாக்குறுதியை மீண்டும்‌ புதுப்பிக்கிறார்‌. 
அபிராமுக்கு ஒரு புதல்வன்‌ பிறப்பான்‌ 
என்று வாக்களிக்கிறார்‌. இறைவனது இவ்‌ 
வாக்கை அபிராம்‌ விசுவாசிக்கிறார்‌. இறை 
வன்பால்‌ கொண்ட இந்த விசுவாசத்தால்‌ 
அபிராம்‌ விசுவாசிகளின்‌ தந்தையென 
உயர்ந்து நிற்கிறார்‌ (75:1-6). இறைவனே 
அபிராமோடு ஓர்‌ உடன்படிக்கை செய்து 
கொள்கிறார்‌ (15:8-21). இதன்விளைவாக 
இந்த உடன்படிக்கை விருத்த சேதனக்‌ கட்ட 
ளைக்கு இட்டுச்‌ செல்கிறது. இதன்படி அபி 
ராமின்‌ வழித்தோன்றல்களில்‌ ஆண்மகன்‌ 
ஒவ்வொருவனும்‌ விருத்தசேதனத்தை தன்‌ 


467 


இவ்வுடன்படிக்கையைத்‌ 
எக்காலத்தும்‌ புதுப்பிக்க 


உடலில்‌ ஏற்று, 
தொடர்ச்சியாக 
வேண்டும்‌. 


சாராய்‌ மலடியாக இருந்தாள்‌. புதல்வன்‌ 
பற்றிய இறைவாக்கை நிறைவேற்ற அபிராம்‌ 
தன்‌ மனைவி சாராயால்‌ உந்தப்பட்டு, 
குறுக்கு வழியில்‌ முயல்கின்றனர்‌. இருவரும்‌ 
தங்கள்‌ அடிமை ஆகார்‌ வழியாகப்‌ பிள்ளைப்‌ 
பேறு அடைய முயல்கின்றனர்‌. இது அக்கா 
லச்‌ சட்ட முறைக்கு ஒத்ததே. ஆனால்‌ இறை 
வன்‌ இதை ஏற்க மறுத்து, சாராய்‌ வழியாகப்‌ 
பிறக்கும்‌ மகனே வாக்குறுதியின்‌ மகனா 
வான்‌ என்று கூறுகிறார்‌ (16-1-3]. தான்‌ 
கருவுற்றிருப்பதைக்‌ கண்டு ஆகார்‌ சாராயை 
அலட்சியம்‌ செய்யவும்‌, பழிக்கவும்‌ தொடங்‌ 
கஇனாள்‌. அதனால்‌ அபிராமின்‌ அனுமதி 
யோடு சாராய்‌ கண்டிப்பாக நடத்தியது 
கண்டு ஆகார்‌ ஓடிப்போனாள்‌ (16:4-6). ஆண்‌ 
ட.வரது தூதர்‌ அவளுக்குத்‌ தோன்றி அவளு 
டைய சந்ததியினரும்‌ பலுக்கிப்‌ பெருகுவர்‌ 
என்ற வாக்குறுதியுடன்‌ அவளது தலைவியி 
டம்‌ திரும்பப்‌ போகச்‌ செய்தார்‌. ஆகார்‌ 
வழியாக அபிராமுக்கு இகமயேல்‌ பிறந்தார்‌ 
(16:7-16). அபிராமின்‌ 99-ஆம்‌ வயதில்‌ இறை 
வன்‌ மீண்டும்‌ அபிராமுக்குத்‌ தோன்றி வாக்‌ 
குறுதியைப்‌ புதுப்பிக்கிறார்‌. அபிராம்‌ இனி 
ஆபிரகாம்‌ என்றும்‌, சாராய்‌ சாரா என்றும்‌ 
அழைக்கப்படுவர்‌. சாராய்‌, சாரா, என்ற இரு 
சொல்லுக்கும்‌ இளவரசி என்று பொருள்‌ 
கூறலாம்‌ (17:1-2). அதன்பின்‌ ஆபிரகாம்‌ 
இறைவன்‌ கட்டளைப்படி தன்‌ குடும்பத்‌ 
தைச்‌ சேர்ந்த ஆண்கள்‌ அனைவருக்கும்‌ 
விருத்தசேதனச்‌ சடங்கை நிறைவேற்றுகிறார்‌ 
(17:23-27). 


(அதற்குப்‌ பின்‌ இறைவன்‌ கன்று மனிதர்‌ 
விடிவில்‌ தோன்றி ஆபிரகாம்‌ அளித்த 
விருந்தை உண்டபின்‌ விரைவில்‌ சாரா வழி 
யாக மகன்‌ பிறப்பான்‌ என்று அறிவிக்கிறார்‌ 
(18:1-5). அங்கிருந்து பிரிந்து செல்லும்‌ 
போது சோதோம்‌ கொமோராவின்‌ அழிவை 
முன்னறிவிக்கிறார்‌. ஆபிரகாம்‌ சோதமுக்கா 
சுப்‌ பரிந்து பேசுகிறார்‌ (15:16-33). அடுத்த 
நாள்‌ காலையில்‌ ஆபிரகாம்‌ சோதோம்‌ 


ஆம்ரகாம்‌ (தொடர்ச்ச? 


கொமோரா இருந்த தசையை தோக்கிப்‌ 
பார்த்தபோது சூளையில்‌ எழும்பும்‌ புகை 
போலப்‌ பூமியிலிருந்து தீப்பொறி கிளம்பிக்‌ 
கொண்டிருந்தது. அந்தகரங்கள்‌ அழிந்தன. 
ஆனால்‌ ஆபிரகாமின்‌ பொருட்டு லோத்தும்‌ 
அவன்‌ குடும்பத்தாரும்‌ காப்பாற்றப்பட்ட 
னர்‌. ஓடிப்‌ போகும்போது லோத்தின்‌ 
மனைவி திரும்பிப்‌ பார்த்தாள்‌. உடனே 
உப்புச்‌ சிலையாக மாறினாள்‌ (19:1-29), இத்‌ 
நிகழ்ச்சியில்‌ ஆபிரகாம்‌ ஓர்‌ இறைவாக்கின 
ராகக்‌ காட்டப்படுகிறார்‌. 


இதற்குப்பின்‌ ஆபிரகாம்‌ கெபிரோனிவி 
ருந்து புறப்பட்டு நெகேபை நோக்கிப்‌ போய்‌ 
காதேசுக்கும்‌ சூருக்கும்‌ இடையில்‌ குடியேறி 
னார்‌. பின்‌ கெரார்‌ நாட்டில்‌ சுற்றித்‌ திரிந்தார்‌ 
(20:1). இங்கும்‌, ஆபிரகாம்‌, தம்‌ மனைவி 
சாராவை தம்‌ சகோதரி என்று சொல்லிக்‌ 
கொண்டமையால்‌ கெராரின்‌ மன்னனாகிய 
அபிமெலக்கு அவளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
வரும்படிச்‌ செய்தான்‌. ஆண்டவரால்‌ எச்சரிக்‌ 
கப்பட்டு, அபிமெலக்கு ஆபிரகாமை 
அழைத்துக்‌ கண்டித்து, சாராயைத்‌ திரும்ப 
அவரிடம்‌ அளித்தார்‌. அதோடு பெருங்கொ 
டைகளையும்‌ அளித்தார்‌. ஆபிரகாம்‌ அபிமெ 
லக்குக்காக இறைவனிடம்‌ மன்றாட, இது 
வரை மலடிகளாக இருந்த அவனது மானைவி 
யும்‌ வேலைக்‌-காரிகளும்‌ பிள்ளைப்‌ பேறு 
பெற்றனர்‌ (20:2-18). 


இதற்குப்பின்‌ நிறைவை அடையாளமாக 
உணர்த்தும்‌ 100-ஆவது வயதில்‌ ஆபிரகா 
முக்கு வாக்குறுதியின்‌ மகனான ஈசாக்கு 
பிறந்தார்‌. பிறந்த எட்டாவது தாள்‌ குழந்‌ 
தைக்கு விருந்தசேதனம்‌ செய்யப்பட்டது 
(21:1-7). குழந்தை பால்குடி மறந்த 
நாளன்று, ஆகாரின்‌ மகன்‌ இசுமயேல்‌ ஈசாக்‌ 
கைக்‌ கேலி செய்ததைக்‌ கண்டு, சினந்து, 
இசுமயேல்‌ தனது மகன்‌ ஈசாக்கோடு உடை 
மையுரிமைக்குப்‌ போட்டியிடுவானோ 
என்று பயந்த சாரா, ஆபிரகாம்‌ ஆகாரரையும்‌ 
அவளது புதல்வன்‌ இசுமயேலையும்‌ துரத்தி 
விடச்‌ செய்கிறாள்‌ ஆகார்‌ தன்னுரிமைபெற்‌ 
றுத்‌ தன்‌ மக்களினத்தவரிடம்‌ செல்கிறாள்‌. 
இசுமயேலுக்கும்‌ ஆசிர்‌ அளிக்கப்படுகிறது. 


ஆகஃிரகாம்‌ [தொடர்ச்சி] 


அவனையும்‌ ஒரு பெரிய இனத்துக்குத்‌ 
தலைவனாக்குவோம்‌”* (21:8-21). அதி 16; 
21-இல்‌ ஆகாரிடம்‌ சாரா நடந்து கொள்ளும்‌ 
பிதம்‌ பொறாமையும்‌ கொடுமையும்‌ மிக்க 
தாகத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ சாராவின்‌ ஓவ்‌ 
வொரு செயலும்‌ அக்கால வாரிசுச்‌ சட்டத்‌ 
இற்கு முற்றிலும்‌ ஒத்ததாகும்‌. சாராவின்‌ இச்‌ 
செயல்கள்‌ வழியாக இறைவனது திட்டம்‌ 
தன்‌ குறிக்கோளை நோக்கி முன்னேறுகிறது. 


இதற்குப்பின்‌ இறைவன்‌ ஆபிரகாமோடு 
இருப்பதை உணர்ந்த அபிமெலக்கு 
பெயேர்‌-செபாவிலுள்ள ஓரு கிணறின்‌ 


பொருட்டு ஆபிரகாமோடு உடன்படிக்கை 
செய்து கொள்கிறார்‌; ஆபிரகாம்‌ பெலிஸ்தி 
யர்‌ நாட்டில்‌ நெடுங்காலம்‌ குடியிருந்தார்‌ 
(21:22-24). 


பெயேர்‌-செபாவில்‌ தங்கியிருந்தபோது 
தான்‌, இதுவரை எதிர்‌ கொண்ட சோதனைக 
ளைவிட கடுமையான சோதனையை அவ 
ரது விசுவாசம்‌ எதிர்‌ கொள்கிறது. ஆபிரகாம்‌ 
தன்‌ மகனைப்‌ பலியிட வேண்டுமென்று 
இறைவன்‌ கட்டளையிடுகிறார்‌. ஆபிரகா 
மும்‌ கழ்ப்படிகிறார்‌ (22:1-3). ஆண்டவர்‌ 
காட்டிய இடத்திற்குச்‌ சென்று ஈசாக்கைப்‌ 
பலியிடப்‌ போகும்‌ இறுதி நேரத்தில்‌ இறை 
வன்‌ தூதர்‌ தோன்றி பவியைத்‌ தடுத்து விடு 
றார்‌ (22:4-12). அருகில்‌ முட்செடியில்‌ 
- கொம்பு மாட்டிக்‌ கொண்டு நின்ற ஓர்‌ ஆட்‌ 
டுக்டொய்‌ பலியாக ஒப்புக்‌ கொடுக்கப்படுகி 
றது. ஆபிரகாம்‌ அந்த இடத்திற்குப்‌ பொருத்‌ 
தமாக “யாவே கொடுப்பார்‌ என்று 
பொருள்படும்‌ யாவே ஈரே என்ற பெயர்‌ 
கொடுத்தார்‌. (22:13-14). பின்பு ஆண்டவர்‌ 
ஆபிரகாமை ஆசிர்வதித்து அவரது சந்ததியி 
னர்‌ பலுகிப்‌ பெருகுவர்‌ என்று வாச்களித்தார்‌ 
(22:15-18). இந்நிகழ்ச்சியின்‌ உரையைச்‌ சரி 
யான விதத்தில்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 
அதற்கு :'நீ தெய்வ பயம்‌ உடையவனாய்‌ 
நம்‌ பொருட்டு உன்‌ ஒரே மகனையும்‌ பலியி 
டத்‌ தயங்கவில்லை”! (22:12) என்ற வாக்கு 
வழிகாட்டும்‌. 


பின்பு பெயேர்‌ - 
திரும்பினார்‌. சாரா தனது 1287-ஆம்‌ வயதில்‌ 


செபாவுக்கு ஆபிரகாம்‌ 


468 


கானானிவலுள்ள கெபிரோனில்‌ மரித்தான்‌. 
இத்தியனான எபரோனிடமிருந்து இரட்‌ 
டைக்‌ குகை என்ற மக்கபேலாவை வாங்கி 
அதில்‌ சாராவை அடக்கம்‌ செய்தார்‌ 
(23:1-20). இந்த நிகழ்ச்சி பற்றிய பகுதி 
அக்காலத்தில்‌ எப்படி ஒர்‌ இடம்‌ வாங்கப்பட 
டது என்பதை விவரிக்கிறது. சாரா இறந்து 
மூன்று ஆண்டுகளுக்குப்பிறகு, ஈசாக்கு, 
நாகோரின்‌ மாகனான பெத்தூவேலின்‌ மகள்‌ 
ரெபேக்காவை மணந்தார்‌ (ஆது. 24). 


ஆபிரகாம்‌ கெத்தூரா என்ற பெண்ணை 
மணந்து, பல பிள்ளைகளுக்குத்‌ தந்தையா 
னார்‌ ([25:1-6). ஆபிரகாம்‌ தமது 175-ஆம்‌ 
வயதில்‌ இறந்தார்‌. அவரது புதல்வர்கள்‌ 
ஈசாக்கும்‌, செமயேலும்‌, மக்கபேலாக்குகை 
மில்‌ அவரது மனைவி சாராவோடு அடக்கம்‌ 
செய்தனர்‌ (25:7-10). 


3. பழைய ஏற்பாட்டு பிற நூல்களில்‌ 
ஆபிரகாம்‌:- இறைவன்‌ ஆபிரகாமுக்கு 
அளித்த வாக்குறுதியும்‌ அவரோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையும்‌ பற்றிய குறிப்பு 
கள்‌ பழைய ஏற்பாட்டில்‌ பல இடங்களில்‌ 
வருகின்றன (யாத்‌ 32:13; எண்‌ 2:1; உப 
1:6; 2 அர 13:23; 1 நாள்‌ 16:16; சங்‌ 105:9.42). 
ஆபிரகாம்‌ இறைவனுடைய ஊழியன்‌ மட்டு 
மன்று (ஆதி 36:24; சங்‌ 105:42), அவரது 
நண்பருமாவார்‌ (2 நாள்‌ 20:1; ஏச சீ1:8). 
யாவே ஆபிரகாமை மீட்டார்‌ (ஏச 29:22). 
இஸ்ராயேலர்‌ ஆபிரகாம்‌ என்ற பாறையி 
னின்று செதுக்கப்பட்டவர்கள்‌. ஆபிரகாம்‌ 
என்ற குழியினினறு வெட்டியெடுக்கப்பட்ட 
வர்கள்‌ (51:1-2). ஆபிரகாமின்‌ விசுவாசத்தை 
யும்‌ அவர்‌ இறைவனோடு கொண்டிருந்த 
நெருங்கிய உறவையும்‌ எடுத்துக்‌ கூறி, இறை 
வனிடம்‌ இஸ்ராயேலர்‌ மன்றாடினர்‌ (யாத்‌ 
32:13; 2 மக்‌ 1:2). ஆபிரகாமின்‌ பொருட்டுத்‌ 
தங்களது மன்றாட்டு கேட்கப்படும்‌ என்று 
நம்பினர்‌ [லேவி பகீ; உப்‌ 4:27) 80:33; 
2 அர... 13:23; 1 நாள்‌ 16:16; சங்‌ 105:9-11}, 


தீ. புதிய ஏற்பாட்டில்‌ ஆபிரகாம்‌:- பழைய 
ஏற்பாட்டுப்‌ பெயர்களில்‌ மோசேக்கு அடுத்த 
படி அடிக்கடி வரும்‌ பெயர்‌ ஆபிரகாம்தான்‌. 


469 


கிறிஸ்து மனித உருவெடுத்ததை, இயேக 
வின்‌ தாய்‌ மரியாள்‌, ஆபிரகாமுக்கு இறை 
வன்‌ அளித்த உறுதிமொழியின்‌ நிறைவேறுத 
லாகக்‌ கண்டு களிக்கிறாள்‌. ''நம்‌ முன்னோ 
ருக்கு அவர்‌ சொன்னது போல்‌ ஆபிரகாமும்‌ 
அவர்‌ தம்‌ வழிவந்தோர்க்கும்‌ என்றென்றும்‌ 
இரக்கம்‌ காட்ட நினைவு கூர்ந்து தம்‌ அடிய 
னாகிய இஸ்ராயேலை ஆதரித்தார்‌” (லூக்‌ 
1:24-55). இரு முழுக்கு யோவானின்‌ பிறப்‌ 
பின்போது, செக்கரியா இறைவனது இரக்‌ 
கத்தை ''நம்‌ தந்தையாம்‌ ஆபிரகாமுக்கு 
அளித்த உறுதிமொழியையும்‌ தமது பரிசுத்த 
உடன்படிக்கையையும்‌ நினைவு கூர்ந்தருளி 
னார்‌'' (லூக்‌ 1:75) என்று பாடுகிறார்‌. ஆபிர 
காம்‌ யூதர்களின்‌ தந்தையாவார்‌ (மத்‌ 3:9). 
அவாகள்‌ அவர்‌ வழி வந்தவர்கள்‌ (யோவா 
6:33), யோவா 8-ல்‌ வரும்‌ தர்க்கம்‌ யூதர்கள்‌ 
தாங்கள்‌ ஆபிரகாமின்‌ வழி வந்தோர்‌ என்று 
பாராட்டிய பெருமையை அடிப்படையாகக்‌ 
கொண்டதாகும்‌. ஆபிரகாமின்‌ பிள்ளைக 
ளாக இருப்பதற்கு உடல்‌ சார்ந்த விதத்தில்‌ 
வழித்‌ தோற்றல்களாக இருப்பது மட்டும்‌ 
போதாது என்று இயேசு சுட்டிக்‌ காட்டுக 
றார்‌. தாம்‌ ஆபிரகாமையும்விடப்‌ பெரியவர்‌ 
என்றும்‌ ஆபிரகாமுக்கு முன்பே தாம்‌ இருப்‌ 
பதாகவும்‌ இயேசு உரிமை கொண்டாடுவ 
தில்‌ சொற்போர்‌ உச்ச நிலை அடைகிறது. 
பவுல்‌ ஆதி 16:6-ஐ எடுத்துக்‌ கூறி (உரோ 
4:3; 9:8) ஆபிரகாமின்‌ உண்மையான பிள்‌ 
ளைகளாக இருப்பது உடலுறவால்‌ வருவது 
அன்று; விருத்தசேதனத்தால்‌ வரும்‌ மரபு 
முறையும்‌ அன்று. ஆபிரகாமுடையது 
போன்ற விசுவாசத்தால்‌ வருவதாகும்‌ (உரோ 
4; எபி 11:17-19) என்று கூறுகிறார்‌. கிறிஸ்து 
வில்‌ விசுவாசம்‌ கொள்வது ஒருவனை ஆபிர 
காமின்‌ உண்மையான பிள்ளையாக்குறெது 
(கலா 3.29). நல்லோர்‌ ஆபிரகாமின்‌ மரபின 
ரானதால்‌, இறப்புக்குப்‌ பின்‌, மெசியாவின்‌ 
விருந்தில்‌ ''ஆபிரகாமின்‌ அருகில்‌” இளைப்‌ 
பாறுவர்‌ (லூக்‌ 16:22-23). பவுல்‌ போதகப்படி 
ஆபிரகாமின்‌ இரு மனைவியரும்‌ இரு உடன்‌ 
படிக்கைகளைக்‌ குறிக்கின்றனர்‌. ஒன்று 
மோசேயால்‌ சீனாய்‌ மனையில்‌ செய்யப்பட்‌ 
டதாகும்‌. இது அடிமைத்தனத்தின்‌ உடன்ப 
டிக்கையாகும்‌. ஆகார்‌ இதைக்‌ குறித்தாள்‌. 


ஆப்ரகாம்‌ (தொடாம) 
மற்றது இயேசுவில்‌ செய்யப்படும்‌ விடு 


தலை உடன்படிக்கையாகும்‌. திருச்சபை 
யேக்‌ தன்னுரிமையுள்ள மனைவி சாராவால்‌ 
குறிக்கப்படும்‌, உறுதிமொழிகளுக்கு உறி 
மையான வாரிசு ஆகும்‌ (கலா 44-31), 
யூதர்கள்‌ 
பவுலை நகருக்குப்‌ புறம்பே கள்ளி, கல்லால்‌ 
எறிந்து கசையால்‌ அடித்ததில்‌ வியப்பில்லை 
(௮.ப. 1சீ:5]. 


இப்போதனையைக்‌ கேட்ட 


மெல்க்கிசதேக்கு கிறிஸ்துவின்‌ அடையா 
ளமாவா. இது கிறிஸ்துவின்‌ உயர்தன்மை 
யைக்‌ காட்டுகிறது. ஏனெனில்‌ ஆரோன்‌ 
குருத்துவத்தின்‌ முன்னோராகிய ஆபிரகாமி 
டமிருந்து மெல்க்கிசதேக்கு பத்தில்‌ ஒரு 
பங்கைக்‌ காணிக்கையாகப்‌ பெற்றார்‌ (எபி 
7:1 தொ], திருச்சபையில்‌ இது நற்கருணைப்‌ 
பொருளோடு நோக்கப்பட்டது. கிறிஸ்து 
வின்‌ பலிக்கு ஈசாக்கின்‌ பலி ஒரு முன்‌ 
எடுத்துக்காட்டாகக்‌ கருதப்பட்டது. இப்பலி 
நற்கருணைப்‌ பலிக்கு அடையாளமாகக்‌ ௧௫ 
தப்பட்டது. நற்கருணை வழிபாட்டில்‌ ' எங்‌ 
கள்‌ முதுபெருந்தந்தை ஆபிரகாமின்‌ பலியை 
யும்‌ ஏற்றுக்‌ கொண்டதுபோல்‌ இவற்றையும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌'' என்று திருச்சபை 
வேண்டுகிறது. 


ஆபிரகாமின்‌ விசுவாசம்‌ அவருக்கு நீதியா 
கக்‌ கருதப்பட்டது (உரோ 43) கலா 3:6) 
அவர்‌ விசுவாசிகளுக்கு எல்லாம்‌ தந்தையா 
வார்‌ (உரோ 4:16 தொ; எபே 2:14). ஆபிரகா 
மின்‌ விருத்தசேதனம்‌ அவரது விசுவாசத்திற்‌ 
குப்பின்‌ வந்தது என்று பவுல்‌ குறிப்பிடுக 
றார்‌ (உரோ 49-13). இதற்கு மாறாக யாக்‌ 
கோபின்‌ கருத்துப்படி ஆபிரகாமின்‌ விசுவா 
சம்‌ செயல்களால்‌ இறைவனுக்கு ஏற்புடைய 
தாயிற்று, செயல்களால்‌ நிறைவு பெற்றது 
(யாக்‌ 2:21-22). எபிரேயர்‌ தருமுகத்தின்படி, 
ஆபிரகாம்‌ விசுவாசிகளில்‌ எல்லாம்‌ இறந்த 
வர்‌. ஏனெனில்‌ தனது வாழ்க்கை முழுவ 
தும்‌, அவர்‌ அடித்தள- 
முள்ளதொரு (அதாவது விண்ணக வீட்டை) 
எதிர்‌ நோக்கியிருத்தார்‌ (எபி 11:10). ஆனால்‌ 
யாக்கோபில்‌, ஆபிரகாமின்‌ விசுவாசம்‌ உயி 
ருள்ளது. ஏனெனில்‌ அது ஈசாக்கைப்‌ பலி 


அசையாத 


ஆபிரகாம்‌ [தொடர்க] 


பீடத்தின்‌ மேல்‌ பலியிடச்‌ சோதிக்கப்பட்டு 
வெற்றி கொண்டது (யாக்‌. 2:17). 


5. காலமும்‌ வரலாற்றுப்‌ பின்னிலையும்‌:- 
ஆபிரகாமின்‌ காலம்‌ பற்றிப்‌ பெரிதும்‌ வேறு 
பட்ட கருத்துக்கள்‌ உண்டு. சிலர்‌, அவர்‌ 
கி.மு. 2000-1600-க கூ. இடைப்பட்ட காலத்தி 
லும்‌, கி.மு. 1400-1300-க்கு 
இடைப்பட்ட காலத்திலும்‌ வாழ்ந்தார்‌ என்‌ 
பர்‌. 


வேறுசிலர்‌ 


பெரும்பான்மையான அறிஞர்கள்‌ 
கி.மு.  இரணடாயிரமாண்டு 
தொடக்கத்தில்‌ அவர்‌ வாழ்ந்ததாகக்‌ கூறுவர்‌. 
அவர்கள்‌ அளிக்கும்‌ காரணங்கள்‌: 1. யோர்‌ 
தானுக்கு அப்பாலுள்ள பகுதியில்‌ கிமு. 
1900-1800-க்கு இடையில்‌ மக்கள்‌ தொகைக்‌ 
குறைந்திருப்பது ஆதி 14-இல்‌ குறிக்கப்ப 
டும்‌ அழிவுகளின்‌ படையெடுப்போடு ஒத்‌ 
துப்‌ போகிறது. இது ஆபிரகாம்‌ தி.மு. 1600- 
ஐ. ஓட்டி வாழ்ந்தார்‌ என்று சுட்டுகிறது. 2. 
ஆத 19-இல்‌ குறிக்கப்படும்‌ நான்கு அரசாக 
ளில்‌ மூன்று பேரை அடையாளம்‌ காட்ட 


காலத்தின்‌ 


லாம்‌. இவர்கள்‌ கி.மு.2000- 1700-க்கு இடை 
யில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 3. இவ்‌ வதிகாரத்தில்‌ 
குறிக்கப்படும்‌ மெசபொத்தாமிய அரசுகளின்‌ 
கூட்டணி கி.மு.2000-1750-இல்‌ சாதாரண 
மான வழக்காயிருந்திருக்கிறது. 4. குல மூது 
வர்களுக்கு இணையான பெயர்கள்‌ எகப்தி 
லும்‌ மெசபொத்தாமியாவிலும்‌ 
தி. முற்‌.2000-1800-காலத்தில்‌ காணப்படும்‌. 3. 
தெகேபின்‌ பகுதியில்‌ 
2100- 1900-க்கு. இடைப்பட்ட காலத்துக்‌ குடி 


தென்மேற்குப்‌ 


யேற்றங்கள்‌ ஆபிரகாம்‌ ஈசாக்கு ஆகியோரின்‌ 
மேய்த்தல்‌, பயிர்‌ செய்தல்‌ போன்ற தொழில்‌ 
களோடு ஒத்துப்‌ போகின்றன. 6. ''எந்தைய 
ரின்‌ இறைவன்‌”' என்ற பதம்‌ குல முதியவர்க 
னின்‌ கருத்துக்கு இணையானது கி.ய.19- 
ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கப்பதோசியா 
ஆப்பு எழுத்து வடிவ வாசகங்களில்‌ காணப்‌ 
படுகிறது. 7. வேலைக்காரனை வாரிசாகத்‌ 
தத்து எடுத்தல்‌ (ஆதி 15:18), உரிமையை 
எடுத்துக்காட்ட வீட்டு விக்கிரகங்களை 
எடுத்து வைத்துக்கொள்ளல்‌ (31:19) ஆகி 
யவை குல முதியவர்களின்‌ நிகழ்ச்சியுரைக 


470 


ளில்‌ வரும்‌ பல வழக்கங்களுக்கு இணையா 
னவை. இவை மாரி (19 நூ) நூசி (15 நூ) 
வாசகங்களில்‌ காணப்படுகின்றன. 


ஆபிரகாம்‌ ஒரு கற்பனைப்‌ படைப்பு 
என்றோ, ஒரு இனத்தின்‌ ஆட்‌ தன்மையாக்‌ 
கப்பட்டவர்‌ என்றோ இப்போது ஒருவரும்‌ 
கூறார்‌. அவர்‌ ஒரு வரலாற்று ஆள்‌ ஆவார்‌. 
யூதர்கள்‌, கிறிஸ்தவர்கள்‌, முகமதியர்கள்‌ 
ஆதியோரிடையே பெரிதும்‌ மதிக்கப்படுகி 
றார்‌. யூதர்களுக்கு அவர்‌ அவர்களது இஸ்ரா 
யேல்‌ இனத்தைத்‌ தோற்றுவித்தவராவார்‌ 
(சங்‌ 104:6; 2 நாள்‌ 20:7, ஏச 47:8]. அவர்‌ 
இறைவனது நண்பர்‌ (ஏச 41:8). முகமதியர்க 
சரக்கு அவர்‌, இறையொருமை வழிபாட்‌ 
இடத்‌ தோற்றியவர்‌ அல்லது சீரதிருத்தியவா்‌. 
அவர்‌ கொரானின்‌ 25-ஆம்‌ சூராவில்‌ பல 
விவரங்களுடன்‌ குறிக்கப்‌ பெறுகிறார்‌. 


6. ஆபிரகாமின்‌ சமயம்‌:- ஆபிரகாமோடு 
விவிலியத்‌ திருவெளிப்பாடு தொடங்குகி 
றது. ஆபிரகாமின்‌ சிறப்பும்‌ முதன்மையும்‌ 
இதில்‌ அடங்கியிருக்கின்றன. ஆபிரகாம்‌ 
இன்னும்‌ மக்களால்‌ நினைவு கூறப்படுகி 
றார்‌ என்பதற்கு, அவரோடு இறைவன்‌ பேசி 
னார்‌, அவரில்‌ மீட்பு வரலாறு புதியதொரு 
தொடக்கம்‌ எடுக்கிறது என்பதைத்‌ தவிர 
வேறு காரணம்‌ இருப்பதாகத்‌ தெரிய 
வில்லை. இதை ஐயுற்றாவ்‌, யூத, கிறிஸ்துவ 
விசுவாச மரபையே ஐயுறுவதாகும்‌. ஆபிரகா 
முக்குக்‌ காட்சியளித்த இறைவன்‌ முதலில்‌ 
ஒரு குடும்பக்‌ கடவுளாகத்‌ தோன்றுகிறார்‌. 
இவரை ஆபிரகாம்‌ யாவேய்‌ என்ற பெயரில்‌ 
அறியவில்லை; ''ஏல்‌ சடாய்‌'' என்ற பெய 
ரில்‌ அறிந்திருந்தார்‌. இப்பெயருக்கு *'யாவும்‌ 
வல்லவர்‌'' என்றும்‌, “மலையில்‌ வாழ்பவர்‌ 
' என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. இவ்வி 
றைவன்‌ நீதியுள்ளவர்‌, நேர்மையுள்ளவர்‌, 
இமைகளைத்‌ தண்டிப்பவர்‌, உலகின்‌ 
அனைத்தின்‌ மேலும்‌ வல்லமையுள்ளவா்‌; 
ஆபிரகாமுக்குக்‌ கானானை உடைமையாகக்‌ 
கொடுப்பவர்‌. வழிபடுவோர்‌ அவரை எளி 
தில்‌ அணுகலாம்‌. அவர்களின்‌ மன்நாட்டுக்‌ 
குச்‌ செவிமடுத்து அருளுவார்‌. பலிக்‌ காணிக்‌ 
கைகளை ஏற்றுக்‌ கொள்வார்‌. தமது ஆற்றவி 


411 


லும்‌ வாக்குறுதியிலும்‌ மக்கள்‌ நிபந்தனை 
யற்ற விசுவாசம்‌ கொள்ளவேண்டும்‌; அவ 
ருக்கு வழுவாப்‌ பிரமாணிக்கமாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று கோருவார்‌, அவரும்‌ பிர 
மாணிக்கம்‌ தவறார்‌. தாம்‌ வாக்களித்ததை 
உறுதியாக நிறைவேற்றுவார்‌. அவருக்குத்‌ 
துணைவரோ, துணைவியரோ இல்லை. 
அவர்‌ தானாகவுள்ளவர்‌. தனிச்சிறப்புடைய 
வர்‌. ஓப்புவமையில்லாதவர்‌. இப்படிப்‌ 
பட்ட இறைவனை ஆபிரகாம்‌ பல இடங்க 
ளில்‌ பீடம்‌ எழுப்பி வழிபட்டார்‌. அவற்றில்‌ 
சில, செக்கேம்‌, பெத்தேல்‌, கெபிரோன்‌, 
மாமிரே, பெயேர்‌-செபா முதலியவையா 
கும்‌. 


॥. இறையியல்‌ சிந்தனை 

ஆபிரகாம்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்க 
ளின்‌ குலத்தலைவர்‌. மீட்பு வரலாற்றில்‌ 
சிறப்பிடம்‌ வசிக்கிறார்‌. இறைவன்‌ இவரை 
அழைத்தது இறைத்திட்டத்தின்‌ முதற்ப 
டியை மட்டும்‌ தொடங்கி வைப்பதற்காக 
அன்று. அத்திட்டத்தின்‌ அடிப்படைப்‌ போக்‌ 
கையே இவ்வழைப்பு தீர்மானிக்கிறது. 


1. ஆபிரகாம்‌ அழைக்கப்படுதல்‌:- ஆதியா 
கமம்‌ ஆபிரகாம்‌ வரலாறு பற்றிய வெறும்‌ 
காலவரிசை முறையை மட்டும்‌ தரவில்லை; 
ஒரு சமய நிகழ்ச்சியுரையையே வரைகிறது. 
அதில்‌ முப்பெரும்‌ மரபுகளின்‌ அடிச்சுவடுக 
ளைக்‌ காணலாம்‌. ''யாவே'' மரபு இறைவ 
னுடைய ஆசீர்களையும்‌, உறுதிமொழிகளை 
யும்‌ அழுத்திக்‌ கூறுகிறது. “'எலோம்‌'! மரபு 
முழுவதும்‌ சோதித்து அறியப்பட்ட குலத்த 
லைவர்கள்‌ விசுவாசத்தையும்‌, குருக்கள்‌ 
மரபு உடன்படிக்கையையும்‌, விருத்த சேத 
னத்தையும்‌ அழுத்திக்‌ கூறுகின்றன. இவற்றி 
லிருந்து ஆபிரகாம்‌, இறைவனால்‌ தேர்ந்தெ 
டுக்கப்பட்டு, அவரால்‌ ஈர்க்கப்பட்ட ஒரு 
பெரும்‌ மனிதராகவும்‌, எண்ணிக்கை கடந்த 
மக்களின்‌ ஆ பெற்ற தந்தையாகும்படி 
சோதனைகளை வென்றவராகவும்‌ தோன்று 
கிறார்‌. 


௮. ஆபிரகாம்‌ இறைவனால்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டவர்‌:- இறைவன்‌ சுதந்திரமாய்த்‌ 


ஆபிரகாம்‌ (தொடர்ச்ச?) 


தொடங்கும்‌ செயலின்‌ கீழ்‌ ஆபிரகாமின்‌ 
வரலாறு விரிகிறது. இறைவனே முதலில்‌ 
தலையிடுதிறார்‌. பல தெய்வங்களை வணங்‌ 
திய இனத்திலிருந்து (யோசு 24:28) ஆபிர 
காமை அவர்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌; அவரை 
'*ஊர்‌'' என்ற ஓர்‌ ஊரிலிருந்து வெளியேறும்‌ 
படிச்‌ செய்றார்‌ (ஆதி 11:30-31). ஆபிரகாம்‌ 
அறியாத நாட்டிற்கு அவரை இறைவன்‌ 
இட்டுச்‌ செல்கிறார்‌ (எபி 11:8). இறைவ 
னின்‌ இத்தொடக்கச்‌ செயல்‌ அன்பு நிறைந்‌ 
தது. திகைக்கச்‌ செய்யும்‌ முறையில்‌ தமது 
தாராளத்தை இறைவன்‌ ஆபிரகாமிடம்‌ 
தொடக்கத்திலிருந்தே காட்டுகிறார்‌. “'தாம்‌ 
உனக்களிப்போம்‌'' என்ற வாக்கு பல்லவி 
போல்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ வருவது இங்கு 
கவனிக்கத்தக்கது. இறைவன்‌ ஆபிரகாமுக்கு 
நாடளிப்பார்‌ (அதி 18:7; 13:15 தொ; 15:18; 
17:8); அவரை ஆசீர்வதிப்பார்‌; அவரது சந்த 
தியைப்‌ பெருக்குவார்‌ (12:2; 16510; 22:17). 
ஆனால்‌ சூழ்நிலையோ இவற்றிற்கு மாறாக 
உள்ளது. ஆபிரகாமோ ஒரு நாடோடி. சாரா 
பிள்ளைபெறும்‌ காலத்தைக்‌ கடந்தவளாக 
இருக்கிறாள்‌. இச்சூழ்நிலைகள்‌ இறைவாக்‌ 
குறுதியின்‌ கைம்மாறு கருதாக்‌ கொடைத்‌ 
தன்மையை மேலும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்‌ 
றன. ஆபிரகாமின்‌ வருங்காலம்‌ முழுவதும்‌ 
இறைவனுடைய ஆற்றலையும்‌ நன்மைத்‌ 
தன்மையையும்‌ சார்ந்து இருக்கிறது. இவ்‌ 
வாறு எந்த முன்‌ தகுதியுமின்றித்‌ தேர்ந்தெ 
டுக்கப்பட்ட மக்களினத்தைத்‌ தம்முள்ளே 
அடக்கியுள்ளார்‌ ஆபிரகாம்‌. கடவுள்‌ அவரிட 
மிருந்து அச்சத்‌இற்கு அப்பாற்பட்ட ஆழ்ந்த 
விசுவாசத்தையும்‌, தம்முடைய திட்டத்தைத்‌ 
தயக்கமின்றி ஏற்றுக்‌ கொள்ளும்‌ தன்மையை 
யம்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


ஆ. ஆபிரகாம்‌ சோதிக்கப்படுதல்‌:- இவ்வி 
சுவாசம்‌ சோதனைகளால்‌ புடம்போட்டுத்‌ 
தாய்மையாக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட 
வேண்டியிருந்தது. இறைவனின்‌ வாக்குறுதி 
ஈசாக்கின்‌ வழியாகத்தான்‌ செயல்பட வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ அவனையே பலியாக ஒப்புக்‌ 
கொடுக்கும்படி கேட்டு ஆபிரகாமைத்‌ 
தேர்ந்து தெளிகிறார்‌ இறைவன்‌. ஆபிரகாம்‌ 
தம்‌ '“ஒரே மகனையும்‌ பலியிடத்‌'* தயங்க 


ஆபிரகாம்‌ (தொடர்ச்ச!) 


வில்லை; மறுக்கவில்லை (ஆத 22:1 தொ; 
&2:12.16) (கானானியர்‌ வழிபாட்டில்‌ குழந்‌ 
தைகளைப்‌ பலியிடுதல்‌ வழக்கில்‌ இருந்தது 
என்று அறிகிறோம்‌). ஆனால்‌ இறைவனே 
ஈசாக்கைப்‌ பாதுகாக்கிறார்‌; அவரே தகனப்‌ 
பலிக்கு ஓர்‌ ஆட்டுக்‌ கிடாயையும்‌ அளிக்க 
றார்‌ (ஆதி 22:8.13 தொ... இவ்வாறு ஆபிரகா 
மின்‌ "தெய்வ பயமும்‌'' இறைப்பற்றும்‌ 
வெளிப்படுகின்றன (22:12). அதே சமயத்‌ 
தில்‌ இறைவன்‌, தம்‌ திட்டம்‌ சாவை நோக்கி 
யதன்று, மாறாக வாழ்வை நோக்கியதென்று 
வெளிப்படுத்துகிறார்‌. “அவர்‌ வாழ்வோரின்‌ 
அழிவைக்‌ கண்டு மகிழ்பவரல்லர்‌'' (ஞான 
1:13; உப 12:31; எரே 7:31). சாவும்‌ ஒரு நாள்‌ 
வெல்லப்படும்‌. அப்போது ஈசாக்கின்‌ 
பவி” ஓர்‌ இறைவாக்குக்‌ காட்சியாகக்‌ 
தோன்றும்‌ (எபி 11:19; 2:14-17; உரோ 6:32), 


இ. ஆசீர்‌ பெற்ற தந்‌ைத ஆபிரகாம்‌:- 
ஆபிரகாமின்‌ ஒழ்ப்படிதவால்‌ இறைவாக்கு 
மேலும்‌ உறுதி செய்யப்படுகிறது (ஆதி 22:16 
தொ). அதை எய்துதல்‌ அப்போது அவருக்கு 
அரைகுறைப்‌ படிவமாகத்‌ தோன்றியது. 
''ஆபிரகாம்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ ஆண்‌ 
டவரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டார்‌” [அதி 2:1). 
"மகிமையில்‌ அவருக்குச்‌ சரியொத்தவர்‌ ஒரு 
வரையும்‌ கண்டதில்லை" (சீரா 44:20). தந்‌ 
தையாக ஆபிரகாம்‌ அழைக்கப்பட்டது அவ 
ரது தனிப்பட்ட நலனுக்கன்று; அவரது 
மகமை அவரது சந்ததியாகும்‌. குருக்கள்‌ 
மரபுப்படி அபிராமிலிருந்து ஆபிரகாமாகப்‌ 
பெயர்‌ மாற்றப்படுதல்‌ இக்கருத்தைத்‌ தெளி 
வு.படுத்துகிறது. ஏனெனில்‌ புதுப்‌ பெயர்‌'' 
அனேக மக்களின்‌ தந்‌ைத'' என்று மொழி 
பெயர்க்கப்படுகிறது (ஆதி 17:5) ஆபிரகா 
மின்‌ ஊழ்‌ பெரும்‌ விளைவுகளைக்‌ கொண்ட 
தாகும்‌. இறைவன்‌ தாம்‌ செய்யப்‌ போல 
றதை அவருக்கு மறைக்காததால்‌, அழிவுக்கு 
அளிக்கப்பட்ட நகரங்களுக்காகப்‌ பரிந்து 
பேசுவதை ஏற்கெனவே தமது கடமையாக 
ஏற்றுக்‌ கொள்கிறார்‌ (18:16-33) குலத்‌ தலை 
வர்‌. இக்குலத்‌ தலைமை தனதாற்றலை இன்‌ 
னும்‌ விரிவுபடுத்தும்‌; அது எல்லா மனிதரை 
யும்‌ ஆதரிக்கும்‌: ''எல்லா இனத்தாரும்‌ உன்‌ 
சந்ததிக்குள்‌ ஆசிர்வதிக்கப்படுவர்‌'* (22:18). 


472 


இவ்விறைவாக்கைத்‌ தியானித்து, யூத மரபு 
அதிலே ஆழ்ந்த பொருளைக்‌ கண்டது: 
“அவரது சந்ததிக்குள்‌ எல்லா இனத்தாரை 
யும்‌ ஆசிர்வதிப்பதாக வாக்குறுதி கொடுத்‌ 
தார்‌”: (சீரா 24:23]. 


இவ்வாறு பாவம்‌ செய்த மனுக்குலத்தின்‌ 
ஊழ்‌ ஆதாமில்‌ வரையப்பட்டால்‌, மீட்கப்‌ 
பட்ட மனுக்குலத்தின்‌ ஊழ்‌ ஆபிரகாமில்‌ 
வரையப்படுகிறது. 


2. ஆபிரகாமின்‌ வழித்தோன்றல்கள்‌: - 

அ. இறைவனின்‌ பிரமாணிக்கம்‌: - ஆபிர 
காமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள்‌ அவ 
ரது வழித்‌ தோன்றல்களுக்கும்‌ அளிக்கப்படு 
கின்றன (ஆதி 13:15; 17:7 தொ). இவ்வுறுதி 
களை இசுமயேலுக்கல்லாமல்‌ ஈசாக்குக்கும்‌, 
ஏசாவுக்கல்லாமல்‌ யாக்கோபுக்கும்‌ (17:5-22; 
21:8-14:27; காண்‌ உரோ 9) இறைவன்‌ புதுப்‌ 
பிக்கிறார்‌ (ஆதி 26:3 தொ; 28:13 தொ], 
அவர்களும்‌ அவ்வாக்குறுதிகளை ஒரு குடும்‌ 
பச்‌ சொத்தாக, அவர்கள்‌ வழித்தோன்றல்க 
ளுக்கு அளிக்கின்றனர்‌ (28:4; 49:15 தொ: 
20:24). ஆபிரகாமின்‌ புதல்வர்கள்‌ எகிப்தில்‌ 
துன்புற்றுப்‌ புலம்பிய போது, அவர்களின்‌ 
கூக்குரலுக்கு இறைவன்‌ செவி சாய்த்தார்‌. 
ஏனெனில்‌ அவர்‌, “ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு என்பவர்களுடன்‌ செய்திருந்த 
உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்‌! 
(யாத்‌ 2:23 தொ; காண்‌ உப 1:8). ''தம்‌ 
திருவாக்கை அவர்‌ நினைவு கூர்ந்தார்‌. தம்‌ 
ஊழியன்‌ ஆபிரகாமுக்குச்‌ சொன்னதை அவர்‌ 
மறக்கவில்லை. பெரும்‌ மகழ்ச்சியிடையே 
தம்‌ மக்களை வெளியேற்றினார்‌ (சங்‌ 10542 
தொ). அவர்கள்‌ நாடு கடத்தப்பட்டு அவதி 
யுற்ற காலத்தில்‌ ''நம்‌ அன்பன்‌ ஆபிரகாமின்‌ 
வழித்தோன்றல்‌”! என்று அவர்களை 
அழைத்து அவர்களுக்கு ஆறுதல்‌ கூறுகிறார்‌ 
ஆண்டவர்‌ (ஏச 41:8). 


இன்னல்கள்‌ மிகுந்து இஸ்ராயேல்‌ 
அழிந்து போகும்‌ நிலையில்‌ இருந்தபோதும்‌ 
இறைவாக்கினர்‌ ஆபிரகாமின்‌ அழைப்பை 
மக்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களி 
டையே நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றனர்‌, 


473 


ஊக்குவிக்கின்றனர்‌. “நீங்கள்‌ எந்தப்‌ பாறை 
மினின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்தக்‌ 
குழியினின்று வெட்டி எடுக்கப்பட்டீர்களோ 
அவற்றைச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. உங்கள்‌ 
தந்‌ைத ஆபிரகாமையும்‌, உங்களைப்‌ பெற்ற 
சாராவையும்‌ நினைததுப்பாருங்கள்‌'' (ஏச 
௪1:1 தொ; காண்‌ 29:2; நெக 9:7 தொ), 
இறைவனிடம்‌ நன்மை பெற, ஆபிரகாமின்‌ 
பெயரால்‌ அதைக்‌ கேட்பது உயர்ந்த மன்‌ 
றாட்டாகக்‌ கருதப்பட்டது: ''தீர்‌ ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உம்‌ ஊழியர்‌ 
களை நினைத்தருளும்‌" (யாத்‌ 32:13) உப 
9:27; 1 அர 18:36). ''அபிரகாமுக்கு நிலை 
யான அன்பையும்‌ காட்டியருளும்‌'' (மீக்‌ 
7:20). 


ஆட. ஊன்‌ வழி மகனாதல்‌:- குலத்தலை 
வர்க்கு உண்மையான வாரிசாக இருப்பதற்கு 
அவருடைய உடல்வழி வாரிசாக இருப்பது 
மட்டும்‌ போதாது; அது பயன்‌ தராது. ஆன்‌ 
மீக முறையில்‌ அவரைச்‌ சார்ந்திருத்தல்‌ மிகத்‌ 
தேவை. இவ்வாரிசுகள்‌ இறைவனுக்குச்‌ 
சீரிய முறையில்‌ பணிந்திருக்காவிடில்‌ அவர்‌ 
கள்‌ கொள்ளும்‌ நம்பிக்கை போலித்தன்மை 
மிக்கதாகும்‌; பயனற்றதாகும்‌. எசக்கியேல்‌ 
தமது கால மக்களுக்கு இதை எநழுத்துக்‌ 
கூறுகிறார்‌ (எச 33:24-29). இறைக்‌ தீர்ப்பைப்‌ 
பறைசாற்றும்போது இரு முழுக்க 
யோவான்‌. உடலால்‌ வரும்‌ உறவாகிய தவ 
றான கருத்தைக்‌ கடுமையாகக்‌ கண்டிக்கி 
்‌'ஆபிரகாமே எங்களுக்குத்‌ தந்‌ைத" 
என்று சொல்லிக்‌ கொள்ளத்‌ துணிய வேண்‌ 
டாம்‌. இக்கற்களிலிருந்தும்‌ ஆபிரகாமுக்கு 
மக்களை எழுப்பக்‌ கடவுள்‌ வல்லவர்‌ என்று 
உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌'' (மத்‌ 3:9). உவ 
மையில்‌ வரும்‌, தன்னையே மையமாகக்‌ 
கொண்டு வாழ்ந்த பணக்காரன்‌ ''தந்தை 
ஆபிரகாமே'* என்றழைத்தலில்‌ பயனே 
மில்லை (லூக்‌ 16:24 தொ). அவர்களிடையே 
ஒரு பெரிய பாதாளம்‌ இருக்கிறது. இதே 
முறையில்‌ நான்காம்‌ நறசெய்தியும்‌ சான்று 
கூறுகிறது: யூதர்கன்‌ ஆபிரகாமுக்குச்‌ சந்ததி 
வழி மக்களாயிருப்பினும்‌, உண்மையில்‌ 
அலகையின்‌ மக்களாக மாறிவிட்டனர்‌ என்‌ 
பதை அவர்கள்‌ செய்யும்‌ கொலைத்‌ இட்‌ 


றார்‌; 


ஆகஃிரகாம்‌ தொடர்ச்சி], 


டத்தை வெட்ட வெளிச்சமாக்கும்பொழுது 
இயேசு தெளிவாக எடுத்துக்‌ காட்டுகிறார்‌ 
(யோவா 8:37-44); பிரமாணிக்கம்‌ இல்லை 
யேல்‌ உடல்‌ அளவில்‌ மகனாயிருப்பதால்‌ 
பயனேயில்லை. 


இ. விசுவாசமும்‌ செயல்களும்‌:- இப்பிர 
மாணிக்கம்‌ உண்மையானதாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றால்‌, மற்றொரு தவறான 
போக்குத்‌ தவிர்க்கப்பட வேண்டும்‌. ஆபிரகா 
மின்‌ ஈழ்ப்படிதலும்‌ (நெக 9:6; ரா 44:20), 
சோதனையில்‌ அவரது வீரமும்‌ (1 மக்‌ 2:52; 
ஞான 10:5-6] காலம்‌ காலமாய்‌ அவரது 
சிறப்புக்களாய்க்‌ கூறப்படுகின்றன. இதைப்‌ 
பின்பற்றிச்‌ சில யூக குழுக்கள்‌ இப்பண்பு 
களை மிகுதியாய்‌ மதிப்பீடு செய்தனர்‌. 
மனித செயல்களில்‌ மிக நம்பிக்கை கொண்ட 
னர்‌. சட்டத்தை நுணுநுணுக்கமாகக்‌ கடைப்‌ 
பிடிப்பதை அழுத்திக்‌ கூறினர்‌. இறைவ 
னைச சார்த்திருப்பதுதான்‌ மிகத்‌ தேவை 
என்பதை மறந்தனர்‌, 


தன்‌ செயல்களிலே நம்பிக்கை கொள்ளும்‌ 
இந்த அகந்தை மிக்க போலித்தனம்‌ பரிசே 
யன்‌, ஆயக்காரன்‌ உவமையில்சிறப்பாக 
எடுத்துக்‌ காட்டப்பட்டு மறுத்துக்‌ கூறப்படு 
கிறது (லூக்‌ 16:9-14); பவுலால்‌ முழுவதும்‌ 
தகர்த்தெறியப்படுகிறது. “ஆபிரகாம்‌ கை 
வுளை விசுவாசித்தார்‌, அது அவருக்கு நீதி 
யாக எண்ணப்பட்டது'' என்ற ஆத 15:6-இல்‌ 
உள்ள கூற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு 
பவுல்‌ மீட்பின்‌ அடிப்படை, 
அல்ல, விசுவாசமே என்று எண்பிக்கிறார்‌ 
(கலா 3:6; உரோ 4:53). மனிதன்‌ தன்னையே 
மகிமைப்படுத்தக்‌ கூடாது; தன்னிலே 
பெருமை பாராட்டக்‌ கூடாது, ஏனெனில்‌ 
எல்லாம்‌ தகுதிபெறாமலே, நன்கொடையாக 
இறைவனிடமிருந்து மனிதனுக்கு வருகின்‌ 
றன (உரோ 3:26-29; 4:1-4). நாம்‌ செய்யும்‌ 
எச்செயலும்‌ இறைவனின்‌ நன்கொடையை 
முந்துவதில்லை. எல்லாச்‌ செயல்களும்‌ 
இறைவனது நன்கொடையின்‌ விளைவேயா 
கும்‌. ஆபிரகாமின்‌ வாழ்வில்‌ இவ்வருள்‌ 
பயன்பெறாமல்‌ போகவில்லை. அதுபோல்‌ 
இவ்வருள்‌ ஒருபோதும்‌ நமக்கும்‌ பயன்‌ 


செயல்கள்‌ 


இ யேல்‌ 


இல்லாமற்போகாது என்று நாம்‌ உறுதி 
கொள்ளலாம்‌ (கலா ௧5:6; காண்‌ 1 கொரி 
15:10). இதையே யாக்கோபும்‌ எடுத்துக 
கூறுகிறார்‌ (யாக்‌ 2:20-24) காண்‌ எபி 11:8-19]. 


ஈ. உண்மையான வழித்தோன்றல்கள்‌: - 
ஆகவே தீர்மானமாக, ஆபிரகாமின்‌ உண்மை 
யான பிள்ளையாய்‌ இருப்பது யார்‌? அவரு 
டைய மகனான (மத்‌ 1:1), அவரிலும்‌ 
மேலான இயேசு கிறிஸ்துவே (யோவா 
8:53). குலத்தலைவரின்‌ வழித்‌ தோன்றல்க 
ளில்‌ எல்லாம்‌ இவருக்கு மட்டும்தான்‌ இறை 
வாக்குறுதி அளிக்கும்‌ மரபுரிமை நிறையள 
வில்‌ வந்து சேர்கிறது. மற்றெல்லாரையும்‌ 
விட இவர்தான்‌ ஆபிரகாமின்‌ உண்மையான 
வழித்‌ தோன்றல்‌ (கலா 3:16). உண்மையில்‌ 
இயேசுவின்‌ வருகைக்காகவே தான்‌ அழைக்‌ 
கப்பட்டது முதல்‌ ஆபிரகாம்‌ உழைத்தார்‌. 
அவருக்கு அளிக்கப்பட்ட பேற்றின்‌ வழி 
யாக அவ்வருகை நாளைக்‌ காண்பதுவே 
அவருடைய பெரும்‌ மகிழ்ச்சி (யோவா 8:56) 
காண்‌ லூக்‌ 1:54 தொ. 78]. 


இந்த ஒரே வழித்‌ தோன்றலின்‌ மேல்‌ 
வாக்குறுதியை முழுவதும்‌ ஒருங்கு குவித்‌ 
தல்‌, அதை வரையறை செய்வதற்கு அன்று. 
மாறாக அதை யாவர்க்கும்‌, எல்லாவற்றிற்‌ 
கும்‌ உண்மையான முறையில்‌ இறைவனின்‌ 
திட்டப்படி உரியதாக்குவதற்கு அது ஒரு 
நிபந்தனையாகும்‌ (கலா ௧:21-81; உரோ 
9-11). விருத்த சேதனம்‌ பெற்றவரோ, பெறா 
தவரோ, இஸ்ராயேலரோ புற இனத்தவரோ, 
இறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ கொள்பவர்கள்‌ 
யாவரும்‌ ஆபிரகாமின்‌ ஆசீர்களில்‌ பங்கு 
கொள்ளலாம்‌ (கலா 3:14). அவர்‌ விசுவாசித்‌ 
தார்‌; அப்போதிலிருந்து “'விசுவா௫ிக்கிற 
யாவர்ககும்‌ அவர்‌ தந்தையானார்‌” (உரோ 
சீ:11 தொ]. கிறிஸ்துவில்‌ விசுவசிப்போரின்‌ 
விசுவாசம்‌ அவர்களை அவருடைய ஆன்மீக 
வழித்தோன்றல்களாக ஆக்குகிறது. 
'“திறிஸ்து இயேசுவுக்குள்‌ நீங்கள்‌ அனைவ 
ரும்‌ ஒருவரே. நீங்கள்‌ கிறிஸ்துவுக்கு உரிய 
வர்களாயின்‌, ஆபிரகாமின்‌ வழிவந்தவாக 
ளாய்‌ இருக்கிறீர்கள்‌. வாக்குறுதியின்படி உரி 


474 


மையாளர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌”” [கலா 3:28 


தொர. 


விவிலிய வெளிப்பாடு இவ்வாறு உச்ச 
நிலை அடைகிறது. இறை ஆவியின்‌ சொல்‌ 
லாக உருவெடுக்கிறது. இதுவே குலத்தலை 
வராகிய ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட 
“மிகச்‌ சிறந்த பரிசு' (ஆது 15:1) பற்றிய 
இறுதிச்‌ சொல்லுமாகும்‌. அவருடைய தந்‌ 
தைத்‌ தன்மை விண்ணகத்துக்காத்‌ தேர்ந்தெ 
டுக்கப்பட்ட அனைவருக்கும்‌ உரியதாக விரி 
வடைகிறது. விசுவாரிகளின்‌ இறுதியான 
இல்லம்‌ “ஆபிரகாமின்‌ அருகாமையாகும்‌'' 
(லூக்‌ . 76:22). ஆன்மாக்கள்‌ அங்கு செல்லத்‌ 
தான்‌ இறந்தோர்க்கான திருவழிபாட்டில்‌ 
ஏங்கி வேண்டுகிறோம்‌. 


ஆபேல்‌ (ABEL 
வீணாவது) - ஆள்‌ 


மூச்சு நிலையில்லாதது, 


ஆதாம்‌ ஏவாளின்‌ இரண்டாம்‌ புதல்வர்‌. 
இப்பெயருக்கு மூச்சு நிலையற்றது, வீணா 
னது என்று பலவாறு பொருள்‌ கூறலாம்‌. 
ஏவாள்‌ தன்‌ முதல்‌ மகன்‌ காயினின்‌ பெய 
ருக்கு விளக்கம்‌ அளிக்கிறாள்‌. ஆனால்‌ 
இரண்டாம்‌ மகன பெயருக்கு விளக்கம்‌ 
அளிக்கவில்லை. இப்பெயர்‌ மகன்‌ என்று 
பொருள்படும்‌ அப்வு என்ற அக்கேதியப்‌ 
பெய்ரிலிருந்து வந்திருக்கலாம்‌. 


ஆதியாகம  விவரிப்புப்படி (4:1-16) 
காயின்‌ நிலத்தைப்‌ பயிரிட்டார்‌. ஆபேல்‌ 
ஆடு மேய்ப்பவர்‌ ஆனார்‌. காயின்‌ தன்‌ 
விளைச்சலின்‌ பலனையும்‌, ஆபேல்‌ தன்‌ 
மந்தையின்‌ தலையீற்றுக்களில்‌ மிகக்‌ 
கொழுத்த ஆடுகளையும்‌ ஆண்டவருக்குக 
காணிக்கையாகச்‌ செலுத்தினர்‌. ஆண்டவர்‌ 
ஆபேலையும்‌ அவரது காணிக்கைகளையும்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. காயினையோ அவர்‌ 
காணிக்கையையோ அவர்‌ கண்ணோகக 
வில்லை. இது காணிக்கைகளில்‌ அடிப்படை 
வேறுபாடு இருந்தது என்றோ, அக்காலத்‌ 
தில்‌, விலங்குப்பலி, தானியப்‌ பலியைவிட 
ஆண்டவருக்கு அதிக ஏற்புடையதாக இருந்‌ 
ததாகவோ காட்டவில்லை. ஆண்டவர்‌ 
தனது காணிக்கையை ஏற்காததைக்‌ கண்ட 


475 


காயின்‌ சினமுற்றார்‌, பொறாமை கொண் 
டார்‌. ஆண்டவர்‌ எச்சரித்திருந்தும்‌ (4:6-7) 
திட்டமிட்டு ஆபேலை வயல்‌ வெளியில்‌ 
கொன்றார்‌. அதற்குரிய தண்டனை பெறுகி 
றார்‌. ஆயினும்‌ காயினுக்குப்‌ பாதுகாப்பு 
அளித்து, அவரை யாரும்‌ கொல்லாதபடிக்கு 
ஒர்‌ அடையாளம்‌ அளிக்கிறார்‌ (2:14). 


முதல்‌ கொலை பற்றிய இந்தத்‌ கதை, 
முதல்‌ பெற்றோரின்‌ வீழ்ச்சிக்குப்பின்‌ மனுக்‌ 
குலம்‌ படிப்படியாக ஒழுக்கத்தில்‌ சீர்கெட்‌ 
டது என்ற விவரிப்பைத்‌ தொடங்கி வைக்கி 
றது. இச்சீர்கேடு பெரு வெள்ளத்திற்கு இட்‌ 
டுச்‌ செல்கிறது. இக்கதை உழவர்களுக்கும்‌ 
நாடோடித்தன்மையுடைய இடையர்களுக்கு 
மிடையே நிலவிய பகைமைப்‌ போக்கைப்‌ 
பிரதிபலிக்கிறது. இக்கதை இடையர்களுக்‌ 
குச்‌ சார்பாக இருக்கிறது. ஆபேல்தான்‌ முதற்‌ 
பலி செலுத்துகிறவர்‌ ஆகிறார்‌. 


நீதிமான்‌ ஆபேல்‌ துன்புறுகிறார்‌ என்ற 
கருத்தை அடிப்படையாய்க்‌ கொண்டு இக்‌ 
கதை மனித இனத்தின்‌ முதல்‌ தலைமுறையி 
லேயே நடந்ததாகக்‌ கூறப்படுகிறது. மனிதர்‌ 
களின்‌ இல அடிப்படைக்‌ குணங்களை ஆதார 
மாகக்‌ கொண்டு, நீதி புகட்டும்‌ பாணியில்‌ 
இக்கதை அன்றாடச்‌ சூழ்நிலையில்‌ புனை 
யப்பட்டிருக்கிறது. ஒரே தாயின்‌ பிள்ளைகள்‌ 
என்றாலும்‌ காயினின்‌ உள்ளத்துப்‌ புகைந்து 
கொண்டிருந்த பகை ஆபேலைக்‌ கொல்லச்‌ 
செய்கிறது. இங்குப்‌ பலியிடப்பட்ட 
பொருள்கள்‌ முக்கியமல்ல, பவியின்‌ நோக்க 
மும்‌ முறையுமே முக்கியம்‌. உள்ளத்தூய்‌ 
மையை இக்கதை வலியுறுத்துகிறது. 
ஆபேல்‌ நீதிமான்களின்‌ மாதிரிப்‌ படிவமாய்‌ 
உள்ளார்‌. இறைவனுக்கு ஏற்ற முறையில்‌ 
நடக்கிறார்‌. ஆனால்‌ £8யோனாயிய காயினோ 
நீதிமானுக்கு விரோதமாக எழுந்து அவரைக்‌ 
கொன்று போடுகிறார்‌. அதனால்‌ ஒதுக்கித்‌ 
தள்ளப்படுகிறார்‌ (சங்‌ 10:9-11). இது ஒரு 
பொது விதி. ஆதியிலிருந்தே ஆபேல்‌ முதல்‌ 
அனைத்து நீஇமான்களின்‌ இரத்தம்‌ நீதி 
வேண்டி இறைவனை நோக்கிக்‌ கூக்குரலிடு 
இறது (ஆது 4:10]. 


A ல்‌ [கொட்ட 750] 


அதியாகமத்திற்குப்‌ புறம்பே, பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ ஆபேலின்‌ பெயர்‌ குறிக்கப்பட 
வில்லை. புதிய ஏற்பாட்டில்‌ ஆபேல்‌ முதல்‌ 
வேத சாட்சியாகவும்‌ கிறிஸ்துவுக்கு மாதிரி 
யாகவும்‌ விளங்குகிறார்‌ (மத 23:35; லூக்‌ 
11:51) 1 யோவா 3:12) அவரது சாவு பாவத்‌ 
திற்குச்‌ சாட்சியாகவும்‌, விசுவாசத்திற்குச்‌ 
சான்றாகவும்‌ உள்ளது (எபி 11:4). கிறிஸ்து 
வின்‌ மரணத்திற்கு ஆபேலின்‌ மரணம்‌ ஒரு 
முன்‌ மாதிரிகையாகும்‌ (12:24]. 


நீதிமான்௧ளை வாழவிடாத இந்தப்‌ பாழு 
லகன்‌ பொதுவிதிக்கு இயேசு விலக்கன்று. 
அவரும்‌ இவ்விதிக்குப்‌ பலியானார்‌. தூயவ 
ரும்‌ *நீதிமானுமாகிய' (அ.ப. 3:14) அவரை 
அவர்‌ இனத்தாரே கொன்றார்கள்‌. இதுதான்‌ 
உலகின்‌ மிகப்‌ பெரிய குற்றம்‌. ''இவ்வாறு 
குற்றமற்ற ஆபேலுடைய இரத்தம்‌ முதல்‌, 
ஆலயத்திற்கும்‌ பீடத்திற்கும்‌ இடையே 
கொல்லப்பட்ட செக்கரியாவின்‌ . இரத்தம்‌ 
வரை சிந்திய மாசற்ற இரத்தத்தின்‌ பழி 
எல்லாம்‌ இந்தச்‌ சந்ததியின்‌ மேல்‌ விழும்‌?" 
(மத்‌ 23:35 தொ). இப்படிப்பட்ட இருள்‌ 
கவிந்த சூழ்நிலையில்‌ இயேசுவின்‌ சாவுக்கு 
யூதத்தலைவர்கள்‌ மட்டுமல்ல, உலக மாந்தர்‌ 
அனைவருமே பொறுப்பு. எனெனில்‌ எட்‌ 
டுத்திக்குகளிலும்‌ குற்றமற்றவர்கள்‌ கொல்‌ 
லப்படுகின்றனர்‌. அவர்களது இரத்தம்‌ இரத்‌ 
தப்பழிக்காகக்‌ கதறுகிறது (தருவெளி 16:16; 
18:24). என்றாலும்‌ ஆபேலின்‌ இரத்தத்தை 
விட உயர்ந்த உன்னதமான மற்றொருவரின்‌ 
இரத்தம்‌ இறைவனின்‌ மன்னிப்புக்காக மன்‌ 
றாடுகிறது (எபி 12:24). அதுதான்‌ கிறிஸ்து 
வின்‌ புனிதப்படுத்தும்‌ இரத்தம்‌. *' தந்தையே 
அவர்களை மன்னியும்‌, ஏனெனில்‌ தாங்கள்‌ 
செய்கிறது இன்னதென்று அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை"! (லூக்‌ 23:24). ஆக, ஆபேல்‌ 
என்ற நீதிமானின்‌ சாவினால்‌ உருவான சூழ்‌ 
நிலையைத்‌ துன்புறும்‌ நீதிமானாயை இயேசு 
முற்றிலும்‌ மாற்றுகிறார்‌. ஆனால்‌ ஈரமும்‌, 
அன்புமில்லாத இதயம்‌ கொண்ட காயி 
னைப்‌ டோலன்றி (1 யோவா 3:18], ஆபேல்‌ 
நேர்மைக்கும்‌ நீதிக்கும்‌ இட்டுச்‌ செல்லும்‌ 
விசுவாசத்தின்‌ கலங்கரை விளக்கமாகத்‌ 
திகழ்கிறார்‌. அதனால்தான்‌ இறந்தும்‌ 


ஆபேல்‌ 


ஆபேல்‌ இன்னும்‌ நம்மோடு உரையாடுகி 
றார்‌ (எபி 11:4). 


ஆபேல்‌ (ABEL) - இடம்‌ 

1. இது பேத்து-செமேசுக்கு அருகிலுள்ள 
இடம்‌. இங்குதான்‌, இஸ்ராயேலரிடமிருந்து 
கைப்பற்றிய பெட்டகத்தைப்‌ பெலிஸ்தியர்‌ 
கள்‌, அதை அவர்களிடம்‌ திருப்பிக்‌ கொடுத்த 
னர்‌. இந்த இடம்‌ பெரிய ஆபேல்‌ என்று 
அழைக்கப்படுகிறது (1 சாமு 6:18). 


2. ஆபேல்‌ பேத்துமாக்காவின்‌ மற்றொரு 
பெயர்‌ (2 சாமு. 20:18]. 


ஆபேல்‌-கெராமிம்‌ (கட்ட (தச்‌. - திராட்‌ 
சைத தோட்ட நிலம்‌) 

இந்த இடம்‌ அம்மோனியருக்கு எதிராக 
நடத்தப்பட்ட போரில்‌ இபிதாகால்‌ கைப்பற்‌ 
றப்பட்ட நகரங்களில்‌ ஒன்று (நீதி 11:29-33]. 
சில அறிஞர்களின்‌ கருத்துப்படி இது அம்மா 
னிவிருந்து 18 கி.மீ. தொலவில்‌ உள்ள நாகூர்‌ 
என்ற இக்கால நகரமாகும்‌. 


ஆபேல்‌ த்தும்‌ (ABEL-S5HITTM - புல்வெளி, 
வேலமர ஓடை] 

இது பாலைவனத்தில்‌ அலைந்து இரிந்து 
முடிவில்‌, இஸ்ராயேலர்‌ கூடாரம்‌ அடித்துத்‌ 
தங்கிய இடமாகும்‌ (எண்‌ 33:49). இது யோர்‌ 
தானுக்குக்‌ கிழக்கில்‌, மோவாப்‌ நாட்டில்‌ 
உள்ளது. இந்த இடம்‌ சாதாரணமாக இத்திம்‌ 
என்றழைக்கப்படும்‌. காண்க: சித்திம்‌-1. 


ஆபேல்‌-பேத்து-மாக்கா (ABCL-BETH-MAA- 
கெர்‌ - மாக்கா வீட்டின்‌ புல்வெளி, கொடுமை 
வீட்டின்‌ புல்வெளி) 

இது வட அரசாகிய இஸ்ராயேல்‌ நாட்டில்‌ 
மிகவும்‌ உறுதியான மதிற்சுவர்களால்‌ பாது 
காக்கப்பட்ட நகர்‌ ஆகும்‌. இங்குதான்‌ பிக்க 
ரியின்‌ மகன்‌ சேபா அடைக்கலம்‌ புகுந்து 
பின்னர்‌ தாவீதுக்கு எதிராக நடைபெற்ற 
கலகத்தில்‌ வெட்டப்பட்டார்‌ (2 சாமு 
20:12-18]. பாசா ஆட்சி காலத்தில்‌ (இ.மு. 
9-ம்‌ நூற்றான்டின்‌ தொடக்கம்‌) தமஸ்குநாட்‌ 
மூன்‌ பென்‌ - அதாத்தினால்‌ கைப்பற்றப்பட்‌ 
டது (1 அர 15:20; 2 நாள்‌ 16:4). 2 அர 


476 


15:20-இன்‌ படி 3-ம்‌ தெகிலாத்து பிலேசர்‌, 
பெக்கா காலத்தில்‌ இந்நகரை கைப்பற்றி 
னார்‌ (கி.மு. 733], இந்த இடம்‌ அசீரிய 
வாசகத்தின்‌ அபிலாக்கா எனப்படுகிறது. 


இந்நகரை தேல்‌-அபில்‌ என்ற தட்டை 
அடையாளமாகக்‌ காட்டலாம்‌. இந்தத்‌ இட்டு 
கூலே ஏரிக்கு வடக்கே 18 கி.மீ. தொலை 
வில்‌ உள்ளது. யோர்தானின்‌ தோற்றுவாய்க 
ளில்‌ ஒன்றான நகர்‌-கஸ்பானியின்‌ கிளையா 
றான நகர்‌-பரேய்தெதை ஒட்டியுள்ளது. 
மிகச்‌ செழிப்பான இடம்‌ ஆகும்‌. “நீர்‌ 
நிலைப்‌ புல்‌ வெளி'' என்று பொருளுள்ள 
ஆபேல்‌ மாயீம்‌ என்ற இவ்விடத்தின்‌ மற்‌ 
றொரு பெயர்‌ இதற்குப்‌ பொருத்தமானதா 
கும்‌. 2 சாமு 20:19-இல்‌ வரும்‌ ''இஸ்ராயே 
வின்‌ தலைநகர்‌'' என்ற சிறப்புப்‌ பெயர்‌ 
அதன்‌ அதிகாரத்தின்‌ இழ மற்ற சிற்றூர்கள்‌ 
அல்லது நகர்கள்‌ இருந்ததன என்பதைச்‌ 
சுட்டுகிறது. 


யூதித்‌ 7:3-இல்‌ வரும்‌ பால்பாயிம்‌ என்ற 
பெயரும்‌ இவ்விடத்தைக்‌ குறிக்கும்‌. 

ஆபேல்‌ மாயிம்‌ (ABEL-4AM - நீர்நிலைப்‌ 
புல்வெளி) 


ஆபேல்‌-பேத்து- மாக்காவின்‌ 
பெயர்‌ (2 நாள்‌ 16:4]. 


மற்றொரு 


ஆபேல்‌ மிசுராயிம்‌ (4BEL-M/ZRAM - எகிப்‌ 
தின்‌ புல்வெளி) 

ஆதாது என்னும்‌ பெயருடைய இடத்‌ 
திற்கு மற்றொரு பெயராகும்‌. யோர்தான்‌ 
கரையிலுள்ள இடமாகும்‌. எகிப்திய மேலா 
ளர்கள்‌, பெரியோர்‌ ஆகியோருடன்‌, இங்கு 
வந்து, யோசேப்பு தனது தந்தை யாக்கோ 
புக்கு இழவு கொண்டாடினார்‌ (ஆதி 
50:7-11). “யோர்தானுக்கு அக்கரையில்‌'* 
(50:10), ''கானான்‌ நாட்டிற்குள்‌ கொண்டு 
போய்‌'' (50:13) என்ற குறிப்புகளை வைத்து 
சில அறிஞர்கள்‌ இந்த இடம்‌ யோர்தானுக்‌ 
குக்‌ கிழக்கில்‌ சாக்கடலுக்கு வடக்கில்‌ இருந்‌ 
தது என்பார்‌. காண்க: ஆதாது. 


ஆபேல்‌-மெகோலா: (A3EL-MEHOLAH - நடன 
மாடும்‌ புல்வெளி) 


47] 


யோர்தானுக்குக்‌ கழக்கேயுள்ள ஒரு நகர்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ இந்நகர்‌ மூன்று முறை 
நேரடியாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. நீதிபதி 
கள்‌ வாழ்ந்த காலத்தில்தான்‌ முதன்‌ முறை 
யாய்‌, இப்பெயர்‌ குறிப்பிடப்படுகிறது. மிதி 
யான்‌ நாட்டினர்‌ இசிரியேல்‌ பள்ளத்தாக்கில்‌ 
இதையோனால்‌ இரவில்‌ திடீரென்று தாக்கப்‌ 
பட்டு செரேரா வழியாக ஆபேல்‌ மெகோலா 
மேட்டுப்‌ பீடபூமிக்கரை வரை தப்பி ஓடினர்‌ 
(நீதி 7:22). 


சாலமோன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, ஆபேல்‌- 
மெகோலா ஐந்தாவது அரச மாவட்டத்தின்‌ 
கிழக்கு ஓரத்தில்‌ இருந்தது. இந்த மாவட்டம்‌ 
பேத்துசானை ஒட்டி யோர்தானின்‌ இருபக்க 
மும்‌ பரவியிருந்தது. (இந்த மாவட்டம்‌ பானா 
வுக்கு உரிமையாக்கப்பட்டிருந்தது (1 அர 
4:12]. 


இந்த இடம்‌ எலிசாவும்‌, அவரது தந்தை 
யும்‌ வாழ்ந்த இடமாகும்‌. எலியா ஒரேபு 
மலையிலிருந்து திரும்பியபோது உழுது 
கொண்டிருந்த எலிசாவையும்‌ அவரது ஊழிர்‌ 
களையும்‌ கண்டார்‌. எலியா எலிசாவிடம்‌ 
சென்று தம்‌ போர்வையை அவர்மேல்‌ 
போட்டார்‌. எலிசாவும்‌ இந்த அடையா 
ளத்தை இறைவாக்குரைக்க ஒர்‌ அழைப்பாக 
ஏற்றுக்‌ கொண்டார்‌ (1 அர 19:16.19-20). 


1 சாமு 12:19) 8 சாமு 21:8-இன்படி, 
சவுலின்‌ புதல்வியருள்‌ ஒருத்தியும்‌, மேரா 
பின்‌ இரண்டாம்‌ மனைவியுமான அஇரியேல்‌ 
ஆபேல்‌-மெகோலாவில்‌ வாழ்ந்து வந்தாள்‌. 


இந்த இடத்தை இப்போது அடையாளங்‌ 
காட்டுவதில்‌ அறிஞர்களிடையே கருத்து 
வேறுபாடு உண்டு. எரோனிமு மற்றும்‌ யூசே 
பியு ஆகியோரைப்‌ பின்பற்றி கெனசரேத்து 
கடலுக்கும்‌, சாக்கடலுக்கும்‌ நடுவிலுள்ள 
தேல்‌ அபுசிப்ரியை இந்த இடத்திற்கு அடை 
யாளம்‌ காட்டுவர்‌. இது யோர்தானுக்கு மேற்‌ 
திலுள்ள இடமாகும்‌. வேறு சிலர்‌ யோர்தா 
னுக்குக்‌ கிழக்கில்‌ ஏல்யாபிஸ்‌ என்ற ஓடை 
யின்‌ கரையிலுள்ள தேல்‌-ஏல்‌-மக்லப்‌-ஐ 
அடையாளம்‌ காட்டுவர்‌, 


ஆப்பியின்‌ வழி 


ஆப்பிஸ்‌ (45) 

பூர்வீக வரலாற்றுக்‌ காலத்திலிருந்து எ௫ப்‌ 
தியர்களால்‌ மெம்பிசு என்னும்‌ இடத்தில்‌, 
இனப்பெருக்க வளமையின்‌ பொது கடவு 
ளாக வணங்கப்பட்ட புனித எருது ஆகும்‌. 
(இது முதன்மையாக தா என்ற கடவுளின்‌ 
வெளிப்பாடாக இருந்தாலும்‌, இது தன்னு 
டைய இனப்பெருக்கச்‌ செயலால்‌, கிரேக்க- 
உரோமையர்‌ காலத்தில்‌ ஓசைரிஸ்‌ என்ற 
கடவுளுடன்‌ நெருங்கிய தொடர்புடையதா 
வும்‌, ஓசைரிஸ்‌-ஆப்பிஸ்‌ அல்லது செராப்‌ 
பிஸ்‌ என்ற பெயருடன்‌ ஓசைரிரின்‌ உர 
என்றும்‌ கருதப்பட்டது. இந்த அடையாள 
எருதானது இந்த வழிபாட்டை நடத்திய 
குருவால்‌ மிகுந்த கவனத்துடன்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டது. அது உயிரோடு இருந்தபோது 
இறைவணக்கத்துக்குரிய மரியாதையுடன்‌ 
நடத்தப்பட்டது. அது இறந்த பிறகு கெடா 
மல்‌ பதப்படுத்தப்பட்டு இதன்‌ அடக்கத்திற்‌ 
காக எகப்தில்‌ ஒதுக்கப்பட்டிருந்த பல இடங்‌ 
களில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒர்‌ இடத்தில்‌ 
புதைக்கப்பட்டது. 
ஆப்பியன்‌ வழி; சாலை (20 WAY) 

உரோமையிலிருந்து காப்புவா வழியாக 
பிரன்திசியத்திற்குச்‌ சென்ற ஒரு உரோமை 
நெடுஞ்சாலை; இரண்டாவது மிகப்‌ பழைய 
சாலை. 


இந்த வழி அப்பிய களாதியு சேக்குஸ்‌ 
என்ற தணிக்கை அதிகாரியால்‌ மு. 
37/2-இல்‌ கட்டப்பட்டது. அதனால்‌ இப்பெ 
யர்‌ பெற்றது. இது முதலில்‌ காப்புவா வரை 
யில்தான்‌ போடப்பட்டது. ஆனால்‌ அதற்கு 
அடுத்த நூற்றாண்டில்‌ அதிரியாக்‌ கடலில்‌ 
உள்ள துறைமுகமான பிரண்துிசியம்வரை 
நீட்டிவிடப்பட்டது. இங்கிருந்து எக்னேசி 
யன்‌ சாலையின்‌ மேற்கு முடிவான எப்பிரா 
சுக்குக்‌ கப்பல்கள்‌ செல்லலாம்‌. 5836 கிலோ 
மீட்டர்‌ நீளமுள்ள ஆப்பியன்‌ சாலை இத்தா 
லியின்‌ இரு கரைகளையும்‌ இணைத்தது. 
இத்தாலியின்‌ ஒருமைப்பாட்டிற்கு அவசிய 
மானதாய்‌ விளங்கியது. கிழக்குத்‌ திசை வணி 
கத்திற்கும்‌ பெரிதும்‌ உதவியது. பிரண்டு 
யம்‌ ஆப்பியன சாலையின்‌ முடிவு என்றும்‌, 


ஆப்பிரிக்கா 


அந்த வழியின்மேல்‌ காப்புவா உள்ளது என்‌ 
தும்‌ ஸ்ட்ரபோ அடிக்கடி சொல்கின்றார்‌. 
ஸ்தேசியஸ்‌ இதை நன்கு பயன்பட்ட சாலை 
என்றும்‌ ''நீண்ட சாலைகளின்‌ அரசி'' என்‌ 
றும்‌ அழைக்கின்றார்‌. 


நெயாப்போலிஸ்‌ வளைகுடாவிலுள்ள 
புத்தயோலி துறைமுகத்தை அடைந்த பவுல்‌ 
(அ.ப.28:13) அங்கிருந்து 32 கிலோ மீட்டர்‌ 
தொலைவிலிருந்த காப்புவாவில்‌ அப்பியன்‌ 
சாலையை அடைந்திருக்கவேண்டும்‌. அங்கி 
ருந்து 212 கி.மீ. தொலைவிலிருந்த உரோ 
மைக்கு இச்சாலைவழியாகச்‌ சென்றிருக்க 
வேண்டும்‌. இது, அப்பியன்‌ சந்தை, மூன்று 
விடுதி வழியாகச்‌ சென்றது. இந்த வழியாகச்‌ 
பவுல்‌ பயணம்‌ செய்தபோது, உரோமைத்‌ 
திருச்சபையின்‌ தூதுச்‌ குழுக்கள்‌ முதலில்‌ 
உரோமைக்குத்‌ தெற்கில்‌ 48 கி.மீ. தொலைவி 
லுள்ள மூன்று விடுதி என்ற இடத்திலும்‌, 
பின்‌ தலைநகரிலிருந்து தெற்கில்‌ 6 கி.மீ. 
தொலைவிலுள்ள அப்பியன்‌ சந்தையிலும்‌ 
பவுலைச்‌ சந்தித்தனர்‌ (அ.ப. 26:15) 


ஆப்பிரிக்கா (AFRICA) 

அப்பிரிக்காக்‌ கண்டம்‌ விவிலியத்தில்‌ 
குறிக்கப்படவில்லையென்றாலும்‌ வட ஆப்‌ 
பிரிக்க இடங்களும்‌ மக்களும்‌ பழைய ஏற்‌ 
பாட்டில்‌, புதிய ஏற்பாட்டில்‌ நிகழ்ச்சிகளி 
லும்‌ உருவகங்களிலும்‌ இடம்‌ பெறுகின்றன. 


ஆத 10-இல்‌ நாடுகளின்‌ பட்டியல்‌, கூஸ்‌, 
எகிப்து (மிசுராயிம்‌) பூத்து ஆகியோரை 
காமின்‌ மக்களாகக்‌ குறிக்கிறது. 10:13-இல்‌, 
எகிப்து (மிசுராயிம்‌), உலூதிம்‌ மற்றும்‌ இல 
காபிம்‌ ஆகியோரின்‌ தந்தையெளக்‌ குறிக்கப்‌ 
பெறுகிறது. பின்னால்‌ உள்ள இருபெயர்க 
ளும்‌ லிபியா மக்களைக்‌ குறிப்பதாகப்‌ 
பொதுவாகக்‌ கருதப்படும்‌. இலக்கியக்‌ 
கலைச்‌ சொல்லில்‌ பல வட ஆப்பிரிக்க 
மொழிகள்‌ காமிய மொழியாக பகுக்கப்படு 
கின்றன. 


ஆப்பிரிக்காவில்‌ இஸ்ராயேலரின்‌ தன்‌ 
மையான அக்கறை, தங்களது பலம்‌ வாய்ந்த 
எதிரியான எகிப்தியரைப்‌ பற்றியதானாலும்‌ 
பைய ஏற்பாடு மற்ற ஆப்பிரிக்க மக்களை 


473 


யும்‌, குறிப்பாகக்‌ கூசியர்‌ அல்லது எத்தி 
யோப்பியர்‌ பற்றிப்‌ பேசுகிறது. கூஸ்‌ மற்றும்‌ 
எத்தியோப்பியா, சில சமயங்களில்‌ எடுப்‌ 
துக்கு அப்பாலுள்ள நாட்டைக்‌ குறிக்கும்‌ 
பொதுப்‌ பெயராகப்‌ பயன்பட்டுள்ளன (சங்‌ 
5:9}. ஆனால்‌ குறிப்பாக எகிப்துக்குத்‌ தெற்கி 
லுள்ள பகுதியைக்‌ குறித்தன (எச 29:10; 
எஸ்த 1:1; 8:9). இது வளம்‌ செறிந்த 
நாடாகும்‌ (யோபு 28:19). அதன்‌ செல்வம்‌, 
வணிகத்தால்‌ மேலும்‌ அதிகரித்தது (ஏச 
45:14] எத்தியோப்பியா வலுவான நாடாக 
இருந்தது; எகிப்தையும்‌ தர்காக்காவின்‌ ஆட்‌ 
சிக்‌ காலத்தில்‌ (கி.மு. 600-644; 25-வது அரச 
மரபு; 2 அர 19:9; ஏச 37:9) அண்டுள்ளது. 
இம்மக்களின்‌ உடற பண்புகள்‌ யாவரும்‌ 
அறிந்ததாகும்‌ (எச 16:2; எரே 13:23). கூசா 
பெண்ணாகிய மிரியாமை மோசே மணத்‌ 
தார்‌ (எண்‌ 12:1). எரேமியா, தன்‌ மக்களால்‌ 
பாழ்கிணறறில்‌ தள்ளப்பட்டபோது, அர 
சவை அதிகாரியான எத்தியோப்பிய எபெது - 
மெலக்கால்‌ (எரே 
6;7:13). 


காப்பாற்றப்பட்டார்‌ 


புதய ஏற்பாட்டில்‌ இயேசுவும்‌ அவரது 
குடும்பமும்‌ எகிப்தில்‌ அடைக்கலம்‌ புகுந்த 
னர்‌ (மத்‌ 2:13; தொ..ர. சிலுவையைச்‌ சுமக்க 
இயேசுவுக்கு உதவி செய்த சீமோன்‌ [மாத்‌ 
15:21) தொடக்க காலத்‌ திருச்சபையின்‌ முக்‌ 
திய மையங்களில்‌ ஒன்றான சீரேனே ஊரைச்‌ 
சேர்ந்த கிறிஸ்தவராக இருக்கக்கூடும்‌ (அ.ப. 
2:10; 11:19-20). நற்செய்தியாளர்‌, பிலிப்பு, 
பரிசுத்த ஆவியால்‌ ஏவப்பட்டு, எத்தியோப்‌ 
பிய அரசவையின்‌ அண்ணகனுக்கு போதகம்‌ 
அளித்து, பின்‌ ஞானஸ்தானம்‌ கொடுத்தார்‌ 
(அப. 6:26-39). இவன்‌ ஒருவேளை ஒரு 
நுபியராக இருக்கலாம்‌. 


ஆப்பிள்‌, சச்சிலிப்பழம்‌ (APPLE) 

ஒரு மரம்‌ [சங்‌ 2:3:8:5; யோவே 1:18); 
அதன்‌ பழம்‌ (பழ 23:1]; ௨.௪. 23.3) 7:6). 
கவிதை நயத்தில்‌ அதன்‌ நிழல்‌, அழகு, 
மணம்‌, இனிமையான பழம்‌ இவற்றிற்காகப்‌ 
பயனபடுத்தப்படுகிறது. உன்னத சங்கிதத்‌ 
தில்‌ காதலன்‌ இம்மரத்திற்கு ஒப்பிடப்படுகி 
றான. இம்மரம்‌ இன்பமிக்க நிழலையும்‌ 


17/9 


இனிமையான கனியையும்‌ தருகிறது (2:3). 
அதன்‌ பழத்தைக்‌ காதல்‌ நோய்‌ கொண்ட 
காதலி தேடுகிறாள்‌ (2:5). அவன்‌ ச்சு 
கிச்சிலிப்பழங்கள்‌ போல இனிய மணமுள்‌ 
ளது (7:8). பழ 25:17-இல்‌ சில வாசகங்கள்‌ 
சிசிலிப்‌ பழத்தையும்‌ மற்றும்‌ சில மாது 
ளைப்‌ பழங்களையும்‌ கொண்டுள்ளன. இது 
தங்க நிறமுடையது, அழகுடையது. 
யோவேல்‌ 1:12-இல்‌, அத்தி, மாதுளை, 
பேரிந்து, பேரிலந்தை முதலிய மரங்களோடு 
குறிக்கப்படுகிறது. இவை உழவர்களுக்கு 
முகயெமானவையாகும்‌. 'அண்டவரின்‌ 
பயங்கர நாளில்‌'' இவையாவும்‌ வதங்கிப்‌ 
போய்விடும்‌. 
அன்றைய பாலஸ்தினத்தல்‌ ஆப்பிள்‌ 
பழம்‌ பயிரிடப்பட்டதா என்பது சந்தேகத்‌ 
திற்குரியதாக உள்ளது. இதனை எலுமிச்சம்ப 
மம்‌, ஆரஞ்சு என மொழி பெயாத்திருக்க 
லாம்‌ எனக்‌ கூறப்படுகிறது. கவின்ஸ்‌ என்ற 
பழம்‌ மேலானது என்று சிலர்‌ கருதுவர்‌. 
எழுபது நூல்‌ பழங்கொடுக்கும்‌ ஒரு மரத்தின்‌ 
பொதுப்பெயரைக்‌ கொடுக்கிறது. ஆதி, 
3:6-இல்‌ வரும்‌ '*விலக்கப்பட்ட பழம்‌” 
ஆப்பிள்‌ பழம்தான்‌ என்பது அடிப்படையில்‌ 
லாது கூறப்பட்ட ஒரு கருத்தாகும்‌. ௨.௪. 
8:5-இல்‌ வரும்‌ மரத்தோடு தவறாக ஒன்றாக்‌ 
கப்படுவதால்‌ விளைந்த தவறாகும்‌. 


ஆப்பு எழுத்துக்கள்‌ (CUNEFORM } 

கி.மு. 500 ஆண்டு காலத்தில்‌, ழை 
நாடுகளில்‌ பயன்படுத்தப்பட்ட முக்கிய 
மான எழுத்துமுறை இந்த ஆப்பு எழுத்துக்க 
ளாகும்‌. இதற்கு ஆப்பு எழுத்துக்கள்‌ என்று 
இ.பி. 1712-இல்தான்‌ பெயர்‌ கொடுக்கப்பட்‌ 
'டது. ஏனென்றால்‌, இவ்வெழுத்துக்கள்‌ முத 
லில்‌ ஈரமான களிமண்‌ தட்டில்‌ எழுதப்பட்‌ 
டன. இதில்‌ எழுதுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட எழுதுகோலில்‌ ஆப்பைப்‌ போன்ற 
அச்சு பயன்படுத்தப்பட்டது. இந்த அச்சு ஒரு 
முனையில்‌ கூர்மையாகவும்‌ மறு முனையில்‌ 
அகலமாகவும்‌ அமைந்திருந்தது. இந்த அச்‌ 
சைக்கொண்டு உருவங்கள்‌ அமைத்து எழுது 
வர்‌. பச்சைக்‌ களிமண்ணில்‌ எழுதப்பட்‌ 
டவலை சூரிய ஒளியில்‌ காயவைக்கப்படும்‌, 


ஆப்பு எழுத்துக்கள்‌ 
அல்லது நெருப்பு சூலையில்‌ வைத்து சுடப்‌ 
படும்‌. இதுதான்‌ மனிதன்‌, தான்‌ எழுதிய 
தைக்‌ காப்பாற்றிவைக்க ஆரம்பத்தில்‌ கண்டு 
பிடித்த ஒரு முக்கியமான முறையாகும்‌. 


இம்முறையை சுமேரியர்கன்தான்‌ முதன்‌ 
முதலில்‌ கண்டுபிடித்தார்கள்‌. மு, 3000 
ஆண்டிற்கு முன்பே இம்முறையைக்‌ கண்டு 
பிடித்து விட்டனர்‌. ஊருகு என்றயிடத்தில்‌ 
மிகப்‌ பழமையான இந்த ஆப்பு எழுத்துத்‌ 
தட்டுகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இவைக 
ளில்‌ இவ்வெழுத்துமுறை பட வடிவ முறை 
மில்‌ அமைந்திருந்தது. இதை எளிதாக புரிந்‌ 
துக்‌ கொள்ள முடிறெது. ஆனால்‌ காலப்‌ 
போக்கில்‌ பொருள்‌ வடிவை விட்டுவிட்டு, 
அடையாள எழுத்துக்களைப்‌ பின்பற்றினர்‌. 
உதாரணமாக இ என்ற எழுத்து பூமி என்ற 
வார்த்தைக்கு அடையாளமாய்‌ நின்றது. 


பிறகு அக்காதியர்கள்‌, சுமேரியர்களின்‌ 
இந்த ஆப்பெழுத்தைத்‌ தங்கள்‌ மொழியை 
எழுதப்‌ பயன்படுத்தினர்‌. அவர்கள்‌ அவ்‌ 
வாறு பயன்படுத்தியபோது அதில்‌ ஒரு முக்‌ 
கியமாற்றம்‌ செய்தனர்‌. சுமேரியர்களின்‌ 
முறைப்படி ஒரு எழுத்துப்‌ ஒரு வார்த்தை 
யைக்‌ குறித்துக்‌ காட்டும்‌. ஆனால்‌ அக்காதி 
யாகள்‌, ஒரு எழுத்து, ஒரு தொனியினை 


மட்டும்‌ குறிப்பதாய்‌ நிர்ணயித்தனர்‌. ஒரு 


வார்த்தையில்‌ பல தொனிகள்‌ இணைந்துவ 
ரும்‌. இதனால்‌ அக்காதியர்கள்‌ பல புதிய 
எழுத்துக்களையும்‌ கண்டுபிடித்தனர்‌. இவ்‌ 
வாறு மொத்தத்தில்‌ நூற்றுக்‌ கணக்கான எழுத்‌ 
துக்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. 
அக்காதியாகள்‌, சுமேரியர்களின்‌ எழுத்‌ 
திற்கு மேலும்‌ பல மேம்பாட்டினை செய்த 
னர்‌. பெயர்‌ சொற்களுக்கும்‌ வினைச்‌ சொற்க 
ளுக்கும்‌, வேற்றுமை உருபு, விகுதிகள்‌ 
அமைத்துத்‌ தெளிவுபடுத்தினர்‌. இவ்வாறு 
திருத்தம்‌ செய்யப்பட்ட அக்காதியர்களின்‌, 
எழுத்துத்‌ தட்டுகள்‌ கி.மு. 2350 ஆண்டைச்‌ 
சார்ந்தவைகளும்‌, கி.மு. 2000 ஆண்டைச்‌ 
சார்ந்தவைகளும்‌ நமக்குக்‌ இடைத்திருக்கின்‌ 
றன. கிமு. 2250-இல்‌ சார்கோன்‌ என்ற 
அரசன்‌ அக்காது நகரில்‌ ஆட்சி செய்தார்‌... 


ஆப்பு எழுத்துக்கள்‌ [தொடர்ச்சி 


தி.மு. 2000- ஆம்‌ ஆண்டு ஊர்‌ என்ற இடத்தி 
லிருந்து பிறந்த 3வது தலைமுறை அக்காதிய 
நாட்டை ஆட்சி செய்தது. 


சுமேரியர்களிடமிருந்து அக்காதியர்‌ பெற்‌ 
றுக்‌ கொண்ட இந்த எழுத்துமுறை மேலும்‌ 
இரண்டு இடங்களுக்குப்‌ பரவியது. பாபி 
லோனியர்களும்‌ இவ்வெழுதது முறையைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. ஆனால்‌ இவர்கள்‌ நெபுக்‌ 
கதுனேசார்‌ காலத்திய பழைய எழுத்துமுறை 
யுடன்‌, இந்த அக்காதிய எழுத்துக்களையும்‌ 
இணைத்துக்‌ கொண்டனர்‌. இதனால்‌ இங்கு 
நிறைய அடையாள எழுத்துக்கள்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டன. 


அசீரியா்களும்‌ இந்த அக்காதிய எழுத்துமு 
றையைப்‌ பின்பற்றினர்‌. இவர்கள்‌ எழுத்துக்‌ 
களின்‌ அடையாள முறையை சீர்படுத்தினர்‌. 
மேலும்‌ இத்தித்தையாகளும்‌ இந்த ஆப்பெ 
முத்து முறையைப்‌ பின்பற்ற ஆரம்பித்தனர்‌. 
பொகாஸ்கோய்‌ என்றயிடத்தில்‌, ஆப்பெ 
முத்துக்களால்‌ எழுதப்பட்ட பல தட்டுகள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. இவ்விடம்‌ அக்கா 
லத்தில்‌ கித்தித்தியர்களுக்கு, சிறிய ஆசியா 
வின்‌ தலைநகரம்‌. இந்த தட்டுச்சுவடிகள்‌, 
பலமொழிகளில்‌ எழுதப்பட்டன. இத்தித்தி 
யம்‌, அக்காலத்தில்‌ அரசியல்‌ தொடர்பு 
மொழியாக விளங்கிய அக்காதியம்‌, லுவியா 
னியம்‌, குரியானியம்‌ ஆகிய மொழிகளில்‌ 
அந்தத்‌ தட்டிச்‌ சுவடிகள்‌ எழுதப்பட்டுள்ளன. 


எலாமியர்களும்‌ இந்த ஆப்பெழுத்து 
முறையைப்‌ பின்பற்ற ஆரம்பித்தனர்‌. 
ஆனால்‌ அவர்களின்‌ மொழியைப்‌ பற்றி 
முழுமையாகத்‌ தெரிந்துக்கொள்ள வாய்ப்‌ 
பில்லை. 


எகிப்து நாட்டில்‌ அமானா என்றவிடத்திவ்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட கடிதங்களில்‌, கானான்‌ 
நாட்டு அரசர்‌ எழுதியக்‌ கடிதமும்‌ காணப்ப 
டுகிறது, இக்கடிதம்‌ எகிப்து பாரவோன்‌ 
மன்னனுக்கு எழுதப்பட்டது. கானான்‌ 
நாட்டு குறுநில மன்னன்‌, பாரவோன்‌ மன்ன 
னுக்கு எழுதுகிறார்‌. இக்கடிதத்தை அக்காதி 
பம்‌ மொழியில்‌, ஆப்பெழுத்துகளைப்‌ பயன்‌ 
படுத்தி எழுதியுள்ளார்‌. இந்நிகழ்ச்சி எவ்‌ 


460 


வாறு ௮க்காதியமும்‌ ஆப்பெழுத்தும்‌, நாடுக 
ளுக்கிடையில்‌ பயன்படுத்தப்பட்ட 
தொடர்பு கருவிகளாக விளங்கின என்பதை 
எடுத்துக்‌ காட்டுகின்றது. உகரித்து மொழியி 
லும்‌ இவ்வாப்பெழுத்து முறையைப்‌ பின்‌ 
பற்றியுள்ளனர்‌. உகரித்து என்ற இடத்தில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட தட்டுச்‌ சுவடிகளில்கூட 
அக்காத்தியம்‌ மொழியில்‌ எழுதப்பட்டவை 
நிறைத்துக்‌ காணப்படுகின்றன. இவை ௨௧ 
ரித்து மொழியில்‌ எழுதப்பட்டுள்ளதைவிட 
அதிகமானவை. 


உகரித்து மொழியில்‌ நாம்‌ தற்போது பயன்‌ 
படுத்தும்‌ எழுத்துக்களைப்‌ 
போல பயன்படுத்தியுள்ளனர்‌. 31 மேய்‌ 
எழுத்துக்களை அவர்கள்‌ பயன்படுத்தினர்‌. 
ஆனால்‌ இந்த எழுத்துமுறை உகாரித்து 
மொழியினர்‌ கண்டுபிடிக்குமுன்பே நடைமு 
றையில்‌ வந்திருக்கிறது. 


அகரவரிசை 


பாரசகர்களும்‌ இந்த ஆப்பெழுத்து முறை 
யைப்‌ பயன்படுத்த ஆரம்பித்தனர்‌. இவர்கள்‌ 
மொழியில்‌ 36 எழுத்துக்கள்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. இவ்வாறு ஆப்பெழுத்துமுறை 
தி.மு. 75வரை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


பாபிலோனிய அரசன்‌ முதலாம்‌ தாரியு 
பெகிஸ்டன்‌ என்றவிடத்தில்‌ மூன்று மொழி 
களில்‌ ஒரு சாசனம்‌ அச்சடித்து வைத்தான்‌. 
அதேபோல பெர்சபோலிஸ்‌ என்றவிடத்தில்‌ 
அரண்மனையிலும்‌ இதே 
போன்று மூன்று மொழிகளில்‌ ஒரே வாசகம்‌ 
எழுதப்பட்டுள்ளது. இவைகள்தான்‌ இவ்‌ 
வாப்பெழுத்து முறையை புரிந்துக்கொள்ள . 
மிக உதவின. கி.பி. 1850-இலிருந்துதான்‌ 
இவ்வாப்பெழுத்துக்களை சரியாக புரிந்துக்‌ 
கொள்ள முடிந்தது. இவ்வாப்பெழுத்தைப்‌ 
பற்றி அதிகமாக ஆராய்ச்சி நடத்தியவர்கள்‌ 
கென்றி ராவில்சன்‌, எட்வர்ட்‌ கின்க்ஸ்‌, 
ஜுல்ஸ்‌ ஒப்பர்த்து என்பவர்கள்‌ ஆவர்‌ இவர்‌ 
கள்‌, அரசர்களின்‌ பெயர்கள்‌ ஒரேமாதிரியாக 
பழைய பாரச்கம்‌, எலாமித்தியம்‌, பாரிலோ 
ணியம்‌ ஆகிய மொழிகளில்‌ காணப்படுவ 
தைக்‌ கண்டுபிடித்தனர்‌. இவர்களின்‌ கண்டுபி 
டிப்பு சரியானதுதானா என்பதற்கு கி.பி. 


காணப்படும்‌ 


48 ] 


1857-இல்‌ ஒரு சோதனை நடத்தப்பட்டது. 
நால்வர்‌ தனித்தனியாக, ஓரே பாபிலோணி 
யப்‌ பழம்‌ ஏட்டை மொழிபெயர்த்தனர்‌. 
பிறகு அந்த நான்கு மொழிபெயர்ப்பையும்‌ 
ஒன்றிணைத்து பார்க்கிறபோது, மாறுபாடில்‌ 
லாமல்‌ ஒரே மாதிரியாக இருந்தன. இவ்‌ 
வாறு ஆப்பெழுத்துமுறையை முழுமையா 
கப்‌ புரிந்துக்கொள்ள வாய்ப்பேற்பட்டிருக்கி 
றது. 


ஆமணக்குச்‌ செடி (CASTOR PLANT} 
இறைவனாகிய ஆண்டவரின்‌ ஏற்பாட்‌ 
டின்படி, இறைவாக்கினர்‌ யோனாவுக்கு 
நிழல்‌ அளித்த செடி இதுவாக இருக்கலாம்‌ 
(யோனா 4:6-10]. இது ஒரே இரவில்‌ 
வளர்ந்து யோனாவுக்கு நிழல்‌ அளித்தது. 
ஆனால்‌ அடுத்த நாள்‌ காலையில்‌ உலர்ந்து 
போக, அவர்‌ கடுவெயிலிலில்‌ வாட வேண்‌ 
டியிருந்தது. இந்நிகழ்ச்சியுரையின்‌ நோக்கம்‌ 
கிளர்ச்சிமிக்க இறைவாக்கினருக்கு ஒரு 
செயல்முறையான பாடம்‌ கற்பிப்பதாகும்‌. 
அவர்‌ தனது சுகத்தை மட்டும்‌ தேடக்கூடாது. 
அவர்‌ போதிக்க மறுத்த நினிவேயின்‌ மக்க 
ளின்‌ நலனையும்‌ தேடவேண்டும்‌ (சீ:10-11). 
யோனா, தான்‌ நட்டுவளர்க்காத செடிக்கு 
இரக்கம்‌ காட்டும்போது, ''வலக்கை எது 
இடக்கை எது என்று கூடச்‌ சொல்லத்‌ தெரி 
யாத'' பல்லாயிரம்‌ மக்களுக்கு இறைவன்‌ 
இரக்கம்‌ காட்டக்‌ கூடாதா? 
ஆமால்‌ (தட - உழைப்பு, தொந்தரவு] 
ஆசேரின்‌ வழி மரபுப்‌ பட்டியலில்‌ வருப 
வரும்‌ ஒரு குடும்பத்தின்‌ தலைவருமான 
எலமின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 7:35). 


ஆமான்‌ (மச - புகழ்‌ பெற்றவன்‌) 

அகசுவேரு (செருக) என்ற பாரகே அரச 
ரின்‌ முதல்‌ மந்திரி, எஸ்தர்‌ புத்தகத்தில்‌ இவர்‌ 
யூதர்களின்‌ எதிரி என்று சொல்லப்பட்டிருக்‌ 
கிறது. 


அகாகியர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த அம்மெதாத்‌ 
தாவின்‌ மகன்‌ ஆவார்‌ (எஸ்த 3:1.70; 8:2.5; 
9:24). இந்தக்‌ குறிப்பு 1 சாமு 15-இல்‌ வரும்‌ 
சின்‌ மகன்‌ சவுலின்‌ அமலேக்கிய எதிரி 


ஆ மென்‌ 


யான ஆகாக்கோடு இவரைத்‌ தொடர்பு படுத்‌ 
துவதற்காக இருக்கலாம்‌. இவரை, எஸ்தரின்‌ 
சிற்றப்பனும்‌ 8சு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவரு 
மான மோர்தெக்காய்‌ என்ற யூத ஊழியன்‌ 
மட்டும்‌ மற்றவர்களைப்போல்‌ மண்டியிட்டு 
வணங்குவதில்லை. மோர்தெக்காய்‌ வணங்‌ 
காததைக்‌ கண்டு, அவர்‌ ஒரு யூதன்‌ என்பதை 
அறிந்து, அகசுவேரின்‌ நாடெங்குமிருந்த 
யூதர்களை அழிக்க எண்ணினார்‌ ஆமான்‌. 
ஆனால்‌ அகசுவேரின்‌ மனைவி எஸ்தரால்‌ 
அது தடைபட்டது. அதுமட்டுமல்லாமல்‌ 
யூதர்களால்‌ ஆமோனின்‌ பத்துப்‌ புதல்வர்க 
ரூம்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 


எஸ்தரின்‌ கதை பாபிலோனின்‌ கடவுள்‌, 
ஏலாமின்‌ கடவுள்‌ ஆகியவர்களுக்கு 
இடையே நடந்த போராட்டம்‌ பற்றிய இத 
காசக்‌ கதையின்‌ பிரதிபலிப்பாக இருப்பதா 
கச்‌ சில ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
அகவே ஆமோனை ஏலாமியரின்‌ கடவு 
ளான கும்மானாக அடையாளம்‌ காண்கின்ற 
னர்‌. மற்றவர்கள்‌ இதை பூரிம்‌ விழாவோடு 
தொடர்புள்ள காதல்‌ புதினம்‌ என்கின்றனர்‌. 
இன்னும்‌ சிலர்‌ இது 5-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
நடந்த உண்மையான நிகழ்ச்சியை எடுத்துக்‌ 
கூறுகிறது என்பர்‌, இதில்‌ யூதர்கள்‌, ஒரு 
கொடிய துன்புறுத்தலிலிருந்து தப்பினர்‌. 
அப்படியானால்‌ ஆமோன்‌ என்பவர்‌ ஒரு 
வரலாற்று ஆளாக இருக்கலாம்‌. 


ஆரம (சிலர்‌ 
்‌ 'சாலோமோனின்‌ ஊழியர்களின்‌'' ஒரு 
குடும்பத்தின்‌ கறதாதையர்‌ (எஸ்‌ 2:57). ஒரு 
வேளை இவரும்‌ ஆமோன்‌-3-இல்‌ குறிக்கப்‌ 
படுபவரும்‌ ஒரே ஆளாக இருக்கலாம்‌. 


- கட்டுகிறவன்‌) 


அமென்‌ (AMEN 
உணமையானது] 


- உண்மையாகவே, அது 


அப்படியே ஆகட்டும்‌; முன்சொல்லப்பட்‌ 
டதை அப்படியே ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ உறு 
தியை, அல்லது ஏற்றுக்‌ கொள்ளுதலை 
வெளிப்படுத்தும்‌ வியப்புரை. பெரும்பா 
லும்‌ வழிபாட்டுச்‌ சூழ்நிலையில்‌ பயன்பட்‌ 
டுள்ளது. 


ஆ மேலம்‌ நரல்‌ 

பழைய ஏற்பாட்டில்‌ ஏச 65:16-இல்‌ இச்‌ 
சொல்‌ உண்மை என்ற பொருளில்‌ பெயர்ச்‌ 
சொல்லாகப்‌ பயன்பட்டுள்ளது. இதைத்‌ 
தவிர மற்ற இடங்களில்‌ அப்படியே ஆகட்‌ 
டும்‌ என்ற பொருளில்‌ பயன்பட்டுள்ளது. 
மற்றவர்‌ கூறியதற்குப்‌ பதிலாக அமைகிறது. 
மற்றவர்‌ கூறிய வாக்கையோ, கட்டளை 
யையோ ஏற்பதையோ, ஒத்துக்‌ கொள்வ 
தையோ சுட்டிக்‌ காட்டுகிறது. இவ்வாறு 
சாலமோனின்‌ வருங்கால ஆட்சிபற்றிய 
தாவீதின்‌ வாக்குறுதியை பெனாயா உறுதிப்‌ 
படுத்துகிறார்‌ (1 அர 1:26]. கனனியாவின்‌ 
இறைவாக்கு நிறைவேறுதல்பற்றி ஐயம்‌ 
கொண்டிருந்தாலும்‌, அது நிறைவேறும்‌ 
என்ற தனது விருப்பத்தை எரேமியா எடுத்‌ 
துக்‌ கூறுகிறார்‌ (எரே 26:6). உடன்படிக்‌ 
கையை ஏற்றுக்‌ கொள்வதில்‌ “ஆமென்‌! 
என்ற சொல்‌ அடிக்கடிப்‌ பயன்படுகிறது 
(காண்க எரே 1149). இந்த உடன்படிக்கை 
உறவை ஏற்றுக்‌ கொள்பவர்கள்‌ அதன்‌ கட்ட 
ளைக்குக்‌ 8ீழ்படிவதைப்‌ பொறுத்து, ஆ 
ரையோ, சாபத்தையோ ஏற்றுக்‌ கொள்கின்ற 
னர்‌ (காண்க உப 2715-26: நெக 5:13; எண்‌ 
5:22). புகழ்பாடல்களிலும்‌ (சங்‌ 41:14; 72:19; 
89:53; 106:48), வழிபாட்டில்‌ மக்கள்‌ கூட்டத்‌ 
தின்‌ பதிலுரை செபமாகவும்‌ (1 நாள்‌ 16:36; 
ஜெக 68:6) சங்கீதங்களின்‌ முடிவிலும்‌ (சங்‌ 
106:48), சங்கே நூவின்‌ ஐந்து பகுதிகளில்‌ 
நான்கின்‌ முடிவிலும்‌ (21:13; 72:19; 80:53. 
106:48) ஆமென்‌ வருவது கவனிக்கத்‌ தக்கதா 
கும்‌. ஆசீர்களின்‌ முடிவிலும்‌ (யூதி 10:26) 
தனிப்பட்டோரின்‌ செபத்தின்‌ முடிவிலும்‌ 
(தோபி 8:8) வருகிறது. 


புதிய ஏற்பாட்டில்‌, நற்செய்திகளுக்குப்‌ 
புறம்பே புகழ்பாடல்களிலேயே பெரும்பா 
லும்‌ பயன்பட்டுள்ளது. உயிர்த்த இயேசு 
வின்‌ வாக்குறுதிக்கும்‌ (இருவெளி 22:20), 
தீர்ப்புக்‌ காட்சிக்கும்‌ (1:7) புகழ்‌ பாடலுக்கும்‌ 
(1:6; 5:14) பதிலாக ஆமென்‌ வருகிறது. 
திருமுகங்களில்‌ செபங்களின்‌ முடிவிலும்‌ 
(உரோ 15:33; 1 தெச 3:3) பெரும்பாலும்‌ 
புகழ்பாடல்களின்‌ முடிவிலும்‌ (உரோ 1:25; 
9:42: 11:38; 16:27; கலா 1:8; பிலி 4:20; 1 
திமோ 1:17; 6:16; 2 தெச 4:18; 1 பேதுரு 


482 


2:11) 5:11) இருமுகங்களின்‌ முடிவில்‌ இறுதி 
ஆசீராகவும்‌ (எபி 13:21; 8 பேதுரு 3:18; 
யூதா 25) ஆமென்‌ வருகிறது. வழிபாட்டில்‌, 
இயேசுவின்‌ பெயரால்‌ கூறப்படும்‌ பதிலாக 
ஆமென்‌ வருவது நிலையான வடிவமாக 
யது (காண்க 2 கொரி 1:20). 


நற்செய்திகளில்‌ இயேசு ஆமென்‌ என்ற 
சொல்லை அடிக்கடி பயன்படுத்துகிறார்‌. 
இவற்றிற்கு இணையாக வேறெங்கும்‌ 
ஆமென்‌ பயன்படுத்தப்படவில்லை. உறு 
துயை எடுத்துக்கூற பயன்படுகிறது. (உண்‌ 
மையிலும்‌ உண்மையாகச்‌ சொல்லுகிறேன்‌ 
ஆமென்‌, ஆமென்‌...மத்‌. 5:18.26; 6:3; 
யோவா 1:81). இக்‌ கூற்றுக்களில்‌ உறுதி 
யோடு அதிகாரக்‌ குறிப்பும்‌ சேர்ந்துள்ளது. 
திருவெளி :14-இல்‌ இயேசு தம்மையே 
'“ஆமென்‌ எனும்‌ பெயருள்ளவர்‌, உண்மை 
யான, நம்பத்‌ தக்க சாட்சியரவார்‌'' எநன்று 
அழைக்கிறார்‌ (காண்க ஏச 65:16). 


ஆமோசின்‌ இறைவாக்கு நூல்‌ (00K 0 
AMOS } 

1. இறைவாக்குகள்‌ அடங்கிய நூல்களை 
பின்வரும்‌ தலைமுறைகளுக்கு விட்டுச்‌ 
சென்ற '“எழுதும்‌ இறைவாக்கினர்களின்‌'' 
வரிசையில்‌ காலவரைப்படி முதலாவது வரு 
பவர்‌ ஆமோஸ்‌ என்ற இறைவாக்கினா 
ஆவார்‌. இவரது நூல்‌ ''சிறிய இறைவாக்கி 
னர்‌'" தொகுப்பில்‌ மூன்றாவது நூலாக வருகி 
றது. 


2. காலம்‌:- ஆமோ 1:1-இன்படி யூதாவை 
ஊசியாவும்‌ (இ.மு.789-722) இஸ்ராயேலை 
இரண்டாம்‌ எரொபயாமும்‌, ஆட்சி செய்த 
காலத்தில்‌ (786-46) ஆமோசின்‌ இறைவாக்‌ 
குப்‌ பணி நடந்ததாகத்‌ தெரிகிறது. இஸ்ரா 
யேல்‌ செல்வச்‌ செழிப்பில்‌ மிதந்து கொண்டி 
ருத்த காலத்தில்‌ இவர்‌ இறைவாக்குரைத்ததா 
கத்‌ தெரிகிறது. ஆகவே எரொபயாமின்‌ ஆட்‌ 
சியின்‌ பின்‌ பகுதியில்‌ இறைவாக்குரைத்தி 
ருக்கலாம்‌. ஊரசியா தொழு நோயால்‌ வருந்தி 
யதால்‌ அவனது மகன்‌ யோத்தாம்‌ 750-ஐ 
ஒட்டி தன்‌ தகப்பனுடன்‌ இணைந்து ஆட்சி 
செய்யத்‌ தொடங்கினார்‌. '“நில நடுக்கம்‌ 


48 


உண்டாவதற்கு இரண்டாண்டுகளுக்கு முன்‌ 
'' ஆமோஸ்‌ இறைவாக்குரைக்கத்‌ தொடங்கி 
னார்‌ (ஆமோ 1:1). இந்நில நடுக்கத்தை 
ஆமோஸ்‌ முன்னறிவித்தார்‌ (6:8 9:5). 
புதைப்பொருள்‌ ஆய்வுகள்‌ இரண்டாம்‌ 
எரொபயாம்‌ காலத்தில்‌ ஒரு பெரும்‌ நிலந 
டுக்கம்‌ நடந்திருக்க வேண்டும்‌ என்பதற்குச்‌ 
சான்று கூறுகின்றன. பாலஸ்தீன வரலாற 
றில்‌ இந்த நிலநடுக்கம்‌ எவ்வளவு பயங்கர 
மானதென்றால்‌, இரண்டரை நூற்றாண்டுக 
ளுக்குப்‌ பின்னும்‌, இதைச்‌ செக்கரியா தமது 
இறைவாக்கு நூலில்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌ 
(செக்‌ 12:53), ஊசியா தானே ஆலயத்தில்‌ 
தூபக்‌ காணிக்கை ஒப்புக்கொடுக்க முயன்‌ 
றார்‌. அதைச்‌ செய்வதிவிருந்து குரு அசரியா 
வால்‌ தடுக்கப்பட்டார்‌. இத்தியசசெயலின்‌ 
விளைவாக நிலநடுக்கம்‌ ஏற்பட்டதாக யோ? 
பசு கூறுகிறார்‌. இவற்றையெல்லாம்‌ கருத்‌ 
தில்‌ கொண்டு, அசீரியாவில்‌ மூன்றாம்‌ திக 
வாத்து பிலேசரின்‌ எழுச்சிக்கு முன்‌ 
க.மு.760-745-க்கு இடைப்பட்ட காலத்தில்‌, 
ஒரு வேளை 750-ஐ ஓட்டி ஆமோஸ்‌ இறை 
வாக்குரைத்திருக்க வேண்டும்‌ எனக்‌ கருது 
வர்‌ ஆய்வாளர்கள்‌. அதற்குப்பின்‌ 
ஆமோசோ அவரது 2டர்களோ இந்நூலை 
எழுதி வைத்தனர்‌ என்று ஏற்றுக்‌ கொள்ள 
லாம்‌, 


3. பின்னணிகள்‌; - 

அ) வரலாற்று அரசியல்‌ பின்னணி; 
இரண்டாம்‌ எரொபயாம்‌ இஸ்ராயேலை 
நாற்பது ஆண்டுகள்‌ ஆண்டார்‌. அண்டை 
நாட்டவரது வீழ்ச்சியைப்‌ பயன்படுத்தித்‌ 
தனது நாட்டை மேன்மைப்படுததினார்‌. 
இவர்‌ காலத்தில்‌ இஸ்ராயேல்‌ தனது பெரு 
மையின்‌ செழிப்பின்‌ உச்சநிலையை அடைந்‌ 
தது. போர்‌ வெற்றிகளால்‌ வடக்கிலும்‌ தெற் 
கிலும்‌ தனது நாட்டின பரப்பை விரிவாக்கி 
னார்‌. வணிகப்‌ பெருஞ்சாலைகளைக்‌ தனது 
ஆதிக்கத்தின்‌ ஒழ கொண்டு வந்தார்‌. அதன்‌ 
விளைவாக வணிகம்‌ வளர்ந்தது. நாட்டில்‌ 
செல்வம்‌ பெருகியது; ஆனால்‌ சிலரிடமே 
சிக்தெ தேங்கிப்‌ போயிற்று. வறுமையில்‌ 
வாடிய ஏழைகளின்‌ எண்ணிக்கையும்‌ பன்ம 
டங்கு கூடிற்று. 


ஆமோஸ்‌ தரல்‌ (தொடர்க? 


இக்காலத்தில்‌ அசிரியர்களிடையே உள்‌ 
நாட்டுப்‌ பூசல்கள்‌ நடந்து கொண்டிருந்தன. 
மூன்றாம்‌ இதிலாத்து பிலேசா இன்னும்‌ 
அரியணை ஏறவில்லை. அசிரியர்களிடமி 
ருந்து தங்களுக்கு வரவிருக்கும்‌ பேராபத்தை 
இஸ்ராயேல்‌ எதிர்‌ பார்க்கவில்லை. யூதாவும்‌ 
பலவழிகளில்‌ வளம்‌ பெற்றிருந்தது. இரு 
அரசுகளும்‌ ஒன்றொடொன்று சமாதானமாய்‌ 
இருந்தன. இத்தகைய வரலாற்று அரசியல்‌ 
பின்னணியில்‌ அமைதி, பொருள்‌ வளம்‌ 
ஆகிய ஏமாற்றும்‌ பாதுகாப்பில்‌ சுகம்‌ அனுப 
வித்துக்‌ கொண்டிருந்த வட அரசுக்கு 
ஆமோஸ்‌ இறைவாக்குரைத்தார்‌. 


ஆர்‌ சமூகப்‌ பின்னணி;- இக்காலத்தில்‌ 
நாடு விரிவடைந்தது, வணிகம்‌ பெருகியது. 
செல்வம்கொழித்தது. வாழ்க்கைத்‌ தரம்‌ 
உயர்ந்தது. ஆனால்‌ இந்நலன்கள்‌ எல்லாம்‌ 
சிலருக்கே பயன்பட்டது பணக்காரன்‌ ஏழை 
என்ற பாகுபாடு ஏற்பட்டது ஏழைகள்‌ நசுக்‌ 
கப்பட்டனர்‌. அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட 
டது (2:6-12; 3:9-10.15; 4:1-15; 5:11-12; 6:4-6; 
8:8-6). செல்வந்தர்கள்‌ ஏழைகளைச்‌ சுரண்டி 
னர்‌. கடனுக்காக ஏழைகளை அடிமைகளாக்‌ 
இனர்‌; அடிமைகளாக விற்றனர்‌ (2:6-7). 
வியாபாரங்களில்‌ ஏமாற்றுதல்‌ சர்வ சாதார 
ணம்‌ (5:11-12; 8:5-6). நடத்தை கெட்ட 
பெண்களுக்குக்‌ குறைவேயில்லை (சீ:1). 
இவ்வாறு பேராசையும்‌ சொகுகம்‌, விரும்‌ 
பிய அநீதிமிக்க மக்களுக்கு எதிராக 
ஆமோஸ்‌ இறைவாக்குரைத்தார்‌. 


இ) சமயப்பின்னணி:- இத்தகைய அநீதி 
யும்‌ கொடுமையுமிக்க மக்களின்‌ சமயவாழ்‌ 
வில்‌ புறச்சடங்குகளே சிறப்புப்‌ பெற்றன. 
பெத்தேல்‌, கில்கால்‌ (கீச்‌; 5:5), பெயோர்‌- 
செபா (5:5; 8:14), தாண்‌ (8:14) போன்ற 
புனித இடங்களுக்குத்‌ திருயாத்திரைகள்‌ 
நடந்தன. பகட்டோடு வழிபாடுகள்‌ நடத்தன 
(5:22-26]. உண்மையான சமயப்பற்றின்னம 
பகட்டான வழிபாட்டுச்‌ சடங்குகளால்‌ மூடி 
மறைக்கப்பட்டது (2:8; சீக்‌; 5௧:21-24). 
புனித இடங்களில்‌ நடந்த சடங்கு விபச்சாரங்‌ 
கள்‌ வழிபாட்டின்‌ இழிநிலையைச்‌ சுட்டுகின்‌ 
றன. சிலை வழிபாடு புகுத்தப்பட்டது 


ஆமோஸ்‌ தால்‌ [தொடாசக) 


(8:14). உண்மையான இறைவழிபாட்டுக்கு 
ரிய மனப்பக்குவம்‌ மக்களிடம்‌ இல்லை. 


அரசியல்‌ வெற்றிகள்‌, 
நாடு, பொருளாதார வளர்ச்சி, சொகுசு மிக்க 
வாழ்க்கை ஆகியவை மக்களை சுயநிறைவு 
டையவர்களாக்கின. இவர்களின்‌ இழிவான 
வாழ்க்கையையும்‌ சமூக அநீதிகளையும்‌. 
வெற்று வழிபாட்டுச்‌ சடங்குகளில்‌ ஆறுதல்‌ 
கண்டு ஏமாறுவதையும்‌ ஆமோஸ்‌ கண்ட 
னம்‌ செய்து இறைவாக்குரைத்தார்‌. 


பாதுகாப்பான 


4. திட்டமும்‌ பொருளடக்கமும்‌: - 
அ. தலைப்பு (1:1-2). 


ஆ. நாடுகள்‌ மீது தீர்ப்பு (1:3; 2:16). 
இத்தீர்ப்பு தமஸ்கு, காசா, தீர்‌, ஏதோம்‌, 
அம்மோன்‌, மோவாபு ஆகிய தாட்டினர்‌ 
மேல்‌ மட்டுமன்று (1:3; 2:3), யூதாவின்‌ 
மேலும்‌ (2:4-5), இஸ்ராயேல்‌ மேலும்‌ 
(2:6-6) வரும்‌. 


இ. இஸ்ராயேலுக்கு அளிக்கப்பட்ட அச்சு 
றுத்தல்களும்‌ எச்சரிக்கைகளும்‌ (3:1-6:14). 
“இந்த வாக்கைக்‌ கேளுங்கள்‌”: (3:1; 4:1; 5:1) 
என்று தொடங்கும்‌ மூன்று அறவுரைகள்‌ 
(8:1-5:17). இஸ்ராயேலின்‌ வழிபாடு, சமூகம்‌ 
சார்ந்த பாவங்கள்‌ கண்டனம்‌ செய்யப்படு 
இன்றன. “'ஆயினும்‌ நீங்கள்‌ என்பக்கம்‌ 
திரும்பவில்லை'' என்ற கூற்று (சீ:6; 8-11) 
ஐந்து முறைவருகிறது. பின்‌ "உங்களுக்கு 
ஐயோ கேடு” (5:18; 6:1-4) என்று தொடங்‌ 
கும்‌ மூன்று சாபங்கள்‌ (5:18-6:14). 


ஈ. மனம்‌ வருந்தித்‌ திருந்தாத இஸ்ராயேல்‌ 
மேல்‌ வரவிருக்கும்‌ அழிவுகள்‌ பற்றிய ஐந்து 
அடையாளக்‌ காட்சிகள்‌ (7:1-9:8). வெட்டுக்‌ 
இளி (7:1-3); விழுங்கும்‌ நெருப்பு (7:4-6); 
தூக்கு நூற்கண்டு (7:7-9); 
(8:1-14); பீடமும்‌ புனித இடமும்‌ அழிக்கப்ப 
டுதல்‌ (9:1-10). இப்பகுதியின்‌ இடையில்‌ 
பெத்தேலில்‌ நடந்த ஆமோசின்‌ வாழ்க்கைக்‌ 
குறிப்பு (7:10-17) இடைச்‌ செருகல்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது. 


பழக்கூடை 


உ. முடிவுரை: மெசியாவை முன்னோக்‌ 
கல்‌ (9:11-15), தாவீதின்‌ கூடாரம்‌ அழிக்கப்‌ 


484 


பட்டு மீண்டு அமைக்கப்படும்‌; மீட்பு முன்‌ 
னறிவிக்கப்படுறைது. 


5. இலக்கியச்‌ றப்பு:- முழு நூலும்‌ 
பாடல்‌ வடிவில்‌ உள்ளது நூல்‌ முழுவதும்‌ 
இலக்கிய நயம்‌ மிளிர்றெது. ஆசிரியர்‌ 
பாலை ஓரத்தில்‌ வாழ்ந்த கிராமவாசி 
ஆவார்‌. பாலையின்‌ தன்மை அவரது இலக்‌ 
திய நடையையும்‌ பாதித்தது. அவரது நடை 
கடுமையும்‌ வெடுவெடுப்பையும்‌ கொண்‌ 
டது. ஏளனமும்‌ பழிப்பும்‌ மிக்கது. அவரது 
வாழ்க்கையில்‌ கண்டவற்றை உயிர்ச்சித்திர 
மான உருவகங்களாக வர்ணிக்கிறார்‌ (2:13; 
3:4.5.72, 4:2,0; 5:19; 71-2; 8:1-2). 


நாம்‌ கொண்டிருக்கும்‌ வடிவில்‌ உள்ள 
ஆமோஸ்‌ நூலில்‌ தெளிவான ஒன்றிணைந்த 
ஒற்றுமை இல்லை என்பார்‌. இதற்குச்‌ சான்‌ 
றாக நாடுகளுக்கு எதிரான வாக்குகள்‌ (1:3-2; 
16), ஆமோசைப்‌ பற்றிய வாழ்க்கைக்‌ 
குறிப்பு (7:10-17), மெசியா பற்றி முன்‌ 
னோக்கு (9:9-15) ஆகிய பகுதிகளைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுவர்‌. ஆனால்‌ இந்நூலில்‌ காணப்படும்‌ 
இறைவாக்குகள்‌ பல சூழ்நிலைகளில்‌ கூறப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌. சிலவற்றை 
ஆமோசே எழுதியிருக்க வேண்டும்‌. அவற்‌ 
நின்‌ தொகுப்பு மக்களிடையே வழக்கில்‌ 
இருந்திருக்கலாம்‌. வழிபாட்டில்‌ பயன்பட்‌ 
டிக்கலாம்‌. அதன்‌ விளைவாக நூல்‌ விரிவ 
டைந்திருக்கலாம்‌. இந்நிலை ஆமோசின்‌ 
இறைவாக்கினர்‌ குழுவோ, 
ஆமோசின்‌ கூற்றுகளைத்‌ தொகுத்து, பின்வ 
ரும்‌ தலைமுறைகளுக்குப்‌ பயன்படும்படி, 
நாம்‌ கொண்டிருக்கும்‌ வடிவில்‌ வழங்கியி 
ருக்க வேண்டும்‌. 


சடார்களோ, 


6. சிறப்புக்‌ கருத்துக்கள்‌:- இந்நூல்‌ கருத்தா 
ழும்‌ மிக்கது. பல்வேறுபட்ட கருத்துகளையு 
டையது. அவற்றில்‌ சில: ௮] யாவையும்‌ 
கட்டுப்படுத்தும்‌ ''இயற்கைச்‌ சட்டம்‌” 
யாவே இஸ்ராயேலர்களுக்குமன்று யாவ 
ருக்கும்‌ இறைவனாவார்‌. எல்லா மக்கள்‌ 
மேலும்‌, எல்லா நாடுகளின்‌ மேலும்‌ ஆட்சி 
புரிகிறார்‌. அவர்‌ வரலாற்றின்‌ ஆண்டவர்‌. 
அவரது சட்டத்திற்கு யாவரும்‌ பணிய வேண்‌ 


485 


டும்‌. அதற்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்தால்‌ 
யாவே அக்கிளர்ச்சியைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவருடைய தீர்ப்பிவிருந்து எவரும்‌ எதுவும்‌ 
தப்ப முடியாது. இதை ஆமோஸ்‌ ஆற்றலோ 
டும்‌ கடுமையாகவும்‌ பறைசாற்றுகிறார்‌. 


ஆ) சமூக நீதி:- ஆமோஸ்‌ இறைவனின்‌ 
நீதியை, அவரது உடன்படிக்கையின்‌ அடிப்‌ 
படையில்‌ போதிக்கிறார்‌. நாட்டில்‌ பரவியி 
ருந்த ஒழுக்கச்‌ ஈர்‌ கேட்டைச்‌ சிறிதும்‌ இரக்க 
மில்லாமல்‌ கண்டிக்கிறார்‌. அயலானுக்குச்‌ 
செய்யம்‌ கொடுமை வெறும்‌ சட்டத்தை 
மீறுவது மட்டுமன்றி, யாவேக்கும்‌ எதிராகச்‌ 
செய்யும்‌ இளர்ச்சியாகும்‌; அவரது உடன்ப 
டிக்கை உறவை முறிப்பதாகும்‌. மக்களி 
டையே நிலவிய வகுப்பு வேறுபாடுகள்‌, 
பலர்‌ வறுமையில்‌ வாட சிலர்‌ மட்டுமே 
சொகுசாக வாழ்தல்‌, ஏழைகளுக்கும்‌ எளிய 
வர்களுக்கும்‌ நீதி மறுக்கப்படுதல்‌ முதலிய 
சமூகக்‌ கேடுகளை ஆமோஸ்‌ வன்மையாகக்‌ 
கண்டிக்கிறார்‌. 


இ) வழிபாட்டில்‌ கேடு: - சமயக்கடைப்பி 
டிப்பு வெறும்புறச்சடங்குகளிலேயே அடங்‌ 
இயிருந்தது. இவற்றில்‌ தற்பெருமையும்‌, சுய 
நேர்மையுமே மேலோங்கியிருந்தன. சிலை 
வழிபாடும்‌, பாலினப்‌ பெருச்கச்‌ சடங்குக 
ளும்‌ வழிபாட்டில்‌ புகுந்தன. உண்மையான 
உள்ளார்ந்த சமயத்தின்‌ பண்புகளாகிய 
யாவேயின்‌ மேலாண்மையை ஏற்று, அவரி 
டம்‌ சரண்‌ அடைந்து, பணிவுள்ள உள்ளம்‌ 
இச்சடங்குகளில்‌ காணப்படவில்லை, இவற்‌ 
றையெல்லாம்‌ கண்டித்து, ஆமோஸ்‌ உண்‌ 
மையான சமயத்தைப்‌ பெத்தேலில்‌ போதிக்‌ 
திறார்‌ (5:14-15). 


ஈ) ஆண்டவரின்‌ நாள்‌:- விவிலியத்தி 
லேயே முதல்‌ தடவையாக இச்சொல்‌ இந்தூ 
லில்தான்‌ பயன்படுகிறது. பிற்கால இறை 
வாக்கினர்‌ இச்சொல்லைப்‌ பெரிதும்‌ பயன்ப 
டுத்துவர்‌. இது, சாதாரணமாய்‌ எதிர்பார்க்சுக்‌ 
கூடிய வருங்காலத்தில்‌ இறைவன்‌ செய்யவி 
ருக்கும்‌ இடையீட்டையும்‌, அவர்‌ உறுதியா 
கத்‌ தலையிட்டுத்‌ மையைத்‌ தண்டித்து 
நன்மைக்குச்‌ சன்மானம்‌ அளிக்கும்‌ தீர்ப்புக்‌ 


ஆமோஸ்‌ நூல்‌ (தொடர்சசி!] 


கூறும்‌ நாளையும்‌ உணர்த்தியது. இத்தீர்ப்பு 
யாவர்‌ மேலும்‌ வரும்‌. எல்லாரும்‌ தங்கள்‌ 
செயல்களுக்குக்‌ கணக்குக்‌ கொடுக்க வேண்‌ 
டும்‌. இந்நாள்‌ இறைவனின்‌ அஞ்சத்தக்க 
தண்டனை நாளாகும்‌; இருளின்‌ நாளாகும்‌ 
(5:18-20; 8:16; 8:9-10-13). ஆனால்‌ இத்தண்‌ 
டனை மக்கள்‌ இறைவனிடம்‌ திரும்ப வர 
வேண்டும்‌ என்பதற்காகவே பயன்படுத்தப்‌ 
பட்டது. அது முடிவன்று. 


௨) எஞ்சியோர்‌-ஒளிமிக்க எதிர்காலம்‌: - 
கேடுகளை வருவிக்கும்‌ இறைவனே, அவற்‌ 
றிலிருந்து தப்பிக்க வழியையும்‌ காட்டுக 
றார்‌. பாவிகளை மட்டுமே அவர்‌ அழிக்கி 
றார்‌. எஞ்சியோர்‌ சுத்தி செய்யப்பட்டுக்‌ 
கேடுகளிவிருந்து தப்பிப்பிழைப்பர்‌. யாவே 
மீது பற்றுறுதியாக இருப்பவர்கள்‌ மட்டுமே 
எஞ்சியிருப்பர்‌. தாவீதின்‌ கூடாரம்‌ மீண்டும்‌ 
கட்டி எழுப்பப்படும்‌. நாடும்‌, இதுவரை 
கண்டிராத முறையில்‌ செழிப்புறும்‌. மக்கள்‌ 
அமைதியோடு வாழ்வார்கள்‌ (9:11-15). அழி 
வைக்‌ கொண்டு வத்த யாவேயே மீட்பையும்‌ 
கொணர்வார்‌. அவரே புதிய யுகத்தையும்‌ 
படைப்பார்‌. அதில்‌ அவரது அரசு எதிர்ப்‌ 
பின்றி சுதந்திரமாய்ச்‌ செயல்படும்‌. எஞ்சி 
யோர்‌ என்ற கலைச்‌ சொல்லை ஆமோசுதான்‌ 
முதல்‌ தடவையாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


7. பழைய ஏற்பாட்டில்‌ ஆமோஸ்‌:- இறை 
வாக்குரைக்கும்‌ பாரம்பரியத்தில்‌ ஆமோசின்‌ 
நூல்‌ பலபெரும்‌ இறையில்‌ கருத்துக்களைத்‌ 
தொடங்கி வைக்கிறது. ஆமோஸ்‌ தனது 
போதகத்தில்‌ புதிதாய்‌ எதையும்‌ படைத்து 
விடவில்லை. மாறாக, இஸ்ராயேலின்‌ 
பாரம்பரியத்தில்‌ நிலை கொண்டு, சட்டநூ 
வில்‌ வரும்‌ போதகத்தையே, தனது காலத்‌ 
திற்கு ஏற்றவாறு புதிய அழுத்தத்தோடும்‌ 
ஆற்றலோடும்‌ எடுத்துக்‌ கூறுகிறார்‌. அவ 
ரைப்பின்பற்றி, அவருக்குப்பின்வந்த இறை 
வாக்கினர்கள்‌, அவர்‌ தொடங்கிவைத்த கருத்‌ 
துக்களை விரிவாக்குவர்‌; வளமிக்கதாக்கு 
வர்‌; ஆழ்ந்து சிந்தித்து, நயத்தோடு எடுத்தி 
யம்புவர்‌, ஆனால்‌ ஒவ்வொருவரும்‌ தனக்கே 
உரிய கோணத்திலும்‌, தன்‌ கால மக்களுக்கு 
என்றவாறும்‌ எடுத்துக்‌ கூறுவர்‌. 


ஆமோ 


8. ஆமோசுவும்‌ புதிய ஏற்பாடும்‌:- திருமு 
முக்கு யோவான்‌ போதகத்தில்‌ ஆமோசின்‌ 
தொனியையும்‌, மலைப்‌ பொழிவில்‌ ஆமோ 
சின்‌ போதகத்தையும்‌ காணலாம்‌. பேறுக 
ளின்‌ கருத்தையும்‌ ஆன்மீக சமயத்தையும்‌, 
இறைவனது அரசையும்‌ அவரது நீதியையும்‌ 
முதலாவதாகவும்‌ முதன்மையாகவும்‌ தேட 
வேண்டிய அவசியத்தையும்‌ ஆமோஸ்‌ 
போதித்தார்‌. அஃப்‌. 7:42-209-இல்‌. ஆமோ 
5:25-27 எடுத்துக்‌ கூறப்படுகிறது. திருவெளி 
10:7, ஆமோ 3:7-ஐ எதிரொலிக்கிறது. ''எஞ்‌ 
சியோர்‌'' பற்றிய கடைசிக்‌ காட்சியைத்‌ 
திருவெளி 20:5-8-இல்‌ காண்கிறோம்‌. 


ஆமோஸ்‌ (4405 - சுமை தூக்குபவர்‌, ஆண்‌ 
டவர்‌ வலுப்படுத்துகிறார்‌] 

1. கி.மு.8-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த ஒரு 
இறைவாக்கினர்‌ இவரது இறைவாக்கு நூல்‌ 
சிறிய இறைவாக்கினர்‌ நூல்களில்‌ எபிரேய, 
இலத்தின்‌ வாசகங்களில்‌ மூன்றாவதாகவும்‌, 
கிரேக்க வாசகத்தில்‌ இரண்டாவதாகவும்‌ 
இடம்‌ பெறுகிறது. 


இவரது ஊர்‌ தெக்கோவா ஆகும்‌ (ஆமோ 
1:1). இச்சிற்றூர்‌ பெதலகேமுக்குத்‌ தெற்கில்‌ 
10 கி.மீ. தொலைவில்‌ யூதாவின்‌ பாலைவ 
னப்பகுதியை நோக்கி உள்ளது. இவர்‌ இறை 
வாக்குரைத்தலைத்‌ தொழிலாகக்‌ கொண்ட 
இறைவாக்கினர்‌ குழுவைச்‌ சேர்ந்தவரல்லர்‌ 
(7:14). ஆடு மேய்ப்பவர்‌, இதனால்‌ ஆடுக 
ளையும்‌, மயிரையும்‌ சந்தையில்‌ விற்பதற்கு 
எருசலேம்‌, சமாரியா போன்ற நகரங்களுக்‌ 
குச்‌ சென்றிருக்க வேண்டும்‌. 
ஆமோஸ்‌, காட்டு அத்தி மரங்களைக்‌ கண்கா 
ணிப்பவர்‌ (7:14). இம்‌ மரங்களின்‌ பழங்கள்‌, 
பழுப்பதற்குமுன்‌, குத்திவிட வேண்டும்‌ 
அல்லது 8&ரி விடவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவை உணவாகக்கூடும்‌. காட்டு அத்தி மரங்‌ 
கள்‌ தெக்கோவாவில்‌ அருகில்‌ வளர 
வில்லை. இவை பயிர்‌ செய்யப்பட்ட 
மேற்கு யூதாவில்‌ இவருக்கு ஓரளவு நிலம்‌ 
்‌ இருந்திருக்க வேண்டும்‌ (1 அர 10:87). 
ஆகவே நாட்டுப்புறத்தில்‌ வாழ்ந்த ஒரு நிலக்‌ 
கிழாராக இருந்திருக்கக்‌ கூடும்‌. இது அவர்‌ 
தன்‌ நூலில்‌ பயன்படுத்தும்‌ நாட்டுப்புற உரு 


மேலும்‌ 


460 


வகங்களில்‌ பிரதி.பிவிக்கிறது (3:4.8.12; 4:1; 
0:86.19). ஆடுகளை ஒட்டிக்‌ கொண்டு போன 
வரைத்‌ தெரிந்தெடுத்து வட அரசுக்கு இறை 
வாக்குரைக்க இறைவன்‌ அனுப்பினார்‌. ' 
இறைவனின்‌ நியாயத்தையும்‌, நேர்மையை 
மாம்‌, நீதியையும்‌ நிலை நாட்டுபவராக 
ஆமோஸ்‌ திகழ்ந்தார்‌. இவரது இறைவாக்‌ 
குப்‌ பணி பாலஸ்தீனத்தின்‌ வட அரசாகய 
இஸ்ராயேலில்‌ பெத்தேலில்‌ தொடங்கியது. 
அங்கிருந்து அவரது சாபத்தையும்‌, கோபத்‌ 
தையும்‌ பொறுக்க முடியாமல்‌ அதிகாரிக 
ளால்‌ துரத்தப்பட்டவர்‌. ஆமோசைப்‌ 
பொறுத்த மட்டில்‌ யூதேயாவும்‌, இஸ்ராயே 
லும்‌ இறைவனின்‌ பிள்ளைகள்‌ எனக்‌ கருதிய 
தால்‌, அவரது பணியை ஓர்‌ குறிப்பிட்ட 
நாட்டுக்கும்‌, பகுதிக்கும்‌ அப்பாற்பட்டதாய்‌, 
பரந்த மனப்பான்மையோடு எங்கும்‌ இறை 
வாக்குரைக்கத்‌ துணிந்தவர்‌. அவரது போத 
னைக்கு குறுக்கடாக இஸ்ராயேலைக்‌ காட்டி 
லும்‌ சமாரியாவில்தான்‌ அதிகார வர்க்கம்‌ 
இருந்தது. பண்பாடும்‌, விசுவாசமும்‌ ஏழை 
எளியவாகளிடத்தே தீவிரமாகக்‌ காக்கப்படு 
கின்றன, வளர்க்கப்படுகின்றன என்கிறார்‌. 
ஆமோஸ்‌ எதையும்‌ ஆழமாக உற்றுநோக்கி, 
இறைவனின்‌ சித்தம்‌ நிறைவேற்றப்படுகின்‌ 
றதா என்பதில்‌ கருத்தாயிருந்தார்‌. வழிவழி 
யாய்‌ உதித்த இறைவாக்கினர்கள்கூட அநியா 
யத்தைத்‌ கண்டிக்கத்‌ தயங்கியபோது சாதா 
ரண ஓர்‌ இடையர்‌ குலத்தில்‌ பிறந்த 
ஆமோஸ்‌ துணிவுடன்‌ நீதியை நிலை நாட்‌ 
டத்‌ துணிந்தார்‌. 


ஆமோஸ்‌ பெத்தேலினின்று தூத்தப்பட்ட 
பின்‌ அவரது முடிவும்‌, சாவும்‌ பற்றியவை 
புதிராகவே இருக்கிறது; ஒன்றும்‌ அறிவதற்‌ 


வல்லை. 


2. இயேசுவின்‌ மூதாதையருள்‌ ஒருவர்‌ 
(மத 1:10; லூக்‌ 3:28), காண்க ஆமோன்‌-1. 


ஆமோதிசு (24/02 

ஏசயா இறைவாக்கிளரின்‌ தந்தை (2 அர 
19:2; ஏச 1:1). ஒரு பாலஸ்தீன நாட்டு 
முத்திரையில்‌ காணப்படும்‌ ஆமோதிசு என்ற 
இப்பெயர்‌ இறைவாக்கினர்‌ ஆமோசினின்று 
வேறுபட்டது. 


- வலுவான] 


437 


ஆமோன்‌ (4040 - நம்பிக்கைக்குரிய, பிரமா 
ணிக்கமுள்ள] - ஆள்‌. 

1. யூதாவின்‌ அரசனான மனாசேயின்‌ 
(641-639) மகனும்‌, அரக வாரிசுமாவார்‌. 
இவர்‌ 22 வயதில்‌ அரசனானார்‌. இருவருடங்‌ 
கள்‌ ஆட்சி செய்தார்‌ (2 அர 21:19;2 நாள்‌ 
18:25-27). இவரது தாய்‌, யோத்திபாவைச்‌ 
சோர்ந்த காருசின்‌ மகளான மெசுல்லமேத்து 
ஆவாள்‌. யோத்திபா என்ற நகரம்‌ கலிலேயா 
வில்‌ உள்ளதாகும்‌. (இதைத்தவிர அசீரிய 
கிரேக்க யோத்தபத்தா என்ற நகரமும்‌ 
உணடு). இந்தப்‌ பெயர்‌ வட நாடுகளோடு 
யூதா கொண்டிருந்த நெருங்கிய உறவைச்‌ 
சுட்டுகின்றது. இந்த உறவு, யூதாவின்‌ அக்‌ 
கால வரலாற்றைப்‌ புரிந்து கொள்ளப்‌ பெரி 
தும்‌ உதவும்‌. 


ஆமோன்‌ தன்‌ தந்தையின்‌ அடிச்சுவடுக 
ளைப்‌ பின்பற்றினார்‌. அசீரியாவோடு 
நெருங்கிய உறவு கொண்டிருந்தார்‌. அதன்‌ 
தெய்வங்களை வழிபட்டார்‌. யாவேயின்‌ 
வழிபாட்டைக்‌ கைவிட்டார்‌ (2 அர 21:20-22; 
2 நாள்‌ 33:22-23). 


இவருக்கு 24 வயதாகியபோது, இவரு 
டைய ஊழியர்கள்‌ சதி செய்து இவரைக்‌ 
கொன்று போட்டனர்‌ (2 அர 21:28; 2 நான்‌ 
23:24]. இச்சதிக்கு மக்களின்‌ ஆதரவு கிடைக்க 
வில்லை. இச்சதிக்காரர்களை 
கொன்று போட்டனர்‌ (2 அர 21:23-26;2நாள்‌ 
23:25). அதற்குப்‌ பின்‌ ஆமோனின்‌ எட்டு 
வயது மகனான யோசியாவை அரியனை 
ஏற்றினர்‌. 


மக்களே 


புதிய ஏற்பாட்டில்‌, இயேசுவின்‌ மரபு 
வழிப்பட்டியலில்‌ இவர்‌ ஆமோஸ்‌ என்ற 
ழைக்கப்படுகிறார்‌ (மத்‌ 1:10; லூக்‌ 3:25). 


2. அரசர்‌ ஆகாபு ஆட்சியில்‌ சமாரியா 
நகரின்‌ ஆளுநராக இருந்தவர்‌. இமிலாவின்‌ 
மகன்‌ இறைவாக்கினர்‌ மீக்காயா, ஆகாபு 
இராமோத்து-கஇலயாதுக்கு எதிராகச்‌ செய்‌ 
யப்போகும்‌ போர்‌ தோல்வியில்‌ முடியும்‌ 
என்று எச்சரித்தார்‌. இதற்காகத்‌ தான்‌ போரிலி 
ருந்து திரும்பி வரும்வரை மீச்காயாவைச்‌ 
சிறையில்‌ வைத்திருக்கும்‌ பொறுப்பை இந்த 


ஆ LITT 


ஆமோனிடமும்‌ தன்‌ மகன்‌ யோவாசிடம்‌ 
ஆகாபு விட்டுச்‌ சென்றார்‌ (1 அர 22:26-28; 
2 நாள்‌ 16:25-27). 


3. சாவமோனின்‌ ஊழியர்களின்‌ வழித்‌ 
தோன்றல்களில்‌ ஒருவர்‌. பாபிலோனுக்கு 
நாடு கடத்தப்பட்டுத்‌ தாயகம்‌ திரும்பியவ 
ரன்‌ ஒருவர்‌ (நெசு 7:59]. எஸ்‌ 2:57-இல்‌ இவர்‌ 
ஆமீ என்றழைக்கப்படுகிறார்‌. 


ஆமோன்‌ (40) - தேவதை 

ஆமோன்‌ - ரா என்பது எகிப்தியப்‌ பேரர 
சின்‌ மிக உயர்ந்த கடவுளின்‌ பெயராகும்‌. 
காற்றின்‌ கடவுள்‌ (எரே 46:25]. இக்கடவு 
ளுக்கு வழிபாடு அளிக்கப்பட்ட முக்கிய 
மையம்‌ திபிசுவிலுள்ள கர்னாக்‌ கோவிலா 
கும்‌. 
ஆமோன்‌ (40) - இடம்‌ 

திபிசுவின்‌ எபிரேயப்‌ பெயரின்‌ ஒரு பகுதி 
யாகும்‌. 


ஆயக்காரன்‌ (4% CLLECTOR] 

புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ பாலஸ்தினத்‌ 
தில்‌ இருந்த உரோமை ஆளுகைத்‌ தலைவரி 
மற்றும்‌ நிலவரியை வசூலிக்கும்‌ பொறுப்‌ 
பைக்‌ கொண்டிருந்தார்‌. பொருள்களை ஓரி 
டத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஏற்றிச்‌ 
செல்பவர்கள்மேல்‌ சுங்கவரி வசூலிக்கப்பட 
டது. இது தனிப்பட்ட குத்தகைக்‌ சாரர்க 
ளுக்கு விடப்பட்டிருந்தது. இவர்கள்‌ ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில்‌ வரி வசூலிக்கும்‌ 
உரிமையைப்‌ பெற ஒரு குறிப்பிட்ட அளவு 
பணத்தை அரசாங்கத்திற்கு செலுத்தியபின்‌, 
அவர்கள்‌ லாபம்‌ ஈட்டினர்‌. இவர்கள்‌ ஆயக்‌ 
காரர்கள்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. இவர்‌ 
கள்‌ பெரும்பாலும்‌ 
இருந்தனர்‌. ஆனால்‌ பிறரும்‌ இதில்‌ பயன்ப 
தெதப்பட்டனர்‌. அனேகமாக யூதன்‌ சக்கேயு 
(லூக்‌ 19:2-10) இவ்வாறுதான்‌ செல்வம்‌ 
சேர்த்திருக்க வேண்டும்‌. அவர்‌ எரிகோ பகுதி 
யில்‌ வசூலித்தார்‌. 


உரோமையர்களாக 


ராமை அதிகாரிகளும்‌, யூதர்களும்‌ தங்க 
ளுக்குக்‌ கழ்‌ வேலையாட்களை அமர்த்தி வரி 
வசூலித்தனா்‌. சுதந்திர நாடுகளிலும்‌ வரி 


ஆயத்த தான்‌ 


வசூலிப்போன்‌ புகழ்‌ பெறுவதில்லை. 
இதைப்‌ போலவே பாலஸ்தீனத்திலும்‌ இவர்‌ 
கள்‌ மிகவும்‌ இழிந்தவர்களாகத்‌ கருதப்பட்ட 


லபா, 


இறிஸ்தவ வரலாற்றின்‌ தொடக்கத்தில்‌, 
பாலஸ்தீனத்தில்‌ வாழ்ந்த யூதர்கள்‌, உரோ 
மையர்கள்‌ செய்த நன்மைகளில்‌ சிலவற்றை 
ஏற்றுக்கொண்ட போதிலும்‌, உரோமையர்‌ 
ஆட்சியை வெறுத்தனர்‌. அவர்கள்‌ தங்க 
ளையே நசுக்கப்பட்டவர்களாகக்‌ கருதிய 
தால்‌ விரைவில்‌ தங்களுக்கு விடுதலை 
கடைக்கும்‌ என எதிர்பார்த்தனர்‌. ஆளுநர்க 
ளின்‌ கொடுமை அவர்களது வெறுப்பை 
அதிகரித்தது. புரட்சிக்‌ குழுக்கள்‌ மறைந்த 
ருந்தாலும்‌, சில சமயங்களில்‌ கொந்தளித்து 
வெளிப்பட்டன. தவிர வாதிகள்‌ செசாருக்கு 
வரி செலுத்துவது கடவுளுக்கு எதிராக செய்‌ 
யும்‌ குற்றம்‌ என்றுரைத்தனர்‌. பல சமயங்க 
னில்‌ மக்களிடமிருந்து வசூவிக்கப்பட்ட வரி 
அதிகமாகவும்‌, 
பணப்பைகளை நிரப்பவும்‌, வரி வசூலிப்‌ 
போருக்கு லாபம்‌ தரவுமே பயன்பட்டது. 


வரி வசூலிக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டிருந்த 
யூதர்கள்‌ மிக மிக இழிந்தவர்களாகக்‌ கருதப்‌ 
பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டனர்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ இனத்துக்கு எதிராகவே அந்நிய 
ரோடு ஒத்துழைத்தனர்‌. அவர்கள்‌ உரோமை 
யருக்கு வரியைச்‌ செலுத்தினாலும்‌ அவர்கள்‌ 
வசூலித்ததன்‌ ஒரு பகுதியை அவர்களே 
வைத்துக்‌ கொண்டனர்‌. ஆய்க்காரர்கள்‌ இரு 
அவர்களும்‌, 
அவர்களுடைய குடும்பமும்‌ பொதுப்பணி 
புரிவதிலிருந்தும்‌, யூத நீதிமன்றத்‌இல்‌ சாட்சி 
கூறுவதிவிருந்தும்‌ ஒதுக்கி வைக்கப்பட்ட 
னர்‌. நான்கு நற்செய்திகளும்‌, ''ஆயக்காரர்‌, 
பாவிகள்‌'' என்று இணைத்து கூறுகின்றன 
(மத 9: 10-11; 11:19; மாற்‌ 2:/5-16; லூக்‌ 
5:20]. ஆயக்காரர்கள்‌ விபச்சாரிகள்‌ கூட்டத்‌ 
கோடு சேர்க்கப்படுகின்றனர்‌ (மத்‌ 21:31). 
திருச்சபையின்‌ அதிகாரத்துக்கு 8ழ்ப்படியாத 
வன்‌ ''புறவினத்தானாகவம்‌, ஆயக்காரனாக 
வும்‌ நடத்தப்பட வேண்டும்‌'' என்று கூறப்ப 
டுகிறது (மத்‌ - 18:17). 


டர்களாக கருதப்பட்டனர்‌. 


உரோமை அதிகாரிகளின்‌ : 


488 


இயேசு ஆயக்காரருடன்‌ உணவு கொள்ள 
இணங்கஇயதற்கு, அவர்களது 
தொழிலை ஏற்றுக்‌ கொண்டார்‌ என்றோ, 
பொறுத்துக்‌ கொண்டார்‌ என்றோ பொரு 
ளல்ல. மாறாக, இந்த ஒதுக்கப்பட்ட மக்க 
ளுக்குக்‌ காட்டிய இரக்கத்தால்‌ அவர்களுக்கு 
நல்வாழ்விற்குரிய வழி காட்டினார்‌. விபச்சா 
ரிகளுக்குக்‌ காட்டிய இரக்கத்தால்‌, அவர்கள்‌ 
மனந்திரும்பி நல்ல ஒழுக்க வாழ்வு வாழ்வ 
தற்கு இயேசு வாய்ப்பளித்தார்‌. அதுபோல 
ஆயக்காரர்களுக்கும்‌ மனந்திருந்தவும்‌ சீர்தி 
ருத்தம்‌ அடையவும்‌ வாய்ப்பளித்தார்‌. லேவி 
என்ற மத்தேயு, தனது ஆயக்காரத்‌ தொழி 
லைக்‌ கைவிட்டு, இயேசுவின்‌ சீடரானார்‌. 
செல்வந்தனான சக்கேயு, மனந்திரும்பி, 
தன்‌ உடைமையில்‌ பாதியை ஏழைகளுக்‌ 
கும்‌, எவனையாவது ஏமாற்றி எதையாவது 
கவர்ந்திருந்தால்‌, நான்கு மடங்காகக்‌ திருப்‌ 
பிக்‌ கொடுப்பதாகவும்‌! (லூக்‌ 19:8) உறுதி 
கூறுகிறார்‌. 


அவர்‌ 


ஆயத்த நான்‌ (DAY OF PREPARATION) 

ஓய்வு நாளுக்கு முந்தியநாள்‌ ஆயத்த 
நாளாகும்‌. ஓய்வுநாளை மிகச்‌ சரியாக அனுச 
ரிக்க வேண்டும்‌ எனும்‌ யூதமத ஒழுங்கின்படி 
ஓய்வு நாளுக்கு முந்திய நாளே தங்களையே 
தயாரித்துக்‌ கொள்ளத்‌ தொடங்கினர்‌, அன்று 
உணவைத்‌ தயாரித்து, வியாபார காரியங்‌ 
கறை நிறுத்தி வைத்து ஓய்வு நிலைக்குச்‌ 
சென்றனர்‌. ஓய்வு நாளை அனுசரிப்பதில்‌ 
சிறிதும்‌ தவறக்‌ கூடாது என்பதற்காக, அன்று 
சூரிய உதயத்துக்குப்பிறகு தொடங்கும்‌ ஓய்‌ 
வுநாளை அதற்கு முன்பே, கடைப்பிடிக்கத்‌ 
தொடங்கினர்‌. யூத, கிறிஸ்தவ செல்வாக்கி 
னால்‌ இப்பெயரே இந்தாளுக்கு நிலைத்து 
விட்டது. 


நற்செய்திகளின்படி இயேசு சிலுவையில்‌ 
அறையப்பட்டது ஆயத்த நாளில்தான்‌. 
இதனை ஒத்தமை நற்செய்திகள்‌ ஒய்வு 
நாளுக்கு முந்திய நாள்‌ என்கின்றன [மாற்‌ 
10:42; லூக்‌ 23:04]. இயேசுவின்‌ இறுதி 
இரொவுணவை [மத்‌ 26:17; மாற்‌ 14:12; லூக்‌ 
22:7) முந்திய இரவில்‌ நடந்த யூதப்‌ பாஸ்கு 
உணவாகக்‌ கருதுனெறனர்‌. இப்படி அது 


469 


புளியாத அப்பத்திருவிழாவின்‌ முதல்தாளா 
கும்‌. ஆனால்‌ நான்காவது நற்செய்தி இறுதி 
இரவு உணவை பாஸ்கா உணவுவிழா என்று 
கூறவில்லை (யோவா 13:1 தொ). யோவா 
19:14 சிலுவையில்‌ அறையப்பட்ட நாள்‌ 
பாஸ்காவுக்கு ஆயத்த நாளாகும்‌ என்று கூறு 
கிறது. பாஸ்காவுக்கு முந்திய நாள்‌ மிக 
முக்கியத்‌ தயாரிப்புக்கான நாள்‌ ஆகும்‌, 
மேவும்‌ '“அடுத்தநாள்‌ ஓய்வுநாளாகவும்‌ 
பெரு விழாவாகவும்‌ இருந்தது", (யோவா 
19:31) என்ற குறிப்பு புளியாத அப்பத்திருவி 
மாவின்‌ முதல்நாளைக்‌ குறிப்பதாக அமைய 
லாம்‌. சதுசேயர்களைத்தவிர முதல்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சேர்ந்த மற்ற யூதர்களனைவரும்‌ மிகச்‌ 
சிறப்பானதும்‌, பரிசுத்தமானதுமான பெரு 
விழாநாளை (லேவி 23:7) ஓய்வுநாளாகக்‌ 


கருதினார்‌. அதைவைத்தே, வாரங்களின்‌ 
விழாவைக்‌ கணித்தார்கள்‌. எனவே இறுதி 
இராவுணவுக்கும்‌, பாஸ்கா விழாவுக்கு 


முள்ள தொடர்பு, பின்னரே ஏற்பட்ட ஓர்‌ 
இரண்டாந்தர வளர்ச்சியெனக்‌ கொண்டால்‌, 
ஆயத்தநாள்‌ பற்றிக்‌ கூறப்படும்‌ குறிப்புகள்‌ 
சரியெனலாம்‌. 


ஆயப்பதிவேடுகள்‌ நிலையம்‌ (0050 0 
ARCHES } 

பொது ஆவணங்கள்‌, வரலாற்றுப்‌ பத்தி 
ரங்கள்‌, சட்டங்கள்‌ ஆகியவை சேர்த்துவைக்‌ 
கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இடமாகும்‌. 
இந்த இடமானது கோவில்‌ வளாகத்திலோ 
அல்லது அரச கருவூலத்திலோ அமைந்திருக்‌ 
கலாம்‌. எரேமியா தந்த ஓலைச்‌ சுருளை 
இத்தகைய இடத்தில்‌ அநேகமாக வைத்தி 
ருக்கலாம்‌ (எரே 36:20). யோசியா காலத்தில்‌ 
ஆலயத்திலிருந்த இத்தகைய இடத்தில்தான்‌ 
சட்டச்‌ சுருள்‌ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌ (2 அர 22:68 தொ). சாலமோன்‌ 
வரலாற்றுக்‌ குறிப்பேடுகளை இதுபோன்ற 
சுவடிக்‌ கூடங்களில்‌ பாதுகாத்து வைத்திருந்‌ 
தார்‌. சாலமோன்‌ மன்னனின்‌ சில வரலாற்‌ 
றுக்‌ குறிப்பேடுகள்‌ பழைய ஏற்பாட்டு வர 
லாற்று நூல்களில்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டுள்‌ 
ளன. பிற்காலத்தில்‌ தலைமுறை அட்டவ 
ணைகள்‌ இச்சுவடிக்‌ கூடத்தில்‌ வைக்கப்பட 
டிருந்திருக்கலாம்‌ (எஸ்‌ 4:15). நாடுகடத்தப்ப 


அமர்‌ 


டுதலின்‌ முடிவு பற்றி அறிய அரச பத்திரங்‌ 
கள்‌ இருக்கிறதா என்று பாரசீகச்‌ சுவடிக்‌ 
கூடங்களில்‌ தேடிப்பாரத்தனர்‌ (எஸ்‌ 5:77 
6:1). ஆயப்பதிவேடுகள்‌ நிலையத்தைக்‌ 
குறிக்கும்‌ அரமேயிக்‌ பதத்திற்கு ''நூல்நிலை 
யம்‌ அல்லது சுருள்களின்‌ நிலையம்‌ "* என்று 
பொருள்‌ கொள்ளப்படுகிறது. எஸ்‌ 5:17-இல்‌ 
வருகின்ற கெனிசா என்ற அரமேயச்‌ சொல்‌ 
லானது, சிதைந்துபோன விவிவியச்‌ சுருள்க 
ளைச்‌ சேர்த்துவைக்கன்ற இடத்தைக்‌ குறிக்‌ 
கப்‌ பயன்படுத்தப்பட்டது. தொல்பொருள்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌ பெொசபோலிஸ்‌, : 
நினிவே, இராஸ்சம்ரா, கெயிரோ போன்ற 
இடங்களில்‌ ஓலைச்சுருள்கள்‌ அடங்கிய ௧௬ 
வூலங்களையும்‌, சுவடிக்‌ கூடங்களையும்‌ 
கண்டு பிடித்துள்ளனர்‌. 


ஆயர்‌, மேற்பார்வையாளர்‌ (SHOP, PASTOR] 

அப்போஸ்தலர்கள்‌ காலத்திறகுப்பின்‌, 
தளத்திருச்சபையின்‌ படிமுறை பணியாளர்க 
ளின்‌ தலைவர்‌ அல்லது அதிகாரியாவார்‌, 
எபேசு மற்றும்‌ பிலிப்பை ஆகிய திருச்சபைக 
ளின்‌ ஆளுங்குழுக்களில்‌ ஆயர்கள்‌ இருந்தி 
ருக்கலாம்‌ [அ.ப. 20:28; பிலி 1:1). பவுல்‌ 
சிறைப்படுத்தப்பட்ட பின்‌ இப்பதவியை ஏற்‌ 
றுக்‌ கொண்டார்‌ (1 தமோ 3:2; இத்து 1:7). 


"அயரும்‌ மூப்பரும்‌'” இருக்சபையின்‌ 
பணியாளரையும்‌ மூப்பரையும்‌ குறிக்கின்‌ 
றன என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்ப 
டும்‌ கருத்தாகும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இருவ 
ரும்‌ ஓரே மாதிரியானவரே. ஆனால்‌ இ.பி. 
இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ அரச படிமுறை 
திருச்சபையில்‌ எழுந்தது. மந்தையை மேற்‌ 
பார்ப்பது ஆயர்களின்‌ கடமையாகும்‌ (௮.ப. 
20:28). இது போதிப்பதையும்‌ உள்ளடக்கும்‌. 
இப்பதவிக்குரிய தகுதிகளும்‌ கடமைகளும்‌ 
1 தமோ 3:1-7; தீத்து 1:7-9-இல்‌ எடுத்துக்‌ 
கூறப்படுகிறது. 


பேதுரு கிறிஸ்துவை சிறிய ஆசிய கிறிஸ்த 
வார்களின்‌ "அயரும்‌ காவலருமாவார்‌'' 
என்று கூறுகிறார்‌ (1 பேதுரு 2:25). மூப்பாக 
ளும்‌ திருச்சபையின்‌ ஆட்சிப்‌ பணியில்‌ ஈடு 
பட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ திருச்‌ 


ஆயு 


சபை உண்மையில்‌ அவராலேயே ஆட்சி 
செய்யப்படுகிறது. பாதுகாக்கப்படுகிறது 
(2:2-2], அ.ப. 1:20-இல்‌ அலுவல்‌ அல்லது 
பதவி இறந்து போன யூதாசின்‌ இடத்தை 
நிரப்பும்‌ முறையான அப்போஸ்தல மரபைக்‌ 
குறிக்கிறது. 1 பேதுரு 5:2 மூப்பர்களின்‌ 
மேய்ப்புப்‌ பணி மேற்பார்வையை விவரிக்க 
றது. 1 பேதுரு 5:4, கிறிஸ்துவைத்‌ தலைமை 
ஆயர்‌ என்றழமைக்கிறது. 


ஆயலபு, ஆ-ஏலேப்‌ (க-£LEPH - எருது], 
பெஞ்யாமீன்‌ பகுதியைச்‌ சேர்ந்த எருச 
லேமின்‌ வட்டாரத்தில்‌ உள்ள ஒரு நகரம்‌. 
இந்தப்‌ பெயர்‌ அநேகமாக அதற்கு முந்திய 
சேலா என்ற சொல்லோடு சேர்த்து சேலோ-அ- 
ஏலேப்‌ என்று வாசிக்கப்பட வேண்டும்‌. ஒரு 
வேளை இவ்விடம்‌ எருசலேமிற்கும்‌ இப 
யோனுக்கும்‌ இடையில்‌ இருக்கின்ற இக்‌ 


கால சாலாவாக இருக்கலாம்‌. 


அயனும்‌ மந்தையும்‌ (5-5 AND SHEEP] 
இறைவனால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்‌ 
ராயேல்‌ குலத்தினர்‌ அரமேயரின்‌ நாடோடிப்‌ 
பண்பாட்டில்‌ ஆழ்ந்தவர்‌; மேய்ப்புப்‌ பணி 
யில்‌ ஆர்வமுள்ளவர்‌. எனவே, “ஆடுகளை 
நடத்திச்‌ செல்லும்‌ ஆயன்‌'' என்ற உருவகம்‌, 
அவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட உருவகம்‌; 
இது நமக்குப்‌ பழைய ஏற்பாட்டிலிருந்து 
தெரியவருகிறது. கொடிய மிருகத்திடமி 
ருந்து மந்தையைக்‌ காக்கும்‌ வலிமையும்‌ 
ஆடுகளைத்‌ தன்‌ குழந்தைகளாகக்‌ கருதிக்‌ 
கண்காணித்து, கரங்களில்‌ ஏந்தி, தோள்களில்‌ 
சுமந்து, அவைகளின்‌ தேவைகளைத்‌ தீர்த்து 
வைக்கும்‌ கண்ணியமிகு இனிய தன்மையும்‌ 
ஆயனுக்குண்டு (பழ 27:23) ஆதி 33:13; ஏச 
20:11]. ஆடுகளின்மேல்‌ அவனுக்கிருக்கும்‌ 
அதிகாரம்‌, அன்பு பராமரிப்பின்‌ அடிப்படை 
யில்‌ எழுந்தது. எனவேதான்‌ ஆயன்‌ என்ப 
வன்‌ ஆடுகளின்‌ தலைவனெனவும்‌, துணை 
வனெனவம்‌ எண்ணப்பட்டான்‌. 


பாபிலோனியாவிலும்‌, அரியாவிலும்‌ 
இருந்த அரசர்கள்‌ தங்களை மேய்ப்பர்கள்‌ 
என்று அழைப்பதிலே பெருமை அடைந்தார்‌ 
கள்‌; இதையும்‌ வரலாறு கூறும்‌. ஏனென்றால்‌ 


490 


ஆயாகளாயிை தங்களிடம்‌ மக்களாகிய ஆடுக 
ளைக்‌ காத்துக்‌ கண்காணிக்கும்‌ பொறுப்பு 
இறைவனால்‌ அளிக்கப்பட்டது என்பது 
அவாகள்‌ எண்ணம்‌. பாபிலோனியாவிலும்‌ 
அசீரியாவிலும்‌ வேரூன்றி நின்ற இந்த எண்‌ 
ணச்‌ சூழலில்‌, எவ்வாறு இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
''நல்லாயன்‌' ' என்று அழைக்கப்படும்‌ இறை 
மகன்‌ கிறிஸ்துவழியாக இறைவனோடு 
தொடர்பு கொண்டுள்ளனர்‌ என்பதை விவி 
லியம்‌ நன்கு எடுத்துரைக்கிறது. 


. பழைய ஏற்பாடு 

1. இறைவன்‌ மந்தையின்‌ தந்தை:- வரப்‌ 
போற கிறிஸ்துவுக்கே '“நதல்லாயன்‌'* என்ற 
சிறப்புப்‌ பெயர்‌ பேரளவில்‌ வழங்கப்பட்‌ 
டது; ஓரிரு இடங்களில்‌ மட்டுமே (ஆதி 
49:24; 48:13; சங்‌ 23:1; 20:82] இறைவன்‌ 
யாவேக்கு அப்பெயர்‌ அளிக்கப்பட்டது. 
யாவேக்கென்று தனியாக இப்பெயர்‌ அளிக்‌ 
கப்படாதிருந்தாலும்‌, அவர்‌ இஸ்ராயேல்‌ 
மக்களோடு கொண்டிருந்த தொடர்பை எண்‌ 
ஹும்போது அப்பெயர்‌ அவருக்குத்‌ தகும்‌ 
என்பதை உணர்வோம்‌. யாத்திரை ஆகமத்‌ 
தில்‌ இஸ்ராயேல்‌ மக்களை ஆடுகளைப்‌ 
போல யாவே வழிநடத்துகிறார்‌ (சங்‌ 95:7; 
78:52 தொ; ஏச 40:11). பணிந்து நடக்கும்‌ 
ஆடுகளாக இஸ்ராயேல்‌ நடக்காததால்‌, இஸ்‌ 
ராயேல்‌ குலம்‌ துன்பத்திற்குள்ளாகிறது, அடி 
மைப்படுத்தப்படுகிறது (ஓசே 4:16; எரே 
13:1). யாவே திரும்பவும்‌ அவர்களை நீரூற்‌ 
றுகளுக்கு அழைத்துச்‌ செல்கிறார்‌ (ஏச 
29:10]. சிதறிப்போனவைகளை மீண்டும்‌ 
ஒன்று சேர்க்கிறார்‌ (56:8); குரல்‌ கொடுத்து 
அழைக்கிறார்‌; தூய உள்ளமுள்ளோர்‌ அனை 
வரிடத்தும்‌ தம்‌ கருணையையும்‌, அருளை 
யும்‌ பொழிகிறார்‌. 


2. ஆயனும்‌ ஆட்டு மந்தையும்‌:- தாமே 
ஆடுகளை மேய்ச்சலுக்கு நடத்திச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ யாவே, ஆடு 
களை நடத்திச்‌ செல்லும்‌ பொறுப்பைத்‌ தம்‌ 
ஊழியர்களிடம்‌ ஓப்படைக்கின்றார்‌ 
(சங்‌ 100:3;79:13;74:1;மீக்‌ 7:14). "மோசேயின்‌ 
கைகனினால்‌ அவர்களைக்‌ காத்து வருகின்‌ 
றார்‌. (சங 77:21). ஆயனில்லாக்‌ குலமாக 


49] 


இஸ்ராயேல்‌ விளங்கக்கூடாது என்பதற்காக 
மோசேக்குப்‌ பிறகு அந்தப்‌ பொறுப்பை 
யோசுவாவிற்கு அளிக்கிறார்‌ (எண்‌ 27: 15-20). 
அவரது ஆடுகளாகய இஸ்ராயேலரை ஆள்‌ 
வதற்கு ஆயர்குலச்சிறுவன்‌ தாவீதைத்‌ தெரிந்‌ 
தெடுக்கிறார்‌ (சங்‌, 72:70தொ; 2 சாமு 7:6; 
3:2; 24:17), நீதிபதிகள்‌ (7:7), மக்களின்‌ 
தலைவர்கள்‌ (எரே 2:8), பிறநாடுகளின்‌ 
அரசர்கள்‌ (25:3சீதொ; நாகூ 0:8; ஏச 44:28) 
ஆகியோர்களுக்கு ஆயர்‌ என்ற பட்டம்‌ 
கொடுக்கப்படுகிறது. ஆனால்‌ ஆயனது பணி 
களை இஸ்ராயேல்‌ மன்னர்கள்‌ செய்தாலும்‌ 
(1அர 22:17; எரே 23:1-2; எச 2்4:1- 10] 
அவர்களுக்கு ''ஆயர்கள்‌'' என்ற இறப்புப்‌ 
பெயர்‌ அளிக்கப்படவில்லை. அந்தக்‌ 
கடமை அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது, 
அந்தப்‌ பெயர்‌ வரப்போகிற புதிய தாவீதா 
இய ''மீட்பருக்கே'' ஒதுக்கி வைக்கப்பட்‌ 
டது. இது இறுதிக்கால நம்பிக்கையின்‌ ஒரு 
கூறு ஆகும்‌. இதுவே எசக்கியேல்‌, எரேமியா 
போன்ற இறைவாக்கினரின்‌ போதனையாக 
இருந்தது. தம்‌ மக்களை வழிநடத்தும்‌ அலு 
வலை யாவே மீண்டும்‌ ஏற்று, அதை மெசி 
யாவிடம்‌ ஒப்படைப்பார்‌. 


இஸ்ராயேல்‌ மக்களைக்‌ கண்காணிக்கத்‌ 
தலைமைப்‌ பொறுப்பேற்று '“ஆயர்கள்‌'' 
என அழைக்கப்பட்டவர்கள்‌, பொறுப்பற்ற 
வர்களாய்‌, இறைவனுக்கு எதிராகவே கல 
கம்‌ செய்தார்கள்‌ (எரே 10:21; 2:8); தங்க 
ளைப்‌ பற்றியே கண்ணும்‌ கருத்துமாய்‌ இருந்‌ 
தார்கள்‌; ஆடுகள்‌ சிதறுண்டுபோவதுபற்‌ 
நியோ, மந்தையை விட்டு விலகிப்போவது 
பற்றியோ அவர்கள்‌ கவலைப்படவில்லை, 
(எரே 23:1தொ; 50:6; எச 34:1-10; எரே 
௨:22). இறைவாக்கினரின்‌ கூற்றுக்களைப்‌ 
படித்தோமென்றால்‌ (மீக்‌ 7:14தொ) இறை 
வனே தமது கரத்தால்‌ ஆடுகளை எடுத்து, 
ஒன்று சேர்த்து அரவணைப்பார்‌ என்றும்‌ 
(எரே 23:3; மீக 46; எரே 50:19; 31:10; 
எச ஏசீ:11-22), அதன்‌ பிறகு ஆடுகளைப்‌ 
பரிவோடும்‌ பாசத்தோடும்‌ காக்க தம்‌ விருப்‌ 
பத்திற்கிணைந்து வரும்‌ ஆயர்களை அவர்க 
ளுக்குத்‌ தலைவராக்குவார்‌ என்றும்‌ உணர்க 
றோம்‌ (எரே 3:15;23:4). எசக்கியல்‌ என்ற 


ஆயும்‌ மித்தையும்‌ 


இறைவாக்கினரின்‌ கூற்றுப்படி, இறுதியில்‌ 
ஆடுகளெல்லாம்‌ புதிய தாவீதென்னும்‌ ஒரே 
ஒரு தல்லாயனால்‌ வழிநடத்தப்படும்‌ (௪௪ 
34:24தொ; 36:37தொ); அவரது ஆட்சியின்‌ 
போது யூதாவும்‌ இஸ்ராயேலரும்‌ ஒன்று 


சேர்க்கப்படுவர்‌ (எச 3722-22. மீக்‌ 
2:12தொ]). 
அடிமைப்படுத்தப்பட்டு விடுதலைய 


டைந்த இஸ்ராயேலரை வழிநடத்தும்‌ தலை 
வார்கள்‌ உயா்குணம்‌ உள்ளவர்களாக விளங்‌ 
காததால்‌ இறைவன்‌ அவர்களைத்‌ தண்டிப்‌ 
பார்‌ என்று செக்கரியா கூறுகிறார்‌ (செக்‌ 10:3; 
11:4-17;13:7). இப்படியாகத்‌ துன்பத்தினால்‌ 
தூய்மைப்படுத்தப்பட்ட குலத்தில்‌ ஒருசிறு 
பகுதியே எச்சமாக எஞ்சிநின்றது (௪௪ 
13:8தொ). இந்தக்‌ கண்ணோட்டத்தில்தான்‌ 
துன்புறுத்தப்பட்ட ஆயனை (13:7) ஒர்‌ அறி 
விலியாகக்‌ காணாது (11:15தொ), ஒரு வீரத்‌ 
தியாகியாகக கண்டு, வாள்‌ ஊடுருப்பட்ட 
ஆயனின்‌ (12:10) இறப்பு இறைவாக்கினரால்‌ 
போற்றப்படுகிறது (13:1-6). இந்த ஆயன்‌ 
தான்‌ ஓர்‌ ஊமைச்‌ செம்மறிபோலக்‌ 
கொலைக்களத்துக்கு இழுக்கப்பட்டுத்‌ தம்‌ 
பவியால்‌ சிதறுண்டோரை ஒன்று சேர்க்கும்‌ 
யாவேயின்‌ தொண்டனுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பேசப்படுகிறார்‌ (ஏச 88:6 தொ. 11தொ!). 


॥. புதிய ஏற்பாடு 

இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌, இடையர்‌ 
களைக கள்ளர்களென்றும்‌, கொலை புரிப 
வர்களென்றும்‌, சட்டம்‌ கருதியது. இருப்பி 
னும்‌ வரப்போகும்‌ “'நல்லாயன்‌'' பற்றி 
இறைவாக்கு மறைந்திடவுமில்லை; மங்கிட 
வுமில்லை; இயேசு இறிஸ்து வந்தார்‌; அதை 
நிறைவேற்றினார்‌. இடையர்களைத்‌ தம்‌ 
்‌'“சின்னஞ்சிறியோருள்‌'' அடங்கியவர்களா 
கக்‌ கருதினார்‌. ஆயக்காரர்களைப்‌ போல 
வும்‌, விபச்சாரிகளைப்‌ போலவும்‌, லை 
ஆயர்களும்‌ விருப்புடன்‌ நற்செய்தியைக்‌ 
கேட்டுணர்ந்தார்கள்‌. மாடடைக்‌ குடிலில்‌ 
பிறந்த இயேசுவுக்கு இடையர்கள்‌ செலுத்‌ 
தும்‌ மரியாதையை இந்தக்‌ கண்ணோட்டத்‌ 
தில்‌ கவனிப்பது நல்லது (லூக்‌ 2:8-20). 
விவிலியப்‌ பாரம்பரியத்தைப்‌ பின்பற்றி. 


இறைவனின்‌ இரக்கப்‌ பெருக்கைக்‌ காணா 
மல்போன ஆட்டினைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்‌ 
கும்‌ நல்லாயன்‌ உருவில்‌ இயேசு விவரிக்கி 
றார்‌ (லூக்‌ 15:4-7). நல்லாயனுக்காக ஆவ 
லோடு எதிர்பார்த்ததை இயேசுகிறிஸ்து வே 
நிறைவேற்றுகின்றார்‌. திருச்சபையைக்‌ கண்‌ 
காணிக்கும்‌ ஆயர்பணியையும்‌ அவரே ஒருசி 
லருக்கு வழங்குகிறார்‌. 


1. நல்லாயன்‌ கிறிஸ்து: - 

அர்‌ ஒத்தமை நற்செய்திகளும்‌ நல்லாய 
னின்‌ நற்குணங்களை நன்கு எடுத்துரைக்கின்‌ 
றன; இதில்‌ யோவான்‌ உருவகத்துக்கு முன்‌ 
னோடியாக அமைகின்றன. பெத்லகேமில்‌ 
இயேசு பிறப்பது மீக்கா என்பவரின்‌ இறை 
வாக்கை நிறைவேற்றுகிறது (மத்‌ 2:6; மிக 
5:1). ஆயனில்லா ஆடுகளை அழைத்து ஆறு 
தவளிக்கும்‌ இயேசுவின்‌ இரக்கத்தன்மை 
(மத்‌ 9:36; மாற்‌ 6:34), நலலாயன்‌ எப்படியி 
ருக்கவேண்டுமென்று மோசே விரும்பி 
னாரோ அதை மெய்ப்பிக்றெது (எண்‌ 
27:17). இஸ்ராயேலில்‌ தவறிப்போன ஆடுக 
ளிடம்‌ அனுப்பப்பட்டவராகத்‌ தம்மையே 
காண்கிறார்‌ இயேசு (மத்‌ 15:24; 10:6; லூக்‌ 
19:10) இயேசுவின்‌ அன்பின்‌ அரவணைப்பி 
லிருக்கும்‌ அவரது சீடர்களின்‌ சிறிய கூட்டம்‌ 
(லூக்‌ 
விக்கப்பட்ட இறுதிக்கால விண்ணரசைக்‌ 
குறித்துக்‌ காட்டுகின்றது (தானி 7:27). மந்‌ 
தைக்குள்ளேயே ஆட்டுத்‌ தோல்‌ போர்த்திய 
ஒநாய்களாலும்‌ (மத்‌ 7:15) புறத்திலிருந்து 
ஒநாய்களாலும்‌ (மத்‌ 10:16; உரோ 8:36) 
ஆட்டு மந்தை சிதறடிக்கப்படும்‌. ஆனால்‌ 
துன்புறுத்தப்பட்ட நல்லாயனே சிதறுண்ட 
ஆடுகளை ஒன்று சேர்ப்பார்‌ என்று செக்கரி 
யாவின்‌ இறைவாக்கு கூறுகிறது (மத்‌ 26:31 
தொ; செக்‌ 12:7). கடைசியாக உலக முடி 
வில்‌ ஆடுகளில்‌ ஆண்டவனே, நல்ல ஆடுக 
ளைத்‌ தீய ஆடுகளினின்று பிரித்தெடுப்பார்‌ 
(மத்‌ 25:31 தொ). 


12:32), புனிதர்களுக்கென்று வாக்க 


ஆ] இந்த மூன்று நற்செய்திகளைப்‌ பின்‌ 
பற்றி, மற்றப்‌ புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்க 
ளும்‌, இயேசுவை, மகத்துவமிக்க மேய்ப்ப 
னென்றும்‌ (எபி 13:20), மோசேயைவிட 


492 


பெரியவரென்றும்‌, ஆயர்களுக்கெல்லாம்‌ 
தலைவர்‌ என்றும்‌ (1 பேதுரு 5:4), சிதறுண்ட 
ஆடுகளைக்‌ காக்கச்‌. சிலுவையில்‌ மரித்த 
மாபெரும்‌ ''ஆயரும்‌ காவலரும்‌” என்றும்‌ 
(2:24) புகழ்கின்றனர்‌. செம்மறியான இயேசு, 
வாழ்வில்‌ ஊற்றுக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ 
ஆயனாக மாறுவார்‌ (திருவெளி 7:17). 


இ நான்காம்‌ நற்செய்தி:- ஒரே ஆயனின்‌ 
தலைமையில்‌ விளங்கும்‌ திருச்சபையின்‌ தன்‌ 
மையை, முன்பு கூறிய ஆயனின்‌ குணங்கள்‌ 
எல்லாம்‌ ஒன்றிணைந்த நிலையாக நான்கா 
வது நற்செய்தி நன்கு எடுத்துரைக்கின்றது 
(யோவா 10). மேலும்‌ நான்காம்‌ நற்செய்திக்‌ 
கென்று தனிக்குணங்களும்‌ இருக்கின்றன. 
அதாவது, இயேசுவை அரசரென்றோ மந்தை 
யின்‌ தலைவரேன்றோ அதிகம்‌ விவரிக்கா 
மல்‌, அவர்‌ மக்களுக்கு இறைத்தந்தையின்‌ 
அன்பை அளிக்க வந்த இறைமகன்‌ என்ப 
தற்கே சிறப்பிடம்‌ கொடுக்கிறது. இயேசு 
வின்‌ சொற்பொழிவுகள்‌ பழைய கருத்துக்‌ 
களை நினைவுபடுத்தி, அவற்றிற்கு வளர்ச்சி 
யும்‌ தருகின்றன. எசக்கியேல்‌ சொல்வது 
போல்‌ (எச 34:17), இயேசுவின்‌ போதனை 
ஒரு தீர்ப்பு ஆகும்‌ (யோவா 9:39). கள்வர்க 
ளாலும்‌ கொள்ளைக்‌ கூட்டத்தாலும்‌ அடித்‌ 
துத்‌ துரத்திச்‌ சிதறடிக்கப்பட்ட மந்தைபோன்‌ 
றதே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ (எச 44:3) சீம 
தொ; யோவா 19:1.10.12). யாவே போன்று 


இயேசுவும்‌ அவர்களுக்கு விடுதலை 
அளித்து, பசும்புல்‌ தரைக்கு அழைத்துச்‌ 
செல்கிறார்‌. (௪௪ 340-14; யோவா 


10:11.3.9.16). அதனால்‌ அவர்கள்‌ இயேசு 
வைத்‌ தங்களுக்கு மீட்பளித்த ஆண்டவர்‌ என 
அறிவார்கள்‌, (எச 04:22) யோவா 10:9). 
அவரும்‌ முன்னறிவிக்கப்பட்ட, 'நல்லாயன்‌ 
நானே' என்று மொழிவார்‌ (எச 34:24; 
யோவா 10:11). 


இயேசு இன்னும்‌ தெளிவாக எடுத்துறைக்‌ 
கறார்‌. இயேசுவே இணைப்பாளராகவும்‌, 
மந்தைக்கும்‌ புல்வெளிக்கும்‌ வாயிலாகவும்‌, 
அமைகிறார்‌ (யோவா 10:7; 10:9 தொ.); 
அவரே வாழ்வளிக்கிறார்‌, தமக்குப்‌ பதிலா 
கப்‌ பிறரையும்‌ ஆயராக தியமிக்கிறார்‌ (21:15 


493 


தொ.). இறைத்தந்தைக்கும்‌ இறைமகனுக்‌ 
கும்‌ உள்ள அன்பின்‌ பிணைப்பை அடிப்ப 
டையாகக்‌ கொண்டு, ஆயனுக்கும்‌ ஆட்டு 
மந்தைக்கும்‌ இடையே உள்ள உறவு அமைகி 
றது (10:3 தொ. 14 தொ; 14:20; 15:10; 17:8 
தொ. 18-22). கடைசியாக இயேசுவே நிறை 
வான நல்லாயன்‌ ஆவார்‌. ஏனென்றால்‌ தம்‌ 
ஆடுகளுக்காகத்‌ தம்‌ உயிரையே அளிக்கிறார்‌ 
(0:15.17 தொ.); அவர்‌ *'வேட்டப்படுதல்‌'' 
மட்டுமன்றி அவராகவே தம்‌ வாழ்வைக்‌ 
கையளிக்கறொர்‌ [மத்‌ 2631; செக்‌ 7477 
யோவா 10:18). சிதறுண்ட ஆடுகள்‌ அவர்‌ 
குரலுக்குச்‌ செவிமடுத்து இஸ்ராயேல்‌ குலத்‌ 
திருந்தும்‌, மற்ற மக்கள்‌ இனங்களிலிருந் 
தும்‌ வருகின்றன (யோவா 10:16; 11:52). 
இப்படி அழைக்கப்பட்ட மத்தையானது என்‌ 
றென்றும்‌ ஒன்றித்திருக்கும்‌; ஏனென்றால்‌ 
இது இறைத்தந்தையின்‌ அன்பின்‌ காவலில்‌ 
முடிவில்லா வாழ்வு பெறுகிறது (10:27-20). 


2. திருச்சபையும்‌ அதன்‌ ஆயர்களும்‌: 
யோவான்‌ எழுதிய நற்செய்தியின்படி, 'தல்‌ 
லாயன்‌ சொற்பொழிவு! திருச்சபையின்‌ 
தொடக்கமாக அமைகிறது. ஆண்டவரால்‌ 
குணமாக்கப்பட்ட பிறவிக்‌ குருடனை யூதத்‌ 
தலைவர்கள்‌ வெறுத்து ஒதுக்க, ஆண்டவர்‌ 
அவனை அன்புடன்‌ வரவேற்கின்றார்‌. ஆண்‌ 
டவர்‌ உயிர்த்த பிறகு, திருச்சபையைக்‌ கவ 
னிக்கும்‌ பொறுப்பைப்‌ பேதுரு பெறுகிறார்‌ 
(21:16); மற்ற ஆயர்களும்‌ (எபே 4:17) 
திருசசபையைக்‌ காத்துவரும்‌ திருக்கட்ட 
ளையை ஏற்கின்றனர்‌ (1 பேதுரு 5:1 தொ; 
அ.ப. 20:28). அண்டவரின்‌ முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றி, அவர்களும்‌ சிதறுண்ட ஆடுகளை 
ஒன்றுசேர்க்க வேண்டும்‌ (மத்‌ 18:12 தொ..] 
போலிப்‌ போதகர்களான ஓநாய்களின்‌ வாயி 
னின்று அவைகளை விடுவிக்கவேண்டும்‌; 
தவறான போதனைக்கு அவர்கள்‌ செவிமடுக்‌ 
காது அவைகளைக்‌ காத்துவர வேண்டும்‌ 
(அ.ப. 20:28 தொ.) '*நல்லாயன்‌'” என்ற 
பெயரே, ஆயனின்‌ நற்குணங்களையும்‌ 
(பழைய ஏற்பாட்டில்‌ பார்த்ததுபோல்‌), 
யாவேயின்‌ அன்பின்‌ ஏவுதலையும்‌ கண்முன்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. புதிய ஏற்பாடும்‌ 
இந்தக்‌ குணங்களை எடுத்துரைக்கின்றது. 


ஆயி 


அன்புடனும்‌ ஆர்வமுடனும்‌ தன்னலமின்‌ 
றித்‌ திருச்சபையைக்‌ காத்து அவர்களுக்கு 
முன்மாதிரியாக ஆயர்கள்‌ விளங்க வேண்‌ 
டும்‌, அப்போதுதான்‌'' தலைமை ஆயர்‌ 
தோன்றும்‌ நாளில்‌, மகிமையின்‌ வாடாத 
வெற்றிவாகை சூட்டப்‌ பெறுவீர்கள்‌”! (1 
பேதுரு 5:4 தொ.) எனும்‌ வாக்குறுதிக்கு 


உரியவர்‌ ஆவார்கள்‌, 


ஆயி (4 - குவியல்‌, அழிவு) 
1. ஆயி பெத்தேலுக்குக்‌ கிழக்கே எப்பிரா 
யிம்லுள்ள நகரம்‌. 


அ) விவிலிய ஆதாரக்‌ கூறுகள்‌:- ஆபிர 
காம்‌ ஆயிக்கும்‌, பெத்தேலுக்கும்‌ இடையில்‌ 
கூடாரம்‌ அமைத்ததாக இரண்டு முறை கூறப்‌ 
படுகிறது (ஆதி 12:8; 13:8) இஸ்ராயேலர்‌ 
எரிகோவிற்கு அடுத்து தாக்க வேண்டிய 
நகரம்‌ ஆயி ஆகும்‌ என்று யோசுவா ஆகமத்‌ 
தில்‌ 7-8 அதிகாரங்களில்‌ குறிப்பிடப்படுகி 
றது. இந்த சிறிய நகரத்தைத்‌ தாக்குவதற்கு 
இஸ்ராயேலர்‌ எண்ணிக்கையில்‌ குறைந்த 
மக்களை அனுப்பியதால்‌, எதிர்பாராத 
தோல்வியைச்‌ சந்தித்து நம்பிக்கை இழந்த 
னர்‌ (யோசு 7:2-5), உடனே யோசுவா 
இறைவணிடம்‌ முறையிட, எரிகோவிலி 
ருந்த எல்லா கொள்ளைப்‌ பொருட்களையும்‌ 
அழிக்காமல்‌ விட்டுவிட்ட குற்றத்தினால்‌ 
தான்‌ இந்தத்‌ தோல்வி ஏற்பட்டது என்று 
கடவுளின்‌ வாக்கு அருளப்பட்டது. எனவே 
இந்தக்‌ குற்றத்தைச்‌ செய்தவர்‌ யார்‌ என்று 
கண்டுபிடிக்கச்‌ சீட்டுப்‌ போட்டுப்‌ பார்த்த 
னர்‌. இறுதியாக ''ஆக்கான்‌'" குற்றவாளியா 
கத்‌ தீர்ப்பிடப்பட்டு கல்லால்‌ எறிந்து கொல்‌ 
லப்பட்டார்‌ (7:6-26). பின்‌ ஆயியைக கைப்‌ 
பற்றுவதற்குப்‌ படைகளைத்‌ திரட்டிச்‌ சென்ற 
னர்‌. அவர்கள்‌ வெற்றி பெற்றனர்‌. அயி 
நகரமானது எரித்து சாம்பலாக்கப்பட்டது 
(யோசு 8:28-29). 


ஆயி என்ற நகரத்திற்கருகில்‌, அதே பெய 
ரில்‌ புதிய இஸ்ராயேலர்‌ நகரம்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டது. அசிரியர்கள்‌ எருசலேம்‌ நோக்கிப்‌ 
பயணம்‌ சென்றபோது '“அய்யாத்து'' என்ற 
நகரத்தை முதன்‌ முதல்‌ உடைமையாக்கிக்‌ 


அரம்‌ 


கொண்டனர்‌ என்று ஏசயா ஆகமம்‌ உரைக்க 
றது (ஏச 10:28). செருபாபேலோடு திரும்பி 
வந்த நாடு கடத்தப்பட்ட மக்களில்‌ 223 
ஆட்கள்‌ பெத்தேல்‌, ஆயி நகரத்தைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌ (எஸ்‌ 2:28). இதற்கு இணையான 
வாசகமாகிய நெக 7:32, 123 ஆட்கள்‌ என்று 
கூறுகிறது. அடுத்த நூற்றாண்டில்‌ பெத்தே 
லுக்கு அருகிலுள்ள அய்யாவில்‌ பெஞ்யாமீ 
னின்‌ மக்கள்‌ குடியேறியதாகக்‌ கூறப்படுகி 
றது (நெக 11:31). 


ஆ. புதைபொருள்‌ ஆதாரங்கள்‌:- பழமை 
யான ஆயி நகரமானது பெத்தேலுக்குக்‌ ழக 
காகவும்‌, பெத்தேலின்‌ இக்கால இடமான 
தேல்பெயிட்டின்‌ தென்கிழக்காகவும்‌ 3 கி.மீ 
தொலைவிலுள்ள எத்‌-தேல்‌ என்ற இடத்தில்‌ 
இருந்ததாகக்‌ கூறப்படுகிறது. 


இதன்படி கி.மு. 3100-ஐ ஒட்டி, சுற்றுப்‌ 
பாதுகாப்புச்‌ சுவாற்ற ஒரு சிற்றூராசு ஆயி 
ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு 3000-ஐ ஓட்டி 
விரிவான பாதுகாப்புச்‌ சுவர்களுடைய நக 
ரம்‌ எழும்பியது. இதில்‌ எகப்தியருடைய 
. செல்வாக்குத்‌ தெரிகிறது, பொது மாளிகைக 
ளும்‌ ஒரு கோவிலும்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்‌ 
ளன. கோவிலில்‌ தந்தத்தால்‌ செய்யப்பட்ட 
பாத்திரங்களும்‌ கற்கள்‌ பாவப்பட்ட நீர்‌ தேக்‌ 
கமும்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இத்த நகரம்‌ 
2400-ஐ ஓட்டி மூர்க்கத்தனமாக அழிக்கப்பட்‌ 
டதாகத்‌ தெரிகிறது. ஒருவேளை இது எமோ 
ரியா படைஎடுப்பாலோ எகிப்தியர்‌ படை 
யெடுப்பாலோ நடந்திருக்க வேண்டும்‌. பின்‌ 
7200 வரை கைவிடப்பட்டு அழிந்த நிலையி 
லேயே. கிடந்தது. 1200-ஜ ஒட்டி மலை 
நாட்டிலிருந்து வந்த உழவர்கள்‌ இவ்விடத்‌ 
தில்‌ குடியேறினர்‌. ஊர்‌ பாதுகாக்கப்பட 
வில்லை. 1050-ஐ ஒட்டி ஒரு சிறு போருக்குப்‌ 
பின்‌ இந்த ஊர்‌ முழுவதும்‌ 
கைவிடப்பட்டது. 


இவை யோசு 7-8-இல்‌ வரும்‌ நிகழ்ச்சியு 
ரையோடு ஒத்துப்‌ போகவில்லை. யோசுவா 
வின்‌ தலைமையில்‌ கி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ பாலஸ்தீனம்‌ கைப்பற்றப்பட்டது. 
ஆல்ப்ரைட்டின்‌ கருத்துப்படி இந்திகழ்ச்சி 


494 


யுரை பெத்தேல்‌ நகரை வென்றது பற்றிய 
தாக இருக்கலாம்‌. ஆயி பெத்தேல்‌ நகரின்‌ 
பாதுகாக்கப்பட்ட புறக்காவல்‌ நிலையமாக 
இருந்திருக்கலாம்‌ (2:17). சில அறிஞர்கள்‌, 
எரிகோவுக்கு நிகழ்ந்ததுபோல்‌, அக்காலத்‌ 
தைப்‌ சேர்ந்த ஆயி நகரின்‌ மட்டம்‌ அரிக்கப்‌ 
பட்டு அழித்து போயிருக்கலாம்‌ என்று கருது 
கின்றனர்‌. இத்த வேறுபாடுகள்‌, புதையொ 
ருள்‌ ஆய்வுகளையும்‌, பாலஸ்தீனம்‌ கைப்பற்‌ 
றப்பட்ட முறையையும்‌, காலத்தையும்‌ மீண்‌ 
டும்‌ ஆய்வு செய்ய வேண்டிய அவசியத்தைச்‌ 
சுட்டுகின்றன. 


நாடு கடத்தப்பட்டுத திரும்பியபின்‌ 
எஸ்ரா (2:28), நேகமியாவில்‌ (11:31) குறிக்‌ 
கப்படும்‌ அய்யா நகரம்‌ எத-தேல்லுக்குத 
தென்கிழக்கில்‌ 2 கி.மீ, தொலைவிலுள்ள 
இக்கால கிர்பேத்‌-அய்யான்‌- அக இருக்க 
லாம்‌. 


2. அம்மோனியாவில்‌ உள்ள ஒரு நகரம்‌ 
(எரே 59:3). இது எங்கிருந்தது என்று அடை 
யாளம்‌ காட்ட முடியாது. 


ஆயிரம்‌ (THOUSAND ) 

விவிலிய மொழிப்பெயர்ப்புகளில்‌ பல 
இடங்களில்‌ போர்வீரர்கள்‌, மக்கள்‌ ஆகியோ 
ரின்‌ எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டுள்ள 
தாகத்‌ தெரிகிறது. ஆயிரத்தைக்‌ குறிக்கப்ப 
யன்படும்‌ '“எலேப்‌'' என்ற சொல்‌, தொடக்‌ 
கத்தில்‌ எண்ணிக்கையைக்‌ குறிக்கவில்லை, 
மாறாக ஒரு குறிப்பிட்ட அளவுடைய சமூ 
கம்‌, படை ஆகியவற்றில்‌ மூல அளவைக்‌ 
குறித்ததாகத்‌ தெரிகிறது. நாம்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ''தலைக்கட்டு'" என்ற சொல்லைப்‌ 
போன்றது (யாத்‌ 18:21; உப 33:17; யோசு 
6:15; 1 சாமு 10:19; 23:23; 1 நாள்‌ 12:18). 
ஆனால்‌ காலப்போக்கில்‌ '“எலேப்‌'' என்ற 
சொல்‌ ஆயிரம்‌ என்ற எண்ணிக்கையைக்‌ 
குறிக்கப்‌ பயன்பட்டது. அதன்‌ விளைவாக, 
வெவ்வேறு காலத்தைச்‌ சேர்ந்த வாசகங்‌ 
களை விளக்கும்‌ போது குழப்பம்‌ ஏற்படுவ 
துண்டு. 


எண்ணிக்கை கூட செய்யப்படாத பெருங்‌ 
கூட்டத்தைக்‌ குறிக்க முழு எண்ணாக ஆயி 


495 


ரம்‌ என்ற சொல்‌ பயன்பட்டது. மிகைப்படுத்‌ 
திக்‌ கூறவும்‌, எண்ணமுடியாதவற்றைக்‌ குறிக்‌ 
கவும்‌ இச்சொல்‌ பயன்பட்டது (யாத்‌ 20:6; 
உப 7:9; சங்‌ 68:17; 84:10; 90:4; தானி 7:10; 
மாற்கு 4:73; அ.ப்‌. 2:41). 


ஆயிரம்‌ ஆண்டுக்காலம்‌ (ரடடLNIS5M ] 

இது கிறிஸ்துவின்‌ இறுதிக்கால ஆட்சி 
நிலவும்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்‌ காலத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ (திருவெளி 20:2-7). இதற்குப்‌ பலவிளக்‌ 


கங்கள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. 


திருவெளி 20-இன்படி ''ஆதியில்‌ தோன்‌ 
றிய பாம்பாகிய பறவை நாகத்தை அவர்‌ 
பிடித்தார்‌. அலகை என்றும்‌, சாத்தான்‌ என 
நும்‌ அழைக்கப்படும்‌ அப்பாம்பைப்‌ பிடித்து 
ஆயிரம்‌ ஆண்டளவு கட்டிவைத்தார்‌. பின்‌ 
அதைப்‌ பாதாளத்தில்‌ எறிந்து குழியை 
அடைத்து, அதற்கு முத்திரையிட்டு, ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ முடியும்‌ வரை அது நாடுகளை 
வஞ்சிக்காமல்‌ தடுத்தார்‌: (20:2-3). இர்ப்பி 
டும்‌ அதிகாரம்‌ பெற்றவர்கள்‌ அரியணையில்‌ 
அமர்ந்தனர்‌ (20:4). ' 'இயேசுவுக்குச்‌ சான்று 
பகர்ந்து கடவுளது வார்த்தையை அறிவித்த 
தற்காக தலை வெட்டுண்ட கிறிஸ்தவர்கள்‌' *, 
"மீண்டும்‌ உயிர்பெற்று, கிறிஸ்துவோடு 
ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ முடியும்‌ வரை ஆட்சி 
புரிந்தார்கள்‌”! (20:4-6). இந்நிகழ்ச்சகிகளோடு 
ஆயிரம்‌ ஆண்டுக்காலம்‌ தொடங்கி செயல்ப 
டுகிறது. இக்காலம்‌ முடிந்ததும்‌ சாத்தான்‌ 
சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான்‌. 
அவன்‌ இறைவனுடைய விரோதிகளைப்‌ 
போருக்கு ஒன்று சேர்க்கிறான்‌. அவர்கள்‌ 
தோற்கடிக்கப்படுகின்றனர்‌. அவனது முடி 
வில்லாத்‌ தண்டனை தொடங்குகிறது 
(20:7-10). அதற்குப்பின்‌ இறந்தோரின்‌ எஞ்சி 
யோரின்‌ பொது உயிர்ப்பு நிகழ்கிறது. அவர்‌ 
கள்‌ தீர்ப்பிடப்படுகின்றனர்‌ (20:5.11-15) 
பின்பு '“புதிய வானகமும்‌ புதிய வையக 
மும்‌'" தோன்றுகிறது . 


வையகத்தில்‌ அமைதியும்‌ நேர்மையுமிக்க 
இடைக்காலம்‌ பற்றிய கருத்து திருமறை 
சேராத யூக வெளிப்பாட்டு இலக்கியங்களில்‌ 
காணப்படுகிறது. இது, “புதிய வானத்தை 


ஆகம்‌ ஆண்டுக்காலம்‌ 


யும்‌ புதிய பூமியையும்‌” (ஏச 65:17) மைய 
மாகக்‌ கொண்ட உயர்ந்த நம்பிக்கைக 
ளோடு, வருங்காலத்தைப்பற்றிய உலகு 
சார்ந்த மெசியா நம்பிக்கைகளை ஓத்துபோ 
கச்‌ செய்ய உதவியது, சில ராபிகளின்‌ தர்க்கங்‌ 
களில்‌, இத்தகைய இடைக்காலம்‌ ஏற்படுமா 
என்ற பிரச்சினை அல்லது, அது எவ்வளவு 
காலத்திற்கு நீடிக்கும்‌ என்ற பிரச்சினையே 
இடம்‌ பெற்றது. 


திருவெளி 20, சாவின்மேலும்‌, திய சக்திக 
ளின்மேலும்‌ இருகட்ட வெற்றியை விவரிக்‌ 
கிறது. இருகட்டங்களிலும்‌ சாத்தான்‌ தோற்க 
டிக்கப்படுகிறான்‌. உயிர்ப்பு நிகழ்கிறது. 
தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. இரு கட்டங்க 
ளும்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்‌ காலத்தால்‌ பிரிக்கப்ப 
டுகின்றன. இந்த இடைக்‌ காலத்தில்‌ ''விலங்‌ 
கையோ அதன லையையோ தொழாதவர்‌ 
களும்‌, அதன்‌ அடையாளத்தை நெற்றி 
யிலோ கையிலோ பெற்றுக்கொள்ளாதவர்க 
ளும்‌' கிறிஸ்துவோடு வெற்றியடைந்து 
ஆட்சி செய்கின்றனர்‌ (20:4-6). இரண்டாம்‌ 
கட்டத்தில்‌, இியசக்திகள்‌, நித்திய தண்டனை 
யாக ''நெருப்புக்கடலில்‌'' எறியப்படுவதற் 
காகவே விடுவிக்கப்படுகின்றன (20;:5-14- 
15). 


1. கிறிஸ்தவ மறை சாட்சிகளுடைய அர 
சின்‌ தன்மை என்ன? இடம்‌ எது? 2. எந்தப்‌ 
பொருளில்‌ சாத்தான்‌ கட்டப்பட்டுள்ளான்‌? 
எந்த அளவுக்குச்‌ செயலாற்றத்‌ தடுக்கப்பட்டு 
ருந்தான்‌? 3. ஆயிரம்‌ ஆண்டுக்காலம்‌, நிகழ 
காலத்தோடும்‌ இயேகவின்‌ இறுதிக்‌ கால 
வருகையோடும்‌ கொண்டுள்ள 
என்ன? 4. ஆயிரம்‌ என்ற எண்ணை அப்ப 
டியே எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அல்‌ 
லது திருவெளிப்பாட்டு நூலில்‌ வரும்‌ மற்ற 


தொடர்பு 


எண்களைப்போல்‌ அதை அடையாளமாக 
எடுத்துக்கொள்ள வேண்டுமா 3. இரு 
வெளி 20-இல்‌ விவரிக்கப்படும்‌ நிகழ்ச்சிக 
ளுக்கும்‌ 19:11-21-இலும்‌ நரலின்‌ மற்ற பகுதி 
களிலும்‌ விவரிக்கப்படும்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌ 
உள்ள தொடர்பு என்ன? இக்கேள்விகளுக்கு 
அளிக்கும்‌ பதிலைப்‌ பொறுத்து ஆயிரம்‌ 


ஆரம்‌ 
ஆண்டுக்காலம்‌ பற்றிய வெவ்வேறு விளக்‌ 
கங்கள்‌ அமையும்‌. 


ஆயிரம்‌ ஆண்டுக்‌ காலத்திற்கு '* எதிரான 
விளக்கம்‌, இருவெளி 20-ஐ அப்படியே எடுத்‌ 
துக்கொள்ளாமல்‌ அடையாளமாக விளக்குக 
றது. இதன்படி சாத்தான்‌ ஏற்கெனவே இக்கா 
வத்தில்‌ பாதாளத்தில்‌ கட்டப்பட்டுள்ளான்‌. 
எனெனில்‌ எல்லா நாடுகளுக்கும்‌ நற்செய்‌ 
தியை திருச்சபை போதிப்பதை சாத்தானால்‌ 
தடுக்க முடியவில்லை (காண்க யோவா 
12:31). வாழ்வை அடைந்து ஆட்சி செய்யும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, இப்போது கிறிஸ்துவில்‌ 
வெற்றியடைந்து அவரது வருகைக்காகக்‌ 
காத்திருப்பவர்கள்‌ அவர்‌. அல்வது, கிறிஸ்து 
வில்‌ விகவாசத்தினால்‌ புதிய பிறப்பின்‌ 
உயிர்ப்பையும்‌, இக்காலத்தில்‌ அவரது அர 
சின்‌ செயலையும்‌ அனுபவிப்பவர்களுமா 
வர்‌ (காண்க. திரு வளி 1:6.9). திருவெளிப்‌ 
பாட்டு நூலில்‌ வரும்‌ மற்ற எண்களைப்போ 
லும்‌, இருவெளி 20-இல்‌ உள்ள மற்ற பகுதிக 
ளைப்‌ போலும்‌, ஓர்‌ ஆயிரம்‌ என்பது அடை 
யாளமானது உருவகமானது. அதை அப்ப 
டியே எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகைக்கு முந்‌ 
திய காலத்தில்‌ அவரது ஆட்சியில்‌ உலகம்‌ 
நிலையாக மாற்றியமைக்கப்படும்‌ (காண்க 
மத்‌ 13:31-33). இக்காலம்‌ சாத்தானின்‌ சிறை 
வாசம்‌ என்று கருதப்பட போதிய நீண்ட 
காலமாக இருக்கும்‌. உலகம்‌ தன்மையிலே 
கிறிஸ்தவமயமாக்கப்படும்‌. அதற்குப்பின்‌ 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை நிகழும்‌. 
இது ஒருசாராரின்‌ கருத்தாகும்‌. 


மற்றொரு சாரார்‌ திருவெளி 20-ஐ அதன்‌ 
சொற்பொருளில்‌ அப்படியே ஏற்று விளக்க 
மனிக்கின்றனர்‌. இவர்கள்‌, சாத்தான்‌ இக்கா 
லத்தில்‌ மிகுந்த ஆற்றலோடு செயல்படுவதா 
கக்‌ கருதுகின்றனர்‌ (காண்க 1 பேதுரு 5:8]. 
ஆனால்‌ அவன்‌ திருவேளீ 20:1-3-இல்‌ விவ 
ரிக்கப்பட்டிருப்பதுபோல்‌, முழுவதும்‌ செய 
லற்றவனாக ஆக்கப்படவேண்டும்‌. அகவே 
"ஆயிரம்‌ ஆண்டுக்காலம்‌ '' இன்னும்‌ வரவி 
ருக்கிறது. அது இயேசுவின்‌ இரண்டாம்‌ 


496 


வருகைக்குப்பின்‌ நிகழும்‌. கிறிஸ்துவும்‌ அவ 
ரைப்‌ பின்பற்றுவோரும்‌ உலகளாவிய நீதி 
யும்‌ அமைதியும்‌ மிக்க ஆயிரமாண்டுக்‌ 
காலத்திற்கு உலகை நேரடியாக ஆட்சி செய்‌ 
வர்‌. மெசியாவின்‌ இந்த வரைக்கும்பட்ட 
ஆட்சிதான்‌ 1 கொரி 15:23-26-இல்‌ குறிக்கப்‌ 
படுவது என்று இவர்கள்‌ கருதுவார்கள்‌. 


திருவெளிப்பாடு பற்றிய இந்தக்‌ கற்பனை 
மிக்க கருத்து, உயிர்ப்புப்‌ பற்றிய புதிய 
ஏற்பாட்டின்‌ போதனையோடு ஒத்துப்போக 
வில்லை. அதன்‌ அடையாளப்‌ பொருளில்‌ 
ஒருவேளை அதற்கு மதிப்பு அளிக்கலாம்‌. 
ஆயினும்‌ ஆயிரமாண்டுக்‌ காலத்தை அதன்‌ 
சொற்போருளில்‌ எடுத்துக்‌ கொண்ட சில 
பதிதக்‌ குழுக்கள்‌ இருந்துள்ளன. திருச்சபைத்‌ 
தந்தையர்‌ சிலர்‌ கூட இவ்வாறு கருதியதாகத்‌ 
தெரிகிறது. 


அரகு (4/4 - பயணி, வழிப்போக்கர்‌) 
1. ஆசேரின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த உல்லா 
வின்‌ மூத்த மகன்‌ (1 நாள்‌ 7:39]. 


2. செரூபாபேல்‌ காலத்தில்‌ பாபிலோனி 
யாவிலிருந்து நாடு திரும்பியவர்களில்‌ சில 
ரின்‌ மூதாதையர்‌ (எஸ்‌ 2:5; நெக 7:10). 
மேலும்‌ இணை வாசகங்களிலும்‌, பழைய 
வாசகங்களிலும்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
எண்ணிக்கைகள்‌ வேறுபடுகின்றன (எஸ்‌ 
6:5-இன்படி 775 பேர்‌; நெக 7:10-இன்‌ படி 
652 பேர்‌).இந்தக்‌ குடும்பத்தின்‌ ஒரு அங்க்த்தி 
னரான செக்கனியாவின்‌ பெயர்‌ நெக 6:18-ல்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. செக்கனியா, அம்‌ 
மோனிய தோபியாவின்‌ மாமன்‌ ஆவார்‌. 


ஆரம்‌ - தொங்கணி (PENDANT } 
தொங்கட்டம்‌ போன்ற அணிகலன்‌, மிதி 
யானியரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு, கத 
யோனுடைய எபோத்தில்‌ சேர்க்கப்பட்ட 
பொருட்களில்‌ இதுவும்‌ ஒன்று (நீதி 8:26). 
யெருசலேம்‌ பெண்களின்‌ ஆடம்பர 
பொருட்களில்‌ ஒன்று (ஏச 3:19). இந்த 
அணிகலன்கள்‌ பல்வேறுபட்டவை. சில 
காதணிகளாக அணியப்பட்டன. நீதிபதி 
நூலில்‌ குறிப்பிட்டுள்ளது போல சில சங்கி 


ர்‌ 


497 


லிகனில்‌ கோர்க்கப்பட்டு, கழுத்திலிருந்து 
தொங்கவிடப்பட்டன. இது கழுத்து ஆரமாக 
இருக்கலாம்‌ (பழ 1:9; ௨.௪. 4:9). அகழ்வா 
ராயச்சியில்‌ கிடைத்தவற்றை நோக்கும்‌ 
போது இவை மிக சிறப்பு வாய்ந்தவையாக 
காணப்பட்டன. பொன்‌, வெண்கலம்‌, 
எலும்பு, இரும்பு அல்லது பல்வேறு கற்க 
ளால்‌ அவை செய்யப்பட்டிருந்தன. 


ஆரா [கக - சிங்கம்‌] 
ஆசேரின்‌ வழிமரபுப்‌ பட்டியலில்‌ எத்தே 
ரின்‌ புதல்வருள்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 7:34), 


ஆரா (464 - குன்றுகள்‌, மலைநாடு] 

ரூபன்‌, காது, மனாசேயின்‌ பாதிக்குலம்‌ 
ஆகியவற்றைச்‌ சேர்ந்தவர்கள்‌, அசீரிய அரச 
ரால்‌ இந்த இடத்திற்கு நாடு கடத்தப்பட்ட 
னர்‌ (1 நாள்‌ 5:26]. கோசானுக்கு (இக்கால 
தேல்‌ கலாப்‌) அருகில்‌, வடக்கு மெசபொத்‌ 
தாமியாவின்‌ நகர்களோடு இந்நகர்‌ குறிப்பி 
டப்பட்டுள்ளது. எனவே, கோசான்‌, குசானா 
வுக்கு வடக்கேயுள்ள மலைப்‌ பகுதியின்‌ 
பெயரே ஆரா என்று அழைக்கப்பட்டது 
என்று சிலா கருதுகிறார்கள்‌. இப்பெயர்‌ 
எழுபது நூலில்‌ இல்லை. மேலும்‌ 2 அர 
17:6-லும்‌ 18:11-வும்‌ ஆராவுக்குப்‌ பதிலாக 
““மேதியாவின்‌ நகர்கள்‌'' என்று எபிரேய 
விவிலியத்திலும்‌ * மேதியா நாட்டின்‌ மலை 
கள்‌'' என்று கிரேக்க விவிவியத்திலும்‌ 
காணப்படுகிறது. எனவே மேற்குறிப்பிட்ட 
வையே பழுதுபட்டு ஆரா என்றழைக்கப்பட்‌ 
பருக்கும்‌ என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌, அப்ப 
டியானால்‌ இந்த இடம்‌ தஇிகிரிக நதிப்பள்ளத்‌ 
தாக்கிற்கு மேற்கே இருக்கும்‌ மலைப்‌ பிரதே 
சத்தையே குறிக்கும்‌. உயரமான இப்பகு 
தியை அராபியர்கள்‌ ஏல்கெபால்‌ அதாவது 
மலை” என்றே அழைத்தனர்‌. 


அசீரிய அரண்‌ சார்கோனால்‌ கைப்பற்றப்‌ 
பட்ட மேதியா நாட்டு தகரான கர்கார்‌ மருகி 
ஆரா ஆனது என்னும்‌ சிலர்‌ கருதுகிறார்கள்‌. 
அசீரிய அரசன்‌ இந்த நகரில்‌ வெளிநாடுகளி 
லிருந்து சிறைப்படுத்தப்பட்டவர்களைக்‌ 
குடியேறி இருக்கச்‌ செய்தார்‌. அசீரியாவுக்கு 
நாடு கடத்தப்பட்ட தோபித்‌ மேதியா நாட்‌ 


ஆராதுனை 


டிற்குக்‌ கொண்டுச்‌ செல்லப்பட்ட தன்‌ இனத்‌ 
தாரான யூதர்களோடு தொடர்பு கொண்டிருந்‌ 
தார (தோபி 1:14 -15]). 


ஆரா என்ற ஊர்‌ அதன்‌ இராமங்களோடு 
மூன்றாம்‌ திகிலாத்து-பிலேசரால்‌ குறிக்கப்ப 
டும்‌ கமாத்தின்‌ 19 மாவட்டங்களில்‌ ஒன்றா 
கும்‌. 
ஆராதனை [ADORATION } 

யாவேயின்‌ மகிமையை உணரும்‌ எசக்கி 
யேனும்‌ (எச 1:28) உயிர்த்த இறிஸ்துவைச்‌ 
சந்திக்கும்‌ சவுலும்‌ (௮. ப. 9:4) தரையில்‌ 
குப்புற விழுவதைக்‌ காண்கிறோம்‌. ஆம்‌, 
எந்த ஆளையும்‌ இறைவனின்‌ புனிதமும்‌ 
மேதகைமையும்‌ இணறடிக்கன்றன. அவ 
னது ஒன்றுமிலா இயல்பிலே அவனை 
அமிழ்ந்து போகச்‌ செய்கின்றன. 


இவவிதம்‌ ஒருவன்‌ நேரடியாகக்‌ கடவு 
ளைச்‌ சந்திப்பது விதிவிலக்கே. ஆனால்‌, 
அண்டத்திலும்‌, அன்றாட வாழ்விலும்‌ 
இறைவனது பிரசன்னத்தையும்‌, செய்ல்க 
ளையும்‌ மகிமையையும்‌ புனிதத்தையும்‌ 
புரிந்துகொள்வது எளிது. அவ்வாறாக இறை 
வன்‌ மிக அருகேதான்‌ உள்ளார்‌ என்ற உணர்‌ 
வின்‌ விளைவாக மனிதனிடம்‌ பக்தி பிறக்க 
றது. இது அவனது இயல்புக்கும்‌ அறிவுக்‌ 
கும்‌ தனி விழைவுக்கும்‌ சமய விதிகட்கும்‌ 
ஏற்ப வெளி உர எடுக்கிறது. இவ்விதம்‌ 
எழும்‌ பக்தியின்‌ புறவெளிப்பாடே ஆரா 
தனை ஆகும்‌. மனிதன்‌ தன்‌ ஏழ்மையையும்‌ 
பாவத்தையும்‌ உணரும்‌ நிலை, மெளனம்‌, 
மனக்குழப்பம்‌ (யோபு 42:1-6). வணக்கம்‌, 
பயபக்தி (சங்‌ 5:8) நன்றியுடமை (ஆதி 
24:48) களிப்புமிக்க வழிபாடு (சங்‌ 95:7-6) 
எனப்பல வழிகளில்‌ வெளிப்படும்‌. ்‌ 


இறைவனைச்‌ சந்தித்தல்‌ மனிதனை முழு 
வதும்‌ ஊடுருவுவதால்‌ அவனது விசுவாசக்‌ 
தின்‌ பதில்‌ வெளிச்‌ செயல்களாயும்‌ திண்ண 
மாய்‌ உருவெடுக்கும்‌. படைப்பின்மேலும்‌ 
தன்மேலும்‌ ஆண்டவர்‌ கொண்டிருக்கும்‌ 
மேலாண்மையை உணரும்போது மனிதன்‌ 
தன்‌ உடம்பையும்‌ வளைத்து அதாவது ஒரு 
விதத்தில்‌ தன்‌ பணிவு வணக்கத்தை உள்ளும்‌ 


ஆராதனை [சொடர்சச!] 


புறமும்‌ காட்டுகிறான்‌; இதுவே மெய்யான 
ஆராதனை. இதயத்திலிருந்து எழும்‌ இவ்வித 
ஆராதனையே இறைவனுக்கு உகந்த ஓரே 
ஆராதனை. ஆனால்‌ பாவநாட்டமுள்ள மணி 
தன்‌ இறைவனது அரவணைப்பிலிருந்து நழு 
விவிடவும்‌ வெறும்‌ புறச்சடங்குகளோடு 
நின்றுவிடவும்‌ முயலுகின்றான்‌. 


. ஆராதனைச்‌ செயல்கள்‌ 

ஆராதனைச்‌ செயல்களை விழுந்து வணங்‌ 
குதல்‌, முத்தமிடல்‌ என இரு வகைப்படுத்த 
லாம்‌. இவை பலவித வழிபாட்டிலே பல்‌ 
வேறு தொழுகை வடிவங்களைப்‌ பெறும்‌. 
எனினும்‌ இறைவன்‌ திருமுன்‌, 
மருட்சி, வியப்பு, கவர்ச்சி இவற்றிற்கு 
இடையே ஊசலாடும்‌ மனித இயல்பினை 
ஆராதனைச்‌ செயல்கள்‌ இணைத்து வெளிப்‌ 
படுத்தும்‌. 


அச்சம்‌, 


1. குப்புற விழுந்து வணங்குகல்‌:- தன்னிச்‌ 
சையான செயலாகுமுன்‌ இது வலிமிக்க 
எதிரி ஒருவன்‌ எளியோர்‌ மனத்தில்‌ ஏற்படுத்‌ 
தும்‌ ஒரு அச்சுறுத்தும்‌ மனநிலையாய்‌ உள்‌ 
ளது. எ.கா, சிசெரா என்பவன்‌ யாயேவின்‌ 
காலடியில்‌ உருண்டு புரண்டு உயிரிழந்து 
கிடக்கிறான்‌ (நீதி 5:27); பாபிலோன்‌ இஸ்ரா 
யேல்‌ கைதிகளைச்‌ குப்புற விழச்‌ செய்து 
ஒடுக்குகிறது (ஏச 51:23). பிறகு, இப்படிக்‌ 
கட்டாயமாய்‌ விழவைக்கப்படும்‌ முன்பே, 
வலுக்குறைந்தவன்‌ வலியோன்முூன்‌ தானா 
கத்‌ தன்னைத்‌ தாழ்த்திக்கொண்டு இரக்கம்‌ 
கோர முற்படுகிறான்‌ (1 அர 1:13). இதனால்‌ 
தான்‌ அரசன்முன்‌ குடிமக்கள்‌ நெற்றி தரை 
யில்பட மண்டியிட்டிருப்பதாக, அடூரியச்‌ 
செதுக்கோவியங்கள்‌ பொதுவாய்க்‌ காட்டு 
இன்றன. இறுதியில்தான்‌ இது வழிபாட்டுச்‌ 
செய்கையாக மாறுகிறது. அனைத்துக்கும்‌ 
மேலாக உயர்த்தப்பட்ட (1 நாள்‌ 29:11) 
ஆண்டவராகிய யாவேக்கு எல்லா மக்களும்‌ 
[சங்‌ 99:1-5), ஏன்‌ உலகம்‌ அனைத்துமே 
(சங்‌ 96:9) ஆராதனை செலுத்துவது தகுதி 
யும்‌ நீதியுமானதே. . 


2. முத்தமிடுதல்‌:- மதிப்பும்‌ மரியாதை 
யும்‌, தொடுதலை விழையும்‌ அன்பும்‌ ஆர்வ 


498 


மும்‌ சேரும்போது முத்தம்‌ எழுகிறது (யாத்‌ 
18:7; 1 சாமு 10;:3.../. புற இனத்தார்‌ தம்‌ 
தெய்வச்‌ சிலைகளைத்‌ தொட்டு முத்தமிட்ட 
னர்‌ (1 அர 19:18). ஆனால்‌ தான்‌ தொடமுடி 
யாத உன்னத. கடவுளை வணங்கி முத்தமிட 
விரும்பும்‌ விசுவாசி தன்‌ கையைத்‌ தன்‌ 
வாய்முன்‌ வைக்கிறான்‌ (யோபு 31:26 
தொ..); அக்கடவுளைத்‌ தொடத்‌ தனக்றைக்‌ 
கும்‌ ஆவல்‌ பெருக்கையும்‌ அவர்‌ இருக்கும்‌ 
எட்டாத தொலைவையும்‌ இச்செய்கையால்‌ 
நன்கு விளக்குகிறான்‌. உரோமைச்‌ சுரங்கக்‌ 
கோவிலில்‌ மன்றாடுவதையோ, வாழ்த்துவ 
தையோ குறிக்கும்‌ பாவனையில்‌ ஆராதிப்ப 
வன்‌ விரித்த கைகளோடு காட்டப்படுகி 
றான்‌. இந்நிலையே இன்னும்‌ இறிஸதுவ 
வழிபாட்டு முறையில்‌ உள்ளது. இந்த நிலை 
நேரடியாகவும்‌ தெளிவாகவும்‌ முத்தத்தைக்‌ 
காட்டாவிடிலும்‌, அதன்‌ உள்ளாரந்த செம்‌ 
பொருளைச்‌ சுட்டுகிறது. 


3. திருவழிபாட்டுச்‌ சைகைகள்‌ எல்லாம்‌ 
ஆராதனையே:- யாவே முன்னிலையில்‌ 
(உப 26:10; சங்‌ 22:28 தொ.) அல்லது 
பெட்டகத்தின்‌ முன்னே (சங்‌ 99:5), சடங்கு 
ஆசாரப்படி நெடுஞ்சான்‌ கடையாக விழு 
வது ஆராதனை என்பது தெளிவு. இதே 
போல்‌, பலியிடுதல்‌ உட்பட (அதி 2:5; 
2 அர 17:86). பீடத்தின்முன்போ (2 அர 
18:22) யாவேயின்‌ ஆலயத்திலோ (2 சாமு 
12:20) நிகழும்‌ செய்கைகள்‌ அனைத்துமே 
அதாவது இறைவழிபாட்டுக்குரிய செய்கை 
கள்‌ எல்லாமே, ''யாவேயை ஆராதித்தல்‌'' 
(1 சாமு 1:3; 2 சாமு 15:2) என்பதில்‌ 
அடங்கும்‌. கடவுளின்‌ பிரசன்னத்தில்‌ வான 
வர்‌ விழுந்து வணங்குகின்றனர்‌ (நெக 9:6); 
பொய்த்‌ தேவர்கள்‌ மாயமாய்‌ மறைகின்றனர்‌ 
(செப்‌ 2:11), தெய்வீகப்‌ பிரசன்னத்துக்குக்‌ 
காட்டும்‌ இவ்வணக்கமே ஆராதனை ஆகும்‌. 


". உன்‌ கடவுளாகிய ஆண்டவரை ஆராதிப்‌ 
பாயாக 

1, யாவே ஒருவரே மெய்யான ஆராத 
னைக்கு உரித்தானவர்‌:- பழைய ஏற்பாட்‌ 
டிலே, சில பெரியார்‌ முன்பாகவும்‌ மக்கள்‌ 
விழுந்து வணங்குவதைத்‌ தெளிவாய்க்‌ காண்‌ 


490) 


கிறோம்‌, (ஆதி 20:7. 122 சாமு 24:20; 2 
அர 2:15; 4:37). பன்முறை அப்பெரியாரில்‌ 
தெய்வீக மகத்துவம்‌ சிறிது மிளிர்வதை 
இவர்கள்‌ உணர்வதால்‌ இவ்விதம்‌ செய்யத்‌ 
தூண்டப்படுகின்றனர்‌ (1 சாமு 28:04.20; 
ஆது 16:2; 19:1; எண்‌ 22:31; யோசு 5:14). 
ஆயினும்‌ சிலைகள்‌, விண்மீன்கள்‌ (உப 

7:19] புறமதத்‌ தேவர்கள்‌ (யாத்‌ 34:14; எண்‌ 
25:2) போன்ற யாவேக்குப்‌ போட்டியாக 
வைக்கக்கூடிய எதற்கும்‌, ஆராதனை என்று 
கருதக்கூடிய எவ்விதச்‌ செய்கையையும்‌ 
பழைய ஏற்பாடு கடுமையாய்க கண்டிக்கி 
றது, தடுக்கிறது. சிலைவழிபாடு இவ்விதம்‌ 
தடை செய்யப்பட்டிருந்ததால்தான்‌ உண்மை 
ஆராதனை உணர்வு இஸ்ராயேலரிடையே 
வெகு ஆழமாய்‌ ஊன்றியிருந்தது; மெய்யான 
ஆராதனை தனிப்பட்ட சமய மதிப்பும்‌ பெற்‌ 
றிருந்தது. இதனால்தான்‌, மோர்தொக்காய்‌ 
ஆமானை மண்டியிட்டு வணங்க மறுத்தார்‌ 
(எஸ்த 3:2.5); இவையாவும்‌ ''உன்‌ இறைவ 
னாகிய ஆண்டவரை வணங்கி அவரைமட்‌ 
டுமே ஆராதிப்பாயாக'"' என்று [மத்‌ 2:10 
தொ.) இயேக 
அளிக்கும்‌ பதிலில்‌ அடங்கியுள்ளது. யூத 
இளவல்கள்‌ நெபுக்கதுனேசார்‌ அமைத்த 


சோதிக்கும்‌ அலகைக்கு 


பொற்சிலையைப்‌ பணிந்து வணங்க மறுத்த 
னர்‌ [தானி 3:18). 


2. இயேசு கிறிஸ்து ஆண்டவர்‌: கடவுள்‌ 
ஒருவருக்கே என இருந்த ஆராதனை சிலு 
வையில்‌ அறையுண்டு, கிறிஸ்துவும்‌ ஆண்ட 
வருமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட (அ௮.ப. 2:86) 
இயேசுவுக்கு உரித்தானது என்றும்‌, திருச்‌ 
சபை தோன்றிய முதல்‌ நாளிலிருந்தே பறை 
சாற்றப்படுகிறது. "அவருடைய பெயருக்கு 
விண்ணவர்‌, மண்ணவர்‌, க&ழமுலகோர்‌ அனை 
வரும்‌ மண்டியிடுகன்றனர்‌ (பிலி 2:9 தொ. 
திருவெளி 15:சி). இவ்வித வழிபாட்டுக்கு 
இலக்கானவர்‌ உயிர்த்து மகிமை பெற்ற 
இறிஸ்துவே (மத 28:9.17; லூக்‌ 24:32]. 
இன்னும்‌ மரிக்க இருக்கின்ற மணமகனில்‌, 
ஏன்‌, புதிதாய்ப்‌ பிறந்த பாலன்‌ இயேகவி 
லேயே (மத்‌ 2:2.11; காண்‌ ஏச 40:27) இறை 
மைந்தனைத்‌ தம்‌ விசுவாச ஒளியில்‌ காண்‌ 
கின்றனர்‌, கண்டு ஆராதிக்ன்றனர்‌ (மத்‌ 


ஆராதனை [கொடர்சசி, 


14:33; யோவா 9:38). ஆம்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
ஆண்டவராகிய இயேகவை ஆராதிக்கின்ற 
னர்‌. ஆனால்‌, வானதூதர்களுக்கோ (அ.ப, 
9:10; 22:9) அப்போஸ்தலர்களுக்கோ (அ.ப. 
10:25 தொ. 72:17-18) ஆராதனை எனக்‌ 
கருதக்கூடிய எவ்வித வெள்ச்செயலும்‌ காட்‌ 
டாது விழிப்பாயும்‌ உறுதியாயும்‌ அதை 
ஒதுக்குகின்றனர்‌. மனிதனான கடவுளும்‌ 
மீட்பருமான மெசியாவுக்கு ஆராதனை சாற்‌ 
றுகன்றனர்‌; ஆனால்‌, மிருகத்தால்‌ குறிக்கப்‌ 
படும்‌ சீசொ மன்னர்களை [(திருவெளி 
13:4-15; 14:9தொ} ஆராதிக்கப்‌ பகிரங்கமாய்‌ 
மறுக்கின்றனர்‌; அவர்களில்‌ ஆதிக்க அட்டு 
பத்தையும்‌ வீரமுடன்‌ எதிர்த்து நின்றனர்‌. 


3. ஆவியிலும்‌ உண்மையிலும்‌ ஆராதனை 
செலுத்தல்‌:- கிறிஸ்தவ ஆராதனையின்‌ புது 
மைப்பண்பு ஒரே கடவுள்‌ தந்‌ைத, மகன்‌, 
ஆவி என மூன்று ஆட்களாகக்‌ காண்பதில்‌ 
மட்டுமன்று. இச்சுடவுள்‌ ஆவியானவர்‌; 
அவருக்கு உள்ளத்தால்‌ செலுத்தப்படும்‌ 
உயர்ந்த ஆராதனையே அவரே உவந்தேற்று 
நிறைவறச்‌ செய்கிறார்‌ என்பதிலும்‌ அடங்கி 
யுள்ளது. எனவே, இக்காலத்தில்‌ ஆவியான 
வரில்‌ பிறந்தவர்கள்‌ (யோவா 3:8) '“ஆவியி 
லும்‌ உண்மையிலும்‌:* (2:22) இறைவனை 
ஆராதிக்கக்கூடும்‌. வெளிசசெயல்களோ உரு 
வப்‌ படிவங்களோ இல்லாமல்‌ மனத்தால்‌ 
மட்டும்‌ ஆராதிக்கும்‌ நிலை என்று இதற்குப்‌ 
பொருளன்று. இது ஆவி, ஆன்மா, உடல்‌ 
(1 தெச 5:23) இவை கூடிய முழு மனிதனின்‌ 
அர்ப்பணத்திலிருந்து எழும்‌ மனதிலையா 


கும்‌. இவ்வண்ணம்‌, உள்ளியல்பார்ந்த 
(முறையில்‌ புனிதம்‌ பெற்று உண்மையில்‌ 
ஆராதிப்போருக்கு, எருசலேமோ கெரி 


சீமோ [யோவா 4:20-23] அல்லது தேசிய. 
சமயமோ எதுவும்‌ தேவையில்லை, எல்லாம்‌ 
அவர்கட்கு உரியவை; ஏனெனில்‌, அவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்கு உரியவர்கள்‌, கிறிஸ்துவோ 
கடவுளுக்கு உரியவர்‌ (1 கொரி 3:2 தொ. 


ஆவியில்‌ அளிக்கப்‌ பெறும்‌ ஆராதனை, 
இறைத்தந்தைக்கு உகந்த ஒரே கோவிலான, 
உயிர்த்த கிறிஸ்துவின்‌ உடலிமலேதான்‌ 
(யோவா 2:19-22) இப்பொழுது நடக்கின்‌ 


ஆராத்தி படையல்‌ 


றது. ஆவியினால்‌ பிறந்தவர்கள்‌ (3:8) தந்‌ைத 
பூரிப்படையும்‌ (மத்‌ 3:17) இந்த ஒரே ஆராத 
னையில்‌ இணைகின்றனர்‌; அவர்‌ தம்‌ அன்‌ 
பார்ந்த மகன்‌ எழுப்பும்‌ 'அப்பா, தந்தாய்‌” 
(கலா 4:4-9) எனும்‌ கூக்குரலை இந்த இறை 
மக்கள்‌ எதிரொலிக்கவம்‌ செய்கின்றனர்‌. 
இறுதியாக, விண்ணக எருசலேமில்‌ ஆலயம்‌ 
எதுவும்‌ இராது; அதனிடத்திலே கடவுளும்‌ 
செம்மறியும்‌ இருப்பர்‌ (திருவெளி 21:22). 
அங்கு இரவும்‌ பகலும்‌ ஓய்வின்றி ஆராதனை 
நடக்கும்‌ (4:8); என்றென்றும்‌ வாழும்‌ இறை 
வனுக்கு மகிமையும்‌ மாட்சியும்‌ செலுத்தி 
உயிர்கள்‌ அனைவரும்‌ வழிபடுவர்‌ (2:10; 
15:3 தொ). 


ஆராத்திப்‌ படையல்‌, பலி, காணிக்கை (WAVE 
OFFERING } 

வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ விவசாயத்தின்‌ பயனாக 
கிடைத்த கனிகளை ஆண்டவனுக்கு காணிக்‌ 
கையாகக்‌ கொடுக்கும்‌ போது செய்யப்படு 
_ கின்ற வழிபாட்டுச்‌ செயலைத்தான்‌ மேற்‌ 
சொன்ன வார்த்தை குறிக்கின்றது. பெரும்‌ 
பகுதிகளைக்‌ கொண்ட பலியில்‌ இது ஒரு 
சிறு சடங்காகும்‌, பிற்காலத்தில்‌ வளர்ச்சிய 
டைந்ததாகும்‌. இந்தச்‌ சொல்‌ அந்த சடங்கின்‌ 
தோக்கத்தைப்‌ பற்றியோ அல்லது பொரு 
ளைப்‌ பற்றியோ ஒன்றும்‌ தெரிவிக்க 
வில்லை. ஆனால்‌, யாவேயின்‌ பலி பீடத்‌ 
தின்‌ முன்‌ நின்று கையசைப்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றது. பலி பீடத்தை நோக்கி கைய 
சைக்கும்‌ போது, பலி பொருட்கள்‌ ஆண்டவ 
னுக்கு என்று சுட்டிக்‌ காட்டுகின்றது. ஒரு 
வேளை இப்படி ஒப்புக்‌ கொடுக்கப்பட்ட 
காணிக்கை, திரும்பக்‌ 
இச்சடங்கு 
பற்றி ஒன்றும்‌ உறுதியாகச்‌ சொல்ல முடி. 
யாது. பல்வேறு பொருட்கள்‌ இப்படி 
ஆராத்தி செய்து ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டன. 
(உ-ம்‌) வெள்ளாட்டுக்‌ குட்டியின்‌ வெவ்‌ 
வேறு பகுதிகள்‌; மேலும்‌ பல்வகையான 
அப்பங்களும்‌ (யாத்‌ 29:22-26; லேவி 
6:25-29). அறுவடையின்‌ முதற்கனிகளும்‌ 
(லேவி 23:11-14) அளிக்கப்படும்‌. தொடக்க 
காலத்தில்‌ இது ஒரு அடையாள செயலாக 


அளிப்பவர்க்கே 
கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌. 


200 


இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ காலப்‌ போக்கில்‌ 
அவை உண்மையான பலியாக மாறி இப்‌ 
பொழுது அந்தப்‌ பலி பொருட்கள்‌ குருக்க 
ளுக்கு அளிக்கப்படுகின்றன. இதே மாதிரி 
மிருகங்களும்‌, தானியங்களும்‌ வெவ்வேறு 
சூழ்நிலைகளில்‌ அளிக்கப்பட்டன. ஆட்டின்‌ 
மார்புகள்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்‌ 
டது (யாத 29:26; லேவி 7:00; 19:14). 
ஆரோன்‌, ''இஸ்ராயேல்‌ மக்களிடமிருந்து 
ஆராத்திக்‌ காணிக்கையாக '' லேவியர்களை 
அடையாளமாக ஒப்புக்‌ கொடுக்கிறார்‌ 
(எண்‌ &:11.15.21), 


இந்த நிகழ்ச்சியானது. மற்ற முதன்மை 
யான பலிச்‌ சடங்குகளுடன்‌ நெருங்கிய 
தொடர்புள்ளது; எனவே இந்த ஆராத்து 
சடங்கு பலிகளில்‌ முக்கிய இடம்‌ பெற்றதா 
கத்‌ தெரிகின்றது. குரு பீடத்திற்கு முன்பாக 
பின்வரும்‌ பலிப்‌ பொருட்களை ஆராத்தி 
செய்து ஒப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌. (அ) 
அறுவடையின்‌ முதற்‌ கனி (ஆ) புதிதாக 
திடைத்த தானியத்தால்‌ செய்யப்பட்ட அப்‌ 
பம்‌ (இ) தகனப்பலியாக ஒப்புக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட வெள்ளாடுகளும்‌, ஒரு எருதும்‌, 
இரண்டு செம்மறி ஆடுகளும்‌, (ஈ) குடிப்ப 
தற்காக அளிக்கப்படும்‌ பானம்‌ (உ) பாவப்ப 
விக்கான ஓர்‌ ஆட்டுக்‌ கிடாயும்‌, சமாதானப்‌ 
பலிக்கான இரண்டு ஆண்‌ செம்மறிகளும்‌ 
(லேவி 23:15-20). 


குழப்பமான பலிசெலுத்தும்‌ முறைக 
ளைக்‌ கொண்ட லேவிய குருத்துவத்தில்‌ 
மேற்கூறிய செயல்‌ குருக்களால்‌ செய்யப்பட 
வேண்டும்‌ (யாத்‌ 29:24). ''அரோனும்‌ அவ 
னுடைய மக்களும்‌'' என்ற சொற்றோடருக்‌ 
கேற்ப இருந்த போதிலும்‌, மோசேயும்‌ இத்‌ 
தச்‌ சடங்கைச்‌ செய்தார்‌ (லேவி 8:29). லேவி 
7:28-34 குறிப்பவை அவ்வளவு தெளிவாக 
இதைப்பற்றிக்‌ குறிப்பிடுவதில்லை. ஆனால்‌ 
குரு சட்டப்‌ பூர்வமாக சமாதானபலியில்‌ 
பங்கு கொண்டதால்‌, குரு இந்த சூழ்நிலை 
மில்‌ இப்படி நடந்து கொண்டார்‌ என்று 
ஊகிக்கப்பட்டது. மேற்‌ கூறப்பட்ட பொருட்‌ 
கள்‌ வழிபடுவோரால்‌ கொண்டு வரப்பட்‌ 
டது. ஆனால்‌, குரு அவருடன்‌ இணைந்து 
அல்லது அவர்‌ குருவுடன்‌ இணைந்து இந்தக்‌ 


201 


காணிக்கையை செலுத்துகின்றார்‌ (யாத 
29:24-25). குரு காணிக்கைகளைக்‌ கொண்டு 
_ வந்துள்ளவர்கள்‌ மீது தன்‌ கரத்தை நீட்டி 
்‌ அவர்கள்‌ தலை மீது வைத்து வழிபடுவோர்‌ 
ஆராத்தி செய்து இந்தப்‌ பலியை செலுத்தி 
னர்‌ என்று கருத இடமிருக்கிறது (எண்‌ 
6:19-20). 


இந்தப்‌ பலியானது, பலிப்பீடத்தின்முன்‌ 
யாவேயின்‌ முன்‌ நடைபெற்றது. ஆகவே 
இது புனிதமானது; எந்த இழிவான (அசுத்த) 
நாக்கத்திற்கும்‌ பயன்படுத்த முடியாது. 
இவை சுத்த செயல்களுக்காகப்‌ பயன்படுத்து 


வதில்‌, குருக்களுக்கும்‌ அவர்களுடைய 
தடும்பத்தை நடத்துவதற்கு உதவியாக 
இருக்கும்படி அளிப்பது முதன்மை 


அடத்தை பெறுகின்றது. மற்றொரு வகை 
பான சடங்கில்‌, குரு ஆராத்தி செய்தபின்‌, 
காணிக்கைப்‌ பொருட்களைக்‌ கொண்டு 
வந்து பலி பீடத்தின்‌ மீது வைதது எரிதது 
விடுவார்கள்‌ (யாத்‌ 29:25; லேவி 8:28]. 
ஆராம்‌ (4044 - உயர்ந்த) - ஆள்‌ 

1. சேமின்‌ ஐந்தாவது மகனாவார்‌. கோவா 
வின்‌ பேரன்‌. ஊசு, கூல்‌, கெத்தேர்‌, மாசு 
போன்றவர்கள்‌ ஆராமின்‌ புதல்வர்களாவார்‌ 
(ஆது 1022-85]. ஆராமின்‌ புதல்வர்களை 
ஒரு குறிப்பிட்ட ஆட்சிப்‌ பகுதியோடு 
தொடர்புபடுத்த இயலாது. முதலாம்‌ நாளாக 
மத்தில்‌ (1:17) ஆராமின்‌ புதல்வர்களாகக்‌ 
கருதப்பட்டவர்கள்‌ அவரது சகோதரர்களாக 
எண்ணப்படுகின்றார்கள்‌. சேமின்‌ புதல்வர்‌ 
கள்‌ செமித்திய மக்களின்‌ பிரிவுகளை (வகை 
யினரைக/] குறித்துக்‌ காட்டுகின்றனர்‌. அவை 
மக்களையும்‌, மொழியையும்‌, நிலப்பரப்‌ 
பையும்‌ குறிக்கும்‌. இந்த அராம்‌ அரமேயா்க 
ளின்‌ குல மூதாதையராகக கருதப்படுவார்‌ 
(ஆதி 10:228-28; 1 நாள்‌ 1:17]. 


2. இவர்‌ ஆபிரகாமின்‌ சகோதரனாகிய 
நாக்கோரின்‌ பேரனாகவும்‌ (ஆதி 28:20-21) 
கெமூவேலின்‌ மகனாகவும்‌ கருதப்படுகின்‌ 
றார்‌. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்‌ 
கள்‌ காரான்‌ பகுதியைக்‌ குறிப்பால்‌ உணர்த்து 
கின்றன. இந்த தலைமுறைக்‌ குறிப்பானது 


ராம்‌ 


ஆராமின்‌ மக்களுக்கும்‌, இஸ்ராயேலரின்‌ 
குல தலைவர்களுக்கும்‌ இடையே உள்ள 
நெருங்கிய உறவைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றது. 


3. ஆசோரின்‌ தலைமுறை அட்டவணை 
யில்‌ செமேரின்‌ மூன்றாவது மகனாக ஆராம்‌ 
இடம்‌ பெறுகிறார்‌ (1 நாள்‌ 7:34]. 


ஆராம்‌ (ARAM) - இடம்‌ 

ஆராம்‌ என்பது மெசபொத்தாமியா, 
சிரியா போன்ற பகுதிகளில்‌ வாழ்ந்து வந்த 
ஒரு முக்கிய செமித்திய மக்களான அரமே 
யர்களை ஒருமையில்‌ குறிக்க பயன்படுத்தப்‌ 
பட்ட வார்த்தையாகும்‌ [8 சாமு 8:5-6) 1 
அர 20:20-81; ] நாள்‌ 2:23; 17:10.12). மேலும்‌ 
சாமுவேல்‌ நூல்‌, அரசர்கள்‌ நூல்‌, நாளாகம 
நூல்‌ போன்ற வகைகளில்‌ 64 தடவைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. (ஆமோ 1:5 
9:7; ஏச 7:2.4-58.6; 9:12: 17:3; எரே 45:11; 
எச 16:57; 27:16). அரமேயர்களில்‌ நிலப்பகு 
தியைக்‌ குறிக்க ஒரு சில முறைகள்‌ இவ்‌ 
வார்த்தைப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது 
(எண்‌ 23:7; 2 சாமு 15:6; ஓசே 12:12; செக்‌ 
9:1). சில இடங்களில்‌ மக்களையும்‌, நாட்‌ 
டையும்‌ ஓருங்கே குறிக்கப்‌ பயன்பட்டுள்‌ 
ளது (நீதி 10:16; ஏச 7:1; அரசர்கள்‌, நாளாக 
ம்ம்‌ நூல்களில்‌ 43 தடவை]. 


ஆராம்‌ நிலப்பகுதியானது யோர்தான்‌ 
நதிக்கு அப்பால்‌, வளமைமிக்க யூப்பிரஇச, 
தஇகரிசு பகுதிகளால்‌ சூழப்பட்ட பாலஸ்த 
னத்திற்கு வடகிழக்கில்‌ உள்ளது. அசீரியக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ யூப்பிரதசு நதிக்குக்‌ 
திழக்கே உள்ளதுதான்‌ ஆராம்‌ நிலப்பகுதியா 
கவும்‌, மேற்குப்‌ பகுதி இத்தியர்கள்‌, எமோரி 
யர்கள்‌ வாழ்கின்ற பகுதியாகவும்‌ குறிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. குலத்‌ தலைவர்களின்‌ வர 
லாற்றினைப்‌ பார்க்கும்பொழுது ஆராம்‌ 
என்ற வார்த்தை மெசபொத்தாமியா பகுதிக 
ளைக்‌ குறிக்கிறது. 


இஸ்ராயேலின்‌ அரசாட்சி தழைக்கத்‌ 
துவங்கியபொழுது, அரமேயர்கவின்‌ ஆதிக்‌ 
கம்‌ தமஸ்கு நகரில்‌ வேரூன்றியது. பின்‌ 
அண்டை நாடுகளாகிய தமஸ்கும்‌ இஸ்ரா 
யேலும்‌ அடிக்கடி போரிட்டுக்‌ கொண்டிருந்‌ 


ஆரான்‌ 


தன. அசீரியா நாடானது தமஸ்கு, இஸ்ரா 
யேல்‌ போன்ற நாடுகளை அழிக்கும்‌ வரை 
இருவரிடையேயும்‌ போர்‌ தொடர்ந்து நடை 
பெற்றது. இலக்கியத்தில்‌ அரசாட்சி கால 
இலக்கியத்தில்‌ ஆராம்‌ என்பது தமஸ்கும்‌, 
அதைச்‌ சூழ்ந்துள்ள பகுதிகளையும்தான்‌ 
குறிப்பதாகத்‌ தோன்றுகிறது. காண்க: அரமே 
யார்கள்‌. 

- காட்டு வெள்ளாடு) 
கோரியா குலத்தின்‌ தலைவரான நீசான 


னின்‌ இரண்டாவது மகனாவார்‌ (ஆதி 36:28; 
1! நாள்‌ 1:48). 


ஆரான (ARAN 


ஆரான்‌ (486 - மலைப்‌ பாங்கான) 

1. தெராகின்‌ மகனும்‌, அபிராம்‌, நாகோர்‌ 
ஆகியவர்களின்‌ சகோதரனுமாவார்‌. 
லோத்து, மில்க்கா, இரிக்கா ஆகியோரின்‌ 
தந்தையும்‌ இவரே. இவர்‌ தன்‌ தந்தையாகிய 
தெராகு இறக்குமுன்பே கல்தேய நகரான 
ஊர்‌ என்னும்‌ நகரில்‌ இறந்தார்‌ (ஆதி 
11:26-31). 


2. காலேப்புக்கும்‌, அவருடைய வைப்‌ 
பாட்டி ஏப்பாவுக்கும்‌ பிறந்த மகன்‌. யூத 
குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ (1 நாள்‌ 2:46). 


3. கெரிசோம்‌ குலத்தைச்‌ சேர்ந்த சமயி 
யின்‌ புதல்வர்‌. இவர்‌ ஒரு லேவியர்‌ (1 நாள்‌ 
23:9). தாவீது அரசன்‌ காலத்தில்‌ இலாதான்‌ 
குடும்பத்தின்‌ தலைவர்களில்‌ ஒருவராக 
இருந்தார்‌ (1 நாள்‌ 23:9). 
ஆரும்‌ (பா - உயர்த்தப்பட்ட) 

யூதாவின்‌ குலத்தில்‌ ஒரு குடும்பத்தலைவ 
ரின்‌ பெயர்‌. அகரேலின்‌, தந்தையாவார்‌ (1 
நாள்‌ 42:48]. 


அரோனியர்‌ (4ARUNITES) 

இவர்கள்‌ ஆரோன்‌ வழி வந்தவர்கள்‌ (1 
நான்‌ 12-27), ஆரோனின்‌ குலத்தவர்‌, ஆரோ 
னின வீட்டார்‌ (சங்‌ 118:3; 115:10.12), ஆரோ 
னின்‌ இனத்தவர்‌ (சங்‌ 15:19) என்று பல 
வாறு அழைக்கப்படுவர்‌. பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ குருத்துவத்தை நிறுவியரும்‌ அதன்‌ 
தலைவருமான ஆரோனின்‌ ஆண்‌ வழித்‌ 


202 


தோன்றல்களுக்குக கூட்டுப்‌ பெயர்‌ ஆகும்‌. 
இவர்களும்‌ குருக்கள்‌ ஆக பணிபுரிய இறை 
வனால்‌ அழைக்கப்‌ பெற்றவர்கள்‌. காண்க. 
குருக்கள்‌, லேவியர்கள்‌. 


ஆரோனின்‌ கோல்‌ (AARON'S ROD) 

ஆரோனின்‌ கோல்‌ பயன்பட்ட விதம்‌ 
பற்றிப்‌ பல இடங்களில்‌ பேசப்படுகிறது. 
இஸ்ராயேலை மீட்கப்‌ பாரவோனின்‌ ஆற்ற 
லுக்கும்‌ யாவேயின்‌ தோக்கத்துற்கும்‌ 
இடையே நடக்கும்‌ போராட்டத்தில்‌ மோசே 
யின்‌ கட்டளைக்கு இணங்க, 1) ஆரோன்‌ 
தனது கோலைக்‌ ழே போடுகிறார்‌. அது 
பாம்பாகி எகிப்திய மந்திரவாதிகள்‌ செய்த 
பாம்புகளை எல்லாம்‌ விழுங்கிவிட்டது 
(யாத்‌ 7:8-13). 2) ஆரோன்‌ தனது கோலைப்‌ 
பயன்படுத்தி முதல்‌ மூன்று வாதைகளை 
வரவழைத்தார்‌ (யாத்‌ 7:19-20; 8:5-7.16-19). 
குருக்கள்‌ பாரம்பரியப்படி இவை இஸ்ரா 
யேலரை விடுவிக்கும்‌ முயற்கியில்‌ மோசே 
யின்‌ உதவியாளரான ஆரோன்‌ செயல்பட்ட 
தைக்‌ குறிக்கும்‌ நிகழ்ச்சி உரைகள்‌ ஆகும்‌. 
மற்ற இடங்களில்‌ இது ''மோசேயின்‌"' 
கோல்‌ என்றே காட்டப்படுகிறது (யாத்‌ 
ஏீ:2-14,16; 17:5.9) 


எகிப்தில்‌ நடந்த வாதைகள்‌ உண்மையி 
லேயே யாவேயால்‌ நிகழ்கின்றன என்பதை 
மோசே தன்‌ இறைவாக்கால்‌ விளக்குகிறார்‌. 
இவற்றில்‌ பயன்படும்‌ கோல்‌ மாய வித்தைக்‌ 
காரரின்‌ கோல்‌ அன்று, அது மோசேயின்‌ 
இறை வாக்குரைக்கும்‌ அலுவவின்‌ அடையா 
ளமாகும்‌. இக்‌ கோலுக்குத்‌ தன்னிலேயே 
எந்த அருஞ்செயல்‌ ஆற்றலும்‌ இல்லை. 
இறைவனுடைய அருஞ்செயல்‌ புரியும்‌ ஆற்‌ 
றலே செயல்படுகின்றது என்பதற்கு அடை 
யாளமாய்ப்‌ பயன்படுகிறது. அது எகிப்திய 
மந்திரவாதத்தின்‌ மேல்‌ இறைவனது வெற்‌ 
றியை அடையாளமாய்‌ உணர்த்திற்று. 


ஒவ்வொரு குலத்தவரின்‌ பெயர்‌ எழுதப்‌ 
பட்ட பன்னிரண்டு கோல்களுடன்‌ ஆரோ 
னின்‌ பெயர்‌ எழுதப்பட்ட கோலையும்‌ 
சேர்த்து, அவற்றைச்‌ சாட்சியக்‌ கூடாரத்தில்‌ 
ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ மோசே வைத்‌ 


503 


தார்‌. மறு நாள்‌ வந்து பார்த்த போது ஆரோ 
னுடைய கோல்‌ மட்டும்‌ துளிர்‌ விட்டுப்‌ 
பூத்து மலர்ந்து இருப்பதைக்‌ கண்டார்‌ (எண்‌ 
17:16-26). இந்த நிகழ்ச்சி ஆரோனுடைய 
குருத்துவ அதிகாரத்தையும்‌ மோசேயின்‌ அதி 
காரத்தையும்‌ உறுதிப்படுத்தியது. இவர்க 
க்கு எதிராய்க ஒளர்ச்௪ செய்தவர்களுக்கு 
ஓர்‌ எச்சரிக்கையாய்‌ அமைந்தது. இறைவ 
னின்‌ கட்டளைப்படி இக்கோல்‌ உடன்படிக்‌ 
கைப்‌ பேழை முன்‌ வைக்கப்பட்டது (17:25). 
ஆனால்‌ எபிரேயருக்கு எழுதப்பட்ட தருமு 
கம்‌ இக்கோல்‌ பேழைக்கு உள்ளே வைக்கப்‌ 
பட்டதாய்க்‌ கூறுகிறது (எபி 9:4; காண்க 
1 அர. 6:9). 


ஆரோன்‌ (480 - இறைமொழி அளிப்பவர்‌ 
என்று பொருள்‌ கூறலாம்‌. உறுதியாகக்‌ கூற 
முடியாது. இப்பெயர்‌ எகிப்தியர்‌ மூலம்‌ 
கொண்டிருக்கலாம்‌} 

1. ஐந்நரல்‌ அல்லது தோராவில்‌ ஆரோன:- 
இவர்‌ லேவி குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அம்ராம்‌ 

யோக்கபேது ஆகியோருக்கு யாத்திரை 
நிகழ்ச்சிக்கு 83 வருடங்களுக்கு முன்‌ பிறந்த 
வர்‌ (யாத்‌ 6:20, எண்‌ 20-59, 1 நாள்‌ 5-4]. 
மோசேக்கு மூன்று ஆண்டு மூத்தவர்‌ (யாத்‌ 
7:7) ஆனால்‌ மிரியம்முக்கு இளையவர்‌. 


இஸ்ராயேலரை எகிப்திலிருந்து மீட்க 
ஆண்டவர்‌ மோசேயை அழைத்தபோது, 
மோசே, தான்‌ பேச்சுத்திறன்‌ அற்றவனும்‌, 
துக்குவாயனும்‌ மந்த நாவும்‌ உள்ளவன்‌ 
என்று கூறித்‌ தப்பிக்க முயன்றபோது, அவ 
ருக்குப்‌ பதிலாகப்‌ பேசவும்‌ இறைவாக்கு 
அவரது ஊமத்த சகோதரன்‌ 
ஆரோனை நியமித்தார்‌ ஆண்டவர்‌ (யாத 
4:10-16; 7:1-2). இஸ்ராயேலருக்கு விடுதலை 
அளிக்க மோசேயும்‌ ஆரோனும்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌ என்று ஆண்டவர்‌ கட்ட 
ளையிட்டார்‌ (7:99:81. பார்வோனை இருவ 
ரும்‌ முதல்‌ முறை சந்தித்தபோது, மோசே 
சொல்ல ஆரோன்‌ தனது கோலால்‌ முதல்‌ 
அடையாளச்‌ செயலையும்‌ (7:8-12) முதல்‌ 
மூன்று வாதைகளையம்‌ நிகழச்‌ செய்தார்‌ 
(7:19-20; 8:5-6; 16-17). இந்நிகழ்ச்சியுரையில்‌ 
ஆரோனின்‌ பாகம்‌ விளக்கப்பட்டுள்ளது. 


உரைக்கவும்‌, 


ஆ ஜோன்‌ 


கடந்தேகும்‌ நிகழ்ச்சியின்‌ சடங்கு முறையை 
ஆண்டவர்‌ மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ 
வெளிப்படுத்தினார்‌ (12:1), இஸ்ராயேல்‌ மக்‌ 
களை எகிப்திலிருந்து வெளிநடத்திச்‌ சென்ற 
போதும்‌ (12:31) பாலைவனம்‌ வழியாகப்‌ 
பயணம்‌ செய்தபோதும்‌ (அதி. 16) ஆரோன்‌ 
மோசேயோடு உடன்‌ இருந்தார்‌, 
மோசே, ஆரோனுக்கு எதிராக முணு முணுத்‌ 
தனர்‌ (16:2.6; எண்‌ 14:2.26; 20:2) அமலேக்கி 
யருக்கு எதிரான போரில்‌ வெற்றி பெற 
மோசே ஒரு பாறையின்‌ மேல்‌ இறைவன்‌ 
கொடுத்த கோலைக்‌ கையிலேந்தி நிற்கை 
மில்‌, அவரது கைகள்‌ அசந்து போனபோது 
ஆரோனும்‌, கூரும்‌ அளித்த கல்லின்மேல்‌ 
மோசே அமர, இருவரும்‌ மோசேயின்‌ கைக 
ளைத்‌ தாங்கிக்‌ கொண்டனர்‌ (யாத்‌ 17:8-13). 


மக்கள்‌ 


இறையாற்றல்‌ தோற்றத்தில்‌ இறைவன்‌ 
மக்களுக்குத்‌ தம்மைக்‌ காட்டிக்‌ கொண்ட 
பின்‌ (19:16-19), ஆரோன்‌ மோசேயோடு 
சீனாய்‌ மலையில்‌ ஏறிச்‌ செல்ல இறைவன்‌ 
அழைத்தார்‌ (19:24). மீண்டும்‌, இறைவன்‌ 
மக்களுக்குச்‌ சட்டத்தை அளித்த பின்‌, 
மோசே, ஆரோன்‌, நாதாபு, அபிகு மற்றும்‌ 
இஸ்ராயேல்‌ பெரியவர்களுள்‌ எழுபதுபே 
ரும்‌ சீனாய்‌ மலைக்கு ஏறிவர அழைக்கப்பட்‌ 
டனர்‌ (24-1). அங்கு இவர்கள்‌ ஆண்டவரைக்‌ 
கண்டபின்‌ உணடு குடித்தனர்‌ (24:11), 
மோசே சீனாய்‌ மலையில்‌ ஏறிப்போய்‌ அங்கு 
நாற்பது இரவும்‌, நாற்பது நாளும்‌ தங்கியிருந்‌ 
தபோது, ஆரோனையும்‌ கூரையும்‌ மக்களுக்‌ 
குத்‌ தலைவர்களாக தியமித்துச்‌ சென்றார்‌ 
மோசே. அவர்‌ மலையில்‌ இருந்தபோது, 
பொறுமையிழந்து கிளர்ச்சி செய்யும்‌ மக்கள்‌ 
வழிபடுவதற்காய்‌ பொற்கன்றுக்குட்டியை 
ஆரோன்‌ செய்து கொடுத்தார்‌ (32:1-6). இந்‌ 
தப்‌ பாவத்திற்கு மோசே விளக்கம்‌ கேட்ட 


போது, சாக்குப்‌ போக்கே கூறினார்‌ 
(32:21-24). இப்பாவத்தினால்‌ ஆண்டவர்‌ 
சினமுற்றிருந்தாலும்‌, மோசே மன்றாடிய 


தால்‌, ஆரோனைக்‌ காப்பாற்றினார்‌ (உப 
9:20). பொற்கன்றை வழிபட்டவர்கள்‌ மேல்‌ 
மோசே கட்டளையிட்ட தண்டனையை 
நிறைவேற்றியதால்‌, லேவியினர்‌ முன்‌ மாதி 
ரியாகத்‌ திகழ்ந்தனர்‌ (யாத்‌ 32:20-29). 


ஆரோன்‌ [தொடர்ச்சி 


இறைவன்‌ கட்டளையிட்டவாறு உடன்ப 
டிக்கைப்‌ பேழையை மோசே செய்த பின்‌ 
னும்‌ (35:30-39:43) வழிபாடுபற்றி இறைவ 
னது போதகத்தைப்‌ பெற்றனர்‌ (லேவி 1-7). 


. அதன்பின்‌ ஆரோனும்‌ அவரது புதல்வராக 


“ளான நதாபு, அபிகு, எலயாசர்‌, இத்தாமார்‌ 
ஆகியோரும்‌ இறைவனது குருக்களாக அமி 
மேகம்‌ செய்யப்பட்டனர்‌ (லேவி 8; காண்க 
யாத்‌ 29). ஆரோன்‌ மட்டுமே அபிடேகத்‌ 
தைலம்‌ பெற்றார்‌ (லேவி 8:12). இதிலிருந்து 
இவர்‌ இஸ்ராயேலின்‌ பெரிய குருவாகவும்‌, 
நடுவராகவும்‌ விளங்கினார்‌. அவர்‌ மட்டும்‌, 
பரிகார நாளில்‌ இருத்தூயகத்துள்‌ செல்லலாம்‌ 
(16:11-14). சந்திப்பின்‌ கூடாரமும்‌ பேழை 
யும்‌ அவருடைய பொறுப்பில்‌ விடப்பட்‌ 
டன (எண்‌ 14]. அரோனே முதல்‌ பெரிய 
குருவும்‌, குருத்துவக்‌ குலத்‌ தலைவருமா 
வார்‌. 


ஆனால்‌ அவரது குருத்துவப்‌ பணியின்‌ 
முதல்‌ நாள்‌ துன்பியலாக முடிந்தது. அவர்‌ 
ஆண்டவருக்குத்‌ தன்‌ முதற்‌ பலியை ஒப்புக்‌ 
கொடுத்தபோது (லேவி 9:1-24) அவரது 
புதல்வர்கள்‌ நாதாபும்‌, அபிகுவும்‌ தங்களுக்‌ 
குக கட்டளையிட்டிருந்ததை மீறி, ஆண்ட 
வர்‌ திருமுன்‌ அன்னிய நெருப்பைச்‌ சமர்ப்‌ 
பித்தனர்‌. அதனால்‌ உடனே ஆண்டவசிடமி 
ருந்து நெருப்புப்‌ புறப்பட்டு அவர்களை 
எரித்து, அவர்கள்‌ ஆண்டவர்‌ முன்னிலேயே 
இறந்தனர்‌ (10:1-2). மோசேக்குக்‌ கீழ்ப்படிய 
ஆரோன்‌ மனத்திடன்‌ கொண்டிருந்ததாலும்‌, 
தன்‌ புதல்வாகளின்‌ மரணத்தால்‌ ஏற்பட்ட 
தந்தைக்குரிய துக்கத்தை அடக்கிக்‌ கொண்ட 
தாலும்‌ (10:3), அரோனுடையவும்‌ மற்ற இரு 
புதல்வர்களுடையுவும்‌ குருத்துவத்தை ஆண்‌ 
டவர்‌ உறுதிப்படுத்தினார்‌. மோசே வழி 
யாக, ஆரோனும்‌ அவரின்‌ புதல்வர்களும்‌ 
புனிதமாய்‌ இருக்க வேண்டிய கடமையை 
ஆண்டவர்‌ வலியுறுத்தினார்‌ (10:6-7). பின்‌, 
பெரிய குரு என்ற அளவில்‌, ஆரோனுக்கு 
அவரது சமயக்‌ கடமைகளை நேரடியாக 
எடுத்துக்‌ கூறினார்‌ (10:6-11). 


சீனாயைவிட்டு இஸ்ராயேலர்‌ புறப்பட்ட 
பின்‌, ஆரோன்‌ தனது ஒழுக்கப்‌ பலவீனத்தை 


204 


மீண்டும்‌ ஒருமுறை காட்டினார்‌. தன்‌ சகோ 
தரி மிரியாமால்‌ தாண்டப்பெற்று, மோசே 
எத்தியோப்பியப்‌ பெண்ணை மணந்ததற்‌ 
காக, இருவரும்‌ அவருக்கு எதிராகப்‌ பேசி 
னர்‌. இறைவாக்கு அலுவல்‌ மோசேக்கு மட்‌ 
டும்‌ உரியதன்று என்று முறையீடு செய்தனர்‌ 
(எண்‌ 12:1-2). மிரியாம்‌ மட்டும்‌ தொழு 
நோயால்‌ தண்டிக்கப்‌ பட்டாலும்‌ (12:10) 
இரண்டு பேர்‌ மேலும்‌ இரக்கம்‌ காட்டும்படி 
மோசேயிடம்‌ ஆரோன்‌ வேண்டினார்‌ 
(12:9-12). இக்‌ கதையிலும்‌ பொற்கன்றுக்‌ 
கதையிலும்‌ ஆரோனின்‌ குற்றத்தை எபிரே 
யப்‌ பொதுப்பணிப்‌ பாரம்பரியம்‌ குறைத்துக்‌ 
கூறுகிறது. 


சில காலத்திற்குப்‌ பின்‌ கோராகு, தாத்‌ 
தான்‌, அபீராம்‌ ஆகியோர்‌ மோசேக்கு எதி 
ராக மட்டுமன்றி ஆரோனுக்கு எதிராகவும்‌ 
கலகம்‌ செய்தனர்‌. இதற்குத்‌ தண்டனையாக 
நிலம்‌ பிளந்து அவர்களையும்‌ அவர்களுக்கு 
உரியவற்றையும்‌ விழுங்கிற்று (16:1-40). 
இதைக்‌ கண்ட மக்கள்‌, மோசேக்கும்‌ ஆரோ 
னுக்கும்‌ எதிராக முணுமுணுத்துக்‌ கலகம்‌ 
செய்தனர்‌. இதற்குக்‌ தண்டனையாக, ஆண்ட 
வர்‌ முன்னிலிருந்து கோபத்‌ தீ புறப்பட்டு 
மக்களை வதைத்தது. அவர்களுக்காக மன்றா 
டுமாறு ஆரோனிடம்‌ மோசே கூற, அவரும்‌ 
இறந்தோருக்கும்‌ உயிரோடிருந்தோருக்கும்‌ 
இடையே நின்று மக்கள்‌ பெயரால்‌ மன்றாடி 
னார்‌. வாதையும்‌ நின்று போயிற்று 
(26:41-50). ஆண்டவர்‌ கட்டளைப்படி, ஓவ்‌ 
வொரு குலத்தலைவரும்‌ அவரவர்‌ பெயர்‌ 
எழுதப்பட்ட ஓரு கோலைக்‌ கொண்டு கூடா 
ரத்தில்‌ பேழையின்‌ முன்வைத்தனர்‌. லேவி 
யின்‌ குலக்‌ கோலில்‌ ஆரோனின்‌ பெயர்‌ 
எழுதப்பட்டது. மறுநாள்‌ வந்து பார்த்த 
போது, ஆரோனின்‌ கோல்‌ மட்டும்‌ துளிர்த்‌ 
துப்‌ பூத்திருந்தது. இந்நிகழ்ச்சியால்‌, ஆரோ 
னின்‌ குருத்துவத்தை ஆண்டவர்‌ மீண்டும்‌ 
உறுதிப்படுத்தினார்‌ (17:16-26). இக்கதை, 
குருக்களுக்கும்‌ லேலியர்களுக்குமிடையே 
நிலவிய பூசல்களைப்‌ பிரதிபலிக்றெது. 

பாலைவனப்‌ பயணத்தின்‌ முடிவில்‌ 
பாறையிலிருந்து நீர்‌ வரச்‌ செய்யும்‌ நிகழ்ச்சி 


505 


யில்‌ விசுவாசமற்ற, தாகழுள்ள இஸ்ராயே 
லர்முன்‌, ஆண்டவரது புனிதத்தைப்‌ பேணா 
மல்‌ நடந்து கொண்டதால்‌, மோசேயும்‌, 
ஆரோனும்‌ வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு 
மக்களை நடத்திச்‌ செல்ல மாட்டார்கள்‌ 
என்று ஆண்டவர்‌ தண்டித்தார்‌ (20:7-13). 
இதற்குச்‌ சிறிது காலத்திற்குப்‌ பின்‌ ஆண்ட 
வர்‌ அறிவித்தபடி ஆரோன்‌ கோர்‌ மலையில்‌ 
தனது 123-வது வயதில்‌ இறந்தார்‌ (20:28). 
மோசே அவருடைய ஆடையைக்‌ கழற்றி 
எலயாசருக்கு அணிவித்து அவரைப்‌ பெரிய 
குருவாக்கினார்‌. உ.ப. 10:6, ஆரோன்‌ மோசே 
ராவில்‌ இறந்தார்‌ என்று கூறகிறது. ஒரு 
வேளை இவ்விடம்‌ கோர்‌ மலைச்‌ சுற்றுப்பு 
றத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌. ஆரோ 
னைப்‌ பற்றிய ஐந்நூலில்‌ காணப்படும்‌ கடை 
சிக்‌ குறிப்பு உப 2:50-இல்‌ வருகிறது. 
அதில்‌ ஆரோனைப்‌ போல்‌ மோசேயும்‌ இறப்‌ 
பார்‌ என்று ஆண்டவர்‌ அவரிடம்‌ கூறுகிறார்‌. 


2. விவிலியத்தின்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ 
பிற நூல்களில்‌ ஆரோன்‌: - ஆரோனின்‌ பலவ 
கைப்பட்ட பணி பழைய ஏற்பாட்டில்‌ பல 
இடங்களில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. எகிப்திய 
வாதைகளிலும்‌, இஸராலேயரின்‌ விடுதலை 
யிலும்‌, ஆரோனுடைய பாகத்தை யோசுவா 
நூல்‌ எழுத்துக்‌ கூறுகிறது (24:3-6; காண்க 1 
சாமு. 12:6.8). 


நாளாகம ஆசிரியர்‌, பலிகளாலும்‌ காணிக்‌ 
கைகளாலும்‌ இஸ்ராயேல்‌ மக்களுக்குப்‌ பரி 
காரம்‌ செய்த குருவாக ஆரோனைச்‌ சதெதரிக 
றார்‌ (1 நாள்‌. 6:49). அவருடைய வழித்‌ 
தோன்றல்கள்‌ அவரது இந்த அலுவலைத்‌ 
தொடர்ந்து நடத்தினர்‌ (23:13). 


சங்கத நூல்‌ ஆரோனுடைய கடமைக 
ளைப்‌ பற்றிய ஓரளவு முழுமையான காட்‌ 
சியை அளிக்கிறது. ஆரோன்‌ எகிப்தை 
துன்பறுத்துகிறோரர (சங்‌, 
105:26). பாலைவனத்தில்‌ மக்களை நடத்திச்‌ 
செல்கிறார்‌ (77:20). அவரது தலைமைக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ செய்யப்படுகிறது. 
106:16-இல்‌ மோசேயிடமிருந்து பிரித்தும்‌, 
133:2-இல்‌ அவரது அபிடேகம்‌ பற்றிய குறிப்‌ 


வாதைகளால்‌ 


ஆரோன்‌ [கொடர்ச, 


போடும்‌ அவரது பெரிய குரு என்ற பதவி 
குறிக்கப்படுகிறது. சங்‌. 106) மட்டும்தான்‌ 
அவரது மக்கள்‌ தலைமைப்‌ பதவியையும்‌ 
சடங்குக்‌ கடமைகளையும்‌ பிரித்துக்‌ கூறு 
று. ்‌ 


ஆரோனைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ இறை 
வாக்கினர்‌ நூல்களில்‌ அரிதாகவே வருகிறது. 
இது சிறிது வியப்பளிக்கலாம்‌. இவை அவ 
ரது ஒழுக்கப்‌ பலவீனத்தையோ அவரது 
எடுத்துக்‌ காட்டான நடத்தையையோ, குறிக 
கவில்லை. மீக்‌, 6:த, மோசே, மிரியாம்‌ 
ஆகியோரோடு சம பதவியுடைய தலைவ 
ராக ஆரோனைக்‌ குறிக்கிறது (காண்க 
யோசு 28; 1] சாமு 12). திரும்ப அமைக்கப்‌ 
பட்ட ஆலயம்பற்றிய விவரிப்பில்‌ ஆரோ 
னின்‌ பெயர்‌ காணப்படவில்லை. எசக்கி 
யேல்‌ ஆரோனைக்‌ குறிக்கவில்லை. குருக்‌ 
கள்‌ சாதோக்கின்‌ புதல்வர்கள்‌ என்றழைக்கப்‌ 
படுகின்றனர்‌ (எச. 30-48]. 


3. புதிய ஏற்பாட்டில்‌ ஆரோன்‌:- புதிய 
ஏற்பாட்டில்‌, ஆரோன்‌ மோசேயைவிட முக்‌ , 
கியத்துவம்‌ குறைந்தவரே ஆவார்‌. குரு செக்‌ 
கரியாவின்‌ மனைவியான எலிசபெத்து 
ஆரோனின்‌ வழித்தோன்றல்களில்‌ ஒருத்தி 
என்று லூக்கா குறிப்பிடுகிறார்‌ (லூக்‌ 1-5]. 
பாற்கன்றைச்‌ செய்து கொடுக்கும்படி இஸ்‌ 
ராயேலரால்‌ ஆரோன்‌ கட்டாயப்படுத்தப்பட்‌ 
டார்‌ என்று அஃப்‌. 7:40 கூறுகிறது. ஆரோ 
னின்‌ பெரிய குரு என்ற பதவியைப்‌ புதிய 
கோணத்தில்‌ எபிரேயர்‌ திருமுகம்‌ நோக்குக 
றது. இதன்‌ ஆசிரியர்‌ இறைவன்‌ ஆரோனை 
அழைத்ததை ஏற்றுக்‌ கொண்டாலும்‌ (எபி 
5:4) ஆரோனின்‌ குருத்துவப்‌ பதவி கிறிஸ்து 
வின்‌ குருத்துவப்‌ பதவிக்குத்‌ தாழ்ந்ததே 
என்றும்‌, மேலும்‌ பழைய ஏற்பாட்டிலேயே 
மமெல்க்கசதேக்கின்‌ குருத்துவ முறைக்கு 
அரோனின்‌ குருத்துவம்‌ £&ழ்ப்பட்டதே என்‌ 
றும்‌ கூறுகிறார்‌ [7:17 தொ]. கிறிஸ்து குருத்து 
வப்‌ பதவியைத்‌ தானாகவே எடுத்துக்‌ கொள்‌ 
ளவில்லை. ஆரோனைப்‌ போன்று கடவுளி 
டமிருந்து அழைப்புப்‌ பெற்றார்‌ (5:2-8). 
ஆரோனின்‌ குருத்துவம்‌ தலைமுறை தலை 
முறையாக வருவதாகும்‌. மாறாக, குல மற 


ஆச்‌ 
புக்‌ கொடி அறியப்படாத மெல்க்கிசதேக்‌ 
கின்‌ குருத்துவம்‌ கிறிஸ்துவினுடையதை 
முன்‌ அடையாளமாக உணர்த்திற்று 
(7:3.15-21). இறுதியாக கிறிஸ்துவின்‌ குருத்து 
வத்தின்‌ பண்பாகிய நிறைவுத்‌ தன்மையை 
ஆரோனின்‌ குருததுவம்‌ உரிமை கொண் 
டாட முடியாது (7:11.2227]. 


ஆர்‌ (8 - நகர்‌) 

இப்பெயர்‌ மோவாப்‌ நாட்டின்‌ ஒரு நக 
ரையோ (எண்‌. 21:28) அல்லது ஒரு பகுதி 
யையோ அல்லது முழு நாட்டையோ (உப 
2:9) குறிக்கலாம்‌. 


ஒரு நகரம்‌ என்றால்‌, இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
யாத்திரையின்‌ பொழுது, ஆர்னோன்‌ ஆத்‌ 
றின்‌ தெற்குக்கரையிலும்‌ (எண்‌ 21:28; 22:35), 
மோவாபின்‌ வடக்கு எல்லையிலும்‌ இருந்த 
மோவாபியரின்‌ ஒரு நகரம்‌ (எண்‌ 21:15; உப. 
2:18). ௨ப 2:9-இல்‌ 'ஆர்‌' என்பது மோவா 
பிற்கு ஒரு பொருள்‌ பிற சொல்லாகும்‌. 
மோவாபியர்கள்‌ ஆரிலும்‌, ஏசாவின்‌ புதல்‌ 
வர்கள்‌ சேயிரிலும்‌ வாழ்ந்ததாக உப 2:29 
கூறுகின்றது. ஏச 15:1-இல்‌ 'ஆர்‌' என்பது 
கருக்கு இணைவார்த்தையாகும்‌. மோவா 
புக்கு எதிரான இறைவாக்கில்‌ (15:1) அழிக்‌ 
கப்பட வேண்டிய மோவாபின்‌ இரு முக்கிய 
நகரங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 


தலைநகரம்‌ எல்லையில்‌ இருப்பது கடின 
மாக இருந்தாலும்‌ 'ஆர்‌' மோவாப்பின்‌ தலை 
நகரமாக இருந்திருக்கலாம்‌. பின்னால்‌ அரெ 
யோபோலி என்று அழைக்கப்பட்ட நாடு 
தான்‌ ''ஆர்‌'' என்று கருதப்பட்டது (அதேக 
மாக கிரேக்கர்கள்‌ போர்க்கடவுளான 
ஆரெஸ்‌ என்பதை ''ஆர்‌''-உடன்‌ தொடர்பு 
படுத்தினர்‌). இரப்பாத்‌ மோவாபும்‌ ஆரும்‌ 
ஒன்று என்று கருதினர்‌. ஆனால்‌ இந்நகரம்‌ 
ஆர்னோன்‌ ஆற்றிலிருந்து தெற்கே 22 இ.மீ. 
தொலைவில்‌ உள்ளது. ஆகவே இது விவி 
லிய ஆர்‌ ஆக்‌ இருக்கமுடியாது. இக்கால 
ஏல்மிஸ்னா ஆர்‌ நகரமாகும்‌ என்று அடையா 
ளம்‌ காட்ட முயற்சிகள்‌ நடந்துள்ளன. 


ஆர்சா (2825 - பெருந்தன்மையுள்ள) 
இஸ்ராயேலின்‌ அரசனான ஏலாவின்‌ திரி 


506 


சாவிலுள்ள வீட்டுக்‌ கண்காணிப்பாளர்‌. 
இவர்‌ வீட்டில்‌ அரசன்‌ குடிபோதையிலிருந்த 
போது சிமிரியால்‌ கொல்லப்பட்டார்‌ (1 அர 
16:9). 


அர்தமா (ARTEMAS) 

இவர்‌ முதல்‌ கிறிஸ்துவர்களில்‌ ஒருவர்‌. 
பவுலின்‌ தோழன்‌. இத்து நிக்கொப்போலின்‌ 
நகருக்கு பவுலிடம்‌ வந்து சேர்வதற்காக 
பவுலால்‌ கிரேத்துக்கு அனுப்பப்பட விருந்த 
வர்‌ (தீத்‌ 3:12). 


ஆஅபர்தமி (ARTEMIS) 

பல மாறுபட்ட குணங்களைக்‌ கொண்ட 
ஒரு தேவதை. சந்திரத்‌ தேவதை. கிரேக்க 
சமூகத்தினரால்‌ வணங்கப்பட்டு வந்த எல்‌ 
லாப்‌ பெண்‌ தேவதைகளைக்‌ காட்டிலும்‌ 
மிகவும்‌ பலமும்‌, புகழும்‌ வாய்ந்த ஒன்றாகக்‌ 
கருதப்படுகிறது. 


உரோமையின்‌ பெண்‌ தெய்வம்‌ தயான 
வோடு ஒன்றுபடுத்தியும்‌ பார்க்கப்படுறெது. 
கிரேக்க இதிகாசங்களில்‌ இவள்‌ அப்பொல்‌ 
லோவின்‌ சகோதரி; லேத்தோ, செயூஸ்‌ ஆகி 
யோருக்குப்‌ பிறந்தவள்‌. அவளது பக்தர்க 
ளின்‌ கற்புக்குப்‌ பாதுகாவலியாகவும்‌, கல்‌ 
யாண வயதுப்‌ பெண்களுக்குத்‌ துணையாக 
வும்‌, பெண்களின்‌ பேறுகால வேதனையின்‌ 
போது உதவுபவளாகவும்‌, பெண்களுக்கு 
அமைதியான மரணம்‌ அளிப்பவளாகவும்‌ 
கருதப்படுகிறாள்‌. 


இவள்‌ எபேசில்‌ பாலின வளர்ச்சித்‌ தெய்‌ 
வமாக வழிபடப்பட்டாள்‌. இங்கு இவ 
ளுக்கு எழுப்பப்பட்ட கோவில்‌ பழங்கால 
ஏழு வியப்புகளுக்குரியவற்றில்‌ ஒன்றாகும்‌. 
இது .மு.பீ56-இல்‌ அழிக்கப்பட்டது. 


எபேரில்‌ பவுலின்‌ பணி, அ.ப்‌. 
19:23-41-இல்‌ விவரிக்கப்படும்‌ நிகழ்ச்சி 
யோடு முடிவடைகிறது. அவரது கூன்றாம்‌ 
வேதபோதகப்‌ பயணத்தில்‌ பவுலின்‌ போத 
கத்தால்‌ இந்நகர மக்கள்‌ பலர்‌ மனந்திரும்பி 
னர்‌. இவர்கள்‌ இவள்‌ உருவம்‌ கொண்ட 
சிலைகளை வாங்கவில்லை. இதனால்‌ 
பாதிக்கப்பட்ட தெமேத்துரியு என்ற வெள்ளி 


507 


ஆசாரி தன்‌ தொழில்செய்பவர்களை ஒன்று 
கூட்டிப்‌ பவுலைக்‌ குற்றம்‌ சாட்ட, பெரும்‌ 
கலவரம்‌ நிகழ்ந்தது. நகர அவைத்தலைவன்‌ 
மக்களை அமைதிப்படுததி கலகக்‌ கூட்டத்‌ 
தைக்‌ கலைத்துவிட்டார்‌. 


ஆரர்பசுசாது (ARPHAXAD } 

1. மேதியருடைய அரசன்‌. இவர்‌ தன்‌ 
படை வவிமையினாலும்‌, தேர்களின்‌ றெப்பி 
னாலும்‌ தான்‌ ஆற்றல்‌ படைத்தவர்‌ என்று 
பெருமை பாராட்டி வந்தவர்‌ (யூகி 7:1-5. 
13-15). தெபுக்கதுனேசாரால்‌ கொல்லப்பட்‌ 
டார்‌. 


2. அருபகசாது என்ற பெயரின்‌ புதிய 
ஏற்பாட்டு வடிவம்‌ (லூக்‌ 3:36). 


ஆர்பாது (கம - வலிய) 

சிரியாவின்‌ வட பகுதியில்‌ அமைந்திருந்த 
சிறுமாகாணமும்‌, தலைநகரும்‌ ஆகும்‌. 
அலேப்போவுக்கு வடகிழக்கில்‌ 0 க.மீ. 
தொலைவிலுள்ள குன்றாகிய தேல்‌-ரிப்காட்‌ 
என்ற இடத்தை இதற்கு அடையாளம்‌ காட்‌ 
வெர்‌. பழைய ஏற்பாட்டில்‌, எப்போதும்‌ 
கெமாத்தோடு சேர்ந்தே, ஆர்பாது குறிக்கப்ப 
டுகிறது (2 அர 16:34; 19:13; ஏச 10:9; 36:19; 
37:13; எரே 49:23). இரு நகரங்களும்‌ அசீரியர்‌ 
களால்‌ அழிக்கப்பட்ட நகரங்களுக்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டாக விளங்கின. இந்த அழிவு 
இ.மு.740-இலும்‌ 720-இலும்‌ நிகழ்ந்திருக்க 
லாம்‌ என்று யூகிக்கப்படுகிறது. 


ஓரு காலத்தில்‌ அமனா மலைகளுக்கும்‌ 
யூப்பிரத்திசு நதிக்கும்‌ இடையிலுள்ள முக்‌ 
கிய நகரமாகத்‌ திகழ்ந்தது. மூன்றாம்‌ திதி 
லாத்து பிலேசர்‌ என்ற அரிய மன்னன்‌ 
மூன்று வருட முற்றுகைக்குப்பின்‌ அதைக்‌ 
கைப்பற்றினார்‌ (740). இந்த வெற்றியின்‌ 
எதிரொலி 701-இல்‌ முற்றுகையிடப்பட்ட 
எருசலேமின்‌ மக்களிடம்‌ இரபிசகே 
பெருமை பாராட்டிய உரையில்‌ இன்னும்‌ 
கேட்கப்பட்டது (2 அர 18:34; ஏச 36:19; 
காண்க 10:9). தமஸ்குவுக்கு எதிராக எரேமி 
யாவின்‌ இறைவாக்கும்‌ இந்நிகழ்ச்சியைக்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது. (எரே 49:23). 


அஆர்மேோனி 


ஆர்போனா (1ARBONA - கழுதை ஓட்டுபவர்‌) 

அகசுவேரு அரசரின்‌ ஏவலர்களாகப்‌ பணி 
புரிந்து வந்த ஏழு அண்ணகர்களில்‌ ஒருவர்‌ 
(எஸ்த 1:10). மோர்தெக்காயைத்‌ தூக்கிலிடு 
வதற்காக ஆமான்‌ தயாரித்திருந்த தூக்கு 
மரத்திலேயே ஆமானைக்‌ கட்டித்‌ தொங்க 
விட வேண்டும்‌ என்று ஆலோசனை கூறிய 
வர்‌ இவரே (எஸ்த 7:9). 


ஆர்மகதேோன்‌ (AHMAGEDOON ) 
எபிரேயத்திலே இச்சொல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டதாகத்‌ தெரியவில்லை. இரேக்க மொழி 
யைச்‌ சார்ந்ததாக இருக்குமோ என்று யூகிக்‌ 
கப்படுகிறது. இருவெளி 16:14-16-இன்படி 
நல்ல சக்திகள்‌, இய சக்திகளுக்கிடையே 
உலக இறுதி நாட்களில்‌ வரவிருக்கும்‌ இறு 
திப்போராட்டம்‌ நடக்கும்‌ இடமாகும்‌. 


இங்குதான்‌ ''எல்லாம்வல்ல கடவுளின்‌ 
பெருநானிலே போர்‌ செய்யுமாறு உலக 
னைத்தலுமுள்ள அரசர்கள்‌ ஒன்று சேர்வார்‌ 
இங்குதான்‌ காலத்தின்‌ இறுதியில்‌ 
இறைவன்‌ வல்லமையாலும்‌ ஆற்றலாலும்‌ 
எல்லாத்‌ தீய சக்திகளும்‌ இறுதியாக வெல்‌ 
லப்பட்டு அழிந்துபோகும்‌. 


கள்‌" ர 


இப்பெயர்‌ கார்மேலுக்கு தென்கிழக்கி 
லுள்ள வரலாற்று மெகதோ சமவெளியைக்‌ 
குறிக்கும்‌ என்று பொதுவாகக்‌ கருதப்படும்‌. 
மெகதோவில்தான்‌ பாராக்கும்‌ தேபாராவும்‌ 
சோந்து கானானியரைத்‌ தோற்கடித்தனர்‌ 
(நீதி 5:19) இங்குதான்‌ பாரவோன்‌ நெக்கோ 
யூதாவின்‌ அரசன்‌ யோசியாவைக்‌ காயப்ப 
டுத்தி சாவுக்குள்ளாக்கினார்‌ (2 அர 23:29-30; 
2 நாள்‌ 35:22-24). செக்‌ 12:1, மெகிதோ 
சமவெளியில்‌ அதாதுரிம்மோனுக்காக புலம்‌ 
புவதைக்‌ குறிக்கிறது. சில வாசகங்கள்‌ 
மெகிதோ நகரத்தில்‌ அகசியா இறந்ததாகக்‌ 
குறிக்கிறது (2 அர 9:27). 


அஆர்மோனி (கர) 

அய்யாவின்‌ மகளான இரிசிப்பா, சவுலுக்‌ 
குப்‌ பெற்ற இரு புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
ஆர்மோனி ஆவார்‌. தாவீது அரசர்‌ ஆர்மோ 
னியையும்‌ அவரது சகோதரர்‌ மேபிபெசேத்‌ 


ஆர்மோன்‌ 


தையும்‌ மற்றும்‌ சவுலின்‌ வழிவந்தவர்கள்‌ 
நால்வரையும்‌ பிடித்துக்‌ கிெயயோனியர்‌ 
கையில்‌ இரத்தக்‌ குற்றக்‌ கட்டணமாக ஒப்ப 
டைத்தார்‌. இபயோனியர்‌ அவர்களை ஆண்‌ 
டவர்‌ திருமுன்‌ மலையின்‌ மேல்‌ சிலுவை 
யில்‌ அறைந்தார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ 
சவுல்‌ வீட்டார்‌ மேல்‌ இருந்த இரத்தக்‌ குற்றப்‌ 
பழியைத்‌ தீர்த்துக்‌ கொண்டனர்‌ (2 சாமு 
2428-9]. 


ஆர்மோன்‌ (RMON) 

விவிலியத்திலேயே ஓரே ஒரு தடவை 
காணப்படும்‌ சொற்களில்‌ ஒன்று. பொருள்‌ 
தெளிவாக இல்லை. உறுதியாக ஒன்றும்‌ கூற 
முடியாது. இது சமாரியாவின்‌ குற்றம்‌ செய்த 
பெண்கள்‌ அனுப்பப்பட்ட இடமாக இருக்க 
லாம்‌ (ஆமோ 4:3). அவ்வாறாயின்‌ இது 
தமஸ்குவிற்கு அப்பால்‌ உள்ள கைதிகள்‌ 
நாடுகடத்தப்பட்ட இடமாக இருக்கலாம்‌ 
(காண்க ஆமோ 5:27). 


ஆர்வம்‌ (284) 

ஆர்வம்‌ எனும்‌ பொருள்படும்‌ கிரேக்கச்‌ 
சொல்லான 78௦5 மிகவும்‌ வெப்பமான அல்‌ 
லது கொதித்தெழும்‌ நிலையில்‌ உள்ள ஒன்‌ 
றைக்‌ குறிக்கும்‌. பொக என்ற எபிரேயச்‌ 
சொல்லை, கிரேக்கம்‌ அதன்‌ பொருள்‌ சிதை 
யாது மொழிபெயர்த்துள்ளது. உணர்ச்சிமிகு 
தியால்‌ தூண்டப்பட்டு அதனால்‌ முகம்‌ 
சிவப்படைவதை எபிரேயச்‌ சொல்‌ குறிக்‌ 
கும்‌. இவ்வாறு சீறியெழும்‌ உணர்ச்சி வயப்‌ 
பட்ட நிலை பொதுவாகக்‌ கடுஞ்சினத்தை 
ஒத்திருக்கும்‌ (உப. 29:19). சுடர்விட்டெரியும்‌ 
தீப்பிழம்பையும்‌ ஒத்திருக்கும்‌ (செப்‌ 1:18; 
ஏச 26:11). இவ்வுணர்ச்சி வேகம்‌ பலதரப்‌ 
பட்ட உளப்பாங்கிலிருந்து தோன்றலாம்‌. 
தன்னலமற்ற அன்பு, பொறாமை [இருவுரை 
9:6], பெரும்பகை, கோபம்‌ (ரோ 0:4], 
கலக்கம்‌ (30:24) மக்கள்‌ நலன்பால்‌ கொண்ட 
(2 சாமு 21:2) அல்லது கடவுளின்‌ மகிமை 
பால்‌ கொண்ட (எண்‌ 25:11) ஆவல்‌ போன்‌ 
றவை மனித உள்ளத்தைக்‌ கிளறிக்‌ கடுஞ்சி 
னத்தைக 27:4) 
அல்லது சாவிலே முடியலாம்‌ (ஆதி 4:5.6; 
எண்‌ 25:7 தொ]. இவ்வுணர்ச்சிகளால்‌ எழும்‌ 


தோற்றுவிக்கலாம்‌ (பழ 


208 


உளப்பாங்கைத்‌ தவறு என்று தன்னிலே 
அறுதியிட்டுக்‌ கூற இயலாது. இவ்வுணாவு 
அலைகளால்‌ ஒருவனுக்கு தன்மை விளை 
தின்றதா அல்லது தமை விளைகின்றதா 
அல்லது இவை ஒருவனது சுயநலத்திலி 
ருந்து வருகின்றனவா என்று பார்த்தபின்‌ 
தான்‌ உணர்வெழுச்சியைப்‌ பற்றி நாம்‌ தக்க 
முறையில்‌ கணிக்க இயலும்‌. பொதுவாக 
உணர்வுகளில்‌ தன்னலத்தின்‌ சாயல்‌ இருப்‌ 
பதை மறக்கலாகாது. பொறாமை எலும்பு 
ருக்கியாகும்‌ (பழ 14:30) என்று அறிஞர்‌ 
கூறுவதும்‌ முறையானதெனத்‌ தோன்றுகின்‌ 
றது. சகோதராகளிடத்தும்‌ (ஆதி ௮:5-11) 
37:11] பெண்களி த்தும்‌ (30:1), காதலர்களி 
டத்தும்‌ (பழ 6:24; எண்‌ 5) இனங்களிடத்தும்‌ 
(ஆதி 26:14; ஏச 11:13) ஏன்‌ நீதிமான்௧களிடத்‌ 
தும்‌ பாவிகளிடத்துமே பொறாமை வளர்‌ 
தின்றது (சங்‌ 37:1; 73:3; பழ 3:31) 23:17). 
அழுக்காறு கிறிஸ்தவ சமுதாயங்களிடம்‌ 
சண்டையும்‌ (உரோ 13:13), சச்சரவையும்‌ (1 
கொரி 3:3; 2 கொரி 12:20), மனக்கசப்பை 
யும்‌, கட்சிமனப்பான்மையும்‌ தோற்றுவித்து 
அவற்றின்‌ ஒற்றுமையைக்‌ குலைக்கின்றது 
(யாக்‌ 3:14.16). இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, 
திருவுரை ஆகமம்‌ கருதுவதுபோல்‌ ஒவ்‌ 
வொரு மனிதச்‌ செயலும்‌ உணர்ச்சிப்‌ பெருக்‌ 
கும்‌ பொறாமையிலிருந்து தோன்றுவதாக 
முடிவு கொள்ளலாகாது (இருவுரை 44). 
நல்மனத்துடன்‌ எழுகின்ற ஆர்வத்திலும்‌, 
சிலசமயம்‌ குறுகிய மனப்பான்மை இருந்தா 
லும்‌ (எண்‌ 11:29), தூய்மையான அன்பின்‌ 
அம்சமும்‌ உள்ளது (௪.௪. 8:6). இறைவன்‌ 
நம்மீது தனியுரிமையுடன்‌ பாராட்டும்‌ அன்பி 
லும்‌ இதைக்‌ காணுகின்றோம்‌. 


| தனி உரிமை பாராட்டும்‌ கடவுளின்‌ 
அன்பார்வம்‌ 
1, ஏக கடவுளின்‌ பற்று: - மனிதர்களிடம்‌ 
உள்ள பல உணர்ச்சிகளைப்‌ பழங்கதைகளில்‌ 
காணப்படும்‌ தெய்வங்கள்‌ கொண்டிருப்ப 
தைக்‌ காண்கின்றோம்‌. தெய்வங்கள்‌ மனிதர்‌ 
களின்‌ இன்ப நிலையைக்‌ கண்டு பொறாமை 
கொண்டு, தங்கள்‌ சலுகைகளைக்‌ கவன 
மாய்ப்‌ பாதுகாக்கின்றனர்‌. இதனால்‌ மனிதர்‌ 
களும்‌ அவர்களைத்‌ தம்‌ வயப்படுத்த வேண்‌ 


200 


டிய நோக்குடன்‌ பற்பல வழிபாடுகள்‌ நடத்‌ 
துகின்றனர்‌. இஸராயேல்‌ மக்களும்‌, கடவு 
னின்‌ உரிமை மக்களாய்த்‌ திகழ்ந்தபோதிலும்‌ 
(உப 18:13) இந்தக்‌ கலப்புமதப்‌ பழக்கத்தை 
வழக்கில்‌ கொண்டிருந்தனர்‌ (2 அர 23:4-14). 


மனிதர்களிடையே காணப்படும்‌ தாழ்ந்த 
குறுகிய மனப்பாங்கு கடவுளிடம்‌ உள்ள 
பேரார்வத்தில்‌ நாம்‌ காணமுடியாது. கடவுள்‌ 
உரிமை பாராட்டுகின்றார்‌ என்றால்‌ அவர்‌ 
போட்டி உணர்வுடன்‌ பிறிதொருவர்‌ தமக்கு 
நிகராவார்‌ என்ற எண்ணத்துடன்‌ காட்டும்‌ 
உரிமையன்று. மாறாகத்‌ தமது சாயலாகப்‌ 
படைத்த மனிதனிடமிருந்து தமக்கே உரிய 
வணக்கமும்‌ ஆராதனையும்‌ எதிர்பார்க்கின்‌ 
றார்‌. மனித முறைப்படி நாம்‌ நோக்குமி 
டத்து, கடவுளின்‌ இப்பண்பு, பிறதெய்வங்‌ 
கள்பால்‌ பொறாமை என்று விவரிக்கப்படு 
கின்றது. எனவே, பத்துக்‌ கட்டளைகளில்‌ 
முதற்கட்டளையான அவைகளை வணங்‌ 
இத்‌ தொழவும்‌ வேண்டாம்‌, உன்‌ கடவுளா 
கிய ஆண்டவராய்‌ இருக்கின்ற நாம்‌ வல்லவ 
(யாத்‌ 20:5; சச; உப 6:144..] எனறு 
பழைய வாசகங்கள்‌ உறுதியுடன்‌ கூறுகின்‌ 
றன. இவ்வாறு தனித்துவம்‌ விரும்பும்‌ கடவு 
ளின்‌ பண்பு மற்ற மதங்களில்‌ நாம்‌ காணாத 
வொன்று. இவை மிகவும்‌ முத்திய அல்லது 
பிற்காலத்து வாசகங்களில்‌ காணக்கிடக்கின்‌ 
றன. எடுத்துக்காட்டாக, இறைவனின்‌ இத்‌ 
தன்மை ''எரித்து உண்கின்ற நெருப்புக்கு” 
ஓப்பிடப்படும்‌ (உப 4:28). சிலைவழிபாட்‌ 
டிற்கு எதிராகக்‌ கடவுள்‌ சினந்தெழுகின்றார்‌ 
(சங்‌ 7858) உப 326,211 அர 14:28). 
கோபமூட்டும்‌ சிலைகள்‌ என்று இவை விவ 
ரிக்கப்படுகின்றன (எச 8:34.) 3 அர 21:7). 
இறுதியாக, இவ்வாறு இறைவன்‌ உரிமை 
பாராட்டிக்‌ கோபமுறுகின்றார்‌ என்றால்‌, 
இது, அவர்‌ தூய்மையே உருவானவர்‌, ஆத 
லால்‌ தூய்மைக்குக்‌ களங்கம்‌ தரும்‌ எதையும்‌ 
அவர்‌ வெறுக்கின்றார்‌ என்பதைக்‌ காட்டுக 
றது. 


2. சேனைகளின்‌ ஆண்டவரது பேரார்வம்‌: - 
இஸ்ராயேலுடன்‌ செய்துகொண்ட உடன்‌ 


ஆர்வம்‌ 


பாட்டின்‌ வரலாற்றிலே, கடவுள்‌ ஓடுக்கப்‌ 
பட்டோரை ஆதரிப்பதையும்‌, தீியோரைத்‌ 
தண்டிப்பதையும்‌ தாம்‌ காண்கின்றோம்‌. இச்‌ 
செயல்களின்‌ அடிப்படைக்‌ காரணமாய்‌ 
விளங்குவது கடவுள்‌ தம்‌ மக்கள்‌ மீது தனி 
உரிமை பாராட்டுவதால்‌ எழும்‌ கோபமா 
கும்‌. இிருமண உறவுக்கு உடன்படிக்கையை 


ஒப்பிட்ட ஓசேயா, எரேமியா 


போன்ற 


்‌ இறைவாக்கினர்‌ 'பொறாமை* என்ற சொல்‌ 


லைப்‌ பயன்படுத்தாது இறைவனின்‌ அன்‌ 
பின்‌ அழத்தைக்‌ காட்ட எரிச்சல்‌ அல்லது 
சினம்‌ போன்ற சொற்களைக்‌ கையாளுகின்ற 
னர்‌. பழைய வாசகங்களிலும்‌ (யாத்‌ 20:3-6, 
34:14), நாடு கடத்தவின்போது எழுதப்பட்ட 
வற்றிலும்‌ (உப 6:15) 29:19) எச 5:13; 
16:38.42; 23:25) கடவுளின்‌ தனி உரிமை 
பாராட்டும்‌ பண்பு, இஸ்ராயேலும்‌ கடவு 
ளும்‌ கொண்டிருந்த தனிஉறவை மையமாகக்‌ 
கொண்டிருந்தது. கடவுளின்‌ பரிசுத்தம்‌ களங்‌ 
கப்பட்டதால்‌ எழுந்த உணர்ச்சி பேரெழுச்சி 
யாகவும்‌ தோன்றுகின்றது (நீதி 24:19; உப 
4:23 தொ]. கடவுளின்‌ பரிசுத்தத்தை நிலை 
நாட்டும்‌ சாதனமாகச்‌ கொடுரமும்‌ கோப 
மும்‌ ஆத்திரமும்‌ அமைகின்றன (எச 
16:38.42; 23:25}. ஆனால்‌ கடவுளின்‌ பெய 
ரைத்‌ தாங்கி நிற்கும்‌ அவரது உரிமை மக்கள்‌, 
நாடு கடத்தலில்‌ இழிவுற்றபோது, இந்த 
இழிநிலை, கடவுளின்‌ இருப்பெயர்க்கே 
விளைந்த இழுக்காய்க்‌ கருதப்படுகின்றது 
(39:25; காண்‌ 36:23). தமது இருப்பெயரின்‌ 

நிலைநாட்ட, இறைவனின்‌ 
அவமரியாதைக்குக்‌ காரணமாய்‌ 
அமைந்த புறவினத்தார்‌ மீது பாய்கின்றது 
(35:11; 36:3-6). அதே சமயத்தில்‌, இஸ்ராயே 
லுக்கு இது மீட்பு அளிக்கின்றது [ஏச 42:13; 
59:17; 26:11). எனவேதான்‌ இஸ்ராயேல்‌ 
மனம்நொந்து, உள்ளம்‌ உருக, மகனுக்குரிய 
வாஞ்சையோடு கடவுளது கருணைப்‌ 
பெருக்கையும்‌ உரிமை பாராட்டும்‌ பண்பை 
யும்‌ உள்ளத்தில்‌ கொண்டு கடவுளை 
இறைஞ்சும்‌ வேளையில்‌ (63:15) அவர்‌ அவர்‌ 
களுக்கு மீட்பின்‌ காலம்‌ மிக அண்மையில்‌ 
உள்ளது என உறுதி கூறுகின்றார்‌ (9:6). 
இதனால்‌ தம்‌ மக்கள்‌ மத்தியில்‌ வாழும்‌ 
(உப 6:15) கடவுளின்‌ உள்ளத்திலே உள்ள 


மாண்பை 
சினம்‌, 


ஆர்வம்‌ [தொடர்ச்ச] 


பேரார்வம்‌ அவரது பேரன்பின்‌ விட்டுக்கொ 
டாத்‌ தன்மையின்‌ அடையாளமாய்‌ விளங்கு 
ன்றது. இப்பெரு உணர்வு கடவுளின்‌ ரெக்‌ 
கத்துடன்‌ ஒப்பிடப்படுகின்றது (யோவே 
2:18; காண்‌ செப்‌ 1:14 தொ; 8:2). கடவுளுக்‌ 
கும்‌ இஸ்ராயேலுக்குமிடையே துலங்கும்‌ 
அன்பானது என்றும்‌ வலிமையானது, 
பிரிக்க முடியாதது (௨.௪. 8:6). 


॥. கடவுளின்‌ பேரார்வம்‌ 

1. கடவுளின்‌ திவிரவாதிகள்‌:- தம்மிடம்‌ 
விளங்குகின்ற பேரார்வம்‌ இஸ்ராயேலிடத்‌ 
தும்‌ தோன்ற கடவுள்‌ வழிவகுக்கின்றார்‌. பிற 
இனத்தாருக்குப்‌ பரிவு காட்டுவதன்‌ மூலம்‌ 
தமது சொந்த மக்களுக்குச்‌ எரிச்சலூட்டுகின்‌ 
றார்‌ (உப 32:21). பொதுவாகத்‌ தமது உணர்‌ 
வெழுச்சியைத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சில 
ருக்கு அளிக்கின்றார்‌. பினகாசு அவரைப்‌ 
போல்‌ கோபங்கொள்கின்றார்‌ (எண்‌ 25:11) 
கடவுளும்‌ இதை ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. 
இதைப்போன்றே எலியாவும்‌ தவறுதலாகத்‌ 
தாம்‌ ஒருவரே, எஞ்சியிருப்பதாக எண்ணும்‌ 
போதும்‌, மிகுந்த ஆர்வத்தால்‌ தாண்டப்படு 
கின்றார்‌ (1 அர 19:14 சரா ௫:2). இவ்வாறே 
சங்தே ஆசிரியரும்‌ ''உமது திருத்தலத்தின்‌ 
மீது கொண்ட பேரார்வம்‌ என்னைச்‌ சுட்டெ 
ரித்தது '* (சங்‌ 69:10; 119:139) என்று பெருமி 
தம்‌ கொள்கின்றார்‌. மக்கபேயரான மத்தத்தி 
யாவும்‌ தம்‌ முன்னோரின்‌ அடிச்சுவட்டிலே, 
கடவுள்‌ மீது பேரார்வத்துடனும்‌ பற்றுதலுட 
னும்‌ விளங்குகின்றார்‌ (1 மக்‌ 2:54.58). 
சிலைவழிபடுவோர்‌ கடவுளின்‌ திருப்பெய 
ருக்கு இழைத்த அவமரியாதையைக்‌ அறிந்து 
மிகவும்‌ மனங்கசித்து துடித்தார்‌ (2:24.27). 


சிலை வழிபாட்டுக்கு இட்டுச்‌ செல்லும்‌, 
பிறமதப்‌ பழக்க வழக்கங்களை எதிர்த்து (2 
மக 4:14] பக்தியுள்ள மக்கள்‌ (1 மக்‌ 2:42) 
கடவுளின்‌ திருச்சட்டத்தையும்‌ ஞானத்தை 
யும்‌ ஆர்வமுடன்‌ தேடுகின்றனர்‌ (ரோ 
31:18]. “தீவிரவாதிகள்‌” எனப்பட்டோர்‌, புறச்‌ 
சமய மன்னருக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்யத்‌ 
தூண்டுவது தமது கடமையெனக்‌ கருதுகின்‌ 
றனர்‌ (௮.ப. 5:35 தொ). பவுல்‌ போன்ற 
அப்போஸ்தலர்களுக்குத்‌ தீங்கிழைப்பதைக்‌ 


510 


கடமையென எணணிச்‌ செயலாற்றுகின்றனர்‌ 
(23:12 தொ). ஏனெனில்‌ அவரை அவர்கள்‌ 
ஒரு புதிராகக்‌ கருதினர்‌. 


2. கிறிஸ்தவப்‌ பேரார்வம்‌:- யூதமதத்தின 
ரின்‌ ஆர்வத்தால்‌, கிறிஸ்துவைப்‌ பின்பற்றி 
யோர்‌ கொடுந்துன்பத்திற்கு ஆளாகின்றனர்‌ 
(அ.ப. 5:17) 13:45; 17:5). உண்மையான 
அறிவுக்கு ஏற்காத இந்த மறையார்வத்தால்‌ 
தான்‌ (உரோ 10:2) சவுல்‌ ஆதித்திருச்சபை 
யைத்‌ துன்புறுத்தினார்‌ (பிலி 3:6; கலா 1:14; 
௮.ப. 22:3). கிறிஸ்தவர்கள்‌ இத்தகைய தவ 
றான பேரார்வத்தில்‌ ஈடுபடலாகாது (௮.ப. 
21,20). 


தீவிரவாதியின்‌ பண்புகள்‌ இயேசுவிடம்‌ 
விளங்கவில்லை. செசாருக்கு எதிரான 
கிளர்ச்சியைச்‌ சரியெனக்‌ காட்ட இயேசு 
மறுக்கின்றார்‌ (மத்‌ 22:15-21). அவருடைய 
சீடர்களில்‌ ஒருவரான சீமோன்‌ தீவிரவாத 
என்றழைக்கப்பட்டாலும்‌ (மாற்‌ 3:18), இடி 
யின்‌ மக்களின்‌ கோப வெறியை இயேசு 
கண்டிக்கத்‌ தவறவில்லை (3:17; லூக்‌ 9:54). 
எனினும்‌ அவருக்காகத்‌ தங்கள்‌ உயிரையும்‌ 
அளிப்போம்‌ என்று கூறும்‌ சீடர்களின்‌ உறுதி 
மொழிகளை மனமார ஏற்றுக்கொள்கிறார்‌ 
(மத்‌ 20:22). தம்‌ பகைவர்களால்‌ சிறைப்ப 
டுத்தப்பட்டவுடன்‌ அவர்களுடன்‌ எதிர்த்துப்‌ 
போரிட மறுக்கின்றார்‌ (மத்‌ 26:51). ஒரு 
கொள்ளைக்‌ கூட்ட மனப்பான்மையோ, அக்‌ 
குழுவின்‌ தலைவன்‌ என்ற எண்ணமோ அவ 
ரிடம்‌ இல்லை (26:55), 


தீவிரவாதியின்‌ பண்புகளை இயேசு உத 
றித்‌ தள்ளியபோதும்‌, பலவந்தத்திற்கு உள்‌ 
ளாகும்‌ (மத 11:12) விண்ணரசு மீது அவர்‌ 
பேராவல்‌ கொண்டிருந்தார்‌. அவரைப்‌ பின்‌ 
செல்ல விரும்பும்‌ எவனும்‌ அனைத்தையும்‌, 
ஏன்‌ உயிரையே, துறக்க முன்வர வேண்டும்‌ 
(16:24 தொ). வியாபாரிகளைத்‌ தேவாலயத்‌ 
திலிருந்து விரட்டும்‌ செயலையும்‌ ஒரு நீதி 
மானின்‌ ஆர்வமாகவே அவரது டர்கள்‌ 
காண்கின்றனர்‌ (யோவா 2:17). 


இதுகாறும்‌ கூறியதிலிருந்து, கிறிஸ்தவன்‌ 
கொண்டுள்ள அல்லது கொள்ள வேண்டிய 


51] 


பேரார்வம்‌ நன்கு எளிதில்‌ புலப்படும்‌. இப்‌ 
பேரார்வம்‌ என்ன என்பது, மணவாளரான 
கிறிஸ்துவின்‌ அன்பர்‌ என்ற முறையில்‌ தன்‌ 
னிடம்‌ ஒப்படைக்கப்பட்ட திருச்சபைகளி 
டம்‌ பவுல்‌ காட்டிய ஆர்வத்தில்‌ வெளிப்படு 
றைது (2 கொரி 11:2). பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌ எவ்வாறு கடவுள்‌ 
மீது கொண்ட பற்றார்வத்தால்‌ சிலைவழி 
பாட்டை வெறுத்தனரோ அவ்வாறே கிறிஸ்‌ 
தவர்கள்‌ தவறான போதனைகளிலிருத்து 
விலகியிருக்க வேண்டுமென்று பவுல்‌ ஆர்‌ 
வத்துடன்‌ வலியுறுத்துகின்றார்‌. யூத மக்கள்‌ 
பால்‌ பவுல்‌ கொண்ட அன்பார்வம்‌, கடவுள்‌ 
புறவினத்தாருக்கு நன்மைகள்‌ பல செய்து 
இஸ்ராயேலின்‌ உணர்ச்சியைத்‌ தட்டியெழுப்‌ 
பியதை ஓஒத்திருக்கின்றது (உரோ 11:11.14; 
10:19). 


பேரார்வம்‌ பல முறைகளில்‌ காட்டப்பட 
லாம்‌. எடுத்துக்காட்டாக பிற சபைக்கு உத 
வும்‌ நோக்குடன்‌ பணம்‌ திரட்டுவதில்‌ காட்‌ 
டும்‌ ஆர்வம்‌ (2 கொரி 9:2). மேலான 
வரங்களைத்‌ தேடுவதிலேயே எப்போதும்‌ 
ஆர்வம்‌ காட்டப்பட வேண்டும்‌ (1 கொரி 
12:31; 14:1.12.39). ஏனெனில்‌, கிறிஸ்துவில்‌ 
அளிக்கப்படும்‌ மீட்பு நற்செயல்களில்‌ ஆர்வ 
மிக்கதோர்‌ இனத்தைக்‌ தோற்றறுவிக்கிறது 
(தத்‌ 2:14; 1 பேதுரு 3:13) 


ஆர்வாதியர்‌ (ARVADITES} 

வட சீரியாவைச்‌ சேர்ந்த ஆர்வாது என்ற 
நகர மக்கள்‌. இவர்கள்‌ கானானியர்களுள்‌ 
அடங்குவர்‌ (அதி 16:18; 1 நாள்‌ 1:16). 


ஆர்வாது (44D - அலைந்து திரிதல்‌) 

வட, சீரியாவின்‌ சிறுமாகாணமும்‌, நகரும்‌ 
ஆகும்‌. இது இதே பெயரைக்‌ கொண்டுள்ள 
தீவில்‌ காணப்படும்‌ ஓர்‌ நகரம்‌, 


இத்தீவு இன்று ரூவாத்‌ என அழைக்கப்ப 
டும்‌. இத்தவானது திரிப்பொலிக்கும்‌ வடக்‌ 
தில்‌ ௪8 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. இத்தீவு 
ஒடுக்கமானதாகும்‌. 730 மீட்டர்‌ நீளமும்‌ 460 
மீட்டா அகலமும்‌ கொண்டது. ஆகையால்‌ 
பல அடுக்கு மாடி வீடுகள்‌ கட்ட வேண்டி 


ஆர்ணோன்‌ 


யது அவசியமாயிற்று. எடுப்திய ஆதிக்கம்‌ 
வீழ்ச்சியுற்றபின்‌ (கி.மு.1164) ஆர்வாது ஆறு 
பெனிசிய நகரங்கள்மேல்‌ ஆதிக்கம்‌ பெற்‌ 
றது. அசீரிய ஆட்சியில்‌ தப்பினாலும்‌ ஆர்வா 
தியர்‌ பெரிய அலக்சாந்தரிடம்‌ சரண்‌ அடைந்‌ 
தனர்‌. அவர்‌ தங்கள்‌ கப்பற்படையைத்‌ 
தரைக்‌ கைப்பற்றப்‌ பயன்படுத்த அனுமதித்த 
னர்‌. இவ்வினத்தினர்‌ நேவாவின்‌ சந்ததியின்‌ 
பெயர்‌ பட்டியலில்‌ கானானின்‌ புதல்வர்களா 
கக்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌ (ஆது 10:18). 1 
நாள்‌ 1:16; எச 27:8.11-இன்படி இவர்கள்‌ 
சிறந்த கப்பலோட்டிகள்‌, போர்‌ வீரர்கள்‌ 
எனத்‌ தெரிகிறது. 


கிரேக்கர்‌, உரோமையர்‌ ஆட்சிக்‌ காலங்க 
ளிலும்‌, இந்நகரம்‌ இருந்ததாகக்‌ கூறப்படுகி 
றது. இது 1 மக்‌ 14:24-இல்‌ அராதுசு என்ற 
கிரேக்க வடிவப்‌ பெயரில்‌ காணப்படுகிறது. 
யூதர்களை ஆதரித்து ஆளுநன்‌ லூக்கியோவி 
டமிருந்து கடிதம்‌ பெற்ற நகர்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று. 


ஆர்னான்‌ (AA - இரைச்சலான, கூச்சலிடு 
தின்ற) 

செருபாபேலின்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌, 
இவர்‌ தாவீது குலத்தின்‌ நீண்ட மரபு முறைப்‌ 
பட்டியலில்‌ இடம்‌ பெறுகிறார்‌. இரப்பாயா 
வின்‌ மகனும்‌, ஓபதியாவின்‌ தந்தையுமாவார்‌ 
(2 நான்‌ 3:21). 


ஆர்னி (௬8) 

லூக்‌ 3:23-இன்படி இயேசுவின்‌ தலைமு 
றைப்‌ பெயர்‌ பட்டியலில்‌ இடம்‌ பெறுவ 
தால்‌ இவர்‌ இயேசுவின்‌ மூதாதையர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. மத்‌ 1:4-2-இல்‌ இப்‌ 
பெயர்‌ ஆராம்‌ என்று குறிப்பிடப்படுகிறது. 


ஆர்னோன்‌ (40 - கூச்சலிடுகிற) 
யோர்தானுக்கு அப்பால்‌ எல்லைப்புற சம 
வெளியிலிருந்து பாய்ந்து ஓடி ஏங்கேதிக்கு 
எதிர்ப்புறத்தில்‌ கலக்கின்ற ஓர்‌ வற்றாத 
ஓடை. இதன்‌ இன்றையப்‌ பெயர்‌ வாடிமோ 
தீப்‌ ஆகும்‌. பல சிற்றாறுகளும்‌ ஓடைகளும்‌ 
சாக்கடலுக்குக்‌ கிழக்கில்‌ 21 கி.மீ. தொலை 
வில்‌ ஒன்று கூடி ஆர்னோன்‌ ஆறாக மாறுகின்‌ 


ஆல்‌ 


றன. ஆறு ஒரு அருவி பாய்ந்து உண்டான 
கெவிமலைப்‌ பள்ளம்‌ வழியாக 3 இ.மீ. 
ஓடுகிறது. இப்பள்ளத்தின்‌ மேல்‌ அகலம்‌ 31 
மீட்டர்‌ ஆகும்‌. அடி அகலம்‌ 37 மீட்டராகும்‌. 
சில இடங்களில்‌ இப்பள்ளத்தின்‌ ஆழம்‌ 700 
மீட்டர்‌ கூட இருக்கும்‌. இதுவே மோவாபிய 
ருக்கும்‌ எமோரியருக்கும்‌ இடையிலுள்ள 
மோவாபின்‌ எல்லை (எண்‌ 21:13.26) உப 
2:24). இதுவே பிறகு ரூபன்‌ குலத்தெற்கு 
எல்லையாக அமைந்தது (உப 3:86.16; யோசு 
13:16). 


மேசா ஆர்னோன்‌ பள்ளத்தாக்கில்‌ ஒரு 
நெடுஞ்சாலை அமைத்ததாகக்‌ கூறப்படுகி 
றது. இந்த இஸ்ராயேலின்‌ தொடக்க கால 
வரலாற்றைத்‌ தவிர, இது மீண்டும்‌ குன்றே 
இடங்களீல்‌ பழைய ஏற்பாட்டில்‌ குறிக்கப்ப 
டுகின்றது. 8 அர 10:38-இல்‌ சரிய அரசான 
கசாயேல்‌, எகூவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இஸ்‌ 
ராயேலின்‌ பகுதியைக்‌ குறுக்கினார்‌. மோவா 
புக்கு எதிரான இறைவாக்கில்‌, ஆர்னோனின்‌ 
ஆற்றுத்துறை அந்தக்‌ கைவிடப்பட்ட இனம்‌ 
பாதுகாப்புக்குச்‌ செல்லும்‌ வழியாக அமைய 
லாம்‌ என்று ஏசயா கூறுகிறார்‌ (16:2], பின்‌ 
வத்த இறைவாக்கினர்‌ எரேமியா (48:20). 
ஆர்னேனில்‌ நின்று மோவாபின்‌ அழிவு 
அறிவிக்கப்படுவதை முன்னுரைக்கிறார்‌. 
இந்த அழிவு கி.மு.582-இல்‌ நடந்த நெபுக்கது 
னேசாரின்‌ படையெடுப்பைக்‌ குறிக்கலாம்‌. 


ஆல்பு (ALEPH) 

எபிரேய நெடுங்கணக்கில்‌ முதல்‌ எழுத்து 
இது. சங்கீதம்‌ 119-இன்‌ முதல்‌ பகுதியில்‌ 
உள்ள எல்லாவரிகளும்‌ இவ்வெழுத்துடன்‌ 
தொடங்குவதாக அமைக்கப்பட்டுள்ளன. 


ஆலய ஊழியர்கள்‌ ( EMPLE SERVANTS ) 
எஸ்ரா-தெகமியா, 1 நாள்‌ 9:2-இலிருந்த 
ஆலயப்‌ பணிகளைக்‌ கவனிக்க பணியாளர்‌ 
கள்‌ குழுக்கள்‌ இருந்தன என்பது தெளிவு. 
இவர்கள்‌ பதவி உயர்வுப்படி, குருக்கள்‌, 
வேலியர்‌, பாடகர்கள்‌, வாயிற்காவலர்கள்‌, 
ஆலய ஊழியர்‌ என வரிசைப்படுத்தப்படு 
கின்றனர்‌ (எஸ்‌ 2:70; 7:7; நெ 10:28). 
அநேகமாக இந்த ஆலய ஊழியர்கள்‌, ஆல 


512 


யப்பணியில்‌ ழ்தரவேலைகளைச்‌ செய்தி 
ருக்க வேண்டும்‌. 


ஆலய ஊழியர்‌ குழு எப்படித்‌ தோன்றி 
யது என்பது தெளிவாக இல்லை. லேவியர்‌ 
குழுவுக்கு உதவிசெய்ய ஆலய ஊழியர்‌ 
தாவீதால்‌ நிறுவப்பட்டதாகத்‌ தெரிகிறது 
(எஸ்‌ 8:20). லேவியர்களோ குருக்களுக்குக்‌ 
உதவியாகக்‌ கொடுக்கப்பட்டனர்‌ (எண்‌ 3:9). 
"ஆண்டவரின்‌ ஆலயத்தில்‌ இருந்த கூடாரத்‌ 
தின்‌ பணிகளைக்‌ கவனிக்க நியமிக்கப்பட்டி 
ருந்தனா'" (1 நான்‌ 6:48). மோசே, மிதியானி 
யப்‌ போர்க்‌ கைதிகளில்‌ சிலரை லேவியாக 
ளுக்குக்‌ கொடுத்ததாக எண்‌ 30:30-உம்‌, 
யோசுவா பெயோனியர்களை ''மரம்‌ வெட்‌ 
பவர்களாகவும்‌ சபைக்கும்‌ ஆண்டவரின்‌ 
பீடத்திற்கும்‌ தண்ணீர்‌ எடுப்பவர்களாகவும்‌”' 
நியமித்ததாக யோசு 9:27-உம்‌ கூறுகின்றன. 
இதிலிருந்தும்‌, ஆலய ஊழியர்கள்‌ குடும்பத்‌ 
தலைவர்களின்‌ அன்னியப்‌ பெயர்களிலிருந்‌ 
தும்‌ (எஸ்‌ 2:49-34) நெக 7:46-56) ஆலய 
ஊழியர்கள்‌, பிற இன மக்களைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌, ஒருவேளை தாவீதின்‌ காலத்திலிருந்து, 
போர்கைதிகளின்‌ வழித்‌ தோன்றல்களாவர்‌ 
என்று சில அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
ஆனால்‌ வேறு சிலா இந்த ஊழியர்கள்‌ 
இஸ்ராயேல்‌ இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்தான்‌ 
என்று கருதுகின்றனர்‌. எது எப்படியிருந்தா 
லும்‌ எஸ்ரா-நெகமியா காலத்திலிருந்து 
ஆலய ஊழியர்கள்‌ இஸ்ராயேல்‌ சபையின்‌ 
முழு உறுப்பினராவர்‌ (நெக 10:28-29). 
ஆசையால்‌ எசக்கியேலின்‌ எதிர்ப்பு இவர்க 
ளைக்‌ குறிக்கவில்லை எனலாம்‌ (எச 44:6- 
8). 


நாடுகடத்தப்பட்டு செருபாபேலோடு எரு 
சலேமுக்குத்‌ திரும்பியவர்களுள்‌ ஆலய ஊழி 
யர்களும்‌ சாலமோனின்‌ ஊழியர்களின்‌ சந்த 
தியினர்களும்‌ சேர்ந்து 292 பேர்‌ இருந்தனர்‌ 
(எஸ்‌ 2:56; நெக 7:60). ஏஸ்ரா எருசலே 
முக்கு வந்தபோது தன்னோடு 200 ஆலய 
ஊழியர்களையும்‌ கொண்டு வந்தார்‌ (எஸ்‌ 
8:15-20). இவர்கள்தான்‌ அவர்களுக்குரிய 
இருநகரங்களில்‌ மீண்டும்‌ குடியேறியவர்க 
ளில்‌ முதலானவர்கள்‌ (1 நாள்‌ 9:2). ஆலயப்‌ 


513 


பணியில்‌ ஈடுபட்டிருதத மற்ற நான்கு குழுக்‌ 
களைப்‌ போல்‌ இவர்களும்‌ வரிவிடுப்புப்‌ 
பெற்றிருந்தனர்‌ (எஸ்‌ 7:24). 


ஆலயக்‌ காவலர்த்‌ தலைவன்‌ (CAPTAIN OF THE 
TEMPLE ) 

ஆலயத்தில்‌ தலைமைக்‌ குருவிற்கு அடுத்த 
படியாக அதிகாரத்தில்‌ உள்ளவர்‌. இவர்‌ 
நெக 11:11-இல்‌ ''கடவுளின்‌ ஆலய மேற்‌ 
பார்வையாளார்‌'' என்றும்‌, எரே 20:1-இல்‌ 
ஆண்டவரின்‌ கோயிலில்‌ தலைவர்‌'' என்‌ 
றும்‌ பிஸ்னாவில்‌ ''குருத்துவத்தின்‌ தலைவர்‌ 
்‌" என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளார்‌. 


தலைமக்குரு ஆலயத்தில்‌ முதல்‌ அதிகாரி 
ஆவார்‌. ஆலயக்‌ காவலர்த்தலைவனும்‌ ஒரு 
குரு ஆவார்‌. இவர்‌ ஆலய வழிபாட்டையும்‌ 
அங்கு பணிபுரியும்‌ லேவியர்‌, குருக்கள்‌ 
ஆகியோரையும்‌ மேற்பார்வையிட்டு பெரிய 
குருவுக்கு உதவியாளனாக விளங்கினார்‌. 
லேவியர்கள்‌ பல குழுக்களாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு, அவர்களுக்குரிய இடைநிலைத்‌ 
தலைவர்களின்‌ழ்‌, வாயிலைக்‌ காப்பது, கரு 
வுலங்களைக்‌ காப்பது, ஆலயத்தில்‌ ஒழுங்கு 
நிலையைச்‌ செயல்படுத்துவது போன்ற அலு 
வல்களைச்‌ செய்து வந்தனர்‌. இவர்களும்‌, 
அவர்களது தலைவர்களும்‌ ஆலயக்‌ காவ 
லர்த்‌ தலைவனின்‌ 8ழ்‌ செயலாற்றினர்‌. 


இப்படிப்பட்ட தலைவர்தான்‌ பேதுருவை 
யும்‌ யோவானையும்‌ கைது செய்தவர்‌ (௮.ப. 
1:1-3; 5:24-26). லூக்கா தமது நற்செய்தியில்‌ 
“காவல்‌ தலைவர்கள்‌” என்று பன்மையில்‌ 
இரு இடங்களில்‌ குறிப்பிடுகிறார்‌. இது லூக்‌ 
22:4-இ)ல்‌ ஆலயக்‌ காவலர்த்‌ தலைவரையும்‌ 
22:52-இல்‌ இடைநிலைக்‌ காவலர்த்‌ தலைவர்‌ 
களையும்‌ குறிக்கலாம்‌. 


ஆலயத்‌ இறை (VEL டே THE TEMPLE} 
இதெதிரை, உடன்படிக்கை, கூடாரத்தில்‌ 
பேழையையும்‌ இரக்கத்தின்‌ அரியணையை 
யும்‌ (யாத்‌ 26:33; 35:12; 39:34: லேவி 2413] 
கொண்டிருந்து அறைக்கு முன்னாலும்‌, ஆல 
யத்தில்‌ திருத்தூயகத்தின்‌ வாயிலிலும்‌ (2 
நாள்‌ 3:14) தொங்கவிடப்பட்டிருந்த இரைச்‌ 


ஆலோசனை 


சீலை ஆகும்‌. இத்திரை தூயகத்தையும்‌ இருத்‌ 
தூய்கத்தையும்‌ பிரிக்கும்‌. அது ''நீலம்‌, கருஞ்‌ 
சிவப்பு, சிவப்புநிற நூலாலும்‌, முறுக்கேற்றி 
நெய்த, மெல்லிய தார்ப்பட்டாலும்‌ செய்யப்‌ 
பட வேண்டும்‌''. அதில்‌ கெருபுகள்‌ கலைத்‌ 
திறனுடன்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ (யாத 
26:31; 36:35; 2 நாள்‌ 3:14). இத்தரை இத்தீம்‌ 
மரத்தால்‌ செய்யப்பட்ட நான்கு தூண்களின்‌ 
முன்புறத்தில்‌ தொங்கவிடப்பட்டது (யாத்‌ 
26:32). தொடக்க காலத்தில்‌ லேவிய குருக்க 
ளைத்‌ தவிர யாரும்‌ திரைக்குள்‌ செல்ல 
இயலாது (எண்‌ 16:7). பிற்காலத்தில்‌ பரிகார 
நாளில்‌ மட்டும்‌ தலைமைகுரு மட்டுமே உள்‌ 
செல்லலாம்‌ [லேவி 16:2). கூடாரம்‌ மற்‌ 
றொரு இடத்திறகு எடுத்துச்‌ செல்லப்பட்ட 
போது திரை இறக்கப்பட்டு பேழையை 
மூடப்பயன்பட்டது. 


இயேசு இறந்தபோது (மத்‌ 27:5]; மாற 
15:28) அல்லது சிலுவையில்‌ அறையப்பட்ட 
போது (லூக்‌ 28:45) ஆலயத்தின்‌ இரை 
மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்து 
திருத்தாயகத்தை எல்லாரும்‌ காண வெளிப்ப 
டுததியது. இப்போது கடவுளும்‌ மனிதனும்‌ 
சந்திக்கும்‌ இடம்‌ (யாத்‌ 30:6) எல்லோருக்‌ 
கும்‌ பொதுவாக ஆனது. எபிரேயருக்கு எழு 
தப்பட்ட திருமுகத்தில்‌, கிறிஸ்துவின்‌ உட 
லுக்குத்‌ திரைச்சீலை அடையாளமாகக்‌ 
பயன்பட்டுள்ளது (எபி 10:20) அதன்‌ வழி 
யாக விசுவாசிகள்‌ நம்பிக்கையின்‌ உள்‌ 
ளார்ந்த புனித இடத்துக்குள்‌ நுழைகின்றனர்‌ 
(6:19; 9:3). 


ஆலோசனை (COUNSEL) 

இறைவன்‌ அளிக்கும்‌ ஆலோசனை 
யையோ, மனிதன்‌ அளிக்கும்‌ ஆலோசனை 
யையோ இச்சொல்‌ குறிக்கும்‌. இஸ்ராயே 
லில்‌ ஞானிகளும்‌ மூப்பர்களும்‌. ஆலோ 
சனை அளிக்கும்‌ பொறுப்புடையஙர்சகளா 
வர்‌ (எரே 18:18; 2 சாமு 15:381-384; பழ 
1:25-30; 8:14). யாவேயின்‌ ஆலோசனை, 
அரசர்கள்‌, இறைவாக்கினர்‌ வழியாகவும்‌ 
சமூக வழிபாட்டில்‌ பங்கெடுப்பதாலும்‌ 
கிடைக்கிறது (1 அுர 1:12; எரே 19:7; சங்‌ 
73:24). அடிமைத்தனத்திலிருந்து திரும்பிய 


ஆ வார்ன்‌ 


பின்‌, இச்சொல்‌, இறைவனிடமிருந்து வரும்‌ 
ஆலோசனையைவிட, அரச காரியங்களில்‌ 
அளிக்கப்படும்‌ அறிவுரையையே குறித்தது 
[தானி 3:2-3 4:24 7213 2:14; 3:24-27], 


ப.ஏ-இல்‌ யாவேயின்‌ அவையில்‌, இறை 
வாக்கின்‌, அரசர்கள்‌ அல்லது வழிபடு 
வோர்‌ அனுமதிக்கப்படுவதோடு, உண்மை 
யான, நிறைவான ஆலோசனை கொண்டி 
ருப்பதை நேரடியாகத்‌ தொடர்புபடுத்தாவிடி 
னும்‌, உண்மையான அலோசனையின்‌ 
மூலம்‌ யாவேயில்‌ மட்டுமே உள்ளது என்‌ 
பது தெளீவாகுகிறது. ஏச 11:1-9-இல்‌ வரும்‌ 
இறுகிக்கால அரசர்‌ மீட்பரின்‌ ஒருபண்பு, 
தரும்‌ 


' ஆலோசனையும்‌ வல்லமையும்‌ 


அவி'' யாகும்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌ இயேசுவை அழிக்கத்‌ 
திட்டம்‌ செய்யும்‌ அவரது எதிரிகள்‌ அடிக்கடி 
ஆலோசனை செய்கின்றனர்‌ (மத 12:14; 
22:15; 26:4:....]. இஸ்ராயேலின்‌ ஞானப்‌ 
பாரம்பரியத்திற்கோ, ஞானமிக்க அலோச 
கர்களுக்கோ புதிய ஏற்பாட்டில்‌ இடம்‌ 
அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. ஆனால்‌ தொடக்ககாலத்‌ திருச்ச 
பையில்‌, மூப்பர்கள்‌, ஓரளவு இப்பாரம்பரி 
யத்தைத்‌ தொடரச்‌ செய்தனர்‌ என்று கூற 
லாம்‌. பவுல்‌ குறிப்பிடும்‌ ''மறைபொரு 
ளான ஞானம்‌" (1 கொரி 2:7) பழைய 
ஏற்பாட்டில்‌ இறைவனது தீர்ப்பும்‌ சட்டமும்‌ 
முதலில்‌ அறிவிக்கப்பட்ட விண்ணக அவை 
யோடு தெருங்கிய 
தெரிகிறது. 


தொடர்புடையதாகத்‌ 


ஆலோசனையாளர்‌ (பெபஃப்‌ டர) 
ஆலோசனை சொல்பவர்‌ அல்லது அறி 
வுரை கூறுகின்றவர்‌. இஸ்ராயேல்‌ அரச 
அவையில்‌ ஆலோசனை கூறுகின்றவர்கள்‌ 
சாதாரணமாக இருந்தார்கள்‌ (2 நாள்‌ 22:16; 
ஏச 1:25; 
அரசனுக்கு அடுத்தபடியாக ௮திக அதிகாரம்‌ 
கொண்டிருந்திருக்கலாம்‌ (மீக்‌ 29; 3:14; 
72:17]. தாவீதின்‌ ஆலோசகரான அகித்தோ 
பல்‌ சிறப்பான முறையில்‌ இப்பெயர்‌ பெற்றி 
ருந்தார்‌ (2 சாமு 16:23). அவர்‌ கட்சிமாறி 


3:3). ஆலோசனை கூறுபவர்‌ 


514 


தற்கொலை செய்துகொண்ட பிறகு யோயதா 
வும்‌ அபியத்தாரும்‌ ஆலோசகர்களானார்கள்‌ 
(1 நாள்‌ 21:34). இக்காலத்தில்‌ செலமியாவின்‌ 
மகனான செக்கரியாவும்‌, தாவீதின்‌ உறவின 
னான யோனத்தானும்‌ ஆலோசகர்களாக 
இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்‌ 
கள்‌ நாட்டின்‌ பாதுகாப்பு (பழ 11:14) 
போரைத்‌ திட்டமிடுதல்‌ (2 நாள்‌ 22:5) 
போன்ற முக்கிய காரியங்களில்‌ ஆலோசனை 
அளித்தனர்‌ (1 நாள்‌ 26:14; 27:32). இரகபெ 
யாம்‌ தவறான ஆலோசகர்களின்‌ பேச்சைக்‌ 
கேட்டதால்‌ இஸ்ராயேலுக்கும்‌, யூதாவிற்‌ 
கும்‌ இடையில்‌ பிளவு ஏற்பட்டது (1 அர 
12:6-14). எகிப்தின்‌ பாரவோன்‌ (ஏச 19:11), 
பபிலோன்யாவின்‌ நெபுக்கதுனேசார்‌ (தானி 
3:2), பாரசீக அரசன்‌ அர்த்தாசெருசு போன்ற 
சுற்றியிருந்த அரசர்களுக்கும்‌ ஆலோசகர்கள்‌ 
இருந்ததாகக்‌ கூறப்பட்டுள்ளது. பாரசீக அர 
சன்‌ அகசுவேரு, பார்க, மேதியா ஆகிய 
பகுதிகளில்‌ நியமித்த எழு அமைச்சர்களுக்‌ 
கேற்ப (எஸ்‌ 1:14), அர்த்தாசெருசு ஏழு 
ஆலோசர்களைக்‌ கொண்டிருந்தார்‌ (எஸ்‌ 
7:14). சிலசமயம்‌ தாய்‌ அரசிக்கும்‌ இப்பதவி 
அளிக்கப்பட்டது (2 நாள்‌ 22:3). 


பொதுவாகக்‌ பெற்றோர்கள்‌ (பழ 1:8), 
முதியோர்‌ (எச 7:26), ஞானிகள்‌ (எரே. 
18:18; 49:7), இறைவாக்கினர்கள்‌ (2 நாள்‌ 
25:16; எரே. 38:15) ஆலோசகர்களாகச்‌ செயல்‌ 
பட்டனர்‌. விவேகமுள்ளவன்‌ ஒரு முக்கிய 
மான படியெடுக்கும்‌ முன்பு நிறைய பேரை 


கலந்தாலோசிப்பான்‌ (பழ 11:14; 15:28; 
20:18; 24:6). ஆனால்‌ முட்டாள்‌ ஆலோச 
னையை வெறுக்கன்றான்‌ (பழ 1:25-30). 


நேர்மையுள்ளவரும்‌, செல்வந்தருமான தன்‌ 
னுடைய ஆலோசனையை மக்கள்‌ மதித்த 
மகிழ்ச்சிமிக்க காலத்தை யோவு நினைவு 
கூறுகிறார்‌ (யோபு 20:21). ஆனால்‌ சிலர்‌ 
தவறான ஆலோசனையால்‌ தவறான வழி 
யில்‌ இட்டுச்‌ செல்லப்படுகின்றனர்‌ (2 நாள்‌ 
22:3; சங்‌ 1:1; பழ 12:5; தெக 1:11). 


உருவகமாக இறைவனே ஒரு ஆலோசகர்‌ 
ஆவார்‌ (சங்‌ 16:7 2:8; 33:11; 73:24). 
ஒருவரும்‌ இறைவனுக்கு ஆலோசனை கூற 


515 


முடியாது (ஏச 40:13; உரோ 11:34). கடவு 
ளீன்‌ சட்டமும்‌, நியமனங்களும்‌ மக்களின்‌ 
ஆலோசகர்கள்‌ ஆவர்‌ (சங்‌ 119:24). மெசியா 
தான்‌ உண்மையான அரசன்‌; அவர்‌ ''வியத்‌ 
தகு ஆலோககர்‌'' ஆவார்‌ (ஏச 9:6). அலோ 
சனையும்‌ வல்லமையும்‌ தரும்‌ ஆவி'” அவர்‌ 
மேல்‌ தங்கும்‌ (11:2). பரிசுத்த ஆவியும்‌ 
ஆலோசகர்‌ ஆவார்‌ (யோவா 12:16). 


ஆல்கிமு (ALCIMUS]) 

தான்‌ இழந்த தலைமைக்‌ குரு பதவியை 
மீண்டும்‌ அடைய, மக்கபேயர்‌ காலத்தில்‌ 
தெமேத்திரியு மன்னனுடன்‌ சேர்ந்து (இ.மு. 
162-150) திட்டம்‌ தீட்டிய ஒரு கிரேக்கக்‌ 
கட்சிக்கு மாறிய யூதர்‌ (2 மக்‌ 14:3). தெமேத 
திரியு ஆட்சிப்‌ பீடம்‌ ஏறியவுடன்‌, ஆல்கிமு, 


பல  அதிருப்தியாளர்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு அரசன்முன்‌ ''யூதா மக்கபேயு 
அரசனுடைய எல்லா நண்பர்களையும்‌ 


கொன்று நாட்டின்‌ மீது அழிவைக்‌ கொண்டு 
வந்ததாகப்‌'', பொய்‌ சாட்சிகளை உருவாக்கி 
னார்‌. தெமேத்திரியு, ஆல்கிமுவை அவர்‌ 
அடைய விரும்பிய பதவிக்கு உயர்த்தி, யூதா 
வைத தண்டிக்க பாக்கிது தலைமையில்‌ 
படைகளை அனுப்பினார்‌ (1 மக்‌ 7:8). சில 
யூதர்கள்‌ சமாதானத்தை விரும்பினர்‌. தலை 
மைக்‌ குரு படையுடன்‌ இருப்பதால்‌, தங்க 
ளுக்குப்‌ பாதுகாப்பு உண்டு என்று நம்பி 
வந்த 60 கசிதேயர்கள்‌ ஏமாற்றப்‌ பட்டு, 
துரோகமாய்‌ கொல்லப்பட்டனர்‌. யூதா ஆல்‌ 
திமுவை எதிர்த்தார்‌. 


ஆல்கிழு மேலும்‌ பல குற்றச சாட்டுக்‌ 
களை (1 மக்‌ 7:25) யூதாவின்மீது சுமத்தினார்‌. 
ஆகவே யூதாவைத்‌ தண்டிக்க நிக்கானோர்‌ 
படைகளுடன்‌ அனுப்பப்பட்டார்‌. ஆனால்‌ 
கபர்ச்சாலாம்‌ என்ற இடத்தில்‌ தோற்றார்‌. 
மீண்டும்‌ தெமேத்திரியு பாக்கிதையும்‌, ஆல்‌ 
கிமுவையும்‌ யூதாவிற்கு எதிராக அனுப்பி 
னார்‌. இதில்‌ யூதா, எலசா என்ற இடத்தில்‌ 
கொல்லப்பட்டார்‌ (9:18). ''புறவினத்தார்‌ 
செய்ததைவிட இஸ்ராயேல்‌ மக்களுக்கு ஆல்‌ 
கிமு கொடுத்துன்பங்களைச்‌ 
என்று 1 மக்‌ 7:28 கூறுகிறது. 


செய்தார்‌”* 


ஆலபாவும்‌ துமோசசவம்‌ 


ஆல்கியு, இறைவாக்கினர்‌ செய்தவற்றை 
அழிக்கும்‌ நோக்கோடு இறைவனது ஆலயத்‌ 
தின்‌ உட்சுவர்களை இடிக்கவும்‌ கட்டளை 
யிட்டார்‌ (1 மக்‌ 9:54). யூதர்களும்‌, புறவினத்‌ 
தாரும்‌ வணங்கும்‌ இடங்கள்‌ ஒன்றாக்கப்பட 
வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்தான்‌ இவை 
கன்‌ செய்யப்பட்டனபோல்‌ தோன்றுகிறது. 
இது யூதத்தைக்‌ கிரேக்க மயமாக்குவதின்‌ 
ஒருபடியாகும்‌. இந்த வேலையை ஆரம்‌ 
பித்த சிறிது காலத்திற்கெல்லாம்‌ ''ஆல்கிமு 
இறைவனால்‌ தண்டிக்கப்பட்டார்‌. அவர்‌ 
துவக்கிய அலுவல்கள்‌ நின்று போயின. 
அவர்‌ வாய்‌ அடைப்ட்டது. பாரிச வாயுவி 
னால்‌ பீடிக்கப்பட்டு ஒன்றும்‌ பேச முடியா 
மல்‌ மிகவும்‌ துன்பப்பட்டு இறந்தார்‌' (1 
மக்‌ 9;54-57; அப. 12:23]. 


சங்‌. 74:79-80 ஆல்கிமுவின்‌ பெரிய குருத்‌ 
துவ காலத்தில்‌ பக்தியுள்ள யூதர்களின்‌ மன 
நிலையைப்‌ பிரதிபிலிக்கிறது என்று சிலர்‌ 
கருதுவர்‌. 


ஆல்தசசித்து (ALTASCHTH - அழிக்காதே) 

இது சங்‌. 33-59-இன்‌ தலைப்பில்‌ வரும்‌ 
ஒரு இசைக்‌ குறிப்பாக இருக்கலாம்‌. இது 
இச்சங்கதங்கள்‌ பாடப்பட வேண்டிய மெட்‌ 
டின்‌ தொடக்கச்‌ சொற்களாக இருக்கலாம்‌. 
மற்றொரு விளக்கம்‌ இவை வழிபாட்டுக்‌ 
குறிப்பைக்‌ குறிக்கலாம்‌. 


ஆல்பாவும்‌, ஒமேகாவும்‌ (ALPHA 80 OMEGA 
- தொடக்கமும்‌, முடிவும்‌, அகரமும்‌ னகர 
மும்‌) 

இந்த ஆல்பா, ஓமேகா என்ந இரு எழுத்‌ 
துக்களும்‌ கிரேக்க நெடுங்கணக்கில்‌ முதல்‌ 
எழுத்தும்‌ கடைசி எழுத்தும்‌ ஆகும்‌. தமிழில்‌ 
அ, ன, போன்றனவாகும்‌. இது அகரமும்‌ 
னகரமும்‌ என்றும்‌, தொடக்கமும்‌ முடிவும்‌ 
என்றும்‌ [திருவெளி 27:6] ஆதியும்‌ அந்தமும்‌ 
(22:13) என்றும்‌ தமிழில்‌ கூறப்படும்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ இது இறைவனை (1:8) அல்லது 
கிறிஸ்துவைக்‌ (22:13) குறிக்கப்‌ பயன்படுத்‌ 
கப்பட்டுள்ளது. இதே கருத்தை வேறு வடி 
வில்‌ ''அஇயிலே இருந்தவர்‌, இருக்கின்ற 


வர்‌, இனி வருபவர்‌ அவரே'' என்றும்‌, 


ஆல்டோ 


''அவரிடமிருந்தும்‌ அவருக்காகவும்‌ எல்‌ 
லாம்‌ இருக்கின்றன' என்றும்‌ கூறப்படும்‌. 


யூத வழக்கப்படி ஒரு கவிஞன்‌ எபிரேய 
நெடுங்கணக்கிலுள்ள முதல்‌ எழுத்து ஆன 
ஆலேப்பிலிருந்து கடைசி எழுத்தான '“தெள 
' வரை எல்லாவற்றையும்‌ கூறி விட்டால்‌ 
ஒரு தலைப்பைப்‌ பற்றிச்‌ சொல்லக்‌ கூடி 
யதை எல்லாம்‌ முழுமையாகச்‌ சொல்லிவிட்‌ 
டதாக கருதப்படும்‌ (லேவி 26:3-13). எந்த 
ஒரு கருத்தும்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ கருத்‌ 
தில்‌ கொண்டுதான்‌ கூறப்படும்‌. ''யாவும்‌ 
இவரிடமிருந்து வந்தன, அவராலேயே உண்‌ 
இருக்கின்றன ** 
“(உரோ 11:36)'' '“இருந்தவர்‌, இருக்கின்ற 
வர்‌, இனி வடுபவர்‌'' (திருவெளி 1:8) என்ற 
மரபைக்‌ காண்க, இதற்கு அடிப்படையான 
வாய்ப்பாடு ஏச 44:6) 48:12-இல்‌ வருகிறது. 
படைப்பவரும்‌ மீட்பவருமான ஒரே இறை 
வனின்‌ தனித்தன்மையை இவை வலியுறுத்‌ 
துகின்றன. இருப்பவற்றிற்கு 
அவரே மூலமும்‌ ஆதாரமும்‌ ஆவார்‌. “நம்‌ 
மையன்றி, வேறு தெய்வம்‌ இல்லை" (44:6). 
அவர்‌ ஆல்பாவாக (தொடக்கமாக) இருப்ப 
தால்‌ விண்ணின்‌ மேலும்‌, மண்ணின்‌ மேலும்‌ 
நிறைவான மேலதிகாரத்தைக்‌ கொண்டுள்‌ 
ளார்‌. அவர்‌ ஒருவரே எல்லாவற்றையும்‌ 
புதியதாகப்‌ படைக்க வல்லவர்‌, அவர்‌ ஓமே 
காவாக (முடிவாக) இருப்பதால்‌ அவர்‌ ஒரு 
வரே “இனி வரப்போவதை அறிவிக்கமுடி 
யும்‌'' (44:7). அவரே உயிர்‌. ஆகவே அவர்‌ 
ஒருவரே ''வாழ்வின்‌ ஊற்றிலிருந்து இலவச 
மாய்‌ நீர்‌ கொடுக்கக்‌ கூடும்‌” (திருவெளி 
21:6). இவர்‌ சாவையும்‌, பாதாளத்தையும்‌ 
அழிக்கக்‌ கூடும்‌. அவருடைய சன்மானமே 
இறுதியானது. இந்தப்‌ பதங்கள்‌ இயேசுவுக்‌ 
குச சாற்றி கூறப்படுவதால்‌ அவரது தனித்‌ 
தன்மை வாய்ந்த தலைமை உரிமையை 
இவை தெளீவாகக்‌ காட்டுகின்றன. இது 
வெளிப்படையானதும்‌, 
கும்‌ (21:6/. 


டாயின, அவருக்காகவே 


எல்லாம்‌ 


முக்கியமானதுமா 


முதலும்‌ இறுதியும்‌ நானே, வாழ்பவரும்‌ 
நானே.....'" (1:17) என்ற கூற்று கிறிஸ்துவுக்‌ 
குப்‌ பொருந்தும்‌. இதன்‌ அடிப்படைப்‌ 


516 


பொருளில்‌, கிறிஸ்து படைப்பில்‌ கொண்டி 
ருக்கும்‌ முதன்மையை எடுத்துக கூறும்‌ பிற 
புதிய ஏற்பாட்டு வாசங்களுக்கு இது இணை 
யானது (யோவா 1:17 தொ; கொலோ 7:18 
தொ; எபி 1:1-3; 1 யோவா 1:1). அவரத 
வர விருப்பவர்‌ என்ற பாகத்தையும்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ இறுதிக்கால மீட்பர்‌ என்பதை 
யும்‌ எடுத்துக்‌ கூறுகிறது. எனவே கிறிஸ்து 
வின்‌ செயல்களுக்குத்‌ தொடக்கமும்‌ முடி 
வும்‌ இல்லை என்பதை உணர்த்துகிறது 
(எபி 7:3). எனெனில்‌ அவர்‌ வழியாக, 
அவரால்‌, அவருக்காகவே எல்லாம்‌ உண்‌ 
டாக்கப்பட்டன. அவரது முதன்மையும்‌, 
முடிவுத்‌ தன்மையும்‌, எல்லாவற்றையும்விட 
அவரது மரணம்‌ உயிர்பால்‌ எண்பிக்கப்படு 
இன்றன. இவ்வாறு எழுத்துக்களை வைத்து 
இறைவனக்‌ குறிப்பது கிரேக்கர்களிடையே 
காணப்படுகின்றது. ஆனால்‌ அதன்‌ அடிப்‌ 
படை அடையாளத்தன்மை பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ இருந்து எடுக்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 
இரு ஏற்பாடுகளுக்கும்‌ இடையே உள்ள 
வேறுபாடு, கிறிஸ்துவே ஆல்பாவும்‌, ஓமே 
காவும்‌ ஆவார்‌ என்று முழுமையாக அடை 
யாளம்‌ காட்டுவதிலும்‌, அவரது முதன்மை 
யும்‌, இறுதித்தன்மையும்‌ உயிர்ப்பிற்கு மூல 
மாகக்‌, காட்டுவதிலும்‌ அடங்கியுள்ளது. 


ஆல்பேயு (ALPHAELUS 
இது முழுக்க இரேக்கப்‌ பெயர்‌, முதல்‌ 
நூற்றாண்டில்‌ பாலஸ்தீனத்தில்‌ வாழ்ந்த யூதர்‌ 
களால்‌ பொதுவாக உபயோகப்‌ படுத்தப்‌ 
பட்ட பல பெயர்களில்‌ இதுவும்‌ ஒன்று. இது 
பழைய ஏற்பாட்டில்‌ வரவில்லை. ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ ஐந்து முறை வருகின்றது. 
மறைமுகமாகக்‌ குறிக்கப்படும்‌ இரண்டு ஆட்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ அடிப்படையில்‌ இந்த 
ஐந்து பெயர்களும்‌ பிரிக்கப்படுகின்றன. 


- மாறுகின்ற) 


1. அப்போஸ்தலரான யாக்கோபின்‌ தந்‌ 
தையின்‌ பெயர்‌ (மத்‌ 10:3; மாற்‌ 3:18; லூக்‌ 
6:15; ௮.ப. 1:18). முதல்‌ மூன்று குறிப்புகள்‌ 
ஓத்தமைப்‌ பகுதிகளாகும்‌. இவை ஆல்பேயு 
என்பவர்‌ யாக்கோபின்‌ தந்‌ைத என்பதைத்‌ 
தவிர வேறு எதையும்‌ குறிப்பிடவில்லை. 
இந்த யாக்கோபு செபதேயுவின்‌ மகன யாக்‌ 


517 


கோபு அல்லர்‌ எனறு மத்தேயு, மாற்கு 
நற்செய்தி குறிப்புகளும்‌ அ.ப. 1:13-ம்‌ காட்டு 
இன்றன. ஒருவேளை இவர்‌ மரியாளின்‌ 
யாக்கோபு, யோசேப்பு ஆகி 
யோரின்‌ தந்தையுமான (மத்‌ 27:56; மாற்‌ 
15:40; யோவா 19:25) இளோப்பாவாக இருக்‌ 
கலாம்‌. லூக்‌. 24:76-இல்‌ வரும்‌ கிளயோப்பா 
வும்‌ ஒரே ஆளைக்‌ குறிக்கலாம்‌. இக்கருத்து 
உண்மையான சான்றுகள்‌ அடிப்படையில்‌ 
அல்லது, பாரம்பரியத்தை அடிப்படையாகக்‌ 


கொண்டது ஆகும்‌. 


கணவனும்‌, 


2. மத்தேயு (மத்‌ 9:9) என்றும்‌ அழைக்கப்ப 
டும்‌ லேவி என்பவருடைய தந்தை (மாற 
2:14). மத்‌ 9:9; மாற்‌. 2:14; லூக்‌ 5:27 ஆகிய 
குறிப்புகளை ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது 
லேவியும்‌, மத்தேயுவும்‌ ஒன்று என்று தோன்‌ 
றுகின்றது. ஆகவே இந்த ஆல்பேயு யாக்கோ 
பின்‌ தந்தையான ஆல்பேயுவாக இருக்க 
முடியாது. புதிய ஏற்பாடு இந்த ஆல்பேயு 


வைப்‌ பற்றி வேறொன்றும்‌ 
சொல்லவில்லை 
ஆவி (PRT) 


பண்டைக்கால உயர்தனிச்‌ செம்மொழிக 
ளிலும்‌ விவிலிய மொழிகளிலும்‌ ஆவி 
எனும்‌ சொல்‌ பல்வேறு பொருள்களைக்‌ 
குறிப்பதாய்‌ உள்ளது. 'ஆவியின்‌ மனிதன்‌' 
என்றால்‌ தெய்வத்திறம்‌ வாய்ந்தவன்‌ ஆகும்‌; 
'ஆவியை நீத்தல்‌' என்றால்‌ இறத்தல்‌ ஆகும்‌; 
'ஆவிக்கேற்ப வாழ்தல்‌” எனறால்‌ புனித 
நிறை வாழ்வு வாழ்தல்‌ ஆகும்‌. இவை 
போன்ற பொருள்‌ வேறுடுகளிடையே ஒரு 
சில ஒப்புமைகளும்‌ உள. எப்பொழுதும்‌ 
ஒரு பொருளின்‌ புலனாகாத அடிப்படைக்‌ 
கூற்றை ஆவி என்பது கட்டிக்காட்டுகிறது. 
ஆவியே அப்பொருளை வாழச்‌ செய்வது; 
அப்பொருளில்‌ இயல்பாகவே அரும்புவது; 
மிகவும்‌ தன்வயத்தனாய்‌ இருப்பது; வலுவந்‌ 
தமாய்‌ எவருக்கும்‌ அடிமையாக்கப்பெற 
இயலாதது. 


|! பழைய ஏற்பாடு 
1. காற்று அலை:- ஆவி (எபிரேயத்தில்‌ 


ரூஆக்‌) என்பது வீச்சு, குறிப்பாய்க்‌ காற்று 


ஆவி 


வீச்சு ஆகும்‌. காற்று ஒரு புதிராகும்‌; சில 
வேளைகளில்‌, தடுக்க முடியா வலுவந்தத்‌ 
தோடு கடுங்காற்றாய்‌ வீசி விகெளையும்‌ 
ஆல மரங்களைபும்‌ ஆழ்கடலில்‌ மிதந்தோ 
டும்‌ பெருங்கப்பல்களையும்‌ தகர்க்கிறது 
(எச 13:13; 27:26); சிலவேளைகளில்‌, தென்‌ 
றலின்‌ தழுவலாய்‌ மிதந்து வந்து உள்ளே 
நுழைகிறது (1 அர 19:12); சிலவேளைளில்‌, 
மிகக்‌ கொடிய வெப்பக்காற்றாய்‌ வீசிக்‌ கட 
லைக்‌ கட்டாந்தரை ஆக்குகிறது. கந்தக 
மழையாய்ப்‌ பெய்து எதிரிகளை எரியவைக்‌ 
இறது (யாத்‌ 14:21; காண ஏச 00:27-33); 
சிலவேளைகளில்‌, கார்முகில்‌ திரள்கூட்டிப்‌ 
பெருமழை பெய்வித்து வளநிலம்‌ நல்விளச்‌ 
சல்‌ தரச்செய்கிறது (1 அர 18:45]. 


2. வாங்கிவிடும்‌ மூச்சு:- உயிரற்ற நிலவுல 
குக்கு (உயிர்கொடுக்கும்‌] காற்றைப்போல்‌ 
காண்பதற்கரிய முறையில்‌ ஊசலாடும்‌ மனித 
மூச்சு, மனித உடலுக்கு அவனது மூச்சு 
உயிர்ப்பூட்டி அதன்‌ பெரும்‌ பகுதியை இயக்‌ 
குவிக்கும்‌ ஆற்றலாய்‌ உள்ளது. இம்மூச்சு 
காண்பதற்கரிய முறையில்‌ ஊசலாடும்‌ ஒன்‌ 
றாகும்‌. சிறிதும்‌ மூச்சுவிடாமல்‌ நீண்டகா 
லம்‌ மனிதனால்‌ இருக்கமுடியாது; ஆயினும்‌ 
அவன்‌ அந்த மூச்சுக்கு மேலுரிமையாளன 
அல்லன்‌, மூச்சு, குறிப்பாக, மனித உயிர்‌ 
மூச்சு, காற்றைவிட இன்னும்‌ அதிக நேரடிமு 
றையில்‌, கடவுளிடமிருந்து வருகிறது (ஆதி 
2:2; 6:3; யோபு 38:4); சாவு வேளையில்‌ 
அவரிடமே அது திரும்பிப்‌ போகிறது 
(யோபு 34:14தொ; திருவுரை 12:7; ஞான 
15:11). 


3. மனிதனின்‌ ஆவி:- இந்தத்‌ தெய்வீக 
உயிர்மூச்க மனிதனில்‌ இருக்கும்வரை உண்‌ 
மையில்‌ அது அம்மனிதனுக்குச்‌ சொந்தமான 
தாய்‌ உள்ளது. சட மான அவனது ஊனுடலை 
உயிருள்ளதாகவும்‌ செயலாக்கவல்லதாகவும்‌ 
ஆக்குகிறது (ஆதி 2:7]. மேலும்‌, ஆன்மா 
வின்‌ உணர்ச்சிகள்‌, எழுச்சிகள்‌ போன்றவை 
எல்லாம்‌ மனித மூமச்சில்‌ வெளிக்காட்டப்படு 
கின்றன; அச்சம்‌ (ஆதி 41:8], சினம்‌ (நீதி 
8:3), மகிழ்ச்சி (ஆதி 45:27] ஆணவம்‌ இவை 
எல்லாமே மனிதனின்‌ மூச்சைப்‌ பாதிக்கின்‌ 


ஆலி [தொடர்ச்சி] 


றன. எனவே, 'ரூஆக்‌' எனும்‌ சொல்‌ மனித 
சுயஉணர்வு நிலையையும்‌ மனித ஆவியை 
யும்‌ குறிப்பிடும்‌ சொல்‌ ஆகிறது. கடவுளின்‌ 
கையில்‌ இந்த ஆவியை ஒப்படைத்தல்‌ 
(சங்‌.31:5-ஓாக்‌. 23:46) என்பது கடைசி மூச்சு 
விடுவது ஆகும்‌; அதேவேளையில்‌, ஒருவன்‌ 
தன்‌ உள்ளிருப்பையே அதாவது தன்னிட 
முள்ள உயர்தனிச்‌ சொத்தையே கடவுளுக் 
குக்‌ கையளிப்பதும்‌ ஆகும்‌. 


2. மனிதனின்‌ ஆவிகள்‌:- மனிதன்‌ சிலவே 
ளைகளில்‌ தனக்குரியதல்லாத வேறொரு 
வியத்தகு ஆற்றலால்‌ தான்‌ ஆட்கொள்ளப்ப 
டுவதை உணர்கிறான்‌. இந்த ஆற்றல்‌ அவ 
னில்‌ வாழ்கிறது. இது ஓர்‌ ஆவியாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌. இது எரிச்சல்‌ (எண்‌ 
5:14-20], பகை [நீதி 9:23), விபசாரம்‌ (ஓசே 
2:72], தூய்மைக்கேடு (செக்‌ 10:2) போன்ற 
ஒரு தீப ஆற்றலாக இருக்கலாம்‌; நீதி (ஏச 
28:6); மன்றாட்டு (செக்‌ 12:10) போன்ற ஒரு 
ஆவியாகவும்‌ இருக்க 
லாம்‌. மீட்பு இன்னும்‌ நிறைவுறாத காரணத்‌ 
தால்‌, சாத்தானின்‌ மூடு மறைவுகளைச்‌ சரி 
யாய்‌ மனிதன்‌ பகுத்துணர முடிவதில்லை; 
எனவே, பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ 
தெறிதவறிய ஆவிகளின்‌ செயல்களுக்கும்‌ 
கடவுள்தான்‌ கர்த்தா என்று கூறுவதைக்‌ தவிர 
வேறேதும்‌ அறிந்திலா (காண்‌ நீது 9:23; ] 
சாமு 19:9; 1 அர 28:84...], எனினும்‌ நல்ல 
ஆவிகள்‌ எப்போதும்‌ நேரடியாகக்‌ கடவளிட 
மிருந்து வருகின்றன எனத்‌ தெளிவாய்‌ எடுத்‌ 
துரைக்கின்றனர்‌. மேலும்‌, எல்லா அகநிலை 
மாறறங்களுக்கும்‌ ஊற்றாய்‌ உள்ள தூயவரை 
யும்‌ அர்ச்சிப்பு அளிப்பவராயும்‌ உள்ள ஆவி 
யானர்‌ ஒருவர்‌ இருப்பதையும்‌, 
ஏற்பாடு வலியுறுத்துத்துறைது (காண்‌. ஏச 
11:3; ௭௪ 36:26தொ). 


நன்மை பயக்கும்‌ 


பைய 


॥ புதிய ஏற்பாடு 

பழைய ஏற்பாட்டில்‌ போலவே புதிய 
ஏற்பாட்டிலும்‌ ஆவி எனும்‌ சொல்லுக்குப்‌ 
பொருள்‌ வேறுபாடு காணக்கிடக்கிறது. ௮ஃ 
தோடு, இயேசு கிறிஸ்துவில்‌ தூய ஆவியின்‌ 
அருட்கொடை அரும்புகிறது; மனித ஆவியி 
னுடையவும்‌ அவனைச்‌ செயலாற்றவைக்‌ 


518 


கும்‌ ஆவிகளினுடையவும்‌ மெய்யான அளவு 
இயல்புகளை அது தெளிவுபடுத்துறெது. 


1. ஆவிகளின்‌ ஆய்வுணர்வு:- சாத்தானின்‌ 
முகமூடியைக்‌ கிழித்தெறிந்து அவனுடைய 
தந்திரங்களையும்‌ அவற்றின்‌ பலவீனங்களை 
யும்‌ தெளிவாக்கும்போது இயேசு கிறிஸ்து 
இய ஆவிகள்மேல்‌ தமக்கிருக்கும்‌ வல்ல 
மையை வெளிப்படுத்துகிறார்‌. கடவுளின்‌ 
பரிசுத்தர்‌ என அவரை அறிந்து அலறும்‌ 
பேய்களைக்‌ கடவுளின்‌ ஆவியினால்‌ ஓட்டு 
றார்‌ (மத்‌ 8:16 12:28; மாற்‌ 1:23-27; 9:27). 
தம்‌ சீடர்களுக்கும்‌ பேயோட்டும்‌ அதே வல்‌ 
லமையைக்‌ கொடுக்கிறார்‌ (மாற்‌ 6:7; 16:17). 


தூய ஆவியின்‌ அருங்கொடைகளில்‌ ஆவி 
களின்‌ ஆய்வுணர்வு (1 கொரி 12:10) முக்கிய 
மானதொன்று; இறைவாக்கு உரைப்பது 
என்ற மதிக்கமுடியாத கொடையோடு இந்த ' 
அருங்கொடையும்‌ மெய்யாகவே தொடர்பு 
கொண்டிருப்பதுபோல்‌ உள்ளது; தூய ஆவி 
யானவரால்‌ கற்பிக்கப்பட்டு, ஆன்மீக 
வாழ்வு வாழ்வோரே, கடவுளின்‌ கொடை 
களை உணர்ந்து மதிப்பிடவும்‌ (1 கொரி 2:1] 
தொ) மேலான வரங்களைத்‌ தேடவும்‌ 
(12:31; 14:12) கூடிய தனிப்பண்பு 
கொண்டிருப்பர்‌. 


காண 


2. தூய ஆவி நம்‌ ஆவியோடு இணைந்து 
கொள்கறொர்‌:- கடவுளின்‌ ஆவியைக்‌ கண்டு 
ணர்வது என்பது நம்‌ சொந்த ஆளுமையைத்‌ 
துறத்துவிடுவது ஆகாது; இதை அடக்கி 
ஆள்வதே ஆகும்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ கருத்‌ 
துக்கேற்ப, புதிய ஏற்பாடும்‌ மனிதனிலே, 
ஒரே சமயத்தில்‌ உடல்‌, ஆன்மா, ஆவி எனும்‌ 
மூன்றும்‌ கூடிய பல்கூட்டான தொகுதி ஒன்‌ 
றையே காண்கிறது (காண்‌ 1 தெச 5:23). 
மூச்சு மற்றும்‌ உயிரிலிருந்து பிரிக்க இயலாத 
ஆற்றல்‌ ஒன்று (லூக்‌ 8:35; 23:46), மன 
எழுச்சிகளைக்‌ கூர்ந்து உணரக்கூடிய ஆற்றல்‌ 
ஒன்று (லூக்‌ 1:42) யோவா 11:33; 13:27; 
2 கொரி 2:13; 7:13), ஊனியல்புக்கு எதிராய்‌ 
அடிக்கடி எழுகின்ற ஆற்றல்‌ ஒன்று (மத்‌ 
26:41; கலா 5:17) இருப்பதை உணரற்றெது. 
ஆனால்‌ கடவுளின்‌ ஆவியானவர்‌ விசுவாசி 


519 


யின்‌ ஆவியில்‌ குடிகொண்டுள்ளார்‌. அந்த 
ஆவியானவர்‌ மனிதனைப்‌ புதுப்பிக்கிறார்‌ 
(எபே 4:23); அவனது ஆவியோடு ஒன்றா 
இக்‌ கொள்கிறார்‌ (உரோ 8:16); இறைமக்க 
ளுக்கேற்ப அவர்களைச்‌ செபிக்கத்‌ தாண்டித்‌ 
தாமே பெருமூச்சோடு 
பரிந்து பேககிறார்‌ (8:26 தெ); ஆண்டவ 
ரோடு மனிதன்‌ ஒன்றி ஓரே ஆவியாகும்படிச்‌ 
செய்கிறார்‌ (1 கொரி 6:17) என்பது புதிய 
ஏற்பாட்டின்‌ தலையாய அனுபவமாகும்‌. 


சொல்லொணா 


பல இடங்களீல்‌, சிறப்பாக, பவுல்‌ நூல்க 
ளில்‌, ஆவி என்ற சொல்‌ மனித ஆவியைக்‌ 
குறிப்பிடுகிறதா அல்லது கடவுள்‌ ஆவியைக்‌ 
குறிப்பிடுகிறதா என்று அறுதியிடுவது சற்‌ 
றுக்‌ கடினமாய்‌ உள்ளது. எ.கா. “ஊக்கம்‌ 
தளராது, ஆவியின்‌ ஆர்வம்‌ தணியாது ஆண்‌ 
டவருக்கு ஊழியம்‌ செய்யுங்கள்‌'” என்கிறார்‌ 
(உரோ: 12:11); “பரிசுத்த ஆவிக்குரிய 
செயல்கள்‌, கள்ளமில்லா அன்பு *' என இரண்‌ 
டையும்‌ இணைத்துவைக்கிறார்‌ (2 கொரி 
6:6.....]. மொழிபெயர்ப்பாளருக்குச்‌ சக்க 
லாயுள்ள இந்த இருபொருள்‌ வழக்கு விசு 
வாசத்துக்கு ஓர்‌ ஒளிக்கதிராய்‌ உள்ளது; கடவு 
ளின்‌ ஆவியானவர்‌ மனித ஆவியை ஊடு 
ருவி உருமாற்றம்‌ கொள்ளச்‌ செய்கிறார்‌; 
எனினும்‌, அவனது ஆளுமை நிறைவைச்‌ 
சிறிதும்‌ அவர்‌ குலைப்பதில்லை என்பதற்கு 
இது ஒரு சான்று; தம்‌ முன்னிலையில்‌ தம்‌ 
படைப்பை இருக்க வைத்துத்‌ தம்முடைய 
தாக்கிக்‌ கொள்ள வல்ல இறைவன்‌ ஆவியாக 
இருக்கிறார்‌ என்பதை (யோவா கீ:24) இது 
சுட்டிக்‌ காட்டுகிறது. 


கடவுள்‌ ஆவியானவர்‌; எனவே, கடவு 
ளால்‌ பிறப்பவர்கள்‌ ஆவியால்‌ பிறக்கின்ற 
னர்‌, ஆவியாய்‌ உள்ளனர்‌ (3:6); ஆவியிலும்‌ 
உண்மையிலும்‌ இறைவனுக்கு ஊழியம்‌ புரி 
யவும்‌ (4:24) ஊனையும்‌ சாவுக்குரிய செயல்க 
ளையும்‌ (எபி 0:2) துறக்கவும்‌ திறன்‌ கொண்‌ 
டவர்‌ ஆதின்றனர்‌. இங்ஙனம்‌, உயிர்‌ அளிக்‌ 
கும்‌ (யோவா 6:63) ஆவியானவரின்‌ கனிக 
ளைக்‌ கொடுப்பவர்‌ ஆகின்றனர்‌ (கலா 
மல) 


ஆ விக்குரிய ௨ மிர கொணட அடல்‌ 


ஆவிகளை ஆய்ந்துணர்தல்‌ 

பவுலின்‌ கருத்துப்படி ஆவிக்குரிய 
கொடைகளுள்‌ இதுவும்‌ ஒன்று (1 கொரி 
12:10}. தொடக்கக்‌ காலக்‌ கிறிஸ்தவ விசுவா 
சம்‌ இதற்குப்‌ பின்னணியாக உள்ளது. நல்ல 
ஆவி. இய ஆவி என இருவகைகள்‌ பேசப்பட்‌ 
டுள்ளது (1 கொரி 12:3-11; 2 தெச 2:11 
எபே 6:12), ஏவுதல்‌ பெற்ற செய்திகள்‌ 
இரண்டிலுமிருந்து வரலாம்‌. எனவே ஏவுதல்‌ 
எங்கிருந்து வருகிறது என்பதை தீர ஆராய 
வேண்டும்‌ (1! யோவா ௫:11). ஆவிகளையும்‌, 
ஆவியின்‌ ஏவுதல்களையும்‌ பிரித்து அறிய 
லாம்‌ (1 கொரி 12:3; 14:32; 1 யோவா 4:2-3) 
காண்க 1 கொரி 2:12-15). இந்த ஆவிகளைத்‌ 
தோந்துதெளிதல்‌ கிறிஸ்தவ உண்மையைப்‌ 
பாதுகாக்க அவசியமானதாகும்‌ (1 தெச 
5:18-21). "உண்மையின்‌ ஆவி எது, ஏமாற்‌ 
றும்‌ ஆவி எது என்று”* பிரித்தரிய வேண்டும்‌ 
(1 யோவா 4:6). இதற்குரிய சோதனைகள்‌ 
அ) இறையியல்‌ சார்ந்தது. இயேசு ஆண்ட 
வர்‌ என்றும்‌, அப்போஸ்தல சாட்சியையும்‌ 
உறுஇயுடன்‌ ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ (1 கொரி 
12:3; 1 யோவா 1:1; 2:24; 4:2). ஆர்‌ ஒழுக்க, 
செயல்முறை சார்ந்தது; தேவ ஆவிக்குரிய 
பலன்களால்‌ சான்று பகர்தல்‌ (மத்‌ 7:15; 
கலா. 5;:22-23; உரோ. 8:9; 1 கொரி. 13). 
அது திருச்சபைக்கு வளர்ச்சி தருவதாய்‌ 
அமைந்திருக்க வேண்டும்‌ (1 கொரி 
14:14-36). 


ஆவிக்குரிய உயிர்கொண்ட உடல்‌ (பக 
BODY } 

இது உயிர்ப்பின்‌ உடல்‌. இவ்வுலக வாழ்க 
கையிலே மனிதனின்‌ ஆன்மா மனித 
உடலை இயக்குகிறது. ஆனால்‌ கிறிஸ்துவில்‌ 
புதுவாழ்வு பெறும்‌ இறிஸ்தவனில்‌ பரிசுத்த 
ஆவி வாழ்கிறார்‌. அந்த அளவில்‌ அவன்‌ , 
ஊனைம்ட்டும்‌ சார்ந்தவன்‌ அல்லன்‌. அவன்‌ 
ஓர்‌ ஆவி ஆவான்‌. மனிதனைப்‌ பற்றி ஆவி 
என்ற சொல்‌ பயன்படும்போது அது இறை 
வனோடு 
அதாவது பரிசுத்த ஆவியால்‌ செயலாற்றப்ப 
டுவனதைக்‌ குறிக்கிறது. மனிதன்‌ இப்போ 
துள்ள ஊன்‌ நிலைக்கேற்றபடி உடலைக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அதே போன்று உயிர்ப்‌ 


மனிதன்‌ கொள்ளும்‌ உறவை, 


ஆவியின்‌ கொடைகள்‌ 


பில்‌, முழுவதும்‌ மீட்படைந்த நிலைக்கேற்ற 
பொருளால்‌ ஆன உடலைக்‌ 
கொண்டிருப்பான்‌ என்பதைக்‌ குறிக்க 
வில்லை, மாறாக, பரிசுத்த ஆவியில்‌ முழுவ 
அவருக்குகந்த 
சுருவியாக முழுவதும்‌ மாறிய, கிறிஸ்துவுக்‌ 
குள்‌ உயிர்ப்பு வாழ்க்கைக்கு ஏற்றவாறு முழு 
வதும்‌ மாற்றியமைக்கப்பட்ட உடலைக்‌ 
கொண்டிருப்பான்‌ (1 கொரி 15:45-49). 


ஆன்மீகப்‌ 


தும்‌ ஆட்கொள்ளப்பட்ட, 


ஆவியின்‌ கொடைகள்‌ இபபட ௫5] 
திருச்சபையினுடைய பணிக்கான அதனு 
டைய அறுப்பினர்களுக்கு சிறப்பாக அளிக்‌ 
கப்படும்‌ கொடைகளைக்‌ குறிக்க புதிய 
ஏற்பாட்டில்‌ இச்சொல்‌ பயன்படுகிறது. 
தொடக்க நாட்களிலிருந்தான திருச்சபையை 
ஆவியினுடைய இயக்கத்தின்‌ கீழுள்ள சமூக 
மாகப்‌ புதிய ஏற்பாடு சித்தரிக்கிறது. திருச்ச 
பையில்‌ இருப்பதால்‌ கிறிஸ்தவர்கள்‌ '“ஆவி 
யிலுமிருந்து"', ''ஆவியினுடைய முதற்‌ கனி 
களையும்‌"' சுவைத்துள்ளனர்‌ (உரோ 8:9.23]). 
ஆவியினுடைய பிரசன்னம்‌ மற்றும்‌ வல்ல 
மையினுடைய அசாதாரணமான அறிகுறி 
கள்‌ எங்கும்‌ தெளிவாக உள்ளன. முதலில்‌ 
இயேசுவால்‌ அறிவிக்கப்பட்டு, பின்னர்‌ 
அதனை பெற்றவர்களால்‌ போதிக்கப்பட்ட 
மீட்பின்‌ நற்செய்தியானது ''அருங்குறிகளா 
லும்‌ அற்புதங்களாலும்‌ பல்வேறு புதுமைக 
ளிலும்‌, தம்‌ விருப்பத்தின்படி அளித்த பரி 
சுத்த ஆவியின்‌ கொடைகளிலும்‌ '' இறைவ 
னால்‌ உறுதிப்படுத்தப்படுகிறது (எபி 2:4). 
இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ ''அவியின்‌ 
கொடைகள்‌: ' என்று அழைக்கப்படுஇன்றன. 
மெய்மறந்த நிலையினுடைய வலிமையான 
உணர்சசிவசப்பட்ட வெளிப்பாடுகள்‌ முதல்‌ 
சாதாரண, அன்றாட இறை சித்தத்தை நிறை 
வேற்றுதல்‌ வரையிலும்‌, வழிபடுவதற்கு 
துணைபுரிகின்ற திறமைகள்‌ மற்றும்‌ செயல்‌ 
கள்‌ முதல்‌ அதற்கு சம அளவில்‌ கிறிஸ்தவ 
சமுதாயத்தினுடைய பொதுவான தேவை 
களை எதிர்கொள்ள அவசியமானவை வரை 
யிலும்‌ இக்கொடைகள்‌ பலவகைப்படும்‌. 
இத்தகைய வல்லமைகள்‌ மற்றும்‌ செயல்கள்‌ 
அனைத்தும்‌ இறைவனால்‌ அளிக்கப்பட்‌ 
டவை. அவற்றின்‌ மதிப்பானது திருச்சபையி 


520 


னுடைய நலனை எந்த அளவிற்கு உயர்த்துகி 
றதோ அந்த அளவிற்கு கணிக்கப்பட வேண்‌ 
டும்‌. 


1. இயல்பும்‌ வேற்றுமையும்‌:- ஆவியின்‌ 
கொடைகளை குறிப்பிடுவதற்கு ' “ஆவிக்கு 
ரிய வரங்கள்‌? (1 கொரி 12:1; 14:1) என்ற 
சொல்லானது சில நேரங்களில்‌ உபயோகிக்‌ 
கப்பட்டாலும்‌ சிறப்பாக அடிக்கடி உபயோ 
இக்கப்படும்‌ இலவச 
கொடைகள்‌' என்பதாகும்‌. புதிய ஏற்பாட்‌ 
டிற்கு புறம்பே இது அரிதாகவே காணப்படு 
கிறது. 'ஆவிக்குரிய' என்ற சொல்லானது 
ஒருமுறை மட்டுமே அதனுடன்‌ இணைக்கப்‌ 
படுகிறது (உரோ 1:11) இருவகைகளில்‌ இது 
உபயோகிக்கப்படுகிறது. பொதுவாக, 
இறை இரக்கம்‌ அல்லது அருள்‌ மூலமாக 
தனி நபரால்‌ பங்கேற்கப்படும்‌ குறிப்பிட்ட 
வரம்‌ (2 கொரி 1:11), அல்லது திறன்‌ (! 
கொரி 7:7) அல்லது உண்மை (உரோ 1:11) 
அல்லது கொடை (கொரி 1:7) முதலியவை 
இச்சொல்லால்‌ குறிக்கப்படுகின்றன. மற்‌ 
றும்‌ குறிப்பிட்ட முறையில்‌ குழு ஒருமைப்‌ 
பாட்டின்‌ நலன்‌ மற்றும்‌ வளர்ச்சிக்காக ஏற்‌ 
றுக்கொள்ளப்படும்‌ குறிப்பிட்ட திறமைகள்‌ 
அல்லது பொறுப்புகள்‌ முதலியவற்றைச்‌ 
குறிக்கின்றது (உரோ 12:3-8; 1 கொரி 12:14; 
எபே. 4:17-12; 1 பேதுரு க:10-11; 1 தமோ 
2:13]. இவையாவும்‌ இறைவனால்‌ அளிக்கட்‌ 
படுகின்றன. புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌, 
குறிப்பாக பவுல்‌, வேறுபட்ட முழுமையின்‌ 
அளவுகளில்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ 
அவற்றில்‌ சிலவற்றை கொண்டுள்ளால்‌ 
என்ற நம்பிக்கையுடன்‌, இத்தகைய கொடை 
களைபபறறி பரந்த கருத்தைக்‌ கொண்டுள்ள 
னர்‌ (உரோ 12:6). 


சொல்லானது 


அ) பொதுவான வழக்கு:- ஆவியின்‌ 
கொடைகள்‌, அருளினுடைய ்‌ “அருட்‌ 
கொடைகளாகும்‌. '' தனது பாவத்தின்‌ காரண 
மாக மனிதன்‌ தண்டனையையும்‌ மரணத்தை 
யும்‌ மட்டுமே பெற்றபோது இறைவன்‌ 
தனது இலவச கொடையின்‌ மூலம்‌ ஏற்புடை 
மையையும்‌ வாழ்வையும்‌ அளித்தார்‌ (உரோ 
9:19-17]. மரணம்‌, பாவத்தினுடைய சம்ப 


521 


ளம்‌ ஆகும்‌. ஆனால்‌ முடிவில்லா வாழ்வா 
னது “இறைவன்‌ அளிக்கும்‌ இலவச அருட்‌ 
கொடையாகும்‌!" (உரோ 6:23). ஆபத்தி 
னின்று விடுவிக்கப்படுதல்‌ நன்றி கோரும்‌ 
கொடையாகும்‌ (2 கொரி 1:11). ஒருவரது 
அனைத்து திறமைகளையும்‌ வல்லமைகளை 
யும்‌ அழைப்பிற்கென அளிப்பதன்‌ மூலம்‌ 
மணமாகாத வாழ்வு வாழ்வதற்கான வல்ல 
மையானது ஒரு கொடையாகும்‌ (1 கொரி 
7:7). ஒருவன்‌ தன்னிலுள்ள கொடையையும்‌ 
தறமையையும்‌ புறக்கணிக்கக்‌ கூடாது (1 
தமோ 2:13-1சீ). மனித இயல்பானது உண்‌ 
மையில்‌ முன்னேறக்கூடிய தன்மை உடைய 
தால்‌, மனிதன்‌ “மேலான வரங்களை' ஆர்வ 
மாய்த்‌ தேட வேண்டும்‌ (1 கொரி 12:3]; 
மத்‌ 25:14-30). பிறருக்கும்‌ செய்யும்‌ ஊழிய 
மானது ஒவ்வொருவரும்‌ பெற்ற 
கொடைக்கு ஏற்ற விகிதத்தில்‌ இருக்க வேண்‌ 
டும்‌ (உரோ 12:6; 1 பேதுரு 4:10]. திருச்சபை 
மினுடைய ஆசிகளும்‌, சலுகைகளும்‌, வல்ல 
மைகளும்‌ ஆவியின்‌ கொடைகள்‌. அவை 
என்றுமே திரும்ப எடுத்துக்‌ கொள்ளப்படுவ 
தில்லை (உரோ 11:29; 1 கொரி 1:1). 
நற்செய்தியின்‌ உண்மையை தெரிவிக்க அப்‌ 
போஸ்கலர்‌ விரும்புவதுபோல, கொடையை 
ஒருவன்‌ மற்றவருக்கும்‌ அளிக்கலாம்‌ 
(உரோ 1:11). 


"அருட்கொடை" என்னும்‌ சொல்லைப்‌ 
பயன்படுத்தும்‌ வழக்கு தனி தபருக்கோ 
அல்லது திருச்சபைக்கோ இறைவனால்‌ 
அளிக்கப்பட்ட சலுகையைக குறிப்பிடுக 
றது. தங்களுடைய கொடைகளைத்‌ தனி 
நபர்கள்‌ செயல்படுத்த வேண்டிய முறையை 


இரண்டாம்‌ தரமாகவே குறிப்பிடுகிறது. 


ஆ) குறிப்பிட்ட அல்லது சிறப்பு வழக்கு 
கள்‌: - திருச்சபையும்‌, “'இயேசுக்கிறிஸ்துவில்‌ 
உள்ளவர்சகளின்‌'' தோழமையும்‌ இங்கு 
(முனைப்பான அக்கறை பெறுகின்றன. திருச்‌ 
சபையின்‌ நலனும்‌ வளர்ச்சியும்‌ முதன்மை 
அழுத்தம்‌ பெறுகின்றன. ஒருவரது கொடை 
களைப்‌ பயன்படுத்தும்போது சுய முக்கியத்‌ 
துவத்தைச்‌ சிறிதும்‌ காட்டக்கூடாது. ஆனால்‌ 
ஒவ்வொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ உடலுக்குப்‌ 


ஆச்‌ கொடைகள்‌ [தொடர்க]! 


பணிசெய்யும்போது உண்மையான தாழ்ச்சி 
வெளிப்படவேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌ 
அந்த உடலின்‌ அங்கங்களாவர்‌. அதன்‌ நல 
னுக்காக, தனக்குரிய குறிப்பிட்ட அலுவலை 
நிறைவேற்ற வேண்டும்‌ (உரோ 12:3-5; 1 
கொரி 12). 


““அவியின்‌ கொடைகளுடைய *' ஓர்‌ அட்‌ 
டவனையானது கீழ்கண்ட வரிசையில்‌ உள்‌ 
ளது: ஞானம்‌, அறிவு, விசுவாசம்‌, குணமாக 
குதல்‌, புதுமை செய்யும்‌ ஆற்றல்‌, இறைவாக்‌ 
குரைத்தல்‌, ஆவிகளைத்‌ தேர்ந்து தெளியும்‌ 
திறன்‌, பல்வகை பரவசப்‌ பேச்சு, மற்றும்‌ 
அதனை விளக்கும்‌ திறன்‌ (1 கொரி 12:8-10). 
இதே வரிசையில்‌ இல்லாவிடினும்‌ பிற அட்‌ 
டவணைகள்‌ (உரோ 12:64, 1 கொரி, 
12:28-30; எபே 4:11), திருச்சபையினுடைய 
பல்வேறுபட்ட பணிகளுக்கான சில சிறப்‌ 
பான குறிப்புடன்‌ அதே பொதுவான 
அமைப்பை வலியுறுத்துன்றன. இந்த 
கொடைகளை இயல்பானவை அல்லது 
இயற்கைக்கு அப்பாற்பட்டவை, புதுமையா 
னவை அல்லது புதுமையற்றவை என 
வகைப்படுத்துவதற்கான முயற்சிகள்‌ அதி 
கம்‌ வெற்றிபெறவில்லை. ஏனெனில்‌ அத்த 
கைய வேறுபாடு எதையும்‌ புதிய ஏற்பாடு 
வெளிக்கொணரவில்லை. இது அனைத்தை 
யும்‌ ஆவியினுடைய இயக்கத்திற்குச்‌ சாற்றிக்‌ 
கூறுகிறது. ஆவியைத்‌ தந்தையுடனும்‌ கிறிஸ்‌ 
துவுடனும்‌ ஒன்றிணைக்றைது (1 கொரி 
12:4-6; எபே 4:4-6] வழிபாட்டில்‌ மிகவும்‌ 
உபயோகமாக உள்ளவற்றை (இறைவாக்கு 
ரைத்தல்‌, போதித்தல்‌) மிகவும்‌ செயல்‌ முறை 
யான அல்லது பணிபுரிகின்ற கொடைகளி 
னின்று (குணமாக்குதல்‌, நடத்திச்‌ செல்லு 
தல்‌, ஊழியம்‌; 1 பேதுரு 4:10-11) பிரித்துக்‌ 
காட்டச்‌ சிலர்‌ விரும்பலாம்‌. பரவசப்‌ பேச்சு 
களில்‌ அளிக்கப்படுவதுபோன்று (1! கொரி 
14:13-19) தாராளநிலையை தோக்கி இயங்கு 
இன்ற (உரோ 12:8) அனைத்து கொடைக 
ளும்‌ ஒன்றுபட்ட உடலாகிய திருச்சபையு 
டன்‌ இணைந்துள்ளன. அதனுடைய தேவை 
கள்‌ பல்வகையாக இருப்பதனாலும்‌ அந்த 
உடல்‌ சரியாகச்‌ செயல்படுவதற்கு இக்கொ 


ஆவியின்‌ கொடைகள்‌ /தெ.ரடாத]/ 


டைகள்‌ அளிக்கும்‌ பங்கைப்பொறுத்து, 
இவை மதிப்பீடு செய்யப்படுகின்றன (1 
கொரி 12:14-26) 


மற்ற அனைத்திற்கும்‌ ஊற்றாகிய முதன்‌ 
மையான கொடை ஆவியாகும்‌. அவரது 
மெய்யான தன்மையானது இயேசுவை ஆண்‌ 
டவர்‌ என்று அறிவிப்பதில்‌ அடங்கியுள்ளது 
(1 கொரி 12:3). உயர்த்தப்பட்ட ஆண்டவரா 
கிய ஆவி, தனது இிருச்சபையின்மேல்‌ 
கொடைகளை பொழி௫றார்‌ (2 கொரி 3:17; 
எபே 4:9-11) பிலி 2:9-11). பன்னிரு அப்‌ 
போஸ்தலர்களையும்‌ அவர்களைப்போ 
லவே நற்செய்திக்கு சான்று பகரவும்‌; இருச்ச 
பையைப்‌ பெருமளவில்‌ நடத்திச்செல்லவும்‌ 
அனுப்பப்பட்டவர்களையும்‌ அவர்‌ அளிக்க 
றார்‌ (உரோ 16:7; 1 கொரி 9:௧; 2 கொரி 
9:23; கலா 1:19). 


நோனம்‌ நிறைந்த பேச்சுடைய இறைவாக்‌ 
கினர்களை அவர்‌ அளிக்கிறார்‌. இவர்கள்‌ 
தாங்கள்‌ கண்டதையும்‌ கேட்டதையும்‌ திட 
மாகவும்‌, சுதந்திரமாகவும்‌ புரிந்துகொள்ளும்‌ 
விதத்திலும்‌ இறைசித்தத்தினுடைய தன்மை 
மற்றும்‌ செயல்முறையின்‌ உட்கருத்தை 
(ஞானம்‌ மற்றும்‌ அறிவு) வெளிப்படுத்து 
கின்றனர்‌ (அ.ப. சீ:20,பீ1; 1 கொரி, 1:5; 12:8; 
14:29; 2 கொரி. 8:7; எபே. 1:8-9,17; கொலோ, 
1:9-10). மேலும்‌ திருச்சபையை அதனுடைய 
அலுவலிலும்‌ வழிபாட்டிலும்‌ தேற்றவும்‌, 
வலிமைப்படுத்தவும்‌ வழிகாட்டவும்‌ செய்‌ 
கின்றனர்‌ (அ.ப. 13:1-3; 1 கொரி, 14:3) 


மனம்‌ திரும்பியவர்களுக்கும்‌, பொதுவா 
கத்‌ திருச்சபைக்கும்‌, விசுவாசம்‌ மற்றும்‌ 
செயல்‌ பாட்டிலும்‌ நற்செய்திமரபிலும்‌ 
மறைநூலிலும்‌ கற்பிக்கிறபோதகர்களை 
அவர்‌ அளிக்கிறார்‌. உண்மையான மற்றும்‌ 
போலியான போதனைகளுக்கு இடையி 
லான வேறுபாடு இன்றியமையாததாக 
ஆகும்போது, இவர்கள்‌ மேலும்‌ மேலும்‌ 
முக்கியத்துவம்‌ அடைகின்றனர்‌. ஆயர்கள்‌ 
இக்கொடையை மேலான விதத்தில்‌ கொண் 
டிருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகின்றனர்‌ 
(அ.ப. 20:26-31;) உரோ 12:7; கொலோ 


522 


பீ:18-4:1: 1 இமேோ 5:17; எபி 5:12; யாக 
3:1) 1 பேதுரு 2:18-3:7). மேய்ப்புப்பணியா 
னது சில நேரங்களில்‌ போதனையுடன்‌ 
இணைக்கப்படுகிறது (எபே 4:1); இது 
அனேகமாக இவை இரண்டிற்கும்‌ இடையி 
லான நெருக்கிய உறவினைச்‌ சுட்டிக்காட்ட 
லாம்‌. 


நற்செய்தியாளர்களையும்‌, பயணம்‌ புரி 
யும்‌ போதகர்களையும்‌ அவர்‌ அளிக்கிறார்‌. 
அப்போஸ்தலர்களையும்‌ இறைவாக்கினரை 
யும்விட இவர்கள்‌ இருக்கும்‌ நிலையில்‌ சற்று 
குறைந்தவர்களாக இருந்தாலும்‌, எங்கெங்கு 
வாய்ப்பு அளிக்கப்படுகிறதோ அங்கெல்‌ 
லாம்‌ நற்செய்தியைப்‌ போதிப்பது சிறப்‌ 
பான அழுத்தம்‌ பெறுகிறது (அ.ப. 21:86; 2 
தமோ 425). 


இதுவரை கூறப்பட்ட கொடைகள்‌ 
அனைத்தும்‌, தனிப்பட்ட விதத்தில்‌ இல்லா 
விடினும்‌ அதித்திருச்சபையினுடைய பணியு 
டன்‌ தொடர்புடையவையாக உள்ளன. பல்‌ 
வேறுபட்ட அலுவல்களைக்கொண்ட இப்ப 
ணியானது ஒன்றுபட்ட உடலின்‌ நன்மைக்‌ 
கென ஆவியால்‌ தூண்டப்பட்டுள்ளது. ஆமி 
னும்‌, திறனுள்ள வழக்கமான செயல்முறை 
யால்‌ இடம்பெறுகின்ற பணிகள்‌ ஒழுங்கு 
முறைப்படி அங்கிகரிக்கப்படுனெறன (1 
கொரி 16:15; எபே 4:7-16: 1 தெச ௧5:12). 
முதலிலிருந்து *'கைகளை விரிப்பதானது'' 
நபர்களை குறிப்பிட்ட பணிக்கென ஒதுக்கி 
வைக்கிறது (அ௮.ப. 6:6; 13:3). ஆனால்‌ பின்‌ 
னர்‌ இச்செயல்‌ மேய்ப்புப்பணி திருமுகங்க 
ளில்‌ நற்செய்தியாளர்‌ பணிபுரியும்‌ அதிகா 
ரத்தை திமோத்தேயுவிற்கு அளிப்பதுபோல, 
மிகவும்‌ அதிகாரப்பூர்வச்‌ செயவாக உருவாகி 
றது. இச்செயலானது கொடையை பொழிவ 
தில்லை. ஆனால்‌ திமோத்தேயு ஏற்கனவே 
காட்டிய ஆர்வத்திற்கும்‌ திறமைக்கும்‌ அதி 
காரத்தையும்‌ உறுதியையும்‌ அளிக்றெது. 
அதை அவர்‌ தயெனப்‌ பற்றியெரியச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று எச்சரிக்கப்படுகிறார்‌ (1 
திமோ 4:12 2 திமோ 1:6). 


பணியில்‌ பயன்படும்‌ மற்றகொடைகளும்‌ 
உள்ளன. ஆனால்‌ அவை குறிப்பிடும்‌ முறை 


223 


யில்‌ அதற்குரியவை அல்ல. விசுவாசம்‌ ஒரு 
கொடையாகும்‌ (1 கொரி 12:9; பிலி 1:29). 
ஆவியானவர்‌ அப்பா என்று கூக்குரவிடு 
மாறு விசுவாசியை தூண்டுவதனால்‌, “ஆவி 
மிலான'* செபமும்‌ ஒரு கொடையே (உரோ 
8:16; 1 கொரி 14:14; எபே 6:18-19). நற்செய்‌ 
தியின்‌ கிறிஸ்துவில்‌ பிரசன்னமாகி, அவரது 
சீடர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள (மாற்‌ 6:7; 
லூக்‌ 9:1; 10:19) "இறைவனுடைய வல்ல 
மையானது '” (மாற்‌ 12:24) புதுமைகள்‌ மற 
றும்‌ குணப்படுத்துதலின்‌ கொடைகளைப்‌ 
போழிவதற்கென திருச்சபையில்‌ இன்னும்‌ 
செயல்படுகிறதென கிறிஸ்தவர்கள்‌ விசுவ 
சிக்ன்றனர்‌ (உரோ 15:18; 1 கொர்‌ 12:28; 
கலா 3:35; எபி 2.4; யாக 5:13-16). (அரக்க 
செயல்களைப்‌ புரிவோரும்‌, கிறிஸ்தவ சகூ 
கத்தில்‌ தாராளமாக உதவி புரிவோரும்‌ ஊழி 
யத்தின்‌ கொடையைக்‌ கொண்டுள்ளனர்‌ (1 
கொரி 12:28; உரோ 12:8). அதே வேளை 
யில பிற்கால ஆயர்களின்‌ (அ.ப. 12:23; 20:17) 
முன்னோடிகளான திருச்சபைக்‌ காரியங்க 
ளில்‌ தலைவர்களும்‌ மேற்பார்வையாளர்க 
ளும்‌ ஆட்சிபுரிதவின்‌ கொடையினைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. அனைத்திலும்‌, குறிப்பாக 
பரவசப்பேச்சுகளில்‌, கிறிஸ்தவர்கள்‌ தவறி 
னின்று உண்மையை வேறுபடுத்த வேண்டி 
யிருப்பதனால்‌, தேர்ந்து தெளியும்‌ திறன்‌ 
லெருக்கு அளிக்கப்பட்டுள்ளது (1 கொரி 
12:10; 1 யோவா சீ:1). பெருமளவில்‌ ஆசிக்‌ 
கப்பட்டாலும்‌, மதிப்பிலும்‌, அட்டவணை 
யிலும்‌ பவுலால்‌ இறுதியில்‌ வைக்கப்படும்‌ 
கொடையானது (1 கொரி 12:28) பல்வகை 
பரவசப்பேச்சுக்கள்‌ ஆகும்‌. இவை புரியாத 
பரவசக்கூற்றுக்களாகும்‌. விளக்கம்‌ அளிக்‌ 
கும்‌ கொடையும்‌ இதனுடன்‌ சேர்க்கப்படா 
விடின்‌ இவற்றால்‌ எப்பயனும்‌ இல்லை. 
மேலும்‌ இவை பொது நன்மையைப்‌ பாதிக்‌ 
கலாம்‌ (1சீ:18.23). 


இவ்வாறு புதிய ஏற்பாடானது கிறிஸ்து 
வில்‌ இறைவனின்‌ அருளினுடைய ஆதாரங்‌ 
களை முற்றிலும்‌ சார்ந்துள்ள, ஆவியில்‌ 
படைக்கப்பட்ட, ஆவியைக்‌ கொண்ட சக 
கத்தை நம்முன்‌ சித்தரிக்கிறது. அனேகமாக 
முதலில்‌ பல்வகை பரவசப்பேச்சும்‌. 


ஆவியின்‌ கொடைகள்‌ [சொடா்சச!) 


அதோடு தொடர்புடைய செயல்களும்‌ அசா 
தாரணமான கொடைகள்‌ மட்டுமே ஆவிக்‌ 
குச்‌ சாற்றிக்‌ கூறப்பட்டிருக்கலாம்‌. விரை 
வில்‌ கிறிஸ்தவ இயக்கத்தின்‌ ஒவ்வொரு 
தன்மையிலும்‌ ஆவியானவர்‌ செயல்படுபவ 
ராக உள்ளார்‌ என்பது விசுவசிக்கப்பட்டது. 
வழிபாட்டிற்கு “பாடல்‌, 
வெளிப்பாடு, பரவசப்பேச்சு அல்லது விளக்‌ 
கம்‌ அளித்தல்‌'' (1 கொரி 14:26) போன்ற 
கொடைகளை விசுவாசிகள்‌ கொண்டு வந்த 
னர்‌. மற்றவர்கள்‌ திருச்சபையினுடைய 
நடைமுறை காரியங்களில்‌ தங்களுடைய 
கொடைகளைச்‌ செயல்படுத்தினர்‌. கிறிஸ்‌ 
தவ தோழமை வளர்ந்து, அதனுடைய 
தேவைகளைத்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொண்ட 
நிலையில்‌ அவற்றை நிறைவுசெய்ய புதிய 
ஆற்றல்கள்‌ தேவைப்பட்டன; கண்டுபிடிக்‌ 
கப்பட்டன. இது ஆவியினுடைய தொடர்ந்த 
முன்னேறபாட்டினைத்‌ தெளிவாகச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றது. எனவே, “பல்வேறு 
கொடைகள்‌”, “பல்வேறு ஊழியம்‌'' பல்‌ 
வேறு பணிகள்‌ பற்றி பவுல்‌ பேசுகிறார்‌. 
ஆனால்‌ அவர்‌ அவற்றை வகைப்படுத்துவ 
தில்‌ அவ்வளவு அக்கறை கொள்ளவில்லை, 
மாறாக ஆவியினுடைய செல்வாக்குமிக்க 
பலவித செயல்பாடுகள்‌ சரிநிகரான செல்ப்‌ 
வாக்குமிக்க பலவீத வேறுபட்ட விளைவுக 
ளில்‌ தங்களை வெளிப்படுத்துகின்றன என்று 
கட்டிக்காட்டுவதில்‌ அக்கறை கொள்கிறார்‌ 
(1 கொர்‌ 12:2-ட). ''திறிஸ்து இயேசுவிலான 
** வாழ்வினுடைய ஊற்றாகய அதே ஆவியா 
னவர்‌, அதே ஆண்டவர்‌, அதே இறைவனிலி 
ருந்து அனைத்தும்‌ தோன்றுகின்றன (1 
கொரி 1:30; 2 கொரி 12:14). 


போதனை, 


2. இறுதிக்காலப்‌ பின்னணி:- புதிய ஏற்‌ 
பாட்டின்‌ ஆவிக்குரிய கொடைகள்‌ இறைவ 
னுடைய புதிய இஸ்ராயேலராகிய மெசியா 
சமுதாயத்தைக்‌ கருத்தில்‌ கொணடுள்ளது. 
இச்சமூகம்‌ ஆவியானவருடைய ஒவ்வொரு 
நல்ல, அவசியமான செயலிலும்‌ அமைக்கப்‌ 
பட்டு, காக்கப்படுகிறது. ஆவியின்‌ வருகை : 
யைப்பற்றிய பழைய இஸ்ராயேலுக்கு 
அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை உரிமைச்‌ 
சொத்தாகப்‌ பெற்று அவை நிறைவேறறப்ப 


ஆவியின்‌ கொடைகள்‌ (நதொடரசச]/ 524 


டதலுக்குச்‌ சான்று பகானெறது (அ.ப. 
2:16-17; 3:25-26; கலா 6:15-16; 1 பேதுரு 
2:9-10). வல்லமைமிக்க ஆவியின்‌ பிரசன்னத்‌ 
தையும்‌ மனிதர்கள்‌ "இறுதிநாட்களில்‌ வாழ்‌ 
திறார்கள்‌'' என்பதையும்‌ வியத்தகு அறிகுறி 
கள்‌ எடுத்துக்காட்டுகின்றன. எனவே, ஆவி 
மினுடைய செயலை புரிந்துகொள்வதற் 
கான திறவுகோலானது இறுதி காலப்பண்பு 
டையதாகும்‌. ஆண்டவருடைய நாள்‌ 
தொடங்கியுள்ளது; இறைவனுடைய அரசு 
வந்துள்ளது. கிறிஸ்துவினுடைய பணி, மர 
ணம்‌ மற்றும்‌ உயிர்ப்பின்‌ மூலமாக இஸ்ரா 
யேலின்‌ வரலாற்றில்‌ எதிர்பார்க்கப்பட்ட 
அனைத்தும்‌ இப்போது நிறைவேறுகிறது 
என்பதே முதன்மையான போதனையாகும்‌ 
(அ.ப. 2:17-21; 3:21.24; 10:43; மாற்‌ 1:14-15). 
தருச்சபையாகிய கிறிஸ்துவின்‌ உடலின்‌ 
அங்கத்தினர்கள்‌ என்ற நிலையில்‌ எதிர்கால 
முழுநிறைவிற்காகக்‌ காத்திருக்கும்‌ வேளை 
யில, கிறிஸ்தவர்கள்‌ புதிய காலத்தின்‌ ஆசிர்க 
ளால்‌ தொடர்ந்து நிரப்பப்படுகின்றனர்‌ (1 
கொரி 1:7; 10:11; எபி 6:5). ஆவியானவரால்‌ 
படைக்கப்பட்டு ஆவியால்‌ நிரப்பப்பட்ட 
ஒப்புறவில்‌ அவர்கள்‌ வாழ்கின்றனர்‌. ஆண்ட 
வராகிய ஆவி அதன்மேல்‌ ஆட்சி செலுத்துக 
றார்‌. அதற்கென அதனுடைய கூட்டுறவு 
வாழ்விற்கு இன்றியமையா அனைத்துக்‌ 
கொடைகளையும்‌ அருளையும்‌ அவர்‌ 
பொழிகிறார்‌ (அ.ப. 2:33) உரோ 5:6 1 
கொரி 1:9; 2 கொரி 3:17; கலா 5:22-28]). 
இவ்வாறாக, ஆவியானவர்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
ஏற்கெனவே முன்‌ சுவைத்துப்‌ பங்கேற்குன்ற 
எதிர்கால உரிமைச்சொத்தினுடைய (எபி 
6:4; 1 பேதுரு 4:14) '“முதற்‌ கனிகளாகவும்‌'' 
(உரோ 8:23) அச்சாரமாகவும்‌ உள்ளார்‌ (2 
கொரி 1:22; ௬5 எபே 1:14). இன்னும்‌ 
முழுமைப்பெறாத இறைவனுடைய ஆட்சி 
யானது 'நீதியிலும்‌ அமைதியிலும்‌ தூய ஆவி 
துய்க்கும்‌ மகிழ்ச்சியிலும்‌?" இப்போது 
வெளிப்படுகிறது (உரோ 14:17]. 


3. மதிப்பிடும்‌ கட்டுப்பாடும்‌:- ஆவியின்‌ 
கொடைகள்‌ அனைத்துமே ஏற்புடைய 
வையே. ஆனால்‌ அனைத்தும்‌ சம அளவில்‌ 
நல்லவையல்ல. திருச்சபைக்கு அவை அளிக்‌ 


கும்‌ பயன்‌ அவற்றின்‌ மதிப்பை தீர்மானிக்கி 
றது. பரவச வல்லமைகள்‌ குறிப்பாக பேச்சு 
கள்‌: ஆகியவற்றுக்குத்‌ தகுதியற்ற இடமும்‌ 
முதன்மையும்‌ அளிக்கப்பட்ட கொரிந்திய 
திருச்சபையின்‌ பின்னணியில்‌ பவுல்‌ ஆவி 
யின்‌ கொடைகளை ஒழுக்க மற்றும்‌ அறிவு 
சார்ந்த வழிகளில்‌ நடத்திச்‌ செல்வதன்‌ அவசி 
யத்தை காண்டுநார்‌. அவர்‌ உடலை ஓர்‌ 
ஒப்புமையாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. உடல்‌ 
ஒன்றே; ஆனால்‌ அதன்‌ அங்கங்கள்‌ வேறு 
பட்டவை அவற்றின்‌ அலுவல்களும்‌ வேறு 
பட்டவை; ஆனால்‌ ஒன்றையொன்று சார்ந்‌ 
தவை, ஒரே உடலாய்‌ உள்ளன. அதுபோல்‌ 
ஆவியின்கொடைகள்‌ பல்வேறுபட்டவை; 
ஆனால்‌ ஒன்றையொன்று சார்ந்தவை; 
ஆனால்‌ யாவும்‌ கிறிஸ்தவத்‌ தோழமையின்‌ 
ஒன்றிப்பு, கூட்டுறவு, நலமிக்க வளர்ச்சி 
ஆகியவற்றுக்கு எற்றவாறு அமைக்கப்பட்‌ . 
டுள்ளன (1 கொரி 12:12-26), எனவே அனைத்‌ 
துக்‌ கொடைகளும்‌ இந்த நோக்கத்துற்குக்‌ 
ஈழ்ப்படுத்தப்பட்டு அதற்குப்‌ பயனுள்ள 
அளவுக்கு மதிப்பும்‌ பெறுகின்றன. இப்பணி 
யானது முதிர்ச்சியடைந்த மனித நிலைக்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ முழுமையினுடைய தோற்றத்‌ 
தின்‌ அளவிற்கும்‌ திருச்சபையைக்‌ கொண்டு 
வர அன்புடன்‌ அளிக்கப்படுகின்றது (எபே 
4:7-8). இறைவாக்கானது ஞான வளர்ச்சிக்கா 
கவும்‌ ஊக்கத்திற்காகவும்‌ ஆறுதலுக்காகவும்‌ 
அளிக்கப்படுகிறது (1 கொரி 14:8). ஓவ்‌ 
வொரு கொடையும்‌ திருச்சபையினுடைய 
விசுவாசம்‌ மற்றும்‌ அறிவு, அமைதி மற்றும்‌ 
ஒழுங்கு ஆகியவற்றிற்குப்‌ பயனுள்ள அள 
விற்கேற்ப எண்பீக்கப்படுறெது. தனது பல்‌ 
வேறுபட்ட அருளினுடைய நல்ல கண்கா 
னிப்பாளராக இருப்பதற்கென கிறிஸ்தவர்‌ 
களை அழைத்த இறைவனுக்கு ஆழ்ந்த 
பொறுப்புணர்வுடன்‌ இக்கொடைகள்‌ 
செயல்படுத்தப்படவேண்டும்‌ (1 கொரி 
14:33.26; 1 பேதுரு 4:10-11). 


அனைத்து கொடைகளும்‌ திருச்சபையினு 
டைய பணிக்கென இருப்பதால்‌ அவை எபப 
டிப்‌ பயன்படுத்தப்படவேண்டும்‌? ஆவியின்‌ 
கொடைகள்‌ அனைத்திலும்‌ மிகப்‌ பெரிய 
கொடையாகிய அன்பினுடைய மேலான 


525 


வழியில்‌ பவுல்‌ விடை காண்கிறார்‌ (உரோ 
3:59; 1 கொரி 12:31-13:1). தான்‌ தகுதியில்‌ 
லாது இலவசமாகப்‌ பெற்ற அருளினை மனி 
தன்‌ முழுமையாகத்‌ தன்னையே அளிப்பதின்‌ 
. மூலம்‌ தனது அயலாரின்மேல்‌ பொழிய 
வேண்டும்‌. அன்பின்‌ குறிக்கோள்‌ முன்னேறு 
வதற்குப்‌ பயன்படுவதற்கேற்ப கொடைகள்‌ 
சார்புடைய முக்கியத்துவம்‌ பெறுவதால்‌, 
அன்பே அவற்றின்‌ ஒப்புறவாகவும்‌ கட்டுப்‌ 
பாடாகவும்‌ அமைகிறது. அன்பால்‌ கட்டுப்ப 
டுத்துவதே பவுலின்‌ ஒழுக்க நெறியியலின்‌ 
அடிப்படையாகும்‌. இந்த அடிப்படையில்‌ 
கொரிந்திய திருச்சபையில்‌ நிலவிய குழப்பத்‌ 
தையும்‌ ஒழுங்கின்மையையும்‌ பவுல்‌ திருத்து 
கிறார்‌. இவ்வாறு கிறிஸ்தவ இயல்பினு 
டைய குறியீடுகளாக உள்ள ''அவியின்‌ 
கனிகளில்‌'' ஆவியின்‌ செயலை ஒழுக்க 
நெறிமுறையில்‌ புரிந்துகொள்வதற்கு வழிவ 
குக்கறார்‌ (கலா ௧:28; எபே 5:9). 
ஆவென்‌ (48 - பர்வம்‌, கொடுமை) 

்‌"“ஆவென்‌”'' என்ற வார்த்தை 'ஓழுக்கக்கே 
டான' அல்லது 'பழிபாவத்திற்கு அஞ்சாத" 
என்று பொருள்படும்‌, 


1. 'ஆவென்‌'' என்பது ஓசே 10:8-இல்‌ 
காணப்படுகின்ற சிலைவழிபாட்டின்‌ 
உயர்ந்த இடங்களிலெல்லாம்‌'' என்ற வாக்கி 
யத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு இடத்‌ 
தைக்‌ குறிக்கிறது. உயர்ந்த இடங்கள்‌ என்பது 
தாண்‌, பெத்தேல்‌, சமாரியா போன்ற இடங்க 
னிலுள்ள புறவினத்தாரின்‌ பலிபீடங்களை 
அல்லது புனித இடங்களை அதேகமாகக்‌ 
குறிக்கலாம்‌, 


ஒசேயா நூலில்‌ (4:15; 5:6; 10:5) இடம்‌ 
பெறுகின்ற பேத்து-ஆவேன்‌ என்பது பெத்‌ 
தேலைக்‌ குறித்துக்‌ காட்டுவதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. ஒசேயா இவ்வார்த்தை 
யைப்‌ பயன்படுததுவதின்‌ மூலம்‌ புனித 
இடங்களிலெல்லாம்‌ ஒழுக்கக்‌ கேடுகள்‌ 
நிறைந்துள்ளன என்பதை உணர்த்துகிறார்‌. 
்‌ அதற்காக ஓர்‌ ஏளன, இழிவான குறிப்பாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


2. ஓன்‌ என்ற எகிப்தியப்‌ பெயரைக்‌ குறிக்‌ 
கும்‌ மற்றொரு பெயர்‌. எசக்கியேல்‌ நூலில்‌ 


ஆவே மறியா 


30:17 என்ற பகுதியில்‌ மட்டும்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. 


3. கானாளியர்களின்‌ வழிபாட்டைச்‌ சாடு 
கின்றபொழுது ஏல்‌, பாகல்‌ போன்ற கானா 
னியத்‌ தெய்வங்களின்‌ பெயர்களுக்குப்‌ பதி 
லாக 'அஆவென்‌' என்ற வார்த்தை பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளது. இதைப்‌ போன்றுதான்‌ பெத்‌ 
தேலுக்குப்‌ பதிலாக 'பேத்தாவேன்‌' என்ற 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டது (யோசு 
7:8; 18:12; 1 சாமு 13:5). குறிப்பாக ஆவேன்‌ 
என்பது கூலே- ரியா பள்ளத்தாக்கைக்‌ குறிக்‌ 
கிறது. இங்கு பெனிசிய தேவர்களின்‌ வழி 
பாடு நிலவியிருந்தது. அறிஞர்கள்‌ இச்சொல்‌ 
பாகால்பெக்‌ நகரத்திலிருந்த ஒரு ஆலயத்‌ 
தைக்‌ குறிப்பதாகக்‌ கருதுகின்றனர்‌. ஆமோ 
1:5-இல்‌ சீரியாவுக்கு எதிரான அழிவு பற்றிய 
இறைவாக்கில்‌ குறிக்கப்படுகிறது. 


ஆவே மரியா (££ MAHA - வாழ்க மரியே] 


ஆண்டவரின்‌ மரியாளை 
புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்‌. அதிதூதர்‌ 
கபிரியேலும்‌, எலிசபெத்தும்‌ மரியாளைப்‌ 
புகழ்ந்த வார்த்தைகளைக்‌ கொண்டது (லூக்‌ 
1:28:42). இது ஐந்தாம்‌ நரற்றாண்டில்‌ புனித 
யாக்கோபு (எருசலேம்‌), புனித மாற்கு 
(அலச்சாந்திரியா) ஆகியோரின்‌ வழிபாட்டு 
முறையில்‌ பயன்படுத்தப்பட்டது. இவற்றில்‌ 


தாயாகிய 


நற்கருணை செபத்தில்‌, புனிதர்களை 
நினைவு கூறுவதற்கு முன்னதாக வைக்கப்‌ 
பட்டது. உரோமைத்‌ திருப்பலியில்‌, 


கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கப்பட்ட திருவிழா 
அன்று காணிக்கைப்‌ பாடலாகப்‌ பாடப்பட்‌ 
டது. அதிலிருந்து இவ்வாழ்த்துப்பாடல்‌ மரி 
யாளை நினைவு கூறும்‌ மற்ற திருப்பலியி 
லும்‌, வருகை காலத்தின்‌ நான்காவது ஞாயி 
றன்றும்‌ பயன்படுத்தப்பட்டது. ஒரு சாதா 
ரண பக்தி முயற்சியாக பன்னிரெண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதிவரை வரவில்லை. 
இதோடு விவிலியத்தில்‌ இல்லாத ஒரு மன்‌ 
றாட்டுப்‌ பகுதியும்‌ இணைக்கப்பட்டு 
''அருள்‌ நிறைந்த மநியே'' என்ற செபம்‌ 
ஐந்தாம்‌ பத்திநாதரின்‌ திருச்சபையின்‌ கட்ட 
ளைச்‌ செபத்தில்‌ கி.மு. 1568-இல்‌ அதிகாரப்‌ 
பூர்வமாகச்‌ சேர்க்கப்பட்டது. 


ஆதம்‌ 
ஆழம்‌ (THE DEEP } 


படைப்புக்‌ கதைகளைப்‌ பின்னணியாகக்‌ 
கொண்ட, தொடக்க காலப்‌ பெருங்கடலா 


கும்‌. 


1. மெசபொத்தாமிய இலக்யெம்‌:- இந்த 
எபிரேயசொல்லானது எனூமா ஏலிஸ்‌ என்‌ 
னும்‌ படைப்பு இலக்கியத்தில்‌ மார்துக்‌- 
இனால்‌ கொல்லப்பட்ட ஆழத்தின்‌ பறவை 
நாகமாகிய 'தயாமாத்‌' என்னும்‌ அக்காதிய 
தேவதையோடு தொடர்புடையது. 


அப்சு (சுத்தமான நீர்‌) மற்றும்‌ தியாமாத்‌ 
திற்கும்‌ (உப்புநீர்‌) அவர்களது வாரிசுகளா 
திய கடவுள்களுக்கும்‌ இடையில்‌ சண்டை 
ஏற்பட்டது. 'எயா' என்னும்‌ கடவுள்‌ அப்சு 
வைக்‌ தியாமாத்தை பதவியி 
னின்று வெளியேற்றியது. தியாமாத்‌ பல 
அரக்கர்களைத்‌ தனக்குதவ கருவீன்றது 
(யோபு 9:13); விதியின்‌ பலவகைகளை 
'இங்கு' என்னும்‌ காதலனுக்குக்‌ கொடுத்து 
விட்டு: (திருவெளி 5:1-5) கடவுள்களுடன்‌ 
போருக்குத்‌ தயார்‌ செய்தது. அவளோடு 


கொன்று, 


போரிட “எயா' வின்‌ மகன்‌ மார்துக முன்வ 
ரும்வரை கடவுள்கள்‌ கிவியடைந்திருந்தனர்‌, 
அவனை விழுந்குவதற்குத்‌ தியாமாத வாயை 
திறந்தவுடன்‌ அவளின்‌ வயிற்றினுள்‌ நான்கு 
காற்றுகளை நுழைத்து, ஒரு அம்பினால்‌ 
அவளைக்‌ கொன்றான்‌. அந்த பெரிய 
உடலை, சிப்பியைபோன்று இரண்டாகப்‌ 
பிளந்து, அதில்‌ பாதியை வானத்தை படைக்‌ 
கவும்‌, விண்மீண்‌ நட்சத்திரம்‌, நிலா போன்ற 
வற்றை அமைக்கவும்‌ உபயோகித்தான்‌. 
இதற்கு வெகுமதியாக பிற கடவுள்கள்‌ விதி 
யின்‌ பலவகைகளை அவனுக்கு அளித்து 
பாபிலோனையும்‌, எசாகிலா என்ற கோயி 
லையும்‌ மார்துக்குக்‌ கட்டினார்‌. 


2. உகாரித்திய இலக்கியம்‌:- ஆழம்‌ என்‌ 
பது ஏலின்‌ உறைவிடமாகும்‌. அங்கு பற்பல 
கடவுள்கள்‌ போய்ச்‌ சேர்ந்தனர்‌. 


3. பழைய ஏற்பாடு:- இச்சொல்‌ குறிப்பி 
டும்‌ பகுதிகள்‌:- 

அ) கட்டுக்கதை பின்னனி இல்லாமலோ, 
அல்லது முதன்மை பெறாமலோ உள்ள 


526 


படைப்பின்‌ தொடக்ககால நீர்‌ தொகுப்பா 
கும்‌ (ஆதி 1:2). யோபு 38:16.30; சங்‌ 104:6; 
பழ 8:24.27-28 ஆகியவற்றில்‌ இச்சொல்‌ 
பயன்படுவது குறிக்கத்தக்கது. சங்‌ 33:4; 
36:6; 78:15; ஆமோ 7:4-இல்‌ காணப்படும்‌ 
வழக்கு அவ்வளவு தெளிவாக இல்லை. 


ஆ) யாத்திரையின்போது கடவுளால்‌ இஸ்‌ 
ராயேலருக்காகக்‌ கட்டுப்படுத்தப்பட்ட நீர்‌ 
(யாத்‌ 15:5,8; கடல்‌ நடுவில்‌ ஆழங்கள்‌ 
உரைந்துபோயின; சங்‌. 106:9; ஏச 63:13) 


இ) படைப்பின்‌ திருப்பமான பெருவெள்‌ 
ளம்‌ (ஆதி 7:11) 8:2; பழ 3:20) 


ஈர்‌ சில இடங்களில்‌ மனிதராலும்‌ குதிரை 
களாலும்‌ கடக்க இயலாத ஆழமான நீர்‌ 
நிலைகளும்‌ (சங்‌ 135:6), நல்ல பொருளில்‌ 
நிலத்தை வளப்படுத்தும்‌ நீரையும்‌ (உப 8:7; 
எச 01/4; 24:18), கடலில்‌ புயல்காற்றையும்‌ 
107:28}, தீர்‌ தீவினை மூடப்போகும்‌ 
ஆழமான பரந்த நீர்ப்‌ பரப்பையும்‌ (எச 
26:19; 27:24] குறிக்கிறது. 


(சங்‌ 


௨) நீருடன்‌ தொடர்பே அற்ற நிலத்தின்‌ 
பள்ளத்தாக்குகள்‌ (சங்‌ 77:20; 95:4); த 
லகை அடைய ஒருவன்‌ கடக்க வேண்டிய 
நீரினைப்‌ பற்றிய தனிப்பட்டவர்களால்‌ 
புலம்பலிலும்‌ பயன்பட்டுள்ளது (சங்‌ 42:7; 
யோனா 2:5; சங்‌ 692. 14-15: 88:6; 1307; 
யோனா 2:3). 


ஊ) யாவேய்க்கும்‌ குழப்பத்தின்‌ செயல்க 
ளுக்கும்‌ இடையில்‌ ஏற்பட்ட போராட்டத்‌ 
தைப்‌ பற்றி இதிகாசத்தின்‌ எஞ்சியுள்ளவை 
யாகும்‌; ஆயினும்‌, இவற்றில்‌ அடக்கப்பட்ட 
மிருகத்தைப்‌ பற்றிக்‌ குறிக்க 'நாகாப்‌", 
'லேவியாத்தான்‌', 'பறவை நாகம்‌" என்னும்‌ 
பெயர்கள்‌ பயன்பட்டுள்ளன (ஆது 49:23; 
உப 33:10; சங்‌ 77:16; அப 3:0; யோபு 
28:14; சங்‌ 16:7; யோபு 41:31; எச 31:9-10). 


எரிடு மற்றும்‌ பாபிலோனியாவிலுள்ள 
முக்கிய கடவுள்களின்‌ கோவில்களைப்‌ 
போலவே, எருசலேம்‌ கோவிலும்‌ படைப்பு 
கதையுடன்‌ இணைக்கப்பட்டிருக்கலாம்‌. 


227 


யோன்‌ மலையில்‌ உள்ள கோவில்‌, உலகின்‌ 
உச்சமும்‌ மையமுமாக கருதப்பட்டது; 
மேலும்‌ கோவிலின்‌ அடித்தளமாக இருந்த 
பாறை, ஆழத்துடன்‌ தொடர்புபடுத்தப்படுகி 
றது. கோவில்‌ ஆழத்திற்கு எதிராக நின்றதாக 
மிஸ்னாவும்‌, கோவிலின்‌ பாறை பாதாளத்‌ 
தின்‌ வாயை மூடியதாக தார்கூமும்‌, கூறுகின்‌ 
றன. தொடக்கக்‌ கால நீரின்மீது இறைவன்‌ 
கொண்ட வெற்றியும்‌, படைப்பின்பொழுது 
அவற்றைக்‌ கோவிலின்‌ அடியிலுள்ள 
பாறைக்கு உட்படுத்தியது பற்றி சங்‌ 29-இல்‌ 
பிறபகுஇகளும்‌ குறிக்கலாம்‌. 


ஆழம்‌ பார்த்தல்‌ [£0] 

கரங்கள்‌ விரிக்கப்பட்ட நிலையில்‌ ஒரு 
சுரத்தின்‌ முனையிலிருந்து அடுத்தக்‌ கரத்தின்‌ 
மறுமுனைவரை உள்ள நீளத்தை அடிப்ப 
டையாக வைத்து உருவான ஓர்‌ அளவு 
ஆகும்‌. ஒரு ஆழம்‌ நான்கு முழம்‌ அல்லது 
ஆறு அடி நீளமாகும்‌. பவுல்‌ அதிரியாக்‌ 
கடலில்‌ கப்பல்‌ பயணம்‌ செய்தபோது, 
மாலுமிகள்‌ விழுதுவிட்டு ஆழம்‌ பார்த்ததா 
கக்‌ கூறப்படுகிறது (அ.ப. 27:28]. 


ஆளுநர்‌ (பட) 

ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ மாநிலத்‌ 
தையோ கண்காணித்துக்‌ கொள்வதற்கு அர 
சர்களால்‌ நியமனம்‌ செய்யப்படும்‌ ஒரு ஆட்‌ 
சியாளர்‌. இவர்‌ தனது அதிகாரத்தினால்‌ 
அல்லாமல்‌ அரசரின்‌ அதிகாரத்தால்‌ அவ்வி 
டத்தை ஆள்கின்றார்‌. யேசேப்பு எகிப்தில்‌ 
ஆளுநராக பாரவோனின்‌ 8ழ்‌ ஆட்சிசெய்‌ 
தார்‌ (ஆதி 42:6; காண்‌ இருவுரை 7:19; 10:5; 
ஆதி 45:26) அ.ப. 7:10). கெதலியா பாபி 
லோன்‌ நாட்டு மன்னரால்‌ ஆளுநராக நியமிக்‌ 
கப்பட்டார்‌ (எரே 40:35). பாபிலோனில்‌ 
இருந்த ஞானிகளுக்கு தானியேல்‌ ஆளுநராக 
[இருந்தார்‌ (தானி 2:48). தத்தனாய்‌, சேரிப்‌ 
சாரி, செருபாபேல்‌, நெகமியா ஆகியோர்‌ 
யூதாவின்‌ மேல்‌ ஆட்சி செய்த பாரசீக ஆளு 
நர்களாவர்‌ (எஸ்‌ 5:3.]4; நெக 5:4; ஆகா 
1:1). எரேமியா 50:21-இல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட எபிரேயச்‌ சொல்‌ எத்தகைய ஆட்சியா 
ளரையும்‌ குறிக்கும்‌ (யோசு 12:2; சங்‌ 
105:20). உரோமைப்‌ பேரரசின்‌ மாகாணக்‌ 


ஆர்தர்‌ 


கருவூல அதிகாரிகளும்‌, தரதர்களும்‌ ஆளுநர்‌ 
களாவர்‌ (லூக்‌ 2:2; 3:1; அப. 23:24; 24:27). 


ஆலயம்‌, அதன்‌ சுற்றுப்புறம்‌, ஆகிய பகுதி 
களின்‌ அதிகாரம்‌ கொண்ட தலைமை அதி 
காரி ஆளுநர்‌ என்றழைக்கப்பட்டார்‌. இத்த 
கைய ஒருவரான பசிகூர்‌ எரேமியாவை 
சிறையில்‌ அடைத்தார்‌ (எரே 20:1). 


நாடுகடத்தப்படுதலுக்கு முந்திய காலத்‌ 
தில்‌ ஆளுநர்‌ என்ற சொல்‌ அரிதாகவும்‌ 
தெளிவில்லாமலும்‌ பயன்பட்டுள்ளது. ஆளு 
நார்கள்‌ சிலசமயம்‌ மக்கள்‌ தலைவர்கள்‌ என்று 
குறிக்கப்பெறுகன்றனர்‌. மாவட்ட ஆளுதர்‌ 
கள்‌ ஆட்சிக்‌ கடமைகளுடன்‌ போர்‌ அலுவல்‌ 
களையும்‌ செய்து வந்தனா (1 அர 24:14 
தொ ). நகரத்‌ தலைவனும்‌ ஆளுதர்‌ என்ற 
ழைக்கப்படலாம்‌ (22:26). 


புதிய ஏற்பாட்டில்‌ உரோமை மாநிலங்‌ 
களை ஆட்சி செய்தவர்களுக்கு ஆளுநர்‌ 
என்ற பட்டம்‌ அளிக்கப்படுகிறது (மத்‌ 
10:13; 1 பேதுரு 2:14). லூக்கா மூன்றுவகை 
உரோமை அதிகாரிகளுக்கு இப்பெயர்‌ அளிக்‌ 
திறார்‌. 


1) உரோமை மூப்பர்‌ அவையின்‌ ஒழ்‌ 
ஆட்சி செய்யப்பட்ட மாநிலங்களின்‌ தலை 
வர்கள்‌ (செருகியு பவுல்‌ ௮.ப. 13:7; அக்கா 
யாவின்‌ கல்வியோ 16:12-13). 2) பேரரசின்‌ 
மாநிலத்தை ஆட்சி செய்த படைத்தலைவன்‌ 
(சீரியாவின்‌ கிரேனியு லூக்‌ 2:2). 3) பேரரச 
ரின்‌ பெயரால்‌ படையின்‌ உதவி கொண்டு 
ஒருநாட்டை ஆண்ட தலைவன்‌ (போத்தியு 
பிலாத்து லூக்‌ 8:1; பெலிக்சு அஃப்‌. 234) 
பெஸ்து 24:27). தொடக்கத்தில்‌ நிதி சம்பந்‌ 
தப்பட்டவைகளிலும்‌, பின்னர்‌ இராணுவ 
அதிகாரிகளாகவும்‌, உரோமையிலும்‌ மாநி 
லங்களிலும்‌ பேரரசரின்‌ பிரதிநிதிகளாகப்‌ 
பணியாற்றிய அரசு அதிகாரிகளே இவர்கள்‌. 
பேரரசர்‌ அகஸ்துவின்‌ ஆட்சியில்‌ குதிரைப்‌ 
படையில்‌ சிறந்தவர்கட்கு இராணுவம்‌ அல்‌ 
லாத, சமுதாய நிர்வாகங்களில்‌ பெரும்‌ பங்கு 
அளிக்கப்பட்டது. உணவு தானியங்கள்‌ 
அளிப்பது, காவற்படையின்‌ பொறுப்பாளர்‌ 
களாக இருப்பது போன்றவைகளும்‌ இவர்‌ 


ஆரம்‌ வரம்‌ 


கள்‌ கடமைகளாகும்‌. அகஸ்து, திபேரியு 
காலத்தில்‌ இவர்கள்‌ முக்கியமாக வரிவசூ 
லிப்பவர்களாகவே இருந்தனர்‌. பின்னர்‌ அர 
சரின்‌ பிரதிநிதிகளாக இராணுவத்‌ தொடர்‌ 
பான காரியங்களில்‌ ஈடுபட்டவர்களும்‌ 
இதே பெயரில்‌ அழைக்கப்பட்டனர்‌, 


இத்தகைய நிர்வாகிகள்‌ கழு. 66-க்குள்‌ 
பன்னிரண்டுபேர்‌ பாலஸ்தீனத்தில்‌ பதவி 
வகித்தனர்‌. அவர்களில்‌ போந்தியு பிலாத்து, 
அந்தோனியு, பெலிகசு, போர்கியு 
பெஸ்து ஆகியோரின்‌ பெயர்கள்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ காணப்படுகின்றன. பிலாத்து ஐந்‌ 
தாவது ஆளுநர்‌ ஆவார்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
அதிகாரத்தின்‌&ழே பல நாணயங்கள்‌ வெளி 
யிட்டதற்கான சான்றுகள்‌ பல இன்றும்‌ உள்‌ 
ளன. பாலஸ்தீனத்தில்‌ மக்களைத்‌ திருப்திப்‌ 
படுத்துவதற்காக விலங்குகள்‌, மனிதர்கள்‌ 
தலையை அதில்‌ பொறிப்பதைத்‌ 
தவிர்த்தனர்‌. தங்கள்‌ அதிகாரத்தின்‌ கீழுள்ள 
பகுதியில்‌ அமைதியை நிலைநாட்ட வேண 
டியது இவர்களது கடமை. யோபேசனெ 
கூற்றுப்படி கோபோனியவிடம்‌ மரண தண்‌ 
டனைக்குரிய அதிகாரம்‌ வழங்கப்பட்டிருந்‌ 
தது. இது குறிப்பிடுவது யூத அதிகாரிகளிட 
மிருந்து மரணதண்டனைக்குரிய அதிகாரம்‌ 
பறிக்கப்பட்டிருந்தது என்பதையா என்பது 
தெளிவாக இல்லை. அரசன்‌ அரேத்தாவின்‌ 
ஆளுநன்‌, அரசனது பிரதிநிதி அல்லது அவ்‌ 
விடத்துத்‌ தலைவனாவான்‌ (2 கொரி 11:32). 


ஆளும்‌ வரம்‌ (C0VERNMENTS} 

கடவுள்‌ திருச்சபைக்கு கிடைத்துள்ள பரி 
சுத்த ஆவியின்‌ அருட்‌ கொடைகளில்‌ ஒன்றா 
கும்‌ இது. இச்சொல்‌ குறிப்பிட்ட பதவி 
யையோ பணி முறையையோ குறித்துக்காட்‌ 
டும்‌ சொல்‌ அல்ல. இது பிறர்‌ சேவையோடு 
தெருங்யெ தொடர்பு கொண்டு இருப்பதால்‌ 
ஆயர்களாலும்‌, மூப்பர்களாலும்‌, தியாக 
கோன்களாலும்‌ அல்லது 'தலைவர்களாலும்‌ 
செய்யப்படும்‌ பணியையே சுட்டிக்‌ காட்டும்‌ 
மறைமுக சான்று ஆகும்‌ என்று சிலர்‌ கருது 
கின்றனர்‌ (உரோ 12:18; 1 தெச 3:12). 
கிரேக்கச்‌ சொல்லில்‌ அடங்கியுள்ள உருவ 
கம்‌ கப்பலில்‌ கக்கானை இயக்குபவரை 
நினைவுபடுத்துறெது. 


528 


ஆறு, 5S (RAVER) 

நீரோட்டங்களைக்‌ குறிக்க அறு, நதி 
என்று பொருள்படும்‌ நான்கு எபிரேயச்‌ 
சொற்கள்‌ பயன்பட்டுள்ளன. யூப்பிரதிசைக்‌ 
குறிக்க ஆறு என்ற சொல்லும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன (ஆதி 2:10; 15:18; எண்‌ 226) 
உப 1:7). நைலைக்‌ குறிக்க நதி என்ற 
சொல்லும்‌ (ஆதி சீ1:1; யாத்‌ 1:22) பொதுவா 
கப்‌ பயன்பட்டுள்ளன. யோர்தான்‌ ஆரு 
என்று குறிக்கப்படுகிறது (மாற்‌ 1:4), 


விவிலியத்தில்‌ 
அகவா; 


கூறப்படும்‌ 
கெபார்‌, 


ஆறுகள்‌ 
அடாணா இகோன்‌; 
கோசேன்‌; கஇதக்கேல்‌; யாபோக்கு; சோன்‌; 
பார்ப்பார்‌; பீசோன்‌; எகிப்தின்‌ ஆறு, ஊலாய்‌ 
ஆகியவையாகும்‌. 


பொதுவாக ஆறுகள்‌ புவியியல்‌ எல்லைக 
ளைக்‌ குறிப்பதற்காக வருகின்றன (யோசு 
1:48; நீதி 4:13) 1 அர 4:21), இந்த ஆறுகள்‌ 
வேளாண்மைக்கும்‌, குளிப்பதற்கும்‌ (யாத்‌ 
2:3), போக்குவரத்திற்கும்‌ (ஏச 18:2), பாது 
காப்பிற்கும்‌ (நாகூ 3:8), குடிப்பதற்கும்‌ 
(யாத்‌ 7:8), மீன்‌ பிடிப்பதற்கும்‌ (லேவி 
11:9), குணப்படுத்துவதற்கும்‌ (2 அர 5:10) 
பயன்படுகின்றன. இறை ஆற்றல்‌ தோற்றத்‌ 
துற்குரிய இடங்களாகவும்‌ (யாத்‌ 32:22-24), 
திருமுழுக்கு நடக்கும்‌ இடங்களாகவும்‌ (மத்‌ 
3:6) காட்டப்படுகின்றன. 


உருவக முறையில்‌ ஆறுகள்‌ ஒரு நாட்டின்‌ 
வளமையைக்‌ குறிக்கவருகின்றன (எண்‌ 
24:6; சங்‌ 65:9; ஏச 66:12). இவ்வாறு 
வளமையாக இருப்பது கடவுளின்‌ ஆற்ற 
லின்‌ சக்தி வெளிப்பாடாகவும்‌, ஆறுகள்‌ 
வற்றிப்போவது துக்ககரமானதாகவும்‌ ௧௫ 
தப்பட்டது (யோபு 12:17; ஏச 19:5). தீதியு 
டைமை (அல்லது) ஏற்புடைமை என்பது 
எப்பொழுதும்‌ வற்றாத நீரூற்றுக்கு ஒப்பிடப்‌ 
படுகிறது (ஆமோ 5:24). கடவுளின்‌ அருள்‌, 
ஆசீர்‌ வாழ்வுதரும்‌ நீரையுடைய ஆறாக உரு 
வசகப்படுத்தப்படுகிறது (திருவெளனி 22:1). 
இன்பவனத்திலிருந்து ஓடிவரும்‌ ஆறுபற்றி 
யும்‌ (ஆதி 2:10) புதிய யுகத்தில்‌ ஆலயத்திவி 
ருந்து ஓடிவரும்‌ ஆறுபற்றியும்‌ மிக விரிவா 


529 


கக்‌ கூறப்படுகிறது (எச சீ:1-12; சங்‌ 14:8; 
திருவெளி 22:1-2; யோவா 7:38; திருவெளி 
12:15) 


ஆறுதல்‌, தேற்றுதல்‌ (COMFORT, CONSOLATION ] 

இப்பொருளுடைய கிரேக்கச்‌ சொல்லான 
்‌“பராக்கலேயு '*வுக்கு உதவிக்கு ஒருவரை 
தன்‌ பக்கம்‌ அழைப்பது என்ற பொருளோடு, 
ஆறுதல்‌, ஊக்குவித்தல்‌, கெஞ்சிக்கேட்டல்‌, 
அறவுரைக்‌ கூறுதல்‌ 
பொருள்‌ கூறலாம்‌. இது புதிய ஏற்பாட்டில்‌ 
முக்கிய மையக்‌ கருத்துகளில்‌ ஒன்றாகும்‌. 
மற்ற நற்செய்தி மையக்‌ கருத்துக்களைப்‌ 
போல்‌ இதுவும்‌ ஏசயாவின்‌ நற்செய்திமுன்‌ 
னுரையிலிருந்து (ஏச 40) தோன்றுகிறது. 
"ஆறுதல்‌ கொடுங்கள்‌, . நம்மக்களைத்‌ தேற் 
றுங்கள்‌ என்கிறார்‌ உங்கள்‌ கடவுள்‌!" (40:1). 
“நாமே உங்களைத்‌ தேற்றுவோம்‌'' (51:12; 
49:13; 51:3.19; 61:2; 66:13). 


என்று பலவாறு 


புதிய ஏற்பாட்டில்‌ கடவுள்‌ ''ஆறுதல்‌ 
அனைத்திற்கும்‌ ஊற்றான கடவுள்‌!" (2 
கொரி 1:98) என்று அழைக்கப்படுகின்றார்‌. 
பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம்‌ 
திருமுகத்தை “ஆறுதலின்‌ திருமுகம்‌! என்று 
அழைக்கலாம்‌. எனெனில்‌ இதைப்பற்றி 
பவுல்‌ மீண்டும்‌, மீண்டும்‌, சிறப்பாக 1:3-7; 
7:4-13-ல்‌ எடுத்துக்‌ கூறுகின்றார்‌. கடவுளின்‌ 
ஆறுதலை அனுபவித்தவர்கள்தான்‌ மற்றவர்‌ 
களுக்கு ஆறுதல்‌ கூறமுடியும்‌. கொரிந்திலி 
ருந்து தீத்து கொண்டுவந்த உறுதியளிக்கும்‌ 
செய்தியால்‌ ஆறுதல்‌ அடைந்த பவுல்‌, தன்‌ 
கடிதத்தால்‌ துயர்‌ அடைந்த கொரிந்தியர்க 
ளுக்கு, ஆறுதலை நிறைவாக அளிக்க ஆர்‌ 
வம்‌ காட்டுகிறார்‌. ப 


'“துயருறுவோர்‌ பேறு பெற்றோர்‌, ஏனெ 
னில்‌ அவர்கள்‌ ஆறுதல்‌ பெறுவர்‌'* என்று 
இயேசு போதிக்கிறார்‌ (மத்‌ 5:4]. உலகிலே 
துன்ப துயரே பெற்ற இலாசர்‌, மறுஉலகில்‌ 
ஆறுதல்‌ அடைகிறார்‌ (லூக்‌ 16:25). லூக்‌. 
2:25-இல்‌ கிறிஸ்துவின்‌ வருகையோடு, 
“இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறு 
தல்‌'' நிறைவேறுகிறது. அஃப்‌. 4:56-இல்‌ 
பார்னபா என்ற பெயருக்கு “ஆறுதலின்‌ 


ஆற்றல 
புதல்வன்‌'' என்ற பொருள்‌ அளிக்கப்படுகி 
ளது. 


ஆற்றல்‌ (WER) 

ஒவ்வொரு சமயத்திலும்‌ இறைத்தன்மை 
யின்‌ முக்கிய இயற்பண்பாக ஆற்றல்‌ உள்‌ 
ளது. கிறிஸ்தவ விசுவாசமானது விவிலிய 
இறைவெளிப்பாட்டின்‌ முதல்‌ கூற்றைப்‌ பின்‌ 
வருமாறு எடுத்துரைக்கிறது: ''பரலோகத்‌ 
தையும்‌ பூலோகத்தையும்‌ படைத்த எல்லாம்‌ 
வல்ல பிதாவாகிய சர்வேசுரனை விசுவாசக்‌ 
கிறேன்‌”. இந்த வாய்பாடு உண்யைன 
இறைவனுடைய எல்லாம்‌ வல்ல தன்மை 
யின்‌ மூன்று பண்புகளைச்‌ சுட்டிக்காட்டுகி 
றது. இறைவனே அனைத்தையும்‌ படைத்த 
தால்‌, அவரது ஆற்றல்‌ உலகளாவியதாக 
உள்ளது (ஆத 1:1; யோவா 1:3). இறைவன்‌ 
வானகத்திலுள்ள தந்தையாக இருப்பதால்‌, 
இது அன்பானது (மத்‌ 6:9); சில நேரங்களில்‌ 
மனஉலைவு தரக்கூடிய தோற்றங்களில்‌ விசு 
வாசம்‌ மட்டுமே உய்த்துணரக்கூடியதாக 
இருப்பதால்‌, இது மறை பொருளானது, 
மீட்புச்‌ செயலுக்கு இட்டுச்‌ செல்கிறது (1 
கொரி 1:18; 2 கொரி 12:9-10). ஏனெனில்‌, 
இந்த ஆற்றலானது மீட்பின்‌ வரலாற்றினு 
டைய சூழ்நிலையில்‌ செயல்படுகிறது. 


| இஸ்ராயேலின்‌ இறைவனாகிய யாவே 
பின்‌ ஆற்றல்‌ ர 

1. பூவுலகில்‌ தமது தலையீடுகளின்‌ மூலம்‌ 
இறைவன்‌ தமது பேராற்றலை வெளிப்படுத்‌ 
துகன்றார்‌. குலமுதியவர்களின்‌ வாழ்க்கை 
வரலாற்றுக்‌ குறிப்புகளில்‌ இப்பேராற்றல்‌ 
பொங்கி வழிகின்றது; ஏனெனில்‌ இறைவ 
னுக்கு முடியாதது ஒன்றுமே இல்லை (ஆதி 
18:12], ஓவ்வொரு சூழ்நிலையிலும்‌ அவ 
ரால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைப்‌ பாது 
காத்து, அவர்களது நலனுக்காக தாம்‌ விரும்‌ 
பியதை நிறைவேற்ற அவரால்‌ முடியும்‌ 
(ஆது 12:2-3; 28:13 தொ). இத்தகைய எல்‌ 
லாம்‌ வல்ல இறைவனுடன்‌ யாக்கோபு 
போராட வேண்டியிருந்தது; அப்போராட்‌ 
டத்தின்‌ முடிவில்‌ இறைவன்‌ அவரை ஆர்வ 
தித்து, இஸ்ராயேல்‌ என்னும்‌ பெயரை அவ 
னுக்கு அளித்தார்‌ (ஆதி 32:27-30), இப்பெ 


ஆற்றல்‌ (தொடர்ச்சி) 


யரே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களைக்‌ குறிப்‌ 
பிட்டு, ' “கடவுள்‌ தன்னை வலியவராக காட்‌ 
டுவாராக'' என்னும்‌ அவர்களது விருப்பத்‌ 
தையும்‌ வெளிப்படுத்துறெது. எனவே, இஸ்‌ 
ராயேலின்‌ வல்லமையானது அவர்களை 
தேர்ந்தெடுத்தவரும்‌ (சங்‌ 29:2-8 தொ; 
தீத்‌:3-9; 105:3-4; 124:8), யாக்கோபின்‌ வல்லவ 
குமாகிய (ஆதி 49:24; ஏச 1:24; 49:26; 60:16; 
சங்‌ 132:2) இறைவனின்‌ வேண்டுதலிலும்‌ 
பாதுகாப்பிலுத தங்கியுள்ளது. இந்த இறை 
வன்‌ தமது வலிய கரத்தினாலும்‌ (யாத்‌ 3:19), 
ஓங்கிய கையாலும்‌ (உப 4:24] யாத்திரைச்‌ 
செயலை நிறைவேற்றி தமது மக்களை விடு 
விக்கிறார்‌. இத்தகைய வரலாறு காணாத 
மீட்பின்‌ மூலம்‌, இஸ்ராயேலின்‌ இறைவனா 
கய யாவே, வானகத்திலும்‌ பூமியிலும்‌ தாம்‌ 
மட்‌.டுமே எல்லாம்‌ வல்லவராக இருப்பதை 
வெளிப்படுத்துகிறார்‌ (உப 4232-30]. 


இஸ்ராயேலின்‌ படைகளுக்குத்‌ தலைவ 
ராக இருந்து (யாத்‌ 12:41) யாவே தமது 
மக்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருகிற 
போர்‌ வீரராக உள்ளார்‌. '“சேனைகளின்‌ 
ஆண்டவர்‌'' என்ற அவருடைய பெயரின்‌ 
முதற்‌ பொருள்‌ இத்தகையதே (சங்‌ 24:6 
தொ; யாத 15:2 தொ; 1 சாமு கி; 2 
சாமு 5:10; ஆமோ 5:14:15), உடன்படிக்‌ 
கைப்‌ பேழையின்‌ மூலமாக, எல்லாம்‌ வல்ல 
வர்‌ தமது பிரசன்னத்தைத்‌ தனது மக்களுக்கு 
உறுதிப்படுத்து கின்றார்‌ (2 சாழூ 0:2; சங்‌ 
132:8). 


2. சில சமயங்களில்‌ தமது மக்களையும்‌ 
(உப 8:17-18) அவர்களது தலைவர்களான 
கிதயோன்‌ (நீதி 6:12 தொ) போன்ற நீதிபதிக 
ளையும்‌, தாவீது போன்ற அரசர்களையும்‌ (2 
சாமு 1:9; 22:30 தொ; 1 சாமு 2:10) வலிமை 
படுத்துவதற்காக இறைவனும்‌ தலையிடுகி 
றார்‌. கடவுளிடமிருந்து வந்து தங்களை 
வெல்லமுடியாதவர்களாக்குகின்ற வலிமை 
யின்மீதே மக்கபேயரும்‌ நம்பிக்கை கொண் 
டுள்ளனர்‌ (1 மக்‌ 3:18-19; 2 மக்‌ 8:18). மற்ற 
சமயங்களில்‌, மக்களுடைய வேண்டுதலுக்‌ 
குப்‌ பதிலாக அவர்கள்‌ செய்வதற்கு ஒன்‌ 
றுமே இல்லாதவாறு கடவுள்‌ தலையிடுகி 


230 


றார்‌ (2 அர 19:35; 2 நாள்‌ 20:15 தொ. 24). 
யோசுவாவின்‌ தலைமையின்‌ &8ழ்‌ நடை 
பெற்ற கிபயோன்‌ போரில்‌. இத்தகைய இரு 
வித தலையீடுகளும்‌ இணைக்கப்பட்டுள்‌ 
ளன (யோசு 10:8-11). 


ஆயினும்‌, ஒவ்வொரு சூழ்நிலையிலும்‌, 
இறைவனே தமது மக்களின்‌ வலிமையாக 
உள்ளார்‌. சங்தேங்கள்‌, தங்களது போற்று 
ரைப்‌ பாடல்களில்‌ (724:7-2; 28:7-8; 45:8; 
67:34 தொ), உதவிக்கான வேண்டுதல்களி 
லும்‌ (29:11) இதனையே பாடுகின்றன. இஸ்‌ 
ராயேல்‌ காப்பாற்றப்படுவதிலிருந்து தோல்‌ 
வியடையாது. ஏனெனில்‌, இஸ்ராயேலை 
அன்பு செய்து (சங்‌ 59;17-18; 8:75 தொ) 
தாம்‌ விரும்பிய எதையுமே செய்யக்கூடிய 
(சங 114:3; ஏச 46:10) இறைவனின்‌ வலிமை 
யையே அது தனதாகக்‌ கொண்டுள்ளது. 


| படைத்தவர்‌, மற்றும்‌ அவரது சாயலா 
கிய மனிதனின்‌ ஆற்றல்‌ 

1. இஸ்ராயேலின்‌ கடவுள்‌ வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ எல்லாம்‌ வல்லவராக இருக்கிறா 
ரெனில்‌, அதற்கு காரணம்‌ அவற்றைப்‌ 
படைத்தவர்‌ அவரே (ஆதி 2:4). அவரால்‌ 
இயலாதது ஒன்றுமேயில்லை (எரே 22:17). 
தமது வார்த்தையினாலும்‌ வாய்மூச்சினா 
லும்‌ படைத்தபிறகு (சங்‌ 33:6-9; ஆதி 1), 
தமது கைவேலையை தாம்‌ விரும்பியவாறு 
அவர்‌ ஒழுங்கு படுத்துகிறார்‌ (எரே 27:5). 
உலகிற்கு நிலையான தன்மையை அளித்து 
(சங்‌ 119:90), பயங்கர கடல்போன்று (சங்‌ 
65:7; 89:10-11) அதன்‌ ஒழுங்கைக்‌ கலைக்கக்‌ 
கூடிய ஆற்றல்களை கட்டுப்படுததுநறொர்‌. 
அவரே இவ்வொழுங்கை தீர்மானித்திருப்ப 
தால்‌ (யோபு 28:25-26; பழ 8:27 தொ; சீரா 
43), விருப்பம்போல அதை மாற்றவும்‌ அவ 
ரால்‌ முடியும்‌. இவ்வாறு, அவரது வல்லமை 
யால்‌ மலைகள்‌ துள்ளிக்‌ குதிக்கவும்‌, புகை 
போல்‌ கரையவும்‌ செய்யவும்‌ (சங்‌ 174:4; 
144:5). அவர்‌ வறண்ட நிலத்தை நீருற்றாக. 
வும்‌ கடலை கட்டாந்தரையாகவும்‌ மாற்றுக 
றார்‌ (சங்‌ 106:33-35; ஏச 00:2). அவா 
முன்னிலையில்‌ அனைத்து பொருட்களும்‌ 
நடுங்குகின்றன (சீரா 16:18-19). 


231 


2. எனவே, கடவுளுடைய ஆற்றலானது 
அவரது படைப்புகளில்‌ வெளிப்படுத்தப்படு 
கிறது [சங்‌ 19:2; 104; ஞான 14: உரோ 
1:20). அவரது பேராற்றலில்‌ நிறைவான 
விசுவாசம்‌ கொண்டுள்ளவர்கள்‌ சார்பாக 
இது செயல்படுத்தப்படுகிறது. இவ்வாறே, 
ஒன்று மில்லாமையினின்று உலகைப்‌ 
படைத்தவர்‌ இறந்தோரையும்‌ உயிர்ப்பிக்கக்‌ 
கூடும்‌ என ஆபிரகாம்‌ விசுவாசித்தார்‌ 
(உரோ 4:16-21; எபி 11:19). அதனால்தான்‌, 
கணக்கற்ற விசுவா௫ுகளைக்‌ கொண்ட மக்க 
ளினத்தின்‌ தந்‌ைத என்னும்‌ உரிமையை 
இறைவன்‌ அவருக்கு அளித்தார்‌ (அதி 22:16 
தொ). இது யூதித்துக்கும்‌ பொருந்தும்‌, ஏனெ 
ணில்‌ உறுதியான நம்பிக்கை மற்றும்‌ கேள்வி 
கேட்காத நம்பிக்கை ஆகியவற்றிற்கு எடுத்‌ 
துக்காட்டாக தன்னையே இஸ்ராயேலுக்கு 
அளித்ததால்‌ (யூதி 8:11-27; 13:19), அவளது 
கரத்தினால்‌ இறைவன்‌ தம்மை விண்ணிற 
கும்‌ மண்ணிற்கும்‌ தலைவராக வெளிப்படுத்‌ 
துகிறார்‌ (9:12 தொ; 16:1-17). 


தமது வார்த்தையால்‌ அனைத்தையும்‌ 
நிறைவேற்றக்கூடிய (எஸ்‌ 4:17; ஞான 
18:15), எல்லா இதயங்களையும்‌ தனது விருப்‌ 
பத்திந்கேற்ப வளைக்கக்கூடிய (பழ 21:1), 
அவரது கையிலிருந்து எவருமே தப்பிக்க 
முடியாத ஆற்றலையுடைய (தோபி 13:2; 
ஞான 11:17; 16:15) அவரிடம்‌, ஏன்‌ ஒருவன்‌ 
தன்மையே ஒப்படைக்கக்‌ கூடாது? இந்த 
ஆற்றலானது தனது படைப்பின்‌ செயலிலும்‌ 
உலகை இயக்குவதிலும்‌ எல்லையற்ற 
ஞானத்தைக்‌ கொண்டுள்ளது (ஞான 
7:21.29; 8:1). ஆனால்‌ படைப்பானது, இந்த 
எல்லையற்ற ஞானம்‌ மற்றும்‌ அதன்‌ இடி 
போன்ற ஆற்றல்‌ ஆகியவற்றின்‌ மங்கலான 
எதிரொலியாகவே உள்ளது (யோபு 
26:7-14). ஆனால்‌ மிகவும்‌ துன்பமான அனுப 
வங்களிலும்‌ நேர்மையான மனிதன்‌ இடறல்‌ 
படாமல்‌ எல்லாம்‌ வல்லவரிடத்தில்‌ அமை 
தியான ஆராதனை மூலம்‌ தன்னையே ஒப்ப 
டைப்பதற்குப்‌ போதிய தூண்டுதலாக உள்‌ 
ளது (யோபு 34:7-42:6). 


3. இறைவன்‌ மீது விசுவாசம்‌ கொண் 
டுள்ள மனிதன்‌, அவருடைய படைப்பாக 


ஆற்றல்‌ [தொடர்க] 
மட்டும்‌ இல்லாமல்‌ அவரது சாயலாகவும்‌ 
இருப்பதால்‌ (ஆதி 1:26 தொ) எல்லாம்‌ 
வல்லவருடன்‌ உடனுழைப்பாளனாகவும்‌ 
உருவாகிறான்‌. நிலம்‌ மற்றும்‌ விலங்குகள்‌ 
மீது செலுத்துகின்ற ஆதிக்கத்தில்‌, குறிப்‌ 
பாக, மனிதன்‌ தனது உடனுழைப்பிற்குச்‌ 
சான்று பகர்கிறான்‌ (ரோ 17:2 தொ). இயற்‌ 
கைச்‌ சக்இகளுக்கு அடிபணிந்து போவதற் 
குப்‌ பதிலாக, மனிதன்‌ அவற்றை தனக்கு 
அடிபணியச்‌ செய்ய வேண்டும்‌. தாழ்மை 
யான நம்பிக்கையுடன்‌ தனது தலைவருக்குப்‌ 
பணிந்து இருப்பதன்மூலம்‌ மனிதன்‌ இதைச்‌ 
செய்துமுடிக்க முடியும்‌. சுதந்தரத்தின்மீது 
பேரார்வம்‌ கொண்டு ஆதாம்‌ சாவுக்குரிய 
பாவத்தினைப்‌ புரிந்து, இறைவனின்‌ அன்‌ 
புக்குரிய பேராற்றலின்‌ மறைபொருளைத்‌ 
தவறாகப்‌ புரிந்து கொண்டார்‌ (ஆதி 2:17; 
3:5; உரோ 1:20-21). அதன்‌ விளைவாக, 
உலகின்‌ மீதான தனது ஆதிக்கத்தையும்‌ அவர்‌ 
இழந்துவிட்டார்‌ (ஆதி 3:17-18). 


॥ மனிதனை அடிமைப்படுத்தும்‌ தீய 
ஆற்றல்கள்‌ 

மனிதனை இறைவனுக்கு விரோதமாக்கு 
இன்ற ஆற்றல்‌ செயல்படுவதின்‌ விளைவு 
களை ஆதியாகமத்தின்‌ தொடக்கம்‌ வெளிக்‌ 
கொணர்கிறது. காயின்‌ தனது சகோதரனைக்‌ 
கொல்ல தனது உடல்‌ வலிமையைப்‌ பயன்ப 
டுத்துகிறான்‌; இலாமேக்கும்‌ தன்னைக்‌ 
காயப்படுத்திய ஒருவனைக்‌ கட்டுபாடற்றுப்‌ 
பழிவாங்குகிறான்‌ (ஆதி 4:6.20-24). வன்‌ 
முறை உலகை நிரப்புகிறது (6:11). பாபே 
லில்‌ நிகழ்ந்த கூட்டுப்‌ பாவமானது ஆதா 
மின்‌ பாவத்தைப்‌ போன்ற தன்மையுடை 
யதே. மனிதர்கள்‌ தங்கள்‌ சுய சக்தியாலே 
விண்ணகத்தை அடைய விரும்புகின்றனர்‌. 
இறைவன்‌ சிறிது வஞ்சப்‌ புகழ்ச்சியோடு, 
“அவர்களுக்கு இயலாதது எதுவுமில்லை” 
(11:4 தொ] என்று அவர்களது வரம்புமீறிய 
நடத்தையைப்‌ பற்றிக்‌ கருத்துரைக்கின்றார்‌. 
இத்தகைய வரம்புமீறிய நடத்தையானது 
மனிதர்களை இருவித அடிமைத்தனத்திற்கு 
நடத்திச்செல்கிறது. வலியோர்‌ எளியோரை 
அடிமையாக்குகின்றனர்‌; மற்றும்‌, தங்க 
ளைத்‌ தாங்களே பேய்கள்‌ போன்ற தீய 


ஆற்றல்‌ (தொடா) 
சக்திகளுக்கு அடிமைகளாக்கிக்‌ கொள்கின்ற 
னார்‌. 


1. மனிதனை மனிதன்‌ ஓடுக்குகின்ற நிலை 
யானது, பூமியில்‌ வலிமை மிக்கவர்கள்‌ தங்க 
ளது வலிமை இறைவனிடமிருந்தே வருகி 
றது (உரோ 13:1; 1 பேதுரு 2:13; யோவா 
19:11), மற்றும்‌ ஓவ்வொரு மனிதனிலும்‌ 
எல்லாம்‌ வல்லவருடைய சாயலை தாங்கள்‌ 
மதிக்க வேண்டும்‌ (ஆதி 9:6) என்பதை 
மறந்த பிறகே, தோன்றுறைது. யாவேக்கு 
மரியாதை தராத பார்வோன்‌, இறைவனின்‌ 
மக்களை அடிமைத்தளைக்கு உட்படுத்தி 
யும்‌, அவர்கள்மீது கடினமான வேலைகளை 
மேலும்‌ மேலும்‌ சுமத்தியும்‌, ஒரு காட்சியை 
உருவாக்குகிறான்‌ (யாத 5:2; 6-18). தங்களது 
அரியணையை விண்ணகத்தில்‌ அமைத்து, 
இறைவனுக்குப்‌ போட்டியாக விளங்க முய 
லும்‌ கொடுங்கோலர்கள்‌ மற்ற நாடுகளைத்‌ 
தங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்த முயல்பவர்‌ (எச 
14:12 தொ]. செருக்குடையோர்‌ இந்த ஆற்‌ 
றலை வன்முறைச்‌ செயல்களில்‌ தவறாகப்‌ 
இது இஸ்ராயே 
விலோ அல்லது புறவினத்தாரிடையிலோ 
நிகழ்ந்தாலும்‌ இறைவாக்கினர்கள்‌ கண்ட 
னம்‌ செய்கின்றனர்‌ (ஆமோ 1:3-2:7). தமது 


பயன்படுத்துகின்றனர்‌. 


மக்களைத்‌ தாய்மைப்‌ படுத்த ஆண்டவர்‌ 
புறவினத்தாரின்‌ நாடுகளை உபயோகிக்கி 
றார்‌ என்பது, அவர்களது வன்முறையின்‌ 
நேர்மையற்ற நிலையை குறைக்கவில்லை 
(ஏச 47:6). ஏழைகள்‌ மீது நெருக்கடியைச்‌ 
சுமத்தி, அவர்களோடு நேர்மையாகச்‌ செயல்‌ 
பட மறுத்து, தங்களது அதிகாரத்தைத்‌ தவ 
றாக உபயோகிக்கும்‌ இஸ்ராயேலில்‌ உள்ள 
அதிகார வர்க்கத்தினர்‌, இன்னும்‌ அதிக 
அளவு குற்றம்‌ உடையவர்கள்‌ ஆவர்‌ (ஏச 
9:72-15; 10:1-8; மீக்‌ 3:9 தொ; சங்‌ 58:2-3). 
தங்களைக்‌ கடுமையாகத்‌ தீர்ப்பிடக கூடிய 
வரை, உலகிலுள்ள வலிமை மிக்கோர்‌ 
நினைவு கூர வேண்டும்‌. அவர்‌ எல்லோருக்‌ 
கும்‌ ஆண்டவர்‌, அவரது விருப்பத்தை நீதி 
யாக அவர்கள்‌ போற்ற வேண்டும்‌. 


2. மேலும்‌, தங்களைப்‌ படைத்த எல்லாம்‌ 
வல்லவரை அறிந்து ஏற்றுக்‌ கொள்ளாதவர்‌ 


532 


கள்‌, தங்களது விருப்பத்திற்கேற்றவாறு 
அமைத்துக்‌ கொண்ட ஆற்றலே இல்லாத 
கடவுள்களையே போற்றுவர்‌. இறைவாக்கி 
னர்களும்‌ ஞானிகளும்‌ ஆற்றலற்ற சிலைக 
ளைப்‌ பழிப்பதில்‌, ஒருவரோடொருவர்‌ 
போட்டியிடுவர்‌ (ஏச 44:17 தொ; எரே 10:3 
தொ; சங்‌ 115:4-7; தானி 14:4-27; ஞான 
72:10-19). விண்‌ மீண்களையோ அல்லது 
மற்ற பல படைப்புகளையோ வணங்குவ 
தில்‌, தாங்களே தெய்வீகப்படுத்திய 
இயற்கை சக்திகளைத்‌ திருப்திப்படுத்தவே 
புறவினத்தார்‌ முயற்சிப்பதால்‌, அவற்றின்‌ 
காரணராக உள்ள இயற்கையின்‌ தலைவ 
ரைக்‌ காண அவர்கள்‌ தவறிவிடுகின்றனர்‌ 
(ஞான 18:1-8). எனவே, புறவினத்தாரின்‌ 
இத்தகைய பொய்க்கடவுளர்களுக்கு பின்‌ 
னால்‌, பேய்களின்‌ ஆற்றல்‌ மறைந்துள்ளது 
(சங்‌ 106:36-37; உப 32:12 1 கொரி 8:4; 
10:19). அலகை மனிதரை பாவம்‌ செய்வ 
தற்கு மயக்கிய பின்னர்‌ (ஆதி 3:6; ஞான 
8:24), அவர்களது ஆராதனையை பல்வேறு 
வடிவங்களில்‌ விரும்புகிறது. இறைவனால்‌ 
ஒரு குறிப்பிட்ட காலம்வரை அனுமதித்து 
ருந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதன்‌ 
மூலம்‌, அலகை அவர்களைத்‌ தவறானவ 
பிக்கு இழுக்கின்றது (2 தெச 2:9; திருவெளி 
12:2-8; மத்‌ 2:8-9). இறைவனை எதிர்ப்போ 
ரில்‌ அலகையின்‌ ஆற்றல்‌ தீவிரமாக செயல்ப 
டுகிறது (எபே 2:2); மரணம்‌ பற்றிய பயத்தி 
னால்‌ அவன்‌ மனிதரைத்‌ தனக்கு அடிமை 
யாக்கியிருப்பதால்‌, அது இறந்தோருடைய 
ஆற்றலேயாகும்‌ (எபி 2:14-15]. 


பொய்க்‌ கடவுள்களின்‌ முன்னிலையில்‌ 
"சேனைகளின்‌ ஆண்டவர்‌'” என்ற இறைவ 
னின்‌ பெயரானது ஒரு புதிய பொருளை 
வெளிப்படுத்துறெது. உண்மையான இறை 
வன்‌ சேனைகளின்‌ இறைவனாவார்‌. அதா 
வது, விண்மீன்களின்‌ பெரும்‌ எண்ணிக்கை 
(ஏச 40:26; சங்‌ 1சீ7:4), வானதூதர்களின்‌ 
சேனை (சங்‌ 103:20-21; 148:2; லூக்‌ 2:13-14) 
முதலிய உலகின்‌ எல்லாச்‌ சக்திகளுக்கும்‌ 
இறைவனாக உள்ளார்‌. இறைவன்‌ மனி 
தனை விடுவிக்கத்‌ தலையிடுவார்‌. 


333 


Kk. மீட்பர்‌ மற்றும்‌ அவரது ஊழியனின்‌ 
ஆற்றல்கள்‌ 

1. ஓடுக்கப்பட்டவர்களின்‌ சமூக அடிமைத்த 
னத்திற்கும்‌, பாவிகளின்‌ ஆன்மீக அடிமைத்த 
னத்திற்கும்‌ எல்லாம்‌ வல்லவர்‌ எவ்வாறு 
முடிவு கட்டுகிறார்‌ என்பது யாத்திராகமத்தி 
லேயே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்‌ 
திரை விடுதலை, மற்ற' விடுதலைகளின்‌ 
எடுத்துக்காட்டான மாதிரிகை ஆகும்‌. அதன்‌ 


நினைவுச்‌ சின்னமாக இஸ்ராயேலில்‌ 
பாஸ்கு விழா எக்காலத்திற்கும்‌ விளங்குக 
றது (யாத்‌ 13:3). கொடுங்கோலனாகிய 


பாரவோனின்‌ எதிர்ப்பே, அசாதரண வியப்‌ 
புக்குரிய நிகழ்ச்சிகளால்‌ படைப்பு அனைத்‌ 
தின்‌ மீதான தமது ஆற்றலை வெளிப்படுத்த 
இறைவனுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது 
(யாத்‌ 9:14-15). இத்தகைய வியப்புகளுக்கும்‌ 
இஸ்ராயேலின்‌ விடுதலைக்குமான மனிதக்‌ 
கருவியாக, மனிதரில்‌ மிகவும்‌ சாந்தமிக்கவ 
ராகவும்‌ தனது குறைகளை அறிந்தவராகவும்‌ 
உள்ள மோசே விளங்குகிறார்‌ (எண்‌ 12:3; 
யாத 4:70-13). ஆயினும்‌, அவரை இறைவன்‌ 
ஒப்புவமையில்லா இறைவாக்கினராக ஆக்‌ 
குகிறார்‌ (உப 34:10 தொ]. 


விடுவிக்கப்பட்ட மககளே தங்களை விடு 
வித்தவரை எதிர்க்கின்றனர்‌. பல்வேறு புது 
மைகளுக்குப்‌ பின்னரும்‌ தமது ஆற்றலை 
விசுவாசிக்காதவர்களை இறைவன்‌ தண்டிக்‌ 
ஒறார்‌. நாற்பதாண்டுகள்‌ சுற்றித்திரிந்த பிறகு 
அவர்கள்‌ பாலைவனத்தில்‌ மடிவார்கள்‌ 
(எண்‌ 1822-20]. ஆனால்‌, தமது மக்களைப்‌ 
பாதுகாக்கக்கூடிய தமது திறனைப்‌ பற 
நியோ (எண்‌ 18:16), அல்லது தமது ஆற்றல்‌ 
அளிக்கவிருக்கின்ற மீட்பின்‌ செயல்‌ இற 
னைப்பற்றியோ (யாத்‌ 32:12) புறவினத்தா 
ருக்குச்‌ சந்தேகம்‌ எழக்கூடாது என்பதற்காக, 
மோசேயின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி, கட 
வள்‌ தம்மை எதிர்க்கிற மக்களை முழுமை 
யாக அழிக்கவில்லை. மேலும்‌, மன்னிப்பது 
லும்‌ அவர்‌ தமது ஆற்றலை செயல்படுத்து 
இன்றார்‌ (எண்‌ 14:17-தொ). 


2. வரலாறு முழுவதும்‌ இறைவனின்‌ 
வழிகள்‌ ஒரே மாதிரியாகவே உள்ளன. தமது 


ஆற்றல்‌ (தொடர்ச்ச?) 


திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க, உலகி 
வுள்ள வலிமை மிககவர்களை அவர்‌ கிளர்நீ 
தெழச்‌ செய்கிறார்‌. நாடு கடத்தலின்‌ மூலமா 
கத்‌ தமது மக்களைத்‌ தண்டிக்க அவர்‌ விரும்‌ 
பியபோது, நெபுக்கதுனேசார்‌ அவரது ஊழி 
யனாக உள்ளார்‌ (எரே 25:9). துன்பக்காலம்‌ 
முடிந்த பின்னர்‌, சீயோனுக்கு திரும்புவதற்‌ 
கான ஏற்பாட்டிற்கான உலகலாவிய அற. 
றலை யாவேயிடமிருந்து சைரஸ்‌ பெறுக 
றார்‌ (ஏச சீ4:28-க5:4; 2 நாள்‌ 36:௨22-23). 
அவரில்‌ தங்களது நம்பிக்கையை வைப்போ 
ருக்குப்‌ புதிய வலிமையை அளிக்கக்கூடிய 
எல்லாம்‌ வல்லவருடைய செயலாக இந்த 
இரண்டாம்‌ யாத்திரை உள்ளது (ஏச 
80:10-11.29 தொ). 


““'ஊனாகிய'' மனிதனின்‌ பலவீனத்தை, 
இறையாற்றலாகிய அவருடைய ஆவி 
யோடு ஒப்பிட்டு வேறுபடுத்துகின்றனர்‌ 
இறைவாக்கினர்கள்‌ (ஏச 31:3; செக்‌ 4:6). 
இறையாற்றலாகிய அவரது ஆவியாலும்‌, 
அவரது எப்போதும்‌ ஆற்றல்‌ மிக்க வார்த்தை 
யாலும்‌ (ஏச 55:11), கடவுள்‌ தாம்‌ தேர்ந்தெ 
டுத்த வலுக்குறைவான கருவிகளை உறுதிப்‌ 
படுத்துகிறார்‌. முடிசூட்டு தைலத்திலிருந்து 
ஆவியால்‌ நிரப்பப்பட்ட ஆடு மேய்க்கும்‌ 
சிறுவனாகிய தாவீது (1 சாமு 16:13), இஸ்ரா 
யேலை அதனுடைய எல்லா பகைவர்களிட 
மிருந்து விடுவிக்கிறார்‌ (2 சாமு 7:8-11). 
“வல்லமை மிக்க கடவுள்‌'' என்னும்‌ பெயரு 
டைய மெசியா அவருடைய குடும்பத்தில்‌ 
பிறப்பார்‌; ஆண்டவருடைய அவி அவர்‌ 
மேல்‌ தங்கும்‌ (எச 9:5-6; 11:1-2); மற்றும்‌ 
அவர்‌ இறைவனையே தமக்குத்‌ தந்தையாக 
கொண்டிருப்பார்‌ (2 சாமு 7:74; சங்‌ 8:27 
தொ]. சாதாரணமாக பேச இயலாத எரே 
மியா, இறைவனின்‌ கரம்‌ தனது வாயில்‌ 
வைத்த வார்த்தைகளை எதிர்க்கமுடியாத 
சக்தியுடன்‌ போதிக்கிறார்‌. (எரே 1:6-10. 
18-19). நாடு கடத்தப்பட்ட நிகழ்ச்சியால்‌ 
தங்களது எல்லா நம்பிக்ககையையும்‌ இழந்‌ 
துவிட்ட இஸ்ராயேல்‌ மக்களும்‌, ஆண்டவரு 
டைய ஆவியால்‌ புதுப்பிக்கப்படுவர்‌ (௪௪ 
37:11-14). தங்களது' பலத்திற்காக அவரைச்‌ 
சார்ந்திருந்து, அவருக்கு பணி செய்யும்‌ இந்த 


ஆற்றல்‌ (தொடர்ச8]) 
மக்களை மீட்கும்‌ நிலையிலும்‌ (ஏச 29:3-7), 
மீட்பிற்கு ஆற்றலற்ற சிலைகளுக்கு எதிரான 
நிலையிலும்‌, எல்லா நாடுகளும்‌ ஆராதிக்க 
வேண்டிய எல்லாம்‌ வல்ல ஒரே தனிச்றெப்‌ 
பான மீட்பர்‌ என்று யாவே தம்மையே 
வெளிப்படுத்துறொர்‌ (ஏச 45:14-15, 20-24). 


3. பாவத்திலிருந்து அனைவரையும்‌ பீட்‌ 
கவே இறைவன்‌ விரும்புகிறார்‌. யாவேயின்‌ 
ஆற்றல்‌ அவரது மறைபொருள்மிக்க ஊழி 
யன்‌ மூலமாக இந்த மீட்புத்‌ திட்டத்தை 
நிறைவேற்றுகிறது. துன்பம்‌ மற்றும்‌ அவ 
தூறு ஆகியவற்றைத்‌ தாங்கியவாறு அவர்‌ 
இறக்கிறார்‌ (ஏச 58). இறைவல்லமை. அவ 
ரது மரணத்தின்‌ மூலமாக, எண்ணற்றவர்க 
ளுக்கு வாழ்வளிக்கிறது. இது உண்மையில்‌ 
உயிர்த்தலின்‌ அற்றலாகும்‌. பாவத்தின்‌ 
விளைவாக மரணம்‌ இருப்பதால்‌, பாவத்தி 
னின்று தாம்‌ மீட்பவர்களை இறைவன்‌ மர 
ணாத்தினின்றும்‌ மீட்பார்‌. நீதிமான்‌ முடிவில்‌ 
வாத வாழ்விற்கு உயிர்த்தெழுவான்‌. நீதி 
மான்கள்‌ தங்களது விசுவாசத்திற்காக மரண 
மடைய வேண்டிய நேரத்தில்‌, ஞானிகளின்‌ 
படிப்பினையாக இக்கருத்து நிலவியது 
[தானி 12:2-3). படைத்தவருடைய வலிமை 
யின்‌ மூலமாக வரும்‌ உயிர்ப்பைபற்றிய 
நம்பிக்கை யானது, துன்புற்றவர்களைத்‌ 
தடப்படுத்துகின்றது (2 மக்‌ 7:9. 14.23). ஒரு 
முன்குறிக்கப்பட்ட நேரத்தில்‌, ஒடுக்கியாளு 


பவர்களுடைய வலிமை முடிவுக்குக்‌ 
கொண்டு வரப்படும்‌; பின்னர்‌, வானக 
மேகங்களின்மீது வரும்‌ மனுமகனுக்கு 


அளிக்கப்படவிருக்கன்ற முடிவில்லா ஆதிக்‌ 
கத்தை புனிதர்கள்‌ திருக்கூட்டம்‌ பகிர்ந்து 
கொள்ளும்‌ (தானி 7:12. 18.27) 


4. பழைய உடன்படிக்கையின்‌ இறுதியில்‌, 
மீட்பின்‌ வரலாற்றைப்‌ பற்றி தியானித்த 
ஞானி, அதனை இயக்கிய எல்லாம்‌ வல்லவ 
ரைப்‌ பற்றி இவ்வாறு சித்திரிக்கிறார்‌. அதன்‌ 
படி, அவர்‌ தாம்‌ படைத்த அனைத்தையும்‌ 
அன்பு செய்கிறார்‌ (ஞான 11:24 தொ). 
நீதியும்‌ இரக்கமும்‌ நிறைந்த அவர்‌, மனந்தி 
ரும்புதலை அங்கேரித்து, மனிதர்களுடைய 
இதயங்களிலும்‌ அதனை எழுப்புகிறார்‌ 


534 


(11:23; 12:2. 10-18}. நீதிமான்கள்‌ இறைவ 
னது பாதுகாப்பிலிருக்றொர்கள்‌; அவர்‌ 
அவர்களுக்குத்‌ தந்தையாக இருக்கிறார்‌, 
ஆகவே அவர்களைப்‌ பாதுகாத்து முடி 
வில்லா வாழ்வை அவர்‌ அளிப்பார்‌ (2:11 
தொ; 3:1; 5:15-16; மத்‌ 22:29-32). ஆயினும்‌ 
அவர்கள்‌ இறப்பதைக்‌ காணுமாறு விசுவாச 
மற்றவர்களை அனுமதித்து அதன்மூலம்‌ 
அவர்களது நம்பிக்கையைச்‌ சோதிக்கிறார்‌. 
அவர்களது மணிமுடி அவர்களின்‌ தகனப்ப 
லிக்குத்‌ தக்க கைம்மாறாக இருப்பதற்காக 
இவ்வாறு நிகழ்கிறது (ஞான 3:2-9). 


ஈ கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களில்‌ 
ஆவியின்‌ ஆற்றல்‌ 

1. உண்மையில்‌ புதிய உடன்படிக்கையை 
முத்திரையிடுவது ஒரு தகனப்பலியே. இயே 
சுவின்‌ தகனப்பலியில்‌ எல்லாம்‌ வல்லவர்‌ 
தம்மை முழுமையாக வெளிப்படுத்த, 
அதன்மூலம்‌ தமது திட்டத்தையும்‌ நிறை 
வேற்றுதிறார்‌. தாழ்மையான கன்னியின்‌ ௨த 
ரத்தில்‌ ஊனுடலெடுத்த எல்லாம்‌ வல்ல 
வார்த்தை இயேசுவே (லூக்‌ 1:27. 48-49; 
யோவா 1:14); எபி 1:2-3). இவ்வருகையா 
னது, இயலாதது எதுவுமற்ற மிக உன்னதரின்‌ 
ஆற்றலாகிய தூய ஆவியின்‌ பணியே ஆகும்‌ 
(லூக்‌ 3:42; யோவா 1:32) 3:24-34) ஏச 11:2; 
42:1; 61:1). இயேசு தனது ஆற்றலை புதுமை 
களால்‌ காண்பிக்கிறார்‌. இப்புதுமைகள்‌ அவ 
ரது பணிக்கு சான்று பகர்வதோடல்லாமல்‌ 
(அ.ப. 2:22), இறைவன்‌ அவரோடு உள்ளார்‌ 
(யோவா 32; 9:33) மறறும்‌ அவர்‌ தந்தை 
யால்‌ அனுப்பப்பட்டவர்‌ என்பதை நிரூபிப்‌ 
பதோடு (5:36), 'கம்மோடு கடவுள்‌' எனப்ப 
டும்‌ இம்மானுவேல்‌ இவரே (மத்‌ 1:28) 
என்பதையும்‌ நிரூபிக்றெது. 


2. இவ்வுலகைச்சார்ந்த மெசியா பற்றிய 
யூத எதிர்ப்பார்ப்புகளுக்கு ஒத்துப்போகும்‌ 
முறையில்‌ (மத்‌ 2:5-7) யோவா 8:80) தனது 
ஆற்றலை தனது மகிமைக்காக செயல்படுத்‌ 
தாமல்‌ இயேசு, தந்தையின்‌ மகிமையையும்‌ 
அவரது திட்டம்‌ நிறைவேற்றப்படுவதை 
யுமே தேடுகிறார்‌ (யோவா 5:40; 17:4). இந்த 
தாழ்ச்சியே அவருடைய ஆற்றலின்‌ மூலமா 


535 


கும்‌. படைப்பு அவருக்கு அடிபணிதிறது 
(மத்‌ 8:27; 14:19 தொ. இ). அவர்‌ பாவங் 
களை மன்னித்து (மத்‌ 9:6 தொ. இ) தூய 
ஆவியின்‌ ஆற்றலால்‌ பேய்களை ஓட்டுகிறார்‌ 
(மத்‌ 12:28 இ]. தனது உயிரைக்‌ கையளித்து 
விட்டு மீண்டும்‌ அதனை எடுத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ தனது ஆற்றலை அவர்‌ அறிவிக்கிறார்‌ 


(யோவா 10:18); அதாவது, சிலுவையில்‌ 
தனது உயிரைச்‌ சுதந்தரமாகக்‌ கையளித்து, 
உயிர்த்தெழுதலில்‌ மீண்டும்‌ எழுவதைப்‌ 


பற்றி அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. இறுதியாக, 
இறுதிநாளில்‌ ஒரு மேலாண்மையுடைய நீதி 
பதியாக தனது ஆற்றலைச்‌ செயல்படுத்தவி 
ருக்கும்‌ தனது வருகையைப்பற்றி அவர்‌ 
அறிவிக்கிறார்‌. (மாத்‌ 73:86) யோவா 
8:21-29). ''மனுமகன்‌ வல்லமையுள்ள இறை 
வனின்‌ வலப்பக்கத்தில்‌ அமர்ந்து, வானமே 
கங்கள்‌ மீது வருவதை நீங்கள்‌ இனிக்‌ காண்‌ 
பீர்கள்‌'* (மத்‌ 26:64). இந்த உறுதிமொழியா 
னது, இருளின்‌ வலிமை வெற்றியடைவதா 
கத்‌ தோன்றிய நேரத்தில்‌, தலைமைச்சங்கத்‌ 
தின்‌ முன்னிலையில்‌ அளிக்கப்படுகிறது 
(லுக்‌ 22-53]. 


ஆனால்‌, அவர்‌ ஏற்கனவே அறிவித்தபடி 
ஒருமுறை உயர்த்தப்பட்ட உடனே, இயேசு 
தமது ஆட்தன்மையையும்‌ (யோவா 8:28), 
வலிமையையும்‌ வெளிப்படுத்துனெறார்‌. 
அதே தேரத்தில்‌ உலகின்‌ தலைவனாக 
தலைமை ஏற்போர்‌ யாவரையும்‌ 8ழிறக்கி 
(கொலோ 2:15), அனைத்தையும்‌ தம்பால்‌ 
ஈர்த்துக்கொள்கிறார்‌ (யோவா 12:31-2). 
இந்த நோக்கத்திற்காகவே, அவர்‌ தனது 
ஆன்மீக அரசிற்கு, விசுவாசத்திலும்‌ கழ்படித 
விலும்‌ எல்லா நாடுகளையும்‌ ழ்படுத்த, 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ எல்லா அதிகார 
மும்‌ கொண்டுள்ளார்‌ என்று சான்று பகரு 
மாறு, அவர்‌ தமது சீடர்களை அனுப்புகிறார்‌ 
(மத்‌, 26:18 தொ). அவர்கள்‌ தங்களுடைய 
பணியை நிறைவேற்றுவற்காக, அவர்களது 
போதனையைப்‌ புதுமைகளால்‌ உறுதிப்ப 
டுத்துவதோடல்லாமல்‌ (மாற்‌ 16:20), உலக 
முடியுமட்டும்‌ எந்நாளும்‌ அவர்‌ அவர்க 
ளோடு இருப்பார்‌. மேலிருந்து அவர்களுக்கு 
அனுப்புவதாக வாக்களித்த ஆற்றலாகிய 


ஆற்றல்‌ [தொடர்க] 


அவரது ஆவியின்‌ மூலம்‌ அவர்‌ அவர்க 
ளோடு இருப்பார்‌ (லூக்‌ 22:49: அ௮.ப. 1:8). 


3. மம்பதாம்நாள்‌ விழாவன்று அப்போஸ்‌ 
தலர்களை நிரப்பிய ஆவியானது (அ.ப. 2:4) 
உயிர்த்த கிறிஸ்துவால்‌ அவர்களுக்கு அளிக்‌ 
கப்படுகிறது; அது அவரது ஆற்றலை மீட்ப 
ராக வெளிப்படுத்தும்‌ கொடையாக வெளிப்‌ 
படுகிறது (அ.ப. 2:32-36; 4:7-12]. அவர்களது 
ஆற்றல்மிக்க போதனை மனிதர்களின்‌ இத 
யங்களை மாற்றிய பின்னர்‌ (2:37. 23; ச:4.33), 
அப்போஸ்தலர்கள்‌ பாவங்களை மன்னிக்க 
வும்‌ (யோவா 20:21 தொ), ஆவியை அளிக்க 
வும்‌ (அஃப்‌, 8:17) தங்களுடைய ஆற்றலைச்‌ 
செயல்படுத்தினர்‌. திருச்சபை விரிவடைத 
லானது தமது சீடர்களுக்கு இயேசு அளித்த 
உறுதிமொழியை உறுதுப்படுத்துகிறது; அவ 
ரது செயல்களைவிட உயர்ந்தவற்றை அவர்‌ 
கள்‌ நிறைவேற்றுவர்‌; அவருடைய மகனின்‌ 
கேட்பவை அனைத்தையும்‌ 
தந்‌ைத அவர்களுக்கு அருளுவார்‌ (யோவா 
14:12 தொ; 16:23-24). எனவே, விசுவாசமா 
னது செபத்தை எல்லாம்‌ வல்லதாகச்‌ செய்கி 
றது (மாற்‌ 9:23; 10:27; 11:22 தொ]. 


பெயரால்‌ 


விசுவாசத்தினால்‌ மனிதன்‌ நற்செய்தியில்‌ 
மீட்பின்‌ ஆற்றலுக்குத்‌ தன்னையே ஆளாக்கு 
கிறான்‌ என்னும்‌ பவுலின்‌ போதனை இயே 
௬வை எதிரொலிக்கிறது (உரோ 1:16). விசு 
வாசமானது “கிறிஸ்துவின்‌ அறிவையும்‌ 
அவருடைய உயிர்த்தெழுதலின்‌. வல்லமை 
யையும்‌, அவருடைய பாடுகளில்‌ பங்கு 
பெறுவதையும்‌ அடைகிறது (பிவி 3:9-10). 
சிலுவையில்‌ அறையுண்ட இயேசு நம்பிக்‌ 
கையுள்ள விசுவாசிகளைக்‌ காப்பாற்றுகி 
றார்‌. ஏனெனில்‌ அவர்களுக்கு இறைவனின்‌ 
வல்லமை அவரே (1 கொரி 1:18. 23-24). 
இறைவனுடைய வலுவற்ற நிலையோ மனி 
தர்களைவிட வலுவானதாக உள்ளது; மற்‌ 
றும்‌, அவருடைய வல்லமையானது சாட்சிக 
ளின்‌ வலுமின்மையில்‌ வெளிப்படுகிறது 
(1:25; 2 கொரி 12:9). பின்னார்‌ இவர்கள்‌ 
இயேசுவுக்காக உயிரையே இழக்குமாறு 
கொலைகாரர்களிடம்‌ கையளிக்கப்படும்‌ 
போது இயேசுவின்‌ வாழ்வானது அவர்களில்‌ 


நீத 27/7. ச்‌ 


தெனிவபடுத்தப்படுகிறது (4:10 தொ). ஏனெ 
னில்‌, இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை 
உயிர்ப்பித்த இறைவனின்‌ வல்லமைமீது 
அவர்கள்‌ தங்களது நம்பிக்கையைக்‌ கொண்‌ 
டி ருந்தனர்‌ (கொலோ 2:12; 2 கொரி 13:4]. 
அவர்களுடைய வார்த்தைகளை இறை 
வார்த்தையாக்கி, இறைவார்த்தையின்‌ வல்ல 
மையை அவர்களுக்கு அளிக்கும்‌ (1 தெச 
1:5; 2:13) ஆவியால்‌ அவர்கள்‌ வலிமையும்‌ 
ஆற்றலும்‌ பெறுகின்றனர்‌ (எபே 3:16). ஓவ்‌ 
வொரு சிந்தனையையும்‌ எதிர்பார்ப்பையும்‌ 
கடந்துள்ள இறைவல்லமையின்‌ எல்லை 
- யற்ற பேராற்றல்‌ அவர்களில்‌ செயல்படுகி 
றது (2 கொரி 4:7; எபே 1:19 தொ; 3:20). 


சீ. இறுதி நாட்களில்‌ வெளிப்படவுள்ள 
மீட்பிறகும்‌ இதே வல்லமை அவர்களை 
பாதுகாக்கிறது (7 பேதுரு 1:5). அவருடைய 
எல்லாம்‌ வல்ல கரத்தின்‌ ழ்‌ தங்களைத்‌ 
தாழ்த்துகிறவர்களையும்‌, விசுவாசத்தினால்‌ 
பேயை எதிர்க்கிறவர்களையும்‌, அசைக்க 
முடியாதவாறு இறைவன்‌ பாதுகாக்கிறார்‌ 
(5:5-10). மற்றொருபுறம்‌, விசுவாசமற்றவர்‌ 
கள்‌ பேயிட மிருந்து வருகின்ற வல்லமையை 
கொண்டவர்களால்‌ தவறான வழிக்கு இழுத்‌ 
துச்‌ செல்லப்படுவர்‌ (2 தெச 2:9-12; இரு 
வெளி 13:2-7). இவர்களை, ஆண்டவர்‌ 
தமது வருகையின்‌ நாளில்‌, தமது வாய்மூச்சி 
னால்‌ அழித்துவிடுவார்‌ (2 தெச 2:8). அந்தா 
ளில்‌, எல்லா விரோதமான வல்லமையுடன்‌ 
சோத்து, மரணமும்‌ அழிக்கப்படும்‌ (1 
கொரி 15:24 தொ.) ஆவியானவர்‌ தங்கி 
யுள்ள உடல்களுக்கு உரியவர்களை இறை 
வன்‌ தம்முடைய ஆற்றலால்‌ உயிர்ப்பிப்பார்‌ 
(6:14; உரோ 86:11). அவர்‌ அனைத்திலும்‌ 
அனைத்துமாய்‌ இருப்பார்‌ (1 கொரி 15:28), 
செம்மறியானவர்‌ பகிர்ந்து கொள்கிற அரிய 
ணைக்கு உரிய எல்லாம்‌ வல்ல ஆண்டவரா 
கிய இறைவனைத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ 
கள்‌ புகழ்ந்து பாடுவதை நாம்‌ திருவெளிப்‌ 
பாட்டில்‌ கேட்கிநோம்‌. ஒழுங்கற்ற நிலை 
யில ஆற்றலைக்‌ குறிக்காம்‌ துயரம்‌ என்பதே 
இனி இல்லை என்ற நிலை நிலவக்கூடிய 
புதிய உலகை இறைவன்‌ படைப்பார்‌ (இரு 
வெள்‌ 21:1.5). "அல்லேலூயா! எல்லாம்‌ 


536 


வல்ல கடவுளாகிய ஆண்டவர்‌ ஆட்சி 
செலுத்தலானார்‌'' (19:6). அது அன்பின்‌ 
அரசு. இதற்கு எல்லாம்‌ வல்லவராக இருப்ப' 
வர்‌, ''நமக்கு அன்பு செய்து தமது இரத்தத்தி 
னால்‌ நம்முடைய பாவங்களினின்று நம்மை 
விடுவித்தவருடைய தந்தையே. இவருக்கே 
மகிமையும்‌ வல்லமையும்‌ என்றென்றும்‌ உரி 
யனவாகுக ஆமென்‌?! (1:5-6]). 


- பதில்‌ சொல்லி) 

1. கோரியரான பெயோனின மகன்‌. ஏசா 
வின்‌ மனைவி ஓகலிபாமாவின்‌ தந்தை (ஆதி 
36;2.4.18; 1 நாள்‌ 1:40), ஆதி 36:24-இன்படு 
இவர்‌ பாலைவனத்தில்‌ வெப்ப நீரூற்றுக்க 
ளைக்‌ கண்டுபிடித்தார்‌. ஆதி 36:2.14 மகள்‌ 
என்று உள்ளது. மகன்‌ என்று எடுத்துக்கொள்‌ 


ஆனா (AKAH 


வதே மேல்‌. 


2. ஏதோமில்‌ குடியிருந்தவர்களான கோரி 
யர்களின்‌ தலைவரான சேயிரின்‌ நான்காம்‌ 
புதல்வர்‌ (ஆதி 36:20.25.29; 1 நாள்‌ 1:38.21) 
ஆனா 1-2க்கும்‌ இடையிலுள்ள உறவ என்ன 
என்று வாசகங்கள்‌ தெளிவுபடுத்தவில்லை. 


அனிம்‌ (4 - ஊற்றுக்கள்‌) 

யூதாவின்‌ தென்மேற்கு மலைப்பகுதியில்‌ 
கிரியத்து-சேபர்‌, எசுத்தமோவா ஆகிய நகரங்‌ 
களுடன்‌ சேர்ந்த ஓர்‌ எல்லை நகரம்‌ (யோசு 
15:50). தென்‌ கெபிரோனிலிருந்து 18 கி.மீ. 
அப்பால்‌ இருக்கும்‌ கர்பேத்‌-கூவேயின்‌ ஆக 
இருக்குமோ எனவும்‌ யூகக்கப்படுகிறது. 
யூசேபியு இந்த ஆனிமை அனாயாவோடு 
ஒப்பிட்டுச்‌ சந்தேகிக்கிறார்‌. அமர்னா ஏடுக 
ளில்‌ இது காவினா என்றழைக்கப்படுகிறது. 


ஆனேம்‌ (AEM - இர ஊற்றுக்கள்‌] 
இசக்கார்‌ பகுதியிலுள்ள ஒரு லேவியர்‌ 
நகரம்‌. கெரிசோனியர்களுக்குக்‌ கொடுக்கப்‌ 
நாள்‌ 6:73). 19:21; 
21:29-இல்‌ இது ஏன்‌-கன்னிம்‌ என்றழைக்கப்‌ 
படுகிறது. இது இக்கால எனீன்‌ என்று 
அடையாளம்‌ காட்டப்படுகிறது. இந்த 
இடம்‌ தாபோர்‌ மலைக்குக்‌ கிழக்கில்‌ 11 


பட்டது (1 யோசு 


கி.மீ. தொலைவில்‌ உள்ள ஓலாம்‌ ஆகவோ, 


22/ 


ஓலாமுக்கு வடகிழக்கில்‌ 3 கி.மீ. தொலைவி 
லுள்ள கிர்பேத்‌ ஆனிம்‌ ஆகவோ இருக்க 


வம்‌. 


ஆனேர்‌ (ANER 

ஒர்‌ எமோரியர்‌, தன்‌ சகோதரர்கள்‌ மமிரே, 
எசுக்கோல்‌, ஆகியோருடன்‌, நான்கு கிழக்கு 
அரசர்களுடன்‌ ஆபிரகாம்‌ நடத்தியபோரில்‌ 
அவருக்கு உதவியவர்‌ (ஆது 12:18-24]. இந்த 
மூன்று பெயர்களும்‌ இடங்களின்‌ பெயராக 
வும்‌ இருக்கலாம்‌. 


- பையன்‌) - ஆள்‌. 


ஆனேர்‌ (£6 - இடம்‌. 

மனாசேக்கு அளிக்கப்பட்ட பகுதியின்‌ 
மேற்குப்‌ பாகத்தின்‌ ஒரு லேவியர்‌ நகர்‌ (1 
நாள்‌ 6:70). இது இருந்த இடம்‌ தெரிய 
வில்லை. யோசு 21:25-இன்படி இந்த இடம்‌ 
இசிரியேல்‌ சமவெனியின்‌ தெற்குப்‌ பகுதியி 
லிருந்த ஒரு நகரமாகும்‌. இது தானாக்‌ என்று 
வாசிக்கப்பட வேண்டும்‌. 


ஆன்மா (ட) 

மனிதன்‌, உடல்பாதி ஆன்மா பாதி என்‌ 
னும்‌ உண்டாவனன்‌ என்று 
நினைப்பது தவறு. ஆன்மா, உயிர்‌ மூச்சால்‌ 
இயக்கப்படும்‌ முழு: மனிதனைக்‌ குறிக்க 
றது. உண்மையில்‌, ஆன்மா, உடவில்‌ வாழ்‌ 
வதில்லை. ஆனால்‌ உடலின்‌ வழியாக 
ஆன்மா தன்னையே வெனிப்படுத்துகிறது. 
ஊனைப்போல்‌ அது முழுமையான மனித 
னைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. ஆன்மா ஆவியி 
னுடைய தொடர்பால்‌ ஆவிக்குரிய தொடக்‌ 
கத்தை உடையது என்று விளக்குகிறது. 
ஆனாலும்‌ இந்த ஆவிக்குரிய தன்னமக்கு 
இந்த உலகத்தோடு ஆழ்ந்த பற்றுக்கோடுள்‌ 
ளது. இந்தச்‌ சொல்‌ பலவித விளக்கத்திற்குப்‌ 
பயன்படுத்தப்படுவதிலிருந்தே இதை அறிய 


விம்‌. 


கூட்டால்‌ 


. ஆன்மாவும்‌ உயிருள்ள ஆளும்‌ 

விவிலிய மொழிகளிலும்‌ ஆன்மாவைக்‌ 
குறிக்கும்‌ தெப்பெஸ்‌ (எபிரேய மொழி), 
சுயுக்கே (கிரேக்கம்‌) அணிமா (இலத்தீன்‌) 
என்ற சொற்கள்‌ உயிர்‌ தாடியான மூச்சு என்ற 
கருத்தோடு தொடர்பு கொண்டுள்ளன. 


ஆ ன்ப 


1. உயிருள்ள மனிதன்‌:- மூச்சு அல்லது 
சுவாசித்தல்‌ உயிர்‌ உள்ளது என்பதைக்‌ காட்‌ 
டுகிறது. மூச்சு உள்ளவரை ஒருவன்‌ உயி 
ரோடு இருகறான்‌ (2 சாமு 1:9; ௮.ப. 20:10). 
இறக்கும்பொழுது ஆன்மா பிரிந்து செல்கின்‌ 
றது (ஆதி 35:18); வெளியே போகின்றது 
(எரே 15:9); அல்லது திரவத்தைப்‌ போல்‌ 
வெளியில்‌ கொட்டப்படுகிறது (ஏச 53:12). 
உயிர்‌ திரும்பினால்‌ ஆன்மா மறுபடியும்‌ 
அவனிடம்‌ திரும்பி வருகிறது (1 அர 17:21]. 


கிரேக்கர்களுக்கும்‌, செமித்திய மக்களுக்‌ 
கும்‌ இவ்விதம்‌ தங்கள்‌ கருத்துக்களைக்‌ கூற 
முடியும்‌. இந்த வகையான விளக்கத்திற்குள்‌ 
பலவகைக்‌ கண்ணோட்டங்கள்‌ மறைந்திருக்‌ 
இன்றன. கிரேக்கத்‌ தததுவஇயலில்‌ ஆன்மா 
உடலின்‌ தொடர்பின்றித்‌ தனித்து இருக்கக்கூ 
டிய கூறு என்றும்‌, அது உடலில்‌ காணப்படு 
கிறது மற்றும்‌ அதிலிருந்து பிரிந்து செல்கி 
றது என்றும்‌ பொதுவாகக்‌ கருதப்பட்டது. 
இதற்குமாறாக, செமித்தியர்‌ கருத்துப்படி 
உயிர்‌ மூச்சு உயிரளிக்கும்‌; உடலிருந்து 
அதைப்பிரிக்க முடியாது. குறிப்பாக மனித 
செயல்முறை வாழ்க்கை வாழும்‌ வகையை 
மூச்சு காட்டுகிறது. மேலும்‌ மனிதன்‌ அசை 
யாது உறங்கும்போதும்‌ சுவாசித்தல்‌ நடை 
பெறுகிறது. ஒருவேளை இரத்தத்தையும்‌ 
ஆன்மாவையும்‌ ஒன்றாக்ககுவதற்கு இது 
ஆழ்ந்த காரணமாக இருந்திருக்கலாம்‌ (சங்‌ 
72:14). ஆன்மா இரத்தத்தில்‌ உள்ளது (லேவி 
17:11), ஆன்மா இரத்தமேயாகும்‌ (லேவி 
17:14; உப 13:23), அதுவே உயிருள்ள மனி 
தன்‌. 


2. உயிர்‌:- உயிருடன்‌ இருத்தல்‌ என்ற 
கருத்திலிருந்து வாழ்வின்‌ பொருளுக்கு எளி 
தாகச்‌ போகலாம்‌. இவை இரண்டும்‌ இணை 
யாகப்‌ பயன்படுவதிலிருந்து அறியலாம்‌. 
"உமக்குச்‌ சொந்தமான புறாவின்‌ உயிரைப்‌ 
பருந்துக்கு இரையாக விட்டுவிடாதேயும்‌; 
உம்முடைய எனிய மக்களின்‌ வாழ்வை ஒரு 
நாளும்‌ மறவாதேயும்‌'' (சங்‌ 74:19). பதிலுக்‌ 
குப்பதில்‌ என்ற சட்டப்படி '“ஆன்மாவுக்கு 
ஆன்மா”? என்பதை “உயிருக்கு உயிர்‌' 
என்று பொழிபெயர்க்கலாம்‌ (யாத்‌ 21:23). 


ஆன்மா தோட 72477 


ஆன்மாவும்‌ உயிரும்‌ இணைத்துக்‌ கருதப்படு 
கின்றன. உடல்‌ சார்ந்த வாழ்விற்கு மாறாக 
இருக்கும்‌ ஆன்மீக வாழ்வோடு மட்டும்‌ 
இங்குக்‌ கருத்தில்‌ கொள்ளப்படவில்லை. 
ஆனால்‌ வெகுகாலமாய்‌ இந்த உயிர்‌ பூவுல 
கத்தைச்‌ சேர்ந்ததாகவே கருதப்பட்டது. 
காலப்போக்கில்‌, இறுதியாக அழியாத விண்‌ 
ணுலக வாழ்வோடு தொடர்புள்ளது என்று 
வெளிப்படுத்தப்படுறைது. ஆகையால்‌ இந்‌ 
தச்‌ சொல்‌ ஒவ்வொரு முறையும்‌ எந்த இடத்‌ 
தில்‌ எதற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டது என்‌ 
பதை அறிவது அவசியம்‌. 


சில வழக்குமுறைகளில்‌, ஆன்மா (உயிர்‌) 
இம்மை வாழ்வின்‌ கூறாகக்‌ கருதப்பட்டது. 
இதை இழப்பதற்கு ஒருவன்‌ அஞ்சலாம்‌ 
(யோசு 9:24; அ௮.ப. 27:34) அல்லது சாவின்‌ 
பிடியிலிருந்து காப்பற்ற விரும்பலாம்‌ (1 
சாமு 19:11; சங்‌ 6:8); அது ஆபத்திலதருப்‌ 
பதை உணரும்போது அதைக்‌ காக்கப்‌ பாது 
காப்பான இடக்தில்‌ வைக்க நினைக்கலாம்‌ 
(லூக்‌ 21: 19; உரோ 11:31 அர 19:10; மத்‌ 
2:20-யாத்‌ 4:19; சங்‌ 35:2; 37:12). இதற்குமா 
றாக அதைப்பற்றி அதிகம்‌ கவலைப்படத்‌ 
தேவையில்லை (மத்‌ 2:30) தன்னுடைய 
மக்களுக்காக உயிரைக்‌ (ஆன்மாவை) கைய 
ளிக்கத்‌ தயாராய்‌ இருக்கவேண்டும்‌ (பிலி 
2:30; 2:8). இந்த உயிரைத்தான்‌ இயேசு 
மனிதர்களுக்காகக்‌ கையளித்தார்‌ (மத்‌ 20:18; 
யோவா 10:17. 15. 17). அவரைப்‌ பின்பற்றி 
நம்முடைய உயிரை மற்றவர்களுக்காக 
அளிக்க வேண்டும்‌ (யோவா 13:17; 15:13; 
7 யோவா 4:16), 


ஒருவன்‌ இவ்வுளவு பெரிய இயாகத்தைச்‌ 
செய்வது இறைவன்‌ (யாவே) உயிரைத்‌ 
திரும்பக்‌ கொடுப்பார்‌ என்று அறிந்ததினால்‌ 
மட்டுமன்று (சங்‌ 9422) 78:14); மாறாக 
இயேசு அதே வார்த்தை வழியாக அரும்பெ 
ரும்‌ கொடையாகிய அழியாத வாழ்வைப்‌ 
பற்றி அறிவித்திருப்பதால்தான்‌. அவரே இச்‌ 
சொல்லைப்‌ பலவகையில்‌ பயன்படுத்தியுள்‌ 
ளார்‌. “ஏனெனில்‌, தன்‌ உயிரைத்‌ காத்துக்‌ 
கொள்ள விரும்புகிறவன்‌ அதை இழந்துவிட 
வான்‌. என்பொருட்டுத்‌ தன்‌ உயிரை இழப்ப 


53% 


வனோ அதைக்‌ கண்டடைவான்‌ (மத்‌ 16:25 
இ; 10:39; லூக்‌ 12:26; 17:33; யோவா 12:25). 
இந்தக்‌ காரணங்களால்‌, ஆன்மாவில்‌ உறை 
யும்‌ முடிவில்லாத அழியா வாழ்வின்‌ வெற்‌ 
றியே ஆன்மாவின்‌ மீட்பு ஆகும்‌ [யாக 1:21; 
0:20: 1 பேதுரு 1:9; எபி 10:39). 


3. மனித ஆள்‌:- உண்மையில்‌ உயிர்‌ 
மனிதனின்‌ மிகச்‌ சிறந்த பொருளாயிருப்பின்‌ 
(1 சாமு 26:24) ஆன்மாவைக்காப்பது தன்‌ 
னைக்‌ காப்பது போன்றதாகும்‌. கருங்கக்‌ 
கூறின்‌ ஆன்மா மனிதனைக்‌ குறிக்றெது. 


முதன்‌ முதலாக உயிருடன்‌ இருக்கக்கூடிய 
உயிரினங்கள்‌ அனைத்தையும்‌ விலங்குகளை 
யும்‌ கூடச்‌ சேர்த்து ஆன்மா என்று குறிப்பிட 
லாம்‌ (ஆதி 1:20. 24;2:29); ஆனால்‌ பொது 
வாக இது மனிதர்களைக்‌ குறிப்பிடுகிறது; 
்‌“எழுபதுபேர்‌ (ஆன்மா) 
கொண்ட கூட்டம்‌'' என்று சொல்லப்படுகி 
றது (ஆது 46:27 - அ.ப. 714 உப 10:28; 
௮.ப. 2:87; 27:37). ஆன்மாதான்‌ மனிதன்‌. 
அது ஓர்‌ ஆளாகும்‌ (லேவி 5:1...) 24:17) மாற்‌ 
சீ; அப, 2/4 1 பேதுரு 3:20 திருவெளி 
6:9). எடுத்துக்காட்டாக இது கப்பவிலுள்ள 
சரக்குக்கு மாறானது (அஃப்‌, 27:10). ஓர்‌ 
இறந்த பிணத்தைக்கூட, அது முன்பு இருந்த 
நிலையை மனதிற்கொண்டு, '*இறந்த ஆன்‌ 
மா'' என்று அழைப்பதில்‌ புறநிலைப்படுதெது 
கல்‌ உச்சநிலை அடைகிறது (எண்‌ 6:0]. 


ஆகையால்‌ 


ஆன்மா, அகப்பொருளில்‌, நான்‌ என்ப 
தற்கு ஒப்பாகும்‌. ஆனால்‌ உள்ளார்ந்த, உயி 
ராற்றல்‌ பொருளுடையது. ''நாம்‌ நித்திய 
காலமாய்‌ வாழ்கிறவா்‌:” என்பது (உப. 32:40; 
ஆமோ 6:6; 2 கொரி 1:23) ஒருவன்‌ தான்‌ 
எடுக்கிற கூளுரையில்‌ எவ்வளவுக்குக்‌ 
கடைப்பிடிக்கப்‌ போகிறார்‌ என்பதைக்‌ காட்‌ 
டும்‌. தாவீது யோனத்தானைத்‌ ''தன்‌ உயிர்‌ 
போல்‌" அன்பு செய்தார்‌ (1 சாழு 18:1,3). 
இறுதியாக இந்த நான்‌ (ஆன்மா) என்ற 
சொல்‌ ஆன்மீக செயல்களைத்‌ தவிர, மற்றக்‌ 
கருத்துக்களுக்காப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கி 
றது. ஆகவே பெரிய செல்வந்தன்‌ ' “நெஞ்சே 
(ஆன்மாவே) பல்லாண்டுகநுளுக்கு வேண்‌ 
டிய பொருள்‌ உனக்கு ஏராளமாய்‌ உள்ளது. 
இளைப்பாறு, உண்டு குடித்து விருந்தாடு 


539 


என்று சொல்லிக்‌ கொள்வேன்‌ என்றான்‌. 
ஆனால்‌ கடவுள்‌, அறிவிலியே, இன்றிரவே 
உன உயிரை (ஆன்மா) வாங்கப்போகிறார்‌ 
கள்‌:' (லூக்‌ 12:19, 20). ஆன்மாவைக்‌ குறிப்பி 
டுவது வாழவிரும்புவதையும்‌ தீர்மானத்தை 
யும்‌ அழுத்திக்கூறுகிறது. ''நீரின்றி வரண்டு 
கடக்கும்‌ நிலம்‌ நீரை நோக்கியிருப்பது 
போல இதயமும்‌ (ஆன்மாவும்‌) ஆண்டவ 
ரில்‌ வாழ விரும்பி ஏங்கியிருக்கிறது'” (சங்‌ 
63:2). ' பசியுற்றவணுக்கு அவர்‌ நிறைவளித்‌ 
தார்‌... நன்மையால்‌ வாழ விரும்பி ஏங்கியி 
ருக்கிறது" (சவ்‌ 63:2); "அவர்‌ நிறைவளித்‌ 
தார்‌,...நன்மையால்‌ நிரப்பீனார்‌'' (சங்‌ 
107:9; எரே 31:14). ஆன்மாவின்‌ உணர்ச்சி 
கள்‌ ம்ழைச்சியிலிருந்து (சங்‌ 66:4) கலக்கத்‌ 
திற்கும்‌ (யோவா 12:27) துன்பத்திற்கும்‌ (மத்‌ 
26:38 - சங்‌ 42:6) உற்சாகத்திலிருந்து (பிலி 
2:19) சோர்வுக்கும்‌ செல்கின்றன (எபி 18:0]. 
தந்தையின்‌ ஆசிரை எடுத்துரைக்கும்‌ உறுதி 
பெறவும்‌ (ஆகி 27:4), துன்பங்களைத்‌ தாங்க 
வலிமை பெறவும்‌ ஆன்மா விரும்புகிறது 
(அ.ப. 14:22]. இந்த ஆன்மா அன்பு செய்வ 
தற்கும்‌ (ஆதி 34:3), வெறுப்பதற்கும்‌ (சங்‌ 
11:5), சிலரிடம்‌ அன்பால்‌ பூரிப்படைவதற் 
கும்‌ (மத்‌ 12:18 - ஏச 42:2; எபி. 10:38 - 
அப. 2:4), கடவுளை முழுமனத்தோடு தேடு 
வதற்கும்‌ (மத்‌ 22:37 - உப்‌ 65 எபே 6:6; 
கொலோ 3:33) மேலும்‌ ஆண்டவரை எப்‌ 
போதும்‌ வாழ்த்துவதற்கும்‌ (சங்‌ 10:1) உண்‌ 
டாக்கப்பட்டிருக்கிறது. 


இத்தகைய பொருள்‌ நிறைவில்தான்‌ நாம்‌ 
'“ஆன்மாக்களைப்‌ புனிதப்படுத்துதல்‌!" (1 
பேதுரு 1:22) போன்ற சொற்றொடர்களை 
மூலப்பொருளில்‌ உய்த்துணர வேண்டும்‌. 
இவாகளுக்காய்ப்‌ பவுல்‌ தம்மை முழுவதும்‌ 
தியாகம்‌ செய்கிறார்‌ (2 கொரி 12:15); ஆன்மீ 
கத்‌ தலைவர்கள்‌ இவர்களுக்காக விழிப்பாய்‌ 
இருந்து கவனிக்கின்றனர்கள்‌ (எபி 11:29). 
இவாகள்‌ தசை இரத்தத்திலான உயிரினங்‌ 
கள்‌. ஆனால்‌ இவர்களில்‌ உயிரின்‌ விதையும்‌ 
மறுஉலக வாழ்வின்‌ கருவும்‌ பொதிந்திருக்‌ 
இன்றன. 

॥ வாழ்வின்‌ ஆன்மாவும்‌ அவியும்‌. 

1. வாழ்வின்‌ ஆன்மாவும்‌ சூலமெய்மை 


யும்‌:- ஆன்மா உயிரின்‌ அடையாளம்‌ என்‌ 


ஆன்மா [கொடச்சிி, 


றால்‌ உயிரின்‌ மூலகாரணம்‌ ஆன்மா அன்று. 
இதுதான்‌ இரண்டாவது வேறுபாட்டின்‌ 
அடிப்படை. இது பிளேட்டோ, செமித்திய 
ஆகிய இருமனப்‌ போக்குகளைப்‌ பிரித்துக்‌ 
காட்டுகிறது. பிளேட்டோ ஆன்மாவையும்‌ 
ஆவியையும்‌ ஒன்றாக்குகிறார்‌. மேலும்‌ 
ஆன்மா ஆவியிலிருந்து வந்தது, மனிதனுக்‌ 
குத்‌ தனித்து இயக்கும்‌ உரிமையை அளிக்‌ 
கின்றது. ஆனால்‌ செமித்திய மக்களுக்கு 
ஆன்மா வாழ்வின்‌ மூலகாரணமன்று, இறை 
வன்‌ தம்‌ ஆவியினால்‌ உயிரை அளிக்கிறார்‌. 
ஆண்டவராகிய கடவுள்‌ மனிதன்‌ முகத்தில்‌ 
உயிர்‌ கூசசை ஊத, மனிதன்‌ உயிருள்ளவன்‌ 
ஆனான்‌”: (ஆதி 2:7). உயிரினங்கள்‌ அனைத்‌ 
திலும்‌ உயிர்மூச்சு உள்ளது (ஆதி 7:22). இது 
இல்லையென்றால்‌ அவை இறந்து விடுகின்‌ 
றன. இந்த மூச்சு (உயிர்‌) மனிதனது இவ்வு 
லக வாழ்வுமுழுவதும்‌ அளிக்கப்படுறைது. 
அவற்றின்‌ மூச்சை நீர்‌ நிறுத்திவிட்டால்‌ 
அவை மடிந்து மண்ணாகிவிடும்‌. உமது 
ஆவியை நீர்‌ அனுப்பினால்‌ அவை படைக்‌ 
கப்படும்‌'' (சங்‌ 104:29.30). மனிதனின்‌ உள்‌ 
ளாழத்தில்‌ உயிரின்‌ கூறாகிய ஆன்மாவை 
யும்‌, உயிரின்‌ மூலக்காரணமான ஆவியை 
யும்‌ ஒன்றிலிருந்து மற்றதைப்‌ பிரித்துக்‌ 
காட்ட முடியும்‌. இந்த மனிதனின்‌ உள்ளா 
முத்தைக கடவுள்‌ வார்த்தைதான்‌ ஊடுருவ 
முடியும்‌ [எபி 4:12). இதைக்‌ கஇிறிஸ்துவர்க 
ளின்‌ கருத்திற்கு மாற்றினால்‌, இந்த வேறு 
பாடு பற்றி ''ஆவியில்லாத இயல்புணர்ச்சி 
யைப்‌ பற்றி'' (யூதா 19) நாம்‌ பேசமுடியும்‌. 
ஞானஸ்தானத்தால்‌ 'ஆன்மீக” நெறிக்கு மாற்‌ 
றப்பட்ட சில விசுவாசிகள்‌, அவற்றிலிருந்து 
தவறி, தம்‌ 'இயல்புணர்ச்சிப்படி' இவ்வுல 
கிற்கேற்றபடி' நடப்பதை அறியலாம்‌. (1 
கொரி 2:14; 15:44; யாக்‌ 3:15), 


2. ஆன்மாவும்‌ தொடர்ந்து வாழ்வதும்‌:- 
முன்பு கூறியவைகளின்‌ விளைவாகப்‌ பின்வ 
௬ம்‌ கருத்துக்களை ஊகிக்க முடிகிறது. ஆவி 
யும்‌ ஆன்மாவும்‌ வேறுபட்டவை. ஆவி 
இறப்பதில்லை. அது யாவேயிடம்‌ திரும்பும்‌ 
என்று உறுதியுடன்‌ கூறலாம்‌ (யோபு 34:14; 
சங்‌ 31:6; திருவுரை 12:7). இதிலிருந்து 
வேறுபட்டு ஆன்மா இறக்கலாம்‌ (எண்‌ 


ஆன்மா £ தொடரச்‌ 


23:10; நீதி 16:30; ௭௪ 13:19), ஆன்மா, 
எலும்பு (எச 37:1-14), களன்‌. (சங்‌ 63:2; 16:9) 
போன்று சாவிற்குக்‌ கையளிக்கப்படலாம்‌ 
(சங்‌ 78:50). ஆன்மா வாழ்வோரின்‌ நாட்‌ 
டிற்கு வெகுதூரத்திலுள்ள செயோல்‌ என்ற 
இறந்நதவர்‌ உலகிற்குச்‌ சென்று, நிழல்‌ தன்‌ 
மையான உயிரற்ற வாழ்வு நடத்துகிறது. 
மேலும்‌ இது ''வாழ்வோரின்‌ நாட்டைப்‌ 
பற்றி” ஒன்றும்‌ தெரியாது தனித்து வாழ்க்‌ 
றது (யோபு 14:27; திருவுரை 9:5௧.10). கடவு 
ளைவிட்டுப்‌ பிரிந்தும்‌ அவர்‌ புகழ்‌ பாட 
முடியாமலும்‌ இருக்கின்றது (சங்‌. 88:11); 
ஏனெனில்‌ இறந்தோர்‌ மெளனத்தில்‌ வாழ்‌ 
கின்றனர்‌ (சங்‌ 94:17; 115:25). சுருங்கக்கூறின்‌ 
ஆன்மா இறந்தபின்‌ இருப்பதில்லை (யோபு 
7:8.21; சங்‌ 39:14). இருப்பினும்‌ எல்லாம்‌ 
வல்ல இறைவன்‌, இந்தக்‌ 8ழ்‌ உலகத்திற்கு 
இறங்கிய ஆன்மாவை (சங்‌ 30:3; 49:19; பழ 
23:14) மீட்டு உயிருடன்‌ எழுப்புவார்‌ (2 மக்‌ 
7:19.14.23); பிரிந்த எலும்புகளை மீண்டும்‌ 
கூட்டி உயிர்‌ அளிப்பார்‌. இதுபற்றிய விசுவா 
சம்‌ உறுயானது. இந்த முழுமையான மனி 
தன்‌ ஒரு ''உயிருடன்‌ உள்ள'' ஆன்மாவாக 
வும்‌, பவுல்‌ கூற்றுப்படி ''ஆனமீக உடம்புட 
னும்‌'', முழுமையாக உயிர்பெற்று எழுவான்‌ 
(1 கொரி 15:48 - ஆதி 2:7). 


3. ஆன்மாவும்‌ உடலும்‌:- ஆன்மாக்கள்‌ ழ்‌ 
உலகத்திற்குப்‌ (செயோலுக்கு) போவதி 
னால்‌, அங்கு அவை உடலின்றி வாழ்கின்‌ 
றன, என்பது பொருள்‌ அன்று. அவைகளின்‌ 
“வாழ்வு” உண்மையான வாழ்வன்று; ஏனெ 
னில்‌ உடலின்றி ஆன்மாக்கள்‌ தங்களையே 
வெளிப்படுத்த முடியாது. ஆகையால்‌ மனித 
னின்‌ அழியாத்தன்மைக்‌ கொள்கை ஆன்மா 
வின்‌ ஆன்மீகத்தன்மையுடன்‌ சேர்த்து ஒன்‌ 
றாக்கப்படுவதில்லை. மேலும்‌ ஞான நூல்‌, 
விவிலிய நூலில்‌ அறிவிக்கப்பட்ட பாரம்பரி 
யத்தில்‌, இந்தக்‌ கொள்கையைப்‌ புகுத்த 
வில்லை. கிரேக்கர்களின்‌ எண்ணத்தில்‌ 
ஊதிய ஞானதூலின்‌ ஆசிரியர்‌ சில சொற்க 
ளைக்‌ கிரேக்க மக்களின்‌ மனிதவியல்‌ நூல்க 
ளிலிருந்து எடுத்து, தன்‌ காலத்திற்கேற்றபடி 
பயன்படுத்தியுள்ளார்‌. அவரது மனநோக்கு 
எப்போதும்‌ கிரேக்கர்களிட மிருந்து மாறுபட்‌ 


340 


டது. உறுதியான, ''அழியக்‌ கூடிய உடல்‌ 
ஆன்மாவைப்‌ பளுவாக்குகிறது இந்த மண 
குடிசை சிந்தனை நிறைந்த மனத்தை அழுத்‌ 
துறெது'' (ஞான 5:15). ஆனால்‌ இங்கு 
ஆன்மா மனிதனின்‌ அறிவாற்றலைப்பற்றி 
யேயன்றி வாழ்வின்‌ ஆவியைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடவில்லை. மேலும்‌ இங்கு இவ்வுல 
இன்‌ பொருளையோ (13:8) அல்லது உட 
லைப்‌ பற்றியோ தாழ்வுபடுத்திப்‌ பேச 
வில்லை; ''நல்வவனாய்‌ இருந்ததால்‌, 
மாசற்ற உடலுக்குள்‌ புகுந்தேன்‌'' (8:19) 
என்று கூறுகிறார்‌ ஆசிரியர்‌. 


உடலுக்கும்‌ உயிருக்கும்‌ (ஆனமாவுக்கும்‌] 
வேறுபாடு இருப்பது, ஆன்மா உண்மை 
யிலே தனித்து இயங்கும்‌ என்ற கருத்தினா 
லன்று. அக்கால யூத வெளிப்பாட்டு இலக்கி 
யங்களில்‌ காணப்படுவதுபோல்‌ ஆன்மாக்‌ 
கள்‌ ழ்‌ உலகத்திற்குச்‌ செல்கின்றன (16:13). 
''ஆன்மாக்கள்‌ கடவுளின்‌ கையிலுள்ளன 
(3:1; தீ:14). அவர்‌ அவைகளை அழியா 
வாழ்வுக்காகப்‌ படைத்ததால்‌ அவைகளை 
மீண்டும்‌ உயிர்‌ பெற்று எழச்‌ செய்யக்கூடிய 
வா்‌ (2:28). 


உடல்‌, ஆன்மா என்ற வேறுபாடு எழுந்த 
தின்‌ காரணபாக, ஆன்மாக்களுக்காக கூறப்‌ 
பட்டதையெல்லாம்‌ விவிலியம்‌ முழு மனித 
னுக்குச்‌ சாற்றிக்‌ கூறுகிறது. இருப்பினும்‌ 
விவிலியம்‌ அழியாமையில்லாத விசுவாசத்‌ 
தைக்‌ கூறவில்லை. பீடத்தின்‌ 8மேத்‌ தங்களு 
டைய கைமாறுக்காகக்‌ (ஞான 2:22) காத்தி 
ருக்கும்‌ ஆன்மாக்கள்‌ (இருவெளி 6:9; 20:4) 
திரும்ப உயிர்த்தெழும்படி கடவுளின்‌ குர 
லுக்காகக்‌ காத்திருக்கின்றன. உயிர்த்தெழு 
தல்‌, ஆன்மாவில்‌ உள்ள வலிமையின்‌ செய 
லன்று; உயிர்‌ ஆவியின்‌ செயலாகும்‌. இறை 
வன்‌ முடிவில்லா வாழ்வின்‌ விதையை ஆன்‌ 
மாவில்‌ விதைத்துள்ளார்‌. அது உரிய காலத்‌ 
தில்‌ மலராக மாறும்‌ (யாக்‌ 1:21; 4:20; 1 
பேதுரு 1:9). முழுமையான மனிதனும்‌ 
மீண்டும்‌ ''உயிருள்ள ஆன்மா'' (உயிருள்ள 
வன) ஆவான்‌. பவுல்‌ கூறுவதுபோல்‌, 
“ஆவிக்குரிய உயிர்‌ கொண்ட உடல்‌:: 
ஆவான்‌. மீண்டும்‌ அவன்‌ முழுமையில்‌ 
உயிர்த்தெழுவான்‌ (1 கொரி 15:45 - ஆதி 
2:7). 


541 


இகாயோன (0) 

எபிரேய வாசகத்தில்‌ வரும்‌ கெளிவில்‌ 
லாத பொருளுடைய ஓர்‌ இசைக்‌ குறிப்பா 
கும்‌. இசைக்‌ கருவிகள்‌ திடீரென்று ஒவிப்ப 
தையோ அல்லது அமைதியாக ஒலிப்ப 
தையோ குறிக்கலாம்‌ (சங்‌ 9:16). மற்ற 
இடங்களில்‌ இந்த எபிரேயச்‌ சொல்‌ இசை 
ஓலி, பண்‌ இசைத்து என்று மொழி பெயர்க்‌ 
கப்படுகிறது (சங்‌ 92:3). இது தியானத்தை 
யும்‌ சிந்தனையையும்‌ குறிக்கலாம்‌ (சங்‌ 19:14; 
புல 3:62). 
இகால்‌ (கேட - இறைவன்‌ மீட்றொர்‌) 

1. இவர்‌ மோசேயால்‌ கானான்‌ நாட்டைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்துச்‌ செய்தி கொண்டுவர அனுப்‌ 
பப்டட்ட 12 ஓற்றர்களில்‌ ஒருவர்‌. இசக்கார்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த யோசேப்பின்‌ புதல்வர்‌ 
(ஏண்‌ 19:7). 

2. தாவீதின்‌ வவிமை வாய்ந்த படைவீரர்க 
ளுள்‌ ஒருவன்‌, சோலாவிலிருந்த நாத்தானின்‌ 
மகனாவார்‌ (2 சாமு 23:36). 1 நாள்‌ 11:36-இல்‌ 
இப்பெயருக்குப்‌ பதிலாக நாத்தானின்‌ சகோ 
தரன்‌ யோவேவின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்‌ 
டுள்ளது. 

3. தாவீதின்‌ வழித்‌ தோன்றல்களில்‌ அரசன்‌ 
வயோயாக்கிணின்‌ வழி வந்தவர்‌. செமாயா 
வின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. செருபாபே 
வின்‌ வழித்தோன்றல்‌ (1 நாள்‌. 3:28). 
இகிதலியா [மப - யாவே பெரியவர்‌) 

யூதா நாட்டைச்‌ சேர்ந்த அதிகம்‌ அறியப்ப 
டாத ஒர்‌ இறைவாக்கினர்‌, ஒரு இரக்காப்பி 
யர்‌. கானானின்‌ தந்தை. இவருடைய பேரப்‌ 
பிள்ளைகளோ சீடர்களோ, யோகியாவின்‌ 
காலத்தில்‌ ஆலயக்‌ கருவூல அறைகளில்‌ 
ஒன்றைப்‌ பெற்றிருந்தனர்‌ (எரே 35:4]. 


இச்கோணியர 


இக்காபோது ((CHABOD 
இவர்‌ பினகாசின்‌ மகனும்‌ எவியின்‌ பேர 
னும்‌ ஆவார்‌. இஸ்ராயேலிடமிருந்து உடன்‌ 
படிக்கைப்‌ பெட்டகததைப்‌ பெலிஸ்தியர்‌ 
கைப்பற்றினர்‌. (இப்பெட்டகம்‌ இஸ்ராயே 
வின்‌ மகிமையும்‌ பெருமையுமாகக்‌ கருதப்‌ 
பட்டது). இவரது தாய்‌ இந்தப்‌ பேரிழப்பின்‌ 
நினைவாகவும்‌, தன்‌ மாமனாரும்‌ கணவ 
னும்‌ இறந்து போனதாலும்‌ ''இஸ்ராயே 
வரை விட்டுப்‌ புகழ்‌ நீங்கனது'' என்று 
சொல்லி தன்‌ குழந்தைக்கு இக்காபோது 
என்று பெயரிட்டாள்‌ (1 சாமு 4:21). இவர்‌ 
பிறந்தவுடன்‌ அவளும்‌ இறந்து போனாள்‌. 


- மகிமை எங்கே) 


இவர்‌ பெயர்‌ அசியாவின்‌ மரபுப்பட்டிய 
வில்‌ வருகிறது. அயா சவுல்‌ காலத்தில்‌ 
ஏபோது அணிந்திருந்தார்‌. ஆனால்‌ அயா 
இக்காபோத்தின்‌ நேரடி வழித்தோன்றல்‌ 
அல்ல (1 சாமு 14:3). 


இக்கேசு [4௩5% - வளைந்த, கோணலான, 
கொடிய) 

தெக்கோவாவைச்‌ சேர்ந்த இவரது மகன்‌, 
ஈர்‌, வலிமை மிக்க தாவீதின்‌ படைவீரர்க 
ளுள்‌ ஒருவராக இருந்தார்‌ (2 சாமு 22:26; 
1 நாள்‌ 11:28). ஆறாவது மாதத்தில்‌ தாவீதின்‌ 
படைகளுக்கு தெக்கோவா ஊரானாகிய இக்‌ 
கேசின்‌ மகன்‌, ஈர்‌, தலைவனாய்‌ இருந்தார்‌ 
(2 நாள்‌ 27:9). 


இக்கோனியரா (CONLUM 

சிறிய ஆசியாவின்‌ தென்‌ மத்தியப்‌ பகுதி 
மிவுள்ள இலிக்கவோனியாவின்‌ தலைநகர 
மாகும்‌. பிரிலய எல்லைக்கருகில்‌ இலிசிததி 
ராவுக்கு வடக்கில்‌ அமைந்திருந்தது. தற்பொ 
ழுது இவ்விடத்தில்‌ கொனியா என்ற துருக்‌ 
இய நகரம்‌ அமைந்துள்ளது. 


- உருவம்‌, சிலை) 


பழங்காலப்‌ பாரம்பரியப்படி, இந்நகரம்‌ 
பெரு வெள்ளத்திற்கு முன்னே இருத்தது. 
அதற்குப்பின்‌ மீண்டும்‌ கட்டப்பட்டது. 
ஐ.மு.7-ஆம்‌ நூற்றாண்டிவிருந்து பிரிகியர்‌ 
கன்‌ இந்நகரில்‌ குடியிருந்தனர்‌ எனத்‌ தெரிகி 
றது. இந்நகரம்‌ இலீதியர்களாலும்‌ பாரகேர்க 
ளாலும்‌, செலூகிகியர்களாலும்‌, பெருகா 
மோன்‌ அரசாலும்‌ ஆட்சி செய்யப்பட்டது. 


இக்க 


மூன்றாம்‌ அத்தாலூசு, .மு.133-இல்‌ உரோ 
மையர்களுக்குக்‌ கொடுத்த சொத்தில்‌ ஒரு 
பகுதியாக அமைந்தது. 


புதிய ஏற்பாட்டில்‌, பவுலும்‌ பார்னபாவும்‌ 
தங்கள்‌ முதல்‌ மறைபரப்புப்‌ பயணத்தில்‌ 
இந்நகரை அடைந்தனர்‌ (அ.ப. 13:51-14:6). 
அந்தியோக்கியாவில்‌ நிகழ்ந்தது போலவே 
இங்குள்ள யூதர்கள்‌ எதிராக எழுந்ததால்‌ (2 
தமோ 3:11), இவர்கள்‌ இந்நகரை விட்டு 
ஒடவேண்டியிருந்தது. திரும்ப வரும்போது, 
மீண்டும்‌ இந்நகர்‌ வழியாக வந்ததாகத்‌ தெரி 
கிறது (௮.ப. 14:21). பவுல்‌ தனது இரண்டாம்‌ 
மறைபரப்புப்‌ பயணத்தில்‌ இங்கு வந்திருக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌ இதன்‌ அருகிலுள்ள 
தெருபை, இலிசித்திரா போன்ற அருகி 
லுள்ள நகரங்களையெல்லாம்‌ கற்றியிருக்கி 
றார்‌ (அ.ப. 16:1). தஇமோத்தேயுவும்‌ (16:2) 
தேக்கிலாவும்‌ இக்கோனியாவைச்‌ சேர்ந்தவர்‌ 
களாவார்‌. 


இக்துசு போப்பு - மீன்‌) 

மீன்‌ அடையாளம்‌. இது இரகசிய கிறிஸ்‌ 
துவ அடையாளமாகவும்‌ இலக்கியத்திலும்‌ 
ஒவியங்களில்‌ கிறிஸ்துவையும்‌ நற்கருணை 
யையும்‌ எடுத்துக்காட்டு அடையாளமாகவும்‌ 
தொடக்கக்காலத்‌ இருச்சபையால்‌ பயன்ப 
டுத்தப்பபட்டது. இயேசு தம்‌ சீடர்களுக்கு 
்‌ "மனிதர்களைப்‌ பிடிப்பவர்கள்‌'* என்ற பட்‌ 
டம்‌ அளித்ததிலிருந்தோ (லூக்‌ 5:10), இயேக 
ஐயாயிரம்‌ பேருக்கு அருஞ்செயலாக உணவ 
ளித்த நிகழ்ச்சியிலிருந்தோ (மத்‌ 2:15 இ) 
இத்த அடையாளம்‌ தோன்றியிருக்க வேண்‌ 
டும்‌, 

இச்சொல்‌, சொற்களின்‌ முதல்‌ எழுத்துக்ச 
ளைத்‌ தொகுத்து உருவாக்கப்படும்‌ புதுச்‌ 
சொல்லாகக்‌ கருதப்படும்‌. இதன்படி, 
(1650ப5], CH (Chrstos, TH {(Theou! ¥ (7௦௦), 50] 
"இயேசு கிறிஸ்து இறைமகன்‌ மீட்பர்‌” என்று 
பொருள்‌ கொடுக்கப்படும்‌. 
இசக்கார்‌ (SSACHAR கடவுள்‌ இரக்கம்‌ 
காட்டுவாராக, கூலி ஆள்‌, ஈடுசெய்யப்படட்‌ 
டும்‌] 

யாக்கோபின்‌ ஒன்பதாவது புதல்வனும்‌, 
இஸ்ராயேலின்‌ 12 கோத்திரங்களில்‌ ஒரு 
. கோத்திரத்தின்‌ இப்பெயர்‌ முதல்வருமா 


242 


வார்‌. லேயாளுக்குப்‌ பிறந்த ஐந்தாம்‌ மகன்‌ 
ஆவார்‌ (ஆத 30:18). இதனால்தான்‌ யாக்கோ 
பின்‌ இனத்தாரைப்‌ பற்றிய பட்டியலில்‌ 
இசாக்கார்‌ செபுலோனுக்கு முன்னும்‌ சிமெ 
யோன்‌, லேவி என்ற சகோதரர்களுக்குப்‌ 
பின்னும்‌ கூறப்படடுள்ளார்‌ (ஆதி 05:23; 
46:13; யாத்‌ 1:3; 1 நாள 3:1). 


மனாசே இனத்தாரும்‌ எப்பிராயிம்‌ இனத்‌ 
தாரும்‌ நெருங்கியிருந்தது போலவே இசக்‌ 
கார்‌ இனத்தார்‌ செபுலோன்‌ இனத்தாரோடு 
உறவாடி நெருங்க, வாழ்ந்தனர்‌. இருவரும்‌ 
ஒரே தொகுப்பாகக்‌ கருதப்பட்டனர்‌. இசக்‌ 
கார்‌ குலத்தினர்‌ வாழ்ந்த நாட்டின்‌ எல்‌ 
லையே செபுலோன்‌ குலத்தவரின்‌ எல்லை 
யாக இருந்தது. அத்த எல்லையில்‌ தாபோர்‌ 
மலையில்‌ இரு குலத்தினருக்கும்‌ பொது 
வான புனித இடம்‌ ஒன்று இருந்தது. இக்கார 
ணத்தினால்தான்‌ மோசே இவ்விரு குலத்தவ 
ரையும்‌ சேர்த்தே ஆசீர்‌ வழங்குகிறார்‌. 


''செபுலோனே, உன்‌ ஏற்றுத்‌ துறைகளி 
லும்‌, இசக்காரே, உன்‌ கூடாரங்களிலும்‌ 
மகழக்கடவீர்கள்‌. இவர்கள்‌ மக்களை மலை 
களிடம்‌ அழைப்பார்கள்‌. அங்கே நீதியின்‌ 
பலிகளை இடுவார்கள்‌'' (உப 33:18-19). 
இங்கு “மலைகள்‌: 'தாபோர்‌' மலையை 
யும்‌, ''மக்கள்‌'' இவ்விரு குலத்தாரையும்‌ 
குறிக்கின்றது. இங்கு செபுலோனும்‌ இசக்கா 
ரும்‌ சேர்த்துக்‌ கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. மேலும்‌ ஆதி 30:18-இல்‌ உள்ளதற்கு 
மாறாக, இளையவனான செபுலோன்‌ மூத்த 
வனான இசக்காருக்கு முன்னதாகக்‌ குறிப்பி 
டப்பட்டுள்ளான்‌. எனவே, மனாசேயையும்‌ 
எப்பிராயிமையும்போல, இசக்காரும்‌ சேப 
லோனும்‌ நில அமைப்பின்‌ அடிப்படையில்‌ 
தனியாக வளர்ச்சியுற்றனர்‌ என்றும்‌ முதலில்‌ 
தங்கள்‌ நாட்டில்‌ குடியேறியபோது மிகவும்‌ 
ஒற்றுமையாக இருந்தார்கள்‌ என்றும்‌ தெரிகி 
றது. 


யாக்கோபின்‌ இறுதி ஆசியுரையிலும்‌ செபு 
லோனுக்குப்‌ பிறகே இசக்கார்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளார்‌ (ஆதி 49:14-15). இது இசாக்கார்‌ 
தன்‌ முதன்மையை இழந்துவிட்டதை சுட்டு 
கிறது. இங்கு இசக்கார்‌ குலத்தார்‌ சொத்துக்‌ 
கள்‌ நடுவே படுத்துக்‌ கொண்டிருக்கிற வலி 
கழுதைக்கு ஒப்பிடப்படுகின்‌ 


மையுன்ள 


243 


றனர்‌. வசதியான நாட்டில்‌ அவர்கள்‌ அடி 
மைகளாக இருப்பதாகக்‌ கூறப்படுகின்றனர்‌. 
தாபோர்‌ மலைக்கும்‌ வடக்கில்‌ இன்ன 
ரோதது ஏரியின்‌ தென்‌ எல்லைக்கும்‌, தெற 
கில்‌ யாலூது நதிப்‌ பள்ளத்தாக்கிற்கும்‌ இடை 
யில்‌ உள்ள நாட்டில்‌ (யோசு 19:17-23) 
கானானியர்கள்‌ வாழ்ந்த நகரங்கள்‌ பல இருந்‌ 
தன. இசக்கார்‌ குலத்தனர்‌ இக்கானானியர்க 
ளோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்ததால்‌ 
மற்ற குலத்தினர்‌ அவர்களைக்‌ கண்டித்தனர்‌. 


துரேயோ-தாங்கின என்பவரால்‌, 1922- 
ஆம்‌ ஆண்டு வெளியிடப்பட்ட அமர்னா 
எடுகள்‌ ஒன்றில்‌, மெகிதோ நாட்டின்‌ இளவ 
ரசன்‌ அழிக்கப்பட்ட சூனேம்‌ நாட்டிற்கு 
தானே பொறுப்பு என்றும்‌, அங்கு குடியி 
ருக்க வெளி நாட்டிலிருந்து மக்களைக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்றும்‌ குறிப்பிடு 
கின்றார்‌. சூனேம்‌ பிற்காலத்தில்‌ இசக்கார்‌ 
குலத்தினரின்‌ நாட்டில்‌ இருந்தது. எனவே 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ இசக்கார்‌ அல்லது 
இசக்கார்‌ குலத்தினரில்‌ பலர்‌ அடிமைகளாக 
கப்பட்டிருக்கலாம்‌ என்று ஆல்ட்‌ எனபவா 
கூறுகிறார்‌. இதைப்‌ பற்றியே ''சுமைதூக்கத்‌ 
கோள்‌ சாய்ப்பான்‌, அடிமை வேலைக்கு 
இணங்கிடுவான்‌'' (ஆதி 49:15) என்று கூறப்‌ 
பட்டுள்ளது என்றும்‌ அவர்‌ கருதுகிறார்‌. 


ஆனால்‌ இஸ்ராயேலின்‌ அரசாட்சி காலத்‌ 
தற்கு முன்பே இசக்கார்‌ குலத்தினர்‌ மீண்டும்‌ 
புத்துயிர்‌ பெற்று எழுந்தனர்‌. தெபோரா 
தொடுத்த போரில்‌ இசக்கார்‌ குலத்தினர்‌ 
செய்த வீரச்‌ செயல்களே இவ்வெழுச்சிக்குக்‌ 
காரணமாக இருக்கலாம்‌. தெபோராவின்‌ 
பாடலில்‌ இசக்கார்‌ குலம்‌ புகழப்பட்டுள்‌ 
ளது (நீதி 5:15), ஆனால்‌ அதற்கு இணை 
யான உரைநடைப்‌ பகுதியில்‌ இசக்காரின்‌ 
பெயர்‌ காணப்படவில்லை. இசக்கார்‌ குலக்‌ 
துனனான தோலா இருபகதிமூன்று ஆண்டு 
கள்‌ இஸ்ராயேலுக்கு நீதி வழங்கினார்‌ (நீதி 
10:1). சாலமோன்‌ ஆட்சியின்‌ போது இசக்கா 
ரின்‌ நாடு தனி மாகாணமாக இருந்தது (1 
அர 4:17]. இசக்கார்‌ குலத்தைச்‌ சேர்ந்த பாசா 
வட அரசை ஆண்டார்‌ (॥ அர 15:27). 
அதிலிருந்து, இஸ்ராயேல்‌ அரச குலத்தினர்‌ 


இசுக்கர்‌ 


தங்கியிருந்த இடமான இசிரியேல்‌ இசக்கா 
ரின்‌ நாட்டில்‌ இருந்தது. இசிரியேல்‌ சம 
வெளி கானானியரின்‌ ஆளுகைக்கு உட்பட்டி 
ருந்தபோது வட நாட்டிற்கும்‌ தென்‌ நாட்டிற்‌ 
கும்‌ இடையில்‌ இசக்கார்‌ குலத்தினரே பால 
மாக செயல்பட்டு வந்தனர்‌. பழைய கானா 
னிய நகரங்களில்‌ முதவிலிருந்தே குடியேறிய 
ஒரே இஸ்ராயேல்‌ குலத்தினர்‌ இசக்கார்‌ 
குலத்தினரேயாவர்‌. 


குருக்கள்‌ பாரம்பரியத்தில்‌ இசக்கார்‌ குலம்‌ 
செபுலோனுக்கு முன்னும்‌ லேயா குலத்தின 
ரோடும்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது (எண்‌ 
1:8. 28-29; 13:7; 26:23-25). சிலை இடங்களில்‌, 
யூதாவை அடுத்து அதன்பின்‌ உடனே இக 
கார்‌ கூறப்பட்டுள்ளது (எண்‌ 2:5; 7:38; 
10:15). எண்‌ 34:26-இல்‌ இசக்காருக்கு முன்‌ 
னால்‌ செபுலோன்‌ கூறப்பட்டுள்ளது. உப 
27:12-இல்‌ மக்களுக்கு இசக்கார்‌ குலத்தின 
ரும்‌ ஆசீர்‌ அளிக்கின்றனர்‌. யோக 19-இல்‌ 
திருவுளச்சீட்டின்‌ மூலம்‌ கிடைத்த நாடுகளில்‌ 
செபுலோனுக்குப்‌ பிறகே இசக்கார்‌ குலம்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியருக்கு நக 
ரங்கள்‌ அளிக்கப்படும்‌ போது, ஒரு முறை 
இசக்கார்‌ குலம்‌ மூன்றாவது குழுவுக்கு 
தலைமையாகவும்‌ (யோக 21:6; 1 நாள்‌ 
6:62), மற்றொரு முறை இசாக்காருக்கு முன்‌ 
எால்‌ மனோசேயின்‌ பாதிக்‌ கோத்திரம்‌ 
தலைமை தாங்குகிறது (யோசு 21:28; 1 
நாள்‌ 6:72), செபுலோன்‌ நான்காவது குழு 
வில்‌ கூறப்பட்டுள்ளது. எச 48:25னும்‌ செபு 
லோனுக்கு முன்னதாக இசக்கார்‌ குலம்‌ 
முதன்மை பெறுகிறது சிறப்பாகப்‌ போற்றப்‌ 
படுகிறது (1 நாள 12:42; 27:18; 12:0; 2 
நாள்‌ 00:18). நாள்‌ 4-7-இல்‌ வரும்‌ குலமர 
புப்பட்டியலில்‌, இசுக்காரின்‌ தலைமுறைப்‌ 
பட்டியல்‌ 1 நாள்‌ 7:1-5ல்‌ காணப்படுகிறது. 
ஆனால்‌ செபுலோனின்‌ தலைமுறைப்‌ பட்டி 
யல்‌ காணப்படவில்லை. அரசாட்சி காலத்‌ 
இல்‌ இசக்கார்‌ ஆழ்ந்தறிவுக்கும்‌ [1 நாள்‌ 72: 
32), செல்வத்திற்கும்‌ (12:40), தொடர்ந்த 
பிரமாணிக்கத்திற்கும்‌ (2 நாள்‌ 30:18) பெயர்‌ 
பெற்றிருந்தார்‌. புதிய ஏற்பாட்டிலும்‌ முத்‌ 
திரை இடப்பட்டவர்கள்‌ பட்டியலில்‌ செக 
கார்‌ குலம்‌ செபுலோன்‌ குலத்துக்கு முன்‌ 
னால்‌ காணப்படுகிறது (இருவெளி 7:7). 


இசா 


2. தாவீதின்‌ காலத்தில்‌ லேவிய வாயிற்‌ 
காவலராக இருந்த இவர்‌ ஓபேது-ஏதோம்‌ 
என்பவரின்‌ மகன்‌ (1 நாள்‌ 26:5). 


இசார்‌ (12058 - இறைவன்‌ ஒளிர்வாராக) 

1. ஒரு லேவியர்‌, கெகாத்தின்‌ மகனும்‌ 
கோராகின்‌ தநதையுமாவர்‌ (யாத்‌ 6:18.21; 
எண்‌ 3:19.97; 16:3; 1 நாள்‌ 6:2.18.38; 
23:12.18). இவர்‌ இசாரியரின்‌ குலப்பெயர்‌ 
முதியவராவார்‌ (எண்‌ 3:19; 1 நாள்‌ 26:23). 
1 நாள்‌ 6:22-இல்‌ இவா அம்பினதாபு (2) 
என்றழைக்கப்படுகிறார்‌. 


2. 1 நாள்‌ 4:7-டஇல்‌ சோகார்‌ என்ற பெய 
ரின்‌ மறுவடிவமாகும்‌. யூதாவைச்‌ சேர்ந்த 
வார்‌. இவரது தாய்‌ கேலா என்பவள்‌ ஆவாள்‌. 


இசிகாய்‌ (5-3 - வலிமை மிக்கவன்‌] 

2சாமு 23:20- இன்படி இவர்பெனாயா[1)- 
வின்‌ தந்தையாவார்‌. ஆனால்‌ சில வாசகங்‌ 
கள்‌ இந்தச்‌ சொல்லுக்குப்‌ பதிலாக '“ஆற்றல்‌ 
வாய்ந்தவன்‌”, அல்லது ''வலிமைபிக்கவன்‌ 
'* என்று கொண்டுள்ளன. இதுவே மேவான 
வாசகம்‌ என்று கருதுவோர்‌ உளர்‌. 


இசிகோது (5HH0D - வீரமிக்க மனிதன்‌, 
ஆற்றலுள்ள மணிதன்‌) 

மனாசேயின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த கயா 
தின்‌ சகோதரியான அம்மோலேகேத்து என்‌ 
பவரின்‌ மகனாவார்‌ (! நாள்‌ 1:18). இவை 
இனப்‌ பெயர்‌. முதல்வர்களின்‌ பெயர்களா 
கும்‌. 
இச௫ிக்கர [SCAH) 

ஆரானின்‌ மகளும்‌, மில்க்கா (ஆதி 11:29) 
லோத்து (11:31) ஆகியோரின்‌ சகோதரியுமா 
வாள்‌. 


இ௫சிதார்‌ (SHAR - தலைவி) 

பாபிலோனிய இனப்பெருக்க தேவதை 
யான அத்தார்‌ என்ற வீனஸ்‌ விண்மீனின்‌ 
பெயர்‌. மூலத்தில்‌ ஆண்‌ தன்மையடையது. 
இனப்பெருக்க வழிபாட்டில்‌, இராஸ்‌ சம்ரா 
விலுள்ள ஆனத்தைப்‌ போலவும்‌, பாலஸ்‌ 
இன நாட்டிலுள்ள அித்தோரேத்து போல 


544 


வும்‌, மெசபொத்தாமியாவிலுள்ள சமயத்‌ 5 
இசிதார்‌ மிகவும்‌ சக்தி வாய்ந்த தேவதையா 
கும்‌. மேற்கூறிய தேவதைகளைப்‌ போன்‌ 
றும்‌, எகிப்திலுள்ள ஜூஸ்‌ போன்றும்‌, 
இிரேக்க நாட்டிலுள்ள தெமெத்தேர்‌ போன்‌ 
றும்‌, இசதொரும்‌, தாவர இயல்‌ வளர்ச்சி 
தெய்வமான தாமுசு என்ற தெய்வத்துடன்‌ 
தொடர்பு படுத்தப்படுகிறாள்‌. தொடக்க 
காலத்திலிருந்தே இத்தேவதை போரின்‌ 
தேவதையாகக்‌ கருதப்பட்டு வருகிறாள்‌. அசி 
ரியர்கள்‌ ஆண்ட காலத்தில்‌ அவர்களின்‌ தேசி 
யக்‌ கடவுளான அசூரோடு இசிதாரும்‌ 
போரின்‌ தேவதையாக வணங்கப்பட்டு வத்‌ 
தாள்‌; இவளது அடையாளம்‌ 8 முனைகள்‌ 
கொண்ட விண்மீனாகும்‌. எல்லோரிலும்‌ 
மேலான தலைவி என்று பொருள்படும்‌ 
'பேலித்‌' என்ற பெயரால்‌ அழைக்கப்பட்‌ 
டாள்‌. இவளது வழிபாட்டில்‌ சில சமயம்‌ 
சடங்கு விபச்சாரமும்‌ ஆவேச வாக்கு உரைத்‌ 
தலும்‌ இடம்‌ பெற்றன. யூதாவின்‌ பிற்காலத்‌ 
தில்‌ வழிபடப்பட்ட “விண்ணக அரசி'' 
செதாரின்‌ வடிவமாக இருக்கலாம்‌. இது 
மனாசேயால்‌ புகுத்தப்பட்டது (2 அர 21). 


இசிபா (584K - இறைவனின்‌ கோபம்‌ 
தணிக்கப்படுவதாக] 

யூதாவின்‌ வழித்தோன்றல்களில்‌ ஒருவர்‌. 
மெரேது என்பவருக்கும்‌, பார்வோனின்‌ மக 
ளாகிய பித்தியாவுக்கும்‌ பிறந்தவர்‌ (1 நாள்‌ 
4:17). எசுத்தமோவா நகரை நிறுவியவர்‌ 
என்ற பொருளில்‌, எசத்தமோவாவின்‌ தந்‌ைத 
என்றழைக்கப்‌ படுகிறார்‌. 


இசிபாகால்‌ (SHBAAL 

இது சவுல்‌ அரசனின்‌ மகன்‌ இசிபோசத்‌ 
தின்‌ மூலப்பெயராகும்‌ (1 நாள்‌ 8:33; 9:39). 
இதன்‌ மற்றொரு வடிவம்‌ எசுபாசால்‌ ஆகும்‌. 
இசிபாகால்‌ என்ற பெயர்‌ விவிலியத்தில்‌ 
காணப்படவில்லை, பாகால்‌ என்ற பெயரை 
உச்சரிக்கத்‌ தயங்கியதால்‌ அதற்குப்‌ பதிலால்‌ 
இ௫ிபோசத்து என்ற பெயர்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. 


- பாகாலின்‌ மனிதன்‌) 


சவுலின்‌ மரணத்துக்கப்‌ பிறகு வட பகுதியி 
லுள்ள இஸ்ராயேல்‌ மக்களை இசிபாகால்‌ 


245 


- இசிபோசத்து என்பவர்‌ ஆண்டார்‌. எல்லா 
இஸ்ராயேல்‌ மக்களுக்கும்‌ தலைமை தாங்க 
விரும்பி தாவிதோடு சண்டையிட்டார்‌. 
ஆனால்‌ வெற்றி பெறவில்லை. தாவீதின்‌ 
சட்டபூர்வமான அரசுக்கு ஊறு விளைவிக்கக்‌ 
கூடாது என்ற நோக்கோடு நாளாகமத்தின 
ஆசிரியர்‌ இதைப்‌ பற்றிக்‌ கூறவில்லை. 


கில்போவா மலையில்‌ இஸ்ராயேலர்கள்‌ 
தோற்கடிக்கப்பட்டனர்‌; சவுலும்‌ அவனது 
மூத்த புதல்வர்களும்‌ இறந்தனர்‌ (1 சாமு 31). 
இதன்பின்‌ பேராசை கொண்ட அபினேர்‌, 
சவுலின்‌ மகனான இ௫போசத்து என்பவனை 
அரசனாக ஏற்படுத்தினார்‌ (2 சாமு 2:8). 
யோர்தானுக்கு அப்பாலுள்ள மகனாயிம்‌ 
என்ற இடத்திலதான்‌ முடிசூட்டு விழா நடை 
பெற்றது. ஏனெனில்‌ யோர்தானுக்கு மேறதி 
வுள்ள பகுதி பெலிஸ்தியரின்‌ ஆளுகைக்குட்‌ 
பட்டு இருந்தது (1 சாமு 31:7). இசிபோசத்து 
இலயாது, ஆசேர்‌, இசிரியேல்‌, எப்பிராயிம்‌, 
பென்யாமின்‌ மேலும்‌ இஸ்ராயேல்‌ அனைத்‌ 
தன மீதும்‌ அரசராக இருந்தார்‌ (2 சாமு 2:9). 
ஆனால்‌ யூதா கோத்திரத்தார்‌ மட்டும்‌ தாவீ 
தைப்‌ பினபற்றினர்‌ (2:10). தாவீதின்‌ அரசுக்‌ 
கும்‌ இ௪௫போசத்தின அரசுக்கும்‌ இடையில்‌ 
உள்ள எல்லைப்‌ பகுதி அய்யாலோன பள்‌ 
ளத்தாக்காகும்‌ (2:12-13). பெலிஸ்தியருக்கு 
அடிபணிந்திருந்ததால்தான்‌ இசிபோசத்தால்‌ 
யோர்தானுக்கு மேறகேயுள்ள பகுதியில்‌ 
ஆட்சி செய்ய முடிந்தது. உண்மையில்‌ தாவீ 
தும்‌ இசிபாகாலும்‌ பெலிஸ்தயரின்‌ சிற்றரசர்‌ 
களாகத்தான்‌ முதலில்‌ ஆட்சி செய்திருப்பார்‌ 
கள்‌. இஸ்ராயேல்‌ நாட்டில்‌ இவ்விரு மன்னர்‌ 
களுக்கிடையே ஏற்படும்‌ போர்‌ பாலஸ்தீனத்‌ 
தில்‌ ஒரு வல்லமை வாய்ந்த அரக ஏற்படுவ 
தைத்‌ தடுக்கும்‌ என்று பெலிஸ்தியர்கள்‌ நம்‌ 
பியிருந்தனர்‌. 


தாவீதுக்கும்‌ இசிபோசத்துக்குமிடையே 
கடும்‌ போர்‌ மூண்டது (2:12-17}. இப்போரில்‌ 
தாவீது முன்னேறி மேன்மேலும்‌ வலிமை 
வாய்ந்தவரானார்‌ (3:1). 


வல்லமை மிகுந்த தலைமை இல்லாமை 
யால்‌ வடக்குப்‌ பகுதியிலுள்ள இஸ்ராயேல்‌ 


சிபு பெனோபு 


குலத்தாரின்‌ பலம்‌ குன்றியது. அபினேரின்‌ 
அதிகாரத்தை இ௫ிபோசத்தால்‌ தடுக்க முடிய 
வில்லை (3:6). அபினே சவுலின்‌ வைப்‌ 
பாட்டிகளில்‌ ஒருத்தியான இரிசிப்பாவை 
வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. இச்செயல்‌ அவர்‌ 
அரியணை மீது ஆவல்‌ கொண்டிருந்தார்‌ 
என்பதைக்‌ காட்டியிருக்கலாம்‌ (16:22; 1 அர. 
2:24). இசபோசத்து இதை எதிர்த்தார்‌. அபி 
னேர்‌ தான்‌ இசிபோசத்துக்க பிரமாணிக்க 
மாக இருப்பதாகக்‌ கூறிவிட்டு, 
வடபகுதியிலுள்ள இஸ்ராயேல்‌ குலத்தின 
ரையும்‌ தாவீதின்‌ ஆட்சிக்கு உட்படுத்த சதி 
செய்தார்‌ (2 சாமு 3:7-19). 


உடனே 


ஆனால்‌ யோவாபு அபினேரைக்‌ கொன்ற 
தால்‌ இம்முயற்சி முறியடிக்கப்பட்டது (3:26- 
27). அபினேர்‌ இறந்தபின்‌ இசிபோசதது 
அரசைப்‌ பற்றியிருக்கும்‌ தனது நம்பிக்‌ 
கையை இழந்தார்‌; இஸ்ரோயேலர்கள்‌ தலை 
வனின்றித்‌ தவித்தனர்‌ (சீ:1). விரைவில்‌ இசி 
போசத்து தூங்கிக்‌ கொண்டிருந்தபோது அவ 
னது இரு படைத்தலைவர்கள்‌ அவரைக்‌ 
கொன்றனர்‌ (ச:9-12). தாவீது இவரை அபி 
னேரின கல்லறையிலேயே அடக்கம்‌ செய்‌ 
தார்‌ (425-712). இதன்பின்‌ தாவீது இஸ்ராயேல்‌ 
அனைவருக்கும்‌ அரசராக அபிடேகம்‌ பெற்‌ 
றார்‌. 


இசபொக்கு (5H84K - அவர்‌ வெற்றி பெறுவா 
ராக) 
ஆபிரகாமுக்கும்‌, 
கெத்தூராவுக்கும்‌ பிறந்த ஐந்தாவது மகன்‌ 
(ஆதி 25:27; 1 நாள்‌ 1:42). ஒரு அரேபிய 
நாட்டினரின்‌ குடும்ப மூதாதையர்‌ ஆவார்‌, 


அவரது வைப்பாட்டி 


இ௫பி-பெனோபு (548-BEN08 - நோபின்‌ 
குழிமகன/ 

இவர்‌ பெலிஸ்திய அரக்க குலத்தினர்‌. 
இவா்‌ தாவீதைக்‌ கொல்ல முயன்ற போது, 
அபிசாய்‌ அவரைக்‌ கொன்றார்‌ (2 சாமு 
12:16-17]. இவர்‌ பெலிஸ்தியர்களின்‌ படை 
யைச்‌ சேர்ந்தவர்‌. எனினும்‌ இவ்விடத்தில்‌ 
வாசகம்‌ பழுதுபட்டுத்‌ தெளிவாக இல்லை. 
பலரும்‌ பலவாறு விளக்கம்‌ அளிக்க முயன்‌ 
றுள்ளனர்‌. 


இச்‌? சத்து 


இசிபோசத்து (SHBOSHET 
_ மனிதன்‌) 

சவுலின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. சவுலுக 
இஸ்ராயேலுக்கு அரசனானவர்‌. 


வெட்கத்தின்‌ 


குப்பின்‌ 


இவனது மூலப்பெயர்‌ ''பாகாலின்‌ மனிதன்‌”: 


என்று பொருளுள்ள இசிபாகால்‌ ஆகும்‌ 
(1 நாள்‌ ௪:33) 9:39). பாகால்‌ என்றால்‌ 
“ஆண்டவர்‌, ''தலைவர்‌'* என்று பொருள்‌ 
படும்‌. யாவேக்கும்‌ சாற்றிக்‌ கூறப்பட்டது. 
நீதிபதிகள்‌ காலத்திலும்‌, இஸ்ராயேலின்‌ 
முடியாட்சி காலத்தின்‌ தொடக்கத்திலும்‌ இப்‌ 
பெயரோடு சேர்ந்து எபிரேயப்‌ பெயர்கள்‌ 
அமைக்கப்பட்டன. அப்போது, கானானி 
யப்‌ பாலினக்‌ கடவுளோடு எத்தொடர்பும்‌ 
கொண்டதாகக்‌ கருதப்படவில்லை. தாவி 
தின்‌ காலத்திற்குள்‌ இத்தகைய தொடர்பு 
ஏற்பட்டு, பாகாலோடு சேர்த்துப்‌ பெயர்கள்‌ 
அமைக்கும்‌ வழக்கு முடிந்து விட்டது. 
பாகால்‌ வழிபாட்டுக்கு எதிரான இறைவாக்‌ 
குக்‌ கூற்றுக்கள்‌, இப்‌ பெயரைப்‌ பயன்படுத்து 
வதைத்‌ தடைசெய்தது (காண்‌ ஓசே 2:16). 
இச்சொல்லுக்குப்‌ பதிலாக ''வெட்கம்‌”' 
என்று பொருள்படும்‌ போசத்து என்ற சொல்‌ 


பயன்பட்டது. 


சிபோசத்தைப்‌ பற்றிய மற்ற விவரங்க 
D த 
ளுக்குக்‌ காண்க: இசிபாகால்‌. 


இமா (514A - இறைவன்‌ கேட்பாராக) 


யூதா, குலத்தைச்‌ சேர்ந்த ஏதாமின்‌ புதல்‌ 
வர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 4:43]. 
இ௫யா (8541 - யாவே என்‌ பாவங்களை 
மறப்பாராக] 

1. இசக்கார்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஊசியின்‌ 
வழித்தோன்றல்‌, இகராகியாவின்‌ மகன்‌ [7 
நாள்‌ 7:33]. 


2. சிக்கலாகில்‌ தாவீதோடு சேர்ந்து 
கொண்ட வலிமை மிகுந்த படை வீரர்களில்‌ 
ஒருவர்‌ (1 நாள்‌ 12:6). 


3. ஊ௫ியேலின்‌ இரண்டாவது புதல்வ 
னான இவர்‌ ஒரு லேவியர்‌ (1 நான்‌ 23:20; 
4:25}. 


546 


சீ. ஒரு லேவியர்‌. இரகபியாவின்‌ குடும்பத்‌ 
தலைவனான இவர்‌, மோசேயின்‌ வழித்‌ 
கோன்றலாவார்‌ (1 நாள்‌ 28:21; 23:14-17). 
இசியா (22/1 - யாவே தூய்மையாக்குவா 
ராக) 

பரோசின்‌ மகன்‌. எஸ்ரா காலத்தில்‌ புற 
வின மனைவியரை அனுப்பிவிடக்‌ கட்டா 
யப்படுத்தப்பட்டவர்களில்‌ ஒருவர்‌ (எஸ்‌ 
10:23}. 


இசிரியேலர்‌ (JEZREELITE} 

ஓர்‌ இனப்‌ பெயர்‌, இசுக்கார்‌ பகுதியி 
லுள்ள இசிரியேலில்‌ (இடம்‌) வாழந்த 
நாபோத்தைக்‌ குறிக்கும்‌ (1 அர 21; 2 அர 
9:21-25). 


இசிரியேலப்பெண்‌ (1E2REELITESS) 


இது தாவீதின்‌ மனைவி அகனோவாயின்‌ 
இனப்பெயராகும்‌. இவள்‌ யூதாவிலுள்ள 
இசிரியேலிலிருந்து (1) வந்தவள்‌ (1 நாள்‌ 
3:1; 2 சாமு 2:2; 3:2). 


இசிரியேல்‌ ((£28EEL - இறைவன்‌ பயனுள்ள 
தாக்குவாராக, இறைவன்‌ விதைக்கிறார்‌) - 
ஆள்‌. 

1. யூதாவின்‌ வழித்தோன்றல்களில்‌ ஒருவ 
ராகிய இவர்‌ ஏதாமின்‌ மகனாவார்‌ (1 நாள்‌ 
4:3). இப்பெயரில்‌ ஒரு நகரமும்‌ யூதாவில்‌ 
உள்ளது. ஆனால்‌ அது அமைந்த இடம்‌ 
எதுவென்பது தெளிவாக இல்லை (யோசு 
15:56). இவர்‌ இந்நகரத்தின்‌ இனப்பெயர்‌ 
முதல்வரா அல்லது இப்பெயர்‌ நகரமாக 
உருவகப்படுத்தப்பட்டதா (நகரமே ஒரு 
ஆளாக) என்பது தெளிவாக இல்லை. 


2. இறைவாக்கினர்‌ ஓசேயாவின்‌ மனைவி 
கோமேருக்குப்‌ பிறந்த தலைமகன்‌ இவர்‌. 
இஸ்ரேயேல்‌ பள்ளத்தாக்கில்‌ ஏகூ அரசன்‌ 
இரத்தம்‌ சிந்த அதிகாரத்தைக்‌ கைப்பற்றி 
யதை நினைவூட்டுவதாக இடப்பட்ட அடை 
யாளப்‌ பெயர்‌ இது (காண்க. 2 அர 9:17-26; 
10:1-11). மேலும்‌ ஏகூ சிந்திய இரத்தத்திற்கு 
கடவுள்‌ பழிவாங்கப்‌ போவதை முன்னறி 
விப்பதாகவும்‌ (ஒசே 1:4-5) இஸ்ராயேல்‌ 


547 


வருங்காலத்தில்‌ மீண்டும்‌ அமைப்பதையும்‌ 
அடையாளமாக எடுத்துக கூறப்‌ பயன்பட்‌ 
டுள்ளது (2:2). 


இசிரியேல்‌ (J2REEL - இறைவன்‌ பயனுள்ள 
தாக்குவாராக, இறைவன்‌ விதைக்கிறார்‌] 
இடம்‌ 

1. யூதாவின்‌ நாட்டில்‌ உள்ள ஒரு நகரம்‌ 
(1 சாமு 15:56). தாவீதின்‌ மனைவியரில்‌ 
ஒருவளான அகினோவாமின்‌ ஊராகும்‌ (1 
சாமு 24:43; 27:09) ப 2 சாமு 28; 3:2]. 
யோசு 15:56 கர்மேல்‌, சிப்பு, யுத்தா ஆகிய 
நகர்களுக்கு அண்மையில்‌ இந்நகரம்‌ உள்ள 
தெனக்‌ குறிப்பிடுகிறது. கெபிரோனுக்குத்‌ 
தென்மேற்கே 9 தி.மீ. தொலைவில்‌ உள்ள 
இர்பெத தறாமா என்பதே இது அமைந்த 
இடமாக இருக்க வேண்டுமெனக்‌ கூறினா 
லும்‌ உண்மையான, இடத்தைக்‌ குறிப்பிடமு 


பூயவில்லை. 


3. கவிலேயாவைச்‌ சமாரியாவிலிருந்து 
பிரிக்கும்‌ (முழுப்‌) பள்ளத்தாக்கின்‌ பழைய 
ஏற்பாட்டுப்‌ பெயரே இது. இப்பள்ளத்தாக்‌ 
இன்‌ கிழக்குப்‌ பகுதி மட்டுமே தற்பொழுது 
இசிரியேல்‌ எனப்படுகிறது. மேற்குப்‌ பகுதி 
எசுதிரலோன்‌ பன்ளத்தாக்கு அல்லது 
மெகிதோ சமவெளி என்று அழைக்கப்படுகி 
றது. எனவே இப்பள்ளத்தாக்கு இருபெரும்‌ 
பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது என்‌ 
பது பாலஸ்தனே வரைபடத்தைப்‌ பார்த 


தாலே தெளிவாகும்‌. 


இசிரியேல்‌ பள்ளத்தாக்கு நீரைச்‌ சேகரித்து 
இருப்பதால்‌ 
இங்கு தீர்‌ நிறைய வந்து சேர்கிற்து. எனவே 
இப்பகுதி மிகுந்த வளமுடையதாய்‌ உள்ளது 
(ஓசே 2:2). இப்பகுதியில்‌ மத்தியதரைக்‌ 
கடலோரத்திலுள்ள ஆக்கோவிவிருந்து பேத்‌ 
துசான்‌, யோர்தான்‌ பள்ளத்தாக்கு, யோர்தா 
னின்‌ அக்கரைப்‌ பகுதியில்‌ உள்ள பீடபூமி 
ஆகிய பகுதிகளுக்குச்‌ செல்லும்‌ சாலைக 
ளும்‌, தெற்கேயுள்ள எகிப்து, மலைப்பாங்‌ 
கான நாடு ஆகியவற்றிவிருந்து கலிலேயா. 
சிரியா, பெனீசியா ஆகிய வடக்கிலுள்ள 


வைக்கும்‌ தொட்டிபோல்‌ 


இசிறியேல்‌ 


நாடுகளுக்குச்‌ செல்லும்‌ வழிகளும்‌ பின்னிப்‌ 
பரவிக்‌ கிடக்கின்றன. 


தொடக்க காலத்திலிருந்தே இூரியேல்‌ 
கானானியர்‌ கைகளிலிருந்தது. இஸ்ராயேல்‌ 
கானானை வெற்றி கொண்ட காலத்தில்‌ 
இவர்களிடமிருந்த இரும்புத்‌ தேர்களினா 
லும்‌, ஆயூதங்களினாலும்‌ மனாசேயும்‌ எப்பி 
ரயிமும்‌ இவர்களை விரட்ட முடியாது 
போயிற்று (யோசு 17:6). மெகிதோ சமவெ 
ளிபோலவே இதுவும்‌ பல போர்களைக்‌ 
கண்டுள்ளது. நீதிபதிகள்‌ காலத்தில்‌ அம 
லேக்கியர்கள்‌, மிதியானியர்கள்‌, அப்பள்ளத்‌ 


தாக்கில்‌ வாழ்ந்தவர்கள்‌ முதலியோர்‌ 
இணைந்து போரிட்ட போது அவர்களை 
திதயோனும்‌, நாட்டின்‌ வடபக்கத்தில்‌ 


வாழ்ந்த இஸ்ராயேல்‌ இனத்தினர்‌ அனைவ 
ரும்‌ இனணந்து தோற்கடித்தனர்‌ (நீதி 6:33; 
7:23). பெலிஸ்தியரோடு அருகிலுள்ள கில்‌ 
போவா மலையில்‌ போரிட்ட சவுலும்‌, அவ 
னுடைய புதல்வாகளும்‌ யோனத்தான்‌ உட்‌ 
பட பலர்‌ இறந்த செய்தி இங்கிருந்து தான்‌ 
வெளியிடப்பட்டது (8 சாமு சீவ). அரிய 
ணைக்காக சவுலின்‌ மகன்‌ இசிபோசக்தும்‌ 
தாவீதும்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டிருந்த 
போது, இசிரியேல்‌ இஸ்ராயேலின்‌ ஒரு 
பகுதியாக இசிபோசத்தால்‌ ஆளப்பட்டது [2 
சாமு 2:9). இந்தப்‌ பள்ளத்தாக்கில்தான்‌ 
ஏகூவின்‌ புரட்சிக்காலத்தில்‌ இ௫ரியேல்‌ நக 
ரத்தில்‌ கொலைகளைச்‌ செய்த இஸங்ராயேல 
சின்‌ வவிமையை ஆண்டவர்‌ உடைத்தெறி 
வார்‌ என ஒசே 1:5-இல்‌ குறிப்பிடப்படுகி 
றது. 


3. இசுக்காரின்‌ எல்லையில்‌ அமைந்து 
நகரம்‌ இது (யோசு 19:18). 
வடக்கே 11 கி.மீ. தொலைவில்‌ கில்போவா 
மலை அடிவாரத்தில்‌ அமைந்துள்ள இன்‌ 
றைய செரீன்தான்‌ இந்த ஊர்‌ எனக்‌ கூறப்படு 
கிறது. இங்கிருந்து இசிரியேல்‌ சமவெளியை 
முழுவதுமாகப்‌ பார்க்க முடியும்‌. இது மத்‌ 
திய தரைக்‌ கடல்‌ ஓரத்திவிருந்து யோர்தான்‌ 
பள்ளத்தாக்கை அடையும்‌ வழியிலும்‌ 
பாலஸ்தீனத்தின்‌ தெற்கு வடக்கு செல்லும்‌ 
வழியிலும்‌ அமைந்திருந்தது. சாலோமோ 


எனினும்‌ 


சியா 


னது ஆட்சியில்‌ பானாவின்‌ தலைமையில்‌ 
அமைந்த ஐந்தாவது பிரிவைச்‌ சோந்த ஒரு 
நகரமாக இருந்தது இது (1 அர 4:18). 
ஆனால்‌ விவிலியத்தில்‌ இது முக்கிய இடம்‌ 
பெற்றது நாடு இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்ட 
பின்புதான்‌. ஆகாபு ஆட்சி செய்தபோது இது 
அரசன்‌ வசிக்கும்‌ இடமாகியது (1 அர 
18:45-46). ஒருவேளை குளிர்கால வாசம்‌ 
செய்யும்‌ இடமாக இருந்திருக்கலாம்‌ 
(காண்க ஆமோ 3:15) எலியா மிகவும்‌ 
வன்னமயாகக்‌ கண்டித்த நாபோத்தின்‌ திராட்‌ 
சைத தோட்டம்‌ பற்றிய நிகழ்ச்சி நடைபெற்‌ 
றது இங்குதான்‌ (1 அர 21). ஆகாபின்‌ மகன்‌ 
யோராம்‌ அசீரிய அரசனான கசாயேலிடம்‌ 
தான்பெற்ற காயங்களைக்‌ குணப்படுத்த 
இங்கு தான்‌ வந்தான்‌ (2 அர 4:20; 2 நாள்‌ 
22:6}. ஏகூவின்‌ கிளர்ச்சியின்‌ போது இஸ்ரா 
யேலில்‌ வேறு எந்த நகரத்தையும்விட அதி 
கம்‌ இரத்தம்‌ சிந்தப்பட்ட நகரம்‌ இதுவே. 
யோராம்‌, சசபேல்‌ மற்றும்‌ இஸ்ராயேலின்‌ 
அதிகாரிகள்‌ கொல்லப்பட்டதும்‌, யூதா 
நாட்டு அகசியா காயமடைந்ததும்‌, ஆகாபின்‌ 
புதல்வாகளது தலைகள்‌ சமாரியாவிலிருந்து 
அனுப்பப்பட்டதும்‌ இவ்விடம்தான்‌ (2 அர 
9:1; 10:11). 


இசயா (SSHJAH 

புறவின மனைவியை விலக்கி விடுமாறு 
எஸ்ராவால்‌ வற்புறுத்தப்பட்ட ஒரு லேவியர்‌ 
(எஸ்‌ 10:31]. 


- யாவே மறப்பாராக] 


இசுபா ர$H௪AH - இறைவன்‌ நீதி வழங்குவா 
ராக) 

பென்யாமின்‌ இனத்தைச்‌ சேர்ந்த பெரியா 
வின மகன்‌ (1 நாள்‌ 9:16). 


இசுபான (802௩ - இறைவன்‌ நீதி வழங்கு 
வாராக] 

பென்யாமின்‌ இனத்தைச்‌ சேர்ந்த சாசாக்‌ 
கின்‌ மகன்‌ (1 நாள்‌ 6:22). 


இசுமயேலர்‌ [([S5HMAELTES } 


நில அமைப்பு இனக்‌ குறிப்பு எதுவுமின்றி 
வட அராபியாவில்‌ கெவிலா எகிப்து, யூப்பி 
ரத்திசு இவைகளுக்னெடயே உள்ள பாலை 


548 


வனப்பகுதியில்‌ கி.மு. 8-ம்‌ நூற்றாண்டு 
வரை வாழ்ந்த ஒரு குலத்தினரைக்‌ குறிக்கும்‌ 
பெயர்‌. இவர்கள்‌ சுற்றித்‌ திரியும்‌ வியாபாரிக 
ளாகவும்‌, கூடாரத்தில்‌ வாழ்பவர்களாகவும்‌, 
ஒட்டகம்‌ வளர்ப்பவர்களாகவும்‌ இருந்தனர்‌ 


(ஆதி 25:18). 


!. தோற்றம்‌:- இவர்கள்‌ ஆபிரகாமுக்கும்‌ 
ஆகாருக்கும்‌ பிறந்த இசுமயேலின்‌ வழித்‌ 
தோன்றல்கள்‌ (ஆதி 25:18-19). இசுமயே 
லின்‌ தாய்‌ எகிப்து நாட்டைச்‌ சேர்ந்தவளா 
கையால்‌ அவர்களின்‌ நாளங்களில்‌ சிறிது 
எகிப்திய இரத்தம்‌ ஓடியது (ஆதி 16:1). 
இசுமயேலின்‌ மனைவியும்‌ எகிப்து நாட்‌ 
டைச்‌ சேர்ந்தவனே என்று ஒரு பிற்கால 
மரபுகூறுகிறது (ஆதி 21:6-21). 


2. இசுமயேல்குலத்தினரும்யோசேப்பும்‌:- 
இசுமயேல்‌ குலத்தினரைப்‌ பற்றிய குறிப்பு 
விவிலியத்தில்‌ சில இடங்களில்‌ மட்டுமே 
காணப்படுகிறது. முதன்‌ முதலில்‌, எகிப்‌ 
துக்கு வாசனைப்‌ பொருட்களை ஒட்டகத்‌ 
இன்‌ மேல்‌ ஏற்றிச்‌ சென்ற இசுமயேலரிடம்‌ 
யோசேப்பை விற்றதாகக்‌ கூறப்பட்டுள்ளது 
(ஆதி 37:25.27.28; 39:1). இஸ்மாயேலர்‌ 
என்ற சொல்‌ இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்‌ 
பது காலமயக்கமானது என்று பல வல்லுநர்‌ 
கள்‌ கருதுகிறார்கள்‌. ஏனெனில்‌, கூதாதைய 
ரின்‌ தலைமுறை அட்டவணையின்‌-படி, 
இசுமயேல்‌ யோசேப்பின்‌ காலத்தைச்‌ சேர்ந்த 
வராக இருக்க வேண்டும்‌. எனினும்‌ மேலே 
கூறப்பட்டது போல இசுமயேலர்கள்‌ குறிப்‌ 
பிட்ட நில அமைப்போ இனக்‌ குறிப்போ 
இல்லாத நாடோடி வியாபாரிகளாதலால்‌, 
தெளிவான காலக்கணிப்பு இங்கு இல்லை 
எனலாம்‌. 


3. இசுமயேலர்களும்‌ மிதியானியர்களு மம்‌: - 
நீதிபதிகளின்‌ காலத்தில்‌ இசுமயேவர்களும்‌ 
மிதியானியர்களும்‌ மிகவும்‌ நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்தனர்‌. தெயோன்‌ மிதி 
யானியர்களைத்‌ தோற்கடித்தபோது, இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ மிதியானியர்களிடமிருந்து 
கொள்ளையடித்த கடுக்கண்களை அவரிடம்‌ 
கொடுக்க வேண்டுமென்று வேண்டுகோள்‌ 


549 


விடுத்தார்‌. “அவர்களிடம்‌ கடுக்கண்‌ இருந்‌ 
தது. ஏனெனில்‌ அவர்கள்‌ (மிதியானியர்கள்‌) 
இசுமயேலர்களாவர்‌'' (நீதி 8:24) என்று 
கூறப்பட்டுள்ளது. இசுமயேலர்களும்‌ மிதி 
யாணியர்களும்‌ நாடோடிகளாக இருந்ததால்‌ 
்‌'இசுமயேலர்கள்‌*' என்ற சொல்லும்‌ ''நா 
மோடி வியாபாரிகள்‌'* என்ற சொல்லும்‌ 
ஒரே பொருளைத்‌ தருவனவாக இருக்கலாம்‌. 


ச்‌. இசுமயேலரைப்‌ பற்றிய மற்ற குறிப்பு 
கள்‌:- சங்‌ 83:6- இல்‌ இசுமயேலர்கள்‌, இஸ்ரா 
மயலுக்கு எதிராக சதி செய்யும்‌ ஏதோமிய 
ரோடு குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 83-ம்‌ சங்‌ 
தம்‌ பிற்காலக்தைச்‌ சேர்ந்தது என்று பல 
வல்லுநர்கள்‌ கருதுகிறார்கள்‌. சிலர்‌ அது 
மக்கபேயர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது என்றும்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ அது பிற்காலத்தைச்‌ 
சோந்தது என்பதற்கு சங்கதத்திலே ஒரு சான்‌ 
றும்‌ இல்லை. இச்சங்கேத்துில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கும்‌ பெயர்களிவிருந்து (83:6-5) எட்‌ 
டாம்‌ நூற்றாண்டின்‌ வரலாற்றுச்‌ சூழ்நிலை 
யில்‌ இது எழுதப்பட்டது போன்று தெரில 
றது. 


தாவீதின்‌ சகோதரியான அபிகயில்‌ இசும 
யேல்‌ குலத்தைச்‌ சேர்ந்த எத்தேர்‌ என்பவரை 
மணந்தாள்‌ என்றும்‌ (1 நான்‌ 2:17), தாவீதின்‌ 
ஒட்டகங்களை இசுமயேல்‌ குலத்தினனான 
ஓபில்‌ கண்காணித்து வந்தான்‌ என்றும்‌ (1 
நாள்‌ 27:30) நாளாகமம்‌ கூறுகிறது. 


5. இசுமயேலர்களின்‌ வழித்தோன்றல்கள்‌: 
இசுமயேலிடமிருந்து 12 தலைவர்கள்‌ உதித்த 
தாகக்‌ கூறப்பட்டுள்ளது (ஆதி 17:20; 25:14- 
16). இதன்மூலம்‌ இசுமயேல்‌ குலத்தார்‌ ஒரு 
"பெரிய இனமாக'' உருவானார்கள்‌ என்‌ 
பதை எபிரேயர்கள்‌ அறிந்து கொண்டனர்‌ 
(ஆதி 21:18). விவிலியத்திற்குப்‌ புறம்பே 
உள்ள பல வரலாற்று ஏடுகளில்‌ இசுமயேல 
யர்‌ பலரின்‌ பெயர்‌ காணப்படுகிறது. 7-8 
ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பல அசீரிய 
இலக்கியங்களில்‌ நதெபயோத்து, கேதார்‌, 
தாமா, அபிதேல்‌, மாசா, தேமா போன்ற 
இசுமயேலர்களின்‌ பெயர்கள்‌ காணப்படு 
இன்றன. மிபிசாம்‌, மிசிமா, அதாது ஆகிய 


(செயல்‌ 


வர்கள்‌ இன்னும்‌ யாரென்று கூறமுடிய 
வில்லை. முதல்‌ இருவரும்‌ சிமெயோனுட 
வய புதல்வர்கள்‌ என்று 1 நான்‌ 422-225 
கூறுகிறது. ஒருவேளை இவர்கள்‌ அராபிய 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இருக்கலாம்‌. 
எத்தரர்‌ என்பவர்‌ அசீரிய ஆவணங்களில்‌ 
காணப்படும்‌ அகரியர்‌ என்ற குலத்தோடு 
தொடர்புடையவர்‌; கேதமா என்பவர்‌ 
பெனேகெதேம்‌ என்பவரின்‌ வழித்தோன்றல்‌ 
எனத்‌ தெரிகிறது. இந்த இசுமயேலர்கள்‌ 
எல்லோரும்‌ பாலஸ்தீன்‌ நாட்டிற்கு கிழக்கே 
யுள்ள சரியா பாலைவனத்தில்‌ கிமு. முத 
லாம்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்‌ காலத்தின்‌ முதலாம்‌ 
நூற்றாண்டுகளில்‌, செழிப்போடு வாழ்ந்து 
வந்தார்கள்‌. கி.பி. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ 
யோசிபஸ்‌ இசுமாயேலர்களை அராபியா 
வோடு தொடர்புபடுத்தினார்‌. ஆனால்‌ 
பழைய ஏற்பாடு முழுவதிலும்‌ இசுமயேலர்‌ 
கள்‌, அரபா தீபகற்பத்தில்‌ குடியேறிய யோக்‌ 
இதான்‌ இனத்தாரினின்று வேறுபடுத்தப்படு 


கிறார்கள்‌. 


இகசுமயேல்‌ (534A. - இறைவன்‌ கேட்டருளி 
னார்‌) 

முதலிலேயே இசுமயேல்‌ என்ற பெயரின்‌ 
பொருள்‌ பற்றிய குறிப்பு விவிலியத்தில்‌ 
தெளிவாக காணப்படுகிறது; '''*உன்‌ இன்ன 
லைக்‌ கண்டு ஆண்டவர்‌ இரங்கனதாலே”' 
அவனுக்கு இசுமயேல்‌ என்று பெயரிடுவா 


யாக'' (ஆதி 16:11). இப்பகுதி யாவே 
மரபில்‌ இருந்தாலும்‌ மூலத்தில்‌, இது 
“எலோகம்‌'" பாரம்பரியத்தில்‌ இருந்திருக்க 


வேண்டும்‌. இதைப்‌ பெயரே சுட்டுகிறது. 


விவிலியத்தில்‌ மேலும்‌ இரு பகுதிகளில்‌ 
இதன்‌ பொருள்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது; 
அவை எலோகீம்‌ மரபிலிருந்து ஒன்றும்‌ 
(ஆதி 21:17), குருக்கள்‌ மரபிலிருந்து மற்‌ 
றொன்றும்‌ (17:20) ஆகும்‌. இரண்டுமே 
“கேட்டல்‌' என்றதன்‌ முற்றுப்பெற்ற வினைச்‌ 
சொல்லையே பயன்படுத்துகின்றன. ''கட 
வுள்‌ கேட்கிறார்‌, “கடவுள்‌ கேட்பார்‌'' 
என்று இதை மொழி பெயர்க்கலாம்‌ என்றா 
லும்‌ கடவுள்‌ கேட்பாராக'' என்ற வியங்‌ 
கோளில்‌ மொழி பெயர்த்தலே நல்லது. மாரி 


இசு.மயேல்‌ [தொடர்ச்சி] 


ஏடுகளில்‌ இப்பழைய ஏற்பாட்டுப்‌ பெய 
ருக்கு இணையாக யா-அஸ-மா-அக்‌-அன 
என்ற பெயர்‌ காணப்படுகறது. 


1, ஆபிரகாமுக்கும்‌ ஆகாருக்கும்‌ பிறந்த 
வர்‌. ஈசாக்கின்‌ ஒன்று விட்ட சகோதரன்‌ 
(ஆதி 25:12; 1 நான்‌ 1:88). ஆதியாகமத்தில்‌ 
வரும்‌ மூன்று மரபுகளிலும்‌ இசுமயேலைப்‌ 
பற்றிய மரபு காணப்பட்டாலும்‌, இசுமயேல்‌ 
என்ற நபரைப்‌ பற்றி சிறு குறிப்புதான்‌ 
காணப்படுகிறது. 


யாவே மரபின்‌ ஆசிரியர்‌, இசுமயேல்‌ 
என்ற சொல்லின்‌ பொருளை விளக்கி 
விட்டு, ''அவன்‌ கொடும்‌ குணமுள்ள மனித 
னாய்‌ வளர்வான்‌. அவனுடைய கை எல்‌ 
லோருக்கும்‌ விரோதமாகவும்‌, 
டைய கையும்‌ அவனுக்கு விரோதமாகவும்‌ 
ஒங்கியிருக்கும்‌. தன்‌ சகோதரர்‌ அனைவரும்‌ 
வாழ்ந்து வரும்‌ இடத்தில்‌ அவர்களுக்கெதி 
ராக அவன்‌ குடியிருப்பான்‌'' என்றும்‌ கூறுகி 
றார்‌ (ஆதி 76:12). ஆனால்‌ இது இசுமயேலர்‌ 
கள்‌ என்னும்‌ குலத்தைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்ட 
தாகும்‌. 


எல்லோரு 


'எலோகம்‌' மரபின்படி, இசுமயேல்‌ சாரா 
வின்‌ புதல்வனான ஈசாக்கோடு கேலி 
பண்ணி விளையாடுவதை சாரா கண்டு, 
பொறாமை கொண்டு, ஆகாரையும்‌ இசும 
யேலையும்‌ துரத்திவிட வேண்டுமென்று 
ஆபிரகாமை வற்புறுத்தினாள்‌. பெயோர்‌- 
செபா என்னும்‌ பாலைவனத்திலே '“கடவுள்‌ 
குழந்தையின்‌ குரலைக்‌ கேட்டு, தண்ணீர்க்‌ 
ணெறு ஒன்றை ஆகார்‌ காணச்‌ செய்தார்‌. 
கடவுளின்‌ துணையோடு இசுமயேல்‌ பரான 
என்னும்‌ பாலைவனத்தில்‌ வாழ்ந்தான்‌... அப்‌ 
போது அவனுடைய தாய்‌ எடிப்து நாட்டி 
னின்று ஒரு பெண்ணைக்‌ கொண்டு வந்து 
அவனுக்கு மணமுடித்து வைத்தாள்‌ (ஆதி 
21:8-21]. ''வில்‌ வித்தையில்‌ கைதோ்ந்தவனா 
னான்‌'' (21:20) என்ற குறிப்பு இசுமயேல 
ரைப்‌ பற்றியதாகும்‌. ஈசாக்கு, இசுமயேல்‌ 
இவர்களின்‌ பிரிவு பற்றி விவரிப்பு, இவராக 
ளைப்‌ பற்றியதைவிட இவர்களின்‌ குலத்தின 
ரைப்‌ பற்றியகேயாகும்‌. 


550 


குருக்கள்‌ மரபு, இசுமயேலைப்‌ பற்றி சில 
குறிப்புகளைத்‌ தருகிறது. ஆகார்‌ இசுமயே 
லைப்‌ பெற்றபோது ஆபிரகாமுக்கு வயது 
எண்பத்தாறு என்றும்‌, ஆபிரகாமால்‌ அவன்‌ 
பெயரிடப்பெற்றான்‌ என்றும்‌ (1615-16) 
குருக்கள்‌ மரபு ஆசிரியர்‌ கூறுகிறார்‌. 13-ம்‌ 


வயதில்‌ இசுமயேலுக்கு விருத்தசேதனம்‌ 
செய்யப்பட்டது  (17:22-27); ஆபிரகாம்‌ 
இறந்த போது ஈசாக்கும்‌ இசுமயேலும்‌ 


சேர்ந்து அவரை அடக்கம்‌ செய்தார்கள்‌ 
(25:9); இசுமயேல்‌ 137 வயது வரை வாழ்ந்‌ 
தார்‌ (25:17) என்ற செய்திகளையும்‌ அவர்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. மேலும்‌, இசுமயேலின்‌ 
வழித்தோன்றல்களாகிய அவரது 12 புதல்வர்‌ 
களையும்‌ (ஆதி 25:12-16: 1 நான்‌ 1:29-31), 
மகலாத்து என்ற புதல்வியையும்‌ (ஆத.28:9) 
குறிப்பிடுகின்றார்‌. ஆனால்‌ இப்பட்டியல்‌ 
கன்‌ இசுமயேலைவிட இசுமயேலர்களுக்கே 
மிகவும்‌ பொருந்தும்‌. 


இசுமயேலைப்‌ பற்றி சிறிதளவே கூறப்‌ 
பட்டிருப்பினும்‌ இசுமயேல்‌ என்ற குழந்தை 
மனிதனின அவநம்பிக்கைக்கும்‌ இறைவ 
னின்‌ நன்மைத்தனத்திற்கும்‌ சான்றாக விளங்‌ 
குகிறது. 


கடவுள்‌ ஆபிரகாமுக்கும்‌ சாராவுக்கும்‌ ஒரு 
மகன்‌ பிறப்பான்‌ என்று உறுதியளித்திருந்தார்‌ 
(ஆதி 15:9; 17:16.19.21; 18:10.14). இருந்தா 
வும்‌, இறைவன்‌ இவ்வாக்குறுதியை நிறை 
வேற்ற முடியுமா என அவர்கள்‌ ஐயம்‌ 
கொண்டனர்‌ (17:17; 18:12-15; 15:2-3). விரக்‌ 
இயடைந்த நிலையில்‌, ஆகாரோடு சேர்ந்து 
ஆபிரகாமுக்குக்‌ குழந்தை ஒன்று பிறந்தது 
[16:1-6). ஈசாக்கு பிறந்த பிறகு இசுமயேல்‌ 
ஈசாக்கோடு பங்காளியாக இருக்கக்‌ கூடாது 
என்பதற்காக சாரா ஆபிரகாமிடம்‌ சொல்லி 
ஆகாரையும்‌ இசுமயேலையும்‌ துரத்தி விட்‌ 
டாள்‌ (21:8-10; கலா 421-31). ஆதி 21 
மனிதனிடம்‌ சந்தேகம்‌ எவ்வாறு வளர்கிறது 
என்று காட்டுகிறது. சாரா அவநம்பிக்கை 
யுற்ற நிலையில்‌ பிறந்த குழந்தையாகிய 
இசுமயேல்‌ இறைவனின்‌ தன்மைத்தனத்தை 
அவர்களுக்கு உணர்த்துவதற்கு தடையாக 
இருப்பதாக ஆபிரகாமும்‌ சாராவும்‌ நினைத்‌ 


251 


தார்கள்‌. இந்நிலையின்‌ கொடுமையைக்‌ 
குறைத்துக்காட்ட வல்ல, பத்து வருடங்கள்‌ 
காத்திருத்தல்‌ (ஆது 16:3), வேலைக்காரியின்‌ 
அலட்சியம்‌ (16:4), சாராவின்‌ வருத்தம்‌ 
(16:5), ஆகார்‌, இசுமயேல்‌ இவர்கள்மேல்‌ 
ஆபிரகாம்‌ கொண்டிருந்த அன்பு (21:11,14) 
போன்ற சூழ்நிலைகள்‌ இருந்தபோதிலும்‌, 
இசுமயேலின்‌ வரலாறு விசுவாசத்திற்கும்‌ 
சந்தேகத்துக்கும்‌ இடையே நிகழும்‌ இடுக்‌ 
கண்‌ நிலையை படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. 
இக்கண்ணோட்டத்தில்‌ பார்த்தோமென்‌ 
றால்‌, ஆபிரகாம்‌, சாரா, ஆகார்‌ எல்லாருமே 
விசுவாசம்‌ குறைந்தவர்களென குற்றம்‌ சாட்‌ 
டப்படலாம்‌. 


இசுமயேலின்‌ வழியாக இறைவன்‌ தாம்‌ 
நம்பிக்கைக்குரியவர்‌ என்றும்‌, கருணை 
மிகுந்தவர்‌ என்றும்‌ நிரூபிக்கிறார்‌. ஒவ்வொ 
ருவருக்கும்‌ தாம்‌ அளித்த வாக்குறுதியை 
நிறைவு செய்வதில்‌ இறைவன்‌ விசுவாசத்துக்‌ 
குரியவர்‌. இறைவன்‌ ஆபிரகாமுக்கும்‌ சாரா 
வுக்கும்‌ ஈசாக்கைக்‌ கொடுத்ததோடு மட்டு 
மல்லாமல்‌, ஆகாரின்‌ குரலைக்‌ கேட்டு இச 
மயேலைக்‌ காப்பாற்றி, அவனை மாபெரும்‌ 
இனமாக விருத்தியடையச்‌ செய்து, பன்னி 
ரண்டு தலைவர்களைப்‌ பெறச்‌ செய்தார்‌ 
(ஆதி 16:01; 17:20; 21:13; 25:16). இத, 
மகமதியப்‌ பாரம்பரியங்களில்‌ இகமயேல்‌ 
பாலைவனத்தில்‌ வாழும்‌ இனத்தின்‌ மூதா 
தையராகக்‌ கருதப்படுகிறார்‌. அராபியர்கள்‌ 
(இவரைத்‌ தங்கள்‌ மூதாதையராக வணங்கு 
ன்றனர்‌. மகமதியப்‌ பாரம்பரியப்படி இவ 
ரும்‌ ஆகாரும்‌ மெக்காவிலுள்ள புனித காபா 
வில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டிருகநினைறனர்‌. 


2. நெத்தனியாவின்‌ மகன்‌. யூதாவின்‌ அரச 
குலத்தில்‌ பிறந்த இவர்‌ நெபுக்கதுனேசார்‌ 
கி.மு.ம86-இல்‌ ஏற்படுத்திய பூதேய 
பொம்மை அரசாட்சியை வீழ்ச்சியடையச்‌ 
செய்தார்‌ (2 அர 25:25). அம்மோனிய 
அரசனின்‌  தரண்டுதலால்‌ (எரே 40:14; 
காண்க சீ1:10, 15), இசுமயேல்‌ தன்னோடு 
பத்து பேரைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு மிசுப்பா 
வுக்கு வந்து கெதலியாவையும்‌ அவரோடி 
ருந்த யூகரையும்‌ கல்தேயர்களையும்‌ வெட்டி 


சொெமாயா 


வீழ்த்தினார்‌ (எரே 30:7-10, 13-16; 41:1-3). 
பிறகு நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்து மிசுப்‌ 
பாவிற்குத்‌ தொழ வந்த எழுபது இஸ்ராயே 
லர்களையும்‌ கொன்றார்‌ (எரே 41:4-9), 
மிசுப்பா நகரின்‌ மற்ற குடிமக்களை அம்மோ 
னியர்களிடம்‌ ஒப்படைத்து அடிமைகளாக்கி 
னார்‌. இவர்களை யோகனாஸ்‌ மீட்டார்‌. 
ஆனால்‌ இசுமயேலும்‌ அவனது எட்டுக்‌ 
கூட்டாளிகளும்‌ தப்பியோடிவிட்டார்கள்‌. 


3. பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த சவு 
லின்‌ வழித்தோன்றலான ஆசேல்‌ என்பவ 
ரின்‌ முன்றாவது புதல்வர்‌ (17 நாள்‌ 5:38; 
9:44}. 


தீ. கி.மு. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ யோசா 
பாத்து அரசனின்‌ காலத்தில்‌ யூதாவில்‌ ஆளுந 
ராக இருந்த செபதியாவின்‌ தந்தை (2 நாள்‌ 
19:11). 


5. யோகானானின்‌ மகன்‌. யோவாசை 


அரசனாக்க உதவி செய்த ஐந்து "நூற்றுவர்‌ 
தலைவர்களில்‌” ஒருவர்‌ (2 நாள்‌ 23:1). 


6. எஸ்ராவின்‌ காலத்தில்‌ தங்களது புற 
வின மனைவிகளை விலக்கியவர்களில்‌ ஒரு 
வரான இவர்‌, பசிகூரின்‌ புதல்வராவார்‌ 
(எஸ்ரா 10:28). 


இசுமாக்கியா (0 - யாவே ஆதரவு 
அளிக்கிறார்‌) 

அரசன்‌ எசக்கியா காலத்திய ஒரு லேவி 
யர்‌. ஆலய வரிகளுக்கு மேற்பார்வையாள 
ராக இருந்தார (2 நாள்‌ 31:13). 


அசுமாயா (544 - யாவே கேட்கிறார்‌) 
1. இபயோனணைச்‌ சேர்ந்தவர்‌. தாவீது சிக்கி 
வாகு நகரில்‌ இருந்தபோது அவருடைய 
படையில்‌ சேர்ந்த பென்யாமின்‌ குலத்தின 
ரான படைவீரர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 12:4). 
தாவீதின்‌ படையில்‌ திறமை வாய்ந்த முப்ப 
தின்மருக்கு இவர்‌ தலைவர்‌ என்று குறிப்பி 
டப்பட்டுள்ளது. தாவீதின்‌ ஆரம்ப காலத்தில்‌ 
இருந்த இந்த முப்பது பேரும்‌ பென்யமின்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இருந்திருக்க 
லாம்‌. பிற்காலத்தில்‌ தாவீதின்‌ வலிமைமிக்க 


செமெராய்‌ 
“முப்பது பேரிலிருந்து'' இவர்கள்‌ வேறுபட 


டவர்கள்‌. 


2. தாவீது அரசனின்‌ காலத்தில்‌ செபுலோ 
ணியருக்குத்‌ தலைவனாகத்‌ திகழ்ந்தவர்‌, ஒப 
தியாவின்‌ மகனாவார்‌ (1 நாள்‌. 27:19). 


இசுமெராய்‌ [SHMERA' - யாவே பாதுகாப்பா 
ராக) 

பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
குடும்பத்‌ தலைவர்‌. ஏல்பாவின்‌ புதல்வர்க 
ளில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌. 8:18). 


இசுரகியர்‌ (2/ATE (தேவன்‌) ஒளிர்வாராக) 
தாவீதின்‌ படையில்‌ 5ஆம்‌ பிரிவுக்குத்‌ 
தளபதியான சங்கூத்துக்குச்‌ சாற்றிக்‌ கூறப்ப 
டும்‌ ஓர்‌ இனப்பெயராகும்‌ (1 நாள்‌ 27:8) 
இசுர என்ற குடும்பத்திலிருந்தோ நகரிலி 
ருந்தோ வந்தவர்‌. இப்பெயர்‌ விவிலியத்தில்‌ 
ஒரு தடவைதான்‌ வருகிறது. இப்பெயர்‌ 
இசுரகியா என்ற பெயரிலிருந்து வருவதாகச்‌ 
சில அறிஞர்கள்‌ கருதினாலும்‌, இது அதேக 
மாக 1 நாள்‌ 27:11-இல்‌ வரும்‌ செராகிய 
ரோடு தொடர்புடையதாக இருக்கலாம்‌. 


இசுரகியா (2A. - யாவே ஒளிர்வாராக, 
யாவே எழுவாராக] 

இசக்காரின்‌ இனத்தைச்‌ சேர்ந்த தோலா 
வின்‌ வழித்தோன்றலும்‌ ஊசியின்‌ மகனுமா 
வார்‌ (1 நாள்‌ 7:3). 


இசுரகயா படங்க P, } 

நெகமியா ஆலயத்தில்‌ லேவியர்‌ பாடர்‌ 
குழுவின்‌ தலைவர்‌ (நெக 12:42). 1 நாள்‌ 
7:3-இல்‌ இசுரகியா (முபுமுபு)என்றழைக்கப்‌ 
படுகிறார்‌. 


இசுரி (28 


தாவீதின்‌ காலத்தில்‌ ஆலயப்பாடகர்களின்‌ 


- யாவே உருவாக்கினார்‌) 


ஐந்தாம்‌ குழுவின்‌ தலைவர்‌ (1 நாள்‌ 25:11). 
ஒருவேளை எசுத்தூனின்‌ மகனாக இருக்க 
லாம்‌. 1 நாள்‌ 2:3-இல்‌ வரும்‌ செரியும்‌ 
இவரும்‌ ஒரே ஆனாக இருக்கலாம்‌. 


552 


இகலியா (2.௩1 - முடிவில்லாத) 

பென்யாமின்‌ குலததைச சேர்ந்த சாரயி 
மின்‌ வழித்தோன்றலும்‌ ஏல்பாவின்‌ மகணு 
மாவார்‌ (1 நான்‌ 8:16). 


இசுவா (54/5 - ஒத்திரு, போன்றிரு) 

யாக்கோபு, சிலிப்பா இவர்களின்‌ வழி 
வந்த ஆசேரின்‌ இரண்டாவது மகன்‌ (ஆது 
26:17) 1 நாள்‌ 7:30). இதற்கு இணையான 
எண 20:42-(அல காணப்படும்‌ பட்டியலில்‌ 
இப்பெயர்‌ குறிப்பிடப்படாததால்‌, இப்பெ 
யர்‌ இசுவி என்ற பெயரின்‌ வேறொரு வடிவ 
மாக இருக்கலாம்‌. 


இசுவி ௫ - கை முடமானவன்‌] 

1. ஓர்‌ இனப்‌ பெயர்‌ முதல்வரின்‌ பெயர்‌. 
ஆசேரின்‌ மூன்றாவது புதல்வர்‌ (ஆது 46:17; 
எண்‌ 20:42) ] நான்‌ 7:30). இவரது வழித்‌ 
தோன்றல்கள்‌ இசுவியர்‌ என்றழைக்கப்பட்ட 
னர்‌ (எண 26:44], 


2. சவுல்‌ அரசனின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
(1 சாமு 14:49). சில அறிஞர்கள்‌ இவன்‌ 
இச௪சிபோசத்துதான்‌ எனக்கருதுகன்றனர்‌. 


இசை (4050) 

யூதர்களின்‌ கலாச்சாரத்தில்‌ இசை என்பது 
ஒரு முக்கிய பங்கை வகித்துள்ளது என்பதை 
பழைய ஏற்பாட்டுக்‌ குறிப்புகளிவிருந்து 
நாம்‌ அறிகின்றோம்‌. இலாமேக்கின்‌ மகன்‌ 
யூபால்‌ ''யாழ்‌ மீட்டுவோர்‌, குழல்‌ ஊது 
வோர்‌ அனைவரின்‌ தந்‌ைத” என அழைக்கப்‌ 


படுகின்றார்‌ (ஆதி 4:21). 


தொடக்க காலத்தில்‌ இசை வெளி உலகக்‌ 
காரியங்களுக்குத்தான்‌ பயன்படுத்தபட்டது. 
பிறகுதான்‌ இசை ஆலய வழிபாடுகளில்‌ 
பயன்படுத்தப்பட்டது. இசையைப்‌ பற்றி 
முதல்‌ குறிப்பு லாபான்‌ தன்‌ மருமகன்‌ யாக்‌ 
கோபு இரகசியமாக ஓடியதைக்‌ கேட்டு, 
அவனிடம்‌ ''எனக்கு ஒன்று அறிவிக்காமல்‌ 
என்னை ஏமாற்றிவிட்டு, ஏன்‌ இரகசியமாய்‌ 
ஓடிவந்தாய்‌? நான்‌ மேளதாள வாத்தியங்களு 
டன்‌ மகிழ்ச்சியாய்‌ உங்களை வழியனுப்பி 


னவைத்தருப்பேனே'' என்று கூறுவதாகக்‌ 


553 


காணப்படுகின்றது (31:27). மகிழ்ச்சியான 
நேரங்களில்‌ பாடலுடன்‌ ஆடலும்‌ ஆடி 
நேரத்தைக்‌ கழித்தார்கள்‌. போருக்குப்பின்‌ 
வெற்றியின்பாடல்‌ பாடப்பட்டது (யாத்‌ 
15:1 தொ; நீதி ௧:1 தொ.). பாரவோன்‌ 
மன்னனும்‌ அவன்‌ குதிரைப்படையும்‌ வீழ்ச்‌ 
சியுற்றதைக்‌ கேட்டு மோசேயின்‌ தங்கை 
மிரியாமும்‌ மற்றுமுள்ள பெண்களும்‌ கஞ்சி 
ராக்‌ கொட்டிக்‌ கொண்டு பாடியும்‌, ஆடியும்‌ 
கொண்டாடினர்‌ (யாத்‌ 15:20 தொ.]. யோச 
பாத்தும்‌ அவனுடைய மக்களும்‌ இறைவன்‌ 
தங்களுக்கு கொடுத்த வெற்றியைக்‌ கண்டு, 
எருசலேமுக்கு வந்து தம்புருகளையும்‌, சுர 
மண்டலங்களையும்‌ எக்காளங்களையும்‌ 
ஒலித்து ஆண்டவரின்‌ ஆலயத்திற்குள்‌ 
நுழைந்தனர்‌ (2 நாள்‌ 20:28). வழக்கமாக 
திருவிழாக்களில்‌ இசை, பாடல்‌, ஆடல்‌ 
அனைத்தும்‌ இருக்கும்‌ (ஏச 5:12; ஆமோ 
6:5), அறுவடையின்‌ போது திராட்சைத்‌ 
தோட்டங்களிலே பாடல்கள்‌ பாடுவார்கள்‌ 
(௭௪ 16:10). திருமண விழாக்களிலும்‌ [1 மக்‌ 
9:27.39) இவைகள்‌ இருக்கும்‌. அரசர்கள்‌ 
தங்களுக்கு என தனியாக பாடகர்‌ குழுவின 
ரையும்‌ இசைக்கலைஞர்களையும்‌ வைத்தி 
ருத்தாாகள்‌ (3 சாமு 19:35; திருவுரை 2:6). 
ஆடு மேய்க்கும்‌ சிறுவன்‌ கூட கையில்‌ யாழ்‌ 
வைத்திருந்தான்‌ (1 சாமு 16:18). இளைஞர்‌ 
கள்‌ வாயினின்று இசையைக்‌ கேட்டு மகிழ்ந்‌ 
தார்கள்‌ (புல 5:14). விலைமாதர்கள்‌ வீணை 
யைக்‌ கையிலெடுத்து இசையை எழுப்பி 
தங்களை நினைக்கச்‌ செய்தார்கள்‌ (ஏச 23:16) 


துக்கத்திலும்‌ மகிழ்ச்சியிலும்‌ இசையை 
எழுப்பினார்கள்‌. இதற்கு புலம்பல்‌ ஆகம 
மும்‌, சவுல்‌, யோனத்தான்‌ மீது தாவீது 
பாடிய புலம்பலும்‌ எடுத்துக்காட்டாக உள்‌ 
ளன (2 சாமு 1:18-27). அடக்கத்தின்‌ போது 
புலம்புவதற்காக புலம்புதலையே தொழிலா 
கக்‌ கொண்டவர்களை வாடகைக்கு அமர்த்தி 
னார்கள்‌. இவர்களில்‌ தாரை ஊதுவோரும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌ (மத்‌ 9:23). 
ஒரு ஏழையின்‌ மனைவியின்‌ அடக்கத்திற்கு 
கண்டிப்பாக இரண்டு புல்லாங்குழல்‌ வாசிப்‌ 
பவர்களும்‌ ஒரு ஓப்பாரி வைக்கும்‌ பெண்‌ 


[மைக்கருவிகல 


ஊறும்‌ இருப்பார்கள்‌ என்று பழம்‌ ஏடுகளிவி 
ருந்து அறிகிறோம்‌. 


இசை யூதர்களின்‌ கலாச்சாரத்தில்‌ மட்டு 
மன்று அவர்களின்‌ சமயத்திலும்‌ முக்கிய 
பங்கை வகித்தது. 1 நாள்‌ 15:16-24-இல்‌ 
தாவிது எவ்வாறு லேவியர்‌ பாடகர்‌ குழுவை 
அமைத்தார்‌ என்பது தெளிவாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. இவைகளைத்‌ தவிர இன்னும்‌ 
பல குறிப்புகள்‌ மறைமுகமாக இசை ஆலய 
வழிபாட்டிற்குப்‌ பயன்படுத்தப்பட்டதாகக்‌ 
கூறுகின்றன. 


யூத இசைக்கலைஞர்கள்‌ எந்த வகையைச்‌ 
சார்ந்து இசையை இசைத்தார்கள்‌? எதாவது 
ஒரு முறையைக்‌ கைப்பற்றினார்களா? என்‌ 
பது நமக்கு தெளிவாகப்‌ புலப்படவில்லை. 
யூதர்களின்‌ இசைக்குறிமானத்தை வெளியிடு 
வதற்கு முயற்சி செய்கின்றார்கள்‌. ஆனால்‌ 
இவ்விசைக்குறிமானங்கள்‌ஒப்பிக்கும்முறை 
யில்தான்‌ உள்ளதே தவிர அவை இசைக்கு 
றிப்பாகக்‌ காணப்படவில்லை. இசைக்கருவி 
களோடு இசைக்கப்பட்ட இசை (ஆலய 
வழிபாட்டில்‌) நமக்கு தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை என்றாலும்‌ சங்கதேங்களின்‌ அமைப்‌ 
பைக்‌ கொண்டு, இது இருபாடகர்‌ குழுவி 
னால்‌ பாடப்பட்டதா (சங்‌ 15:20:38] அல்லது 
ஒரே பாடகர்‌ குழுவினால்‌ பாடப்பட்டதா 
(சங்‌ 66:8) அல்லது பொதுநிலையினர்‌ 
அனைவராலும்‌ பாடப்பட்டதா என்பதைப்‌ 
புரிந்து கொள்ளலாம்‌. நாடு கடத்தப்பட்ட 
பின வந்த காலத்தில்‌ பாடகர்குமுவானது 
ஆண்பாடகர்களையும்‌ பெண்பாடகர்களை 
யும்‌ சமமாகக்‌ கொண்டிருந்தது. அவர்கள்‌ 
பாடினார்கள்‌ என்று கூறுவதைக்‌ காட்டிலும்‌ 
ஓதினார்கள்‌ என்று கூறலாம்‌. ஆனால்‌ எப்‌ 
படி ஓதினார்கள்‌ என்பது. நன்கு தெரிய 
வில்லை. கண்டிப்பாக இப்போதுள்ள 
முறையை விடுத்து வேறு விதமாகத்தான்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. 
இசைக்கருவிகள்‌ [MUSICA_ INSTRUMENTS ) 

ஏடுகளிலிருந்தும்‌ தொல்பொருள்‌ கண்டு 
பிடிப்புகளிலிருந்தும்‌ விவிலியத்தில்‌ வரும்‌ 
இசைக்‌ கருவிகளைப்‌ பற்றி அறிகிறோம்‌. 


இசைக்கருவிகள்‌ (தோட ச்ச்‌)/ 


இக்கருவிகளைப்‌ பாகுபடுத்துவதும்‌ தமி 
பில்‌ மொழி பெயர்ப்பதும்‌ கடினம்‌. அவற்‌ 
றிற்குரிய எபிரேயச்‌ சொற்களைக்‌ கொண்டே 
பாகுபடுத்திப்‌ புரிந்து கொள்வது அவசியம்‌. 


எபிரேயாகள்‌ தாங்கள்‌ பயன்படுத்திய 
இசைக்கருவிகளை நரம்பிசைக்‌ கருவிகள்‌, 
குழல்‌ இசைக்‌ கருவிகள்‌, தாளக்கருவிகள்‌ 
என மூன்று பெரும்‌ வகைகளாகப்‌ பிரித்தனர்‌ 
என்று கூறலாம்‌. 


. நரம்பிசை அல்லது தந்திக்‌ கருவிகள்‌: - 
இவை கைவிரல்களால்‌ அல்லது கம்பியி 
னால்‌ வருடி இசைக்கப்படும்‌. மூன்று முதல்‌ 


தாம்பிசை அல்லது தந்திக்‌ கருவிகள்‌ 


554 


பன்னிரண்டு நரம்புகள்‌ இருக்கும்‌. பெரும்‌ 
பாலும்‌ செல்வந்தர்களால்‌ பயன்படுத்தப்பட்‌ 
டதால்‌ வெள்ளியாலும்‌ தந்தத்தாலும்‌ செய்‌ 
யப்பட்டிருக்கும்‌. இவற்றில்‌ குறிப்பிடத்தக்‌ 
கவை: - 

1. ''தின்னோர்‌'' எனப்படும்‌ யாழ்‌ (ஆதி 
2:21: 1 சாமு 10:5; 16:16; 2 சாமு 6:6; யோபு 
21:12; சங்‌ 150:4; ஏச 5:12), 


2. '“நேபெல்‌' எனப்படும்‌ வீணை. கின்‌ 
னோரைவிடப்‌ பெரியது. பல நரம்புகளையு 
டையது /1 சாமு 10:5; 2 சாமு 0:5; சங 
1250-3; ஏச 0:12; 14:11: ஆமோ 5:23; 6:5]. 


3. முக்கோணவடிவமுடைய நானகு நரம்பு 
களைக்‌ கொண்ட கருவி (தானி. 3:5.7.10.15). 


குழலிசை அல்லது ஊது கருவிகள்‌: - 


1. “'கலீல்‌'' எனப்படும்‌ நாகசுரம்‌. இது 
பலவகைப்பட்டது. சில சமயம்‌ இரட்டைக்‌ 
குழல்‌ கொண்டதாக இருக்கும்‌ (1 சாமூ 10:5; 
1அர 1:40) ஏச 4:12; 30:29; தாணி 3:5.7.10. 
75). 


குழூனிசை அல்லது ஊது கருவிகள்‌ 


2. ''ஊகாபு'' எனப்படும்‌ பல குழல்கள்‌ 
கொண்ட பல ஒலி எழுப்பக்‌ கூடிய கருவி 
(ஆகி 4:21; யோபு 21:12; 30:31). 


3. பைக்குழல்‌ (தானி 3:5.7.10.15). 


555 


ச்‌. எக்காளம்‌, கொம்பு: எபிரேயர்களி 
டையே இக்கருவிகள்‌ ஆட்டுக்கொம்பாலும்‌ 
மாட்டுக்கொம்பாலும்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ 
(யோசு 6:4; தானி 3:5.7.10.15; நீதி 3:27; 
சங்‌ 150:3).சில சமயம்‌ வெள்ளியினாலும்‌ 
(எண்‌ 10:1) வெண்கலத்தினாலும்‌ செய்யப்‌ 
பட்ட எக்காளங்கள்‌ பயன்பட்டன. 


॥. தாளக்கருவிகள்‌: - 


1) ''தோபு'' எனப்படும்‌ கஞ்சீரா, சிறுமு 
ரசு அல்லது கை முரசு. இது மேளம்‌ என்றும்‌ 
(1 சாமு 18:5; 2 சாமு 6:5; 18:1; ஏச 5:12) 
கம்புரு என்றும்‌ (யாத்‌ 15:20; யோபு 21:12; 
சங்‌ 68:23; 150:4) கூறப்படுகிறது. இவற்றுள்‌ 
த்முக்கு சதங்கை போன்றவை 
உள்ளடங்கும்‌. 


தாளக்கருவிகள்‌ 


2) கைத்தாளம்‌: இது பலவகைப்பட்டது 
(2 சாமு. 6:5; 1 நான்‌ 16:5) சிங்கி, அல்லது 
சால்ரா போன்றவை இதனுள்‌ அடங்கும்‌. 


3) முக்கோணக்கருவி (1 சாமு 18:6) 


ஏ ஓவ்வொருகருவியும்‌ எபிரேயக்‌ கலாச 
சாரத்தின்‌ வெவ்வேறு கூறுகளோடு தொடர்‌ 


சைக்கருவிகள்‌ [தொடர்க] 


புடையது. இவை வேறுபட்ட சூழ்நிலை 
யில்‌ பயன்பட்டன. இவ்வாறு கின்னோர்‌, 
தநேபெல்‌ போன்றவைக்‌ கைத்தாளக்‌ கருவிக 
ளுடன்‌ ஆலய வழிபாட்டில்‌ பயன்பட்டதா 
கத்‌ தெரிகிறது (1 அர 10:12; 1 தாள்‌ 28:1; 
2 நாள்‌ 29:25], குழலிசைக கருவிகள்‌ பொழு 
துபோக்கிற்கும்‌ சிற்றின்பச்‌ சூழ்நிலையிலும்‌ 
பயன்பட்டன (ஏச 5:12). ஆகையால்‌ ஆலய 
வழிபாட்டில்‌ பயன்படவில்லை, புனித 
மேட்டு இடங்களுக்குப்‌ போய்‌ வரும்‌ ஊர்வ 
லத்தில்‌ பயன்பட்டன (1 சாமு 10:5; 1 அர 
1:40). இருப்பயணிகள்‌ விழா ஊர்வலத்தில்‌ 
இவற்றைப்‌ பயன்படுத்தினர்‌ (ஏச 30:29). 
மரணதுக்க காலத்தில்‌ இவை சிறப்பாக 
பயன்பட்டதாகத்‌ தெரிகிறது (எரே 45:36; 
மத்‌ 9:23). தோபு போன்ற கருவிகள்‌ கொண் 
டாட்டங்களிலும்‌ வரவேற்புகளிலும்‌ பயன்‌ 
பட்டன; இவற்றை பெரும்பாலும்‌ பெண்‌ 
களே கையாண்டனர்‌ (ஆதி 31:27; யாத 
15:20; தீதி 11:32: 1 சாமு 18:6). முறையான 
சடங்குக்‌ கொண்டாட்டங்களில்‌ தவிர, 
இவை குழுக்‌ கொண்டாட்டங்களிலோ 
இறைவாககுப்‌ பரவசநிலையிலோ பயன 
பட்டிருக்கலாம்‌ (3 அர 3:10). 


எக்காளங்களும்‌ கொம்புகளும்‌ முறை 
யான இசைக்கருவிகள்‌ அன்று. பேரொவி 
எழுப்பி அடையாளம்‌ காடடப்‌ பயன்பட 
டன (1 நாள்‌ 18:28; 2 நாள்‌ 1514) சங்‌ 
98:6; ஓசே 5:8). போரை அறிவிக்க எக்கா 
ளம்‌ பயன்பட்டது (எண்‌ 31:6; நீதி 7:19-20; 
2 நாள்‌ 13:12.14: 1 கொரி 14:8). எக்காளங்‌ 
கள்‌ முக்கிய நிகழ்ச்சிகளையும்‌ (1 அர 
1:44.39) ஆலயச்சடங்குகளில்‌ முக்கியகட்டங்‌ 
களையும்‌ (எண்‌ 10:2.7-8) அறிவித்தன. 
பெரும்‌ விழாக்களில்‌ இன்றும்‌ யூதர்கள்‌ 
இதைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. இறுதிக்கா 
லத்தை முன்னறிவிக்கும்‌ கருவியாக இது 
குறிக்கப்படுகின்றது (மத்‌ 24:31) 1 கொரி 
15:52; 7 தெச 4:16]. ஆட்டுக்கொம்புகள்‌, 
எருசலேமுக்குள்‌ பெட்டகத்தைக்‌ கொண்டு 
போதல்‌ (2 சாமு 6:15) உடன்படிக்கையைப்‌ 
புதுப்பிக்கும்‌ சடங்கு (2 நாள்‌ 15:14) போன்ற 
சிறப்புப்‌ பொருள்‌ பொதிந்த நிகழ்ச்சிகளில்‌ 


பயன்பட்டுள்ளன. இதன்‌ சடங்குப்‌ பொருள்‌ 


இமை 


எத்தகையதென்றால்‌ பழைய ஏற்பாட்டு 
இசைக்‌ கருவிகளில்‌ இது மட்டுமே யூதச்சம 
யச்சடங்குகளில்‌ இன்றும்‌ பயன்படுகிறது. 


இச்சை ((ப51) 

'இச்சை' என்ற வார்த்தையால்‌ மொழிபெ 
யர்க்கப்படும்‌ விவிலிய வார்த்தைகள்‌, உ 
ணர்ச்சி மிகுந்த ஆசை'' குறிப்பாக "பாலு 
ணர்வு சம்மந்தப்பட்ட ஆசைகள்‌ '* அல்லது 
“உலக இன்பங்கவின்‌ மீதான ஆசைகள்‌” 
என்ற பொருளினை கொண்டதாக அமைநீ 
துள்ளன. 


பழைய ஏற்பாட்டில்‌, இந்த வார்த்தை, 
மட்டுமீறிய புலனுணர்வு கொண்ட அன்பி 
னைக்‌ குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்‌ 
டுள்ளது. இத்தகைய உணர்ச்சி, மத விபச்சா 
ரம்‌ மற்றும்‌ பாலுணர்வு இழிவு ஆகியவற்‌ 
றின்‌ பின்னணியில்‌ முழு இஸ்ராயேல்‌ மக்க 
ளுக்கும்‌, மற்ற நாட்டினருக்கும்‌ சாற்றிக்‌ 
கூறப்படுகிறது. இச்சையை குறிப்பிடுவ 
தற்கு வேறு பல உருவகங்களும்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளன. பாபிலோன்‌ ''மேய்ச்சலுக்‌ 
குப்‌ போன காளைகள்‌ கும்மாளம்‌ அடிப்ப 
தாகவும்‌, வலிமைமிக்க வரிக்குதிரைகள்‌ 
கனைப்பதாகவும்‌'' விவரிக்கப்பட்டுள்ளது 
(எரே 50:11). இது நாட்டினுடைய நிலை 
யைப்பற்றி குறிப்பிடுவதாக அமைந்தாலும்‌ 
தனிப்பட்டவரின இச்சைபற்றிய அநுபவங்க 
ளையும்‌ பிரதிபலிக்கிறது. 


புதிய ஏற்பாடு பாலூணர்வு ஆசையுடன்‌ 
கூடிய ''இச்சை:', உணர்ச்சி பெருக்கு, “'பற்‌ 
றியெரியும்‌ காம ஆசை'' போன்ற சொற்க 
கொண்டுள்ளது. ஓருவன்‌ ஒரு 
பெண்ணை இச்சையுடன்‌ நோக்க கூடாது 
(மத்‌ 5:28]. உடல்‌ இச்சையில்‌ மூழ்கும்‌ 
பாவிகள்‌, அவர்களுடைய உள்ளத்து இச்சை 
களின்படி தங்களையே அசுத்தத்திற்குக்‌ 
கையளித்து ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ 
உடல்களை இழிவு படுத்தினர்‌ (உரோ 1:24). 
உலூற்கடுத்தவைகளான இதய உணர்ச்சி, தய 
விருப்பம்‌ ஆகியவற்றை சாகச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌ (கொலோ 3:5); விசுவாசி, கடவுளை 
அறியாத புறவினத்தார்‌ காம இச்சைகளுக்கு 


ளைக்‌ 


256 


இடங்கொடுப்பதுபோல்‌ செய்யாமல்‌, தன்‌ 
உடலை அடக்கி ஆண்டு மரியாதையாய்‌ 
நடத்தி, பரிசுத்தமாய்‌ காப்பாற்ற அறிந்தி 
ருக்க வேண்டும்‌ (7 தெச 4:4-5). இளமைக்கு 
ரிய இச்சைகளைத்‌ தவிர்த்து விடவேண்டு 
மென்று இமோத்தேயுவிற்கு அறிவுரை 
கொடுக்கப்பட்டுள்ளது (2 தமோ 3:2). 
ஏனென்றால்‌ ஒருவன்‌ சோதனைக்குட்படு 
வது, தன்‌ சொந்த இச்சையாலேதான்‌. 
இதுவே பாவமாக வளர்ந்து சாவை சன்றெ 
டுக்கறது (யாக 1:14-15). 


விசுவாசிகள்‌ அனைவரும்‌, ஆன்மாவிற்கு 
எதிராகப்‌ போர்புரியும்‌ ஊனியல்புக்குரிய 
இசுசைகளினின்று விலகி, புறஇனத்தாருக்‌ 
கும்‌ முன்மாதிரிகையாக நன்னடத்தையில்‌ 
சிறந்து விளங்க வேண்டுமென அறிவுறுத்தப்‌ 
படுகிறார்கள்‌ (1 பேதுரு 2:11-12). இனி 
அவர்கள்‌ மணித இச்சைகளின்படி வாழா 
மல்‌, கடவுளின்‌ திருவுளப்படி வாழ்பவர்‌ 
ஆகின்றனர்‌ (4:2). இச்சையும்‌, தீய உணர்ச்சி 
களுமே இவ்வுலகில்‌ ஊழல்களையும்‌, தீமை 
யினையும்‌ உருவாக்குகின்றன (2 பேதுரு 
1-4; 2:10; 2:13-14. 7820-22]. 


இஸ்ராயேலின்‌ பெயர்களும்‌ தொடர்புகளும்‌ 

1. முதுபெரும்‌ தந்‌ைத யாக்கோபுவின்‌ 
பெயர்‌:- எலோகிம்‌ (இறைவன்‌) யாக்கோபு 
டன்‌ செய்த மற்போரைப்பற்றியும்‌ அதன்‌ 
விளைவாக யாக்கோபின்‌ பெயர்‌ இஸ்ரா 
யேல்‌ என மாற்றப்பட்டதையும்‌ ஆதி 32:22 
தொ குறிப்பிடுன்றது. இந்நிகழ்ச்சி இப்பெ 
யரின்‌ பொதுப்பாணி சொல்லிலக்கத்தைக்‌ 
கொடுக்கிறது. இதன்படி, இச்சொல்‌ 'ஏல்‌ 
மற்போரிடுகிறார்‌” என்று பொருள்படும்‌. 
ஆனால்‌, இவ்விளக்கமானது இப்பெயரின்‌ 
உண்மையான பொருளை அளிக்கவில்லை 
என்பது பொதுவாக ஏற்றுக்‌ கொள்ளப்படக்‌ 
கூடிய கருத்தாகும்‌. ஆனால்‌, இஸ்ராயேல்‌ 
போன்ற பெயருக்கு முடிவான சொல்லிலக்‌ 
கணம்‌ கூறுவதும்‌ இயலாத ஒன்றாகும்‌. ஆயி 
னும்‌ இப்பெயரை “நம்பிக்கைகுரிய, வெற்றி 
கரமான, மஇழ்ச்சிகரமான' என பொருள்ப 
டும்‌ “இஸ்ர்‌' என்னும்‌ அடிப்படை சொல்லு 
டன இணைத்து கூறப்படும்‌ விளக்கம்‌ 


557 


பொதுவாக ஏற்றுக்கொள்ளபடக்‌ கூடியதாக 
உள்ளது. ஆப்பு வடிவ எழுத்து முறையிலும்‌ 
'இஸ்ர்‌-வில்‌, அஸ்ரி-இலிசு' என்ற ஒத்த 
பெயர்கள்‌ இருப்பது குறிப்பிடத்தக்கது. 
இஸ்ராயேலை தவிர்த்து பிற வழிகளில்‌ 
இச்சொற்களை விளக்குவதென்பது செய்யக்‌ 
கூடியதன்று. சொல்லிலக்கணமுறைவயில்‌ 
இஸ்ராயேலை “அசெர்‌' என்னும்‌ சொல்லு 
டன்‌ தொடர்புபடுத்தினால்‌, இஸ்ராயேலா 
னது மூலத்தில்‌ கானானிய இனவிருத்தி 
தெய்வங்களுடன்‌ தொடர்புடையதாய்‌ கருத 
வேண்டியிருக்கிறது. ஏனெனில்‌, 'அசெசர்‌: 
என்னும்‌ சொல்லானது அசேரா' என்னும்‌ 
கானானிய பெண்‌ தெய்வத்தின்‌ ஆண்‌ 
இணையினை குறிப்பிடுகின்றது. இப்படியா 
யின்‌ 'இஸ்ராயேல்‌' என்னும்‌ பெயர்‌ பழைய 
ஏற்பாட்டு சமயத்தின்‌ கானானிய அடிப்ப 
டையினை குறிப்பிடுகின்றது. மேலும்‌, யாக்‌ 
கோபின்‌ பெயர்‌ மாற்றமானது, கிழக்கிலி 
ருந்து வந்த பல்வேறு இனத்தவரையும்‌ 
கானானேய சமயத்தவருடன்‌ இணைப்பதை 
குறிப்பிடுவதாய்‌ உள்ளது. இத்தகைய நிலை 
யில்‌, 'இஸ்ராயேலின்‌ பாறை: (ஆதி 49:24)/- 
யானது வழிபாட்டு கல்லைச்‌ சுட்டிக்‌ காட்டு 
வதாகவும்‌, ''யாக்கோபின்‌ வலிமை மிக்க 
ஒருவர்‌'” என்பதற்கு இணையாகவும்‌ உள்‌ 
ளது. இறுதியில்‌ காணும்‌ சொற்றொடர்‌ இன 
விருத்தி கடவுளுக்கு அடையாளமாக காளை 
மாட்டை குறிப்பிடுகிறது. 


2. இஸ்ராயேல்‌ மக்களை ஒரினமாக குறிப்‌ 
பிடும்‌ பெயர்‌:- இஸ்ராயேல்‌ நாட்டின்‌ 
வளர்ச்சியைப்பற்றி பழைய ஏற்பாட்டு மரபு 
களின்படி, குலமுதியவர்களே மக்களுடைய 
தொடக்க மூதாதையராக இருந்தனர்‌. இவர்க 
ளைப்பற்றிய ஆராய்ச்சியில்‌ பல்வேறு கருது 
கோள்கள்‌ கூறப்பட்டுள்ளன. ஒன்று அவர்‌ 
கள்‌ உண்மையான ஆட்கள்‌ என்றும்‌, மற்‌ 
றொன்று அவர்கள்‌ வழிபாட்டு நாயகர்களா 
வார்‌ என்றும்‌ கருதுகின்றன. குலத்தந்தைய 
ரைப்பற்றிய பல்வேறு மரபுச்செய்திகளும்‌, 
அவை குறிப்பிடும்‌ கால கட்டத்திற்கு பிற்‌ 
பட்ட காலத்தில்‌ உருவாக்கப்பட்டமையால்‌, 
பிற்காலக்‌ கருத்துக்களையும்‌ பெரிதும்‌ தம்‌ 
முள்‌ கொண்டுள்ளன. எனவே, அவற்றை 


இஸ்ராயேலின்‌ பெயர்‌ 


உண்மையான வரலாற்று அதாரங்களாக ஏற்‌ 
றுக்‌ கொள்ள முடியாது. பொதுவாக, இவை 
பல்வேறு இனத்தவரின்‌ தொடக்கக்கால குடி 
யேற்றங்களைப்‌ பிரதிபவிக்கின்றன. பிற்கா 
லத்தில்‌ அவற்றில்‌ பல குழுக்கள்‌ ஒன்றாக 
இணைந்திருக்கலாம்‌. உண்மையில்‌ அவை 
வழிபாட்டு மையங்களுடன்‌ தொடர்பு 
கொண்டுள்ளன. ஆபிரகாம்‌ கெபிரோனுட 
னும்‌, ஈசாக்கு பெயேர்செபாவுடனும்‌, யாக்‌ 
கோபு பெத்தேலுடனும்‌ தொடர்புப்படுத்தப்‌ 
படுகின்றனர்‌. அவை வழிபாட்டுத்தலங்கள்‌ 
தொடர்புடையவனவாக உள்ளன. 


எ௫ுப்திய அடிமை வாழ்வு, எகிப்திவி 
ருந்து வெளியேறுதல்‌, பாலைவன வாழ்வு, 
யோசுவாவின்‌ தலைமையில்‌ கானான்‌ நாட்‌ 
டில்‌ நுழைதல்‌ போன்ற நிகழ்ச்சிகளைக்‌ 
கொண்ட பாரம்பரியங்களில்‌ இஸ்ராயேல்‌ 
அல்லது இஸ்ராயேல்‌ மக்கள்‌ என்னும்‌ 
சொல்‌ பொதுவாக இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
அனைவரையும்‌ ஓட்டுமொத்தமாகவே 
குறிப்பிடுகின்றது. இப்பாரம்பரியங்களில்‌ 
இஸ்ராயேலின்‌ பன்னிரு கோததிரங்களும்‌ 
அவ்வாறே அழைக்கப்படுகின்றன. பல பகு 
திகளில்‌ 'எபிரேயர்‌' என்ற சொல்‌ உபயோதிக்‌ 
கப்பட்டிருப்பதும்‌ உண்மையே. கானான்‌ 
நாட்டை வென்றபின்னர்‌ கூறப்படும்‌ 
பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளில்‌, இஸ்ரா 
யேல்‌: என்னும்‌ சொல்‌ பன்னிரு கோத்திரங்க 
ளையும்‌ ஒன்றாகக்கொண்ட மக்களை ஒன்‌ 
றாக குறிப்பிடும்‌ சொல்லாகவே உள்ளது 
(உப ஆகமம்‌; சாமுவேல்‌]. பன்னிரு கோத்தி 
ரங்களின்‌ அட்டவணைகளையும்‌ ஒப்பிட்டு 
நோக்கும்போது சில வேறுபாடுகளையும்‌ 
தாம்‌ காணலாம்‌. ஆது. 49-ல்‌ யாக்கோபின்‌ 
72 மகன்களைக்காணும்‌ நாம்‌, உப 33-ல்‌ 
சிமியோனின்‌ கோத்திரம்‌ விடுபட்டிருப்ப 
தையும்‌, யோசேப்பின்‌ கோத்திரம்‌ எப்பிரா 
விம்‌, மனாசே என்று இரண்டாக பிரிக்கப்பட்‌ 
டுள்ளதையும்‌ காணலாம்‌. பன்னிரு கோத்திர 
அமைப்பானது பாலஸ்தீனத்தில்‌ உருவானது 
என்று இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுவ 
தால்‌, முற்காலத்திற்கு குறிப்பிடப்பட்ட 
இந்த அமைப்பு, வரலாற்று பூர்வமான 
ஒன்று அல்ல என்பது தெரிகிறது. ஆரம்ப 


இஸ்ராயேல்‌ 


கால நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌, பல நூற்‌ 
றாண்டுகால வரலாற்று நிகழ்ச்சிகளின்‌ திட்ட 
மிடப்பட்ட சுருக்கமாக இருக்கலாம்‌. 


3. வடக்கு அரசில்‌ வாழ்ந்த மக்களைக்‌ 
குறிப்பிடும்‌ பெயர்‌:- 2 சாமு 2:9.17; 3:10; 
19:41; 20:1; 1 அர 12:16 ஆகிய பகுதிகளில்‌ 
இஸ்ராயேல்‌ என்ற சொல்‌, எப்பிராயிமை 
மையமாகக்‌ கொண்ட வடக்கு கோத்திரங்க 
ளைப்பற்றி குறிப்பிடுகின்றது. இஸ்ராயே 
லின்‌ மலையானது யோக 11:16.21-இல்‌ 
காணப்படுகிறது. ஒன்றுபட்டு இருந்த அரசா 
னது இரண்டாக பிரிந்த பின்னர்‌ வடக்கு 
அரசு இஸ்ராயேல்‌ என்றும்‌ (1 அர 14:19) 
இஸ்ராயேலின்‌ வீடு (1 அர 12:21 ஓசே 
5:1; ஆமோ 5:1; மீக்‌ 1:5) என்றும்‌ அழைக்‌ 
கப்பட்டது. 


4. தெற்கு அரசில்‌ வாழ்ந்த மக்களை 
குறிப்பிடும்‌ பெயர்‌:- வடக்கு அரசின்‌ வீழ்ச்‌ 
சிக்கு பின்னர்‌ சில பகுதிகளில்‌ (ஏச 5:7; 
மீக்‌ 3:1) தெற்கு அரசு இஸ்ராயேல்‌ என்று 
அழைக்கப்பட்டது. 


5. சமய வழிபாட்டுச்‌ சமுதாயத்தைக்‌ 
குறிப்பிடும்‌ பெயர்‌:- பழமையான காலத்தி 
லிருந்து இஸ்ராயேல்‌ என்ற சொல்லானது 
இஸ்ராயேல்‌ மக்களை, குறிப்பாக கானான்‌ 
நாட்டில்‌ வாழ்ந்த வடக்கு கோத்திரங்களை 
குறிப்பிடுவதாக இருந்தது. பெரும்பாலான 
இஸ்ராயேல்‌ கோத்திரங்கள்‌ கானானியராக 
அல்லது மற்ற இனக்‌ கோத்திரங்களை சேர்ந்‌ 
தவர்களாய்‌ இருந்தமையால்‌, இவவளர்சசி 
யில்‌ கானானியக கூறுகள்‌ முக்கிய பங்கு 
வகித்தன. ஆனால்‌ இஸ்ராயேல்‌ அரசு தனது 
தனிப்பட்ட அரச சிறப்பினை உணர்ந்த பின்‌ 
னர்‌. 'யாவே' மட்டுமே தேசிய தெய்வம்‌ 
என்னும்‌ விசுவாசமே இஸ்ராயேல்‌ அரசின்‌ 
அடிப்படையாக அமைந்தது. இத்தகைய 
விசுவாசத்தின்‌ விளைவாக இஸ்ராயேல்‌ என்‌ 
னும்‌ பெயர்‌ யாவே வழிபாட்டோடு 
இணைந்த வழிபாட்டு ஒற்றுமையைக்‌ குறிக்‌ 
கும்‌ பெயராக இருந்ததோடு, இஸ்ராயேல்‌ 
என்ற உருவம்‌ சமயக்குறிக்கோளும்‌ ஆயிற்று 
(ஏச 1:3; 4:2; 49:8). சமய அடிப்படையுடன்‌ 


558 


கூடிய இத்தகைய நாட்டு உணர்வானது இஸ்‌ 
ராயேல்‌ மக்கள்‌ கடவுளால்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டவர்கள்‌ கருத்திலும்‌, உடன்படிக்கைக்‌ 
கருத்திலும்‌ குறிப்பாகக்‌ காணப்படவேண்‌ 
டும்‌. இஸ்ராயேல்‌ மக்களைப்பற்றிய பழைய 
ஏற்பாட்டு வரலாறு முழுவதிலும்‌ இவையே 
மீண்டும்‌ மீண்டும்‌ காணப்படும்‌ கருத்துக்க 
ளாகும்‌. இஸ்ராயேலர்‌ கடவுளால்‌ தேர்ந்தெ 
டுக்கப்பட்ட மக்கள்‌ என்ற கருத்தானது, 
எருசலேம்‌ ஆலயம்‌ ஒன்று மட்டும்தான்‌ 
உரிமையான வழிபாட்டு இடமான காலத்தி 
லிருந்து, அதோடு தொடர்புபடுத்தப்படுவ 
தால்‌, இச்சமயக்‌ கருத்துக்கள்‌ காலந்தோறும்‌ 
யூதர்களின்‌ நாட்டுணர்வின்‌ அடிப்படையா 
யின. எடுத்துக்காட்டாக, மக்கபேயர்கள்‌, 
யூதர்களின்‌ அரசினை குறிப்பிட, இஸ்ரா 
யேல்‌ என்னும்‌ பெயரையே உபயோகித்த 


னர்‌. இக்காலத்திலும்‌, பாலஸ்தீனத்தில்‌ 
உள்ள யூ்கனரசு, இஸ்ராயேல்‌ என்றே 
அழைக்கப்படுகிறது. 


இஸ்ராயேல்‌ [SRAEL) 

இஸ்ராயேல்‌ என்னும்‌ சொல்லுக்கு “கட 
வுள்‌ போராடுகிறார்‌! “கடவுள்‌ வலிமையா 
னவர்‌'' என்பது பொருள்‌. பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ இது ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ 
முதுபெரும்‌ தந்தையான யாக்கோபுவின்‌ 
வழிவந்த பரம்பரையையோ குறிக்கிறது 
(ஆது 35:10.20 தொ; 43:6; 50:2). யாக்கோபு 
“கடவுளோடு போராடினார்‌'*' என்னும்‌ 
கதையிலிருந்து அவருக்கு இஸ்ராயேல்‌ என்‌ 
னும்‌ பெயர்‌ வழங்கப்பட்டதாய்த்‌ தெரிகிறது 
(ஆத 32:29; ஓசே 12:4). 


. பழைய ஏற்பாடு 

1. இஸ்ராயேல்‌, உடன்படிக்கையின்‌ மாக 
கள்‌:- 

அ) இஸ்ராயேல்‌, ஒரு புனிதமான 
பெயர்‌:- இஸ்ராயேல்‌ என்பது, ஏதோம்‌, 
ஆரம்‌, மோவாபு என்னும்‌ மற்ற இனமக்க 
ளின்‌ பெயர்போன்று வெறும்‌ பெயர்‌ மட்டு 
மன்று. அது புனித பெயராகும்‌. உடன்ப 
டிக்கை மக்களின்‌ பெயராகும்‌. உடன்ப 
டிக்கை மக்கள்‌ ஒன்றுகூடி 'இஸ்ராயேல்‌ 
இனம்‌' என்று உருவாகிறார்கள்‌ (யாத்‌ 12: 


259 


3.6) இந்தப்‌ பட்டப்பெயரின்‌ உரிமையில்‌ 
தான்‌ அவர்கள்‌ உபாகமத்தில்‌ வாககுறுதிக 
கேட்கிறார்கள்‌ ('இஸ்ராயேலே, 
கேள்‌"... உப 5:1; 6.4: 9:1; காண் சங்‌ 50:7: 
81:9]. இந்த வாக்கானது அவர்களுக்குத்‌ 
தனிப்பட்ட இறைவாக்குறுதியாக அமைதி 
றது [ஏச சீ1:8; 43:1) சீசீ]; 48:1). 


ளைக்‌ 


ஆ) இஸ்ராயேல்‌, பன்னிரு கோத்திரங்கள்‌ 
கொண்ட மக்களாவர்‌:- யாக்கோபின்‌ பன்‌ 
னிரு மகன்களின்‌ வழிவந்த பன்னிரு கோத்தி 
ரங்களையும்‌ ஒன்று கூட்டிய ஒர்‌ அமைப்‌ 
பாக, உடன்படிக்கை நாளிலிருந்து இருந்து 
வந்திருக்கிறது (யாத்‌ 28:1). அத்தகைய 
கோத்திரங்கள்‌ பட்டியலில்‌ சிற்சில மாற்றங்‌ 
களே ஏற்பட்டாலும்‌ (காண்‌ ஆதி 49; உப 
30; நீதி 5; திருவெளி 7:3) பன்னிரண்டு 
என்னும்‌ எண்‌ புனிதம்‌ குவலைந்துவிடாமல்‌ 
பாதுகாக்கப்பட்டு வந்தது; மேலும்‌ பன்னிரு 
மாதங்களுக்குரிய வழிபாட்டு முறைக 
ளோடு தொடர்பு கொண்டதாய்‌ இருந்தது. 
இறைவனின்‌ மக்கள்‌ உலகில்‌ ஏற்ற முதல்‌ 
வரலாற்று அமைப்பு முறை இத்தகையது 
ஆகும்‌. 


இ) யாவே இஸ்ராயேலின்‌ கடவுள்‌; இஸ்‌ 
ராயேல்‌ யாவேயின்‌ ம்க்கள்‌:- உடன்படிக்கை 
மூலம்‌ கடவுள்‌ இஸ்ராயேலோடு ஒருவிதத்‌ 
தில்‌ நெருங்கிய உறவு கொண்டுவிட்டார்‌. 
அவர்‌ அவர்களின கடவுள்‌ (ஏச 17:6; எரே 
7:; எச 68:4); அவர்களின்‌ பரிசுத்தர்‌ (ஏச 
1:4; தீசீ:14; சங்‌ 49:19); அவர்களின்‌ வல்லவர்‌, 
மாமன்னர்‌ [ஏச 23:15); அவர்களின்‌ மீட்பா 
(ஏச 44:6), தம்மையே வெளிப்படுத்தும்‌ 
இறைவன்‌, இவ்வாறு மனித வரலாற்றில்‌, 
இஸ்ராயேலின்‌ கடவுளாக நுழைகிறார்‌. 
மேலும்‌, இஸ்ராயேல்‌ மக்கள்தான்‌ கடவுன்‌ 
விழையும்‌ மீட்பின்‌ வெளிப்பாட்டுத்‌ இட்‌ 
டத்தை நிறைவேற்றுதற்குரிய உடன்‌ ஊழிய 
ராக ஆகிவிடுகிறார்கள்‌. இந்த வகையில்‌ 
இஸ்ராயேலுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ பெயர்‌ 
கள்‌ பொருள்‌ பொதிந்தவை. இஸ்ராயேல்‌ 
யாவேயின்‌ மக்கள்‌ (ஏச 1:3; ஆமோ 7:58; 
ஏரே 12:14; எச 14:9; சங்‌ 50:7), அவரின்‌ 
ஊழியன்‌ (ஏச 44:21), அவரின்‌ தேர்ந்தெடுக்‌ 


இஸ்ராயேல்‌ [தொடர்க] 


கப்பட்டவர்‌ (ஏச 44:4), அவரின்‌ தலைப்‌ 
பேற்றாண்‌ (யாத்‌ 4:28; ஓசே 11:1), அவரின்‌ 
புனிதமானவர்‌ (எரே 2:3), அவரால்‌ சுதந்த 
ரிக்கப்பட்டவர்‌ (ஏச 18:25), அவருடைய 
மந்தை (சங்‌ 85:7), அவருடைய திராட்சைத்‌ 
தோட்டம்‌ (ஏச 5:7), அவருடைய ஆட்சிக்‌ 
களம்‌'' (சங்‌ 114:2), அவருடைய மனைவி 
(ஓசே 2:4). இவ்வாறு, இஸ்ராயேல்‌ மனித 
னின்‌ அரசியல்‌ வரலாற்றோடுமட்டும்‌ நின்று 
விடவில்லை. தனிப்பட்ட 
அழைப்பின்‌ காரணமாக அது சமயவரலாற்‌ 
றின்‌ மையமாக அமைந்திருக்கிறது. 


கடவுளின்‌ 


2. இஸ்ராயேலும்‌ யூதாவும்‌:- 

௮. இஸ்ராயேலும்‌ இருமுக அரசியலும்‌: - 
புனித குழுவாக இருந்துவந்த பன்னிரு 
கோததிரங்களுக்கு அடியிலே ஒருவித அரசி 
யல்‌ பிரிவு நிலவி வந்ததென்பது, முக்கிய 
மாக அரசர்களின்‌ காலத்தில்‌, தெவிவாகுறது. 
தாவீது முதலில்‌ தெற்கிலிருந்து யூதாவிற்கு 
அரசராகவும்‌, அதன பின்னர்‌ வடக்கேயிருந்த 
இஸ்ராயேலுக்கு அரசராகவும்‌ ஆனார்‌ (2 
சாமு 2:4; 5:3). சாலமோன்‌ இறந்தபோது 
இஸ்ராயேல்‌ தாவீதின்‌ வீட்டாரிடமிருந்து 
பிரிந்து (1 அர 12:19) 
ளுக்கே செல்க, ஸெராயேல்‌'' என்று குரலெ 
முப்பிச்‌ சென்றனர்‌ (2 அர 12:16; காண்க. 
2 சாமு 20:1). இவ்விதமாக இறைவனின்‌ 
மக்கள்‌ பிளவுபட்டனர்‌. உடன்படிக்கைக்கு 
ஒவ்வாத முறையில்‌, இத்தகைய பிளவபட்ட 
நிலைக்கு ஏற்ப இறைவாக்குகளும்‌ யூதாவுக 
கும்‌, இஸ்ராயேலுக்கும்‌ உரைக்கப்பட்டன. 
வடதிசையில்‌ மிகுந்த வவிமையோடு விளங்‌ 
இய எப்பிராயிம்‌ கோத்திரத்தோடு இஸ்ரா 
யேல்‌, பேச்சில்‌, ஒருங்குபடுத்தி வழங்கப்‌ 
பட்டது (ஆமோ 2:4; ஓசே 2:15 தொ; ஏச 
9:7 தொ; ... மீக்‌ 1:5; எரே 3:6 தொட. 


“தன்‌ கூடாரங்க 


ஆ. இஸ்ராயேலும்‌, யூத குலமும்‌:- சமாரி 
யாவில்‌ வீழ்ச்சிக்குப்‌ பிறகு யூதா இஸ்ரா 
யேலை ஒருங்கிணைக்கும்‌ நிலைக்களனாக 
மாறிற்று (2 அர 29:19; .. 2 நாள்‌ 30:1 தொ). 
எருசலேம்‌ வீழ்ந்த பிறகு பின்னிரு கோத்தி 
ரங்களும்‌ ஒன்றிணைந்த முந்தைய குழு 
அமைப்பை மீண்டும்‌ அமைப்பதில்‌ தங்க 


ஓய்‌ [தொடர்ச்சி 


ளது அடையாளத்தைத்‌ தேடினர்‌ இஸ்ராயே 
லர்‌. இதில்‌ யூதா எடுத்துக்கொண்ட முக்கிய 
பங்கின்‌ காரணமாக அப்போதிலிருந்து, பல்‌ 
வேறு இடங்களில்‌ சிதறி வாழ்ந்து வந்த 
இவ்வின மக்கள்‌ யூதர்‌ என அழைக்கப்பட்ட 
னர்‌. ஓரே அமைப்பாக பின்னர்‌ ஒன்று 
சேர்ந்த இவ்வின மக்களுக்கு யூதகுலம்‌ என்‌ 
னும்‌ பேயர்‌ வழங்கப்பட்டது (கலாத்‌ 1:13 
தொ). ஆனால்‌ அதே நேரத்தில்‌ இஸ்ராயேல்‌ 
என்ற பெயர்‌ தன்னுடைய புனிதத்தன்‌ 
மையை மீண்டும்‌ பெறுகிறது (நெக்‌ 9:1 
தொ; ரோ 26:11) காண்‌ மத்‌ 2:20 தொ; 
அ.ப. 13:17; யோவா 3:10). 


29. புதிய இஸ்ராயேலைப்‌ பற்றி வாக்கு 
றுதுி:- இறுதிக்காலம்‌ பற்றிய இறைவாக்கின 
ரின்‌ அறிவிப்புகள்‌ பிரிந்துபட்ட இனம்‌ மீண்‌ 
டும்‌ ஒன்றுகூடும்‌, இஸ்ராயேலும்‌ யூதாவும்‌ 
ஒன்றுபடுவர்‌ என்று கூறி வந்தன (எச 
37:15). பல்வேறு இடங்களில்‌ பிரிந்துகிடந்த 
பன்னிரு கோத்திரங்களின்‌ வழிவந்த இஸ்ரா 
யேல்‌ மக்களனைவரும்‌ ஒரே சபையாக மீண்‌ 
டும்‌ சேருவர்‌ என உரைத்தன (எரே 3:18; 
31:1; எச 36:24) 37:21;.. ஏச 27:12). இது 
யூதர்‌ நம்பிக்கையின்‌ அடிப்படைக்‌ கருத்தா 
கும்‌. இத்தகைய வாக்குறுதிகளால்‌ எழும்‌ 
நன்மைகள்‌ உண்மையாகவே இஸ்ராயேலில்‌ 
நன்னெறி நின்ற '“எஞ்சினோர்க்கே'' இடைக்‌ 
கும்‌ (ஏச 10:20; 46:3; மீக்‌ 2:12; எரே 31:7). 
இவ்வாறு யாவே எஞ்சி நின்றோரைப்‌ புதிய 
இஸ்ராயேலாக ஆக்குவார்‌. அவர்‌ அதை 
விடுவித்து (எரே 30:10) அதன்‌ நாட்டில்‌ 
உறுதியாக மீண்டும்‌ நிலைப்படுத்துவார்‌ (31: 
31). பல்வேறு நாடுகளும்‌ இஸ்ராயேல்‌ 
இனத்தில்‌ உண்மையான இறைவனின்‌ சந்நி 
இயைக்‌ கண்டு உணர்ந்து (45:15) அவரை 
நோக்கித்‌ திரும்ப வருவர்‌; அவர்களின்‌ மன 
மாற்றம்‌ இஸ்ராயேலின்‌ மீட்போடும்‌ (45:17) 
மகிமையோடும்‌ (2:25) ஒன்றாகும்‌. 


॥. புதிய ஏற்பாடு 

1. “நற்செய்தியும்‌ தொன்மை இஸ்ராயே 
லும்‌:- உலகன்‌ மீட்பு இஸ்ராயேலின்‌ வழி 
யாகத்‌ தோன்றவேண்டுமென்பதும்‌, இஸ்ரா 
யேல்‌ உடன்படிக்கை மக்களாக வாழ்ந்து, 


560 


மீட்புச்‌ செய்தியை முதலில்‌ பெறவேண்டு 
மென்பதும்‌, இறைப்பராமரிப்பின்‌ திட்ட 
மாக இருந்துள்ளது. திருமுழுக்கு யோவா 
னின்‌ திருமுழுக்கன்‌ குறிக்கோளும்‌ அதுவே 
(யோவா 1:31). தாம்‌ வாழ்ந்த காலத்தில்‌, 
நம்மீட்பரும்‌, அவருடைய சீடர்களும்‌ முத 
லில்‌ இஸ்ராயேல்‌ மக்களிடம்‌ மட்டுமே 
மீட்பினை அறிவித்தனர்‌ (மத்‌ 10:6.23; 15:24). 
அவருடைய உயிர்த்தெழுதலுக்குப்‌ பிறகும்‌ 
இஸ்ராயேலுக்கு மட்டுமே முதலில்‌ நற்‌ 
செய்தி அறிவிக்கப்பட்டது (அ.ப, 2:46; 
2:70]. அவருடைய பாடுகளில்‌ ஈடுபட்ட 
[இஸ்ராயேலும்‌, மற்ற நாடுகளும்‌ (4:27) 
விசுவாசத்திற்கு அழைக்கப்பட்டார்கள்‌ 
(9:15). இருவரும்‌ சமமாக அழைக்கப்பட்டா 
லும்‌, முதலில்‌ பிறப்பினால்‌ இஸ்ராயேல்‌ 
குலத்தைச்‌ சார்ந்த யூதர்களாய்‌ இருந்தவர்க 
ளுக்கும்‌ (உரோ 9:4) அதன்‌ பின்னரே மற்ற 
வர்களுக்கும்‌ (காண்‌ உரோ 1:16; 29 தொ; 
அ.ப. 13:46), அது வழங்கப்பட்டது. இஸ்ரா 
யேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை 
எதிர்‌ பார்த்திருந்தவர்களுக்காகவும்‌ (லூக்‌ 
2:2-5), இஸ்ராயேலின்‌ மீட்புக்காகவும்‌ (24: 
21) இஸ்ராயேல்‌ அரசின்‌ மறுமலர்ச்சிக்காச 
வும்‌ (அஃப்‌, 1:6) ஆவலோடு காத்திருந்த 
மக்களின்‌ நம்பிக்கையை நற்செய்தி வழங்‌ 
இய மீட்பு நிறைவேற்றி வைக்கிறது. கிறிஸ்‌ 
துவின்‌ வழியாக இஸ்ராயேலுக்கு உதவியும்‌ 
(லூக்‌ 1:58], இரக்கமும்‌ (1:68), 
திரும்பி பாவப்பரிகாரம்‌ பெற அருளும்‌ 
(அ.ப. 5:31) பெறும்படி கடவுள்‌ வழிவகுத்தி 
ருக்கிறார்‌. இயேசுதான்‌ இஸ்ராயேலின்‌ 
மஇமை [லூக்‌ 2:22); அதன்‌ அரசா (மத்‌ 
27:42; யோவா 1:50) 12:13); அதன்‌ மீட்பர்‌ 
(அ.ப. 13:23 தொ). உயிர்த்தெழுதலின்‌ 
மீதுள்ள புதிய நம்பிக்கையின்‌ அடிப்படை 
யில்தான்‌ இஸ்ராயேலின்‌ நம்பிக்கையும்‌ 
அமைந்துள்ளது (அ.ப. 28:20). சுருங்கக்கூ 
றின்‌, மனித வரலாறு பெறுகின்ற மீட்பின்‌ 
உறவுப்‌ பாலமாக இஸ்ராயேல்‌ அமைந்திருக்‌ 
இறது. 


மனம்‌ 


2. புதிய இஸ்ராயேல்‌:- இயேசுவின்‌ காலத்‌ 
திற்குப்‌ பிறகு, இறைவாக்கினரால்‌ உரைச்‌ 
கப்பட்ட வாக்குறுதியான புதிய இஸ்ரா 


26] 


யேல்‌ இவ்வுலகில்‌ தோன்றியுள்ளது. இதை 
ஒரு வளரும்‌ அமைப்பாக ஆக்கவேண்டு 
மென்று, இயேசு பன்னிரு டர்களை 
அழைத்து, இஸ்ராயேலின்‌ பன்னிரு கோத்தி 
ரங்களின்‌ அடிப்படையில்‌ தம்‌ திருச்சபையை 
அமைத்தார்‌. மேலும்‌ அவரின்‌ பன்னிரு 
அப்போஸ்தலர்களையும்‌, இஸ்ராயேலின்‌ 
பன்னிரு கோத்திரங்களுக்குந்‌ நடுவராக நிய 
மித்தார்‌ (மத்‌ 19:28). இந்தத்‌ இருச்சன பதான்‌, 
இறுஇக்காலத்தில்‌ தோன்றும்‌ இஸ்ராயேல்‌; 
இதற்காகவே கடவுள்‌ புதிய உடன்படிக்‌ 
கையை ஒதுக்கி வைத்தார்‌ (எபி 6:8 தொ]. 
இதன்‌ வழியாகப்‌ பன்னிரு கோத்திரங்களில்‌ 
தோந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும்‌ 
மீண்டு ஒன்று சேர்க்கப்படுவர்‌ (இருவெளி 
7:4). இது பன்னிரு அப்போஸ்தலர்களையும்‌ 
அடிவாரமாகக்‌ கொண்ட ஒரு புனித நகர்‌; 
இதன்‌ கதவுகளில்‌ பன்னிரு கோத்திரங்களின்‌ 
பெயர்களும்‌ பொறிக்கப்பட்டுள்ள (இரு 
வெளி 21:12; காண்‌ எச 0:0). 


3. தொன்மை இஸ்ராயேலும்‌, புதிய இஸ்‌ 
ராயேலும்‌:- இவ்வாறு, புதிய இஸ்ராயே 
லான திருச்சபை பழைய இஸ்ராயேலின்‌ 
நிறைவேற்றமேயாகும்‌. பழைய இஸ்ராயே 
லில்‌ பிறப்பின்‌ அடிப்படையில்‌ அங்கத்தின 
ராயினர்‌ (பிலி 3:5); புறமதத்தினர்‌ அதிலி 
ருந்து விலக்கி வைக்கப்பட்டனர்‌ (எபே 
2:12). அது ஊனின்‌ அடிப்படையில்‌ எழுந்த 
இஸ்ராயேல்‌ இனம்‌. *'இறைவனின்‌ இஸ்ரா 
யேலாவதற்கு'' இதுமட்டும்‌ போதாது (1 
கொரி 10:18), ஏனெனில்‌ “இஸ்ராயேலின்‌” 
வழிவந்தோரனைவரும்‌ இஸ்ராயேலரல்லர்‌ 
(உரோ 9:6]. கறிஸ்துவோடும்‌, அவரு 
டைய நற்செய்தியோடும்‌ எதிர்ப்பட்ட அவ்‌ 
வினத்திலே பிரித்தெடுத்தல்‌ நடைபெறு 
றது (காண்‌ லூக்‌ 2:24 தொ); இருச்சட்டங்க 
னின்‌ வனநிலை நீதியை எதிர்பார்த்து, விசு 
வாசத்தின்‌ வழி மீட்பு பெறுவர்‌ என்னும்‌ 
அறிவிப்பை வெறுத்து, கேட்டபோது தங்‌ 
கள்‌ இதயத்தைக்‌ கடினப்படுத்திக்‌ கொண்ட 
வர்கள்‌ வீழ்ச்சியுறுகிறார்கள்‌ (உரோ 9:31; 
11:7); அதே நேரத்தில்‌ ''ண்மையான இஸ்‌ 
ராயேலருக்கு'' (யோவா 1:48) மீட்பு வழங 
கப்படுகிறது; இவர்கள்‌ வேதாகமம்‌ கூறி 


வந்துள்ள எஞ்சினோராவர்‌ (உரோ 9:27 
தொ). இவர்கள்‌ மனந்திரும்பிய புறவினத்தா 
ரின்‌ வழியாகப்‌ புதியஇஸ்ராயேலில்‌ இணை 
கிறார்கள்‌. பழைய இஸ்ராயேல்‌ முற்றும்‌ 
ஒதுக்கப்பட்டுவிட்டார்கள்‌ என்று சொல்வ 
தற்கில்லை. அவர்கள்‌ தங்களுக்கு அறிவிக 
கப்பட்ட நற்செய்தியைப்‌ புரிந்து கொள்ளா 
தது கடவுள்‌ அவர்களிடையே ஒருவிதப்‌ 
பொறாமையைத்‌ தூண்டிவிட விழைந்தார்‌ 
எனத்‌ தெரிகிறது (உரோ 10:9). புறவினத்தார்‌ 
அனைவரும்‌ ஒருங்கே மானந்திரும்பும்‌ 
போது, இஸ்ராயேவின்‌ ஒருவிதக்‌ கடினத்‌ 
தன்மை நீங்கும்‌. இவ்வாறு “'இஸ்ராயேல்‌ 
இனம்‌ முழுவதும்‌ மீட்புப்‌ பெறும்‌'' (உரோ 
11:26). அப்போது மீட்பு வழியில்‌ நடந்து 
செல்லும்‌ ஆன்மீக இஸ்ராயேலோடு மீண்‌ 
டும்‌ சேர்ந்துகொள்ளும்‌. 


இஸ்ராயேல்‌: சமூக, பொருளாதார முன்னேற்‌ 
றம்‌ 

பாலஸ்தீனத்தில்‌ வாழந்த இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌, பலதரப்பட்ட கலாச்சார வளர்ச்சி 
நிலைகளில்‌, நீண்ட, சிக்கலான சமூக பொரு 
ளாதார முன்னேற்றம்‌ கண்டனர்‌. 


1, நாடோடி நிலை:- பழங்கால செம்த்திய 
மக்களைப்போன்று இஸ்ராயேலரும்‌ தங்க 
ளது பூர்வீகத்தை அரேபிய பாலைவனத்தில்‌, 
குறிப்பாக வடசமவெளிகளில்‌ கொண்டிருந்‌ 
தனர்‌. விவிலிய மரபுகளுக்கு முற்றிலும்‌ 
மாறுபட்ட நிலையில்‌ பாலைவனத்தில்‌ 
தோன்றிய இஸ்ராயேல்‌ ஓரினமாக இல்லா 
மல்‌, தனிப்பட்ட, சுதந்திரமான நிலையற்ற 
குழுக்களாகவும்‌ கோத்திரங்களாகவும்‌ 
அமைந்திருந்தது. பாலஸ்தீனத்திற்குள்‌ குடி 
யேறுவதற்கு முற்பட்ட பாலைவன வாழ்க்‌ 
கையில்‌ அதற்கு ஏற்ற நாடோடி வாழ்க்கையி 
னையே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ வாழ்ந்தனர்‌. 
செம்மறியாடுகளும்‌ வெள்ளாடுகளு மே 
அவர்களது சொத்தாக இருந்தன. தங்களுக்‌ 
கும்‌ தங்கள்‌ விலங்குகளுக்கும்‌ உணவைத்தே 
டுவது அவர்களுக்கு எப்போதும்‌ ஒரு பிரச்சி 
ளையாக இருந்தது. 


சமய நம்‌.பிக்கையும்‌, பழக்கங்களும்‌ பழ 
மையானவையாகவும்‌ திருந்தா நிலையிலும்‌ 


562 
இஸ்ராயேல்‌: சாகம்‌, பொருளாதாரம்‌ ( கொடாசசி)] 


இருந்தன. இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி 
களை தெய்வங்களாக கருதிய அவர்கள்‌, 
தங்களது தனித்துவ, குழு, கோத்திர வாழ்‌ 
விற்கு பொறுப்பாக அவற்றை கருதினர்‌. 
தமது உடல்‌ தேவைகளை நிறைவேற்றுதல்‌, 
பெண்களையும்‌ விலங்குகளையும்‌ இனவி 
ருத்தியடையச்‌ செய்தல்‌, பாலைவன வாழ்‌ 
வில்‌ தங்களது பாதுகாப்பை உறுதியாக்கு 
தல்‌, எதிரிகள்‌ அனைவர்மேலும்‌ வெற்றி 
கொள்ளுதல்‌ ஆகியவற்றை கடவுளின்‌ உட 
னடி தெய்வீகக்‌ கடமைகளாக கருதினர்‌. 
எல்லா விதங்களிலும்‌ தனிப்பட்ட சமூக 
அமைப்பாக விளங்கிய ஒவ்வொரு கோத்திர 
மும்‌, தமது கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு 
தனிப்பட்ட தெய்வங்களைக்‌ கொண்டிருந்‌ 
தன. தெய்வம்‌ ஒரு மனிதரிலோ, மலை 
அல்லது வாழ்வளிக்கும்‌ நீர்ச்சுனை போன்ற 
ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ இருப்பதாய்க்‌ 
கருதினர்‌. 


இத்தகைய செமித்திய, பாலைவன வம்சத்‌ 
தினர்‌ பெண்வழி திருமணத்தை பின்‌ பற்றி 
னர்‌. அதற்கேற்றவாறு, தாய்வழி உறவுமுறை 
யினை மட்டுமே கொண்டிருந்தனர்‌. ஒரே 
இனத்துக்குள்‌ திருமணம்‌, உறவு தடைசெய்‌ 
ய்ப்பட்டிருந்தது. ஒரு வம்ச பெண்கள்‌, 
வேறு வம்ச ஆண்களுடைய குறுகிய, அல்‌ 
லது நீண்டகால உறவினை ஏற்றுக்‌ கொண்ட 
னர்‌. இத்தகைய இணை புணர்ச்சியால்‌ பிறக்‌ 
கும்‌ குழந்தை தாயின்‌ வம்சத்தை சேர்ந்ததா 
கக்‌ கருதப்பட்டது. தந்‌ைத யாரென்பது பலச 
மயங்களில்‌, பெரும்பாலும்‌ வழக்கமாகத்‌ 
தெரியாமவிருந்ததால்‌, முக்கியமுடையதா 
கத்‌ தெரியவில்லை. ஆராய்ச்சியாளர்‌ கருத்‌ 
துப்படி பழமையான செமித்திய சரூகமா 
னது குலமுதியவரின்‌ வழியில்‌ அமைதந்திருத்‌ 
தது. அல்லது, சகோதர மற்றும்‌ தாய்வழி 
அமைப்புகளுடன்‌ தநத வழிக்கு முன்னு 
ரிமை கொடுத்து அமைந்திருந்தது. 


ஒவ்வொரு வம்சத்தினுள்ளும்‌ முழுமை 
யான சமூக சமத்துவமும்‌, மக்களாட்சியும்‌ 
நிலைபெற்றிருந்தன. எல்லாரும்‌ எல்லாக்கா 
ரியங்களிலும்‌ சமமானவர்கள்‌. ஆண்கள்‌, 
குறிப்பாக வயதில்‌ கூத்த, அனுபவமிக்க, 


புத்திசாலித்தனமான பெரியவர்களின்‌ தீர்மா 
னங்களுக்கு ஏற்ப, இனம்சார்ந்த செயல்கள்‌ 
செயல்படுத்தப்பட்டன. நல்லது கெட்டது 
அனைத்தும்‌ மரபு மற்றும்‌ பழக்க வழக்கங்க 
ளின்படி தீர்மானிக்கப்பட்டன. காலங்கால 
மாக உள்ள மரபு மற்றும்‌ பழக்க வழக்கங்க 
ளைக்‌ காக்க உரிமைப்பெற்றவர்களாய்க்‌ ௧௬ 
தப்பட்ட ஆண்கள்‌ நீதிபதிகளாய்ப்‌ பணிபுரிந்‌ 
தனர்‌. பழமையான மரபுகள்‌ மற்றும்‌ பழக்‌ 
கங்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. 
தீர்ப்புகளை அமல்படுத்தும்‌ உரிமையினை 
நீதிபதிகளிடமிருந்தும்‌ இனத்திலிருந்தும்‌ 
கூட முழுமையான மக்களாட்சியின்‌ அடிப்‌ 
படை கோட்பாடு விலக்கி வைத்திருந்தது. 
இனத்தின்‌ மக்களின்‌ பொது எண்ணமே 
இவ்வுரிமை செயல்படுத்தியது. எந்த உறுப்‌ 
பினரும்‌, விரும்பினால்‌, நீதிபதிகளின்‌ 
(முடிவை ஏற்காமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, 
இப்படிப்பட்ட சமயங்களில்‌ மக்களின்‌ தீர்‌ 
மானம்‌ அவனை இனத்திலிருந்து விலக்கி 
வைத்து, குலதெய்வம்‌ மற்றும்‌ இனத்தவரின்‌ 
பாதுகாப்பு போன்ற சலுகைகளை அவ 
னுக்கு மறுத்து, தனித்தவனாக ஆக்கியது. 
இந்திலை பாலைவன வாழ்விற்கு இடறல்‌ 
மிக்கதாகும்‌ (ஆதி 4:14]. 


2. வேளாண்மை நிலை:- இயற்கையி 
லேயே பாலஸ்தீன நாடு இரு பிரிவுகளாக 
காணப்படுகின்றது. எருசலேமிற்கு வடக்‌ 
இல்‌, கிழக்கு மேற்காக ஒரு கற்பனைகோடு 
வரைந்தாலே பிரிவு தெளிவாகும்‌. வடபகுதி 
முழுவதும்‌ வளமையாகவும்‌ நீர்வசதி மிக்க 
தாயும்‌ உள்ளது. அதற்கேற்ப இம்மக்களின்‌ 
அடிப்படை தொழில்‌ விவசாயம்‌. தென்பகு 
தியானது வறண்டதாகவும்‌, நீர்பாசன வசதி 
குறைந்ததும்‌, சில இடங்களில்‌ தரிசாகவும்‌ 
காணப்படுகின்றது. விவிலிய காலத்தில்‌ 
அவர்களது முக்கிய தொழிலாக செம்மறி 
ஆடு வளர்த்தல்‌ இருந்தது. 


இத்தகைய தென்பகுதியானது ஏறக்குறை 
தி.மு.பதன்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தி 
யில்‌ யூதவம்சத்தினரால கைப்பற்றப்பட்டு, 
அவர்களின்‌ ஆளுகைக்கு உட்பட்டது. லேவி 
பரான மோசேயின்‌ தலைமையில்‌ தென்ப 


562 


இஸ்ராயேல்‌: சமூகம்‌, பொருளாதரம்‌ தொட சமி)/ 


குதி வழியாக அவர்கள்‌ பாலஸ்தீனத்துக்குள்‌ 
நுழைந்தனர்‌. பாலஸ்தீனத்தின்‌ தென்கோடிப்‌ 
பகுதியில்‌ அவர்களது நிலை உறுதிபடுத்தப்‌ 
பட்டு, வாழ்க்கைமுறை மாறினாலும்‌ பழ 
மையிலிருந்து சிறிதளவே மாறுபட்டதாய்‌ 
இருந்தது. தாவீது, இத்தகைய அனைத்து 
வம்சங்களையும்‌ இணைத்து யூதாவின்‌ கோத்‌ 
திரமாக்கி, அதனுடன்‌ தென்‌ பகுதியிலிருந்த 
பிற நாடோடி வம்சங்களையும்‌, கோத்திரங்க 
ளையும்‌ சேர்த்து யூத அரசினை உருவாக்கி, 
துவக்க கட்டத்தில்‌ தன்னையே அதன்‌ அரச 
னாக ஆக்கிக்‌ கொண்டார்‌. 


இயற்கை வளத்தினாலும்‌, மக்கள்‌ 
தொகைக்கு உதவக்கூடிய நிலையினாலும்‌ 
இஸ்ராயேலரின்‌ வருகை ஏற்கனவே நிகழ்ந்‌ 
திருந்ததினாலும்‌, வடபகுதியானது முற்றி 
லும்‌ மாறுபட்டதாகவே இருந்தது. இசிரி 
யேல்‌ பள்ளதாக்கிற்கு வடக்கிலுள்ள மாநி 
லத்தில்‌, இஸ்ராயேலர்‌ தங்களை நிரந்தரமாக 
உறுதிபடுத்திக்‌ கொண்டனர்‌. வடபகுதியை 
முழுமையாக கைப்பற்றும்‌ பணியானது 
மற்ற இஸ்ராயேலரின்‌ நாடோடி குழுக்க 
ளால்‌ 1300-ஆம்‌ ஆண்டிற்குள்‌ முடிவு பெற்‌ 
றது. இத்தோடு நில்லாமல்‌, வம்சத்திலிருந்து 
இனச்சமுதகாய அமைப்புகளாக மாறும்‌ 
நிலையானது, இந்நாட்டிற்குள்‌ நுழைவதற்கு 
முன்பே தொடங்கியிருக்கக்கூடும்‌. மதியா 
னிய நாடோடி கொள்ளைக்காரர்களின்‌ தாக்‌ 
குதல்களினாவும்‌, அவர்கள்மேல்‌ தெயோ 
னின்‌ வெற்றியினாலும்‌, மாக்கீர்‌, யாயீர்‌, 
அபியேசர்‌ மற்றும்‌ எஞ்சியிருந்த பிற வம்ச 
இனத்தவரையும்‌ இணைத்து, மனாசே 
இனம்‌ பாலஸ்தீனத்தில்‌ தோன்றியது. 
தனக்கு அளிக்கப்பட்ட அரச பதவியை தை 
யோன்‌ மறுப்பதன்மூலம்‌ (நீதி 8:22-23) 
இவ்வம்சங்களின்‌ எண்ணத்திலும்‌ கவாச்சா 
ரத்திலும்‌ நிலவிவந்த மக்களாட்சியின்‌ 
நாடோடித்தன்மை தெளிவாகிறது. மேலும்‌, 
தனது இனத்தவரின்‌ மீது செலுத்தக்கூடிய 
அதிகாரத்தோடு கூடிய அரசுரிமை என்ற 
எண்ணமே அவருக்கு அருவருப்பை தந்தது 
என்பதும்‌ தெளிவாகிறது. 


படையெடுத்து வந்த இந்த இஸ்ராயேல 
ரின்‌ இரண்டாவது பிரிவினர்‌ யோர்தான்‌ 


பள்ளதாக்கினை ஒட்டியுள்ள மத்திய பாலஸ்‌ 
இனத்தின்‌ மலைப்பகுதிகளில்‌ தங்களை 
நிலைப்படுத்திக்‌ கொண்டதாக தெரிகிறது. 
அப்பகுதியில்‌ ஏற்கெனவே வாழ்ந்து வந்த 
கானானியரின்‌ எதிர்ப்பு, பொதுவான 
பாலைவன பின்னணி, சமயம்‌ மற்றும்‌ கலாச்‌ 
சாரம்‌ ஆகியவை வடக்கு இஸ்ராயேல்‌ குலங்‌ 
களையும்‌ இனங்களையும்‌ நெருக்கமில்லாத 
இனக்கூட்டாட்சியாக இணைத்தன. ஸுக்கி 
யத்துவம்‌ வாய்ந்த தானாக்குப்‌ போரின்‌ 
போது (நீதி 4-5) இந்த நிலையே நிலவியது. 
இசிரியேவ்‌, பள்ளத்தாக்கோடு ஒட்டியிருந்த 
இனத்தவர்‌ கானானிய நகர அரச அமைப்புக 
ளால்‌ தொல்லைக்குட்பட்டனர்‌. ஆகவே 
இவர்கள்தான்‌ இப்போரிலும்‌ பங்கு கொண் 
டனர்‌. இவ்வெற்றியானது, வடபகுதி முழு 
வதின்‌ மேலும்‌ இஸ்ராயேலரின்‌ ஆதிக்‌ 
கத்தை உறுஇப்படுத்தியது. 


தங்களை உறுதியாக நிவைப்படுத்திக்‌ 
கொண்ட பின்னர்‌ வடஇஸ்ராயேல்‌ வம்சத்தி 
னரும்‌, கோத்திரத்தினரும்‌, கானானிய 
வாழ்க்கை முறை, வேளாண்மை முறைமை 
கள்‌, அமைப்புகள்‌, மொழி மற்றும்‌ சமயங்‌ 
களை வெகுவிரைவில்‌ ஏற்றுக கொண்டனர்‌. 
காலப்போக்கில்‌, எஞ்சியிருந்த கானானியரு 
டன்‌ ஏற்பட்ட உறவின்‌ முறைமைகளினா 
லும்‌, முன்னர்‌ நிலவிய கானானிய ஆபத்து 
ஒழுிந்தபடியினாலும்‌, கோத்திரங்களுக்க 
டையே வளர்ந்து வந்த ஒன்றுபட்ட 
அமைப்பு குறைந்துவிட்டது. இசிரியேல்‌ 
பள்ளத்தாக்கு வடக்கில்‌ வாழந்த கோத்தி 
ரங்களும்‌, ஒரளவிற்கு யோர்கானின்‌ கிழக்கு 
பகுதியில்‌ வாழ்ந்தவர்களும்‌, தென்மேற்கு 
பகுதியில்‌ கடற்கரை ஓரமாக வாழந்த "' 
காண்‌'' கோக்திரத்தினரும்‌, கோத்திரங்க 
ளுக்கு இடையில்‌ நிலவிய கடமைகளை 
சிறிது சிறிதாக விலக்கிக்கொண்டு, தத்தம்‌ 
பாதையில்‌ செல்லத்‌ தொடங்கினர்‌. இதன்‌ 
விளைவாக, மத்திய பாலஸ்தீனத்தில்‌ 


்‌ வாழ்ந்த எப்பிராயிம்‌, மனாசே மற்றும்‌ பென்‌ 


யாமின்‌ கோத்திரத்தார்‌, தங்களுக்கிடையில்‌ 
ஒன்றுபட்ட அமைப்பினை உருவாக்கிக்‌ 
கொண்டனர்‌. இவ்வமைப்பு உறுதியான 
ஒன்றாக இல்லாவிட்டாலும்‌, வட இஸ்ரா 


564 


இஸ்ராயேல்‌ சமூகம்‌, பொருளாதாரம்‌ தொடர்ச்ச) 


யேலரிடையே இது நாள்வரை நிலவிவந்த 
வற்றை விட, நெருக்கமான ஒன்றாக இருந்‌ 
தது. இக்காலம்‌ அவர்களுக்கு, குறிப்பாக 
மத்திய பாலஸ்தீனத்தில்‌ வாழ்ந்த கோத்திரத்‌ 
தாருக்கு தங்களது வாழ்க்கை, கலாச்சாரம்‌, 
வளர்கின்ற வளமை, பாதுகாப்பு, நாட்டுப்‌ 
பற்று ஆகியவற்றில்‌ ரோன வளர்ச்சியை 
கொண்ட காலமாக இருந்தது. 


ஆனால்‌, 12-ஆம்‌ நூற்றாண்டில்‌ துவங்கிய 
பெலிஸ்தியரின்‌ வருகை இவை அனைத்தை 
யும்‌ மாற்றிவிட்டது. கிரேத்துத்‌ விலிருந்து 
குடியேறிய அவர்கள்‌, தென்‌ பாலஸ்தீனக்‌ 
கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ தங்களை நிலைப்ப 
டுத்திக்‌ கொண்டனர்‌. இரும்பு உற்பத்தி செய்‌ 
தல்‌, இரும்பினாலான ஆயுதங்கள்‌, கருவிகள்‌ 
செய்தல்‌ போன்றவற்றை மேற்காசிய கலாச்‌ 
சாரத்திற்கு அவர்கள்‌ அறிமுகப்படுத்தினர்‌. 
காலப்போக்கில்‌ தங்களது ஆட்சிப்பரப்‌ 
பினை பெரிதுபடுத்த ஆரம்பித்தனர்‌. 12-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ பென்யாமினு 
டைய வடஎல்லையிலிருந்து இசிரியேல்‌ 
பள்ளத்தாக்கின்‌ வடவிளிம்பு வரையில்‌ 
உள்ள மத்திய பாலஸ்தீனம்‌ முழுவதும்‌ 
பெலிஸ்தியரின்‌ கொடுமைமிக்க ஆதிக்கத்‌ 
தின்‌ கீழ்‌ கொண்டுவரப்பட்டது. 


ஆயினும்‌, அரை நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ 
னர்‌, தன்னுடைய எப்பிராயிம்‌ கோத்திரத்தி 
லிருந்தோ, அல்லது நசுக்கப்பட்ட நிலையி 
லிருந்த மனாசே கோத்திரத்திலிருந்தோ ஒரு 
மீட்பளிக்கக்‌ கூடிய தலைவன்‌ தோன்றுவது 
கடினம்‌ என்பதை உணர்ந்த சாமுவேல்‌ 
இறைவாக்கினர்‌, மிகச்‌ சிறியதாய்‌, ஆனால்‌ 
இன்னும்‌ வெல்லப்படாமல்‌ இருந்த பென்‌ 
யாமின கோத்திரத்தின்மீது தனது பார்வை 
யைத்‌ திரும்பினார்‌. இக்குறிக்கோளை 
அடைய, முன்னர்‌ நிலவிய உறுதியற்ற கோத்‌ 
திரங்களுக்கிடையிலான இனக்கூட்டாட்சி 
அமைப்பைவிட, மிக நெருங்கிய, 
பான உறுதியான கோத்திரங்களுக்கிடையி 
லான அமைப்பு தேவை என்பதை அவர்‌ 
உணர்ந்திருத்தார்‌. ஆதலின்‌, நல்ல நாளான 
புத்தாண்டு நாளில்‌, பென்யாமின்‌ குலத்தைச்‌ 
சார்ந்த சவுல்‌ தன்னிடம்‌ வந்தபொழுது, 


சிறப்‌ 


கடவுளே அவனைக்‌ தேர்ந்தெடுத்துக்‌ தன்னி 
டம்‌ அனுப்பியுள்ளார்‌ என்று உணர்ந்த சாமு 
வேல்‌, உடனே அவனை அரசனாக அபிடே 
கம்‌ செய்தார்‌ (1 சாமு 9:1-10:1). ஒன்றுபட்ட 
இஸ்ராயேலுக்கு அரசனாக நியமிக்கப்பட்‌ 
டாலும்‌, இஸ்ராயேல்‌ என்பது பென்யாமின்‌ 
கோத்திரத்தையும்‌ எஞ்சியிருந்த எப்பிராயிம்‌ 
மற்றும்‌ மனாசே கோத்திரத்தாரையும்‌ மட்‌ 
டுமே கொண்டிருந்தது. இவ்வாறு, இஸ்ரா 
யேவில்‌ முடியாட்சி ஏற்படுத்தப்பட்டது. 


சவுலின்‌ஆட்சி முழுவதும்‌ பெலிஸ்திய 
ருக்கு எதிராக, இடைவிடாத ஆனால்‌ பயன்‌ 
அற்ற போரிலேயே கழிந்தது. எப்பிராயிம்‌ 
இனத்தாரும்‌, மனாசே இனத்தாரும்‌ அவரோ 
டும்‌ இணையாமையால்‌, நாட்டைப்‌ பாது 
காக்கும்‌ பணியிலேயே முழுதாய்‌ ஈடுபட 
வேண்டியிருந்தது. சாமுவேல்‌ அவருக்கு 
அளித்த பணியில்‌ முழுதாக தோல்வியடைந்‌ 
ததைப்பற்றி ஒரு சிலரே ஆச்சரியப்படுவர்‌. 
அவரது மரணத்திற்கு பின்னர்‌ பென்யாமின்‌ 
கோத்திரமும்‌ பெலிஸ்தியரின்‌ ஆதிக்கத்தின்‌ 
சீழ்‌ கொண்டுவரப்பட்டது. 


சவுலுக்கு பின்வந்த தாவீது தலைசிறந்த 
நிர்வாகியாக விளங்கினார்‌. சவுலின்‌ மரும 
கன்‌ என்ற திலையினை இரண்டாம்‌ பட்ச 
மாக்கி, யூதாவின்‌ அரசன்‌ என்னும்‌ உறுதி 
யான நிலையிலேயே அவர்‌ செயல்பட்டார்‌. 
அதன்‌ மூலம்‌ தொடக்கக்காலத்தில்‌ மேற்கு 
நாடுகளில்‌ நிலவிய ஒரே வாரிசுமுறைக்கு 
ஏற்பவும்‌, அதே சமயம்‌, பென்யாமின்‌ மற்‌ 
றும்‌ வடக்கு கோத்திரங்களுக்கும்‌ அரசராக 
விளங்கினார்‌. இதுவரை வெல்லப்படாமல்‌ 
இருந்த கானாணிய நகராக-அரசாகிய எருச 
லேமையும்‌ அவர்‌ கைப்பற்றினார்‌. மிக முக்‌ 
கிய வியாபார வழிகளான தெற்கு அரேபியா 
விலிருந்து அக்காபா வளைகுடாவின்‌ 
வடக்கு முனையிலுள்ள எ௫ியோன்‌- கெபேர்‌ 
வழியாகவும்‌, ழ்‌ அராபா, யூதா, இஸ்ரா 
யேல்‌ ஆகிய பகுதிகளின்‌ வழியாக தீர்‌: 
பகுதி வரை செல்லும்‌ அனைத்து மார்க்கங்க 
ளும்‌ எருசலேம்‌ வழியாகவே சென்றன. 
வட, தென்‌ பகுதிகளோடு இணைந்து விளங்‌ 
கிய எருசலேமைக கைப்பற்றியதன்‌ மூலம்‌ 


265 


இஸ்ராயேல்‌: அதக்‌, பொருளாதாரம்‌ (தொடர்க!) 


தாவீது, யூதா மற்றும்‌ இஸ்ராயேல்‌ அரசு 
களை ஒன்றாக இணைத்து, ஒன்றுபட்ட 
அரசினை உருவாக்கினார்‌. சவுலின்‌ மகள்‌ 
மீக்காளைத்‌ தனது மனைவியாக்கிக்‌ 
கொண்டு, சவுலினுடைய அரச வாரிசாக 
தன்னை ஏற்படுத்திக்கொண்டு, தனது அரச 
உரிமையினை உறுதிப்படுத்திக்‌ கொண்டார்‌ 
(2 சாமு 0:12-16). பெலிஸ்தியர்கள்‌ அடிமை 
நிலைக்கு தாழக்தப்பட்டனா. தனது நாட்‌ 
டைச்‌ சுற்றியுள்ள எஇிப்து, இத்தியர்‌, ௮9 
ரியா மற்றும்‌ பாபிலோனிய ஆகிய நாடுக 
ளின்‌ வில்மையற்ற நிலையினைத்‌ தனக்குச்‌ 
சாதகமாக்கிக்கொண்டு, தாவீது தெற்கில்‌ எக 
யோன்‌ -கெபேரிலிருந்து, வடக்கில்‌ காதே 
வரையும்‌ மத்தியதரை கடற்கரைப்பகுதியில்‌ 
உள்ள காமேல்‌ மலையிலிருந்து கிழக்கில்‌ 
லெபனோன்‌ மலைப்பகுதி வரையுள்ள பகு 
இயில்‌ தாவீது இஸ்ராயேல்‌ பேரரசை நிறுவி 
னார்‌. இயற்கையாகவே, இஸ்ராயேலின்‌ 
ஒன்றுபட்ட அரசில்‌, தாவீதினுடைய திற 
மையான, உறுதியான நிர்வாகத்தின்‌கழ்‌, 
அவருடைய யூதா கோத்திரமே முதன்மை 
பெற்று இருக்கிறது. 


3. பன்னாட்டு - வணிக நிலை:- 11-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌, 'தர்‌' பகுதி உலக 
முழுமைக்கும்‌ ஒரு வியாபாரத்தலமாக உரு 
வாயிற்று. ஒன்று பட்ட இஸ்ராயேல்‌ எருச 
லேம்‌ வழியாக செல்லும்‌ எசியோன்‌- 
கெபேர்‌ வணிக மார்க்கத்தின்மூலம்‌, நீருக்கு 
நெருங்கிய, அண்டை நாடாக விளங்கிற்று. 
நட்பு மற்றும்‌ உடன்பாட்டு உறவுகள்‌ துரித 
மாக ஏற்படுத்தப்பட்டன. தீர்‌ நாட்டு வியா 
பாரிகள்‌ இஸ்ராயலில்‌, வெளிநாட்டுப்‌ 
பொருட்களைக்‌ கொண்டு பண்டமாற்று 
வியாபாரம்மூலம்‌ இஸ்ராயேல்‌ பொருட்‌ 
களை வாங்கினர்‌. தாவீதின்‌ பேரரசு ட்ட 
தட்ட அரை நூற்றாண்டு காலம்‌ நிலைத்திருக்‌ 
கக்‌ கூடிய அமைதியை மேற்காசியா முழுவ 
தும்‌ ஏற்படுத்திற்று. பாலஸ்தீன மக்கள்‌ தங்க 
ளது அன்றாட அலுவல்களை எந்தவித 
தொல்லையுமின்றி நிறைவேற்ற முடிந்தது. 
வடக்குப்‌ பகுதி இஸ்ராயேல்‌ விவசாயிகள்‌ 
தேவைக்கும்‌ அதிகமான விளைச்சலை பெற 
ஆரம்பித்தனர்‌. அதிக விளைச்சலைப்‌ பெனி 


சிய வியாபாரிகளுக்கு விற்றனர்‌. இந்நிலை 
சீரான வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. வெளி 
நாட்டுப்‌ பொருட்கள்‌ அதிக அளவில்‌ பெரு 
கவே, வாழ்க்கைத்‌ தரமும்‌ அதனுடன்‌ 
சேர்ந்து உயரலாயிற்று. குறிப்பிட்ட கால 
அளவில்‌, வியாபாரிகளின்‌ வர்க்கம்‌ உருவா 
யிற்று. அவர்களது செயல்கள்‌ சீராகப்‌ பெருகு 
வதற்கு ஏற்ப, அவர்களின்‌ செல்வமும்‌, செல்‌ 
வாக்கும்‌ பெருகலாயிற்று. காலப்போக்கில்‌ 
தங்களது வியாபாரத்தை பரந்த அளவிலும்‌, 
இலாபகரமாகவும்‌ செயல்படுத்த, அவர்கள்‌ 
தங்களது வியாபார செயல்களையும்‌ இருப்‌ 
பிடத்தையம்‌ நகரங்களிலேயே ஏற்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. ஆடம்பர வீடுகளை கட்டி 
பணியாட்களையும்‌, அடிமைகளையும்‌ 
அமர்த்தினர்‌. தங்களது பலவேறு வியாபார 
பணிகளுக்காகக்‌ குதிரைகள்‌ பூட்டிய இரதங்‌ 
களில்‌ பயணம்‌ செய்தனர்‌. வெளிநாட்டுப்‌ 
பொருட்களே அவர்களது தினசரி தேவை 
களை நிவர்த்தி செய்தன. நகரங்கள்‌, முக்கிய 
மான தலைநகரான எருசலேம்‌, பரப்பிலும்‌, 
செல்வத்திலும்‌, பொருளாதார நிலையிலும்‌ 
பெரும்‌ வளர்ச்சியடைந்தன. வகுப்புவேறு 
பாடுகள்‌ தோன்றின. ஒருபுறம்‌ நகரில்‌ வசிக 
கும்‌ ஆட்டுியாளர்களாகிய அரசவை அலுவ 
லார்கள்‌, படைத்தலைவர்கள்‌, நீதிமன்ற அலு 
வலர்கள்‌ மற்றும்‌ செல்வமிக்க வியாபாரிக 
ளைக்‌ கொண்ட வகுப்பும்‌, மறுபுறம்‌ அதற்கு 
முற்றிலும்‌ மாறுபட்ட பெருவாரியான மக்க 
ளைக்‌ கொண்ட வடபகுதி விவசாயிகள்‌, 
தென்பகுதி மேய்ப்பர்‌ மற்றும்‌ சிறுவிவசாயி 
களை கொண்ட வகுப்பும்‌ தோன்றின. பண்‌ 
டமாற்று வியாபாரத்திற்கு அதிக பொருட்க 
ளையும்‌ விவசாயப்பொருட்களையும்‌ 
கொண்ட வடபகுதி, மேய்ப்புத்‌ தொழிலைக்‌ 
கொண்ட தென்பகுதியைவிட பொருளாதா 
ரம்‌ மற்றும்‌ கலாச்சாரத்திலும்‌ பெரிதும்‌ முன்‌ 
னேறி இருந்தது. 


தாவீதினால்‌ ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்‌ 
டம்‌, அவருக்கு பின்வந்த அவரது மகன்‌ 
சாலமோனின்‌ திறமையினால்‌ பெரிதும்‌ விரி 
வுபடுத்தப்பட்டது. 'தீர'-நாட்டுடன்‌ உறவு 
தெருக்கமடைந்தாலும்‌, மற்ற அண்டை நாடு 
களுடனும்‌ இஸ்ராயேல்‌ நேரடி வியாபாரத்‌ 


566 


இஸ்ராயேல்‌ ௪௯ம்‌, பொருளாதாரம்‌ (கொடாசசி] 


தொடர்புகளைத்‌ தொடங்கியது. குதிரைகளி 
லும்‌, இரதங்களிலும்‌ வாணிகம்‌ குறிப்பாக 
வளர்‌சசி அடைந்தது (1 அர 10:14-29). 
அடிமை ஊழியர்களின்‌ மூலமாக நாட்டினு 
டைய கனிப்பொருட்கள்‌, சிறப்பாக அராபா 
விலுள்ள தாமிரச்‌ சுரங்கங்களிவிருந்து பெரு 
மளவில்‌ எடுக்கப்பட்டன. சாலமோன்‌, எ) 
யோன்‌-கெபேரைத்‌ துறைமுகமாககித்‌ தனது 
கப்பற்படையின்‌ துணையுடன்‌ செங்கடல்‌ 
மற்றும்‌ இந்திய பெருங்கடல்‌ பகுதியில்‌ 
நிலவிய செல்வாககு மிக்க வாணிபத்தைத்‌ 
தனக்குச்‌ சாதகமாக மாற்றலானார்‌ (1 அர 
9:21-29), நாட்டின்‌ செல்வம்‌ சீராகப்‌ பெருக 
ஆரம்பித்தது; அதன்‌ பன்னாட்டுத்‌ தொடர்பு 
விரிவடைந்தது. அதன்‌ வாழ்க்கை முறை, 
சமூகஅமைப்பு மற்றும்‌ கலாச்சாரம்‌ போன்‌ 
றவை குறிப்பாக நகரவாரசிகளிடையே மாற்‌ 
றம்‌ காணத்‌ தொடங்கின. அவ்வாறே, பேரர 
சின்‌ நிர்வாகம்‌ மற்றும்‌ பன்னாட்டு வணிக 
வளர்ச்சி ஆகியவற்றின்‌ தேவைக்கேற்ப இக்‌ 
காலத்தில்‌ எழுத்துப்‌ பணியில்‌ வளர்ச்சியும்‌, 
எபிரேய இலக்கியமும்‌ தொடங்கப்‌ 
பெற்றன. 


இப்புதிய இஸ்ராயேலின்‌ கலாச்சாரம்‌, 
தலைநகராகிய எருசலேமில்‌ உறுதியான 
நிலையான இடத்தைப்‌ பிடித்திருந்தது. மற்ற 
நகரங்கள்‌, குறிப்பாக விவசாய வடபகுதி 
இத்தகைய மாற்றங்களை கொண்டிருந்தா 
லும்‌, எருசலேமைவிடத்‌ தாழ்ந்த நிலையி 
லேயே இருந்தன. இந்நிலையில்‌.முன்னேற்ற 
மும்‌ வகுப்புவாத நோக்கும்‌ கொண்ட நகர 
வாசிகளுக்கும்‌, குறிப்பாக எருசலேம்‌ வாசிக 
ளுக்கும்‌, பழமை வாத எண்ணம்‌ கொண்ட 
வடபகுதி விவசாயிகள்‌ மற்றும்‌ தென்பகுதி 
மேய்ப்பர்களுக்கும்‌ இடையே, கலாச்சார 
மற்றும்‌ சமய நோக்கிலும்‌ பழக்க வழக்கங்க 
ளிலும்‌ பிரிவும்‌ மறைமுகமான எதிர்ப்பும்‌ 
உருவாயின. 


- சாலமோனின்‌ மரணத்துடன்‌ இஸ்ராயேல்‌ 
பேரரசு கலைந்துவிட்டது. ஒன்றுபட்ட பேர 
ரக இருபிரிவுகளாக, விவசாய வடபகுதி 
மற்றும்‌ மேய்ச்சல்‌ தென்பகுதி என்ற நிலை 
யில்‌, இஸ்ராயேல்‌ மற்றும்‌ யூதா என்ற 


பெயரில்‌ இரு அரசுகளாகப்‌ பிரிந்தன. சிலச 
மயங்களில்‌ பலதரப்பட்ட விரோத மனப்‌ 
பான்மை அவர்களை தனித்தனியாகப்‌ பிரித்‌ 
திருந்தது. பெரும்பாலும்‌ எசியோன்‌- 
கெபேரிலிருந்து தீர்‌ வரையிலான வணிக 
மார்க்கத்தின்‌ மீதான உரிமை போன்ற தன்னி 
றைவிற்கான அடிப்படைத்தேவைகளுக்காக 
இணைந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசிய 
மானது, இருவரையும்‌ '8ர்‌'-பகுதியுடன்‌ 
இணைப்பதற்காகவும்‌, ஆராமிற்கு எதிராக 
போட்டியிடவும்‌ சமாதானத்தையும்‌ கூட்டுற 
வையும்‌ அவர்களிடையே ஏற்படுத்தியிருத்‌ 
தனு. 


அரசின்‌ பிளவினாலும்‌, பன்னாட்டு உறவு 
துண்டிக்கப்பட்டதனாலும்‌, வடக்கு அரசா 
கிய இஸ்ராயேல்‌ மீண்டும்‌ வேளாண்மைப்‌ 
பொருளாதாரத்திற்கே திரும்பியது. ஆயி 
னும்‌, ஆகாபு மற்றும்‌ 2-ஆம்‌ எரொபயாம்‌ 
ஆகியோரது ஆட்சியின்‌ 8ம்‌, யூகா மற்றும்‌ 
தீர்‌ நாடுகளுடன்‌ ஏற்பட்ட நெருங்கிய, ஒன்‌ 
நுபட்ட கூட்டுறவின்‌ விளைவாக, பன்‌ 
னாட்டு வியாபாரம்‌ மீண்டும்‌ புத்துயிர்‌ பெற 
றது. சமூகப்‌ பாகுபாடுகளுடன கூடிய நகர 
வாழ்க்கை, குறிப்பாக வட பகுதியில்‌, மீண்‌ 
டும்‌ பெருமளவில்‌ பரவியது. கடவுளால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட மக்களாட்சி வாழக்கை 
முறைக்கும்‌ கடவுளுடன்‌ ஏற்படுத்தப்பட்ட 
உடன்படிக்கைக்கு அடிப்படையாக அதனை 
ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும்‌ விரோதமாக, 
செல்வந்தர்களின்‌ செல்வம்‌ மற்றும்‌ அதிகா 
ரத்தில்‌ மட்டுமே வளர்ச்சி, ஆடம்பர மற்றும்‌ 
சுகபோக வாழ்க்கை, அநீதியான வியாபார 
நெறிகள்‌, ஏழைகளை அடிமையாக்கி கொடு 
மைப்படுத்துதவ்‌ போன்ற சமூக, பொருளா 
தாரத்‌ இமைகள்‌ பெருக. இந்நிலையே, 
அகாபின்‌ காலத்தில்‌ எலியா மற்றும்‌ 2-ஆம்‌ 
எரோபயாமின்‌ காலத்தில்‌ ஆமோஸ்‌ என்‌ 
னும்‌ மேய்ப்பர்‌ ஆகிய இறைவாக்கினர்க 
ளைச்‌ செயல்படத்‌ தூண்டியது. 


யூதாவின்‌ நிலைமை முன்பிருந்ததைப்‌ 
போலவே இருந்தது. எருசலேமின்‌ நகர 
கலாச்சார மற்றும்‌ சமூக நிலைமைக்கு முற்றி 
லும்‌ மாறுபட்ட ''அம்கா அரேஸ்‌'' என்று 


567 
இஸ்ராயேல்‌: எதூகம்‌, பொருளாதாரம்‌ (கொடரச்சி]] 


"மண்ணின்‌ மக்கள்‌'' எனப்படும்‌ யூதாவின்‌ 
கிராம மேய்த்தல்‌ பணிபுரியும்‌ மக்களைப்‌ 
பெருமளவில்‌ கொண்ட நிலை காணப்படுகி 
றது (2 அர 11:74, 18-20). இத்தகைய சமூக, 
பொருளாகார, கலாச்சார நிலையானது இஸ்‌ 
ராயேல்‌ 721-இல்‌ ஆசிரியர்களால்‌ வெல்லப்‌ 
படும்‌ வரையிலும்‌, யூதா 56-இல்‌ பாபிலோ 
னியாகளால்‌ வெல்லப்படும்‌ வரையிலும்‌ 
நிலவியது. 


ச்‌. நாடு கடத்தப்பட்டதற்கு பிந்திய 
காலம்‌:- பாபிலோனிய அரசனாகிய நெபுக்க 
துனேசார்‌, எருசலேம்‌ மற்றும்‌ யூதாவின்‌ 
மதில்‌ சூழ்ந்த பிற நகரங்களைக்‌ கைப்பற்றி, 
அழித்து நாட்டு மக்களைப்‌ பாபிலோனியா 
விற்கு நாடு கடத்திக்‌ கொண்டு சென்றார்‌ 
(2 அர 24:11-16; 25:22). இகனுடன்‌ நகர 
வாழ்க்கையும்‌ அத்துடன்‌ சேர்ந்திருந்த சமூக 
பொருளாதார நிலைகளும்‌ ஒரு முடிவிற்கு 
வந்தன. சமூகத்தில்‌ பின்தங்கிய குறிப்பாக 
இராம மக்கள்‌ மட்டுமே நாட்டில்‌ தங்கியிருநீ 
தனர்‌. விவசாயமும்‌ ஆடு மேய்த்தலும்‌ முக்‌ 
யெ தொழில்களாகின. விவசாய தொழிலி 
லும்‌ அத்துடன்‌ இணைந்த மற்ற செயல்களி 
வும்‌ ஏற்பட்ட மாறுதல்களின்‌ விளைவாக, 
யூதேய சமூதாயமானது கடந்தகால விவசாய 
நிலைக்கு மாறியது. நாடு கடத்தப்பட்ட 
காலத்தின்‌ தொடக்கத்தில்‌, யூத விவசாயிக 
ளுக்கு, அவர்கள்‌ நாட்டிலே வாழ்வு கடின 
மானதாக இருந்தது. நாளாவட்டத்தில்‌ செம 
யம்‌ குறைந்த விளைச்சலே இருந்தாலும்‌ 
சிலவர்‌ மாட மாளிகைகளில்‌ வசிக்கவும்‌, ஆல 
யத்தைத்‌ திரும்ப கட்டக்கூடிய அளவிற்கும்‌ 
வாழ்க்கையில்‌ உயர்ந்தனா (ஆகா 1:2-11]. 
கோவில்‌ இடிந்து கடந்த இந்த எழுபதாண்டு 
காலத்தில்‌ (228-516), யூதேய விவசாயிகள்‌ 
தங்களது சமய வழிபாட்டிற்கு மையமாகச்‌ 
செபக்கூடத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்க 
ஆரம்பித்தனர்‌. இதன்‌ விளைவாக, 
கோவிலை திரும்பக்க கட்ட வேண்டும்‌ 
என்னும்‌ ஆகாயின்‌ வேண்டுகோளுக்கு முத 
வில்‌ அக்கறை செலுத்தாமலே இருந்தனர்‌. 


பாபிலோனியாவிற்கு கொண்டுசெல்லப்‌ 
பட்ட யூதேயருக்கு 2-ஆம்‌ ஏசயா இறைவாக 


கனரால்‌ கூறப்பட்ட செய்தியானது, அவர்க 
ளைவிட, யூதேயாவில்‌ தங்கியிருந்த சமுதா 
யத்தினையே பெரிதும்‌ கவர்ந்திருந்தது. 
யாவேயின ஒன்றுபட்ட உலகளாவிய பண்பு 
மற்றும்‌ வல்லமை, அவரே உலகின்‌ ஒரே 
கடவுள்‌, உலகின்‌ ஒற்றுமை, கடவுளின்‌ திட்‌ 
டப்படி மனிதகுலத்தின்‌ ஒற்றுமை, உலகத்‌ 
தின அரசனாகவும்‌, மீட்பராகவும்‌ இருக்க 
கடவுளால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரே 
மன்னனாகிய சைரஸ்‌ மூலம்‌ நிறுவப்பட 
இருக்கும்‌ உலகளாவிய அரசு ஆகியவை 
பற்றிய செய்தியை அவர்‌ அறிவித்தார்‌ (ஏச 
45:1). இஸ்ராயேல்‌ என்பது இனி ஒரு அரசி 
யல்‌ அமைப்போ, நாடோ அலல; மாதாக, 
கடவுளின்‌ மக்கள்‌, அவரது ஊழியராக இருக்‌ 
கக்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌, அனைத்து 
மக்களினத்தாருக்கும்‌ அளிக்கப்படவுள்ள 
மீட்பின்‌ பிரதிநிதி, பாபிலோனிய அடிமைத்‌ 
தளையினின்று சைரசின்‌ மூலம்‌ விடுவிக்கப்‌ 
படப்போகின்ற பணியினை நிறைவேற்ற 
வேண்டியவர்கள்‌ என்றும்‌ 2-ஆம்‌ ஏசயா 
கூறுகிறார்‌. 


பாபிலோனிய அடிமைத்தளையின்‌ இறு 
திக்கட்டத்தில்‌, பாலஸ்தீன யூதேயசமுதாய 
மானது தேசியவாதிகள்‌ என்றும்‌, உலகளா 
விய மனப்பான்மை உடையவர்கள்‌ என்றும்‌ 
இரண்டாகப்‌ பிளவுபட்டிருந்தது. உப ஏசயா 
வின்‌ செய்திக்கு பதிலளிக்கும்‌ செயலில்‌ 
மட்டும்‌, இரு குழுவினரும்‌, தமது கோட்‌ 
பாட்டிலும்‌ செயல்திட்டத்திலும்‌ உலகளாவி 
யவர்களாகவே இருந்தனர்‌. திரும்ப பெற 
வுள்ள யூதேய அரசியல்‌ சுதந்திரம்‌, தாவீஇன்‌ 
சந்ததியினர்‌ வழியில்‌ கடவுளால்‌ தேர்ந்தெ 
டுக்கப்பட்ட அரசர்களால்‌ நிறுவப்பட உள்ள 
யூதேய அரசைப்பபற்றிய நம்பிக்கையைத்‌ 
தேசியவாதிகள்‌ போற்றிக்காத்து வந்தனர்‌. 
கி.மு.க22-ல்‌ 'கேம்பிசசின்‌ தற்கொலை, 
நிகழ்ந்த குறுகிய ஆயுள்கால சைரஸ்‌ அரசின்‌ 
வீழ்ச்சி, அத்துடன்‌ விளைந்த குழப்பங்கள்‌, 
பாரசீகப்‌ பேரரசை எதிர்நோக்கியிருந்த 
வீழ்ச்சி ஆகியவை தேசியவாதிகளின்‌ நம்பிக்‌ 
கையையும்‌, திட்டங்களையும்‌ ஊக்குவித்‌ 
தன. இறைவனால்‌ ஏற்படுத்தப்படவுள்ள 
அரசைப்பற்றிய ஏசயாவின்‌ செய்தியை ஒருப்‌ 


208 


இஸ்ராயேல்‌: சமூகம்‌, பொருளாதாரம்‌ [தொடர்ச்சி] 


குதியை ஏற்றுக்கொண்ட அவர்கள்‌ மற்‌ 
றொரு பகுதியை ஏற்க மறுத்தனர்‌. இஸ்ரா 
யேலரை தவிர்த்து மற்றவர்களும்‌ ஆட்சிபுரி 
வர்‌, தாவீதின்‌ சந்ததியினர்‌ மட்டுமல்ல, 
பிறரும்‌ அரசராக இருப்பர்‌ என்ற எண்ணம்‌ 
இஸ்ராயேலரின்‌ ஓரேகடவுளாகிய 'யாவே - 
க்கு இருக்கும்‌ என்பதனை ஏற்றுக்கொள்ள 
மறுத்தனர்‌. யாவேயை ஒரே ஒரு கடவுளாக 
வும்‌ உலகமனைத்திற்கும்‌ கடவுளாகவும்‌ ஏற்‌ 
றுக்கொண்டாலும்‌ அவர்‌ முதன்மையாக தங்‌ 
கள்‌ கடவுளே என்று கருதினர்‌. தங்காது 
திட்டம்‌ நிறைவேறுவதற்கு காலமும்‌ கணிந 
துள்ளது என்று அவர்கள்‌ நம்பினர்‌. இதனவி 
ளைவு, 820-519-ல்‌ நிகழ்ந்த செருபாபேலின்‌ 
பயனற்ற கிளாச்சியில்‌ முடிவடைந்தது 
(ஆகா 2:20-23; செக்‌ 4:6-7). 


செருபாபேல்‌ இளர்ச்சியின்‌ வீழ்ச்சிக்குப்‌ 
பின்னர்‌, உலகளாவியவர்கள்‌ முன்னி 
லைக்கு வந்தனர்‌. இக்குழு 2-ம்‌ ஏசயாவின்‌ 
செய்தியையும்‌, திட்டத்தையும்‌ கிட்டதட்ட 
முழுமையாக ஏற்றுக்கொண்டது. பாரே 
அரசின்‌ உதவியுடன்‌ இரண்டாவது கோவில்‌ 
எழுப்பப்பட்டு 516-ம்‌ ஆண்டின்‌ புத்தாண்டு 
நாளில்‌ அர்ப்பணிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி 
ஒரு பொருள்‌ பொதிந்த முக்கிய கட்டமா 
கும்‌. யாவே, இஸ்ராயேலை ஒரு நாடாக 
தாவீதின்‌ சந்ததியினரால்‌ ஆளப்பட வேண்‌ 
டிய ஒன்றாக இல்லாமல்‌, தமது மககளாக, 
ஊழியராக மனுக்குல மீட்பிற்கு பிரதிநிதி 
யாக தேர்ந்தெடுத்தார்‌ என்பதை அவர்கள்‌ 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌. இதன்‌ விளைவாக, 
அவர்கள்‌ தங்கள்‌ யூக நாட்டை, இறைவனை 
மட்டுமே ஒரே அரசராகவும்‌, அவரது உலக 
நிர்வாகி மற்றும்‌ பிரதிநிதியாக ஆலயத்தின்‌ 
தலைமைக்குருவையும்‌ கொண்ட ''யாவே 
யின்‌ சமூகம்‌'' எனப்படும்‌ சமய மக்களைக்‌ 
கொண்ட இறை ஆட்சியாக மாற்றி அமைத்த 
னர்‌. மேலும்‌, இஸ்ராயேலை யாவே-யின்‌ 
ஊழியனாகவும்‌, உலக மீட்பின்‌ பிரதிநிதியா 
கவும்‌ நிபந்தனையின்றி ஏற்றுக்‌ கொண்ட 
இவர்கள்‌, மதமாற்றக்‌ திட்டத்தை துவக்கி 
னர்‌. அகன்‌ விளைவாக, பலரும்‌ யூத மதக்‌ 
தில்‌ சேர்ந்து, யாவே சமூகத்தின்‌ உறுப்பினரா 
ணார்கள்‌. இரண்டாம்‌ ஆலயம்‌ இருந்தவரை, 


உலகளாவியவர்களின்‌ குழு முன்னனியில்‌ 
இருந்தவரை இத்திட்டம்‌ தொடர்ந்தது. 
ஆனால்‌, இது முப்பதாண்டுகள்‌ மட்டுமே 
நிலைத்தது. 


4806-ஆம்‌ ஆண்டின இறுதியில்‌ முதலாம்‌ 
தாரியுசின்‌ மரணத்திற்கு பின்னர்‌, பாரசீகத்தி 
லிருந்து தேசிய வாதிகளால்‌ இரண்டாம்‌ 
முறை தொடங்கப்பட்ட கிளர்ச்சியின்‌ 
விளைவாக, திடீரென, அழிவுக்குரிய இம்மு 
டிவு ஏற்பட்டது. யூதாவிற்கு நெருங்கியிருந்த 
பகைவர்களான ஏதோம்‌, மோவாபு, 
அமோன்‌ மற்றும்‌ பெலிஸ்தியரை யூதாவின்‌ 
மேல்‌ படையெடுக்க அனுமதித்துத துணை 
புரிந்ததன்‌ மூலம்‌ முதலாம்‌ தாரியுசிற்கு பின்‌ 
னர்‌ வந்த 'செருசு' இக்கிளர்ச்சியை விரைவி 
லும்‌ கடுமையாகவும்‌ அடக்கினார்‌. யாவே 
அனைத்து தாடுகளையும்‌ தனக்குக்‌ 8ழ்ப்ப 
டுத்தி யூக ௨லக பேரரசை நிறுவுவார்‌ [உப 
20:10-20) என்ற யாவேயின்‌ உறுதிமொழி 
மீது மட்டுமே தேசியவாதிகள்‌ நம்பிக்கை 
கொண்டிருந்ததால்‌ அவர்களிடமிருந்து எதிர்‌ 
ப்பு எதுவும்‌ எழவில்லை. நாடு முழுதும்‌ 
சூறையாடப்பட்டது; எருசலேம்‌ கைப்பற்‌ 
றப்பட்டு அதனுடைய சுவர்களும்‌ கதவுக 
ளும்‌ அழிக்கப்பட்டன. இரண்டாவது ஆல 
யம்‌ அடியோடு எரிக்கப்பட்டது. பெரும்பா 
லான மக்கள்‌ ஈவு இரக்கமின்றி படுகொலை 
செய்ய்ப்பட்டனர்‌. மற்றவர்கள்‌ சிறைபிடிக்‌ 
கப்பட்டு, தீர்‌ மற்றும்‌ காசாவிலுள்ள 
அடிமை சந்தையில்‌, உலகின்‌ எல்லையில்‌ 
உள்ள பகுதிகளுக்கெல்லாம்‌ விற்கப்பட்ட 
னர்‌ (யோவேல்‌ 3:1-8). யூதேயாவின்‌ முன்பி 
ருந்த நிலையில்‌, பரிதாபகரமாக எஞ்சியி 
ருந்த யூதே சமுதாயத்தினரின்‌ ஒரு சிறு 
பகுதியினர்‌ மட்டுமம உயிரோடு விடப்பட்ட 
னர்‌ (ஜெக 1:2-3]. 


பாபிலோனிய அடிமைத்தனத்தினின்று 
4589-ல்‌ திரும்பிய பிறகு, பாரசீக ஆதிகாரம்‌ 
மற்றும்‌ உதவியுடன்‌, எஸ்ரா மற்றும்‌ அவரது 
உதவியாளர்களால்‌ ஆலயம்‌ மூன்றாவது 
கட்டியெழுப்பட்ட பின்னர்‌, 
பாஸ்‌்இனத்திலிருந்து யூதேய சமுதாயத்தின 
ரின்‌ நிலையானது, மீண்டும்‌ மெதுவாக 


முறையாக 


560 
இஸ்ராயேல்‌: சமூகம்‌, பொருளாதாரம்‌ (தரு) 


ஆனால்‌ சீராக ஒரு உறுதியான நிலையினை 
அடைந்தது. எருசலேமில்‌ நகர வாழ்வு மீண்‌ 
டும்‌ புத்துயிர்‌ பெற்றது. 44-ல்‌ நகர சுவர்‌ 
களை கட்டியெழுப்பும்‌ பணியினை நெக 
மியா தொடங்கியவுடன்‌, இந்நிலை வளரத்‌ 
தொடங்கியது. பாபிலோணியாவில்‌ எஸ்ரா 
வையும்‌ அவரை பின்பற்றியவர்களையும்‌ 
பிரதிநிதியாக கொண்டிருந்த பாபிலோனில்‌ 
இருந்த யூத சமுதாயத்தினர்‌ பல்வேறு சவால்‌ 
களை சமாளிக்க வேண்டியிருந்தது. நாடு 
கடத்தப்பட்ட இஸ்ராயேலர்‌ அனைவரும்‌ 
மீண்டும்‌ தமது தாயகத்திற்கு கொண்டுவரப்‌ 
பட்டு, எல்லா பாவங்களையும்‌ நீக்கி புதிய 
தொரு இதயத்‌இனை அதற்கு அளித்து (௭௪ 
30: 16-36), புதிய முடிவில்லா உடன்படிக்கை 
ஒன்றை அமைப்போம்‌ (எரே 24:4-7; 3/:40- 
33) என்ற எரேமியாஸின்‌ செய்தியை ஏற்று 
அவர்களுடன்‌ இருந்த சாதேக்கின்‌ மரபைச்‌ 
சேர்ந்த எசக்கியேல்‌ மறுவிளக்கம்‌ அளித்‌ 
ததை ஏற்றுக்கொண்டனர்‌ அம்மக்கள்‌. அன்‌ 
னிய நாட்டில்‌ புதிய மக்கள்‌, புதிய உயர்ந்த 
கலாச்சாரம்‌ ஆகியவற்றினிடையே, யாவே 
அறிவித்க நோக்கம்‌ தங்களிடையே நிறை 
வெறும்‌ காலம்‌ வரையில்‌, தமது யூத அடை 
யாளத்தை எவ்வாறு நிலையாகத்‌ கொண்டி 
ருப்பது, என்னும்‌ பிரச்சினை அவர்களி 
டையே பெரிதாக உருவெடுத்தது. இதற்குத்‌ 
யூகர்கள்‌, பிறமக்களிலிருந்து 
பிரிந்து தனித்து வாழ்வதுதான்‌ என்று கருதப்‌ 
பட்டது. இது உலகளாவியக்‌ கருத்துடைய 
வர்களின்‌ போக்கிற்கு நேர்மாறாகவும்‌, பெரு 
மளவு தேசியவாதிகளின்‌ நிலை போன்றதாக 
வும்‌ அமைந்தது. 


தீர்வாக, 


பாபிலோனில்‌ பிறரிடமிருந்து பிரிந்து 
தனித்து வாழும்‌ யூதமரபை பாலஸ்தீன யூத 
சமுதாயத்தின்‌ மீதும்‌ எஸ்ரா செயல்படுத்தத்‌ 
யூத மதத்திற்குப்‌ பிறரை 
மதம்‌ மாற்றுதல்‌ முழுமையாக நிறுத்தப்பட்‌ 
டது. அன்னியருடன்‌ திருமணம்‌ புரிதல்‌ 
தடைசெய்யப்பட்டது. அரசியல்‌ நாட்ட 
மைப்பிறகு முற்றிலும்‌ எதிரானதான இஸ்ரா 


யேலர்‌ ஒரு சமயம்‌ சார்ந்த மக்களே என்ற 


தொடங்கினார்‌. 


முந்தைய உலகளாவிய கோட்டாட்டை எஸ்‌ 
ராவும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ முழுமை 


யாக ஏற்றுக்கொண்டாலும்‌, அது எல்லாரை 
யும்‌ உள்ளடக்கும்‌ ஒன்றல்ல, யூதர்களை 
மட்டும்‌ உள்ளடக்கும்‌ தனித்தன்மையுடைய 
தாகும்‌. இஸ்ராயேல்‌, பிறமக்களிலிருந்து 
பிரித்து வைக்கப்பட்டு, யாவேயின்‌ மக்களா 
வா்‌. அவருக்கு மட்டுமே உரியவர்களாவார்‌. 
எஸ்ரா மற்றும்‌ நெகமியா ஆகியார்‌ மரபுப்‌ 
பெயரான யாவே'' அதாவது 
*யாவே-யின்‌ சமூகம்‌' என்ற பெயரிலேயே 
யூத மக்களை அழைக்கலாயினர்‌ (எஸ்‌ 10:2. 
14; நெக 7:66; 6:17). ஆனால்‌ ஐநதாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதிக்குள்‌ 'இஸ்ராயேலின்‌ 
சபை' என்று பொருள்படும்‌ 'அதாத்‌ இஸ்ரா 
யேல்‌' என்ற சொல்‌, பழைய வார்த்தைக்குப்‌ 
பதிலாக உபயோகிக்கப்படலாயிற்று (யாத்‌ 
12:3.6.47; 2 நாள்‌ 5:6), பழைய வார்த்தையு 
டன்‌ ஒப்பிட்டு நோக்கும்போது, இவ்‌ 
வார்த்தை கொண்டுள்ள முற்றிலும்‌ மாறு 
பட்ட தனித்து ஓதுங்கியிருக்கும்‌ பொருள்‌ 


'*ககால்‌ 


கெளிவாக புலனாகிறது. எஸ்ராவின்‌ 
அமைப்பினால்‌ உண்டான கடுமையாக 
ஒதுங்கியிருக்கும்‌ பண்பு முக்கியத்துவம்‌ 


பெற்றது. இது சபையின்‌ ஒற்றுமைக்கு எதி 
ராக நடப்பவர்களையும்‌, யாவே-யுடனான 
உறவை துண்டிக்க வழிகோலுபவர்களையம்‌ 
வெளியேற்றுதல்‌, அதாவது வெட்டிவிடு 
கல்‌, இஸ்ராயேல்‌ சபையினின்றே ஒதுக்கு 
தல்‌, வெட்டிவிடுதல்‌ போன்ற தண்டனைக 
ஸில்‌ தெஸ்வாறெது. பூதரல்லாதோருடன்‌ 
தருமணம்‌ புரிந்ததாக கருகப்பட்ட சமாரிய 
ரும்‌, அக்கால எகிப்திய யூக சமுதாயத்தின 
ரும்‌ யூதரே அல்லர்‌ என்று கூறப்பட்டு, 
இஸ்ராயேல்‌ சபையினின்று வெளியேற்றப்‌ 
பட்டது, அவர்கள்‌ பின்பற்றிய யூத தனித்து 
வத்தைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. 


எஸராவினால்‌ மூன்றாவது கோவில்‌ கட்டி 
இரண்டாம்‌. ஆலயத்‌ 
தைச்‌ சேர்ந்த லேவிய குருக்களுடன்‌ ஏற்‌ 
முந்திய குருப்பணியாளர்கள்‌ 
ஆரோன்‌ குருக்களா? அல்லது சதோக்கிய 
குருக்களா? (எச சீச:10-16) என்ற விவாதத்‌ 
தினை முடித்தது. கி.மு.5-ம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதிக்குள்‌ குருக்களைப்‌ பற்றிய விதிமுறை 
கள்‌ தொகுக்கப்பட்டது, புதிய சந்திர-சூரிய 


முடிக்கப்பட்டபின்‌, 


பட்ட, 


570 
இஸ்ராயேல்‌ வரலாறு - / - ஆபிரகாமுகிகு முன்‌ வரலாறு 


நாட்காட்டி மூலம்‌ திருவிழா மற்றும்‌ சமயச்ச 
டங்குகளை முறைப்படுத்தியது ஆகியவற்‌ 
றோடு, அதிகாரபூர்வமான யூதரின்‌ பண்பு 
கள்‌ மற்றும்‌ யூதமக்களின்‌ வாழ்க்கை முறை 
போன்றவை அடுத்து ஐந்து நூற்றாண்டுக 
ளுக்கு நிலைப்படுத்தப்பட்டது எனலாம்‌. 


ரிய அரசன்‌ 4-ஆம்‌ அந்தியோக்கு யூதமக்‌ 
களின்‌ சமயத்தின்‌ மீது செலுத்த விரும்பிய 
தீவிரமான மாற்றங்களுக்கு யூதர்கள்‌ காட்டிய 
எதிர்ப்பின்‌ விளைவாக 'அசமோனிய' அரசு 
உருவாயிற்று. 'அசமோனியர்‌' தாவீதின்‌ 
பரம்பரையைச்‌ சோந்தவர்களல்லர்‌. பழங்கா 
லத்தில்‌ எதிர்பார்க்கப்பட்டது போலும்‌, 
இன்னும்‌ சிலர்‌ கருதியதுபோலும்‌ அவர்களு 
டைய அரசு மீண்டு எழுந்த யூதா அரசு 
அல்ல. முதல்‌ அசமோனிய ஆட்சியாளர்கள்‌ 
அரசை பொறுப்புடனும்‌, ஜனநாயக முறை 
யிலும்‌ நடத்திச்‌ சென்றனர்‌. பிற்கால அரசர்‌ 
களோ ஏகாதிபத்திய வழியில்‌ செல்லத்‌ 
தொடங்கினர்‌. அவர்களுக்குக்‌ கீழாக அர 
சவை கட்சியினரும்‌, அதன்‌ விளைவாக 
அதிகாரவர்க்கத்தினரும்‌ தோன்றினர்‌. அதன்‌ 
பயனாக சமூக வேறுபாடுகள்‌ தோன்றத்‌ 
தொடங்கின. இந்நிலையைப்‌ பரிசேயர்‌, சது 
சேயருக்கு இடையிலான போராட்டங்கள்‌ 
பெருமளவு பிரதிபலிக்கின்றன. ஏரோது மற்‌ 
றும்‌ அவரது பரம்பரையின்‌ சீழ்‌, இந்நிலை 
குறிப்பிடத்தக்க அளவு பரவலாயிற்று. அதி 
கார வர்க்க அமைப்பு யூக மக்களின்‌ உண்மை 
யான ஜனநாயக முறைமைக்கு எப்போதுமே 
ஏதோ ஒருவிதத்தில்‌ அந்நியமாக இருந்தது. 
தங்கள்மீது கண்டிப்பாகத்‌ திணிக்கப்பட்ட 
இந்த அமைப்பை, பூதமக்கள்‌ மனப்பூர்வ 
மாய்‌ வெறுத்தனர்‌. இ.பி.70-ல்‌ எருசலேம்‌ 
ஆலயம்‌ உரோமையரால்‌ முற்றிலும்‌ அழிக்‌ 
கப்பட்டு, யூக அரசு முடிவிற்கு கொண்டுவ 
ரப்பட்டது வரையிலான ஏரோதியர்களின்‌ 
காலம்‌ முழுவதிலும்‌, ஏகாதிபத்திய மேல்கு 
டியாட்சிக்கும்‌, பொது மக்களின்‌ ஜனநாயக 
எண்ணத்திற்கும்‌ இடையே நிலவிய வேறு 
பாடுகள்‌ தெளிவாகப்‌ புலப்பட்டன. அதன 
விளைவாக, யூத மக்களிடம்‌ நிலவிய ஜனநா 
யக நோக்கு உறுதுப்படுத்தப்பட்டது. 


இஸ்ராயலின்‌ வரலாறு - 
முன்வரலாறு 

1. வரலாற்றிற்கு ஆதாரங்கள்‌ வேண்டும்‌. 
இஸ்ராயல்‌ மக்களின்‌ வரலாற்றிற்குத்‌ தற்‌ 
போது பல ஆதாரங்கள்‌ வகையாய்‌ கிடைக்‌ 
இன்றன. தொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சி, 
அதோடு தொடர்புடைய ஆய்விலக்கியங்‌ 
கள்‌ ஆகியவை இஸ்ராயல்‌ மக்களின்‌ வர 
லாற்றை மட்டுமல்ல, இஸ்ராயல்‌ மக்களின்‌ 
முன்னோர்களின்‌ வரலாற்றினையும்‌, தெரிந்‌ 


- ஆபிரகாமுக்கு 


துக்‌ கொள்ளப்‌ பாலமாக அமைந்துள்ளன. 
இத்துடன்‌ இஸ்ராயல்‌ மக்களைச்‌ சுற்றி 
வாழ்ந்த மற்ற மக்களின்‌ வரலாறும்‌ மேற்‌ 
கண்ட ஆராய்ச்சிகளால்‌ வெளிச்சத்திற்கு வந்‌ 
துள்ளன. ஆனால்‌ சுமார்‌ 150 வருடங்களுக்கு 
முன்பாக, இவ்வித ஆய்வு பூர்வமான இஸ்‌ 
ராயல்‌ வரலாற்றை நாம்‌ காண வாய்ப்‌ 
பில்லை. முன்பெல்லாம்‌ இஸ்ராயல்‌ வர 
லாற்றை நிலைநிறுத்த, இரண்டுவித ஆதாரங்‌ 
கள்‌ மட்டுமேத்‌ துணையாய்‌ நின்றன. ஒன்று 
விவிலியம்‌, மற்றொன்று எரோதோதுசு என்‌ 
பவரின்‌ எழுத்துப்படைப்பு. ஆனால்‌ மேற்‌ 
கண்ட இரண்டு ஆகாரங்களும்‌ அறிவியல்‌ 
பூர்வமான ஆகாரங்கள்‌ என்று சொல்ல முடி 
யாது. ஏனென்றால்‌ விவிலியம்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட தோக்கத்தை மனதில்‌ வைத்து எழுதப்‌ 
பட்டது. எரோதோதுசுவின்‌ எழுத்துப்ப 
டைப்பும்‌ முழுமையாக அறிவியல்‌ பூர்வமா 
னது என்று சொல்ல முடியாது. ஆகவே 
தற்போதுக்‌ கிடைத்திருக்கும்‌ ஆதாரங்களின்‌ 
அடிப்படையில்‌ இஸ்ராயலின்‌ வரலாற்றை 
இங்கு பகுத்துப்‌ பார்க்கலாம்‌. ஒருவிதத்தில்‌ 
புதிய வரலாற்றுக்‌ கண்டுபிடிப்புகள்‌, விவிலி 
யத்தில்‌ கூறப்படுவைகளுக்கு மாறுபாடுக 
ளைத்‌ தருகின்றன. இதனால்‌ விவிலிய அறி 
ஞர்கள்‌ ஆழ்ந்த ஆராய்ச்சியில்‌ நுழைந்திட, 
இந்நவீன வரலாற்றுக்‌ கண்டுப்‌ பிடிப்புகள்‌ 
காரணமாக அமைந்தன. மற்றொரு வகை 
யில்‌ இப்புதிய வரலாற்று ஆதாரங்கள்‌ 
மிகுந்த பயனுள்ளவையாய்‌ அமைந்துள்‌ 
ளன. ஏனென்றால்‌ விவிவியத்தில்‌ காணப்ப 
டும்‌ நிகழ்ச்சிகளை உலகின்‌ ஒட்டு மொத்த 
வரலாற்றுடன்‌ இணைத்துப்‌ பாரப்பதற்கு 
இப்புதிய வரலாற்றுக்‌ கண்டுபிடிப்புகள்‌ உத 
வியுள்ளன. இன்னும்‌ விவிலியப்பகுதிகளை 


57/1 


இண்றாயேல்‌ வரவா 


விளக்கிப்‌ பார்க்கவும்‌ இவ்வாய்வுகள்‌ 
துணை செய்துள்ளன. உதாரணமாக ஆதியா 
கமக்தின்‌ முதல்‌ பதினொரு அதிகாரங்களின்‌ 
இலக்கிய அமைப்பைப்‌ புரிந்துக்‌ கொள்ள 
இவ்வாய்வுகள்‌ பெரிதும்‌ உதவியுள்ளன. 


மனிதன்‌ தோன்றியது முதல்‌, அவனின்‌ 
வரலாற்றை பல படிகளாகப்‌ பிரித்துப்‌ 
பார்த்தனர்‌ அறிஞர்கள்‌. காலபோக்கில்‌ மனி 
தன்‌ கருவிகளையும்‌, ஆயுதங்களையும்‌, உரு 
வாக்கிப்‌ பயன்படுத்தினான்‌. இக்கருவிக 
ளைச்‌ செய்ய பலவித நூலப்‌ பொருள்க 
ளைப்‌ பலவிதக்‌ காலக்கட்டங்களில்‌ பயன்ப 
டுத்துயுள்ளான்‌. அவ்வாறு கருவிகளைச்‌ 
செய்ய அவன்‌ பயன்படுத்திய மூலப்பொ 
ருள்களையே, அக்காலத்திற்குரிய பெயராக 
அறிஞர்கள்‌ பொருத்திக்‌ கூறியுள்ளனர்‌. இவ்‌ 
வடிப்படையில்தான்‌ கற்காலமென்றும்‌, 
செம்புக்‌ காலமென்றும்‌ வகுத்துக்‌ கூறுவர்‌. 
இவ்வாறு குறிப்பிட்ட மூலப்‌ பொருட்கள்‌, 
கருவிகள்‌ செய்ய பயன்படுத்தப்பட்டது ஒரு 
குறிப்பிட்ட காலத்தோடு தொடர்புடையன 
வையாகும்‌. இம்மூலப்‌ பொருட்கள்‌ மாற்றப்‌ 
பட்டது பல்லாண்டுகள்‌ இடைவெளிக்குப்‌ 
பின்பாகும்‌. க8ீழேக்‌ கொடுக்கப்படும்‌ கால 
வரையரை தோராயமாகக்‌ கொடுக்கப்பட்‌ 
ளெளது. 


2. கற்காலம்‌:- கி.மு. 200க்கு முற்பட்டக்‌ 
காலத்தைக்‌ கற்காலம்‌ என்றழைப்பர்‌. இக்கற்‌ 
காலத்தை பழைய கற்காலம்‌, இடைக்கற்கா 
லம்‌, புதிய கற்காலம்‌ என்று பிரிததுக்‌ கூறு 
வர்‌. 


௮. பழைய கற்காலம்‌: - விஞ்ஞானிகளின்‌ 
ஆராய்ச்சியின்படி, நமது உலகம்‌ 3 லட்சம்‌ 
கோடி வருடத்திற்கு முன்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌ என்று கணிக்கின்றனர்‌. இதில்‌ 50 
கோடி வருடத்திற்கு முன்தான்‌ உயிரினங்கள்‌ 
தோன்றியிருக்க வேண்டும்‌ என்றும்‌ கருது 
இன்றனர்‌. நமக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ தொல்‌ 
பொருட்‌ ஆராய்ச்சியின்படி, 6 லட்சம்‌ வரு 
டத்திற்கு முன்பாக வாழ்ந்த மனிதனின்‌ 
மண்டை ஓடுகள்‌ தமக்குக்‌ இடைத்துள்ளன. 
இவை சாவா, ஒல்டுவாயு என்றஇடங்களில்‌ 


“ரீ 


- ஆபிரகாமுக்கு முன்‌ வாவாறு கொடம்‌) 


கண்டுபிடிக்கப்பட்டவை. இப்பழைய மனி 


. கனுக்கு 'செல்லயன்‌' மனிதன்‌ என்று பெயர்‌ 


வைத்துள்ளனர்‌. மேலும்‌ ழெக்குத்‌ தெற்கு 
ஆப்பிரிக்காவிலும்‌ இதைப்‌ போன்ற பழங்‌ 
காலத்து மண்டை ஓடுகள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. இம்மண்டையோடுகள்‌ மேற்‌ 
கண்ட 'செல்லயன்‌' மனிதனை விட சுமார்‌ 
10 லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்பானக காலத்‌ 
தைச சார்ந்தவை. ஆனால்‌ அவர்கள்‌ மணித ' 
இனத்தைச்‌ சார்ந்தவர்கள்தானா? என்பதில்‌ 
அறிஞர்கள்‌ மத்தியில்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 
உண்டு. இந்த 'செல்லயனை ஆரம்ப மனி 
தன்‌ என்றழைக்கலாம்‌. இந்த 'செல்லயனை' 
யொத்த மனிதர்கள்‌ உலகில்‌ பலப்‌ பகுதிக 
ளில்‌ வாழ்ந்து வந்துள்ளார்கள்‌ என்பதற்கும்‌ 
தமக்குச்‌ சான்றுகள்‌ இடைத்துள்ளன. செர்ம 
ணியில்‌ கைடல்பர்கு என்றவிடத்தில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட மண்டையோடு 5 இலட்சம்‌ 
வருடங்களுக்கு முந்திய காலத்தைச்‌ சேர்ந்‌ 
தது. சீனாவைச்‌ சேர்ந்த பீஙெ நகரில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட மண்டையோடு சீ லட்சம்‌ 
வருடங்களுக்கு முந்தியது. இங்கிலாந்தைச்‌ 
சேர்ந்த சுவான்ஸகோம்பு என்றவிடத்தில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடும்‌, 
சொமனி நாட்டைச்‌ சேர்ந்த ஸ்டெயின்‌ 
கெயிம்‌ என்ற விடத்தில்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்ட மண்டையோடும்‌ இரண்டு இலட்சத்து 
ஐம்பதாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. 
இவ்வாறாக நாற்பதாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்பாக ஒருவித முன்மனிதன்‌ வாழந்திருக்‌ 
கிறான்‌. இந்தப்‌ பிரிவின்‌ கடைசியில்‌ 
நெயான்தெர்த்தால்‌ என்ற வகை மனிதனும்‌ 
வாழ்ந்து வந்திருக்கிறான்‌. மேற்கண்ட மனித 
வர்க்கத்தைத்தான்‌ குகை மனிதன்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌, கி.மு.சீ0,000 ஆண்டுவாக்கிலி 
ருந்துகான்‌ தற்காலத்து நாகரீக மனிதர்க 
ளைப்‌ போன்று முழுவளர்ச்‌ யடைந்த மனி 
தன்‌ வாழ்ந்து வந்துள்ளான்‌. இவர்களை 
"அறிவுடைய மணிதர்கள்‌'' (0௦ Saoers } 
என்று அழைக்கிறோம்‌. இந்த மெய்யறிவு 
மனிதர்கள்‌ ஐரோப்பாவில்கான்‌ முதலில்‌ 
தோன்றியிருப்பதாகத்‌ தெரிகிறது. அதே சம 
யத்தில்‌ தென்‌ மேற்கு ஆசியாக்‌ கண்டத்தி 
வும்‌ இம்மெய்யறிவு மனிதர்கள்‌ சற்று காலத்‌ 
தால்‌ முற்பட்டே தோன்றியுள்ளதாகத்‌ தெரிகி 


272 
ஸெராயேல்‌ வரலாறு - ! - ஆயிசாமுக்கு முன்‌ வரவாறு தொடர்க்‌? ; 


றது. இதற்குக்‌ கர்மேல்‌ மலையில்‌ கண்டே 
டுக்கப்பட்ட மண்டையோடுகள்‌ சான்றாக 
உள்ளன. இவர்கள்‌ இ.ழு.75,000 ஆண்டிவி 
ருந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள்‌. 
ட்‌ 

்‌ இப்பழையக்‌ கற்காலத்தில்‌ மாணிதன்‌ 
நாடோடியாகத்திரிந்து வாழ்ந்து வந்திருக்கி 
றான்‌. பலவிடங்களுக்குத்‌ இரிந்தே வாழ்த்தி 
ருக்கிறான. இக்காலத்தில்‌ மனிதன்‌, 
கோடைக்‌ காலங்களில்‌ திறந்த வெளியிலும்‌, 
குளிர்‌ காலங்களில்‌ குகைகளிலும்‌, பொந்துக 
ளிலும்‌ தங்கி வாழ்ந்துருக்கிறான்‌. இக்காலத்‌ 
தில்‌ அவணுக்கு முக்கியமான வேலை தனக்‌ 
குரிய உணவைத்‌ தேடுவதாகும்‌. மிருகங்‌ 
களை வேட்டையாடியும்‌, மறற உணவுப்‌ 
பொருட்களைத்‌ தேடிச்‌ சேர்ப்பதிலும்‌ தன்‌ 
நாட்களைக்‌ கழித்து வந்தான்‌. இப்போது 
தீயைக்‌ கட்டுப்படுத்தவும்‌ தெரிந்து வைத்தி 
ருந்தான்‌, 


இி.யூ0.40,000 ஆண்டிற்குப்‌ பிறகுதான்‌ தன்‌ 
நாடோடி வாழ்க்கையை விட்டுவிட்டு ஓல 
டத்திலேயேத்‌ தங்கி வாழ மனிதன்‌ முற்பட 
டான்‌ என்பதை ஆதாரங்கள்‌ எடுத்துக்‌ கூறு 
கின்றன. இப்போது உணவை தேடுவதோடு 
மட்டுமல்லாமல்‌, உணவைச்‌ சேமித்து வைக்‌ 
கவும்‌ தலைப்பட்டான்‌. இச்சூழ்நிலையில்‌ 
தான்‌ சுமார்‌ கி.மு.20,000 ஆண்டின்வாக்கில்‌ 
மங்கோலிய இனத்தைச்‌ சார்ந்தவர்‌ பேரிங்‌ 
என்ற இரு கடல்‌ நீர்‌ நிலைகளின்‌ இடைக்கழி 
யைத்‌ தாண்டி அமெரிக்கக்‌ கண்டத்தில்‌ குடி 
யேறியிருக்கனறனர்‌. 


ஆ. இடைக்‌ கற்காலம்‌:- இக்காலத்தில்‌, 
மனிதன்‌ உணவைத்‌ தேடிச்‌ சோத்து வைக்‌ 
கும்‌ முயற்சியில்‌ அதிக வளர்ச்சி! ஏறபட்டி 
ருக்கிறது. அதே சமயத்தில்‌ தானே உணவுத்‌ 
தானியங்களை விளைவிப்பதிலும்‌ முற்பட்‌ 
டான்‌ மனிதன்‌. மிருகங்களைப்‌ பிடித்து பழக்‌ 
கதியும்‌, அவைகளைத்‌ தனக்குப்‌ பயன்படுத்‌ 
திக்‌ கொண்டான்‌. இவ்வாறு மனிதனின்‌ 
வாழ்க்கை முறையில்‌ அடிப்படையான 
புதுத்‌ திருப்பம்‌ ஒன்று உண்டாகியது. இந்த 
அடிப்படை முனனேறறம்‌ மேற்காசிய நாடு 
களில்தான்‌ இ.யு.10,000-7,000-இற்கும்‌ 


இடைப்பட்டக்‌ காலத்தில்‌ உண்டாகியிருக்கி 
றது. இங்கிருந்துதான்‌, இம்முன்னேற்றம்‌ 
ஐரோப்பிய நாடுகளுக்கும்‌ இந்தியாவிற்கும்‌ 
பரவி சென்றிருக்கிறது. இத்தகைய 
வாழ்க்கை முன்னேற்ற முயற்சி, தொடர்ந்து 
மற்றொரு முறை இக்காலத்திலேயே, கிழக்‌ 
காசிய நாடுகளிலும்‌, மத்திய அமெரிக்காவி 
லும்‌ உண்டாகியிருக்கிறது. அன்று உண்டா 
இய அதே முன்னேற்றப்‌ படியில்‌, இன்னும்‌ 
உலகின்‌ பல உட்‌ கண்டங்களில்‌ மனிதனின்‌ 
வாழ்க்கைநிலை தேங்கி நிற்பதையும்‌ நாம்‌ 
காணமுடிகிறது. 


இந்த இடைக்‌ கற்காலம்‌ தோன்றியது 
மேற்காசிய நாடுகளில்‌ என்று சொன்னோம்‌, 
ஈரான்‌, ஈராக்‌, துருக்கி, ரியா, பாலஸ்தீனம்‌ 
ஆகிய இந்நாடுகளிலுள்ள, மழைவளம்‌ 
பெற்ற மலைப்‌ பகுதிகளில்‌ தான்‌ இந்நாகரிக 
வளர்ச்சி ஆரம்பமாகியிருக்கிறது. இப்பகுதி 
கள்‌ 2,000 அடிமுதல்‌ 5,000 அடி வரையிலான 
உணர்ந்த மலைகளுக்கிடைப்பட்ட சமவெ 
ளிப்‌ பகுதிகளாகும்‌. துருக்கியில்‌ பெல்டிபி, 
ஈராக்கில்‌ காரிம்‌ சாகிர்‌, மேலேபாக்‌, சாவி 
செமி என்றவிடங்களிலும்‌, கர்மேல்‌ மலையி 
லும்‌ தொல்பொருட்‌ ஆராய்ச்சிகள்‌ நடந்துள்‌ 
ளன. இவ்விடங்களில்‌ இடைக்‌ கற்கால 
நாகரீக வளர்ச்சியின்‌ தடையங்கள்‌ கைக்‌ 
துள்ளன. இங்கு மனிதர்கள்‌ பயிர்செய்து 


உணவுப்‌ பெற்றதையும்‌, மிருகங்களைப்‌ 
பழக்கிப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டதையும்‌ 
பார்க்கிறோம்‌. 


இ. புதிய கற்காலம்‌:- தி.மு.7000 முதல்‌ 
2000 வரையுள்ள காலப்பகுதி புதிய கற்கா 
லம்‌ என்றழைக்கப்படும்‌. இக்காலத்தில்‌, 
மனிதன்‌ உணவை உண்டாக்கிச்‌ சேர்ப்பதில்‌ 
முழுக்கவனத்தையும்‌ செலுத்தியிருக்கிறான்‌. 
இப்போது வேட்டையாடுவோர்‌, மீன்‌ பிடிப்‌ 
போர்‌, பழங்கள்‌, கனிகள்‌ சேர்ப்போர்‌ இவர்‌ 
கள்‌ தனிதனிச்‌ சிறு குழுக்களாகச்‌ சேர்ந்து 
வாழ முனைந்தனர்‌. இச்சிறு குழுக்கள்‌, தாங்‌ 
கள்‌ தங்யெவிடத்தில வேண்டிய உணவு 
கிடைக்காதபோது வேறுவிடத்திற்கு இடம்‌ 
பெயர்ந்து சென்றனர்‌. இக்குழுக்கள்‌ உண 
வப்‌ பொருட்களை சேமித்து வைக்க வாய்ப்‌ 


573 


இஸ்ராயேல்‌ வரவாறு -/ 


பில்லை. ஏனென்றால்‌ அவ்வளவு அதிக 
மான உணவு பொருட்கள்‌ அவர்களுக்கு 
இடைக்கவில்லை. அத்துடன்‌ சில உணவு 
வகைகளை சேர்த்து வைக்கவும்‌ அவைகள்‌ 
முடியாத வகையிலிருந்தன. இப்போது தங்‌ 
கள்‌ ஆடையாக, மிருங்களின்‌ தோல்களை 
உடுத்துக்‌ கொண்டனர்‌. இக்காலத்தில்‌, பாத்‌ 
திரங்களைச்‌ செய்து பயன்படுத்தியதாகவும்‌ 
தெரியவில்லை. மண்பாத்திரங்களெல்லாம்‌ 
இன்னும்‌ தோன்றவில்லை. ஏனென்றால்‌ 
பொருட்களை உண்டாக்குவதும்‌ பாதுகாப்ப 
தும்தான்‌ அவர்களுக்கு முழுமையான 
வேலைகளாயிருந்தன. ஆனால்‌ இப்போது 
பலவிடங்களுக்குத்‌ திரிந்து வாழ்ந்த மனிதன்‌ 
ஓரிடத்தில்‌ தங்கி வாழ வேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டது. ஏனென்றால்‌ ஓரிடத்தில்‌ அவன்‌ 
பயிர்‌ செய்தபோது, விளைந்த கனிகளை 
அறுவடையாக்க அதேயிடத்தில்‌ தங்க 
வேண்டி அவசியம்‌ உண்டாகியது. இகனால்‌ 
தனக்கு வேண்டிய வீட்டினையும்‌ கட்டிக்‌ 
கொள்ளத்‌ தொடங்கினான்‌ மனிதன்‌. ஒரேயி 
டத்தில்‌ பலருக்குத்‌ தேவையான உணவை 
பயிரிடவும்‌ முடியும்‌ என்னும்‌ தெரிந்துக்‌ 
கொண்டான்‌. இத்தகைய சஜூகக்‌ கூட்டு 
வாழ்க்கையினால்‌ கிராமங்கள்‌ உருவாகின. 
அந்த சமுதாயத்தில்‌, எல்லோரும்‌ பின்பற்ற 
வேண்டிய ஒழுங்குகளும்‌, பொதுவான 
பழக்கங்களும்‌ அங்குப்‌ பிறந்தன. அடுத்து 
இயற்கையில்‌ இடைத்தப்‌ பொருட்களைத்‌ 
தனக்குப்‌ பொருத்தமான முறையில்‌ மாற்றிய 
மைத்துப்‌ பயன்படுத்தவும்‌ முற்பட்டான்‌ 
மனிதன்‌. ஏனென்றால்‌ அந்த அளவிற்கு 
சமுதாய வாழ்வு அவனுக்கு புதுவசதிகளைத்‌ 
தந்திருந்தது. இப்போது தான்‌ மட்பாண்டங்‌ 
கள்‌ செய்யத்‌ தலைப்பட்டான்‌. துணிகளை 
நெய்தலில்‌ ஒரு சிலர்‌ திறமையை இயற்கை 
யாகப்‌ பெற்றிருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கை தொழிலாகவே அவைகளை 
மேற்கொண்டு, அத்தொழிலின்‌ பொருள்‌ 
களை விற்று, அதனால்‌ தங்கள்‌ உணவை 
பெற்றிருப்பர்‌. கி.மு. 7000 ஆண்டில்‌ இத்த 
கைய கிராம வாழ்க்கை நடைமுறையில்‌ 
இருந்து வந்திருக்கிறது. இதனை தொல்‌ 
பொருள்‌ ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கிறது. 


ஈராக்‌ நாட்டில்‌ யார்மோ, கசுனா, என்றவி 


- ஆபிரகாமுக்கு முன்‌ வரலாற (சகொடர்க) 


டங்களிலும்‌ எரிகோ நகரிலும்‌ நடத்தப்பட்ட 
தொல்பொருட்‌ ஆராய்ச்சி, கி.மு. ஏழாயிரம்‌ 
ஆண்டுகளில்‌ நடைமுறையிவிருந்த கிராம 
வாழ்க்கை முறைக்குச்‌ சான்றுபகர்கின்றது. 
அதேபோன்று எகிப்து நாட்டில்‌ பயூம்‌, 
தாசா, என்றயிடங்களிலும்‌ மேற்கு ஆசியா 
வில்‌ பிப்லோஸ்‌, இராஸ்‌ சம்ரா, நினிவே 
முதலிய நகரங்களில்‌ நடத்த தொல்‌ பொருள்‌ 
ஆராய்ச்சிகள்‌ கி.மு. ஐந்தாயிரம்‌ ஆண்டுக 
ளில்‌ அவ்விடங்களில்‌ நடந்து வந்த கிராம 
கூட்டு வாழ்விற்கு சான்றுகளாய்‌ அமைந்துள்‌ 
ளன. 


3. செப்புக்‌ கற்காலம்‌:- கி. மு.4000-3200- 
க்கு இடைப்‌ பட்டக்காலம்‌ செப்புக்கற்கா 
என்றழைக்கப்படும்‌. இக்காலத்தில்‌ 
புதிய கறகாலக்திலிருந்தகை விட, விவசா 
யம்‌ மிகவும்‌ முன்னேற்றம்‌ கண்டது. இக 
னால்‌, பெருகி வந்த மக்கள்‌ தொகைக்கு 
ஈடுகொடுக்கும்‌ வகையில்‌ உணவு பொருட்‌ 
கள்‌ உற்பத்துல்‌ பெருகின. அத்துடன்‌ மக்க 
ளின்‌ கலாச்சாரமும்‌ உயர்ந்து வளரக்‌ தொடங்‌ 
கியது. வடமெசபொத்தாமியாவின்‌ மலைப்‌ 
பகுதிகளில்‌ வாழ்ந்த மக்கள்‌, சிறிது சிறிதாய்‌ 
மலையடிவாரக்திவிருத்து சமவெளிகளுக்கு 
இறங்கி வந்து குடியேற ஆரம்பித்தனர்‌. 
மலையடிவாரத்தில்‌, ஆறுகளின்‌ கரையோ 
ரங்களில்‌ மண்‌ வளமூுள்ளயிடங்களில்‌ அவ்‌ 
வாறு குழடியமாந்தனர்‌. உதாரணமாக பாக்‌ 
குசு, சமாரா என்ற இடங்களில்‌ இவ்வாறு 
குடியமர்ந்தனர்‌. இங்கு விவசாயிகள்‌ சேர்ந்து 
வாழ்ந்த சிறு கிராமங்கள்‌ தோன்றின. இக்கி 
ராமங்களில்‌ மட்பாண்டம்‌ செய்தல்‌, துணி 
நெய்தல்‌ போன்ற தொழில்களும்‌ வளரத்‌ 
தொடங்கின. அதாவது இத்‌ தொழில்க 
ளையே வாழ்வாக்கிக்‌ கொண்டவர்களின்‌ 
எண்ணிக்கை பெருகியது. இக்காலத்தில்‌ ஒரு 
புதிய பழக்கம்‌ உண்டாகியிருக்கிறது. அதா 
வது மட்பாண்டங்களில்‌ வர்ணங்களைக்‌ 
கொண்டுப்‌ படங்கள்‌ வரைந்து அழகுப்படுத்‌ 
தினர்‌. மெசபொத்தாமியாவின்‌ வடப்பகுதி 
இவ்வாறு மக்கள்‌ நிறைந்தயிடமாக மாறி 
யது. இதே காலத்தில்‌ பாலஸ்தனகத்திலும்‌, 
கிராமச்‌ சமுதாயங்கள்‌ பலயிடங்களில்‌ 
அமைந்து வளர்ந்தன. 


லம்‌ 


5/4 
இஸ்ராயேல்‌ வரலாறு -! - ஆபிரகாமுக்கு முன்‌ வரலாறு ([தொடர்சிக)) 


வடக்கு பெசபொத்தாமியாவிலிருந்து 
பரவ ஆரம்பித்த இக்கிராம கூட்டு வாழ்க்கை 
முறை தென்‌ மெசபொத்தாமியாவிற்கு பரவ 
ஆரம்பித்தது என்று மேலே கண்டோம்‌. 
இந்தத்‌ தெற்கு மெசபொத்தாமியாவிற்கு 
இறங்கி வந்த இந்த கிராம நாகரீகம்‌, மற 
றொரு புது வளர்ச்சியையும்‌ இங்கு கண்டது. 
இங்குதான்‌ கிராம அமைப்பிலிருந்து நகர்புற 
நாகரீகத்திற்கு வளர்ச்சி உண்டாகியது. இந்ந 
கர அமைப்பில்‌ பலவிதங்களில்‌ புது அம்சங்‌ 
கள்‌ புகுத்தப்பட்டன. உதாரணமாக அரசரோ 
குழுக்களேோ தலைமையாயிருந்த அரசியல்‌ 
நிர்வாக முறை அறிமுகப்‌ படுத்தப்பட்டது. 
சட்டங்கள்‌ அரசால்‌ இயற்றப்பட்டன. சாலை 
கள்‌, துறைமுகங்கள்‌, கன்மாய்கள்‌ போன்ற 
பொதுத்‌ துறைப்‌ பணிகள்‌ செய்யப்பட்டன. 
காவலர்கள்‌, இராணுவ அமைப்புகள்‌ இவை 
கள்‌ எல்லாம்‌ கொண்டுவரப்பட்டன. பலவி 
தக்‌ கலை நுணுக்கங்களும்‌ வளர்ச்சி கண்‌ 
டன. இவ்வாறு, நகர்‌ கலாச்சாரம்‌ தென்‌ 
மெசபொத்தாமியாவில்‌, அதாவது திரிரிசு, 
பூப்பிரத்திசு ஆகிய நதிகள்‌ பாய்ந்த, வண்டல்‌ 
மண்‌ நிறைந்த தென்பகுதியில்‌ வளர்ச்சிப்‌ 
பெற்று வந்தது. இவ்‌ வளர்ச்சி நடந்து வந்தக்‌ 
காலம்‌ கி.மு.4000 ஆண்டின்‌ வாக்கில்‌, குறிப்‌ 
பாக எரிது, ஆல்‌ உபாயிது, வார்க்கா, ஊர்‌, 
சூசா நகர்கலாச்சாரம்‌ 
வளர்ந்து வந்தவிடங்களாகும்‌. 


ஆகியவிடங்கள்‌ 


இவ்வாறு ஆறுகளின்‌ கரைகளில்‌ குடியே 
றிய மக்களிடையே மற்றுமொரு முன்னேற 
றம்‌ தோன்றியது. ஆற்றின்‌ நீரை கனமாய்கள்‌ 
செய்து, தாரத்து பகுதிகளுக்கு கொண்டு 
சென்றனர்‌. இதனால்‌ மழையில்லாவிட்டா 
லும்‌, ஆற்று நீரின்‌ உதவியால்‌ வளமுன்ன 
நிலங்கள்‌ பயிர்‌ செய்ய விளைநிலங்களா 
கின. இப்போது மக்கள்‌ இப்பகுதிகளிலும்‌ 
விரைந்துக்‌ குடியேறினர்‌. இந்த கன்மாய்கள்‌ 
அமைத்துத்‌ தண்ணீரைப்‌ பயனபடுத்தும்‌ 
(முறைக்கு மக்களின்‌ ஒற்றுமை, சேர்ந்து இட்‌ 
டமிடல்‌ இவைகள்‌ மிகவும்‌ அவசியமாயின. 
இந்த கூட்டு வாழ்வினால்‌, மக்களின்‌ அர 
சாங்க நிர்வாக முறையிலும்‌, தொழிற்‌ துறை 
யிலும்‌, சமுதாய ஒழுக்க முறைகளிலும்‌ 
பெரிதும்‌ முன்னேற்றங்கள்‌ உண்டாயின. 


இவ்வளர்ச்ிகளின்‌ நடுவே முனைத்து வந்த 
துதான்‌, எழுத்து முறையின்‌ புதிய சுண்டுபி 
டிப்பு. மொழியை எழுத்து வடிவமாக்கியது 
கி.மு. 3200-ஐ ஒட்டித்‌ தொடங்கியிருக்கிறது. 
இதன்‌ நடுவே நாடுகளுக்கு நாடு வர்த்தகத்‌ 
தொடர்பும்‌ ஆரம்பமானது, இதனால்‌ சுலாச்‌ 
சாரப்‌ பரிமாற்றமும்‌ இடம்‌ பெற்றது- முக்கி 
யமாக மெசபொத்தாமியா, பாலஸ்தீனம்‌, 
எகிப்து ஆகிய நாடுகளுக்குள்‌ இத்தகைய 
பரிவாத்தனம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 


இவ்வாறு தென்‌ மெசபொத்தாமியாவில்‌ 
புதிய கலாச்சார வளர்ச்சியைத்‌ தோற்றுவித்த 
மக்களின்‌ பெயர்‌ சுமேரியர்கள்‌. இவர்க 
ளைப்‌ பற்றி விரிவாக இன்னும்‌ தெரிந்துக்‌ 
கொள்ள வாய்ப்பில்லை. இவர்கள்‌ எவ்வி 
னத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, எங்கிருந்து வந்தவர்‌ 
கள்‌ என்பதெல்லாம்‌ தெரிந்துக்‌ கொள்ள 
முடியவில்லை. ஆனால்‌ இவர்கள்‌ தென்‌ 
மெசபொத்தாமியாவில்‌ இ.மு. 4000 ஆண்டு 
வாக்கில்‌ வாழ்ந்தார்கள்‌ என்பது உறுதியாகத்‌ 
தெரிகிறது. ஆனால்‌ அவர்களின்‌ மொழி, 
எம்மொழியுடனும்‌ தொடர்பில்லாத தனித்த 
மொழியாக, விளங்கியது. நமக்குக்‌ இடைத்‌ 
திருக்கும்‌ மிகப்‌ பழமையான எழுத்துச்‌ சுவடி 
கள்‌, இந்த சுமேரிய எழுத்துச்‌ சுவடிகள்தான்‌. 
அனேகமாக இச்சுமேரியர்கள்தான்‌ ஆப்பெ 
முத்து முறையை உருவாக்கியிருக்க வேண்‌ 
டும்‌. 

இதே சமயத்தில்‌ எகிப்திலும்‌ இக்கலாச்சா 
ரம்‌ முன்னேறியும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது. 
இங்கும்‌ இம்முன்னேற்றத்திற்குக்‌ காரணமா 
யிருந்தது, ஆற்று நீரை கன்மாய்கள்‌ வழியாக 
கொண்டு செல்ல மக்கள்‌ செய்த வழியாகும்‌. 
இவ்வாறு பெற்ற வளர்ச்சியில்‌ தோம்ஸ்‌ 
எனற அரசியல்‌ நிர்வாக அமைப்பை அவர்‌ 
கள்‌ ஏற்படுத்தியிருந்தனர்‌. இந்த தோம்ஸ்கள்‌ 
று கிராமம்‌ போன்றவை என்று சொல்ல 
லாம்‌. பல நோம்ஸ்களைப்‌ ஒன்றித்து ஓர்‌ 
அரசாக அமைத்தனர்‌. வடக்கு எகிப்து, தென்‌ 
எகிப்து என்ற இருபெரும்‌ அரசுகள்‌ இங்கு 
தோன்றியிருக்னெறன. எகிப்தில்‌ செம்பு 
உலோகத்தைப்‌ பயன்படுத்தியதாகத்‌ தெரிகி 
றது. இவர்கள்‌ படவடிவ எழுத்துமுறை 


27/5 


இஸ்ராயேல்‌ வரலாறு -! 


யைக்‌ கண்டுபிடித்தனர்‌. இவர்கள்‌ மெச 
பொத்தாமியா, பாலஸ்தீனம்‌, முதவிய நாடு 
களுடன்‌ வர்த்தகத்‌ தொடர்பு கொண்டிருந்த 
னர்‌. 


சீ. வெண்கலக்‌ காலம்‌:- தி.மு. 3200 முதல்‌ 
1550 வரையிலான இடைப்பட்டக்‌ காலத்தை 
வெண்கலக்‌ காலம்‌ என்றழைப்பர்‌. இக்கா 
லத்தின்‌ உண்மையான வரலாற்றை அறிவி 
யல்‌ பூர்வமாக நாம்‌ அறிந்துக்‌ கொள்ள 
முடிகிறது. ஏனென்றால்‌ பல கல்வெட்டுக 
ளும்‌, பல ஆவணங்களும்‌ இக்காலத்தில்‌ 
நடந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதாரமாக உள்ளன. 
இக்காலத்திலிருந்து தான்‌ உண்மையான வர 
லாறு ஆரம்பமாகிறது என்று கூடக்‌ கூற 
லாம்‌. இக்காலத்தில்‌ மெசபொத்தாமியா, 
எகிப்து, பாலஸ்தீனம்‌ ஆகியநாடுகள்‌ ஒவ 
வொன்றிலும்‌ வேறுபட்ட காலக்கணிப்புகள்‌ 
பயன்பட்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு 
நாட்டிலும்‌ நடந்த நிகழ்ச்சிகளை நாம்‌ தனித்‌ 
கனியாகத்தான்‌ காண முடியும்‌. இவ்வெண்க 
லக்‌ காலத்தை ஆரம்ப வெண்கலக்‌ கால 
மென்றும்‌, மத்திய வெண்கலக்‌ காலமென்‌ 
றும்‌, பிந்திய வெண்கலக்‌ காலமென்றும்‌ 
பிரிக்கலாம்‌. 


அ) ஆரம்ப வெண்கலக்‌ காலம்‌:- கி.மு, 
3200 முதல்‌ 2050 வரையுள்ளக்‌ காலத்தை 
ஆரம்ப 1 
அழைப்பர்‌, 


பெண்கலக்காலம்‌ என்று 


1) மெசபொத்தாமியாவில்‌ ஆரம்ப வெண்‌ 
கலக்‌ காலம்‌:- சுமேரியர்கள்‌ இங்கு வாழந்த 
வந்த காலத்தில்‌ (2800-2360) நகர அரசுமுறை 
அமைப்பு இங்கு நிலவி வந்தது. அதாவது 
சிறு சிறு நகரங்கள்‌ தன்னாட்சிப்‌ பெற்று 
அமைந்திருந்தன. ஒரு சில நகரங்கள்‌ மட்‌ 
டும்‌ மற்ற நகரங்களை விட சற்று வலிமை 
யில்‌ உயர்ந்து விளங்கின. ஆனால்‌ இந்நகரங்‌ 
களில்‌ இறையாட்சி என்ற கொள்கையை 
மக்கள்‌ பின்பற்றினர்‌. நகரங்கள்‌ கடவுளின்‌ 
காணிநிலம்‌, ஆலயம்‌ தலைவனாகியக்‌ கடவு 
ளின்‌ வீடு, மக்கள்‌ கடவுளின்‌ வயலில்‌ 
வேலை செய்யும்‌ பணியாளர்கள்‌, எனற 


விளக்கம்‌ அவர்களிடம்‌ காணப்பட்டது. 


- அபிரகாமுக்கு முன்‌ வரலாறு (தொடர்க) 


ஆனால்‌ தொடக்கத்தில்‌ நகரின்‌ நிர்வாக 
வேலைகளை நகரின்‌ பொது மக்களே கவ 
னித்துக்‌ கொண்டனர்‌. இதன்பிறகுதான்‌ அர 
சர்கள்‌, முதவில்‌ அவசரக்கால நடவடிக்கை 
யாகவும்‌, பின்பு நிலையான நிறுவனமாக 
வும்‌ அங்குத்‌ தோன்றினார்கள்‌. ஆனால்‌ அர 
சர்கள்‌ கடவுளின்‌ பிரதிநிதிகள்‌ மட்டுமே 
என்று கருதினர்‌. இக்காலத்தில்‌ அதிகமாகச்‌ 
சண்டையோ போர்களோ நடக்கவில்லை, 
பொதுவாக அமைதியும்‌ சமாதானமும்‌ இப்‌ 
போது நிலவியது. அதனால்‌ பொருளாதார 
முன்னேற்றமும்‌ அங்கு வளர்ந்தது, கலையும்‌ 
தொழிலும்‌ உயர்ந்தன. ஆலயங்களில்‌ பள்ளி 
கள்‌ நடந்தன, பள்ளிகளில்‌ சமய சம்மந்த 
மான பல நூல்கள்‌ புதிதாக எழுதப்பட்டன. 

இவ்வாறு சுமேரியர்கள்‌ 
வாழ்ந்து உயர்ந்து வந்த காலத்தில்‌, மெச 
பொத்தாமியாவின்‌ மேற்கு எல்லையின்‌ வழி 
யாக, சில நாடோடி கும்பல்கள்‌, உள்ளே 
நுழைந்துக்‌ கொண்டிருந்தன. இது நடக்கத்‌ 
தொடங்கியது கி.மு. 2800 ஆண்டுவாக்கில்‌ 
ஆகும்‌. இத்த நாடோடிக்‌ கும்பல்‌ செமித்தி 
யர்‌ என்ற இனத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌. இவர்க 


க முகமாக 


ளுக்குப்‌ பெயர்‌ அக்காதியாகள்‌ என்பதாகும்‌. 
இந்த அக்காதியர்கள்‌, மெசபொத்தாமியா 
வில்‌ முன்பிருந்து வாழ்ந்த கமேரியர்களுடன்‌ 
ஒன்றிணைந்து வாழத்தலைப்பட்டனர்‌. 
அவர்களின்‌ கலாச்சாரத்தோடு இணைந்து 
வாழ்ந்தனர்‌. ஒரு சில நகர்களின்‌ தலைவர்க 
ளாக விளங்கும்‌ அளவிற்கு அக்காதியர்கள்‌ 
அங்கு அந்நாட்டு மக்களுடன்‌ இரண்டற 
ஒன்றித்தனர்‌. 


இவ்வாறு ஒன்றித்து வாழ்ந்த அக்காதியர்‌ 
உச்சநிலைக்கு, உயர்ந்தனர்‌. கி.மு. 8ஆம்‌ 
நூற்றாண்டில்‌, மெசபொத்தாமியா முழுவ 
தும்‌ அக்காதியர்‌ அதிகாரத்திற்குள்‌ உட்பட்‌ 
டது. வரலாற்றிலேயே முதன்முதலாக ஓர்‌ 
உண்மையான பேரரசை ஏற்படுத்தியவர்கள்‌ 
என்ற பெருமை அக்காதியரையே சாரும்‌. 
இவ்வக்காதியர்‌ அரசைத்‌ தோற்றுவித்தவன்‌ 
சார்கோன்‌ என்பவனாவார்‌. இவர்‌ சிஸ்‌ என்ற 
விடத்தில்‌ கன்‌ வெற்றி வரலாற்றைத்‌ 
தொடங்கினார்‌. தொடர்ந்து பாரசீக வளை 


576 
இஸ்ராயேல்‌ வரலாறு -! - ஆபிரசாமுக்கு முண்‌ வரலாறு (தொடர்ச்சி!) 


குடா வரையிலுமுள்ள பகுதிகளையெல்‌ 
லாம்‌ கைப்பற்றினார்‌. இதில்‌ சுமேரியர்களை 
யெல்லாம்‌ தனக்கு அடிபணியச்‌ செய்தார்‌. 
அக்காது என்ற நகரை இவர்‌ தன்‌ தலைநக 
ராக்கிக்‌ கொண்டார்‌. இந்த அக்காது நகரம்‌ 
பிற்கால பாபிலோனுக்கு அருகில்‌ இருந்தது. 
பிறகு சார்கோனின்‌ மகன்களும்‌ அவனுடன்‌ 
சோந்து, அரசை விரிவுபடுத்துவதில்‌ வேகத்‌ 
துடன்‌ செயல்பட்டனர்‌. இதனால்‌ மத்தியத்‌ 
தரைக்கடல்‌ வரையிலுள்ள மெசபொத்தாமி 
யாவின்‌ வடபகுதியும்‌, சிறிய ஆசியாவும்‌, 
தென்‌ கிழக்கு அரபியப்‌ பகுதியும்‌ இந்த 


அக்காதியர்‌ ஆட்சிக்குள்‌ உட்பட்டன. 


இந்த அக்காதியர்‌ ஆட்சியும்‌ பல நாட்க 
ளுக்கு நீடிக்க வில்லை. ஏனென்றால்‌ சக்‌ 
ரோசு என்ற மலையில்‌ வாழ்ந்து வந்த பழங்‌ 
குடியினர்‌ மெசபொத்தாமியாமீது 
தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்குப்‌ படையெ 
டுத்து வநது அக்காதியரின்‌ ஆட்சியை 
அலைக்கழித்து சிதறடித்தனர்‌. 


2) எகிப்தில்‌ ஆரம்ப வெண்கலக்‌ காலம்‌:- 
கி.மு. 29-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வடக்கு எஃப்‌ 
தின்‌ அரசர்கள்‌, இரு பிரிவாக நின்ற எகிப்தை 
ஒன்றாகயிணைத்தனர்‌. இப்புதிய ஒன்றி 
ணைந்த அரசிற்கு மெம்பிசு தலைநகராக 
விளங்கியது. இவவரசு பழைய பேரரசு 
என்றமைக்கப்பட்டது. இப்பழைய பேரரசு 
கிமு. 29-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ கிமு. 
28-ஆம்‌ நூற்றாண்டு வரை நீடித்தது. இப்ப 
ழைய பேரரசின்‌ காலத்தில்தான்‌ பெரும்‌ 
வளர்ச்சி எல்லாத்‌ துறைகளிலும்‌ தோன்றி 
யது. முக்கியமாக எ௫ப்து அரசர்களின்‌ கூறன்‌ 
றாவது அரச மரபின்‌ தோற்றத்துடன்‌ இவ்வ 
ளர்ச்ச! விரிந்து வளர்ந்தது. புதிய கண்டுபி 
டிப்புகள்‌ பலுகிப்‌ பெருகின. கலாச்சாரம்‌ 
உச்சநிலை எட்டியது. பிரமிடுகள்‌ பிரமாண்‌ 
டமாக உயர்ந்துக்‌ கட்டப்பட்டன. கட்டிடக்‌ 
கலையும்‌, இலக்கியத்‌ துறையும்‌, சித்திரம்‌, 
சிலை வடிப்பு கலைகளும்‌ இக்காலத்தில்‌ 
வானுயர வளர்ந்தன. 


அரசாட்சி அமைப்பு முறையில்‌ எகிப்து, 
மெசபொத்தாமியர்களிடமிருந்து மாறுபட்டு 


விளங்கினர்‌. அரசர்கள்‌ இறைவனின்‌ பிரதிநி 
இயல்ல, மாறாக அரசர்கள்‌ இறைவனின்‌ 
அவதாரங்கள்‌ என்றே ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 
எகிப்து நாடு முழுவதும்‌ இறைவனாகிய 
அரசனின்‌ உடமை. இவ்வுடமை ஓர்‌ அமைச 
சரைத்‌ தலைமையாகக்‌ கொண்ட நிர்வாக 
அமைப்பு முறையால்‌ நிர்வகிக்கப்படும்‌. 
இங்கு நாட்டில்‌ சட்டத்‌ தொகுப்புகள்‌ செய்‌ 
யப்படவில்லை. ஏனென்றால்‌ கடவுளின்‌ 
அவதாரமான அரசரின்‌ வார்த்தைகளே சட்ட 
மாக அமைந்தன. 


ஆனால்‌ இ.மு. 22ம்‌ நூற்றாண்டிலிருந்து 
இந்த எ௫ுப்தின்‌ பழைய பேராசு சரிவடையத்‌ 
தொடங்கியது. அக்காதிய ஆதிக்கத்தைக்‌ 
குத்தி என்ற பழங்குடியினர்‌ தாக்கி அரசைத்‌ 
சிதைக்கார்கள்‌. ஆனால்‌ எகிப்தில்‌ உள்நாட்‌ 
முக குழப்பங்களால்‌ அரசு பலத்தையிழத்‌ 
தது. பல போட்டி மன்னர்கள்‌, அரசாட்சி 
தங்களுக்கு வேண்டுமென்று போட்டியிட்ட 
னர்‌. சில அரசு அலுவலர்கள்‌ குறுநிலப்‌ 
பகுதிகளைத்‌ தங்களுக்கென்று பிடித்துக்‌ 
கொண்டனர்‌. அத்துடன்‌ சில நாடோடி 
வகுப்பினரும்‌ எகிப்சைத்‌ தொடர்ந்துத்‌ தாக்‌ 
இக்‌ கொண்டிருந்கனர்‌. இதனால்‌ குழப்பங்‌ 
கள்‌ உண்டாகி அமைதியற்ற நிலை உண்டா 
கியது. இக்குழப்பங்களினால்‌ நாட்டில்‌ ஏற்‌ 
பட்ட முன்னேற்றங்களெல்லாம்‌ முடங்க 
வும்‌ ஆரம்பித்தன. 


3. பாலஸ்தீனத்தில்‌ ஆரம்ப வெண்கலக்‌ 


காலம்‌:- இக்காலத்தில்‌. பாலஸ்தீனத்தில்‌ 
பலப்புதிய நகர அரசுகள்‌ தோன்றின. 
எரிகோ, பெத்துசான்‌, ஆயி, செக்கேம்‌, 


கெசர்‌, இலாக்கிசு முதலிய நகரங்கள்‌ புதிய 
தாகவே உண்டாயின. யோர்தான்‌ ஆற்றை 
அடுத்துள்ள கிழக்குப்‌ பகுதிக்கும்‌ கி.மு. 
2500ம்‌ ஆண்டு வாக்கில்‌ இத்தகைய நகர அரசு 
அமைப்பு முறை பரவியிருக்கிறது. 


ஆனால்‌ பாலஸ்தீனம்‌, மெசபொத்தாமியா 
மற்றும்‌, எகிப்தைப்போல, கலாச்சாரத்தி 
லும்‌ பொருளாதாரத்திலும்‌ அவ்வளவு முன்‌ 
னேற்றம்‌ காணவில்லை. அரசியல்‌ அமைப்‌ 
பிலும்‌ பாலஸ்தீனத்தில்‌ ஒன்றுபட்ட, வலி 


277 


இஸ்ராயேல்‌ வரலாறு -! 


மைமிக்க ஆட்சி தோன்றவில்லை. இக்கா 
லத்தில்‌ இங்கு வாழ்ந்த மக்கள்‌ கானானியர்‌ 
ஆவர்‌. இவர்கள்‌ செமித்திய இனத்தை சேர்த்‌ 
தவர்கள்‌. இக்கானானியர்கள்‌ கி.மு. 2000 
ஆண்டுவாக்கில்‌ பாலஸ்தீனத்தில்‌ குடியேறி 
யிருக்க வேண்டும்‌ என்று கருதப்படுகிறது. 


கி.மு. 2250க்கு பிறகு பாலஸ்தீனம்‌ பெரும்‌ 
அழிவுகளுக்கு உள்ளாகியிருக்கிறது. அதா 
வது ஒரு வகை நாடோடி மக்கள்‌ தொடர்ந்து 
பாலஸ்தீனத்தைத்‌ தாக்கினர்‌. இதனால்‌ பல 
நகர்கள்‌ அடியோடு அழிந்தன. இதனால்‌ 
நகர்களும்‌ குடியேற்ற பகுதிகளும்‌ மக்க 
ளின்றி பாலைவனங்கள்‌ போல்‌ கைவிடப்‌ 
பட்டன. யோர்தான்‌ ஆற்று கிழக்குப்‌ பகுதி 
அதிகமாக மக்களில்லா பகுதியாக மாறியது. 
இவ்வாறு படையெடுத்து அழிவைக்‌ 
கொண்டு வந்த மக்கள்‌, எமோரியர்களின்‌ 
வழிவந்தவர்கள்‌, 
யும்‌ முதலில்‌ சிரழிவதற்கு ஆளாக்கியவர்கள்‌. 


இவர்கள்தான்‌ எக்ப்தை 


ஆ) மத்திய வெண்கலக்‌ காலம்‌:- கி.மு. 
2050 முதல்‌ 1550 வரையுள்ளக்‌ காலத்திற்கு 
இப்பெயர்‌ வழங்கப்படுகிறது. 


1) மெசபொத்தாமியாவில்‌ மத்திய வெண்‌ 
கலக்‌ காலம்‌:- ஆரம்ப வெண்கலக்‌ காலத்‌ 
தின்‌ கடைசியில்‌ மெசபொத்தாமியாவை 
குத்தி என்ற பழங்குடியினர்‌ கைப்பற்றினர்‌ 
என்று மேலே பார்த்தோம்‌. ஆனால்‌ இந்த 
மத்திய வெண்கலக்‌ காலத்தில்‌ பலவித ஓற்ற 
மிறக்கங்களை நாம்‌ காணமுடிகிறது. இந்த 
மத்திய வெண்கலக்‌ காலத்தின்‌ தொடக்கதில்‌ 
எரேக்கு என்ற இடத்தின்‌ அரசன்‌ குத்தி என்ற 
பழங்குடியினர்‌ மீதுத்‌ தாக்கி அவர்களின்‌ 
மெசபொத்தாமிய ஆக்கிரமிப்பை முற்றிலு 
மாக முறியடித்தான்‌. ஆனால்‌ எரேக்கு அரச 
னின்‌ செல்வாக்கு அதிக நாட்கள்‌ நீடிக்க 
வாய்ப்பில்லை. ஆபிரகாமின்‌ பிறந்தகமாகிய 
ஊர்‌ நகரின்‌ அரசன்‌ ஊர்‌-நம்மு என்பவர்‌ 
எரேக்கு அரசனை முறியடித்தார்‌. ஊர்‌-நம்மு 
சுமேரியயினத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அவரைத்‌ 
தொடர்ந்த ஊர்‌ நகரின்‌ மூன்றாம்‌ அரசமரபு, 
மெசபொத்தாமியாவில்‌ சுமேரியரின்‌ ஆட்‌ 
சியை மீண்டும்கொண்டு வந்தது. இதனால்‌ 


- ஆட்ிரகா(ுமக்கு முண்‌ வரலாறு ( கொடர்கி]) 


சுமேரியரின்‌ கலாச்சாரம்‌ மெசபொத்தாமியா 
வில்‌ மீண்டும்‌ மலரத்‌ தொடங்கியது. 
ஆனால்‌ குறுகிய காலத்திற்கே நீடித்தது. 
இப்புதிய சகாப்தத்தைத்‌ தோற்றிவித்த ஊர்‌- 
நம்மு அழகிய கட்டிடங்களைக்‌ கட்டி, கட்டி 
டக்‌ கலையை வளர்த்தார்‌. அத்துடன்‌ இலக்‌ 
இய வளர்ச்சியிலும்‌ அதிக ஆர்வம்‌ காட்டி 
னார்‌. அனைத்திற்கும்‌ மேலாக சட்டத்‌ 
தொகுப்பு ஒன்றை இயற்ற. செய்தார்‌. இத்‌ 
தொகுப்புதான்‌ இன்றைக்கு தமக்குக்‌ கிடைக்‌ 
கும்‌ மிகப்‌ பழமையான சட்டத்‌: தொகுப்பா 


கும்‌. 


இவ்வாறு ஊர்‌-நம்மு புது மறுமலர்ச்சி 
யைக்‌ கொடுத்தாலும்‌ சுமேரியர்களின்‌ தனிப்‌ 
பட்ட கலாச்சாரம்‌ மறைந்து போகின்ற 
நிலைக்குத்‌ தள்ளப்பட்டது. ஏனென்றால்‌ 
ஆரம்ப வெண்கலக்‌ காலத்தில்‌ நுழைந்த 
அக்காதியர்‌ மொழி, சுமேரிய மொழி மீண்‌ 
டும்‌ தலையெடுக்காத வகையில்‌ அதனை 
அகற்றிவிட்டது. சுமேரியர்களும்‌ செமித்தி 
யர்களும்‌ கலந்த ஒரு புது இனம்‌ புதுக்‌ 
கலாச்சாரம்‌ தோன்றியது. இந்த கலப்பட 
கலாச்சாரம்தான்‌, இஸ்ராயல்‌ மக்கள்‌ தோன்‌ 
றுவதற்கு முன்னமே அப்பகுதியில்‌ அர 
சாட்சி செய்தது. ஆனால்‌ சுமேரியர்கள்‌, 
பலவித புது கலாச்சார அம்சங்களை உல 
கிற்கு அளித்திருப்பதை யாராலும்‌ மறுக்க 
முடியாது. குறிப்பாக அவர்கள்‌ இயற்றிய 
சட்டத்தொகுப்பு, ஆப்பெழுத்து முறை, சந்தி 
ரனை அடிப்படையாகக்‌ கொண்ட காலக்க 
ணிப்பு, நீரினால்‌ இயங்கிய கடிகை, சூரியன்‌ 
தரும்‌ நிழலினால்‌ அளவிடப்படும்‌ கடிகை, 
தேர்‌, படை வீரர்‌ அணியும்‌ கவசம்‌, கோபுர 
அமைப்புகள்‌, வளைவுகள்‌ இவைகளேல்‌ 
லாம்‌ சுமேரியர்கள்‌ புதிதாகக்‌ கண்டுபிடித்‌ 
தவை. அனைத்திற்கும்‌ மேலாக அவர்கள்‌ 
பின்பற்றிய பல தெய்வங்களின்‌ சமய முறை, 
பண்டைய நாளில்‌ உலகின்‌ பலபாகங்களில்‌ 
பின்பற்றப்பட்டிருக்கிறது. 


ஊர்‌-நம்முவால்‌ ஆரம்பிக்கப்பட்ட இப்‌ 
புது மறுமலர்ச்சியும்‌ ஆட்டம்‌ கண்டது. ஊர்‌ 
நகரின்‌ மைய அதிகாரம்‌ சீர்‌ குலைந்தது. 
இதனால்‌ மெசபொத்தாமியாவிலிருந்த நகர்‌ 


2/8 
இஸ்ராயேல்‌ வரலாறு - ! - ஆபிரகாமுக்கு முன்‌ வரலாறு (தோட22)] 


ஆட்சிகள்‌, தாங்கள்‌ தணி தனியே அதிகாரம்‌ 
பெற்றன. 


இச்சமயத்தில்தான்‌ அதாவது கி.மு. 2250 
ஆண்டிற்குப்‌ பிறகு எமோரியர்கள்‌, பாலஸ்தீ 
னத்தையும்‌ அதைச்‌ சுற்றியிருந்த நாடுகளை 
யம்‌ தாக்கி அவைகளைப்‌ பிடித்துக்கொண்டு 
வந்தனர்‌. மெசபொத்தாமியாவும்‌ வலிமைக்‌ 
குன்றி நின்றதால்‌ முதலில்‌ வடக்கு மெச 
பொத்தாமியாவைத்‌ தாக்கி அதனைப்‌ பிடித்‌ 
தனர்‌. பிறகு மெசபொத்தாமியா முழுவதை 
யும்‌ இவர்கள்‌ வளைத்துப்‌ பிடித்தனர்‌. இவ 
வாறு மு. 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மெச 
பொத்தாமியா முழுவதும்‌ எமோரியர்களின்‌ 
கையிலிருந்து. 


இதன்‌ பிறகு, மெல்ல மெல்ல மூன்று 
வல்லரசுகள்‌  மெயொத்தோமியாவிற்காக 
மோதிக்‌ கொள்ளும்‌ சூழ்நிலை உருவாக 
யது. அரியா, மாரி, பாபிலோன்‌ என்பவை 
தான்‌ அப்போது தோன்றிய புதிய மூன்று 
வல்லரசுகள்‌. 

அசிரியாவின்‌ ஆதிக்கம்‌ கிமு. 18-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஆரம்பித்தது. முதலில்‌ இவர்‌ 
கள்‌ வியாபாரத்தின்‌ மூலமாக பலவிடங்க 
ளுக்கு பரவினார்கள்‌. இவர்கள்‌ மற்ற நாடுக 
ஞடன்‌ வியாபாரத்‌ தொடர்புகள்‌ வைத்திருந்‌ 
தனர்‌ என்பதற்கு கப்பதோகியா ஏடுகள்‌ 
போன்ற பல தொன்மையான ஏடுகள்‌ ஆகார 
மாய்‌ நிற்கின்றன. ஆனால்‌ அடரியாவே 
எமோரியர்களின்‌ பிடியில்‌ ஒரு சில காலம்‌ 
இருந்தது. எமோரியர்களை அகற்றி அசரியர்‌ 
கள்‌ தி.மு. 1748-1730 ஆண்டுகளில்‌ வெற்றி 
பெற்றனர்‌. 


ஆனால்‌ முன்னுக்க வந்துக்‌ கொண்டிருந்த 
அசிரியரை மாரி நாட்டினர்‌ பின்னுக்குத்‌ தள்‌ 
ளினர்‌. க.மு. 1720-1697-இல்‌ மாரி நாட்டினர்‌, 
அசரியர்களை வென்று மெசபொத்தாமியா 
வில்‌ ஆட்சி நடத்தினர்‌. இக்காலக்தில்‌ எழு 
கப்பட்ட பல ஆவணங்கள்‌ நமக்குக்‌ கிடைத 
துள்ளன. இவ்வாவணங்களில்‌ வியாபார சம்‌ 
மந்தப்பட்டவைகளும்‌. அரசு வைத்திருந்த 
தொடர்புக்‌ கடிதங்களும்‌ அடங்கும்‌. 


அசீரியாவை வென்ற மாரியை மற்றொரு 
நாடு அடக்கியது. அதுதான்‌ பாபிலோனியா. 
கமுராபி என்ற பாபிலோனிய அரசன்‌, ௮௪ 
ரியா, மாரி ஆகிய நாட்டு மன்னர்களைத்‌ 
கோற்கடித்து, மெசபொத்தாமியாவைத்‌ தன்‌ 
ஆட்சிக்குட்படுத்தினார்‌. இவர்‌ காலத்தில்‌ 
செல்வமும்‌ அமைதியும்‌, மெசபொத்தாமி 
யாவில்‌ கொழித்தது. இந்த பழைய பாபி 
லோனிய பேரரசு காலத்தில்‌ எழுதப்பட்ட 
பல நூல்கள்‌ இன்றும்‌ நமக்கு கிடைக்கின 
றன. இவ்வேடுகளில்தான்‌, பாபிலோனியா 
வில்‌ வழங்கி வந்த, உலகப்‌ படைப்பைப்‌ 
பற்றிய புராணம்‌, வெள்ளம்‌ அழிவைக்‌ 
கொண்டு வந்த கதை இவைகளெல்லாம்‌ 
காணப்படுகின்றன. இந்த பழைய ஓடுகளில்‌ 
மற்றுமொரு முக்கிய தொகுப்பு நமக்குக்‌ 
இடைக்கிறது. அதுதான்‌ கழமுராபி அரசன்‌ 
இயற்றிய சட்டத்‌ தொகுப்பாகும்‌. இச்சட்டத்‌ 
தொகுப்பு அக்காவத்திய சமுதாய வாழ்க்கை 
முறையை அறிந்துக்‌ கொள்ள பெரிதும்‌ 
உதவுகிறது. இச்சட்டத்தொகுப்பு விவிலிய 
ஊந்நரலில்‌ காணப்படும்‌ சட்ட முறைகளுடன்‌ 
நிறைய ஒத்துக்‌ காணப்படுகிறது. 


இதன்‌ பிறகு இன்னும்‌ அதிகமாக குழப்‌ 
பங்களுக்கும்‌, பல பல இனத்தவரின்‌ படை 
யெடுப்பும்‌ தொடர்ந்து மெசபொத்தாமியா 
வில்‌ உண்டாகின. பாபிலோனியர்‌ மெச 
பொத்தாமியாவை ஆண்டு வந்த போது பல 
திசைகளிலிருந்தும்‌, பல இனத்தார்‌ வழியா 
கத்‌ தாக்குதல்‌ உண்டானது. பல புதிய இனத்‌ 
தவர்‌ புதிய பலம்‌ பெற்று தாக்குதவில்‌ 
ஈடுபட்டனார்‌. 


ஆர்மேனிய மலைப்பகுதியில்‌ வாழ்ந்து 
வந்தவர்கள்‌ கூரியர்‌ என்றயினத்தவர்‌. இவர்‌ 
கள்‌ மெசபொத்தாமியாவின்‌ வட பகுதியில்‌ 
நுழைந்து கி.மு. 24-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எண்‌ 
ணிக்கையில்‌ குறைந்தவராய்‌ பரவியிருந்த 
னர்‌. ஆனால்‌ கி.மு. 17-16 நூற்றாண்டுகளில்‌ 
கூரியர்‌ இனத்தவர்‌ திடீரென்று, எண்ணிக்கை 
யில்‌ பெருகி வெட்டுக்கிளிகளைப்‌ போல, 
மெசயபொத்தாமியாவின்‌ வடபகுதியிலும்‌, 
சிறிய ஆசியாவிலும்‌, சரியா, பாலஸ்தீனத்தி 
லும்‌ பறந்து வந்துக்‌ குடியேற தொடங்கினர்‌. 


579 
இஸ்ராயேல்‌ வரலாறு -! - ஆபிரகாமுக்கு முன்‌ வரலாறு (தொடர்ச்சி) 


இத்கோடு மெசபொத்தாமியாவை அடுத்து 
மித்தானி என்ற அரசு இருந்து வந்தது. இதன்‌ 
அரசர்கள்‌ இந்திய-ஆரியயினத்தைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌. ஆனால்‌ அடிப்படையில்‌ அவர்க 
ளும்‌ கூரியர்‌ இனத்தைச்‌ சார்ந்தவர்கள்தான்‌. 
இந்த மித்தானி அரசுதான்‌ அருகிலிருந்த 
அசீரிய அரசினை அடக்கி வவத்து, அவர்‌ 
களை சிற்றரசைப்‌ போல வாழச்‌ செய்தது. 
இந்த கூரியர்கள்‌ சில நல்ல பணிகளையும்‌ 
செய்தனர்‌. இவர்கள்தான்‌ மெசபொத்தாமி 
யாவில்‌ தொடங்கிய சுமேரிய, அக்காதிய 
கலாச்சாரத்கை மற்ற இடங்களுக்கும்‌ பரப்பி 
யவர்கள்‌. முக்கியமாக சிறிய ஆசியா நாட்டி 
லும்‌ இத்திதயர்‌ நடுவிலும்‌ சுமேரியர்‌ அக்‌ 
காத்தியர்‌ கலாச்சாரம்‌ பரவிட, கருவிகளாக 
விளங்கினார்கள்‌. 


நூசியென்ற இடத்தில்‌ பல மண்‌ தட்டு 
ஏடுகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இவை 
இ.(மு.15-1ச ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவை. 
இந்த மண்‌ தட்டுகள்‌ கூரியர்கள்‌ காலத்தைச்‌ 
சார்ந்தவை. ஏனென்றால்‌ மேற்கூறப்பட்ட 
நூசி நகரம்‌ கூரியர்களின்‌ நகரம்‌. இந்த மண்‌ 
தட்டுகளில்‌ எழுதப்பட்டுள்ள செய்திகள்‌, 
விவிலியத்தில்‌ கூறப்படும்‌ ஆபிரகாம்‌ காலத 
தின்‌ பல பழக்க வழக்கங்களைப்‌ புரிந்துக்‌ 
கொள்ள மிகவும்‌ உதவியாய்‌ நிற்கின்றன. 


இவ்வாறு வடக்கிலிருந்து கூரியர்கள்‌ 
மெசபொத்தாமியாவில்‌ நுழைத்துக்‌ கொண்‌ 
டிருக்க, மெசபொத்தாமியாவின்‌ கிழக்குப்‌ 
பகுதியிலிருந்து காசிக்தையர்களும்‌ மெச 
பொத்தாமியாவில்‌ நுல்‌ ழந்துக்‌ கொண்டிருந்‌ 
தனர்‌. 


இத்துடன்‌ மெசபொத்தாமியாவிற்கு 
மேலேயிருந்த சிறிய ஆசியா நாட்டில்‌ இத்தி 
யர்கள்‌ என்பவர்கள்‌ வலிமை பெற்று வந்தார்‌ 
கள்‌. இவர்கள்‌ இக.ழமு.2200-அம்‌ ஆண்டின்‌ 
வாக்கில்‌, சிறிய ஆசியாவில்‌ மற்ற மக்களு 
டன்‌ நுழைந்தவர்கள்‌. ஆனால்‌ இத்தியர்கள்‌ 
மெல்ல மெல்ல வலிமைப்‌ பெற்று கி.மு. 
6ம்‌ நூற்றாண்டில்‌ தனித்த ஒரு வல்லரசைச்‌ 
சிறிய ஆசியாவில்‌ ஆரம்பித்தார்கள்‌. இவர்‌ 
கள்‌ இத்துடன்‌ நில்லாது, சிறிய ஆசியாவுக்கு 


தென்பகுதியிலிருந்து ரியா மீது படையெ 
டுத்தனர்‌. அடுத்து .மு.1590-இல்‌ யூப்பிரத்‌ 
திசு நதி வரையிலும்‌ படையெடுத்து அங்கு 
ஆட்சி செய்த பாபிலோனியரை வென்றனர்‌. 
இவ்வாறு பரவி வந்த இத்தியர்களின்‌ 
வெற்றி பல நாட்கள்‌ நிலைக்கவில்லை. 
ஏனென்றால்‌ மெசபொத்தாமியாவின்‌ கிழக்‌ 
குப்‌ பகுதியிலிருந்து கூரியர்கள்‌ இத்தியர்க 
ளைத்‌ தடுத்து நிறுத்தினர்‌. அத்துடன்‌ இத்தி 
யர்களிடையே நிலவிய உட்பூசல்களும்‌, இத்‌ 
தியர்‌ திரும்பவும்‌ தங்களின்‌ சொந்த நாடான 
சிறிய ஆசியாவுக்குத்‌ திரும்பிப்‌ போகச்‌ செய்‌ 
தன. 


இந்தக்‌ காலத்தில்‌ மேலே கூறப்பட்ட 
சாசித்தையர்கள்‌, மெசபொத்தாமியாவில்‌ 
அதிகாரத்தைப்‌ பிடித்து ஆட்சி நடத்த ஆரம்‌ 
பித்தனர்‌. இவர்கள்‌ சுமார்‌ 200 ஆண்டுகள்‌ 
ஆட்சி செய்தனர்‌. இவர்கள்‌ ஆட்சி செய்தக்‌ 
காலம்‌, இருண்டக்‌ காலமென்ற முறையில்‌ 
எவ்வித முன்னேற்றமுமின்றி முடங்கிக்‌ 
கிடந்தது. 


2) எகிப்தில்‌ மத்திய வெண்கலக்‌ காலம்‌: - 
இ.(ு.2000 தொடக்கத்திலிருந்து, எகிப்து மற்‌ 
தொரு புதிய முன்னேற்ற சகாப்தத்தை ஆரம்‌ 
பித்தது. இம்முன்னேற்ற வலிமை கி.மு] 
நூற்றாண்டு முதல்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டு வரை 
மூன்று நூற்றாண்டுகளுக்கு நீடித்தது. இக்கா 
லத்தை எகிப்தின்‌ மத்திய பேரரசு என்றழைப்‌ 
பர்‌. இக்காலத்தில்‌ எகிப்து முழுவதும்‌ மீண்‌ 
டும்‌ ஒன்றாகயிணைந்தது. பொருளாதாரம்‌ 
பெருகியது. கலாச்சாரம்‌ உயர்ந்தது. அரசி 
யல்‌ அளவிலும்‌, எகிப்து வலிமையுடன்‌ 
விளங்கியது. இதனால்‌ அண்டை நாடுக 
ளான நுபியா, லிபியா, பாலஸ்தீனம்‌ ஆகிய 
நாடுகளைக்‌ தன்‌ பிடியில்‌ வைத்திருந்தது 
எகிப்து. இவ்வாறு எகிப்தின்‌ பொற்கால 
மாக விளங்கியது இக்காலம்‌. 


ஆனால்‌ இ.ழு./8ம்‌ நூற்றாண்டிலிருந்து 
இ.மு.76 ஆம்‌ நூற்றாண்டு வரை எகிப்தின்‌ 
முன்னேற்றமும்‌ வலிமையும்‌ தாழ்வடைய 
ஆரம்பித்து. இதற்கு முக்கியமான காரணம்‌ 
எகிப்திலிருந்த ஒற்றுமையற்ற நிலையாகும்‌. 


580 


ஸ்ராயேல்‌ வரலாறு - 4. - குல நூசதாதையர்சனின்‌ காலம்‌ 


இக்குழப்பமான நிலையை இன்னும்‌ மோச 
மாக்குன்ற அளவில்‌ கைக்சோசு என்ற 
ஓரினததினர்‌ எகிப்து மீதுத்‌ கொடாநதுத்‌ 
தாக்குதல்‌ நடத்த ஆரம்பித்தனர்‌. இந்த கைக்‌ 
சோசு இனத்தவர்‌ பாலஸ்‌இினத்திலிருந்தும்‌, 
தெற்குச்‌ சிரியாவிலிருந்தும்‌ வந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ கனானியர்‌ அல்லது எமோரியர்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இருக்க வேண்‌ 
டும்‌. இந்த கைக்சோசு இனத்தவர்‌ சிறிது 
சிறிதாக எகிப்தைப்‌ பிடித்தனர்‌. முதலில்‌ 
எகிப்தின்‌ வடக்குப்‌ பகுதியையும்‌, பின்பு 
எகிப்து முழுவதையும்‌ தங்களின்‌ பிடியில்‌ 
கொண்டு வந்தனர்‌. தொடர்ந்து பாலஸ்த$ீனத்‌ 
திற்கு வடக்கேயுள்ள சரியா நாடு வரையி 
லும்‌ அவர்களின்‌ ஆதிக்கம்‌ அதிகரித்தது. 
இந்த கைக்சோசு இனத்தவரின்‌ ஆட்சி சுமார்‌ 
நூறு ஆண்டுகளுக்கு எகிப்தில்‌ நிலவியது. 
அரக்கராக தங்கள்‌ தலையில்‌ அமர்ந்து விட்ட 
கைக்சோசு மக்களை விரட்டியடித்து, உண்‌ 
மையான சுதந்திரத்தைப்‌ பெறுவதுதான்‌ 
எகிப்தியரின்‌ பெரிய போராட்டமாக மாறி 
யது. இப்போராட்டத்தில்‌ எகிப்தியர்‌ க.மு.] 
560-1550 என்ற காலக்‌ கட்டத்தில்‌ வெற்றியும்‌ 
பெற்றனர்‌. இந்த வெற்றிக்குப்‌ பிறகு எப்‌ 
தின்‌ காலம்‌ புதிய பேரரசு என்ற புதியசகாப்‌ 
தத்தில்‌ அடியெடுத்து வைத்தது. 


3. பாலஸ்தீனத்தில்‌ மத்திய வெண்கலக்‌ 
காலம்‌:- ஆரம்ப வெண்கலக்‌ காலத்தில்‌, 
எமோரியர்களின்‌ ஆக்கிரமிப்பால்‌, பாலஸ்மீ 
னம்‌ பாலைவனத்தைப்‌ போல ஆனது என்று 
பார்த்தோம்‌. ஆனால்‌ &.ழு.19-ஆம்‌ நூற்‌ 
றாண்டிலிருந்து, ஒரு புது மறுமலர்ச்சி 
பாலஸ்தீனத்தின்‌ உண்டாகியது. முக்கிய 
மாக மேற்கு பாலஸ்தீனத்திலும்‌, யோர்தா 
னின்‌ கிழக்குப்‌ பகுதியின்‌ வடக்குப்‌ பாகமும்‌ 
முன்னேற்றங்களை வெகுவாகக்‌ கண்டன. 
இங்குப்‌ புதிய நகரங்கள்‌ உதயமாயின. ஆக்கி 
ரமித்து, கலாச்சார அழிவைக்‌ கொண்டு வத்த 
எமோரியர்களும்‌, பாலஸ்தீனமக்களுடன்‌ 
ஒன்றிணைந்து, பாலஸ்தீனத்தின்‌. மொழி, 
கலாச்சாரம்‌ இவைகளை ஏற்றுக்‌ கொண்டு 
ஒன்றித்த வாழ்வு வாழத்‌ தொடங்கினர்‌. 
இருப்பினும்‌ இம்மறுமலர்ச்சி, முழுமை 
யான முன்னேற்றத்தைக்‌ கொண்டு வந்தது 


என்று சொல்வதற்கில்லை. ஏனென்றால்‌ 
பாலஸ்‌இனத்தன்‌ மையப்பகுதிகள்‌ இன்னும்‌ 
வளர்ச்சிக்‌ குன்றியே நின்றன. இம்மையப்‌ 
பகுதியில்‌ மக்கள்‌ சென்று குடியேற்றம்‌ செய்‌ 
யவேயில்லை. இச்சூழ்நிலைகளின்‌ நடுவில்‌ 
தான்‌ பாலஸ்தீனத்தில்‌ நகர்‌ ஆட்சி முறை 
நடைமுறைக்கு வந்தது. கைக்சோசு இனத்த 
வரின்‌ ஆட்சியின்‌ காலத்தில்தான்‌ பாலஸ்தீ 
னம்‌ என்றுமில்லா வளர்ச்சியையும்‌ முன்‌ 


னேற்றத்தையும்‌ கண்டது. 


இம்மத்திய வெண்கலக்‌ காலத்தின்‌ பின்ன 
ணியில்தான்‌ ஆபிரகாம்‌ முதல்‌ யோசேப்பு 
னரையுள்ள, இஸ்ராயலின்‌ மூதாதையர்க 
ளின்‌ வரலாற்றை நாம்‌ நோக்க வேண்டும்‌. 
அதாவது ஆதிஆகமம்‌ 12 முதல்‌ 50 வரை 
யுள்ள அதிகாரங்களுக்கு மத்திய வெண்கலக்‌ 
காலம்‌ பின்னணியாக அமைந்துள்ளது. பின்‌ 
வெண்கலக்‌ காலம்‌ நமக்கு உடனடி தொடர்‌ 
பைத்‌ தராததால்‌ பின்‌ வெண்கலக்‌ காலத்தின்‌ 
விளக்கங்கள்‌ இங்கு விடப்பட்டுள்ளது. 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥ - குலமூதாதையர்க 
ளின்‌ காலம்‌ 

கி.(மு.2000 (முதல்‌ கி.மு. 1700 வரையிலான 
காலத்தில்‌ இஸ்ராயேலரின்‌ குலமூதாதைய 
ரின்‌ காலம்‌ இடம்‌ பெறுகிறது. 


1. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாகோபு:- இந்த 
மூதாதையாகளைப்பற்றி விவிலியம்மட்டும்‌ 
தான்‌ நமக்கு விபரம்‌ தெரிவிக்கிறது. மற்‌ 
றெந்த நூற்களிலும்‌, பழம்‌ ஆதாரங்களிலும்‌ 
இவர்களைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ காணப்பட 
வில்லை. அத்தோடு இந்த மூதாதையர்களின்‌ 
காலத்தையும்‌ சரியாகக்‌ கணித்துக்‌ கூறவும்‌ 
வழியில்லை. பொதுவாக இவர்கள்‌ வாழ்ந்த 
காலம்‌ கி.மு.2000 முதல்‌ 1700 வரையென்று 
கூறுவதுவழக்கு.இகனால்‌ இம்மூதாகையர்க 
ளெல்லாம்‌ கற்பனையால்‌ கொண்டுவரப்ப 
பட்டவர்கள்‌ என்றும்‌ சொல்ல முடியாது. 
ஆனால்‌ ஒரு சில அறிஞர்கள்‌, இம்மூதாதை 
யர்கள்‌ புராணப்‌ பாத்திரங்கள்‌ என்று கூட 
முடிவுக்‌ கட்டினார்கள்‌. ஆனால்‌ தொல்பொ 
ருள்‌ ஆராய்ச்சி, விவிலியம்‌, மூதாதையர்க 
ளைப்‌ பற்றி கூறும்‌ விபரங்கள்‌ துள்ளியமா 


581 
இஸ்ராயேல்‌ வரலாறு -॥ - குல மூதாதையர்களின்‌ காலம்‌ [தொட ரச!) 


னவை எனறு நிரூபித்துக்‌ காட்டியுள்ளது. 
இவ்வாறு இஸ்ராயேல்‌ மக்கள்‌ மத்தியில்‌, 
வரலாற்று அடிப்படையில்‌ நிலவிவதத 
பராம்பரியத்தை வைத்துத்தான்‌, மூதாதையர்‌ 
களின்‌ வாழ்க்கை விவிலியத்தில்‌ விளக்கப்‌ 
பட்டிருக்கிறது என்பது இதனால்‌ தெளிவாகி 
றது 


அதே நேரத்தில்‌ இந்த மூதாதையர்களின்‌ 
பராம்பரியச்‌ செய்தி, செம்மையான ஒரு 
வரலாறு என்றும்‌ கூற முடியாது. ஏனேன்‌ 
றால்‌ அவைகள்‌ வழிவழிவந்த பராம்பரியங்‌ 
கள்‌ என்பதை மறந்துவிடக்‌ கூடாது. வர 
லாற்று நிகழ்ச்சியிலிருந்து பிறந்த இந்த 
பராம்பரியங்கள்‌ காலப்போக்கில்‌, ஒரு 
குறிப்பிட்ட நோக்கத்தை தன்னுள்‌ பின்னிக்‌ 
கொண்டன. எனவே என்னதான்‌ அப்போது 
வரலாற்று பூர்வமாக நடந்தது என்பதை தாம்‌ 
கணக்கிட முடிவதில்லை. ஆனால்‌ தற்போ 
துக்‌ கிடைக்கும்‌ ஆதாரங்களை வைத்து, 
அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ ஒட்டுமொத்த வர 
லாற்று சூழ்நிலையை தாம்கண்டுக்‌ கொள்ள 
வாய்ப்பிருக்கிறது. 


ஆபிரகாம்‌, மெசபொத்தாமியாவிலிருந்து 
கானான்‌ நாட்டிற்குச்‌ சென்று குடி யேறுகிறார்‌ 
என்று ஆடு ஆகமம்‌ கூறுகிறது (ஆத 12:5]. 
ஆபிரகாம்‌ இவ்வாறு பாலஸ்தீனத்தில்‌ குடி 
யேறிய காலம்‌, அனேகமாக எமோரியர்கள்‌ 
மெசபொத்தாமியாவிலும்‌  பாலஸ்ீனத்தி 
லும்‌ மெல்ல மெல்ல ஆக்ரமித்துக்‌ கொண்டி 
ருந்த நேரம்‌ என்று சொல்லலாம்‌. ஆபிரகாம்‌ 
ஆடுகள்‌ மேய்த்துக்‌ கொண்டு ஒரு அரை 
குறை நாடோடியைப்‌ போல வாழ்ந்து வத்‌ 
தார்‌. புல்லிருக்குமிட மெல்லாம்‌ ஆடுகளை 
ஒட்டிச்‌ சென்று பிழைப்பை நடத்தி வந்தார்‌. 
ஆனால்‌ அவர்‌ பாலஸ்தீனத்தில்‌ குடியிருந்த 
ஊராக மமிரே-கெபிரோன்‌ பகுதி குறிப்பி 
டப்படுகிறது. இவ்வாறு ஆபிரகாமைப்‌ 
பற்றி சித்தரிக்கப்படும்‌ வாழ்க்கை நிகழ்ச்சி 
கள்‌ கி.மு.2000 ஆண்டுகளில்‌ இருந்த உண்‌ 
மையான வரலாற்று பின்னனியை நன்கு 
படம்‌ பிடித்துக்‌ காண்பிக்கின்றன. அதாவது 
இ.மு.2000 ஆண்டுகளில்‌ பாலஸ்தீனப்‌ பகுதி 
யில்‌ மக்கள்‌ பொதுவாக ஒரு நாடோடி 


வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள்‌. அதே 
பாணியில்தான்‌ ஆபிரகாமின்‌ வாழ்க்கை 
அனமைந்திருப்பதை விவிலியம்‌ கூறுகிறது. 
ஆபிரகாமின்‌ ஆடுமேய்த்து நாடோடியாக 
வாழந்த வாழக்கை முறை அக்காலத்தில்‌ 
எழுதப்பட்ட கில எழுத்தோவியங்களுடன்‌ 
ஒத்திருக்கிறது. உதாரணமாக சினுகே என்ப 
வரின்‌ மாரியெனுமிடத்தில்‌ 
கிடைத்த ஆவணங்களும்‌, பெனிகசான்‌ என்‌ 


கதையும்‌, 


றவிடத்தில்‌ காணப்படும்‌ கல்லறையொன்‌ 
றில்‌ 19- ஆம்‌ நூற்றாண்டில்‌ வரையப்பட்ட 
சித்திரமும்‌, ஆபிரகாமின்‌ வாழ்க்கை 
முறையை அப்படியே ஒத்திருக்கின்றன. 


அத்துடன்‌ ஆபிராகம்‌ என்றபெயர்‌, கி.மு. 
76-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுகப்பட்ட பாபி 
லோனியாவின்‌ சுவடிகளில்‌ பலயிடங்களில்‌ 
காணப்படுகிறது. நாகோர்‌ என்பது ஆதிஆக 
மத்தில்‌ ஓர்‌ ஆளின்‌ பெயராகவும்‌ (ஆத 11: 
22), ஒர்‌ நகரின்‌ பெயராகவும்‌ (ஆதி 22:10) 
வருகிறது. “இந்த நாக்கோர்‌ என்ற பெயர்‌ 
மாரியென்ற இடத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
பழம்‌ ஏடுகளில்‌ காணப்படுகிறது. இப்பழம்‌ 
ஏடுகள்‌ க.மு.16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்‌ 
பட்டவை. அதே போன்று யாக்கோபு என்ற 
பெயரும்‌ க.மு.16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழு 
தப்பட்ட மெசபொத்தாமிய சுவடிகளில்‌ 
காணப்படுகிறது. யாக்கோபு-கார்‌ என்பது 
கைக்சோசு அரசன்‌ ஒருவணின்‌ பெயராக 
அங்குக்‌ குறிப்பிடப்படுகிறது. யாக்கோபின்‌ 
மகன்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள பல 
பெயர்கள்‌, பென்யாமின்‌, லேவி போன்‌ 
நவை தஇி.மு.16 ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்‌ 
பட்ட மாரி சுவடிகளிலும்‌ காணப்படுகின்‌ 
றன. 


இன்னும்‌ மூதாதையர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
குறிப்பிடப்படுகன்ற இல 
கி.மு.16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டு 
நாசி, மாரி முதவிய இடங்களில்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்ட பழம்‌ சுவடிகளிலும்‌ அப்படியே 
காணப்படுகின்றன. ஆது 15:1-ச- இல்‌ ஆபிர 
காம்‌, தனக்குப்‌ பிளளையில்லாககால்‌, தன்‌ 
னிடம்‌ வேலை செய்து வந்த எலியேசர்‌ 
தனது வாரிசாக ஆவான்‌ என்ற வழக்கத்கைக 


பழக்கங்கள்‌, 


262 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 4 - குல குரகாசையர்சஸின்‌ காலம்‌ (தொடர்ச்சி) 


குறிப்பிடுகிறார்‌. இவ்வாறு தன அடிமை 
யையே வாரிசாக வைத்துக்‌ கொள்ளும்‌ பழக்‌ 
கம்‌ நூசி என்றவிடத்தில்‌ இருந்து வந்திருக்க 
றது. அதேபோன்று ஆதி 16:3-4-இல்‌ ஆபி 
ராம்‌ தன்‌ வேலைக்காரி ஆகாரை மனைவியா 
கப்‌ பெற்று, குழந்தை பெறுகிறார்‌. ஆனால்‌ 
தன்‌ சொந்த மனைவிக்குக்‌ குழந்தைப்‌ பிறந்த 
தும்‌ ஆகாரையும்‌, மகன்‌ இசுமயேலையும்‌ 
வெளியே அனுப்பிவிடுகிறார்‌. நூசி என்றவி 
டத்தில்‌ வழங்கி வந்த ஒழுங்கின்படி, தன்‌ 
காமக்கிழத்தி ஒருவளை, ஒருவன்‌ மணம்‌ 
செய்துக்‌ கொள்வதற்கு அனுமகியிருந்தது. 
ஆனால்‌ அவர்களை ஆபிரகாம்‌ செய்தது 
போல்‌, விரட்டி விடும்‌ வழக்கமில்லை. 
இவ்வாறு ஆதியாகமத்தில்‌ காணப்படும்‌ மற்‌ 
றொரு பழக்கமும்‌, இ.மு.16- ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ காணப்பட்ட பழக்கத்திலொன்றாக 
விளங்குகிறது. 


ஆகி 31:50ல்‌ காணப்படுகின்ற, லாபா 
னின்‌ மகள்களைக்‌ தவிர மற்றவர்களை யாக்‌ 
கோப்‌ மணக்கக்‌ கூடாது என்று லாபான்‌ 
போட்டத்‌ தடையும்‌, லாபானின மகள்‌ ராக்‌ 
கேல்‌ தன்‌ தந்தையின்‌ சிலைகளை இருடி 
வைத்துக்‌ கொண்ட நிகழ்ச்சியும்‌ (ஆதி 31:19; 
24-35), நரசி நகரில்‌ வழங்கிய பழக்கங்களால்‌ 
விளக்கங்களைப்‌ பெறுகின்றன. அதாவது 
தந்தையின்‌ வீட்டுச்‌ சிலைகளை ஒருவர்‌ தக்க 
வைத்திருந்தால்‌ அது தந்தையின்‌ சொத்துக்க 
ளில்‌ பங்குக்‌ கொள்வதற்கு ஓர்‌ அடையாள 
மாகும்‌. ஆதி. 23 ஆம்‌ அதிகாரத்தில்‌ காணப்ப 
டும்‌ மமிரேயில்‌ ஆபிரகாம்‌, தன்‌ மனைவி 
யைப்‌ புதைக்க, குகைகளை வாங்கிய நிகழ்ச்‌ 
சியில்‌ காணப்படும்‌ சடங்குகள்‌, அதற்காக 
இத்தியா கூறும்‌ சட்ட ஒழுங்குக்கு ஒத்து 
நிகழ்ந்திருப்பதையும்‌ நாம்‌ காண முடிகிறது. 


மூதாதையர்கள்‌, அவர்களின்‌ தந்தையாக 
ளின்‌ கடவுளை வழிபட்டார்கள்‌ என்று படிக்‌ 
திறோம்‌. ஆதி 31:422-இல்‌ ''என்‌ தந்தையா 
கய ஆபிரகாமின்‌ கடவுளும்‌, ஈசாக்கின்‌ அச்ச 
மும்‌ என்னை மீட்டுக்‌ காப்பாற்றின' என்று 
வருகிறது. ஆதி 49:22-இல்‌ ''யாக்கோபின்‌ 
வல்லபக (கடவுளால்‌) அவன்‌ கையிலும்‌ 
புயத்திலும்‌ இருந்த சங்கிலிகள்‌ உடைக்கப்‌ 


பட்டன" என்று வருகிறது. ஆக, 'தந்தைய 
ரின்‌ கடவுள்‌", “அச்சம்‌”, “வல்லமை” முதலிய 
சொற்கள்‌ சுடவுளைக்‌ குறிப்பதற்காக பயன்ப 
டுத்தப்பட்டன. தந்தையரின்‌ கடவுள்‌ என்று 
சொல்லும்போது, அவர்களின்‌ மூதாதையர்க 
ளோடு தனிப்பட்ட உறவு கொண்ட கடவுள்‌ 
என்பது பொருளாகிறது. அக்கடவுள்‌ ஓர்‌ 
இடத்தின்‌ கடவுளல்ல. மாறாக மூதாதையர்‌ 
களோடு உடன்படிக்கை செய்துக்‌ கொண்டக்‌ 
கடவுள்‌. அக்கடவுள்‌ அவர்களின்‌ தலைமு 
றையையே எல்லாக்‌ காலங்களிலும்‌ காப்‌ 
பாற்றுகிறவர்‌, இறைவனுக்கு, "என்றுமுள்ள 
வர்‌, (எபிரேயத்தில்‌, ஓலாம்‌), 'அனைத்தி 
வும்‌ உயர்ந்தவர்‌: (எபிரேயத்தில்‌ எலி 
யோன்‌), என்ற புனைப்‌ பெயர்களையும்‌ 
ஆதியாகமத்தில்‌ பார்க்கிறோம்‌. இப்பட்டங்‌ 
களையெல்லாம்‌ கானானிய தெய்வங்க 
ளுக்கு அப்போது மற்ற மக்கள்‌ கொடுத்திருந்‌ 
தார்கள்‌. அதே பட்டங்களைத்‌ தங்களின்‌ 
யாவேயாகிய இறைவனுக்கு மக்கள்‌ 
அளித்து மகிழ்ந்தனர்‌. இவையெல்லாம்‌ 
மூகாதையர்களைப்‌ பற்றி விவிலியத்தில்‌ 
கூறப்படுபவை. இ.மு.16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
விளங்கிய சூழ்நிலையை அப்படியே பிரதிப 
லிக்கின்றன என்பதைத்‌ தான்‌ காட்டுகின்றன. 
எனவே மூதாதையர்களின்‌ வரலாறு, உண்‌ 
வரலாற்றை பின்னணியாகக்‌ 
கொண்டவை என்பது விளங்குகிறது. 


கவீர்ட்ப்‌ ரர்‌ 


2. யோசேப்பின்‌ வரலாறு:- யோசேப்பின்‌ 
வரலாறு அதனைப்‌ படிப்போரின்‌ உள்‌ 
ளத்தை தவறாது கவர்ந்திழுக்கிறது. அம்மு 
றையில்தான்‌ இவ்வரலாறு, படிப்போரின்‌ 
ஆவலைக்‌ கடைசிவரை நீடிக்கச்‌ செய்யும்‌ 
வகையில்‌ எழுதப்பட்டுள்ளது. இவ்வரலாற்‌ 
றின்பின்னெ மறைந்திருக்கும்‌ மையக்‌ 
கருத்து, கடவுளின்‌ பராமரிப்பு என்பதாகும்‌ 
(ஆதி. 24:5-8) 50:20). யோசேப்பு, எகிப்தில்‌ 
இளவரசனான காலம்‌, கைக்சோசு மக்கள்‌ 
எகிப்தை ஆட்சி செய்த காலமாகத்தானிருக்க 
வேண்டும்‌. அதாவது 1720-1550 என்ற கால 
வேளையில்‌ இது இடம்‌ பெற்றிருக்க வேண்‌ 
டும்‌. இக்கதைக்கு இருவகை விளங்கங்கள்‌ 
கொடுக்கப்படும்‌. ஒன்று போன்‌-ராடு என்ப 


வர்‌, யோசேப்புக்கதையை விளக்க அநேக 


263 
இஸ்சாயேல்‌ வரலாறு -/4. - விடுதலைப்‌ பயணமும்‌ விரிதனலை வீரர்களும்‌ 


மாக சாலமோன்‌ அரசரின்‌ காலத்தில்‌ இது 
எழுதப்பட்ட படைப்புப்பற்றிய ஞானப்‌ 
பாரம்பரியக்‌ கதையைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆனால்‌ அவரது விளக்கத்தில்‌ வரலாற்றுத்‌ 
தன்மை ஒதுக்கிவிடப்படுகிறது. மற்றது 
பெர்கோட்டு என்பவர்‌ யோசேப்புக்கதை 
யில்‌ வரும்‌ எகிப்தியக்‌ கூறுகளைக்‌ சுவன 
மாய்‌ ஆராய்ந்தபின்‌, இக்கதையில்‌ வரலாற்‌ 
றுச்‌ அவடுகள்‌ பதிந்துள்ளன என்று வாதுடுகி 
றார்‌. அவரின்‌ கருத்தின்படி, இஸ்ராயல்‌ 
மக்கள்‌ எகிப்தில்‌ பெற்ற அனுபவங்களின்‌ 
நினைவுச்‌ சாயல்‌ இந்நிகழச்சிகளில்‌ பதிந்த 
ருக்கிறது என்கிறார்‌. இதன்படி, கூதாதையர்‌ 
களின்‌ வரலாற்றைப்‌ போலவே யோசேப்‌ 
பின்‌ வரலாற்றிலும்‌ எகிப்தின்‌ அன்றைய 
வாழ்க்கைச்‌ சூழ்நிலை பிரதிப்பவிப்பதை 
தாம்‌ காண முடிகிறது. நிகழ்ச்சிகளும்‌ தெளி 
வாகத்‌ தரப்பட்டுள்ளன. எனவே யோசேப்‌ 
பின்‌ வரலாறு, அப்பட்டமாகக்‌ கட்டப்பட்‌ 
டக்‌ கதையென்று கூறுவதை தாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியாது. ஆனால்‌ யாக்கோபின்‌ 
பிள்ளைகளைப்‌ பற்றிய முழு வரலாற்றை 
யும்‌ ஆதியாகமத்தில்‌ நாம்‌ காண முடிய 
வில்லை. எத்துணைப்‌ பேர்‌ எகிப்து சென்‌ 
றார்சுள்‌; எத்துணைப்‌ பேர்‌ பாலஸ்தீனத்தி 
லேயேத்‌ தங்கிவிட்டனர்‌, என்று துல்லிய 
விளக்கங்களையும்‌ நாம்‌ காணமுடிய 
வில்லை. யோசேப்பின்‌ வரலாற்றில்‌ மறைத்‌ 
திருக்கும்‌ வரலாற்று நிகழ்ச்சி யென்னவென்‌ 
றால்‌, எகிப்தில்‌ இஸ்ராயல்‌ சென்று குடியே 
றினார்கள்‌. அதைத்‌ தொடர்ந்து அவர்கள்‌ 
அடிமைகளாக வதைக்கப்பட்டார்கள்‌. இவ்‌ 
வரலாற்று செய்தியினைத்தான்‌ யோசேப்பின்‌ 
வரலாறு நமக்குத்‌ தருகிறது. 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥ விடுதலைப்‌ 
பயணமும்‌ விடுத ஃல வீரர்களும்‌ 

1. இஸ்ராயலின்‌ அபு மை விலங்கு:- கைக்‌ 
சோசு அரசர்கள்‌ எக௫ப்தை 1 பிடித்து ஆட்சி 
செய்தக்‌ காலத்தில்தான்‌, யப கோபின்‌ மைத்‌ 
தர்கள்‌ எகிப்தில்‌ நுழைந்திருச.ஃ வேண்டும்‌. 
அதாவது ௫ி.ழு.1720-1530 என்ற காலக்கட்டத்‌ 
தில்‌ இது நிகழ்ந்திருக்க வேண்டும்‌. கைக்‌ 
சோசு என்றாலே அன்னிய ஆட்சியாளர்கள்‌ 
என்று பொருள்‌. இவர்கள்‌ ஆசியாவிலிருந்து 


படையெடுத்து வந்து, எகிப்தையும்‌ பாலஸ்‌ 
தனத்தையும்‌ ஆண்டு வந்தார்கள்‌ என்று ஏற்க 
னவே பார்த்திருக்கிறோம்‌. இவர்கள்‌ ஆவா 
ரிசு [தாணிசு சோவான்‌) என்ற நகரைத்‌ தலை 
நகராகக்‌ கொண்டிருந்தனா. இவ்வாறு அன்‌ 
னியர்கள்‌ எகிப்தை ஆட்சி! செய்தபோது, 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எளிதாக எகிப்தில்‌ 
நுழைவதற்கு ஏற்ற வாய்ப்பாக இருந்தது. 
அத்தோடு கைக்சோக இனத்தவர்‌, இஸ்ரா 
யேல்‌ இனத்தவருடன்‌, சேமித்தியர்‌ என்ற 
முறையில்‌ உறவு கொண்டவர்கள்‌. இவ்‌ 
வாறு அன்னிய அரசர்கள்‌, அதிலும்‌ உறவு 
தொடர்புள்ளவர்கள்‌ ஆட்சி செய்ததால்‌ 
யோசேப்பும்‌ பதவி உயர்வு பெற வாய்ப்பு 
உண்டானது. அத்துடன்‌ பாலஸ்தீனம்‌ அக்கா 
லத்தில்‌ எகிப்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ கருதப்‌ 
பட்டது. இதனால்‌ எகிப்திற்கும்‌ பாலஸ்தீ 
னத்திற்கும்‌ எளிதான போக்குவரத்தும்‌ நடை 
பெற்றிருக்கிறது. யாத்‌ 1:8-இல்‌ “புதிய 
அரசன்‌ எகிப்தை ஆள எழுந்தான்‌, இவனோ 
யோசேப்பை அறியாதவன்‌'* என்ற குறிப்பி 
னைப்‌ பார்க்கிறோம்‌. இக்குறிப்பு, கைக்‌ 
சோசு அரசர்களுக்குள்ளேயே நடந்த ஒரு 
மாற்றத்தைக்‌ கூறவில்லை. மாறாக கைக 
சோசு அரசர்களை எகிப்தியர்கள்‌ தோற்க 
டித்து மீண்டும்‌ எகிப்து அரசர்களின்‌ ஆட்சி 
அங்கு மலர்ந்ததைத்தான்‌ இது சுட்டிக்‌ காட்டு 
திறது. எகிப்தின்‌ 18-வது தலைமுறையைச்‌ 
சார்ந்த அமோசிசு என்பவன்தான, கைக்‌ 
சோசு அரசர்களைத்‌ தோற்கடித்து, எகிப்தின்‌ 
புதிய சகாப்தத்தைத்‌ தொடங்கியவன்‌. இவ்‌ 
வாறு இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எகிப்து மன்ன 
னின்‌ வெறுப்பிற்கு ஆளானது வரலாற்று 
உண்மையாகும்‌. 


இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எடப்து மன்னனால்‌ 
வதைக்கப்பட்ட நிகழ்ச்சி, அப்போது அங்கு 
நடந்ததைப்‌ போலவே அப்படியேத்‌ தரப்பட 
வில்லை. இஸ்ராயேல்‌ மக்கள்‌ நசுக்கப்பட்ட 
மோசேயின்‌ பிறப்பிற்கு முன்‌ 


வைக்கப்பட்டுள்‌ 


வரலாறு, 
னோடி முன்னுரையாக 
ளது. யாத்திரையாகமம்‌ புகல்‌ அதிகாரத்தில்‌ 
இந்த வதைப்பு நிகழ்ச்சியைப்‌ பற்றிய விவ 
சிப்பு ஆரம்பமாகிறது. இதனை யாவே 
பாரம்பரியம்‌ வர்ணிக்கிறது. இதில்‌ கூறப்ப 


584 
இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥ - விழிதலைப்‌ பயணமும்‌ விழிதலை வீரக்களூம்‌ (கொடர்சசி]/ 


ுகின்ற கட்டிடம்‌ கட்டும்‌ பணிகள்‌ கி.மு.12 
90- 1224 ஆண்டுகளில்‌ அரசாண்ட இரண்டாம்‌ 
இராம்சேக காலத்தில்‌ பித்தோம்‌, இரமசேக 
ஆகிய இடங்களில்‌, அவன்‌ கட்டி வந்த 
கட்டிட பணியின்‌ போது நடந்திருக்க வேண்‌ 
டும்‌. அக்காலத்தில்‌ வரையப்பட்ட படங்க 
ளில்‌ ஆசியாவிலிருந்து எகிப்து வந்த மக்கள்‌ 
அடிமை வேலைகள்‌ செய்வதாகச்‌ இத்தரிக்‌ 
கப்பட்டிருக்கிறது. அத்தகையப்‌ படங்கள்‌ 
இன்னும்‌ அழியாமல்‌ நமக்குச்சான்று கூறி 
நிற்கின்றன. 


எகிப்தில்‌ கி.யூ.15-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
தி.மு. 12ஆம்‌ நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட 
ஏடுகளில்‌ அபிரூ அல்லது கபிரூ என்பவர்க 
ளைப்‌ பற்றி அடிக்கடி குறிப்புகள்‌ காணப்ப 
டுகின்றன. ஒருவேளை இந்த அபிரூ மக்கள்‌ 
கான்‌ இஸ்ராயேல்‌ மக்களோ என்ற எண்ண 
மும்‌ நமக்குத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ அவ்வ 
ளவு கல பமாக இஸ்ராயேல்‌ மக்களை அபிரூ 
மக்களுடன்‌ இணைத்துப்‌ பார்க்க முடியாது. 
அபிரூ என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட 
இனத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ பெயராக அல்‌ 
லாமல்‌, பல இனத்தையும்‌ உள்ளடக்கிய ஒரு 
வகுப்பினரைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 


இஸ்ராயேல்‌ மக்களை அடியோடு அழிக 
கும்‌ திட்டத்தில்‌, கடுமையான வேலைக 
ளைச்‌ சுமத்தியதோடு, பிறக்கும்‌ ஆண்பிள்‌ 
ளைகளைக்‌ கொன்றிடவும்‌, இரண்டு தாகி 
களை மன்னன்‌ நதியமிக்கிறான்‌. அந்தத்‌ தாதிக 
ளின்‌ பெயர்களும்‌, சிப்பிரா, பூகா என்று 
அங்குத்‌ தரப்படுகிறது (யாத்‌ 1:15]. மேற்கூ 
றிய பெயர்கள்‌ எடப்தில்‌ எழுதப்பட்ட மற்ற 
மிகப்பழைய நூல்களிலும்‌ காணப்படுகின்‌ 
றன. அடுத்து, இத்தாதியர்களின்‌ கைக்குத்‌ 
தப்பும்‌ குழந்தைகளை ஆற்றில்‌ தூக்கியெறிய 
வேண்டுமென்று மன்னன்‌ கட்டளைப்‌ பிறப்‌ 
பிக்றொன்‌. இந்த மன்னனின்‌ கட்டளை, 
மோசே தண்ணீரிலிருந்து கண்டெடுக்கப்படு 
வதற்குத்‌ தயார்‌ செய்யும்‌ நிகழ்ச்சியாக 
அமைந்துள்ளது. மோசே நாணல்கள்‌ நடுவே 
யிருந்து கண்டெடுக்கப்பட்ட நிகழ்ச்சியைப்‌ 
போலவே, க.ழு.2500-இல்‌ வாழ்ந்த அக்காது 
நாட்டின்‌ சார்கோன்‌ என்பவனுடைய வாழ்க்‌ 


கையிலும்‌ நடந்ததாக, நாம்‌ பழம்‌ ஏடுகளில்‌ 
படிக்கிறோம்‌. இவ்வாறு இஸ்ராயேல்‌ மக்‌ 
கள்‌ எகிப்தில்‌ அடிமைகளாகத்‌ துன்புறுத்தப்‌ 
பட்டதை விவிலியம்‌ கூறுவதை, மற்ற ஆதா 
ரங்களும்‌ உறுதி செய்கின்றன. 


2, மோசே:- மோசேயின்‌ பணிகளை 
யாத்‌.3- ஆம்‌ அதிகாரத்திலிருந்துப்‌ பார்க்கி 
றோம்‌. யாத்‌ 3:1-சீ:7-என்ற பகுதியை யாவே 
பாரம்பரியமும்‌, யாத்‌ 6:2-7:13- என்ற பகுதி 
யைக்‌ குருக்கள்‌ பாரம்பரியமும்‌ நமக்குத்‌ 
தருகின்றன. மோசே செய்த பணிகளுக்கு 
முக்யெ காரணம்‌ யாத்‌ 2:24-இல்‌ கூறப்படு 
தின்றது. இறைவன்‌ இஸ்ராயேலின்‌ மூதா 
தையர்களுடன்‌ செய்து கொண்ட உடன்படிக்‌ 
கையாகும்‌. ''இஸ்ராயேல்‌ மக்கள்‌, வேலைக 
ளின்‌ பொருட்டுத்‌ துயரப்பட்டுப்‌ பெரும்‌ 
கூக்குரலிட்டனர்‌. அவர்கள்‌ முறைப்பாடு 
அவர்கள்‌ வேலை செய்க இடத்தினின்று 
இறைவனுக்கு எட்டியது. கடவுள்‌ அவர்களு 
டைய புலம்பலைக்‌ கேட்டு, தாம்‌ ஆபிர 
காம்‌, ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடன்‌ 
செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு 
கூர்ந்தார்‌". தனது உடன்படிக்கையை நிறை 
வேற்றவே மோசேயைத்‌ தம்‌ கருவியாகத்‌ 
தேர்ந்தெடுக்கிறார்‌ இறைவன்‌. எபெதியன்‌ 
கொன்ற காரணத்திற்காக 
மோசே எடிப்து நாட்டினின்று வெளியேறும்‌ 
அவசியம்‌ ஏற்படுகிறது. இதனால்‌ மிதியான்‌ 
நாட்டிற்கு தப்பிச்‌ செல்கிறார்‌ மோசே. அங்கு 
மிதியான்‌ நாட்டு 
மனைவியாகப்‌ பெறுகிறார்‌. மிதியான்‌ நாட்‌ 
டில்‌ வாழ்ந்த நாட்களில்தான்‌ ஆண்டவரின்‌ 
மோசே 
மிதியான்‌ நாட்டில்‌ இறைவனின்‌ காட்சி 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
வணங்கும்‌ யாவே இறைவன்‌, மிதியான்‌ 
நாட்டினர்‌ வழிபட்ட தெய்வம்தான்‌ என்று 
வாதிடுவர்‌ சில அறிஞர்கள்‌. மற்றொரு 
வகையில்‌ பார்க்கும்‌ போது மோசே காலத்தி 
லிருந்து இஸ்ராயேல்‌ மக்கள்‌ மத்தியில்‌ ஒரே 
கடவுள்‌ கொள்கை வளர்ச்சி கண்டது. இந்த 
ஒரே கடவுள்‌ கொள்கை எகிப்தில்‌ அக்கெனா 
தோன்‌ என்ற அரசன்‌ காலத்தில்‌, மக்களால்‌ 
பின்பற்றப்பட்டது. இந்த அக்கெனாதோன்‌ 


ஒருவனைக்‌ 


மங்கையொருவளை 


அழைப்பை ஏற்கிறார்‌ மோசே. 


யைக்‌ சுண்டதால்‌, 


$85 
இஸ்ராயேல்‌ வாலாறு “ர - விடுதலைப்‌ பயணமும்‌ விநிதலை வீராககுரம்‌ (தொடராக 


கி.மு.1370-1383 என்ற காலக்‌ கட்டத்தில்‌ 
வாழ்ந்தவர்‌. எனவே எகிப்தில்‌ பின்பற்றப்‌ 
பட்ட அதே ஒரே கடவுள்‌ கொள்கைதான்‌ 
மோசே துவங்கி வைத்த சமயக்‌ கொள்கை 
யில்‌ காணப்படுகிறது என்று சிலர்‌ வாதிடு 
வர்‌, ஆனால்‌ ''நாமேயிருக்கிறவா'' என்று 
தன்னையே மோசேக்கு வெளியிடும்‌ கடவுள்‌ 
(யாத்‌ 3:12), அவர்களின்‌ மூதாதையரின்‌ 
கடவுளான எல்சத்தாய்‌ (மாலைக்கடவுள்‌) 
என்பதை வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌ (யாத்‌ 3: 
16). இவ்வாறு இஸ்ராயேல்‌ மக்கள்‌ கொண்‌ 
டிருந்த சமயக்‌ கோட்பாடு தனித்தன்மை 
வாய்ந்தது, தொடர்ச்சியானது. அதுவே 
மோசேயின்‌ அழைப்பு நிகழ்ச்சியிலும்‌ 
காணப்படுகிறது. மோசேயின்‌ இறையழைப்‌ 
பையடுத்து, பாரவோனுடன்‌ மோசே 
மோதும்‌ காட்சி தொடர்கிறது. 


3. எடப்தியரைத்‌ தாக்கிய கொள்ளை 
தோய்கள்‌:- பாரவோன்‌ இஸ்ராயேல்‌ மக்‌ 
களை விடுவிக்க மறுக்கிறான்‌. இதனால்‌ 
மோசே வழியாக எகிப்தியர்மீது பல தண்ட 
னைகளால்‌ புதுமையாகத்‌ தாக்குகிறார்‌ 
இறைவன்‌. இந்நிகழ்ச்சிகள்‌ யாத்‌ 7-11-இல்‌ 
வர்ணித்துக்‌ கூறப்படுகின்றன. ஒருசில அறி 
ஞர்கள்‌ யாத்திராகமத்தில்‌ கூறப்படும்‌ இந்தப்‌ 
பத்துக்‌ கொள்ளை நோய்களும்‌ வழக்கமாக 
எகிப்தில்‌ நடைபெறும்‌ இயற்கைச்‌ சீற்ற 
நிகழ்ச்சிகள்‌ என்று விளக்கம்‌ தருவர்‌. உதார 
ணமாக (இரத்தமாக மாறும்‌ 
நிகழ்ச்சி, ஆண்டுதோறும்‌ நைல்‌ நதியில்‌ 
சிகப்பு நிறம்‌ கொண்ட கண்ணீர்‌ வெள்ளப்‌ 
பேருக்காக வருவது என்பர்‌. ஆனால்‌ விவி 
விய ஆசிரியர்‌ இவைகளை இயற்கையின்‌ 
சீற்ற நிகழ்ச்சிகள்‌ என்று கருதவில்லை. 
அவைகளை நாம்‌ கருதுவது போல நடக்கமு 
டியாதது நடக்கும்‌ புதுமைகள்‌ என்றும்‌ கருத 
வில்லை. மாறாக அவைகள்‌ '“அருங்குறிக 
ளும்‌ அற்புதங்களும்‌ என்றே கருதுகிறார்‌. 
யாத்திரையாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கின்ற 
இந்த பத்துக்‌ கொள்ளை நோய்களின்‌ வர்ண 
னையில்‌, பல பாரம்பரியங்கள்‌ கொழுத்த 
தகவல்கள்‌ சேர்த்திணைக்கப்பட்டிருக்கின்‌ 
றன என்பதையும்‌ நாம்‌ மனதில்‌ கொள்ள 
வேண்டும்‌. குறிப்பாக எலோக$ம்‌ பாரம்பரிய 


தண்ணீர்‌ 


மும்‌, குருக்களின்‌ பாரம்பரியமும்‌ சேர்த்து 
இணைக்கப்பட்டு, இப்பகுதி எழுதப்பட்டு 
ருக்கிறது. 


இக்கொள்ளை நோய்கள்‌ ஒரு குறிப்பிட்‌ 
டக்‌ கருத்தை உணர்த்திக்‌ காட்டத்தான்‌, எகிப்‌ 
திய மக்களைத்‌ தாக்குவதாக இங்குக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இறைவ 
னுக்கும்‌ பாரவோனுக்கும்‌ இடையில்‌ நடக்‌ 
கும்‌ போட்டியில்‌ காணப்படும்‌ உணர்ச்சி 
வசமானப்‌ போராட்டத்தைத்தான்‌ நாம்‌ இங்‌ 
குக்‌ காண்கிறோம்‌. கடைசியில்‌ பாரவோ 
னின்‌ மந்திரவாதிகள்‌, மோசே, ஆரோன்‌ 
ஆகியோர்‌ செய்யும்‌ அதிசயங்களைச்‌ செய்ய 
முடியாமல்‌ தோற்றுப்போகின்றனர்‌. 


இந்த பத்துக்‌ கொள்ளை நோய்களும்‌, 
கடைசியில்‌ வருகின்ற பாஸ்கா விழாக்‌ 
கொண்டாட்டத்திற்கு முன்தயாரிப்பைப்‌ 
போல்‌ அமைந்துள்ளன. எனவே இந்தக்‌ 
கொள்ளை நோய்களின்‌ வர்ணனைகள்‌, பிற்‌ 
காலத்தில்‌, பாஸ்கா விழாக்‌ கொண்டாட்டத்‌ 
தினை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்‌ 
ளன. எனவே யாத்திரையாகமத்தில்‌ கூறப்‌ 
பட்டிருப்பது, அந்நிகழ்ச்சிகள்‌ அன்றைய 
நாளில்‌ நடந்ததை அப்படியே தருவதாக 
யில்லை. அதற்கு மேல்‌, அந்நிகழ்ச்சிகள்‌ , 
எப்படித்தான்‌ நடந்தன என்பதையும்‌ நாம்‌ 
கண்டறிய வாய்ப்பில்லை. இவ்வாறு 
பாஸ்கா விழாவினையும்‌, புளியாத அப்பத்தி 
ருவிழாவையும்‌, வரலாற்று நிகழ்ச்சியில்‌ 
வைத்துக்‌ காட்டத்தான்‌, இக்கொள்ளை 
நோய்‌ பகுதி முன்னுரையாக எழுதப்பட்டுள்‌ 
ளது என்பது நன்குத்‌ தெரிகிறது. ஆனால்‌ 
இம்முக்கிய விழாவின்‌ பொருள்‌, இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ எகிப்திலிருந்து விடுதலைப்‌ 
பெற்ற நிகழ்ச்சியாகும்‌ என்பதையும்‌ நம்‌ 
நினைவில்‌ நிறுத்த வேண்டும்‌. 


ச்‌. செங்கடலா அல்லது நாணல்‌ கடலார:- 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ செங்கடலைக்‌ கடந்து 
சென்றார்கள்‌ என்பது வழக்கமாகும்‌. இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ கடலைக்‌ கடந்த நிகழ்ச்சி 
யாத்திராகமம்‌ 12-ஆம்‌ அதிகாரத்தில்‌ கூறப்ப 
டுகிறது. ஆனால்‌ இங்கு கடல்‌ என்று மட்டும்‌ 


266 
இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥ - விடுதலைப்‌ பயணமும்‌ விடுதலை வீரங்கமரம்‌ தெொர.ட.7247/ 


கூறப்படுகிறது (யாத்‌ 18:16. 21-27). எபிரேய 
மொழியில்‌ அதாவது விவிவியமூலத்தில்‌ 
யாம்சுப்‌ என்று இக்கடலைக்‌ குறிப்பிடுக 
றார்கள்‌. யம்சுப்‌ எனறால்‌ நாணல்‌ கடல்‌ 
என்பது பொருள்‌. எனவே இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌ கடலைக்‌ கடந்தது செங்கடவில்‌ 
அல்ல. மாறாக சுக்கோத்து என்ற இடத்திற்கு 
அருகிலுள்ள கசப்பு ஏரி என்றவிடமென்று 
எல்லோராலும்‌ இப்போது ஏற்றுக்‌ கொள்‌ 
ளப்படுகிறது. இப்பகுதி சதுப்பு நிலமான 
பகுதியாகும்‌. இந்நிகழ்ச்சி யாத்‌ 15:1-20-இல்‌ 
மிரியாமின்‌ பாடவில்‌ கொண்டாடப்படுகி 
றது. இப்பாடல்‌ விவிவியத்தில்‌ காணக்‌ 
கிடக்கின்ற காலத்தால்‌ மிகப்‌ பழமையான 
பாடலாகும்‌. இப்பாடல்‌ முழுவதும்‌, இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ அற்புதமாகக்‌ சுடலைக்‌ கடந்து 
வந்த நிகழ்ச்சியைப்‌ புகழ்ந்து பாடுகிறது. 
எனவே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ அற்புதமாகக்‌ 
கடந்து வந்ததும்‌ வரலாற்றில்‌ இடம்‌ பெற்ற 
நிகழ்ச்சி என்பது தெளிவாகிறது. 


யாத 12:37-இல்‌ ஆறு இலட்சம்‌ மக்கள்‌ 
எகிப்தை விட்டு வெளியேறினார்கள்‌ என்று 
கூறப்படுகிறது. எண்ணாகமம்‌ 1-ஆம்‌ அதிகா 
ரத்திலும்‌ 26-ஆம்‌ அதிகாரத்திலும்‌ பெரிய 
மக்கள்‌ தொகைக்‌ கணக்கு எடுக்கப்படுவதை 
யும்‌ பார்க்கிறோம்‌. இவ்வளவு பெரியத்‌ 
தொகையுள்ள மக்கள்‌, இவ்விடுதலைப்‌ பய 
ணத்தில்‌ பங்குப்‌ பெற்றனரா என்பதும்‌ கேள்‌ 
விட்‌ குறியாக உள்ளது. ஏனென்றால்‌ 8 
இலட்சம்‌ மக்கள்‌ அவர்கள்‌ என்றால்‌ அவர்‌ 
கள்‌ எல்லோரும்‌ எப்படி ஒரேயிரவில்‌ 
கடலை கடந்திருக்க முடியும்‌? எவ்வாறு 
இவ்வளவு பெரிய மக்களுக்கு இரண்டுதாதி 
யர்‌ மட்டும்‌ பணி செய்ய முடிந்தது என்ப 
தெல்லாம்‌ வரும்‌ சந்தேகக்‌ கேள்விகள்‌. 
எனவே ஒரு சில ஆயிர மக்கள்‌ மட்டுமே 
இப்பணயத்தில்‌ பங்குப்‌ பெற்றிருக்க முடி 
யும்‌ என்று அறிஞர்கள்‌ கணிக்கின்றனர்‌. 


அடுத்து, எந்தெந்த கோத்திரங்கள்‌ இப்பய 
ணத்தில்‌ பங்குப்‌ பெற்றார்கள்‌? என்பதும்‌ 
சர்ச்சைக்குரிய கேள்வியாகும்‌. எப்பிராயிம்‌, 
யோசேப்பு குலத்தைச்‌ சார்ந்த பனாசே, 
பென்யாமின்‌, லேவி, யூகா, சிமியோன்‌ 


இவர்களின்‌ மக்களெல்லாம்‌ நிச்சயமாக இப்‌ 
பயணத்தில்‌ பங்குப்‌ பெற்றனர்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரிகிறது. 


இஸ்ராயேல்‌ மக்களின்‌ இந்த விடுதலைப்‌ 
பயணத்தைப்‌ பற்றி, விவிவியத்தை விடுத்து 
மற்றெந்த நூல்களிலும்‌ இதைப்பற்றிய குறிப்‌ 
புகளை நாம்‌ காணமுடியவில்லை. கிமு.12 
20-இல்‌ வடிக்கப்பட்ட மெர்தெப்தா என்ற 
கல்வெட்டில்‌ இஸ்ராயேல்‌ என்ற பெயர்‌ 
காணப்படுகிறது. இஸ்ராயேல்‌ என்று அம்‌ 
மக்களைத்தான்‌ குறிப்பிடுகிறது. அவர்களின்‌ 
நாட்டை குறிப்பிடுவதாயில்லை. இவ்விஸ்‌ 
ராயேல்‌ மக்கள்‌ கைவிடப்பட்ட நிலையில்‌ 
வாழ்ந்தார்கள்‌ என்று அக்கல்வெட்டு கூறுகி 
றது. ஆகவே இக்கல்வெட்டு, யோசுவா 
காலத்திலிருந்த நிலைமையைத்தான்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது, விதலைப்‌ பயணத்தைப்‌ பற்‌ 
றிய குறிப்பு அல்ல அது என்று அறிஞர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. அதே நேரத்தில்‌, அக்கல்‌ 
வெட்டில்‌, அக்கால முறைககொத்த மிகைப்‌ 
படுத்திக்‌ கூறுதலும்‌ இணைந்துள்ளது என்‌ 
பதை மனதில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்‌ 
டும்‌. எனவேதான்‌ இஸ்ராயலை மிகத்தரம்‌ 
தாழ்த்தி, எழுதி வைத்துள்ளனர்‌. 


அடுத்து இந்த விடுதலைப்‌ பயணம்‌ எவ்‌ 
வாண்டுகளில்‌ நடைப்பெற்றது என்பதையும்‌ 
அறிஞர்கள்‌ கணிக்க முயறசிக்றொர்கள்‌. ] 
அரச 6:1-இல்‌ சாலமோன்‌ கட்டிய ஆலய 
வேலை தொடங்கும்‌ காலத்தைக்‌ குறிப்பிட, 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எகிப்து நாட்டிவி 
ருந்து வெளியேறின நானூற்று எண்பதாம்‌ 
i '' என்று வருகிறது. சால 
மோன்‌ அரசரின்‌ காலம்‌ தி.மு.10 ஆம்‌ நூற்‌ 
றாண்டு. அத்தோடு மேற்கண்ட. 460 ஆண்டுக 
ளையும்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌ விடுதலைப்‌ 
நடந்தக்‌ காலம்‌ தி.மு.க ஆம்‌ 
நூற்றாண்டு என்று கணக்கு வருகிறது. 
ஆனால்‌ தொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சியின்‌ 
முடிவுகளை வைத்துப்‌ பார்க்கிற போது, 
இவ்விடுதலைப்‌ பயணம்‌ திமு. 13 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ நடைபெற்றிருக்க வேண்டும்‌ 
என்று தெரிகிறது. தொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சி 
யில்‌ 8ழ்காணும்‌ தடயங்கள்‌ நமக்கு கிடைத்‌ 


பயணம்‌ 


587 
ஸெராயேல்‌ வாவாறு - 1 - விழிதலைப்‌ பயணமும்‌ விடுதலை வீரா்கமரம்‌ (தொடர்க) 


துள்ளன. பாலஸதனத்திலுள்ள பல நகரங்‌ 
கள்‌ கிமு, 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பலத்த 
சேதத்திற்கு ஆளாகியுள்ளன. குளுவெக்கு 
என்பவர்‌ யோர்தான்‌ நகரில்‌ நடத்திய தொல்‌ 
பொருள்‌ ஆராய்ச்சியும்‌ 13-ஆம்‌ நூற்றாண்‌ 
டையே விடுதலைப்‌ பயணத்தின்‌ ஆண்டுக 
ளாகச்‌ சுட்டிக்‌ காட்டுவதாக அமைந்துள்ளது. 
மேற்கூறப்பட்ட மெரிநெப்த்தா கல்வெட்‌ 
டும்‌ இந்த 13-ஆம்‌ நூற்றாண்டையே குறித்‌ 
துக்‌ காட்டுகின்றது. இவைகளையெல்லாம்‌ 
நோக்கும்போது க.மு.13-ஆம்‌ நூற்றாண்டே, 
விடுதலைப்‌ பயணம்‌ நடந்த காலம்‌ என்ற 
முடிவை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌, 
ஆனால்‌ 1 அர 6:1-இல்‌ கூறப்படும்‌ 40 
ஆண்டுகள்‌ குறிப்பு ஒர்‌ அடையாள எண்‌ 
ணாக நாம்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
13-ஆம்‌ நூற்றாண்டில்‌, இஸ்ராயேல்‌ மக்‌ 
களை வதைத்து வாட்டிய எ௫ிப்இன்‌ மன்னன்‌ 
இரண்டாம்‌ இராம்சேசுதான்‌ என்பதும்‌ தெளி 
வாகத்‌ தெரிகிறது. 


5. பாலைவனத்தில்‌ அலைச்சல்‌:- யாத்‌ 
13:17-18-இல்‌ எவ்வாறு இஸ்ராயேல்‌ மக்கள்‌, 
தங்கள்‌ சொந்த நாட்டிற்குச்‌ செல்ல ஒரு 
சுற்றுப்‌ பாதையை எடுத்துக்‌ கொண்டார்கள்‌ 
என்ற குறிப்பைப்‌ பார்க்கிறோம்‌. “பார 
வோன்‌ மக்களைப்‌ போகவிட்டபின்‌ 
போரைக்‌ கண்டால்‌ அவர்கள்‌ மனமுடைந்து 
எகிப்துக்குத திரும்புவார்கள்‌ என்று கடவுள்‌ 
எண்ண, அவர்களைப்‌ பெலஸ்தியரின்‌ நாட்‌ 
டுக்குறுக்கு வழியாய்க்‌ கொண்டு போகா 
மல்‌, செங்கடல்‌ ஓரத்திவிருக்கும்‌ பாலைநி 
லம்‌ வழியே சுற்றிச்‌ சுற்றிப்‌ போகச்‌ செப்கார்‌" 
23-ஆம்‌ அதிகாரம்‌ இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ தங்கி பாளையமிறங்னெ 20 
இடங்களைக்‌ கூறுகிறது. இத்தனைக்‌ குறிப்பு 
கள்‌ இருந்தாலும்‌, எந்த வழியாகச்‌ சென்றார்‌ 
கள்‌ என்பதைப்‌ பற்றி தின்னமாகத்‌ தெரிந்துக்‌ 
கொள்ள வழியில்லை. 


எண்ணாகமம்‌ 


இஸ்ராயேல்‌ மக்கள்‌ பாலைவனத்தில்‌ 
வழிநடந்த நிகழ்ச்சியை யாத்திரையாகமம்‌ 
விவரிக்கிற போக்கில்‌ பலமுக்கியமான 
நிகழ்ச்சிகளையும்‌ நாம்‌ காணமுடிறெது. 
இறைவனுக்கெதிராக மக்கள்‌ முணுமுணத்‌ 


தல்‌, மேகத்தாண்‌, மன்னா, காடை, 40 ஆண்‌ 
டுகளாக அலைதல்‌, அமலேக்கியருடன்‌ 
போர்‌ முதலிய மற்ற நிகழ்ச்சிகளையும்‌ நாம்‌ 
காண முடிகிறது. இப்பாலைவன அலைச்ச 
வின்போது நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்‌ 
சி யென்னவென்றால்‌, சினாய்‌ மலையில்‌ ஏற்‌ 
பட்ட உடன்படிக்கை நிகழ்ச்சியாகும்‌. இவ்‌ 
வுடன்பாட்டை மணி சுருக்கமாக இங்குக்‌ 
குறிப்பிடலாம்‌. '“நீங்கள்‌ எமது மக்கள்‌, நாம்‌ 
உனது கடவுள்‌”. னோய்‌ மலை உடன்படிக்‌ 
கையில்‌ பல சடங்குகள்‌ இடம்‌ பெறுவதைப்‌ 
பார்க்கின்றோம்‌. இவைகள்‌ இத்தித்யர்களின்‌ 
மத்தியில்‌, பேரரசன்‌ ஒருவனுக்கும்‌ அவனுக்‌ 
குக்‌ கீழிருக்கும்‌ சிற்றரசர்களுக்கும்‌ இடை 
யில்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ ஒப்பந்தத்தை 
மாதிரியாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன. 
இந்த ஒப்பந்தத்தை மாதிரிகையாக வைத்து, 
இறைவனுக்கும்‌ இஸ்ராயலுக்கும்‌ உள்ள 
கனித்த உறவை விளக்கியுள்ளார்கள்‌. 


யாத்திரையாகமம்‌ 2-ஆம்‌ அதிகாரம்‌ 
கூடாரம்‌, உடன்படிக்கைப்‌ பேழை ஆகிய 
வைகள்‌ செய்வதைப்‌ பற்றி விளக்கிக்‌ கூறுகி 
றது. நடமாடும்‌ கோவிலாக இக்கூடாரமும்‌ 
உடன்படிக்கைப்‌ பேழையும்‌ அமைந்திருந்‌ 
தன. எனென்றால்‌ பயணத்தில்‌, அவர்கள்‌ 
சென்றவிடங்களிலெல்லாம்‌ அதனை எடுத்‌ 
துச்‌ சென்றார்கள்‌. இஸ்ராயேல்‌ மக்கள்‌ பய 
ணம்‌ செய்து தாயகம்‌ வந்தார்கள்‌ என்பதற்கு, 
இந்த நடமாடும்‌ கூடாரத்‌ தயாரிப்பும்‌ ஓர்‌ 
ஆதாரமாகும்‌. 


பாலைவனத்தில்‌ 40 ஆண்டுகளாய்‌ அவர்‌ 
கள்‌ பயணம்‌ செய்தார்கள்‌ என்பது கணக்கா 
கும்‌ (சங்‌ 94:10). 20 என்பது ஒரு தலைமுறை 
யின்‌ வருட எண்ணிக்கையாகும்‌. இவாகள்‌ 
காதேசு பார்னேயாவிவிருந்து எளிதாக 
பாலஸ்தீனத்தில்‌ நுழைய வாய்ப்பிருந்தா 
லும்‌, அவ்வழியில்‌ எதிர்ப்பிருந்ததால்‌ (எண்‌ 
14:39) அவ்வழியே நுழையவில்லை. 
மாறாக. ஏதோம்‌, மோவாப்‌ அம்மோன்‌ 
ஆகிய நாடுகளைச்‌ சுற்றிக்‌ கொண்டு, யோர்‌ 
தான்‌ ஆற்றின்‌ கிழக்குப்‌ பகுதியிலிருந்து, 
யோர்தானைக்‌ கடந்து பிறகு பாலஸ்தீனத்‌ 
தில்‌ நுழைகிறார்கள்‌. ஆனால்‌ எண்‌ 21:1-3; 


568 
இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥ - விழிசலைப்‌ பயணமும்‌ விழிதலை விரகம்‌ [தொடா 


நீதி 1:9-16 ஆகிய பகுதிகள்‌ இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌ தென்பகுதி வழியாகவும்‌ பாலஸ்தீ 
னத்தில்‌ நுழைந்தாாகள்‌ என்று கூறும்‌ முக 
மாக அமைத்துள்ளன. 


கோன்‌, ஓகு இத்நகரங்கள்‌ மீது இஸ்ரா 
யல்‌ மக்கள்‌ வெற்றி கொள்கின்றனர்‌. இவ்‌ 
வெற்றிதான்‌ அவர்கள்‌ பெற்ற முதல்‌ வெற்றி 
யாகும்‌. இதனையே அவர்களின்‌ தலைமு 
றைகளெல்லாம்‌ மறக்காமல்‌ புகழ்ந்துப்‌ 
பாடுவதைப்‌ பார்க்கிறோம்‌ (எண்‌ 21:21-35; 
சங்‌ 1335: 19-20). மோசே நேபோ மலையில்‌ 
மரிக்றொர்‌. வாக்களீக்கட்பட்ட நாட்டினுள்‌ 
புகாமல்‌ அவா இறந்ததற்கும்‌ காரணங்க 
ளைத்‌ தருகிறது விவிலியம்‌ (எண்‌ 20:12; 
உப 01:37). 

6. கி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கானான்‌ 
நாடு:- கி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌, கானான்‌ 
நாடு பலயினமக்களைத்‌ தன்னுள்‌ கொண்டி 
ருந்தது. கானானிய இனத்தவர்‌ கடலோரப்‌ 
பகுதிகளிலும்‌, தெற்கு மற்றும்‌ மத்திய 
பாலஸ்தீனிய பகுதிகளிலும்‌ பெரும்பாலும்‌ 
வாழ்ந்து வந்தனர்‌. அதே சமயத்தில்‌ இத்தித்‌ 
இயர்‌, கோரியர்‌ போன்றோரும்‌ கானான்‌ 
நாட்டில்‌ வாழ்ந்து வந்துள்ளனர்‌. 


இக்காலத்தில்‌ அரசியல்‌ நிர்வாக அமைப்‌ 
பைப்‌ பொருத்தவரை, நகர ஆட்சி முறை 
பரவலாக பாலஸ்தீனத்தில்‌ பழக்கத்திலிருந்‌ 
தது. அதே நேரத்தில்‌ பல நூற்றாண்டுகளுக் 
குப்‌ பாலஸ்தீனம்‌ எகிப்தின்‌ கண்காணிப்பின்‌ 
கீழேயே இருந்து வந்துள்ளது. பாலஸ்‌இனத்‌ 
திலிருந்த சிற்றரசர்கள்‌, எடுப்திற்கு விசுவாச 
மாசுவே வாழ்ந்து வந்துள்ளனர்‌. தவறாது 
கப்பங்களைக்‌ கட்டி எபெதன்‌ நம்பிக்கைக்கு 
ரியவர்களாக அவர்கள்‌ விளங்கினர்‌. பெமு. 
12-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட அமானா 
கடிதங்கள்‌ பாலஸ்தீனத்தில்‌ அபிரூ என்பவர்‌ 
களின்‌ அக்கிரமம்‌ அதிகரித்து வருவதாக, 
அங்குள்ள அரசர்கள்‌ எதிப்திற்குத்‌ தெரிவிப்‌ 
பதாகக்‌ கூறுகின்றன. . 


தி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ நகர ஆட்டி 
கள்‌, பாலஸ்தீனத்தில்‌ பெருகின. ஆனால்‌ 
அவைகள்‌ ஒன்றிணைந்து, பாலஸ்தீனத்தைத்‌ 


தங்கள்‌ வசமாக்கிக்‌ கொள்ள முன்வர 
வில்லை. ஆனால்‌ யோர்தானுக்குக்‌ கிழக்குப்‌ 
பகுதிகள்‌, எகிப்திற்குக்‌ கட்டுப்படாமல்‌, 
தாங்களே ஏதோம்‌, மோவாப்‌, அம்மோன்‌ 
என்ற தனித்தனி நாடுகளை உண்டாக்கிக்‌ 
கொண்டன. 


பாலஸ்தீனத்தின்‌ கலாச்சாரம்‌ இந்தாட்க 
ளில்‌, எகிப்தின்‌ கலாச்சாரத்தின்‌ தாக்கத்தைப்‌ 
பெற்றிருந்தது. ஆனால்‌ கானானியரின்‌ சம 
யம்‌, மற்ற சமயங்களின்‌ சாயல்களைப்‌ 
பெறாமல்‌ தனித்‌ தன்மையைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொண்டது. பல கடவுளின்‌ பேராலயம்‌ 
பாலஸ்தீனத்தின்‌ வடக்கிவிருந்த மலையின்‌ 
மீது அமைந்திருந்தது. அவ்விடத்தின்‌ பெயா்‌ 
செப்போன்‌ என்பதாகும்‌. கடவுள்களின்‌ 
தலைவர்‌ எல்‌ என்பவர்‌; அவரின்‌ மற்றொரு 
பெயர்‌ பாகால்‌. 


பெண்‌ தேவதைகளில்‌ மூவர்‌ முக்கியமான 
வர்‌ ஆவர்‌. 1, அசேரா (கடவுள்களைப்‌ 
படைக்கும்‌ தேவதை) 2. அசித்தார்த்தி 
(அசித்தரேத்து) 3. அனாத்து இவர்‌ ஒரு 
கன்னிப்‌ பெண்‌. ஆனால்‌ வீரமிக்கவள்‌. 
கானானியர்களின்‌ வழிபாட்டில்‌ தேவதாசி 
முறையிருந்தது. நிலத்தின்‌ வளத்தை இறை 
வனிடம்‌ வேண்டி, இருத்தலங்களில்‌ உடலு 
றவு செய்து வழிபட்டனர்‌. 


7. கானான்‌ நாடு யோசுவாவின்‌ கையில்‌:- 
யோசுவா ஆகமத்தில்‌, யோசுவா பாலஸ்தீ 
னத்தைச்‌ சண்டையிட்டுப்‌ பிடித்த நிகழ்ச்சிக 
ளைப்‌ பார்கனெறோம்‌. ஆனால்‌, இப்புத்த 
கத்தில்‌ நிகழ்ச்சிகள்‌ தரப்பட்டிருக்கன்ற 
முறை, வரலாற்று நிகழ்ச்சிகளை யெல்லாம்‌, 
ஒரு வீரக்‌ காவியமாக்கித்‌ தரப்பட்டிருக்னெ 
றது. ஏனென்றால்‌ யோசுவாவை கதாநாயக 
னாக்கி, அவரது கைகளால்‌ அனைத்து வெற்‌ 
றியும்‌ கிடைப்பதாக அமைத்திருக்கறார்கள்‌. 
யோசுவா ஆகமத்தை நுணுகிப்‌ படித்தால்‌, 
பாலஸ்நனத்தின்மீது அவர்‌ ஒரு - இட்ட 
மிட்ட, தீர்க்கமான, தொடர்ந்த போரினை 
யோசுவா மேற்கொள்ளவில்லை என்பது 
தெளிவாகும்‌. சிற்சில இடங்களை ஆங்காங்‌ 
குக தாக்கி அவைகளைப்‌ பிடித்திருப்பது 


589 
இஸ்ராயேல்‌ வரலாறு - ர - விழிகலைப்‌ பயணமும்‌ விடுசவை வீராகளூம்‌ [ கொடாகர]] 


விளங்குகிறது. முதலில்‌ பாலஸ்தீனத்தின்‌ 
மையப்‌ பகுதியிவுளள எரிகோ, ஆயி என்ற 
இடங்களைப்‌ பிடிக்கிறார்கள்‌. பிறகு பெ 
யோனியரின்‌ உதவியுடன்‌ பாலஸ்தீனத்தின்‌ 
தென்பகுதிகளுக்கு படையெடுக்கன்றனர்‌,. 
அதன்பிறகு பாலஸ்தீனத்தின்‌ வட பகுதிக்‌ 
குப்‌ போர்‌ தொடுத்துச்‌ செல்கின்றனர்‌. அங்கு 
காசோர்‌ நகரைப்‌ பிடிக்கின்றனர்‌. இவைக 
ளேய்ல்லாமல்‌, வேறுசில தனித்த போர்க 
ளையும்‌ யோசுவா நடத்தியதாகவும்‌ பார்க 
கின்றோம்‌. உதாரணமாக யோசு 13:2-6; 
15:13-19; 23:7-13; நீதி 1; ஆகிய பகுதிகளில்‌ 
அத்தகையப்‌ போர்கள்‌ நடந்ததாகப்‌ பார்க்‌ 


கின்றோம்‌. 


யோசுவா நடத்தியப்‌ போர்களில்‌ கேரம்‌ 
(அர்ப்பணப்போர்‌) என்ற வழக்கம்‌ பின்பற்‌ 
றப்பட்டது. இவ்வழக்கின்படி, போரில்‌ 
பிடிப்பவைகளையெல்லாம்‌ சுத்தமாக ஆழித்‌ 
துவிட வேண்டும்‌. கொள்ளைப்‌ பொருட்கள்‌ 
என்று எதனையும்‌ அள்ளிவரக்‌ கூடாது. 
யோசுவா பலபோர்களைத்‌ தொடுத்து வெற்‌ 
றிகளைப்‌ பெற்றிருந்தாலும்‌, அங்கிருந்த 
கானானேயர்‌ அனைவரையும்‌ அவர்‌ முற்றி 
லுமாக அழித்துவிட்டதாக நாம்‌ கூறமுடி 
யாது. பல கானானியரை இஸ்ராயேல்‌ மக்‌ 
கள்‌ அழித்துவிடாமல்‌ அவர்களை விட்டுவி 
டுவதையும்‌ பார்க்கின்றோம்‌ (யோசு 2:21- 
23; ஏல) 


யோசுவா ஆகமத்தில்‌, முதலில்‌ ஒற்றர்‌ 
களை அனுப்பி யோசுவா பாலஸ்தீன 
நாட்டை வேவுப்‌ பார்த்து வர அனுப்புக 
றார்‌. அதன்பிறகு யோர்தான்‌ ஆற்றை, ஆற்‌ 
றில்‌ தண்ணீர்‌ வற்ற அற்புதமான முறையில்‌ 
அதனைப்‌ கடக்கினறார்கள்‌. பிறகு எரிகோ 
நகரை முதலில்‌ பிடிக்கிறார்கள்‌ (யோசு 3-4), 
எழு நாட்கள்‌ யெரிக்கோவைச்‌ சுற்றி வந்து, 
ஏழாம்‌ நாளில்‌ எக்காளம்‌ ஊது, சுவர்கள்விழ 
அதனைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறார்கள்‌. இது 
ஒரு போர்‌ முறையாகத்‌ தெரியவில்லை; 
மாறாக ஓரு வழிபாட்டு ஊர்வலத்தைப்‌ 
போல்‌ அங்கு நடைபெறுகிறது. எரிகோவில்‌ 
பல தொல்பொருள்‌ ஆராய்ச்சிகளை நடத்தி 
னார்கள்‌. ஆனால்‌ தி.மு. 13-ஆம்‌ தூற்றாண்‌ 


டில்‌ இந்நகரம்‌ வீழ்சசியடைந்தது என்பதற்‌ 
கானத்‌ தடையங்கள்‌ அங்கு கிடைக்க 
வில்லை. ஆனால்‌ யோசுவா ஆகமத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழிகளைப்‌ 
பார்க்கும்போது, எரிகோ நகரை அவர்கள்‌ 
நிச்சயம்‌ முதலில்‌ பிடித்திருக்க வேண்டும்‌ 
என்பது அவயெமொகியது. 


அடுத்து ஆயி நகரைப்‌ பிடிக்கின்றார்கள்‌ 
(யோசு 8). ஆயி அழிவு என்று பொருள்ப 
டும்‌. ஆயி நகரத்திலும்‌ தொல்‌ பொருள்‌ 
ஆராய்ச்சி நடந்துள்ளது ஆனால்‌, இந்நகர 
மும்‌ தி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ அழிவைக்‌ 
கண்டதற்கான அடையாளங்கள்‌ ஒன்றையும்‌ 
இங்குக்‌ காணமுடியவில்லை. ஆனால்‌ ஆயி 
நகரின்‌ அருகிலுள்ள பெத்தேல்‌ நகர்‌ 73-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ அழிக்கப்பட்டுள்ளது என்பதற்‌ 
குத்‌ தடையங்கள்‌ கிடைத்துள்ளன. எனவே 
பெத்தேல்‌ என்பதற்குப்பதிலாக ஆயி என்று 
குறிப்பிட்டுவிட்டார்கள்‌ என்று ஒரு லை 
அறிஞர்கள்‌ கருத்துத்‌ தெரிவிக்கின்றனர்‌. 
அதே போல யோசு. 9-இல வருகின்ற 
பயோன்‌ நகரில்‌ நடந்த தொல்பொருள்‌ 
ஆராய்ச்சியும்‌, கி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இந்நகரம்‌ அழிக்கப்பட்டது என்பதற்குத்‌ தட 
யங்களைக்‌ தருவதாயில்லை. 


ஆனால்‌ இலாக்கசு, தெபீர்‌, காசோர்‌ 
ஆகிய இடங்களில்‌, கிமு. 13-ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ அந்நகரங்கள்‌ அழிக்கப்பட்டன என்ப 
கற்கு, தொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சியின்‌ முடிவு 
கள்‌ சான்று பகர்கின்றன. யோசுவா 10-1] 
அதிகாரங்கள்‌ மேற்கண்ட நகரங்களின்‌ அழி 
வைத்‌ தெரிவிக்கின்றன. அதில்‌ கூறப்படுவ 
கற்கும்‌, கொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சியின்‌ ஆதா 
ரங்களும்‌ ஒத்திருக்கின்றன. 


செக்கேம்‌ நகர்‌ எவ்வித போராட்டமில்லா 
மல்‌ இஸ்ராயலரின்‌ கைகளில்‌ விழுந்ததாகப்‌ 
பார்க்கிறோம்‌. செக்கேம்‌ நகரில்‌ நடத்தப்‌ 
பட்ட தொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சியில்‌, இந்தக 
ரம்‌ கி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எவ்வித 
சேதத்திற்கும்‌ ஆளாகவில்லையென்று கண்‌ 
நிபிடிக்கப்பட்டுள்ளது. 


எனவே இஸ்ராயேல்‌ மக்கள்‌, தங்களின்‌ 


நாட்டிற்கு வந்தபோது, எகிப்திற்கு செல்‌ 


590 
இஸ்ராயேல்‌ வரவாறு - ॥ - விடுதலைப்‌ பயணமும்‌ விடுதலை வீரர்ககுரம்‌ [தொடாசச்‌!) 


லாது அங்கேயே தங்கயிருந்த அவர்களின்‌ 
மூதாதையரின்‌ வாரிசுகள்‌ இஸ்ராயேல்‌ மக்‌ 
களை இனம்‌ கண்டு கொண்டு, அவர்கள்‌ 
குடியமர உதவி செய்திருப்பதற்கு வாய்ப்பு 
கள்‌ இருந்திருக்கின்றன. 


அடுத்து யாத்‌ 12:38-இலும்‌, எண்‌ 11:4- 
இலும்‌ இஸ்ராயேல்‌ மக்களுடன்‌ மற்றயினத்‌ 
தவரும்‌ சேர்ந்து இந்த விடுதலைப்‌ பயணத்‌ 
இல்‌ பங்குக்‌ கொண்டார்கள்‌ என்று பார்க்கி 
றோம்‌. ''இஸ்ராயேலரோடு கூட வந்திருந்த 
பலயின மக்கள்‌ இறைச்சி உண்ணவேண்டு 
மென்று பேராசைக்‌ கொண்டனர்‌". எனவே 


எகிப்திலிருந்து பாலஸ்தனத்திற்கு, கால 
போக்கில்‌ மக்கள்‌ வருவதும்‌ போவதுமாக 
யிருந்திருக்கறொர்கள்‌ என்பதையும்‌ நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கயிடமிருக்கிறது. 


இவ்வாறு இஸ்ராயேல்‌ மக்கள்‌ பெரும்பா 
லும்‌ சமாதான முறையிலும்‌, ஒரு சில இடங்‌ 
களில்‌ போராடியும்‌ பாலஸ்தீனத்தில்‌ குடிய 
மர்ந்தார்கள்‌. யோசுவா ஆகமத்தில்‌ கூறப்பட்‌ 
டிருப்பதுபோல தொடர்ந்த பெரிய போர்‌ 
கள்‌ அங்கு நடைபெறவில்லை என்பதையே 
ஆகமம்‌ காப்பிய நடையில்‌, பலயிடங்களில்‌ 
மிகைப்படுத்தியும்‌ அழகுப்படுத்தியும்‌ கூறு 
கிறது. 


இவ்வாறு எகிப்திலிருந்து விடுதலைப்‌ 
பெற்றுவந்து, பாலஸ்தீனத்தில்‌ குடியேறிய 
மக்கள்‌, எப்போது ஒரினமாக இணைந்தார்‌ 
கள்‌ என்ற கேள்வியும்‌ எழுகிறது. பிரைட்‌, 
ஆல்பிரைட்‌ என்ற அறிஞர்கள்‌, எகிப்திலி 
ருந்து விடுதலைப்‌ பெற்ற மக்கள்‌ சீனாய்‌ 
மலையில்‌ நடைபெற்ற உடன்படிக்கை 
நிகழ்ச்சியின்‌ வழியாகத்தான்‌, தாங்கள்‌ ஒரே 
மக்கள்‌, ஒரேயினம்‌ என்று இணைந்தார்கள்‌ 
என்று கருத்து தெரிவிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
நோத்து என்ற அறிஞர்‌, மக்கள்‌ பாலஸ்தீனத்‌ 
தில்‌ வந்து குடியமர்ந்தபிறகுதான்‌ இந்த ஒரே 
யினம்‌ என்ற எண்ணம்‌ உண்டானது. ஏனென்‌ 
றால்‌ பாலஸ்தீனத்தில்‌, எகிப்கிலிருந்து வந்த 
வர்கள்‌ அனைவரும்‌ ஒரு திருத்தலத்தில்‌ கூடி 
வழிபடுவார்கள்‌. அத்திருத்தலத்தை ஒவ்‌ 
வொரு குலத்தவரும்‌ சுற்றுமுறை வைத்துக்‌ 


கொண்டு கண்காணித்து வந்தனர்‌. இவ்வாறு 
பாலஸ்னம்‌ வந்தடைந்த பிறகுதான்‌, இத்த 
கைய கூட்டங்கள்‌ வழியாக, தாங்கள்‌ ஒரேயி 
னம்‌ என்ற எண்ணத்தைப்‌ பெற்றார்கள்‌ என்‌ 
கிறார்‌ நோத்து. 


யோசுவா 13-ஆம்‌ அதிகாரத்திலிருந்து, 
பிடிக்கப்பட்ட பாலஸ்தீன நாடு, கோத்திரம்‌ 
வாரியாகப்‌ பகிர்ந்துக்‌ கொடுக்கப்படுவ 
தைப்‌ பார்க்கிறோம்‌. இந்த 12 கோத்திரங்கள்‌ 
எனப்படுபவை, யாகோபின்‌ பிள்ளைகளின்‌ 
நேரடி வாரிசுகளா? என்ற கேள்வியையும்‌ 
அறிஞர்கள்‌ எழுப்புகின்றனா்‌. அவ்வாறு 
இவர்களை யாக்கோபு பிள்ளைகளின்‌ வாரிசு 
கள்‌ என்று சொல்ல முடியாது என்கின்றனர்‌. 
ஏனென்றால்‌, மக்கள்‌ அவர்களின்‌ சமய நம்‌ 
பிக்கையின்‌ அடிப்படையில்தான்‌ ஒன்றித்தி 
ருந்தனர்‌. இரத்த உறவு அடிப்படையில்‌ 
அவர்கள்‌ பிரிந்து நின்றதாக குறிப்புகள்‌ 
காணப்படவில்லை. அதனால்தான்‌ யூதா 
வின்‌ குலத்தவரோடு சிமியோன்‌ குலத்தவர்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கின்றனர்‌. காது குலத்தவ 
நடன்‌ ரூபன்‌ குலத்தவரும்‌ இணைக்கப்பட்‌ 
டனர்‌. எப்பிராயிம்‌, மனாசே இரு குலத்தவ 
ரும்‌, யோசேப்பு குலத்தவராக இணைத்துக்‌ 
கூறப்படுகின்றனர்‌ (ஆதி 49:1-27). எனவே 
யோசுவா 13-ஆம்‌ அதிகாரத்தில்‌ கூறப்படு 
கின்ற 12 கோத்திரங்களின்‌ எல்லைகள்‌ என்‌ 
றும்‌ நிலைத்து நின்ற எல்லைகள்‌ அல்ல 
என்பது தெளிவாகிறது. இவ்வாறு யோசுவா 
வின்‌ காலத்தில்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ பாலஸ்‌ 
இனத்தில்‌ குடியேறிய வரலாற்று நிகழ்ச்‌ 
சியை, யோசுவா ஆகமம்‌ காப்பிய வடிவில்‌ 
கூறுகிறது. 


8. விடுதலை வீரர்களின்‌ காலம்‌:- யோசு 
வாவின்‌ காலத்தையடுத்து, பாலஸ்தீனத்தில்‌ 
இஸ்ராயேல்‌ மக்களிடத்தில்‌ ஒரு புதுவித 
சூழ்நிலை உண்டாகிறது. நாட்டில்‌ குடியே 
றிய மக்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையை வளப்ப 
டுத்தும்‌ வழிகளைத்‌ தேட ஆரம்பித்தார்கள்‌. 
நாடோடியாக வாழ்ந்தவர்கள்‌ வீட்டில்‌ தங்கி 
வாழத்‌ தலைப்பட்டனர்‌. அந்நாட்டில்‌ நடந்த 
தொழிலைக்‌ கைக்கொண்டு அதனால்‌ தங்‌ 
கள்‌ வயிற்றிற்கு வழிதேடினர்‌. அப்போது 


591 
இஸ்ராயேல்‌ வரலாறு - 4 - விநிதலைப்‌ பயணமும்‌ விழிதலை வீரார்ககுரம்‌ (கொடாக்‌!) 


பாலஸ்தீன நாட்டில்‌ விவசாயம்தான்‌ முக்கி 
யத்‌ தொழில்‌. எனவே பயிர்‌ தொழிலைப்‌ 
பாங்காகச்‌ செய்ய முற்பட்டனர்‌. உழவு 
தொழிவிற்கு வானைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
வான்‌ பொய்த்தால்‌ வாழ்க்கைப்‌ பொய்த்து 
விடும்‌. தேவையான மழையை, தேவை 
யான நேரத்தில்‌ பெற்றிட பாலஸ்தீனத்தில்‌ 
அப்போது வாழ்ந்த கானாணியர்‌ பாகால்‌ 
என்ற கடவுளை வழிபட்டனர்‌. இவ்வழி 
பாட்டில்‌, ஆலயத்தில்‌ உடலுறவு கொள்ளும்‌ 
வழக்கம்‌ இருந்தது. விவசாயம்‌ செய்த இஸ்‌ 
ராயேலர்‌, கானானியர்‌ நிலத்தின்‌ வளத்திற 
காகச்‌ செய்து வந்த அதே வழிபாட்டில்‌ பங்கு 
பெறவும்‌ தலைப்பட்டனர்‌. ஓரிடத்தில்‌ 
நிலைத்து வாழத்‌ தலைப்பட்டவாகள்‌ தங 
கள்‌ சமூதாய ஒற்றுமையை மறந்து வாழவும்‌ 
தலைப்பட்டனர்‌. அத்தோடு அருகிலிருந்த 
பிறமக்கள்‌ இஸ்ராயேல்‌ மக்களின்‌ இடங்‌ 
களை ஆக்கிரமித்து தொந்தரவு அளிக்கவும்‌ 
ஆரம்பித்தனர்‌. குறிப்பாக, முதவில்‌ கடல்‌ 
மக்கள்‌ என்று அழைக்கப்பட்ட பெலிஸ்து 
யர்கள்‌, எகிப்தைத்‌ தாக்கிக்‌ கொண்டிருந்த 
னர்‌. இவர்களை எகிப்து முறியடித்து 
திருப்பி அனுப்பிவிட்டது. இவாகள்‌ இஸ்ரா 
யேல்‌ அருகில்‌ தனிநாட்டை உருவாக்கி 
வாழ்ந்து வந்தனர்‌. இவர்கள்‌ அடிக்கடி இஸ்‌ 
ராயேலில்‌ நுழைந்து துன்புறுத்தி வந்தனர்‌. 
இச்சமயத்தில்‌ தான்‌, கடவுளின்‌ அழைப்பை 
உணர்ந்த வீரர்கள்‌ வெளிவந்து மக்களுக்கு 
விடுதலை வாங்கித்‌ தந்தனர்‌. இத்தகைய 
விடுதலை வீரர்கள்‌ இஸ்ராயேலை சுமார்‌ 150 
ஆண்டுகள்‌ வழிநடத்தி வந்தனர்‌. இவர்கள்‌ 
இவ்வாறு மக்களை வழிநடத்தி வந்தக்‌ 
காலம்‌ மு. 1200 முதல்‌ கி.மு. 1050 என்றும்‌ 
நாம்‌ கணக்கிடலாம்‌. இவ்விடுதலை வீரர்கள்‌ 
மொத்தம்‌ பன்னிருவர்‌. அறுவர்‌ பெரிய 
நீதிபதிகள்‌ என்றும்‌, அறுவர்‌ சிறிய நீதிபதி 
கள்‌ என்றும்‌ ௮, மைக்கப்படுகின்றனர்‌. இப்‌ 
பாகுபாடு அவர்களின்‌ சிறப்பினை வைத்துக்‌ 
கொடுக்கப்பட்டதல்ல. மாறாக, பெரியவர்‌ 
கள்‌ அறுவரின்‌ வாழ்வைப்‌ பற்றிச்‌ சற்று 
அதிகமாக நீதிபதி ஆகமத்தில்‌ எழுதியுள்ளார்‌ 
கள்‌. சிறியவர்களைப்‌ பற்றி ஒரு சில வாக்கி 
யங்களில்‌ கூறிவிடுகின்றனா. 


இந்த விடுதலை வீரர்களைக்‌ சரியாகக்‌ 
காலவாரியாக வரிசைப்படுத்திக்‌ கூற 
வில்லை நீதிபதியாகமம்‌; மாறாக பலயிடங்‌ 
களில்‌ தோன்றி பணியாற்றிய இவ்வீரர்க 
ளைப்‌ பற்றி, ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பாட்‌ 
டைப்‌ பின்பற்றிக்‌ கூறியிருப்பதாகத்‌ தெரிகி 
றது. இதை நீதி 3:10-3:6 என்ற பகுதி 
எடுத்துக்‌ கூறுகிறது. முதவில்‌ இஸ்ராயேல்‌ 
மக்கள்‌ யாவேயை மறந்து பாவம்‌ செய்வது 
குறிப்பிடப்படும்‌. பிறகு அதற்குத்‌ சுண்ட 
னையாகக்‌ கடவுள்‌, அன்னிய அரசர்களை 
அவர்கள்‌ மீது படையெடுக்கச்‌ செய்வார்‌. 
அன்னியர்களின்‌ பிடியில்‌ க்கிய மக்கள்‌ 
இறைவனைப்‌ பார்த்து முறையிடுவர்‌, மனந்‌ 
திரும்புவர்‌. இப்போது இறைவன்‌ அவர்‌ 
களை மீட்க ஓர்‌ விடுதலை வீரரை அனுப்பி 
வைப்பார்‌. இந்த நான்கு படி கொண்ட 
வாய்ப்பாட்டைத்தான்‌ ஒவ்வொரு விடு 
தலை வீரரின்‌ வாழ்க்கையை வடித்து எழு 
தும்போது, நீதிபதியாகமம்‌ பின்பற்றுகிறது. 


இவ்விடுதலை வீரர்கள்‌ எந்தெந்த எதிரி 
களை எதிர்த்து வெற்றிக்‌ கொண்டனர்‌ என்ப 
தைப்‌ பற்றியும்‌ நீதிபதியாகமம்‌ குறிப்பிட்டுக்‌ 
கூறுகிறது. முதலில்‌ கூறப்பட்ட பெலிஸ்தி 
யர்‌ மட்டுமல்ல, பல இசைகளிவிருந்து இஸ்‌ 
ராயேல்‌ மக்கள்‌ தாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தங்களின்‌ ஒற்றுமையை மறந்திருந்த மக்கள்‌ 
எதிரிகளின்‌ தாக்குதலுக்கு எளிதாக இரையா 
னார்கள்‌. கடவுள்‌ அனுப்பியவிடுதலை வீரர்‌ 
களின்‌ மற்றொரு முக்கியமானப்‌ பணி, மக்‌ 
களை ஒன்று சேர்ப்பதாகும்‌. இவ்வாறு மக 
களை ஒற்றுமைப்படுத்தி, எதிரியை எதிர்க்‌ 


கச்‌ சென்றனர்‌. 


ஒதினியேல்‌ என்ற விடுதலை வீரர்‌ கிரி 
யத்து-சேபர்‌ நகரைப்‌ பிடிக்க யூதாவிற்கு 
உதவுகிறார்‌ (நீதி 1:11-16). இடக்கையன்‌ 
ஏகூது, மோவாப்‌ அரசன்‌ எகிலோனைத்‌ 
தந்திரத்தால்‌ கொல்லுகிறார்‌ (நீதி 3:14-25]. 
இதனால்‌ மோவாபு மக்கள்‌ யோர்தான்‌ ஆற 
றினைத்‌ தாண்டி இஸ்ராயேல்‌ மக்களைத்‌ 
தாக்கத்‌ துணியாது, அவர்கள்‌ நாட்டோடு 
அடங்கிப்போய்‌ இருந்தார்கள்‌. இறைவாக்கி 
னன்‌ தெபோரா, பாராக்கு என்ற வீரரைத்‌ 


592 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ட 


தாண்டியெழுப்புகிறாள்‌. இருவரும்‌ சேர்ந்து, 
பாலஸ்தீனத்தின்‌ வடபகுதியிலிருந்த மக்க 
ளையெல்லாம்‌ ஒன்று திரட்டுகின்றனர்‌. தங்‌ 
களைத்‌ தாக்கி வந்த காணாணிய அரசன்‌ 
யாபீனை எதிர்த்துப்‌ போரிட செல்கின்றனர்‌. 
இப்போர்‌ எசுதிரலோன்‌ என்ற சமவெளியில்‌ 
நடக்கிறது. யாபீன்‌ அரசனின்‌ தளபதி சிசாரச 
இஸ்ராயலுக்கு எதிராக தலைமையேற்றுப்‌ 
போரை நடத்துகிறான்‌. சிசாரா கெபேரின்‌ 
மனைவி யாயேலால்‌ கொல்லப்படுகிறான்‌, 
இப்போரில்‌, கானானேயர்கள்‌ தேர்ப்படை 
யைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. ஆனால்‌ அப்‌ 
போது பெய்த மழையினால்‌ சோன்‌ நதி 
வெள்ளப்பெருக்கெடுத்தது. இதனால்‌ 
தேரெல்லாம்‌ சகதியில்‌ மாட்டிக்கொண்டு 
பயன்படாது போடன்றன [நீதி 520-21). 
இந்நிகழ்ச்சி கி.மு. 1125-ஆம்‌ ஆண்டு நடந்தி 
ருக்க வேண்டும்‌ என்று ஆல்பரைட்‌ என்ற 
அறிஞர்‌ கருதுகிறார்‌. அதற்கு அவர்‌ மெக்‌ 
இதோ, தானாக்கு முதலிய இடங்களில்‌ 
நடந்த தொல்பொருள்‌ ஆராய்ச்சியின்‌ சான்று 
களை அங்குக்‌ காட்டுகிறார்‌. இவ்வெற்றியை 
மையமாக வைத்து இயற்றப்பட்ட தெபோ 
ராவின்‌ பாடல்‌ (நீதி 5) காலத்தால்‌ மிகப்பழ 
மையான பாடல்களில்‌ ஒன்றாகும்‌. 


மிதியானியரும்‌, அமலேக்கியரும்‌ ஓட்ட 
கங்கள்‌ மீது வந்து, இஸ்ராயல்‌ மக்களைச்‌ 
சூறையடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்‌ 
களை கதேயோன்‌ சந்தித்து விரட்டியடித்து 
வெற்றி கொள்கிறார்‌ (நீதி 6-8). பிறகு 
இதயோனின்‌ மகன்‌ அபிமெலக்கு இஸ்ராய 
லுக்கு அரசனாக முயற்சி செய்கிறான்‌. செக்‌ 
கேமில்‌ சிலகாலம்‌ அரசனாகவும்‌ ஆட்சி 
செய்கிறான்‌ [நீதி 9). கதெயோன்‌ செய்த 
மற்றொரு முக்கிய பணி, பாகாலின்‌ ஆலயங்‌ 
களை இடித்து அழித்ததாகும்‌ (நீதி 6:25-29). 


இபிதாகு ஒருவிலைமாதின்‌ மகன்‌. மக்க 
ளால்‌ விரட்டப்பட்டு, கொள்ளைக்காரர்களு 
டன்‌ சேர்ந்து வாழ்ந்து வந்தார்‌. அம்மோனி 
யர்‌ இலயாத்தைக்‌ கைப்பற்றியபோது கில 
யாத்தின்‌ மக்கள்‌ இபிதாகின்‌ உதவியை நாடு 
இன்றனர்‌. இபிதாகு போரிட்டு அம்மோனி 
யர்களைத்‌ தோந்கடிக்கிறார்‌. இச்சமயத்தில்‌ 


- மண்ணார்‌ ஆட்சிக்காலம்‌ 


மிக வருத்தமான நிகழ்ச்சி நடை பெறுறெது. 
தனது வெற்றிக்கு நன்றியாக, யாரை முதலில்‌ 
காண்பாரோ அவரை பலியிடுவதாக வேண்‌ 
டுதல்‌ செய்திருந்தார்‌. அவர்‌ மகளை, அவர்‌ 
வெற்றிக்‌ கொண்டு திரும்பி வரும்போது 
முதலில்‌ சந்திக்கிறார்‌. அதனால்‌ பலிக்கொ 
டுக்க நேருகிறது (நீதி 10-11). 


சிம்சோன்‌ பெலிஸ்தியர்களுடன்‌ 
போராடி, இஸ்ராயேல்‌ மக்களைக்‌ காப்பாற்‌ 
றுகிறார்‌. இஸ்ராயல்‌ மக்கள்‌ பெலிஸ்தியர்க 
ளால்‌ எவ்வளவு வாதையுற்றனர்‌ என்றால்‌ 
தாங்கள்‌ தப்பித்துக்‌ கொள்ள தங்களின்‌ வீர 


-னையே, கட்டி, பெலிஸ்தியர்களிடம்‌ அனுப்‌ 


பிவைக்க முன்வருகின்றனர்‌ (நீதி 15:12-14). 
சிம்சோனின்‌ அலாதியனை வீரமும்‌ பலமும்‌ 
இஸ்ராயேலின்‌ நம்பிக்கை நட்சத்திரமாக 
விளங்கின. 


சமானிய விடுதலை வீரர்கள்‌, போர்களில்‌ 
ஈடுபடுவதைவிட, மக்களையிணைக்கும்‌ 
பாலங்களாக விளங்கியுள்ளார்கள்‌. இவ்வ 
குப்பைச்‌ சேர்ந்த சில வீரர்கள்‌, இஸ்ராயல்‌ 
இனத்தைச்‌ சார்ந்தவர்களாக கூட இல்லை. 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ௬ மன்னர்‌ ஆட்சிக்கா 
லம்‌ 

விடுதலை வீரர்களின்‌ காலத்தையடுத்து, 
கி.மு. 11-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மன்னர்‌ ஆட்சி 
முறை பாலஸ்தீனத்தில்‌ அடியெடுத்து வைத்‌ 
தது. இந்த நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌, இஸ்‌ 
ராயேல்‌ மக்களின்‌ பெரும்‌ தலைவலியாக 
விளங்கியவர்கள்‌ பெலிஸ்தியர்கள்‌. இப்பெ 
லிஸ்தியர்கள்‌, பாலஸ்தீனத்தின்‌ தென்பகுதி 
யில்‌ கடற்கரை ஓரங்களில்‌ காசா, காத்து 
அசுக்கலோன்‌, அசுதோது, எக்கரோன்‌ என்ற 
நகரங்களைப்‌ பிடித்து அவைகளில்‌ தனித்து 
அரசாட்சியை நடத்தி வந்தனர்‌. இவர்கள்‌ 
இஸ்ராயேல்‌ மக்களை விட அதிக வலிமை 
வாய்ந்தவர்களாக அக்காலத்தில்‌ விளங்கியி 
ருக்கிறார்கள்‌ என்பது தெளிவாகத்‌ தெரி 
றது. சிம்சோன்‌ பெலிஸ்தியர்களுடன்‌ 
கொண்ட போராட்டத்தை நீதி 13-16 என்ற 
பகுதி விவரிக்கிறது. பெலிஸ்தியர்கள்‌, 
இரும்பினை உருக்கும்‌ இரகசியத்தைக்‌ 


293 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 14 - மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொட 24) 


தெரிந்து வைத்திருந்திருந்தார்கள்‌. எனவே 
தான்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ கொல்லர்களைத்‌ 
தேடி பெலிஸ்தியர்‌ நாட்டிற்குச்‌ சென்றார்கள்‌ 
என்று 1 சாமு 13:19தொ- தெரிவிக்கின்றது. 
இப்பெலிஸ்தியர்‌ அபேக்கு என்ற இஸ்ராயே 
லின்‌ நகரைப்‌ பிடித்து பாலஸ்தீனத்தின்‌ வட 
பகுதியில்‌ நுழைந்தனர்‌ என்று 1 சாமு ச்‌ 
தெரிவிக்கின்றது. அபேக்கு என்ற ஊரில்‌ 
நடந்தப்போர்‌, வரலாற்றில்‌ முக்கியம்‌ வாய்த்‌ 
தது. ஏனென்றால்‌, இஸ்ராயேலின்‌ பலகுலத்‌ 
தவரும்‌ ஒன்றிணைந்து பெலிஸ்தியரை 
எதிர்த்துப்‌ போராடியுள்ளார்கள்‌. 


1, முதல்‌ அரசன்‌ சவுல்‌ (கி.மு. 1020):- 
பெலிஸ்தியங்கள்‌ இஸ்ராயேலை விழுங்கிஷடத்‌ 
தருணம்பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌, இச்‌ 
சூழ்நிலையில்‌ இரண்டு முக்கிய மணிதர்கள்‌ 
இஸ்ராயேலில்‌ தோன்றினார்கள்‌. சாமுவேல்‌ 
என்பாரும்‌ சவுல்‌ என்பவரும்தான்‌ இக்காலத்‌ 
இல்‌ தோன்றிய மனிதர்கள்‌. 


சாமுவேல்பற்றி தகவல்கள்‌ பலவித 
மொழிநடைகளில்‌ வடிவம்‌ பெற்று உலாவி 
வந்தன. அவருடைய பிறப்பு, அழைப்பு, 
பணிகள்‌ இவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ தனித்‌ 
தனி பாணியில்‌ மக்கள்‌ மத்தியில செய்திக 
ளாக திலவிவந்தன. எனவேதான்‌, அவரைப்‌ 
பற்றிய தெளிவானக்‌ குறிப்புகளை நாம்‌ 
காணமுடியவில்லை. இளமையில்‌ 
சிலோவா திருத்தலத்தில்‌ ஏலியின்‌ ஏவல்‌ 
னாக விளங்குகிறார்‌. இத்திருத்தலத்தில்‌ இவ்‌ 
வாறு பணிபுரிந்தது அவருடைய தாய எடுத்‌ 
துக்கொண்ட நேர்ச்சியின்‌ காரணமாகத்தான்‌ 
(1 சாமு 1:11; எண்‌ 6). இதையடுத்து, 
சாமுவேல்‌ ஓர்‌, இறைவாக்கினராகவும்‌ காட்‌ 
சியாளராகவும்‌ சித்தரிக்கப்படுகிறார்‌. இவர்‌ 
இஸ்ராயேல்‌ மக்களின்‌ பழைய பாரம்பரியங்‌ 
களைத்‌ தஇன்மையடன்‌ கட்டிக்‌ காப்பவராக 
நிற்கிறார்‌. எனவேதான்‌, சவுல்‌ முதல்‌ அரச 
னாக ஆவதறகுமுன்‌ அரசமுறை நுழைவதை 
எதிர்த்து நிற்கிறார்‌. சாமுவேல்‌ இறைவ:..க்கி 
னராகச்‌ செயற்படுங்கால்‌, அவரைச்‌ சுற்றி 
ஒரு சீடர்‌ கூட்டம்‌ சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்‌ 
இெது. இச்சீடர்கள்‌ பரவச நிலையில்‌ ஆடுப 
வர்களாகவும்‌ குறிசொல்பவர்களாகவும்‌ 


விளங்கியுள்ளனர்‌. இச்சிடர்களின்‌ செயல்வ 
முக்கங்கள்‌ கானானியர்களின்‌ இறைவாக்குப்‌ 
பூசாரிகளின்‌ வழக்கங்களை ஒத்திருந்தன. 


இதையடுத்து சாமுவேல்‌ ஓர்‌ விடுதலை 
வீரராகவும்‌ விளங்கினார்‌ (1 சாமு 7:2-17). 
அதிலும்‌ இவர்‌ இஸ்ராயேலின்‌ வரலாற்றில்‌ 
கடைசி விடுதலை வீரராக விளங்கியிருக்கி 
றார்‌. இவ்வாறு இவர்‌ பெத்தேல்‌, இல்கால்‌, 
மிசுபா என்ற நகரங்களில்‌ விடுதலை வீரர்க 
னின்‌ பணியை செய்துவந்திருப்பதும்‌ நமக்‌ 
குத்‌ தெரிகிறது. விடுதலை வீரர்களின்‌ பணி 
யில்‌ இவர்‌ இடம்‌ பெறுவதால்தான்‌ பெலிஸ்‌ 
இயருடன்‌ இவர்‌ பேர்ரிட்டு அவர்கள்‌ மீது 
அவர்‌ வெற்றிக்‌ கொண்டதாக 1 சாமு 7:10- 
இல்‌ பார்க்கிறோம்‌. 


விடுதலைவீரர்‌ கதயோனின மகன்‌ அபி 
மெலக்குதான்‌ அரசனாக முயற்சி செய்தார்‌ 
அவரது நோக்கம்‌ என்னவென்றால்‌ ஒருமன்‌ 
னனின்‌ குடையின்‌ 8ழ்‌ எல்லா இஸ்ராயே 
வின்‌ குலங்களையும்‌ இணைப்பதாகும்‌. 
ஆனால்‌ அவரின்‌ முயற்சி பயனளிக்காது 
தோல்விக்‌ கண்டது. அபிமெலக்கு அப்‌ 
போது ஏற்றிய விளக்கு பெலிஸ்தியர்களின்‌ 
தொல்லைகளால்‌ பற்றி எரிய ஆரம்பித்தது. 
எதிரிகளான பெலிஸ்தியரை அழிக்க இஸ்ரா 
யல்‌ அனைவரும்‌ அரசன்‌ என்ற தலை 
மையை வைத்து அவன்‌ கீழ ஒன்று கூட 
ஏது வாயிற்று . 


மன்னர்‌ ஆட்சிமுறை, இஸ்ராயேலில்‌ எவ்‌ 
வாறு தோற்றம்‌ கண்டது என்பது பற்றி 
இரண்டு வகையான பாரம்பரியங்களைச 
சாமுவேல்‌ ஆகமத்தில்‌ நாம்‌ காண முடிகி 
றது. 1 சாமு 9:1-10; 16:11 ஆகிய பகுதிகள்‌ 
மன்னர்‌ ஆட்சி முறை தோன்றியதை ஆதரிப்‌ 
பதைப்‌ போலத்‌ தெரிறெது. ஆனால்‌ ] சாமு 
810: 17-27; 12 ஆதிய பகுதிகள்‌ மன்னர்‌ 
ஆட்சி முறைக்கு எதிராக அமைந்துள்ளன. 


1! சாமு 9:1-10; 16:11 என்ற பகுதியில்‌ நாம்‌ 
காண்பது: சவுல்‌, தன்‌ வீட்டிலிருந்து காண 
மற்போன கழுதைகளளைத்‌ தேடிச்செல்கிறார்‌. 
அப்போது இராமாவில்‌ சாமுவேலால்‌ அபி 
டேகம்‌ செய்யப்படுகிறார்‌. இந்நிகழ்ச்சியைத்‌ 


594 


ஸெராயேல்‌ வரலாறு - 1 - மண்ணார்‌ ஆட்சிககாவம்‌ [தொடர்சகி) 


தருகின்ற பாரம்பரியம்‌ மிகவும்‌ தொன்மை 
யானதாகும்‌ என்று அறிஞர்கள்‌ கருதுகின்ற 
னர்‌. 


1 சாமு 6;10:17-27; 18- என்ற பகுதியில்‌ 
சவுல்‌ முதல்‌ மன்னனாக ஆக்கப்படுவது 
வேறு விதத்தில்‌ அமைந்துள்ளது, அதாவது, 
சாமுவேல்‌ விருப்பமில்லாமல்‌ மக்களின்‌ 
வற்புறுத்தலுக்காகவே சவுலை முதல்‌ அரச 
னாக ஆக்குவதாக உள்ளது. இதில்‌ சாமு 
வேல்‌ கடைசி விடுதலை வீரராகவும்‌, அவ 
ரைத்‌ தொடர்ந்து சவுலும்‌ அந்த விடுதலை 
வீரா பாணியிலேயே பணி செய்ததாகவும்‌ 
இப்பகுதி விளக்குகிறது. எனவேதான்‌ அவர்‌ 
மன்னராக அபிடேகம்‌ செய்யப்பட்டார்‌ என்‌ 
பதில்‌ 1 சாமு 10:1 '*நாகித்‌'' என்ற எபிரேய 
வார்த்தை அரசனைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டுள்ளது. நாகிது என்றால்‌ தலைவன்‌ 
இளவரசன்‌ என்றுதான்‌ பொருள்‌ (2 சாமு 
7:8), அதனைப்‌ படைத்தலைவன்‌ என்று கூட 
மொழிபெயர்க்கலாம்‌ என்கிறார்‌. ஆல்பி 
ரைட்‌ என்ற அறிஞர்‌. 


எனவே மன்னர்களின்‌ சரியான அமைப்பு 
ஆட்சிமுறை ஓரே காலக்‌ கட்டத்தில்‌ திடீ 
ரென உண்டாகாமல்‌ படிப்படியாக வளர்ந்தி 
ருக்கிறது என்பதைத்தான்‌ இந்த இரு பாரம்‌ 
பரியங்கள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன. ஆல்பி 
ரைட்‌ என்ற அறிஞர்‌ பெயா என்ற இடத்தில்‌ 
கொல்‌ பொருள்‌ ஆராய்ச்சி நடத்தினார்‌. 
அவ்விடத்தில்‌ சவுல்‌ அரசனில்‌ அரண்மனை 
யைக்‌ கண்டு பிடித்தார்‌. இவ்வரண்மனை 
எளிமையான முறையில்‌ கட்டப்பட்டுள்‌ 
ளது. ஏனென்றால்‌ சவுலின்‌ காலத்தில்‌ முழ 
மையான திர்வாக அமைப்பு முறைகளும்‌ 
அரச ஆடம்பரங்களும்‌ ஆரம்பத்திலேயே 
கோன்றவில்லை. 


சவுல்‌ தனது பணியின துவக்கத்திலேயே 
பல வெற்றிகளைக்‌ கண்டார்‌; அவை அவ 
ருக்குப்‌ பெரும்‌ ஆர்வத்தை அளித்தன. சான்‌ 
றாக யபேசு-கிலயாதை ஆம்மோனியா்கள்‌ 
முற்றுகையிட்டபோது அவர்களை முறிய 
டித்தார்‌ சவுல்‌ (1 சாமு 11). இப்போரில்‌ 
பெலிஸ்தியர்‌ தலையிடாமல்‌ ஒதுங்கியே 


நின்றுள்ளனர்‌. அடுத்து அவர்களின்‌ பயங்கர 
எதிரியாக விளங்கிய பெலிஸ்தியரையும்‌ 
எதிர்த்து ஒருமுறை வெற்றி கொண்டார்‌ 
சவுல்‌. பெலிஸ்தியரை தோற்கடித்த இப்பெ 
ரும்போரில்‌ சவுலின்‌ மகன்‌ யோனத்தான்‌ 
தலைமையேற்று இவ்வெற்றிக்குக்‌ காரண 
மாக விளங்கினார்‌ (1 சாமு 14]. 


முதல்‌ அரசனான சவுல்‌ சிலதவறான வழி 
களிலும்‌ சென்றார்‌. தன்னை திருதிலைப்ப 
டுத்திய சாமுவேலுடனேயே மோதினார்‌. 
இத்தகைய இருமோதல்களை 1 சாமு 13; 15; 
நமக்குத்‌ தெரிவிக்கின்றன. அதாவது 
யெலிஸ்தியருடன்‌ போர்‌ துவங்குழுன்‌ 
இறைவாக்கினர்‌ சாமுவேலுக்குப்‌ பதிலாகத்‌ 
தானே பலியை நிறைவேற்றுகிறார்‌ சவுல்‌. 
அமலேக்கியரைச்‌ சவுல்‌ தோற்கடித்தபோது 
அவர்களின்‌ சட்டப்படி கொள்ளைப்‌ 
பொருட்களை முழுவதுமாக அழிக்காமல்‌ 
சிலவற்றை தன்னுடன்‌ தக்க வைத்துக்‌ கொள்‌ 
கிறார்‌ சவுல்‌. இவை சவுல்‌ இறைவனின்‌ 
வழிகளை விடுத்துச்‌ சென்றதைக்‌ காட்டுகின்‌ 
றன. இதனால்‌ சவுலுக்கும்‌ சாமுவேலுக்கும்‌ 
சச்சரவு உண்டானது. இதையடுத்து அவர்‌ 
இறைவனால்‌ கைவிடப்பட்டதாக நினைத்து 
வெதும்பி மனம்‌ உடைந்து போய்‌ மன 
நோய்க்கு ஆளாகிறார்‌. இச்சூழ்நிலையில்‌ 
தான்‌ தாவீது சவுல்‌ முன்‌ தோன்றுவதாக சில 
பகுதிகளில்‌ காண்கிறோம்‌. அடுத்து சவுல்‌ 
செய்த பெரிய தவறான செயல்‌ நோபில்‌ 
குருக்களைக்‌ கொலைசெய்தது. இச்செயல்‌ 
சவுலின்‌ வீழ்ச்சியை முத்திரையிட்டது. பல 
விதத்‌ தோல்விகளின்‌ மத்தியில்‌ செய்வதறி 
யாது எந்தோர்‌ என்ற இடத்தில்‌ குறிசொல்ப 
வளிடம்‌ சென்று சாமுவேலின்‌ ஆவியை 
அழைத்து வரச்சொல்லி பேசமுயற்சிக்கும்‌ 
நிகழ்ச்சி சவுலின்‌ முற்றிலும்‌ இயலா 
நிலையை விளக்கிக்‌ காட்டுவதாக உள்ளது. 


கடைசியில்‌ பெலிஸ்தியர்களின்‌ நெருக்‌ 
குப்பிடி அதிகரிக்கிறது. கில்போவா மலை 
யில்‌ நடந்தபோரில்‌ யோனத்தான்‌ பெலிஸ்தி 
யர்களால்‌ கொல்லப்படுகின்றார்‌. சவுல்‌ மன 
முடைந்து தற்கொலை செய்துகொள்கிறார்‌. 
இவ்வாறு முதல்‌ மன்னர்‌ சவுலின்‌ ஆட்சி 
பரிதாப நிலையில்‌ முற்றுப்‌ பெற்றது. 


595 


இஸ்ராயேல்‌ வாவா - /7 


2. தாவீது அரசன்‌ (உ,மு.1000-962): - 
தாவீது மன்னர்‌, சவுலின்முன்‌ முதன்‌ முத 
கொண்டு வரப்படும்‌ நிகழச்சி, 
இரண்டு விதங்களில்‌ கூறப்படுவதை சாமு 
வேல்‌ ஆகமத்தில்‌ பார்க்கிறோம்‌. 1 சாமு 
16:14-23; 17:1-11.22-53-என்ற பகுதியில்‌ சவுல்‌ 
ய ஆவியால்‌ அலைக்கழிக்கப்படும்போது 
அவருக்குமுன்‌ யாழ்வாசிக்க, தாவீது சவுல்‌ 
முன்‌ அழைத்து வரப்படுகிறார்‌. ஆனால்‌ ] 
சாமு 17:12-30; 1755-12 என்ற பகுதியில்‌ 
தாவீது தன்மூத்த சகோதரர்களைப்‌ போர்க்க 
ளத்தில்‌ சந்திக்கிறார்‌. அங்கு கோலியாத்தின்‌ 
அட்டகாசத்தைப்‌ பார்த்து, பிறகு அவனைக்‌ 
கொன்று வெற்றிபெற சவுல்‌ அரசனிடம்‌ 
சென்று அனுமதி வேண்டுகிறார்‌. இந்நிகழ்ச்‌ 
சியிலும்‌ தாவீது சவுல்முன்‌ முதன்முதலாக 
தோன்றுவதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


வாக 


தாவீது, சவுல்‌ அரசனின்‌ அரசவையில்‌ 
தோன்றும்‌ நிகழ்ச்சிகளும்‌, பிறகு சவுல்‌ அவ 
ரைக்‌ கொல்லத்‌ தேடுகிற நிகழ்ச்சிகளிலும்‌ 
இரட்டிப்பு நிகழசசயுரைகளைக்‌ காண்டு 
றோம்‌ உதாரணமாக தாவீது சவுலின்‌ உயி 
ரைக்‌ காப்பாற்றும்‌ நிகழ்ச்சி இரண்டுமுறைக்‌ 
கூறப்பட்டுள்ளது. தாவீதை சவுல்‌ அம்பால்‌ 
குத்திக்‌ கொலை செய்ய முயற்சிக்கும்‌ நிகழ்ச்‌ 
சியும்‌ இரண்டு முறை கூறப்பட்டுள்ளது. 


தாவீதுத்‌ தனது போரிடும்‌ திறமையால்‌, 
படிப்படியாக முன்னுக்கு வருகிறார்‌. எந்த 
அளவிற்கு என்றால்‌ சவுல்‌ அரசனின்‌ மக 
ளான மீக்காளையே மணமுடித்துக்‌ கொள்கி 
றார்‌ தாவீது. ஆனால்‌ உயர்ந்து வந்த தாவீ 
இற்கு, ஆபத்தும்‌ தாழ்வும்‌ அடுத்தாற்போல்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தன. சவுல்‌ தாவீதைச்‌ 
சுத்தமாகத்‌ தொலைத்துவிடுவதற்கு 
பேயாய்ச்‌ செயல்பட்டார்‌. சவுவின்‌ சாவுப்பி 
டியிலிருந்துத்‌ தப்பித்துக்‌ கொள்வதற்காக 
பாலைவனத்தில்‌ பதுங்குகறார்‌ தாவீது, 
அங்கு தன்னுடன்‌ நானூறு பேர்‌ கொண்ட 
ஒரு சிறிய படையை ஏற்படுத்திக்‌ கொள்கி 
றார்‌. இப்படையின்‌ வீரர்களெல்லாம்‌ சவுவி 
டமிருந்து தப்பித்து வந்தவர்கள்‌. பாலைவ 
னத்தில்‌ பதுங்கி வாழ்ந்த காலத்தில்‌ தந்திரமா 
கத்‌ தங்களின்‌ பகைவரான பெலிஸ்தியர்களு 


- மன்னார்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடராக] 


டன்கூட இரகசிய உறவை உண்டாக்கிக்‌ 
கொள்கிறார்‌. காத்து நகர பெலிஸ்திய அரச 
னுடன்‌ நல்லுறவு கொண்டு சவுல்‌ அரசன்‌ 
இறக்கும்‌ முன்னமே சிக்கிலாகு நகரின்‌ சிற்ற 
ரசன்‌ ஆனார்‌ தாவீது. 


சவுல்‌ இறந்தபின்‌, இஸ்ராயேல்‌ நாட்டின்‌ 
தென்பகுதியான யூதாவிற்கு அரசனாகிறார்‌ 
தாவீது, கெபிரோன்‌ அவரது தலைநகரமாகி 
றது. இவ்வாறு தாவீது சவுலை அடுத்து 
அரசனாகுவதற்கு, பலவித சாதகமான சூழ்நி 
லைகள்‌ அப்போது நிலவின. யூதாவில்‌ குடி 
யிருந்த மக்கள்‌ தாவீதின்‌ குலத்தைச்‌ சார்ந்த 
வர்கள்‌. எனவே, தங்கள்‌ இனத்தானாகிய 
தாவிதைத்‌ தங்கள்‌ அரசனாக ஏற்றுக்கொள்ள 
அவர்கள்‌ தயங்கவில்லை. மேலும்‌ அபிகா 
யில்‌ அகனோவாம்‌ என்ற யூதா குலத்தைச்‌ 
செர்ந்த பெண்களைத்‌ தாவீது மணந்திருந்‌ 
தார்‌. ஆனால்‌ யோர்தானையடுத்த மகனா 
யிம்‌ என்ற பகுதியில்‌ சவுலின்‌ மகன்‌ இசிபா 
கால்‌ (இசிபோசத்து) அரசனாக அரசாட்சி 
செய்தார்‌. இசிபாகாலுக்கு சவுலின்‌ படைத்‌ 
தலைவன்‌ அபினேர்‌ பக்கபலமாய்‌ நின்று, 
இசிபாகாலை அரசனாக்கினார்‌. இசிபாகா 
லுக்கும்‌ தாவிதிற்கும்‌ சில சிறு சண்டைகள்‌ 
நடந்தன (2 சாமு 2:10). ஆனால்‌ இசிபாகா 
லின்‌ அதரவாக விளங்கிய அபினேர்‌, தாவீது 
பக்கம்‌, கட்சிமாறினார்‌. 


தாவீது அரசியல்‌ தந்திரத்தில்‌ மிகச்‌ சிறந்து 
விளங்கியிருக்கிறார்‌. இசிபாகால்‌ பயங்கர 
மாகக்‌ கொல்லப்பட்டார்‌. தாவீதின்‌ படைத்த 
லைவர்‌ யோவாபு. இசிபாகாலின்‌ படைத்த 
லைவராகிய அபினேரை 
கொலை செய்தார்‌. இவ்விரு கொலைகளி 
லும்‌, தனக்கு எவ்விதத்‌ தொடர்புமில்லை 
என்ற விதத்தில்‌ திகழ்ச்சிகளை அமையச்‌ 
செய்தார்‌ தாவீது. இவ்வாறு அவருடைய 
எதிரிகள்‌ மறைந்தது, தாவீது இஸ்ராயேலின்‌ 
ஒரே மன்னன்‌ என்று பட்டம்‌ தரித்துக்‌ கொள்‌ 
வதற்கு தகுந்த வழிவகுத்தது. கெபிரோனின்‌ 
பெரியவர்கள்‌, ஒன்றுகூடித்‌ தாவீதுக்கு மகு 
டம்‌ சூட்டினர்‌ (2 சாமு 5:1/-5). இதே 
கெபிரோனில்தான்‌ தாவீது ஏழு ஆண்டுகள்‌ 
இதற்கு முன்பாக யூதாவின்‌ அரசனாக ஆண்‌ 


வஞ்சகமாகக்‌ 


596 


(ஸெராயேல்‌ வரவா - // 


டுவந்தார்‌. தாவீது ஒரே அரசனாக நாட்டை 
ஆண்டு வந்தாலும்‌, யூதா இஸ்ராயேல்‌ என்று 
இரண்டு பகுதிகளாகவே பிரித்து, அப்போ 
தும்‌ கூறப்பட்டது (2 சாமு. 5:47. 


அடுத்து, தாவீது, தன்‌ அரசை விரைவாக 
விரிவாக்கம்‌ செய்தார்‌. வடக்கில்‌ எமோரி 
யரை வென்றார்‌. தாவீது அரமேய அரசன்‌ 
அதாதெசரைத்‌ தோற்கடித்து சோபா நாட்டி 
னைக்‌ கைப்பற்றினார்‌. அதேபோல்‌ தமஸ்கு 
வைச்‌ சேர்ந்த சிலபகுதிகளையும்‌ வென்று, 
தன்‌ அரசில்‌ இணைத்தார்‌. கமாத்து, தர்‌ 
அரசுகளுடன்‌ ஒப்பந்தங்களையம்‌ செய்தா. 
எனவே, தாவீதின்‌ அரசு யூப்பிரத்திசு வரையி 
லும்‌ பரவி நின்றது என்று கூறும்‌ அளவிற்கு 
(2 சாமு 6:3) அவரது அரசு விரிவடைந்தது. 
யோர்தானையடுத்த கிழக்கு எல்லையிலும்‌ 
பல நாடுகளையும்‌ கைப்பற்றினார்‌ தாவீது. 
அம்மோன்‌, ஏதோம்‌ .... நாடுகளைத்‌ தோற்க 
டித்தார்‌. மோவாபில்‌ தனக்குக்‌ கட்டுப்பட்ட 
சிற்றரசனை நியமித்து, மோவாபும்‌ தன்‌ 
ஆட்சிக்குள்‌ வரச்‌ செய்தார்‌. இவ்வாறு தாவீ 
தின்‌ பேரரசு தெற்கில்‌ எசியோன்‌ - கெபேர்‌ 
வளைகுடாவிலிருந்து வடக்கில்‌ கோம்க 
வரையிலும்‌ மேற்கில்‌ மத்திய தரைக்கடல்‌ 
முதல்‌ கிழக்கில்‌ யூப்பிரத்திச நதி வரையிலும்‌ 
பரவிநின்றது. 


பழைய கனானியரின்‌ கோட்டைகளும்‌ 
மெதுவாக, தாவிதின்‌ கைவசமாக்கப்பட்‌ 
டன்‌. உதாரணமாக மெகிதோ கோட்டை 
தாவீதின்‌ வசமாகியது. இவ்வாறு பாலஸ்த 
னத்தில்‌ அரசியலில்‌ ஒருபுதிய இருப்பத்‌ 
தையே கொண்டுவந்தார்‌ தாவீது. ஏனென்‌ 
றால்‌ இதற்கு முன்பாசு பாலஸ்தீனம்‌ எகிப்தி 
யர்களின்‌ காலடியிலேயே வீழ்ந்து கிடந்தது. 


இவ்வாறு தாவீது தலையெடுத்து வருவ 
தற்கு, அகில உலக அரசியல்‌ சூழ்நிலைகள்‌ 
அவருக்குச்‌ சாதகமாக விளங்கின. அக்காலத்‌ 
இல்‌ வல்லரசாக விளங்கிய எகிப்து தனது 
பலத்தில்‌ மங்கிக்‌ கொண்டே வந்தது. பிற்கா 
லத்தில்‌ மற்றொரு வல்லரசாக விளங்கிய 
அசிரியாவும்‌ அப்போது வல்லரசாக இன்‌ 
னும்‌ எழுச்சிபெறவில்லை. இஸ்ராயேலை 


- மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடர்ச்சி] 


அச்சுருத்தி வந்த பெலிஸ்தியரின பற்களை 
யம்‌ தாவீது பிடிங்கியிருக்க வேண்டும்‌. சாமு 
வேல்‌ ஆகமத்தில்‌ இதற்கான விரிவான தக 
வல்களை தாம்‌ காண முடியவில்லை. ஒருசி 
லயிடங்களில்‌ காணப்படும்‌ குறிப்புகளை 
வைத்து (2 சாமு 5:17; 81:15 தொ.) தாவீது 
பெலிஸ்தியர்களையும்‌ வென்று அவர்கள்‌ 
தனக்குக்‌ கப்பம்‌ கட்டும்‌ சிற்றரசர்களாகத்‌ 
தன்‌ காலடியில்‌ வைத்திருந்தார்‌ என்பதை 
நன்றாக நாம்‌ யூகிக்கலாம்‌. 


தாவீது செய்த சீர்திருத்தங்களின்‌ கோபுர 
மாக விளங்குவது எருசலேமைத்‌ தனது 
தலைநகராக மாற்றியதாகும்‌. எபூசியரிடமி 
ருந்து இவ்விடத்தைப்‌ பிடித்து இதனைத்‌ தன்‌ 
அரசின்‌ தலைநகரமாக மாற்றினார்‌ தாவீது. 
இந்த நகரம்‌ அமைத்துள்ள வகையில்‌ இது 
இஸ்ராயேலின்‌ வடபகுதிக்கும்‌ தென்பகுதிக்‌ 
கும்‌ நடுநாயகமாக விளங்யெது. இதனால்‌ 
தலைதகர்‌ வடக்கைச்‌ சார்ந்தது அல்லது தெற 
கைச்‌ சார்ந்தது என்ற போட்டி உணர்வுக 
ளுக்கு இடமில்லாமல்‌ போயிற்று. இந்நகரம்‌ 
குன்றுகளால்‌ சூழப்பட்டிருந்தது. வடக்கில்‌ 
மட்டும்‌ வழி கொண்டு சுற்றிலும்‌ குன்றுக 
ளால்‌ சூழப்பட்டிருந்தது இந்தகரம்‌. எனவே 
எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக்‌ கொள்வ 
தற்கு இந்நகரின்‌ அமைப்பு பொருத்தமாக 
அமைந்திருந்தது. இந்நகர்‌ ஒப்பேல்‌ என்று 
அழைக்கப்பட்டது. பிறகு தாவீதின்‌ நகர்‌ 
என்றும்‌ அழைக்கப்பட்டது. இந்நகருக்கு 
உடன்படிக்கயின்‌ பேழை கொண்டு வரப்‌ 
பட்ட பிறகு, சமய வழியிலும்‌ இந்நகரம்‌ 
முக்கியத்துவத்தைப்‌ பெற்றது. எபூசியர்களி 
ட மிருந்து பெறப்‌ பெற்ற இந்நகரத்தில்‌ நடந்‌ 
துவந்த இஸ்ராயலின்‌ வழிபாட்டுச்‌ சடங்குக 
ளில்‌, எபூசியர்களின்‌ வழிபாட்டுத்‌ தடையங்‌ 
களும்‌ நிச்சயமாக இடம்‌ பெற்றிருக்க வேண்‌ 
டும்‌ என்று இன்னமாக யூகிக்கலாம்‌. ''மெல்க்‌ 
இசெதேக்கு முறைமைப்படியான குரு'' என்‌ 
பது (சங்‌ 10:4) எபூசியர்களின்வழி இஸ்ரா 
யேலுக்கு கிடைத்த சொற்றொடர்களில்‌ 
ஒன்று. ன 


தாவீதின்‌ அரசுமுறையிலிருந்த குறைகள்‌: - 
தாவீது, தனது அரசுநிர்வாகத்தை எகிப்தியர்‌ 


597 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥ - மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ (கொட 


களின்‌ நிர்வாக பின்பற்றி! 
அமைத்திருந்தார்‌. தாவீது தனக்காக, பலவித 
மெய்காப்பாளர்களை தந்திரத்துடன்‌ அமைத்‌ 
திருந்தார்‌. கெரேத்தியர்‌ பிலேத்தியர்‌ என்ற 
வெளிநாட்டு அடியாட்களைக்‌ தன்‌ மெய்க்‌ 
காப்பாளர்களாக வைத்திருந்தார்‌ தாவீது, 


முறையைப்‌ 


இவ்வாறு தாவீது, இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
மத்தியில்‌, ஒரு புதிய உலகத்தையே உருவாக்‌ 
கினார்‌ என்று சொல்லலாம்‌. இராணுவம்‌, 
ஆட்சிசெய்ய சிறந்த நிர்வாக அமைப்பு 
இவைகளின்‌ செலவுகளைச்‌ சமாளிக்க மக்‌ 
கள்‌ மேல சுமத்தப்பட்ட வரிப்பளு மக்கள்‌ 
மத்தியில்‌ ஒரு புதிய பயத்தையே உண்டாக்கி 
யது என்று சொல்லலாம்‌. பழைய கோத்தி 
ரங்களின்‌ கூட்டாட்சி முறையில்‌ மக்கள்‌ 
சுவைத்து வந்த தனிச்சுதந்திரம்‌ இவ்வரச 
நிர்வாக முறையால்‌ முற்றிலும்‌ மாறிப்போ 
யிற்று (2 சாமு 8:15-16; 20:23-26]). 


2 சாமு 9:80; 1 ஆர. 1-2 என்ற பகுதிகள்‌ 
தனிமதிப்பைப்‌ பெற்றவை. ஏனென்றால்‌ 
அவை தாவீது அரசரின்‌ அரசவை குறிப்புகளி 
விருந்து எடுக்கப்பட்டு தகுந்த ஆதாரத்துடன்‌ 
எழுதப்பட்டவையாக விளங்குகின்றன. இப்‌ 
பகுதியில்‌ தாவீதிற்குப்‌ பிறகு எவ்வாறு, 
அரசபதவியைப்‌ பிடிக்க பெரும்‌ போட்டி 
நடந்தது என்று தத்ரூபமாகத்‌ தரப்பட்டிருக்கி 
றது. இப்போட்டிகளைத்‌ தவிர்க்க தாவீதா 
லேயே முடியாமல்‌ திணறுவதும்‌ அங்குதரப்‌ 
பட்டுள்ளது. தாவீது எல்லோரும்‌ பெரு 
மைப்படக்கூடிய ஒரு புதிய சகாப்தத்தையே 
உண்டாக்கினார்‌. எனவே அப்புகழ்மிக்க பத 
வியை யார்பெறுவார்கள்‌ என்பதில்தான்‌ 
போட்டியும்‌ பொறாமைகளும்‌ தோன்றின. 


தாவீது மூத்தமகன்‌ அம்மோன்‌ அரியணை 
ஏறமுடியவில்லை. ஏனென்றால்‌ அம்மோன்‌ 
தன்‌ சகோதரன்‌ அபிசலோமின்‌ சகோதரி 
யைக்‌ கற்பழித்து விட்டார்‌. எனவே அபிச 
லோம்‌ ஆள்வைத்து அம்மோனைக்‌ கொல்கி 
றார்‌. அடுத்து அபிசலோம்‌ தன்‌ தந்தை 
தாவீதுற்கு எதிராகப்‌ போர்க்கொடி பிடிக்க 
றார்‌. ஆனால்‌ அவர்‌ எழுப்பிய கலகத்தி 


லேயே அவர்‌ கொலை செய்யப்படுகிறார்‌. 
கடைசியில்‌ அதோனியாவுக்கும்‌ சாலமோ 
னுக்கும்‌ போட்டி தோன்றுகிறது. இப்போட்‌ 
டியில்‌ சாலமோன்‌ வெற்றி பெற்று அரி 
யணை ஏறுகிறார்‌. 


இவ்வாறு தாவீதின்‌ அரசவாரிசுகளின்‌ 
போராட்டத்தை பல அதிகாரங்கள்‌ கவனமு 
டன்‌ விளக்கி எழுதுகின்றன. இப்பதவி 
போராட்டத்தை விளக்கும்‌ பகுதியில்‌ பல 
வித குணசித்திரங்களையும்‌ தாம்‌ காண முடி 
கிறது. ஒருபக்கத்தில்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ 
பாசத்தால்‌ பற்றியெரிந்த மன்னன்‌ தாவீது; 
மற்றொருபுறத்தில்‌ யோவாபு, அமாசா என்ற 
படைத்தளபதிகள்‌; சாதோக்கு, அபியத்தர்‌ 
என்ற குருக்கள்‌; போ, பர்சிலவாய்‌ என்ற 
சாதாரணமக்கள்‌; தாமார்‌, பதுசேபா என்ற 
பெண்டீர்‌, தெக்கோவா 
சோந்த விதவை ஆகியவர்களைப்‌ பற்றியும்‌ 
ஆதாரபூர்வமாகச்‌ செய்திகளைத்‌ கருவதாக 
உள்ளது இப்பகுதி. 


என்ற ஊரைச்‌ 


அம்மோன்‌, அபிசலோம்‌, தாவீது இவர்க 
னின்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ நிகழ்ச்சிகளில்‌, 
இமைகளும்‌ அதனால்‌ கிடைத்த தண்டனை 
என்ற கருத்தும்‌ இழையோடி வருவதை நாம்‌ 
காணலாம்‌ (2 சாமு 11:27; 12:84; 17:14) 
இறைவனின்‌ கரம்‌ எல்லா நிகழ்ச்சிகளிலும்‌ 
பின்‌ நிற்கிறது என்ற இறையியல்‌ கருத்தை 
நாம்‌ காண முடிகிறது. நேரடியான இறையி 
யல்‌ தீர்ப்பு அரிதாகவே கூறப்படுகிறது. 


தாவீதிற்கு எதிராக அவர்‌ மகன்‌ அபிச 
லோம்‌ என்பவரும்‌ பிறகு இஸ்ராயலின்‌ 
வடபகுதுயைச்‌ சேர்ந்த சேபா என்பவரும்‌ 
(2 சாமு 20) போர்க்கொடிபிடிக்களர்‌. 
ஆனால்‌ சேபா செய்த கலகம்‌ பிற்காலத்தி 
லும்‌ புறையோடக்‌ கூடியதாய்‌ விளங்கியது. 
(2 சாமு 20). தாவீது இஸ்ராயேலின்‌ தென்ப 
குதியான பெரியவர்களுக்கு 
தனித்த மதிப்புக்காட்டி வந்தார்‌ என்பது 
இஸ்ராயேலின்‌ வடபகுதியினருக்கு இருந்து 
வந்த ஆதங்கமாகும்‌. இதனால்‌ சேபா எழுப்‌ 
பிய எதிர்ப்புக்‌ குரலுக்கு இஸ்ராயேலின்‌ 
வடபகுதி ஆகுரவு தந்தனர்‌. 


யூதாவின்‌ 


டக்க ளும்‌ 


598 


இஸ்ராயேல்‌ வரவு -  - மண்ணர்‌ ஆட்சிக்காலம்‌ (தொடர்ச்‌), 


ஆனால்‌ இந்தக்கலகம்‌ யோவாபு என்ற வலி 
மைவாய்நத தாவீதின்‌ படைத்தலைவனின்‌ 
தலைமையில்‌ அடியோடு அடக்கி ஒடுக்கப்‌ 
பட்டது. ஆனால்‌ சேபா மூட்டிய பிரிவி 
னைத்‌ இ பிற்காலத்தில்‌ நன்றாகப்‌ பற்றிக்‌ 
கொண்டு எறிந்தது. 


இஸ்ராயேலின்‌ அரசை நிலையான அர 
சாக ஆக்கிய பெருமை தாவீது அரசனையே 
சாரும்‌. சாலமோன்‌ அரசன்‌ காலத்தில்தான்‌ 
இஸ்ராயேல்‌ எல்லாவிதத்திலும்‌ வளமை 
யையும்‌ பெருமையையும்‌ பெற்றது. ஆனால்‌ 
அதற்கு அசையாத ஆழ்ந்த அடிதளமிட்டவர்‌ 
தாவீது அரசன்‌ தான்‌. இஸ்ராயேலின்‌ முதல்‌ 
அரசன்‌ சவுலைப்‌ போல தாவீது மக்களுடன்‌ 
நெருங்கிய தொடர்புக்‌ கொண்டிருக்க 
வில்லை என்பது போலத்‌ தோன்றுகிறது. 
ஆனால்‌ தாவீது அளவற்றத்‌ திறமைகளின்‌ 
பெட்டகமாக விளங்குகிறார்‌. எனவேதான்‌, 
இறைவன்‌ தாவீதுடன்‌ இருந்தார்‌ என்று 
பிறகு மக்கள்‌ அவரைப்‌ புகழ்நீதுப்பாடினர்‌. 


அத்துடன்‌ தாவீது பல பரந்த மனிதாபி 
மான நற்குணங்களைப்‌ பெற்றிருக்க வேண்‌ 
டும்‌. எனவேதான்‌ அவைகளில்‌ ஒருசில 
சாமுவேல்‌ ஆகமத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்‌ 
ளதை நாம்‌ காணமுடிகிறது. உதாரணமாக 
வெளிநாட்டிவிருந்து கொண்டுவரப்பட்ட 
மெய்க்காப்பாளன்கூட, ்‌ "வாழ்ந்தாலும்‌, 
இறந்தாலும்‌ தாவீதோடே இருப்பேன்‌" 
என்று சபதம்‌ செய்கிறார்‌ (2 சாமு 15:18-22). 
பேலிங்தியருடன்‌ சண்டையிடும்‌ போது 
கண்ணீர்‌ தாகம்‌ கொள்கிறார்‌ தாவீது, எதிரி 
கள்‌ பிடித்திருந்த இடமாகிய பெத்திலகே 
முக்குச்‌ சென்று தாவீதின்‌ வீரர்கள்‌ தண்ணீர்‌ 
கொண்டு வருகின்றனர்‌. தன்‌ வீரர்களுக்கே 
தண்ணீர்‌ இல்லாதபோது, தனக்கு ஏன்‌ தண்‌ 
ணீர்‌ என்று அவர்கள்‌ கொணர்ந்த தண்ணீ 
ரைக்‌ கீழே ஊற்றி விடுகிறார்‌ தாவீது (2 சாமு 
2௮: 12-17/. இவ்வாறு மற்றவர்களின்‌ அன்பை 
பற்றியிழுக்கக்கூடிய பல நற்குணங்களைப்‌ 
பெற்றிருந்தார்‌ தாவீது. 


ஆனால்‌ அனைத்திற்கும்‌ மேலாக தாவீ 
தைத்‌ தனிப்பட்ட பெருமைக்கு உயர்த்தியது 


இறைவாக்கினர்‌ நாத்தான்‌ உரைத்த இறை 
வாக்காகும்‌ (2 சாமு 7). தாவீதின்‌ குலம்‌ 
என்றென்றும்‌ நிலைக்கும்‌ என்று கூறிய நாத்‌ 
தானின்‌ இறைவாக்கு தாவீதின்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌ பலநூற்றாண்டுகளுக்கு ஆட்சி 
யில்‌ அமர வழிவகுத்தது. இதனால்தான்‌ 
இஸ்ராயேலின்‌ தென்பகுதியான யூதாவில்‌ 
அரசர்களின்‌ ஆட்சி! வடநாட்டை விட பல 
காலம்‌ நீடித்து நின்றது. 


3. சாலமோன்‌ (961-922):- 


இஸ்ராயேலில்‌ சாலமோனின்‌ ஆட்சி ஒரு 
ஒப்பற்ற காலமாகக்‌ கருதப்படுகிறது. சால 
மோன்‌ முதலில்‌ தன்னைச்‌ சுற்றியிருந்த 
வெளிநாடுகளுடன்‌ சமாதான உடன்ப 
டிக்கை செய்துகொள்கிறார்‌. இவ்வொப்பந்‌ 
தம்‌ பல வழிகளில்‌ நடைப்பெற்றுள்ளது. 
உதாரணமாக எகிப்து மன்னனின்‌ மகளை 
மணந்து கொண்டதன்‌ மூலம்‌ அவனின்‌ ஆத 
ரவு சாலமோனுக்குக்‌ கிடைக்கிறது. கெசர்‌ 
என்ற நகரே திருமண தனமாக எகிப்து 
அரசனால்‌ அளிக்கப்பட்டது. நீர்‌ அரசன்‌ 
கராம்‌ என்பவருடன்‌ வர்த்தக ஒப்பந்தம்‌ 
செய்து கொண்டதால்‌ அவனின்‌ நட்பும்‌ 
உதவியும்‌ சாலமோனுக்குக்‌ கிடைத்தது. 


அடுத்து சாலமோனின்‌ காலத்தில்‌ வர்த்த 
கத்தையும்‌ விரிவுப்படுத்தி, இதனால்‌ வெளி 
நாட்டுச்‌ செல்வங்கள்‌ இஸ்ராயேலில்‌ வந்து 
குவிய வழிவகுத்தார்‌ சாலமோன்‌. எதி 
யோன்கெபேர்‌ என்றவிடத்தில்‌ கப்பல்‌ கள 
மொன்றுக்‌ கட்டினார்‌. இதனால்‌ அக்காபா 
வளைகுடாவழியாக வணிகம்‌ செழித்தது. 
அரபிய நாடுகளுடனும்‌ ஆப்பிரிக்க நாடுகளு 
டனும்‌ இஸ்ராயேல்‌ வாணிபத்தில்‌ நுழைந்‌ 
தது. எனவேதான்‌ அரபிய நாட்டைச்‌ சேர்ந்த 
சேபா நாட்டு அரசி! சாலமோனிடம்‌ வருகி 
றாள்‌ (1 அர 10:1-10). ஆப்பிரிக்க நாட்டைச்‌ 
சேர்ந்த ஓபிர்‌ நாட்டைப்‌ பற்றியும்‌ சாலமோ 
னின்‌ வரலாற்றில்‌ குறிப்பிடப்படுவதை 
பார்க்கிறோம்‌. 


எகிப்து நாட்டிலிருந்து குதிரைகளையும்‌ 
தேர்களையும்‌ வாங்கி சிலிசியாவிற்கு அவை 
களை விற்று இலாபம்‌ சம்பாதித்தார்‌ சால 


599 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ॥/ - மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடர்க 


மோன்‌ (1 அர 10:28). பலஇடங்களில்‌ 
இராணுவமுகாம்‌ அமைத்து அவைகள்‌ தேர்‌ 
படைகளுக்கும்‌ இராணுவத்திற்கும்‌ உதவி 
யாக அமைய ஏற்பாடு செய்தார்‌. அடுத்து 
சாலமோன்‌ பல கட்டடங்களைக்‌ கட்டி 
எழுப்பிய கலைஞராகவும்‌ விளங்கினார்‌. 
அவர்‌ கட்டிய கட்டிடங்களின்‌ முடியாக 
விளங்குவது எருசலேம்‌ நகர ஆலயம்‌. 
இதனை பெனிசிய கட்டடக்‌ கலைமாதிரி 
யைப்‌ பின்பற்றி கட்டி அமைத்தார்‌. அடுத்து 
அரண்மனை அரச அலுவலகங்களையும்‌ 
ஆடம்பரமான முறையில்‌ கட்டி முடித்தார்‌. 


சாலமோன்‌ மெய்யறிவு போதனைகளி 
லும்‌ மற்ற கலைகளிலும்‌ கருத்தார்வம்‌ காட்‌ 
டினார்‌. அனேகமாக பழைய ஏற்பாட்டின்‌ 
முதல்‌ ஐந்து புத்தகங்களில்‌ காணப்படும்‌ 
யாவே பாரம்பரியமும்‌ எலோகீம்‌ பாரம்பரி 
யமும்‌ சாலமோன்‌ காலத்தில்தான்‌ எழுத்து 
வடிவத்தைப்‌ பெற்றது என்று கூறலாம்‌. 
போன்‌ நாடு என்ற அறிஞர்‌ சாலமோனின்‌ 
காலம்‌ மெய்யற்வின்‌ காலம்‌ என்று வாணீிக்‌ 
இறார்‌. 


அரசராகம ஆசிரியர்‌ உபஆகம பராம்பரி 
யத்தோடுத்‌ தொடர்பு கொண்டவர்‌. அவர்‌ 
சாலமோனைச்‌ சிலயிடங்களில்‌ சாடிக்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌. குறிப்பாகச்‌ சாலமோன்‌ தனது 
வெளிநாட்டு மனைவியருக்கு அவர்களின்‌ 
தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற கோவில்க 
ளைக்‌ கட்டிக்‌ கொடுத்ததைக்‌ கோபத்துடன்‌ 
நோக்குகிறார்‌ (1 அர 11:1-8). தன்‌ மனைவி 
களை மகிழ்சசிப்படுத்த சாலமோன்‌ செய்க 
செயல்‌ இஸ்ராயேலில்‌ கலப்பு மதத்தையும்‌ 
சிலைவழிபாட்டையும்‌ ஏற்படச்‌ செய்தது. 
இஸ்ராயேல்‌ மதத்தில்‌ வேறறுமதத்தின்‌ அம்‌ 
சங்களும்‌ இணைந்திட வழிவகுத்தது. இஸ்‌ 
ராயேலின்‌ வழிபாட்டு மையமாக எருசலே 
மிலேயே சிலைவழிபாடும்‌ நடைபெறுவ 
தற்கு இடம்‌ உண்டாயிற்று. இது சால 
மோனை அடுத்து வந்த சில அரசர்களாலும்‌ 
பின்பற்றப்பட்டது. இரண்டு அரசராகமங்க 
ளம்‌ அரசர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ எவ்வாறு 
சாலமோன்‌ ஆரம்பித்து வைத்த சிலை வழி 


பாட்டைப்‌ பின்பற்றினர்‌ என்று குறிப்பாக 
சுட்டிக்‌ காட்டுகின்றன. 


சாலமோன்‌ அரச நிர்வாக முறையில்‌ பல 
நல்ல மாறுதல்களைச்‌ செய்தார்‌. தனது அரசு 
முழுவதையும்‌ பன்னிரண்டு மாவட்டங்களா 
கப்‌ பிரித்தார்‌. இப்புதிய எல்லைப்‌ பிரிவு 
பழைய கோத்திரங்களின்‌ பிரிவு அமைப்பு 
முறையைச்‌ சாரந்ததாக அமையவில்லை. 
சாலமோன்‌ அரசு அதிகாரங்கள்‌ அனைத்தும்‌ 
தன்னிடமிருந்து புறப்பட்டுச்‌ சென்று செயல்‌ 
படுவதாகச்‌ செய்தார்‌. இதனால்‌ நிர்வாகம்‌ 
மிசுத்திறமையாக நடந்தது. இவ்வாறு ஏற்‌ 
பட்ட அரச ஆடம்பரங்களுக்கு, மக்கள்‌ தான்‌ 
பலிக்கிடாக்கள்‌ ஆனார்கள்‌. ஏனென்றால்‌ 
ஆடம்பரச்‌ செலவுகளைச்‌ சமாளிக்க மக்கள்‌ 
மீது பளுவான வரிசுமத்தப்பட்டது. 


இவ்வாறு தாவீது, சாலமோன்‌ காலங்க 
ளில்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ நடுவில்‌ அவர்க 
னின்‌ வாழ்க்கை முறையில்‌ பெரியமாறுதல்‌ 
உண்டானது. இதற்குமுன்‌ அவர்கள்‌ மத்தி 
யில்‌ நிலவிய கோத்துரங்களின்‌ நிர்வாக 
அமைப்புச்‌ சிதைந்து அரசு என்ற அமைப்பு 
தின்னமாக இங்கு நிலைபெற்றது. மக்களின்‌ 
விவசாய வாழ்க்கை முறையும்‌ ஆடுகள்‌ 
மேய்த்து ஊர்‌ ஊராக சுற்றிவரும்‌ வாழ்க்கை 
முறையும்‌ மாறி நகர நாகரிகம்‌ அங்குப்‌ 
பிறந்தது. இந்நகர வாழ்வு மக்களுக்குத்‌ தந்த 
பாதகமானநிலையாதெனிவ்‌, மக்கனிடையே 
உண்டான ஏற்றத்‌ தாழ்வுள்ள சமுதாயம்‌. 
சாலமோன்‌ காலத்தில்‌ சுமார்‌ எட்டு இலட்‌ 
சம்‌ மக்கள்‌ குடிமக்களாகயிருந்தனர்‌ என்று 
ஆலபிரைட்‌ என்ற அறிஞர்‌ கூறுகிறார்‌. 


சாலமோனின்‌ காலத்தில்‌ எல்லாமே சுமூக 
மாக நடந்துவிடவில்வை. ஏதோமின்‌ சிலப்‌ 
பகுதிகளையும்‌ தமாஸ்குவின்‌ சிலப்‌ பகுதிக 
ளையும்‌ சாலமோன்‌ இழந்தார்‌ (2 அர 11:14 
தொ.) எரொபயாம்‌ என்பவன்‌ சாவமோனை 
எதிர்த்துக்‌ கலகம்‌ செய்தான்‌. ஆனால்‌ அவ 
னின்‌ முயற்சி  வெறறியளிக்கவில்லை. 
அவன்‌ எதிப்திற்குச்‌ சென்று எகிப்து மன்ன 
னிடம்‌ தஞ்சம்‌ புகுந்தான்‌. எகிப்து மன்ன 
னும்‌ எரோபயாபிற்கு ஆதரவு தந்தான்‌. சால 


600 


ஸெராயெல்‌ வரவா -// 


மோன்‌ இறந்த பிறகு அவன்‌ மகன்‌ இரகபெ 
யாம்‌ ஆட்சிப்‌ பொறுப்பையேற்றபோது 
எரொபயாம்‌ எகிப்திலிருந்து திரும்பி வந்து, 
இஸ்ராயலின்‌ வடபகுதியைத்‌ தனிநாடாகப்‌ 
பிரகடனம்‌ செய்தான்‌. சாலமோன்‌ செய்த 
மற்றொரு இங்கானச்‌ செயல மக்களை அர 
சிற்காக பலவிதத்தில்‌ உடலுழைப்பால்‌ பாடு 
படசெய்ததாகும்‌. ஏழைமக்கள்‌ அரைவயிற்‌ 
றுடன்‌ பலத்திட்டங்களில்‌ கடினப்பட்டு 
உழைத்தனர்‌. இதனால்‌ மக்கள்‌ மத்தியில்‌ 
அரசனைப்‌ பற்றிய மதிப்பு குறைந்தது. இவ்‌ 
வாறு வளர்ந்து வந்த மக்களின்‌ மனவெறுப்‌ 
பினைப்பற்றி சற்றும்‌ கவலையின்றி செயல்‌ 
பட்டார்‌ சாலமோன்‌ அரசனின்‌ மகன்‌ இரக 
பெயாம்‌. எனவே இஸ்ராயேல்‌ தாடு இரண்‌ 
டாக எளிதில்‌ உடைத்தது. 


சி, பிளவுபட்ட நாடு: இஸ்ராயேல்‌- யூதா 
(க.ப. 922-842) 


விடுதலை வீரர்களின்‌ காலத்தில்‌ வழ்பாட்‌ 
டுமையமாக விளங்கிய செக்கேம்‌ நகரமே 
(யோசு 24) இஸ்ராயேல்‌, யூதா என்று 
இரண்டு நாடுகளாக பிரியும்‌ புரட்சிக்கு 
ஆரம்ப இடமாக விளங்கியது. இந்தச்‌ செக்‌ 
கேம்‌ நகரில்தான்‌ சாலமோன்‌ மகன்‌ இரகபெ 
யாம்‌ (கி.மு. 922-915) இஸ்ராயேலின்‌ ஒரே 
அரசன்‌ என்று மக்களால்‌ ஒரே குரலாக 
ஏற்றுக்‌ கொள்ளப்படவில்லை. ஆனால்‌ இர 
கபெயாம்‌ பெரியோர்களின்‌ வார்த்தைக 
ளுக்கு. மதிப்பளிக்காமல்‌ நடந்ததாலும்‌ சால 
மோனைவிட அதிகக்‌ கொடுரமாக மக்களை 
இரும்புக்‌ கரம்‌ கொண்டு அடக்க முயன்றதா 
லும்‌ மக்களின்‌ பிரிவினைப்‌ புரட்சி வெடித்‌ 
தது. '“இஸ்ராயேலே உன்‌ கூடாரத்திற்கு 
போய்‌ விடு” (1 அர 12:16) என்பது புரட்சி 
யின்‌ தாரக மந்திரமாய்‌ அமைந்தது. இப்புரட்‌ 
சியை அடக்கியொடுக்க பெருமுயற்சி செய்‌ 
தார்‌ இரகபெயாம்‌. ஆனால்‌ மக்கள்‌ ஒனறு 
பட்டு வரவில்லை. பென்யாமின்‌ குலத்தவர்‌ 
மட்டும்‌ யூதாவுடன்‌ சேர்ந்துக்‌ கொண்டனர்‌. 
ஏனென்றால்‌ இரகபெயாம்‌ பென்யாமின்‌ 
குலத்தவர்‌ வாழ்ந்தபகுதியினை உடனடியாக 
தன்‌ ஆட்சியின்‌ ஒழ்‌ கொண்டு வந்தார்‌ (2 
நாள்‌ 11:12). 


- மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடர்ச்ச] 


இஸ்ராயேல்‌, யூதா என்ற இப்பிரிவினை 
புரட்சியுடன்‌ மற்றும்‌ பல பிரச்சினைகளை 
யம்‌ இரகபெயாம்‌ சந்திக்க வேண்டியிருந்‌ 
தது. இந்நேரத்தில்தான்‌ எகிப்திய மன்னன்‌ 
சோக்கு பாலஸ்தினத்தின்‌ மீது படையெ 
டுத்து வந்தார்‌. இப்போது சாலமோன்‌ ௨௫ 
வாக்கிய எருசலேம்‌ நகரின்‌ செல்வங்களை 
யெல்லாம்‌ அவர்‌ கொள்கையிட்டு எடுத்துச்‌ 
சென்றார்‌. இவ்வாறு கொக்கு பாலஸ்‌ னத்‌ 
தில்‌ படையெடுத்து பெற்றுக்கொண்டுவந்த 
வெற்றியினைப்‌ பற்றி கார்னாக்கு என்றவி 
டத்தில்‌ உள்ள அமான்‌ என்ற ஆலயத்தின்‌ 
சுவர்களில்‌ பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. 
எகிப்திலிருந்து புறப்பட்டுவந்த சக்கு 
பாலஸ்தீனத்தின்‌ தென்பகுதியை முதலில்‌ 
தாக்கிவிட்டு பிறகு வடபகுதிக்கும்‌ முன்‌ 
னேறி சென்றுள்ளார்‌. அங்கு புரட்சிக்‌ 
கொடிப்பிடித்த இஸ்ராயேல்‌ என்ற புதிய 
நாடும்‌ பாலஸ்தினத்தின்‌ அண்டைநாடான 
எதோமும்‌ எ௫ப்இன்‌ தாக்குதலுக்கு ஆளாயி 
ருக்கின்றன இச்செய்திகளையெல்லாம்‌ தரு 
கிறது கார்னாக்‌ ஆலயத்தின்‌ கல்வெட்டுகள்‌. 


இக்குழப்பக்காலத்தில்‌ சாலமோனின்‌ 
மகன்‌ இரகபெயாம்‌ தன்‌ நாட்டின்‌ வட. 
பகுதியில்‌ கிபயா, இராமா போன்றயிடங்க 
ளில்‌ கோட்டைத்தளங்களைக்‌ கட்டினார்‌. 
இதனால்‌ எளிதாக உள்நாட்டுப்‌ புரட்சிகளை 
தடுத்து நிறுத்தலாம்‌ என்பது அவரின்‌ 
கணிப்பு. அத்துடன்‌ தன்நாட்டின்‌ தென்பகுதி 
யிலும்‌ கோட்டைக்‌ கொத்தலங்களைக்‌ கட்டி 
னார்‌. இரகபெயாம்‌ தென்‌ பகுதியில்‌ கட்டப்‌ 
பட்ட கோட்டைக்‌ கொத்தலங்கள்‌ எகிப்தின்‌ 
படையெடுப்புகளைத்‌ தடுக்கும்‌ எண்ணத்‌ 
தில்‌ எழுப்பப்பட்டவை. இலாக்கிசு போன்‌ 
றயிடங்களில்‌ இத்தகைய பாதுகாப்பு இடங்‌ 
கள்‌ இரகபெயாமால்‌ 
என்று 2 நாள்‌ 11:55 தொ. தெரிவிக்கிறது. 
இக்குழப்ப நேரத்தில்‌ தாவீது சாலமோன்‌ 
இவர்களால்‌ இஸ்ராயேலின்‌ ஆளுகைக்குள்‌ 
வைக்கப்பட்டிருந்த அண்டைநாடுகளும்‌ தங்‌ 
களின்‌ சுதந்திரத்திற்காகக்‌ கொடிபிடித்தன. 
முதலில்‌ பெலிஸ்திய தாடு இஸ்ராயேலிவி 
ருந்து பிரிந்துச்சென்றது. அதைத்‌ தொடர்ந்து 
அரமேயர்களும்‌ மோவாமியர்களும்‌, அம்‌ 


எழுப்பப்பட்டன 


௦0] 


இஸ்ராயேல்‌ வரவு -/4 


மோனியர்களும்‌ இஸ்ராயேலின்‌ ஆட்சியிவி 
ருந்து அகன்றுச்‌ சென்றனர்‌. 


ச. வடபகுதி, இஸ்ராயேல்‌ நாடாக 
வளர்ந்த கதை: - 

எரொபயம்‌ வடபகுதியில்‌ தனிதாடுக்‌ 
கேட்ட புரட்சித்‌ தலைவனாக விளங்கினார்‌. 
அவரது புரட்சிக்‌ குரலிற்கு இறைவாக்கினர்‌ 
அயா என்பவரும்‌ வழி மொழிந்தார்‌. இந்‌ 
தப்‌ புரட்சித்‌ தலைவனே பிறகு வடபகுதி 
யின்‌ மக்களின்‌ அரசனானார்‌. இவர்‌ விடு 
கலை வீரர்களைப்‌ போல அரச ஆடம்பரங்க 
ளின்றி மக்களோடு நின்று போராடி வந்தார்‌. 
இவர்‌ முதலில்‌ செக்கேமைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு ஆட்சி செய்தார்‌. பிறகு பெனு 
வேல்‌ என்றவிடத்தைத்‌ தன்‌ தலைநகராகக்‌ 
கொண்டார்‌. கடைசியாக திரிசா என்ற இடத்‌ 
தில்‌ தன்‌ தலைநகரை அமைத்தார்‌. வடபகுதி 
யின்‌ மக்கள்‌ எருசலேமிற்கு வழிபாட்டிற்கா 
கச்‌ சென்று திரும்புவதால்‌ தென்பகுதியில்‌ 
இணைத்துக்‌ கொள்ளாமலிருக்க சமய அடிப்‌ 
படையிவிலும்‌ எரொபயாம்‌ சில ஏற்பாடுக 
ளைச்‌ செய்தார்‌. அதாவது தாண்‌, பெத்தேல்‌ 
இடங்களில்‌ புதிய வழிபாட்டு 
மையங்களை உண்டாக்கினார்‌. இம்மையங் 
கள்‌ ஏற்கனவே விடுதலை வீரர்களின்‌ காலத்‌ 
திலேயே வழிபாட்டு மையங்களாகத்‌ திகழ்ந்‌ 
தன. இவ்வாறு வடதாட்டு மக்கள்‌ இப்புதிய 
திருத்தலங்களுக்குத்‌ திருப்பி விடப்பட்ட 


னர்‌. அதனால்‌ மக்கள்‌ எருசலேம்‌ செல்லாம்‌ 


ஆதிய 


லிருக்க மறைமுகமாக ஏற்பாடு செய்தார்‌. 


எரொபயாம்‌ புதுவிதமான வழிபாட்டுச்‌ 
சின்னத்தையும்‌ புதியத்‌ திருத்தலங்களில்‌ நிறு 
வினார்‌. அதாவது பொன்னால்‌ செய்யப்‌ 
பட்ட காளை வாகனத்தைக்‌ தன புதிய 
வழிபாட்டு மையங்களில்‌ அமைத்து வைத்‌ 
தார்‌. இக்காளை மாட்டு வாகனத்தின்மீது 
அமர்ந்து யாவே மறைவாக திற்கறார்‌ என்று 
எரொபயாமின்‌ விளக்கம்‌ தந்தார்‌. ஆனால்‌ 
பிற்காலத்தில்‌ மக்கள்‌ இதனைத்‌ தவறாகப்‌ 
புரிந்துக்‌ கொண்டு செயல்பட்டனர்‌. அதா 
வது காளை வாகனமே யாவேயின்‌ பிரசன்ன 
மாகக்‌ கருதினர்‌. இதனால்‌ யாவே மட்டும்‌ 
இறைவன்‌ என்ற கொள்கையில்‌ தளர்வு 


- மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ (தொடாசசி]] 


உண்டாக்‌, மற்ற சமய கொள்கைகளையும்‌ 
ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை உண்டானது. 
இதைத்தான்‌ அரசராகமம்‌ ஆசிரியரும்‌ உபஆ 
கம ஆசிரியரும்‌, ''எரொபயாமின்‌ பாவம்‌” 
என்று பலயிடங்களில்‌ ஒரு உரிசசொல்லாக 
வேப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


அரசராகம புத்தகங்களை எழுதிய உபஆக 
மபாரம்பரிய ஆசிரியர்‌ அரசர்களின்‌ வரலாற்‌ 
றைக்‌ தனது கொள்கையின்‌ பின்னணியில்‌ 
எடைப்போட்டுப்‌ பார்த்து எழுதுகிறார்‌. 
அதாவது அரசர்கள்‌ எருசலேம்‌ ஆலய வழி 
பாட்டிற்கு பிரமாணிக்கமாய்‌ இருந்தார்‌ 
களா? என்ற கேள்வியின அடிப்படையில்‌ 
கான்‌ அரசர்களின்‌ வரலாறு தட்டப்பட்டுள்‌ 
ளது. எனவே அரசர்கள்‌ ஆண்ட வருடங்கள்‌ 
அரசர்களின்‌ நிர்வாகத்‌ திறமைகள்‌ இவைக 
ளெல்லாம்‌ இவ்வரலாற்றில்‌ இடம்‌ பிடிக்க 
வில்லை. தி.மு. 721-இல்‌ அசரியர்கள்‌, க. மு. 
அ-இல்‌ பாபிலோனியர்கள்‌ இஸ்ராயேல்மீது 
படையெடுத்து வந்து இஸ்ராயேலை அடி 
மைப்படுத்திய அவமான நிகழ்ச்சிகளுக்கு 
விளக்கம்‌ அளிப்பதாகத்தான்‌ அரசராகம வர 
லாறு வரையப்பட்டுள்ளது. அன்னியர்கள்‌ 
அடிமைப்படுத்தியதற்குக்‌ 
காரணம்‌, இஸ்ராயேல்‌ மக்கள்‌ உண்மை 
இறைவனாகிய யாவேயைப்‌ பிரிந்து சென்ற 
தாகும்‌ என்பதுதான்‌ அரசராகம்‌ஆசிரியர்‌ 
தனது நூலின்‌ வழியாக நமக்குக்‌ கூறவிரும்‌ 
பும்‌ பாடமாகும்‌. ஆனால்‌ அரசராகம ஆசிரி 
யர்‌ பல்வேறு அதாரங்களோடும்‌ தொடர்பு 
கொண்டு அவைகளிலிருந்து செய்திகளைப்‌ 
பெற்று தன்‌ நூலை எழுதியுள்ளார்‌ என்பதும்‌ 
தெரிகிறது. ஏனென்றால்‌ 'இஸ்ராயல்‌ அரசர்‌ 
களின்‌ நாளாகமம்‌" என்ற நூலை பதினாறு 
முறையும்‌ 'யூதேயா அரசர்களின்‌ நாளாகமம்‌ 
என்ற நூலை பதினான்கு முறையும்‌ தனது 
நூலில்‌ மேற்கோள்காட்டி எழுதுகிறார்‌ அரச 
ராகம்‌ ஆசிரியர்‌. அத்துடன்‌ எலியா, எலிசா 
என்ற இறைவாக்கினர்களைப்‌ பற்றி விளக்கி 
வந்த பாரம்பரிய கதைகளையும்‌ தன்‌ புத்தகத்‌ 
தில்‌ இணைத்து எழுதியுள்ளார்‌ அரசராகம 
ஆசிரியர்‌. 


இஸ்ராயேலை 


6. முதலாம்‌ எப!ரொபயாம்‌ கி.மு. 922-இல்‌ 
இஸ்ராயேல்‌ என்ற வடநாட்டை உண்டாக்க 
அகன்‌ முதல்‌ அரசனானார்‌. அவா காவத்துற்‌ 


602 


ஸ்சாயேல்‌ வரவா - 1 


குப்‌ பின்‌ சுமார்‌ ஐம்பது ஆண்டுகள்‌ அரச 
வாரிசு ஏற்பதில்‌ பல குழப்பங்கள்‌ உண்டா 
யின. எரொபயாமை அடித்து அவன்‌ மகன்‌ 
நாதாபு இரண்டாண்டுகள்‌ அரசாட்சியை 
ஏற்று நடத்தினார்‌. ஆனால்‌ நாதாபு, பாசா 
என்பவரால்‌ கொலை செய்யப்பட்டார்‌. 
பாசாவைத்‌ தொடர்ந்து பாசாவின்‌ மகன்‌ 
ஏலா அரியணையேறினார்‌. ஆனால்‌ சிமிலி 
என்பவர்‌ ஏலாவைக்‌ கொன்று அரசனாகப்‌ 
பதவியேற்றார்‌. ஆனால்‌ சிமிரியும்‌ சோக 
மான முடிவுக்குள்ளானார்‌. ஏனென்றால்‌ 
ஒமிரி என்ற படைத்தளபதி இராணுவ 
புரட்சி செய்து இஸ்ராமேல்‌ நாட்டை தன்‌ 
அதிகாரத்தில்‌ கொண்டு வந்தார்‌. இதைக்‌ 
கண்ட சிமிரி தானே தன்னுயிரை மாய்த்துக்‌ 
கொண்டார்‌. 


இதற்கிடையில்‌ இஸ்ராயேல்‌ 
பிரிந்த வடநாட்டிற்கும்‌ யூதா என்ற தென்பகு 
திக்கும்‌ தொடர்ந்து மோதல்கள்‌ நடந்து வத்‌ 
தன. முக்கியமாக யூதாவின்‌ ஆசா என்ற 
அரசனும்‌ (கி.மு. 913-873) இஸ்ராயேல்‌ அர 
சன்‌ பாசாவும்‌ (மு. 900-877] அடிக்கடி 
போரிட்டுக்கொண்டனர்‌. இதில்‌ யூதாவின்‌ 
ஆசா, தமாஸ்கு அரசனான பென்‌அதாது 
என்பவருடன்‌ தனக்குப்‌ போரில்‌ உதவும்படி 
உடன்படிக்கை செய்து கொண்டார்‌. இத 
னால்‌ தாமாஸ்கு அரசன்‌ பென்‌அதாது இஸ்‌ 
ராயேல்‌ மீது போர்தொடுத்து கலிலேயா 
வின்‌ வடபகுதியைக்‌ கைப்பற்றினார்‌ (! அர 
15:18). இவ்வாறு யூதா அரசன்‌ சீரியாவின்‌ 
உதவியைப்‌ பெற்ற காரணத்தால்‌ இஸ்ரா 
யேல்‌ தன்‌ பலமின்மையை உணர்ந்து, 
எதிர்த்து நிற்காமல்‌ அமைதியானது. 


என்று 


7. இஸ்ராயேலில்‌ சிமிரிக்குப்‌ பின்‌ ஒமரி 
அரசனானார்‌. ஒமிரி ஓர்‌ திறமை வாய்ந்த 
அரசன்‌. ஆனால்‌ அரசராகமம்‌ அவரைப்‌ 
பற்றி விரிவாக எழுதவில்லை. ஏனென்றால்‌ 
அரசராக ஆசிரியர்‌ சமயத்‌ தொடர்பானவை 
களை மட்டும்‌ குறித்து வைப்பதிலேயே 
கவனம்‌ செலுத்துகிறார்‌. ஆனால்‌ ஒமிரி எவ்‌ 
வளவு பெயர்‌ பெற்றவனாய்‌ விளங்கினார்‌ 
என்றால்‌ ஒமிரி காலத்திற்குப்‌ பிறகு அசீரிய 
அரசன்‌ இரண்டாம்‌ சார்கோன்‌ அரசாண்ட 


- மன்னர்‌ ௮.ட்சிசகாவ.ம்‌ (தொடாம 


கி.மு. 700 ஆண்டு காலவாக்கில்‌ இஸ்ராயேல்‌ 
நாடு ஓமிரி நாடு அல்லது ஓமிரியின்‌ வீடு 
என்றமைக்கப்பட்டது. 1 அர 20:3ச-இல்‌ 
ஒமிரி அரமேயர்கரிடம்‌ தோற்று பல நகரங்‌ 
இழந்தது குறிப்பிடப்படுறைது. 
ஆனால்‌ மோவாபு அரசனைத்‌ தோற்கடித்து 
அவனை இஸ்ராயேலுக்குக்‌ கப்பம்‌ கட்ட 
செய்தார்‌. இது மேசா கற்றூனில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. தென்‌ நாடான யூதாவுடன்‌ 
போர்தொடுக்காமல்‌ சமாதானமாக வாழ்ந்து 
வந்தார்‌. இவர்‌ இஸ்ராயேலின்‌ வட பகுதியி 
லுள்ள பெனிசியாவுடனும்‌ சமாதான ஒப்பந்‌ 
தம்‌ செய்துக்‌ கொண்டார்‌. இக்சமாதான ஒப்‌ 
பந்தம்‌ தன்மகன்‌ ஆகாபுக்கு பெனிசியா 
மன்னன்‌ எத்துபாகாலின மகள்‌ ஈசபேல்‌ 
என்பவளை மணமுடிப்பதில்‌ மலாந்தது. 
இவ்வாறு பெனிசியா நாட்டைத்‌ தனக்கு 
உறவுகொண்ட சம்மந்திநாடாக மாற்றினார்‌. 
இத்துடன்‌ புதிய தலைநகராகச்‌ சமாரியாவை 
ஆக்கினார்‌. இத்நகரம்‌ உயர்ந்த மலையில்‌ 
அமைந்து அவரது அரசநிர்வாகத்திற்குப்‌ 
பெரிதும்‌ உதவியது. இவ்வாறு ஒமிரி இஸ்‌ 
ராயேலின்‌ ஒருசிறந்த அரசனாக விளங்கி 
னா. 


அண்னா 


8. ஆகாபு (669-850): - 


ஒமிரியின்‌ மகனான ஆகாபு தமஸ்கு நக 
ரைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட அரமேயர்களு 
டன்‌ மோதிப்‌ போர்‌ கொடுப்பதிலேயே 
இவன்‌ காலமெல்லாம்‌ செலவானது என்று 
சொல்லலாம்‌. ஆனால்‌ கி.மு. &53-இல்‌ இவ்‌ 
விரு எதிரிகளும்‌ புதிதாகத்‌ தோன்றிய பெரிய 
எதிரி ஒருவனை எதிர்த்து நிற்பதற்காக ஒன்று 
சேர்ந்தனர்‌. அதாவது அசிரியநாட்டு அரசன்‌ 
மூன்றாவது சால்மனேசர்‌ தன்‌ படையுடன்‌ 
பாலஸ்தீனத்தை நோக்கி வந்தபோது இஸ்ரா 
யேலும்‌ அரமேயர்களும்‌ ஒன்று சேர்ந்து 
அவரை எதிர்த்து நின்றனர்‌. இவ்வாறு அச 
ரிய படைகளும்‌ இஸ்ராயேல்‌ அரமேயர்‌ 
இணைந்த படைகளும்‌ கார்கார்‌ என்றவிடத்‌ 
தில்‌ மோதின. இப்போரில்‌ அசரியப்‌ படை 
கன்‌ தற்காலிகமாகப்‌ பின்வாங்கிக்‌ கொண் 
டன. இப்போரைப்பற்றி அசீரிய அரசன்‌ 
குறிப்பொன்றை எழுதிவைத்துள்ளார்‌. 


603 


இனி ஜோக்‌ STINT ~ 


இதில்‌ ஆகாபு மட்டும்‌ இரண்டாயிரம்‌ தேர்க 
ளையும்‌ பத்தாயிரம்‌ காலாட்படை வீரர்க 
ளையும்‌ அனுப்பி வைத்ததாக எழுதிவைத்‌ 
துள்ளார்‌. மோவாபு நாட்டு 
ஆகாபை எதிர்த்துப்‌ போரிட்டுத்‌ கங்கள்‌ 
நாட்டைக்‌ தனிசுதந்திர நாடாக ஆக்கிக்‌ 
கொண்டனர்‌. மோவாபின்‌ வெற்றியைப்‌ 
பற்றி மேசா என்றவிடத்தில்‌ காணப்படும்‌ 
கறறூணின கல்வெட்டு எடுத்துக்‌ கூறுகிறது. 
இதில்‌ இஸ்ராயேல்‌ அடியோடு நகக்கப்பட்‌ 
டதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. அது தற்புகழ்ச்சிக்‌ 
காக மிகைப்படுத்தி அவ்வாறு எழுதப்பட்‌ 
டது எனலாம்‌ ஆனால்‌ உண்மை அதுவல்ல. 
மோவாபு இஸ்ராயேலின்‌ ஆட்சியிலிருந்தும்‌ 
பிரிந்து தனி கதந்திரம்‌ பெற்றது என்பதுதான்‌ 


உண்ணமா, 


மன்னரும்‌ 


ஆகாபின்‌ சமய வாழ்வைப்‌ பற்றி 1 அர 
17-19; 21 என்ற நான்கு அதிகாரங்களில்‌ நாம்‌ 
தெளிவாகப்‌ பார்க்கமுடிகிறது. இந்நான்கு 
அதிகாரங்களும்‌ எலியா இறைவாக்கினரின்‌ 
பணியினைப்‌ பற்றிக்‌ கூறுகின்றன. ஆகாபு 
யாவே ஒருவரே உண்மைக்‌ சுடவுள்‌' என்ற 
கொள்கையில்‌ பற்றின்றி ஏனோதானோ 
வென்று வாழ்ந்தது வெள்ளிடைமலையாகி 
றது. இந்நிலை அவனது மனைவி வேற்று 
நாட்டைச்‌ சேர்ந்த ஈசபேலால்தான்‌ ஏற்பட்‌ 
டது என்று சொல்லலாம்‌. ஈசபேல்‌ தான்‌ 
பிறந்த தீர்நாட்டில்‌ விளங்கிய பாகால்‌ கடவு 
ஸீன்‌ வழிபாட்டை இஸ்ராயேலில்‌ பரப்புவ 
தில்‌ மிகத்‌ தீவிரம்காட்டிவந்தாள்‌. இஸ்ராயே 
லின்‌ தலை நகராகிய சமாரியாவிலேயே 
பாகாவின்‌ கோவில்‌ கட்டப்பட்டக்‌ 
குறிப்பை 1 அர 16:32-இல்‌ பார்க்கிறோம்‌. 
இவ்வாறு பாகாலின்‌ வழிபாடு தீவிரமாக 
பரவுவதைத்‌ தடுக்க இறைவாக்கினர்‌ ஏலியா 
மிகவும்‌ பாடுபட்டார்‌. இவரது எதிர்ப்புப்‌ 
பணிதான்‌ கார்மேல்‌ மலையில்‌ அர்‌ பாகாவின்‌ 
பூசாரிகளும்‌ 400 அசேராவின்‌ பூசாரிகளும்‌, 
இணைந்து நடத்திய பலிப்போட்டியில்‌ 
வெளிப்படுகிறது. இதில்‌ எலியா இறைவாக்‌ 
கினர்‌ வெற்றி பெறுகிறார்‌. மற்ற 680 பூசாரிக 
ளும்‌ கொலை செய்யப்படுகின்றனர்‌. இவ்‌ 
வாறு இஸ்ராயேவின்‌ பாரம்பரிய சமய வழி 
பாடு எவியாவால்‌ இஸ்ராயேலில்நிலைநிறுத்‌ 


- மன்னர்‌ அட்ச்்காலவம்‌ [தொடர்ச்சி 


தப்‌ படுகிறது. பாகாலின்‌ வழிபாட்டை இஸ்‌ 
ராயேலில்‌ புகுத்துவதைக்‌ கன்‌ நோக்கமாகக்‌ 
கொண்டிருந்த ஈசபேல்‌ அரசி எலியாவைத்‌ 
தீர்த்துக்‌ கட்ட முயற்சிக்கிறான்‌. கடைசியில்‌ 
ஆகாபு அரமேயர்களுடன்‌ நடந்த 
ஒன்றில்‌ இராமோத்து -லெயாது என்றவிடத்‌ 
தில்‌ இறக்கிறார்‌. 


போர்‌ 


9. ஆகாபின்‌ காலத்தில்‌ யூதா: - 


ஒமிரியும்‌ அவர்‌ மகன்‌ ஆகாபும்‌ வடதாடா 
கிய இஸ்ராயேலில்‌ அரசர்களாக ஆட்சி 
செய்த காலத்தில்‌ தென்‌ நாடாகிய யூதா 
வலி மையற்றுக்‌ கிடந்தது. ஒரு விதத்தில்‌ 
இஸ்ராயேலின்‌ அடிமைநாடர்கவே யூகா 
இக்காலத்தில்‌ விளங்கியது. 2 நான்‌ 19:4-1] 
என்றபகுதி, யூதா அரசன்‌ யோசபாத்து நீதித்‌ 
துறையில்‌ புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி 
யதாகக கூறுகிறது. இந்த யோசபாத்து, இஸ்‌ 
ராயேலின்‌ அரசன்‌ ஆகாபின்‌ சமகாலத்தவர்‌. 
இவர்‌ ஆகாபுடன்‌ இராமோத்து- கிலாயாது 
என்ற இடத்தில்‌ ஒப்பந்தம்‌ செய்து கொண்‌ 
டான்‌. அத்தோடு ஆகாபிற்கு அடுத்து வந்த 
யோராம்‌ என்பவனுடனும்‌ ஒப்பந்தம்‌ செய்‌ 
துகொண்டு மோவாபு அரசனுக்கு எதிராக 
இருவரும்‌ சேர்ந்து போர்த்தொடுததனர்‌ (! 
அர 24; 2 நான்‌ 20). 


யோசாபாத்து ஏதோமையும்‌ கன்‌ அடியில்‌ 
கொண்டு வந்தார்‌, நாளாகமம்‌ மோவாபு 
மீதும்‌ யோசபாத்து படையெடுத்து வெற்றி 
யெய்தினார்‌ என்று கூறுகிறது. ஆனால்‌ ஓபீர்‌ 
நாட்டுடனிருந்த வியாபார ஒப்பந்தத்தை 
மீண்டும்‌ புதுபித்துக்‌ கொள்ளக்‌ தவறியிருக்கி 
றார்‌ யோசபாத்து. 


யூகாவில்‌ யோசபாத்தை அடுத்து யோராம்‌ 
(க... 949-842] என்பவரும்‌ அகாசியா என்ப 
வரும்‌ (கி.மு. 442) அரசர்களாகப்‌ பதவியேற்‌ 
இவர்கள்‌ இருவரும்‌ அத்தாலியா 
என்ற அரசியின்‌ புதல்வர்கள்‌. அத்தாலியா 
அரச) இஸ்ராயேல்‌ அரசன்‌ ஆகாபின்‌ சொந்த 
மகள்‌. இவள்‌ யூதாவின்‌ அரசர்களாக பதவி 
யேற்ற தன்பிள்ளைகள்‌ யோராம்‌, அகசியா 


றனர்‌, 


என்பவர்களைத தன்‌ கைப்பொம்மைகளாக 


வைத்துச்‌, செயலாற்றி வந்தாள்‌. தாயின்‌ 


604 


இஸ்ராயேல்‌ வரு - Vv 


அடிமைத்‌ தமையர்களாக விளங்கினர்‌. இவ்‌ 
விருவரும்‌ கி.மு. 448-இல்‌ இஸ்ராயேல்‌ 
நாட்டில்‌ ஒர்‌ இடீர்‌ புரட்சி நடந்தது. அப்புரட்‌ 
சியை உண்டாக்கியவர்‌ ஏகூ என்பவர்‌. இவர்‌ 
வடபகுதியில்‌ செய்த புரட்சி தென்நாடாகிய 
யூதாவிலும்‌ பிரதிபலித்தது. இப்புரட்‌ சியின்‌ 
குழப்பத்தில்‌ தென்நாட்டில்‌ அரசன்‌ அகசியா 
கொல்லப்பட்டார்‌. இத்தருணத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி அகாசியாவின்‌ அனனையான அத்தா 
லியாவே ஆட்சியை தன்‌ கைக்குள்‌ கொண்டு 
வந்தாள்‌. இவள்‌ கி.மு. 242-முதல்‌ 637 வரை 
அரசாணடாள்‌. இவள்‌ அறியணை ஏறியவு 
டன்‌ அரச வாரிககள்‌ எல்லோரையும்‌ அடியோடு 
தீர்த்துக்கட்டினாள்‌. இவள்‌ ஆடிய காளிவேட்‌ 
டைக்குத்‌ தப்பிய ஒரே அரச வாரிசு யோவாசு 
என்பவர்‌ மட்டும்தான்‌. இக்காலத்தில்‌ 
யாவேதான்‌ ஒரேக்கடவுள்‌ என்ற சமயக்‌ 
கொள்கை மிகவும்‌ சேதப்பட்ட நிலையை 
அடைந்தது. எவ்வளவு தூரம்‌ என்றால்‌ மத்‌ 
தான்‌ என்ற பாகாலின்‌ பூசாரி அரசவையி 
லேயே இடம்‌ பெற்றிருந்ததாக 2 அர. 11:18 
தெரிவிக்கிறது. இவ்வாறு யாவேயின்மீது 
உண்மைப்‌ பற்றுதலின்றி ஆட்சி செய்து வத்த 
அத்தாவியா அரசியும்‌ அரசாட்‌ சியிலிருந்து 
அகற்றப்பட்டாள்‌. யோயதா என்ற குரு திடீர்‌ 
புரட்சி செய்து அத்தாலியாவை அகற்றி 
யோவாசை அரசனாக நியமித்தார்‌. 


இஸ்ராயேலில்‌ ஆகாகபை அடுத்த அரசர்‌ 
கள்‌:- இஸ்ராயேலில்‌ ஆகாபையடுத்து ஆகா 
பிள்‌ மகன்‌ அகாசியா ஓராண்டு ஆட்சி 
செய்தார்‌ (கி.மு. 650-849). இவர்‌ காலத்தில்‌ 
தான்‌ எலியா இறந்தார்‌ (2 அர 1). அகசியா 
வையடுத்து யோராம்‌ அரசரானார்‌. இவரும்‌ 
ஆகாபின்‌ மற்றொருமகன்‌. இவர்‌ கிமு. 849 
முதல்‌ 842 வரை ஏழு ஆண்டுகள்‌ இஸ்ரா 
யேலை அரசாண்டார்‌. இவர்‌ காலத்தில்தான்‌ 
எலீசா தன்‌ பணிகளைச்‌ செய்தார்‌ (2 அர 
2-9). யோராமின்‌ காலத்தில்‌ இஸ்ராயேலின்‌ 
பிடியிலிருந்த மோவாப்பு விடுதலையைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டது. அரமேயர்களும்‌ இஸ்‌ 
ராயேல்‌ நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக 
அறிவித்துக்‌ கொண்டனர்‌. எலிசாவவைச்‌ சுற்றி 
பரவசநிலை இணைவாக்னெர்‌ கூட்டங்கள்‌ 
உருவாகின. இக்கூட்டத்தினர்தான்‌ ஓமிரி 


- மன்னா ஆட்சிக்காலம்‌ [தொடர்ச்‌ 


வாரிசு வளர்ந்து நீடிப்பதைத்‌ தடுத்து, புதிய 
அரசவாரிசை ஏற்படுத்தினர்‌. அதாவது இந்த 
பரவச நிலை இறைவாக்கினர்‌ கூட்டத்தின்‌ 
ஓர்‌ அங்கத்தினர்‌ ௭௯. என்பவரை அபிடேகம்‌ 
செய்து அவர்‌ அரச பதவியை ஏற்கவும்‌ அவர்‌ 
புதுபுரட்சியை உண்டாக்கவும்‌ வழிவகுத்‌ 
தார்‌. 


10. ஏகூவின்‌ வாரிசுகள்‌ (842-746): - 


பரவசநிலை இறைவாக்கினர்‌ ஒருவரால்‌ 
அபிடேகம்‌ செய்யப்பட்ட ஏகூ இரத்தக்கள 
ரியை உண்டாக்கி அரியணையைப்‌ பிடித்‌ 
தார்‌. முதன்‌ முதலில்‌ சீரிய அரசன்‌ கசயேல்‌ 
என்பவனுடன்‌, போர்‌ தொடுத்துக்‌ காயப்பட்‌ 
முக கிடந்த இஸ்ராயேலின்‌ அரசன்‌ யோரா 
மைத்‌ தீர்த்துக்‌ கட்டினார்‌ ஏகூ. தொடர்ந்து, 
இஸ்ராயேலின்‌ அரசனுடன்‌ நல்லுறவு 
கொண்டு இஸ்ராயேல்‌ அரசனை அப்போது 
காணவந்திருந்த அகசியா என்ற யூதேயாவின்‌ 
அரசனையும்‌ தன்‌ வாளிற்கு இறையாக்கி 
னார்‌ ஏகூ. தலையலங்காரம்‌ செய்து கொண்‌ 
டிருந்த சசபேலைக்‌ கழேத்கள்ளச்‌ சொல்லி 
கொன்றார்‌. சமாரியாவில்‌ 
வாழ்ந்துவந்த ஆகாபின்‌ எழுபது புதல்வர்க 
ளின்‌ தலைகளை அந்தகர பெரியோர்கள்‌ 
வழியாக கொய்து எடுத்துவர ஏற்பாடு செய்‌ 
தார்‌. ஏகூ யூதா அரசன்‌ அகசியாவின்‌ சகோத 
ரர்‌ நாற்பத்திரண்டு பேரை ஒரு குழியில்‌ 
வெட்டிக்‌ கொன்றார்‌. கடைசியாக சமாரியா 
வில்‌ பாகாலின்‌ ஆலயத்தில்‌ பாகாலின்‌ பூசா 
ரிகளையும்‌ பக்தர்களையும்‌ ஒன்றாகக்‌ கூட்டி 
அவர்கள்‌ அனைவரையும்‌ ஒருவரைக்‌ கூட 
விடாமல்‌ தீர்த்துக்‌ கட்டினார்‌ ஏகூ. இவ்வாறு 
இரத்தக்களரி கொண்டு பாகாலின்‌ வழி 
பாட்டை அழித்து யாவேயின்‌ பக்தியினைத்‌ 
கிரும்பவும்‌ நிமிரச்‌ செய்தார்‌. இவரது இக்‌ 
கொடியச்‌ செயல்களைக்‌ குறிப்பிட்டு 
ஒசேயோ இறைவாக்கினர்‌ பிறகு இறைவாக்கு 
உரைப்பார்‌ (ஒசே 1:4). 


அவனையும்‌ 


இவ்வாறு பலவுயிர்களைக்‌ குடித்து அரச 
னாக அரியனையேறிய ஏகூ அரசியல்‌ தளத்‌ 
தில்‌ அவ்வளவு திறமையுள்ளவராகத்‌ திகபூ 
வில்லை. ஆசீரிய அரசன்‌ மூன்றாம்‌ சாலப 


605 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 1 - மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடர்ச்சி] 


னேசர்‌ என்பவன்‌ பொறித்து வைத்த கல்‌ 
வெட்டில்‌ ஏகூவின்‌ திறமையில்லா 
நிலையை நன்கு விளக்கி சித்திரம்‌ ஒன்று 
வரைந்துள்ளார்‌, அதில்‌ அசீரிய அரசனுக்கு 
ஏ௯. முழந்தாறபடியிட்டு தங்கமும்‌ வெள்ளி 
யமாக கப்பம்‌ கட்டுவதைச்‌ சித்தரித்துள்ளார்‌. 
இங்கு ஏகூ ஒமிரியின்‌ மகன்‌ என்றே கூறப்‌ 
பட்டுள்ளான்‌. ஏ௯., தமஸ்கு அரசன்‌ கசயேல்‌ 
என்பவனிடமும்‌ படுதோல்வி கண்டுள்ளார்‌. 
இந்த தமஸ்கு அரசனை அரிய அரசனே 
அடக்க முடியாமல்‌ இண்டாடினார்‌. இத்த 
கையப்‌ பலம்‌ வாய்ந்த கசயேல்‌ ஏகூவைத்‌ 
தோற்கடித்து யோர்தானின்‌ மேற்குப்‌ பகு 
தியை தன்‌ வசப்படுத்திக்‌ கொண்டார்‌. 
இதனை 2 அரச 10:32 தெரிவிக்கிறது. இவன்‌ 
யூதாவின்‌ அரசன்‌ யோவாசையும்‌ கப்பம்‌ 
கட்ட கட்டாயப்படுத்தியுள்ளார்‌ (2 அர 
12:18). 


இவ்வாறு கட்டுக்கடங்காது துள்ளிக்‌ 
கொண்டிருந்த கசயேலை அடககியவர்கள்‌ 
அசீரிய அரசர்கள்தான்‌. அசீரிய அரசர்களை 
கடவுளால்‌ அனுப்பப்பட்ட ''மீட்பர்கள்‌'' 
என்றே அரசராகமம்‌ வர்ணிக்கிறது (2 அர 
13:5]. அசீரிய அரசன்‌ அதாவது நிராரி (810- 
783) என்பவர்‌ அரமேயர்கள்‌ மீது பலமு 
றைப்‌ போர்கொடுக்கு, கடைசியாக கம்ஸ்கு 
அரசனை கி.மு. 2 தோல்வி காணச்‌ செய்‌ 
தார்‌. ஏகூவின மகன்‌ யோவகாசுதான்‌ (801- 
766) அசீரியர்கள்‌ செய்த பழித்‌ தீர்ப்பிற்குப்‌ 
பலியாடாக மாறினான்‌ (2 அர 13:7). ஆனால்‌ 
யோவகாசின்‌ மகன்‌ யோவாசு (01-786) 
தன்தந்தையிழந்ததை மீணடும்‌ மீட்டுக்‌ 
கொண்டான்‌. தமஸ்கு அரசன்‌ கசாயேலிற 
குப்‌ பிறகு அரசனாக வந்த பென்அதாது 
அவ்வளவு திறமை மிக்கவர்‌ அல்லர்‌. என 
வேதான்‌ தன்‌ தந்தையிழந்ததை யோவாசு 
மீண்டும்‌ எடுத்துக்‌ கொள்ள முடிந்தது. 


11. இரண்டாம்‌ எரொபயாம்‌ என்பவர்‌ 
இஸ்ராயேலின்‌ அரசனாக இ.மு. 786-இல்‌ 
இவர்‌ கிமு. 786 வரை 
நாற்பகாண்டுகள்‌ அரசாட்சிச்செய்தார்‌ இவர்‌ 
இஸ்ராயேலை ஒரு பெருமைக்குரிய 
நிலைக்கு உயர்த்தினார்‌. இவர்‌ காலத்தில்‌ 


பதவியேற்றார்‌. 


இஸ்ராயேல்‌ கமாத்து முதல்‌ அராபா கடல்‌ 
வரை பரவி நின்றதாக 2 அர 14:2 கூறுகி 
றது. தொல்பொருள்‌ ஆராய்ச்சி கூட இவர்‌ 
சமாரியாவில்‌ கட்டிய கோட்டைக்‌ கொத்த 
ளங்களை அடையாளம்‌ கண்டுள்ளது. இவர்‌ 
காலத்தில்‌ மக்கள்‌ மத்தியில்‌ செல்வம்‌ செழித்‌ 
தது. இதனால்‌ ஏழை, செல்வந்தர்‌ என்ற 
வகுப்பு பேதகம்‌ தோன்றியது. சமய வாழ்வி 
லும்‌ மக்கள்‌ முறையாக வாழவில்லை. என 
வேதான்‌ ஆமோஸ்‌, ஓசேயா இறைவாக்கி 
னர்கள்‌ அங்கு தோன்றி நாட்டில்‌ நிலவிய 
அநீதியைத்‌ தட்டிக்‌ கேட்டனர்‌. ஆமோஸ்‌, 
ஓசேயா என்ற இரு இறைவாக்கினர்களும்‌ 
எலியா, எலிசா இவர்களைச்‌ சார்ந்த பரவச 
நினல இறைவாக்கினர்களின்‌ குழுக்களைச்‌ 
(ஆமோ 7:14]. 
ஆனால்‌ இறைவனிடமிருந்து நேரடியாக 
அழைப்பிளைப்‌ பெற்றவர்கள்‌. இவர்கள்‌ 
அரசன்‌, குருக்கள்‌ என்ற எவ்வித தயக்கமு 
மின்றி எங்கெல்லாம்‌ அநீதி நடந்ததோ அங்‌ 
கெல்லாம்‌ கொதித்தெழுந்து இறை 
நீதியை சுட்டிக்காட்டிப்‌ பேசினார்கள்‌. இவர்‌ 
கள்‌ முக்கியமாக மக்கள்‌ மத்தியில்‌ நிலவிய 
சமுக அநீதி, மக்களின்‌ சொகுசு மோகம்‌, 
கட்டுப்பாடற்ற காமக்‌ களியாட்டங்கள்‌ , 
உண்மையற்ற வழிபாடுகள்‌, சிலைவழிபாடு 
ஆகியவைகளைக்‌ கடுமையாகக்‌ கண்டித்த 
னார்‌. இவர்கள்‌ எதையும்‌ புதிகாகப்‌ போதிக்க 
வில்லை மாறாக அவர்கள்‌ சூழ்நிலையைப்‌ 
பராம்பரிய விசுவாச வெளிச்சத்தில்‌ சோதித்‌ 
துப்‌ பார்த்து தவறானதைப்‌ போக்குவதற்குக்‌ 
குரல்‌ கொடுத்தனர்‌. 


சார்ந்தவர்கள்‌ அல்லர்‌ 


ஆமோஸ்‌ தென்தாடான யூதாவைச்‌ சார்ந்த 
வர்‌. இவர்‌ இஸ்ராயல்‌ மக்கள்‌ எதிர்பார்த்து 
வந்த ஆண்டவரினநாள்‌, சோகத்தின்‌ நாளாக 
வும்‌ இருளின்‌ நாளாகவும்‌ விடியும்‌ என்று 
ரைகத்கார்‌. ஓசேயா தனது பிரமாணிக்கமற்ற 
மனைவியுடன்‌ போராடிய அதேநிலைதான்‌ 
இஸ்ராயேலுக்கும்‌ இறைவனுக்கும்‌ நிலவிய 
உறவு என்று உணர்ந்து விளக்கிக்‌ காட்டி 
னார்‌. கட்டிய கணவனை விட்டு விட்டு 
கண்டவரோடும்‌ ஓடிய 
போலவே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ யாவேயிடம்‌ 
பிரமாணிக்கமின்றி  நடந்துக்கொண்டனர்‌ 


மனைவியைப்‌ 


606 


இஸெராயேல்‌ TAY -W 


என்று சுட்டிக்‌ காட்டினார்‌ ஒசேயா (ஓசே. 
15:4.8). 


சற்று வேகமாக வல்லமையில்‌ வளர்ந்த 
வடநாடு இஸ்ராயேல்‌ விரைவிலேயே வீழ்ச்‌ 
சியைக்‌ கண்டது. அதற்கு இரண்டுக்‌ கார 
ணங்களைக்‌ காட்டலாம்‌. ஒன்று இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ யாவேக்கு ஏற்ற மக்களாக 
நடக்கவில்லை. எனவேதான்‌ ஓசேயா, 
ஆமோஸ்‌ இறைவாக்கினர்கள்‌ கடிந்து தாக்‌ 
இப்‌ பேசினர்‌. அத்தோடு இச்‌ சமயத்தில்தான்‌ 
மூன்றாம்‌ இிதிலாத்து-பிலேசர்‌ என்ற அசீரிய 
அரசன்‌ மேற்கு நோக்கி நாடுகளைப்‌ பிடிக்‌ 
கும்‌ இட்டத்துடன்‌ வேகமாக முன்னேறிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


72. ஏகூ ஏற்படுத்திய கலகத்தால்‌ கென்‌ 
ணாட்டில்‌ உண்டான மாற்றங்கள்‌: - 


இஸ்ராயேலில்‌ ஏகூ செய்தப்‌ புரட்சி யூதா 
விலும்‌ பலவித மாற்றங்களைக்‌ கொண்டு 
வந்தது. பலபேரைக்‌ கொன்று பதவியேறிய 
அத்தாவிய அரசியலை அவளின்‌ அரண்ம 
னைச்‌ சகாக்களே சதிச்செய்து அவளைக்‌ 
ழே தள்ளினர்‌. அவளுக்குப்‌ பதிலாக 
3யாவாக என்ற ஏழுவயது சிறுவனை அரி 
பணை ஏற்றினர்‌. இவர்‌ 37 ஆண்டுகள்‌ ஆட்சி 
செய்தார்‌ (கி.மு. 837-00). இவர்‌ சிறுவயதி 
லேயே அரசனாகப்‌ பதவியேற்றதால்‌ 
2யாயாதா என்ற குரு இவரின்‌ ஆலோசகராக 
விளங்கினார்‌. அண்டை நாட்டினரான கசா 
யேல்‌ என்ற சீரிய அரசன்‌ யூதாவிடமிருந்து 
கப்பம்‌ வசூலித்தான்‌. ஆனால்‌ யோவாசு 
ஆலயத்தைப்‌ புதுப்பிக்கும்‌ பணியைச்‌ செய்‌ 
கார்‌. யோவாசின்‌ நீண்டக்‌ கால ஆட்சியும்‌ 
அவர்‌ கொலை செய்யப்பட்டதுடன்‌ முடிவ 
டைந்தது. யோவாசைச்‌ சதிசெய்து கொலை 
செய்தவர்கள்‌ யோவாசின்‌ பணியாளர்கள்‌. 
யோவாசுக்குப்பிறகு அவர்‌ மகன்‌ அமசியா 
தன்‌ தகப்பனைக்‌ கொன்றவர்களைப்‌ பழி 
வாங்கி அரியணையேறினார்‌. இவரும்‌ 
சுமார்‌ பதினேழு ஆண்டுகள்‌ அரசாட்சி செய்‌ 
தார்‌ (கி.மு. 200-783). அமசியா ஏதோமைய 
ரைத்‌ தோற்கடித்து, மூடப்பட்டிருந்த 
பழைய வர்த்தகச்சாலையைத்‌ திறந்து விட்‌ 


- முன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடச்சி 


டார்‌ ஆனால்‌ அமசியா செய்த யூகமற்ற 
செயல்‌ எதுவென்றால்‌ இஸ்ராயேல்‌ அரசன்‌ 
யோவாசை சண்டைக்கிழுத்ததாகும்‌ (2 நாள்‌ 
25). இஸ்ராயேலின்‌ அரசன்‌ யோவாசு, 
தன்னை எதிர்க்கும்‌ அமசியா, ஏற்க வேண்டி 
யிருக்கும்‌ பிற்காலப்பாதிப்புகளைப்‌ பற்றி 
எச்சரித்தும்‌ அமசியா கவனிப்பதாயில்லை. 
யோவாசு ஓர்‌ விடுகதை மூலமாக தன்‌ 
எச்சரிக்கையைச்‌ சொல்லியனுப்பினார்‌. 
லீபானின்‌ நெருஞ்சிமுள்‌ லீபானின்‌ கேதுரும 
ரத்திடம்‌ பெண்‌ கேட்டதாம்‌ என்று எச்ச 
ரிக்சை செய்தார்‌ (1 அர 14:9-10]. எச்சரிக்கை 
யைத்‌ துச்சமாக நினைத்தார்‌ அமசியா. 
எனவே யோவாசு தென்நாடான யூதா மீது 
படையெடுத்து அமசியாளசைத்‌ தோற்கடித்து, 
எருசலேம்‌ பேராலயத்தையும்‌ கொள்ளைய 
பூத்துச்‌ சென்றார்‌. கடைசியில்‌ அமசியாவும்‌ 
அவனின்‌ தந்‌ைத யோவாசைப்‌ போலவே 
அரண்மனை அதிகாரிகளின்‌ சதியால்‌ கொல்‌ 
லப்பட்டார்‌. அமசியாவையடுத்து அவனின்‌ 
மகன்‌ ஊ௫ியா என்றழைக்கப்பட்ட அசரியா 
அரியணையேறினார்‌. 


அசரியா யூதேயாவில்‌ அரசாண்டபோது 
(783-742) இரண்டாம்‌ எரொபயாம்‌ என்பவர்‌ 
இஸ்ராயேலில்‌ அரசனாக ஆட்சிசெய்தார்‌. 
இவ்விருவரும்‌ சம காலத்தவர்‌; திறமையான 
முறையில்‌ அரசநிர்வாகத்தை நடத்திவந்த 
னர்‌. இவர்‌ பல சீர்‌திருத்தங்களைச்‌ சிறப்பான 
முறையில்‌ கொண்டு வந்தார்‌, சாலமோன்‌ 
அரசன்‌ காலத்தில்‌ சிறப்பாக நடைபெற்ற 
ஏலாத்‌ வியாபாரச்‌ சந்தையை மீண்டும்‌ 
திறந்து விட்டார்‌. எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
காவல்‌ கோட்டைகளைக்‌ கட்டினார்‌. 
திழக்கு, தெற்கு, மேற்கு என்ற தனது நாட 
டின்‌ எல்லைகவில்‌ இராணுவத்தை நிறுத்தி 
எதிரிகளைக்‌ கண்காணித்து விழிப்பாக நிற்‌ 
கச்‌ செய்தார்‌ (8 நாள்‌ 26:6 தொ). இவ்வளவு 
இறமையாகப்‌ பணியாற்றி வந்த அசரியா 
தொழுநோயினால்‌ பாதிக்கப்பட்டுத்‌ தன்‌ 
ஆட்சிப்‌ பொறுப்பை மற்றவர்களுக்கு மாற்‌ 
நிக்‌ கொடுக்க வேண்டிய நிலையேற்பட்‌ 
டது. எனவே தன்மகன்‌ யோத்தாம்‌ என்பவ 
னிடம்‌ தன்‌ ஆட்சிப்‌ பொறுப்பை ஒப்படைத்‌ 
தார்‌. 


௦07 


இஸ்ராயேல்‌ வரவரத - 17 


யோத்தாம்‌ சுமார்‌ பதினைந்து ஆண்டுகள்‌ 
யூதானவைஆட்சிச்செய்தார்‌ (கி.மு. 750 - 735). 
இவர்கட்டிய கட்டடங்கள்‌, போர்கள்‌ பற்றி 
2 நாள்‌ 27:1-9-இல்‌ தெளிவுப்படக்‌ கூறுகிறது. 
அசீரிய அரசர்களின்‌ ஆண்டுக்குறிப்பேட்டில்‌ 
அஸ்ரியோ என்பவரைப்‌ பற்றி ஒரு தகவல்‌ 
எழுதப்பட்டுள்ளது. பல அறிஞர்கள்‌ இந்த 
அஸ்ரியோ என்பவர்‌ வேறு யாருமல்ல இந்த 
அசரியவேதான்‌ அவ்வாறு குறிப்பிடப்படுகி 
றார்‌ என்று கருத்துத்‌ தெரிவிககிறார்கள்‌. 
இந்த அஸ்ரியோ என்பவர்‌, அசீரிய அரசர்க 
ளின்‌ குறிப்பின்படி மூன்றாம்‌ இஇிலாத்து 
பிலேசர்‌ என்ற அசீரிய அரசனை சுமார்‌ கி.மு. 
743-இல்‌ எதிர்த்து நிற்கிறார்‌ என்று எழுதப்‌ 
பட்டுள்ளது. 


1931-ஆம்‌ ஆண்டு ஒலிவ மலையில்‌ 
அமைந்துள்ள உருஸ்ய பொருட்காட்டிச்‌ 
சாலையில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணாம்‌ 
புக்கல்‌ கல்வெட்டொன்றில்‌ 8ழ்கண்டவாறு 
எழுதப்பட்டுள்ளது. ''யூதேயாவில்‌ அரசன்‌ 
ஊசியாவின்‌ எலும்புகள்‌ இங்குக்‌ கொண்டு 
வரப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளன. இதனை 
யாரும்‌ இறக்க வேண்டாம்‌'' என்று எழுதப்‌ 
பட்டுள்ளது. 


13. வடநாடான இஸ்ராயேலின்‌ அழிவு: - 

இஸ்ராயேல்‌ நாட்டை இரண்டாம்‌ எரொ 
பயாம்‌ என்ற அரசன்‌. நீண்ட காலமாகத்‌ 
திறமையுடன்‌ ஆண்டுவந்தான்‌. அவனின்‌ 
மறைவிற்குப்‌ பிறகு இஸ்ராயேல்‌ நாடு 
தகுந்த தலைவனின்றி பலகுழப்பங்களுக்கு 
ஆளானது (ஒசே 7:3-16). அத்தோடு அசீரிய 
மன்னன்‌ மூன்றாம்‌ இகிலாத்து பிலேசர்‌, 
புதிதாக வளர்ந்த பலமுள்ள பாயும்‌ புலியாக 
மேற்கு நாடுகளை நோக்கிப்‌ போர்‌ தொடுத்‌ 
தார்‌. அவரின்‌ எண்ணம்‌ மற்ற நாடுகளைத்‌ 
தாக்கி அவைகளை தனக்குக்‌ கப்பம்‌ கட்டும்‌ 
நாடுகளாக மாற்ற வேண்டும்‌ என்ற எண்ண 
மல்ல. மாறாக, மற்ற நாட்களைப்‌ பிடித்து, 
அவைகளைத்‌ தன்‌ பேரரசின்‌ ஒர்‌ பகுதியாக 
மாற்ற வேண்டுமென்பது அவரது பேராசை. 
எனவே பலமற்றுப்போன. இஸ்ராயேல்‌ 
பாய்ந்து வந்த புவியின்‌ பற்களுக்கு எளிதில்‌ 
இரையானது. 


- மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடாசச! 


இரண்டாம்‌ எரொபயாமையடுத்து அவர்‌ 
மகன்‌ செக்கரியா ஆட்சிக்கு வந்தார்‌. அவர்‌ 
அறுமாதங்களே நீடிக்க முடிந்தது. ஏனென்‌ 
றால்‌ செக்கரியா சல்லூம்‌ என்பவரால்‌ 
கொலை செய்யப்பட்டார்‌. ஆனால்‌ இந்த 
சல்லூமின்‌ அரச வாழ்வும்‌ ஒரு மாதமே 
தாக்குப்‌ பிடித்தது. ஏனென்றால்‌ மெனகேம்‌ 
என்பவர்‌ சல்லூமைக்‌ கொலை செய்து ஆட்‌ 
யைப்‌ பிடித்தார்‌. இந்த மெனகேம்‌ ஏழு 
ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தார்‌ (245-738). 
ஆனால்‌ இவர்‌ அசீரிய அரசன்‌ மூன்றாம்‌ 
தகிலாத்து பிலேசருக்கு மடிநிறையக்‌ கப்பம்‌ 
கட்டித்தான்‌ தன்‌ ஆட்சியை நீடிக்கச்‌ செய்ய 
முடிந்தது. 


மெனகேமைத்‌ தொடர்ந்து அவரது மகன்‌ 
பெக்காசியா அரசனானார்‌. ஆனால்‌ அவர்‌ 
ஒருவருடமே (748-737) ஆட்சியில்‌ நீடிக்க 
முடிந்தது. ஏனென்றால்‌ அவர்‌ பெக்கா என்ப 
வரால்‌ கொலைச்‌ செய்யப்பட்டார்‌. இந்தப்‌ 
பெக்கா ஐந்து ஆண்டுகள்‌ (737-732) வரை 
ஆட்சிசெய்தார்‌. இவரை ஏசயா இரமலியா 
வின்‌ மகன்‌ என்று அழைக்கிறார்‌ (ஏச 7:4) 


இந்தப்‌ பெக்கா என்பவர்‌ தங்களை அடி 
மையாக வைத்திருந்த அசீரியரின்‌ அடக்கு 
முறையைத்‌ தூக்கியெறியும்‌ திட்டத்தில்தான 
பெக்காசியா என்ற அரசனைக்‌ கொலை 
செய்து ஆட்சியைப்‌ பிடித்தார்‌. அத்தோடு 
தமஸ்குவைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட சீரியர்‌ 
களையும்‌ தன்‌ எதிர்ப்புக்‌ கூட்டணியில்‌ அணி 
சேர்த்துக்‌ கொண்டார்‌. இக்கூட்டணியில்‌ 
யூதாவையும்‌ சேர்த்துக்‌ கொள்ள அழைப்புக்‌ 
கொடுத்தார்‌ பெக்கா. ஆனால்‌ யூதா கூட்டணி 
யில்‌ சேர்ந்துக்கொள்ளும்‌ அழைப்பிற்கு 
மறுப்பு சொல்லி விட்டது. ஏனென்றால்‌ 
இந்தநேரத்தில்‌ யூதா ஏதோமையர்களுடன்‌ 
போரிட்டு எதிர்த்து நிற்க வேண்டியிருந்தது 
(2 அர 16:6). தங்களுடன்‌ சேர்ந்துக்‌ கொள்ள 
முன்வராத யூதாவை இஸ்ராயேலும்‌ சரியா 
வும்‌ இணைந்துத தாக்கியது. இப்போரில்‌ 
யூதா தோல்வியடைந்தால்‌ தாவீதின்‌ வாரிக 
அரியணையிலிருந்து இறக்கப்பட்டு பென்த 
பயேல்‌ என்பவன்‌ நியமிக்கப்படுவார்‌ என்று 
அச்சுறுத்தினார்‌ இஸ்ராயேல்‌ அரசன்‌ 
பெக்கா, 


608 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 4 - மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடர்ச்சி] 


ஏசயா ஏழாம்‌ அதிகாரத்தின்‌ தகவலின்‌ 
படி, ஆகாசு யாவே மீது நம்பிக்கை வைக்‌ 
காது அசீரிய அரசர்களின்‌ துணையை நாடி 
ஓடினார்‌. இவ்வாறு ஆகாசிற்குத்‌ துணையாக 
வந்த அரிய அரசன்‌ மூன்றாம்‌ திகிலாத்து 
பிலேசர்‌ சரியா மீதும்‌ இஸ்ராயேல்‌ மீதும்‌ 
பெரும்‌ தாக்குதல்‌ ஒன்றை கிமு. 734-702 
ஆண்டுகளில்‌ மேற்கொண்டார்‌. இதில்‌ சரி 
யாவின்‌ தலைநகரான தமஸ்குவைத்‌ தரை 
மட்டமாக்கினார்‌. இஸ்ராயேலைத்தாக்க, 
கவிலேயா, யோர்தானின்‌ மேற்குப்‌ பகுதி 
என்ற பகுதிகளைத்‌ தன்‌ அரசுடன்‌ இணைத்‌ 
துக்‌ கொன்டார்‌. அத்துடன்‌ ஓசியா என்ப 
வனை இஸ்ராயேலின்‌ அரசனாக்கி, இஸ்ரா 
யேல்‌ தனக்குக்‌ கப்பம்‌ கட்டும்‌ அடிமை 
நாடாக ஆக்கிக்‌ கொண்டார்‌. 


இப்போருக்குப்‌ பிறகு, அசீரிய அரசன்‌, 
மூன்றாம்‌ திகிலாத்து பிலேசர்‌ இறந்தார்‌. 
இச்சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி, இஸ்ரா 
யேலின்‌ அரசன்‌ எகிப்தின்‌ உதவியை நாடி 
அவர்களுடன்‌ உடன்படிக்கை செய்துக்‌ 
கொள்ள, எகிப்தின்‌ சாயிஸ்‌ என்றவிடத்தில்‌ 
செயல்பட்ட அரச சபைக்கு தூதனுப்பினார்‌. 
இவ்வாறு தங்களுக்குக்‌ கப்பம்‌ கட்டாது 
புதிய கட்சிக்குத்‌ தாவிய இஸ்ராயேலைப்‌ 
பற்றி கேள்வியுற்ற, அசிரியாவின்‌ புதிய அர 
சன்‌ நான்காம்‌ சால்மனேசர்‌ மிக்க கோபமுற்‌ 
றான்‌. எனவே இஸ்ராயேல்‌ மீதுப்‌ படையெ 
டுத்து தங்களது கட்டுப்பாட்டிற்கு அடங்‌ 
காது வெளியே தள்ள முயன்ற ஓசியாவை 
பிடித்துச்‌ சிறையில்‌ வைத்தார்‌. ஓசியா எவ்‌ 
வாறு இறந்தான்‌ என்று அரசராகம ஆசிரியர்‌ 
தெரிவிக்கவில்லை. 


அசீரிய அரசன்‌ நடத்திய இப்போர்‌ 
இரண்டு ஆண்டுகள்‌ நீடித்தது (734-722). 
இதில்‌ நான்காம்‌ சால்மனேசனைத்‌ 
தொடர்ந்து இரண்டாம்‌ சார்கோன்‌ என்ற 
அசீரிய மன்னன்‌ போரை நடத்தி வெற்றி 
வாகைச்‌ சூடினார்‌. இப்போரில்‌ இஸ்ராயே 
லின்‌ தலைநகர்‌ சமாரியா முற்றுகையிடப்‌ 
பட்டு தகர்க்கப்பட்டது. இவ்வெற்றியைப்‌ 
பற்றி இரண்டாம்‌ சார்கோன்‌, தனது ஆண்டுக்‌ 
குறிப்பில்‌ எழுதிவைத்திருக்கிறார்‌. துர்சரூக்‌ 


நின என்ற தனது புதிய தலைநகரிலும்‌ 
கல்வெட்டில்‌ இவ்வெற்றியைப்‌ பற்றி 
பொறித்து வைத்திருக்கிறார்‌. சார்கோன்‌ அர 
சன்‌ அக்கல்வெட்டில்‌ கீழ்கண்டவாறு எழு 
தப்பட்டுள்ளது. ''நான்‌ சமாரியாவை முற்று 
கையிட்டு வெற்றியடைந்தேன்‌. அதில்‌ 27,290 
பேரைப்‌ போர்‌ பணயமாகக்‌ கொண்டுச்‌ 
சென்றேன்‌” என்று எழுதப்பட்டுள்ளது. அக்‌ 
காலத்தில்‌ போர்நடந்து ஓர்‌ அரசன்‌ வெற்றிக்‌ 
கொள்ளும்‌ போது அவன்‌ தோல்வி கண்ட 
நாட்டின்‌ மக்களை தன்‌ நாட்டிற்குக்‌ கடத்திச்‌ 
சென்று கோல்வி கண்ட நாட்டில்‌ தனது 
நாட்டு மக்களைக்‌ கொண்டு வந்து குடி 
அமர்த்துவான்‌. வெற்றி பெற்ற அரசனுக்கு 
எதிரான புரட்சி வெடிப்பதற்கு வழியில்லா 
மல்‌ செல்வதற்குத்‌ தான்‌ இவ்வாறு செய்வர்‌. 
அதே வழக்கத்தைப்‌ பின்பறறிதான்‌ இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ ஆயிரக்கணக்கானோர்‌ அரிய 
நாட்டுக்கு அடிமைகளாக எடுத்துச்‌ செல்லப்‌ 
பட்டனர்‌. அசீரிய மக்களும்‌ பாலஸ்தீனத்தில்‌ 
குடியமாத்தப்பட்டனர்‌. இஸ்ராயேல்‌ அசீரி 
யாவின்‌ ஒருபுதிய மாநிலமாக ஆக்கப்பட்‌ 
டது. இவ்வாறு அரிய இஸ்ராயேலை 
அழித்து அடிமைப்படுத்திய நிகழ்ச்சியைத்‌ 
தான்‌ 2 அர 17-ஆம்‌ அதிகாரம்‌ தனக்குரிய 
இறையியல்‌ கருத்துக்களை அதில்‌ பொதித்து 
அதன்‌ முறையில்‌ கூறுகிறது. 


14. யூதேயா அரசர்கள்‌ ஆகாசும்‌ எசக்கியா 
வும்‌:- 

அ) ஆகாசு:- அரசராகமத்தை எழுதிய 
உபாகமப்பாரம்பரிய ஆசிரியர்‌ ஆகாசைப்‌ 
பற்றி வன்மையாகக்‌ கண்டித்து எழுதியிருக்‌ 
கிறார்‌. இவர்‌ தன்‌ மகனையே பொய்தேவர்க 
ளுக்கு பலியிடத்தயங்கவில்லை (2 அர 16:3) 
என்று இவனது உறுதியற்ற விசுவாசத்தை 
சுட்டிக்காட்டுகிறது அரசராகமம்‌. ஏசயா 
இறைவாகனெரின்‌ அறிவுரையையும்‌ இவன 
பொருட்படுத்தாது நடந்ததும்‌, இவளது 
சமய பற்றினமையைத்‌ தெரிவிக்கிறது (ஏச 
7:1தொ) 


சீரியாவும்‌ இஸ்ராயேலும்‌ தங்களின்‌ கூட்‌ 
டணிக்கு ஆகாசை அழைத்தபோது ஆகாசு 
அவர்களுடன்‌ சேராமல்‌ அரிரிய அரசன்‌ மூன்‌ 


௦09 


ஸ்ராயேல்‌ வாவு - 17 - மண்‌ ஆட்சிக்காலம்‌ /தொடாசச]) 


றாம்‌ இகிலாத்து பிலேசரின்‌ உதவியை நாடு 
கிறான்‌ அதனால்‌ அசீரிய மன்னனுக்கு அடிப 
ணிந்து, அதற்குரிய நிறைந்த கப்பத்தையும்‌ 
இவன்‌ கட்டுகிறான்‌. இவன்‌ அசரியர்களுக்கு 
அடிபணிந்து வாழ்ந்தபோக்கு, இவனது 
சமய வாழ்விலும்‌ அது பிரதிபலித்தது. 
தமஸ்கு நகரில்‌ தான்‌ பார்த்த பீடத்தைப்‌ 
போன்று, புதிய பீடம்‌ ஒன்றை எருசலேம்‌ 
ஆலயத்தில்‌ நிறுவினான்‌ ஆகாசு (2 அரச 
16:10-16). இவன்‌ ஆட்சியில்‌ அதீதத்திற்கும்‌ 
குறைவில்லை. எனவேதான்‌ இறைவாக்கி 
னர்‌ ஏசயாவும்‌ மீக்காவும்‌ ஆகாக யூகாவை 
ஆட்சி செய்கக்‌ காலத்தில்‌ அங்கு நடந்து 
வந்த அநீதிகளைச்‌ சுட்டிக்காட்டி கண்டிக்க 
றார்கள்‌ (ஏச 3:13-15; 5:8-13; ம்க்‌ 2721-10], 


ஆ. எசக்கியா:- எசக்கியா உபாகமப்பாரம்‌ 
பரிய ஆசிரியரால்‌ வானளாவப்‌ புகழப்படுகி 
றார்‌. இதற்குக்‌ காரணம்‌ இவர்‌ மக்களின்‌ 
சமய வாழ்வில்‌ கொண்டு வந்த புது மறும 
லர்ச்சிதான்‌. மக்கள்‌ அனைவரும்‌ எருசலேம்‌ 
ஆலயத்தைத்‌ தங்களின்‌ மைய வழிபாட்டுத்‌ 
தலமாகக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று வலியு 
றுத்தினார்‌ எசக்கியா, எல்லா கோத்திரங்க 
ளும்‌ ஓன்று கூடி வழிபட்டு ஒனறித்திருந்த 
யோசுவா காலத்து பழக்கத்தை (யாத்‌ 20:24) 
மீண்டும்‌ கொண்டு வந்து அதை நிலை 
நாட்ட ஏற்பாடு செய்தார்‌. இவ்வாறு மக்கள்‌ 
ஒன்றுபட்டு ஒரே திருத்தலத்தில்‌ வழிபடும்‌ 
(முறை தங்கள்‌ சமயத்தில்‌ புகுந்துவிட்ட மற்‌ 
றைய மதத்தினரின்‌ கொள்கைகள்‌ சடங்குமு 
றைகள்‌ இவைகளை அகற்றுவதற்கு நல்வழி 
யாகவும்‌ அமைந்திருந்தது. 


8 நாள்‌ 30:1 தொ என்ற பகுதியில்‌ எசக்கியா 
அசீரியர்களின்‌ அடியில்‌ வாழ்ந்து வந்த எப்பி 
ராயிம்‌ மனாசே என்ற கோத்திரத்தைச்‌ சார்ந்த 
மக்களையும்‌ எருசலேம்‌ வந்து பாஸ்காவிழா 
வைக்‌ கொண்டாட அழைத்ததைக்‌ கூறுகி 
றது. வடக்கில்‌ வாழ்ந்த தங்கள்‌ மக்களையும்‌ 
ஒன்றிணைக்க எசக்கியா கொடுத்த அறை 
கூவலின்‌ அபாயத்தை அரசிரியாகள்‌ 
உணர்ந்து, எசக்கியாவை எச்சரித்தார்களா? 
என்பது பற்றி நமக்குத்‌ தகவல்‌ இல்லை. 
ஆனால்‌ எசக்கியா கொண்டு வந்த சமய 


மறுமலர்ச்சி ஒருதாய்‌ மக்கள்‌ என்ற நாட்டு 
பற்றையும்‌ அரசியல்‌ விழிப்புணர்வையும்‌ 
மக்கள்‌ மத்தியில்‌ தாண்டிவிட்டது. 
இஸ்ராயேலை பிடித்து 
விட்ட அசீரியாவோடு எசக்கியா எத்தகைய 
உறவை வைத்திருந்தார்‌ என்று தெளிவாகச்‌ 
சொல்ல முடியவில்லை. நிச்சயமாக இவர்‌ 
அசீரியருக்கு எதிராகப்‌ போர்‌ கொடி பிடித்தி 
ருக்கத்தான்‌ வேண்டும்‌. குறிப்பாக கிமு. 
713-711 ஆண்டுகளில்‌ பெலிஸ்தியரின்‌ அக 
தோது மறற நகர அரசுகள்‌ அீரியரை 
எதிர்த்து எழுந்தபோது அவர்களோடு எசச்கி 
யாவும்‌ இணைந்து எதிர்ப்புக்‌ குரல்‌ கொடுத்‌ 
திருக்சு வேண்டும்‌. இவர்களோடு ஏதோம்‌ 
மோவாபியர்களும்‌ இணைந்து அரியர்க 
ளுக்கு எதிராக எழுந்திருக்க வேண்டும்‌, 
அசீரியர்களின்‌ எதிர்ப்பாளர்கள்‌ அனைவருக்‌ 
கும்‌ எகிப்து பேரரசு ஆதரவுக்கரம்‌ கொடுத்‌ 


பட நார்டன்‌ 


து. 


இவ்வாறு எகிப்தின்‌ துணையை தம்பி பல 
நாடுகள்‌ அசீரியாவை எதிர்த்து எழுந்த நேரத்‌ 
தில்தான்‌ எசயா யூகாவை எச்சரிக்கிறார்‌. ஏச, 
20-இல்‌ ஏசயா ஆடையின்றி வெறும்‌ 
காலோடு நடக்கும்‌ அடையாள செயல்கள்‌ 
எகிப்தின்‌ துணையை நம்பியிருக்க வேண்‌ 
டாம்‌, அது விரைவில்‌ வீழ்ச்சியடைய இருக்‌ 
கிறது, என்ற கருத்தை அறிவுறுத்தித்தான்‌ 
அவ்வாறு செய்தார்‌. 


எசக்கியா பலவிதக்‌ கட்டிடங்களையும்‌ 
கட்டினார்‌. இவைகளைப்‌ போர்மூண்டால்‌ 
நாட்டைக்‌ காப்பாற்றும்‌ திட்டத்தில்‌ செய்‌ 
கார்‌. 2 அர 20:20; 2 நாள்‌. 2:3-5. 30 
ஆகிவற்றில்‌ குறிப்பிடப்படும்‌ எசக்கியா கட்‌ 
டிய குடிநீர்கால்வாய்‌ போர்‌ குழ்நிலையை 
மனதில்‌ வைத்தே கட்டப்பட்டது. போர்‌ 
மூண்டால்‌, நகர அரணுக்குள்‌ வாழ்ந்து 
வரும்‌ மக்களுக்கு அருகேயிருந்த அருவியிலி 
ருந்து ஆழமுள்ள கால்வாய்‌ வழியாக, எருச 
லேமிற்குத்‌ தண்ணீர்‌ பெறத்தான்‌ இக்கால்‌ 
வாயை வெட்டினார்‌ எசக்கியா. இக்கால்வா 
யில்தான்‌ சிலோவாம்‌ கல்வெட்டு என்ற 
பழங்கால தடையம்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


௦10 


இண்ராயேன்‌ வரவா - 


வலிமை குன்றியிருந்த அசீரியாவை 
பாலஸ்தீனமும்‌ மற்ற சிறு அண்டை நாடுக 
ளும்‌ சேந்து எதிர்த்து நிற்க திட்டமிட்ட 
வேளையில்‌ அரியா தன்‌ சுய வடிவை 
இவ்வெதிர்ப்பாளர்க்குக்காட்டிடத்‌ திண்‌ 
ணம்‌ கொண்டது. கி.மு. 705 இல்‌ பெலிஸ்தி 
யர்களின்‌ நகர்களான அசுக்கலோன்‌, எக்க 
ரோன்‌ என்ற நகரங்கள்‌ அசரியர்களை 
எதிர்க்க வெளிப்படையாய்‌ கொடிப்பிடித்‌ 
தன. இவர்கள்‌ எகிப்துப்‌ பேரரசு தங்களுக்‌ 
குத்‌ துணைநிற்கிறது என்ற துணிச்சலில்தான்‌ 
அவ்வாறு வெளிவந்தனர்‌. இந்நிகழ்ச்சி றிக்‌ 
கொண்டிருந்த சிங்கத்திற்கு வாய்ப்பளித்தது 
போல்‌ ஆகிவிட்டது. அசீரியர்கள்‌ உடனே 
படையெடுத்து புரட்சிக்‌ கொடிப்பிடித்த 
எக்கரோன்‌ என்ற இரு 
பெலிஸ்தியர்‌ நகரங்களை அழித்தனர்‌ இதை 
ஏச 30-31 அதிகாரங்களில்‌ நாம்‌ காண 
றோம்‌. 


அசுக்கலோன்‌, 


தி.மு. 704-இல்‌ சனகெரிபு என்பவர்‌ அரி 
யாவில்‌ அரச பதவியேற்றார்‌. அவர்‌ தன 
அரசுக்கு அடங்காதவர்களையெல்லாம்‌ 
அடக்கி ஒடுக்கத்‌ திட்டமிட்டார்‌. முதன்‌ 
முதலாக பாபிலோனியாவில்‌ பணியாது 
குரல்‌ கொடுத்த மெரொதாக்கு பலதானின்‌ 
புரட்சியை அடக்கினார்‌ (704). அசிரியர்க 
ளுக்கு எதிராக எழுந்த இந்த பாபிலோனியர்‌ 
கள்‌ எருசலேமையும்‌ தங்கள்‌ அணியில்‌ 
இணைத்துக்‌ கொள்ள முயற்கித்திருக்கிறார்‌ 
கள்‌. எனவேதான்‌, இப்பாபிலோனியர்கள்‌ 
தாங்கள்‌ அசீரியர்களால்‌ நசுக்கப்படுவதற்குச 
சற்று முன்பாக எருசலேமிற்கு தாதனுப்பியி 
ருக்கவேண்டும்‌ (2 அர 20:12-19; ஏச 39]. 


பாபிலோனியர்களைப்‌ பணியச்‌ செய்த 
அசீரிய மன்னன்‌ அடுத்து பெனிசியாவிற்குப்‌ 
பாய்ந்து சென்றார்‌. ஏனென்றால்‌ பெனிசியோ 
வும்‌ அ8ீரியாவிற்கு எதிராக எழுந்த கூட்டணி 
யில்‌ இடம்‌ பெற்றிருந்தது, பெனிசியா்களை 
யம்‌ கொடுமைப்படுத்தினார்‌ அசீரிய மன்‌ 
னன்‌. அடுத்து அங்கிருந்து தெற்கு நோக்கி 
வந்து பெலிஸ்த்தியர்களையும்‌ அடுத்து தாக்‌ 
கினார்‌. அடுத்து எருசலேமை தோக்கி தன்‌ 
அனல்பார்வையைத்‌ திருப்பினார்‌ கனகெ 


- மன்னர்‌ ஆட்சிக்காலம்‌ [தொடர்ச்சி] 


ரிபு. எருசவேமின்‌ அரசனான எசக்கியா அரி 
யாவின்‌ எதிர்ப்பு அணியில்‌ முக்கிய நபராக 
விளங்கியதால்‌, அசீரிய அரசன்‌ அவனுக்கு 
சரியான படிப்பினையும்‌ அடியும்‌ கொடுக்க 
விரும்பினார்‌. பெலிஸ்தியர்‌ நகர்‌ எக்கரோ 
னின்‌ அரசன்‌ பாடி என்பவர்‌ அசரியர்களுக்கு 
ஆதரவாகப்‌ பேசி வந்தார்‌. எனவே ஆத்திரம 
டைந்த அத்நகர்‌ மக்கள்‌ அவரை எருசலேம்‌ 
அரசன்‌ எசக்கியவிடம்‌ கையளித்தனர்‌. அவ்‌ 
வாறு அசிரியர்களுக்கு எதிரான அணியில்‌ 
தீவிரமாக செயல்பட்ட எசக்கியா அசீரியர்க 
ளின்‌ ஆத்திரத்திற்கு ஆளானதல்‌ வியப்‌ 
பில்லை. 


அசீரிய அரசன்‌ சனகெரிபு யூதேயாவை 
முற்றுகையிட்டு வெற்றி பெற்றதைப்‌ பற்றி 
தனது ஆண்டுக்குறிப்பில்‌ எழுதிவைத்துள்‌ 
ளார்‌. அதில்‌ யூதேயாவின்‌ 46 நகரங்களைத்‌ 
தான்‌ கைப்பற்றியதாகவும்‌ எசக்கியாவை 
எருசலேமில்‌ ஊரு ௬ட்டுப்‌ பறவையைப்‌ 
போல அடைத்து வைத்திருந்ததாகவும்‌ எழு 
திவைத்துள்ளார்‌. அசீரிய அரசனின்‌ இப்ப 
டையெடுப்பைப்‌ பற்றியும்‌ அதைத்‌ 
தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகள்பற்றியும்‌ 2 
அர 18:13-19:34 என்ற பகுதியில்‌ தத்ரூபமாக 
விளக்கப்பட்டுள்ளது. எசயா 36-37 அதிகாரங்‌ 
களிலும்‌ இதைப்‌ பற்றிய குறிப்பைக்‌ காண 
லாம்‌. மேற்கண்ட அரசராகமம்‌ பகுதியில்‌ 
இரண்டுவித வர்ணிப்புகள்‌ இடம்‌ பெறுவ 


தைப்‌ பார்க்கின்றோம்‌. 


அசிரியர்களின்‌ இராணுவம்‌ கொள்ளை 
நோய்க்கு உள்ளாவதை அரசராகமம்‌ குறிப்‌ 
பிட்டு இதனால்‌ அசீரிய அரசன்‌ பாலஸ்‌ ஜீனத்‌ 
தைத்‌ தொடர்ந்துத்‌ தாக்காது, தன்நாடு திரும்‌ 
பினான்‌ என்று அரசராகமம்‌ கூறுகிறது. அசிரி 
யர்களைக்‌ கொள்ளைநோய்‌ தாக்கியது 
இறைவனின்‌ கரமென்றாலும்‌ அசிரியர்கள்‌ 
பலமாகவே யூதேயாவிற்கு அடிக்கொடுத்தி 
ருக்கிறார்கள்‌. இதை ஏச 1:7 தொ என்ற பகுதி 
குறிப்பிடுகிறது. இதையடுத்து அசீரியவின்‌ 
அடிமை நாடாகவே பல்லாண்டுகள்‌ யூதா 
வாழ்ந்து வந்தது. 

15. மணாசே (5607-622):- இவரது நாற்பத்‌ 
தைந்து ஆண்டுகள்‌ அரசாட்சியில்‌ இவர்‌ 


61! 


இஸ்ராயேல்‌ வாலாறு - 1” 


அரிரியர்களின்‌ அடிமை அரசராகவேயிருந்து 
யூதாவை ஆட்சி செய்து வந்தார்‌. 2 நாள்‌ 
33:11தொ என்ற குறிப்பு மனாசே பாபிலோ 
னியாவில்‌ சிறிதுகாலம்‌ சிறையில்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்தார்‌ என்று கூறுகிறது. இது அசீரியா 
அரசர்‌ அசூர்பானிப்பாலின்‌ சகோதரன்‌, 
அசூர்பானிபாலிற்கு எதிராகப்‌ புரட்சி செய்த 
காலத்தில்‌ நடந்திருக்கலாம்‌. மனாசேயின்‌ 
செபம்‌ என்ற போலியான வேதாகமநூல்‌ 


ஒன்று காணக்கிடைக்கிறது. இந்நூல்‌ 
மனாசே மினந்தரும்பியதை மையமாக 
வைத்துப்‌ பிற்காலத்தில்‌ எழுதப்பட்ட 
நூலாக இருக்கலாம்‌. மனாசே மனந்திரும்பி 
வாழ்த்தாரோ இல்லையோ தெளிவாகத்‌ 
தெரிந்துக்கொள்ள நமக்குச்‌ சான்றுகள்‌ 


இல்லை. ஆனால்‌ அவரின்‌ ஆட்சிக்‌ காலம்‌ 
முழுவதும்‌ சிலை வழிபாட்டு பழக்கங்கள்‌ 
செழித்தோங்கி வளர்ந்து வந்தன என்பது 
நிச்சயமாகத்‌ தெரிகிறது. மனாசேயின்‌ காலத்‌ 
தில்‌ எசக்கியா ஏற்படுத்திய சமய மறும்‌ 
லா்ச்சி மீண்டும்‌ காய்ந்து சருகாகி விட்டது 
என்று சொல்லலாம்‌ ஏனென்றால்‌ எருசலேம்‌ 
ஒரே வழிபாட்டு மையம்‌ என்று எசக்கியா 
நிலைநிறுத்தியது இவரின்‌ காலத்தில்‌ தளாச்‌ 
௪யனடந்தது. மண்வளத்திற்காக மனிதர்கள்‌ 
சடங்கு உடலுறவுகொள்ளும்‌ அன்னிய வழி 
பாட்டு முறை மனாசேயின்‌ காலத்தில்‌ மீண்‌ 
டும்‌ யூதாவில்‌ செயல்படத்‌ தொடங்கியது. 


எருசலேம்‌ பேராலயத்தில்‌ அசீரியர்கள்‌ 
வழிபட்ட தேவதைகளுக்கும்‌ பீடங்கள்‌ கட்‌ 
டப்பட்டன. தேவதாசி முறையும்‌ ஆலயத்‌ 
தில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்வாறு 
யாவேயை விட்டுப்பிரிந்து சென்ற மன்னனா 
கவே மணாசே வாழ்ந்து வந்தார்‌. மனா 
சேயை அடுத்து அவரின்‌ மகன்‌ ஆமோன்‌ 
ஆட்சிக்கு வந்தார்‌. அவர்‌ ஆட்சி இரண்டாண்‌ 
டுகளே நீடித்தது (642-640). ஏனென்றால்‌ 
அவர்‌ ஆட்சி செய்த இரண்டாவது ஆண்டில்‌ 
சதியினால்‌ கொலை செய்யப்பட்டார்‌. இத 
னால்‌ எட்டே வயது நிரம்பிய சிறுவனான 
யோசியா அரசனாக ஆக்கப்பட்டார்‌. 


16. யோசியா ஆட்சியை ஏற்ற போது 
அவருக்குச்‌ சாதகமான அரசியல்‌ சூழ்நிலை 


- மன்னர்‌ அட்சிக்காவம்‌ (தொடாச்கி/ 


கள்‌ உருவாகின. பேரரசாக அண்டை தாட்‌ 
டாரையெல்லாம்‌ உருட்டிக்‌ கொண்டிருந்த 
அரிய பேரரசு சரிய ஆரம்பித்தது. மேதியர்க 
ளும்‌ பாபிலோனியர்களும்‌ வல்லமையில்‌ 
வளர ஆரம்பித்தார்கள்‌. கி.மு. 626 முதல 612 
வரை பாபிலோனியாவின்‌ நபுபோலாசார்‌ 
அரிரியர்களை எதிர்த்துப்‌ புரட்சிக்குரல்‌ 
கொடுத்துவந்தார்‌. கி.மு. 612-இல்‌ நபுபோ 
லாசார்‌ அசரியாவின்‌ தலைநகரான நினி 
வேயை வீழ்த்தினார்‌. இப்போது அசீரியா 
வீழ்ச்சியடைந்தது. இவ்வாறு தன்னை 
மிதித்து அடக்கிக்‌ கொண்டிருந்த அரியா 
ஆட்டம்‌ காண தொடங்கியதும்‌ இச்ந்தர்ப்‌ 
பத்தை யோசியா நன்றாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டார்‌. யோசியா அரிரியா்களிடமி 
ருந்து விடுதலை பெற்று தன்நாடு தனி 
சுதந்திரநாடு என்று பிரகடனமும்‌ செய்தார்‌ 
அரசியல்‌ ரீதியில்‌ மட்டுமல்ல சமய வாழ்வி 
லும்‌ தங்களது சுதந்திரத்தை உரிமையுடன்‌ 
அறிக்கையிட்டார்‌. 


எசக்கியாசைவிடவும்‌ சமய அளவில்‌ முழு 
மையான மறுமலர்ச்சியைக்‌ கொண்டு வந்‌ 
தார்‌ யோசியா. இவர்‌ இவ்வாறு செய்த சமய 
மறுமலர்ச்சியை உபகாகம பாரம்பரிய ஆசி 
ரியர்‌ புரட்சி என்பர்‌ ஏனென்றால்‌ உபாகமத்‌ 
தில்‌ கூறப்பட்டுள்ள திட்டங்களின்‌ வழியில்‌ 
இம்மநுமலற்சி நடைப்பெற்றது. யோசியா 
621-இல்‌ எருசலேம்‌ ஆலயத்தை £ர்திருத்திய 
போது பழைய சட்டபுத்தகம்‌ ஒன்று கண்டெ 
டுக்கப்பட்டது. இக்கண்டெடுக்கப்பட்ட புத 
தகத்தில்‌ இருந்தவைகளைத்தான்‌ உபாகமம்‌ 
12-86 அதிகாரங்களில்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. 
எருசலேமே வழிபாட்டின்‌ ஒரே மையம்‌ 
என்ற கருத்தும்‌, சிலைவழிபாடடினை 
அழிக்க வேண்டும்‌ என்ற கருத்தும்‌ யோசியா 
கொண்டுவந்த மறுமலர்ச்சியின்‌ முக்கிய அம்‌ 
சங்களாசுவிளங்கின. மக்கள்‌ கடவுளின்‌ 
உடன்படிக்கையை உய்த்துணர்ந்து வாழ 
வேண்டும்‌ என்று வலியுறுத்திக்‌ கூறினார்‌ 
யோசியா இம்மறுமலர்சசி மக்களைப்‌ 
பார்த்து குறை கூறி கண்டிக்காமல்‌ அவர்க 
ருக்கு உற்சாகமனித்துத்‌ தட்டிக்‌ கொடுக்கும்‌ 
முறையில்‌ அமைந்திருந்தது. 


612 


இண்ராயேவ்‌ வரவா - 6 


பாஸ்காவிழாவைச்‌ சிறப்பாகக்‌ கொண்‌ 
டாட ஏற்பாடு செய்தார்‌ யோசியா இவ்விழா 
வில்‌ பங்கேற்க வடநாடான இஸ்ராயேலுக்‌ 
கும்‌ அழைப்புக்‌ கொடுத்தார்‌. இவ்வாறு 
இஸ்ராயேல்‌ மக்களை அரசியல்‌ தளத்திலும்‌ 
சமய அளவிலும்‌ ஒன்றுசேர்க்க வழிவகுத்‌ 
தார்‌ யோசியா. 


இவ்வாறு நல்லெண்ணத்துடன்‌ மறும 
வர்ச்சியைத்‌ தோற்றுவித்தார்‌ யோசியா, 
ஆனால்‌ இம்மறுமலர்ச்ச வாழ்வோடி 
ணைந்த புரட்சியாக அமையாமல்‌ வெறும்‌ 
சமய சம்பிரதாயமாகவே மாறிவிட்டது. 
இதைத்தான்‌ எரேமியா இறைவாக்கினர்‌ கட்‌ 
டிக்‌ காட்டி யோசியா காலத்தில்‌ கண்டிக்கி 
றார்‌. 


இவ்வாறு மறுமலர்ச்சியைத்‌ தோற்று 
வித்த யோசியாசு மெகிதோவில்‌ எகிப்திய 
ரின்‌ வாளிற்கு இரையாகி மடிகிறார்‌. இவர்‌ 
மறைவினால்‌, இவர்‌ துவங்கி வைத்த மறும்‌ 
லர்ச்சியும்‌ விரைவில்‌ புதைந்துப்போகத்‌ 
தலைப்பட்டது. யோசியாவை அடுத்து அவ 
ரது மகன்‌ யோவாகாசு அரசனானார்‌. ஆனால்‌ 
அப்போது ஏற்பட்ட உலக அரசியல்‌ சூழ்‌ 
நிலை யூதா அரசை அடியோடு அழிக்கும்‌ 
நிலைக்குக்‌ கொண்டுவந்தது. 


திமு. 612-இல்‌, படையெடுத்து வந்த 
பாபிலோனியர்களுடன்‌ மோதி அசீரிய பேர 
ரசு தோல்வி கண்டதை மூதலிலேயே கண்‌ 
டோம்‌. இத்தோல்வியில்‌ அசீரியாவின்‌ தலை 
நகரான நினிவே பாபிலோனிய கைக்குச்‌ 
சென்றது. தங்கள்‌ தலைநகரைப்‌ பறிகொ 
டுத்து விட்டு தப்பித்துக்‌ கொள்ள காரான்‌ 
என்றவிடத்திற்கு பின்‌ வாங்கினர்‌ அசீரியா. 
ஆனால்‌ பாபிலோனியர்‌ விடுவதாயில்லை. 
காரனுக்கும்‌ அசரியர்களைத்‌ துரத்திச்‌ சென்று 
அந்நகரையும்‌ தன்‌ கைவசமாக்கினர்‌ பாபி 
லோனியாரா்‌. 


இதற்கிடையில்‌ மற்றொரு பேரரசான 
எகிப்து பாபிலோனியாவின்‌ படையெடுப்பு 
களைக்‌ கண்டு விழித்தெழுந்தது. புதிதாக 
முளைத்‌ தெழுந்த முரட்டுப்‌ பாபிலோனியா 
வைத்‌ தடுக்காவிட்டால்‌ தனக்கும்‌ பாதகம்‌ 


- பாரயபியவோணின்‌ அடிமை வாழ்வும்‌ மீ சமம்‌ 


ஏற்படும்‌ என்ற உணர்வில்‌ எதிர்த்துச்‌ செயல்‌ 
பட ஆரம்பித்தது. ஏற்கெனவே அசீரியா 
எகிப்திற்கு எதிரி. இருப்பினும்‌ கொடிய 
பாபிலோனியாவைத்‌ தடுக்க வேறுவழியில்‌ 
லாது, தன்‌ எதிரியான அ?ரியாவுடன்‌ சேர்ந்‌ 
துக்‌ கொண்டு அது புது எதிரியைத்‌ தாக்கப்‌ 
புறப்பட்டது. அப்போது எகிப்தின்‌ வேந்த 
னாக விளங்கியவர்‌ இரண்டாம்‌ நேக்கோ 
இ.மு. 609 முதல்‌ 598 வரை எகிப்தை அரசாண்‌ 
டவன்‌. இவன்‌ அ(ரியர்களுடன்‌ சேர்ந்துக்‌ 
கொண்டு பாபிலோனியர்களைத்‌ தாக்க, ௮௪ 
ரியர்கள்‌ பின்வாங்கிய காரான நகரை 
நோக்கி எகிப்திலிருந்து சென்றுக்‌ கொண்டி 
ருந்தான்‌. வழியில்‌ பாலஸ்தீனத்தைக்‌ கடந்து 
தான்‌ செல்ல வேண்டும்‌. அவ்வாறு நேக்கோ 
செல்கையில்‌ யோசியா எகிப்து அரசனை 
எதிர்த்து தடுத்து நிறுத்தினார்‌. இதனால்‌ 
எகிப்திய பெரும்‌ படைக்கும்‌ : பாலஸ்தீனப்‌ 
படைக்கும்‌ போர்‌ மூண்டது. இப்போர்‌ 
மெகதோ என்றவிடத்தில்‌ கி.மு. 609-இல்‌ 
நடந்தது. இப்போரில்தான்‌ யோசியா படு 
கொலைச்‌ செய்யப்பட்டார்‌. இடையில்‌ 
தடுத்த பாலஸ்தீனத்தை அடித்து நொறுக்கி 
விட்டு எகிப்து மன்னன்‌ யூப்பிரத்திசு நதியை 
நோக்க தன்‌ இராளுவத்தை நகர்த்திச்‌ சென்‌ 
றான்‌. அசீரியாவும்‌ எகிப்தும்‌ சேர்ந்து 
போரிட்டும்‌ பாபிலோனியர்களைச்‌ சாய்க்க 
முடியவில்லை. எனவே தோல்வியுடன்‌ தன்‌ 
நாடு நோக்கித்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தான்‌ 
எகிப்து மன்னன்‌. இதற்கிடையில்‌ பாலஸ்தீ 
னத்தில்‌ யோசியாவையடுத்து யோவகாசு 
அரசனாக நியமிக்கப்‌ பட்டிருந்தார்‌. ஆனால்‌ 
கன்நாடு செல்லும்‌ வழியில்‌ யோவகாசை 
அகற்றிவிட்டு எலியாக்கிம்‌ என்ற யோசியா 
வின்‌ மற்றொரு மகனை யூதாவின்‌ மன்ன 
னாக ஆக்கினார்‌ எகிப்து மன்னன்‌. புதிதாக 
தான்‌ நியமித்த எலியாகிம்‌ என்பவனின்‌ 
பெயரை யோயாக்கிம்‌ என்றும்‌ மாற்றிய 
மைத்தார்‌ எ௫ப்து அரசன்‌. யூதா அரசன்‌ தனது 
அடிமையரசன்‌ என்று காட்டவே அப்படி 
இப்பெயர்‌ மாற்றம்‌ செய்தார்‌. 


17. யூதாவின்‌ வீழ்ச்சி (609-587):- எகிப்தால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட யோயாக்கிம்‌ என்ற யூதா 
அரசன்‌ திறமையற்றவன்‌. சமய பற்றும்‌ 


613 


இஸ்சாயேல்‌ வலு - உ 


குறைந்தவன்‌. அவன்‌ காலத்தில்தான்‌ இறை 
வாக்கினர்‌ எரேமியா பணி புரிந்தார்‌ 
யோயாக்கிமின திறைமையில்லா நிலையை 
எரேமியா பலவிடங்களில்‌ கட்டிக்‌ காட்டிக்‌ 
கண்டித்தார்‌. உதாரணமாக எரே 4-ஆம்‌ அதி 
காரம்‌ இதைச்‌ இத்தரிக்கிறது. அரசன்‌ 
யோசியா செய்த உபாகமப்பாரம்பரிய மறு 
மலர்ச்சிகளை யெல்லாம்‌ சருகுகளாக்கி 
னான்‌. எரே 7:16-20; எச 8 ஆகிய பகுதிகள்‌ 
யோவாக்கிம்‌ காலத்தில்‌ எவ்வளவு தூரம்‌ 
யூதா மக்கள்‌ யாவே இறைவனின்‌ வழிபாட்‌ 
டிவிருந்து வெகுவாக விலகியிருந்தனர்‌ என்‌ 
பதை எடுத்துக்‌ கூறுகின்றன. 


இந்தநேரத்தில்‌ பாபிலோனியாவும்‌ எகிப்‌ 
தும்‌ மோதிக்‌ கொண்டிருக்க யூகா அவர்கள்‌ 
மத்தியில்‌ உருட்டப்பட்ட ஓர்‌ பகடைக்‌ 
காயைப்‌ போல விளங்கியது. ஆனால்‌ பாபி 
லோனியா உண்மையிலேயே பெரும்‌ வல்ல 
ரசாக உருப்பெற்றுக்‌ கொண்டிருந்தது. இக்‌ 
காலங்களில்தான்‌. பாபிலோனியாவின்‌ இத்‌ 
தகைய வளர்ச்சியைப்‌ பற்றி பாபிலோனியா 
களின்‌ ஆண்டுக்குறிப்புகள்‌ தெளிவாகக்‌ கூறு 


இன்றன. 


இ.மு. 605-இல்‌ பாபிலோனியாவும்‌ எகிப்‌ 
தும்‌ கார்கெமிசு என்ற விடத்தில்‌ சந்தித்து 
போர்‌ செய்தன. இதில்‌ பாபிலோனியா எடுப்‌ 
தியர்களை விரட்டியடித்து வெற்றி கோடி 
நாட்டியது. இப்போது பாபிலோனியாவின்‌ 
மன்னனாக விளங்கி இவ்வெற்றியைப்‌ பெற 
றவன்‌ மன்னன்‌ நெபுக்கதுனேசார்‌. இதனை 
எரேமியா 46:2-12 என்ற பகுதியில்‌ குறிப்‌ 
பிட்டு எழுதியுள்ளார்‌. 


எதிப்தின்‌ மன்னன்‌ நெக்கோ இத்தோல்வி 
யச்‌ சந்தித்ததும்‌ அடிப்பட்ட பாம்பைப்‌ 
போல ஆனார்‌. எனவே கிமு. 601-இல்‌ 
மீண்டும்‌ பாபிலோனியர்களை எதிர்த்துக்‌ தாக்‌ 
இனார்‌. இம்முறை எகிப்திய அரசன்‌ வெற்றி 
பெற்றார்‌. இவ்வெற்றியில்‌ தன்‌ மனதைப்‌ 
பறிகொடுக்க யூதா அரசன்‌ யோயாக்கிம்‌ 
எகிப்தியர்கள்‌ பாபிலோனியர்களைவிடப்‌ 
பலம்வாய்ந்தவர்கள்‌ என எண்ண ஆரம்பித்‌ 
தார்‌. இதனால்‌ பாபிலோனியாவை புறக்க 


- பாபிலோனின்‌ அடிமை வாழ்வும்‌ மீரரதனும்‌ | தொடர்ச்ச!) 


ஸிக்கவும்‌, ஆரம்பித்தார்‌. மீயாவாக்கிம்‌. 
ஆனால்‌ யூதாவில்‌ எகிப்தியரைச்‌ சார்ந்திருப்‌ 
பதா அல்லது பாபிலோனியரைச்‌ சார்ந்திருப்‌ 
பதா? என்பதில்‌ மக்களிடையே கருத்து 
வேறுபாடுகள்‌ உண்டாக ஆரம்பித்தன. 
யோயாகிம்‌ பாபிலோனியர்களைப்‌ பகைத்‌ 
துக்‌ கொள்வது என்று தீர்மானித்து எதிர்ப்புக்‌ 
குரல்‌ கொடுத்தபோது, பாபிலோனியா உட 
னடியான எதிர்‌ நவடிக்கை எடுக்கத்‌ தொடங்‌ 
கியது. 


பாபிலோனிய அரசர்களின்‌ நாட்குறிப்பு 
எவ்வாறு எருசலேம்‌ பாபிலோனியாவிற்கு 
இப்போது அடிபணிந்தது என்பதை விவரிக 
கிறது. அதார்‌ மாதத்தின்‌ இரண்டாம்‌ நாள்‌ 
அதாவது கி.மு. 597 மார்ச மாதத்தின்‌ மத்தி 
யில்‌ யெருசலேம்‌, பாபிலோனியர்களுக்கு 
அடிபணிந்தது என்று அக்குறிப்பு கூறுகிறது. 
இத்தோல்வியில்‌ யோயாக்கிம்‌ ஏற்கனவே 
சதியினால்‌ கொலை செய்யப்பட்டுவிட்டார்‌. 
பாபிலோனியர்கள்‌ தாக்கியபோது யூதாவின்‌ 
அரசனாக விளங்கியவர்‌ வயோயாக்கிமின்‌ 
மகன்‌ யோயாக்கின்‌. இவர்‌ அரியணையே 
றிய ஒரு சில மாதங்களிலேயேதான்‌ இத்தாக்‌ 
குதல்‌ நடந்தது. பாபிலோனியர்கள்‌ குறிப்‌ 
பின்படி யோயாக்கினும்‌ மற்றும்‌ நிறைய 
மக்களும்‌ பாபிலோனியாவிற்குப்‌ போர்‌ 
கைஇகளாக நாடு கடத்தப்பட்டனர்‌. வைட்‌ 
னர்‌ ஏடுகளில்‌ யோயாக்கின்‌ எவ்வாறு கொடு 
மையாகத்‌ தண்டிக்கப்படாமல்‌ அரசனுக்கு 
ரிய மதிப்புடன்‌ பாபிலோனியர்களால்‌ நடத்‌ 
தப்பட்டார்‌ என்று எழுதிவைக்கப்பட்டுள்‌ 
ளது. 


செதேக்கியாதான்‌ யூதாவின்‌ கடைசி அர 
சன்‌. இவர்‌ கிமு. 397 முதல்‌ 587 வரை 
அரசாண்டார்‌. இவர்‌ காலத்தில்‌ நடந்துவந்த 
பேரரசுகளின்‌ போராட்டத்தில்‌ அரசியல்‌ தந்‌ 
தரத்துடன்‌ விழிப்புடன்‌ தப்பித்துக்‌ கொள்‌ 
ளத்‌ தெரியாதவர்‌. கருக்கமாகச்‌ சொன்னால்‌ 
செதேக்கியா திறமையற்றவர்‌; நிலையாக 
எதையும்‌ சிந்தித்துச்‌ செயல்படத்‌ தெரியாத 
வார்‌. இதனைத்தான்‌ எரேமியாவின்‌ 32-38 
அகிகாரங்களில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. பாபி 
லோனியா, எகிப்து என்ற இரண்டு பேரரசுக 


61 


இஸ்ரா! வரலாறு - (7 


ளில்‌ எகிப்தையே தேர்ந்துக்‌ கொண்டார்‌ 
செதேக்கியா. இப்பேகது எகிப்தில்‌ மன்னர்க 
ளாக விளங்கியவர்கள்‌ இரண்டாம்‌ காமட்‌ 
டிக்குஸ்‌ என்பவரும்‌ ஓபிரா என்பவரும்‌ 
ஆவர்‌. 


இவ்வாறு செதேக்கியா எகிப்தின்‌ பக்கம்‌ 
சேர்ந்ததால்‌ பாபிலோனியா பாய்ந்தெழுந்‌ 
தது. பாபிலோனியாவின்‌ அரசன்‌ நெபுக்கது 
சேசார்‌ கி.மு. 68-இல்‌ எருசலேமை முற்று 
கையிட்டார்‌. இதே நேரத்தில்‌ யூதாவிவிருந்த 
நகரங்கள்‌ இராணுவமையங்கள்‌ அனைத்தை 
யம்‌ அசேக்கா, 
இலாக்கிசு என்ற இரண்டு நகரங்கள்‌ மட்‌ 
டுமே அவரின்‌ தாக்குதலிவிருந்து தெய்வாதி 
னமாகத்‌ தப்பி நின்றன. 


கரைமட்டமாச்கினார்‌. 


இவ்வாறு பாபிலோனிய அரசன்‌ எருச 
லேமை முற்றுகையிட்டிருப்பதைக்‌ கேள்வி 
யுற்று, தன்‌ அணியில்‌ நின்ற யூதாவிற்கு 
உதவி செய்ய விரைந்தான்‌ எகிப்தின்‌ மன்‌ 
னன்‌. இகனால்‌, முற்றுகையிட்ட பாபிலோ 
னியா எருசலேமிலிருந்து சற்று விலக நின்‌ 
றது. ஆனால்‌ பாபிலோனியா களர்ச்சியடை 
யாமல்‌ தங்களை எதிர்க்கத்‌ துணிவுக்‌ 
கொண்ட எருசலேமை அழித்தது. எருசலே 
மின்‌ மதில்‌ சுவர்களையெல்லாம்‌ கல்மேல்‌ 
கல்லில்லாமல்‌ அழித்தது. இவ்வாறு எருச 
லேம்‌ நகரம்‌ கி.மு. 587-இல்‌ பாபிலோனியா 
வால முழுவதும்‌ அழிக்கப்பட்டது. இக்‌ 
கோர நிகழ்ச்சியைக்‌ காணப்பொறுக்காது 
ஓட்டம்‌ பிடித்தான்‌ யூதாவின்‌ அரசன்‌ செதேக்‌ 
கியா. ஓடியவனை விடாது வளைத்துப்‌ 
பிடிக்கனர்‌ பாபிலோனியர்‌. முதலில்‌ அவ 
ரின்‌ கண்முன்னாலேயே அவனின்‌ பிள்ளை 
கள்‌ வெட்டிக்‌ கொள்ளப்பட்டனர்‌. பிறகு 
செதேக்கியாவின்‌ கண்கள்‌ பிடுங்கப்பட்டன. 
நேபுக்சுதுனேசார்‌ எருசலேமை அடியோடு 
அழிக்கக்‌ கட்டளையிட்டார்‌. எருசலேமின்‌ 
குடிமக்கள்‌ பெரும்பாலானோர்‌ பாபிலோனி 
யாவிற்குக்‌ கைதிகளாக நாடு கடத்தப்பட்ட 
னர்‌. இப்போது அகிக்காமின்‌ மகன்‌ கெகலி 
யாவை யூதாவின்‌ ஆளுநராக நியமிக்கார்‌ 
நெபுக்கதுனேசார்‌. இந்த கெதலியாகான்‌ 
_ இறைவாக்கினர்‌ எரேமியாவை ஆதரித்தவர்‌. 


- 79 வொனில்‌ அடிமை வாழ்வும்‌ மிளாதலும்‌ [தொடர்ச்ச] 


இப்புது ஆளுதன மிசுப்பா என்ற இடத்தைத்‌ 
தலைமையிடமாகக்‌ கொண்டு, நாட்டை நிர்‌ 


வகித்தார்‌. 


என்பவனால்‌ 
இசுமயேல்‌ 


தான்‌ 


கெதலியா இசுமயேல்‌ 

கொலைச்‌ செய்யப்பட்டார்‌. 
யூதா அரச வழியைச்‌ சேர்ந்தவர்‌. 
ஏற்படுத்திய ஆளுநன்‌ கொலை செய்யப்பட்‌ 
டது தனக்கு வெளிப்படையாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட எதிர்ப்பின்‌ குரல்‌ என்று நெபுக்கதுனே 
சார்‌ மீண்டும்‌ யூதா மக்களை அடக்க அவர்க 
ளைப்‌ பலவாதனைகளுக்கு ஆளாக்கினார்‌. 
இம்முறையிலும்‌ சுமார்‌ கி.மு. 588-இல்‌ பல 
யூதா மக்கள்‌ நாடுக்கடத்தப்பட்டனர்‌. இத 
னைத்‌ தான்‌ எரே 82:30 என்ற பகுதி குறித்துக்‌ 
காண்பிக்கிறது. 


கெகலியாவின்‌ ஆதரவாளர்களால்‌ அவ 
ரைக்‌ கொலை செய்தவனை ஒன்றும்‌ செய்ய 
முடியவில்லை. இகனால்‌ இவர்கள்‌ அச்சம்‌ 
கொண்டு இறைவாக்கினர்‌ எரேமியாவைத்‌ 
தங்களுடன்‌ அழைத்துக்‌ கொண்டு எகிப்திற்‌ 
குக்‌ தப்பிச்‌ சென்றார்கள்‌. இது எரே 48-இல்‌ 
கொழுக்கப்படுகிறது. 


இஸ்ராயோல்‌ வரலாறு . 4. பாபிலோனில்‌ 
அடிமை வாழ்வும்‌ மீளுகலும்‌ 

1. பாபிலோனில்‌ யூகா மக்களின்‌ அடிமை 
வாழ்வு (பெமு.387-539):- யூதா பாபிலோ 
னிய அரசின்‌ ஒரு மாநிலமாக மாற்றப்பட்‌ 
டது. இம்மாநிலத்தின்‌ தலைநகர்‌ சமாரியா 
வாக விளங்குகிறது. யூதாவிலிருந்து பாப்‌ 
லோனியாவிற்கு மக்கள்‌ நாடுக்‌ கடத்தப்பட்‌ 
டார்களேயன்றி வெளிமக்கள்‌ யூதேயாவிற்கு 
கொண்டுவத்து குடியமர்த்தப்படவில்லை. 
நெபுக்கதுனேசார்‌ கடுமையாகத்‌ தாக்கிய 
தால்‌ யூகா பாலைவனம்‌ போல்‌ காட்சியளித்‌ 
தது. ஒரு சில மக்களே அங்கு வாழ்ந்து 
வந்தனர்‌. நெபுக்கதுனேசாரின்‌ படையெடுப்‌ 
பைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, யூதாவின்‌ 
அண்டை நாடுகள்‌ யூதாவைக்‌ கொள்ளைய 
டித்தன. இவ்வாறு யூதானவக்‌ கொள்ளைய 
டிக்தவர்களில்‌ குறிப்பிடப்படக்‌ கூடியவர்கள்‌ 
அதன்‌ தென்பகுஇயில்‌ வாழ்ந்த ஏதோமியர்‌. 
இவர்களைக்‌ குறிப்பிட்டுக்‌ கூறுகிற ஒபா.11; 


015 


இஸ்ராயேல்‌ வரலாறு - / - பாபிலோனில்‌ அடிமை வாழ்வும்‌ மீளுகலும்‌ [தொடர்ச்சி 


எச 25:1-4 என்ற பகுதிகள்‌ அம்மோணியர்க 
ளும்‌ இவ்வாறு இந்த நேரத்தில்‌ கொள்ளைய 
டித்ததைக்‌ கூறுகிறது. 


யூதாவின்‌ மக்கள்‌ கூட்டம்‌ முக்கியமாக 
பாபிலோனியாவில்‌ அடிமைகளாக வாழ்ந்த 
னர்‌. எரே 52:28-30 என்ற பகுதி நாடுகடத்தப்‌ 
பட்ட யூதா மக்கள்‌ எண்ணிக்கையில்‌ 2600 
என்று கூறுகிறது. இந்த 4600 பேர்‌, பெண்கள்‌ 
குழந்தைகள்‌ இவர்களைத்‌ தவிர்த்த ஆண்க 
ளின்‌ எண்ணிக்கை மட்டுமேயாகும்‌. எசக்கி 
யேல்‌ இறைவாக்கினர்‌ பாபிலோனியாவில்‌ 
தெல்‌-அ.பில்‌ என்ற விடத்தில்‌ எவ்வாறு யூதா 
மக்கள்‌ வாழ்ந்தார்கள்‌ என்று விளக்கிக்‌ கூறு 
வதை அவர்‌ நூலில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. 


பாபிலோனியாவிற்கு நாடுகடத்தப்பட்ட 
யூதா மக்கள்‌ சிறைகளில்‌ அடைக்கப்பட 
வில்லை, மாறாக அவர்கள்‌ அந்நாட்டில்‌ 
சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கப்பட்ட 
னர்‌. யூதாமக்கள்‌ தாங்கள்‌ கொண்டுவரப்பட 
டப்‌ புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுச 
ரித்து நடந்துக்‌ கொண்டனர்‌. அவர்களின்‌ 
சமயச்‌ சடங்குகளையும்‌ முறைப்படிப்‌ பின 
பற்றவும்‌ அவர்கள்‌ சுதந்திரம்‌ பெற்றிருந்த 
னர்‌. அவர்களின்‌ முக்கியச சடங்குகளான 
விருத்தசேதனம்‌, ஓய்வுநாள்‌ அனுசரிப்பு ஆகி 
யவை இவர்களை ஒருகுலமக்களாக ஒன்றி 
ணைக்கும்‌ கருவிகளாகத்‌ இகழ்ந்தன. 


தாங்கள்‌ தாங்கமுடியாத வேதனைகளுக் 
கும்‌ அவமானங்களுக்கும்‌ ஆளாக்கப்பட்டி 
ருந்தாலும்‌ மக்கள்‌ தங்களின்‌ கடவுள்பற்று 
தலை விட்டுக்‌ கொடுக்கவில்லை. எருச 
லேம்‌ அசைக்க முடியாது, இறைவனின்‌ தனி 
உடன்படிக்கைக்குத்‌ தாங்கள்‌ உரிமைக்‌ 
கொண்டவர்கள்‌ என்ற நம்பிக்கையெல்லாம்‌ 
கவிடுபொடியானாலும்‌ அவர்களின்‌ சமய 
பற்று வைரமாக உறுதிப்பட்டது. சமய வழி 
பாடுகளிலும்‌ சமய வாழ்க்கையிலும்‌ இப்‌ 
போது அதிக ஈடுபாடு காட்டினர்‌. 


இஸ்ராயேல்‌ மக்களின்‌ வாய்மொழிப்‌ 
பாரம்பரியங்கள்‌ இக்காலத்தில்தான்‌ ஒன்று 
சேர்க்கப்பட்டு எழுத்துவடிவில்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டன. குறிப்பாகக்‌ குருக்களின்‌ வழிவந்‌ 


தோர்‌ இஸ்ராயல்‌ மக்கள்‌ பாலைவனத்தில்‌ 
வழிநடத்ததுமுதல்‌ யெருசலேம்‌ ஆலயத்தில்‌ 
வழிபாட்டு சடங்குகளின்‌ ஒழுங்குமுறை 
வரையுள்ள பாரம்பரியங்களைச்‌ சட்டத்‌ 
தொகுப்பாக ஒன்று சேர்த்தனர்‌. இத்தோடு, 
தாங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்ட்ட மக்கள்‌, தங்க 
ளுக்கென்று தனி ஒழுங்குகள்‌ உண்டு என்ற 
புது சட்டத்தொகுப்பையும்‌ செய்யும்‌ முயற்சி 
இப்போது நடந்து வந்தது. யோசுவாமுதல்‌ 
அரசர்கள்‌ காலம்‌ வரையுள்ள வரலாற்றை 
இத்தேரத்தில்‌ தான்‌ வகுத்து தொகுத்து எழுதி 
னார்கள்‌. இறைவாக்கினர்கள்‌ எழதிவைத்த 
வைகளையும்‌ இச்சமயத்தில்தான்‌ தொகுத்‌ 
துச்‌ சேர்த்தார்கள்‌. 


எசக்கியேல்‌ இறைவாக்கினர்‌ இவ்வடி 
மைத்‌ தனத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌ மத்தியில்‌ 
நின்று பணிபுரிந்தனர்‌. அவர்‌ இஸ்ராயேல்‌ 
புதிய நாடாக உயிர்த்தெழும்‌ என்ற நம்பிக்‌ 
கைச்‌ சங்கை ஊதினார்‌. ஆனால்‌ ஏசயா 
ஆகமத்தின்‌ 40 முதல்‌ 55 வரையுள்ள அதிகா 
ரங்களை எழுதிவைத்த இறைவாக்கினர்தான்‌ 
இந்த இஸ்ராயல்‌ மக்கள்‌ மனந்திரும்பிடக்‌ 
கருவியாக விளங்கியவர்‌. இவர்‌ இரண்டா 
வது ஏசயா என்றழைக்கப்படுகிறார்‌. இவர்‌ 
தான்‌ இறைவனைப்‌ பற்றிய உண்மைக்‌ கருத்‌ 
துக்களை மக்களுக்குக்‌ கூறி இந்கச்‌ சிக்க 
லான நேரத்தில்‌ மக்களை வழிநடத்தினார்‌. 
இந்த இரண்டாவது ஏசயாதான்‌ பாரசீக அர 
சன்‌ சைரசை இறைவன்‌ அபிடேகம்‌ செய்து 
இஸ்ராயல்‌ மக்களை விடுவிக்க நியமித்துள்‌ 
ளார்‌ என்று மக்களுக்கு அடித்துக்‌ கூறினார்‌. 
யாவே ஒருவரே உண்மையான கடவுள, 
அவரே மாக்களை விடுவிக்கும்‌ வல்லமை 
பெற்றவர்‌; அவர்‌ புதிய பாஸ்காவை செய்து 
மக்களை விடுவிப்பார்‌ என்றும்‌ விடுதலை 
நாதத்தை மக்களுக்கு ஓதினார்‌. இக்கருத்துக்‌ 
களை ஏச 43.1/4.27; 48:20-21) 32:11-12 என்ற 
பகுதிகளில்‌ நாம்‌ காணலாம்‌. 


இரண்டாம்‌ ஏசயா முன்னுரைத்தவாரே 
பாரகே மன்னன்‌ சைரஸ்‌ கனது வெற்றி 
பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. இந்த சைரஸ்‌ 
பாரகேத்தைச்‌ சேர்ந்த அன்சான்‌ என்ற இடக்‌ 
இன்‌ அரசன்‌. இவர்‌ கி.மு.5ம9-இல்‌ மேதியா 


616 


இஸ்ராயேல்‌ வரு -V 


களை வென்றார்‌. அதைத்‌ தொடாந்து கி.மு.ஃ 
20-இல்‌ குரோசயர்களின்‌ நாடான இலிதுயா 
வைப்‌ பிடித்தார்‌. இ.மு.850-இல்‌ பாபிலோ 
னியரைமிரட்ட ஆரம்பித்தார்‌. இப்புதிய அர 
சன்‌ தங்களை அடிமைப்படுத்தியர்களை 
அழிக்கப்‌ போகிறார்‌ என்று அவனின்‌ வெற்‌ 
றிக்காக ஆவலுடன்‌ காத்திருந்தனர்‌ இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌. கடைசியாக க.ழு.5ம9-இல்‌ 
பாபிலோனிய அரசன்‌ நபோனிது என்ப 
வரை இூரிசு என்றவிடத்தில்‌ தோற்கடித்தார்‌ 
சைரஸ்‌. இந்த அரசன்‌ எழுதிபுதைத்து வைத்த 
பெட்டகம்‌ ஒன்று அண்மையில்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டது. அதில்‌ அவர்‌ எம்மதமும்‌ சம்ம 
தம்‌ என்ற கொள்கையைப்‌ பின்பற்றியது 
பற்றி தெளிவான குறிப்பு காணக்கடக்கிறது. 
சைரஸ்‌ அரசன்‌ கி. மு.838-இல்‌ அடிமைகளாக 
வைக்கப்பட்டிருந்த பாலஸ்‌8ன மக்கள்‌ தங்‌ 
கள்‌ நாட்டிற்குச்‌ திரும்பிச்‌ செல்லலாம்‌ என்று 
கட்டளையை பிரகடனம்‌ செய்தார்‌. 


2. பாபிலோனியாவிலிருந்து விடுதலை 
(இ. மு.539-333]}:- 


யூதாவிற்கு மக்கன்‌ திரும்புதல்‌; புதிய 
ஆலயம்‌ அமைக்கும்‌ பணி ஆரம்பமாதல்‌: - 


யூதாவின்‌ மக்கள்‌ பாபிலோனியாவிவி 
ருந்து தங்கள்‌ சொந்த நாடு போய்ச்‌ சேரலாம்‌ 
என்று சைரஸ்‌ அரசன்‌ அரக ஆணையைப்‌ 
பிறப்பித்தார்‌. பற்றி 
எஸ்ரா 1:2-சீ; 6:3-5 என்ற பகுதிகளில்‌ பார்க்கி 
றோம்‌. யூதா மக்களை விடுவிக்கும்‌ ஆணை 
யுடன்‌ அவர்களின்‌ இடிக்கப்பட்ட ஆலயத்‌ 
தைக்‌ திரும்பவும்‌ அரசு உதவியுடன்‌ கட்டி 
யெழுப்பவும்‌ அனுமதியளித்தார்‌. அத்துடன்‌ 
நெபுக்கதுநேசார்‌ எருசலேம்‌ ஆலயத்திலி 
ருந்து எடுத்துச்‌ சென்ற புனிதப்பாத்திரங்க 
ளையும்‌ அவர்கள்‌ திரும்பவும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌ என்ற உத்திரவையும்‌ கொடுத்‌ 
குர்‌. 


இவ்வாணையைப்‌ 


சைரசால்‌ விடுதலை பெற்ற யூதர்கள்‌ மகிழ்‌ 
வுடன்‌ யூதாவின்‌ தலைவனான சேசிபசா£ 
கலைமையில்‌ ஒரு குழுவினர்‌ புறப்பட்டு 
வந்தனர்‌ (எஸ்‌ 1:9). இந்த சேசிபசார்‌ அநேக 
மாக யோகக்கிமின்‌ மைந்தர்களில்‌ ஒருவனா 


- மீரபிலோனில்‌ அடிமை வாழ்வும்‌ மிராசலும்‌ [தொடரா்சசி!] 


யிருக்கவேண்டும்‌. இந்த யூதாவின்‌ தலை 
வன்‌ யூதாவின்‌ ஆளுனராக பொறுப்பேற்றுக்‌ 
கொண்டார்‌. ஆனால்‌ பாரசக அரசர்களின்‌ 
கீழ்‌ 


மேற்பார்வையின்‌ செயல்பட 


வேண்டும்‌. 


இவ்வாறு பாபிலோனியாவிலிருந்து விடு 
தலைபெற்று வந்த மக்களைப்பற்றி விரிவா 
கச்‌ செய்திகள்‌ நமக்குக்‌ இடைப்பதற்கில்லை. 
ஆனால்‌ ஒன்று மட்டும்‌ நிச்சயம்‌. பாபிலோ 
னியாவிலிருந்து நாடுத்திரும்பியர்களில்‌ 
பெரும்பாலோர்‌ யூதா, பென்யாமின்‌ குலத்‌ 
தைச்‌ சார்ந்தவர்கள்‌. 


எஸ்ரா ஆகமம்‌ மூன்று முதல்‌ ஆறு அதிகா 
ரங்கள்‌ செருபாபேல்‌ என்பவர்‌ மக்களுக்கும்‌ 
தலைமைத்‌ தாங்கி பணியாற்று வதைப்‌ பற்றி 
ஆர்வத்துடன்‌ எடுத்துக்‌ கூறுகின்றன. 
அடிமை விலங்கிலிருந்து விடுபட்டு, தங்கள்‌ 
நாடு வந்து சேர்ந்த யூதா மக்கள்‌ ஆர்வம்‌ 
மிகுந்து விளங்கினர்‌. எனவே தங்களின்‌ 
கனவான ஆலயத்தை மீண்டும்‌ கட்டிக்‌ எழுப்‌ 
பத்‌ திட்டம்‌ தீட்டினர்‌. அதற்காக முதன்‌ 
முதலில்‌ எளிய பீடமொன்றை எழுப்பினர்‌. 
பிறகு ஆலயத்திற்கான அடிதளத்தையிட்ட 
னர்‌. இவ்வாறு ஆர்வத்தோடு இவர்கள்‌ 
செயல்பட்டாலும்‌ உண்மையாகவே ஆல 
யம்‌ கட்டும்பணி க.மு.520-இலதான முழு 
மூச்சுடன்‌ ஆரம்பித்தது. இச்சமயத்தில்‌ 
ஆகாய்‌, செக்கரியா என்ற இறைவாக்கினர்‌ 
கள்‌ தோன்றி மக்களின்‌ ஆலயம்‌ கட்டும்‌ 
ஆர்வம்‌ அணையாது தூண்டிவிட்டுக்‌ கொண்‌ 
டேயிருந்தனர்‌. இவ்வாறு கி.மு.5/5-இல்‌ 
செருபாபேலும்‌ யோசுவா என்ற பெரியகுரு 
வும்‌ இணைந்து செயல்பட்டு மக்களின்‌ மகத்‌ 
தான முயற்சியுடன்‌ புதிய ஆலயத்தைக்‌ 
கட்டி முடித்தனர்‌. ஆகாய்‌, செக்கரியா என்ற 
இறைவாக்கினர்கள்‌ இக்காலத்தில்‌ பணி 
புரிந்தபோது தாவீதின்‌ குலத்தில்‌ மெசியாத்‌ 
தோன்றுவார்‌ என்ற நம்பிக்கைத்‌ தென்றலை 
யும்‌ வீசச்‌ செய்தனர்‌. 


யூதாவின்‌ தலைவனாக விளங்கிய செருபா 
பேல்மீது பாரசீகர்கள்‌ நம்பிக்கையிழந்து சந்‌ 
தேகப்படவும்‌ தொடங்கினர்‌. இதனால்‌ 


617 


இண்ராமயவ்‌ வரலாறு -V 


அவர்மீது என்ன நடவெடிக்கையெடுத்தனர்‌ 
என்று அறிந்துக்கொள்ள நமக்கு வாய்ப்‌ 
பில்லை. ஆனால்‌ செருபாபேல்‌ யூதாவின்‌ 
வரலாற்றில்‌ மீண்டும்‌ தோன்றாமல்‌ அடை 
யாளமின்றியே மறைந்துவிட்டார்‌. 


இதற்கிடையில்‌ கி.மு.528-இல்‌ காம்பி 
சேஸ்‌ என்ற பாரசீக அரசன்‌ இறந்த நேரத்தில்‌ 
பாரகே அரசில்‌ ஓர்‌ தடுமாற்றம்‌, குழப்பம்‌ 
ஏற்பட்டது. இத்தடுமாற்ற நேரத்தில்‌ யூதா 
வுக்கும்‌ பாரசீகத்தின்‌ அடிமையிவிருந்து முற்‌ 
றிலுமாக ஓர்‌ விடுதலை கஇடைக்கலாம்‌ 
என்று எதிர்பார்த்தனர்‌ யூதமக்கள்‌. ஆனால்‌ 
பெரிய தாரியு என்ற அரசன்‌ காம்பிசேசை 
அடுத்து அரியணையேறியபோது நிலவிய 
குழப்பங்களுக்கெல்லாம்‌ முற்றுப்புள்ளி 
வைத்தார்‌. இந்தத்‌ தாரியு கி.மு. முதல்‌ 
சீர வரை அரசாண்டார்‌. 


ஆனால்‌ தாரியு அரசன்‌ யூத மக்களிடம்‌ 
கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. 
மாறாக அவர்களுக்குச்‌ சாதாகமாகவே நடந 
துக்‌ கொண்டார்‌. உதாரணமாக யூத மக்கள்‌ 
எருசலேமில்‌ புதிய ஆலயம்‌ கட்டத்துவக்கிய 
போது சமாரிய நாட்டில்‌ குடியிருந்த யூதமக்‌ 
கள்‌ அதை விரும்பவில்லை. எனவே சமாரி 
யாவில்‌ பார்க அரசனின்‌ பதிலாளியான 
ஆளுநன்‌ தாத்தேனாய்‌ என்பவனிடம்‌ சமாரி 
யர்கள்‌ முறையிட்டனர்‌. எருசலேம்‌ ஆலயம்‌ 
எழுப்பப்படுவதைத்‌ தடுத்து நிறுத்த ஆணை 
யிடும்படிக்‌ கேட்டுக்‌ கொண்டனர்‌. அதை 
ஆளுநன்‌ தாத்தேனாய்‌ தாரியு அரசனிடம்‌ 
தெரிவித்தபோது, தாரியு ஆலயப்பணியைக்‌ 
கைவிட வேண்டியதில்லை; ஏனென்றால்‌ 
அது சைரஸ்‌ அரசனால்‌ முறையான வகை 
யில்‌ அனுமதிக்கப்பட்ட பணி என்று யூத 
மக்களின்‌ சார்பாகவே எடுத்துச்‌ சொன்னார்‌ 
(எஸ்‌ 6-7). 


இவ்வாறு புதிய வாழ்வைத்‌ துவக்கிய 
யூதா கி.மு.530 வாக்கில்‌ சுமார்‌ 20,000 குடிமக்‌ 
களைத்‌ தன்னுள்‌ கொண்டிருந்தது. இப்புதிய 
மக்களுக்கு பலப்பிரச்சனைகள்‌ அவர்களின்‌ 
வளர்ச்சிக்குத்‌ தடையாக நின்றன. இவைக 
ளில்‌ முக்கியமானவை அவர்களின்‌ கருத்து 


- பாபிலோனில்‌ அழிமை வாழ்வும்‌ மீரரதலும்‌ ([தொடர்ச] 


வேற்றுமைகள்‌, பொருளாதாரப்‌ பிரச்சினை 
கன்‌, எருக்கு முனைத்தவிடத்திலே மீண்டும்‌ 
பயிர்செய்து பலன்காண வேண்டிய சவா 
லான சூழ்நிலை, இவற்றிற்கு மேலாக தங்‌ 
கள்‌ நாட்டின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ வாழந்த 
சமாரியர்களின்‌ தொந்தரவு ஆகியவையாகும்‌ 
இவற்றைப்‌ புதிய உலகம்‌ காண வந்த யூதமக்‌ 
கள்‌ சந்திக்க வேண்டியிருந்தது. சமாரியர்கள்‌ 
இவர்களுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்து 
வந்தனர்‌. ஏனென்றால்‌ சமாரியர்களும்‌ 
யாவேயே தங்களின்‌ கடவுள்‌ என்று வழிபட்‌ 
டனர்‌. இதனால்‌ யூதாவும்‌ இவர்களைச்‌ சார்ந்‌ 
தது என்று வாதிட்டனர்‌. 


செருபாபேல்‌ ஆலயம்‌ அமைக்க ஆரம்பித்‌ 
தபோது சமாரியர்களும்‌ இப்பணியில்‌ கலந்‌ 
துக்கொள்ள முன்வந்தனர்‌. ஆனால்‌ செருபா 
பேல்‌ அவர்களைத்‌ தங்களுடன்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள முடியாது என்று தெரிவித்து விட்‌ 
டார்‌. எனவே சமாரியாவிற்கும்‌ யூதேயாவிற்‌ 
கும்மிடையே பகையுணர்வு வளரத்தொடங் 
கியது. இப்பகையுணர்வு குறைய வழியில்‌ 
லாமல்‌ காலப்போக்கில்‌ வளர்ந்து 
கொண்டே சென்றது. இதனை பின்‌ வரலாற்‌ 
றிலும்‌ காணலாம்‌, இ.முற.515 முதல்‌ 450 வரை 
நடந்த நிகழ்ச்சிகளைப்‌ பற்றி விரிவாக ஒன்‌ 
றும்‌ தெரியவில்லை. எஸ்ரா நான்காம்‌ அதி 
காரத்தலும்‌ நெகமியா ஆகமத்திலும்‌ மலாக்‌ 
தியா ஆகமத்திலும்‌ மேற்கண்ட காலத்தில்‌ 
மக்கள்‌ பெற்றனுபவித்தத்‌ துன்பங்களைப்‌ 
பற்றி சிறிதளவு பார்க்கிறோம்‌ இக்காலத்தில்‌ 
யூத மக்கள்‌ பெரும்‌ அல்லல்களுக்கு ஆளா 
னார்கள்‌ என்று தயங்காமல்‌ கூறலாம்‌. 


ப. நெகமியா, 
பணிகள்‌: - 

நெகமியா பாபிலோனியாவில்‌ அடிமை 
யாக வாழ்ந்த யூதர்களில்‌ ஒருவர்‌. இவர்‌ 
முதலாம்‌ அரித்தாசெருசு என்ற பாரசீக அரச 
னுக்கு உணவுப்‌ பரிமாறும்‌ பணியைச்‌ செய்‌ 
துவந்தார்‌. இவர்‌ இவ்வாறு பணி செய்து 
வாழ்ந்து வந்த இடம்‌ சூசா என்பது. இவர்‌ 
சுமார்‌ கி.மு.ச்ம5்‌-இல்‌ எருசலேம்‌ எவ்வாறு 
இழிவான நிலையில்‌ இருந்தது என்பதை 
கேள்விவாயிலாகத்‌ தெரியவந்தார்‌. எனவே 


எஸ்ரா ஆகியவர்களின்‌ 


618 


(ஸி்ராயெல்‌ வரலாறு - 1/ 


அவர்‌ மனம்‌ கொதித்தெழுந்தது. இழிவில்‌ 
மூழ்கிவிட்ட எருசலேமை சீருடன்‌ அமைக்க 
ஆவன செய்ய வேண்டும்‌ என்று உறுதி 
கொண்டார்‌. 


எனவேதான்‌ பணி செய்த மன்னனிடம்‌ 
மன்றாடி யூதாவின்‌ ஆளுநராகத்‌ தன்னை 
நியமித்து அதனின்‌ அதிகாரத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு யூதா வந்து சேர்ந்தார்‌. இவர்‌ தன்‌ 
முதல்பணியாக எருசலேமைச்‌ சுற்றி மதில்‌ 
சுவர்‌ எழுப்பவேண்டும்‌ என்று திட்டம்‌ இட்‌ 
பூனார்‌. இச்சுவர்‌ பற்றி எவ்வாறு கவனமாக 
திட்டம்‌ தட்டப்பட்டுக்‌ கட்டப்பட்டது என்‌ 
பது பற்றி நெக 2-4-இல்‌ காணலாம்‌. 


நெகமியாவின்‌ பணிகளுக்கு நிறையத்‌ 
தடைகளும்‌ எதிர்ப்புக்களும்‌ தோன்றின. முக்‌ 
தியமாக உணர்வற்று ஊக்கமற்று நின்ற யூக 
மக்களைத்‌ தட்டியெழுப்பி அவர்களின்‌ ஒத்து 
ழைப்பைப்‌ பெறுவதே நெகமியாவிற்கு 
பெரியச சாதனையாக இருந்தது. அத்துடன்‌ 
யூதாவைச்‌ சுற்றியிருந்த ஆளுநர்கள்‌ நெகமி 
யாவின்‌ புதுமறுமலர்ச்சி முயற்சிகளுக்கு 
எதிர்ப்பாக நின்றனர்‌. குறிப்பாக சமாரியா 
வின்‌ ஆளுநனாக விளங்கிய சம்பல்லாத்து 
என்பவரும்‌ யோர்தானில்‌ மேற்குப்‌ பகுதி 
யின்‌ ஆளுநன்‌ அம்மானில்‌ வாழ்ந்த 
தோபியா என்பவரும்‌ அராபிய பகுதியின்‌ 
ஆளுநனாக விளங்கிய கெசம்‌ என்பவரும்‌, 
தெகமியா செய்து வந்த பணிகளுக்குப்‌ 
பெரும்‌ எதிர்ப்பு கொடுத்து வந்தனர்‌. இதில்‌ 
சமாரியாவின்‌ ஆளுநன்‌ சாம்பல்லாத்து அநே 
கமாக யக இனத்தைச்‌ சார்ந்தவனாயிருந்தி 
ருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌ அவருடைய 
மகன்களின்‌ பெயர்கள்‌ அதனைக்‌ குறித்துக்‌ 
காட்டுகின்றன. அவருடைய மக்களின்‌ 
பெயர்கள்‌ தெலாயா, செலமியா என்பவை 
யாகும்‌. இவ்வாளுனர்கள்‌ யூதாவிலேயே 
நெகமியா வின்பணிகளுக்கு எதிர்ப்பு தெரி 
வித்தவாகளை பயன்படுத்தி நெகமியா தான்‌ 
நினைத்த மறுபலர்ச்சியைக்‌ கொண்டுவருவ 
தில்‌ தடையாய்‌ நின்றனர்‌. உதாரணமாக 
யூதாவில்‌ அக்காலத்தில்‌ பெரிய குருவாகயி 
ருந்தவர்‌ யோயதா என்பவர்‌. இவர்‌ எலியா 
சிபு என்பவரின்‌ மகன்‌. இவர்‌ நெகமியாவின்‌ 


- மி லோனில்‌ அடிமை வாழ்வும்‌ மினாதலும்‌ [ சொடர்சி] 


எதிர்ப்பாளர்களில்‌ முக்கியமான ஒருவர்‌. 
இவரையும்‌ பயன்படுத்திக்‌ கொண்டுதான்‌ 
சுற்றிலும்‌ வாழந்த மேற்குறிப்பிட்ட ஆளுநர்‌ 
கள்‌ நெசுமியாவை எதிர்த்து வந்தார்கள்‌, 
ஆனால்‌ நெசுமியா அஞ்சாநெஞ்சம்‌ கொண் 
டவராய்‌ வந்த தடைகளையெல்லாம்‌ பற்றிப்‌ 
பொருட்படுத்தாது தான்‌ எடுத்துக்‌ கொண் 
டத்‌ இட்டத்தைத்‌ தொடர்ந்து நிறைவேற்றி 
வந்தார்‌ (நெக 5-6:14). 


நெகமியா யூதாவுக்கு வந்த நாட்களில்‌ 
யூதா ஒரு சிறிய மாநிலமாகவே திகழ்ந்தது; 
தெற்கே பெத்தேல்‌ முதல்‌ வடக்கே பேத்சசூர்‌ 
வரை பரவியிருந்தது. நெக 7 அம்மாநிலத்‌ 
தில்‌ வாழ்ந்த மக்களின்‌ விவரங்களைக்‌ கூறு 
கிறது. இம்மக்களின்‌ குறிப்புகளைப்‌ பார்க்‌ 
கின்றபோது, இவர்கள்‌ பலவிடங்களின்‌ 
தோன்றியவர்களாகவும்‌ பல குலத்தைச்‌ 
சார்ந்தவர்களாகவும்‌ இருப்பது தெரிகிறது. 
ஆல்பிரைட எனற அறிஞரின்‌ ஆராய்ச்சியின்‌ 
படி, நெசு 7, எஸ 2-இல்‌ குறிப்பிட்டுள்ள 
மக்கள்‌ இரண்டு வகுப்பினராகப்‌ பிரிக்கப்ப 
டலாம்‌ என்கிறார்‌. அதாவது ஒரு பிரிவினர்‌ 
பாபிலோனியாவிலிருந்து சைரஸ்‌ மன்னன்‌ 
விடுதலை வழங்கியபோது யூதயாவிற்கு 
வந்து சேர்ந்தவர்கள்‌. இவர்களின்‌ பெயர்கள்‌ 
வெளிநாட்டு வாடையுடன்‌ விளங்குவதைக்‌ 
காணமுடிறெது. உதாரணமாக பிகிவாய்‌, 
ஏலாம்‌ என்ற பெயர்கள்‌. மற்றோரு பிரிவி 
னர்‌ முதலிலிருந்கே யூதாவில்‌ வாழ்ந்தவர்கள்‌ 
அல்லது சைரஸ்‌ அரசன்‌ விதெலை வழங்குக 
வற்கு முன்னமே யூதாவிற்கு வந்து சேர்ந்த 


வர்கள்‌. 


நெகெமியா கண்டிப்புடன்‌ நிர்வாகத்தை 
நடத்தி வந்தார்‌. அத்தகைய கண்டிப்பினால்‌ 
தான்‌ அப்போது மக்களை அரசியல்‌ பொரு 
ளாதார நெருக்கடிகளின்‌ மத்தியில்‌ வளர்க்க 
முடிந்தது. இவ்வாறு யூதாவைத்‌ தனிமாதில 
மாக அமைத்து இதனைத்‌ தனிநாட்டைப்‌ 
பொல உருவாக்கியப்‌ பெருமை நெகமியா 
வையேச்‌ சாரும்‌. இவ்வாறு தன்‌ பணிகளை 
யூகாவில்‌ செய்த பிறகு நெகமியா மீண்டும்‌ 
கி.மு.க33-இல்‌ பாரசீகம்‌ திரும்பினார்‌. தான்‌ 
யூகாவில்‌ தங்கியிருந்த பன்னிரண்டு ஆண்டு 


019 


ஸெராயேல்‌ a -V 


களில்‌ தஇட்டமிட்டதையெல்லாம்‌ 
செய்ய முடிவில்லையே என்ற மனப்பாரத்து 
டன்‌ தான்‌ பாரசீகம்‌ திரும்பினார்‌. எனவே 
பாரத்தில்‌ அவர்‌ அதிகக்‌ காலம்‌ தங்கியி 
ருக்க அவருக்கே பிடிக்கவில்லை. எனவே 
மீண்டும்‌ யெருசலேமிற்கு தனது மறுமலர்ச்‌ 
சித்‌ திட்டங்களை நிறைவேற்றத்‌ திரும்பி 
னார்‌. 


தான 


இவர்‌ எருசலேமைவிட்டு நீங்கியிருந்த 
சில காலத்திலேயே பலவிதத்தில்‌ மக்களின்‌ 
வாழ்க்கைப்‌ டாழ்பட்டிருந்தது. எனவே 
முழுமையான சமய சீர்திருத்தம்‌ செய்தாக 
வேண்டும்‌ என்று உணர்ந்தார்‌ நெகமியா. 
எனவே அவர்களின்‌ சமயக்‌ கொள்கைகளில்‌ 
நுழைந்து கொண்ட பல அன்னிய சடங்குமு 
றைகளையெல்லாம்‌ கவனமாக அகற்ற 
ஆரம்பித்தார்‌ நெகமியா. உதாரணமாக அம்‌ 
மோனிய மணிதன்‌ தோபியாசு என்பவருக்கு 
ஆலயத்திலேயே ஒரு தனி அறையை அமர்தீ 
இக்‌ கொடுத்திருந்தார்‌. எலியாசிபு என்ற 
பெரிய குரு (நெக்‌ 134 தொ). நெகமியா இந்த 
தோபியாவின்‌ அறைமை ஆலயத்திலிருந்து 
அகற்றினார்‌. லேவியர்களுக்குச்‌ சேரவேண் 
டிய வருமானத்தின்‌ பத்தில்‌ ஒரு பங்கை 
சரியாக அவர்களுக்குக்‌ கொடுக்கும்படி ஏற்‌ 
பாடு செய்தார்‌. ஓய்வு நாட்களில்‌ வியாபாரம்‌ 
செய்யக்‌ கூடாது என்ற பழக்கத்தை மீண்டும்‌ 
மக்கள்‌ மத்தியில்‌ நிலவிடச்‌ செய்தார்‌. யூதா 
வைச்‌ சார்ந்த யூகர்கள்‌ மற்றயினத்தவரோடு 
எந்தவித இருமணஉறவும்‌ வைத்துக்‌ கொள்‌ 
ளக்‌ கூடாது என்று ஒரு புதுச்‌ சட்டத்தையும்‌ 
கொண்டு வந்தார்‌. இவ்வாறு இரண்டாவது 
முறையாக யூதாவின்‌ ஆளுநராக வந்த நெக 
மியா விளங்கினார்‌. ஆனால்‌ எத்தனையாண்‌ 
டுகள்‌ இந்த இரண்டாவது தவணையில்‌ 
ஆளுநராக விளங்கினார்‌ என்பதை அறிந்துக்‌ 
கொள்ள முடியவில்லை. இவர்‌ இவ்வாறு 
தன்னையேத்‌ தியாகம்‌ செய்துகொண்டு யூதா 
வின்‌ ஒரு புது வாழ்வை அயிர்ப்பித்தார்‌ 
என்று சொல்லலாம்‌ இவர்‌ மக்களிடம்‌ கண 
டிப்பாக நடந்து கொண்ட அதே வேளையில்‌ 
மக்களின்‌ தலனே கன்‌ ஒரே நோக்கம்‌ என்ப 
தற்காக தன்‌ சுகங்களையும்‌ வசதிகளையும்‌ 


- பாபிலோனில்‌ அழிமை வாழ்வும்‌ மிரரதலும்‌ [தொடா்சசி?) 


மிகக்‌ குறைத்து வாழ்ந்து வந்துள்ளார்‌ (தெக 
5:14-19). 


பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து 
இரும்பி வந்த யூதேயா மக்கள்‌ மத்தியில்‌ 
பணிபுரிந்த மற்றொருவர்‌ எஸ்ரா என்பவர்‌, 
அவர்‌ எவ்வாண்டில்‌ யூதாவிற்கு வந்து பணி 
புரிந்தார்‌ என்பதில்‌ சில சிக்கல்களைப்‌ பார்க்‌ 
கிறோம்‌. எஸ்‌ 7:7, எஸ்ரா அர்த்தாசெருசு 
ஆட்சியின்‌ ஏழாம்‌ ஆண்டில்‌ யூதாவுக்கு வந்‌ 
தார்‌ என்று கூறுகிறது. அர்த்த செருசு என்ப 
வர்‌ முதலாம்‌ அர்த்தாசெருசு என்று எடுத்துக 
கொண்டால்‌ இங்குக்‌ குறிப்பிடப்படுகிற 
ஆண்டு கி.மு.858 ஆகும்‌. அப்படிபார்த்தால்‌ 
நெகமியா யூதாவிற்கு வந்த இ.மு.ச5ஆம்‌ 
ஆண்டிற்கு முன்பே எஸ்ரா அங்கு வந்துவிட்‌ 
டார்‌ என்று கணக்காகிறது. நெகமியாவிற்கு 
முன்பாக எஸ்ரா யூதேயாவிற்கு வந்து விட்‌ 
டார்‌ என்பது சரியான உண்மையல்ல. 


வேறுவழியில்‌ எஸ்‌ 7:7-இல்‌ குறிப்பிட்‌ 
டுள்ள அர்த்தாசெருசு இரண்டாம்‌ அர்த்தாசெ 
௬௬ என்று வைத்து கணக்கிட்டுப்‌ பார்த்தால்‌ 
இங்கே குறிப்பிடப்படும்‌ ஏழாம்‌ ஆண்டு 
இ.(ு.398-ஆம்‌ ஆண்டு பாபிலோனியாவிலி 
ருந்து யூகமக்கள்‌ இரும்பி வந்த காலத்திற்கு 
மிகவும்‌ பின்பாக காலத்தைக்‌ குறைத்து 
பொருத்தமில்லா காலத்தைக்‌ குறித்துக்‌ 
காண்பிக்கிறது. 


ஒருசிலர்‌ 8ழ காணும்‌ முறையில்‌ எஸ்‌ 
7:7க்கு விளக்கம்‌ கூறுவர்‌. அதாவது எஸ்‌ 
7:7-இல்‌ கூறப்பட்டுள்ளது முதலாம்‌ அர்த்தா 
செருசின்‌ ஏழாமாண்டு அல்ல. மாறாக முத 
லாம்‌ அர்த்தாசெருசின்‌ முப்பத்திஏழாம்‌ 
ஆண்டு என்று கூறுவர்‌. இக்கணக்கின்படி 
பார்த்தால்‌ எஸ்ரா யூதாவுக்கு வந்த ஆணடு 
இ.மு.428 ஆகும்‌. இவ்வாண்டு நெகமியா 
இரண்டாம்‌ முறை யூகாவில்‌ பணியாற்றிய 
போது எஸ்ராவும்‌ யூதாவில்‌ பணிசெய்த 
ருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. 
இந்தக்கருத்தை 37-ஆம்‌ ஆண்டு என்பதை 
தன்‌ ஒரு யூகமாவே ஆல்பிரைட்‌ என்ற 
அறிஞர்‌ கூறுகிறார்‌. இந்த யூகத்திற்கு சான்று 
பகர எஸ்ராவின்‌ புத்தகத்தில்‌ எவ்வித ஆதார 
மும்‌ இல்லை. 


௦20 


இஸ்ராயேல்‌ வரலா - (7 


எஸ்ரா, நெகமியா ஆகியோருடைய சீர்தி 
ருத்தங்களைப்‌ பற்றிய காலவரையறைபற 
றிய பிரச்சினைக்குக்‌ கருத்தொருமைமிக்க 
விடைகாண்பது எளிதன்று. எஸ்ராவும்‌ நெக 
மியாவும்‌ தனித்தனியே வேறுபட்ட காலங்க 
னில்‌ பாபிலோனியாவிலிருந்து திரும்பி 
வந்து யூதர்கள்‌ மத்தியில்‌ பணிபுரிந்தனர்‌ 
என்று சில அறிஞர்கள்‌ கூறுவர்‌. வேறுபலர்‌ 
இருவரும்‌ ஒரே காலத்தில்‌ உழைத்தனர்‌ 
என்று கூறுவர்‌. இது வரலாற்று நிகழ்சசிக 
ளுக்கு மிக நெருங்கியதாகத்‌ தெரிகிறது. 
இதன்படி, நெகமியாவின்‌ இருதாதுகளுக்கி 
டையில்‌ எஸ்ராவின்‌ தாது அமைகிறது. 
தனது தூதின்‌ முதற்பகுதியின்‌ முடிவில்‌ சமய 
வழி பாட்டுக்‌ காரியங்களில்‌ நிலவிய அமை 
இயற்ற நிலையைக்‌ குருவல்லாத ஒருவரால்‌ 
சமாளிக்க முடியாது என்பதை நெகமியா 
ஏற்றுக்‌ கொள்ள வேண்டியிருந்தது. இதன்‌ 
படி, எஸ்ரா, ''விண்ணக இறைவனின்‌ திருச்‌ 
சட்ட நூலில்‌ வல்லுதர்‌'' (எஸ்‌ 7:12) என்றப்ட்‌ 
டத்தோடு எருசலேமுக்கு அனுப்பப்படுகி 
றார்‌. சில அறிஞரது கருத்துப்படி நெகமியா 
வோடு எஸ்ராவும்‌ உண்மையான நிலையை 
அறிய எருசலேமுக்குப்‌ பயணமானார்‌. 
அங்கு நிலவிய அவலநிலையை அறிந்த 
பின்‌, அவர்‌ பாபிலோனுக்குத்‌ திரும்பிவந்து 
வேண்டிய அதிகாரத்தைப்‌ பெற்றுக 
கொண்டு புதியதோர்‌ நாடு திரும்பும்‌ குழுவி 
னரோடு எருசலேமுக்கு வந்தார்‌. இக்கருது 
கோளுக்கு ஏற்றபடி எஸ்‌ 7:7-இல்‌ ஓருதிருத்‌ 
தம்‌ அவசியமாகிறது. எழாம்‌ ஆண்டு என்ப 
தற்குப்‌ பதிலாக இருபத்தேழாம்‌ அல்லது 
முப்பத்தேழாம்‌ ஆண்டு என்று வாசிக்க 
வேண்டும்‌. 27-ஆம்‌ ஆண்டைத்‌ தேர்ந்து 
கொண்டால்‌, சட்டம்‌ பரெங்கமாக வாசிக 
கப்படும்போது நெகமியாவோடு எஸ்ரா 
இருப்பதையும்‌, சட்ட வல்லுதரின்‌ செயல்‌ 
ஆளுநரின்‌ செயலோடு இணைக்கப்பட்டால்‌ 
எஸ்ராவின்‌ அறிக்கை ஏன்‌ இடம்‌ பெயர்ந்தது 
என்பதையும்‌ எளிதில்‌ விளக்க முடியும்‌ 
(நெக 7:73-8:9). இக்கருத்தின்படி எஸ்ராவும்‌ 
நெகமியாவும்‌ ஓருவரையொருவர்‌ சார்ந்து 


செயல்பட்டனர்‌. 


4. எஸ்ரா:- எஸ்ரா ஒரு குரு, இவருக்கு 
்‌“விண்ணகக்‌ கடவுளின்‌ திருச்சட்ட நூலில்‌ 


- பாயிலோணில அடிமை வாழ்வும்‌ மீரதலும்‌ [தொடர்ச்சி] 


வல்லுநரான குரு'' என்ற அதிகாரப்‌ பூர்வமா 
னப்‌ பட்டமும்‌ கொடுக்கப்பட்டிருந்தது 
(எஸ்‌ 7:12-26). இவ்வாறு இவர்‌ நெகமியா 
வைப்‌ போல்‌ அரசியல்‌ தலைவராக இல்லா 
மல்‌ சமயத்‌ துறைக்கு மட்டும்‌ பொறுப்பாள 
ராகத்‌ திகழ்ந்தார்‌. இவருடையபணி யூதர்கள்‌ 
சமயச்‌ சட்டங்களை யூதர்களுக்குப்‌ போதித்த 
லும்‌ அதனை மக்கள்‌ கடைப்பிடிப்பதை 
மேற்பார்வை செய்தலுமாகும்‌ இதற்காக 
இவர்‌ பாரசீக அரசர்களின்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றிருந்தார்‌. 


எஸ்‌ 7; செக்‌ 8-டன்படி எஸ்ரா ஒரு 
குழுவினரை அழைத்துக்‌ கொண்டு, பாபி 
லோனியாவிலிருந்து பாலஸ்தீனம்‌ வருகி 
றார்‌. அவர்‌ யூதா வந்து சேர்ந்ததும்‌ தன்‌ முதல்‌ 
பணியாக எருசலேமில்‌ மக்களையெல்லாம்‌ 
கூட்டி அவர்கள்‌ நடுவில்‌ சட்டங்களை 
வாசிக்கிறார்‌. அவ்வாறு அவர்‌ வாசித்த நாள்‌ 
புதுவருட திருவிழா, வாசிக்கப்பட்டச்‌ சட்‌ 
டங்கள்‌ ஐந்நூல்கள்‌ என்ற புத்தகத்திலிருந்து 
எடுக்கப்பட்டவை. இச்சட்ட வாசிப்பைத்‌ 
தொடர்ந்து மனஸ்தாப வழிபாடு ஒன்றை 
நடத்துகிறார்‌ எஸ்ரா (எஸ்‌ 10). இவ்வழிபாட்‌ 
டில்‌ தங்கள்‌ இனத்தைச்‌ சாராத மற்ற இனப்‌ 
பெண்ணை யாரும்‌ மனைவியாககியிருந்‌ 
தால்‌ அவர்களை விவாகரத்து செய்வதென்று 
உறுதியெடுத்துக்‌ கொண்டனர்‌ மக்கள்‌. 
நெக.9-10-என்ற பகுதி எஸ்ரா தலைமையில்‌ 
மக்கள்‌ புதுப்பித்த 
சடங்கை நிறைவேற்றியதையும்‌ தங்களின்‌ 
விசுவாசத்தை உள்ளம்‌ நெகிழ அறிக்கையிட்‌ 
டதையும்‌ தெரிவிக்கின்றது. தங்களின்‌ உடன்‌ 
படிக்கையைப்‌ புதுப்பித்துக்‌ கொண்ட உறுதி 
யில்‌ தழ்கண்டவைகளைக்‌ கடுமையாகக்‌ 


உடன்படிக்கையை 


கடைப்பிடித்து வாழத்‌ நர்மானம்‌ கொண்ட 
னர்‌. இனிமேல்‌ எவ்விதத்திலும்‌ தங்கள்‌ 
இனத்தைச்‌ சாராகப்‌ பெண்களை மணமுடித்‌ 
துக்‌ கொள்வதில்லை; இரண்டாவதாக ஓய்வு 
நாள்‌ கடமைகளை ஒருபிசகில்லாமல்‌ பின 
பற்றுவது; மூன்றாவதாக புதியதாகக்‌ கட்டப்‌ 
பட்ட எருசலேம்‌ ஆலயத்தை உயிரைக்‌ 
கொடுத்தாவது காப்பாற்றுவது. மேற்கண்டத்‌ 
தீர்மானங்களில்‌ முக்கியமானது வேற்றினப்‌ 
பெண்களுடன்‌ திருமணம்‌ செய்வது சட்ட 


021 


செயேல்‌ வரவாறு - 17 


விரோதமானது என்பதாகும்‌. அதனால்‌ அத்தி 
ருமணம்‌ செல்லுபடியாகாது என்றும்‌ அனை 
வரும்‌ ஏற்றுக்‌ கொண்டனர்‌. இவ்வாறு கலப்‌ 
புத்‌ திருமணங்களுக்கு எஸ்ரா தடைவித்தது 
போலவே நெகம்யாவும்‌ கலப்புத்‌ திரும 
ணங்கள்‌ யூதேயாவில்‌ நடைபெறுவதை 
நிறுத்தி வைத்திருந்தார்‌. 


இந்த எஸ்ராவைப்‌ பற்றிப்‌ பிற்காலத்தில்‌ 
பலவித கட்டுக்‌ கதைகள்‌ பிறக்க ஆரம்பித்‌ 
தன. எஸ்ராவை புகழ்ந்துக்‌ கூறும்‌ வகையில்‌ 
தான்‌ இக்கதைகள்‌ ஏற்பட்டன. இவர்‌ இரண்‌ 
டாவது மோசே என்றனழைக்கப்பட்டார்‌. 
இவரே பழைய ஏற்பாட்டின்‌ புத்தகங்களைத்‌ 
தொகுத்து, அவைகளே அனைவரும்‌ 
வாசிக்க வேண்டிய அதிகாரம்‌ பெற்ற புத்த 
கங்கள்‌ என்று ஏற்பாடு செய்தவர்‌ என்றும்‌ 
சில பாரம்பரியங்கள்‌ கூறுகின்றன. இவை 
கள்‌ இப்படியிருப்பினும்‌, 
வின்‌ உயிர்‌ என்ற முறையில்‌ யூத மக்கள்‌ 
வாழ்வதற்கு முக்கியக்‌ காரணமாக விளங்கி 
யவர்‌ எஸ்ரா. சட்டத்தின்‌ மீது அளவுக்கு 
மீறிய பற்றுதல்‌ இதனால்‌ மக்கள்‌ மத்தியில்‌ 
ஏற்பட்டது. இதனால்‌ மக்கள்‌ சட்டங்களுக்கு 
அடிமையாகும்‌ நிலையேற்பட்டது. இம்மன 
நிலைத்தான்‌ இயேசுபிறந்த காலத்திலும்‌ மக்‌ 
கள்‌ மத்தியில்‌ நிலவி வந்தது. இதனைத்தான்‌ 
இயேசு கடுமையாகச்‌ சாடினார்‌. 


சட்டமே வாழ்‌ 


எஸ்ராவின்‌ காலத்தில்‌ புத்தகங்கள்‌ எழுதப்‌ 
பட்டு, அப்புத்தகங்களை மக்கள்‌ படித்துப்‌ 
பயன்பெறும்‌ பழக்கம்‌ பரவலாகயிருந்தது. 
ஆனால்‌ எஸ்ரா நூற்களைத்‌ தொகுத்தார்‌ 
என்பதற்கு எவ்வித ஆதாரமுமில்லை. 
எஸ்ரா நாளாகமங்களில்‌ ஆசிரியர்‌ என்றும்‌ 
ஒருசிலர்‌ கூறுவர்‌. இக்கூற்றிற்கும்‌ எவ்வித 
ஆதாரமுமில்லை. 


நாளாகம ஆசிரியர்‌ நடந்த வரலாற்று 
நிகழ்ச்சிகளையெல்லாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கி 
றார்‌. அவர்‌ சிந்தனையின்‌ கனிகளைத்‌ தனது 
புத்தகத்தில்‌ வரிவடிவமாக்குகிறார்‌. நாளாக 
ஆசிரியர்‌, பாபிலோனிய அடிமைத்தனத்தின்‌ 
காலக்தை விட மிகவும்‌ பிற்பட்டவர்‌ அவ 
ரின்‌ மூகிகிய இறையியல்‌ கருத்து என்ன 


- பாயபிவோணின்‌ அழிமை வாழ்வும்‌ மிரரதவும்‌ [கொடர்க), 


வென்றால்‌, அவர்களின்‌ மக்கள்‌ பின்பற்றி 
வந்த சடங்குகள்‌ ஓழுங்குகள்‌ முறையா 
னவை; முற்காலத்தில்‌ மோசே, தாவீது ஆகி 
யவர்களால்‌ எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்‌ 
டதோ அதே முறையில்‌ பழுதில்லாமல்‌ 
பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்ற 
கருத்தை சொல்வதற்குத்தான்‌ சிரத்தையெ 
டுத்துக்‌ கொள்கிறார்‌ நாளாகம ஆசிரியர்‌. 
உருடால்ப்‌ என்ற அறிஞர்‌ நாளாகம ஆசிரிய 
ரின்‌ தோக்கம்‌ மேற்‌ குறிப்பிட்டிருப்பதுதான்‌ 
என்று தனது ஆராய்ச்சியின்‌ முடிவாகக்‌ கூறு 
கிறார்‌. அதாவது இறைவனின்‌ திட்டம்‌ இஸ்‌ 
ராயேயலில்‌ நிறைவேறியது என்பதுதான்‌ அவர்‌ 
கூறவிரும்பும்‌ முக்கியக்‌ கருத்தாகும்‌. 


இவ்வாறு இறையியல்‌ கருத்துக்கள்‌ நாளா 
கம புத்தகத்தில்‌ நிரம்பி தின்றாலும்‌, இ.மு. 
நான்காம்‌ நூற்றாண்டின்‌ யூதாவின்‌ வரலாற்‌ 
றினை அறிந்துக்‌ கொள்வதற்கு ஓர்‌ ஆதார 
நூலாக இந்தாளகமம்‌ விளங்குகிறது இல்‌ 
லையென்றால்‌ யூதாவின்‌ கி.மு. நான்காம்‌ 
நூற்றாண்டு வரலாற்றைப்‌ பற்றி விவரிததுக்‌ 
கூறும்‌ ஆதாரபுத்தகங்கள்‌ நமக்கு வேறு 
தடைக்கவில்லை. இவ்வாறு தனிப்பட்ட 
தன்மைக்‌ கொண்ட நாளகமத்தை எஸ்ரா 
எழுதினார்‌ என்பதற்கு முடிவான ஆதார 
மில்லை. 


பாபிலோனிய அடிமை நிலையிலிருத்து 
விடுபட்டு வநத யூதா மக்களும்‌ எருசலேம்‌ 
குடிவாழ்வோரும்‌ தாங்கள்‌ மற்ற நாடுகளிவி 
ருந்து வேறுபட்டவர்கள்‌, அவர்களை விட்மு 
பிரிக்கப்பட்டவர்கள்‌ என்ற கொள்கையுடன்‌ 
வாழ்ந்தவர்கள்‌. இவ்வாறு இவர்கள்‌ மற்ற 
வர்களைவிட வேறுபடுவதற்குக்‌ காரணம்‌, 
இவர்கள்‌ இறைவனால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்‌ 
டவர்கள்‌ என்பதாகும்‌. இதனால்தான்‌ பாபி 
லோனிய அடிமைத்தனத்தில்‌ மிதிபடும்‌ விதி 
யேற்பட்டாலும்‌, அதிலிருந்து அற்புதமாக 
மீட்டுக்‌ கொண்டு வரப்பட்டனர்‌, மேலும்‌ 
யூகாவில்‌ வந்து குடியேறிய மக்களைத்தான்‌ 
நெகமியாவும்‌ எஸ்ராவும்‌ ஆலயத்தில்‌ இறை 
வனுக்கு அர்ப்பணித்தனர்‌. இவர்களைத்‌ 
கான்‌ மதில்சுவர்களைக்‌ கட்டி, மற்றவர்களு 
டன்‌ கலந்து களங்கப்படுத்திக்‌ கொள்ளாமல்‌ 
காப்பாற்றினர்‌. 


622 


இஸ்ராயேல்‌ வரவ -V 


5. பாரசீகர்களின்‌ ஆட்சி:- யூதா பாரகேர்க 
னின்‌ ஆட்சிக்குட்பட்டிருந்த காலத்தைப்‌ 
பற்றி நாம்‌ அதிகமாகக்‌ கூற முடியாது. 
எஸ்ரா, நெகமியா ஆகமங்கள்‌ தரும்‌ தகவல்‌ 
கள்தான்‌ நாம்‌ இக்காலத்தை பற்றி அறிந்துக்‌ 
கொள்ளும்‌ செய்திகளாகும்‌. யூதாவின்‌ வர 
லாற்றில்‌ இக்காலத்தில்‌ நடந்த நிகழ்ச்சிக 
ளைப்‌ பற்றி தெளிவாகத்‌ தெரிந்துக்‌ கொள்ள 
வாய்ப்பில்லை என்றாலும்‌, இக்காலத்தில்‌ 
யூத மக்களிடம்‌ நிலவிய சமயச்‌ சூழ்நிலை 
யைப்‌ பற்றி ஓரளவிற்கு ஊகித்துக்‌ கூறலாம்‌. 


இக்காலத்தில்‌ யூத மக்களுக்கு தங்களின்‌ 
பாரம்பரிய சட்டங்கள்மீது தனிப்பற்றுதல்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. எருசலேம்‌ ஆலயத்தில்‌, 
தலைமைக்குருக்கள்‌, லேவியர்கள்‌ ஆகியவர்‌ 
களைத்‌ தலைமையாக வைத்துப்‌ பாரம்பரிய 
வழிபாடு ஊக்கமுடன்‌ நடத்தப்பட்டிருக்கி 
றது. இதைத்தான்‌ நாளாகம்‌ ஆசிரியர்‌ தன்‌ 
நூலில்‌ தொட்டுக்‌ காட்டி எழுதியுள்ளார்‌. 
இவர்கள்‌ வழக்கமான மூன்று முக்கிய இரு 
விழாக்களுடன்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரம்‌ 
செய்யும்‌ விழாவையும்‌ சிறப்பாக கொண்டா 
டியுள்ளனர்‌. இவர்களுடைய சமுதாய வாழ்‌ 
வில்‌, தலைமைக்குரு மக்களின்‌ தலைவராக 
பணியாற்றியிருக்கிறார்‌. இத்தலைனமைக்‌ 
குருக்கள்‌, தாவீதின்‌ குரு சாதோக்கின்‌ வழித்‌ 
தோன்றல்களாக விளக்கவேண்டும்‌ என்ற 
நியதியையும்‌ வைத்திருந்தனர்‌. 


தொல்பொருள்‌ ஆராய்ச்சியின்‌ மூலமாக 
வும்‌, இக்காலத்தைப்‌ பற்றி அதிகம்‌ தெரிந்‌ 
துக்‌ கொள்ள வாய்ப்பில்லை, இக்காலத்தில்‌ 
யூக மக்கள்‌ தங்களுக்கு வேண்டிய நாணயங் 
களை அச்சடித்துக்‌ கொள்ளும்‌ உரிமையைப்‌ 
பாரசீக அரசன்‌ அவர்களுக்குத்‌ தந்திருந்தார்‌ 
என்று தெரிகிறது. இதனை தொல்பொருள்‌ 
ஆராய்ச்சியில்‌ கண்டெடுக்கப்பட்ட நாண 
யங்கள்‌ தெரிவிக்கின்றன. பல நாணயங்க 
ளில்‌ 'யூதா' என்று எபிரேய எழுத்துக்களால்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


இலாக்கிசு என்ற நகரில்‌ நடத்தப்பட்ட 
தொல்பொருள்‌ ஆராய்ச்சியில்‌, அங்கு இ.மு. 
400-ஆம்‌ ஆண்டுக்‌ காலத்தின்‌ பாரசிகர்களின்‌ 


- பாபிலோனில்‌ அடிமை வாழ்வும்‌ மிரரதலும்‌ [தொடர்ச்சி] 


அரண்மனையொன்று கண்டுபிடிக்கப்பட்‌ 
டுள்ளது. அநேகமாக அவ்வரணமனைக்‌ கட்‌ 
டிடம்‌, பாரசகே ஆளுநர்‌ வாழ்வதற்காகக்‌ 
கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. இந்த ஆளுநர்‌ 
பார்க அரசின்‌ தென்பகுதியான எதோமைக்‌ 
கண்காணித்திருக்க வேண்டும்‌. 


எகிப்து நாட்டின்‌ எலபன்டைன்‌ என்றவி 
டத்தில்‌ அண்மையில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
புல்தாள்‌ கவடிகள்‌ இக்காலத்தில்‌ வெளிதாடு 
களில்‌ வாழ்ந்த யூதர்களின்‌ சமய வாழ்க்கை 
எம்முறையில்‌ அமைந்திருந்தது என்பதைக்‌ 
கண்டுகொள்ள மிகவும்‌ உதவுகின்றன. இச்சு 
வடிகள்‌ க. மு.ஜந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
வையாகும்‌. எகிப்து அரசன்‌ பல யூதர்களை 
படை வீரர்களாக வைத்திருந்தான்‌. அவர்கள்‌ 
எலபன்டைன்‌ நகரில்‌ குடியமாத்தப்பட்டிருந்‌ 
தனர்‌. இந்த யூக வீரர்கள்‌ முக்கியமாக எத்தி 


யோப்பியர்களை எதிர்த்து நிற்க “னே: 
என்ற நகரில்‌ நிறுத்தப்பட்டிருந்தனர்‌. 
இவர்கள்‌ மேற்சொன்ன, எலபன்டைன்‌ 


தீவில்‌ ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக வாழ்ந்து 
வந்திருக்கின்றனர்‌. இந்த எவபன்டைன்‌ தீவு 
நைல்‌ நதியில்‌ உள்ளது. இவர்கள்‌, யூதாவைச 
சேர்ந்த யூகர்‌ மரபுகளிலிருந்து மாறிய ஒரு 
புது விதமான முறையில்‌ யாவேயின்‌ வழி 
பாட்டை தங்களுக்கென்று தனித்த வகையில்‌ 
அமைத்துக்‌ கொண்டனர்‌. இவர்கள்‌ உப்‌ 
ஆகமம்‌ கூறும்‌ ஒழுங்கினை மீறி, தங்களுக்‌ 
கென்று ஒரு தனி ஆலயத்தைக்‌ கட்டிக்‌ 
கொண்டனர்‌. (யூதர்களுக்கு எருசலேம்‌ ஆல 
யம்‌ ஒன்றுதான்‌ உண்மையான ஆலயம்‌ 
என்று உப ஆகமம்‌ கூறுகிறது). இவர்கள்‌ 
தங்கள்‌ வழிபாட்டைக்‌ கானானியர்‌ வழி 
பாட்டு சடங்குமுறைகளையும்‌ பினபற்றி 
அமைத்திருந்தனர்‌.  கனானியரின்‌ அனத்‌ 
என்ற தெய்வம்‌ யூதர்கள்‌ வழிபட்ட ஆண்ட 
வர்‌ என்பவருடன்‌ உறவு கொண்ட வர்‌ என்று 
விளக்கம்‌ கொடுத்தனர்‌. 


எலபன்டைனில்‌ கிடைத்தச்‌ கவடிகளில்‌ 
எசம்‌/ பெத்தேல்‌, ஏரம்பெத்தேல்‌ அனத்‌ பெத்‌ 
தேல்‌ என்ற பெயர்கள்‌ காணப்படுகின்றன. 
ஆல்பிரைட்‌ என்ற அறிஞர்‌, இவை “இறைவ 


623 


இஸ்ராயேல்‌ வரலாறு -V 


னின்‌ வீட்டின்‌ பெயர்‌”, “இறைவன்‌ வீட்டின்‌ 
தூய்மை, 'இறைவன்‌ வீட்டின்‌ அடையா 
னம்‌' என்ற எபிரேயப்‌ பெயர்கள்‌ தழுவிய 
பெயர்கள்‌ என்று விளக்கம்‌ தருகிறார்‌. 


இ.மு.525-இல்‌ காம்பிசேஸ்‌ என்ற பாரசீக 
அரசன்‌ எூப்தின்‌ மீது படையெடுத்து அதை 
வெற்றி கொண்டார்‌. அப்போது எலபன்டை 
னில்‌ வாழ்ந்த யூதர்களை அவன்‌ தாக்கவே 
மில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு சாத 
கமாகவே பாரசீக அரசர்கள்‌ நடந்து வந்துள்‌ 
ளார்கள்‌. உதாரணமாக இ.மு.4/9-இல இரண்‌ 
டாம்‌ தாரியு அரசன்‌ அர்சாமெஸ்‌ என்றவிடத்‌ 
இன்‌ ஆளுனனுக்கு அரச ஆணைகள்‌ அனுப்‌ 
பியபோது, யூதர்களின்‌ புளியாத அப்பத்திரு 
விழாவைப்‌ பற்றி அறிவுறுத்தி எழுதியனுப்‌ 


பினார்‌. 


இி.முற.410-இல்‌ எலபன்டைனில்‌ சூழ்‌ 
நிலை மாறியது. அர்சாமெஸ்‌ என்ற ஆளுந 
னுக்குப்‌ பதிலாக விட்ரேங்கு என்ற பாரசீக 
அலுவலன்‌ ஆளுநனாக நியமிக்கப்பட்டான. 
அவனின்‌ காலத்தில்‌ எலபன்டைனிலிருந்த 
யூதர்களின்‌ ஆலயத்தை எடப்தியர்கள்‌ 
இடித்து விட்டனர்‌. எலபன்டைனில்‌ கண்‌ 
டெடுக்கப்பட்ட சில கடித சுவடிகள்‌, இச்‌ 
சூழ்நிலையில்‌ தங்களின்‌ ஆலயத்தை மீண்‌ 
டும்‌ கட்டி எழுப்பும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்ட 
னர்‌ எலிபன்டைன்‌ யூதர்கள்‌ என்று கூறுகி 
றது. 


எலிபன்டைன்‌ யூதர்கள்‌, அப்போது எருச 
லேமில்‌ பெரிய குருவாக விளங்கின எலியா 
சிபு மகன்‌ யோகனானுக்குப்‌, புதிய ஆலயம்‌ 
கட்ட உதவி வேண்டிக்‌ கடிதம்‌ எழுதினர்‌. 
இக்கடிதத்திற்குப்‌ பெரிய குரு பதில்‌ எழுத 
வேயில்லை. ஏனென்றால்‌ யூதர்களுக்கு, எரு 
சலேம்‌ ஆலயத்தைத்‌ தவிர்த்து மற்றொரு 
ஆலயத்தை நினைத்துக்‌ கூட பார்க்க முடி 
யாது. பெரியகுருவிடமிருந்து மறுமொழி 
வராத காரணத்தால்‌ பகோவா என்ற யூதேயா 
வின்‌ ஆளுநனுக்கு உதவிக்‌ கேட்டுக்‌ கடிதம்‌ 
எழுதினர்‌. இத்துடன்‌ சமாரியாவின்‌ ஆளுநர்‌ 
களுக்கும்‌ புதிய ஆலயம்‌ கட்ட உதவிக்‌ 
கேட்டு எலபன்டைன்‌ யூதர்கள்‌ கடிதம்‌ எழுதி 


- பாபிலோனில்‌ அடிமை வாழ்வும்‌ மீரரதலும்‌ (தொட 24), 


னர்‌. சம்பல்லாத்து தெலாயா, செலமியா 
என்பவர்களின்‌ புதல்வர்கள்‌ அப்போது சமா 
ரியாவின்‌ ஆளுநர்களாக விளங்கினார்கள்‌. 
இவ்வாளுநர்கள்‌, தங்களால்‌ இயன்ற உதவி 
களை எலபன்டைனில்‌ எழுப்பப்பட்டுக்‌ 
கொண்டிருந்த புதிய ஆலயத்திற்காக அனுப்‌ 
பிவைத்தனர்‌. இவ்வாலயம்‌ கட்டும்‌ பணிக்கு 
பாரசீகாகளின்‌ உதவி தொடர்ந்து கடைத்தி 
ருக்க. வாய்ப்பில்லை. ஏனென்றால்‌ பாரரிகர்‌ 
களின்‌ ஆட்சி கி.மு.க00 முதல்‌ எகிப்தில்‌ 
இல்லாமல்‌ எகிப்தியர்‌ பாரகேர்களைத்‌ தோற்‌ 
கடித்து அவர்களை நாட்டிலிருந்து விரட்டிய 
டித்தனர்‌. 


விவிலியத்தில்‌ இக்காலத்தைப்‌ பற்றி விரி 
கொடுக்கப்படாததைப்‌ போலவே, 


யோசிபனை வரலாற்றுக்‌ குறிப்பிலும்‌ பார? 


ரக 


கார்களின்‌ காலத்தைப்‌ பற்றி சுருக்கமாகவே 
கூறப்பட்டுள்ளது. இவர்‌ கூறும்‌ நிகழ்ச்சிகள்‌, 
நடத்திருக்க முடியாது 
என்று சில அறிஞர்கள்‌ கருத்துத்‌ 'தரிவிக்தி 
யோகனான்‌, 


உண்மையாகவே 


றார்கள்‌. 
யோசுவா என்ற இரு சகோதரர்களைப்‌ பற்றி 
எழுழதிவைத்திருக்கிறார்‌ யோசிபஸ்‌. 
யோசுவா எருசலேமின்‌ பெரிய குருவாக, 


உதாரணமாக, 


பாரசீக ஆளுநர்‌ பகோவா என்பவனால்‌ 
ஆனால்‌ அவரு 
டைய சகோதரன்‌ யோகனான்‌ யோசுவாவை 
எருசுலேம்‌ ஆலயத்திலேயே வைத்து வெட்‌ 
டிக்‌ கொலை செய்து விட்டான்‌. இதைய 
றிந்த பார்க ஆளுநன்‌ பகோவா தானே 
ஆலயத்திற்குள்‌ நுழைந்து, 
கொலையால்‌ உண்டானக்‌ குழப்பத்தைக 
தீர்த்து வைத்தான்‌. தவறு செய்தவர்களுக்கு 
உரிய தண்டனையும்‌ விதித்தான்‌ பகோவா. 
இத்திகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்‌ 
திற்காக யோசி பஸ்‌ உருவாக்கி சொல்லியி 


நியமிக்கப்பட்டி ருந்தார்‌. 


சயாசுவானின்‌ 


ருக்க வேண்டும்‌ என்கின்றார்கள்‌ சில அறி 
ஞர்கள்‌. அதாவது எஸ்ராவை, முதலாம்‌ 
அர்த்தாசெருசு கி.யு.200-இல்‌ எருசலேமிற்கு 
அனுப்பிவைத்தார்‌. எருசலேமில்‌ குழப்பங்‌ 
கள்‌ நிலவிவந்ததால்‌ அதை அமைதி செய்யும்‌ 
முகத்தான்‌ எஸ்ரா அனுப்பி வைக்கப்பட்டார்‌ 
என்று கூறுவதற்காகவே யோசுவா, யோக 


624 


மஸ்சாயேல்‌ வரலாறு - 0 - கிரேக்கர்‌ காலம்‌ 


னான்‌ ஆகியவர்களின்‌ கதையை யோசிபஸ்‌ 
எழுதினார்‌ என்பர்‌ ஒரு சில அறிஞர்கள்‌. 


இஸ்ராயேல்‌ வரலாறு. - 4 - இரேக்கர்‌ காலம்‌ 
(கி.மு. 3-63) 

1. அலெக்ஸாண்டர்‌ முதல்‌ செலூக்கியர்க 
ளின்‌ ஆக்கிரமிப்பு வரை (333-175): - 


பாரே அரசர்கள்‌ கிரேக்க நாட்டில்‌ படை 
யெடுத்துச்‌ சென்றதைப்‌ பற்றி ஏதோத்துசு, 
விவி என்ற ஆசிரியர்கள்‌ தங்களது நூல்களில்‌ 
குறிப்பிட்டு எழுதியுள்ளனர்‌. கிரேக்க நாடுக 
ளின்மீது படையெடுத்த பாரகோ்கள்‌, அப்‌ 
போர்களினாலேயே தோல்வி கண்டு மண 


னணணக கவ்வினர்‌, 


மக்ககோனியாவின்‌ அரசன்‌ பிலிப்பு என்ப 
வர்‌, கிரேக்க நாடுகள்‌ எல்லாம்‌ ஒன்று 
சேர்ந்து ஓரே நாடாக விளங்க ஏற்பாடு 
செய்தார்‌. பிலிப்புவின்‌ மகன்‌ அலக்சாந்தர்‌ 
கிரேக்கப்‌ பேரரசு, அடுத்து கிரேக்க நாட்டை 
யும்‌ தாண்டி மற்ற நாடுகளையும்‌ கைப்பற்ற 
தன்‌ இராணுவத்தை இயக்கினார்‌. தன்‌ நாட்‌ 
டின்மீது படையெடுத்து வந்து அதைப்படித்‌ 
திருந்த, பாரசகர்களைக்‌ கிரானிகுஸ்‌ என்ற 
ஆற்றில்‌ தோற்கடித்தார்‌ அலக்சாந்தர்‌. இவ்‌ 
வாறு பாரகேர்சுளை முறியடித்து சிறிய ஆசி 
யாவைக கைப்பற்றினார்‌. &.மு.339-இல்‌ 
ஈசுஸ்‌ என்ற இடத்தில்‌ நடந்த போரிலும்‌ 
அலக்சாந்தர்‌ வெற்றிமாலைசூடி சரியா நாட்‌ 
டில்‌ அடியெடுத்துவைத்தார்‌. 


யூதேய எழுத்தாளர்‌ யோசிபஸ்‌ அலக்சாந்‌ 
தர்‌ எருசலேம்‌ வழியாக எகிப்திற்குப்‌ படை 
யுடன்‌ சென்றதைத்‌ தனது நூலில்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. கி.மு.537-இல்‌ எகிப்தியநாட்டில்‌ 
தனது பெயரில்‌ அலக்சாந்திரியா என்ற புதிய 
பொழிவான நகரை உருவாக்கி அமைத்து 
விட்டு மீண்டும்‌ வடக்கு நோக்கி தனது 
நாடுகள்‌ பிடிக்கும்‌ பயணத்தை ஆரம்பித்த 
தார்‌ அலக்சாந்தர்‌. இப்பயணத்தில்‌ இதிரிசு 
நதியின்‌ அடுத்த கரையில்‌ அரபெலா பார? 
கர்களைச்‌ சந்திக்கார்‌ அலக்சாந்தர்‌. அப்போ 
ரில்‌ பாரர்கர்களை அடியோடு தோற்கடித்‌ 
தார்‌. அவர்‌ வெற்றிபயணம்‌ அத்துடன்‌ நிற்க 


வில்லை. இந்தியாவின்‌ சிந்து நதிவரை 
படையெடுத்துச்‌ சென்றார்‌. அங்கு தன்‌ முன்‌ 
னேற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, 
தன்‌ நாடு நோக்கித்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்த 
போது கி.மு. 324-இல்‌ பாபிலோனியாவில்‌ 
அவர்‌ இறந்தார்‌. 


வரலாற்று ஆசிரியர்‌ யோசிபஸ்‌ தனது 
நூலில்‌ எருசலேம்‌ நகரின்வழியாக அலெக்‌ 
சாந்தர்‌ எகிப்திற்குச்‌ சென்றதாகக்‌ குறிப்பிடுக 
றார்‌. இக்கூற்றைப்‌ பற்றி வரலாற்று ஆசிரியர்‌ 
கள்‌ நடுவில்‌ பெருத்த விவாதம்‌ உண்டு. 
ஆனால்‌ இவற்றைவிட அதிகமாக, சமாரியர்‌ 
கள்‌ எப்போது தனியாகப்‌ பிரிந்தார்கள்‌? 
அவர்கள்‌ கெராசிம்‌ நகரில்‌ எப்போது தங்க 
ளின்‌ ஆலயத்தை எழுப்பினார்கள்‌? என்ற 
கேள்விகள்‌ சரியான பதிலைப்‌ பெற முடியா 
தக்‌ கேள்விகளாகவே நிற்கின்றன. 


சமாரியர்கள்‌, யூதர்கள்‌ இவர்களுக்கிடை 
யான விரோதம்‌ நாடு மீணடும்‌ அமைக்கப்ப 
டுவதற்கு முன்பிருந்தே வலுக்க ஆரம்பித்‌ 
த்து. கி.மு. 599-இல்‌ யூதேயமக்கள்‌ பாபிலோ 
னியாவிலிருந்துத்‌ திரும்பி வந்து, புதிய 
ஆலயம்‌ கட்ட ஆரம்பித்தபோது இந்த 
விரோதம்‌, பகைவெறியாக மாறியது. 
ஆனால்‌ சமாரியாவில்‌ கெராசிம்‌ நகரில்‌ எப்‌ 
போது தங்களின்‌ ஆலயத்தை சமாரியர்கள்‌ 
கட்டினார்கள்‌ என்பதைத்‌ துல்லியமாகக்‌ கூற 
முடியாத நிலையில்‌ உள்ளோம்‌. ஏனென்‌ 
றால்‌ சமாரியர்கள்‌ தங்களின்‌ வேதநூலாக 
தற்போது ஐதநூவ்களை மட்டும்‌ தான்‌ ஏற்றுக்‌ 
கொள்கின்றனர்‌. ஆனால்‌ பாரசகேர்களின்‌ 
காலத்திலும்‌ அதற்கு முன்பாகவும்‌ ஐந்நூல்‌ 
கனை மட்டும்‌ வரையறுத்துக்‌ தங்களின்‌ 
வேதநூலாகப்‌ பயன்படுத்திய பழக்கம்‌ 
இல்லை. எனவே கிரேக்கர்கள்‌ பாலஸ்‌ இனத்‌ 
தைத்‌ தங்களின்‌ ஆட்சியின்‌ ழ்‌ வைத்திருந்‌ 
தக்‌ காலத்தில்தான்‌ சமாரியா யூதேயா எனற 
தெளிவான பிரிவும்‌, இதனால்‌ சமாரியர்கள்‌ 
தங்களுக்கென்று தனியாக கெராசிம்‌ நகரில்‌ 
ஆலயம்‌ கட்டிய சூழ்நிலையும்‌ உண்டானது. 
தற்போது கெராசிம்‌ நகரின்‌ ஆலயம்‌ அமைந்‌ 
திருந்தயிடத்தில்‌ தொல்பொருள்‌ ஆராய்ச்சி 
நடந்து வருகிறது. ஒருசில அறிஞர்கள்‌ க. மு. 
இரண்டாம்‌ நூற்றாண்டில்தான்‌ இத்தகைய 
பிரிவினை உண்டானது என்பர்‌. 


625 
இஸ்ராயேல்‌ வரவாறு -  - கிரேக்கர்‌ காலம்‌ [தொடர்ச்ச] 


1962-ஆம்‌ ஆண்டில்‌ வாடி எத்தவியா என்ற 
குகையில்‌ சமாரியா புல்தான்‌ பழம்‌ சுவடியி 
னைக்‌ கண்டுபிடித்தனர்‌. அதில்‌ காணப்படும்‌ 
வசனங்கள்‌ சமாரியர்களுக்கும்‌ அலக்சாந்தர்‌ 
அரசனுக்கும்‌ தொடர்புயிருந்திருக்க வேண்‌ 
டும்‌ என்பதைச்‌ கட்டிக்‌ காட்டுகின்றன. 


வரலாற்று ஆசிரியர்‌ யோரிபசின்‌ கூற்றுப்‌ 
படி சமாரியாகள்‌ அலக்சாந்தருக்கு எதிர்ப்பு 
தெரிவிக்காமல்‌ அவருக்கு அப்படியே அடிப 
ணிந்தனர்‌. ஆனால்‌ இப்பணிவு வெகுநாட்‌ 
கள்‌ நீடிக்கவில்லை. அலக்சாந்தர்‌ சமாரி 
யாவை ஆளுவதற்கு நியமித்துச்‌ சென்ற 
ஆளுநருக்கு எதிராகப்‌ புரட்சிக்குரல்கள்‌ 
வெடித்தன. இதைக்‌ கேள்வியுற்ற அலக்சாந்‌ 
தர்‌ தான்‌ எகிப்தை வெற்றிக்கொண்டு 
இரும்பி வரும்‌ வேளையில்‌ தனக்கு எதிர்ப்பு 
தெரிவித்த சமாரியர்களுக்குச சரியான 
பாடம்‌ புகட்டினார்‌. புரட்சியாளர்களைச்‌ 
சுத்தமாக அடக்க வைத்துச்‌ சமாரிய நகரைச்‌ 
சுத்தமாகத்‌ தரைமட்டமாக்கினார்‌. தொல்‌ 
பொருள்‌ ஆராய்ச்சியில்‌ சமாரியா நகரம்‌ 
இரேக்க மரபுப்படி பிறகு கட்டியெழுப்பப்‌ 
பட்டுள்ளது தெரியவருகிறது. அத்தோடு 
அந்நகரில்‌ கிரேக்க நாட்டைச்‌ சேர்ந்த மக்க 
தோனியர்கள்‌ குடியமர்த்தப்பட்டதும்‌ தெரி 
யவந்துளளது. 


இதேவேளையில்‌ அலக்சாந்தரின்‌ படை 
யெடுப்பிற்குப்‌ பயந்து ஓடியவர்கள்‌ செக்‌ 
கேம்‌ நகரில்‌ தஞ்சம்‌ புகுந்தனர்‌. அவ்வாறு 
அங்குக்‌ குடியேறிய சமாரிய மக்கள்‌ செக்‌ 
கேம்‌ நகரைச்‌ சிறப்பாகக்‌ கட்டியெழுப்பி 
னார்கள்‌. அலெக்சாந்தருக்கு அஞ்சி ஓடியவர்‌ 
களில்‌ பலர்‌ செக்கேம்‌ நகருக்குச்‌ செல்லும்‌ 
வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர்‌. 
அவ்வாறு நிறததப்பட்டவர்கள்‌ வாடிதா 
வியா என்றவிடத்தில்‌ வெட்டிக்‌ கொலை 
செய்யப்பட்டனர்‌. இதற்கெல்லாம்‌ தொல்‌ 
பொருள்‌ ஆராய்ச்சி சான்று பகர்கின்றது. 
அலக்சாந்தரின்‌ இறப்பிற்குப்பிறகு திறமை 
யற்றவர்‌ பலர்‌, அவர்‌ அமைந்த பேரரசை 
ஆண்டு வந்தனர்‌. வல்லமையற்றவர்களால்‌ 
அப்பேரரசை கட்டிக்‌ காக்க முடியவில்லை. 
எனவே அலக்சாந்தர்‌ சேர்த்து வைத்த பரந்த 


பேரரசு நான்கு பாகங்களாக உடைந்தது. 
இத்நான்கில்‌ இரண்டு பாகங்களில்‌ நடந்து 
வந்த அரசுகள்தான்‌ விவிவிய வரலாற்றுடன்‌ 
தொடர்பு கொண்டவை. எனவே அலக்சாந்‌ 
தர்‌ உருவாக்கிய பேரரசிலிருந்து பிரிந்த இந்த 
இரண்டு அரசுகள்‌, பாலஸ்தீன வரலாற்று 
டன்‌ எவ்வாறு தொடர்புக்‌ கொண்டிருந்தன 
என்பது மட்டும்‌ இங்குக்‌ காண்பிக்கப்படும்‌. 
லாகுஸ்‌ என்பவரின்‌ மகன்‌ தோலமி என்ற 
அலக்சாந்தரின்‌ தளபதி எகிப்து நாட்டினை 
வளைத்துக்‌ கொண்டு, அதன்‌ அரசனாகத்‌ 
தன்னை அறிவித்துக்‌ கொண்டார்‌. அதே 
போல செலூக்கு என்ற தளபதி ஆசிய நாடுக 
ளைப்‌ பிடித்துக்கொண்டு அதன்‌ அரசனாகத்‌ 
தன்னை அறிவித்துக்‌ கொண்டார்‌. இந்த 
தோலமி, செலூக்கு அரசுகள்தான்‌ பாலஸ்‌ 
னப்பகுதியைத்‌ தங்கள்‌ நாட்டின்‌ பகுதியாக 
மாற்றிக்‌ கொள்ள போட்டியிட்டன. 1,8 மக்க 
பேயர்‌ ஆகமங்கள்‌ செலூக்கஸ்‌ மன்னர்களின்‌ 
ஆட்சியில்‌ நடந்த நிகழ்ச்சிகளைதான்‌ குறித்‌ 
துக்‌ கூறுகின்றன. இ. மு. 312-311-ஆம்‌ ஆண்டு 
களில்தான்‌ செலூக்கஸ்‌ அரசர்களின்‌ ஆட்சி 
ஆரம்பமானது. 


கி.மு. 300 முதல்‌ 200 வரை தோலமி 
வழிவந்த அரசர்களின்‌ அடியில்‌ யூதர்கள்‌ 
குடிமக்களாக வாழ்ந்தனர்‌. தானியேல்‌ ஆக 
மம்‌ 77-ஆம்‌ அதிகாரத்தில்‌ காணப்படுபவை, 
இக்காலத்தில்‌ நடந்த நிகழ்ச்சிகளின்‌ கருத்துச்‌ 
கருக்கம்‌ என்று சொல்லலாம்‌. இச்சமயத்தில்‌ 
தான்‌, யூதேயாவை விட்டு வெளிநாடுகளில்‌ 
வாழ்ந்து வந்த யூதர்கள்‌, குறிப்பாக அலக்சாந 
திரியாவில்‌ வாழ்ந்து வந்த யூதர்கள்‌ எபிரேய 
மொழியிலிருந்த பழைய ஏற்பாட்டினை 
கிரேக்க மொழியில்‌ மொழிபெயர்த்திட 
வேண்டும்‌ என்ற அவரியத்தை உணர்ந்தனர்‌. 


பாலஸ்‌ இனத்தில்‌, யூதர்களின்‌ வாழ்க்கை 
பழைய மாமூல்‌ வாழ்வாகவே இந்நாட்க 
ளில்‌ அமைந்திருந்தது. இப்போது யூதர்கள்‌, 
சமயத்தை மையமாக வைத்து வாழந்த ஒரு 
சமதாயமாக விளங்கினார்கள்‌. (இச்சிறுச(முதா 
யத்திற்கு பெரிய குரு என்பவர்‌ தலைவராக 
விளங்கினார்‌. இவர்‌ சமய ஒஓழுங்குகளுக்‌ 
கும்‌, வழிபாட்டுச்‌ சடங்குகளுக்கும்‌, மற்ற 


026 


்ராவெல்‌ வாவாறு - 14 


சமுகாய வாழ்விற்கும்‌, மக்களை வழிநடக்‌ 
தும்‌ அதிகாரம்‌ கொண்ட தலைவராக விளங்‌ 
தினார்‌. கெருசியா என்ற பெரியவர்களின்‌ 
குழு பெரிய குருவிற்கு நிர்வாகங்களில்‌ 
உதவிச்‌ செய்யும்‌ அமைப்பாக விளங்கியது. 
இவ்வாறு யூதேயா ஒரு சிறு சமுகாயமாக 
விளங்கியது. இப்போது மற்ற சுற்று வட்டா 
ரநாடுகளுடன்‌ அது அதிக தொடர்பு வைத்‌ 
துக்‌ கொள்ளாது வாழ்ந்து வந்தது. ஆனால்‌ 
கதரேக்கக்‌ கலாச்சாரம்‌ யூக மக்களின்‌ மத்தி 
யில்‌ அதிகமாக வேரூன்றி வளர 


ஆரம்பித்தது. 


திரேக்கக கலாச்சாரம்‌ பாலஸ்தனத்தில 
படரத்‌ தொடங்கியதன்‌ ப.க்கிய அடையா 
ளம்‌ பாலஸ்தீனத்தில்‌ நகரங்களில்‌ கய ஆட்சி! 
முறை பல இடங்களில்‌ ஈதான்றியதாகும்‌. 
உதாரணமாக பெலிஸ்‌ யர்‌ நாட்டில்‌ காசா, 
அசுதோது, அசுக்க?லான்‌ எண்ட நகரங்கள்‌ 
கிரேக்கரின்‌ நகர கம ஆட்‌! முறையைப்‌ 
பின்பற்றி அணை? வப்பட்டன்‌. (ப்ற்குக கட 
லோரப்பகுகியிள்‌ யாப்பா, (காலமாயிஸ்‌ 
என்ற நகரங்க ளா ப ஸ்கூக்கா 
பொலி என்ற உள்நாட்டில்‌ அமைந்திருந்த 
நசுரங்களும்‌ க 2ரம்‌ கர்ககரினா நகர சுய ஆட்சி! 


பிரியா, 


முறையைப்‌ பின்பற்‌ ம்‌ நங்‌ ளின்‌ நிர்வாகங்க 


ளைச்‌ செய்தன. 


[. மக்‌ 1:13-15 என்ற பருஇயிலும்‌ 2. மக்‌ 
தீ:10-15 என்ற புதனில்‌ கிரேக்கர்களின்‌ 
பழக்கவழக்கங்கள்‌ எரு லேமிலேயே பரவி 
ஆரம்பித்தகைப்‌ குறிப்புகளைப்‌ 
பார்க்கிறோம்‌. இகனால்‌ யூதர்களின்‌ பாரம்ப 


ப்ற்க 


ரியமான சம்மா கோட்பாடுகள்‌, பழக்கங்கள்‌ 
பெரிதும்‌ பாகி கப்பட்டன. இதை, யூதர்கள்‌ 
விரும்பவில்லை. எனவே கிரேக்கக்‌ கலவாச்சா 
ரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்‌ என்றும்‌, ஸ்கர்‌ 
களின்‌ பழைய பாரம்பரியக்கைக்‌ காப்பாற்று 
தின்ற கதிம்‌ என்ற பிரிிவானர்‌. என்றும்‌ 


மக்களிடையே பிளவுகள்‌ உண்டாயின [! 


மக 2:42]. 


தோயியாது என்ற குடும்பத்தைச்‌ சார்ந்த 
வர்கள்‌ கிரேக்கக்‌ கலாச்சாரம்‌ கலந்த புதிய 
கலப்படமான யூத முறைக்கு முன்‌ மாதிரி 


பரக்க. அரவம்‌ [கொடாக்‌] 


யாக விளங்கினர்‌. பாபிலோனியாவிலிருந்து 
திரும்பி வந்த யூகமக்களைக்‌ தலைமை 
யேற்று நடத்தி வந்க நெகேமியாவிற்குப்‌ பல 
எதிரிகள்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
அராக்கு எல்‌எமிர்‌ என்ற பழைய அம்மோனி 
யர்‌ நகரில்‌ சேர்ந்து வாழ்ந்தனர்‌. னோ என்ற 
பழங்காலப்‌ புல்தாள்‌ சுவடியில்‌ இக்காலத்‌ 
தின்‌ சூழ்நிலையைப்‌ பற்றிய ஓர்‌ தகவல்‌ 
நமக்குக்‌ கிடைக்கிறது. அதாவது கிமு. 
மூன்றாம்‌ நூற்றாண்டிலேயே ஆளுநர்கள்‌ 
இப்பகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டு அவர்கள்‌ 
மூலமாக நிர்வாகம்‌ நடத்தப்பட்டிருக்கிறது. 
வரலாற்று ஆசிரியர்‌ யோசரிபசின்‌ கூற்றுப்‌ 
படி, யோசேப்பு என்ற ஒருவர்‌ கி.மு. 245-221 
ஆண்டுகளில்‌ அரசாண்ட மூன்றாம்‌ தோலமி 
என்ற அரசனுடன்‌ மிக்க நட்புறவுக்கொண்டு 
வாழ்ந்து வந்துள்ளார்‌. அதனால்‌ அவ்வரசன்‌ 
யோசப்புக்கு பானை தனத்தில்‌ வரிவசூலிக்‌ 
கும்‌ அளித்தார்‌. இந்த 
யோசேப்பு, கனக்குக்‌ கிடைக்க நல்ல தரு 
ணத்தைச சரியாகப்‌ பயன்படுத்திக்கொண் 
டார்‌. இதனால்‌ நிறைய செல்வத்தைச்‌ சேர்த்‌ 
துக்கொண்டார்‌. வரிவசூலித்து செல்வந்த 
னாகிய யோசேப்பின்‌ மகன்‌ இரிக்கானு, - 
ஒருவேளை யோசேப்பின்‌ பேரனாகவும்‌ 
இருந்திருக்கலாம்‌-எஸ்போன்‌ எனறவிடத்‌ 
கிற்கு வடகிழக்கிலுள்ள அராக்கு எல்‌-எமிர்‌ 
என்ற கோட்டைக்‌ கொத்தளத்தைச்‌ சரி 
செய்து மீண்டும்‌. கட்டியெழுப்பியுள்ளான்‌. 
எழுத்தாளர்‌ யோசி பஸ்‌, இரிக்கானு அராக்கு -. 
எல்‌-எமிர்‌ என்ற கோட்டையைப்‌ புதிதா 
கவே கட்டியெழுப்பினார்‌ என்று கூறுகிறார்‌. 
2. மக்‌ 4:7/7/-இல்‌ வரும்‌ குறிப்பு இரிக்கானு 
எருசலேம்‌ ஆலயக்கின்‌ சொத்துக்களையெல்‌ 
வாம்‌ தன்னிடம்‌ பாதுகாக்து வந்கார்‌ என்று 
கூறுகிறது. மக்கபேயர்கள்‌ கிரேக்க கலாச்சார 
கலப்பட க்கிற்கு எகிராகப்‌ புரட்சி செய்த 
கால்‌, கோயி யாது குடும்‌ பத்தினர்‌ செல்வாக்‌ 
கெல்லாம்‌ இல்லது போனது. தொடர்ந்து 
அந்கியோரக்கு ஊன்ற கிரேக்க 
அரசன்‌ தாய ணையேதியமபோாது கோபியது 
குடும்பக்கில்‌ சொத்துக்களை எல்லாம்‌ பறி 
முதல்‌ செய்தான்‌. 


உரிமைனரை 


சர்ப 


தழ, 2000-ஆம்‌ ஆண்டில, செலூக்கியப்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்த கிரேக்க அரசன்‌ மூன்றாம்‌ 


- 


02) 


ஸ்ராயேல்‌ வரவாறு - 4 - கிரேக்கர்‌ காலம்‌ [கொடர்கசி) 


அந்தியோகுஸ்‌ என்பவன்‌ ஐந்தாம்‌ தோலமி 
என்ற அரசனை, யோர்தான்‌ ஆறு ஆரம்பமா 
கும்‌ இடத்திற்கு அருகிலுள்ள பணியோன்‌ 
என்றவிடத்தில்‌ தோற்கடித்தான்‌. இதனால்‌ 
பாலஸ்தனம்‌ தோலமியர்‌ கைகளினின்று, 
செலுக்கியரின்‌ ஆட்சிக்கு மாறியது. செலூக்‌ 
கிய குடும்பத்தைச்‌ சேர்ந்த அந்தியோக்கு. 
பாலஸ்தனத்தைத தன்‌ கைக்குள்‌ பெற்றவு 
டன்‌ யூதேயாவிற்கும்‌, எருசலேமிக்கும்‌ பல 
வித நன்மைகளைச்‌ செய்துள்ளான்‌. எருச 
லேம்‌ ஆலயத்தைப்‌ பழுதுபார்த்து புதுப்‌ 
பிக்க நிதியைத்‌ தந்து உகவினான்‌. அத்தோடு 
ஆலயத்தின்‌ செலவினங்களுக்கு உதவித்‌ 
தொகையும்‌ அளித்தான்‌. யூதேயாவில்‌ அப்‌ 
போது நடைமுறையிலிருந்த பெரிய குரு 
வைத தலைமையாக வைத்து நடந்துவந்த 
நிர்வாக முறையைத்‌ தொடர்ந்து நடக்க அனு 
மதி அளித்தான்‌. அத்தியோக்கு அத்துடன்‌ 
யூதத்‌ தலைவர்களுக்கு வரிவிலக்குச்‌ சலுகை 
யையும்‌ அளித்தான்‌. இச்செய்திகளையெல்‌ 
லாம்‌ நமக்குத்‌ தருகிறார்‌ வரலாற்று ஆசிரியர்‌ 
யோசிபஸ்‌. 


அந்தியோக்கு அரசன்‌ பாலஸ்னத்தில்‌ 
அடியெடுத்து வைத்த போது, அப்போது 
பேரரசாக முனைத்து வந்துக்கொண்டிருந்த 
உரோமைய பேரரசுடன்‌ மோத வேண்டியி 
ருந்தது. கி.மு. 188-இல்‌ அபாமேயா என்றவி 
டத்தில்‌ உரோமையர்களுக்கு அடிபணிந்து, 
அந்தியோக்கு ஓர்‌ ஒப்பந்தத்தில்‌ கையொப்ப 
மிட்டான்‌. அவ்வொப்பந்தப்படி, சிறிய 
ஆசியா பகுதியை அந்தியோக்கு, உரோமை 
யர்‌ கையில்‌ ஒப்புவித்து, அவ்விடத்திலி 
ருந்து அவன்‌ அகன்றுக்‌ கொள்ள வேண்டியி 
ருந்தது. அத்துடன்‌ ஒருபெருந்தொகையைக்‌ 
கப்பமாக உரோமையர்களுக்குக்‌ கட்டவுப்‌ 
வேண்டியதாயிற்று. இப்பெருந்தொகை 
யைச்‌ சேர்ப்பதற்காக பலயிடங்களுக்குப்‌ 
படையெடுத்துச்‌ சென்றான்‌ அ௮ந்தியோக்கு. 
கி.மு. 4872-ஆம்‌ ஆண்டு ஏலாம்‌ 
என்றவிடத்தில்‌ இறந்தான்‌. அவனைத்‌ 
தொடர்ந்து அவன மகன்‌ நான்காம்‌ செலூக்கு 
அரசனாக அரியணையேறினான்‌. அவன்‌ 
இ... 187 முதல்‌ 173 வரை பன்னிரண்டு 


அவன்‌ 


ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. செலூக்கஸ்‌ 


அரியணையேறியதும்‌, உரோமைய அரசு 
அவனின்‌ தகப்பன்‌ அந்தியோக்கு செலுத்த 
வேண்டிய பாக்கக்‌ கப்பத்தொகையை உட 
னடியாகக்‌ கட்ட வற்புறுத்தியது. அத்துடன்‌ 
நிற்காது நான்காம்‌ செலுக்கசின்‌ தம்பி அந்தி 
யேக்குவைக்‌ கப்பத்திற்குப்‌ பணயமாக 
உரோமையில்‌ பிடித்து வைத்திருந்தது. இத 
னால்‌ நான்காம்‌ செலூக்கஸ்‌ அரசன்‌ தனது 
அமைச்சர்களில்‌ ஒருவரான எலியேதோரசு 
என்பவனை எருசலேமிற்குச்‌ சென்று எருச 
லேம்‌ ஆலயநிதியிலிருந்து தான்‌ கப்பம்‌ 
கட்டுவதற்காக பணம்‌ வசூலித்து வர விரும்‌ 
பினான்‌. இதனை 2 மக்‌. மூன்றாம்‌ அதிகாரத்‌ 
தில்‌ பார்க்கிறோம்‌. 


ஆனால்‌ நான்காம்‌ செலூக்கசின்‌ அந்தரங்க 
அமைச்சனாக விளங்கிய எலியதோரக தன்‌ 
அரசன்‌ செலுக்களைச்‌ சதிசெய்து கொலை 
செய்தான்‌. இந்த சதிக்குப்‌ பின்னால்‌ செலூக்‌ 
குவின தம்பி அந்தியோக்கு. தன்‌ அண்ணன்‌ 
கொலை செய்யப்பட்டவேளையில்‌ உரோ 
மையிலிருந்து விடுதலைப்‌ பெற்று நான்காம்‌ 
அந்தியோக்கு என்ற பெயருடன்‌ அரியணை 
யில்‌ அமர்ந்தான்‌. இந்க நான்காம்‌ அந்தி 
யோக்கு எப்பிபான்‌ என்ற புனைப்பெயரை 
யம்‌ தன்‌ பெயருடன்‌ சேர்த்துக்‌ கொண்டான்‌. 
எப்பிபான்‌ என்றால்‌ வெளிப்பாடு என்பது 
பொருள்‌. ஓலிம்பிய சேயுஸ்‌ என்ற கிரேக்க 
தேவதையின்‌ வெளிப்பாடு என்று அப்பெய 
ருக்கு நான்காம்‌ அந்தியோக்கு விளக்கம்‌ 
தந்தான்‌. தற்பெருமைப்பிடித்த இவனுக்கு 
மக்கள்‌ வேறுபட்டபெயர்‌ வைத்தார்கள்‌. 
அவன்‌ தன்னை எப்பிபான என்று அழைக்கச்‌ 
சொன்னான்‌, ஆனால்‌ மக்கள்‌ அவனை எப்பி 
மான்‌ என்று அழைத்தனர்‌. எப்பிமான்‌ என்‌ 
றால்‌ பைத்தியம்பிடித்தவன்‌ என்று பொருள்‌. 
இந்க அந்தியோக்கு எப்பிபான்‌ இரண்டு 
கொள்கைகளை . தீவிரமாகச்‌ செயலாக்க 
விரும்பினான்‌. ஒன்று தனது ஆடசிக்குட்‌ 
பட்ட மக்களை எல்லாம்‌ ஒற்றுமைப்படுத்து 
து. இரண்டாவது கன்‌ அரசை விரிவு 
படுத்துவது. கன்‌ ஆட்சியின்‌ ேள்ள மக்கள்‌ 
ஒற்றுமையுடன வாழ 
அவர்கள்‌ தங்களின்‌ பாரம்பரிய கலாச்சாரத்‌ 
சைக்‌ கலைத்துவிட்டு, க ரேக்கக்‌ கலாச்சாரத்‌ 


வேண்டுமென்றால்‌ 


623 


இஸ்ராயேல்‌ வரவாறு -  - இரேக்கர்‌ காலம்‌ [தொடா] 


தையே பின்பற்ற வேண்டும்‌. அதுவே நாட்‌ 
டின்‌ ஒற்றுமைனயைக்‌ கொண்டு வரும்‌ என்று 
வலியுறுத்தினான்‌ அந்தியோக்கு எப்.பிபான்‌. 


இவ்வாறு தன்‌ அரசைப்‌ பரப்பிடவும்‌ 
மக்களிடையே ஒற்றுமையை நிலைநாட்ட 
வும்‌, இத்திட்டங்களுக்கு நிறைய நிதித்‌ 


தேவைப்பட்டது. 
2. மக்கபேயரின்‌ புரட்சி) (கி.மு. 176-135):- 


அந்தியோக்கு எம்பிபானின்‌ பேராசை 
மிக்க திட்டங்களுக்கு யூதேயாவின்‌ உள்நாட்‌ 
டுச்‌ சிக்கல்கள்‌ அவனுக்கு உதவிசெய்வதாய்‌ 
விளங்கின. மூன்றாம்‌ ஒனியா என்பவர்‌ 
எபிபானஸ்‌ அரியணையேறியபோது எருச 
வேமில்‌ பெரிய குருவாக விளங்கினார்‌. 
இதற்காக செலுக்யெ அரசர்களுக்கு கையூட்‌ 
டுக்‌ கொடுக்கவும்‌ தயாராகயிருந்தார்‌. இவ்‌ 
வாறு ஒனியாவும்‌, யாசோனும்‌ போட்டி 
போட்டுக்‌ கொண்டு அந்தியோக்கு எப்பி 
பான்‌ முன்பாக நின்றனர்‌. எப்பிபான்‌ அரசன்‌ 
அப்போது பெரியக்‌ குரு பதவியிலிருந்து 
ஒனியாவை நீக்கிவிட்டு, யாசோனை தலை 
மைக்‌ குருவாக நியமித்தான்‌. இந்த யாசோன்‌ 
தி.மு. 174 முதல்‌ 171 வரை மூன்றாண்டுகள்‌ 
தலைமைக்குருவாக விளங்கினார்‌. இவர்‌ 
கிரேக்கக்‌ கலாச்சாரத்தை யூதர்களிடம்‌ பரப்பு 
வதில்‌ மிகத்‌ தீவிரம்‌ காட்டினார்‌. இச்சந்தர்ப்‌ 
பத்தைப்‌ பயன்படுத்தி எப்பிபான யூதேயா 
மக்கள்‌ அனைவரும்‌ கிரேக்கக்‌ கலாச்சா 
ரத்தை முழுமையாகப்‌ பின்பற்ற வற்புறுத்த 
னான்‌. யூதேயாவின்‌ தலைநகரான எருசலேம்‌ 
கிரேக்கக்‌ கலாச்சாரத்தால்‌ புது வடிவம்‌ பெற்‌ 
றது, எருசலேம்‌ மக்கள்‌ அந்தியோக்கிய 
நகரின்‌ குடிமக்களாகவும்‌ மாறிட மக்களுக்கு 
வசதிசெய்துக்‌ தரப்பட்டது. இதனை 2. 
மக சீ:9-16 என்ற பகுதியில்‌ பார்க்கிறோம்‌. 


அதே நேரத்தில்‌ யூதேயாவின்‌ யூதர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ தங்களின்‌ பாரம்பரியக்‌ 
கொள்கைகளைத்‌ தவறாமல்‌ கடைபிடித்து 
வந்தனர்‌. குறிப்பாக சுசிதியர்‌ தங்களின்‌ 
பாரம்பரியங்களைக்‌ கடைபிடித்து வாழ்வ 
இல்‌ மிகத்‌ இவிரம்‌ காட்டினார்‌. (காண்‌ 1 
[மக 3:42; 7:13). 


இதற்கிடையில்‌ எப்பிபான்‌ அரசனுக்கு 
வஞ்சம்‌ கொடுத்து தலைமைக்குருவான 
யாசோனுக்கு ஆபத்து ஏற்பட்டது. அரசன்‌ 
எப்பிபான்‌ தலைமைக்‌ குருவாக விளங்கிய 
யாசோனுக்குத்‌ தெரியாமலேயே மெனலாவு 
என்பவரைப்‌ புதிய தலைமைக்‌ குருவாக 
நியமித்தான்‌. இதையறிந்த யாசோன பயந்‌ 
துக்‌ கொண்டு யோர்தானின்‌ அக்கரைப்‌ பகு 
இக்குத்‌ தப்பித்து ஓடினார்‌. புதிதாக வந்த 
மெனலாவு என்ற தலைமைக்குரு கிரேக்கக்‌ 
கலாச்சாரத்தை எருசலேமிலும்‌ யூதேயாவி 
லும்‌ முழுவீச்சுடன்‌ பரப்புவதில்‌ ஆர்வம்‌ 
காட்டினார்‌. அத்துடன்‌ யாசோனுக்கு முன்‌ 
பாகத்‌ தலைமைக்‌ குருவாயிருந்த மூன்றாம்‌ 
ஒனியாவையும்‌ கொலை செய்வதற்கு ஏற்‌ 
பாடு செய்தார்‌. 


மூன்றாம்‌ ஒனியாவைக்‌ கொலை செய்த 
வன்‌ அந்திரோனி என்பவன்‌ ஆவான. 
இவனை எப்பிபான்‌ அரசன்‌ அடையாளம்‌ 
கண்டுபிடித்து அவனைக்‌ கொலைத்‌ தண்ட 
னைக்கு ஆளாக்கினான்‌. ஆனால்‌ எப்பிபா 
னின்‌ கொடுமையான ஆட்சியால்‌ மக்கள்‌ 
மத்தியில்‌ வெறுப்பு தலை தூக்கி நின்றது. 
இந்த வெறுப்பு புரட்சிவெடிப்பதற்கு வேண்‌ 
டிய சூழ்நிலையைத்‌ தயாரித்துத்‌ தந்தது. 


எப்பிபான்‌ எகிப்தின்‌ மீது கி.மு. 1600-ஆம்‌ 
ஆண்டு படையெடுத்துச்‌ சென்றான்‌. அவன்‌ 
அங்கிருந்து இரும்புகையில்‌, எருசலேமின்‌ 
தலைமைக்‌ குரு மெனலாவின்‌ அனுமதியு 
டன்‌ எருசலேம்‌ ஆலயத்திலிருந்த பொருட்க 
ளையும்‌ அணிகலன்களையும்‌ அபகரித்துச்‌ 
சென்றான்‌. இதற்கிடையில்‌ தலைமைக்‌ குரு 
பதவியை இழந்துவிட்ட யாசோன்‌ எருச 
லேம்‌ நகரைப்‌ பிடித்து தன்னாட்சியில்‌ 
வைக்க முயற்சித்தார்‌. இதனால்‌ மக்கள்‌ மத 
தியில்‌ நிறைய குழப்பங்கள்‌ நிலவி வந்தன. 
எனவே எருசலேம்‌ கோட்டையில்‌ சிரிய 
நாட்டு தருப்புக்களின்‌ ஒருபகுதி அங்கு 
நிறுத்தி வைக்கப்பட்டது. 


இ.மு. 168-இல்‌ எப்பிபான இரண்டாம்‌ 
முறையாக எகிப்திற்கு படையெடுத்துச்‌ 
சென்றான்‌. இச்சமயத்தில்‌ உரோமைத்‌ தள 


629 
இஸ்ராயேல்‌ வாலாறு -  - கிரேக்கா காலம்‌ (தொடா்‌) 


பதி போப்பிலியு என்பவன்‌ எபிபானஸ்‌ 
உடனடியாக எகிப்தை விட்டு வெளியேற 
வேண்டும்‌, இல்லையென்றால்‌ பின்‌ விளை 
வுகளை ஏற்க வேண்டியிருக்கும்‌ என கடுமை 
யான எச்சரிக்கை கொடுத்தார்‌. இதனால்‌ 
எப்பிபான்‌ உடனடியாக பாவஸநீனத்திற்குத்‌ 
திரும்பி வந்தான்‌. இச்சமயத்தில்‌ யூதேயமக்‌ 
களை அடக்கிவைப்பதற்கு கடுமையான தட 
வடிக்கையெடுத்தான்‌. 


இப்போதுதான்‌ யூதமக்கள்‌ தங்களின்‌ சம 
யத்தின்‌ பெயரால்‌ பெருத்த வாதனைகளுக்கு 
ஆளானார்கள்‌. யாவே இறைவனுக்கு பலி 
செலுத்துதல்‌, விருத்தசேதனம்‌ முதலிய சடங்‌ 
குகளை பூதமக்கள்‌ செய்யக்‌ கூடாதென்று 
சட்டபூர்வமாக தடைசெய்யப்பட்டது. 
இதை மீறி தங்களின்‌ பாரம்பரியச்‌ சமய 
பழக்கங்களைப்‌ பின்பற்றுறெவா்கள்‌ மரண 
தண்டனைக்கு ஆளாவார்கள்‌ என்றும்‌ எச்ச 
ரிக்கப்பட்டது. இதற்கெல்லாம்‌ முடிவைத்‌ 
தாற்போல எருசலேம்‌ ஆலயத்தில்‌ கிரேக்கக்‌ 
கடவுள்‌ சேயுஸ்‌ என்பவருக்கு ஒரு பீடம்‌ 
அமைக்கப்பட்டது. 

இவ்வாறு எப்பிபான்‌ யூதர்களின்‌ 
மறையை அழிக்க முயன்றபோது, யூதாக 
னில்‌ பலர்‌ தங்களின்‌ சமயத்தைக்‌ காத்திட 
தங்கள்‌ உயிரையும்‌ இழக்கத்‌ தயாராக இருந்த 
னர்‌. இச்சூழ்நிலையில்தான்‌ எலயாசர்‌ மற 
றும்‌ எழுபிள்ளைகளின்‌ தாய்‌ எவ்வாறு மர 
ணத்தின்‌ பிடியிலும்‌ தங்கள்‌ விசுவாசத்தை 
சற்றும்‌ விட்டுக்கொடுக்காது, உறுதியாக நின்‌ 
றனர்‌ என்று இரண்டாம்‌ மக்கபேயர்‌ ஆகமம்‌ 
கூறுகிறது (2 மக 18-7; 42). பாரம்பரியத்தை 
தங்கள்‌ உயிரெனக்‌ கருதிய கசிதயர்கள்‌ இவ்‌ 
வாதனை நேரத்திவம்‌ தளர்ந்திடவில்லை. 
சனிக்கிழமை ஓய்வுநாளில்‌ அவர்கள்‌ 
போருக்குச்‌ செல்லமாட்டோம்‌ என்று பிடி 
வாதமாய்‌ நின்றதை முதல்‌ மக்கபேயா ஆக 
மம்‌ தெரிவிக்கிறது (1 மக்‌ 2:29-38]). 


இக்காலத்தில்‌ தான்‌ மக்கபேயர்‌ குடும்பத்‌ 
இனர்‌ புரட்சிச்‌ சங்கு ஊதினர்‌. இச்சங்கிற்கு 
யூதர்களில்‌ உறுதிக்கொண்ட உள்ளத்தினர்‌ 
பலர்‌ பதில்‌ கொடுத்தனர்‌. மக்கபேயர்‌ குடும்‌ 


பத்தின்‌ தந்‌ைத மத்தத்தியா ஆவார்‌. அவர்‌ 
இப்புரட்‌சி இயக்கத்தைத்‌ துவக்கி வைத்து 
விட்டு கி.மு. 166-இல்‌ இறந்தார்‌. அவருக்குப்‌ 
பிறகு யூதா மக்கபேயர்‌ அப்புரட்சி இயக்கத்‌ 
தின்‌ தலைவரானார்‌. மக்கபேயர்‌ என்றால்‌ 
சுத்தியல்‌ என்று பொருள்‌. மக்கபேயர்‌ என்ப 
தற்கு சுத்தியல்‌ என்பது சரியான பொரு 
னல்ல என்று வாதிக்கும்‌ அறிஞர்களும்‌ 
உண்டு. இம்மக்கபேயர்‌ குடும்பத்தினர்‌ 
யோவரிபு என்ற குருக்களின்‌ குடும்ப வழி 
யில்‌ வந்தவர்கள்‌ (1 மக 2:1). 


தற்போது விளங்கிய 
யூதாவை ஒழித்துக்‌ கட்டுவதற்கு கிரேக்க 
அரசன்‌ பெரிதும்‌ முயன்றான்‌. ஆனால்‌ யூதா 
மறைந்திருந்து தாக்கும்‌ கொரில்லாப்போர்‌ 
முறையைப்‌ பின்பற்றிக்‌ கிரேக்க படையின 
ரோடு போர்‌ புரிந்தார்‌. யூகா, பலமிகுந்த 
கிரேக்கப்‌ படையைப்‌ பல இடங்களில்‌ 
தோற்கடித்தார்‌. ! மக்‌ 3:12 யூதா அப்பொல்‌ 
லோனியு என்பவரைத்‌ தோற்கடித்த நிகழ்ச்சி 
யைக்‌ குறிப்பிடுகிறது. இதனால்‌ யூகா பயன்‌ 
படுத்திய ஒரு வாளைக்‌ கூட புகழ்ந்து பாடு 
கின்ற ஒரு பாரம்பரியம்‌ உண்டாகிறது. 
பேத்து-கோரன்‌ என்றவிடத்தில்‌ சேரோன்‌ 
என்பவர்‌ தலைமையில்‌ வந்த கிரேக்கப்‌ 
படையை முறியடிக்கிறார்‌ யூதா. இவ்வாறு 
கரேக்கர்களைத்‌ தகர்க்க வலிமை 
கொண்ட யூதாலவைச்‌ சுற்றி பல யூக இளை 
ஞர்கள்‌ ஒன்றிணைந்தனர்‌. தலைமையேற்று 
நடத்தும்‌ அரியப்‌ பண்பினை நிறைவாகப்‌ 
பெற்றிருந்தார்‌ யூதா (1 மக 3:4). இவ்வே 
ளையில்தான்‌ தானியேல்‌ ஆகமம்‌ எழுதப்‌ 
பட்டது. குறிப்பாகத்‌ தானி. 7-12 அதிகாரங்‌ 
கள்‌ தங்களை அழிக்க வரும்‌ அரசுகளை 
இறுதியில்‌, இறைவனின்‌ மக்கள்‌ தோற்க 
டித்து வெற்றி பெறுவதை எடுத்துக்‌ கூறுகின்‌ 
நன. அத்தோடு இறைவனுக்குத்‌ தங்க 
ளைமேயே அர்ப்பணித்து, அதனால்‌ அரசர்‌ 
களை எதிர்த்துப்‌ போராடியவர்களின்‌ வீரக்‌ 
காவியம்‌ சிலவற்றையும்‌ மேற்கண்ட அதிகா 
ரங்களில்‌ பார்க்கலாம்‌. 


இறுதியாக பார்த்தியருடன்‌ 
போரிட வேண்டிய அந்தியோக்கு புரட்‌ 


தலைவராக 


இழக்கில்‌ 


630 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 8 - கிரேக்கர்‌ சகாவம்‌ [தொடர்ச்ச] 


சியை அடக்குவதற்கென இலிசியாவை 
ஆளுநராக நியமித்தார்‌. இலிசியாவோ 
தோலமி, நிக்கானோர்‌ மற்றும்‌ கோர்க்கியா 
என்னும்‌ மூன்று தளபதிகளை அனுப்பினார்‌. 
ஆனால்‌, எருசலேமுக்கு வடக்கே மிசுபா 
வில்‌ ஒரு பிரமாணிக்கமுள்ள குழுவை யூதா 
பலப்படுத்திக்கொண்டார்‌. எனவே மீண்டும்‌ 
கோர்க்கியாவின்‌ படைகளுக்கு எதிராக எம்‌ 
மாவுவிலும்‌, அடுத்த ஆண்டில்‌ பேத்தசூரில்‌ 
இலிசியாவிற்கு எதிராகவும்‌, யூதா வெற்றி 
கொண்டார்‌. இலிசியா அந்தியோக்கியா 
விற்கே திரும்பிச்‌ செல்ல வேண்டியிருந்த. 
கிரேக்கர்களின்‌ இந்தப்‌ பலவீனத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி, அக்ரா கோட்டை காவற்படை 
பார்த்துக்‌ கொண்டிருக்க, ஆலயத்தின்‌ பா 
மாக்கும்‌ அருவருப்பைத்‌'" தூய்மைப்படுத்த 
16ச-இல்‌ யூதா தீவிரமாக முனைந்தார்‌. 
கனுக்கா விழாவானது மூன்றாண்டு கால 
அவதூறினை துடைத்து விட்டது. 


இந்நிலையில்‌ மக்கபேய 
முழுத்தாக்கம்‌ வெளிப்படையாயிற்று. ஆல 
யத்தை மீண்டும்‌ அடைந்ததானது மேலும்‌ 
சுதநீதிரத்தையும்‌ அடையத்‌ தூண்டியது. 
பாலஸ்தீனம்‌ மற்றும்‌ யோர்தானுக்கு அப்‌ 
பாற்பட்ட பகுதிகள்‌ முழுவதும்‌, சிறப்பாக 
கிரேக்க நகரங்களிலும்‌, யூத சிறுபான்மை 
குழுக்கள்‌ எஞ்சியிருந்தன. இதுமேயா, அம்‌ 
மோன்‌, கிலயாது, கலிலேயா மற்றும்‌ 
பெலிஸ்திய சமவெளி முதலிய இடங்களில்‌ 
பிறமதத்தனருடன்‌ நடத்திய தொடர்ச்சி 
யான போராட்டங்களால்‌ சக யூதர்களுக்கு 
யூதா உதவினார்‌. அவர்களில்‌ பலரை எருச 
லேமுக்கு மீட்டுக்‌ கொண்டு வந்தார்‌. அதே 
வேளையில்‌ அவரது சகோதரர்‌ சீமோன்‌ 
கலிலேயாவில்‌ அவ்வாறே செயலாற்றினார்‌. 
இதன்‌ நோக்கமானது மக்கபேய வல்லமை 
யைப்‌ பலப்படுத்தி பரவச்‌ செய்வதாகும்‌. 


புரட்சியின்‌ 


அத்தியோக்கு எப்பிபானின்‌ மரணத்துடன்‌ 
இலிசியா செயலளவில்‌ தலைவராகவும்‌ 
இளைய ஆட்சியாளர்‌ 5-ஆம்‌ அந்தியோக்குக 
ளின்‌ பகர ஆளுதராகவும்‌ ஆனார்‌. 163-இல்‌ 
எருசலேம்‌ அக்ராவை யூதா தைரியமாக 
முற்றுகையிட்டபோது பேத்து செக்கரியா 


வில்‌ இலிசியா யூதாவைத்‌ தோற்கடித்தார்‌ 
(எலயாசரின வீர மரணம்‌ ! மக 0:43-46], 
தன்னுடைய அரசியல்‌ அதிகாரத்தைக்‌ காப்‌ 
பாற்றிக்‌ கொள்வதற்காக அத்தியோக்கியா 
விற்கு திரும்புமாறு வற்புறுத்தப்படாமவி 
ருந்தால்‌, இலிசியா எருசலேமை கைப்பற்றி 
யிருப்பார்‌. ''தங்களுடைய சட்டங்களேயே 
பின்பற்றும்‌"? விடுதலையை யூதர்களுக்கு 
அளிக்கும்‌ உடன்பாட்டிற்கு அவர்‌ உட்பட 
வேண்டியிருந்தது (1 மக்‌ 6:59). மக்கபேயரு 
டைய புரட்சியின்‌ நோக்கம்‌ நிறைவேறிவிட்‌ 
டதாகத்‌ தோன்றியது. ஏனெனில்‌ 4-ஆம்‌ 
அநீதியோக்குவால்‌ துவக்கப்பட்ட அடக்க 
முறை முடிந்துவிட்டது. ஆனால்‌ அதிக சுதந்‌ 
திரம்‌ மற்றும்‌ அரசியல்‌ வலிமைபெற வேண்‌ 
டிய முன்னோக்கு மக்கபேயரைத்‌ தூண்டிக்‌ 
கொண்டே இருந்தது. 


இிரேக்க மரபைச்சார்ந்த யூதர்கள்‌ யூதாவை 
எதிர்த்தனர்‌. அவருக்கெதிராக பாதுகாப்பிற்‌ 
காக புதிய அரசன்‌ முதலாம்‌ தெமேத்திரியவி 
டம்‌ [சோதெர்‌) புகலிடம்‌ தேடினர்‌. அவர்க 
ளது பிரதிநிதி ஆல்கிமுவை தலைமைக்‌ 
குரவாக அரசன்‌ நியமித்தார்‌. இக்காலத்தில்‌ 
யூதர்களிடையே நிலவிய பிளவு எப்போ 
துமே தெளிவாக இருந்ததில்லை. ஆல்கிழு 
கிரேக்கரல்லாத யூதரால்‌ அதரிக்கப்பட்டிருந்‌ 
தாலும்‌, அவர்‌ குருத்துவ சந்ததியைச்‌ சேர்ந்த 
வராய்‌ இருந்ததால்‌ கசிதேயரும்‌ சட்ட வல்லு 
நரும்‌ அவருக்கு ஆதரவளித்தனர்‌. ஆனால்‌ 
யூதா அவரை எதிர்த்தார்‌. கசிதேயரை ஆல்‌ 
கிமு கொலை செய்தது யூதாவின்‌ நிலையைச்‌ 
சரியென நிரூபித்தது. இறுதியாக ஓரு பெரிய 
படையின்‌ தலைவராக நிக்கானோர்‌ அந்தி 
யோக்கியாவிலிருந்து அனுப்பப்பட்டார்‌. 
யூதர்‌ அவரை கபர்ச்சலாமாவில்‌ தோற்கடித்‌ 
தார்‌. பின்னர்‌, அதார்மாதம்‌ 13-ஆம்‌ நாளில்‌ 
(மார்ச்‌ 28, 16) பேதது- கோரோனிலும்‌ அத 
சாவிலும்‌ நடந்த போர்களில்‌ அவரை முழு 
மையாகத்‌ தோற்கடித்தார்‌. இதன்‌ விளை 
வாக ''நிக்கனோரின்‌ நாளானது" அடிக்கடி 
நிகழும்‌ விழாவாயிற்று (1 மக்‌ 7:49), 
ஆனால்‌ இந்த வெற்றியினை தனக்கு ஆகாய 
மாக்கிக்‌ கொள்ள யூதாவால்‌ இயலவில்லை, 
ஏனெனில்‌ அதற்கு பதிலடியாக பாக்கிதின்‌ 


631 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 17 - இரேக்கர்‌ காலம்‌ [தொடர்கி, 


தலைமையில்‌ தெமேத்திரியு ஒரு பெரிய 
படையை அனுப்பினார்‌. எருசலேமிற்கு 
வடக்கிலுள்ள பெரோயா மற்றும்‌ எலசா 
பரப்பில்‌ அவர்கள்‌ யூதர்களைத்‌ தோற்கடித்த 
வர்‌ (1 மக்‌ 9:ச-8). இப்போரில்‌ யூதா 
கொல்லப்பட்டார்‌. மக்கபேயர்‌ குழுவிற்கு 
எதிரான பழிவாங்கும்‌ நடவடிக்கைகள்‌ 
தொடங்கின. 


அவருடைய இடத்தை ஏற்ற அவரது 
சகோதரர்‌ யோனத்தானினால்‌ (160-143) 159- 
இல்‌ பெத்பாசியில்‌ பாக்கிதை எதிர்த்து நிற்க 
வாவது முடிந்தது. ஆனால்‌ யோனத்தானு 
டைய தாக்குதல்கள்‌ அளவானவையாக 
இருந்தன. சமாதான காலத்தின்போது மிக்கி 
மாசுவில்‌ (159-152) பண்டைக்கால நீதிபதிக 
ளைப்‌ போன்ற ஒருவராகத்‌ தன்னை நிலை 
நிறுத்துவதில்‌ திருப்தியடைபவராக இருந்‌ 
தார்‌ (1 மக்‌ 9:73). வளர்ச்சி வாய்ப்புக்காக 
அவர்‌ காத்திருந்தார்‌. அலக்சாந்தர்‌ பாலா 
என்பவர்‌ தோலமேயில்‌ வந்திறங்கி முதலாம்‌ 
தெமேத்திரியுவை எதிர்த்தபோது அது அவ 
ருக்கு நல்லதொரு வாய்ப்பாய்‌ அமைந்தது. 
ஒரு படையை உருவாக்கும்‌ பொறுப்பை 
தெமேத்திரியு யோனத்தானுக்கு அளித்தரா, 
ஆனால்‌ அலக்சாந்தரோ ஆல்கிமுவின்‌ மர 
ணத்திற்குப்‌ பின்‌ காலியமாக உள்ள 
தலைமை குருத்துவப்‌ பதவியை அளிப்பதா 
சுக்‌ கூறினார்‌. யோனத்தான்‌ இரு கோரிக்கை 
களை ஏற்றுச்‌ செயல்புரிந்தாலும்‌ முடிவாக 
அலக்சாந்தருக்கு ஆதரவளித்தார்‌. அலகசாந 
தர்‌ தெமேத்திரியுவை வென்று 150-இல்‌ 
அரசனானார்‌. அலச்சாந்தர்‌ மற்றும்‌ தோலமி 
யின்‌ மகள்‌ இனியோப்பத்திராவின்‌ திருமணத்‌ 
திற்கு வருகை புரிந்ததன்‌ மூலம்‌ யோனத்‌ 
தான்‌ மேலும்‌ பெருமைகளைப்‌ பெற்றார்‌. 
அவர்‌ அரச உடையில்‌ உடுத்தப்பட்டு யூதே 
யாவிற்கு தளபதியாகவும்‌ ஆளுநராகவும்‌ 
நியமிக்கப்பட்டார்‌ (1 மக 10:65). 


மக்கபேயருடைய வல்லமையின்‌ வளர்ச 
சியில்‌ ஒரு புதிய காலம்‌ தொடங்கிற்று. 
செலூக்கிய அரசர்களை ஒருவருக்கொருவர்‌ 
எதிராக தூண்டிவிட யூத தலைவரால்‌ முடிந்‌ 
தது. 148-இல்‌ இரண்டாம்‌ தெமேத்திரியு 


அரியணையை அடைய முயன்றார்‌. கூலே- 
சிரியாவின்‌ ஆளுநராகிய அப்பொல்லோ 
னியு அவருக்கு ஆதரவளித்தார்‌. அலக்சாந்த 
ருக்குப்‌ பிரமாணிக்கமாய்‌ இருந்த யோனத்தா 
னால்‌ அப்பொல்லோனியு தோற்கடிக்கப்பட்‌ 
அதற்கு வெகுமதியாக எக்கரோன்‌ 
நகரம்‌ யூதருக்கு அளிக்கப்பட்டது. 145-இல்‌ 
அலக்சாந்தரைக்‌ கொன்று தெமேத்திரியு அரி 
யணைக்கு வந்த பின்னரும்‌, வரிவிலக்கு 
கோரும்‌ அளவிற்கு வலிமையுள்ளவராக 
யோனத்தான்‌ இருந்தார்‌. எப்பிராயிம்‌, 
இலிதா மற்றும்‌ இரமத்தாயிம்‌ முதலியவை 
யூதேயாவிற்கு அளிக்கப்பட்டன. 1471-ஆம்‌ 
ஆண்டில்‌ அந்தியோக்கியாவில்‌ ஒரு புரட்‌ 
சியை கட்டுப்படுத்த யோனத்தான்‌ துணைபு 
ரிந்தால்‌ எருசலமேலிருந்த சீரிய ஆதிக்கத்தி 
லுள்ள கோட்டையையும்‌ அளிப்பதாக 
தெமேத்திரியு வாக்களித்தார்‌. இந்த வாக்குறு 
தியில்‌ தெமேத்திரியு தொடர்ந்து நிலைத்தி 
ருக்க தவறினாலும்‌, அவரது காலம்‌ முடிவை 
நெருங்கிக்கொண்டிருந்தது.. இரிபோ என்பவ 
ரால்‌ ஆதரிக்கப்பட்ட ஆறாம்‌ அந்தியோக்கு 
அரியணைக்கு உரிமை கோரினார்‌. யோனத்‌ 
தான்‌ தனது ஆதரவையும்‌ அவர்களுக்கு 
அளித்தது, பல போர்களில்‌ ஈடுபட்டார்‌. 
இதன்‌ விளைவாக அவர்‌ வலிமைமிக்கவரா 
னார்‌. மேலும்‌ உரோமை மற்றும்‌ ஸ்போர்க்‌ 
தாவுடன்‌ அவர்‌ அரசியல்‌ தொடர்பும்‌ 
கொண்டார்‌ (1 மக்‌ 12:1-23). இவையனைத்‌ 
தும்‌ கவனிக்கப்படாமலில்லை. யோனத்‌ 
தான்‌ மிகவும்‌ அபாயமானவர்‌ என திரிபோ 
இர்மானித்தார்‌. அவர்‌ யோனத்தானை தந்திர 
மாக தோலமேயில்‌ சிறைப்படுத்தினார்‌ 
(123). 

யூதர்களுடைய எதிர்ச்செயல்‌ உடனடியாக 


டார்‌. 


எழுந்தது. யோப்பா நகரை கைப்பற்றியதன்‌ 
மூலம்‌ மூன்றாவது மக்கபேய சகோதரவனா 
இய சிமோன்‌ (143-134) தாக்குதலுக்கு தயாரா 
னார்‌. ஆனால்‌ யோனத்தானுடைய மர 
ணத்கை அவரால்‌ தடுக்க முடிவதில்லை. 
யோனக்கான்‌ மக்கபேய சொந்த நகராகிய 
மோதினில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. யூத 
சுதந்திரத்தின்‌ அங்கோரத்திற்கு ஈடாக, இப்‌ 
போது சீமோன்‌ 2-ஆம்‌ தெமேத்திரியுவை 
ஆதரிக்கலானார்‌. 142-இல்‌ சிமோன்‌ தலை 


032 


இஸ்ராயேல்‌ வரவாறு - 17. - கிரேக்கர்‌ சாவம்‌ தெய்‌] 


மைக்‌ குருவாகவும்‌ ஆளுநராகவும்‌ தளபதி 
மாகவும்‌ அங்கேகரிக்கப்பட்ட பின்னர்‌ '' இஸ்‌ 
ராயேல்‌ மக்கள்‌ புறவினத்தாரின்‌ அடிமைத்த 
ளையினின்று நீங்கினார்கள்‌'" (1 மக்‌ 13:41). 
உண்மையானதொரு இறைவாக்கினர்‌ தோன்‌ 
றும்வரை ஆட்சியாளர்‌ மறறும்‌ தலைமை 
குருத்துவத்திற்காக மக்கபேய உரிமைகள்‌ 
யூகராலேயே சட்டநெறிபடுத்தப்பட்டன 
(14:41). அடுத்த ஆண்டில்‌ கசாராவினரு 
டைய செலூக்கியப்‌ பாதுகாப்பு அரணைக்‌ 
கைப்பற்றி எருசலேமிலுள்ள அகராவை சர 
ணடைய வற்புறுத்துவதில்‌ வெற்றி பெற்‌ 
றார்‌. மக்கள்‌ சில ஆண்டுகள்‌ அமைதியாகக்‌ 
கழித்தனர்‌. செலூக்கிய அரியணைக்கு அந்தி 
யோக்கு சிதேத்தெக என்னும்‌ புதிய வாரிசு 
தோன்றினார்‌. அவரது கோரிக்கைகளை 
மதிக்க மோன மறுத்துவிட்டார்‌. அதனைத்‌ 
தொடர்ந்து போரில்‌ அந்தியோக்குவினு 
டைய தளபதி கெந்தபேயுவை 138-இல்‌ 
சீமோனின்‌ புதல்வர்கள்‌ வென்றனர்‌ (1 மக்‌ 
16). ஆனால்‌ எரிகோவிற்கு அருகாமையி 
வூள்ள தோக்கு கோட்டையில்‌ சீமோன்‌ 
தனது மருமகன்‌ தோல்மியால்‌ தந்திரமாக 
வெட்டிக்‌ கொல்லப்பட்டார்‌. சீமோனின்‌ 
இரிக்கானு அவரைத்‌ 
தொடர்ந்து பகவியேறறார்‌. இங்கே 1 மக்க 
பேயர்‌ நூலின்‌ குறிப்பு முடிவடைகிறது. 
இரிக்கானு மற்றும்‌ அவரது வாரிசுகளின்‌ 
ஆட்சிபற்றிய விவரங்களுக்கு நாம்‌ பெருமள 
வில்‌ யோசிபனசைச்‌ சார்ந்திருக்க வேண்டும்‌. 
இறிஸ்தவ ஆசிரியர்கள்‌ இரிக்கானுவிடைய 
சந்ததியின்‌ வரிசையை விவரிக்க '“அசமோ 
னியர்‌'' என்னும்‌ பெயரை உபயோகிக்கின்ற 


மகன்‌ யொவான 


னர்‌. ஆனால்‌ யூத ஆசிரியர்களோ யோசிபஸ்‌ 
மற்றும்‌ தால்முதினுடைய அமைப்பைப்‌ 
பின்பற்றி இரிக்கானுவின்‌ முன்னோராகிய 
மக்கயேயு சகோதர்களையும்‌ இகே பெயரின்‌ 
ஒழ்‌ குறிப்பிட்டனர்‌. அசமோனியப்பெயரின்‌ 
உண்மையான மூலத்தைப்பற்றி நாம்‌ ஒன்‌ 
நும்‌ உறுதியாகக்‌ கூறமுடியாது. ஆனால்‌ 
பாராம்பரியப்படி மத்தாத்தியாசினுடைய 
(யூதா மக்கபேயவினுடைய கந்தை) 
கொள்ளு தாத்தாவுடன்‌ யோசிபஸ்‌ அடையா 
ளப்படுத்துகின்ற அசமோனையோய்ுடன 
இது தொடர்புபடுத்தப்படுகிறது. 


3. அசமோனணிய ஆட்சியாளர்கள்‌ (134-63): - 
சமோனுடைய மகன்‌ முதலாம்‌ யோவான்‌ 
இரிக்கானு (124-104) படுகொலை நேரத்தில்‌ 
காசாராவில்‌ இருந்தாலும்‌ தோலமியின்‌ 
கொலை தட்டங்களினின்று தப்பித்து விட்‌ 
டார்‌. தனது தந்தையைத்‌ தொடர்ந்து 
தலைமை குருவாகவும்‌ ஆட்சியாளராகவும்‌ 
ஆன இவர்‌ தோலமியை தண்டிக்க முயன்‌ 
றார்‌. ஆனால்‌ அவர்‌ யோர்தானுக்கு அப்பா 
லுள்ள பகுதிக்கு தப்பியோடி விட்டார்‌. 
இரிக்கானுவின்‌ ஆட்சியில்‌ முதல்‌ சல ஆண்‌ 
டுகள்‌ மகிழ்ச்சியற்றவையாக இருந்தன. உட 
னடியாக ஏழாவது அந்தியோக்கு சிதெதெக 
யூதேயாவை அழித்த பின்னர்‌ எருசலேமை 
முற்றுகையிட்டார்‌. ஆனால்‌ எதிர்பாராதவித 
மாக உரோமையில்‌ ருந்து நெருக்கடியால்‌ 
அவர்‌ இரிக்கானுவுடன்‌ பேச்சுவாரத்தைக்கு 
உடன்பட்டு முற்றுகையை நீக்கினார்‌. இழப்‌ 
பீழுகள்‌ இலேசானவையாகவே இருந்தன. 
ஆனால்‌ அடுத்த சில ஆண்டுகளில்‌ பார்த்திய 
ருக்கு எதிரான போரில்‌ உதவி, இரிக்கான 
அநீதியோக்குவிற்கு ஊழியம்‌ புரிந்தார்‌. 
நிகழ்ச்சிகள்‌ இப்போது சாதகமான இருப்‌ 
பத்தை அடைந்தன. 128-இல்‌ போரில்‌ அந்தி 
யோக்கு கொல்லப்பட்டபோது இரண்டாம்‌ 
தெமேத்திரியு அரியணை ஏறினார்‌. அதனால்‌ 
உள்நாட்டுப்‌ போரில்‌ ஈடுபட வேண்டியவரா 
னார்‌. யூதேயாவிலும்‌ அதற்கு அப்பாலுள்ள 
நகர்களையும்‌ கைப்பற்ற இரிக்கானுவிற்கு 
இது உதவியாக இருந்தது. நீண்ட முற்று 
கைக்கு பின்னர்‌ யோர்கானுக்கு அப்பா 
லுள்ள மேதபாவை அவா கைப்பற்றினார்‌. 
நெகேபிலுள்ள இதுபமேரரைக்‌ கீழ்படுத்தி 
விருத்தசேதரத்தையும்‌ யூதச்‌ சட்டத்தையும்‌ 
அவர்கள்‌ மேல்‌ இணிக்கார்‌. கெரிசிம்‌ மலை 
மீதிருந்த சமாரிய கோவிலையும்‌ அவா 
அழித்தார்‌. அந்நிய 
உதவியுடன்‌ இந்த இராணுவம்‌ வெற்றி 
அடைந்தன. இக்காலத்தில்‌ செலூக்கியரு 
டைய வல்லமையானது உள்நாட்டு பிரச்ச 
னைகளின்‌ காரணமாக சரர்குலைந்து. இரிக்‌ 
கானு தனது ஆதாயங்களை உறுதிப்படுக்க 
எந்த தடையும்‌ இல்லாது போயிற்று, 107- 
க்குள்‌ செலூக்கிய அரசன்‌ ஒன்பதாம்‌ அந்தி 
யோக்குவின்‌ (சிசசென) கலையிட்டாலும்‌, 


கடற்‌ படையினரின்‌ 


633 
இஸ்ராயேல்‌ வரவாறு - ॥ - கிரேக்கர்‌ காலம்‌ [தொடர்ச்சி] 


இரிக்கானவின்‌ மக்களாகிய அரித்தோபுல்‌ 
மற்றும்‌ அந்திக்கோனு ஆகியோரின்‌ தலை 
மையில்‌ யூதப்படைகளால்‌ சமாரியா கைப்‌ 
பற்றப்பட்டது. இக்காலத்தில்‌ யூத இனத்தில்‌ 
மிகவும்‌ சிறப்பான வளர்ச்சியானது பரிசே 
யர்‌ மற்றும்‌ சதுசேயர்‌ எண்ணம்‌ இரு குழக்க 
ளின்‌ கோற்றமாகும்‌. 


யோவானுடைய மூத்த மகன்‌ அரித்தோ 
புல்‌ (104-103) ஆட்சி செய்து கொண்டிருந்த 
ருக்க்கூடிய) தனது தாயையும்‌ குன்று சகோத 
ரர்களையும்‌ சிறைப்படுத்திவிட்டு வனமு 
றையால்‌ அரியணை ஏறினார்‌. (தன்னையறி 
யாமலே தான்‌ மரணத்திற்குட்படுத்திய) அந்‌ 
திகோனுவுடன்‌ சேர்ந்து அவர்‌ வெற்றிக 
ளைத்‌ தொடர்ந்தார்‌. வடக்கு கலிலேயா 
வரை தனது வல்லமையைப்‌ பாரவச்செய்து 
அதனை யூதமயமாக்கினார்‌. (கலிலேயாவை 
யூத மயமாக்கியது கிறிஸ்தவ காலம்‌ வரை 
நிலைத்திருந்தது) நாணயங்களில்‌ ''யூதா'' 
என்று அறியப்பட்டாலும்‌, அவரது கிரேக்கப்‌ 
பெயரும்‌ 63-வரை அவரும்‌ அவரது வாரிசுக 
ளும்‌ உரிமை கொண்டாடிய அரசன்‌ என்ற 
பதவியும்‌ கிரேக்க மயமாதலின்‌ பாதிப்பிற 
குச்‌ சான்றுகளாய்‌ உள்ளன. ஆனால்‌ அசமோ 
னிய மரபின்‌ பொதுவான ஒழுக்கச்‌ சர்கு 
லைவு தொடர்ந்தது என்று கூறலாம்‌. அரித்‌ 
தோபுல்‌ ஒராண்டு மட்டுமே ஆட்சிபுரிந்தார்‌. 
சிறப்புமிக்க பெண்ணாகிய அவரது விதவை 
சலோமி அலக்சாந்திரா அவருடைய சகோத 
ரர்களை விடுவித்து அவர்களுள்‌ ஒருராகிய 
அலெக்சாந்தர்‌ யன்னாயுவை மணம்‌ புரிந்து 
கொண்டாள்‌. அவர்‌ தலைமைத்‌ குருபதவி 
யையும்‌ அரியணையையும்‌ ஏற்றுக்கொண் 
டார்‌. அலக்சாந்தர்‌ யன்னாய பலபோர்களின்‌ 
விளைவாகப்‌ பாலஸ்தீனம்‌ முழுவதையும்‌ 
அவரது ஆதிக்கத்தின்‌ இழ கொண்டுவந்தார்‌. 
தோலமேயிசிற்காக ஒன்பதாம்‌ தோலம்‌ 
இலத்திருவுடன்‌ அவர்‌ மேற்கொண்ட 
போரில்‌ தோல்விடைந்தார்‌. துரத்தப்பட்டு, 
சைப்ரசிற்குத்‌ திரும்புமாறு எகிப்தினால்‌ வற்‌ 
புறுத்தப்படாமவிருந்ததால்‌, தோலமி 
பாலஸ்தீனத்தையும்‌ கைப்பற்றியிருப்பார்‌. 
மத்திய யோர்தானக்கு அப்பாற்பட்ட பகுதி 
யில்‌ காதாராவையும்‌ யோர்தானில்‌ அமாது 


யன்னாயு முன்றுகையிட்டு 
கடற்கரையில்‌ யன்னாய 


வையையும்‌ 
கைப்பற்றினார்‌. 
காசாவை சூறையாடி எரித்தழித்தார்‌. அமா 
துவை மீண்டும்‌ வெல்வதற்காகத்‌ திரும்ப 
வேண்டியதாயிற்று. மேலும்‌ வடக்கு நோக்கி 
நபத்தேயருடன்‌ அவர்‌ போராட வேண்டியி 
ருந்தது. நபத்தேய அரசன்‌ ஓபேகசசு கிட்ட 
தட்ட அவரைப்‌ பிடித்துவிட்டார்‌. ஆனால்‌ 
அவர்‌ தப்பி எருசலேமுக்குத்‌ திரும்பினார்‌. 
ஆனால்‌ எருசவேமும்‌ அவருக்கெதிராக 
இளர்ச்சியில்‌ ஈடுபட்டது. கூலிப்படையின 
ரின்‌ துணையுடன்‌ அவர்‌ புரட்சியாளர்களை 
அடக்கினார்‌. ஆனால்‌ பரிசேயர்கள்‌ செலூக்‌ 
திய அரசன்‌ மூன்றாம்‌ தெமேத்திரகயு யுகை 
ரோசை அவருக்கெதிராக செக்கேமில்‌ 
கொண்டுவந்தபோது அவர்‌ கிட்டதட்ட அரி 
யணையினின்று நீக்கப்பட்டார்‌ (ஏறக்கு 
றைய க.மு.88). யூத தேசபக்கர்களில்‌ சிலர்‌ 
(6000 பேர்‌) அவரை ஆதரித்தனர்‌. பின்னர்‌, 
அவர்‌ தனக்கெதிராக எழுந்த யூதரைப்‌ பழி 
வாங்கக்‌ தொடங்கினார்‌. கும்ரான்‌ நூலில்‌ 
குறிப்பிடப்படுவதாகத்‌ தோன்றும்‌ புகழ 
பெற்ற சிலுவையிலறையப்படும்‌ காட்சி 
இதுவாக இருக்கலாம்‌. அரேத்தா நபாத்தேய 
ரின்‌ அரசனான பின்னர்‌ யூதேயாவிற்குள்‌ 
நுழைந்து யனனாயுவைத்‌ தோற்கடித்தார்‌. 
உரிய சலுகைகளை பெற்ற பின்னரே அவர்‌ 
வெறியேறினார்‌. யன்னாயு இப்போது தனது 
கவனத்தை யோர்தானுக்கு அப்பாலுள்ள 
பகுதிகளை நோக்கி திருப்பினார்‌. கி.மு. 
8ச-81-இல்‌ நடந்த போர்களில்‌ அவர்‌ 
பெல்லா, கெராசா, கோலான்‌ மற்றும்‌ பல 
நகரங்களைக்‌ கைப்பற்றினார்‌. அவருடைய 
நெறிதவறிய வாழ்வு ஒரு முடிவுக்கு வந்த 
போது யோர்தானுக்கு அப்பால்‌ இராகா 
பாவை முற்றுகையிடுவதில்‌ ஈடுபட்டிருந 
தார்‌. அக்காலத்திற்குள்‌ யூதேயா நிலப்பரப்‌ 
பானது குறிப்பிடத்தக்க அளவிற்கு விரிவ 
டைந்திருந்தது. அதாவது தாவீதின்‌ அரசினு 
டைய பழைய எல்லைகள்‌ இப்போது நிறை 
வடைந்தன. கிரேக்க நகரங்கள்‌ யூத மயமாக 
கப்பட்டன. 


யன்னாயுவின்‌ விதவையாகிய சலோமி 
அலக்சாந்திரா (76-60) அவரது மரணத்திற்கு 


634 


பஸ்ராயேல்‌ வாவா - (7 


பின்‌ தலைமைக்குரு பதவியை பயனற்ற 
மூத்த மகன்‌ இரண்டாம்‌ இரிக்கானுவிற்கு 
அளித்துவிட்டு, ஆட்சிபுரியக்‌ துவங்கினாள்‌. 
போர்களின்றி நாட்டை காப்பதில்‌ அவள்‌ 
வெற்றி பெற்றாள்‌. ஆனால்‌ அவளது மரணத்‌ 
திற்கு பின்னர்‌ யூதேயா அரியணைக்கு இரகக்‌ 
கானும்‌ அவரின்‌ மிக்க பேராசை இளைய 
மகன்‌ அரித்தோபுலும்‌ போரிட்டனர்‌. 


சதுசேயரின்‌ ' அதரவைப்பெற்ற இரண்‌ 
டாம்‌ அரித்தோபுல்‌ (69-6) எரிகோவில்‌ 
இரிக்கானுவை விரைவிலேயே வென்று 
அவரை எருசலேமில்‌ சிறைப்படுத்தினார்‌. 
எனவே அரித்தோபுல்‌ அரசராகவும்‌ தலை 
மைக்குருவாகவும்‌ ஆனார்‌. ஆயினும்‌ இது 
மேயாவின்‌ ஆளுநராகிய அந்திபாத்தர்‌ இரிக 
கானுக்கு ஆதராவாக சூழ்ச்சி செய்தார்‌. தைரி 
யமாக ஒரு முயற்சியில்‌ நபாத்தேயரின்‌ அரச 
னாகிய அரேத்தாவிடம்‌ அடைக்கலம்‌ நாடு 
மாறு அவர்‌ இரிக்கானுவை தூண்டினார்‌. 
பெத்திராவிலுள்ள அரச நகருக்கு அவரும்‌ 
உடன்‌ சென்றார்‌ ஒரு ஒப்பந்தம்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. மோவாபிலுள்ள சில குறிப்பிட்ட 
நகர்களை நபத்தேயருக்கு அளித்தால்‌, இரிக்‌ 
கானு மீண்டும்‌ அரியணையில்‌ அமாத்தப்ப 
டுவார்‌. நபத்தேயர்கள்‌ பூதயோவிற்குள்‌ 
புகுந்து அரித்தோபுலுவை எருசலேமில்‌ 
பூட்டி வைத்தனர்‌. உரோமையர்‌ தலையிடா 
மலிந்தால்‌ இரிக்காணுவை மீண்டும்‌ அரிய 
ணையில்‌ ஏற்றுவதில்‌ அவர்கள்‌ வெற்றி 
பெற்றிருப்பர்‌. இரு பிரிவினரும்‌ சீரியாவி 
லுள்ள பாம்பேயின்‌ பிரதிநிதியாயை எமிலி 
யுஸ்காருவின்‌ ஆதரவை நாடினர்‌. உரோமை 
யர்‌ முற்றுகையை நீக்கக்‌ கட்டளையிட்டனர்‌. 
பூசவிடும்‌ இரு சகோதரர்களுடைய விதியை 
தீர்மானிப்பது பாம்பேயின்‌ கையில்‌ இருந்‌ 
தது. 63-இல்‌ அவர்‌ தமஸ்குவில்‌ நுழைந்து, 
இநுதியாக எருசலேமிற்குள்‌ நுழைந்தார்‌. 
அரித்தோபுலு ஆலயத்தை அவரிடம்‌ ஒப்ப 
டைக்கத்‌ தவறியதால்‌ அங்கு அவர்‌ ஆல 
யத்தை முற்றுகையிட வேண்டியதாயிற்று. 
எறக்குறைய 1200 யூதர்கள்‌ கொல்லப்பட்ட 
தாகக்‌ கூறப்படுகிறது. பின்னர்‌ இரண்டாம்‌ 
இரிக்கானுவை தலைமைக்குருவாக ஏற்றுக்‌ 
கொண்டு அரிஸ்தோபுலுவைச்‌ சிறைப்படுத்‌ 


- உடோசோமையா கரம்‌ 


தினார்‌. ஸ்தாருவினால்‌ ஆதிக்கம்‌ செலுத்தப்‌ 
பட்ட சீரியாவின உரோமை மாநிலத்தில்‌ 
ஒரு பகுதியாக பாலஸ்தீனம்‌ ஆயிற்று. யூத 
ருக்கென மக்கபேய குடும்பத்தினரால்‌ வெல்‌ 
லப்பட்ட சுதந்திரமானது ஒரு முடிவிற்கு 
வந்தது. 


இஸ்ராயேல்‌ வரலாறு - | - உரோமையர்‌ 
காலம்‌ 

| பாலஸ்சேத்தில யூக இயக்கங்கள்‌:- 
புதிய ஏற்பாட்டு காலமும்‌ பாலஸ்தீனத்தை 
உரோம்‌ கைப்பற்றியிருந்த காலமும்‌ பெரும 
ளவில்‌ ஒத்த காலமானவையாகும்‌. யூதர்‌ 
களை அடக்கிவென்று அவர்களது ஆலயத்‌ 
தில்‌ கால்வைத்த முகல்‌ உரோமையர்‌ 
பாம்பே ஆவார்‌. இது உரோமையரின்‌ ஆதிக்‌ 
கக்‌ தொடக்கத்தின்‌ அடையாளச்‌ செயலா 
கும்‌. இந்த ஆதிக்கம்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலம்‌ முழுவதும்‌ நீடித்தது. அச்சமயத்தில்‌ 
பாலஸ்தீன யூதர்கள்‌ தங்களுடைய தேசிய 
மற்றும்‌ சமய ஒருமைப்பாட்டிற்கு, ஒன்று 
பட்ட மக்களாக இருக்கவில்லை. சட்டம்‌ 
மற்றும்‌ ஆலயம்‌ பற்றிய அவர்களுடைய 
நோக்கில்‌ அவர்களிடையே வேறுபாடுகள்‌ 
நிலவின. இவை பெரும்பாலும்‌ பல்வேறு 
பட்ட அரசியல்‌ சார்புடையமையாலும்‌ உட்‌ 
களர்ச்சிகளாலும்‌ மோசமாயின. இக்காலத்‌ 
தில்‌ அவர்களிடையே ' பரிசேயர்‌, சதுசேயர்‌, 
எஸ்வஸேனியர்‌'' என்னும்‌ மூன்று பிரிவுக 
ளைப்பற்றி யோசிபஸ்‌ குறிப்பிடுகிறார்‌. இப்‌ 
பிரிவினர்களைப்‌ பற்றி பரிசேயர்‌, சதுசேயர்‌, 
எஸ்ஸேனியர்‌ ஆகிய தலைப்புகள்‌ பற்றிய 
காட்டுரைகளில்‌ காண்க. 


॥!.. இயேசுவின்‌ வாழ்நாளுக்கு முன்‌ 
உரோமை பாலஸ்தீனம்‌ (இ.(. 64-47]: - 

63-37 வரையிலான காலத்தில்‌ பாலஸ்‌ 
ளத்தில்‌ உரோமை வல்லமை உறுதியாக 
நிலைப்படுத்தப்பட்டது. அசமோனிய சந்‌ 
ததி முடிவைக்‌ கண்டது. இந்த ஆளும்‌ 
குடும்பத்தின்‌ வீழ்ச்சியும்‌ அதன்‌ இடத்தில்‌ 
ஏரோதியர்‌ ஆட்சி கோன்றியதும்‌ பற்றிய 
வரலாறு சிக்கல்மிக்கது, சூழ்ச்சிகள்‌ நிறைந்‌ 
தது. அசைச்‌ சுருக்கமாக இங்குத்‌ 
தருகிறோம்‌. 


035 


ஸெராயேல்‌ வாலா - ர 


1. பாம்பே, யூலியு சீசர்‌, மாற்கு அந்‌ 
தோணி:- பாம்பே எருசலேமைக்‌ கைப்பற்றி 
யபின்னர்‌ மாறறியமைக்கப்பட்ட அசீரியா 
மாநிலத்தில்‌ அவர்‌ பாலஸ்தீனத்தை சேர்த்‌ 
தார்‌. அது உரோமைப்‌ பிரதிநிதி ஒருவரால்‌ 
ஆளப்பட வேண்டியிருந்தது. நாம்‌ ஏற்க 
னவே கண்டவாறு வலுவற்ற இரண்டாம்‌ 
இரிக்கானுவை தலைமைக்‌ குருவாக நிய 
மிக்க பாம்பே நீர்மானித்தார்‌. ஆனால்‌ இரிக்‌ 
கானுவின்‌ வழிபாட்டு மரபை உண்மையி 
லேயே அங்கீகரித்த யூதர்கள்‌ வாழுமிடத்‌ 
இற்கு மட்டும்‌ இரிக்கானுவின்‌ சமயஅதிகா 
ரத்தை பாம்பே கட்டுப்படுத்தினார்‌ (எருச 
லேம்‌ மற்றும்‌ யூதேயா, பெரேயா, கவி 
லேயா, சமாரியாவின்‌ தென்‌ பகுதி, மற்றும்‌ 
வடக்கு இதுமேயா]. கடற்கரைப்‌ பகுதிக 
ளும்‌ சமாரியாவின்‌ பிற பகுதிகளும்‌ சீரியா 
வின்‌ உரோமை ஆளுநரின்‌ நேரடி ஆட்டிக்‌ 
குட்படுத்தப்பட்டிருந்தன. இந்த மாற்று 
அமைப்பு யூதருக்கு சமாதானத்தையும்‌ புதுப்‌ 
பிக்கப்பட்ட நலனையும்‌ கொண்டு வந்தது. 
உரோமை அதிக்கத்தனுடைய அடுத்த சில 
ஆண்டுகளின்‌ ஒரே களங்கம்‌ கி.மு. 60-இல்‌ 
மூவர்‌ குழுவில்‌ ஒருவரான இலிசினியு கிரா 
சுவினால்‌ மாநிலமானது சூறையாடப்பட்ட 
தாகும்‌, 58-இல்‌ அவர்‌ எருசலேம்‌ ஆலயத்‌ 
தின்‌ கருவூலத்தைக்‌ கொள்ளையடித்தார்‌. யூத 
சமுதாயம்‌ இதனை எதிர்த்து போராடியது. 
ஆனால்‌ இந்த எதிர்ப்பைப்‌ பண்டாகராகிய 
காசியு இலொங்கினு உடனடியாக அடக்கி 
னான்‌. 


49-ஆம்‌ ஆண்டில்‌ யூலியு சீசர்‌ உரூபி 
கோனை கடந்தார்‌. உரோமை வரலாற்றின்‌ 
தொடரும்‌ வளர்ச்சிக்கு இச்செயலானது 
குறிப்பிடத்தக்க விளைவுகளைக்‌ கொண்டி 
ருந்தது. அவருடைய எதிரியாகிய பாம்பே 
தன்னைப்‌ பின்செல்பவர்களுடன்‌ கிழக்கு 
நோக்கிப்‌ பின்வாங்கினார்‌. முதலில்‌ இரண்‌ 
டாம்‌ இரிக்கானுவும்‌ அவரது இதுமேய 
நண்பர்‌ அந்திப்பாத்தரும்‌ கிழக்கின்‌ ஆட்சி 
யாளராக வருவார்‌ என்று எண்ணிய பாம்பே 
யின்‌ ஆதரவை நாடினர்‌. ஆனால்‌, எகிப்திய 
முகத்துவாரத்திலுள்ள பர்சாலுவில்‌ பாம்பே 
தோற்கடிக்கப்பட்டவுடன்‌ அவர்கள்‌ தங்களு 


- உரோமையார்‌ காலம்‌ [கொடர்கக]ி) 


டைய பற்றுறுதியை விரைவாக எருக்கு 
மாற்றிக்கொண்டனர்‌. அந்திப்பாத்தரின்‌ 
தலைமையில்‌ சீசருக்கு உதவிபுரிய இரிக்‌ 
கானு படைகளையும்‌ அனுப்பினார்‌, அவ 
ருக்காக பெலுசியுவை அவர்கள்‌ வென்றனர்‌. 
சசருக்கு ஆதரவளிக்குமாறு அலக்சாந்திரிய 
யூதர்களை இணங்கவைப்பஇல்‌ இரிக்கானு 
வெற்றி பெற்றார்‌. 47-இல்‌ சீசர்‌ சரியாவை 
அடைந்த பின்னர்‌ இரிக்கானுவிற்கு மாகாண 
ஆட்சியாளர்‌ (ஒரு மாநிலத்தில்‌ ஒரு இனத்து 
னுடைய ஆட்சியாளர்‌) என்னும்‌ பட்டத்தை 
அளித்தார்‌. அவரது தலைமை குருத்துவமா 
னது உறுதியாக்கப்பட்டது. அவரும்‌ அவரது 
சந்ததியினரும்‌ உரோமை குடிமக்களின்‌ 
தோழர்கள்‌ என்று அறிவிக்கப்பட்டனர்‌. 
சூழ்சரிமிக்க அந்திபாக்கருக்கு உரோமை 
குடியுரிமை அளிக்கப்பட்டு, யூதேயாவின்‌ 
அதிகாரி என்னும்‌ பதவியும்‌ தரப்பட்டது. 
அவரது மகன்களில்‌ இருவராகிய பாசேல்‌ 
மற்றும்‌ ஏரோது ஆகியோர்‌ முறையே எருச 
லேமிற்கும்‌ கலிலேயாவிற்கும்‌ ஆளுநராக 
நியமிக்கப்பட்டனர்‌. அடுத்த சில ஆண்டுகள்‌ 
உரோமை ஆளுநர்களுடைய ஆதரவை 
வெல்வதற்கு அல்லது தக்கவைத்துக்‌ கொள்‌ 
வதற்கான யூத தலைவர்களுடைய முயற்சிக 
ளின்‌ தொடர்ச்சியான சூழ்ச்சிகள்‌ மிகுந்து 


காணப்பட்டன. 


கி.மு. 4-ஆம்‌. ஆண்டு மார்ச 15-ஆம்‌ 
நாளில்‌ யூலியு சீசர்‌ படுகொலை செய்யப்பட்‌ 
டார்‌. அவருக்காக யூதர்கள்‌ புலம்பியதைப்‌ 
போல்‌ எந்த உரோமை குடிமகனும்‌ புலம்ப 
வில்லை, கொலையாளிகள்‌ கிழக்கு நோக்கி 
தப்பிய பின்னர்‌, காரியு சீரியாவிற்கு வந்து, 
மாநிலம்‌ மற்றும்‌ அதனுடைய படைகளின்‌ 
மேல்‌ ஆதிக்கத்தைக்‌ கைப்பற்றினார்‌, அவ 
ருக்கு துணைபுரிய யூதேயாவிலும்‌ கவிலே 
யாவிலும்‌ 700 தாலந்துகளைச்‌ சேர்த்து அளிப்‌ 
பதில்‌ இரண்டாம்‌ அந்தபாத்தரும்‌ அவரது 
மகன்‌ ஏரோதும்‌ சிறப்பாகச்‌ செயல்பட்டனர்‌. 
ஆனால்‌ 43-இல்‌ அந்திப்பாத்தர்‌ இரிக்கானுவி 
னுடைய ஊழியனால்‌ நஞ்சு கொடுக்கப்‌ 
பட்டு கொல்லப்பட்டார்‌. தனது அசுமோ 
னிய குடும்பத்திற்கும்‌ அதற்கு எதிரான இது 
மேயருக்கும்‌ இடையிலுள்ள உறவுகளை 


616 


இஸ்ராயேல்‌ வரலாறு - ர 


பலப்படுத்துவதற்கென இரண்டாம்‌ இரிக்‌ 
கானு தனது பேத்தி மரியம்மேயை அந்திப்‌ 
பாத்தரின்‌ மகன்‌ ஏரோதிறகுத திருமணம்‌ 
செய்து வைத்தார்‌. திருமண நிச்சயம்‌ £2- 
இலும்‌ திருமணம்‌ 37-இலும்‌ நடைபெற்றன. 


மாநிலத்தை சூறையாடியபின்‌ காசியு 42- 
இல்‌ மாநிலத்திவிருந்து பின்வாங்கினார்‌. 
இறுதியாக பிலிப்பியில்‌ மாற்கு அந்தோணி 
ம்ற்றும்‌ ஆக்டேவியன்‌ ஆகியோரால்‌ தோற்க 
டிக்கப்பட்டார்‌. அச்சமயத்தில்‌ ரியா மாநி 
லத்தில்‌ உரோமை ஆதிக்கமானது பலவீன 
மாய்‌ இருந்ததால்‌ பழைய பாரசீக பேரரசினு 
டைய வாரிக்களாகிய பார்த்தியர்கள்‌ அதன்‌ 
மேல்‌ 40-இல்‌ படையெடுத்துப்‌ புகுந்தனர்‌. 
தலைமை குருத்துவத்தை விரும்பியவரும்‌ 
இரண்டாம்‌ இரிக்கானுவின்‌ மகன்‌ இரண்‌ 
டாம்‌ அரித்தோபுவின்‌ மகனுமான அந்திகோ 
னுவின்‌ ஆட்சியை அவர்கள்‌ ஆதரித்தனர்‌. 
பார்த்தியருடைய உதவியுடன்‌ அவர்‌ மூன்று 
ஆண்டுகள்‌ (40-37) அரசனாகவும்‌ தலைமைக்‌ 
குருவாகவும்‌ இருந்தார்‌.  பாசேலையும்‌ 
(ஏுரோதுவின சகோதரன்‌) இரண்டாம்‌ இரிக்‌ 
கானுவையும்‌ அவர்‌ சூழ்ச்சியால்‌ கைப்பற்றி 
னார்‌. பாசேல்‌ தற்கொலை செய்து கொண்‌ 
டார்‌. இரிக்கானுவின்‌ காதுகளை அந்தி 
கோனு வெட்டச்‌ செய்தார்‌. (இவ்வாறு அது 
முதல்‌ அவரைத தலைமைக்குருவாக பணி 
யாற்ற தகுதியற்றவனாக்கினார்‌ லேவி 21:17- 
20]. இரிக்கானு பாபிலோனுக்கு நாடு கடத்‌ 
தப்பட்டார்‌. ஆனால்‌ ஏரோது தப்பித்து உரோ 
மைக்குச்‌ சென்று அங்கு முதலில்‌ அந்தோணி 
யின்‌ ஆகரவையும்‌ பின்னர்‌ ஆக்டேவியனு 
டைய ஆதரவையும்‌ பெற்றார்‌. அங்கு 
ஆலோசனைக்குழுவின்‌ அறிக்கைப்படி 
(டிசம்பர்‌ கி.மு. 20) அவர்‌ ''யூதேயாவின்‌ 
அரசன்‌'' என்று அறிவிக்கப்பட்டார்‌, ஆனால்‌ 
அவரது அரசை அவர்‌ இன்னும்‌ வெல்ல 
வேண்டியிருந்தது. மூன்றாண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌, அந்தியோக்கியாவில்‌ உரோமைய 
ரால்‌ அந்திகோனு தூக்கிலிடப்பட்ட பிறகு, 
உரோமைப்படைகளின்‌ அகரவுடன்‌ அவர்‌ 
அரசுக்கு வந்தார்‌. 


2. பெரிய ஏரோது (கி.மு. 37-4):- 37-இல்‌ 
சுறுசுறுப்புமிக்க விளையாட்டு வீரனும்‌, 


- உரோனமாயர்‌ கானம்‌ [கொடா] 


பழிக்கஞ்சாத சூழ்ச்சியாளனும்‌ உணர்ச்சிக்கு 
ஆட்பட்ட ஏகாதிபதியுமான ஏரோது பாலஸ்‌ 
தனத்தினுடைய எவ்வித எதிர்ப்புமில்லாது 
தலைவனானார்‌. உரோமைக்கு உட்பட்ட 
சிற்றரசன்‌ என்ற முறையில்‌ அவர்‌ அருக 
லுள்ள ரியா மாநிலத்தின்‌ பிரதிநிதியை 
சார்ந்திராமல்‌ தேரடியாக உரோமிற்கு 
பொறுப்புடையவராக இருந்தார்‌. திறமை 
யுள்ள அரசியல்வாதி என்ற நிலையில்‌ அவர்‌ 
முதலில்‌ மாற்கு அந்தோணியை ஆதரித்தார்‌. 
ஆனால்‌ 31-இல்‌ அக்தியுமில்‌ அவரது தோல்‌ 
விக்குப்பின்‌ உரோது தீவில்‌ ஏரோது ஆக்டே 
வியனை சந்தித்து வெற்றியாளரின்‌ முன்னி 
லையில்‌ தனது &ீரீடத்தை அகற்றித்‌ தனது 
நிலையினை விளக்கினார்‌. ஆக்டேவியன்‌ 
அவரது கிரீடத்தை மீண்டும்‌ அளித்து அவ 
ரது அரசுரிமையை உறுதிப்படுத்தி அறிவித்‌ 
தார்‌. ஏரோது உரோமையின்‌ தோழமை அரச 
னானான, முழுமையான உள்ளார்ந்த தன்‌ 
கப்பம்‌ கட்வெதிலிருந்து 
சுதந்திரத்தையும்‌ அவர்‌ அனுபவித்தாலும்‌ 
போர்‌ மற்றும்‌ வெளிநாட்டுக்‌ கொள்கை 


னாட்சியையும்‌ 


முதலியவற்றில்‌ உரோமைத்‌ தலைமைக்கு 
உட்பட்டிருந்தார்‌. ஏரோதுவின்‌ ஆட்சியை 
மூனறு பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


அ. கி.மு. 37-25:- இந்தத்‌ தொடக்க ஆண்டு 
கள்‌ அவரது வல்லமையை நிலைப்படுத 
தவே முதன்மையாக பயன்பட்டன. தனது 
அதிகாரத்துடன்‌ போட்டியிடும்‌ எவனையும்‌ 
இரத்தம்‌ சிந்தி, திட்டமிட்டு ஓழித்துக்கட்டு 
வஇல்‌ இந்த ஆண்டுகள்‌ கழிந்தன. (முன்னர்‌ 
அவர்‌ தலைமைக்குருவாக ஏற்படுத்தியிருந்த 
மூன்றாம்‌ அரிஸ்தோபுல்‌, அவர்‌ சகோதரி 
சலோமியின்‌ கணவர்‌ யோசேப்பு, இரண்‌ 
டாம்‌ இரிக்கானு, அவருடைய மனைவி 
முதலாம்‌ மரியம்மே, மாமியார்‌ அலக்சாந்‌ 


திரா ஆயெ லர்‌ முக்கயமானவர்கள்‌ 
ஆவர்‌). திருப்தி செய்ய முடியாதபோது 
பேராசையில்‌ வெருன்றியிருந்த அவரது 


கொடூரமானது நாடறிந்த ஓர்‌ அவபெயரா 
கும்‌. ஆயினும்‌ அவர்‌ தனது வாழ்விற்கா 
கவே போராடவேண்டியிருந்தது. ஏனெனில்‌ 
சூழ்ச்சியும்‌ சதியும்‌ அவரைச்‌ சூழ்ந்திருந்தன 


௦. / 


இஸ்ராயேல்‌ வாவா - 10 


ஆ. கி.மு. 25-73:- அவரது அதிகாரத்துக்கு 
எதிர்ப்புகள்‌ நீங்கிய பின்னர்‌ வரிப்பணத்தை 
உபயோகித்துக்‌ தனது அதிகார எல்லையில்‌ 
ஆடம்பர வள்ளல்தன்மையுடைய கலாச்சார 
முன்னேற்றங்களில்‌ ஏரோது காலத்தை கழித்‌ 
தார்‌. பேரரசன்‌ வழிபாட்டை அவர்‌ ஆதரித்‌ 
தார்‌. அதனுடைய நான்காண்டுகளுக்கு ஒரு 
முறை நிகழும்‌ கொண்டாட்டத்தை உயர்த்து 
வதற்கென பேரரசனுக்குக்‌ கோவில்கள்‌, 
அரங்கங்கள்‌, களியரங்குகள்‌, உடற்பயிற்சிக்‌ 
கூடம்‌, குளியலறைகள்‌ மறறும்‌ புதிய நகர்‌ 
கள்‌ முதலியவற்றை கட்டுவித்தார்‌. எருசலே 
மில்‌ அவர்‌ ஓர்‌ அரங்கத்தையும்‌ வட்டரங்கத்‌ 
தையும்‌ பூங்கா மற்றும்‌ தோட்டங்களையும்‌ 
நீர்ச்சுனைகளையும்‌ அரச அரண்மனையை 
மும்‌ அந்தோனியா கோட்டையையும்‌ உரு 
வாக்கினார. தன்னுடைய ஆட்சியின்‌ 18-ஆம்‌ 
ஆண்டில்‌ (கி.மு. 20) எருசலேமில்‌ இரண்‌ 
டாம்‌ ஆலயத்தைப்‌ புதுப்பிக்கத்‌ தொடங்கி 
னார்‌. ஆலயம்‌ மட்டும்‌ விரைவிலேயே 
முடிக்கப்பட்டாலும்‌ அதன்‌ சுற்றுப்‌ புறப்‌ 
பகுதிகளைப்‌ புதுப்பிக்கும்‌ பணி அவருக்கு 
பின்னர்‌ நீண்ட காலம்‌ தொடர்ந்தது. அது 
மீண்டும்‌ அழிக்கப்படுவதற்கு எழு ஆண்டுக 
ளுக்கு முன்னா கி.பி. 63-இல்‌ அப்பணி 
முழுமை பெற்றது. எருசலேமிற்கு வெளியி 
லும்‌ அதையொத்க கட்டுமானப்பணிகளை 
அவர்‌ செயல்‌ படுத்தினார்‌. சமாரியாவானது 
மீண்டும்‌ கட்டப்பட்டு அரசனுக்கு மதிப்ப 
ளிக்கும்‌ விதமான செபஸ்தே (அகுஸ்து 
விற்கு இணையான கிரேக்கச்‌ சொல்‌) என்று 
அழைக்கப்பட்டது. அதில்‌ அகுஸ்துவிற்கு 
ஒரு கோவில்‌ கட்டப்பட்டது. கடற்கரையிலி 
ருந்த ஸ்த்ராத்தோவினுடைய கோபுரமானது 
செசரியா மார்திமா என்னும்‌ முக்கிய துறை 
முக நகராக மாறறியமைககப்பட்டது. ஆபிர 
காமின்‌ நினைவிற்கு புனிதமாக இருந்த 
மபமிரேயைச்‌ சுற்றி பிரமாண்டமான ஏரோது 
னுடைய கட்டுமான வேலைகள்‌ நடந்தன. 
நாடு முழுவதும்‌ (சைப்ரசு, அலக்சாந்திரி 
யும்‌, ஏரோதியும்‌, இரிக்கானியா, மக்கேரு, 
மசாதா) கோட்டைகள்‌ கட்டப்பட்டன, அல்‌ 
லது புதுப்பிக்கப்பட்டன. அவற்றில்‌ இல 
இடங்களில்‌ அரசப்‌ பகுதிகளும்‌ கட்டப்பட்‌ 
டன. எரிகோவானது ஏரோதனுடைய விருப்‌ 


- உரோமையர்‌ காலம்‌ [தொடர்ச்சி] 


பமான உறைவிடமாயிற்று. அவர்‌ அதனை 
அரங்கம்‌, குதிரைப்‌ பந்தய மைதானம்‌, உடற்‌ 
பயிற்சிக்‌ கூடம்‌ மற்றும்‌ கோபுரம்‌ ஆகியவற்‌ 
றால்‌ அழகு படுத்தினார்‌. 


இவை அனைத்திலும்‌ அகுஸ்துவின்‌ 
காலத்தினுடைய கலாச்சார முன்னேற்றங்க 
ளால்‌ ஏரோது தூண்டப்பட்டார்‌. ஏனெனில்‌ 
அவர்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ இரேக்க மெய்யி 
யல்‌ அறிஞர்களையும்‌ பேச்சாளர்களையும்‌ 
ஆலோசகர்களாக கொண்டிருந்தார்‌. இவர்க 
ளில்‌ மிகவும்‌ புகழ்‌ பெற்றவர்‌ அரிஸ்டாட்‌ 
பூல்‌ வழி வந்த விஞ்ஞானியும்‌ மெய்யியல்‌ 
அறிஞரும்‌ வரலாற்று ஆசிரியருமான தமஸ்‌ 
குவைச்‌ சேர்ந்த நிக்கோலாஸ்‌ ஆவார்‌. 
ஆனால்‌ உள்ளத்தளவில்‌ கரேக்கனாய்‌ இருந்‌ 
தமையால்‌ ஏரோது யூதத்துவத்தின்‌ மேல்‌ 
ஆர்வமற்றவனாக இருந்தார்‌. யூதர்களுக்கு 
அரசனாக இருந்தாலும்‌ அவர்‌ யூக அரசனாக 
இருக்கவில்லை. உண்மையில்‌ அவரை 
வெறுத்த யூதர்களுடைய ஆதரவை பெறுவ 
தில்‌ அவர்‌ என்றுமே வெற்றி பெறவில்லை. 
இது மேயனானதால்‌ அவர்‌ அவர்களுக்கு ஒரு 
பாதி யூதனாகவே இருந்தார்‌. தங்களுடைய 
அசுமோனீிய சார்பின்‌ காரணமாக, சதுசேய 
ரல்லாதவர்களை விருப்பம்போல்‌ தலைக்கு 
ருவாக நியமித்தார்‌. இவர்கள்‌ இரேக்கக்‌ 
கலாச்சாரத்திலும்‌ மெய்யியலிலும்‌ பயிற்சி 
பெற்றவர்கள்‌. ஆகவே பரிசேயர்கள்‌ இவர்‌ 
களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர்‌. அவர்கள்‌ 
இருமுறை ஏரோதுவிற்கும்‌ பேரரசனுக்கும்‌ 
பற்றுறுதியை அளிக்க மறுத்தனர்‌. இதன்‌ 
விளைவாக பூத மக்களைக்‌ கட்டுபடுத்த 
ஏரோது சில சமயங்களில்‌ வன்முறைகளைப்‌ 
பயன்படுத்தினார்‌. அதன்‌ விளைவாக நாடு 
முழுவதும்‌ கோட்டைகளைக்‌ கட்டுவித்தார்‌. 


(இ. கி.மு. 13-சீ:- ஏரோதுவினுடைய ஆட்‌ 
சியின்‌ இறுதிக்‌ காலம்‌ அவரது குடும்பப்பூ 
சல்களில்‌ கழிந்தது. அவர்‌ பத்து மனைவி 
யரை மணந்திருந்தார்‌. சில நேரங்களில்‌ 
அவாகளையும்‌ அவர்களது பிள்ளைகளை 
யும்‌ ஏற்கவும்‌ மறுத்தார்‌. அவருக்கு உண்மை 
யான தொந்தரவு மரியம்மேவிற்கு பிறந்த 
(இறுதியாக அவரால்‌ கி.மு. 7-ல்‌ கொல்லப்‌ 


035 


ெரொப்யல்‌ வரவு - 


பட்ட) அலக்சாந்தர்‌ மற்றும்‌ அரித்தோபுல்‌ 
என்னும்‌ மூத்த மகன்களிடமிருந்தும்‌ அவரது 
மரணத்திற்கு ஐந்து நாட்கள்‌ முன்னதாக 
தூக்கிலிட்ட தூன்றாம்‌ அந்திபாத்தரிட மிருத 
தும்‌ வந்தது. அவருடைய இறுதி ககவீனத 
தின்போது அவர்‌ இறந்து விட்டார்‌ என ஒரு 
பொய்‌ வதந்தி பரவியது. உடனடியாக எருச 
லேமில்‌ ஏரோதுினுடைய ஆலய .வாசலி 
னின்று பொன்‌ கழுகனைப்‌ பிடுங்கியெறியு 
மாறு மக்களைப்‌ தூண்டிவிட இரு சட்ட 
வல்லுநர்கள்‌ இந்த சந்தர்ப்பத்தைப்‌ பயன்ப 
டுத்திக்‌ கொண்டனர்‌. இதனை அறிந்தவுடன்‌ 
ஏரோது அவர்களை உயிரோடு எரிக்குமாறு 
கட்டளையிட்டு பழிதீர்த்துக்‌ கொண்டார்‌. 
பாஸ்காவிற்கு சற்று முன்னதாக கி. மு. 4-(இல்‌ 
எரிகோவில்‌ அவர்‌ இறந்தார்‌. பெக்திலகே 
மிற்கு சில மைல்‌ தென்கிழக்கே எரிகோவிலி 
ருந்து ஏரோதியும்‌ வரை அவரது உடலுடன்‌ 
பெரும்‌ இறுதி ஊர்வலம்‌ சென்றது. அங்கு 
அவர்‌ புதைக்கப்பட்டார்‌. 


॥ இயேசுவின்‌ காலத்தில்‌ உரோமானிய 
பாலஸ்தீனம்‌ (கி.மு. 4- இ.பி. 30) 

1. இயேசுவின்‌ பிறப்பு (லூக்‌ /:5; 2:1; மக்‌ 
2:1) - ஏரோது மற்றும்‌ அகுஸ்து பேராசரு 
டைய நாட்களில்‌ இயேசுவின்‌ பிறப்பை 
லூக்கா குறிப்பிடுகிறார்‌. இந்த ஆண்டு உறுதி 
யாக கணிக்கப்படமுடியாவிட்டாலும்‌ பிறப்‌ 
பானது கண்டிப்பாக கி.பி. /-இல்‌ நிகழ 
வில்லை. கிறிஸ்தவக்காலம்‌ அல்லது பெர 
துக்‌ காலம்‌” இயேசுவினுடைய பிறப்பு 
ஆண்டில்‌ தொடக்கப்பட்டதாகக்‌ கருதப்பட்‌ 
டது. இயோக்ளேசியனுடைய காலக்கணிப்‌ 
பிற்கு எதிர்ப்பளித்த உரோமை துறவற மடத்‌ 
தின்‌ மடாதிபதியும்‌ ஸ்கித்திய துறவியுமான 
தியோனிசியு எக்கிகுயுவினால்‌ இ.பி. 425- 
இல்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கவறான 
கணிப்பினை இது உண்மையில்‌ அடிப்படை 
யாகக்‌ கொண்டது. ஆண்டவரது ஆண்டை, 
உழறோமை நகர்கட்டப்பட்ட :3/-உடன்‌ சமப்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ அவா கிட்டதட்ட நான்‌ 
காணடுகளைத தவறவிடுகிறார்‌. இதை எவ்‌ 
வாறு “றி 
டியாது. அலக்சாந்திரிய கவாபிய்ந்து வா்‌ 


செய்தார்‌ என்று உறுதியாகக்‌ 


பாதுகாக்கப்பட்ட ஒரு மரபினை தயி 


- உரோமையர்‌ காலம்‌ தெர] 


சியு அறிந்திருந்தார்‌ என்று கருதப்படுகிறது. 
அதன்படி அகுஸ்து 43 ஆண்டுகள்‌ ஆட்சிபு 
ரிந்தார்‌. லூக்‌ 3:1.23-ஐ அடிப்படையாகக்‌ 
கொண்டு இயேசுவின்‌ பொதுப்‌ பணியின்‌ 
ஆண்டான அவரது முப்பதாம்‌ ஆண்டு 
திபோரியசின்‌ ஆட்சியின்‌ 15-ஆம்‌ ஆண்டு 
டன்‌ சமன்படுத்தப்படுகிறது. எனவே 
இயேக, அகுஸ்துவின்‌ ஆட்சியில்‌ 15 ஆண்டு 
கள்‌ வாழந்திருக்க வேண்டும்‌; மேலும்‌ அவ 
ருடைய 28-வது ஆண்டைக்‌ கணக்கிடுவதன்‌ 
மூலம்‌ 7564-ஆம்‌ ஆண்டு கிமு. 1 ஆக 
உருவாகியது. ஆயினும்‌ ஏரோது 750-இல்‌ 
இறந்தார்‌. ஏனெனில்‌ ''உரோனமையரால்‌ அர 
சனாக நியமிக்கப்பட்டதற்கு'' 37 ஆண்டுக 
ஞூக்கு பின்னும்‌ (714) ''நாட்டின்‌ ஆதிக்‌ 
கத்தை ஏற்றதற்கு'' 34 ஆண்டுகள்‌ பின்னரும்‌ 
(717) அவர்‌ இறந்ததாக யோசிபஸ்‌ குறிப்பிடு 
கிறார்‌. தியோனிசியுவினுடைய கணிபபா 
னது ஏரோதுவினுடைய இறப்பிற்கு நான்கு 
ஆண்டுகளுக்கு பின்னர்‌ இயேசு பிறந்தார்‌ 
என்று பொருள்‌ படும்‌. 


பாம்பேயின்‌ காலம்‌ முதல்‌ சீரியா மாகாண 
மானது உரோமைப்‌ பிரதிநிதிகளால்‌ ஆளப்‌ 
பட்டு வந்தது. லூக்‌ 2:2-இல்‌ சுல்பிசியூ 
கிரேனியு பற்றிக்‌ குறிப்பிட்டிருப்பதன கார 
மாக இங்கு விவாதத்திற்கு உரியவர்கள்‌ 
இ. யேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய காலத்‌ 
தற்கு உட்பட்ட பிரதிநிதிகளில்‌ வரிசை பின்‌ 
வருமாறு தோன்றுகிறது: அகிரிப்பா (இ.மு. 
23-13); கித்தியு (கி.மு. 10); சென்கியு சதுர்‌ 
விவ (இ.மு. 9-6); குவின்திலியு வாரு 
(கி.மு. 6-4) சீசர்‌ (மு. 1 - இ.பி. 4); 
வொனுசியு சதுூர்னினு (பீ. 3-5); சுல்பிசியு 
கிரேணியு (கி.பி. 6-7); சேசிலீயு கிரேகிகுசி 
லான (இ.பி. 12-17). 


பி. 6-7-இல்‌ (289) கிரேனியு பிரதிநிதி 
யாக இருந்தார்‌; அந்த ஆண்டில்‌ (ஆக்தியும்‌ 
பெ நக்கு (இ.மு. 31; 723) 35 ஆண்டுக க்கு 
1 அனார்‌) குழிக்கணக்கு எழுக்கார்‌ உன்பதும்‌ 
உறுத. முதல்‌ குடிக்கணக்குப்பற்றிய 
வின்‌ குறிப்பானது குறிப்பிடத்தக்க வ்‌ 
6-7-ஐச்‌ சேர்ந்த 
(உ ஈண்ட ஈவது என்பது இயலாக ஒன்றல்ல 


அர நறு 


கப்‌. குடிக்கணக்கானது 


0639 


இஸ்ராயேல்‌ வரவாறு -  - உரோமையர்‌ காலம்‌ [தொடர்க] 


ஆனால்‌ முதல்‌ குடிக்கணக்கு எப்போது 
எடுக்கப்பட்டது? ஏரோதுவினுடைய வாழ்‌ 
வின்‌ இறுகி ஆண்டுகளில்‌ (இ. முழ. 9-சீ) உள்ள 
பிரதிநிதிகள்‌ உறுதியாக அடையாளப்படுத்‌ 
கப்படக்‌ கூடியவர்களாகத்‌ தெரிகின்றனர்‌. 
இரேனியு கி.மு. 72-இல்‌ ஆட்சியாளராக 
இருந்ததாக அறியப்படுகிறது. மேலும்‌ 
அதற்கு சில காலம்‌ கழித்து தாசித்துவினா 
லும்‌ ஸ்திராபோவினாலும்‌ குறிப்பிடப்படு 
கின்ற சிலிசியொனவச்‌ சேர்ந்த ஓமோன 
தென்சியருக்கு எதிராக போரிட்டபோது 
கிரேனியு பிரதிநிதியாக இருந்திருக்கக்கூ 
டும்‌. அகே சமயத்தில்‌ சென்ரியு சதுர்னினு 
சிரியாவின்‌ பிரதிநியாக இருந்தவேளையில்‌ 
தடிக்கணக்கு எடுப்பதற்கான அதிகாரத்தை 
ிரேனியு கொண்டிருக்கக்‌ கூடும்‌. அவரால்‌ 
எடுக்கப்பட்ட குடிக்கணக்கோடு இயேக 
வின்‌ பிறப்பை தொதுல்லியன்‌ தொடர்பு 
படுத்துகிறார்‌. ஆனால்‌ இவை அனைத்தும்‌ 
பிரச்சுனைக்குரியதாகவும்‌ இயேசுவினு 
டைய பிறப்பை மிக முந்கையதாக ஆக்குவ 
தாகவும்‌ உள்ளன. அனேகமாக உலகளாவிய 
பட்டியலின்‌ ஆணையை ஏரோது மற்றும்‌ 
அகுஸ்துவின்‌ நாட்களில்‌ கோராயமாக 
அமைந்கவாறு காலத்தினுடைய பொது 
வான சட்டுக்குறிப்பினை மட்டுமே லூக்கா 
அளிக்கலாம்‌ (அதே போன்ற பொது அமைப்‌ 
பிற்குக்‌ காண்க, அ.ப. 11:28) 


2. அகுஸது சேர்‌ (கி.மு. 27-&.பி. 14: 
புதிய ஏற்பாட்டுக்‌ காலம்‌ துவங்கிய போது 
அகுஸ்து உரோமைப்‌ பேரரசராக இருந்தார்‌. 
யூவியூ சீசரின்‌ மரணத்திற்குப்‌ பின்னர்‌ மாற்கு 
அந்தோணி மற்றும்‌ ஆக்டேவியன்‌ என்னும்‌ 
இருவர்‌ அகிகாரத்திற்காக போட்டியிட்ட 
னர்‌. கிமு. 31 செப்டம்பரில்‌ அக்தியுமில்‌ 
அதி காணியை தோற்கடித்தகன்‌ மூலம்‌ ஆக்‌ 
'டவியன்‌ இறுதியாக வெற்றி பெற்றார்‌. 
விரைவிலேயே அவர்‌ உமீராமானிய உவன்‌ 
இரண்டு 
ஆண்முிகளுக்குப்‌ பின்னர்‌ அவரது வெற்றி 
யின்போது அவர்‌ மீட்டளிக்க சமாதானத்தை 
அடையாளப்படுத்தும்‌ விதமாக 200 ஆண்டு 
களில்‌ முதன்‌ முறையாக யானுவினுடைய 
உரோமைக்‌ கோவிலின்‌ கதவுகள்‌ மூடப்பட்‌ 


ஒசர கலைவராக உருவானார்‌. 


டன. கி.மு. 27-இல்‌ உரோமைக்கு அவர்‌ 
செய்த சிறப்பான ஊழியத்தை அங்கேேரிக்கும்‌ 
விதமாக ஆட்௪ிப்பேரவையானது அகுஸ்து 
(வணக்கத்துக்குரிய) என்னும்‌ பட்டம்‌ ஆக்‌ 
டேவியனுக்கு அளித்தது. இவ்வாறு இப்பட்‌ 
டத்தைப்‌ பயன்படுத்தும்‌ உரோமைப்‌ பேரர 
சர்களின்‌ மரபு துவங்கியது (அ.ப. 245:21.24) 
நீரோ). ஆனால்‌ உரோமைப்‌ பேரரசினு 
டைய தொடக்கத்தினை இக்காலத்திவிருந்து 
துவக்குவது மரபாகும்‌. அகுஸ்துவினுடைய 
ஆட்சியானது உண்மையில்‌ நலம்பேணும்‌ 
சர்வாதிகாரமாகவே இருந்தது. ஆயினும்‌ 
நீண்டகாலத்திற்குப்‌ பெரும்பாலான மத்திய 
கரை உலகில்‌ சமாதானமும்‌ வளமையும்‌ 
நிலவியதன்‌ மூலம்‌ உரோனமைச்‌ சமாதானம்‌ 
ஆட்சி புரிந்தது. 


3. ஏரோதுவின்‌ வாரிககள்‌:- ஏரோதுவின்‌ 
உயில்‌ அவரது அரசை அவரது கூறன்று 
புதல்வர்கள்‌ அர்க்கெலொ, ஏரோது அந்‌ 
இப்பா, மற்றும்‌ பிலிப்பு ஆகியோருக்கி 
டையே பிரித்களித்தது. பெரிய ஏரோதுவின்‌ 
பேரில்‌ யூதர்களின்‌ வெறுப்பு ஆட்சியாளர்க 
ளாக அவரது மகன்களின்‌ வாரிசுரிமைக்கு 
எதிர்ப்பை உருவாக்கிய வேளையில்‌, 
குடும்ப உட்பூசலும்‌ தொடர்ந்தது. அனைத்து 
பிரிவினராலும்‌ தூதுக்குழுக்கள்‌ உரோ 
மைக்கு அனுப்பட்டன. இறுதியில்‌ அகுஸ்து 
ஏரோதினுடைய விருப்ப ஆவணத்இற்கு 
மதிப்பளித்தார்‌. 


அ. அர்க்கெலா (கி.மு. 4-கஇ.பி.6]:- மால்‌ 
தேக்கேயின்‌ மூத்த மகனான இவர்‌ அரசில்‌ 
பாதியை (யூதேயா, சமாரியா, இதுமேயா) 
அடைந்தார்‌. அரச பதவியை இவர்‌ அடைய 
வேண்டுமென ஏரோது விரும்பினார்‌. 
ஆனால்‌ உரோமையர்‌ சிந்றரசப்‌ பதவியை 
மட்டுமே அளிக்கனா. அவருடைய தான 
கோன்றித்தனமான  சர்வாதிகாரவழிகளின்‌ 
காரணமாக எரோதினுடைய பின்னைகளி 
லேயே இவரை மக்கள்‌ அதிகம்‌ வெறுத்த 
னர்‌. அர்க்கெலா தலைமைக்‌ குருக்களைப்‌ 
பதவியினின்று விருப்பம்போல்‌ நீக்கினார்‌. 
பரந்த அளவிலான கட்மொணப்பணிகள்‌ 


செய்தார்‌. வள்ளன்மையான பல திட்டங்‌ 


க 


040 


இி்றாமிய/்‌ வாவாறு - 17! 


களை நிறைவேற்றினார்‌. ஆனால்‌ அவரது 
முறையற்ற அரசிற்கு ஏதிராக முறையிடு 
மாறு உரோனமைக்கு எருசலேமிலிருந்தும்‌ 
சமாரியாவிவிருந்தும்‌ முக்கிய மனிதர்களைக்‌ 
கொண்ட தூதுக்குழுவை அனுப்புமளவிற்கு 
அவர்‌ யூதரைக்‌ கிளர்ந்தெழுமாறு செய்தார்‌. 
இது அவருடைய ஒன்பதாணடு கால ஆட்‌ 
சிக்கு ஒரு முடிவைக்‌ கொணர்ந்தது. கி. பி.6- 
இல்‌ தெற்கு காலில்‌ உள்ள வியன்னாவிற்கு 
அவர்‌ நாடு கடத்தப்பட்டார்‌. யூதேயா, சமா 
ரியா மற்றும்‌ இதுமேயா ஆகியவற்றை 
உரோமை மாநிலமாக மாற்றுவதற்கு 
உரோமை இச்சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்‌ 
திக கொண்டது. 


ஆ. ஏரோது அந்திப்பா (கி.மு. 4-39);- 
மால்தேக்கின்‌ இளைய மகனாகிய இவர்‌ 
கவிலேயா மற்றும்‌ பெரேயாவிற்கு மண்டல 
ஆளுநராக ஆனார்‌ [நிலப்பரப்பின்‌ நான்கில்‌ 
ஒரு பகுதியை ஆண்டு வந்த ஒரு சிற்றரசன்‌ 
லூக்‌ 3:2.19; மத 12:71, ஆனால்‌ மாற 6:14 
அவரை ''அரசன்‌'' என அழைக்கிறது]. கலி 
வேயக்‌ கடலின்‌ மேற்கு கரையில்‌ திபேரியா 
வில்‌ அவர்‌ தனக்கென ஒரு அழகிய தனலைநக 
ரைக்கட்டிப்‌ பேரரசரின்‌ பெயரை அதற்கு 
இட்டார்‌. ஆனால்‌ ஏரோது அந்திப்பா தனது 
தந்தையின்‌ குணங்கள்‌ சிலவற்றைக்‌ கொண் 
டிருந்தார்‌. அவர்‌ வீண்பெருமையுடையவரா 
கவும்‌ சோம்பேறியாகவும்‌ பகைமையுடைய 
வராகவும்‌, சூழ்ச்சியுடையவராகவும்‌ இருந்‌ 
தார்‌ [லூக்‌ 13:32 அநதக குள்ளநரி], உரோ 
மையின்‌ ஆதரவை எவ்வாறு பெறுவதென 
அவர்‌ அறிந்திருந்தார்‌. நபத்கேய அரசன்‌ 
நான்காம்‌ அரேத்தாவின்‌ மகளை திருமணம்‌ 
செய்துகொண்டபின்‌ அவளை நீக்கிவிட்டு 
இரண்டாம்‌ மரியம்மேயின்‌ மகனும்‌ தனது 
ஒன்றுவிட்ட சகோதரனுமான ஏரோதுவின்‌ 
மனைவி ஏரோதியாளை மணத்து கொண் 
டார்‌ (லூக 3:19; மத 14:34) மறறும்‌ மாற. 
6:17-இல்‌ ஏரோதியாள்‌ பிலிப்புவின்‌ மனை 
வியாக கோனறுகிறாள்‌. ஏரோது மற்றும்‌ 
ஏரோதியாளின்‌ மகள்‌ மூன்றாம்‌ சலோமியின்‌ 
கணவனாகிய மண்டல ஆளுநனாகிய பிலிப்‌ 
புவாக அவன்‌ இருக்க முடியாததாகையால்‌ 
ஏரோதியாளின்‌ ஏரோது 


கணவனாகிய 


- உ ரோமையர்‌ காலம்‌ [தொடாசசி!) 


பிலிப்பு என்னும்‌ பட்டப்பெயரைத்‌ கொண் 
டிருச்கக்‌ கூடுமென விளக்கவுரையாளர்கள்‌ 
யூகிக்கின்றனர்‌. ஆனால்‌ இந்த யூகத்திற்கு 
மற்றபடி எந்த ஆதாரமுமில்லை). இச்சம்ப 
வத்தின்‌ காரணமாக திருமுழுக்கு யோவான்‌ 
ஏரோது அந்திப்பாவினால்‌ கொலை செய்‌ 
யப்பட்டார்‌ [மாற்‌ 6:17-29; மத்‌ 143-127]. 
அரேத்தா அரசனுடைய மகளை விலக்கியதா 
னது ஏரோது அந்திப்பாவினுடைய நாட்டில்‌ 
கொரில்லா போர்முறையைக்‌ கொண்டு வந்‌ 
தது. சீரியாவிவுள்ள உரோமைப்பிரதிநிதியா 
இய விதேல்லியு (இ.பி. 35-39) அவனுக்கு 
உதவத்‌ தவறிய போது ஏரோது கி.பி. 37-இல்‌ 
அரேத்தாலினால்‌ தொோற்கடிக்கப்பட்டார்‌. 
இறுதியாக பேரரசராகிய கலிகுலா அவரை 
42 ஆண்டுகால ஆட்சிக்குப்‌ பின்னர்‌ இலயன்‌ 
சுக்கு நாடு கடத்தினார்‌ (கி.பி. 39). 


இ. பிலிப்பு (கி.மு. 4-34) எருசலேமைச்‌ 
சேர்ந்த கிளியோபத்திராவின்‌ மகனாகிய 
பிலிப்பு கலிலேயா கடலுக்கு கிழக்கிலும்‌ 
வடக்கிலும்‌ உள்ள அவுரானிதிச, பதனேயா, 
இரக்கோளித்து முதலிய பகுதிகளுக்கு மண்‌ 
டல ஆளுநன்‌ ஆனார்‌. ஆனால்‌ திரக்கோ 
னித்து மற்றும்‌ இத்துரேயா பற்றிமட்டும்‌ 
லூரக்‌. 3:2 குறிப்பிடுகிறது. இவை யூதரல்லா 
கோர்‌ பெருமளவில்‌ குடியிருந்த பகுதியா 
கும்‌. நபத்தேயர்‌ மற்றும்‌ பார்த்தியரின்‌ தாக்கு 
தல்‌ தடுக்கும்‌ பகுதிகளாகும்‌. மூன்றாம்‌ 
சலோமியின்‌ கணவராதகிய பிலிப்பு நல்ல 
ஆட்சியாளர்‌, அவருடைய தயாள மனப்‌ 
பானமைக்காகவும்‌ நீதிக்காகவும்‌ அவர்‌ 
அடிக்கடி புகழப்பட்டார்‌. கி.மு. 2-விற்கு 
சற்று முன்னர்‌ மீனவக்‌ கிராமமாகிய (கலிலே 
யக்‌ கடலின்‌ வட கரையில்‌ உள்ள) பெத்துச 
மிகாவை தனது தலைதகராக்கி, அகுஸது 
வின்‌ மகள்‌ யூலியாவின்‌ பெயரால்‌ அதனை 
அழைத்தார்‌. யோர்தான்‌ நதியின்‌ ஊற்றுக 
ளீல்‌ பழைய கிரேக்க நகராகிய பனேயாவை 
மீண்டும்‌ கட்டியெழுப்பி அதற்கு செசரியா 
மபீலிப்பி என்று மறு பெயரிட்டார்‌ (மாற்‌ 
8:27; மக்‌ 16:13). 37 ஆண்டுகால ஆட்சிக்கு 
பின்னர்‌, ஒரு வாரசின்றி, கி.பி. 37-இல்‌ 
அவர்‌ இறந்தார்‌. அவரது நிலப்பரப்பானது 
முறையாக சீரியாவின்‌ உரோமை மாதிலமா 
யிற்று. 


04] 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 14 - உரோமையர்‌ காலம்‌ (தொடர்ச்சி) 


சீ. கருவூல அதிகாரிகள்‌ அல்லது ஆளுநர்‌ 
கள்‌:- அர்க்கெலாவின்‌ வீழ்ச்சிக்கு பின்னர்‌ 
(கி.பி. 6) யூதேயா, சமாரியா மற்றும்‌ இது 
மேயா ஆகியவை அடங்கிய அவரது நிலப்ப 
ரப்பானது ஒரு மாகாணமாக அமைக்கப்‌ 
பட்டு, குதிரைப்‌ படை அமைப்பைச்‌ சேர்ந்த 
கொப்போனியு என்பவர்‌ அதற்கு ஆளுநராக 
அனுப்பப்பட்டார்‌. மரண தண்டனை விதிக்‌ 
குமளவிற்கு அவருக்கு எல்லா அதிகாரமும்‌ 
பேரரசரால்‌ அளிக்கப்பட்டது. இவ்வாறு 
பெரிய ஏரோதுவினுடைய பரந்த அரசின்‌ 
முக்கிய பகுதியானது இனியும்‌ மண்டலச்‌ 
சிற்றரசர்களால்‌ ஆளப்படாமல்‌ (8. பி, 41 -44- 
தவிர்த்து] உரோமை ஆளுநர்களாலேயே 
ஆளப்பட்டது. இவர்கள்‌ செசரியாவிலோ 
அல்லது எருசலேமில்‌ ஏரோதுவினுடைய 
தங்கியிருந்து அரச 
மாகாணத்தை ஆண்ட கருவூல மற்றும்‌ படை 
ஆட்சியாளர்களாவர்‌. தேவையானபோது 
சீரியாவிலுள்ள பிரதிநிதியை 
அழைக்கலாம்‌, பேரரசருக்கான வரி வசூலிப்‌ 
பதையும்‌ பொது ஒழுங்கு கடைபிடிக்கப்படு 


அரணமனையிலோ 


உதவிக்கு 


வதையும்‌ அவர்கள்‌ கண்காணித்தனர்‌. புதிய 
மாகாணமானது உருவாக்கப்பட்டபோது சீரி 
யாவின்‌ பிரதிநிதியாகிய சுல்பிசியு கிரேனியு 
குழுக்கணக்கு எடுக்குமாறு கட்டளையிடப்‌ 
பட்டார்‌. உரோமைக்கெதிரான ஒரு அறுகி 
ளர்ச்சி செய்ய இது பாலஸ்தீன யூதருக்கு ஒரு 
சந்தர்ப்பமளித்தது. உண்மையில்‌ யாவே 
அவர்களுடைய ஆண்டவராக இருக்கின்ற 
வேளையில்‌ கோழைக்தனத்தால்‌ உலகத்‌ 
தலைவர்களை ஏற்றுக்‌ கொண்டதற்காகத்‌ 
தனது நாட்டூனரைக்‌ கடிந்து கொண்ட கலி 
லேயனாகிய யூகாவினால்‌ இது தூண்டிவி 
டப்பட்டது (அ.ப. 5:37). பெரும்பாலான 
கருவூல அல்லது படை அதிகாரிகளைப்‌ 
பற்றி அவர்களது பெயர்களைத்தவிர சிறித 
ளவே அறியப்படுகிறது: கொப்போனியு 
(கி.பி. 6-9); அம்பிவியு (9-12); அன்னியு 
உரூபு (12-15); வலேரியு இராத்து (15-26); 
போந்துய பிலாத்து (26-36); மார்செல்வு 
(36-37); மரூல்லூ (37-41); குசுபியு பாது 
(44-26); திபேரியு யூலியு அலக்சாந்தர்‌ (46- 
48]; வெந்திதியு குமானு (48-52); அந்தோ 
னிய பெலிக்சு (52-60); போர்க்கியு பெஸ்து 


(60-62); ஓூக்கேயு ஆல்பினு (62-64); கெசியு 
புலோரு (66-66). 


3. போந்தியு பிலாத்து [/&.பி. 26-36):- 
யூதேயாவின்‌ ஆளுநர்களில்‌ நன்கு அறியப்‌ 
பட்டவர்‌ இவர்‌ (லூக 3:1). பேரரசரின்‌ 
நினைவாக கட்டியெழுப்பப்பட்ட தஇபேரி 
யும்‌ என்று அமைக்கப்படும்‌ கட்டிடத்தைச்‌ 
சேர்ந்த அர்ப்பணிப்பு கல்வெட்டானது செச 
ரியா மரித்திமாவில்‌ கண்டுடடுக்கப்பட்டது. 
திபேரியுவின்‌ காலத்தில்‌ பிலாத்துவினு 
டைய பிரசன்னத்திற்கு அது சான்றளித்து, 
யூதேயாவின்‌ ஆளுநர்‌ என்ற பெயரையும்‌ 
அவருக்கு அளிக்கின்றது. திபேரியுவினு 
டைய யூத எதிர்ப்பு ஆலோசகராகிய செயான 
வினால்‌ பதவியிலமர்த்தப்பட்ட பிலாத்து 
வலிமை வாய்ந்த கண்டிப்பான ஆட்சியாள 
ராக இருந்ததோடு யூதர்களுக்குத்‌ தன்னை 
உகந்தவராக்கிக்‌ கொள்வதற்கென முயற்சி 
எடுக்கவில்லை. பேரரசர்‌ கலிகுலாவிற்கு 
எழுதிய கடிதத்தில்‌ ''முரண்டுப்பிடியாய்‌ 
இயற்கையாய்‌ வளைந்து கொடுக்காத கொடு 
ரமான மனிதன்‌ என பிலாத்துவைப்பற்றி 
முதலாம்‌ ஏரோது அகிரிப்ட ட விவரிக்கிறார்‌, 
சுரண்டல்‌, அ பமதுப்பு, இருட்டு, தாக்கு 
பழிப்புரை, விசாரணையற்ற மரண 
தண்டனைகள்‌, முடிவில்லா பயங்கர கொடு 
குற்நதங்களை பிலாததுமேல்‌ 

பிலாத்து முதலில்‌ யூதே 
யாவை வந்தடைந்த போது பேரரசருடைய 
முத்திரை பதித்த இராணுவப்‌ பட்டயங்களை 
இரவில்‌ எருசலேயபிற்குள்‌ கடத்தி வந்தார்‌. 
அக்ககைய உருவங்களைத்‌ தடுக்கின்ற வழக்‌ 


குல்‌, 
ரம்‌!" ஆகிய 
சாற்றுகின்றார்‌. 


கங்களையடைய யூதர்களுடைய உணர்வு 
களை இது பாதித்தது. அவற்றை நீக்குமாறு 
அ வர்கள்‌ பீலாத்துவை மன்றாடினார்‌. 
ஆனால்‌, பிலாத்து அதற்கு உடன்பட மறுத்த 
போது செைசரியாவில்‌ அவனது வீட்டைச்‌ 
சுற்றி பென்னப்‌ போராட்டமாக ஐந்து நாட்‌ 
கள்‌ நின்றவர்‌. அவர்கள்‌ போராட்டத்தை 
தொடர்ந்ததால்‌ அவர்களை உடனே கொல்‌ 
வுமாறு உருவிய வாட்களுடன்‌ போர்வீரர்‌ 
களை யூகரைச்சுறறிப்‌ பிலாத்து நிற்கச்‌ செய்‌ 
தார்‌. ஆனால்‌ யூகர்களோ பத்து கட்டளை 
களை மீறுவகற்கு பதிலாக தங்களது உயிரை 


642 


இஸ்ராயேல்‌ வரலா - (// 


இழக்கவும்‌ தயாராயிருந்தனர்‌. அதைக்கண்டு 
வியப்படைந்தவராய்‌ பட்டயங்களை நீக்கு 
மாறு பிலாத்து கட்டளையிட்டார்‌. ஆனால 
மற்றொருமுறை மிக அவசியமான ஆனால்‌ 
சமயம்‌ சாராத கால்வாய்‌ கட்டுவதற்கென 
புனிதக்‌ கருவூலத்தின்‌ பணத்தை பிலாத்து 
உபயோகித்ததை யூதர்கள்‌ எதிர்த்தபோது 
களர்ச்சியாளர்களுடன்‌ தனது போர்‌ வீரர்க 
ளையும்‌ பிலாத்து கலக்கச்‌ செய்து அவர்க 
ளைத்‌ [மத்‌ 27:6) தடியால்‌ அடிக்கச்‌ செய்தார்‌. 
அடிகளாலும்‌ கூட்டத்தின்‌ மிதிபாடுகளா 
லும்‌ பல யூகர்கள்‌ இறந்தனர்‌. கலிலேயருக்கு 
எதிராக பிலாத்து நிறைவேற்றிய வன்முறைச்‌ 
செயலுக்கான மறைமுகமான குறிப்பை 
லூக்‌ 13:1 பாதுகாத்துள்ளது; அவர்கள்‌ எருச 
லேமிற்கு காணிக்கைகளை கொண்டு வந்த 
போது, ''அவர்களது பலிகளுடன்‌ அவர்க 
ளது இரத்தத்தை அவன்‌ கலந்தான்‌", 


ஆயினும்‌, மாகாண மக்கள்பால்‌ பிலாத்து 
காட்டிய தான்தோன்றித்தனம்‌ அவரது அழி 
விற்கு இட்டுச்‌ சென்றது. கி.4.35-இல்‌ தங்க 
ளுடைய புனித மலையில்‌ மோசேயால்‌ 
புதைக்கப்பட்டதாக கருதப்பட்ட புனித 
கலனகளின்‌ கண்டுபிடிப்பைக்‌ காணுவதற்கு 
கெரிசிம்‌ மலையில்‌ ஒன்று கூடிய சில 
அப்பாவியான சமாரியரை பிலாத்து தாக்கிச்‌ 
சிறைப்படுத்திக்‌ கொன்றார்‌, எவ்வித 
போராட்ட எண்ணமுமின்றி கெரிசிம்‌ 
மலைக்கு திருப்பயணம்‌ மேற்‌ கொண்ட 
சமாரியா்கள்‌ இக்தாக்குதலைப்பற்றி சரியா 
வின்‌ பிரதிநிதியாகிய விரெல்லியுவிடம்‌ 
முறையிட்டனர்‌. அவர்‌ உடனடியாக பேரரச 
ரின்முன்‌ தனது செயல்களுக்கு விளக்கம்‌ 
கருமாறு பிலாத்துவை உரோமைக்கே 
அனுபபி விட்டார்‌. இதற்குபின்‌ பிலாத்து 
விற்கு என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி 
தெரியவில்லை. கலிகுலாவின்கீழ்‌ அவர்‌ தற்‌ 
கொலை செய்து கொண்டதாக அள!லது 
நீரோவின்சீழ்‌ மரணகண்டனை அனடைக்ககா 
சுப்‌ பிற்கால ககைகள்‌ கூறுகின்றன. ம்னகள 
வில்‌ அவன்‌ ஒரு கிறிஸ்கவன்‌ என கொதுல்‌ 
லியன்‌ நம்பினார்‌. பிலாத்துவின்‌ காலத்தில்‌ 
தான்‌ திருமுழுக்கு யோவானும்‌ இயேசுவும்‌ 
தங்கள்‌ பணியைச்‌ செய்களர்‌. இவர்‌ காலக்‌ 


- உசோமையர்‌ சாலம்‌ [தொடர்சி) 


தில்தான்‌ இயேசுவின்‌ இயக்கத்தால்‌ கிறிஸ்து 
வத்திருச்சபை தோன்றியது. 


ஈ இயேகவின்‌ காலத்திற்கு பின்‌ உரோ 
மைப்‌ பாலஸ்தீனம்‌ (கி.பி,30-135), 


1. கிறிஸ்தவ திருச்சபை பரவுதல்‌:- 
கொடக்க கால கிறிஸ்தவ சமுதாயம்‌ “இ 
யேக கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை: 
(மாற்‌ 1:1) அறிவிக்க வேண்டிய தனது 
கடமையைப்‌ பற்றி மேலும்‌ மேலும்‌ உணர 
லாயிற்று. பாலஸ்தீன யூதர்களை மனந்திருப்‌ 
பிய ஆரம்ப கட்ட வெற்றிக்கு பின்னர்‌ (அ. ப. 
2:44) 6:7) அப்போஸ்தலிக்க போதகர்கள்‌ 
உரோமைப்‌ பேரரசின்‌ நகராட்சி மையங்‌ 
களை நோக்கத்‌ திரும்பினர்‌. படிப்படியாக 
நற்செய்தியானது எருசலேமிலிருந்து '“மண்‌ 
ஹஊுலகின்‌ கடை எல்லைவரை" (1:18), 
முதலில்‌ சிதறிப்போன யூதருக்கும்‌ பின்னர்‌ 


புறவினத்தாருக்கும்‌ அறிவிக்கப்பட்டு 
பரவியது. 
அனேகமாக  இ.பி.36-இல்‌ போந்தியு 


பிலாத்து உரோமைக்குத்‌ திருப்பி அனுப்பப்‌ 
பட்டு மர்செல்லு ஆளுநராக அறிவிக்கப்பட்‌ 
டபோது (36-47), ்‌ 'தருச்சபையினுடைய 
பெரும்‌ கலாபனை' (8:1) நிகழ்ந்தது. புதிய 
ஆளுநரை நியமிப்பதானது இத்தகைய எதிர்‌ 
பாராக்‌ இளர்ச்சிக்கு பொருத்தமானகாக 
தோன்றுகிறது. எவ்வாறாயினும்‌ இளைய 
பாலஸ்தீனிய கிறிஸ்தவ சமுகாயக்தினமீ 
தான கலாபனையில்‌ ஸ்தேவான்‌ கொல்லப்‌ 
பட்டதும்‌ தார்சு நகரச்‌ சவுல்‌ தனது கொலைத்‌ 
கிட்டங்களை வெளிப்படுத்தியதும்‌ நிகழ்ந்‌ 
தன (9:1-2). துல்லியமாக சுணிக்க முடியாத 
சவுலின்‌ மனமாற்றமானது இக்காலத்துக்குரி 
யதாக இருக்கலாம்‌. 


2. முதலாம்‌ ஏரோது அகிரிப்பா (இ.0.37- 
ந): இி.பி.57- ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ 16 ஆம்‌ 
நான்‌ திபேரியு பேரரசர்‌ ப்ரணமடைத்கார்‌. 
புதிய பேரரசர்‌ கயுகலிகுலா (37-41) பற்றிய 
செய்த எருசலேமை எட்டியபோது பிலாத்து 
வினால்‌ கோபமூட்டபட்ட பாலஸ்தினயூத 
ரின்‌ உணர்வுகளை கிருப்திபமிக்க முயல்பவ 


ராய்‌ சீரியாவின்‌ பிரதிநிதி விதேல்லியு அந 


04. 


இஸ்ராயேல்‌ வரவு - (0 


கேயே இருந்தார்‌. புதிய பேரரசருக்கு தங்க 
ளது பற்றுறுதியை முதலில்‌ வாக்களித்த 
அவரது ஆட்சியை புகழ்ந்தவர்கள்‌ சீரியா 
வின்‌ குடிமக்களில்‌ யூகர்களேயாவர்‌. அவரது 
ஆட்சி முதல்‌ 18 மாதங்களுக்கு சமாதானம்‌ 
நிறைந்ததாகவும்‌ அமைதியானதாகவும்‌ 
இருந்தது. ஏனெனில்‌ திபேரியு பேரரசர்‌ 
வழிபாட்டினை விலக்கியிருந்தார்‌. ஆனால்‌ 
கவிகுலா இப்போது அதனை வலியுறுத்த 
ஆரம்பித்தார்‌. பேரரசில்‌ உள்ள அனைத்து 
ஆலயங்களிலும்‌ கோவில்களிலும்‌ (செபக்கூ 
டங்களிலும்‌) தனது உருவத்கை தெய்வமாக 
நிறுவ விரும்பினார்‌. 


பெரிய ஏரோதுவின்‌ பேரனும்‌ ஏரோதியா 
னின்‌ சகோதரனுமான தனது நண்பன்‌ முத 
லாம்‌ ஏரோது அகிரிப்பாவிற்கு வடக்கு 
யோர்தானுக்கு அப்பாலுள்ள பிலிப்புவின்‌ 
ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை கலிகுலா 
விரைவில்‌ அளித்தார்‌. இந்த சலுகையுடன 
அரசபட்டமும்‌ கிடைத்தது. பாலஸ்தனத்திற 
குத்‌ திரும்பிச்‌ செல்லும்‌ வழியில்‌ ஏரோது 
அரசன்‌ அலக்சாந்திரியாவில்‌ சிறிதுகாலம்‌ 
அங்கே அவருக்கும்‌ அங்குக்‌ 
குடியேறியிருந்த யூதர்களுக்கும்‌ எதிராக அவ 
தூறான கிளர்ச்சி எழுந்தது. உரோமை படை 
யதிகாரியாகிய அவில்லியு பிளாக்கு இதனை 
அனுமதித்தார்‌. யூதருக்கு எதிரான வன்மை 
யான கலாபனை ஒன்று அங்கே தொடங்கி 
யது (இ.பி.38]. அதற்கு எதிர்ப்பாகத தங்களு 
டைய நிலையை பரிந்துரைப்பதற்கென, 
இறுதியாக இ.பி.கில்‌ அலக்சாந்திரிய யூகர்‌ 
கள்‌ பேரரசரிடம்‌ ஒரு குழுவை அனுப்பினர்‌. 
அதில்‌ குறிப்பிடத்தக்க ஒரு உறுப்பினர்‌ மெய்‌ 
யியலறிஞா பிலோ ஆவார்‌. ஆனால்‌ தூதுவர்‌ 


கள்‌ எதிர்‌ பார்த்த வெற்றியை அடைய 


தங்கினார்‌. 


வில்லை. 


39-இல்‌ எரோது அந்திப்பா நாடு கடத்தப்‌ 
பட்டபோது அவருடைய நிலப்பரப்பானது 
(கவிலேயா மற்றும்‌ பெரேயா) முதலாவது 
ஏரோது அகிரிப்பாவின்‌ ஆட்சிப்பரப்புடன்‌ 
சேர்க்கப்பட்டது. எகிப்திலுள்ள உரோமை 
படை அதிகாரியால்‌ அவமானப்படுத்தப்‌ 
பட்ட ஏரோது அகிரிப்பா 39-இல்‌ கலிகுலா 


- உரோமையீர்‌ காலம்‌ தொடாசச்‌// 


வினால்‌ வெளியேற்றப்பட்ட சீரியாவின்‌ பிர 
திநிதி பெத்ரோனியுவின்‌ மேல்‌ செல்வாக்குச்‌ 
கொண்டிருந்தார்‌. பேரரசர்‌ வழிபாட்டை 
வலியுறுத்த வேண்டாமென எரோது அரசன்‌ 
அவனை வற்புறுத்தினார்‌. இதன்‌ விளைவாக 
எருசலேமைப்‌ பொறுத்த மட்டில்‌ பெத்ரோ 
னியு இவ்வழிபாட்டைத்‌ தாமதப்படுத்தி 
னார்‌. ஆனால்‌ கடற்கரை நகராகிய யாம்னி 
யாவின்‌ புறவின குடிமக்கள்‌ பேரரசருக்கென 
ஒரு கொடுரமான பீடத்தை கட்டியபோது 
அவ்வூர்‌ யூகரால்‌ அது தரைமட்டமாக்கப்பட்‌ 
டது. இச்சம்பவம்‌ பற்றி பேரரசரிடம்‌ கூறப்‌ 
பட்டது. அதற்கு பதிலடியாக எருசலேம்‌ 
ஆலயத்தில்‌ தன்னுடைய பிரம்மாண்டமான 
ஒரு சிலையினை அமைக்குமாறு அவர்‌ 
இந்த 
ஆணையை நல்‌அருளுடன்‌ ஏற்குமாறு யூதக்‌ 
தலைவர்களை இணங்கச்செய்ய பெத்ரோ 
னியு முயன்றார்‌. ஆனால்‌ காலந்தாழ்த்திக்‌ 
கொண்டேயிருந்தார்‌. இதனால்‌ அச்சமுறற 
வர்களாய்‌ பெத்ரோனிய தங்கியிருந்த தோல 
மேயியில்‌ யூதர்கள்‌ அனைவரும்‌ ஒன்றுகூடி 
லையை ஏற்படுத்த வேண்டாமென 
அவரை இறைஞ்சினர்‌. இதைப்பற்றி பெத்‌ 
ரோனிய கவிகுலாவிற்கு கடிதம்‌ எழுதினார்‌. 
அது அவர்‌ மீது கலிகுலாவைச்‌ சினமாறச்‌ 
செய்தது. இந்த கட்டளையை திரும்பப்‌ 
பெறச்‌ செய்யும்‌ நம்பிக்கையுடன்‌ ஏரோது 
அரிப்பா கலிகுலாவை சந்தித்தார்‌. பெத்‌ 
ரோனியுவின்மீது ஆத்திரமுற்றவராய 
அவரை தற்கொலை செய்து கொள்ளுமாறு 
பேரரசர்‌ கட்டளையிட்டார்‌. மேலும்‌ இ.பி.ரீ! 


கட்டளையிட்டார்‌. ஆனால்‌ 


ஜனவரி 24-இள்‌ கலிகுலா கொலை செய்யப்‌ 
பட்டதுடன்‌ முழுப்பிரச்சினையும்‌ தீர்க்கப்‌ 
பட்டுவிட்டது. 


உரோமைப்‌ படைகளின்‌ ஆரவாரத்துடன்‌ 
இளாதியு (41-59) அரியணை ஏறிய போது 
யூகருக்கு ஆகரவான சூப்புத்தன்மையின்‌ 
கட்டளையுடன்‌ அவரது ஆட்சி தொடங்கி 
யது. உரோமை ஆட்சிக்கு முதலாம்‌ ஏரோது 
அகிரிப்பா அளித்த ஆதரவிற்கு வெகுமதி 
யாக அனறு முதல்‌ அர்க்கெலாவின்‌ பரப்பு 
(யூதேயா, சமாரியா, இதுமேயா) அவருக்கு 
அளிக்கப்பட்டது. அனறு முதல்‌ அவரது 


644 


இஸ்ராயேல்‌ TTY - (7 


மரணம்‌ வரை பெரிய ஏரோதுவின்‌ ஆட்சிப்‌ 
பரப்புக்கு ஓத்த பகுதியை ஆடசி செய்தார்‌. 
எருசலேமினுடைய மூன்றாவது வடக்கு 
சுவரை கட்டும்‌ பணியை ஏரோது அகிரிப்பா 
ஏற்றுக்கொண்டார்‌. இப்பணியானது முடிக்‌ 
கப்பட்டிருப்பின்‌ நகரானது அசைக்க முடி 
யாத அரண்மிக்கதாயிருந்திருக்கும்‌. ஆனால்‌ 
அது கட்டி முடிக்கப்படுவகற்கு முன்னதா 
கவே சீரியாவின்‌ பிரதிநிதியாகிய மவுருசி 
னால்‌ எச்சரிக்கப்பட்ட கிளாதியு அப்ப 
ணியை அத்துடன்‌ நிறுத்திவிட்டார்‌. இச்சுவர்‌ 
அமைந்த இடம்‌ கொல்பொருள்‌ ஆராய்ச்சி 
யாளர்களின்‌ விவாதத்திற்கு உட்பட்டதாக 
உள்ளது. தோராயமாக இன்றைய பழைய 
நகரின்‌ வடக்கு கவருடன்‌ ஒத்திருக்க வேண்‌ 
டும்‌. அல்லது பழைய நகரின்‌ வடக்கிலுள்ள 
பண்டைய கவரின்‌ வரிசையில்‌ அமைத்திருக்‌ 
கவேண்டும்‌. ஆயினும்‌ காத்வின்‌ கெனி 
யோன்‌ என்பரால்‌ 1965-இல்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்ட அகழ்வாராய்ச்சியானது சுகேனிக்கி 
யின்‌ சுவருக்கு அறுபதுகளுக்கு முற்படாத 
ஒரு தேதியை பரிந்துரைக்கிறது. இது அகி 
ரிப்பாவினால்‌ கட்டப்படாமலிருக்கப்பட 
வேண்டும்‌ அல்லது மூன்றாவது சுவருக்கு 
அடிப்படை மட்டும்‌ அகிரிப்பாவினால்‌ 
இடப்பட்டு உண்மையான கட்டுமானப்‌ 
பணியானது முதல்‌ யூதப்‌ புரட்சியின்‌ 
போதோ அல்லது பார்‌ கோக்பாவின்‌ காலத்‌ 
திலோ நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும்‌, 


ஏரோது அகிரிப்பா குறிப்பிடத்தக்கவராய்‌ 
இல்லாவிடினும்‌ பக்தியுள்ள அரசராய்‌ இருந்‌ 
தார்‌. அன்னிய நாட்டில்‌ கிரேக்க கலாச்சாரத்‌ 
திற்கு தாராளமாக பரிந்துரை செய்தும்‌ 
பெரித்தின்‌ (இன்றைய பெய்ரூட்‌) புறவின 
அமைப்புகளுக்கு தாராளமாக உதவிபுரிதத 
ருந்ததாலும்‌ சொந்த நாட்டில்‌ பரிசேயத்தன்‌ 
மைக்கு ஆகுரவளித்ததால்‌ அவரது மரணத்‌ 
தின்போது மக்கள்‌ துக்கம்‌ கடைபிடித்தனர்‌. 
பரிசேய இயக்கத்துற்கு அவர்‌ ஆதரவு அளித்‌ 
ததால்‌ அப்போது தோன்றி வளர்ச்சி 
அடைந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ திருச்ச 
பையை அவர்‌ துன்புறுத்தியகைக்‌ கண்டு 
வியப்படைய வேண்டியதில்லை/அ௮. ப. 12:1- 
19). அவர்‌ கி.பி.24-இல்‌ செபதேயுவின்‌ மக 


- உரோமையர்‌ காலம்‌ [தொடர்ச்சி] 


னான யாக்கோபுவைக்‌ கொலை செய்தார்‌. 
கி.பி.22-இல்‌ பேரரசருக்கு மதிப்பளிக்கும்‌ 
விளையாட்டுக்களுக்கு வருகை புரிந்த 
போது செசரியாவில்‌ ஏரோது அகிரிப்பா 
திடீரென மரணமடைந்தார்‌ (12:20-23). 


3. இரண்டாம்‌ அகிரிப்பாவிவிருந்து முதல்‌ 
கிளர்ச்சிவரை: - முதலாம்‌ ஏரோது அகிரிப்பா 
வின்‌ மரணத்தின்போது நாடானது கருவூல 
அதிகாரிகளால்‌ ஆளப்படும்‌ விதமாக கிளா 
திய பேரரசர்‌ மீண்டும்‌ நாட்டை உரோமை 
மாநிலமாக மாற்றியமைத்தார்‌. ஆயினும்‌ 
அப்பகுதியில்‌ ஓரளவு ஆட்சிசெய்த ஏரோது 
வின்‌ குடும்பத்தைச்‌ சோந்த கடைசி ஆட்சி 
யாளர்‌ ஏரோது ஆகிரிப்பாவின்‌ மகனாகிய 
இரண்டாம்‌ மாற்கு யூலியு அகிர்ப்பா 
ஆவார்‌. தனது குடும்பத்தின்‌ பெரும்பாலா 
னோரைப்‌ போன்று இவரும்‌ உரோமையி 
லேயே இவருடைய 
தந்த இறந்த போது இவருடைய வயது 
17 மட்டுமே. இவர்‌ தனது தந்தையின்‌ உரி 
மையை பெறவில்லை. 
ஆனால்‌ அவரது தாய்‌ மாமன்‌ கால்கி௪ினு 
டைய ஏரோது இறந்த பின்னர்‌ (48) எதிர்லெ 
பனோனின சரிவுகளில்‌ அமைந்திருந்த சிறு 
பகுதிக்கு இவர்‌ ஆட்சியாளரானார்‌. பின்னர்‌ 
இவர்‌ அதனையும்‌ விட்டு விட்டு (52) பிலிப்‌ 
புவினுடைய பழைய ஆட்சி மண்டலத்தை 
கிளாதியுவிடமிருந்து பெற்றார்‌. அப்பகுஇயு 
டன்‌ பிற்காலத்தில்‌ கலிலேயா பெரேயோ 
ஆகியவற்றை நீரோ சோத்தார்‌. தனது சகோ 
தரி பெர்னீக்காவுடன்‌ கொண்டிருந்த (தகாத) 
உறவுமுறைகள்‌ உரோமையில்‌ அவதுற்றை 
உருவாக்கின. செசரியாவில்‌, இந்த அகி 
ரிப்பா மற்றும்‌ பெர்னீக்காவின்‌ முன்னிலை 
மில்‌ கைஇயாகிய பவுல்‌ தனது வழக்கை 
விளக்க வேண்டியதாயிற்று (அ.ப. 25:24-25), 
எருசலேமின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பின்னர்‌, இரண்‌ 
டாம்‌ அகிரிப்பா உரோமைக்குச்‌ சென்று 
பெர்னீக்கவுடன்‌ அங்கு வாழ்ந்தார்‌. சிலகா 
லம்‌ அவர்‌ குற்றவியல்‌ நடுவராக இருந்து, 
93-100க்கு இடைப்பட்ட காலத்தில்‌ இறந்‌ 
தார்‌. பாலஸ்$ீனக்தை ஆண்ட காலத்தில்‌, 
யூக மக்கள்‌ மீது சிறிதளவே செல்வாக்கு 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ குருக்களால்‌ 


வளர்க்கப்பட்டார்‌. 


உடனடியாக 


௦45 


இ) லற யோக்‌ வரலாறு - (4! 


தொடர்ந்து எதிர்க்கப்பட்டார்‌. தன விருப்பப்‌ 
படி தலைனம்‌ குருக்களைத்‌ 
தொடர்ந்து நியமித்தும்‌ நீக்கியும்‌ வந்தார்‌. 
ஏரோது மரபினுடைய முடிவானது மகி 


அவர்‌ 


மைக்குரியதாக இல்லை. 


இக்காலத்தில்‌ மிகக்குறிப்பாக திபேரியு 
யூலியு அலக்சாந்தருடைய ஆட்சிக்காலத்தில்‌ 
(46-48), யூதேயாவும்‌ கிழக்கு மத்திய தரைஉ 
லகின்‌ மற்ற பகுதிகளும்‌ கொடிய பஞ்சத்தி 
னால்‌ பாதிக்கப்பட்டன. அது முழு உலகை 
யும்‌ பாதிக்கும்‌ என்ற முன்னறிவிப்பு ௮.ப. 
11:28-இல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சத்‌ 
தில்‌ சிக்கிய பாலஸ்தீன மக்களுக்கு, அதிபே 
னுடைய அரசியாயெ ஏலன்‌ என்னும்‌ யூத 
சமயம்‌ மாறியவருடைய உதவியால்‌ எகிப்தி 
லிருந்து கொணரப்பட்ட தானியம்‌ உதவி 
யது. அநேகமாக இப்பஞ்சமானது பார்னபா 
மற்றும்‌ பவுல்‌ ஆகியோர்‌ எருசலேமுக்குச்‌ 
செல்ல ஒரு வாய்ப்பாய்‌ இருந்திருக்கக்கூடும்‌ 
(11:29-30; 12:25). காலம்‌ துல்லியமாகக்‌ குறிக 
கப்பட முடியாததாயினும்‌, அப்போஸ்தலர்‌ 
கள்‌ மற்றும்‌ மூப்பர்களின்‌ கூட்டம்‌ எருசலே 
மில்‌ 49-இன்‌ கோடை காலத்தில்‌ நடைபெற்‌ 
றிருக்கக்கூடும்‌. கிறிஸ்தவரின்‌ 
விருத்தசேதனம்‌ மற்றும்‌ மோசேயின்‌ சட்‌ 


புறவின 


டத்தை கடைபிடிக்க வேண்டிய கடமை 
ஆகியவற்றிற்கு எதிராக எருசலேம்‌ சபை 
தீர்மானித்தது(அ.ப.15:2-12]). கிறிஸ்தவ திருச்‌ 
சபையை அகனுடைய பூக தோற்றத்தி 
னின்று விடுவித்த முடிவு இதுவே. 


இக்காலத்தில்‌ பாலஸ்தீனத்தின்‌ உண்மை 
யான ஆட்சியாளர்கள்‌ கருவூல அதிகாரி 
களே. யூத மக்களை புரிந்து கொள்வதற்கு 
எவ்வித முயற்சியையும்‌ அவர்கள்‌ மேற்‌ 
கொள்ளவில்லை. பொதுமக்களின்‌ உணர்ச்சி 
களுக்குச்‌ சிறிதளவே ஆதரவு அளித்தனர்‌; 
மேலும்‌, அவர்களை தொல்லைப்படுத்துவ 
தற்கான வாய்ப்பையே எதிர்நோக்கியிருந்த 
னர்‌. இக்காலத்தில்‌ அடுத்தடுத்த சிறு களாச்‌ 
சிகள்‌ எழுந்தன. இக்காலத்தில்‌ மிக அவப்‌ 
பெயருடைய கருவூல அதிகாரி அந்தோனியு 
பெலிக்சு என்பவராவார்‌ (52-60). இரண்டாம்‌ 
அகிரிப்பாவின்‌ சகோதரி துருசில்லாவின்‌ 


- உரோமையர்‌ சாலம்‌ தொட247 


இரண்டாவது கணவனாவார்‌. அதன்‌ மூலம்‌ 
இவர்‌ ஏரோதுவின்‌ குடும்பத்தைச்‌ சோந்தவ 
இவர்‌ ஆட்சியில்‌ கிளர்ச்சிகள்‌ 
வெளிப்படையான போராட்டங்களானை. 
உரோமையில்‌ வாழ்ந்து வந்த பதவி நீக்கம்‌ 
ஒரு தலைமைக்குருவின்‌ 
(யோனக்கான்‌] வேண்டுகோளின்படி பேரரச 
ரால்‌ அவர்‌ பாலஸ்தனத்திற்கு அனுப்பப்பட 
டார்‌. "அடிமையின்‌ தன்மையுடன்‌ எல்லா 
வித கொடுரம்‌ மற்றும்‌ இச்சைகளுடன்‌ 
அவன்‌ அரச கடமைகளைச்‌ செயல்படுத்தி 
என பெலிக்சைப்‌ பற்றி கசித்து 
எழுதியுள்ளார்‌ 24:24-26). 
பாலஸ்தீனத்தில்‌ அவரது வருகைக்கு முற 
பட்ட காலங்கள்‌ உரோமை ஆக்கிரமிப்பைக்‌ 
கடுமையாக எதிர்க்கின்ற யூக இவிரவாதிக 
ளின்‌ வளர்ச்சியைக்‌ கண்டன. யோசிபஸ்‌ 
அவர்களைக்‌ கொள்ளையர்‌ என்று குறிப்பிடு 
கிறார்‌. நாட்டை அவர்களிடமிருந்து விடு 
விப்பகற்கென பெலிக்சு எண்ணற்றோரை 
சிலுவையில்றைந்தார்‌ என அவர்‌ குறிப்பிடு 
கறார்‌. சிகாரியி என்ற குழுவினர்‌ அப்பொ 
முது தோன்றினர்‌. இவர்கள்‌ குருவாள்‌ 
கொண்ட தேசிய வாதிகள்‌; தங்களுடைய 
அரசியல்‌ எதிரிகளைக்‌ பெரும்பாலும்‌ 
பொது நிகழ்ச்சிகளில்‌ கொலைசெய்து அழிப்‌ 
பதற்கெனத தங்களையே அர்ப்பணித்துக்‌ 
கொண்டவர்கள்‌. அரசியல்‌ கொலைகள்‌ கட்‌ 


னானார்‌. 


செய்யப்பட்ட 


னான்‌' 
(காண்க அப்‌. 


டதட்ட தினசரி நிகழந்கன. அவர்களுடைய 
(முதல்‌ பலி தலைமைக்குருவாகிய யோனத்‌ 
தான்‌ ஆவார்‌. அவரை நீக்கியதில்‌ பெலிக்சும்‌ 
மேலும்‌ தூய 
கரங்களுடனும்‌ மிகக்‌ கொடிய எண்ணங்களு 
டனுமான பாககர்களின்‌ மற்றொரு குழுவும்‌ 


பெருமகிழ்வு கொண்டார்‌. 


அங்கே எழுந்தது. உரோமைக்கு எதிராக 
மக்களிடைய பெரும்‌ ஆர்வத்தை அவர்கள்‌ 
உருவாக்கினர்‌. அவர்கள்‌ இதை ஓர்‌ இறைப 
ணியாக உரிமை கொண்டாடினர்‌. அப 27-34- 
இல்‌ குறிக்கப்படும்‌ எகிப்திய வஞ்சகணு 
டைய குழப்பமானது இக்காலத்திற்குரிய 
தாக இருக்கலாம்‌. தன்னுடைய சொல்லால்‌ 
எருசலேமின்‌ கவர்கள்‌ இடிந்து விழும்‌; 
உடனே அவர்கள்‌ நகருக்குள்‌ நுழைந்து 
உரோமையரிடமிருந்து அதனை கைப்பற்ற 
லாம்‌ என்று உறுகிமொழியளித்த இந்த யூத 


பூட்ட 


ெரொாயேல்‌ வரலாறு - (1! 


போலி இறைவாக்கினர்‌, ஒரு மக்கட்‌ கூட்‌ 
டத்தை ஒவிவ மலைக்கு நடத்திச்‌ சென்றார்‌. 
பெரும்படையுடன்‌ பெலிக்சு அவர்களை 
எதிர்கொள்ளச்‌ சென்றார்‌. எபெப்தியன்‌ தப்பி 
விட்டாலும்‌ படையின்‌ 
பெரும்‌ பகுதி கைப்பற்றப்பட்டது அல்லது 
கொல்லப்பட்டது. பெலிக்சின்‌ ஆட்சியின்‌ 
இறுதி இரண்டு ஆண்டுகளில்‌ பவுல்‌ செசரி 
யாவில்‌ சிறையிலிருந்கார்‌ (அ.ப. 23:20- 
26:32). பெலிக்சினுடைய ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
பேரரசர்‌ கிளாதியு இறந்து (13 அக்டோபர்‌ 
சீ) நீரோ அரியணை ஏறினார்‌. 


அவனுடைய 


பெலிக்சை தொடர்ந்து ஆட்சிபுரிய போர்‌ 
கியு பெஸ்துவை (60-62) நீரோ அனுப்பி 
னார்‌. இவர்‌ நேர்மையான ஆட்சியாளராக 
இருக்க உண்மையாக முயன்றார்‌ (ஸயூகருக்‌ 
கும்‌ தயவு காட்டினார்‌ அ௮.ப. 24:27]. ஆனால்‌ 
பெலிக்சன்‌ கழ்‌ வளர்ச்சியுற்ற ளெர்ச்சியா 
னது எவ்வித நீடிக்க தீர்விற்கும்‌ அப்பாற்பட்‌ 
டதாக இருந்தது. 
செசரியாவில்‌ தங்கியிருந்த யூகருக்கும்‌ சீரிய 
ருக்குமிடையே ஒரு பிரச்சினை எழுந்தது. 
பேரரச கட்டளையின்‌ மூலமாக சீரியருக்கு 
ஆதரவாக அது நீர்மானிக்கப்பட்டது. இது 
யூகருக்கு மேலும்‌ வெறுப்பூட்டியது. உரோ 
மைக்‌ குடிமகன்‌ என்ற அளவில்‌ நீதிக்காக 


பெஸ்து வந்தவுடனே, 


பேரரசரிடம்‌ வேண்டும்‌ தனது உரிமையைப்‌ 
பயன்படுத்தியபோது பவுலை இறுதியாக 
உரோமைக்கு அனுப்பியவர்‌ பெஸ்துவே 
(25:11-13). அடுத்த கருவூல அதிகாரியான 
அல்பினுவின்‌ கழ்‌ சூழ்நிலையானது முன்‌ 
னேறவேயில்லை. அவனுடைய அட்டுழிய 
மானது அளவற்றதாக இருந்தது. அவன்‌ 
நிறைவேற்றத்‌ தவறிய குற்றம்‌ என்று எது 
வுமே இல்லை என்று கூறப்படுகிறது. 

ச்‌. முதல்‌ புரட்சி (66-70):- உரோமை 
கருவூல அதிகாரிகளில்‌ இறுதியானவர்‌ 
கெசியு புலோரு ஆவார்‌ (74-66). இவருடன்‌ 
ஓப்பிடும்போது இவருக்கு முந்தைய அது 
காரி நற்குணத்தில்‌ சிறந்தவராகத்‌ கெரிகிறார்‌. 
இவர்‌ வெளிப்படையாகவே நாட்டை சூறை 


யாடினார்‌; கொள்ளையடுிக்கார்‌; நகரங்களை 


- உரோமமையர்‌ காலம்‌ [தொடர்க 


அழித்தார்‌; மேலும்‌ கொள்ளையரிடமிருந்து 
புறவினத்தாருக்கு 


மேலான குடிமக்கள்‌ உரிமைகளை அளிக்க 


இலஞ்சம்‌ வாங்கினார்‌. 


நீரோ தீர்மானிக்தபோதும்‌ கிரேக்க இனத்த 
வர்‌ செபக்கூட வாசல்முன்‌ கடைகளை கட்டி 
நுழைவரிமையை தடுத்த போதும்‌ செசரியா 
வில்‌ யூதர்கள்‌ பெரிதும்‌ இழிவுபடுத்தப்பட்ட 
கெசியு 
கோரிக்கை விடுத்தாலும்‌, சூழநிலையைச 
சீர்படுத்த அவர்‌ எதையும்‌ செய்யவில்லை. 


னா. புலோரிடம்‌ அவர்கள்‌ 


பீன்னர்‌, கோவில்‌ கருவூலத்திலிருந்து அவன்‌ 
17 தாலந்துகளை எடுத்தபோது எருசலேம்‌ 
யூகரால்‌ இனியும்‌ தங்களை கட்டுப்படுத்திக்‌ 
கொண்டிருக்க முடியவில்லை. வஞ்சப்பு 
கழ்ச்சியுடனும்‌ இகழ்ச்சியடனும்‌ வறுமைப்‌ 
பட்ட புலோருக்கு அவிப்பகற்கென உதவி 
சேகரிப்பதற்கு தங்களுடைய சமுகாயத்தைச்‌ 
சுற்றி ஒரு கூடையை அனுப்பினர்‌. இந்த 
அவமானத்திற்காக அவன்‌ அவர்களை இரக 
தப்பபி வாங்கி நகரின்‌ ஒரு பகுதியை சூறை 
யாடுவதற்கென தனது போர்வீரர்களுக்கு 
அளித்தான்‌. இச்சம்பவங்களின்போது குருக்‌ 
கள்‌ யூதர்களைக்‌ கட்டுபடுத்த முயன்றதாலும்‌ 
பொறுமையாயிருக்க அவர்களுக்கு ஆலோ 
சனை அஸீத்ததாலும்‌, போர்வீரர்களுக்கு எதி 
ராக செயல்‌ படாத மக்களின்‌ பொறுமையை 
வீரர்கள்‌ வெறுப்பாக எடுத்துக்‌ கொண்டனர்‌. 
ஆகவே படுகொலை நிகழ்ந்தது. யூதர்கள்‌ 
கோவில்‌ எல்லைக்குள்‌ பின்வாங்கி விரைவி 
லேயே கோவிலுக்கும்‌ அந்தோனியா கோட்‌ 
டைக்கும்‌ இடையிலான தாழ்வாரப்‌ பாதை 
யைக்‌ துண்டிக்களர்‌. இத்தருணத்தில்‌ ளெர்ச்‌ 
சியாளரை தடுக்கும்‌ வவிமையற்றிருந்த 
புலோரு செசரியாவிற்கு பினவாங்குமாறு 
வற்புறுத்கப்பட்டார்‌. உரோமைக்கு எதிரான 
புரட்சியானது முறையானதாயிற்று. 


இப்போது எலயாசர்‌ யூதர்களின்‌ தலைவ 
ராக இருந்தார்‌. இீவிரவாத தலைவராகிய 
கலிலேய யூதாசின்‌ மகன்‌ மெனகேம்‌ 
இவருக்குத்‌ துணைபுரிந்தார்‌. 
போருக்குத்‌ தயார்‌ செய்யப்பட்டது. சனேதி 
ரின்‌ சங்கம்‌ கலிலேயாவை மத்தியாவின்‌ 
குருவும்‌ 


நாடானது 


மகனும்‌ பரிசேயருமா 


647 


இஸ்ராயேல்‌ வரலாறு - 14! 


கிய யோசேப்புவிடம்‌ ஒப்படைத்தது. ஆயி 
னும்‌ அவர்‌ கலிலேய தீவிரவாதி தலைவரா 
திய ஸெகலா யோவானால்‌ பிரமாணிக்கம்‌ 
இல்லாதவராகச்‌ சந்தேகிக்கப்பட்டார்‌. ஏனெ 
னில்‌ யோசேப்பு பெரும்பாலான நேரத்தை 
கிளர்ச்சிக்‌ காரர்களை ஒழுங்குபடுத்துவதை 
விட அடக்குவதிலேயே செலவழித்தார்‌. 
முதலில்‌ யூதர்கள்‌ புலோரின்‌ படைகளைத்‌ 
தோற்கடிப்பதில்‌ வெற்றி கண்டனர்‌. அவனு 
டைய உதவிக்கென அழைக்கப்பட்ட சரிய 
பிரதிநிதி செஸ்தியு கால்லுசின்‌ படைகளும்‌ 
தோற்கடிக்கப்பட்டன. இதன்‌ விளைவாக 
அனுபவமிக்க படைத்தளபதி வெஸ்பாசி 
யனை நீரோ அனுப்பி வைத்தார்‌. அவர்‌ 
56-67-இன்‌ குளிர்காலத்தில்‌ அந்தியோக்கியா 
வில்‌ தனது படை அலுவலைத்‌ தொடங்கி 
விரைவில்‌ கலிலேயாவிற்கு எதிராகப்‌ படை 
யெடுத்தார்‌. ஓராண்டிற்குள்‌ யோதபதாவில்‌ 
யோசேப்பு சரணடைதலுடன்‌ கலிலேயா 
வின்‌ அனைத்து இடங்களும்‌ வீழ்ந்தன. 


வடக்கு பாலஸ்தீனம்‌ மீண்டும்‌ ஒருமுறை 
உரோமைக்குக்‌ கீழ்படுத்தப்பட்டது. உரோ 
மையரின்‌ ஐந்தாவதும்‌ பதினைந்தாவதுமா 
கிய இரு சேனைகள்‌ செசரியாவில்‌ பனிக்கா 
லத்தில்‌ நிறுத்தப்பட்டன (67-68). பத்தாவது 
சேனை ஸகதோபோலீசில்‌ (பேத்துசான்‌) 
அமர்த்தப்பட்டது. இதற்கிடையில்‌ யூதர்கள்‌ 
இதுமேயரின்‌ உதவியை நாடினர்‌. ஆனால்‌ 
உதவிசெய்யவந்த இதுமேயர்கள்‌, சூழ்நிலை 
மோசமானது என்பதை விரைவில்‌ உணர்ந்து 
பின்வாங்கி விட்டனர்‌. அந்நேரத்தில்‌ எருச 
லேம்‌ கிறிஸ்தவர்கள்‌ பெரேயாவிற்கு தப்பி 
யோடி பெருமளவில்‌ பெல்லா-வில்‌ தங்கிய 
தாகத்‌ தெரிகிறது. 


66-இன்‌ இளவேளிற்காலத்தில்‌ யோர்தான்‌ 
பள்ளத்தாக்கு வழியாக, வழியிவிருந்த எதிரி 
களின்‌ தலைமையிடங்களைக்‌ (சமாரியா, 
எரிகோ, பெரேயா, மக்கேரு, கும்ரான்‌ முத 
லிய) கைப்பற்றி எரித்தழித்துக்கொண்டு 
வெஸ்பாசியான்‌ எருசலேமை நோக்கி முன்‌ 
னேறினார்‌. 68-ஆம்‌ ஆண்டு ஜுன்‌ 9-இல்‌ 
நீரோ இறந்திராவிடின்‌ அவர்‌ உடனடியாக 
எருசவலேமைத்‌ தாக்கி இருப்பார்‌. இக்கார 


- உரோமையர்‌ காலம்‌ தொடாரசச்‌]/ 


ணத்தினால்‌ வெஸ்பாசியான்‌ தனது செயல்‌ 
களை நிறுத்திவிட்டு உரோமையில்‌ நடப்‌ 
பதை கவனிக்கலானார்‌. 69-ன்‌ இளவேனிற்‌ 
காலத்தில்‌ எருசலேமில்‌ ஒரு உள்நாட்டுப்‌ 
போர்‌ மூண்டது. நாட்டில்‌ உரோமையர்கள்‌ 
விட்டுச்‌ சென்றதை சூறையாடியவனாய்‌ 
கயோராவின்‌ மகன்‌ சீமோன்‌ தன்‌ குழுவின 
ரோடு வெற்றி உலா வந்தான்‌. இறுதியாக 
அவன்‌ எருசலேமை நோக்கித்‌ திரும்பினான்‌. 
இஸ்கலா கொடுங்கோ 
லாட்சியினால்‌ சோர்வுறறிருந்த அம்மக்கள்‌ 
புதிய தலைவரை வரவேற்றனர்‌. சீமோன்‌ 
நகரிலேயே ஆட்சிபுரிந்த வேளையில்‌ 
யோவானும்‌ அவனது குழுவினரும்‌ கோவி 
வுக்குள்‌ பினவாங்கத்‌ தங்களை மூடிக்‌ 
கொண்டனர்‌. 


யோவ்‌ ரானுடைய 


5. எருசலேமின்‌ முற்றுகை (69-70):- அது 
நான்கு பேரரசர்களின்‌ ஆண்டாக இருந்தது. 
உரோமையில்‌ நீரோவிற்கு பின்‌ வந்த 
கால்பா 69 ஜனவரியில்‌ கொல்லப்பட்டார்‌, 
பின்னர்‌ ஓத்தோ பேரரசரானானாலும்‌ விரை 
விலேயே விதேல்லியுவினால்‌ மாற்றப்பட்‌ 
டார்‌. அவரும்‌ 69 டிசம்பர்‌ வரை மட்டுமே 
ஆட்சி புரிந்தார்‌. 68 ஜுனில்‌ வெஸ்பாசியான்‌ 
எருசலேமிற்கு எதிராக போர்‌ தொடங்கி 
இயக்கியதாலும்‌, உரோமைப்‌ 
ஜுலை 1-இல்‌ அவரை வெற்றி வீரர்‌ என்று 
போற்றியதாலும்‌, எருசலேமின்‌ முற்றுகை 
யைத்‌ தொடருமாறு தனது மகன்‌ தீத்துவை 
விட்டு விட்டு அவர்‌ உரோமைக்குத்‌ திரும்பி 


பா்‌, 


படைகள்‌ 


முறையான முற்றுகையானது பாஸ்கா 
விற்கு சற்று முன்னர்‌ 70-இன்‌ இளவேனிற்கா 
லத்தில்‌ தொடங்கியது. நகரானது வடதிசை 
யிணின்று மட்டுமே நுழையக்‌ கூடியதாக 
இருந்த காரணத்தினால்‌ (மேற்கு, கிழக்கு 
மற்றும்‌ தெற்கு திசைகளில்‌ ஆழுமான பள்‌ 
ளத்தாக்குகள்‌ அதனை சூழ்ந்திருந்தன), வட 
கிழக்கு திசையில்‌ ஸ்கோபு மலைமேல்‌ தித்து 
பாளையம்‌ இறங்கினார்‌. பாஸ்காவின்‌ 
போது உரோமையரின்‌ பார்வையில்‌ நகருக்‌ 
குள்‌ கிளர்ச்சிகள்‌ ஏற்பட்டன. ஆனால்‌ 
யூதரோ பொது எதிரியை சந்திக்க ஒன்றுப்‌ 


648 


ஸெராயேல்‌ வரலாறு - ர 


பட்டனர்‌. பின்னர்‌ தீத்து மதில்சூழ்தலை 
மேற்கொண்டார்‌. நகரக்‌ காப்பாளர்களின்‌ 
பார்வையிலேயே முற்றுகையிடப்பட்ட நக 
ரினின்று தப்பியோட முயலும்‌ அனைவரை 
யும்‌ சிலுவையில்‌ அறைந்துகொன்று குவித்‌ 
தார்‌. பசியும்‌ தாகமும்‌ பெருமளவில்‌ காணப்‌ 
பட்டன. இதன்‌ விளைவாக ஜுலையில்‌ 
உரோமையர்‌ அந்கோனியா கோட்டையில்‌ 
நுழைநது அதைத தரைமட்டமாக்கினர்‌. 
இந்த இடத்தினின்று 
கோவிலை நோக்கி செல்வதற்குத்‌ தீத்துவால்‌ 
முடிந்தது. அபுமாதம்‌ (ஆகஸ்ட்‌ 8-ஆம்‌ 
நாளில்‌ வாயில்களுக்கு ியிடப்பட்டு அடுத்த 
நாள்‌ வழி ஏற்படுத்தப்பட்டது. தீத்து 
கோவிலை விட்டுவிட விரும்பினாலும்‌ சர 


விலையாகக்‌ கேட்டாரா. 


வலிமையான 


ண்டைதலை 
ஆனால்‌ மக்களோ மறுத்தனர்‌. 10-ஆம்‌ நாள்‌ 
போரானது மேலும்‌ தொடர்ந்தபோது ஒரு 
போர்வீரன்‌ கோவிலின்‌ அறைகளுள்‌ ஒன்‌ 
றில்‌ எரியும்‌ தீப்பந்தம்‌ ஒன்றை வீசினான்‌. 
அதனை அணைக்கத்‌ தீத்து முயன்றாலும்‌, 
நிலவிய குழப்பத்தினால்‌ மேலும்‌ பல 
நெருப்புப்‌ பந்தங்கள்‌ வீசப்பட்டன. புனித 
இடமானது அழிவதற்கு முன்னர்‌, தீத்துவும்‌ 
அவருடைய சில அதிகாரிகளும்‌ அதனுள்‌ 
நுழைந்து பார்வையிட முடிந்தது. கிழக்கு 
வாசலுக்கு எதிராக உரோமைப்‌ பட்டயங்கள்‌ 
விரைவிலேயே நடப்பட்டன. போர்வீரர்கள்‌ 
உரத்த குரலில்‌ தத்துவை வெற்றி வீரர்‌ என்று 


யூதர்கள்‌ படுகொலை செய்யப்பட்டனர்‌. 
கிஸ்கலா யோவான்‌ மேல்ந்கரிலிருந்த ஏரோ 
துவின்‌ அரண்மனைக்கு பின்வாங்கினார்‌, 
மீண்டும்‌ ஒருமுறை முற்றுகை அமைக்கப்‌ 
பட்டது. 70 செப்டம்பருக்குள்‌ நகரானது 
கைப்பற்றப்பட்டு, சூறையாடப்பட்டு, தரை 
மட்டமாக்கப்பட்டது. சில பகுதிகளை 
தவிர்த்து அதனுடைய சுவர்கள்‌ நொறுக்கப்‌ 
பட்டன. ஓர்‌ உரோமைப்படையானது நக 
ரில்‌ நிறுத்தப்பட்டது. கிஸ்சலா யோவான்‌, 
இரோவின மகனான சீமோன்‌, கோவிவிலி 
ருந்து எடுக்கப்பட்ட எழு கிளைகளையு 
டைய விளக்குத்தண்டு முதலியன உரோமை 
யில்‌ 71-இல்‌ நடைபெற்ற தீத்துவின்‌ வெற்‌ 


- உரோனமையார்‌ சாலம்‌ (தொடர்ச்சி) 


றிப்பவனியில்‌ அங்கம்‌ வகித்தன. நாடு முழு 
வதிலும்‌ இளர்ச்சியாளர்களின்‌ சிறுசிறு 
குழுக்களை (எரோதியும்‌, மசாதா, மக்கேரு] 
வெல்ல வேண்டியிருந்தது. மசாதாவினை 73 
வரை அடிபணியவைக்க முடியவில்லை. 


அதுமுதல்‌ உரோமை மாகாணத்திற்கென 
பொறிக்கப்பட்ட நாணயங்களில்‌ “'கைப்பற்‌ 
றப்பட்ட யூதேயா'' என்ற சொற்றொடரே 
தோன்றியது. இஸ்ராயேலின்‌ இக்கால நவீன 
நாட்டை, உருவாக்கும்வரை, யூகமக்கள்‌ 
வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு 
உண்மையை இச்சொற்றொடர்‌ வெளிப்ப 
டுத்தியது. கோசிபாவின்‌ மகன்‌ சீமோன்‌ 
குறுகிய காலத்திற்கு ''எருசலேமிற்கு விடுத 
லை”' அளித்தார்‌. அப்போது கோவில்‌ பலி 
யானது மீண்டும்‌ துவக்கப்பட்டது. இதைத்‌ 
தவிர்த்து, 70-இல்‌ நிகழ்ந்த எருசலேமின்‌ 
அழிவாளது புனித நகரைத்‌ தரைமட்டமாக்‌ 
குவதைவிட ஆழ்ந்த பொருளைக்‌ கொண்டி 
ருந்தது. எருசலேமில்‌ மட்டுமே யாவேக்கு 
பவியிடுகின்ற பல்லாண்டு செயலானது எரு 
சலேமினை யூதருக்கு உலகின்‌ மையமாக்கி 
யது. இனி கோவில்‌ அங்கு இல்லை. இது 
வரை இல்லாத அளவிற்கு நாட்டின்மேல்‌ 
உரோமை ஆதிக்கம்‌ செலுத்தியது. எருசலே 
மின்‌ வீழ்ச்சி கடந்த காலத்தினுடன்‌ கொண்ட 
முடிவான முறிவைக்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டி 
யது. இனியமேலிருந்து யூத சமயமானது 
வேறுபட்ட திசையில்‌ வெளிப்படும்‌. இந்த 
அழிவினால்‌ கிறிஸ்தவ சமயமும்‌ பாதிக்கப்‌ 
பட்டது. உரோமையருக்கு அவர்களும்‌ யூத 
ரைப்போன்ற அடிமைப்படுத்தப்பட்ட மக்க 
ளாவர்‌. யூதருக்கு துரோகிகளாகவும்‌ இருந்த 
னர்‌. சதறிப்போன பாலஸ்தின கிறிஸ்தவ 
அகதிகள்‌ இயேசுவினுடைய வாழ்வின்‌ 
நினைவுகளையும்‌ நற்செய்தி நரல்களில்‌ நாம்‌ 
காணும்‌ பாலஸ்தின நிலைமைகளையும்‌ 
உடன்‌ கொண்டு சென்றனர்‌. 


6. புரட்சிுகளுக்கு இடைப்பட்ட காலம்‌ 
(71-132):- எருசலேமைச்‌ இதைவுகளில்‌ விட்‌ 
டுவிட்டு தீத்து சென்றபின்பு உரோமை இரா 
ணவ ஆதிக்கத்தைத்‌ தொடர ஒரு காவல்‌ 
படை அங்கு நிறுத்தப்பட்டது. யூதருடைய 


649 


இஇண்றாயேவ்‌ வாவா - (7! 


வாழ்வு எனியதாக இல்லை. உரோமை குடு 
மக்கள்‌ பிளாவியா நெயாபோலிசில்‌ (இன்‌ 
றைய நப்லுக) குடியமாத்தப்பட்டனர்‌. எம்‌ 
மாவுவில்‌ 800  ஓய்வுபெற்றவர்களுக்கு 
சொத்து வழங்கப்பட்டது. அக்கால எலும்‌ 
புக்கலங்களும்‌ கல்லறைகளும்‌ சான்று பகர்‌ 
வதுபோல எருசலேயிலும்‌ பழைய குடி மக்க 
ளாகிய யூதரும்‌ கிறிஸ்தவரும்‌ உரோமையரு 
டன்‌ சேர்ந்து வாழ்வதற்காகத்‌ இரும்பி வந்த 
னர்‌. வெஸ்பாசியான்‌ யூதாவின்‌ மொத்த 
நிலத்தையும்‌ தனது தனிச்சொத்தாக உரிமை 
பாராட்டினார்‌. மக்கள்‌ குத்தகை வார விவசா 
யிகளாக அந்நிலத்தில்‌ உழைத்தனர்‌. 


யாவேயின்‌ கோவிலுக்கு அரை செக்கிலை 
வரியாக செலுத்திவந்த யூத சமுதாயத்தவர்‌ 
அதே அளவு பணத்தை இப்போது யூபிடர்‌ 
கபிதோலினுவின்‌ உரோமை கோவிலுக்கும்‌ 
அளிக்க வேண்டயதாயிற்று. சமய செயல்மு 
றையானது செபக்கூட வழிபாட்டின்‌ சில 
முறைகளுக்கும்‌ தோராவைத்‌ தீவிரமாகப்‌ 
படிப்பதற்கும்‌ மாறியது. தோரா யூதரை 
ஒன்று கூட்டும்‌ குறிக்கோளாக ஆகியது. 
கோவிலின்‌ அழிவுடன்‌ தலைமைக்குருவை 
தலைவராகக்‌ கொண்ட சனேதிரின்‌ சங்கச்‌ 
செல்வாக்கும்‌ மங்கியது. முறையே முதலில்‌ 
சக்காயின்‌ மகனாகிய யோகனான ராபியின 
தலைமையின்‌ கீழும்‌, பின்னர்‌ இரண்டாம்‌ 
கமாலியேல்‌ ராபியின்‌ ழும்‌ யாமீனியாவில்‌ 
அமைக்கப்பட்ட 72 மூப்பர்களைக்‌ (ராபிக 
ளைக்‌) கொண்ட புலமைமிக்க சனேதிரின்‌ 
சங்கம்‌ யூத சமுதாயத்தில்‌ அதிகாரப்பூர்வ 
நிலையை மேற்கொண்டது. யூதேயா உரோ 
மையரால்‌ ஆளப்பட்டு வந்தாலும்‌ இந்த 
சனேதிரின்‌ சங்கம்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு 
தன்னாட்சியை கொண்டிருந்தது. காலக்க 
ணிப்பை அது குறிப்பிட்டது. நீதி மன்றமாக 
வும்‌ அது செயல்பட்டது. 


பாலஸ்தீனத்திலும்‌ சிதறிப்போன பகுதிக 
ளிலும்‌ இஸ்ராயேலை மீண்டும்‌ அமைப்ப 
தற்கான ஏக்கம்‌ மக்களிடையே எப்போதுமே 
இருந்தது. கி.மு.ச-இல்‌ எருசலேமின்‌ அழி 
விற்குப்பின்‌ நடைபெற்றவை பற்றிய நினை 
வால்‌ இந்த ஏக்கம்‌ தூாணடப்பட்டது. தனது 


- உரோமையார்‌ காலம்‌ தொடல்‌) 


ஆட்சியின்‌ முடிவில்‌ பார்த்தியருடைய அச்க 
றுத்தலைத்‌ திரேசன்‌ எதிர்கொண்டிருந்த 
போது 115-116-இல்‌ பேரரசின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ (சீரேனே, எகிப்து, 
மெசபொத்தாமியா) யூகருடைய கிளர்ச்சி 
கள்‌ நிகழ்ந்தன. இந்த எழுச்சிகள்‌ ஓரளவிற்கு 
கொடுமைப்படுத்தப்பட்டதிலிருந்தும்‌, யூத 
ரிடையே அப்போது நிலவிய மெசியா எதிர்‌ 
பார்ப்புகளினின்றும்‌ தோன்றின. மெசபொத்‌ 
தாமியா புரட்சியை இறுதியாக அடக்கிய 
தளபதி உரோமையனாக்கப்பட்ட மூராகிய 
லூசியு குயேத்து என்பவராவார்‌. இதற்குச்‌ 
சன்மானமாக யூதேயாவின்‌ ஆளுநர்‌ பதவி 
அவருக்கு அளிக்கப்பட்டது. ஆயினும்‌ இச்‌ 
சூழ்நிலையை கையாள்வதற்கு அனுபவ 
மிக்க தலைமை வேண்டியிருந்தது என்பதை 
இந்த நியமனம்‌ கட்டிக்‌ காட்டுகிறது. 


சைப்ரசு, 


7. இரண்டாவது புரட்சி (132-125): - யூதே 
யாவில்‌ தீர்க்கப்படாத நிலைகள்‌ இறுதியாக 
இரண்டாவது புரட்சியாக வடிவம்‌ எடுத்தன. 
அதற்கான காரணங்கள்‌ உறுதியாக அறியப்பட 
டவில்லை. எருசலேமின்‌ இடத்தில்‌ ஒரு 
கிரேக்க உரோமை நகரைக்‌ (ஏலியா காபி 
தோலினா) கட்டவும்‌ யாவேயினுடைய ஆல 
யச்‌ சிதைவுகளின்‌ மேல்‌ யூபிடருக்கு ஒரு 
ஆலயம்‌ கட்வெதற்கும்‌ அதிரியான எடுத்த 
முயற்சியே இப்புரட்‌சியைக்‌ தூண்டிவிட்டது 
என எதியோ காசியு குறிப்பிடுகிறார்‌. விருத்‌ 
தசேதனத்தை செய்யும்‌ அரச 
ஆணையே இப்புரட்சிக்கு காரணம்‌ என 
அதுரியனின்‌ வாழ்வு என்னும்‌ நூல்‌ குறிப்பி 
டுகிறது. அதிரியன்‌ முன்னர்‌ விதையடித்‌ 
தலை தடை செய்திருந்தார்‌. ஆனால்‌ இக்கா 
லத்திலோ அத்தடையினை புதுப்பித்து 
விருத்தசேதனத்தையும்‌ அதனுடன்‌ இணைத்‌ 
தார்‌. இந்த ஆணையானது நேரடியாக யூதருக்‌ 
கேன விதிக்கப்படாவிடினும்‌ ஒருமுக்கிய 
சமய பிரச்சினையில்‌ அது அவர்களை பாதத்‌ 
தது. இரண்டு காரணங்களுமே உண்மையாக 
இருக்கலாம்‌. 


தடை 


எவ்வாறாயினும்‌ யூதாகள்‌ மீணடும்‌ ஒரு 
முறை உரோமையருக்கு எதிராக எழுந்தனர்‌. 
அவர்கள்‌ இந்த எழுச்சியை "எருசலேமின்‌ 


650 


இஸ்ராயேல்‌ வரவு - (47 


விடுதலை" என்றும்‌ ''இஸ்ராயேலின்‌ மீட்பு" 
என்றும்‌ கருதினார்களென அவர்களால்‌ 
பொறிக்கப்பட்ட நாணயங்கள்‌ காட்டுகின்‌ 
றன, ராபி அபோ அவர்களது ஏிந்தனைதக்த 
லைவராகவும்‌, குரு எலயாசர்‌ அவர்களது 
ஆன்மீக தலைவராகவும்‌ கோசிபா எனப்ப 
டும்‌ மோன்‌ அவர்களது இராணுவத்‌ தளபதி 
யாகவும்‌ இருந்தனர்‌. கோசிபா கிறிஸ்தவ 
ஏடுகளில்‌ பார்கோக்குபா (கோக்குபாவின்‌ 
மகன்‌) என்றமைக்கப்படுகிறார்‌. இவர்‌ இரா 
ணுவத்தலைவராக மட்டுமின்றி விடுவிக்கப்‌ 
பட்ட எருசலேமில்‌ இருந்திருக்கக்கூடிய 
தனது தலைமையகத்தினின்று அரசியல்‌ அள 
விலும்‌ நாட்டை ஆண்டார்‌. உரோமையர்கள்‌ 
உருவாக்கிய யூதேயாவின்‌ ஆட்சிப்‌ பிரிவுக 
ளையும்‌ பரந்த ஆட்சி அமைப்பினையும்‌ 
அவர்‌ காத்து வந்தார்‌. யூதேயா இப்போது 
அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருந்‌ 
தது. வார விவசாயிகள்‌ தங்களுடைய வாட 
கையை கருவூலத்திற்குச்‌ 
செலுத்தி வந்தனர்‌. உரோமையருக்கு எதி 
ரான அவருடைய போர்‌ தந்திரங்கள்‌ 
கொரில்லா போர்முறையை சேர்ந்தனவாக 
இருந்தன. தாடு முழுவதிலும்‌ பல கிராமங்க 
ளிவிருந்தும்‌ புறக்காவல்‌ பகுதிகளிவிருந்தும்‌ 
தனது தாக்குதல்களை நடத்திவந்தார்‌. 


அவருடைய 


புரட்சியின்‌ தொடக்கத்தில்‌ உரோமை 
ஆளுநராகிய தனேயு உருபு உரோமைப்‌ 
படைகளை நாட்டில்‌ கொண்டிருந்தாலும்‌ 
உதவியற்றவனாக இருந்தார்‌. சீரியாவின்‌ பிர 
திநிதியாகிய புப்லிசியுமர்செல்லு தனது 
படைகளுடன்‌ துணைக்கு வந்தார்‌. ஆனால்‌ 
அதிரியான்‌ பிரிட்டனிலிருந்து தனது சிறந்த 
தளபதி செக்ஸ்து நயூலியு செவெருசை 
அழைத்து யூதேயாவிற்கு அனுப்பி வைத்‌ 
தார்‌. வலிமையான இடங்களிலும்‌ பாலைவ 
னக்‌ குகைசுளிலும்‌ அடைக்கலம்‌ புகுந்திருந்த 
யூதர்களை நீண்ட காலத்திற்கு பட்டினியால்‌ 
துன்புறுத்திய பிறகே, புரட்சியை அடக்குவ 
இல்‌ செவெரு வெற்றி பெற்றார்‌. வீட்டு 
உடமைகள்‌, விவிவிய சுருள்கள்‌, குடும்ப 
பழம்பொருட்கள்‌ ஆகியவற்றுடன்‌ தப்பிய 
குடும்பத்தினர்‌ முராபாத்‌, ஏவெர்‌, செயலிம்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ குகைகளை உபயோகித்‌ 


- உரோனமாயர்‌ காலம்‌ [ கொடர்சகி) 


தனர்‌. எங்கேதியிலிருந்த அதிகாரிகள்‌ தங்க 
ளுடைய தளபதியான கோசிபாவின்‌ மகன்‌ 
சிமோனுடைய கடிதங்களை எடுத்துக்‌ 
கொண்டு ஏவெர்‌ குகைகளுக்கு தப்பியோடி 
னர்‌. எருசலேமானது உரோமையரால்‌ மீண்‌ 
டும்‌ கைப்பற்றப்பட்ட போது சீமோன்‌ பின்‌ 
வாங்கி பெத்தேரில்‌ (இன்றைய பித்தீருக்கு 
அருகில்‌ எருசலேமிற்கு 9கி.மீ. மேற்கு தென்‌ 
மேற்கில்‌) தனது இறுதி எதிர்ப்பை காட்டி 
னார்‌. அங்கே அதிரியானுடைய ஆட்சியின்‌ 
18-ஆம்‌ ஆண்டில்‌ (134-135) போர்‌ தனது உச்ச 
கட்டத்தை அடைந்தது. உரோமையரால்‌ 
முற்றுகையிடப்பட்டு பெத்தேர்‌ இறுதியாக 
வீழ்ந்தது. உடனடியாக ஏலியா காபிதோலி 
னாவை கட்டுவதற்கென அதிரியான்‌ எருச 
லேமை மீண்டும்‌ தரைமட்டமாக்கினார்‌. 
'“தொலைவிலிருந்தும்‌ தனது மூதாதையரு 
டைய இல்லத்தை பார்க்க முடியாதபடிக்கு 
யூக மக்கள்‌ அனைவரும்‌ அந்தநேரம்‌ முதல்‌ 
எருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளில்‌ நுழை 
வதினின்று முழுமையாகத்‌ தடுக்கப்பட 
வேணடும்‌ '' என அவர்‌ அவர்‌ கட்டளையிட 
டார்‌, 


இரண்டாவது புரட்சியில்‌ யூதரின்‌ தோல்‌ 
வியானது 1800 ஆண்டுகளுக்கு அவர்களது 
முடிவிற்கு முத்திரையிட்டது. 1967 வரை, 
பண்டைய புனித நகருக்கும்‌ பல்லாண்டுகா 
லம்‌ அந்த இனத்திற்கு ஒன்று கூட்டும்‌ இட 
மாயிருந்த கோவில்‌ வளாகத்திற்கும்‌ அவர்‌ 
கள்‌ தலைவர்களாக இருக்கவில்லை. தி.பி, 
70-இன்‌ அழிவிற்கு பின்னர்‌ நகரும்‌ கோவி 
வும்‌ மீண்டும்‌ கட்டப்படும்‌ என்ற நம்பிக்கை 
நிலவியது. கோசிபாவின்‌ மகன்‌ மோனு 
டைய தோற்றத்தினால்‌ இந்த நம்பிக்கை 
வலுவட்டப்பட்டது. மெசியா உருவமாக 
வும்‌ அவர்‌ கருதப்பட்டார்‌. (எனவே ''விண்‌ 
மீனின்‌ மகன்‌'' என்னும்‌ பெயர்‌ ராபி அபோ 
வினால்‌ அவருக்கு அளிக்கப்பட்டதாகக்‌ 
கூறப்படுகிறது. காண்க எண்‌ 24:17). ஆனால்‌ 
இது நிறைவு செய்யப்படாத நம்பிக்கையா 
கவே முடிந்தது. இன்றைய காலங்கள்வரை 
யூதர்கள்‌ கொண்டிருந்த கடைசி முக்கிய 
பாலஸ்‌ன அரசியல்‌ தலைவர்‌ இவரே. 
இக்கால முதல்‌ எருசலேமிற்கு திரும்புதலும்‌ 


65 ] 


கோவிலை இரும்பக்‌ கட்டுவதும்‌ யூதரு 


டைய செபத்தின்‌ ஒரு பகுதியாகவே 
உள்ளது. 
இக்காலத்தில்‌ யூதேயாவில்‌ நிலவிய 


கிறிஸ்தவ இருச்சபையைப்‌ பற்றி சிறிதளவே 
அறியப்படுகிறது. இப்போதுதான்‌ செபக்கூ 
டத்திற்கும்‌ இருச்சபைக்கும்‌ இடையிலான 
தெளிவான முறிவு நிகழ்ந்தது என்பது உறுதி. 
70-க்குபின்னர்‌ கிறிஸ்தவர்கள்‌ எருசலேமிற்கு 
திரும்பிய போது 107-இல்‌ வேதசாட்சியாக 
மரிக்கும்‌ வரை ஆயராக இருந்தவரும்‌ 
இளோப்பாவின்‌ மகனுமான சிமெயோன்‌ 
இருச்சபைக்குத்‌ தலைமை வகித்தார்‌. (காலி 
பாத்‌ முறையில்‌ இயேசுவின்‌ உறவினர்களின்‌ 
வாரிசுகளே எருசலேம்‌ திருச்சபையை ஆண்‌ 
டனர்‌ என்று காட்ட சிலர்‌ இவரை இயேசு 
வின்‌ சகோதரர்‌ மோனுடன்‌ அடையாளப்‌ 
படுத்தமுயன்றுள்ளனர்‌) சிமெயோனுக்குப்‌ 
பிறகு, அதிரியான்‌ ஆட்சி காலம்‌ வரை 
(ஏறக்குறைய 132 வரை) 13 மற்ற யூக 
கிறிஸ்தவ ஆயர்கள்‌ எருசலேம்‌ திருச்ச 
பையை ஆண்டனர்‌. அவர்கள்‌ முறையே 
யுஸ்து, சக்கேயு, தொபியா, பென்யாமின்‌, 
யோவான்‌, மத்தியா, பிலிப்பு, செனெக்கா, 
யுஸ்து லேவி, எப்பிரேம்‌, யோசேப்பு மற்‌ 
றும்‌ யூதாசு ஆகியோராவர்‌. ''சிமெயோனின்‌ 
வேதசாட்சி மரணத்தின்மூலம்‌ பல்லாயிரக்க 
ணக்கான விருத்தசேதனம்‌ செய்யப்பட்டோர்‌ 
இற்ஸ்துவில்‌ விசுவசிக்கலாயினர்‌'' என யுசே 
பியு குறிப்பிடுகிறார்‌. சிதறிப்போன இடங்க 
ளில்‌ மட்டுமின்றி யூதேயாவிலும்‌ ஆக்கப்பூர்‌ 
வமான மேய்ப்புப்பணி திட்டம்‌ இருந்தது 
என்பதை இது வலியுறுத்துகின்றது. 


(இடறு குழி (/TFALL) 

புலம்பல்‌ 3:47) சங்‌ 119:65; உரோ 11:9. 
ஒரு மனிதன்‌ மறைபொருளாகவும்‌, புரிந்து 
கொள்ள முடியாததுமான ஓர்‌ ஆபத்தில்‌ 
அல்லது கவறுகலில்‌ அல்லது தவிர்க்க முடி 
யாத கொடுமையில்‌ வீழ்வதை இவ்‌ 
வார்க்தை உருவகமாகக்‌ குறிக்கிறது. 


இடறும்‌ கல்‌ (81LMBLIKG BLOCK ) 


இது மனிதனை இடறிவிழச்‌ செய்யும்‌ கல்‌ 
(லேவி 19:12; எரே 8:21). தங்கமும்‌ வெள்ளி 


இடியின்‌ மக்கள்‌ 


யும்‌ இடறலாய்‌ உள்ளது என எசக்கியேல்‌ 
இறைவாக்கினர்‌ கூறுகிறார்‌ (7:19; 14:3-4.7; 
74:12]. விசுவாசமற்றவருக்கு இறைவனே 
இடறல்‌ கல்லாய்‌ இருப்பார்‌ (ஏச 8:14). 
இக்குறிப்பு பொறி, கண்ணி என்ற பொரு 
ளில்‌ பயன்பட்டுள்ளது. இக்குறிப்பு சிறப்‌ 
பான முக்கியத்துவமுடையது. ஏனெனில்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ இது இருமுறை இயேசு 
வுக்கே சாற்றிக்‌ கூறப்படுகிறது (உரோ 9:32- 
33; 1 பேதுரு 2:8). புதிய ஏற்பாடு இடறும்‌ 
கல்லை உருவசுமுறையில்‌ மட்டுமே பயன்ப 
டுத்தயுள்ளது. இது மெசியாப்‌ பொருளை 
யும்‌ ஒழுக்கப்‌ பொருளையும்‌ கொண்டுள்‌ 
ளது. கிறிஸ்துவுடனோ (மத்‌ 11:6; 13:21.57; 
15:12; 16:23; 17:87; 24:10; 26:31; யோவான்‌ 
6:61; உரோ 9:02-33; 11:9; 1] கொரி 1:23; கலா 
5:11; 1 பேதுரு 2:8), மற்றவர்களுடனோ (மத்‌ 
13:41; 18:6.7; உரோ 14:13-21; 16:17; 1 கொரி 
8:13; 2 கொரி 11:29; 1] 
திருவெளி 2:14) தகுதியற்ற உறவு கொள்ளு 
தல்‌ ஆன்மீக அழிவையே கொண்டுவரும்‌. 


யோவா 2:18: 


இடித்துப்‌ பிழிந்த தரய்மையான எண்ணெய்‌ 
(BEATEN OL } 

இது, திருஉறைவிடத்தில்‌ எரியும்‌ விளக்கு 
களுக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட (லேவி 24:2; 
யாத்‌ 27.20), அல்லது நாள்தோறும்‌ பலிக 
ளோடு பயன்படுத்தப்பட்ட (யாத்‌ 29:40; 
எண்‌ 28:5), ஓர்‌ உயர்ரக எண்ணெய்‌ ஆகும்‌. 
இது சாலமோன்‌ 8ராமோடு பண்டமாற்றா 
கப்‌ பயன்படுத்திய பொருட்களில்‌ ஒன்றா 
கும்‌ (1 அர 5:11). பழுத்த ஒலிவ விதைகளை 
உரலில்‌ போட்டு அரைப்பதால்‌ இந்த எண 
ணெய்‌ இடைக்றெது. செக்கில்‌ போட்டு 
ஆட்டப்படாத எண்ணெய்‌ மிக சுத்தமான 
சிறந்த எண்ணெய்‌ என்று கருதப்பட்டது. 
அவ்வாறு செக்கில்‌ தயாரிக்கப்பட்ட எண்‌ 
ணெய்யானது இரண்டாம்‌ தரமானது; அது 
மீண்டும்‌ செக்கில்‌ போட்டு ஆட்ட ப்பட்டால்‌ 
முதல்தரமான எண்ணெய்‌ என்று கருதப்பட 
டது. 
இடியின்‌ மக்கள்‌ (0ANERGES] 


தெளிவற்ற பொருளில்‌ செபதேயுவின்‌ மக்‌ 
களாகிய யாக்கோபுக்கும்‌ யோவானுக்கும்‌ 


இழியும்‌ பண்ணவும்‌ 


இயேகவால்‌ அளிக்கப்பட்ட பெயர்‌ (மாற்‌ 
3:17). 


இச்சொல்லானது ஏன்‌ பொருத்தமாக உள்‌ 
ளது என்பதை குறிப்பிடாமலே ''போவ 
னேர்கெஸ்‌'' என்பதை “இடியின்‌ மக்கள்‌'' 
என்று மாற்கு மொழி பெயர்க்கிறார்‌. இச்ச 
கோதரர்கள்‌ தங்களுடைய மன இயல்பில்‌ 
புயல்‌ போன்றவர்களா (மாற்‌ 9:66; லூக்‌ 
9:54)? அவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ தீவிரவாதிக 
ளாகவோ அல்லது புரட்சிகா கிளர்ச்சியாளர்‌ 
களாகவோ இருந்தவர்களா (மாற்‌ 10:37)0 
அவர்கள்‌ இரட்டையர்களாக இருந்து, அத 
னால்‌ இப்பெயரானது தியோஸ்கூரி (விண்‌ 
ணக இரட்டையர்‌) பற்றிய பழமையான 
புராணக்‌ கதையின்‌ சிந்தனை வெளிப்பாடாக 
உருவானதா? 


இச்சொல்லானது அடிப்படையில்‌ செப 
தேயுவின்‌ மக்களை மட்டுமின்றி அனைத்து 
அப்போஸ்தலர்களையமே இவ்வாறு வர்‌ 
ணித்தது என்பதற்கு சிறிதளவு எழுத்து மூல 
மான ஆகாரம்‌ உள்ளது. 


இடியும்‌ மின்னலும்‌ (ீHபKDER AND 
IGHIENING ) 

வழக்கமான ஆனால்‌ அச்சமூட்டக்கூடிய 
இடியும்‌, மின்னலும்‌, விவிலியக்‌ கண்‌ 
ணோட்டத்தில்‌ இறைவனின்‌ வல்லமையை 
வெளிப்படுத்துவனவர்கக காணப்படுகின்‌ 
றன. இஸ்ராயேல்‌ நாட்டில்‌ இலையுதிர்‌ 
காலத்திலும்‌, வசந்த காலத்திலும்‌, இடியும்‌, 
மின்னலும்‌, மழையும்‌ தோன்றுவது வழக்‌ 
கம்‌ (யோபு 26:14; சங 77:16; ஏச 29:6; மாற்‌ 
3:17; யோவா 12:29; உப 4:12; திருவெளி 
14:2; யாத 19:16; எரே 10:13; மத்‌ 24:27; 28:3). 
மேற்கண்ட மேற்கோள்கள்‌ இடியையும்‌, சத்‌ 
தத்தையும்‌ குறிக்கின்றன. கீழ்காணும்‌ மேற்‌ 
கோள்கள்‌ மின்னலையும்‌ அதன்‌ ஒளியையும்‌ 
குறிக்கின்றன (யோபு 36:32; 37:3.11.15; அ. ப. 
9:3; யாத்‌ 9:23; 20:18; 1 அர 18:38; சங்‌ 28:7). 
மேகங்களுக்கிடையேயான நேர்‌, எதிர்‌ மின்‌ 
சாரத்தினால்‌ மின்னலாகிய ஒளியும்‌, இடியா 
திய ஒலியும்‌ ஏற்படுகின்றன. விவிலியக்கில்‌ 
இழு, மின்னல்‌ ஆகியவற்றின்‌ வருணணை 
மிகவும்‌ சிறப்பாக அமைந்துள்ளது. மின்‌ 
னும்‌ மின்னல்‌ (சங்‌ 123:6; எச 21:10) பூமியை 


652 


திடீரென ஒளிரச்‌ செய்யும்‌ ஒளிவெள்ளம்‌ 
(மத்‌ 24:27), அம்பு போன்ற பாய்ச்சல்‌ [தாக 
2:4), அருங்காட்‌ சியாக பூமியை வந்தடையும்‌ 
விதம்‌ (ஹூக்‌ 10:18), குறிப்பிட்ட இலக்கை 
அடையும்‌ விதம்‌ (யோபு 06:32), இடியின்‌ 
அதிர்வு முழக்கம்‌ (ஏச 6:4) இவை அனைத்‌ 
தும்‌ விவிலிய ஆசிரியர்களின்‌ உயிர்‌ சித்திர 
மாய்‌ விவரிக்கும்‌ திறனைக்‌ காட்டுகின்றன. 
மின்னல்‌ யாவேயின்‌ வாளாகவும்‌ (உப 42: 
21), வேலாகவும்‌, அம்பாகவும்‌ (அப 3:11) 
கூறப்படுகின்றது. இழு அவரது குரலாகவும்‌ 
விவரிக்கப்படுறெது (உப 5:22; சங 28:3-9; 
சீரா சீ5:8; யோவா 12:26-29). பெரும்‌ இடியு 
டன்‌ கூடிய புயல்‌ இறைக்காட்‌சி தோற்றத்‌ 
தைச்‌ சுட்டுகிறது (யாத்‌ 19:16-20; சங்‌ 17:7-15; 
அப 4:4-13]/. எனவே இடியும்‌ மின்னலும்‌, 
வானுலக அரியணையோடு தொடர்புள்ள 
காக வருணிக்கப்படுகிறது (எச 1:4-26; இரு 
வெளி சீ). இயற்கைச்‌ சக்திகளின்‌ மேல்‌ 
யாவே கொண்டிருக்கும்‌ கட்டுபாட்டை 
புயல்‌ எடுத்தியம்புகிறது (யோபு 28:26; எரே 
10:13); அவரது ஆற்றலின்‌ கருவியாகும்‌ (சங்‌ 
104:4); குறிப்பாக அவருடைய எதிரிகளைத்‌ 
தண்டிப்பதற்குப்‌ பயன்படும்‌ கருவியாகும்‌ 
(உப 38:41; திருவெளி 16:16). நீதி 3:4-5; அப 
3:3-இல்‌ குறிக்கப்படும்‌ இடியுடன்‌ கூடிய 
புயல்‌ ஏகோம்‌ திசையிலிருந்து வருவது தற்‌ 
செயலானதன்று, தண்டனையாக வருவதா 
கும்‌. சாதாரணமாய்‌ இத்தகைய புயல்‌ தெற்கி 
லிருந்து வந்தது. 


இடைக்‌ கச்சை (A$ 0-1] 

இடுப்பில்‌ அணியப்பட்ட உள்ளாடையா 
கும்‌. இது கோலாலோ (2 அரச 1:8) அல்லது 
துணியாலோ (எச 13:1) செய்யப்பட்டது. 
வேலையாட்கள்‌ வேலை செய்யும்போது 
வெளி ஆடையைக்‌ களைந்துவிட்டு உள்ளா 
டையுடன்‌ (இடைக்‌ கச்சை) வேலை செய்த 
னர்‌ (யோபு 12:16; ஏச 5:27; எரெ 14;1-2.2,6- 
7.10-11). காண்க ஆடை. 


இணைப்பாளர்‌ (சத) 

பொருள்‌;- காவீகைக்‌ கொல்ல சவுல்‌ 
விரும்பியபோது, யோனத்தான்‌ தாவீதைக்‌ 
காப்பாற்றத்‌ தலையிட்டது (1 சாமு 19:1-7) 
விவிலிய வரலாற்றிலும்‌, பிற வரலாறுகள்‌ 


653 


லும்‌ இடையீட்டாளர்‌ இடைநின்று இணக்‌ 
கம்‌ ஏற்படுத்தும்‌ செயலுக்கு ஒரு சிறந்த 
எடுத்துக்‌ காட்டாகும்‌ [/ சாமு 25:1-55; எஸ்த 
7:1-7; அ.ப. 12:20). இவ்வித இனணைப்பாளரது 
குறுககட்டால்‌ முறியவிருத்த பல உறவுகள்‌ 
முறியாது காக்கப்படுகின்றன. சமாதானம்‌ 
செய்விக்க முயலும்‌ இணைப்பாளர்‌ அச்சு 
றுத்தும்‌ ஆளிடம்‌ சென்று, அஞ்சிடும்‌ ஆளுக் 
காகப்‌ பரிந்துரை செய்து, இருதரப்பாருக்கும்‌ 
அமைதியும்‌ இணக்கமும்‌ ஏற்படுத்துவார்‌. 
இவ்வாறு, ஒத்த ஆற்றல்‌ கொண்ட இரண்டு 
கட்சிகளுக்கடையே சென்று அமை ஏற்ப 
டுத்த இணைப்பாளர்கள்‌ தேவை என்பதை 
இஸ்ராயேலரின்‌ திருச்சட்டம்‌ முன்னுணாந்‌ 
தது (யாத்‌ 21:22; யோபு 9:33]. பிளவும்‌ 
மோதலும்‌ எற்படும்போதுதான்‌ இணைப்பா 
ளரின்‌ பணி தேவைப்படுகிறது 
இல்லை. பிற நேரங்களிலும்‌ தேவைப்படுகி 
றது. இத்தகைய நேரங்களில்‌, தலைவன்‌ 
ஒருவன்‌ தனக்குக்‌ ழிருப்போரிடையே சில 
பணிகளைச்‌ செய்து முடிப்பதற்காகச்‌ சிலரை 


என்ப 


அனுப்பி வைக்கலாம்‌; அத்தகையோரும்‌ 
இணைப்பாளர்‌, இடையீட்டாளர்‌ என்று 


ஒரு பரந்த பொருளில்‌ பெயர்‌ பெறுவர்‌. 


பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில்‌ 
சமாதானம்‌ செய்வித்தல்‌, பரிந்துரைத்தல்‌ 
போன்ற பணிகளைச்‌ செய்யும்‌ '' இடையீட்‌ 
டாளர்‌'' என்பதற்கு நேரடியான தனிச்சொல்‌ 
இல்லை. இறைவனுக்கும்‌ மனிதனுக்கு. 
இடையேயுள்ள உறவைச்‌ சுட்டும்பொழுது 
இப்பணியின்‌ தனித்தன்மை தெளீவாகிறது . 
ஆதலால்‌, விவிலீயத்தைச்‌ சேராத பழங்கா 
லப்‌ புறக்மயத்கார்‌ தங்களுக்கும்‌ தங்கள்‌ 
தலைமைக்‌ தெய்வங்களுக்கும்‌ இடையே 
தொடர்பேற்படுத்தும்‌ பாலங்களாகப்‌ பல 
குட்டிக்‌ தெய்வங்களையும்‌, ஆவிகளையும்‌, 
பிறகு அரசன்‌, பூசாரி போன்ற மனிதர்களை 
யும்‌ ஏற்படுத்தக்‌ கொண்டார்கள்‌ என்பதில்‌ 


வியப்பில்லை. அவர்களின்‌ தலைமைச்‌ 


தெய்‌: ர யாவும்‌ கடந்தநிலைத்‌ தத்துவம்‌ 
கொண்ட 6, ஈாக இல்லாத காரணத்தால்‌, 
இத்தகைய .; ஈ ட்டாளர்களும்‌ பரிந்து 


பபான்ற வாய்ப்பிருந்தது. 
பாரின்‌ இறைவன்‌ தனித்‌ 


ரையாளர்‌ர! நாம்‌ 
அனால்‌ [8 ரா. 


(ைப்டானா 


தன்மை வாய்ந்த தனியொருவர்‌; அனைத்தை 
யும்‌ கடந்து முழுமை நிறைந்த கடவுள்‌. 
இவ்வாறு முற்றிவும்‌ வேறுபட்ட கடவுளுக்‌ 
கும்‌ மனிதருக்கும்‌ கவே இடைதின்று 
பரிந்துரை செய்ய யாரால்‌ இயலும்‌? பவுல்‌ 
கூறுவது போல ''ஒருவர்‌ மட்டுமே இருந்‌ 
தால்‌ இணைப்பாளருக்கு இடமில்லை, கட 
வுளோ ஒருவர்தான்‌!” [கலா 3:20). அதே 
நேரத்தில்‌ விவிலிய மனிதன்‌ கடவுளுக்கு 
முன்னால்‌ பொறுப்புகளை 


நன்கு உணர்ந்து செயல்படுறான்‌. தனிமனி 


தனக்குள்ள 


தன்‌ ஒருவன்‌ தான்‌ வாழும்‌ கூட்டத்தில்‌ 
முற்றிலும்‌ அழுந்திப்‌ போயிருந்த அப்பழங்‌ 
காலத்திலும்‌ மேலே குறிப்பிட்ட தனிமனித 
னின்‌ பொறுப்புணர்வு தெளிவாக உணரப்‌ 
பட்டது. ''கடவுளுக்கு எதிராகப்‌ பாவம்‌ 
செய்த ஒருவனுக்காக அவரிடம்‌ பரிந்து 
பேசக்‌ கூடியவன்‌ யார்‌?'' என்று ஏலி தம்‌ 
முதுமை வயதில்‌ மொழிஜிறார்‌. ஆதலால்‌ 
“நமக்கிடையே இன்று வழக்குத்‌ தீர்ப்பவன்‌ 
எவனுமில்லையே!'' என்று இறைவனிடம்‌ 
யோபு கூறுவது முற்றிலும்‌ உண்மையாறைது 
(யோபு 9:00). இருந்தும்‌, பல இணைப்பா 
ளர்களையும்‌ பரிந்துரையாளர்களையும்‌ நாம்‌ 
விவிலியத்தில்‌ காண்கிறோம்‌, இது நமக்கு 
வியப்பானதாகவும்‌, முரணானதாகவும்‌ 
தோன்றலாம்‌. ஆனால்‌ இவர்கள்‌ எல்லாம்‌ 
கடவுளிடமிருந்து இருக்கட்டளை பெற்றவர்‌ 
கன்‌ என்ற பரந்த பொருளில்தான்‌ இணைப்‌ 
பாளர்களாகின்றனர்‌. முரணாகத தோன்றும்‌ 
"த செயல்தான்‌, இறைவன்‌ உறவற்ற ஒருவ 
ராக இருக்க விரும்பவில்லை என்பதையும்‌ 
மனிதருடன்‌ ஒன்றிய உறவு கொள்ள விரும்‌ 
புகறார்‌ என்பதையும்‌ நமக்கு எடுக்துரைககி 
து. 


புதிய ஏற்பாட்டில்‌, மனிதனுச 2ம்‌ எம 
வனுக்கும்‌ இடையே சமரசம்‌ செய்விப்பவ 
ராக இயேசு வருகை தருகிறார்‌. அவர்‌ ஒரு 
வரே கடவுளும்‌ மனிதனும்‌ ஆனவர்‌ என்ற 
முறையில்‌ கடவுளின்‌ பெயரால்‌ மனிதரிட 
மும்‌, மனிதரின்‌ பெயரால்‌ கடவுளிடமும்‌ 
பேசுவதற்கு ஏற்புடையவராய்‌ இருக்கிறார்‌. 
இவ்வாறு மனித வரலாற்றிலேயே முதல்‌ 
முறையாகவும்‌, இறுதி முறையாகவும்‌ 


இணை டம்‌ (தொடர்ச்‌!) 


''மனுக்குலத்துக்கும்‌ இறைவனுக்குமிடையே 
இணைப்பாளராக:' இருக்கப்‌ பெருமைபெற்‌ 
றவர்‌ இயேசு ஒருவரே ஆவார்‌ (1 தீமோ 
2:5; காண எபி 6:06; 9:15; 12:24). 


!. பழைய உடன்படிக்கையில்‌ இணைப்பா 
ளர்கள்‌: - 

1. வரலாற்று இணைப்பாளர்கள்‌:- ௮. 
ஆபிரகாமின்‌ வழியாகத்தான்‌ ''மண்ணின 
மக்களினங்கள்‌ அனைத்தும்‌ ஆசிபெறும்‌'' 
(ஆதி 12:3). அவர்‌ வழியாகத்தான்‌ இஸ்ரா 
யேல்ரும்‌ தம்மண்ணின வளத்துக்கும்‌, மக்க 
ளின்‌ பெருக்கத்துக்கும்‌ ஆசிபெற்றனர்‌. ஒரு 
சில மரபுப்படி, புறமதத்து அரசர்‌ அபிமெ 
லக்குவிற்காகவும்‌ (ஆதி 20:71. 17 தொ), 
சோதோம்‌ நகருக்காகவும்‌ (18:22-32) ஆபிர 
காம்‌ இறைவனிடம்‌ பரிந்து பேசினார்‌. 


ஆ. மோசே:- இஸ்ராயேல்‌ மக்களை விடு 
விக்கவும்‌, அவர்களுடன்‌ உடன்படிக்கை 
செய்து கொள்ளவும்‌, அவர்களுக்குத்‌ திருச்‌ 
சட்டம்‌ நல்கவும்‌, வழிபாட்டு முறைகளை 
ஏற்படுத்தவும்‌ யாவே இறைவன்‌ மோசே 
யைக்‌ தேர்ந்து கொண்டார்‌. ஆண்டவருக்கு 
முன்னால்‌ அவரது மக்களுக்குத்‌ தாமே 
பொறுப்பு என்பதால்‌, அவர்களுக்குத்‌ தலை 
வராகவும்‌, சட்ட திட்டங்களை வகுப்பவரா 
கவும்‌, இறைவனிடம்‌ பரிந்துரை செய்பவ 
ராக மோசே செயலாற்றுகிறார்‌. இவர்‌ தாம்‌ 
பெற்ற தஇருக்கட்டளையின்‌ காரணமாக, 
இயேசுவுக்கு அடுத்தபடியில்‌ ''இடையீட்டா 
ளர்‌'' என்ற சிறப்புப்‌ பட்டத்திற்கு உரியவர்‌ 
(கலா 3:19) என்பதில்‌ ஐயமில்லை. இருப்பி 
னும்‌ இப்பட்டம்‌ இவருக்கு முன்குறிப்பிட்ட 
பரந்த பொருளில்தான்‌ பொருந்தும்‌. 


விடுதலைப்‌ பயணத்திற்குப்‌ பிறகு, 
மோசே தன்னிடமிருந்த பொறுப்புகளையும்‌ 
அதிகாரங்களையும்‌ ஓரு சிலருடன்‌ பகிர்ந்து 
கொள்கிறார்‌. 


இ. குருக்கள்‌:- லேவியர்களின்‌ குருத்து 
வம்‌, வழிபாட்டிற்கும்‌, இருச்சட்டக்கிற்கும்‌ 
பணிபுரிய இறைவனால்‌ தேர்ந்தெடுக்கப்படு 
கிறது. அவர்களின்‌ வழிபாடுகள்‌ இறைவன்‌ 
இஸ்ராயேலுக்காகச்‌ செய்க வியத்தகு செயல்‌ 


654 


களையும்‌, அதனால்‌ அவருக்கு அவாகள்‌ 
மீது இருக்கும்‌ உரிமைகளையும்‌ எடுத்து 
ரைத்து, அவர்களுக்கு இறைவனின்‌ ஆச 
யைப்‌ பெற்றுத்‌ தருகின்றன (எண்‌ 6:24-27). 
மக்கள்‌ தனியாகவோ, குழுவாக 
இணைந்தோ செலுத்தும்‌ புகழ்ச்சிகளையும்‌, 
வேண்டுதல்களையும்‌ இறைவன்முன்‌ 
படைப்பது குருக்களின்‌ கடமையாகும்‌. 


௭. அரசன்‌:- அடுத்து, தூய ஆவியினால்‌ 
நிரப்பப்‌ பெற்று, நடுவர்களின்‌ வாரிசாக 
அரசன்‌ நியமிக்கப்படுகிறான்‌ (ந்தி 634; 1 
சாமு 10:6; 16:13). மக்களுக்குத்‌ தொண்டு 
செய்ய அவன்‌ அரசனாய்‌ நியமனம்‌ பெற 
றதை இறைவாக்கினர்‌ அவனுக்குத்‌ தெரிவிக்‌ 
கின்றனர்‌ (1 சாமு 9-10; 16). அவன்தான்‌ 
அபிடேகம்‌ பெற்றவன்‌, யாவேயின்‌ 
மெசியா. யாவே அரசனைத்‌ தன்‌ மகனென 
நடத்துகின்றார்‌ (2 சாமு 7:14) சங்‌ 3:7). 
அவனுடைய மக்கள்‌ அவனை ஒரு தேவதாத 
னாகவே கருதுகின்றனர்‌ (2 சாமு 74:77). 
கடவுளுக்கு முன்னால்‌ அரசன்‌ தன்‌ மக்களின்‌ 
டடரதிநிதியாக நிற்கிறான்‌, குரு என்ற பட்டம்‌ 
அவனுக்கில்லை. எனினும்‌ அவன்‌ வழிபாட்‌ 
டுச சடங்குகளையும்‌ நிறைவேற்றுகிறான்‌; 
குருக்களின்‌ அணியாகிய எப்போத்தை 
அணிந்தும்‌, பலிகளை ஒப்புக்கொடுத்தும்‌, 
இஸ்ராயேல்‌ சார்பாக மன்றாடியும்‌ ஒரு குரு 
வுக்குரிய பணிகளைச்‌ செய்கிறான்‌. இஸ்ரா 
யேலின்‌ இறைவனே உலக வரலாற்றை 
நடத்திச்‌ செல்வதால்‌, மற்ற அன்னிய மன்னர்‌ 
களின்‌ செயவிலும்‌ இறைவனின்‌ திட்டம்‌ 
நிறைவேறுவதை இறைவாக்கினர்‌ கண்ட 
றிந்து கூறுகின்றனர்‌ (எ.கா.] தெபுக்கதுனே 
சார்‌ [எரே 27:6), சைரஸ்‌ (ஏச 41:2-5; கீச:28; 
45:1-6). 

௨. இறைவாக்கினா:- பரம்பரையாக 
வரும்‌ குரு, அரசன்‌ இவர்களிலிருந்து இறை 
வாக்கினர்‌ வேறுபட்டவர்‌. யாவேயே, அவ 
ரது வாழ்வில்‌ தலையிட்டு, அவனரைக்‌ தம்‌ 
பணிக்கு அழைத்து அவருக்குத்தன்‌ அருட்‌ 
கட்டளையைத்‌ தருகிறார்‌. இறைவன்‌ மக்க 
ளுக்கு விடுக்கும்‌ வேண்டுகோள்‌, பாவத்‌ 
கிற்கு அவர்‌ விடுக்கும்‌ தீர்ப்புகள்‌, நல்லோ 


055 


ருக்கு அவர்‌ கொடுக்கும்‌ வாக்குறுதிகள்‌ 
ஆகிய இறைவார்த்தைகளை ஏந்திச்‌ செல்‌ 
வதே இறைவாக்கினரின்‌ தலையாய கடமை 
யாகும்‌. இதன்‌ விளைவாக, தன்‌ மக்களின்‌ 
இன்பதுன்பங்களுக்கும்‌, நன்மை இமைகளுக்‌ 
கும்‌ தானும்‌ பொறுப்பாளி என்ற உள்ளுஸர்‌ 
வுடன்‌, தன்‌ மக்களுக்காக இடைவிடாது 
இறைவனிடம்‌ பரிந்துரை செய்கின்றனர்‌: 
(எ.கா) சாமுவேல்‌ (1 சாமு 7:7-12; 12:19-23), 
ஆமோஸ்‌ (7:1-6), எரேமியா (15:11; 18:20; 
48:2). இறுதியாக எசக்கியேல்‌ (9:8; 11:13) 
இறைவனின்‌ மக்களுக்குத்‌ தீங்கு ஏதும்‌ 
நேராது காக்கின்ற காவல்‌ வீரனாக இறை 
வன்‌ தன்னை நியமிததுள்ளதை ஒரு காட்டி 
வாயிலாகக்‌ கணடுணர்ந்தார்‌ (எச 33:1-5, 
3:17-21}. 


இவ்வாறு, இஸ்ராயேல்‌ மக்களின்‌ வர 
லாற்றில்‌, பொறுப்பான பலரை இறைவன்‌ 
நியமித்து, உடன்பாட்டின்‌ நியதிகள்‌ ஒழுங்‌ 
காக நிறைவேறுமாறு பார்த்துக்‌ கொள்ளச்‌ 
செய்தார்‌. ஆனால்‌ இதுபோன்ற இறப்புப்‌ 
பணிகளால்‌, பொதுமக்கள்‌ இறைவனுடன்‌ 
கொள்ளும்‌ தனியுறவு தடுக்கப்படவில்லை. 
மாறாக இச்சிறப்புப்‌ பணிகள்‌ அனைத்தை 
யும்‌ மக்களின்‌ நலனுக்காகவும்‌, அவர்களுக்‌ 
காக இடைநின்று பரிந்துரை செய்வதற்காக 
வுமே இறைவன்‌ ஏற்படுத்தினார்‌. 


2. இறுதிக்கால வருகையின்‌ இணைப்பா 
ளர்கள்‌:- வரலாற்று இணைப்பாளர்கள்ன 
பண்புக்கூறுகள்‌ பலவற்றை, இறுதிக்காலத்‌ 
தில்‌ வரவிருந்த ஒப்பற்ற இணைப்பாளரின்‌ 
மேல்‌ இறைவாக்கினர்‌ எற்றிக்‌ கூறினா. 
ஆனால்‌ அவர்கள்‌ தீட்டிய சித்திரங்கள்‌ இயே 
பற்றி ஓரளவு முன்னறிவித்த, 
பழைய மறைபொருள்‌ மிக்க உருவங்களின்‌ 
தன்மைகளை விஞ்சியதாக இருந்தன. 


சுவைப்‌ 


அழைக்கப்படும்‌ 
இணைப்ப ஈளாக 


'புதிய மனுக்குலம்‌: 
வேளையில்‌, பழைய 
ளைப்‌ ம : பலர்‌ பூதி ்‌ கோன்றுகி ௭ 
போல பலர்‌ புகிகாகத்‌ தோன்றுகின்ற 
ளார்‌. எல சமயங்களில்‌ அரச மெசியொாவாக 
வும்‌, சில சமயங்களில்‌ இறைவாக்கினராக 
வும்‌, மீட்பின்‌ நற்செய்தியை அறிவிப்பவரா 


இணைப்பாளர்‌ ([கொடர்சகி? 


கவும்‌ (ஏச 61:1 தொ; உப 18:15 - யூதர்களின்‌ 
விளக்கவுரையின்படிர்‌, மிகச சில சமயங்க 
ளில்‌ குருவாகவும்‌ (செக்‌ 4:11 - இப்பண்பு 
கும்ரான்‌ மரபினரால்‌ வளர்ச்சி பெற்றது], 
இவர்கள்‌ தங்கள்‌ இணைப்புப்‌ பரிந்துரைப்‌ 
பணியைச்‌ செய்கின்றார்கள்‌. 


ஏசயா 40:55-இல்‌ காட்டப்படும்‌ இறை 
ஊழியனின்‌ உருவகம்‌ சிறிது புதிரானது. 
அவர்‌ இறைவனுக்கும்‌ மனிதருக்கும்‌ 
இடையே புரியும்‌ இணைப்பாளர்‌ பணியின்‌ 
காரணமாக இஸ்ராயேலரின்‌ எஞ்சிய மக்கட்‌ 
தொகுதிக்கு ஓர்‌ உருவக வடிவம்‌ தருறொர்‌. 
்‌ "நீதித்‌ தர்ப்பைப்‌ புறவினத்தாருக்குக்‌ 
கொண்டுவரவும்‌'* (ஏச 42:1), சிதறிப்போன 
இஸ்ராயேலரை ஒன்று திரட்டவும்‌ புறவினத 
காருக்கு ஓர்‌ ஒளியாக இருக்கவும்‌ (42:6; 
49:5-6), மக்களின்‌ உடன்படிக்கையாக இருக 
கவும்‌ (42:6; 49:8), அதாவது மீட்படைந்த 
இஸ்ராயேலையும்‌, மனம்‌ திரும்பிய நாடுக 
ளையும்‌ ஒன்று சேர்க்கவும்‌, இறைவன்‌ 
அவரை ஒரு இறைவாக்கினராக அழைததுள்‌ 
ளார்‌. எனவே அவரது பணி முன்னைய 
இறைவாக்கினரைப்‌ போல மீட்பின்‌ நற்செய 
தியை அறிவித்தலும்‌, மக்களுக்காக மன்றாடு 
வதும்‌ மட்டுமன்று, மாறாக இப்பொழுது 
அவர்‌ ' அனைவரின்‌ பாவங்களையும்‌ சுமக்க 
வேண்டும்‌ '', அத்துடன்‌ அவரது துயரப்பாடு 
களின்‌ கூலம்‌ மக்களின்‌ மீட்புக்கு வழிவ 
குக்க வேண்டும்‌ (52:14; 53:13). அவர்‌ தமது 
உயிரையே ஒரு புனிதப்பலியாக ஓப்புக்‌ 
கொடுக்கிறார்‌ (53:10). இதன்மூலம்‌ ஒரு 
புதுவகையான குருத்துவ இணைப்பாளர்‌ 
நிலையை அவர்‌ அறிமுகம்‌ செய்கிறார்‌. 


கானியேல்‌ 7:13. 18-இல்‌ கூறப்படும்‌ மனு 
மகன்‌, கடவுளின்‌ தரப்பால்‌ மகிமைப்‌ படுத்த 
படுவதற்கு முன்னா, புறமதத்துனரால்‌ 
கொடுமைக்குள்ளாகும்‌ புனித மக்களைக்‌ 
காட்டும்‌ உருவகமாக உள்ளார்‌. அவர்‌ உலக 
னைத்தையும்‌ ஆளுவார்‌ (7:14.21). அதன்‌ 
மூலம்‌ யாவேயின அகில உலக அரசாட 
சியை உறுகிப்படுத்துவார்‌. பழைய ஏற்பாட 
டில்‌. இறுதிக்காலத்தில்‌ கொன்றும்‌ இப்பல்‌ 
வேறு இணைப்பாளருக்க உ. யமளன்‌ உற 


இணைப்பாளர்‌ [தொடர்க] 
வும்‌, தொடர்பும்‌ வரையறுக்கப்பட 
வில்லை, இந்த முன்னறிவுப்புகள்‌ எல்லாம்‌ 
இயேசுவில்‌ நிறைவேறும்‌ போதுதான்‌ முன்‌ 
னர்க்‌ குறிப்பிட்ட பல்வேறு இணைப்பாளர்‌ 
களின்‌ பண்புகளும்‌ இவரிலே ஒன்றிணைந்த 
அழகும்‌ உண்மையும்‌ புலனாகும்‌. 


ப்‌, வானதூதர்களின்‌ பரிந்துரைக்கும்‌ 
பணி:- மனித இனணைப்பாளர்களின்‌ இயலா 
மையை நெடுங்காலமாகவே புறமதத்தினர்‌ 
உணர்ந்து வந்தனர்‌. ஆதலால்தான்‌ அவர்கள்‌ 
இடையிருந்து பரிந்துரை செய்ய, சிறிய 
தேவதைகளின்‌ துணையை நாடினர்‌. ஆனால்‌ 
இஸ்ராயேலர்‌ இந்தப்‌ பலதெய்வக்‌ 
கொள்கை அனைத்தும்‌ கடந்த இணைப்பா 
ளர்‌ ஒருவரின்‌ வருகைக்கு அவர்களைத்‌ 
தயார்‌ செய்தது. பெத்தேல்‌ என்னும்‌ புனிதத்‌ 
தலத்தின்‌ வானதாதர்கள்‌ விண்ணுக்கும்‌ மண்‌ 
ணுக்கும்‌ ஓர்‌ ஏணி அமைத்ததுபோல யாக்‌ 
கோபு காட்சி கண்டதாக ஒரு விவிலியக்‌ 
குறிப்பு கூறுகிறது (ஆதி 26:12). பாபிலோன்‌ 
அடிமைத்‌ தனத்திலிருந்து தாயகம்‌ திரும்பிய 
பின்‌ வானதூதர்‌ பற்றிய கொள்கை இஸ்ரா 
யேலரிடையே 0/பருவளர்சி கண்டது. மக்க 
க்காக வானதூதர்‌ வேண்டுவதும்‌ (செக்‌ 
1:12 தொ.), இஸ்ராயேலரின்‌ சார்பில்‌ அவர்‌ 
கள்‌ தலையிடுவதும்‌ [கானி 10:18. 21; 21:1), 
விசுவாசிகளுக்கு அவர்கள்‌ கொணர்ந்த உத 
வியும்‌ [தானி 3:49 தொ 6:23; 14:34-39; 
தோபித்து), அன்பர்களின்‌ செபங்களை 
அவர்கள்‌ ஆண்டவர்‌ முன சமர்ப்பித்ததுவும்‌ 
(தோபி 12:12) விவிலியத்தில்‌ இடம்பெறு 
கின்றன. மலாக்கியாவும்‌, விந்தைக்குரிய 
தூதர்‌ ஒருவரைப்‌ பற்றி விளக்குகிறார்‌. அவர்‌ 
உடன்படிக்கையின்‌ வானதாதர்‌, அவரது 
ஆலய வரவு இறுதிக்கால மீட்பினைத 
தொடங்கி வைத்தது (மலா 3:1-4]. இங்குக்‌ 
கூறப்படும்‌ வானதூதர்‌ ஒரு படைப்புப்‌ 
பொருள்‌ அல்லர்‌; மாறாக இறைவனே, தம்‌ 
மக்களின்‌ கறைநீக்கவும்‌, அவர்ளை மீட்டு 
உய்விக்கவும்‌ வானதாகர்‌ வடிவ 2ல வருகை 
தருகிறார்‌. 


புகய ஏற்பாட்டின்‌ இணைப்பாளர்‌: - 
புதிய ஏற்பாட்டின்‌ நுழைவாயிலில்‌, மனி 


௦56 


தனுக்கும்‌ இறைவனுக்குமிடையே நிகழப்‌ 
போகும்‌ ஒரு புதிய உடன்படிக்கைக்கு முன்‌ 
னுரையாக, விண்ணிவிருந்து வந்த இணைப்‌ 
பாளரான கபிரியேல்‌ தூதர்‌ ஒரு கலந்துரையா 
டலைத்‌ தொடங்கி வைக்கிறார்‌ (லூக்‌ 15-38). 
திட்டவட்டமான பதில்‌ ஒன்றை மரியாள்‌ 
அவருக்குத்‌ தெரிவிக்கின்றாள்‌. “சீயோனின்‌ 
மகள்‌' என்ற முறையில்‌ தன்‌ இனத்தாரது 
சார்பில்‌ பேசி, இறைமகனும்‌, அரச மெசியா 
வுமானவருக்குத்‌ தாயாக மாற இணக்கம்‌ 
தெரிவிக்கிறாள்‌. யோசேப்பு (மத்‌ 1:18-25). 
எலிசபெத்து (லூக்‌ 1:39-56), சிமிமேயோன்‌, 
அன்னாள்‌ (2:33-28) ஆகிய அனைவரும்‌ 
ஆண்டவரின்‌ மீட்புக்காகக்‌ காத்திருக்கிறார்‌ 
கள்‌. அவர்களுக்கெல்லாம்‌ மரியாளின்‌ வழி 
யாக வந்துதித்த 'மீட்பரை' ஏற்றுக்‌ கொள்வ 
தல்லால்‌ வேறு செயல்‌ ஒன்றுமில்லை 
(2:11/. அவள்‌ வழியாகத்தான்‌ மனுக்குலம்‌ 
இயேசுவை அறிகிறது; இயேசுவும்‌ மனுக்கு 
லத்தை அறிந்து கொள்ளுகிறார்‌. அவர்‌ 
இறைவனின்‌ ஒரே மகனாக இருந்தபோதி 
லும்‌, அவர்தம்‌ தொண்டினைக்‌ தொடங்கும்‌ 
நாள்‌ வரும்வரைக்கும்‌ (யோவான்‌ 21-12), 
மரியாள்‌-யோசேப்பு இவர்களின்‌ விருப்பத்‌ 
துக்குப்‌ பணிந்து ஓழுகுகிறார்‌. 


1. ஒப்பற்ற இணைப்பாளர்‌:- கடவுளுக்‌ 
கும்‌ மலர்தனறுக்கும்‌ இடையே இயேசுக்கி 
நிஸ்துதான்‌, பழைய உடன்படிக்கையைவி 
டச்‌ சிறந்த (எபி 8:6) புதிய உடன்படிக்கை 
யின்‌ இணைப்பாளர்‌ ஆவார்‌ (9:15; 12:24). 
இனிமேல்‌ அவர்‌ வழியாகத்தான்‌ மனிதர்‌ 
கடவுளை அணுக இயலும்‌ (7:25]. இந்க 
உமை பலவடிவங்களீல்‌ புதிய ஏர்பாட்‌ 
டில்‌ இடம்‌ கண்டுள்ளது. இஸ்ராயேலின்‌ 
எஞ்சிய மக்களின்‌ பெயராலும்‌, அவர்களின்‌ 
நலனுக்காகவும்‌, அத்துடன்‌ உலக மக்கள்‌ 
அனைவருக்காவும்‌ இயேசு இறந்து, 
உயிர்த்து, தாய ஆவியைப்‌ பெற்றார்‌. அவரது 
இணைப்பாறறல்‌ அனைத்துப்‌ படைப்புக 
ளையும்‌ (கொலோ 1:16; யோவா 1:43), 
பழைய உடன்படிக்கையின்‌ வரலாற்றையும்‌ 
நிறைவு செய்கிறது (1 பேதுரு 1:11). தந்‌ைத 
இபயசுவை அழைத்தாலும்‌ (எபி 5:5) அவ்வ 
ழைப்பினை இயேசு ஏற்றதாலும்தான்‌ (10:7 


657 


தொ.) இயேசு இணைப்பாளர்‌ ஆகிறார்‌. 
இது பழைய ஏற்பாட்டு இணைப்பாளர்க 
ளுக்கும்‌ பொருந்தும்‌ (காண்‌ 5:4). ஆனால்‌ 
இயேசுவைப்‌ பொறுத்த அளவில்‌ அழைத்த 
லும்‌ ஓப்புகலும்‌ அவருடைய வாழ்வு என்‌ 
னும்‌ மறைபொருளின்‌ மையப்‌ பொருளாக 
இருக்கிறது. ''மகன்‌'' என இருந்த அவர்‌ (1:2 
தொ), "ஊனும்‌ இரத்தமும்‌ பெற்றுக்‌ கொண்டு" 
(2:14) ''மனிதனானர்‌'' (1 தீமோ 2:5). 
இவ்வாறு அவர்‌ தான்‌ உறவுபடுத்தி வைக்‌ 
கும்‌ இரண்டு சாராருக்கும்‌ சொந்தமானவர்‌ 
ஆகிறார்‌. 


இறுதிக்‌ கால இணைப்பு முயற்கிகளை 
நிறைவேறச்‌ செய்வதன்‌ மூலம்‌, ''மகன்‌'' 
பழங்கால இணைப்பு முயற்சிகளுக்கு ஒரு 
முற்றுப்புள்ளி வைக்கிறார்‌. அவர்தாம்‌ 
"ஆபிரகாமின்‌ வழித்தோன்றல்‌” (கலா 3:10), 
வழியாகத்தான்‌ இஸ்ராயேவரும்‌, 
மற்ற நாட்டினரும்‌, ஆபிரகாமுக்கு வாக்களிக்‌ 
கப்பட்ட வாக்குறுதிகளைப்‌ பெறுகின்றனர்‌ 
(கலா 3:15-18; உரோ சீ). அவரே புஇய 
மோசே, புதிய விடுதலைப்‌ பயணத்தின்‌ 
வழிகாட்டி; புதிய உடன்படிக்கையின்‌ 
இணைப்பாளர்‌, புதிய இறைமக்களின்‌ தலை 
வர்‌, அவர்‌ இனிமேல்‌ இறைவனின்‌ ஊழிய 
னாக இருப்பதில்லை; மாறாக *' மகனாக 
வே'' இருந்து மேற்குறிப்பிட்ட புதிய பணி 
களை ஆற்றுகிறார்‌. (எபி 3:1-6]. அவர்‌ ஒரே 
சமயத்தில்‌ அரசரும்‌, தாவீதின்‌ மகனும்‌ (மத்‌ 
21:ச-9) ஏசயாவால்‌ முன்னறிவிக்கப்பட்ட 
இறைவனின்‌ ஊழியனும்‌ (மத்‌ 12:17-21), 
இறைவாக்கினரும்‌, மீட்பின்‌ நற்செய்தியை 
அறிவிப்பவரும்‌ (லூக்‌ 4:17-21), மனுமக 
னும்‌, இறுதி நானின்‌ நீதிபதியும்‌ (மத்‌ 26:64), 
தம்‌ வருகையால்‌ ஆலயத்கைப்‌ புனிதப்படுத்‌ 
தும்‌ தேவதாகனும்‌ (காண்‌ லூக்‌ 19:4 தொ 
யோவா 3:14:17] ஆகிய அனைவரும்‌ 
ஆவார்‌. அவர்‌ தம்‌ மக்களின்‌ மீட்பையும்‌ 
உய்வையும்‌ முற்றிலும்‌ முடிவுற்றதாக்கப்‌ 
பாடுபடுகிறார்‌. அவர்‌ தம்மில்‌ அரசுரிமை, 
குருத்துவம்‌, இறைவாக்குரிமை ஆகிய 
மன்று பண்புகளையும்‌ கொண்டுள்ளார்‌. 
அவரே இறைவனின்‌ வார்த்தையானவர்‌. 
ஆகுலால்‌ அவரது வருகை மனித வரலாற 


அவா 


இணைப்பாளர்‌ [தொடர்க 


றுக்கு முற்றிலும்‌ மாறுபட்ட ஒரு புதியபோக்‌ 
கைக்‌ கொண்டு வருகிறது. '*மனிதக்‌ கரங்க 
ளால்‌ கட்டப்படாத ஆலயத்தில்‌” அவர்‌ 
இருந்து கொண்டு (எபி 9:11), தம்‌ உடன்பி 
றப்புகளுக்காக எப்போதும்‌ மன்றாடும்‌ 
இணைப்பாளராக உறைகிறார்‌ (7:35). உண்‌ 
மையில்‌ ''கடவுள்‌ ஒருவரே; கடவுளையும்‌ 
மனிதரையும்‌ இணைப்பவரும்‌ ஒருவரே”! (1 
தமோ 2:5). அவரே மனிதனான இயேசு 
இறிஸ்து, எக்காலத்துக்கும்‌ உரிய உடன்படிக்‌ 
கையின்‌ இணைப்பாளர்‌. 


2. ஒப்பிலா இணைப்பாளரும்‌, அவரது 
துருச்சபையும்‌;- இறிஸ்துதான்‌ தன்னேரிலாத்‌ 
தனித்தன்மை பொருந்திய இணைப்பாளர்‌ 
என்பதால்‌, மீட்பின்‌ வரலாற்றில்‌ மனிதனின்‌ 
முயற்சியும்‌ பங்கும்‌ அகற்றப்பவெதில்லை, 
அவரது இருச்சபையில்‌ பணிபுரியும்‌ அனை 
வரையும்‌ அவரது இணைப்புப்‌ பணியில்‌ 
பங்கு பெற அவர்‌ அழைக்கிறார்‌. ஏனெனில்‌ 
இயேசு தம்‌ உடலாகிய இருச்சபையின்‌ உறுப்‌ 
பினர்‌ ஒவ்வொருவரையும்‌ தன்‌ இணைப்புப்‌ 
பணியில்‌ தொடர்புடையவராக மாற்றுகி 
றார்‌. 


அ. அப்போஸ்தலர்‌:- இயேசு தாம்‌ உலக 
வாழ்வினபோது, தமது நற்செய்தியைப்‌ 
போதிக்கவும்‌ இறையரசு வெரூன்றியதற்‌ 
கான அறிகுறிகளைச்‌ சாதிக்கவும்‌ தம்மோடு 
உழைக்க மனிதர்களை அழைக்கார்‌ (மத்‌ 10:7 
கொ]. இவர்கள்‌ இயேசுவின்‌ இணைப்புச்‌ 
செயலைத்‌ தொடர்ந்து ஆற்றுகின்றனர்‌. அவ 
ஈது இறப்பு-உயிர்ப்பு இவற்றிற்குப்பின்‌ 
தமது இணைப்புப்‌ பணியைக்‌ தொடருமாறு 
அவர்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த இருக்கட்‌ 
டளை, உலகனைத்திலும்‌, இனிவருகின்ற 
எல்லாக்‌ காலத்திலும்‌ அவர்களால்‌ நிறை 
வேற்றப்படும்‌ (மத்‌ 28:19 தொ). இந்த 
இணைப்புப்‌ பணியை அவர்‌ காணமுடியாத 
உலகிலிருந்து செயலாற்றுவார்‌. இவருடைய 
வார்த்தைக்கும்‌, திருச்சபைக்கும்‌, இருமுழுக்‌ 
திற்கும்‌ நறகருணைக்கும்‌, பாவ மன்னிப்புக்‌ 
கும்‌ இனி அவருடைய அப்போஸ்தலர்களே 
பொறுப்பாவார்கள்‌. 


இணைப்பாளர்‌ (தொடர்ச்ச) 


ஐம்பதாம்‌ நாள்‌ திருநாளிலிருந்து, அவர்‌ 
தம்தந்தையிடமிருந்து தாம்‌ பெற்ற தூய 
ஆவியால்‌ திருச்சபையை நிரப்பிக்‌ கொண்டி 
ருக்கிறார்‌. அன்றிலிருந்து, '“ஓரே உடலும்‌ 
ஒரே ஆவியும்‌... ஒரே ஆண்டவரும்‌... ஒரே 
கடவுளும்‌....”” (எபே சீ:சீ தொ) என்ற நிலை 
ஏற்பட்டது. ஆனால்‌ இந்த உடலுள்‌ புதிய 
உறுப்பினர்களைச்‌ சேர்ப்பதற்குத்‌ திருமுழுக்‌ 
குத்‌ தருதல்‌ வேண்டும்‌ (அ.ப. 2:48), தூய 
ஆவியைத்‌ தருவதற்கு அவர்கள்‌ மேல்‌ கைவி 
ரித்தல்‌ அவசியமாகிறது (8:12-17). உடவின்‌ 
வாழ்வையும்‌ வளர்ச்சியையும்‌, இறைவ 
னின்‌ கொடைகளைப்‌ பகிர்ந்து பங்கீரு செய்‌ 
தலையும்‌ தூய ஆவி கவனித்துக்‌ கொள்வார்‌. 
இக்கொடைகளைப்‌ பெற்றவருள்‌ சிலர்‌ தற்‌ 
காவிகமாகத்‌ தொண்டு புரிவர்‌; வேறு சிலர்‌ 
நிரந்தரமாகத்‌ தொண்டாற்றுவர்‌. இவர்களின்‌ 
பல்வேறு தொண்டுகளும்‌, அப்போஸ்தலர்‌ 
கள்‌ திருச்சபையின்‌ வளர்சசிக்காகச்‌ செய்த 
பல்வேறு பணிகளின்‌ தொடர்ச்சியே ஆகும்‌. 
ஆதலால்‌ இப்பணிகளைச்‌ செய்வோர்‌ உண்‌ 
மையில்‌ வேறு புதிய இணைப்பாளர்கள்‌ 
ஆவதில்லை; இவர்களின்‌ தொண்டு ஒரே 
இணைப்பாளரான இயேசுவின்‌ பணிக்குப்‌ 
புதிதான அம்சங்கள்‌ எதையும்‌ அளிப்ப 
தில்லை; மாறாக அனைத்து மக்களையும்‌ 
அடைவதற்கு ஏற்ற கருவிகளாக இயேசுவே 
இவர்களைத்‌ தொண்டாற்றச்‌ செய்கிறார்‌. 


கிறிஸ்துவின்‌ உடலுறுப்புகளாகிய கிறிஸ்‌ 
தவர்கள்‌ இவ்வுலகை நீத்து மாட்சியிலிருக்‌ 
கும்‌ தங்கள்‌ தலையாகிய சிறிஸ்துவுடன்‌ 
ஒன்றிணைந்த பின்னர்‌ அவர்களது பணிகள்‌ 
நிறைவு பெறுகின்றன. ஆனால்‌ இன்னும்‌ 
இவ்வுலகில்‌ இடைவிடாது போராடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ கிறிஸ்தவர்களுக்கு, வெற்‌ 
நியைச்‌ சுவைக்கும்‌ விண்ணகக்‌ கிறிஸ்தவர்‌ 
கள்‌ பேருதவி புரிகின்றனர்‌. அவர்கள்‌ கிறிஸ்‌ 
துவின்‌ அரசுரிமையில்‌ பநுகேற்றவர்களாய்‌ 
(இருவெளி 2:26 தொ 3:21; காண்‌ 12:5; 19:15] 
இறைவனின்‌ நீதி விரைவில்‌ வெளித்‌ 
தோன்ற வேண்டுமென விரும்பும்‌ (6:9 முழு 
8:2-5; 9:13] மண்ணகப்‌ புனிதரின்‌ மன்றாட்டு 
களை இறைவன்‌ முன்‌ எடுத்துச்‌ செல்கின்ற 
னர்‌ (5:8; 11:18). இறுதியில்‌ வரும்‌ நிறைவான 


058 


வெற்றி ''செம்மறியின்‌ செந்நீரையும்‌"', 
சாட்சிகளின்‌ வீர மாணத்தையும்‌'' சராந்ததாக 
இருக்கும்‌ (12:11). கிறிஸ்து தம்‌ விண்ணேற்‌ 
றத்திற்கும்‌, இறுதி வருகைக்கும்‌ இடைப்‌ 
பட்ட காலத்தில்‌, தமது மக்களின்‌ பங்கேற்பு 
இல்லாமல்‌ தம்‌ அரசுரிமையை அவர்‌ செய 
லாற்றுவதில்லை. அவ்வரசுரிமை ஒரே சம 
யத்தில்‌ மண்ணிலும்‌ நிலவுகிறது (12:6; 14; 
22:17; காண்‌ 7:1-8), விண்ணிலும்‌ மகிமை 
துலங்க விளங்குகிறது (12:1; 21:2; காண்‌ 
141-5). 

ஆ. மரியான்‌:- உயிர்த்த கிறிஸ்துவின்‌ 
இணைப்புப்‌ பணியில்‌ மரியாளுக்கு ஒரு 
தனியிடம்‌ உண்டு. விண்ணக இணைப்பார்‌ 
உலகுக்கு வருகை தரும்போது, அவருக்குத்‌ 
தாயாக இருக்க மரியான்‌ அழைக்கப்பட 
டாள்‌; அத்துடன்‌ அவர்‌ செய்த முதல்‌ அருங்‌ 
குறி அவளது வேண்டுதலின்‌ பேரில்தான்‌ 
நிகழ்ந்தது. இவற்றை நோக்கும்போது, திருச்‌ 
சபையைப்‌ பொறுத்த வரையில்‌ கண்ணுக்‌ 
குத்‌ தெரியாத வகையில்‌ கன்னிமரி செய்‌ 
இன்ற செயல்‌ என்ன என்ற கேள்வி பிறக்கு 
றது. தொடக்கத்‌ திருச்சபையில்‌, மரியாள்‌ 
மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்தவளாக இருந்த 
போதிலும்‌, ஏனையோரைப்போல ஓர்‌ உறுப்‌ 
பினராகத்தான்‌ இருந்தாள்‌ (அ.ப. 1:14); அவ 
ளுக்கெனத்‌ தனிச்‌ சிறப்புகளோ, சவுகையோ 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. அப்போஸ்த 
லர்‌ செய்த பணிகளுடன்‌ ஒப்பிடுகையில்‌ 
அவள்‌ எவ்விதச்‌ சிறப்புப்‌ பணியையும்‌ செய்‌ 
யவில்லை. ஆனால்‌ விண்ணக இணைப்பா 
ளர்‌ இறக்கும்‌ தருவாயில்‌, தம்முடையவர்க 
குத்‌ தாயாக விளங்கும்‌ இருகட்டளையைத்‌ 
தம்‌ தாய்க்கு விட்டுச்‌ செல்கிறார்‌ (யோவா 
9:26-27). அப்படி யானால்‌, மரியாளின்‌ இறப்‌ 
புக்குப்பின்‌ இந்தத்‌ இருக்கட்டளை தீர்ந்து 
விட்டது என்று எண்ணமுடியுமார தான்‌ 
இறந்த பின்னும்‌, தன்‌ திருமைந்தன்‌ தனக்‌ 
கிட்ட திருக்கட்டனையைத்‌ தலைமேற்‌ 
கொண்டு கண்ணுக்குப்‌ புவனாகா வகையில்‌ 
கடமையாற்ற மாட்டாளா? தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட அனைவரையும்‌ போல, மரியாளும்‌ 
இயேசுவின்‌ அரசுரிமையிலும்‌, அவரது பரிந்‌ 
துரைப்‌ பணியிலும்‌ பங்கு பெறுகிறாள்‌. 


௦59 


அத்துடன்‌, புதிய ஏற்பாடு அவளுக்கு 
“இறைமகனின்‌ தாய்‌", 
என்ற சிறப்புப்‌ பெயர்களைச்‌ சூட்டி மகழ்கி 
றது. இதைப்‌ புதிய ஏற்பாடும்‌ சுட்டிக்‌ காட்டு 
கிறது. 


3. இயேசுவும்‌ வானதூதரும்‌:- ஒப்பற்ற 
ஒரே இணைப்பாளராகய கிறிஸ்து, இறைவ 
னின்‌ திருமுன்னிருந்து இறங்கி வந்து, மறுப 
ட யும்‌ திரும்பிச்‌ சென்று விட்டார்‌. இச்செயல்‌ 
அவரைப்‌ பழைய ஏற்பாட்டு வானதூதர்களு 
டன்‌ ஓப்புமைப்படுத்துவதுபோலக்‌ காட்ட 
லாம்‌. இதனாலும்‌, மத்திய ஆசியப்‌ புறச்சம 
யங்களின்‌ செல்வாக்காலும்‌, ஆதிக்கிறிஸ்க 
வா்‌ சிலர்‌ இயேசுவையும்‌, வானதூதர்களை 
யும்‌ ஏறக்குறைய ஒரே படியில்‌ வைத்து 
ஓப்பிடலாயினர்‌. இந்தத்‌ தவறான கருத்துக 
ளைத்‌ தகர்த்தெறிய சில சரிய விளக்கங்கள்‌ 
தேவைப்படுகின்றன (கொலோ 2:19 தொ; 
எபி 1:4-14) காண்க: திருவெளி 19:10). 
இறிஸ்து 'வானதாககளுக்கும்‌' தலையானவர்‌ 
(கொலோ 2:10); அவரோடு சேர்ந்து கிறிஸ்த 
வர்களும்‌ வானதூதருக்குத்‌ தீர்ப்பிடுவார்கள்‌ 
(1 கொரி 6:3). புதிய ஏற்பாட்டிலும்‌, வானதூ 
தார்கள்‌, பரிந்துரைக்கும்‌ பணியையும்‌, இறை 
வணின்‌ திட்டங்களை நிறைவேற்றும்‌ கருவி 
களாய்‌ இருக்கும்‌ பணியையும்‌ (எபே 1:14), 
தொடர்ந்து செய்கின்றார்கள்‌. ஆனால்‌ இப்ப 
ணிகளை அவர்கள்‌, இணையற்ற இணைப்‌ 
பாளராகிய 'மனுமகணின்‌ தூதுவர்களாக'த 
தான்‌ செய்து முடிக்கிறார்கள்‌ (மத்‌ 22:20), 


(/ முடிவுரை:- இறைவனையும்‌ இவ்வுலக 
மக்களையும்‌ இணைக்கின்ற ஏணிகளாய்‌ 
இருந்து இறைமக்கள்‌ செய்யவிருந்த ஏற்ற 
மிகு இணைப்புப்பணியை முன்னறிவிப்ப 
தாகவும்‌, அதற்கு ஆயத்தம்‌ செய்வதாகவும்‌ 
தான்‌ இறைவன்‌ தமக்கும்‌ தம்மக்களுக்கும்‌ 
இடையே பாலமாக விளங்க ஏற்படுத்திய 
பல்வேறு இணைப்பாளர்களின்‌ பணி தோற்‌ 
றம்‌ அமைகிறது. இஸ்ராயேலின்‌ இவ்வி 
ணைப்புப்‌ பணி இயேசுவின்‌ பணியில்‌ முற்‌ 
றுப்‌ பெற்றது. அப்பொழுது அவர்‌ இறைவ 
னின்‌ ஒரே மகனாக, எடுததியம்பவியலாத 
மாட்சியில்‌ இருப்பதால்‌, அவர்‌ ஒருவரே ஈடு 


“இணறைமக்களின்‌ தாய்‌” 


தெய்தீதின்‌ கழுனத்தன்மை 


இணையற்ற இணைப்பாளர்‌ ஆகிறார்‌. இருந்‌ 
தும்‌, புதிய இஸ்ராயேல்‌ என்னும்‌ உடலின்‌ 
தலை என்ற அளவில்‌, தம்‌ உடலின்‌ மூலம்‌ 
கான்‌ இப்பொழுது அவர்‌ தம்‌ இணைப்புப்‌ 
பணியைச்‌ செய்கிறார்‌. 


மனுமகனின்‌ மகிமை பொருந்திய வரு 
கையின்போது, மனிதர்‌ புரியும்‌ இணைப்புப்‌ 
பணி மங்கி மறைந்து போகாது, பட்டொளி 
வீசி பாரெல்லாம்‌ தெரியுமாறு துலங்கும்‌. 
இது முரணாகத தோன்றலாம்‌. இதற்கு இறு 
திக்காரணம்‌ அன்பே உருவான இறைவன்‌ 
தான்‌ (1 யோவா 4:6). மனிதருடன்‌ இருக்க 
வும்‌ (மத்‌ 1:28; இிருவெளி 31:3), அவர்களு 
டன்‌ தமது தெய்வீகத்‌ தன்மைகளைப்‌ 
பகிர்ந்து கொள்ளவும்‌ (2 பேதுரு 1:4) அவர்‌ 
விழைகிறார்‌; ஆதனால்‌ தம்திட்டங்களை 
நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன்‌ 
இணைந்தே அவர்‌ செயலாற்றுகிறார்‌. மனி 
தன்‌ மனிதனுடன்‌ கொள்ளும்‌ ஒன்றிப்பின்‌ 
மூலமாகத்தான்‌, தாம்‌ மனிதருடன்‌ ஒன்றி 
இணையும்‌ ஒப்பற்ற கொடையை மனித 
ருக்கு இறைவன்‌ தந்தருளுகின்றார்‌ (1 
யோவா [1:0]. 


இதயத்தின்‌ கடினத்தன்மை (MAHDNESS OF 
HEART ] 

இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட மனித 
னுடைய படிப்படியான காழ்ப்பானது இத 
யத்தின்‌ கடினத்தன்மை அல்லது குருட்டுத்‌ 
தன்மை என்று அழைக்கப்படுகிறது. இதயத்‌ 
தைக்‌ கடினமாக்குவதென்பது, ஒருவன்‌ பிடி 
வாதமும்‌ கல்மனமும்‌ கொண்டிருக்கும்படி 
யாக இதயத்தைக்‌ கொழுக்க வைப்பது, 
காதுகளை மூடிக்கொள்வது, கண்களை 
மறைப்பது, உறங்குவது, மயக்க நிலை 
யினை உண்டாக்குவது, அல்லது மந்த 
நிலை, அல்லது பொய்ம்மை நிலையினை 
உருவாக்குவதென்பதாகும்‌. இந்நிலையா 
னது, புறவினத்தாரையும்‌, இஸ்ராயேலர்க 
ளையும்‌ மற்றும்‌ இயேசுவின்‌ சடர்களையும்‌ 
கூட அனைத்து மக்களையும்‌ பாதிக்கலாம்‌. 


1. இகயத்தினுடைய கடினத்தன்மையின்‌ 
தொடக்கத்தில்‌: - 

அ. உண்மை நிகழ்வு:- யாத்திராகமம்‌ 
மற்றும்‌ ஏசயா நூல்களிலிருந்து இரு முக்கிய 


இத௫வக்கின்‌ கழினத்சன்மை [தொடர்ச்ச]! 060 


வாசகங்கள்‌ இஸ்ராயேலின்‌ சமய இந்த 
னையை  எடுத்துக்காட்டுகின்றன. 
வோன்‌ இஸ்ராயேலைச்‌ செல்ல அனுமதிக்‌ 
காததன்‌ காரணம்‌, இறைவன்‌ அவனுடைய 
இதயத்தைக்‌ கடினமாக்கியதே (யாத்‌ 4:21; 
7:3; 9:12; 10:1; 20:27; 11:10; 14:4), அல்லது 
அவனே தன்னுடைய இதயத்தைக்‌ கடின 
மாக்கிக்‌ கொண்டதே (யாத்‌ 7:1;0-14.22; 8:15; 
9:7. 34-35). முதலாவதை இரண்டாவது இருத்‌ 
துவதாகத்‌ தவறான எண்ணத்தை எழுப்பா 
மல்‌ இருக்க, இப்பகுதிகளில்‌ இவ்விரு 
விளக்கங்களும்‌ அடுத்தடுத்து வைக்கப்பட்‌ 
டுள்ளன. இதனால்‌ ஓர்‌ இறையியல்‌ பிரச்‌ 
சினை எழுகிறது. மனிதனுடைய இதயத்‌ 
தின்‌ கடினத்‌ தன்மைக்கு அவனே காரண 
மென்பதில்‌ வியப்பில்லை. ஆனால்‌ இறை 
வனே இதற்கு ஆதரவு அளித்து அதற்குக்‌ 
காரணமாகவும்‌ உள்ளார என்பதை எவ்வாறு 
அனுமகுப்பது?. ''தாம்‌ விரும்புவது போல்‌ 
இறைவன்‌ ஒருவன்‌ மேல்‌ இரக்கம்‌ வைக்கி 
றார்‌. இன்னொருவனை அடங்காமனத்தினர்‌ 
ஆக்குகிறார்‌'' என்று (உரோ 9:15) பவுல்‌ 
தெளிவாக எடுத்துரைக்கிறார்‌. 


பாபி 


பழைய ஏற்பாட்டில்‌ இறைவன்‌ ஏசயா 
விற்கு ஒரு பணியினை அளிக்கின்றார்‌; *'தீ 
போய்‌ இந்த மக்களுக்கு. 'கேட்டுக்‌ கேட்டும்‌ 
நீங்கள்‌ உணராதீர்கள்‌, பார்த்துப்‌ பார்த்தும்‌ 
நீங்கள்‌ அறியாதீர்கள்‌' என்று சொல்‌. அவர்‌ 
கள்‌ கண்ணால்‌ காணாமலும்‌ காதால்‌ கேட்கா 
மலும்‌ உள்ளத்தால்‌ உணராமலும்‌ இருக்கும்‌ 
படி இம்மக்களின்‌ உள்ளத்தை மழுங்கச்‌ 
செய்‌; காதுகளை மந்தமாக்கு; கண்களை 
மூடு” (ஏச 6:9-10). தவறானது என்று ஒதுக்‌ 
கப்பட வேண்டிய இப்பகுதியானது, இஸ்ரா 
யேல்‌ கிறிஸ்துவை எதிர்க்க பயன்படுத்திய 
மறுதலிப்பை விளக்குவதற்கு இயேசுவா 
லும்‌ (மத்‌ 14:14), அவருடைய ரீடர்களாலும்‌ 
(மத்‌ 13:14-15; அஃப்‌. 28:25 தொ) பொருள்‌ 
அளவில்‌ மீண்டும்‌ பயன்படுத்தப்பட்டுள்‌ 
ளது. 


ஆ. பாவமும்‌ இதயத்தின்‌ கடினத்தன்மை 
யும்‌:- மக்களுடைய இதயத்தின்‌ சுடினக்கன்‌ 
மையானது கடவுளால்‌ நேரடியாக விரும்பப்‌ 


படாமல்‌, முன்தோக்கப்பட்டது என்று கூறு 
வது மட்டுமே போதுமான விளக்கமாகுமா? 
உண்மையில்‌, செமித்திய மொழியின்படி, 
இறைவன்‌ அனுமதிப்பதை நேரடியாக 
விரும்புவதாகக்‌ கூறுவது மரபாகும்‌. இப்பதி 
மானது, ஒரு குறிப்பிட்ட எல்லைவரை 
ஏற்புடையதாய்‌ இருந்தாலும்‌, தட்டிக்‌ கழிப்‌ 
பதாக தோன்றுறைது. இறைவனை மன்னிப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, இதயத்தினுடைய கடினத்‌ 
தன்மையின்‌ அச்சுறுத்தல்களும்‌. அது செயல்‌ 
படுதலும்‌ எப்பின்னணியில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டன என்று கவனிப்பது சரியானதாகும்‌. 
இதயத்தைக்‌ கடினப்படுத்துவதென்பது ஏற்‌ 
றுக்‌ கொள்ள மறுப்பதன்று; மாறாக, இது 
பாவ நிலையின்‌ மீது தீர்ப்பைக்‌ கொண்டு 
வருதலாகும்‌; பாவமானது புலப்படும்‌ விதத்‌ 
தில்‌ தன்‌ கனிகளை வெளிக்கொணர விரும்பு 
தலாகும்‌. எனவே, இதயத்தின்‌ கடினத்தன்‌ 
மையானது, இறைச்‌ சீற்றத்தினால்‌ உண்டாவ 
தன்று; மனிதன்‌ துக்கப்‌ படாத பாவங்களுக்‌ 
காக அவனைத்‌ தண்டிக்கிறார்‌ இறைவன்‌. 
மனிதன்‌ தனது இதயத்தைக்‌ கடினமாக்கும்‌ 
போது பாவம்‌ புரிகிறான்‌. இறைவன்‌ இதயத்‌ 
தைக்‌ சுடினமாக்கும்‌ போது பாவத்தின்‌ அற்‌ 
றாக இல்லாமல்‌, நடுவராக இருக்கிறார்‌. 
இதயத்தின்‌ கடினத்தன்மையானது, மனம்‌ 
மாற மறுத்து, இறைவணிடமிருந்து பிரிக்கப்‌ 
பட்ட நிலையிலேயே உள்ள பாவியினு 
டைய பண்பை விவரிக்கிறது. அது பாவத்‌ 
தின்‌ உள்ளடங்கிய தண்டனையாகும்‌; பாவி 
யினுடைய தய இயல்பைக்‌ காட்டுகிறது. 
"எத்தியோப்பியன்‌ தன்‌ தோல்‌ நிறத்தை 
மாற்ற இயலுமா? சிறுத்தை தன்‌ புள்ளிகளை 
மாற்ற முடியுமா? அப்படி முடியுமானால்‌, 
தீமையே செய்யப்‌ பழகிக்‌ கொண்ட நீங்க 
ஈரம்‌ தன்மை செய்யக்கூடும்‌" (எரே 13:23). 


2. பொருள்‌:- ௮. இறைவனின்‌ திட்டத்‌ 
தில்‌:- இத்தகைய சூழ்நிலையில்‌ பொரு 
ளைக்‌ காண பவுல்‌ முயற்சித்தார்‌. முதலாவ 
தாக, இறைவனுடைய பராமரிப்புத்‌ திட்டத்‌ 
திற்குள்‌ அவர்‌ செல்கிறார்‌. இறைவனிடமி 
ருந்து எதுவுமே தப்புவதில்லை. பாரவோனு 
டைய தனிப்பட்ட முடிவில்‌ பவுல்‌ அக்கறை 
கொள்ளாவிடினும்‌, இறுதியாக இறைம 


661 


இமை ஓஒளிவீசுவதற்கு அவன்‌ கருவியாக 
உள்ளான்‌ (யாத்‌ 9:16; 14:17-18). இஸ்ராயேல்‌ 
தன்னுடைய இதயத்தின்‌ கடினத்தன்மை 
யால்‌, புறஇனத்தவர்‌ திருக்சபைக்குள்‌ வருவ 
தற்கு அடிகோலுகிறது (உரோ 9); மேலும்‌ 
இறைவனது திட்டமானது, உயிர்‌ வாழ 
வேண்டிய எஞ்சியுள்ளோருக்காகவே முழு 
வதுமாக பணிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, 
இஸ்ராயேலுடைய இதயத்தின்‌ கடினத்தன்‌ 
மையானது இறைவனின்‌ கடுமையையும்‌. 
அவரது கோபத்தின்‌ எல்லையையும்‌ காட்டு 
கிறது. இறைவன்‌ மக்களோடு உடன்ப 
டிக்கை செய்வதென்பது வேடிக்கைக்காக 
அன்று. அப்படியிருக்க, கவனமின்மை (லூக்‌ 
17:26-29), தன்னிறைவு (உப 32:15). இறு 
மாப்பு (உப 8:12 தொ; நெக 9:16) ஆகிய 
வற்றை அவர்‌ எவ்வாறு பொறுத்துக்‌ கொள்‌ 
வார்‌ இறுதியாக இதயத்தின்‌ கடினத்தன்மை 
யானது இறைவனின்‌ பொறுமையினையும்‌ 
காட்டுகிறது. அவர்‌ பாவியை அழிக்காமல்‌, 
கிளர்ச்சி செய்பவர்களுக்குத்‌ தொடர்ந்து 
தனது கரத்தை நீட்டுகிறார்‌ (உரோ 10:21; ஏச 
65:2; ஓசே 11:1-2; எரே 7:25; நெக 9:30). 
இவ்வாறு இறைவன்‌ பாவியைத்‌ தம்பால்‌ 
ஈர்க்க விரும்புகிறாரோ அல்லது அவனு 
டைய நிலையிலேயே அவனை விட்டுவிடு 
இறாரோ, எப்படியிருப்பினும்‌, தமது இரக 
கத்தை மீண்டும்‌, மீண்டும்‌ காட்டுகிறார்‌. 


ஆ. இருமனச்‌ சூழ்நிலை: - ஒளியின்‌ உருவ 
கத்தின்‌ மூலமாக இவ்வுண்மையை மேலும்‌ 
ஆழமாகப்‌ புரிந்துக்கொள்ள யோவான்‌ 
முயற்சிக்கிறார்‌. தன்னைப்‌ பெறுவதற்குத்‌ 
தயார்‌ செய்யப்படாதவர்களை ஒளியானது 
குருடாக்குகிறது (யோவா 3:19 தொ). அதே 
போல்‌ இறைவனும்‌, என்றும்‌ பிரசன்னமாயி 
ருக்கும்‌ தனது அன்பினால்‌, பாவியின்‌ மனத்‌ 
இல்‌ மறுக்கும்‌ எதிர்ச்செயலைத்‌ தூண்டுகி 
றார்‌. இதனாலேயே, இறைவனின்‌ முன்‌ 
தயாரிக்கும்‌ செயல்களாகிய புதுமைகள்‌, 
பாரவோனுடைய இதயத்தைக்‌ கடினமாக்கு 
கின்றன; பாலைவனத்தில்‌ மோசேக்கு எதிரா 
கவும்‌ (எண்‌ 14:77; சங்‌ 106:7), அப்பங்களைப்‌ 
பலுகச்‌ செய்தபிறகு மீண்டும்‌ இயேசுவிற்கு 
எதிராகவும்‌ (யோவா 6:42-49) முணுமுணுக் 


இதயத்தின்‌ சழுனத்தன்மை (27747 


கின்ற இஸ்ராயேலவருக்குப்‌ புதுமைகள்‌ மதிப்‌ 
பற்றவையாக விளங்குகின்றன. அவர்களு 
டைய உள்ளங்கள்‌ மழுங்கியிருந்ததால்‌, 
இயேசுவின்‌ சீடர்களும்‌ அவற்றை அறிந்து 
கொள்ள முடியவில்லை (மாற்‌ 6:52; 6:17-21). 
மனிதர்கள்‌ தூய ஆவிக்கு வருத்தமூட்டுவதற் 
காக (ஏச 63:10; அப்‌ 7:51), அதேபோல்‌ 
குணமாக்கும்‌ மருந்தாக, அளிக்கப்படும்‌ 
இறை தண்டனைகள்‌ (ஆமோ 46-11), அல்‌ 
லது மனமாற்றத்திற்கான இறைவாக்னெரின்‌ 
வேண்டுகோள்கள்‌, செய்லற்றவையாகவும்‌, 
இல நேரங்களில்‌ எதிர்விளைவை ஏற்படுத்து 
பவையாகவும்‌ உள்ளன (8. அர 17:13-14; 
எரே 7:25 தொர, அதனால்‌ மனிதர்‌ தாய 
ஆவியைத்‌ துயருறச்‌ செய்கின்றனர்‌ (ஏச 68: 
10: அ.ப. 7:51), 


3. இறைவனின்‌ வெற்றி:- தன்‌ தன்மையி 
லிருந்தே ஊட்டமளிக்கப்படுகின்ற இந்த 
இதயத்தின்‌ கடினத்தன்மை, பாவத்தின்‌ உறு 
தியானது, மனமாற்றத்தினாவன்றி, வேறுமு 
றையில்‌ நீங்காது; *'இனறு நீங்கள்‌ அவரது 
குரலை கேட்பீர்களாகில்‌, உங்கள்‌ இதயங்க 
ளைக்‌ கழுனப்படுத்திக்‌ கொள்ளாதிர்கள்‌'' 
(சங்‌ 98:7-8; எபி 3:7-8, 12). ஆனால்‌, கடின 
மான பாவியை எவ்வாறு மனமாற்றுவது 
ஆண்டவரே, உம்‌ வழிகளிலிருந்து நாங்கள்‌ 
பிறமழும்படி விட்டதேன்‌? உமக்கு அஞ்சாத 
படி எங்கள்‌ உள்ளத்தைக்‌ கடினமாக்கிய 
தேன்‌? உம்முடைய ஊழியர்களை முன்னிட்‌ 
டும்‌ உம்‌ உரிமைச சொத்தாகிய கோத்துரங்‌ 
களை முன்னிட்டும்‌ எங்கள்‌ பக்கமாய்த்‌ 
தஇரும்பியருளும்‌'' (ஏச 63:17). இறைவன்‌ 
தீமையின்‌ அழிவை நொறுக்கி, தனது மணம்‌ 
களின்‌ இதயத்திற்குள்‌ செல்லும்‌ வழியை 
அறியமுடியும்‌ என்று விசுவாசி அறிந்திருக்க 
றான்‌ (ஓசே 2). இறுதி வார்த்தை இறைவ 
னுக்கே உரியது. ஆகையால்தான்‌, மனிதனு 
டைய கல்லான இதயமானது ஒருநாள்‌ 
உணர்சசியுள்ள இதயத்தினால்‌ மாற்றப்படும்‌ 
என்றும்‌ (௭௪ 36:26) இறைவனின்‌ ஆவியான 
வர்‌, மனிதனால்‌ செய்ய முடியாததையும்‌ 
செய்யக்கூடியவர்‌ ஆவார்‌ என்றும்‌ இறை 
வாக்கினர்‌ அறிவிக்கிறார்‌. இப்போது 
கிறிஸ்சு வந்துவிட்டார்‌. இறைவனுடைய 


செயம்‌ 


படிப்பினைகளுக்கு ஆர்வமிக்கவனாக ஒரு 
வனை உண்டாக்க ஆவியை அவர்‌ அளித்துள்‌ 
ளார்‌. எனவே, இஸ்ராயேலின்‌ வாரிசாகிய 
திருசசபையானது, நமது விரோத மனப்பாங் 
கையும்‌ அவரது இரக்கத்தினால்‌ வலிந்து 
மாற்றுமாறு இறைவனிடம்‌ வேண்டுகிறது 
(வழிபாட்டு செபம்‌], 


இதயம்‌ ரபா) 

| மூன்னுரை:- 'இதயம்‌* என்னும்‌ சொல்‌ 
எபிரேயமொழியில்‌ பரந்துபட்ட பொருளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக நமது 
வழக்கில்‌ இதயம்‌ என்பது உணர்வுகளோடு 
தொடர்பு கொண்ட ஒன்றாகவே கருதப்ப 
டும்‌. ஒருவன்‌ தனது இதயத்திலிருந்தே 
பிறரை அன்பு செய்கின்றான்‌, அல்லது 
வெறுக்கின்றான்‌; ஆசைப்படுகின்றான்‌, அல்‌ 
லது அச்சம்‌ கொள்இன்றான்‌. அறிவு சார்ந்த 
வாழ்வில்‌ இதயம்‌ எவ்விதப்‌ பங்கும்‌ ஏற்ப 
இல்லை. 


ஆனால்‌ எபிரேயத்திலோ 'இதயம்‌' என்ற 
சொல்‌ மனிதனுள்ளிருக்கும்‌ அனைத்தையும்‌ 
உள்ளடக்கும்‌ பொருளில்‌ கையாளப்படுத 
றது. உணர்வு (2. சாமு 15:13; சங்‌ 21:3; ஏச 
63:14), எண்ணம்‌. ஆராய்வு, இட்டமிடல்‌ 
போன்ற பொருள்களிலும்‌, நினைவு, விழிப்‌ 
புணர்ச்சி, மனம்‌ போன்ற பொருள்களிலும்‌ 
அடிக்கடி 'இதயம்‌' என்ற சொல்‌ எடுத்தாளப்‌ 
படுகின்றது. 'பரந்த இதயம்‌! (1. அர 5:9) 
என்பது அகன்ற அல்லது ஆழமான அறி 
வைக குறிக்கிறது. “உன்‌ இதயத்தை எனக்குக்‌ 
கொடு: என்பது 'எனக்குச்‌ செவிசாய்ப்பாய்‌' 
(பழ 20:26) என்று பொருள்படும்‌. 'கழின 
இதயம்‌' என்னும்‌ தொடர்‌ குறுகிய, ஏற்க 
மறுக்கும்‌ மனத்தைக்‌ குறிக்கும்‌. 'இதயம்‌' 
என்ற சொல்லின்‌ பொருள்‌ சூழ்நிலைக்‌ 
கேற்ப அறிவு சார்ந்ததாகவோ (மத்‌ 8:17), 
அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவோ (அப 
7:51) அமையலாம்‌. எனவே மனிதனின்‌ 
இதயம்‌ அவனது உணர்ச்சிமிகு, அறிவார்ந்த, 
சுதந்திரமான, தனித்‌ தன்மையாகும்‌. இதயத்‌ 
துக்கு இணையாக உளம்‌, மனம்‌, உள்மானம்‌ 
என்ற சொற்களும்‌ பயன்பட்டுள்ளன. 


௦62 


॥. மணிதனின்‌ இதயம்‌:- 1. உடலின்‌ ஒரு 
பகுதி:- இப்பொருளில்‌ இதயம்‌, அல்லது 
மனம்‌ அரிதாகவே பயன்பட்டுள்ளது (1. 
சாமூ 28:37; 2. அரச 9:24). மனம்‌ உணவால்‌ 
இடம்‌ பெறலாம்‌ (நீதி 19:5) திராட்சை இரசக்‌ 
தால்‌ மகிழ்வுறலாம்‌ (சங்‌ 10:15). 


2. உணர்ச்சிகளின்‌ இருப்பிடம்‌:- மனிதனு 
டைய எல்லா உணர்ச்சிகளும்‌ இதயத்துக்கு 
அல்லது மனதுக்குச்‌ சாற்றிக்‌ கூறப்படுகின்‌ 
றன. மனம்‌ மகிழலாம்‌ (பழ 24:11; அப 
19:17); வருத்தப்படலாம்‌ (நெக 2:2); கலக்க 
முறலாம்‌ (2. அர 6:11); ஆற்றல்‌ கொண்டிருக்‌ 
கலாம்‌ (2. சாமு 17:10); உரமில்லாது போக 
லாம்‌ (ஏச 35:3); அஞ்சலாம்‌ (35:4); பொறா 
மையால்‌ ஏங்கலாம்‌ (பழ 23:17); நம்பலாம்‌ 
(22:11); முழுமனதுடன்‌ ஒப்புக்‌ கொடுக்க 
லாம்‌ (2, நான்‌ 29:31); பகைமை கொள்ள 
லாம்‌ (லேவி 19:17); அல்லது அன்பு செய்ய 
லாம்‌ (உப 13:3). இதயத்தின்‌ உணர்ச்சிகள்‌ 
சில சமயங்களில்‌ உயிர்ச்சித்தமாகவும்‌ புலனீ 
டாகவும்‌ விவரிக்கப்படுகின்றன. மனம்‌ 
கலக்கழுறுகிறது (ஆது 42:28); அகுர்ச்சியுறுகி 
றது (45:26); உருகிப்‌ போகிறது (சங்‌ 22:14; 
லூக்‌ 24:32); இக்லடைகிறது (1. சாமூ 26:5); 
துடிக்கிறது (சங்‌ 38:10); வயிற்றெரிச்சல்‌ 
கொள்கிறது (உப 19:6); சோர்வடைகிறது 
(பழ 13:12); உடைந்து போகிறது (சங்‌ 69:20). 
இதயம்‌, இய (உரோ 1:24), நல்ல (10:1) 
ஆசைகளின்‌ இருப்பிடமாகக்‌ கருதப்பட்டது. 


3. அறிவின்‌ இருப்பிடம்‌:- முன்பு கூறியது 
போல்‌ எபிரேயர்‌ கருத்துப்படி இதயம்‌ அல்‌ 
வது உள்ளம்‌ அறிவு வாழ்க்கையின்‌ மைய 
மாக இருந்தது. எண்ணும்‌ செயல்‌ உள்ளத்‌ 
தில்‌ நிகழ்கிறது (நீதி 5:16; மாற்கு 2:6), 
சிந்தனைக்குரிய இடம்‌ இதயமே (1. நாள்‌ 
29:18). வாழ்வின்‌ ஆழ்ந்த உண்மைகள்‌ உள்‌ 
ளத்தில்‌ இயானிக்கப்பட்டன (சங்‌ சீசீ; லூக்‌ 
2:18). எபிரேய மொழி புலனீடான முறை 
யைக்‌ கொண்டிருந்ததால்‌, '“சித்திப்பதை' 
“தனக்குள்‌ (இதயத்துக்குள்‌) சொல்லிக்‌ 
கொள்ளல்‌" என்று (ஆத 27:41; சங்‌ 10:6) 
விவரித்தனர்‌. இதயத்தில்‌ மனிதன்‌ திட்டங்‌ 
கள்‌ செய்கிறான்‌, அறிவைத்‌ தேடுங்றான்‌. 


663 


நினைவுகளைச்‌ சேர்த்து வைக்கிறான்‌. இத 
யத்துக்கும்‌ சிந்தனைக்கும்‌ உள்ள தொடர்பு 
எவ்வளவு நெருங்யெதென்றால்‌, இதயத்தை 
அறிவு (யோபு 3:3) என்று மொழிபெயர்க்க 
லாம்‌. 


2. சத்தம்‌ மற்றும்‌ ஒழுக்க வாழ்வின்‌ 
இருப்பிடம்‌:- இதயம்‌ அறிவு வாழ்வின்‌ 
மையம்‌ என்ற கருத்திலிருந்து அது சித்தம்‌ 
மற்றும்‌ ஒழுக்க வாழ்வின்‌ மையமாகும்‌ 
என்ற கருத்து இயற்கையாக அமைகறது. 
உள்ளம்‌ சதித்திட்டங்களை வகுக்கிறது (பழ 
6:18). அது தயதாகவும்‌ வஞ்சகமிக்கதாகவும்‌ 
அகக்‌ கூடும்‌ (11:20; எபி 3:12). அதனால்‌ 
அதிலிருந்து தய எண்ணங்கள்‌ வெளிவரும்‌ 
(மத்‌ 15:19). அது செருக்குறலாம்‌ (உப 8:14]. 
அது கடினப்படலாம்‌ [செக்‌ 7:12); முரட்டுத்த 
னம்‌ கொள்ளலாம்‌ (மத்‌ 19:8). அது கனமாக 
விடலாம்‌ (சங்‌ 119:70); இறைப்‌ பற்றற்றதாக 
இருக்கலாம்‌ (யோபு 26:13); அது இறைவனி 
டமிருந்து மாறி விடலாம்‌ (1. அர 11:2). 
கடின அல்லது முரட்டு இதயம்‌ ''விருத்த 
சேதனம்‌ செய்யப்படாமை'' என்று விவரிக்‌ 
கப்படுகிறது (எரே 9:26; ௮.ப. 7:51). ஒருவன்‌ 
தன்‌ இதயத்தையே முழுவதும்‌ நம்பியிருக்க 
லாம்‌ (எண்‌ 15:39). அல்லது அவன்‌ இதயம்‌ 
ஏமாற்றப்படலாம்‌ (ஏச 44:30]. வஞ்ச 
நாவால்‌ இரண்டகம்‌ பேசலாம்‌ (சங்‌ 12:2). 
மனிதனிடம்‌ விரும்பப்படுவது மென்மை 
யான இதயமே, கடின இதயமன்று (2. அர 
22:19). நல்ல இதயம்‌ ஆண்டவர்‌ முன்‌ நிறை 
வுள்ளது (1. அர 8:61), குற்றமற்றது (சங்‌ 
119:80), சுத்தமானது (51:10), நேர்மையானது 
(22:11), சரிய செம்மனமானது (லூக்‌ 8:75) 
தூயது (மத்‌ 5:6), ஓருமனப்பட்டது (எபே 
6:5), விருத்த சேதனம்‌ செய்யப்பட்டது (எரே 
4:4; உரோ 2:29), நொருங்குண்டது (சங்‌ 
32:18); நிறைவையும்‌, முழுமையையும்‌ 
குறிக்க ''முழுஇதயத்தோடும்‌"" என்ற பதம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது (உப 6:5). மனிதன்‌, 
விரும்பினால்‌, இகயத்தைத்‌ தூய்மைப்படுத்‌ 
தலாம்‌ (சங்‌ 73:13) அல்லது புதுப்பிக்கலாம்‌ 
(எச 18:31). இதயம்‌ கல்வி பயிலக கூடியது; 
ஆண்டவரைத்‌ தேடி பின்பற்ற (2. நாள்‌ 12:14) 
அல்லது சட்டத்தின்படி ந: _க்க (எஸ்ரா 7:10) 


தெயம்‌ ([தொடர்களி; 


மனம்‌ வைக்கலாம்‌. மெய்யறிவிலும்‌ (பழ 
2:1) அல்லது தன்னெறியிலும்‌ (23:19) மனத்‌ 
தைச்‌ செலுத்தலாம்‌; பொதுவாக இதயம்‌ 
வஞ்சனையுள்ளது, மிகவும்‌ கெட்டுப்‌ 
போனது (எரே 17:9), நம்பத்தகுந்ததன்று 
(பழ 28:26), தமை நிறைந்தது (ஆதி 8:21; 
திருவுரை 9:3). 


5. இதயமும்‌ புறத்தோற்றமும்‌:- 'இதயம்‌" 
கண்ணுக்குப்‌ புலப்படாத உள்ளுறுப்பே; 
எனினும்‌ ஒருவன்‌ பிறரோடு கொள்ளும்‌ 
தொடர்புகளில்‌, உறவுகளில்‌ இருப்பிடமா 
கக்‌ கொள்ளும்‌ மனப்பான்மையே மனித 
னுக்கு முக்கயமானது என்பது தெளிவு. 
பொதுவாக, ஒருவனின்‌ புறத்தோற்றம்‌ உள்‌ 
ளத்தில்‌ இருப்பதன்‌ வெளிப்பாடாக அமைய 
வேண்டும்‌. இவ்வாறிருந்தால்‌ ஒருவருக்குள்‌ 
ளிருக்கும்‌ இதயத்தை அவரின்‌ முகப்பாவங்க 
ளிலும்‌ (சீரா 13:25), வார்த்தைகளாலும்‌ (பழ 
16:23), செயல்களாலும்‌ (லூக்‌ 6:44] மற்றவர்‌ 
மறைமுகமாகவாகிலும்‌ அறிகின்றனர்‌. 
ஆனால்‌ நடைமறையில்‌ ஒருவனது வார்த்‌ 
தைகளும்‌ செயல்களும்‌ அவனது இதயத்தை 
எடுத்துக்காட்டுவதற்கு மாறாக அகனை மூடி 
மறைக்கப்‌ பயன்படுகின்றன (பழ 26:23-26; 
சீரா 12:16). ஏனெனில்‌ மனிதன்‌ மறைக்கும்‌ 
ஆற்றலுள்ளவன்‌; இப்பண்பு மிகவும்‌ ஆபத்‌ 
தானது; உள்ளொன்று வவத்துப்‌ புற 
மொன்று காட்டுவதால்‌ இதயமே ஏமாற்றுத 
லின்‌ இருப்பிடமாக மாறிவிடுகிறது. இப்ப 
டிப்பட்ட இரண்டகப்‌ போக்கு மிகப்‌ பெரிய 
தீவினை (பாவம்‌) ஆகும்‌. இப்போக்கினை 
விவிலியம்‌ தீவிரமாக கண்டிக்கிறது (சீரா 
27:24: சங்‌ 28:3 தொர. 


6. இறைவனும்‌ இதயமும்‌:- இறைவன்‌ 
தன்னை அழைப்பதை உணர்ந்தாலும்‌ 
ஏமாற்று வழியில்‌ தப்பிக்க மனிதன்‌ எத்தனிக்‌ 
கின்றான்‌. இறைவன்‌ எரியும்‌ நெருப்பு (உப 
2:24]. இறைவனின்‌ 
ஆணைகளை ஒருவன்‌ எவ்வாறு நிறை 
வேற்ற இயலும்‌? இறைவனின்‌ மக்களாம்‌ 
இஸ்ராயேலரே தமது கடமைகளை ஆற்றுவ 
தில்‌ தயக்கமும்‌, ஏமாற்று வேலையும்‌ காண்‌ 
பித்தார்கள்‌. உண்மையான மனமாற்றத்தைத்‌ 


அடிப்படையான 


இதும்‌ [தொட ரச] 


தவிர்ப்பதற்காகப்‌ புறச்‌ சடங்குகளாலும்‌ 
(வெளி வழிபாடுகளாலும்‌) (ஆமோ 5:21) 
வஞ்சக வார்த்தைகளாலும்‌ (சங்‌ 76:36 தொ) 
இறைவனைச்‌ சாந்தப்படுத்த 
முயல்கின்றனர்‌. 


எனினும்‌ இம்முயற்சி பொய்த்‌ தோற்றமே 
யாகும்‌. மனிதனைப்‌ போலக்‌ கடவுளை 
ஏமாற்ற முடியாது: ''மனிதன்‌ வெளித்தோற்‌ 
றத்தைக்‌ காண்கின்றான்‌; ஆனால்‌ இறைவன்‌ 
அதயத்தின்‌ ஆழத்தை தோக்குன்றார்‌'' (1. 
அர 16:7) ' இறைவன்‌ இதயத்தைத்‌ தேடுகின்‌ 
றார்‌; ஒவ்வொருவருடைய நட.ததையையம்‌ 
ரிசோதிக்கிறார்‌'' (எரே 17:10; சீரா 42:18); 
அவர்களுடைய பொய்யை ஆண்டவர்‌ 
வெளிக்கொணாகிறார்‌. ''இம்மக்கள்‌ உதட்‌ 
டால்‌ நம்மைப்‌ போற்றுகின்றனர்‌; அவர்க 
ளது உள்ளமோ நம்மை விட்டுத்‌ தொலை 
வில்‌ இருக்கின்றது '' (ஏச 29:13) என்கின்றார்‌. 
ஆன்மாவில்‌ உள்ள ஆழத்தையும்‌ ஆவியின்‌ 
உள்ளாழத்கையும்‌ ஆண்டவர்‌ ஊடுருவிப்‌ 
பார்க்கின்றார்‌ (எபி 42:12...] என்பதை மணி 
கன்‌ அறிந்திருக்கின்றான்‌. 
அணுகுவதென்பது அவரில்‌ அவனது இத 
யத்தை இழக்கத்‌ துணிவதேயாகும்‌ (எரே 
30:21). 


ஆண்டவரை 


7. புதிய இதயம்‌ தேவை:- புறச்சடங்குகள்‌ 
மட்டும்‌ போதாது என்பது படிப்படியாக 
இஸ்ராயேலருக்குப்‌ புலப்பட்டது. கடவு 
ளைக்‌ காண வேண்டின்‌, ஒருவன்‌ தன்ழுழு 
இதயத்தோடு அவரைத்‌ தேட வேண்டும்‌ 
(உப 4:29], தன்‌ நெஞ்சத்தை நிரந்தரமாக 
இறைவனோடு இணைக்க வேண்டும்‌ (1. 
சாமு 7:3), தனது முழு ஆன்மாவோடு 
ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும்‌ (உப 
6:5) என்பதை இஸ்ராயேலர்‌ தெளிவாக 
உணரத்‌ தொடங்கினர்‌. இச்செயல்‌ இறைச்‌ 
சட்டங்களுக்குப்‌ பணிய வேண்டும்‌ என்ப 
தையும்‌ உள்ளடக்குகிறது. ஆனால்‌ இஸ்ரா 
யேலரின்‌ வரலாற்றை முறையாக நோக்கி 
னால்‌ இதனைச்‌ செயலில்‌ காட்டும்‌ திறம்‌ 
இல்லாதவர்களாகவே தென்படுகின்றனர்‌. 
அவர்களது பாவம்‌ அவர்‌ தம்‌ தெயத்தையும்‌ 
பாதிக்கிறது. “'மெமக்கள்‌ கடின இதயமும்‌ 


0664 


அடங்காத போக்கும்‌ கொண்டவாகள்‌'" 
(எரே 5:23) ''தரய்மையில்லா இதயமுடைய 
வர்கள்‌'* (லேவி 26:41) '“இருமனம்‌ கொண்‌ 
டவர்கள்‌'' (ஓசே 10:2), இறைவனில்‌ நம்‌ 
பிக்கை கொள்ளாமல்‌ தங்களது சொந்தச்‌ 
சிந்தனைகளின்படியும்‌, இய உள்ளத்தின்‌ பிடி 
வாதப்படியுமே நடந்தவர்கள்‌” (எரே 7:24 
18:12). இதன்‌ பலனாகத்‌ தீராத்‌ தீவினை 
அவர்களைக்‌ தீண்டியது. அவர்கள்‌ ஆற்றக்கூ 
டிய அறச்‌ செயலாக இருந்த ஒன்றே ஒன்று 
அவர்களது இதயங்களைக்‌ கிழித்துக்‌ கொள்‌ 
வதும்‌ [யோவேல்‌ 2:13), உடைத்த உள்ளத 
தோடும்‌, திருந்திய மனக்கோடும்‌ இறைவ 
னுக்குத்‌ தங்களையே தகனப்‌ பலியாக்குவ 
தும்‌ (சங்‌ 51:19) தங்களில்‌ தூய்மையான 
உள்ளத்தைப்‌ படைக்க ஆண்டவரை வேண்‌ 


டுவதுமே (சங்‌ 51:12) ஆகும்‌. 


॥ புதிய இதயம்‌:- 1. உறுதி மொழி:- 
இஸ்ராயேலருக்கு அமைதி அளிக்க இறை 
வன்‌ தோந்த திட்டமும்‌, செய்த அறிக்கையும்‌ 
இதுவேயாகும்‌. இறைவனின்‌ நெருப்பு, 
அன்பின்‌ நெருப்பு, இறைவன்‌ தன்‌ மக்களை 
அழிக்காமல்‌ இருப்பதற்கு இவ்வனபு 
தெருப்பே காரணமாகிறது. இந்த எண்ணமே 
அவரது இதயம்‌ பூரிக்கச்‌ செய்கிறது (ஒசே 
11:8). மீண்டும்‌ அவளது உள்ளத்தோடு உரை 
யாடவே, உறுதியற்ற தன்‌ மனைவியாம்‌ 
இஸ்ராயேலை இறைவன்‌ பாலைவனத்‌ 
திற்கு இட்டுச்‌ செல்கின்றார்‌ (ஒசே 2:16). 
இச்சோதனைகளுக்கெல்லாம்‌ ஒரு முடிவு 
வரும்‌; ஒரு புதிய காலம்‌ பிறக்கும்‌. இப்பு 
திய காலத்தில்‌ இஸ்ராயேலரின்‌ தெயவாழ்‌ 
வில்‌ இறைவனே புனிதம்‌ பூக்கச்‌ செய்கிறார்‌. 
ஆண்டவர்‌ இஸ்ராயேலரின்‌ இதயத்தையும்‌ 
அவர்களது மரபினரின்‌ இதயத்தையும்‌ விருத 
தசேதனம்‌ செய்து, அவர்கள்‌ தம்‌ முழு 
இதயத்தோடும்‌ ஆன்மாவோடும்‌ அவரை 
அன்பு செய்ய அழைக்கின்றார்‌; ஏனெனின்‌ 
இறைமக்கள்‌ என்றென்றும்‌ வாழ வேண்டு 
மென்பது இறைத்திட்டம்‌ (உப 30:6) இஸ்ரா 
யேலர்‌ இனிமேல்‌ முணுமணுக்கவோ 
முரண்டு பிடிக்கவோ மாட்டார்கள்‌. ஏனெ 
னில்‌ ''இறைவன்‌ அவர்களுடன்‌ ஒரு புதிய 
உடன்படிக்கையைச்‌ செய்வார்‌; தமது திருச்‌ 


௦65 


சட்டத்தை அவர்களது உள்ளங்களில்‌ பதிப்‌ 
பார்‌; இஸ்ராயேலரின்‌ இதயங்களின்‌ மீது 
அதனை எழுதுவார்‌: ' [எரே 31:03). இவற்றை 
யெல்லாம்விட மேலானதாக, இஸ்ராயேல 
ருக்கு இறைவன்‌ புதியதோர்‌ மனத்தை அரு 
ளுவார்‌ (எரே ப்‌2:309)., “அவர்‌ ஆண்டவர்‌ 
என்று அறிந்து கொள்ளும்‌ இதயத்தை அவர்‌ 
களுக்கு அருளுவார்‌ (எரே 24:7; உப 29:4). 
உங்களில்‌ புதியதோர்‌ உள்ளத்தையும்‌ புதிய 
மனத்தையும்‌ உங்களுக்கென உண்டாக்கி 
கொள்ளுங்கள்‌! (௭௪ 18:31) என்னும்‌ கட்ட 
ளைக்குபின்‌ அவர்களிடமிருந்து தாம்‌ எதிர்‌ 
பார்க்கும்‌ இதனை அடைய அவரே அவர்க 
ளுக்கு அருந்துணையாய்‌ இருக்க உறதியளிக்‌ 
இன்றார்‌. ''நாம்‌ உங்கள்‌ மேல்‌ தூய்‌ நீரைக்‌ 
தெளிப்போம்‌; உங்களுக்கு புதியதோர்‌ உள்‌ 
ளத்தை அருளுவோம்‌; அதனில்‌ புதிய 
ஆவியை ஊட்டுவோம்‌! உங்கள்‌ உடலிலி 
ருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு 
உணர்ச்சியுள்ள உள்ளத்தை உங்களுக்குக்‌ 
கொடுப்போம்‌”: (36:28...). இவ்வாறு, இறை 
வனுக்கும்‌ இறைமக்களுக்கும்‌ இடையே 
நிலைத்து நிற்கும்‌ தொடர்பு உறுதிப்படுத்தப்‌ 
படுகிறது. 


2. இறைவன்‌ அளிக்கும்‌ கொடை:- 
கிறிஸ்து இயேசுவின்‌ வழியாகவே இறைவ 
னின்‌ உறுதி மொழி நிறைவேறியது. 


௮. ஒத்தமை நற்செய்திகளில்‌, இறைவாக்‌ 
தினரின்‌ படிப்பினைகளைப்‌ போதித்துக்‌ 
கொண்டு போகும்போது பரிசேயரின்‌ சட்ட 
முறைகளை, கண்டிப்பினைச சாடுகிறார்‌ 
இயேசு. பாவம்‌ என்பது இதயத்திலிருந்து 
வெளிவருவதே என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டு 
கின்றார்‌. '"உள்ளத்தினின்றே இய எண்ணம்‌, 
கொலை, விபச்சாரம்‌, மோகம்‌, களவு, 
பொய்ச்‌ சான்று, பழிச்சொற்கள்‌ ஆகியவை 
வெளிவரும்‌. இவையே மனிதனை மாசுப்‌ 
டுத்துகன்றன'' (மத்‌ 15:19. தொ) இறைவன்‌ 
எதிர்பார்க்கும்‌ தாராள உள்ளத்தை நினைவுப்‌ 
டுத்துகின்றார்‌. மனிதன்‌ இறைவனின்‌ வார்த்‌ 
தையைச்‌ சரியசெம்மனத்தில்‌ ஏற்க வேண்‌ 
டும்‌ (லூக்‌ 8:15). 'தன்‌ முழு உள்ளத்தோடும்‌ 
முழு ஆன்மாவோடும்‌ இறைவனை அன்பு 


செயம்‌ [தொடர்ச்சி 


செய்ய வேண்டும்‌' (மத்‌ 22:37). தன்‌ சகோதர 
னைத்‌ தன்‌ முழு உள்ளத்தோடு மன்னிக்க 
வேண்டும்‌ (மத்‌ 18:35). தாய உள்ளத்தோர்‌ 
இறைவனைக்‌ காண்பார்கள்‌ என்று வாக்க 
ளிக்கின்றார்‌ (மத்‌ 5:8). இதயத்தில்‌ சாந்தமும்‌ 
தாழ்ச்சியும்‌ உள்ளவன்‌ இறைவாக்கினரிலும்‌ 
மேம்பட்டவன்‌; ஏனெனில்‌ தூய்மையே உரு 
வான தேவன்‌ தம்‌ சடர்களுக்குத்‌ தூய்மையி 
னைத்‌ தருகின்றார்‌ (மத்‌ 9:2; 26:28]. தமது 
உயிர்ப்பிற்குப்பின்‌ தம்‌ அப்போஸ்தலர்க 
ளுக்கு உள்ளோளி தருகின்றார்‌, அவர்க 
ளோடு உரையாடுகின்றார்‌; மறைநூலைக்‌ 
தெளிவாக்குகின்றார்‌; அப்போஸ்தலர்களின்‌ 
உள்ளம்‌ உருகியது (லூக்‌ 24:32). 


ஆ. கிறிஸ்துவில்‌ நாம்‌ கொள்ளும்‌ விசுவா 
சமமே, கிறிஸ்துவை நமது இதயத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொள்வதே, உள்ளத்திற்குப்‌ புத்துயிர்‌ அளிக்‌ 
கின்றது; வேறொன்றால்‌ இவ்வுயிரைப்‌ 
பெற முடியாது. பவுல்‌ கூறுகின்றார்‌; “இ 
யேசு ஆண்டவர்‌' என உன்‌ வாயினால்‌ 
அறிக்கையிட கடவுள்‌ அவரை இறந்தோரிட்‌ 
மிருந்து உயிர்ப்பித்தார்‌ என உன்‌ உள்ளத்தில்‌ 
விசுவாசத்தால்‌ நீ மீட்புப்‌ பெறுவாய்‌. ஆம்‌, 
உள்ளத்தால்‌ விசுவசிப்பவன்‌ இறைவனுக்கு 
ஏற்புடையவன்‌ ஆவான்‌; வாயினால்‌ அறிக்‌ 
கையிடுகிறவன்‌ மீட்புப்‌ பெறுவான்‌; ஏனெ 
னில்‌ 'அவர்மேல்‌ விசுவாசம்‌ வைக்கிற எவ 
னும்‌ ஏமாற்றம்‌ அடையான்‌' எனபது மறை 
நூல்‌ வாக்கு'' (உரோ 10:9...]. விசுவாசத்தி 
னால்‌ நம்‌ அகக்கண்கள்‌ ஒளி பெறுகின்றன 
(எபே 1:18); விசுவாசத்தினால்‌ கிறிஸ்து 
உள்ளங்களில்‌ குடிகொள்கிறார்‌ (3:17); விசு 
வாசிகளின்‌ உள்ளங்களுக்குப்‌ புதியதோர்‌ 
ஆவி அனுப்பப்படுகிறது; அந்த ஆவி 
“அப்பா, தந்தாய்‌' என்று அழைக்கின்றார்‌ 
(கலா 4:6). ஆவியோடு ''இறைவனின்‌ அன்‌ 
பும்‌'' உள்ளங்களில்‌ பொழியப்படுகிறது 
(உரோ 5:5). இவ்வாறு, 'அறிவையெல்லாம்‌ 
கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்‌ நமது உள்ளத்துக்கும்‌ மனத்துக்கும்‌ 
அரணாக இருக்கும்‌ (பிலி 4:7); இதுதான்‌ 
'*நிந்தனையால்‌ உள்ளம்‌ உடைந்தவரின்‌'' 
பலியின்‌ மேல்‌ அமைக்கப்பட்ட புதிய 
உடன்படிக்கையாகும்‌. 


செயா 


இ. யோவான்‌:- கலக்கத்திலிருந்தும்‌ 
மருட்சியிலிருந்தும்‌ நம்மை விடுவிக்கும்‌ 
வணணம்‌ உண்மை இறைவனை அறியும்‌ 
ஆற்றலையும்‌, இறைக்‌ தொடர்பையும்‌, அன்‌ 
பையும்‌, முடிவில்லா வாழ்வையும்‌ அண்‌ 
ணல்‌ கிறிஸ்து அடியவருக்கு அளித்தார்‌ 
(யோவா 14:27; 1] யோவா 45:20: எரே 24:7; 
1 யோவா 1:34); சிலுவையில்‌ அறையப்பட்டு 
மேன்மையுற்ற கிறிஸ்துவின்‌ வழியாகவே 
இவையனைத்தும்‌ நமக்குக்‌ கட்டுகிறது. 
இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொள்பவர்களின்‌ 
உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர்‌ ஆறாய்ப்‌ 
பெருக்கெடுத்து ஓடும்‌ (யோவா 7:38; 19:34; 
4:14). விசுவாசிகளுக்கு வாழ்வளிக்கும்‌ 
பொருட்டு இயேசுவே இவர்களின்‌ இதயத்‌ 
திற்கு எழுகின்றார்‌ (6:26), யோவானின்‌ 
நற்செய்தியின்படி இயேகவே புதிய இஸ்ரா 
யேலர்‌ இதயம்‌ என்று கூட இயம்பலாம்‌. 
இந்த இதயம்‌ இறைத்‌ தந்தைக்கும்‌ இறைமக்‌ 
களுக்கும்‌ (விசுவாசிகளுக்கும்‌] இடையே 
ஒரு புதிய உறவையும்‌ ஒற்றுமையையும்‌ 
உருவாக்குகின்றது. ''நான்‌ அவர்களுக்குள்‌ 
ளும்‌, தீர்‌ எனக்குள்ளும்‌ இருப்பதால்‌ அவர்க 
ளும்‌ ஒருமைப்பாட்டின்‌ நிறைவை எய்து 
வார்களாக”* (27:23; 11:52; அஃப்‌, 4:32) ்‌ “நீர்‌ 
என்‌ மீது கொண்டுள்ள அன்பு அவர்களுக்‌ 
குள்‌ இருக்கவும்‌ நானும்‌ அவர்களுக்குள்‌ 
இருக்கவும்‌ உமது பெயரை அவர்களுக்கு 
அறிவித்தேன்‌, இன்னும்‌ அறிவிப்பேன்‌" 
(யோவா 17:26). 


இதலா ரிபAபAH - நினைவு] 

செபுலோனில்‌ உள்ள ஒரு நகரம்‌ (யோசு 
19:15). இந்நகரம்‌, கலிலேயாவிலுள்ள பெத்‌ 
திலகேமுக்குத்‌ தென்‌ பகுதியில்‌ ஒரு கி.மீ. 
தொலைவிலுள்ள இக்கால கிர்பெத்‌-ஏல்‌- 
கவாரா என்று பொதுவாகக்‌ கருதப்படும்‌. 
தால்மூத்தில்‌ இந்நகரம்‌ 'குரியே' என்றழைக்‌ 
கப்படுகிறது. 


இதிபாசு (0:55 - தேனைப்போல்‌ இனிப்பு) 


யூதா குலத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌. ஏதாமின்‌ 
மகன்‌ (1 நாள்‌ 4:0]. 


666 


இதிரயாம்‌ (பர - கூட்டமான, மக்கள்‌ 
நிரம்பிய) 

தாவீது கெபிரோனில்‌ இருந்த போது 
எகிலா மூலமாகத்‌ தாவீதுக்குப்‌ பிறந்த ஆறா 
வது மகன்‌ இதிரயாம்‌ ஆவர்‌ (2 சாமு 3:5; 
1 நாள்‌ 3:3) 


இதிரா ரப்‌ - நிறைவான] 

அமாசாவின்‌ தந்‌ைத. இவர்‌ தாவீதின்‌ 
சகோதரியான அபிகாயிலை மணந்திருந்தார்‌ 
(2 சாமு 17:25). இதன்படி இவர்‌ இஸ்ராயே 
இதிரா என்றமைக்கப்பட்டார்‌, 
ஆனால்‌ எழுபதுநூல்‌ வாசகத்தில்‌ 1 நாள்‌ 
2:17-இன்‌ படி அவர்‌ இசமயேலான இதிரா 
என்று அழைக்கப்படுகிறார்‌ (2 சாமு 17:85; 
4 அர 2:02.38]. இது மேலான வாசகமாகத்‌ 
தெரிகிறது. 


1.11 


இதிரான்‌ (HAN - மேன்மையான) 

1. குலததலைவர்‌ தீசோனின்‌ மகனும்‌, 
ஏதோமைச்‌ சேர்ந்த கோரியரான சேயிரின்‌ 
பேரனும்‌ ஆவார்‌ (ஆதி 36:26; 1 நாள்‌ 1:41). 


2. ஆசேர்‌ இனத்தைச்‌ சேர்ந்த சோப்பாக்‌ 
கின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 7:37). 
ஒருவேளை இவரே எத்தேர்‌ (4) ஆக இருக்க 
லாம்‌. 
இதிரியர்‌ (55 - ஈடெடுப்பற்ற, முதன்‌ 
மையான / 

இதிரியர்கள்‌ இரியத்து எயாரிமோடு 
தொடர்புடைய யூத இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌ (1 நாள்‌ 2:53). காவீதின்‌ வலிமை மிக்க 
வீரர்களுள்‌ ஈரா, காரேபு ஆகிய இரு இதிரி 
யார்கள்‌ இருந்தனர்‌ (2 சாமு 23:38; 1 நாள்‌ 
11:40). சில விளக்கவுரையாளர்கள்‌ இவர்‌ 
கள்‌, எத்தோ என்ற ஆணின்‌ பெயரிலிருந்தோ 
அல்லது யாத்திர்‌ அல்லது எத்தேர்‌ என்ற 
பெயருடைய நகரிலிருந்து தோன்றியவர்கள்‌ 
என்று நம்புகின்றனர்‌. 


இதுலாபு பிம்டகாபு - அவர்‌ அழுகிறார்‌ அல்‌ 
லது தூக்கமற்றிருக்கிறார்‌) 

நாகோருக்கும்‌ மில்க்காவுக்கும்‌ பிறந்த 
ஏழாவது மகன்‌ (ஆதி 22:22), 


667 


இதினான்‌ ரப்பு - கொடுக்கப்பட்ட) 
யூதாவின்‌ பகுதியின்‌ தென்‌ எல்லையில்‌ 
நெகேபில்‌ உள்ள ஊர்‌ (யோசு 75:23), 
கெதேசு மற்றும்‌ சிப்புக்கு அருகிலுள்ளது (1 
நாள்‌ 4:7). யூதாவின்‌ வழித்‌ தோன்றலான 
எதினாணோடு தொடர்பு படுத்தப்படலாம்‌. 
இவ்விடத்தை உறுதியாக அடையாளம்‌ 
காட்ட முடியவில்லையென்றாலும்‌ 
பெயேர்‌-செபவுக்கு தென்மேற்கில்‌ 60 இ.மீ. 
தொலைவில்‌ வாடி உம்‌-எதினானின்‌ 
மேலுள்ள இக்கால கிர்பேத-ஏல்‌- 
செபரீயேவாக இருக்கலாம்‌. சில அறிஞர்‌ 
கள்‌, இதற்கு முன்‌ வரும்‌ பெயரோடு இதை 
யும்‌ சேர்த்து காசோர்‌-இதினான்‌ என்று 


வாசிப்பர்‌. 


இதுமா ராப்‌ - தூய்மை] 

தாவீதின்‌ வலிமை மிக்க வீரர்களுள்‌ ஒரு 
வர்‌. தாவீதின்‌ 30 வலிமை மிக்கவர்களோடு 
நாளாகம ஆசிரியரால்‌ சேர்க்கப்பட்டவர்க 
ளில்‌ இவரும்‌ ஒருவர்‌. இவர்‌ மோவாபு 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌ ( 1 நாள்‌ 11:46), 


இதுமேயா (ப - ஏதோமித்தரின்‌ நாடு] 

எழுபது நூலாலும்‌ யோசிபசாலும்‌ ஏதோ 
மிற்குப்‌ பதிலாக இச்சொல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இப்பகுதி சாக்கடலுக்கு தென்‌ 
கிழக்கில்‌ உள்ளது. எருசலேமின்‌ வீழ்ச்சிக்‌ 
குப்‌ பிறகு (கி.மு. 586) யூதாவின்‌ வடபகு 
தியை ஏதோமியர்‌ கைப்பற்றினர்‌ என்பது 
பல சுட்டிகாட்டுதல்களால்‌ அறியப்படுகிறது 
(சங்‌ 18727) எச 25:12; 35:12-15; ஓப). இந்த 
ஆக்கிரமிப்பு ஏதோமியர்களால்‌ மட்டுமல்ல, 
அராபிய குவத்தினராலும்‌ ஏற்பட்டது. அரா 
பியர்கள்‌ கி.மு. 4 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பிறகு ஏதோமை கைப்பற்றியதாகத்‌ தெரிகின்‌ 
றது. புதிய ஏற்பாட்டு காலத்திற்குமுன்‌ பழங்‌ 
கால ஏதோம்‌ நபத்தேய அரசாக மாறியது. 
இதுமேயாவுக்கும்‌ யூதேயாவுக்குமிடையே 
யுள்ள எல்லை கெபிரோனுக்கு வடக்கில்‌ 
பேத்துசூருக்கு அருகில்‌ ஓடுகிறது. இந்த 
எல்லைக்குத்‌ தெற்கில்‌ நெகேபிலுள்ள பகுதி 
கள்‌ இதுமேயாவைச சேர்ந்தவையாகும்‌. 
இப்பகுதி செலூக்கியர்கள்‌, அசமோனியர்‌, 
ஏரோதியர்‌ ஆகியோரின்‌ காலத்தில்‌ அடிக்கடி 


இத்த ம. ளர்‌ 


கைமாறியது. கி.மு. 164-இல்‌ யூதா மக்க 
பேயு, சுதந்திரமான இதுமேயாவுக்கு எதிராக 
பேத்துசூரைப்‌ பலப்படுத்தினார்‌ (1 மக்‌ 
4:61). இதுமேயாவை, அழித்து பாழ்படுத்தி 
னார்‌ (5:33.65). இதுமேயாவை அசமோனிய 
ஆட்சியாளர்‌ யோவான்‌ இரிக்கானு (கி.மு. 
135-105) கைப்பற்றினார்‌. இவர்‌ இதுமேயர்‌ 
களை யூதமதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கட்‌ 
டாயப்படுத்தினார்‌. பெரிய ஏரோதின்‌ குடும்‌ 
பம்‌ இதுமேயர்களைச்‌ சார்ந்தது. இ.மு. 63- 
இல்‌ பாம்பே இதுமேயாவுக்கு தல தனி 
யாட்சி அளித்தார்‌. கி.மு. 37-இல்‌ பெரிய 
ஏரோது, இப்பகுதியை மீண்டும்‌ யூதேயா 
வோடு சேர்த்தார்‌. யோவான்‌ இரிக்கானு 
இதுமேயாவை கைப்பற்றிய பின்பு, இது 
மேயா யூதேயாவின்‌ ஒரு பகுதியாகவே (அச 
மோனியர்‌, ஏரோது, உரோமையர்‌ ஆகியோ 
ரால்‌) செயல்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ இதுமேயா ஒருமுறைதான்‌ குறிக்கப்படு 
கிறது. இயேசுவின்‌ பொதுப்பணிக காலத்‌ 
தில்‌, இதுமேயாவிலிருந்தும்‌ திரளான மக்‌ 
கள்‌ அவரிடம்‌ வந்தனர்‌ (மாற்‌ 3:6). 


இதுலா ராட்‌ - உயர்ந்த இடம்‌) 

தாண்‌ இனத்தைச்‌ சேர்ந்த ஒரு சிற்றூர்‌ 
(யோசு 19:42). இடம்‌ சரியாக அடையாளம்‌ 
தெரியவில்லை. ஆயினும்‌ சிலர்‌ பேத்து- 
கோரோனுக்கு வடமேற்கில்‌ 7 கி.மீ. 
தொலைவிலுள்ள இக்காலத்திய சில்தாவை 
அடையாளம்‌ காட்ட முயன்றுள்ளனர்‌. 


இத்தாமார்‌ (THAMAR 

குருக்கள்‌ பாரம்பரியத்திலும்‌ நாள்‌ ஆகமத்‌ 
திலும்‌, எஸ்ரா நூலிலும்‌ மட்டும்‌ இப்பெயர்‌ 
காணப்படுகிறது. ஆரோனின்‌ புதல்வர்கள்‌ 
நாதாபு, அபிகு, எலயாசர்‌, இத்தமார்‌ ஆகிய 
வாகளில்‌ இத்தாமார்தான்‌ கடைசி. பாபி 
லோன்‌ அடிமைத்தனத்திற்குப்‌ பின்பு வந்த 
மரபின்படி, ஆரோனின்‌ சீ புதல்வர்களும்‌ 
அவர்கள்‌ தந்தையோடு குருத்துவப்‌ பணிக்‌ 
காக அர்ச்சிக்கப்பட்டார்கள்‌ (யாத்‌ 28:1; எண்‌ 
3:2-3; 1 நாள்‌ 24:2; காண்க எண்‌ 20:25-28; 
லேவி 8-9). நாதாபும்‌ அபிகுவும்‌ தங்கள்‌ 
தந்தைக்கு முன்னரே மகப்‌ பேறின்றி இறந்து 
போயினர்‌. எலயாசர்‌, இத்தாமார்‌ ஆகியோர்‌ 


- பனைமர நிலம்‌] 


இக்காய்‌? 


குருக்களாகப்‌ பணிபுரிந்தனர்‌ (லேவி 10; 
எண்‌ 3:44; 1 நாள்‌ 24:2]. எலயாசர்‌ தலைமைக்‌ 
குருவாக்கப்பட்டார்‌.  எப்படியிருப்பினும்‌ 
இத்தாமார்‌ பாலைவெளியில்‌, எல்லா லேவி 
யர்களுக்கும்‌ (யாத்‌ 38:21), கெரிசோனிய 
வம்சத்தினருக்கும்‌ (எண்‌ 4:28), மெராரியின்‌ 
புதல்வாகளுக்கும்‌ (எண்‌ 2:35, 7:8) தலைவ 
ராக இருந்தார்‌. இத்தாமாரிலிருந்து எலியின்‌ 
குடும்பம்‌ தோன்றியது (1 சாமு 14:3; 22:9; ] 
24:3). பாபிலோனிலிருந்து எஸ்ரா 
வோடு எருசலேமிற்கு இத்தாமார்‌ குடும்பத்‌ 
தைச சேர்ந்த குருக்கள்‌ வந்தனர்‌ (எஸ்‌ 8:2). 


நாள்‌ 


அத்தான்‌ (1௩ - யாவேயோடு]) 

1. இத்தாய்‌ பற்றுறுதியுடைய பெலிஸ்தி 
யப்‌ போர்‌ வீரர்‌. அவர்‌ தன்‌ சொந்த நாடான 
காத்திலிருந்து நாடுகடத்தப்பட்டவர்‌. தன்‌ 
னைப்‌ பின்பற்றிய 600 பேர்களோடும்‌ அவர்‌ 
களுடைய குடும்பங்களோடும்‌, அப்சலோம்‌ 
கிளர்ச்சியின்‌ போது, தாவீது எருசலேமை 
விட்டு ஓடியபோது, அவர்‌ தடுத்தும்‌ அவ 
ரைப்‌ பின்‌ தொடர்ந்து சென்றார்‌ (2 சாமு 
15:19-22). எப்பிராயிம்‌ காட்டில்‌ நடந்தபோ 
ரில்‌ யோவாபு, அபிசாய்‌ ஆகியவர்களோடு 
சேர்ந்து இவரும்‌ தாவீதின்‌ படைக்குத்‌ 
தலைமை தாங்கினர்‌. இந்தப்‌ போரில்‌ அபிச 
லோமின்‌ கிளர்ச்சி அடக்கப்பட்டது (2 சா 
18:2 தொ). ச்‌ ்‌ ்‌்‌ 


2. பென்யாமின்‌ இனத்தில்‌ இரிபாயின்‌ 
மகன்‌ இவர்‌. தாவீதின்‌ ஆற்றல்‌ மிக்க போர்வி 
ரர்‌ ''முப்பது'' பேரில்‌ ஒருவர்‌ (2 சாமு 23:29). 
1 நாள்‌ 11:31-இல்‌ ஈத்தாய்‌ என்றழைக்கப்படு 
கிறார்‌. 


இத்தால்‌ (100A - மகிழ்ச்சியான) 

இவர்‌ 'முப்பதின்மர்‌' என்று அழைக்கப்ப 
டும்‌ தாவீதின்‌ ஆற்றல்‌ மிக்கவர்களுள்‌ ஒருவர்‌ 
(2 சாமு 23:30). இவர்‌ எப்பிராயிம்‌ மலை 
நாட்டில்‌ காகசு நீரோடை அருகே வாழ்ந்து 
வந்தவர்‌ (2 சாமு 23:50). 1 நாள்‌ 11:32-இல்‌ 
'கூராய்‌' என்று அழைக்கப்படுகினறார்‌. 


இத்தாலா ராகத்ட4] 
காலத்தால்‌ முந்திய விவிலிய இலத்தீன்‌ 
இது வுல்கத்தா வாசகத்திற்கு 


வாசகம்‌. 


668 


முன்பே அல்லது அதைச்‌ சாராது எழுதப்பட்‌ 
டது என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்ப 
டும்‌. ஆனால்‌ கில அறிஞர்கள்‌ இதையும்‌ 
வுல்கத்தா வாசகத்தையும்‌ ஒன்றாக்குவர்‌. சில 
சமயம்‌ இத்தாலா தொல்‌ இலகத்கீன்‌ வாசகங்க 
ளின்‌ தொகுப்பைக்‌ குறிக்கப்பயன்படுகிறது; 
குறிப்பாக அதன்‌ இத்தாவியப்‌ பிரிவைக்‌ 
குறிக்கப்பயன்படுகிறது. ஒருவேளை இத்‌ 
தாலா என்ற பெயர்‌ வட இத்தாலியில்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்பட்ட வாசகத்திலி 
ருந்து வந்திருக்கலாம்‌. 


இத்தாலியா [15.7] 

திரேனியன்‌ கடலுக்கும்‌, அதிரியாதிக்குக்‌ 
கடலுக்கும்‌ இடையில்‌ அமைந்த ஒரு நீண்ட 
தீபகற்பம்‌. வடக்கில்‌ ஆல்ப்ஸ்‌ மலையிவி 
ருந்து தெற்கில்‌ கடல்வரை பரவியுள்ள இத்‌ 
தாலியா நாடு 1120 கி.மீ. நீளமுடையதாக 
வும்‌, 160 முதல்‌ 240 கி.மீ. அகலமுடையதாக 
வும்‌ உள்ளது. அப்பெனின்‌ மலைத்தொடரே 
இத்தபகற்பத்தின்‌ முதுகெலும்பாக அமைத்‌ 
துள்ளது. இதன்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ வளம்நி 
றைந்த சமவெளிகளும்‌ பள்ளத்தாக்குகளும்‌ 
காணப்படுகின்றன. மிகப்பெரிய நதியாகிய 
தைபர்‌ எத்ரூரியாவுக்கும்‌ லாத்தியுமுக்கும்‌ 
இடையில்‌ பாய்கிறது. இதற்குத்‌ தென்பக்கத்‌ 
தில்‌ மிகவும்‌ வளம்நிறைந்த கம்பானியா 
உள்ளது. தலைசிறந்த துறைமுகங்கள்‌ மேற்‌ 
கில்‌ நேப்பிள்சிலும்‌, ஜெனோவாவிலும்‌, 
கிழக்கில்‌ பிரிண்டிசியிலும்‌ உள்ளன. 


கி.மு. 5ம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த சிராக்கு 
சைச்‌ சோந்த அந்தியாக்கு என்னும்‌ வர 
லாற்று ஆசிரியரின்‌ கூற்றுப்படி, கி.மு. 13-ம்‌ 
நூற்றாண்டில்‌ இத்தாலியின்‌ தென்மேற்குப்‌ 
பகுதியை ஆண்ட 'இதாலோஸ்‌' என்ற அரச 
னின்‌ பெயரிலிருந்தே 'இத்தாலி' என்ற 
பெயர்‌ அந்நாட்டுக்கு சூட்டப்பெற்றது. முத 
லில்‌ இப்பெயர்‌ இந்நாட்டின்‌ தென்மேற்குப்‌ 
பகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. 
நாளடைவில்‌, வடக்கில்‌ உரோமையர்களின்‌ 
இத்தாலிக்கும்‌, சிஸ்ஸால்பைன்‌ காலுக்கும்‌ 
எல்லையாக அமைந்து ரூபிகோன்‌ நதிவனரை 
உள்ள பகுதிக்கு இப்பெயர்‌ அளிக்கப்பட்‌ 
டது. பொது வழக்கில்‌ இப்பெயர்‌ ஆல்ப்ஸ்‌ 


069 


மலை அடிவாரம்‌ வரையிலுமுன்ள முழு 
நாட்டிற்கும்‌ வழங்கப்பட்டது. உரோமை 
யார்‌, இத்தபகற்பத்தில்‌ உரோமையைச்‌ 
சேராத மக்கள்‌ வாழ்ந்த பகுதியைக்‌ குறிக்க 
இப்பெயரைப்‌ பயன்படுத்தினர்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌ அ.ப. 18:2; 27:1; 27:6; 
எபி 13:24 முதலியவற்றில்‌ இத்தாலியா குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளது. அ௮.ப. 10:1 இத்தாலியப்‌ 
பட்டாளத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. புதிய 
ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள இத்தா 
விய நகரங்களாவன: ஆப்பியன சாலை, 
சந்தை, புத்தெயோலி, இரேகியும்‌, 
உரோமை, 'மூன்று விடுதி. 


உரோமையிலிருந்து யூதர்களைப்‌ புறம்‌ 
பாக்கிய கிளாதியு சட்டத்தின்‌ விளைவாக 
இத்தாவியிலிருந்து விரட்டப்பட்டபின்‌, அக 
இலா, பிரிசிக்கில்லா, ஆகியோரை கொரிந்‌ 
தில்‌ பவுல்‌ சந்தித்தார்‌ (அ. ப.18:2). அரிப்பா 
வால்‌ பவுல்‌ விடுதலை அடைந்தபின்‌, அவ 
ரும்‌ அவரது தோழர்களும்‌ உரோமையை 
தோக்கி செல்லும்‌ அலக்சாந்திரியாக்‌ கப்ப 
வில்‌ பயணம்‌ செய்தனர்‌ (27:1-6). எபிரேய 
ருக்கு எழுதப்பட்ட திருமுகம்‌, ''இத்தாலிய 
நாட்டுச்‌ சகோதரர்கள்‌ உங்களுக்கு வாழ்த்துக்‌ 
கூறுனெறனா'' (எபி 13:24) எனறு ஒரு 
தெளிவில்லாத குறிப்பைத்‌ தருகிறது. 


இத்தாலியப்‌ பட்டாளம்‌ - (ALAN பேனை) 


உரோமைப்‌ படையின்‌ ஒரு பகுதி. கி.பி. 
69-157ல்‌ செசரியாவில்‌ இரண்டாவது இக்தா 
லிக்கா பட்டாளம்‌ ஒன்று இருந்ததாக எழுத்‌ 
துப்‌ பொறிப்புகள்‌ கூறுகின்றன. கி.பி. 69-ம்‌ 
ஆண்டுக்கு முன்பே செசரியாவில்‌ இத்தா 
லிக்கா பட்டாளம்‌ இருந்தது என்பதற்குச்‌ 
சான்றுகள்‌ இல்லையெனினும்‌, இத்தகைய 
பட்டாளம்‌ ஒன்றை மனத்தில்‌ வைத்தே 
லூக்கா இவ்வாறு எழுதுகிறார்‌. உரோமைக்‌ 
குடியுரிமையோடு இத்தாலியைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்தான்‌, அதாவது சுதந்திரக்‌ குடிமக்களோ 
அல்ல விடுதலை செய்யப்பட்டவர்களோ 
இப்பட்டாளத்தில்‌ அதிகமாக இருந்திருப்‌ 
பார்கள்‌ என்று லூக்கா கருதியிருக்கலாம்‌. 


இச்தியர்‌ 


''இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்த" நூற்று 
வா தலைவன்‌ இப்படிப்பட்ட ஒரு படைப்பி 


ரிவின்‌ ஒர்‌ அதிகாரி, 


இத்தியர்‌ பாட்‌) 

இத்தியர்‌ என்பவர்கள்‌ சிறிய ஆசியாவி 
லும்‌ வடக்கு சீரியாவிலும்‌ உள்ள மக்களா 
வர்‌. இவர்கள்‌ எடிப்திய பதிவேடுகளில்‌ 
“கெத்த" என்றும்‌ அசீரிய பதிவேடுகளில்‌ 
'காத்தி' என்றும்‌ பழைய ஏற்பாட்டில்‌ ஏத்தை 
யர்கள்‌ அல்லது ஏத்தின்‌ புதல்வர்கள்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 1906-இல்‌ துருக்கி 
யில்‌ உள்ள போகாஸ்கோய்‌ என்ற இடத்தில்‌ 
நடத்தப்பட்ட ஆராய்சசிகளிலிருந்து 
கிடைத்த குறிப்புக்களிலிருந்துதான்‌ இத்தியர்‌ 
களைப்‌ பற்றி அறியமுடிகிறது. கி.மு. மூன்‌ 
றாவது ஆயிரம்‌ ஆண்டுகாலத்திலே இத்தியர்‌ 
கள்‌ எல்லையாக கருதப்பட்ட பகுதியில்‌ 
மக்கள்‌ குடியேறியிருந்த போதிலும்‌ இத்திர்‌ 
கள்‌ கி.மு. 19-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌ 
களாகக்‌ குறிப்புகள்‌ உணர்த்துகின்றன. 
ஆனால்‌ கி.மு, மூன்றாவது ஆயிரம்‌ ஆண்‌ 
டூல்‌ வாழ்ந்தவர்கள்‌ இத்தியர்கள்கானா என்‌ 
பது சந்தேகத்திற்குரியது. இந்தோ- 
ஐரோப்பிய மக்களாகிய இத்தியர்கள்‌ இ.மு.? 
000க்கு முன்னால்தான்‌ சிறிய ஆசியாவில்‌ 
குடியேறினார்கள்‌. இன்று போகாஸ்கோய்‌ 
என்று அழைக்கப்படும்‌ தலைசிறந்த நகரமா 
இய கத்துசா கி.மு.1900 வரையிலும்‌ இத்திய 
ரின்‌ கைக்கு மாற்றப்படவில்லை. இன்றைய 
வரலாற்று ஆசிரியர்கள்‌ இத்தியரின வர 
வாற்றை மூன்று காலங்களாகப்‌ பிரிக்கின்ற 
னர்‌. 


1) பழைய அரசாட்சி:- இ.முூ.1900 முதல்‌ 
76 ஆம்‌ நூற்றாண்டுவரை இத்தியரின்‌ ஆட்‌ 
சிப்‌ பகுதியானது அனத்தோலியாவை மைய 
மாகத்‌ கொண்டிருந்தது. மேலும்‌ வடக்கு 
சரியா வெற்றிகொள்ளப்பட்டது. மெச 
பொத்தாமியா இத்தியரின்‌ படையினால்‌ 
தாக்கப்பட்டு அவர்களின்‌ ஆட்சிப்பகுதியா 
னது பெரிதாக்கப்பட்டது. இத்தியர்‌ அரசாட்‌ 
சியில்‌ ஏற்பட்ட குழப்பத்தினால்‌ இத்தியாக 
ளைக்‌ கூரியர்கள்‌ தாக்கி வடக்கு சீரியாவை 
தனிப்பட்ட ஆட்சிப்பகுதியாக்கினர்‌. 


இத்கிர்‌ [தொடச்சி] 


2) இத்தியரின்‌ பேரரசு:- இ.மு.75ஆம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ இரண்டாம்‌ துதலியாவின்கீழ்‌ இக்‌ 
தியரின்‌ ஆட்சிப்பகுதியானது வெளியிலி 
ருந்து வரும்‌ தாக்குதல்களை எதூத்து நிற்‌ 
கின்ற அளவிற்கு வளர்ச்சி அடைந்தது. கப்பி 
லுவியுமாவின்‌ ஆட்‌ சிக்காலத்தில்தான்‌ இத்தி 
யரின்‌ ஆட்சியானது உச்சநிலையை அடைந்‌ 
தது. எகிப்திய அரசனான இரண்டாம்‌ இராம 
சேசு இத்தியரின்‌ ஆட்‌ சிப்பகுதியை கைப்பற்‌ 
றும்‌ நோக்குடன்‌ வடக்குப்‌ பகுதி தோக்கி 
படையெடுத்துச்‌ சென்ற பொழுது காதேசு 
என்ற இடத்தில்‌ முவாட்டலி என்பவரால்‌ 
தோற்கடிக்கப்படுகின்றார்‌. சில ஆண்டுகள்‌ 
கழித்து எதிப்தியருக்கும்‌ இத்தியருக்குமி 
டையே ஒரு ஒப்பந்தம்‌ செய்யப்பட்டது. 
இந்த ஒப்பந்தமானது இத்தியரின்‌ இளவர 
சிய பாரவோனுக்கு மணம்‌ செய்து 
கொடுத்ததின மூலம்‌ உறுதி செய்யப்பட்‌ 
டது. கி.மு.[200க்குப்பின்‌ இந்த அரசு 
பெலிஸ்தஇியர்களால்‌ தோற்கடிக்கப்பட்டதா 
கத்‌ தெரிகிறது. 


3) புதிய இத்திய அரசுகள்‌: - கைளருசு, 
வடக்கு சரியா போன்ற இடங்களில்‌ புதிய 
இத்திய அரசுகள்‌ உருவேடுக்கன. கிமு. 
பன்னிரெண்டாம்‌ நூற்றாண்டு முதல்‌ எட்‌ 
டாம்‌ நூற்றாண்டுவரை வடசீரியாவானது 
காத்தியின்‌ நிலப்பகுதியாக விளங்கிற்று 
என்று அசீரிய பதிவேடுகளில்‌ காணப்படு 
கின்றது. இந்த ஆட்சிப்பகுதிகள்‌ கி.மு.9 
அல்லது 6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ அசீரியர்க 
ளால்‌ கைப்பற்றப்பட்ட அசீரியர்கள்‌ மாகா 
ணங்களோடு சேர்க்கப்பட்டன. 


இத்தியர்களின்‌ அரசியல்‌ அமைப்பைப்‌ 
பொறுக்க வரையில்‌ அதிகாரம்‌ முழுவதும்‌ 
அரசனின்‌ கையில்‌ இருந்தது. விவசாயம்‌ 
தான்‌ அவர்களது முக்கியமான தொழிலா 
கும்‌. அவர்களது பொருளாதாரமே வினைச்‌ 
சலை வைத்துதான்‌ நிரணயிக்கப்பட்டது. 
இத்தியர்கள்‌ கொண்டிருந்த சட்டங்களைப்‌ 
பற்றிய இரண்டு தொகுப்புக்கள்‌ இன்றும்‌ 
காக்கப்பட்டு வரப்படுகின்றன. ஆனால்‌ கழு 
ராபியின்‌ சட்டநாலைப்‌ போன்று அவ்வளவு 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த சட்டத்‌ தொகுப்பு 
கள்‌ அல்ல. 


670 


ஆயிரம்‌ ஆண்டுகளாக பண்டைக்காலக்‌ 
கிழக்கத்திய நாடுகளில்‌ நடந்த போர்களில்‌ 
பயன்படுத்தப்பட்ட எளிதான முறையில்‌ 
அமைக்கபெற்ற குதிரைகள்‌ பூட்டப்பட்ட 
தேர்களை உருவாக்கித்தந்த பெருமை இத்தி 
யர்களைச்சாரும்‌. 

இத்தியர்‌ ஆட்சிப்பகுதியானது பல 
மொழிகள்‌ பேசப்பட்டுவந்த பகுதியாகும்‌. 
இத்தியமொழி இந்தோ-ஐரோப்பிய மொழி 
யாகும்‌. ஓரவாயின்‌ என்பது இத்திய மொழி 
யோடு தொடர்புடைய மற்றொரு இந்தோ- 
ஐரோப்பிய மொழியாகும்‌. இத்திய வர 
லாற்று பதிவேடுகளில்‌ சுமேரியமொழி, அக்‌ 
காதிய மொழி, கூரிய மொழி போன்ற 
அன்னிய மொழிகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்‌ 
கின்றன. 


இக்கியரின்‌ சமயமானது எண்ணிலடங்‌ 
கொண்டிருந்தது. 
இவர்கள்‌ வானிலையைக்‌ குறிக்கும்‌ தெய்வ 
மாகிய தெசுப்பு, அவரது மனைவியாகக்‌ 
கருதப்பட்ட கெப்பா, இவர்களின்‌ புதல்வர்‌ 
சரமா போன்ற கூரியர்களின்‌ தெய்வங்க 
ளைக்‌ தங்கள்‌ தெய்வங்களாகக்‌ கொண்டு 
வழிபட்டனர்‌. சூரியக்கடவுளைப்‌ பாதுகாவ 
லராகக்‌ கொண்டிருந்தனர்‌. 


காத தெய்வங்களைக்‌ 


இவர்களின்‌ இலக்கியங்களில்‌ தனித்தன்‌ 
மையுடைய கூறுகள்‌ ஒன்றும்‌ இல்லை. 
ஆனால்‌ வரலாற்று நிகழ்ச்சிகளை எடுத்துக்‌ 
கூறும்பாணி சிறிது வித்தியாசமானதாக 
இருக்கும்‌. இத்தியர்களின்‌ ஓவியங்கள்‌, சித்தி 
ரவேலைப்பாடுகளில்‌ அழியாமல்‌ எஞ்சியி 
ருப்பவைகள்‌ இன்னும்‌ பேணிக்‌ காக்கப்பட 
புவருகின்றன. இத்திய ஓவியங்களில்‌ அதிக 
மானவை புதிய ஆட்சிகாலத்தைச்‌ சேர்ந்த 
வையாகும்‌. 


4. பழைய ஏற்பாட்டில்‌ இத்தியர்கள்‌:- 
இத்தியர்‌ இனத்தின்‌ குலப்பெயர்‌ முதியவர்‌ 
சேத்து ஆவார்‌. கேத்து கானானின்‌ புதல்வரா 
வார்‌ [ஆதி 10:15; 1 நாள்‌ 1:13) இவ்வாறு 
இவர்கள்‌ கானானி௰ர்களோடும்‌ சரியா 
பாலஸ்‌னத்தில்‌ உள்ள பெனிசியர்களோ 
டும்‌ இணைத்துக்‌ கூறப்படுகின்றனர்‌. ஆதி 


oti 


23-இன்படிு, ஆபிரகாம்‌ கெபிரோனில்‌ 
இருந்த காலத்தில்‌ இத்தியர்களும்‌ அங்கு 
வாழந்து கொண்டிருந்தனர்‌. ஏசா இத்தியப்‌ 
பெண்களை மனைவியாக்கிக்‌ கொண்டார்‌ 
(ஆதி 26:34; 27:46; 36:2). இஸ்ராயேல்‌ மக்க 
ளுக்கு முன்னால்‌ கானான்‌ நாட்டில்‌ குடியி 
ருநதவர்களாக கூறப்படுகின்றவர்களில்‌ இத்‌ 
தியர்களும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 
யோசுவா நூலில்‌ (1:4) பாலைவனமும்‌ லெப்‌ 
னோனும்‌ தொடங்கி யூப்பிரத்திசு மாநதிவ 
ரையிலும்‌ மேற்கே பெருங்கடல்‌ வரையி 
லும்‌ அடங்கிய இத்தியருடைய நாடெல்‌ 
லாம்‌ உங்களுக்கு எல்லையாக இருக்கும்‌ 
எனறு வாக்களிக்கப்பட்ட நாடு என்ற பகு 
திக்கு விளக்கம்‌ தரப்படுகின்றது. இருப்ப 
னும்‌ இப்பகுதியில்‌ கூறப்பட்டுள்ள எல்‌ 
லைப்பகுதிகளுக்கும்‌ கானான்‌ நாட்டின்‌ எல்‌ 
லைப்‌ பகுதிகளாக தரப்பட்டிருந்த மற்ற 
குறிப்புகளுக்கும்‌ எவ்வித கொடர்பும்‌ 
இல்லை. எனவே யோசு 1:24 என்ற பகுதி 
இத்திய நாட்டின்‌ எல்லைப்பகுதியை விவ 
ரித்து இருக்கலாம்‌ என்று கருதப்‌ படுகின்றது. 


நீதி 1:26-இல்‌ இத்தியர்களின்‌ நாடு என்பது 
சீரியாவிற்கு வட பகுதியிலுள்ள அடூரியர்க 
ளின்‌ கத்தி நாட்டைத்‌ குறிக்கின்றது. இத்திய 
ரான அகிமெலக்கும்‌ (1 சாமு 26:6) ஊரியா 
வும்‌ (2 சாமு 11:3 தொ) தாவீதின்‌ ஆட்களாகக்‌ 
கருதப்பட்டனர்‌. சாலமோன்‌ ஆட்சியிலும்‌ 
இத்தியர்களும்‌ இருந்தார்கள்‌ (1 அர 9:20), 
சாலமோனின்‌ அன்னிய நாட்டைச்‌ சேர்ந்த 
மனைவிகளில்‌ இத்தியப்‌ பெண்களும்‌ உள்ள 
டங்குவர்‌ (1 அர 11:1). சாலமோன்‌ மன்னன்‌ 
குதிரைகள்‌, தேர்கள்‌ போன்றவைகளை விற்‌ 
பனை செய்த பொழுது அத்த வியாபாரத்தில்‌ 
இத்தியா்களும்‌ பங்கு கொண்டார்கள்‌ [1 அர 
10:29). எருசலேமின்‌ தநத ஓர்‌ எமோரியர்‌, 
காய்‌ ஒரு இக்கியப்பெண்‌ என்று எசக்கியேல்‌ 
கூறியபொழுது இத்தியர்களின்‌ மரபும்‌ 
வாழந்து வந்திருக்கவேண்டும்‌ (எச 16;3.ச5) 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ கானான்‌ நாட்டிற்கு 
வருவதற்கு முன்னால்‌ அந்நாட்டில்‌ இத்தியர்‌ 
களும்‌ வாழ்ந்தார்கள்‌ என்பதைப்பற்றிய 
குறிப்புகள்‌ இத்தியார்களின்‌ பதிவேடுகளில்‌ 
காணப்படவில்லை. இருப்பினும்‌ ஒரு 


கெக்ரோ 


நிலத்தை வைத்து கெபிரோனில்‌ செயோரின்‌ 
புதல்வராகிய எப்பிரோனுக்கும்‌ ஆபிரகாமிற்‌ 
கும்‌ ஏற்படுகின்ற ஒப்பந்தத்தின்‌ சிலகூறுகள்‌ 
இத்தியர்களின்‌ சட்டத்தைப்‌ பிரதிபலிப்பது 
போல்‌ தோன்றுகிறது (ஆதி 23:11.17) 


வடக்கு சீரியாவிலுன்ன இத்தியர்களின்‌ 
ஆட்சிப்பகுதியானது விவிலியத்திற்கு அப்‌ 
பாற்பட்ட பதிவேடுகள்‌ குறிப்பிட்டுள்ள எல்‌ 
லைப்பகுதியைவிட தென்புறத்தில்‌ பரந்து 
விரிந்து சென்றிருக்க வாய்ப்புக்கள்‌ உண்டு. 
பழைய ஏற்பாட்டு நூல்கள்‌ எழுதப்பட்ட 
காலத்தில்‌ கானானேயர்களுடன்‌ இத்தியர்‌ 
களை இணைத்துக்‌ காலமயக்கமாக்க கூறியி 
ருக்கவும்‌ வாய்ப்புக்கள்‌ உண்டு. மேலும்‌ 
ஆங்காங்கே பிரிந்து வாழ்ந்த இத்தியர்களின்‌ 
குடும்பங்களிலிருந்து அகிமெலக்கும்‌ ஊரி 
யாவும்‌ வந்திருக்கலாம்‌ என்று ஏற்றுக்‌ கொள்‌ 
வதில்‌ அல்லது எண்ணுவதில்‌ எந்தவித பிரச்‌ 
எினையுயில்லை. 


இத்திரோ (TARO 


மேன்மையுள்ள) 


மேதகு, 


மிதியான்‌ நாட்டுக்‌ குரு. மோசேயின்‌ மாம 
னார்‌ (யாத்‌ 3:1; சீ:18). இவர்‌ யாத்‌ 2:18-இல்‌ 
இரகுவேல்‌ என்று அழைக்கப்படுகின்றார்‌ 
(மேலும்‌ காண்‌ கோபாபு]. எகிப்திலிருந்து 
தப்பியோடியபோது மோசே மிதியானில்‌ 
இத்திரோவிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தார்‌. 
இவருடைய புதல்விகளுக்குப்‌ பாதுகாப்பு 
அளித்ததற்காக மோசே இவர்கள்‌ வீட்டில்‌ 
வரவேற்கப்பட்டார்‌. பிறகு, இவரது மகள்‌ 
சிப்போராவை மணந்து மோசே இவரு 
டைய மந்தையைக்‌ கவனித்து வந்தார்‌ (யாத்‌ 
2:16; 3:1). மோசே எகிப்துக்குக்‌ திரும்பிய 
போது அவரது மனைவி அப்போராவும்‌, 
புதல்வர்கள்‌ கெரிசோமும்‌, எலியேசரும்‌ இத்‌ 
திரோவுடன்‌ தங்கியிருந்தனர்‌. மோசே இஸ்‌ 
ராயேலரை எகிப்திலிருந்து விடுவித்து நடத்‌ 
திக்‌ கொண்டு வந்தபோது இத்திரோ 
மோசேயை சொய்‌ மலையில்‌ சந்தித்தார்‌. 
இஸ்ராயேலர்‌ விடுதலை அடைந்தது பற்றி 
யும்‌ யாவேயின்‌ வெளிப்பாடு பற்றியும்‌ 
மகிழ்ந்து, நன்றிப்பலிகள்‌ ஒப்புக்கொடுத்‌ 
தார்‌. நீதி வழங்குவது பற்றி மோசேக்கு 


தகெதுரேயோா 


ஆலோசனை அளித்தார்‌ (யாத்‌ 18). இந்நிகழ்ச்‌ 
சியுரை நீதித்துறையை வழிபாட்டுத்‌ துறையி 
லிருந்து பிரித்து, அதை மோசேயின்‌ அதிகா 
ரதீதிற்குட்பட்டதாக்குகிறது. இது யூக நீதி 
வழங்கும்‌ முறை இத்திரோவின்‌ ஆலோச 
னையால்‌ தோன்றியது என்பது விநோதமாக 
இருக்கிறது. ஒருவேளை தொடக்கக்காலத்‌ 
தில்‌ இஸ்ராயேலர்‌ தங்கள்‌ நீதி வழங்கும்‌ 
முறையில்‌ மிதியானிய அல்லது கேனியா 
முறைகளைச்‌ சார்ந்திருந்திருக்கலாம்‌. இத்தி 
ரோவும்‌ அவருடன்‌ இருந்தவர்களும்‌ மோசே 
யுடன்‌ செல்லவில்லை (18:87). மோசேயின்‌ 
மாமனாரின்‌ வெவ்வேறு பெயர்களை ஓத்‌ 
துப்போக வைப்பது முடியாத காரியம்‌. 
இத்திரோ எலோயீம்‌ பாரம்பரியத்தில்‌ 
காணப்படுகிறது. இத்திரோ ஒரு கேனியர்‌ 
ஆவார்‌. மிதியானியருடன்‌ தொடர்புடைய 
அலைத்து திரியும்‌ கொல்லனாக இருக்கலாம்‌ 
(தீதி 1:16). சில அறிஞர்கள்‌, இவரிடமிருந்து 
தான்‌ யாவேயைப்‌ பற்றி மோசே அறிந்திருக்‌ 
கக்கூடும்‌ என்று கருதுவர்‌. போதிய சான்று 
கள்‌ இல்லை. வேறு சிலர்‌ இத்திரோ பிதாக்க 
ளின்‌ இறைவனாகிய ஏலின்‌ குருவாவார்‌ 
என்று கருதுவர்‌ (காண்க இரகுவேல்‌ என்ப 
தற்கு ஏலின்‌ நண்பன்‌ என்பது பொருள்‌), 


இத்துரேயா ராபஈடக்‌ - எத்தூரைச்‌ சேர்ந்த) 
இத்துரேயா என்பது கலிலேயாவிற்கு வட 
கிழக்கே எதிர்‌-லெபானோனில்‌ உள்ள ஒரு 
பகுதியாகும்‌. இங்கு இசுமயேல்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்த அராபியர்கள்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
பிலிப்புவின்‌ ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக 
ளில்‌ இத்துரேயாவும்‌ கூறப்பட்டுள்ளது [லூக்‌ 
3:1). இசுமயேலின்‌ புதல்வராகிய எத்தூரின்‌ 
வழிவந்தவர்கள்தான்‌ இத்துரேயர்கள்‌ (ஆதி 
29:15). இவர்கள்‌ காது, ரூபன்‌, மனாசே 
ஆகிய இனத்தவர்களுக்கு எதிரிகளாக விளங்‌ 
கினதாக 1 நாள்‌ 5:19-இல்‌ கூறப்பட்டுள்ளது. 


'இத்துரேயா' என்ற இடம்‌ இருந்த எல்‌ 
லைப்‌ பகுதியை நில ஆராய்ச்சியாளர்களால்‌ 
அறுதியிட்டு உறுதியாகக்‌ கூற இயல 
வில்லை. வடக்கு பாலஸ்தீனத்தைச்‌ சேர்ந்த 
இத்துரேயர்களைப்பற்றி கிரேக்க, உரோனம்‌ 
எழுத்தாளர்கள்‌ அடிக்கடி குறிப்பிட்டுள்ள 


07/2 


னர்‌. ஆனால்‌ இத்துரேயாவும்‌, திரக்கோனித்‌ 
தும்‌ இரண்டு வேறுபட்ட மாவட்டங்களா, 
அல்லது ஒரே மாவட்டம்‌ தானா என்பது 
தெளிவாக இல்லை. கலிலேயாவிற்கு 
வடக்கே இத்துரேயர்கள்‌ வாழ்ந்திருக்க 
வேண்டும்‌ என்று யோடிபஸ்‌ கூறுகின்றார்‌. 
இத்து ரேயர்கள்‌ எதிர்‌- லெபானோணின்‌ 
மேற்கு மலைச்சரிவுப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த 
மலை தேசத்தைச்‌ சேர்ந்த மக்களாவார்கள்‌. 


கிரேக்கர்‌, உரோமையர்களைப்‌ பொருத்த 
வரையில்‌ இத்துரேயர்கள்‌, நாகரீகம்‌, பண்‌ 
பாடு, கலாச்சாரம்‌ இல்லாத மக்களாகவே 
கருதப்பட்டனர்‌. பாலஸ்‌ னத்தில்‌ உரோமை 
யர்களின்‌ ஆட்சி ஆரம்பிப்பதற்குச்‌ சற்று 
முனனால்தான்‌ பிரிந்து கிடந்த அவர்கள்‌ ஒரு 
மக்கள்‌ குழுவாக ஒன்று சேர்கின்றனர்‌. இத்து 
ரேயர்கள்‌ வாழ்ந்த லெபனோன்‌ பகுதியா 
னது மொன்னேயுசின்‌ புகல்வர்‌ தோலமியால்‌ 
கி.மு.85 முதல்‌ 40 வரை ஆட்சி செய்யப்பட்‌ 
டது. இவருக்குப்பின்‌, பாம்பே, லெபனோ 
னில்‌ இருந்த பல கோட்டைகளை அழித்‌ 
தார்‌. அரசின்‌ பரப்பளவையும்‌ சுருக்கினார்‌. 
இந்நிலையில்‌ இத்துரேயர்களுக்கு முதலாம்‌ 
லிசானியாஸ்‌ அரசனானான்‌. அவன்‌ தி. முற. 
36-இல்‌ இறந்தான்‌. அந்தோனியின்‌ தூண்டுத 
லின்‌ பேரில்‌ இவ்வரசின்‌ பெரும்பகுதி கிளி 
யோப்பத்திராவுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
இதற்குப்பின்‌ இப்பகுதியின்‌ வரலாறு தெளி 
வாக இல்லை. ஒருவேளை இப்பகுதி 
நானகு பாகங்களாகப்‌ பிரிக்கப்பட்டு, இதில்‌ 
ஒரு பகுதி லிசானியாவுக்கு அடுத்து ஆட்‌ 
சிக்கு வந்தவனும்‌ கிளியோபத்ராவின்‌ சிற்றர 
சனுமான செனோதோரசுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌. இப்பகுதியை அகுஸ்து 
பெரிய ஏரோதுக்கு அளிக்கார்‌. இதில்‌ ஒரு 
பகுதிக்கு கி.மூ.2-இல்‌ ஏரோதனின்‌ மகன்‌ 
பிலிப்பு சிற்றரசனானான்‌. அவன்‌ இ.பி.34- 
இல்‌ இறந்தபோது, இப்பகுதி அரிப்பா 
வின்‌ ஆட்சிக்குள்‌ சேர்க்கப்பட்டது. 
இததோ (000 - யாவே அறிவார்‌) 

1. அபினதாபின்‌ தந்தை. அபினகாபு, யப்‌ 
போக்கு ஆற்றுக்கரையிலுள்ள மகனாயிம்‌ 
பகுதிக்குத்‌ தலைவனாகச்‌ சாலமோனால்‌ நிய 
மிக்கப்பட்டவராவர்‌ (1 அர 4:14) 


௦7. 


2. கெரிசோன்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
லேவியர்‌ (1 நான்‌ 6:21). இவர்‌ 6:41-இல்‌ 
அதாயா என்றழைக்கப்படுகிறார்‌. 


3. செக்கரியாவின்‌ மகன்‌. கிலயாத்திலுள்ள 
மனாசேயின்‌ பாதி இனத்தவர்களுக்கு தாவீ 
தால்‌ தலைவனாக நியமனம்‌ செய்யப்பட்ட 
வர்‌ (7 நாள்‌. 27:21). 


சீ. சாலமோன்‌ (2 நாள்‌ 9:29), இரகபெயாம்‌ 
(12:15), அபியா (13:22) மற்றும்‌ இஸ்ராயேல்‌ 
அரசன்‌ எரொபயாம்‌ ஆகியோரின்‌ ஆட்சிக்‌ 
கால வரலாற்றுக்கு மூலநூல்களில்‌ ஒன்றுக்கு 
ஆசிரியராகக்‌ கூறப்படும்‌ இவர்‌ ஒரு காட்சி 
யாளரும்‌ இறைவாக்கினருமாவார்‌. இவர்‌ 
யூதாவின்‌ அரசர்களான இரகபெயாம்‌ மற்‌ 
றும்‌ அபியாவுக்கு எதிராகவும்‌, இஸ்ராயேல்‌ 
அரசன்‌ எரொபயாமுக்கு எதிராகவும்‌ கி.மு. 
10-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இறைவாக்கு உரைத்‌ 
தார்‌. இந்த இறைவாக்குகளின்‌ தொகுப்பை, 
தன்‌ வரலாற்றுக்கு மூலநூலாக நாளாகம 
ஆசிரியர்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 


5. இறைவாக்கினரான செக்கரியாவின்‌ 
தாத்தா (செக்‌ 1:17; எஸ்‌ 5:1; 6:14). இவர்‌ கழே 
7-இல்‌ குறிக்கப்படுபவராக இருக்கலாம்‌. 


6. பாபிலோனில்‌ கெபார்‌ ஆற்றங்கரையி 
விருந்த யூக அகதிகளின்‌ குடியிருப்பான 
கசிப்பியாவில்‌ இருந்த ஒரு லேவியர்‌ குடும்‌ 
பத்‌ தலைவர்‌. இவரது குடும்பம்‌, எஸ்ராவின்‌ 
வேண்டுதலுக்கு இணங்கி, ஆலய ஊழியர்க 
ளாக இருக்க அவரோடு எருசலேமுக்குச்‌ 
சென்றது (எஸ்‌ 8:16-17]. 


7. பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குப்‌ 
பின்‌ எருசலேமிற்கு திரும்பிய குருக்கள்‌ 


குடும்பம்‌ ஒன்றுக்குத்‌ தலைவர்‌(நெக 12:4. 16). 


இவர்‌ 5-இல்‌ மேற்‌ குறிக்கப்பட்டவராகவும்‌ 
இருக்கலாம்‌. 


8. புறவின மனைவியை ஒதுக்கி விடுமாறு 
எஸ்ராவால்‌ கட்டாயப்படுத்தப்பட்டவர்க 
ளுள்‌ ஒருவர்‌. இவர்‌ யாதாய்‌ என்று எஸ்ரா 


வில்‌ (10:43) அழைக்கப்படுகின்றார்‌. 


இத்தியா 


இந்திய யானைப்‌ பாகன்‌ - (INDIAN DRIVER] 

யானையை நடத்திச்‌ செல்பவர்‌. ஐந்தாம்‌ 
அந்தியோக்கு மன்னனின்‌ ஒவ்வொரு போர்‌ 
யானைக்கும்‌ ஓர்‌ இந்திய நடத்துனர்‌ இருந்த 
தாகக்‌ கூறப்படுகிறது (1 மக்‌ 6:31). 


இந்தியா (105) 

ஆசியாவில்‌ இமய மலைகளுக்குத்‌ 
தெற்கே உள்ள ஒரு நாடு. இரு முறை எஸ்தர்‌ 
நூலில்‌ அகசுவேரு அரசனின்‌ நாட்டின்‌ 
கிழக்கு எல்லையாக இந்நாடு குறிப்பிடட்‌ 
பட்டுள்ளது (எஸ்‌ 1:1; 8:9]. 


இந்தியா, பேரரசின்‌ 
(கி.மு. 559-330) இருந்தது 
என்று பாரகேநாட்டு எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ 
கூறுகின்றன. ஆனால்‌ இந்தியாவின்‌ பரப்ப 


அக்கேமேனிய௰ப்‌ 


ட்ப்ர்காகரபா டமாக 


ளவு பற்றி அவை ஒன்றும்‌ கூறவில்லை. 
இந்தியாவைப்‌ பற்றி ஒரு சில குறிப்புகள்‌ 
மட்டுமே இருந்ததால்‌, தங்கள்‌ நாட்டுக்குள்‌ 
ளேயே வாழ்ந்து வந்த பழைய ஏற்பாட்டு 
எழுத்தாளர்களுக்கு தொலைநாடான இந்தி 
யாவைப்‌ பற்றி தெரியாமவிருப்பதில்‌ வியப்‌ 
பொன்றும்‌ இல்லை. இந்தியா அக்கேமேனி 
யப்‌ பேரசின்‌ழ்‌ இருந்தபோது அதைப்‌ 
பற்றி பாலஸ்‌இன நாடு சிறிது அறிந்இருக்க 
லாம்‌. ஆனால்‌ அலக்சாந்தர்‌ பேரரசரின்‌ 
காலத்தில்தான்‌ (இ.மு.323], சிந்து நதிப்‌ பள்‌ 
ளத்தாக்கைப்‌ பற்றியும்‌ அங்கு வாழ்ந்த மக்க 
ளைப்‌ பற்றியும்‌ மத்திய கரைக்‌ கடல்‌ நாடு 
கன்‌ அறிய வந்தன. எஸ்தர்‌ நூலும்‌, முதலாம்‌ 
மக்கபேயர்‌ நூல்களும்‌ இக்காலத்தைச்‌ சேர்ந்‌ 
தவையே ஆகும்‌. கி.மு. இரண்டாம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ செலூக்கிய அரசனுடைய படை 
யில்‌ யானைகளும்‌, இந்திய யானைப்‌ பாகர்க 
ளும்‌ இருந்ததாக முதலாம்‌ மக்கபேயர்‌ நூல்‌ 
கூறுகிறது (1 மக்‌ 6:37). ஆனால்‌ 1 மக்‌ 
4:4-இல்‌ மூன்றாம்‌ அந்தியோக்கு மன்னன்‌ 
(223-187 கி.மு.) இந்தியாவை தனது ஆளு 
கைக்குள்‌ வைத்திருந்தான்‌ என்று கூறப்பட்டி 
ருக்றைது. இது தவறானதாகும்‌. 

கிரேக்கர்‌, உரோமையர்‌ காலத்தில்‌ புவியி 


யல்‌ அறிவு வளர்ச்சியுற்றாலும்‌, உரோமை 
யர்‌ எகிப்து, செங்கடல்‌ வழியாக இந்தியா 


இதெதியர்‌ 


வோடு போதிய வியாபாரம்‌ செய்துவந்தா 
லும்‌, பழைய ஏற்பாட்டைப்போல்‌, புதிய 
ஏற்பாடும்‌ இந்தியாவைப்‌ பற்றி அறிந்திருக்க 
வில்லை, அல்லது அதைப்பற்றிக்‌ கவலைப்‌ 
படவில்லை. 


இந்தியர்‌ (DIAN) 

யானையை நடத்துகின்ற யானைப்பாகன்‌. 
ஐந்தாவது அந்தியோக்கு அரசனின்‌ ஒவ்‌ 
வொரு போர்‌ யானையும்‌, ஒரு இந்திய 
யானைப்பாகனை கொண்டிருந்ததாக கூறப்‌ 
படுகிறது (1 மக்‌ 6:37]. 


இபிதாகு (ட 5 - அவர்‌ (இறைவன்‌) 
கருப்பையைத்‌ திறப்பார்‌ ] 

1. பெயரும்‌ பொருளும்‌:- இபிதாகு என்ற 
எபிரேயப்‌ பெயர்‌ ஒரு இடப்பெயராகவும்‌ 
வருகிறது (யோசு 15:43]. இது இபுதாவே 
லின்‌ சுருக்கமாகும்‌. இபுகாவேலுக்கு ''இ 
றைவன்‌ [(கருப்பையைத) திறக்கறொர்‌'' அல்‌ 
லது ''இறைவன்‌ (கைதியை) விடுவிக்கிறார்‌ 
்‌ என்று பொருள்‌ கூறலாம்‌ (யோசு 19:14- 
27). இதோடு தொடர்புடைய மற்ற எபிரேய 
ஆள்‌ பெயர்கள்‌ ''யாவே இறந்துவிட்டார்‌” 
என்று பொருள்படும்‌ பெத்தகியாவும்‌ (1 
நாள்‌ 24:16; எஸ்‌ 10;23; நெக 9:5; 11:24) 
தேல்‌-ஏல்‌ அமர்னா ஏடுகளில்‌ வரும்‌ யப்திக்‌ 
அத்தாவும்‌ ஆகியவையாகும்‌. 


2. இபிதாகின்‌ வரலாறு:- இபிதாகு ஒரு 
படைத்தலைவர்‌. யோர்தானுக்கு கிழக்கில்‌ 
அம்மோனியர்‌, பெலிஸ்தியர்களைத்‌ தோற்க 
டித்து, இஸ்ராயேலில்‌ ஒரு நடுவராக ஆனார்‌ 
(நீதி 10:6; 12:1). 


இவா கிலயாத்து என்பவருக்கு ஒரு 
விலைமகள்‌ வழியாகக்‌ கிலயாத்து என்ற 
ஊரில்‌ பிறந்தவர்‌. இவரது ஒன்று விட்ட 
சகோதரர்கள்‌ வளர்ந்த பின்‌, தங்களோடு 
இவருக்கு உரிமையில்லை என்று கூறி இவ 
ரைத்‌ தூரதீதி விட்டனர்‌. இபிதாகு வடகிழக்‌ 
இலுள்ள தோபு நாட்டிற்கு ஓடிப்போய்‌, 
தக்கற்றவர்களும்‌ கொள்ளையடிப்போரும்‌ 
அடங்கிய ஒரு குழுவிற்குத்‌ தலைவனானார்‌ 
[நீதி 11:1-3]). 


674 


இதற்கிடையில்‌, இஸ்ராயேலரின்‌ சிலை 
வழிப்பாட்டுக்குத்‌ தண்டனையாக இறை 
வன அவர்களை பெலிஸ்தியர்‌, அம்மோனி 
யர்களிடம்‌ கையளித்தார்‌. இவர்கள்‌ இஸ்ரா 
யேலர்களை 18 ஆண்டுகள்‌ ஒடுக்கித்‌ துன்பு 
றுத்தினர்‌ (10;6-8). இவர்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்து, நாட்டைப்‌ பாழாக்கினர்‌ (10:9). 
கிலயாத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. தன்‌ 
புற்ற இஸ்ராயேலர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனம்‌ வருந்தி, இறைவனிடம்‌ விடுதலை 
வேண்டினர்‌ (10:10-16). 


அப்போது கிலயாத்தில்‌ ஆற்றல்‌ மிக்க 
தலைவர்‌ இல்லை. ஆகவே, இலயாத்தின்‌ 
பெரியோர்‌ இஸ்ராயேல்‌ படைக்குத்‌ 
தலைமை தாங்க இபிதாகை அழைத்தனர்‌. 
இவர்‌ தனக்குச்‌ செய்யப்பட்ட அநீதியை 
நினைவுபடுத்த, கிலயாத்தின்‌ பெரியோர்‌, 
போருக்குப்‌ பின்‌ இபிதாசே தலைவராக 
இருப்பார்‌ என்று உறுதி அளித்தனர்‌ (11:4- 
11). 


இபிதாகு கிலயாத்துக்குத்‌ திரும்பிய பின்‌ 
அம்மோனியர்களின்‌ அரசனுக்குக்‌ தாது 
அனுப்பினார்‌. அவன்‌, இஸ்ராயேலர்‌ எகிப்து 
லிருந்து வருகையில்‌ அநியாயமாகத்‌ தனது 
நாட்டை எடுத்துக்‌ கொண்டதாகக்‌ குற்றம்‌ 
சாட்டினான்‌. இதற்கு, இஸ்ராயேலர்‌ அமை 
தியாகவே அவனது நாட்டைக்‌ கடந்து செல்‌ 
லவே விரும்பினர்‌; ஆனால்‌ முந்தைய அம்‌ 
மோனிய அரசன்‌ கோன்‌ இஸ்ராயேலின்‌ 
வேண்டுகோளைப்‌ புறக்கணித்து, அவர்க 
ளோடு வன்மையாகப்‌ போரிட்டான்‌; இறை 
வன்‌ இஸ்ராயேலர்களுக்கு வெற்றி அளித்து 
அம்மோனிய நாட்டையும்‌ கொடுத்தார்‌; 
அவர்களும்‌ அங்கு ஆண்டுகளாக 
வாழந்து வந்துள்ளனர்‌ என்று இபிதாகு 
பதில்‌ அளித்தார்‌. ஆனால்‌ அம்மோனிய 
அரசன்‌ இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து, 
போருக்குத்‌ தயாரானான்‌ (11:12-28), 


1/1 


ஆண்டவரின்‌ ஆவி இபிகாகின்மேல்‌ வந்‌ 
தது. அவரும்‌ அம்மோனியர்களுக்கு எதிரா 
கப்‌ போர்‌ செய்ய முன்னேறினார்‌. அப்படிச்‌ 
செல்லும்‌ போது அவர்‌ வெற்றி பெற்றால்‌ 


675 


போரிலிருந்து திரும்பி வரும்போது தன 
வீட்டின்‌ வாயிவிருந்து எவர்‌ வருவாரோ 
அவரை ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக்‌ 
கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார்‌. அவர்‌ 
வெற்றி பெற்று திரும்பிய போது அவரது 
ஒரே பின்னை, கன்னியான மகள்‌, நடனமாடி 
அவரை எதிர்‌ கொண்டாள்‌. அவரது வாக்கு 
றுஇயிவிருந்து காப்பாற்ற அவளுக்குக்‌ கண 
வனோ மகனோ இல்லை. அவளும்‌, தான்‌ 
தன்‌ தோழியரோடு இரண்டு மாதங்களுக்கு 
காடுகளில்‌ சுற்றித்‌ இரிந்து தன்‌ கன்னிமையை 
முன்னிட்டு கதறி அழுதபின்‌ அவரது வாக்கு 
றுஇியை நிறைவேற்ற வேண்டிக்‌ கொண் 
டாள்‌. இபிதாகு இதற்கு ஒப்புக்கொண்டு, 
குறிப்பிட்ட காலத்திற்குப்பின்‌ தன்‌ வாக்குறு 
தியை நிறைவேற்றினார்‌. இந்நிகழ்ச்சிகளின்‌ 
நினைவாக ஒவ்வொரு ஆண்டும்‌ நான்கு 
நாட்களுக்கு இபிதாகின்‌ மகளுக்காக இஸ்ரா 
யேலர்‌ மங்கையர்கள்‌ புலம்புவது ஒரு வழக 
கமாயிற்று (11:34-90). 


போர்‌ வெற்றியுடன்‌ முடிந்தபின்‌ எப்பிரா 
யிம்‌ இனத்தைச்‌ சேர்ந்த சிலர்‌, அம்மோனி 
யர்களுக்கு எதிராகப்‌ போர்‌ செய்யச்‌ சென்ற 
போது தங்களை அழைக்காதற்காக, தண்ட 
னையாக இவரையும்‌ இவர்‌ வீட்டையும்‌ 
எரிக்கப்போவதாக சவால்‌ விட்டனர்‌, இரு 
குழுவினருக்கும்‌ போர்‌ நடந்தது. எப்பிராமி 
யர்கள்‌ தோல்வியுற்றனர்‌. யோர்தான்‌ துறைக 
ளைக்‌ லெயாத்தியர்கள்‌ பிடித்து, தப்பியோ 
டிய எப்பிராயிமியர்களை மொழி உச்சரிப்பு 
மாறுபாட்டால்‌ கண்டுபி 
டித்து, அத்துறைகளிலேயே கொன்று போட்‌ 
டனர்‌. 12:1-6-இன்படி 42 ஆயிரம்‌ எப்ராயிமி 
யர்கள்‌ அப்போரில்‌ கொல்லப்பட்டனர்‌. 


அடையாளம்‌ 


இபிதாகு இன்னும்‌ ஆறு ஆண்டுகள்‌ நடுவ 
ராக ஆட்சி செய்தார்‌. அவர்‌ இறந்தபின்‌ 
திலயாத்தில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. 


3, பிரச்சினைகள்‌:- இபிதாகின்‌ நிகழ்ச்சி! 
யுரை பல கேள்விகளை எழுப்புகிறது. அவற்‌ 
றில்‌ ஒன்று மனிதப்பலியாகும்‌ (சாண்‌ ஆதி 
22, 2 அர 16:3; 21:6-உம்‌ தொல்பொருட்சான்‌ 
றுசுளும்‌ இப்பழக்கத்திற்குச்‌ சான்று பகர்கின்‌ 


இபெசான 


றன). இவர்‌ தனது வாக்குறுதியில்‌ மனிதப்ப 
வினய மனதில்‌ கொண்டிருந்தாரா என்பதை 
உறுதி செய்ய ஒரு வழியுமில்லை. அப்படிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ தனது ஒரே பிள்ளையின்‌ 
உயிரைப்‌ பலியிட அவர்‌ எண்ணியிருக்க 
மாட்டார்‌. ஆயினும்‌ அவர்‌ தனது வாக்குறு 
தியை நிறைவேற்றியதாக நிகழ்ச்சியுரை கூறு 
திறது. 


4. பொருள்‌:- முக்கிய நடுவர்களில்‌ ஒருவ 
ராக, யாவே தம்‌ மக்களுக்கு அளித்த முக்கிய 
விடுதலை வீரர்களுள்‌ ஒருவராக இபிதாகு 
நினைவு கூறப்படுகிறார்‌ (1 சாமு 12:11}. 
புதிய ஏற்பாட்டில்‌ எபிரேயருக்கு மடல்‌ 
எழுதிய ஆசிரியர்‌ இபிதாகை விசுவாசத்தின்‌ 
வீரர்களில்‌ ஒருவராகப்‌ போற்றுகிறார்‌ (எபி, 
7:32). 


இபிரி (88 

தாவீதின்‌ சமகாலத்தில்‌ வாழ்ந்த ஒரு 
லேவியன்‌. யாசியாவின்‌ புதல்வர்‌. மெராரி 
யின்‌ வழித்தோன்றல்‌ (1 நாள்‌ 24:27}. 


- எபிரேயன்‌, ஊழியன்‌) 


இபினியா (6/0 

ஒரு பென்யாமின்‌ குலத்தினர்‌. எருசலே 
மில்‌ வாழ்ந்தார்‌. இரகுவேலின்‌ கந்தையா 
வார்‌ (1 நாள்‌ 9:8). இவர்‌ அதே வசனத்தின்‌ 
முன்பகுதியில்‌ வரும்‌ இபுனயாவாக இருக்க 


பெரம்‌. 


- யாவே கட்டுவாராக) 


இபுகார்‌ (HAR 
தெடுக்கிறார்‌] 

எருசலேமில்‌ தாவீதுக்குப்‌ பிறந்த புதல்வர்‌ 
களில்‌ ஒருவர்‌. இவருடைய காய்‌ தாவிது 
டைய மனைவியருள்‌ ஒருவராவர்‌. வைப்‌ 


- அவர்‌ (இறைவன்‌) தேர்ந்‌ 


பாட்டி அல்ல (2 சாமு 2:14 1 நாள்‌ 3:6; 
14:5). 


இபுசாம்‌ (SAM 

இசக்கார்‌ இனத்தைச்‌ சேர்ந்த தோலாவின்‌ 
புதல்வர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 7:2]. குடும்பத்‌ 
தலைவராக விளங்கினார்‌. 


- வாசனைப்‌ பொருள்‌) 


இபுசான்‌ (824 - விரைவான (குகிரை)) 
சிறிய நீதிபதிகளில்‌ ஒருவர்‌. இவர்‌ இபிதா 
குக்குப்‌ பிறகு, இஸ்ரயேலுக்கு ஏழு ஆண்டு 


(கா 


கள்‌ நீதி வழங்கி வந்தார்‌. இவருக்கு முப்பது 
புதல்வர்களும்‌ முப்பது புதல்வியர்களும்‌ 
இருந்தனர்‌. இந்த எண்ணிக்கை இவரது செல்‌ 
வத்தைக்‌ குறிக்கிறது. இவர்‌ தமது முப்பது 
புதல்வியர்களையும்‌ தனது இனத்துக்கு 
வெளியில்‌ மணம்‌ முடித்துக்‌ கொடுத்தார்‌. 
அதே போன்று வெளியிடத்துப்‌ பெண்க 
ளைத்‌ தமது புதல்வர்களுக்கு மணம்‌ முடித்து 
வைத்தார்‌. இது இவரது பரந்த செல்வாக்கை 
எடுத்துக்‌ காட்டவல்லது (நீதி 12:8-10). இவ 
ரது ஊரான பெத்திலகேம்‌, நாசரேத்துக்கு 
வடகிழக்கில்‌ ஆசேலின்‌ எல்லையில்‌ செபு 
லோனில்‌ இருந்தது (யோசு 19:15). வர 
லாற்று ஆசிரியர்‌ யோசிபசிலிருந்து 
தொடங்கி சில விளக்கவுரையாளர்கள்‌, 
இந்த ஊர்‌ புகழ்பெற்ற பெத்திலகேம்‌ என்று 
கருதி, ரூத்தின்‌ கணவரும்‌ தாவீதின்‌ மூதாதை 
யருமான போவாசுதான்‌ இந்த இபுசான்‌ 
என்ற கருதியுள்ளனர்‌. 


இபுதா (“பா இறைவன்‌ (கருப்பையைத) 
இறப்பாராக) 
இவிபுனா-மாரேசா மாவட்டத்திலுள்ள 
செப்பேலாவிலுள்ள யூதாவைச்‌ சேர்ந்த ஒரு 
சிற்றாராகும்‌ [யோசு 14:43]. இது ஆசானுக்கு 
அருகில்‌, வாடி தார்குமியாவுக்கும்‌ வாடி 
அப்ராதிசுக்கும்‌ இடையில்‌, கெபிரோனுக்கு 
வடமேற்கில்‌ 10 கி.மீ. தொலைவிலுள்ள 
இலாக்கே நகருக்குக்‌ கிழக்கேயள்ள இப்போ 
தைய தார்குமியா என்ற ஊராக இருக்கலாம்‌. 


இபுதாவேல்‌ (14-0௨ - இறைவன்‌ திறப்பா 
ராக, 

செபுலோனுக்கும்‌ ஆசேருக்கும்‌ இடையி 
வுள்ள எல்லையில்‌ அமைந்துள்ள ஒரு பள்‌ 
ளத்தாக்கு (யோசு 19:14, 27). நாசரேத்துக்கு 
வடமேற்காக உள்ள வாடி ஏல்‌ மெலக்கு 
இப்பள்ளத்தாக்காக இருக்கலாம்‌. 
இபுதேயா 0002 - யாவே மீட்பாராக, 
விடுவிப்பாராக) 

சாசாக்கின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. பென்‌ 
யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஒரு குடும்பத்தின்‌ 
தலைவர்‌ (1 நாள்‌ 8:25]. 


676 


இபுலயாம்‌ [டடடக/ - மக்களின்‌ குழப்பம்‌ 
அழிக்றெ) 

இசக்கார்‌ இனத்தைச்‌ சேர்ந்த நகரங்களில்‌ 
ஒன்று. இஸ்ராயேலுக்கும்‌ மெகிதோவுக்கும்‌ 
இடையில்‌ அமைந்திருந்தது (2 அர 9:27). 
மனாசேக்கு அளிக்கப்பட்ட இசக்கார்‌ ஆசே 
ரில்‌ உள்ள நகரங்களின்‌ பட்டியலில்‌ குறிக்கப்‌ 
படுகிறது (யோசு 17:11). ஆனால்‌ அங்கி 
ருந்து மனாசேயால்‌ கானானியரை விரட்டிய 
டிக்க முடியவில்லை [நீதி 1:27). தாவீது 
காலத்தில்தான்‌ இவ்விடம்‌ வெல்லப்‌ 


பட்டது. 


இவ்வூரின்‌ அருகில்தான்‌ ஏகூவின்‌ படையி 
னர்‌ யூதாவின்‌ அரசனான அகசியாவை கூர்‌ 
என்ற ஏற்றத்தில்‌ கொன்று போட்டனர்‌ (2 
அர 9:27). எழுபது நூல்‌ வாசப்படி இங்கு 
தான்‌ சல்லூம்‌ யூதாவின்‌ அரசன்‌ செக்கரியா 
வைக்‌ கொலைசெய்து ஆட்சியைக்‌ கைப்பற 
றினார்‌ (2 அர 15:10). யோசு 21:25-இன்‌ 
எழுபது நூல்‌ வாசகப்படி இந்த ஊர்‌ மனாசே 
யில்‌ கெகாத்தியருக்குரிய லேவியர்‌ நகரங்க 
வில்‌ ஒன்றாகும்‌. இதுவே பலியாம்‌ என்ற 
ஊராகும்‌ என்று கருத இடமிருக்கிறது (1 
நாள்‌ 6:70). 


க.மு.15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாலஸ்தீனத்‌ 
தில்‌ மூன்றாம்‌ துட்மோசால்‌ கைப்பற்றப்‌ 
பட்டு அவன்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு 
வரப்பட்ட நகரங்களில்‌ ஒன்றாக இந்த ஊர்‌ 
குறிக்கப்படுகிறது. யூகித்‌ 2:2-இல்‌ குறிக்கப்ப 
டும்‌ பேல்மாயின்‌ நகரமே இதுவாக இருக்க 


eT. 


இது மெகிதோவுக்கு தென்‌ கிழக்கில்‌ 16 
கி.மீ. தொலைவிலும்‌, எனீனுக்குத்‌ தெற்கில்‌ 
2 கி.மீ; தொலைவிலும்‌ உள்ள இக்கால 
கேல்‌-பெலாமே தான்‌ இந்த ஊர்‌ என்று 
அடையாளம்‌ காட்டப்படுதிறெது. 


(இபுனயா [BNEIAH 


பாபிலோனிய அடிமைத்தளையிவிருந்து 
திரும்பி வந்து எருசலேமில்‌ வாழ்ந்த பென்‌ 
யாமின்‌ குலத்தினர்‌. எரொகாமின்‌ புதல்வரா 
வார்‌ (1 நாள்‌ 9:8). 


- யாவே கட்டுகிறார்‌) 


677 


இமனேயு (MYMENAELS } 

இமனேயு ஒரு கிறிஸ்தவர்‌. பவுலின்‌ 
எதிர்ப்பாளர்களான இமனேயுவும்‌ அலக்சாந்‌ 
தரும்‌ விசுவாசத்தையும்‌ மனச்சாட்சியையும்‌ 
புறக்கணித்ததால்‌ சாத்தானிடம்‌ கையளிக்கப்‌ 
பட்டார்கள்‌ (1 இமோ 1:20). இமனேயுவும்‌ 
பிலேத்தும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஏற்கனவே 
நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிச்‌ '“சிலரு 
டைய விசுவாசத்தையே தகர்த்தவர்கள்‌'' (2 
தமோ 2:18). 


இமால்க்குவே (44 பப ] 

அலக்சாந்தரின்‌ புதல்வன்‌ அந்தியோக்கு 
என்பவனை வளர்த்து வந்த அராபிய மன்‌ 
னன்‌ இமால்க்குவே ஆவார்‌. இது கிரேக்க, 
உரோம எழுத்தாளர்களிடமிருந்தும்‌ விவிலி 
யப்‌ பகுதிகளிலிருந்தும்‌ (2 சாமு சீசீ; 2 அர 
10:2; 11:2) இளவரசனின்‌ தோழர்கள்‌ முக்கிய 
பதவிகள்‌ வகித்தனர்‌ என்பது தெளிவாகிறது. 
தெமேத்ரியுவுக்கு எதிராக படைவீரர்கள்‌ 
முணுமுணுத்தபோது, முன்பு அலக்சாந்த 
ரின்‌ ஆதரவாளரான திரிபோ, தெமேத்திரியு 
வுக்கு எதிராக ஒரு போட்டி அரசனை நிறு 
வும்‌ வாய்ப்பைக்‌ கண்டார்‌. அலக்சாந்தரின்‌ 
மகன ஆறாம்‌ அந்தியோக்குவை அரசனாக 
அறிவிக்கும்‌ சூழ்ச்சிக்கு இமால்க்குவேயின்‌ 
உதவியை நாடினார்‌ (1 மக்‌ 1138-20). சூழ்ச்சி 
வெற்றி பெற்றது. அந்தியோக்கு அரசனா 
னான்‌. தெமேத்திரியுவின்‌ வீரர்கள்‌ அவ 
னைப்‌ புறக்கணித்து, அந்தியோக்குவோடு 
சேர்ந்து தெமேத்திரியுவுக்கு எதிராகப்‌ 
போரிட்டு அவனைத்‌ தோற்கடித்து விரட்டி 
்‌ னர்‌ (11:54-55). 


இமிரா (4RAH 
விடாப்பிடியாளன்‌) 


முரண்டு செய்பவன்‌, 


ஆசேரின்‌ இனத்தைச்‌ சேர்ந்த சோப்பானை 
புதல்வர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 7:36). 


இமிரி (40 
சாற்றல்‌] 
1. பாபிலோனிலிருந்து திரும்பி வத்த 
யூதாவைச்‌ சேர்ந்த ஊத்தாயின்‌ மூதாதையர்‌ 
(1 நான்‌ 9:4). நெக 11:14-இல்‌ காணப்படும்‌ 


- யாவே உறுதியளித்தார்‌, பேச்‌ 


இமானுவேல்‌ 


அமரியாவும்‌ இவரும்‌ ஒருவராக இருக்க 
லாம்‌. 


2. நெகமியாவின்‌ காலத்தில்‌ எருசலேம்‌ 
சுவரைப்‌ பழுது பார்க்க உதவிய சாக்கூர்‌ 
என்பவரின்‌ தந்தை (நெக 3:2), 


இமிலா (404 - நிறைவு) 
இறைவாக்கினரான மீக்காயாவின்‌ தந்‌ைத 
இமிலா என்பவர்‌ ஆவார்‌. (1 அர 22:8-9; 
2 நாள்‌ 16:7-8]). 
இமினா (A - கடவுள்‌ பாதுகாப்பாராக) 
ஆசேர்‌ இனத்தைச்‌ சேர்ந்த ஏலமின்‌ புதல்‌ 
வர்களில்‌ ஒருவர்‌ (1! நாள்‌ 7:35). 


இமினா ( NAH - நற்பேறு] 

1. ஒரு குடும்ப முதல்வரது பெயர்‌, ஆசே 
ரின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌. இவரது வழித்‌ 
தோன்றல்கள்‌ இமினியர்கள்‌ என்றழைக்கப்‌ 
பட்டனர்‌ (ஆதி. 26:17) எண்‌. 26:42) 1 நான்‌ 
7:30). 


2. ஒரு லேவியர்‌. அரசன்‌ எசக்கியாவோடு 
சமகாலத்தவரான கோரேயின்‌ தந்‌ைத (2 
நாள 31:14]. 


இம்மானுவேல்‌ (44ANVELட - இறைவன்‌ நம்‌ 
மோடு) 

ஏச 7:10-17-இல்‌ பிறப்பு அறிவிக்கப்பட 
டுள்ள குழந்தைக்கு ஏசயா அளிக்கும்‌ பெயர்‌ 
இது. இப்பகுதியின்‌ பின்னனியானது கி.மு. 1 
35-இல்‌ நிலவிய நெருக்கடி நிலையாகும்‌ 
யதாவை அசீரியாவிற்கு எதிராக கூட்டணீ 
யில்‌ சேர்ப்பதற்கென இஸ்ராயேலின்‌ பெக்‌ 
காவும்‌ தமஸ்குவின்‌ இரசினும்‌ யூதாவைத்‌ 
தாக்க அச்சுறுத்தினார்‌. அப்போது அரியா 
வின்‌ உதவியை நாடுவது ஆகாசின்‌ எண்ண 
மாகும்‌; உண்மையில்‌ அப்படி நாடவும்‌ 
செய்தார்‌. இந்த எண்ணத்திற்கு எதிராக எதி 
ராளிகளின்‌ முறயற்‌ச! வெற்றிபெறாது என்ற 
உறுதிமொழியின்‌ அடையாளத்தை ஏசயா 
அரசனுக்கு அளித்தார்‌. பக்தியைவிட அவிசு 
வாசம்‌ கொண்டவராய்‌ ஆகாசு அடையா 
னத்தை மறுத்துவிட்டார்‌. அரிய போர்க்க 
லங்களின்மீது அவர்‌ அதிக நம்பிக்கை வைத்‌ 


இம்மானுவேல்‌ [சொடர்சமி] 


தார்‌. அப்போது ஆண்டவருடைய அருங்கு 
றியினையே ஏசயா அளிக்கின்றார்‌. தனது 
குழந்தை பருவத்தில்‌, தெய்வங்களின்‌ உண 
வாகிய பால்‌ மற்றும்‌ தேனால்‌ ஊட்டப்படும்‌ 
குழந்தை உடனடியாக பிறக்கும்‌. குழந்தை 
யானது சிந்திக்கும்‌ வயதை அடைவதற்கு 
முன்பே எதிரிகளின்‌ தாக்குதல்‌ கைவிடப்ப 
டும்‌. ஆனால்‌ அரசானது இதுவரை அறிந்தி 
ராத தொல்லைகள்‌ அதனைக்‌ தொடரும்‌. 
அதேகமாக ஏச 7:18-25 என்றபகுதி தனித்‌ 
தனி கூற்றுக்களின்‌ தொகுப்பாகும்‌. பொருள 
டக்கம்‌ அல்லது தாண்டு சொற்களோடு 
கொண்ட ஒப்புமையால்‌ பதிப்பாசிரியர்க 
ளால்‌ இங்கு இணைக்கப்பட்டிருக்கலாம்‌. 
குழந்தையை அடையாளம்‌ கண்டபிடிப்பது 
பற்றியபிரக்சனைக்கு இவை எவ்வித உதவி 
யும்‌ அளிக்கவில்லை. 8:8-இல்‌ உள்ள சொற்‌ 
றொடரானது சமய மனவல்லயச்‌ செபமாகப்‌ 
பயன்பட்ட வழிபாட்டு மொழியாக இருக்க 
லாம்‌. 


விளக்கவுரையாளர்கள்‌ பரந்த அளவில்‌ 
வேறுபட்ட கருத்துக்களை அளித்துள்ளனர்‌. 
அதில்‌ எதுவுமே எளிதானதல்ல. சில பழைய 
விளக்கவுரையாளர்கள்‌ தாயும்‌ சேயும்‌ அக்கா 
லத்தில்‌ பிறந்த குழந்தைகள்‌ அனைவரையும்‌ 
குறிக்கும்‌ கூட்டுப்பெயராகும்‌ என்றும்‌ இவர்‌ 
கள்‌ யாவரும்‌ இறைவாக்கினருடைய முன்‌ 
மொழிகளுக்கு கால அட்டவணையாக 
அமைவர்‌ என்றும்‌ விளக்கினர்‌. வேறுசிலர்‌ 
பெண்ணையும்‌ குழந்தையையும்‌ ஏசயாவினு 
டைய மனைவி மற்றும்‌ மகன்‌ என்று எண்ணி 
னர்‌. பெருமளவு ஏற்கத்தக்க கருத்தின்படி, 
ஆகாசை தொடர்ந்து அரியணை ஏறிய அவ 
ரது மகன்‌ எசக்கியாவே அக்குழந்தை என்பது 
ஏற்றுக்‌ கொள்ளத்தக்க ஒரு கருத்தாகும்‌. 
இக்கருததானது கால வரையறைப்‌ பிரச்சி 
னைகளை எழுப்புகிறது. ஆனால்‌ இக்காலத்‌ 
கைச்‌ சேர்ந்த கால வரையறை தெளிவாக 
இல்லை. ஆகவே இது ஒரு கடுமையான 
தடையாக அமையவேண்டியதில்லை. 


இறைவாக்கினர்‌ அளித்த அருங்குறியினை 
நினைவுபடுத்துவதற்கு பொருத்தமானவ 
ரான எசக்கியா தோன்றுகிறார்‌. இந்த அருங்‌ 


678 


குறியானது ஒரே சமயத்தில்‌ உறுதிமொழி 
யும்‌ அச்சுறுத்தலுமாகும்‌. வரவிருக்கும்‌ ஆபத்‌ 
திலிருத்தான உடனடி மீட்பின்‌ உறுதிமொழி 
யாகவும்‌, பிற்கால பேரழிவினுடைய அச்சு 
றுத்தலாகவும்‌ இது உள்ளது. சூழ்நிலை 
யைப்‌ பொறுத்தமட்டும்‌ ஆகாசினுடைய 
விசுவாரசிமின்மை மற்றும்‌ சமயம்‌ சாராத 
கொள்கைக்கான தண்டனையாக மட்டுமே 
இந்த அச்சுறுத்தல்‌ உரைக்கப்படலாம்‌. வாக 
குறுதியின்‌ அடிப்படையானது தாவீதினு 
டைய மரபினுடைய மெசியா கருத்தின்‌ 
ஓளியிலேயே புரிந்து கொள்ளப்படவேண்‌ 
டும்‌. மெசியா கோட்பாட்டில்‌ தாவீதினு 
டைய மரபின்‌ நீடித்த நிலையானது அடிப்ப 
டையானதாகும்‌. மரபிற்கான வாரிசினு 
டைய பிறப்பானது மரபினுடைய தொடர்ச்‌ 
சிக்கும்‌ அதன்மேல்‌ அளிக்கப்பட்ட வாக்குறு 
திகளுக்குமான அடையாளமாகும்‌. கூடிய 
விரைவில்‌ தொடரவிருக்கின்ற குழந்தையின்‌ 
குழந்தைப்பருவத்தில்‌ வாக்குறுதிகளின்‌ 
உண்மைத்தன்மைகள்‌ காணப்படும்‌. ஆகவே 
குழந்தையானது ஒரு அருங்குறியாக உள்‌ 
ளது. நீண்டகால இடைவெளிக்குப்பின்‌ 
தொடரவிருக்கும்‌ அச்சுறுத்தவின்‌ மெய்மை 
வாக்குறுதியினின்று வெளிப்படும்‌. அரசின்‌ 
மீது அன்னியப்‌ படையெடுப்பின்‌ தண்ட 
னையைக்‌ கொணரவிருக்கும்‌ இன்றைய பிர 
இநிதியின்‌ அவிசுவாசத்திற்கும்‌ அப்பாற்‌ 
பட்டு, குழந்தையின்‌ பிறப்பானது மரபின்‌ 
நீடித்த நிலையினை உறுதிப்படுத்துகிறது. 
இந்த அருங்குறியானது மரபு பறறிய எண்‌ 
ணத்துடன்‌ நெருங்கி இணைக்கப்பட்டிருப்ப 
தால்‌ அக்காலத்தில்‌ பிறந்த குழந்தைக 
ளையோ, எசயாவின்‌ குழந்தைகளையோ 
விட அரியணை வாரிசையே அடையாளம்‌ 
உணர்த்துகிறது. 


இப்பகுதியினுடைய மரபுவழி கருத்தா 
னது இயேசுவினுடைய கன்னிப்பிறப்பின்‌ 
தேரடி முன்னுரைப்பதாகும்‌. பல இக்கால 
விளக்கவுரையாளர்கள்‌ இயேசுவினுடைய 
அல்லது ஆன்‌ அடையாளம்‌ நிர்ணயிக்கப்ப 
டாது மெசியாவினுடைய பிறப்பை நேரடி 
யாக முன்னுரைப்பதாகக்‌ கொள்கின்றனர்‌. 
இக்கருத்துக்கு எதிராக சில ஆய்வுகள்‌ 


679 


உண்டு. ''ஆலமா'' என்ற எபிரேயச்‌ சொல்‌ 
எழுபது நூலில்‌ கன்னி (பார்ததனோஸ்‌) 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது 
சரியென்று கூற முடியாது. ''ஆல்மா' என்ற 
சொல்‌ கலியாண வயதுடைய இளமங்‌ 
கையை உணர்த்திற்று. இந்த இளம்‌ பெண்‌ 
பொதுவாக இன்னும்‌ இருமணம்‌ ஆகாத 
வள்‌; ஆனால்‌ கன்னியை உணர்த்தவில்லை. 
கன்னியைக்குறிக்க ''பெத்துலா”' என்ற எபி 
ரேயச்‌ சொல்‌ பயன்பட்டது. ''பார்க்கனோஸ்‌”' 
என்ற சொல்‌ கிரேக்கத்தில்‌ லெ சமயம்‌ 
கன்னியல்லாக பெண்களையும்‌ குறிக்கப்ப 
யனபட்டுள்ளது. ஆகவே எழுபதுநூல்‌ இச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்தும்போது கன்னி 
மையை உணர்த்துகின்றதா என்பது தெளி 
வாக இல்லை. மத 1:22-23-இல்‌ இப்பகுதி 
யைப்‌ பயன்படுத்தியிருப்பது இயேசுவினு 
டைய கன்னிப்‌ பிறப்புப்பற்றிய முன்னறிப்பா 
கப்‌ புரிந்து கொள்வதாகத்‌ தெரிகிறது. இங்கு 
புதிய ஏற்பாட்டில்‌ பழையஏற்பாட்டினை 
இத்தகையச்‌ சூழ்நிலையில்‌ பயன்படுத்தும்‌ 
முறையை மனதில்‌ கொள்ளவேண்டியது 
அவசியமாகும்‌. இத்தகைய பகுதிகள்‌ பரந்த 
ஒப்புமையிலும்‌ அல்லது தூண்டு சொற்கள்‌ 
பற்றிய கோட்பாட்டிலும்‌ பெரும்பாலும்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. எபிரேய வாசகத்‌ 
தோடு எவ்வித தொடர்புமில்லாத ' “பார்த்த 
னோஸ்‌'' என்ற தாண்டுசொல்லை மத்தேயு 
பயன்படுத்துகிறார்‌. ஆனால்‌ இக்கருத்தின்‌ 
பின்னனியினினு மத்தேயு கன்னிப்பிறப்பு பற்‌ 
றிய வாசகத்தை உபயோகிக்கிறார்‌ என்பது 
முழுவதும்‌ தெளிவாக இல்லை. தாவீது 
மரபின்‌ வாரிசினுடைய பிறப்புப்பற்றிய 
முன்னறிவிப்பாக எசயா கொள்ளும்‌ பொரு 
ளையே மத்தேயுவும்‌ சுட்டிக்காட்டலாம்‌. 
தாவீது மரபுவரிசை இங்கே முழுமையாக 
அடைகிறது. இப்போது மரபிற்கான ஒவ்‌ 
வொரு வாரிசும்‌ தோன்றும்போது உறுதிய 
ளிக்கப்பட்ட அரசமரபின்‌ வழியாக வரும்‌ 
மீட்பு இயேசுவில்‌ நிறைவெய்துகிறது. இந்த 
வரினசயை அவர்‌ முழித்து வைக்கிறார்‌. 


வேறுசிலர்‌ இப்பிரச்சினைக்கு இரட்டை 
ஆகாசின்‌ 


அடையாள விளக்கமளிப்பர்‌. 
காலத்துச்‌ சூழ்நிலையும்‌ ஏச 7:14-க்கு மத்‌ 


இம்மேர்‌ 


தேயு அளிக்கும்‌ விளக்கத்தையும்‌ சேர்த்துப்‌ 
பார்க்கும்‌ கணிப்பு இரட்டை நிறைவேறுத 
லைக்‌ கோருவதாகத்‌ தெரிகிறது. இதில்‌ இம்‌ 
மானுவேலும்‌ அவருடையதாயும்‌ அடையா 
ளப்பொருள்‌ கொள்கின்றனர்‌. அதாவது இள 
மங்கை உடனடியாக ஆகாசு அல்லது ஏசயா 
வின்‌ மனைவியையும்‌, முன்னோக்காக 
கன்னி மரியாளையும்‌ குறிக்கின்றது; அதே 
போல்‌ இம்மானுவேல்‌ உடனடியாக எசக்‌ 
கியா அல்லது ஏசாயாவின்‌ மகனையும்‌ முன்‌ 
னோக்காக இயேசுவையும்‌ குறிக்கின்றது. 


இம்மானுவேலின்‌ அக்கால அடையாளம்‌ 
பற்றிய மற்ற வரலாற்றுச்‌ சான்று இன்மை 
இத்தகைய விளக்கத்தைப்‌ பாதிக்க வேண்டி 
யதில்லை. இத்தகையச்‌ சான்றுகள்‌ இன்மை 
யால்‌, இம்மானுவேலின்‌ ஆள்‌ பற்றிய எந்த 
விளக்கமும்‌ யூகமாகவே இருக்கும்‌. மேற்கூ 
றிய விளக்கம்‌ இம்மானுவேல்‌ இறைவாக்கு 
மெசியா மற்றும்‌ தாவீது பற்றிய சூழ்நி 
வைக்கு பொருந்துவதாக உள்ளது. இவ்‌ 
வாறு இயேசுவின்‌ பிறப்பு இம்மானுவேல்‌ 
(இறைவன்‌ நம்மோடு) என்பதின்‌ இறுதி 
நிறைவேறுதலாக அமைகிறது. இறைவன்‌ 
தமது மக்களோடு கொண்டுள்ள உடன்ப 
டழூக்கை வரலாற்றில்‌ எப்போது நிலையாக 
வுள்ள கருத்தின்‌ உச்ச நிலையாகவும்‌ பாவத்‌ 
தினின்றும்‌ சாவினின்றும்‌ மனுக்குலம்‌ 
பெறும்‌ விடுதலையின்‌ அடையாளமாகவும்‌ 
உள்ளது. 


இம்மேர்‌ (446 - செம்மறி) - ஆள்‌ 
தாவீது காலத்தைச்‌ சேர்ந்த குருக்களின்‌ 
ஒரு பிரிவிற்கு தலைவர்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 
24:14). எரேமியாவின்‌ எதிரியான பிகர்‌ 
என்பவர்‌ இப்பிரிவைச்‌ சேர்ந்தவராக அடை 
யாளம்‌ காட்டப்படுகிறார்‌ (எரே 20:1). இப்ப 
ரம்பரை பாபிலோனிய அடிமைத்தனத்தி 
னின்று திரும்பி வந்த குருக்களைக்‌ கொண 
டுள்ளது (1 நாள்‌ 9:12; எஸ்‌ 2:37; காண்க 
நெக 7:40). இவர்களில இருவர்‌ எஸ்ரா 
வால்‌ புறஇன மனைவியரை ஒதுக்கி விடு 
மாறு கட்டாயப்‌ படுத்தப்பட்டனர்‌. (எஸ்ரா 
10:20). இக்குடும்பத்தைச்‌ சேர்ந்த சாதோக்கு 
என்பவர்‌ நெகமியா எருசலேம்‌ மதிலை 
பழுதுபார்க்க உதவி செய்தார்‌ (நெக 3:29]. 


மெமோ 


இவர்கள்‌ நாடு கடத்தப்பட்டுத்‌ திரும்பிய 
பின்‌ எருசலேமில்‌ வாழ்ந்த குருக்களின்‌ பட்‌ 
டியலில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌ (ஜெக 
11:14]. 


இம்மேர்‌ (ER - செம்மறி) - இடம்‌ 

பாபிலோனியாவில்‌ உள்ள ஒரு இடம்‌. 
இவ்விடம்‌ இன்று கண்டுபிடிக்கப்பட 
வில்லை. இங்கிருந்து யூத அகதிகள்‌ பாலஸ்‌ 
இனத்திற்கு திரும்பி வந்தனர்‌. ஆனால்‌ இவா்‌ 
களிடம்‌ தாங்கள்‌ இஸ்ராயேலின்‌ வழி வந்த 
வர்கள்‌ என்று நீருபிக்கக்‌ கூடிய மரபுக்கொ 
டிச்‌ சான்றுகள்‌ எதுவும்‌ இல்லை (எஸ்‌ 3:49) 
தெக 7:61). 


இ.யசேசர்‌ (870) 

அபியேசரின்‌ சுருக்கமாகும்‌. மனாசேயின்‌ 
வழித்தோன்றல்‌ இவர்‌. இயசேரியரின்‌ குடும்‌ 
மூதாதையரானார்‌ (எண்‌ 26:30). காணக அபி 
யேசர்‌ - 1. 


இயந்திரம்‌ (௩0/8) 
2 நாள்‌ 26:15- கருவி, கண்டுபிடிப்பு; எச 
26:9-மதில்‌ இடிக்கும்‌ இயந்திரம்‌. 


ஆற்றலை வேலைக்குப்‌ பயன்படுத்த உத 
வும்‌ இயந்திரக்‌ கருவி. இங்கு போரில்‌ 
உதவும்‌ கருவியை இது குறிக்கிறது. 


1. வரலாறு:- போர்‌ இயந்திரங்கள்‌ முக 
லில்‌ அசீரியர்களால்‌ மேற்கு ஆசியாவில்‌ 
பயன்படுத்தப்பட்டன. அவர்கள்‌ முற்றுகை 
பிடுவதற்கும்‌, வில்‌ எய்துவதற்கும்‌ சக்கரங்‌ 
கள்‌ உள்ள கோபுரங்களைப்‌ பயன்படுத்தி 
கற்களையும்‌, ஈட்டிகளையும்‌ எறிய 
உதவும்‌ கவண்கள்‌ பிற்காலத்தில்தான்‌ 
கிரேக்க நாட்டிற்கு வந்தன. இத்தகைய 
போர்க்‌ கருவிகள்‌ அலக்சாந்தராலும்‌ (356-320 
தி.மு.) அவருக்குப்‌ பின்‌ கிரேக்க படைகளா 
லும்‌, உரோமையர்களாலும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன (1 மக்‌ 6:51-ப2; 13:43). 


னா. 


2. பழைய ஏற்பாட்டில்‌ போர்க்கருவிகள்‌: - 


அ) மதிலை இடிக்க உதவும்‌ இயந்திரம்‌: - 
போரின்‌ போது சுவர்களையும்‌ வாயில்களை 
யும்‌ இடிக்கப்‌ பயன்பட்டது (எச 5658). 


680 


ஆ) கவண்கள்‌:- யூதாவின்‌ ஊசியா கோபு 
ரங்களிலிருந்தும்‌, மதிலின்‌ எல்லா மூலைக 
ளினின்றும்‌ அம்புகளையும்‌ பெரிய கற்களை 
யும்‌ எறியக்‌ கூடிய பலவிதக்‌ கருவிகளைச்‌ 
செய்தார்‌ என்று 2 நாள்‌ 26:15 கூறுகிறது. 
ஆனால்‌ மத்தியதரைக்கடல்‌ பகுதிகளில்‌ 
கவண்களும்‌, அதைப்‌ போன்ற மற்ற கருவிக 
ளும்‌ ஊசியாவின்‌ ஆட்சிக்‌ காலத்திற்குப்‌ 
பிறகே பழக்கத்துக்கு வந்தன. நாளாகமம்‌ 
ஏறக்குறைய கி.மு.300-ம்‌ ஆண்டில்‌ எழுதப்‌ 
பட்டது என்று கூறப்படுவதால்‌, 2 நாள்‌ 
26:15-இல்‌ கால முரண்பாடு இருப்பதாகத்‌ 
தோன்றுகிறது. 


இயற்கைக்கு மாறான பாலினப்‌ பாவம்‌ (10- 
MOSEXLALITY } 

இது ஆண்‌ மற்றொரு ஆணோடு புணர்ச்‌ 
சிக்‌ கொள்ளும்‌ செயலாகும்‌. பழங்கால 
மேற்காசிய நாடுகளில்‌ இயற்கைக்கு மாறான 
பாலினச்‌ செயல்கள்‌ பெருமளவில்‌ பரவியி 
ருந்தன என்பது விவிலிய குறிப்புகளின்‌ 
மூலம்‌ தெளிவாகத்‌ தெரிகிறது. லோத்‌-இன்‌ 
விருந்தாளிகள்‌ மீது இத்தகைய தகாத பாவச்‌ 
செயலில்‌ சோதோம்‌ நகர மக்கள்‌ ஈடுபடமுத 
யன்றதன்‌ மூலம்‌, அந்நகரின்‌ இழிந்த நிலை 
யும்‌ புலனாகிறது (ஆது 19:4-5; நீதி 19:22). 
சட்ட நூல்களில்‌ இத்தகைய பாலினப்பாவங்‌ 
கள்‌ மரண தண்டனைக்குரிய அருவருப்பான 
செயல்கள்‌ என்ற நிலையில்‌ தடை செய்யப்‌ 
பட்டிருந்தன (லேவி 14:22; 20:13]. நேர்ச்சை 
களை செலுத்த 'நாயின்‌ சம்பளம்‌' கடவுளின்‌ 
ஆலயத்தில்‌ பயன்படுத்தப்படலாகாது என்‌ 
னும்‌ அறிவிப்பானது சமய சார்புடைய ஆண்‌ 
விபச்சாரத்தைக்‌ குறிப்பிடுவதாய்‌ இருக்க 
லாம்‌. அன்னிய சமயசடங்குகளுடன்‌ 
இணைந்த இப்பழக்கமானது, இப்பாவினப்‌ 
பாவத்தை விவிலியம்‌ வெறுப்பதற்கு ஒரு 
காரணமாக இருக்கலாம்‌. இத்தகைய ஆண்‌ 
விபச்சார விடுதிகள்‌ யோசியா அரசனால்‌ 
இடித்து தரைமட்ட மாக்கப்பட்டன (2 அர 
23:7; 1 அர 14:24; 15:12; 22:46). 


இத்தகைய பாவச்செயல்களில்‌ ஈடுபடு 
வோர்கள்‌, பவுல்‌ பழித்தும்‌ கண்டனம்‌ செய்‌ 
வோரில்‌ அடங்குவர்‌ (1 கொரி 6:9; உரோ 


061 


1:27). சட்ட திட்டங்கள்‌ நாத்திகர்‌, பாவிகள்‌ 
மற்றும்‌ சோதோமியருக்காக அளிக்கப்பட்‌ 
டன எனறு கூறப்படுகிறது (1 தமோ 1:10) 
யூதா 7, சோதோம்‌ கொமோராவின்‌ இந்த 
இயற்கைக்கு மாறான காம இச்சையினையும்‌ 
அதற்காக தண்டனையினையும்‌ நினைவுப்ப 
டுத்துகின்றது. இயற்கைக்கு மாறான பாலு 
ணர்ச்சி, மணவாழ்வில்‌ தாறுமாறு, விபச்சா 
ரம்‌ போன்றவை ஞான ]14:26-ல்‌ பழித்துக்‌ 
கண்டணம்‌ செய்யப்படும்‌ நீயச்‌ செயல்க 
ளுன்‌ சிலவாகும்‌, 


இயார்‌ (YYAR} 

எபிரேய ஆண்டுக்‌ குறிப்பேட்டில்‌ இரண்‌ 
டாம்‌ மாதம்‌ இது. ஏப்பரல்‌-மே, - சித்திரை 
மாதங்களுக்கு இணையானது. அக்காதிய 
வழக்கிவிருந்து எடுக்கப்பட்டது. இதன்‌ முன்‌ 
னாளைய கானானியப்‌ பெயர்‌ ''சிவ்‌'' என்ப 
தாகும்‌. 


இயே - அபாரிம்‌ (£-ABAAIM - அபாரிமின்‌ 
அழிவு) 

இஸ்ராயேல்‌ மக்கள்‌, அவர்களது பாலை 
வனப்‌ பயத்தில்‌ ஒபோத்துக்கு அடுத்து 
செரேது பள்ளத்தாக்கு (எண்‌ 21:11-12) அல்‌ 
லது தபோன்காதுக்கு (33:சீசீ-ச43) முன்‌ பாளை 


யம்‌ இறங்கிய இடமாகும்‌. ஈழ்த்திசையை . 


நோக்கிப்‌ பயணம்‌ செய்து நேராய்‌ மோவா 
வுக்கு எதிரிலுள்ள பாலைவனத்தில்‌ இருக்‌ 
கும்‌ இயே அபாரிம்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
பாளையம்‌ இறங்கினார்கள்‌. அங்கிருந்து 
புறப்பட்டு செரேது சமவெளியில்‌ பாளை 
யம்‌ இறங்கினார்கள்‌. இயே அபாரிம்‌ 
மோவாபின்‌ தென்கிழக்கு எல்லையில்‌ 
அமைந்துள்ள ஒரு பாலைவனப்‌ பகுதியா 
கும்‌. எண்‌,34:45-இல்‌ இது ஈயீம்‌ என்றழைக்‌ 
கப்படுகிறது. இது சாக்கடலுக்கு தென்கிழக்‌ 
கில்‌ செரேது ஓடைக்கருகிலுள்ள மகாயி 
அருகில்‌ இருந்திருக்கலாம்‌. 
இயேசு (JESUS 
1. சரோக்கின்‌ தந்தையும்‌ சீராக்‌ நூலின்‌ 
ஆசிரியரின்‌ பாட்டனுமாவார்‌ [ரோக்‌ நூலின்‌ 
முன்னுரை]. 


- யாவே மீட்டார்‌] 


இயேசு கிறிஸ்து 
&. சீராக்கின்‌ மகன்‌. சீராக்‌ நூலின்‌ ஆசிரியர்‌. 
3. இயேசுக்‌ கிறிஸ்து. காண்க. 


ச்‌. இயேசுக்‌ கிறிஸ்துவின்‌ முன்னோரில்‌ 
ஒருவர்‌ (லூக்‌ 3:29]. 


ம்‌. இயேசு பரபா. காண்க பரபா 


6. யுஸது (3) என்றழைக்கப்பட்ட ஒரு யூத 
கிறிஸ்தவர்‌ (கொலோ 4:11). 


இயேசு கிறிஸ்து 

இயேசுவிற்கு இறைவனின்‌ செம்மறி, 
தாவீது மகன்‌, இறைமகன்‌, மனுமகன்‌, 
இணைப்பாளர்‌, இறைவார்த்தை, இறை 


வாக்கினர்‌, தூயவர்‌, மீட்பர்‌, ஆண்டவர்‌, 
இறைவனின்‌ ஊழியர்‌ போன்ற பட்டங்களு 
டன்‌ அவரது பணியினைக்குறிப்பிடும்‌ 
மெசியா என்னும்‌ பட்டத்துடன்‌ திருப்திய 
டையாத ஆதித்திருச்சபையானது இயேசு 
என்னும்‌ சொந்தப்‌ பெயரையும்‌, கிறிஸ்து 
என்னும்‌ அலுவல்‌ பெயரையும்‌ ஒன்றாக 
இணைத்தது (மத்‌ 1:1.18; 18:21; மாத்‌ 1:1; 
யோவா 1:17; 17:3). இயேசுகிறிஸ்து என்று 
கூறும்போது, திருச்சபையானது விசுவாசி 
ளால்‌ அறிவிக்கப்பட்ட பட்டத்தையும்‌ மற்‌ 
றும்‌ உலகில்‌ வாழந்த வரலாற்று மனிதரை 
யும்‌, நெருக்கமாக இணைக்கிறது. இதுவே 
மூல உண்மையும்‌ விளக்கமும்‌ ஆகும்‌. 
இரண்டு சொற்களில்‌ ஒன்று மற்றதைத்‌ தன்‌ 
னுள்‌ மறைத்துக்‌ கொள்ளும்‌ எந்த விவரிப்‌ 
பும்‌ நற்செய்தியைப்‌ பிரதிபலிக்கவில்லை. 
பின்னர்‌ இயேசுவைப்‌ பற்றிய அறிவுக்கு 
இட்டுசெல்லும்‌ இயக்கத்தை, திறனாய்வு 
இரண்டு காலக்கட்டங்களாகப்‌ பிரிக்கவேண்‌ 
டும்‌; செபத்துடன்‌ கூடிய இயானத்தின்மூ 
லம்‌, உயிருள்ள மனிதருடன்‌ தொடர்பினை 
ஏற்படுத்த, முறையாக அதனை மீண்டும்‌ 
அமைக்கவேண்டும்‌. இக்கட்டுரையானது, 
இயேசு செய்த அனைத்தையும்பற்றி விரிவா 
க்க கூறப்போவதில்லை; ஏனெனில்‌, 
அதைப்பற்றி எழுதப்படக்கூடிய நூல்களைத்‌ 
தாங்கிக்‌ கொள்ள இவ்வுலகே போதாது 
(யோகா 21:25); தலைவரின்‌ ஆட்கன்மை 


இயெசு கிறிஸ்து [செடரச2] 


மீதே முழுக்கவனம்‌ செலுத்துகிறது. இலக்‌ 
கிய திறனாய்வின்‌ கண்டிப்போடு, நாசரேத்‌ 
தூர்‌ இயேசுவை அறிவதென்பது, புதிய 
ஏற்பாடு ஆசிரியர்கள்‌ பதிலளிக்க முயலும்‌, 
“நீங்கள்‌ என்னை யாரென்று கூறுகிறீர்கள்‌?! 
என்று இயேசுவே கேட்ட கேள்விக்கு செவி 
மடுப்பதாகும்‌. இதற்கான விடையானது இக்‌ 
கேள்வியை எழுப்பிய வரலாற்று மனிதரி 
படமே ஒருவரை மீண்டும்‌ கொண்டு வந்து 
சேர்க்கின்றது. 


நாசரேத்தூர்‌ இயேசு: - 

நற்செய்தி நூல்கள்‌ இன்றைய வரலாற்று 
நூல்களினுடைய கோட்பாட்டின்படி 
தொகுக்கப்பட்ட இயேசுவின்‌ வரலாறுகள்‌ 
அல்ல. அவை விசவாசத்தை வளர்த்து உறு 
திப்படுத்துவதற்காக விசவாசிகளால்‌ எழுதப்‌ 
பட்டவை; அவர்களிடையே ஒளியை 
பரப்பி, பாஸ்கா விசுவாசத்தினால்‌ மாற்றப்‌ 
பட்டு, அவரைப்பற்றிய நினைவுகளை ஒன்‌ 
றாக இணைத்து முறைப்படுத்தி எழுதப்பட்‌ 
டவை. ஆனால்‌ இவை உன்னிப்பான திறா 
னய்விற்கு உட்படுத்தப்படும்போது, நாச 
ரேத்தார்‌ இயேசுவிடம்‌ உறுதியுடன்‌ சென்ற 
டைய ஏதுவாகின்றன. 


1. இயேசுவின்‌ இறுதிக்கால நிலை:- தன்‌ 
னுடைய வார்த்தையினால்‌ இறையரசு 
தொடங்கியுள்ளது என்பதே இயேசு அறி 
வித்த நற்செய்கியாகும்‌. ''உங்கள்‌ கண்களோ 
பேறு பெற்றவை; ஏனெனில்‌ அவை காண்‌ 
கின்றன. காதுகளும்‌ பேறுபெற்றவை; ஏன 
னில்‌ அவை கேட்கின்றன. தான்‌ உங்களுக்கு 
உறுகியாகச்‌ சொல்லுகிறேன்‌; இறைவாக்கி 
னர்‌, நீதிமான்கள்‌ பலர்‌ நீங்கள்‌ காண்பதைக்‌ 
காணவிரும்பியும்‌ காணவில்லை. நீங்கள்‌ 
கேட்பதைக்‌ கேட்கவிரும்பியும்‌ கேட்கவில்‌ 
லை” (மத்‌ 13:16-17 இ). அப்படியானால்‌ 
அவர்கள்‌ கண்டதும்‌ கேட்டதும்‌ என்ன? 
முதலாவதாக இயேசுவே விளக்கும்‌ பேய்‌ 
ஓட்டுதல்‌: ''நான்‌ பேய்களைஒட்டுவது கட 
வுளின்‌ விரலால்‌ என்றால்‌, கடவுளின்‌ அரசு 
உங்களிடம்‌ வந்துள்ளது”! [லூக்‌ 11:20 இ); 
பகைவன்‌ வெல்லப்படுகி 
மின்னலைப்‌ 


உண்மையில்‌, 


்‌'வானத்தினிஷ்று 


றான்‌: 


082 


போலச்‌ சாத்தான்‌ விழக்கண்டேன்‌'' (10:18). 
அடுத்து, இயேசுவே கூறவதுபோல, புதிய 
காலம்‌ தொடங்கிவிட்டது என்பதை எடுத்‌ 
துக்காட்டும்‌ புதுமைகள்‌ உள்ளன; 'குருடர்‌ 
பார்க்கின்றனர்‌, முடவர்‌ நடக்கின்றனர்‌, 
தொழுதோயாளர்‌ குணமடைகின்றனர்‌, 
செவிடர்‌ கேட்கின்றனர்‌, இறந்தவர்‌ உயிர்க்‌ 
கின்றனர்‌''. இறுதியாக, உறுதியான தேர்‌ 
வாக இயேசு குறிப்பிடுவது; 'எளியவர்க்கு 
நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது ' (மத்‌ 11:5-6 
இ). எனெனில்‌, இயேசு இவ்வாறு பேசும்‌ 
போது ஏசயாவின்‌ இறைவாக்கு நிறைவேறு 
கிறது என அவர்‌ கூறுகிறார்‌ (ஏச 29:16; 35:5; 
61:1). 


அவருடைய நோக்கில்‌ அறிவிப்பு இறுதிக்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்ததாகும்‌ என்பதே 
உண்மை. கருக்கக்கூறினால்‌ கடவுளின்‌ திட்‌ 
டத்தை இது நிறைவேற்றுகிறது. இயேசு, 
பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இத்த 
கைய நிலையினையே எடுக்கிறார்‌. இறை 
வாக்கினர்களில்‌ இறுதியானவரும்‌ மிகப்‌ 
பெரியவரும்‌ ஆவார்‌ யோவான்‌ என்று அவர்‌ 
கூறுகிறார்‌; ''நான்‌ உறுதியாக உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. பெண்களிடம்‌ பிறந்தவர்க 
ளுள்‌ திருமுழுக்கு யோவானுக்கு மேலான 
எவரும்‌ தோன்றவில்லை '' ஆனால்‌, இறைவ 
னின்‌ ஆட்சியானது புதிய காலத்தனை புகுத்‌ 
தியிருப்பதால்‌, ''விண்ணரசில்‌ மிகச்‌ சிறிய 
வன்‌ அவரினும்‌ பெரியவன்‌'' என்று 
தொடர்ந்துரைக்கின்றார்‌ [மத்‌ 11:11], 


இறையரசினுடைய அடிப்படை புதுமை 
யானது, அது அங்கே இருக்கிறது என்பதில்‌ 
மட்டுமில்லாமல்‌ அதனுடைய தன்மையி 
லும்‌ அடங்கியுள்ளது. "திருமுழுக்கு 
யோவான்‌ தாள்முதல்‌ இதுவரை, விண்ணரசு 
பலவந்தத்திற்கு உள்ளாகி வருகிறது; பலவத்‌ 
தம்‌ செய்வோர்‌ அதை (நுழைய விரும்புகிற 
வர்கவிடமிருந்து] கைப்பற்றுகின்றனர்‌* 
[மத்‌ 11:12). எனவே, சட்டவல்லுதர்கள்‌, 
தங்களது வாதங்கள்‌ மற்றும்‌ நுட்பம்‌ ஆகிய 
வற்றால்‌ ஏற்படுத்திய ஓய்வு நாள்‌ மற்றும்‌ 
சமய சடங்குகளின்‌ அமைப்பைப்‌ போற்றிக்‌ 
காப்போருக்கு எதிராக இயேசு ஒரு நிலை 


663 


யினை எடுக்கவேண்டும்‌ (மத்‌ 15:1-20; 23:1- 
33). ஆனால்‌, அதே சமயம்‌ இறையரசை 
நாட்டுபற்று மற்றும்‌ உலக விடுதலையோடு 
இணைத்து குழம்பியுள்ள அவரது காலத்தவ 
ரின்‌ நம்பிக்கைகளையும்‌ அவர்‌ தூய்மைப்ப 
டுத்த வேண்டும்‌ (மத்‌ 16:22; 20:21; 21:9 இ; 
லூக்‌ 19:11; 22:38; 29:21; யோவா 6:15; அ.ப்‌. 
1:6). இயேசு தனது அணுகுமுறையில்‌ திருமு 
முக்கு யோவானிடமிருந்தும்‌ மாறுபட்டவ 
ராக உள்ளார்‌ [மத 11:8). யோவானைப்‌ 
போன்று நிறைவான மனமாற்றத்தைக்‌ கோரி 
னாலும்‌, பழிவாங்கும்‌ இறைவனின்‌ உடன 
டித்‌ தண்டனையினைப்பற்றி அறிவிக்காமல்‌ 
(மத்‌ 3:7-12), அருள்கரும்‌ ஆண்டினைப்பற்றி 
அவர்களுக்கு போதிக்கிறார்‌ (லூக்‌ 4:19). 
இதையே தமது தனிச்சிறப்பான சூழ்நிலை 
யென, இயேசு கருதுகின்றார்‌. புதையலை 
கண்டுபிடிப்பவர்களுக்கு மகிழ்ச்சி உறுதிய 
விக்கப்படுகிறது (மத்‌ 13:44). இந்த நேரத்தை 
அனுபவிப்பவர்கள்‌ பேறுபெற்றோர்‌. 


2. இயேகவைப்பற்றிய தீர்மானம்‌:- இந்த 
நேரம்‌ எப்போது வரும்‌ என்று வியந்து 
கொண்டிருப்பதில்‌ ஒரு பொருளும்‌ 
இல்லை; '' இறைவனின்‌ அரசு கண்களுக்குப்‌ 
புலப்படும்‌ முறையில்‌ வராது, “இதோ 
இங்கே! அதோ அங்கே!' என்று சொல்வதற்‌ 
கில்லை. ஏனெனில்‌, இறைவனின்‌ அரசு 
இதோ! உங்களிடையே உள்ளது" (லூக்‌ 
17:20-21). இறைவனின்‌ ஆட்சி என்பது இனி 
யும்‌ ஒரு எதிர்காலத்தில்‌ வருவதன்று. எல்லா 
ருக்கும்‌ எட்டக்கூடியகாக உள்ளது. மெசியா 
வின்‌ காலத்தை அறிந்து கொண்டு இயே 
சுவை நோக்கினாலேபோதும்‌, அப்படியா 
னால்‌ இவர்‌ யார்‌? 


அதிகாரத்துடன்‌ போதிப்பதால்‌ (மாற்‌ 
1:22), இந்த இயேசு விவிலியத்தை விளக்‌ 
கும்‌ சாதாரண போதகர்‌ மட்டுமல்லர்‌. இறை 
வாககினர்களைப்‌ போன்று இறைவனின்‌ 
கூற்றுக்களை அவர்‌ வெறுமனே அறிவிக்க 
வில்லை; மாறாக, ''இதை நான்‌ உங்களுக்‌ 
குச்‌ சொல்லுகிறேன்‌... "(மத்‌ 5:22.28.34.39.44) 
என்றும்‌, இரகசியமாக கேட்ட வினாவிற்கு, 
எல்லாரும்‌ அறிய பதிலுரைப்பது போல, 


இயேசு கிறிஸ்து (தொ. 7௪47 


“நான்‌ உறுதியாக உங்களுக்குச்‌ சொல்லுகி 
ஜேன்‌... "என்னும்‌ முன்னுரையுடன்‌ உறுதி 
யான அறிவிப்பாகக்‌ கூறுகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டின்‌ தலைசிறந்த மனிதர்களுடன்‌ 
தம்மை ஒப்பிட்டு பேசவும்‌ துணிகிறார்‌: 
்‌'யோனாவிலும்‌ மேலானது இதோ! இங்‌ 
குள்ளது. சாலமோனிலும்‌ மேலானது 
இதோ! இங்குள்ளது'' (மத்‌ 12:41-42; லூக்‌ 
11:31-32). 


இதனால்தான்‌, இறைவனை தோக்கிய 
மனமாற்றம்‌ என்பது இயேசுவைப்‌ பின்‌ 
பற்றி, அவரைச்‌ சார்ந்தோ அல்லது எதிரா 
கவோ தேர்வு செய்வதாகும்‌. '“என்னோடு 
இல்லாதவன்‌ எனக்கு எதிராய்‌ இருக்கிறான்‌. 
என்னோடு சேகரிக்காதவன்‌ சிதறடிக்றொன்‌'"' 
[மத்‌ 12:30). இயேசுவிற்கு செவிமடுப்பது 
இறைவனுக்கே செவிமடுப்பதாகும்‌. ஏனெ 
னில்‌, பாறையின்‌ மீது ஒருவனது வீட்டைக்‌ 
கட்டுவதற்கு இது ஒப்பாகும்‌ (மத்‌ 7:24). 
ஆனால்‌ புரியாத நிலையிலான இயேசுவின்‌ 
நடத்தை எதிர்படும்‌ போது, இத்தகைய 
தேர்வை எவ்வாறு செய்வது? இயேசு 
இதனை நன்றாகவே தெரிந்து வைத்திருக்க 
றார்‌; என்னைப்பற்றி இடறல்படாதவன்‌ 
பேறுபெற்றவன்‌'' (மத்‌ 11:6). 


ஆதலின்‌ இயேசு தமது உரிமைக்‌ கோரிக்‌ 
கையை எண்பிக்க வேண்டும்‌. தமது தன்‌ 
மையை ஏற்க மறுக்காமல்‌ தந்தையுடன்‌ 
தனக்குரிய தனிப்பட்ட உறவினை வெளிப்ப 
டுத்த வேண்டும்‌. அனைத்து விசுவாசத்திற்‌ 
கும்‌ முன்னடையாளம்‌ என்று கூறப்படும்‌ 
விசுவாசத்தை (எபி 12:2), அவர்‌ கொண்டி 
ருந்ததால்‌ (மாற்‌ 9:23) அவருக்கு எல்லாம்‌ 
முடியும்‌. இறைவனிடம்‌ அவர்‌ தமது அப்பா 
விடம்‌ (மாற்‌ 72:36) பேசுவதுபோலவே 
பேசுகிறார்‌. தானியேலின்‌ வெளிப்பாட்டு 
மரபோடு தம்மை இணைத்தவராய்‌ [தானி 
2:23-90), தந்தையிடம்‌ தனிப்பட்ட உறவி 
னைக்‌ கொண்டுள்ள மகனாகத்‌ தாம்‌ இருப்ப 
தால்‌, மறையுண்மைகள்‌ தமக்கு வெளிப்ப 
டுத்தப்பட்டுன்ளன என்று கூறவும்‌ அவர்‌ 
துணிகிறார்‌ (மத்‌ 11:24 தொ இர்‌, அப்படிய 
ருந்தும்‌ அனைத்தையும்‌ பற்றி தமக்கு தெரி 


யேசு நறிஸ்து ([சகொடச்சசி!! 


யும்‌ என்று உரிமை கொள்ளாமல்‌ (மாற்‌ 
13:32) தமது விருப்பத்தினை தமது கந்தையி 
டமே ஓப்படைக்கிறார்‌ (14:30) மத 20:24). 
ஆயினும்‌, கடவுளின்‌ தூதர்களின்‌ நீண்ட 
அட்டவணையில்‌ தமக்கென ஒரு சிறப்பான 
இடத்தினை உரிமை கொண்டாடியவராய்‌ 
[மாற்‌ 12:6), இறையரசைத தம்மோடு ஒன்‌ 
றாக்குகிறார்‌. இதையே விதைப்பவன்‌ 
உவமை எடுத்துக்காட்டுகிறது (மத்‌ 13:3-9 
இ). இறைவனின்‌ தனிப்பட்ட அணுகுமுறை 
யின்‌ அடையாளமான (லூக்‌ 15) ஏழைகள்‌ 
மற்றும்‌ பாவிகளுடன்‌ அவர்‌ நடந்து கொள்‌ 
ளும்‌ முறையும்‌ இதனையே வலியுறுத்துகின்‌ 
றது. 


2. இயேசுவும்‌ எதிர்காலமும்‌:- இயேகவி 
வுடைய வாழ்வு ஒரு நல்ல யூதனுடைய 
வாழ்வாக உள்ளது. ஆனால்‌, யூக மரபுக 
ளுக்கு மேற்பட்டவராய்‌, ஏற்கனவே குறிப்பி 
டப்பட்ட இறைவனுடனான தமது தனிப்‌ 
பட்ட உறவின்‌ மூலமாக, இறைவனின்‌ 
விருப்பத்திற்கேற்ப அவற்றினை மதிப்பீடு 
செய்கிறார்‌. சட்டங்களையும்‌, இறைவாக்குக 
ளையும்‌ நிறைவேற்றவே அவர்‌ வந்தார்‌ (மத்‌ 
3:17). அவர்‌ எடுத்துக்கூறும்‌ முழுமையான 
அன்புபற்றிய மேல்வரிச்சட்டம்‌ நுட்பமான 
வாதமுனறகளை விலக்கிவிட்டு, இயே 
சுவை பின்பற்றாதவர்களுக்கு இயலாத ஒன்‌ 
றாக உள்ளது. அவரோடு நெருங்கி சார்ந்த 
ருந்தால்‌ மட்டுமே, இதனைக்‌ குறிவைத்து 
அடையமுடியும்‌: '“என்னிடம்‌ வாருங்கள்‌... 
என்‌ நுகம்‌ இனிது, என்‌ சுமை எளிது'' (மத்‌ 
11:25-30). அவரது காலத்தவருக்கும்‌ அப்பாற்‌ 
பட்டவராய்‌, புறவினத்தாரும்‌ மீட்பு பெறு 
வா்‌ என்று அறிவிப்பதன்‌ மூலம்‌, இறை 
வாக்கு மரபிற்கும்‌ பிரமாணிக்கம்‌ உள்ளவ 


ராக இயேசு இருக்கிறார்‌ (லூக்‌ 13:28 இ) 


இக்குறிக்கோளை அடைவதற்காக, தாம்‌ 
விட்ட இடத்திலிருந்து இருச்சபை இப்பணி 
யினைத்‌ தொடரும்‌ என்று இயேக எண்ணியி 
ருந்தாரா? இன்று நாம்‌ காணும்‌ வடிவில்‌ 
திருச்சடையினன இயேசு ஏற்படுத்தினார்‌ 
என்று நம்புவது சூதற்றநிலையாகும்‌. அவ 
ரது மரணத்திற்குப்‌ பின்னர்‌ இரண்டாம்‌ வரு 


0௩4 


கைக்கு முன்‌ (ஆண்டவரின்‌ நாள்‌) ஓர்‌ - 
இடைப்பட்ட காலத்திற்கு இடமில்லை 
என்று எண்ணுவதும்‌ தவறாகும்‌. 


தம்மைச்‌ சுற்றிச்‌ டர்கள்‌ குழுவை (லூக்‌ 
10:1), அதிலும்‌ குறிப்பாக பன்னிருவர்‌ குழு 
வைத்‌ தம்மோடு சேர்த்துக்‌ கொண்டார்‌ 
(மாற்‌ 3:12). இவர்கள்‌ அவரைப்‌ பின்பற்றி 
(லூக்‌ 9:57-61) அவரது செயல்களையும்‌ பிர 
சன்னத்தையும்‌ பரப்பவேண்டும்‌. இது ஏற்‌ 
றுக்‌ கொள்ளப்படும்‌ வரலாற்று நிகழ்ச்சியா 
னாலும்‌ எப்போது நிகழ்ந்தது என்று துல்லிய 
மாகக்‌ கூறமுடியாது. கும்ரானில்‌ உள்ள 
பிரிவினைச்‌ சமுதாயததினைப்‌ போன்று 
திருச்சபையினைத்‌ தொடங்க அவர்‌ எண்ண 
வில்லை என்பது உறுதி. ஆனால்‌ உண்மை 
யான இறைமக்களை முன்னறிகுறி காட்ட 
விரும்புகிறார்‌ (மத்‌ 19:28 இ). அதே சமயம்‌, 
திருமுழுக்கு யோவானைப்போல்‌ இல்லா 
மல்‌, இறைவனின்‌ ஆட்சியானது வளரக்கூடி 
யது [மாற்‌ 4:29; மத்‌ 19:24-30): மோன்‌ தனது 
தோழர்களை விசுவாசத்தில்‌ உறுதிப்படுத்த 
வேண்டும்‌ (லூக்‌ 22:32); அவரது மரணத்திற்‌ 
குபின்‌ அவரது டர்கள்‌ துன்புற வேண்டும்‌ 
(மத்‌ 9:15 இ; மாற்‌ 8:32 இ; லூக்‌ 6:22 இ) 
என்பதை அவர்‌ உறுதியாக அறிந்திருந்தார்‌. 
இதனால்தான்‌, இறைவன்‌ தேர்ந்தெடுத்தோர்‌ 
அடங்கிய இறுதிக்கால சமூகத்தை விவரிக்க 
கும்ரானில்‌ பயன்படுத்தப்பட்ட '*சோத்‌:" 
அல்லது '“ஏதா'' என்ற அரமேயிக்குச்‌ சொல்‌ 
லுக்குச்‌ சமமான, ''எக்லேசியா'' அல்லது 
திருச்சபை என்ற சொல்லை இயேசு பயன்ப 
டுத்தியிருக்கக்கூடும்‌. ஆனால்‌ திருச்சபை 
என்ற சொல்‌ நற்செய்திகளில்‌ இரு முறைதான்‌ 
வருகிறது (மத 16:16; 18:17). இயேசு தமது 
மரணத்திற்கு பின்னர்‌ ஒரு குறிப்பிட்ட கால 
கட்டத்தினைப்பற்றிய எண்ணம்‌ கொண்டி 
ருந்கார்‌ என்பதை மறுப்பதானது, புதிய 
ஏற்பாட்டின்‌ உண்மைகளை மிக எளிமைப்ப 
டுத்துவதாகும்‌. ஆயினும்‌, அவரது மரணத்‌ 
தோடு, முடிவு நிகழும்‌ என்னும்‌ தனிப்பட்ட 
தீர்மானத்தினை இது விலக்கவில்லை (மாற்‌ 
9:1). | 


இறுதி வாக்கியத்தின்‌ பொருளை தன்குபு 
ரிந்து கொள்வதற்கு, இயேகவின்‌ மற்ற வாக்‌ 


655 


குகளையும்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 
உயிர்த்தெழுதலைப்பற்றிக குறிப்பிடாத 
இறைவாக்குகள்‌ காட்டுவது 
போல்‌, இயேசு தாம்‌ விரைவில்‌ சாகப்போவ 
தைப்பற்றி முன்‌அறிந்திருந்தார்‌ (லூக்‌ 13:31 
தொ; 17:25; மாற்‌ 9:12). அவர்‌ தமது மர 


தெளிவாக 


ணத்தை இறைவனுடைய திட்டமாக ஊழிய 
மாக, பரிகாரப்பலியாக காண்கிறார்‌ (மாற்‌. 
10:45); கமது மரணத்திற்கு முந்தின நாள்‌, 
ஒருவருக்கொருவர்‌ சேவை புரிதலைத்‌ தமது 
மரபுரிமை உடமையாகத்‌ தமது சீடர்களுக்கு 
விட்டுச்‌ செல்கிறார்‌ (லூக்‌ 22:25-27). 


இயேசு தமது விருப்பத்திற்கு மாறாக, 
தம்மைவிட வலிய பகைவரின்‌ கரங்களால்‌ 
கொல்லப்பட்ட மனிதன்‌ என்று நாம்‌ தீர்மா 
னிப்பகைத்‌ கடுக்க இக்குறிப்புகள்‌ உதவுகின்‌ 
றன. பல விரிவுரையாளர்கள்‌ இறை ஊழிய 
னோடு இயேக தம்மை ஒன்றாக்குவதாக 
மேலும்‌ விளக்கம்‌ அளிப்பர்‌. இயேசு, மனும 
கனின்‌ முடிவான தமது முடிவினைப்பற்றி 
ஏசயா நூலில்‌ வரும்‌ ஊழியனைப்‌ பற்றிய 
பாடல்களின்‌ சொற்களில்‌ எடுத்துக்‌ கூறுகின்‌ 
றார்‌ (ஏச 52:13-53:12); 'அவரது சீழ்ப்படிகலா 
னது அவர்‌ 'பட வேண்டும்‌' என்று கூறப்படு 
வதில்‌ வெளிப்படுகிறது (லூக்‌ 17:25); அவ 
ரது வாழ்வின்‌ பலி பலருக்காக ஒப்புக்கொ 
டுக்கப்படுறைது (மத்‌ 20:28 இ; 26:28 இ; 
லூக்‌ 22:16.28.30); மற்றும்‌ அது அவர்‌ ஏற்ப 
டுத்தும்‌ உடன்படிக்கையுமாகும்‌ (லூக்‌ 
2:20). 


தமது மரணத்தைப்பற்றி இம்முறையில்‌ 
அறிந்திருந்தால்‌ இயேசு, ஏன்‌ தமது உயிர்த்‌ 
தெழுதலைப்‌ பற்றியும்‌ அறிந்திருக்கக்கூ 
டாது? இயேசுவின்‌ இறப்பு மற்றும்‌ உயிர்ப்‌ 
புப்‌ பற்றிய மூன்று துல்லியமான பெரிய 
முன்னறிவிப்புகளும்‌ (மத்‌ 16:21 இ; 17:28 
கொ இ; 20:18 தொ. இ; லூக்‌ 24:25 தொ 
45) முதல்‌ சமுதாயத்தின்‌ செல்வாக்கை ஐய 
மின்றி வெளிப்படுத்துகன்றன; ஆனால, 
குறுகிய காலத்திற்குள்‌ தாம்‌ உயிர்ப்பது பற 
றிய இயேசுவின்‌ விசுவாசத்தினையும்‌ அவ 
ரது வார்த்தைகளிலேயே காணலாம்‌. எல்லா 


பக்தியுள்ள யூதரைப்போன்று, காலத்தின்‌ 


யேசு கிறிஸ்து [தொடர்ச்‌ 


இறுதியில்‌ தாமும்‌ உயிர்த்தெழுவோம்‌ என்‌ 
பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌ (மத்‌ 22:23-32 
இ); மேலும்‌, காலத்தின்‌ இறுதிக்கட்டத்தி 
லும்‌, ஏற்கனவே குறிப்பிட்டது போல்‌, தமக்‌ 
கென ஒரு கிறப்பிடத்திற்கு அவர்‌ உரிமைக்‌ 
கொண்டாடினார்‌. இறைவனுடனும்‌, மனித 
ருடனும்‌ தாம்‌ கொண்டிருந்த தனிப்பட்ட 
உறவினைப்பற்றி உறுதியாக அறிந்திருந்த 
இயேசு, தமது பணியின்‌ இறுதிக்கட்ட வெற்‌ 
றியினைப்பற்றியும்‌ தமது சார்பாக தமது 
தந்தையின்‌ சிறப்பான குறுக்கிடு பற்றியும்‌ 
எவ்வாறு சந்தேகப்பட்டிருக்க முடியும்‌ 
ஆனாலும்‌, உயிரக்தெழுதலில்‌ கொண்டி 
ருந்த இக்ககைய நம்பிக்கையானது, அவர்‌ 
மனித நிலையில்‌ பங்குபெறவில்லை என்று 
கூறவில்லை: கெதுசமனியில்‌ அவர்‌ இக 
லும்‌, மனக்கலக்கமும்‌ உற்றார்‌ (மாற 14:36). 
இறைவனாலும்‌ தாம்‌ கைவிடப்பட்டுவிட்ட 
தாக உணர்ந்தார்‌ (மாற்‌ 15:34); ஆயினும்‌ 
தாமே மகன்‌ என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌, 


இறுதிக்‌ கேள்வியாக, தாம்‌ யாரென்று 
வெளிப்படுத்த, இயேசு ஒரு குறுக்கு வழி 
யினை தேர்ந்தெடுத்து, யூகர்‌ மத்தியில்‌ நில 
விய மெசியா, இறைமகன்‌, மணமகன்‌ 
போன்ற சொற்களைப்‌ பயன்படுக்தினாரா? 
நற்செய்தி நூல்களில்‌ இதற்கிணையான பட்‌ 
டங்களை இயேசு பயன்படுத்தியுள்ளார்‌. 
இயேசுவினால்‌ பயன்படுத்தாதவை என்று 
உறுதியிட்டு கூறப்படமுடியாக சொற்களான 
என்ற சொற்களை 
இயேசுவைத்‌ 


மகன்‌", 'மனும்கன்‌' 
தவிர்த்து, ஆதித்திருச்சபை, 
காம்‌ “இறைமகன்‌: மற்றும்‌ 'மெசியா' என்று 
சொல்லச்‌ செய்தபோது அதித்திருச்சபையா 
னது இயேசுவின்‌ எண்ணத்தை விளக்குகிற 
தேயன்றி, சிதைக்கவில்லையென ஆய்வா 
ளர்கள்‌ கூறுகின்றனர்‌. மெசியா என்னும்‌ 
சொல்லின்‌ கெளிவற்ற நிலையானது 
சிலுவை மரணத்தின்மூலமாக மட்டுமே நீக 
கப்படும்‌ என்பதால்‌, இயேசு தம்மை 'மெசி 
யா' என்று அறிவிக்க முயற்சி எடுக்க 
வில்லை. தனது உண்மைநிலையினை 
வெளிப்படுத்த வேண்டாமென தமது சீடர்‌ 
களை தடுக்கும்‌ போதும்‌ (மாற்‌ 8:27-30 இ), 
யெருசலேமில்‌ நுழைகையில்‌ தம்மை தாவி 


இயேசு கிறிஸ்து (கோட 722) 


தின்‌ மகன்‌ என்று போற்றுவதற்கு அனுமதிக்‌ 
கும்‌ போதும்‌ (மத்‌ 21:1-9 இணை), 'நீர்‌ 
கடவுளின்‌ மகனா? என்ற தலைமைக்குரு 
வின்‌ கேள்விக்கு 'நீரே சொன்னீர்‌' என்று 
மறைபொருள்மிக்க முறையில்‌ பதிலுரைக்‌ 
கும்‌ போதும்‌ (மத்‌ 26:64), தம்மைப்பற்றி 
தனது காலத்தவர்‌ சரியாக அறிந்துகொள்ள 
ஆவன செய்றார்‌, 'வெளிப்படுத்துபவர்‌' 
என்னும்‌ தமது நிலைமையில்‌, தாம்‌ மனிதரு 
டன்‌ ஏற்படுத்த விரும்பிய உண்மையான 
உறவினைப்‌ பற்றி தவறான வடிவத்தை 
அளித்திருக்கக்கூடிய  இப்பட்டங்களுக்கு, 
இயேசு எத்தகைய முக்கியத்துவமும்‌ அளிக்க 
வில்லை. அவர்‌ தம்மை இறைவனுடனும்‌, 
அனைத்து மனிதருடனும்‌ தனிப்பட்ட உறவு 
கொண்ட மனிதனாக வெளிப்படுத்தும்‌ 
போது, “நீங்களோ நான்‌ யாரென்று சொல்‌ 
வுதீறீர்கள்‌?'' என்னும்‌ இறுதியான கேள்‌ 
வியை அவர்களிடம்‌ கேட்கிறார்‌ (மத்‌ 16:15 


இ). 


! இயேசு, ஆண்டவர்‌, கிறிஸ்து மற்றும்‌ 
இறைமகன்‌. இயேசு சிலுவையில்‌ மரணம 
டைந்து, பல்வேறு காட்சிகளில்‌ தம்மை 
உயிருள்ளநிலையில்‌ வெளிப்படுத்தும்வரை, 
சீடர்களால்‌ இக்கேள்விக்கு சரியான பதில்‌ 
, காண இயலவில்லை, இயேசுவின்‌ முன்மு 
யற்சிக்குத்‌ தங்களது விசுவாசத்தினால்‌ பதிலு 
ரைத்ததன்‌ மூலம்‌, நாசரேத்தூர்‌ இயேசு என்ப 
வரின்‌ வாழ்வு மற்றும்‌ மறையுண்மையின்‌ 
பொருளை சீடர்கள்‌ கண்டுபிடித்தனர்‌. இப்‌ 
பொருளை விளக்குவதற்காக, மரபுமொழி 
யில்‌ நிலவிய சொற்களை எடுத்து அவற்‌ 
நிற்கு புதிய பொருளை அளித்து, இயேசு 
வைப்பற்றி அவர்கள்‌ பேசினர்‌. ஒவ்வொரு 
ஆசிரியரின்‌ விளக்க முயற்ககள்‌ அவர்கள்‌ 
பெற்ற கொடைகளுக்கும்‌, வாழ்ந்த சூழ்நி 
லைக்கும்‌ ஏற்றவாறு பலவகைப்பட்டதும்‌, 
கடவித்தேடும்‌ தன்மையும்‌ கொண்டதாக 
வும்‌ இருந்தன. இந்த கிறிஸ்து இயல்‌ உறுதி 
யாசுவே வரலாற்றினை அடிப்படையாகக்‌ 
கொண்டதாயினும்‌, அதன்‌ மூலக்கூறுகள்‌ 
பாலஸ்தீன அடிப்படையினையும்‌ கிரேக்க 
விளக்கங்களையும்‌ ஒன்றாகக்‌ கொண்டதாய்‌ 
இருப்பதனால்‌, அதனுடைய அடிப்படை 


626 


யினை உறுதியாக காணமுடியாது. ஆயி 
னும்‌, இயேகவின்‌ 
வெளிப்படுத்தும்‌ முதல்‌ முயற்சிகளைச்‌ கட்‌ 
டிக்காட்டி வெவ்வேறு நற்செய்தியார்களின்‌ 
கனிப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்‌ கூற 
லாம்‌. 


மறையுண்மயை 


1. மறையுண்மை பற்றிய முதல்‌ அறைகூ 
வல்‌:- பாஸ்கா அனுபவத்தை வெளிப்படுத்‌ 
தும்‌ பல்வேறு வழிகளின்‌ மூலம்‌, ஓரளவு 
உறுதியான வரலாற்று வளர்ச்சியைப்‌ பிரதிப்‌ 
விக்கும்‌ நான்கு கருத்துக்களை நாம்‌ குறிப்பி 
டலாம்‌. இரண்டாம்‌ வருகைபற்றிய எண்‌ 
ணம்‌ கிறிஸ்துவாகிய இயேசுவின்‌ விண்ணக 
உயர்வை உறுகுப்படுத்துகின்றது. மீட்பளிக்‌ 
கும்‌ சிலுவைபற்றிய எண்ணம்‌ ஊழியன்‌ 
மேல்‌ தனது கவனத்தை நிலைப்படுத்துகி 
றது. இறுதியாக, மனிதராகிய இயேசுவைப்‌ 
பற்றி. அவருடைய மனிதநிலை மற்றும்‌ 
உலகத்துடன்‌ அவர்‌ கொண்டுள்ள உறவி 
னைப்பற்திய மறையுண்மைகளைப்‌ பற்றிய 
கேள்விகள்‌ கேட்கப்படுகின்றன. பவுலின்‌ 
இறையியல்‌ மற்றும்‌ நற்செய்தி படைப்புகள்‌ 
ஆகியவற்றிற்கு முந்திய விசுவாச அறிக்கை 
கள்‌ மற்றும்‌ பாடல்களை முதன்மையாக 
இக்கட்டுரை பயன்படுத்துகிறது. ஆனாலும்‌, 
புதிய ஏற்பாடு இறையியலால்‌ ஏற்பட்ட 
முன்னேற்றங்கள்‌ சுட்டிக்‌ சாட்டப்படும்‌. 


அ. விண்ணகத்குற்கு உயிர்ப்பிக்கப்பட்ட 
இயேசு, ஆண்டவர்‌ மற்றும்‌ கிறிஸ்து:- உயி 
ருன்ள இயேசுவுடன்‌ தொடர்பு கொண்ட 
பின்னார்‌, “இறைவன்‌ அவரை இறந்தோரிட 
மிருந்து உயிர்த்தெழச்செய்தார்‌'' என்று டர்‌ 
கள்‌ பறைசாற்றுகின்றனர்‌ (1 தெச 1:10; உரோ 
நப:9; படட கலா 1:1; 7 பேதுரு 1:21: அ.ப. 
2:10]. இந்த அறிவிப்பு மறைநூல்‌ வாசகம்‌ 
ஒன்றின்‌ மீதான சிந்தனையின்‌ விளைவு 
அன்று (! சொரி 15:4). இயேசு உயர்த்தப்படு 
வதையும்‌ அரியணை ஏறுகலையும்‌ பாஸ்கா 
அனுபவம்‌ கோருகிறது என்ற விசுவாசத்தின்‌ 
உடனடி அறிவிப்பாகும்‌. இது ஸ்தேவான்‌ 
(அ.ப.7:56/, பவுல்‌ (7:3; 22:6; 26:13] ஆகியோ 
ெளிவாகுகிறது. 
இதை எடுத்துக்கூறும்‌ போது, உயிர்ப்புப்‌ 


ரின்‌ அனுபவங்களில்‌ 


067 


பற்றிய யூக இறையியல்தடை பயனபட்டுள்‌ 
ளது. 


இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய 
தொடக்ககாலச்‌ சான்றுக்கு ஒத்தவாறு, ௭ 
மது ஆண்டவரே, வாரும்‌' என்ற பொருளு 
டைய 'மாரனாதா' (1! கொரி 10:22; அ.ப. 
22:20; 1 கொரி 11:26] என்னும்‌ பழமையான 
அரமேயிக்‌ வாழ்த்தொவிகாணப்படுகின்றது. 
மகிமைப்படுத்தப்பட்டு, விண்ணக அரிய 
ணையில்‌ அமர்ந்துள்ள இந்த இயேசுவே 
இறுதிக்கால “நீதிபதி: என்பதை இது தெளி 
வுப்படுத்துகின்றது. காலத்தின்‌ இறுதியில்‌ 
வருகின்ற சாதாரண வருகையாக இல்லா 
மல்‌, '' இயேசுவே வரலாற்றின்‌ ஆண்டவர்‌” 
(மத்‌ 28:20) என்பதை மனித வரலாறு முழுவ 
தும்‌ தொடர்ந்து வெளிப்படுத்துகின்ற, மகி 
மைப்‌ படுத்தப்பட்ட இயேசுவின்‌ இரண்‌ 
டாம்‌ வருகையினைப்‌ (அ.ப. 1:11) பற்றிய 
உண்மையான பொருளையும்‌ இது அளிக்‌ 


கின்றது. 


கிரேக்க திருச்சபையின்‌ படைப்பாகக்‌ ௧௬ 
தப்படும்‌, விசுவாசத்தின்‌ வெளிப்பாடாக 
வும்‌, சமய சடங்குகளின்‌ பின்னணியிலும்‌ 
உபயோகிக்கப்படும்‌, ''இயேசு ஆண்டவர்‌" 
(1 கொரி 12:3; உரோ 10:9; பிலி 2:11) என்பது 
மற்றுமொரு சொற்றொடராகும்‌. இது விசு 
வாசத்தின்‌ வறண்ட கொள்கையாக இல்லா 
மல்‌, ஆண்டவரை அறிந்து, அடிபணியும்‌ 
செயலாகும்‌. இதுவே இயேசுவின்‌ வருகை 
யின்‌ குறிக்கோள்‌. 


இவ்வாறு அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியின்‌ 
இயல்பானது, மறைநூல்களின்‌ மூலம்‌ தெளி 
வாக்கப்படும்‌. மெசியா பற்றிய முன்னறிவுப்‌ 
புகளின்‌ துணையால்‌ (2 சாமு 7:14; சங்‌ 2:7; 
110:1), இயேசுவே 'ஆண்டவரும்‌ மெசியாவு 
மாக ஆக்சுப்பட்டார்‌' (அ.ப. 2:36); அவரே 
இறைவனின்‌ மகனாக நியமிக்கப்பட்டார்‌ 
(உரோ 14; அப. 13:33); அவர்‌ கடவுளின்‌ 
வலப்புறத்தில்‌ அமர்ந்துள்ளார்‌ (அ.ப. 7:26 
2:33 தொ; 5:31; மாற்‌ 14:62 இ; உரோ 4:24]; 
மற்றும்‌ இறுதியாக, இறைவனின்‌ எல்லாம்‌ 
வல்ல நிலையில்‌ அவர்‌ பங்கு பெறுகிறார்‌ 


இயேசு கிறிஸ்து [தொடர்ச்சி] 


(மத 28:18) என்று அவர்கள்‌ உணர்ந்து 
கொண்டனர்‌. 


உயர்த்தப்படுதல்‌ என்ற கருத்தின்‌ நோக்‌ 
இல்‌, மெசியா இறைமகன்‌, ஆண்டவர்‌ என்‌ 
நும்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ முதலில்‌ ஒத்த 
பொருளையே கொண்டிருந்தன; இவை 
இயேசுவின்‌ மரணம்‌ அல்லது உலக வாழ்வு 
டன்‌ நேோரடிக்தொடர்பு கொண்டவையல்ல; 
நாசரேத்தார்‌ இயேசு இஸ்ராயேலின்‌ நம்பிக்‌ 
கைகளை நிறைவேற்றி, எல்லா காலத்திற்‌ 
கும்‌ ஆண்டவராக உருவானார்‌ என்று சாதார 
ணமாக இவை கூறுகின்றன. 


புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களின்‌ இறையி 
யல்‌ வளர்ச்சிகள்‌ இங்கிருந்து துவங்குகின்‌ 
றன. எனவே பவுல்‌, எழு.பது நால்‌ மொழிப்‌ 
பெயர்ப்பில்‌ இறைவனை மட்டுமே குறிக்‌ 
கின்ற 'ஆண்டவர்‌' என்னும்‌ பெயரை இயே 
சுவிற்கு மாற்றுவதை ஏற்றுக்கொள்வதோடு 
(உரோ 10:2; பிலி 2:11; 1 கொரி 2:6; 15:25; 
எபே 1:20), ''புறவினத்தாரின்‌ ஆண்டவர்களி 
டமிருந்து '' இயேசுவை வேறுபடுத்தியும்‌ 
கூறுகிறார்‌ (1 கொரி 8:5; 10:21); '“நமகாண்ட 
வராயெ இயேசு கிறிஸ்து என்னும்‌, சொற 
தொடரின்‌ தொடக்கம்‌ இதுவே. எனவே, 
நற்செய்தியாளர்கள்‌, மக்கள்‌ இயேசுவை 
வெறுமனே ராபி அல்லது 'போதகர்‌' என்று 
அழைக்காமல்‌ 'ஆண்டவர்‌' என்று அழைக்‌ 
தின்றகைச்‌ சித்தரிக்கின்றனர்‌ (மத்‌ 8:25; லூக்‌ 
7:19 இ). 


ஆ] இயேசுவின்‌ நன்மை விளைவிக்கும்‌ 
மரணம்‌:- இயேசுவின்‌ அவமானத்திற்குரிய 
மரணத்தினால்‌ ஏற்பட்ட இடறலின்‌ காரண 
மாக, பாஸ்கா விசுவாசமானது மறைதநால்க 
ளில்‌ புரியக்கூடிய பொருளைத்‌ தேடுகின்‌ 
றது. தமது உலக வாழ்வின்‌ போது இயேசு, 
துன்புறும்‌ மற்றும்‌ மாட்சிுமைபடுத்தப்படும்‌ 
ஊழியனைப்பற்றிய முன்னறிவிப்புக்‌ குறிப்‌ 
புகளின்‌ மூலமாக, தனது முடிவைப்பற்றி 
மறைமுகமாக விளக்கினார்‌. ஆதித்திருச்‌ 
சபை தனது ஆண்டவருக்கு 'ஊழியன்‌' என்‌ 
னும்‌ பெயரை அளித்து (௮.ப. 3:26; 4:29-307], 
ஏசயாவின்‌ வார்த்தைகளினால்‌, நிகழ்ந்து 


இயேசு கிறிஸ்து [கொடா] 


விட்ட நிகழ்ச்சிகளின்‌ பொருளை விளக்கு 
இன்றது (ஏச 52:13 - 53:12). இயேசு உயாக்தப்‌ 
பட்டு/அ.ப.2:33; 5:31), மகிமைபடுத்தப்பட்‌ 
டுள்ளார்‌ (3:13). இவ்வாறு இயேசுவின்‌ பாடு 
கள்‌, பேதுருவின்‌ திருமுகத்திற்கு (1 பேதுரு 
2:21 - 25) முந்திய ஒருவாசகக்திலும்‌, பிலிப்பு 
வின்‌ ௨உபதேசத்திலும்‌ விளக்கப்படுகிறது 
(அ.ப. 8:30 - 35). விசுவாசத்தின்‌ தொன்மை 
யான வாசகங்களில்‌ ஒன்று இயேசு 'மறைநூ 
லில்‌ உள்ளபடி நமது பாவங்களுக்காக இறந்‌ 
தார்‌' (1 கொரி 15:3) என்று கூறுகின்றது. 
நமக்காக என்னும்‌ இந்த முன்னிடைச்சொல்‌ 
இங்கும்‌, மற்ற பகுதிகளிலும்‌ (கலா 1-2 2 
கொரி 5:14 தொ 21; உரோ 4:24; 6:2; 1 
பேதுரு 3:18; 1 யோவா 2:2), குறிப்பாக 
நற்கருணை சொற்றொடரிலும்‌ (லூக்‌ 22:20; 
1 கொரி 11:24) இயேசுவின்‌ மரணத்தினு 
டைய மீட்பின்‌ மதிப்பினை குறிப்பிடுகின்‌ 
றது. 


ஊழியன்‌ என்னும்‌ பெயரின்‌ பொருளுக்கு 
ஒத்த பொருளையுடைய மற்ற சிறப்பு பெயர்‌ 
களும்‌ அதே உண்மையினை வெளிப்படுத்‌ 
தவே பயன்பட்டுள்ளன. இயேசுவே நீதி 
யுள்ளவர்‌'(அ.ப.3:14); மனிகரை வாழ்விற்கு 
நடத்திச்செல்பவர்‌(௮.ப.3:12; 5:31); இறைவ 
னின்‌ மாசற்ற செம்மறி (1 பேதுரு 1:19 தொ; 
யோவா 1:29, 36). இவரே பாவமாசற்ற 
தலைமைக்‌ குரு; புதிய ஏற்பாட்டின்‌ 
இணைப்பாளர்‌ (எபி 2:14-18; 4:14). 


இதுமுதல்‌, பவுலின்‌ பிற்காலத்‌ திருமுகங்‌ 
களில்‌ காணப்படும்‌ 'மீட்பர்‌' என்னும்‌ சொல்‌ 
(தீத்‌ 1:4; 2:13; 3:6; 2 இமோ 1:10) இரேக்க 
சமயங்களின்‌ கூட்டுச்‌ செல்வாக்கினால்‌ பழக்‌ 
கத்தில்‌ கொண்டுவரப்படுகின்றது. பரிகாரக்‌ 
கோட்பாட்டை ஆழமாகப்‌ புரிந்துகொள்ளு 
வதற்கு (உரோ 3:23 தொ) இட்டுச்‌ செல்‌ 
இன்ற, மரித்து உயிர்த்த கிறிஸ்துவோடு ஒன்‌ 
றுபட்ட ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களைப்‌ 
பற்றிய பவுலின்‌ மறைபொருள்‌ மிக்க போத 
கத்தின்‌ (கலா 2:19; உரோ 6:3 - 11) முன்னேற்‌ 
நத்தினையும்‌ இப்போது முதல்‌ நாம்‌ காண 
வாம்‌. 


மப்‌ 


4 


இ) மனிதனாகிய இயேசு:- மரணத்திற்கு 
பின்னும்‌ உயிருடன்‌ இருக்கின்றவரின்‌ தோற்‌ 
றம்‌ பற்றி அதிக அக்கறை கொள்ளும்‌ 
போது, அப்போஸ்தலிக்க திருச்சபையா 
னது, விரைவிலேயே தனது கவனத்தை 
இயேசுவின்‌ உலக வாழ்வின்மீது இருப்புகி 
மனு. 


இவ்வாறு, உயிர்த்தெழுந்தார்‌ என்று தான்‌ 
விசுவாசிப்பவரின்‌ வாழ்வை மற்றவருக்கு 
தெரிவிக்கவும்‌ (அ.ப. 10:37 தொ], விசுவா௪ி 
கள்‌ எவ்வாறு வாழ வேண்டும்‌ என்பதற்கு 
முன்னுதாரணமாக அதனை எடுத்துரைக்க 
வும்‌, ஏற்பட்ட இரட்டை தேவைகளுக்கு 
விடையாக நற்செய்தி மரபு உருவெடுக்கி 
றது. ஆண்டவராகிய இயேசுவின்‌ மீதுள்ள 
விசுவாசத்தையே ஒற்றுமைப்படுத்தும்‌ கூறா 
கக்‌ கொண்டு அவரைப்பற்றிய கடந்த கால 
நினைவுகள்‌ படிப்படியாக ஒன்று சேர்க்கப்‌ 
பட்டு விளக்கப்பட்டன. இதனைச்‌ சுறறி 
இந்த வாழ்க்கைக்கும்‌ புத்தொளி அளித்து 
உருமாற்றம்‌ அளிக்கும்‌ இந்த ஒளியில்‌ மனித 
னாகிய இயேசுவின்‌ உருவம்‌ வெளிப்படுகி 
றது. 


அவருடைய வார்த்தைகள்‌ மற்றும்‌ மீட்ப 
ளீக்கும்‌ மரணத்தைவிட அவரின்‌ உலக வாழ்‌ 
வின்‌ மீது பவுல்‌ குறைந்த அளவே ஆர்வமு 
டையவராயிருககிறார்‌. எபிரேயருக்கு எழு 
தப்பட்ட திருமுகம்‌ இயேசுவினுடைய துன்‌ 
பங்களின்‌ பொருளை விளக்குகின்றது. 
இயேசு தனது மரணத்தைத்தாமாகவே 
விரும்பி ஏற்றுக்‌ கொண்டார்‌ (எபி 10:7); 
துன்பங்களினால்‌ அவர்‌ நிறைவாக்கப்பட்‌ 
டார்‌ (2:10); மகிழச்சிக்குப்‌ பதிலாகச்‌ சிலு 
வையின்‌ நிந்தையைத்‌ தாங்கினார்‌ (12:2); 
துன்பங்களின்‌ மூலம்‌ அவர்‌ &ழ்ப்படிதலைக்‌ 
கற்றுக்‌ கொண்டார்‌ (5:7 கொ); நம்மை 
விசுவாசத்தில்‌ நடத்திசசென்று, அதனை 
முழுமைக்கு சொண்டு வருபவர்‌ இவரே 
(12:20). 


துவக்கத்திற்குத்‌ இரும்புகின்ற இந்த இயக்‌ 
கமானது, நாத்தான்‌ போன்றவர்களின்‌ முன்‌ 
னறிவிப்புகள்‌ (2 சாமு 7:12 தொ) அல்லது 


689 


சங்‌ 16:10-தொ ஆகியவற்றின்‌ துணைக்‌ 
கொண்டு அமையும்‌ இயேசுவின்‌ தோற்றம்‌ 
பற்றிய கேள்விகளைக்‌ கொண்டதாக உள்‌ 
ளது. இயேசுவின்‌ வாழ்வானது, உடலன 
வில்‌ உலகைச்‌ சார்ந்ததாகவும்‌, ஆவியினால்‌ 
விண்ணகத்தைச்‌ சார்ந்ததாகவும்‌ (உரோ 1:3 
தொ; 1 பேதுரு 3:18; 1 திமோ 3:16) 
இருவகை முறைகளைக்‌ கொண்டதாக உள்‌ 
ளது. ஆவியின்‌ மூலம்‌ உள்ளார்ந்த முறை 
யில்‌ மாற்றப்பட்டவராய்‌, இயேசு அபிடே 
கம்‌ பெறுகிறார்‌. இது முதலில்‌, அவர்‌ அரி 
யணை ஏறும்‌ சமயத்திற்கான அரச அபிடேக 
மாகவும்‌ (எபி 1:9), பிறகு அவரது பணியின்‌ 
நிமித்தம்‌ தஇருமுழுக்கின்போது இறைவாக்கு 
அபிடேகமாகவும்‌ [அ.ப. 10:38; 4:27; லூக்‌ 
4:18), பொருள்‌ கொள்ளப்படும்‌. தாவீதிற்கு 
அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்‌ நிறைவேற்ற 
மாகக்‌ கருதப்படும்‌ உயிர்தெழுதலானது 
(அ.ப.2:34 தொ; 2 இமோ 2:8), இயேசுவைத்‌ 
தாவீதின்‌ மகனாகக்‌ காண இட்டுச்‌ செல்கி 
றது (உரோ 1:3 தொ; 8 தமோ 3:8; அ.ப. 
13:22 தொ; 15:16; மாற்‌ 12:35 தொ). இதற்‌ 
கொத்த முறையில்‌ இயேசுவின்‌ தலைமு 
றைப்பட்டியல்களும்‌ அமைக்கப்படுகின்றன 
(மத்‌ 1:1-17; லூக்‌ 3:23-37). மறைநூல்களின்‌ 
நிறைவேற்றமான வெளிப்படையான கிறிஸ்‌ 
தியலாக இருந்தாலும்‌, இயேசுவின்‌ பால 
பருவம்‌ பற்றி (மத்‌ 1-2; லூக்‌ 1-2) மரபுகளால்‌ 
உருவாக்கப்பட்ட நற்செய்திகளின்‌ முகவுனா 
ளிலும்‌ இது எடுத்துக்காட்டப்படுறைது. மிக 
ஆழமான இறையியலை வெளிப்படுத்துகிற 
நிகழ்சசியுரை வரலாறானது, 'ஆண்டவர்‌ 
என்று நாம்‌ வழிபடுகிறவரின்‌ ஆரம்பம்‌ 
என்ன? என்னும்‌ கேள்வியை எழுப்பிப்‌ 
பதில்‌ அளிப்பதிலேயே முக்கியமாகக்‌ கவ 
னம்‌ செதுத்துறைது. 


ஈ) அனைத்து படைப்பிலும்‌ முதல்‌ பேறா 
மேலும்‌, இன்னும்‌ முந்திய காலத்‌ 
இற்குச்‌ செல்லுகிறது. இக்கருத்து மீட்பரா 
கிய இறைவன்‌ மறையியல்‌ ஞானவாதிக 
ளின்‌ புராணக்‌ கதையினால்‌ தூண்டப்படா 
மல்‌, படைப்பிற்கும்‌ இறுதி காலத்திற்கும்‌ 
இடையிலுள்ள ஒற்றுமையினைக்காட்ட ஆர்‌ 
வமாக உள்ள யூத வெளிப்பாட்டு மரபுக 


னவா: - 


ட 


இயேசு கிறிஸ்து [கொடா] 


ளால்‌ தாண்பப்பட்டதாகத்‌ தெரிகிறது. இவ்‌ 
வாறு, ஏனோக்கின்‌ நூலில்‌ மனுமகனின 
முந்தையவாழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது; 
மற்ற சில பகுதிகளில்‌, சில குறிப்பிட்ட யூத 
வட்டாரங்கள்‌, படைப்பின்‌ துவக்கத்திலே 
செயலாற்றும்‌ ஞானத்தைத்‌ தியானிப்பது 
வழக்கம்‌ (யோபு 28:20-28; பாரு 3:322-38; பழ 
8:22-31: சீரா 24:3-22; ஞான 7:25 தொ]. பிலி 
2:6-11-இன்‌ பின்னணியில்‌ அமைந்துள்ள 
மிகப்‌ பழமையான பாடலானது, ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாகக்‌ கொண்ட மூன்று கட்டங்க 
ளில்‌ இயேசுவை விவரிக்கிறது. அவர்‌ இறை 
வனின்‌ தன்மையில்‌ இருந்தார்‌. உலக வாழ்க்‌ 
கையின்‌ போது தம்மையே வெறுமையாக்கி 
னார்‌. பின்பு விண்ணகத்திற்கு உயர்த்தப்பெற்‌ 
றார்‌. இறை ஆனால்‌ ஒருவித மண்ணக 
இயல்பு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட தென இப்‌ 
பகுதி கூறவில்லை; மாறாக, இயேசுவின்‌ 
பிரசன்னமானது எல்லா காலகட்டத்திற்கும்‌ 
பரவியுள்ளது என்று காட்டவே முயல்கிறது. 
இயேசுவின்மல்மே அனைத்தும்‌ வாழ்கின்‌ 
றன; அவர்மூலமே நாமும்‌ கடவுளிடம்‌ வரு 
கிறோம்‌ (1 கொரி 8:6); பாலைவனத்தில்‌ 
மக்களைப்‌ பின்தொடர்ந்த பாறையும்‌ 
இவரே (10:4). இறுதியாக, பவுலின்‌ இறையி 
யல்‌ வளர்ச்சிக்கு முன்னதாக, இயேசுவே 
காணப்படாத கடவுளின்‌ சாயல்‌, எல்லா 
படைப்புகளிலும்‌ முதல்‌ பேறானவர்‌ 
(கொலோ 1:15), இறைத்தன்மை முழுமை 
யாகக்‌ குடிகொண்டுள்ளவர்‌ (2:9) எனறு 
அழைக்கிறார்‌. 


இயேசுவின்‌ முழுமையான நீதி மற்றும்‌ 
புனிதத்துவத்கை உறுதிப்படுத்திய பின்னர்‌ 
(அ.ப.3:14), புதிய ஏற்பாடு, அவரது இறைத்‌ 
தன்மையைப்‌ பற்றி அறிவிக்கிறது. நாசரேத்‌ 
தூர்‌ இயேசு கூறிய கட்டிகாட்டல்கள்‌ 
வெளிப்படும்‌ பொருளிலும்‌, பவுலுக்கு 
இறைவனால்‌ வெளிப்படுத்தப்பட்டு (கலா 
1:12), அவரால்‌ போதிக்கப்படும்‌ நற்செய்‌ 
திக்கு உரிய (உரோ 1:9) மகனுடைய முந்‌ 
தைய வாழ்வினை அடிப்படையாகக்‌ 
கொண்டுள்ளதால்‌, மெசியாப்‌ பொருளுக்கு 
அப்பாலும்‌ செல்லும்‌ பொருளிலும்‌ இறைம 
கன்‌ ஆவார்‌. இயேசுவே இறைமகன்‌: மக 


இயேசு கிறிஸ்து (கொடாச8?/ 


-னைப்பற்றிய இயேசுவின்‌ வார்த்தைகளை 
எதிரொலித்து (மக்‌ 11:27 இ; 21:37 தொ இ; 
24:36 (இ), நற்செய்தியில்‌ அடிக்கடி போதிக்‌ 
கப்படும்‌ (மாற்‌ 1:11; 9:7; 14:61; லூக 1:35; 
22:70: மத்‌ 2:15; 14:3; 16:16; 27:40. 43), 
கிறிஸ்கவவிசுவாசம்‌ இதுவே (1 யோவா 
4:15; 5:8). இத்தகைய முன்னேற்றமுள்ள 
வெளிப்பாட்டின்‌ உச்சநிலை, இயேசு இறை 
வனோடு இறைவனானர்‌ என்ற அறிவிப்பா 
கும்‌ (இது அநேகமாக உரோ 9:5 - இலும்‌ 
ஒரளவிற்கு எபி 1:8; தீத்‌ 2:13-இலும்‌ உறுதி 
யாக யோவா 1:1. 18; 20:28-இலும்‌ உள்ஃ. டங்‌ 
யுள்ளது]. 


முந்தைய வாழ்வின்‌ துணைமுடிவாக 
இயேசுவின்‌ திருச்சபை மற்றும்‌ அண்டம்‌ 
சார்ந்த கூறு வெளிப்படுத்தப்படுகின்றது. 
திருச்சபை அவரது உடல்‌; அதற்கு அவரே 
தலைவர்‌ ஆவார்‌ (கொலோ 1:18); விண்ண 
கம்‌, மண்ணகம்‌, ேலகம்‌ ஆகிய முப்பகுதி 
களிலும்‌ அவர்‌ பயணம்‌ செய்தமையால்‌ 
(பிவி 2:10), அவரது ஆட்சி உலகெங்கும்‌ 
பரவியுள்ளது. அவர்‌ இறந்தவரினின்று பிறந்த 
தலைப்பேறு ஆனமையால்‌ (கொலோ. 
1:18), அவரே 'மகிமையின்‌ ஆண்டவர்‌! (! 
கொரி 2:8) அல்லவா? 


இக்கருத்துடன்‌ பல்வேறு சிறப்புப்பெயா்கள்‌ 
இணைந்துள்ளன. இயேசுவே புதிய ஆதாம்‌ 
(1 கொரி 15:15. 45; உரோ 5:12-21); அவரி 
லேயே கடவுள்‌ அனைத்தையும்‌ ஒன்று சேர்க்‌ 
கிறார்‌. (எபே 1:10); மக்களை ஒன்றாய்‌ 
இணைப்பதால்‌ அவரே நம்‌ சமாதானம்‌ (2: 
13-16). அவரே புதிய உடன்படிக்கையின்‌ 
இணைப்பாளர்‌ (1 தமோ 2; எபி 9:15; 
12:24). 


2. நற்செய்தி விளம்பும்‌ மறைபொருள்‌: - 
இயேசுவின்‌ மறைபொருளை உணர்வதற்‌ 
கான முதல்‌ முயற்சிகளை நாம்‌ செயற்கை 
யான முளையிலேயே ஒன்று சேர்த்துள்‌ 
ளோம்‌. ஆனால்‌, நற்செய்தி நூல்கள்‌ மட்‌ 
டுமே அதிகாரப்‌ பூர்வமான உண்மையான 
கிறிஸ்தியல்களாகும்‌. நான்கு நற்செய்திகள்‌ 
எழுதப்படுவதற்கு முன்னர்‌, இயேசுவைப்‌ 


690 


பற்றிய மறைபொருளை நற்செய்தி மரபு 
விளக்கிக்‌ கூறுவதில்‌ ஈடுபட்டிருந்தது. 
கிறிஸ்து இயல்‌ பற்றிய ஒவ்வொரு நற்செய்‌ 
தியின்‌ பகுதியிலும்‌ மற்றும்‌ ஒத்தமை நற 
செய்தி அமைப்புக்கு முந்திய அமைப்பிலும்‌ 
இதைக்‌ கண்டுணரலாம்‌. இயேசுவின்‌ உலக 
வாழ்வு பற்றிய ஆர்வமானது, இயேசுவின்‌ 
எந்த வாழ்க்கை வரலாற்றையும்‌ சாராமல்‌, 
தனனிலேயே குறிப்பிட தக்க அளவில்‌ 
பொருள்‌ பொதிந்தது. இன்னும்‌ துல்லிய 
மாக, அது இருவகை அக்கறை காட்டுகிறது. 
முகலாவதாக அது ஒரு வகை புராணக்கதை 
என்னும்‌ நிலைக்குத்‌ தாழ்த்த முயற்சிப்பவர்‌ 
களுக்கு எதிராக, இயேசுவின்‌ வெளிப்பாடு 
வரலாற்றை ஆதாரமாகக்‌ கொண்டது என 
உறுதியோடு கூறுகிறது. அடுத்து, பழ 
மையை தோண்டுவதிலேயே முணைப்பாக 
உள்ள தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளருக்கு 
எதிராக, முன்னர்‌ வாழந்த இயேசு இன்றும்‌ 
வாழ்கிறார்‌; நிகழ்காலக்‌ கிறிஸ்தவர்களோடு 
பேசுகிறார்‌ என்று உறுதியோடு வெளிப்ப 
டுத்துகிறது. நற்செய்தி நூல்கள்‌, நாசரேத்தூர்‌ 
இயேசு என்னும்‌ நிகழ்ச்சியின்‌ உண்மை 
வடிவங்களேயாகும்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌ கிறிஸ்து இயல்‌ என்று 
ஒன்று இருக்குமாயின்‌ அது நற்செய்தி நூல்க 
ளுக்கு முற்பட்ட நற்செய்தியே ஆகும்‌. இந்த 
கிறிஸ்து இயலானது, ஒரு முறையாக 
அமைக்கப்பட்டதோ, கடிதங்களை ஒன்று 
சேர்த்து அமைக்கப்பட்டதோ அன்று; இப்‌ 
போது ஆண்டவராக உள்ள இயேசுவின்‌ 
மறைபொருளைப்‌ பிரசன்னப்படுத்தி 
வெளிப்படுத்த வேண்டும்‌ என்ற ஒரே எண்‌ 
ணத்துடன்‌ உருவாக்கப்பட்டது. நான்கு நற்‌ 
செய்திகளும்‌, தூய ஆவியில்‌ அறிவிக்கப்‌ 
பட்ட ஓரே நற்செய்தியைக்‌ குறிப்பிட்டு, 
இவ்வென்ப்படுத்துகலின்‌ பல்வேறு கூறு 
களை நமக்கு அளிக்கின்றன. இந்த ஆய்வா 
னது, இத்தலைப்பின்‌ கீழ்‌ சில சுருக்கமான 
குறிப்புகளை அளிப்பதன்மூலம்‌ முழிவடை 
யும்‌. 


அ) புனித மாற்கு:- சாத்தானை வென்ற 
தன்‌ மூலம்‌ நம்மை மீட்ட நாசரேத்தார்‌ 


௦9] 


இயேசுவில்‌ இறைமகனை கண்டுணருமாறு 
தமது வாசகர்களை அழைக்கிறார்‌. காலத்‌ 
தின்‌ இறுதியில்தான்‌ இயேசுவில்‌ தனிப்‌ 
பட்ட முறையில்‌ ஆட்தன்மையில்‌, இறைவ 
னைச்‌ சந்திக்கும்‌ உண்மை நிகழும்‌ என்பதை 
வலியுறுத்துகிறார்‌. மத்தேயு அல்லது லூக்கா 
வுடன்‌ ஒப்பிடும்போது, மாற்கு 'இறைம 
கன்‌' என்னும்‌ சொல்லை அளவோடு பயன்‌ 
படுத்துவதை நாம்‌ நோக்குவது அவசியம்‌, 
ஒரு நிகழ்ச்சியில்‌ பேய்களின்‌ வாயிணின்று 
வரும்‌ சொற்களிலும்‌ (மாற்‌ 5:7), பேயோட்டு 
தலின்‌ தொகுப்பிலும்‌ (மாற்‌ 3:11) தவிர்த்து, 
வெளிப்பாட்டின்‌ மூன்று உச்சக்கட்டங்களில்‌ 
மட்டுமே இச்சொல்‌ வருகிறது. திருமுழுக்‌ 
கின்போது (1:11) மறு உருவானபோது (9:7) 
இறைவனே இச்சொல்லைப்‌ பயன்படுத்துக 
றார்‌. இறுதியில்‌ நூற்றுவர்‌ தலைவன்‌ இச்‌ 
சொல்லைக்‌ கொண்டு இயேசுவுக்கு அஞ்சலி 
செலுத்துகிறான்‌. யூத மதத்தின்‌ காலம்‌ முடி 
வுக்கு வந்துவிட்டது என்பதை குறிப்பிட, 
ஆலயத்திரை கிழிகிறது; இந்த நிலையி 
லேயே, புறவினத்தாரின்‌ சொற்களாகக்‌ கூறப்‌ 
படும்‌ "உண்மையில்‌ இவர்‌ கடவுளின்‌ மகன்‌” 
(15:39) என்னும்‌ சொற்றொடர்‌, இயேசுவி 
னுடைய மரணத்தின்‌ ஆற்றலைப்‌ பறைசாற 
நுகின்றது. 


ஆர்‌ புனித மத்தேயு:- உயிர்த்த இயேசுவின்‌ 
கொள்கை வெளிப்பாட்டுடன்‌ நற்செய்தி 
யினை உச்சநிலைக்குக்‌ கொண்டு வருகிறார்‌; 
“எல்லா அதிகாரமும்‌ எனக்கு அளிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. நான்‌ உலகமுடிவுவரை எந்நா 
ளும்‌ உங்களோடு இருக்கிறேன்‌” (மக்‌ 28: 
18-20). இறைவாக்கினர்‌ தானியேல்‌ முன்னறி 
வித்ததுபோல [தானி 7:13), உலகளாவிய 
உரிமை அளிக்கப்பட்ட மனுமகனாக இயேக 
தம்மை அறிமுகப்படுத்திக்‌ கொள்கிறார்‌. 
தந்தை அனைத்தையும்‌ அவருக்குக்‌ கையளித்‌ 
துள்ளதால்‌ (11:27), சாக்தானிட மிருந்து இத்த 
வைய உரிமையினைப்‌ பெற மறுத்துவிடும்‌ 
இயேசு (4:8 தொ) எவ்வாறு பகைவர்களை 
வெற்றி கொண்டார்‌ என்பதைக்காட்ட இந்‌ 
நற்செய்தி முயல்றெது. இறைவனின்‌ அரசு 
இறிஸ்துவுனுடைய அரசாகும்‌. இதைக்‌ 
காட்ட. இயேசு இஸ்ராயேலின்‌ பழமைக்கு 


இயேசு கிறிஸ்து ([தொடர்சசி]] 


நிறைவு அளிக்கவே வந்தவர்‌ என்பதால்‌, 
மத்தேயு அஆதித்திருச்சபையின்‌ மறைதூல்‌ 
வாதத்திற்கு முக்கியத்துவம்‌ தருகிறார்‌. மற்ற 
வற்றைவிட இவர்‌ ஓர்‌ ஒப்பற்ற திருச்சபை 
யின்‌ நற்செய்தியை எழுதியுள்ளார்‌. கடந்த 
கால நிகழ்ச்சிகளை அவரது காலத்திற்குப்‌ 
பிரசன்னப்படுத்துகி்றொர்‌. 


இ) புனித லூக்காஸ்‌:- தான்‌ திருச்சபை 
யின்‌ மீது கொண்டுள்ள அக்கறையைத்‌ தனது 
நூலாகிய அப்போஸ்தலர்‌ பணியில்‌ வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. மேலும்‌ இறைவாக்கினரு 
டைய அறிவிப்பின்‌ காலத்திற்கும்‌ திருச்சபை 
யின்‌ காலத்திற்கும்‌ இடையில்‌, இயேசுவின்‌ 
காலம்‌ என்ற ஒன்று உண்டு என்றும்‌ உறுதி 
யாகக்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌ (லூக்‌ 16:16; 22:35- 
38; அ.ப. 2:1). திருச்சபையின்‌ காலத்திற்கு 
இயேகவின்‌ வாழ்வு முக்கியத்துவம்‌ அடை 
கிறது. திருச்சபைக்கான இறைவனின்‌ இட்‌ 
டத்தில்‌, எடுத்துக்காட்டான மதிப்புடைய 
முதல்‌ செயலாகும்‌. இதனை அடிப்படை 
யாக்‌ கொண்டே வரவிருக்கும்‌ காலமானது 
செயல்படுகிறது. கடந்தகால நிகழ்ச்சி எப்‌ 
போதும்‌ பிரசன்னமாக உள்ளது. மற்றொரு 
கோணத்தில்‌ இயேசுவின்‌ உருவமானது 
எனழகளுக்காக [லூக்‌ 4:18), பாவிகளுக்காக 
(லூக்‌ 15), உலகில்‌ உரிமையற்றவர்களுக்காக 
தம்மையே அளிக்கின்ற இரக்கமிக்க மீட்ப 
ரைப்‌ பற்றியதாகப்‌, (லூக்‌ 3:6; 9:38. 42; ௮. ப. 
10:38) பெரும்பாலும்‌ உள்ளது. இறுதியாக, 
'இறைமகன்‌' என்னும்‌ சொல்லிற்கு ஒரு 
கண்டிப்பான பொருளைத்தந்து, 'இிறிஸ்து * 
என்னும்‌ பெயரிலிருந்து அதனைத்‌ தெளி 
வாக வேறுபடுத்தி காட்டுகின்றார்‌ (லூக்‌ 
1240) 22:70}. 


ஈ] புனித யோவான்‌:- இயேசுவின்‌ முன்‌ 
வாழ்வு பற்றிய பாரம்பரிய அறிக்கையுடன்‌ 
நூலைத்‌ தொடங்கி கிறிஸ்துவில்‌ தநதையின்‌ 
மகிமையினையும்‌, தனது உலக வாழ்வுக்‌ 
காலத்தில்‌ அவர்‌ நிறைவேற்றிய செயல்க 
னில்‌ அடையாளமாக ஏற்கெனவே காண்க்கூ 
டிய உயிர்ப்பின்‌ மகிமையினையும்‌ காட்டுக 
றார்‌. விண்ணகத்திவுள்ள மனுமகன்‌. இங்கே 
இருக்கிறார்‌, விண்ணகம்‌ திரும்புகிறார்‌ 


இயேசு கிறிஸ்து (தோட 249] 


(யோவா :]0ப.37; 6:62; 13:1; 14:28; 16:28; 
17:5). இயேசுவின்‌ சாவுக்குரிய உடலில்‌ 
வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின்‌ 
வார்த்தை அவரே (யோவா 1:14). இவர்‌ 
மட்டுமே நிறைவான தீர்மானமாக வெளிப்‌ 
பாட்டாளர்‌. அவருக்கு விசுவாசத்தை அளிப்‌ 
பது வாழ்வாகும்‌ (யோவா 3:16, தொ 36; 
11:25 தொ). முடிவில்லா நிலை (யோவா 
8:58; 10:38) அல்லது தந்தையில்‌ இயல்பாக 
உள்ள நிலை (யோவா 10:0; 14:9 தொ 20; 
17:21) பற்றிய வாக்குகள்‌ அவரிடமிருந்தே 
வருகின்றன. 


யோவானின்‌ தால்‌ மற்வர்களிடமிருந்து 
பெரிதும்‌ வேறுபட்டதாகும்‌. திருச்சபை 
வாழ்விற்கு பொருளளிக்ககூடிய நாசரேத்தூர்‌ 
இயகேசுவின்‌ ஆன்‌ மற்றும்‌ அவரது உலக 
செயல்களுக்கு விசுவாசிப்பவரை மீண்டும்‌ 
மீண்டும்‌ நடத்திச்‌ செல்வதால்‌, ஒப்பற்ற 
நற்செய்தி என்று அழைக்கப்படலாம்‌. அருட்‌ 
சாதன வாழ்வு, திருமுழுக்கு (2:22:20) மற்‌ 
றும்‌ நற்கருணை (யோவா 6) ஆகியவற்றி 
லும்‌ இந்நிலை உண்மையானதே. 


முடிவுரை:- முடிப்பதற்கு முன்னே, 
'திருவெளிப்பாடு' என்னும்‌ நூலிலும்‌ சில 
குறிப்புகளைச்‌ சுட்டிக்காட்ட வேண்டியது 
அவசியம்‌. அது பல முக்கிய செய்திகள்‌ 
குறிப்பாக சமயச்சடங்கு முறை வாழ்வுக்கு 
சந்திக்குமிட மாக உள்ளது. இருச்சபையினை 
நடத்திச்சென்று ஆள்கின்ற (திருவெளி 1-3) 
ஆண்டவராகிய உயிருள்ள கிறிஸ்துவை இந்‌ 
நூல்‌ காட்டுகின்றது. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக துன்புற்ற பாடுகளின்‌ தழும்புக 
ளைத்‌ தாங்கிய செம்மறியின்‌ உருவத்தை 
அதில்‌ காண்கிறோம்‌ (திருவெளி 5). பகை 
வர்‌ மீதான இருச்பையின்‌ வெற்றியினை 
உறுதிப்படுத்துகிறார்‌ (6:15 தொ; 17:14). 
தமக்கும்‌ திருச்சபைக்கும்‌ இடையிலான திரு 
மணத்தை இறுதிக்காலத்திற்குக்‌ குறித்து 
வைக்கிறார்‌ (திருவெளி 19:7 கொ; 21:9]. 
மனித வரலாற்றின்‌ ஆண்டவராகிய இவரே 
்‌ “முதலும்‌ இறுதியும்‌ (1:17), தொடக்கமும்‌ 
முடிவும்‌ (22:13), அகரமும்‌ னகரமும்‌ (1:6; 
21:6), ஆமென்‌ (3:74), இறைவனின்‌ அபீடே 


692 


கம்பெற்றவர்‌, மற்றும்‌ இறுதியாக, எல்லா 
மாட்சிமைக்கும்‌ மகிமைக்கும்‌ உரிய அரச 
ருக்கெல்லாம்‌ அரசர்‌ ஆண்டவருக்கெல்லாம்‌ 
ஆண்டவர்‌ (19:19; 17:14) ஆவார்‌. 


இப்போது ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக 
உள்ள நாசரேத்தார்‌ இயேசுவின்‌ மறைபொரு 
ளைப்‌ பற்றிய இத்தகைய செய்திகளை ஒரே 
திட்டத்திற்குள்‌ வரையறை செய்வதென்பது 
இயலாதது. நமக்காக வாழ்ந்து மரித்த இந்த 
இயேசுவின்‌ பிரசன்னத்தை சில குறிப்பிட்ட 
மக்களுக்கு உண்மையென வெளிப்படுத்தும்‌ 
நோக்கத்தைக்‌ கொண்ட ஒரு இயக்கத்தை 
இவை வெளீப்படுத்துகின்றன. இயேசு என்‌ 
னும்‌ உண்மை மற்றும்‌ கிறிஸ்தவ விளக்கம்‌ 
என்பவற்றிற்கு இடையிலான உறுதியான 
இணைப்பைக்‌ கொண்டு மரபுக்‌ கோட்பாடு 
மதிப்‌ பிடப்படுகிறது. ''ஊன்‌ உருவில்‌ வந்த 
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்ளும்‌, 
கொள்ளச்‌ செய்யும்‌ ஏவுதல்‌ எல்லாமே இறை 
வனிடமிருந்து வருநறெது'' (1 யோவா 48. 
தம்மையே வெளிப்படுத்தவும்‌, பிறருக்கு 
அறிவிக்கவும்‌, விசுவாசமானது தனது 
ஆரம்ப பருவத்தில்‌ பாலஸ்‌ யூதர்‌, பரவி 
யுள்ளோர்‌, சுற்றியுள்ள கிரேக்கர்‌ போனற 
அக்காலத்திய பல்வேறு கலாச்சாரங்களைச்‌ 
சார்ந்திருப்பதாகத்‌ தன்னை காட்டியது. பல 
வேறு நாகரீங்களுக்கு ஏற்ப இவ்வாறு 
தன்னை மாற்றியமைத்துக்‌ கொள்வதன்‌ 
மூலம்‌ திருச்சபை எல்லாவித எதிர்கால 
விளக்கங்களுக்கும்‌ வழியேற்படுத்தி, முன்கு 
றித்துக்‌ காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிற்கு 
பின்னர்‌, திருமறையை விளக்கவுரையாளர்‌ 
கள்‌, இவ்வியக்கத்தைக்‌ தொடர்கின்றனர்‌. 
சான்றாக, விளக்கமானது எல்லா காலத்திற்‌ 
கும்‌ உரியது என்று குறிப்பிடப்படாமல்‌ 
இயேசுவின்‌ தன்னறிவு. அவரது இயல்பு 
மற்றும்‌ அவரது ஆட்கன்மை, ஆகியவை 
பற்றி காலப்போக்கில்‌ பல விவாதங்கள்‌ 
எழும்‌. இன்றும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
மீகான விசுவாசம்‌ காணப்படும்‌ பல்வேறு 
சுலாச்சாரங்களில்‌ மெமுனற கடைபிடிக்கப்‌ 
பட வேண்டும்‌. 


693 


இயேசு சோதிக்கப்பட்டது 

ஆவியானவரால்‌ தூண்டப்‌ பெற்று பாலை 
வனத்துக்குச்‌ சென்ற இயேசு அலகையால்‌ 
நாற்பது நாள்காலம்‌, சோதிக்கப்பட்டார்‌ 
(மாற்‌ 1:12-13; மத்‌ ஏீ:1-1]; லூக்‌ 21-12 எபி 
2:18; 4:15). இறைமகன்‌ இயேசு மனிதனாகப்‌ 
பிறந்தார்‌ சோதிக்கப்பட்டார்‌. கடவுளின்‌ 
மனீகரெனக்‌ காட்ட சோதனையை வென 
றார்‌. *“அவர்‌ நம்மைப்‌ போல ஒருவராயிருப்‌ 
பதால்‌, பாவம்‌ தவிர மற்றெல்லாவற்றிலும்‌ 
சோதனை, துன்பங்களுக்கு உட்பட்டவரா 
னார்‌." ஆகவே அவர்‌ நம்முடைய சோதனை 
வேளையில்‌ இரக்கம்கொண்டு உதவக்‌ கூடி 
யவர்‌ (எபி 4:15) என்று எபிரேயருக்கு எழு 
தப்பட்ட திருமுகம்‌ கூறுகிறது. யோவான்‌ 
நற்செய்தி இயேசு சோதிக்கப்படுவதைக்‌ கூற 
வில்லை. மற்ற நற்செய்திகள்‌ இதைப்பற்றி 
ச கருத்துக்களைக்‌ கூறுகின்றன. அ. இயேசு 
சோதனையைச்‌ சந்தித்தார்‌. ஆ. பாலைவனத்‌ 
துலே சோதிக்கப்பட்டார்‌. இ. நாற்பது நாள்‌ 
பாலைவனத்தில்‌ இருந்தார்‌. ஈ. ஆவியால்‌ 
தூண்டப்பட்டு அங்கு சென்றார்‌. ௨. சாத்தா 
னால்‌ சோதிக்கப்பட்டார்‌. 


மாற்கு நற்செய்தி மட்டும்‌ காட்டுவிலங்கு 
களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. ஆனால்‌ நோன்‌ 
பைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடவில்லை. மத்தேயு, 
லூக்காஸ்‌ நற்செய்திகளில்‌ இயேசுவுக்கும்‌ 
சாத்தானுக்குமிடையே நடந்த உரையாடல்‌ 
நாடகப்‌ பாணியில்‌ தரப்பட்டுள்ளது. அல 
கையின்‌ கருத்துக்களை உபாகமத்திவிருந்து 
மேற்கோள்‌ கூறி (6:13.16; 8:3), இயேசு 
அவற்றை உறுதியாக நிராகரிக்கிறார்‌. இறை 
மகன்‌ என்ற அளவில்‌, அப்பத்தினால்‌ மட்‌ 
டும்‌ வரும்‌ வாழ்வுக்கு ஊக்கமனிக்கவும்‌, 
இறைவனைப்‌ போலிப்பகட்டான புதுமை 
யால்‌ சோதிக்கவும்‌, இறைவன்பால்‌ கொண் 
டுள்ள முழுப்பிரமாணிக்கத்தைக்‌ கைவிட 
வும்‌ மறுத்து விடுகிறார்‌. 

இயேசுவின்‌ சோதனையைப்‌ பற்றிய 


நிகழ்ச்சியுரைகள்‌ பல விதங்களில்‌ புரிந்துக்‌ 
கொள்ளப்படுகின்றன. 


3. இவை இயேசுவின்‌ சுய வாழ்க்கை 
விவரிப்பாகும்‌. இதை இயேசு மட்டும்‌ தான்‌ 


இயேசு சோதிக்கப்பட்டது 


சீடர்களுக்கு தம்‌ மெசியாத தூதை விளக்கிக்‌ 
காட்ட, அவர்‌ கூற, டர்கள்‌ எழுதியிருக்க 
லாம்‌. ஆனால்‌ இயேசு தம்‌ போதனையில்‌ 
சுயவாழ்க்கை குறிப்புகளை வெகு அரிதாகத்‌ 
தான்‌ தருகிறார்‌. மேலும்‌ இந்நிகழ்ச்சியின்‌ 
இலக்கிய வடிவம்‌, இயேசுவின்‌ கூற்றைவிட 
அவரைப்பற்றிய சிந்தனையையே சுட்டிக்‌ 
காட்டுகின்றது. 


2. இவை இயேசுவும்‌ இவ்வுலகில்‌ மணித 
னாகப்‌ பிறந்து பிறமனிகரைப்‌ போலவே 
சோஇக்கப்பட்டார்‌ என்பதை விளக்குவதற்‌ 
காக எழுதப்பட்டவை பக்திமிக்க கற்பனை 
யாகும்‌. இதில்‌ வெற்றி பெற மறைநூலில்‌ 
போதிய கருவிகளையும்‌ உதவிகளையும்‌ 
கண்டார்‌; பகட்டான புதுமைகளை அடிப்ப 
பையாகக்‌ கொண்ட விசுவாசத்தை நிராகரிக்‌ 
கிறார்‌. ஒரு காலத்திற்குத்‌ தனிமையையும்‌ 
நோன்பையும்‌ அனுபவித்தார்‌; அலகையின்‌ 
ஏமாற்றும்‌ தாக்குதல்களை வென்றார்‌ என்று 
காட்ட எழுதப்பட்டதாகும்‌ இந்த கற்பனை 


மிக்க நிகழ்ச்சியுரையாகும்‌. 


3. இறுதியாக இயேசுவின்‌ பணிக்‌ காலத்‌ 
திற்கு முன்னுரையாக அவர்‌ சாத்தானையும்‌ 
அதன்‌ அதிகாரத்தையும்‌ வெனறார்‌ எனக்‌ 
காட்டுவதற்காக எழுதப்பட்டது இது. 


மத்தேயுவின்‌ வரிசை லூக்காவின்‌ வரிசை 
யிலிருந்து மாறுபடுகிறது. லூக்கா தரும்‌ 
இரண்டாம்‌ சோதனையை மத்தேயு மூன்றா 
வதாகத்‌ தருகிறார்‌. இதில்‌ யாருடைய வரிசை 
சரியானது? எருசலேமை மையமாகக்‌ 
கொண்ட தமது இறையியலுக்கேற்ப, எருச 
லேமில்‌ சோதனைகள்‌ முடிவு எய்துகின்றன 
என்று காட்ட லூக்கா வேண்டுமென்றே 
சோதனை வரிசையை மாற்றிக்‌ கூறுகிறார்‌ 
என்று கூற இடமிருக்கிறது. மத்தேயுவும்‌ 
லூக்காவும்‌ இயேசுவுக்கும்‌ அலகைக்குமி 
டையே ஒரு நாடகப்‌ பாணி உரையாடலைப்‌ 
புகுத்தித்‌ தங்கள்‌ நிகழச்சியுரைகளைத்‌ தரு 
கின்றனர்‌. அலகை எளிதில்‌ நம்பத்‌ தகுந்ததா 
கத்‌ தோன்றும்‌ மூன்று பிரச்சினைகளை 
எழுப்புகிறது. உபாகமத்திலிருந்து எடுத்துக்‌ 
காட்டு கூறி, அவற்றை இயேசு நிராகரித்து 
விடுகிறார்‌ 


இமசேசவின்‌ ஞானம்‌ 


இச்சோதனைகள்‌ எவ்வாறு நிகழ்ந்தன 
அலகை ஏதோ ஒரு புலப்படும்‌ உருவத்தில்‌ 
இயேசுவின்‌ முன்நின்றும்‌, இயேசுவை 
மலைச்‌ சிகரத்திற்கும்‌ தேவாலய முகட்டிற்‌ 
கும்‌ தூக்கிச்‌ சென்றும்‌ அவரைச்‌ சோதித்தது 
என்று ஏற்றுக்‌ கொள்ள வேண்டுமா? அவசி 
யமன்று. இவையாயும்‌ இயேசுவின்‌ மனதி 
லேயே நிகழ்நதிருக்கக்கூடும்‌. ''மிக உயர்ந்த 
(மத்‌ 4:18); அதிலிருந்து ஒரு 
நொடிப்‌ பொழுதில்‌'' உலக அரசுகள்‌ 
அனைத்தையும்‌ அவற்றின்‌ மாட்‌ சிமையை 
யும்‌ காட்டுதல்‌ போன்ற குறிப்புகள்‌, இமேசு 
வின்‌ மனச்‌ சோதனையை நற்செய்தியாளர்‌ 
கள்‌ நாடகப்‌ பாணியில்‌ எடுத்துக்‌ கூறுகின்ற 
னர்‌ எனக்‌ காட்டுகின்றன. இயேசு பாலைவ 
னத்தில்‌ தான இருந்த இடத்திலேயே சோதிக்‌ 
கப்பட்டார்‌. இது மத்‌ 4:/-11- இலிருந்து தெளி 
வாகிறது. சோதனை முடிவில்‌ இயேசுவை 
அவர்‌ இருந்த இடத்திலேயே காண்கிறோம்‌. 
அலகை புலப்படும்‌ வடிவம்‌ எடுத்திருக்கத்‌ 
தேவையில்லை. நாடகப்‌ பாணியில்‌ கூறும்‌ 
இலக்கிய அமைப்பை இறையியல்‌ உட்கருத்‌ 
துடன்‌ குழப்பக்கூடாது. 


ப்ட்ண்மை 


இந்நிகழ்ச்சியுரை பற்றிய குறிப்புகள்‌ 
இயேசுவிடமிருந்தே தோன்றியிருக்க வேண்‌ 
டும்‌. தாம்‌ கொண்டிருக்கும்‌ வடிவில்‌, இந்தி 
கழ்ச்சியுரை ஆஇத்திருச்சபையின்‌ படைப்பா 
கும்‌. சோனைகள்‌ உண்மையானவையே 
(எபி 2:18; 4:15). அவை புறத்திலிருந்து 
வந்தன; அவரது ஆன்மாவைப்‌ பாதிக்க 
வில்லை. சோதனைகளால்‌ அவர்‌ களங்கம்‌ 
டையவில்லை. பாவத்தில்‌ விழவில்லை. 
அலகை அவரை வெல்ல முடியவில்லை. 


ஞானஸ்தானத்திற்கும்‌ பொதுப்பணிக்கும்‌ 
இடையில்‌ வரும்‌ இச்சோதனை நிகழ்ச்சி, 
இயேசுவின்‌ வாழ்வில்‌ ஒரு முக்கிய இடம்‌ 
வகிக்கிறது. ஞானஸ்நானத்திலே இயேசு 
மெசியாவாகத்‌ திருநிவைப்படுத்தப்பறடுகி 
றார்‌. யாவேயின்‌ துன்புறும்‌ ஊழியனாக 
நியமிக்கப்படுகிறார்‌. இந்த அலுவலிவிருந்து 
வழுவச்‌ செய்ய- இறைவனது சித்தத்துக்குப்‌ 
பணியாது இருக்கச்‌ செய்ய-அலகை இயேசு 
வைச்‌ சோதிக்கிறது. இது இஸ்ராயேலரின்‌ 


௦94 


வரலாற்றை ஒத்ததாகும்‌. இறைமக்களாக 
இருக்க அழைக்கப்பட்ட மக்கள்‌ பாலைவ 
னத்தில்‌ சோதிக்கப்பட்டனர்‌ (உப 8:3; 6:13. 
16). ஆனால்‌ பிரமாணிக்கம்‌ தவறிப்‌ போயி 
னர்‌. இயேசுவோ தமது அழைப்பிலிருந்து 
வழுவவில்லை. பிரமாணிக்கமுள்ளவராகத்‌ 
திகழ்ந்தார்‌. சோதனையில்‌ இயேசு வெற்றி 
பெறுகறொர்‌ (லூக்‌ 4:4.8.12/. அவரே உண்மை 
யான இஸ்ராயேல்‌, யாவேயில்‌ உண்மை 
யான ஊழியன்‌. இச்சோதனைகள்‌ இயேசு 
எத்தகைய மெசியாவாக இருப்பார்‌ என்று 
காட்டுகின்றன. அவரால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
புதிய இஸராயேல்‌ இறைவனது வார்த்தைக 
ளால்‌ வாழுகிறது. அவரது வாக்குறுதிகளின்‌ 
மேல்‌ நம்பிக்கை இழப்பதில்லை. உலகத்‌ 
தையன்று, இறைவனைமட்டுமே ஆராதித்‌ 
துப்‌ பணி செய்கிறது. 


இஸ்ராயேலர்‌ பாலைவனத்தில்‌ சோதிக்‌ 
கப்பட்டதை மாதிரிகையாகக்‌ கொண்டு மத்‌ 
தேயு, லூக்கா தங்களுடைய மூன்று சோத 
னளனைகளையும்‌ அமைத்திருக்கலாம்‌. உபாக 
மத்திவிருந்து கொடுக்கப்படும்‌ எடுத்துக்காட்‌ 
டுகள்‌ இதனைச்‌ கட்டுகின்றன. 40 நாட்கள்‌ 
உண்ணா நோன்பு இருந்தபின்‌ இயேசு 
சோதிக்கப்பட்டார்‌ என மத்தேயு கூறும்‌ 
போது, இயேசு நாற்பது தாளும்‌ சோதிக்கப்‌ 
பட்டதாக லூக்கா கருதுவதாகத்‌ தெரிகிறது. 
இத்த நிகழ்ச்சியுரையில்‌ கொடுக்கப்பட்டிருசு 
கும்‌ சோதனைகள்‌ நீண்டகாலச்‌ சோதனைக 
ளின்‌ உச்ச கட்டமாகும்‌. 


இயேசுவின்‌ ஞானம்‌ - [WISDOM OF JESUS) 


இது ஒரு ஞானவாத நூலாகும்‌. இதற்கு 
முதல்‌ மூன்று நரற்றாண்டுகளில்‌ காலம்‌ குறிக்‌ 
கலாம்‌. இது மூலத்தில்‌ கிரேக்க மொழியில்‌ 
எழுதப்பட்டது. ஆனால்‌ இப்போது இது 
இரு கோப்திக்‌ கையெழுத்து பிரதிகளில்‌ 
மட்டும்தான்‌ நமக்குக்‌ இடைத்துள்ளது. 
இதில்‌ ஒன்று எகிப்தில்‌ செனோபோஸ்கின்‌ 
என்ற இடத்திலுள்ள பழங்கால கிறிஸ்தவ 
துறவியர்‌ இல்லத்தில்‌ 1926-இல்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டது. இப்போது நாக்‌ கம்மாதி நூல்‌ 
நிலையத்தில்‌ உள்ளது. இது யுக்னோஸ்தோ 
சின்‌ கடிதத்தை அடிப்படையாக வைத்து 


695 


எழுதப்பட்டதைப்‌ போல்‌ உள்ளது. இது, 
உயிர்த்த இயேசு, பன்னிரு சீடர்கள்‌, எழு 
பெண்கள்‌ இவர்களுக்கிடையில்‌ நடக்கும்‌ 
ஒரு உரையாடல்‌ போல்‌ உள்ளது. இவர்க 
ளின்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ அளிக்கும்‌ 
வழியாக இயேசு, கண்ணுக்குப்‌ புலப்படாத 
வைகள்‌, மனிதக்‌ கணிப்புக்கு அப்பாற்பட்ட 
வானங்களுக்கு மேலான உலகம்‌, அங்கு 
வாழும்‌ தெய்வீகமானவர்கள்‌ ஆகியவற்‌ 
றைப்‌ பற்றிய பல அண்டம்‌ சார்ந்த வெளிப்‌ 
பாடுகளை அறிவிக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
பூக்னோங்தோசின்‌ நூலிலிருந்து எடுக்கப்‌ 
பட்டதாகத்‌ தெரிகிறது. இதன்‌ பின்சேர்க்‌ 
கைப்‌ பகுதியில்‌, மரிய மக்தலேன்‌ (ஞான 
வாத இலக்கியத்தில்‌ முக்கிய இடம்‌ பெற்ற 
வர்‌) சீடர்களின்‌ தொடக்கம்‌ பற்றியும்‌, பணி 
பற்றியும்‌ விபரம்‌ அறிகிறாள்‌. 


இந்த நூலுக்கும்‌ பெர்வினில்‌ உள்ள புகழ்‌ 
பெற்ற இதே தலைப்பைக்‌ கொண்ட கையெ 
மூத்து நூலுக்கும்‌ உள்ள தொடர்பு இன்னும்‌ 
தெளிவாகத்‌ தெரியவில்லை, 


இயேசுவின்‌ பெயர்‌ 

இக்கட்டுரையானது, 'இயேசு' என்னும்‌ 
பெயர்‌ பலபெயர்களில்‌ ஒன்று என்கிற 
நிலையில்‌, என்ன கூறுகிறது, எதைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது என்பதைப்பற்றி விளக்கும்‌. 


1. ்‌ "இதந்த இயேசு'':- பெயரானது, சாதார 
ணமாக மனிக மொழியில்‌, குறிப்பாக விவி 
லிய மொழியில்‌ குறிப்பிடப்படுவதைப்‌ 
போல, தனிப்பட்ட மனிதனையும்‌, அவனது 
நிலையான தனித்துவத்தையும்‌ குறிப்பிடு 
கின்றது. மற்றவரல்லாத, எல்லாமும்‌ அவரா 


கவே உள்ள, பல இடங்களில்‌ (அ.ப்‌. 1:11; 


2:36; 5:30; 9:17) குறிப்பிடப்படும்‌ இந்த 
இயேசுவை இப்பெயர்‌ குறிப்பிடுகின்றது. 
மணித உருவில்‌ கோன்றியவர்‌ மற்றும்‌ விசு 
வாசத்தினால்‌ இறைமனிகர்‌ என அறிக்கையி 
டப்படுபவர்‌ என்ற இரண்டிற்குமுள்ள 
தொடர்ச்சி மற்றும்‌ அது பற்றிய பல்வேறு 
திறிஸ்தவ உண்மைகளை இச்சொல்‌ குறிப்பி 
டுகின்றது. ''நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த 
இந்த இயேசுவை, கடவுள்‌ ஆண்டவராகவும்‌ 


இயேசுவின்‌ பெயர்‌ 


மெசியாவாகவும்‌ ஆக்கினார்‌" (அ.ப. 2:26), 
்‌ “உங்களிடமிருந்து எடுக்கப்பெற்ற 
இயேசு,....அவ்வாறே மீண்டும்‌ வருவார்‌: 
(1:11).இவர்‌ பாடுபட்டு இறந்ததால்‌ 'மகி 
மையும்‌ மாட்சிமையும்‌' இவருக்கு முடியெ 
னச்‌ சூட்டப்பட்டதையும்‌ காண்கிறோம்‌ 
(எபி 2:9). “'நீ துன்புறுத்துகிற இயேசுவே 
நான்‌'' (அ.ப. 9:5; 22:8; 26:15) என்று கூறி 
தமஸ்குவிற்கு செல்லும்‌ வழியில்‌ பவுலை 
மனம்‌ மாற்றிய காட்சியும்‌ இத்தகையகே. 
தனது மக்களை விட்டு அகலாமல்‌ உள்ள 
அவர்‌, கடவுளின்‌ பிரசனனக்தைமட்டுமல்‌ 
லாமல்‌, பவுல்‌ அப்போது அனுபவித்த வல்‌ 
லமையைக்‌ கொண்டுள்ள விண்ணக மனித 
ரும்‌, பகைமையோடு பவுல்‌ துன்புறுத்தி 
வரும்‌ கவிலேயாவைச்‌ சேர்ந்த "'இறைநிந்த 
னையாளரும்‌'' உண்மையில்‌ ஒருவரே என்ப 
தையும்‌ இக்காட்டி பவுலுக்கு வெளிப்படுத்து 
கின்றது. ''ஊனக்கண்‌ கொண்டு கிறிஸ்து 
வைப்‌ பார்க்காமல்‌" (2 கொரி 5:16) பவுல்‌ 
செயல்பட்டிருக்கலாம்‌. எக்காலத்திற்கும்‌ 
அவரைக்‌ கிறிஸ்து இயேசு ஆட்கொண்டார்‌ 
(பிவி 3:12). ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு 
வின்‌ அறிவைப்பற்றி எண்ணும்போது, 
அவர்‌ இதுவரை கொண்டிருந்த அனைத்து 
சிறப்புகளும்‌ ஒன்றுமில்லாதவையாக உள்‌ 
ளன (பிலி 3:8). உலகை இறைமுழுமையால்‌ 
நிரப்புகின்ற இந்தக்‌ கிறிஸ்து (கொலே 1:15- 
20), ஆண்டவராகிய இயேசு' என்று நீங்கள்‌ 
ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவாகவே உள்ளார்‌! 


(2:6). 


2. நாசரேத்தூர்‌ இயேசு:- மனித உடலு 
டன்‌, சட்டத்திற்கு உட்பட்டவராக, ஒரு 
பெண்ணிடம்‌ (கலா சீ:4்‌), சரியாவின்‌ ஆளுந 
ராக கிரனேய்‌ ஆண்டபோது (லூக்‌ 2:2), 
தாவீதின்‌ குடும்பத்தின்‌ வழிவந்த யோசேப்‌ 
பின்‌ குடும்பத்தின்‌ மூலம்‌ (1:27) இயேசு 
உலகில்‌ தோன்றினார்‌. கலிலேயாவில்‌ உள்ள 
நாசரேத்து என்னும்‌ ஊரில்‌ வாழ்ந்தார்‌. 
எல்லா யூக குழந்தைகளைப்‌ போன்று, சுத்தி 
கரிப்பின்போது அவர்‌ பெற்ற பெயரானது 
(லூக்‌ 1:31; 2:21: மத்‌. 1:21; 25), இஸ்ராயே 
லில்‌ தனிச்சிறப்புமிக்க ஒன்றல்ல (சீரா 51: 
30). ஆனால்‌, இச்சிறுகுழந்தையில்‌ கடவுள்‌ 


இயேசுவின்‌ பெயர்‌ [தொடர்க 


இம்மானுவேலாக, 'கடவுள்‌ நம்மோடு, 
தோன்றுவதன்‌ மூலம்‌ (மத்‌ 1:23), அவரோடு 
இருந்து அவரில்‌ மீட்பரான யாவே தோன்று 
வார்‌ (உப 31:71) என்று முகல்‌ இயேசுவாகிய 
யோசுவாவிற்கு அளித்த வாக்குறுதி நிறை 
வேற்றப்படுகிறது. அவரது தோற்றம்‌ சாதார 
ணமான ஒன்றாக இருந்ததால்‌, அவரைக்‌ 
குறிப்பிடுவதற்கு வழக்கமாக நடைமுறை 
யில்‌ உள்ளதுபோல்‌ அவரது தந்தையின்‌ 
பெயரையோ, முன்னோரின்‌ பெயரையோ 
இணைத்து கூறாமல்‌ (சீரோ 51:30), அவர்‌ 
வாழ்ந்த ஊராகிய நாசரேத்தின்‌ பெயரை 
அவரது பெயருடன்சேர்த்து அழைக்கலாயி 
னர்‌. பிற்காலத்தில்‌ மத்தேயு மற்றும்‌ லூக்கா 
வின்‌ தலைமுறை அட்டவணைகள்‌ இயேசு 
வின்‌ அரசவழி மரபினை வலியுறுத்துகின்‌ 
றன. விசுவாசத்தின்‌ முதல்‌ அறிவிப்புகள்‌ 
நிகழ்‌ காலத்தில்‌ அவர்‌ அழைக்கப்பட்டபடி 
யும்‌, அவர்‌ சென்றபிறகு நிலவிய நினைவுக 
ளின்‌ படியும்‌ 'நாசரேத்தூர்‌ இயேசு' என்று 
அழைத்தனர்‌ [யோவா 19:19;அ. ப.2:22; 4:10; 
6:14; 22:8). 


3. நற்செய்தி நூல்களில்‌ இயேசு:- கிறிஸ்து 
வையும்‌ அவரது பணிகளையும்‌ குறிப்பிட 
நற்செய்தி நூல்கள்‌ 'இயேசு' என்னும்‌ பெய 
ரைரே பயன்படுத்தின. பொதுவாக அவர்‌ 
தலைவர்‌ அல்லது குரு என்னும்‌ பொருள்‌ 
பட *ராபி* என்றும்‌ (மாற்‌ 2:38; 5:35; 10:17), 
இறந்து மாட்சிமை அடைந்த பின்னர்‌ 'ஆண்‌ 
டவர்‌: என்றும்‌ அழைக்கப்பட்டதாகத்‌ தெரி 
கிறது. சில குறிப்பிட்ட விதிவிலக்குகளைத்‌ 
தவிர்த்து (மத்‌ 21:3; லூக்‌ 7:13; 10:1), நற்செய்‌ 
திகள்‌ எப்போதும்‌ வெறுமனே இயேசுவைப்‌ 
பற்றியே கூறுகின்றன. இயேசு தமது மாட்‌ 
சியை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு 
(முன்னர்‌, மக்கள்‌ அனைவரும்‌ அவரைச்‌ 
சாதாரண மனிதனாகப்‌ பார்த்த காலத்திற்கு 
முன்‌ நிலவிய மொழியைச்‌ செயற்கையாக 
மீண்டும்‌ கொணர முயலும்‌ முயற்சி அன்று 
இது. செயற்கைமுறை எதுவுமில்லாமல்‌ விசு 
வாசத்தின்‌ இயக்கத்தைப்‌ பின்பற்றி ஆண்ட 
வா்‌ (அ..ப. 7:21; 2:36; 9:17), கிறிஸ்து 2:36; 
9:22; 18:28), மீட்பர்‌ (5:31; 13:23), (இறைவ 
னின்‌ மகன்‌ (9:20; 13:33), கடவுளின்‌ ஊழி 


606 


யன்‌ (4:27. 0) போனற மீட்பு மற்றும்‌ 
இறைப்பட்டங்களையே ''இந்த இயேசுவுக்‌ 
கு”' நற்செய்திகளும்‌ அளிக்கின்றன. இவை 
இயேசுவைப்பற்றிப்‌ பேசும்போதெல்லாம்‌, 
நற்செய்தி என்பது இயேசுவின்‌ (8:34), 
கிறிஸ்து இயேசுவின்‌ (5:42; 8:12), ஆண்டவ 
ராகிய இயேசுவின்‌ (11:20; 15:35) நற்செய்தி 
யைப்‌ போதித்தலே என்பதைச்‌ சரியான 
மரபாகக்‌ கொண்டுள்ளன. இயேசுவின்‌ தெய்‌ 
வீகக்‌ குணங்களையம்‌, அவரது எல்லா 
செயல்களிலும்‌ ஒரே மகனின்‌ மாட்சிமையி 
னையும்‌ (யோவா 1:14), மனுமகனுக்கு 
அளிக்கப்பட்டுள்ள சிறப்பினையும்‌ (1:51; 
3:14) அடிக்கடி சுட்டிக்காட்டும்‌ யோவான்‌ 
நற்செய்தி, இயேசுவின்‌ பெயரை உச்சரிக்கக்‌ 
கடைக்கும்‌ சந்தர்ப்பங்களையெல்லாம்‌ 
விடாமல்‌, அது தேவைப்படாத நிலையி 
லும்‌, சாதாரண உரையாடல்களில்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ பயன்படுத்துகிறது (யோவா 2:06. 
21; 11:38-21)) இவ்வார்த்தை வரும்பொழு 
இயேசு கிறிஸ்து மனிதனாக 
வந்தார்‌' (1 யோவா 4:8) என்பதை அறிக்கையி 
டக்‌ கொண்டுள்ள விருப்பத்தால்‌, இப்பெய 
ரானது அதுவரும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ 


தெல்லாம்‌, 


வாழ்வின்‌ வார்த்தையினுடைய (1:1) செல 
வாக்கினை வெளிப்படுத்துவது தெளிவாகி 
நில 


4. எல்லா பெயர்களிலும்‌ மேலான 
பெயர்‌:- இயேசுவின்‌ பெயரினின்றும்‌, அது 
வெளிப்படுத்தும்‌ தாழ்ச்சி, உண்மையான 
மனிதத்‌ தன்மை ஆகியவற்றினின்று கிறிஸ்‌ 
துவ விசுவாசம்‌ விலகாமல்‌ இருப்பதன்‌ 
காரணம்‌, இப்பெயர்‌ எல்லாப்‌ பெயர்களி 
னும்‌ மேலாக இருப்பதும்‌, விண்ணிலும்‌, 
மண்ணிலும்‌, மண்ணிற்குக்‌ கீழூம்‌ அனைத்‌ 
தும்‌ அதற்குமுன்‌ முழந்தாளிட்டு இருப்பது 
மேயாகும்‌ (பிலி 2:9 தொ). இயேசு என்ற 
பெயர்‌ ஆண்டவரின்‌ சொந்தப்‌ பெயராகவும்‌ 
ஆயிற்று. இஸ்ராயேல்‌ மீட்பிற்காக கடவு 
ளின்‌ பெயரை அழைத்தபோது (யோவே 
0), அவர்களை மீட்க எப்போதும்‌ அவர்க 
ளோடே இருக்க, கடவுளே அளித்த 'யாவே” 
என்னும்‌ பெயரையே உச்சரித்தனர்‌ (யாத்‌ 
3:14 தொ). இப்பெயரானது, அசாதாரண 


097 


மான அழுத்தமும்‌ இடமும்‌ உள்ள ஒரு 
ஆட்தன்மையை வெளிப்படுத்தியது. இயேசு 
. வின்‌ பெயரும்‌ அதேபோன்ற எல்லாம்‌ 
வல்ல இறைவலிமையினையும்‌, வெல்லமு 
டியாத ஆற்றலையும்‌ கொண்டிருந்தாலும்‌, 
நமக்கு அறிமுகமான பண்புகளையே, 
கொண்டிருந்தது. நமக்குச்‌ சொந்தமான, தம்‌ 
மையே எப்போதும்‌ நமக்களித்த ஒருவரின்‌ 
முன்னிலையில்‌ நாம்‌ நம்மையே காணகுி 


றோம்‌. 


மனுக்குலத்தின்‌ தனிப்பட்ட மீட்பும்‌ (அ௮.ப. 


4:12), இருச்சபையின்‌ தனிப்பட்ட செல்வாக்‌ 
கும்‌ (3:6), திருச்சபையின்‌ தனிப்பட்ட வல்ல 
மையும்‌ இயேசுவேதான்‌: ''இயேக கிறிஸ்து 
உன்னைக்‌ குணமாக்குகிறார்‌'' (9:34). இருச்ச 
பையின்‌ முழுப்பணியும்‌ இயேசுவின்‌ பெய 
ரால்‌ பேசுவதாகும்‌ (5:40). இவ்வாறு தனது 
மனமாற்றத்திற்கு அடுத்த நாள்‌, தமஸ்குவில்‌ 
உள்ள செபக்கூடத்தில்‌, பவுல்‌ இயேசுவைப்‌ 
பற்றிப்‌ போதிக்கிறார்‌. (9:20). ஏதென்சி 
லுள்ள மக்கள்‌ மன்றத்தில்‌ *' இயேசுவைப்‌ 
பற்றியும்‌, உயிர்ப்பைப்‌ பற்றியும்‌ அறிவிக்கி 
றார்‌”! (7:78. கொரிந்துவில்‌, ''சிலுவையில்‌ 
அறையப்பட்ட இயேசுவைப்‌ பற்றி அறிவிக்‌ 
இறார்‌'" (1 கொரி 3:2). அனைத்து கிறிஸ்தவ 
ரின்‌ வாழ்க்கையானது ''ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ பெயருக்காகத்‌ தனது 
வாழ்வையே அர்ப்பணிப்பதில்‌'' அடங்கி 
யுள்ளது (அ.ப. 15:26). மேலான மகிழ்ச்சி 
இயேசுவின்‌ பெயருக்காக இழிவு படத்தக்க 
வர்களாகக்‌ கருதப்பவெதிலும்‌ (5:41), ஆண்‌ 
டவராகிய இயேசுவின்‌ பெயருக்காகச்‌ சாவ 
இலும்‌ (21:13) அடங்கியுள்ளது. 


இயேசுவின்‌ போதனைகள்‌ . | 

இது, நான்கு நற்செய்திகளில்‌ மட்டும்‌ 
தனிப்பட்ட விதத்தில்‌ காணப்படும்‌ போத 
னைகளின்‌ தொகுப்பாகும்‌. புதிய ஏற்பாட்‌ 
டின்‌ மற்ற பகுதிகளில்‌, அரிதாகவே இயேசு 
வின்‌ போதனைகள்‌ நேரடியாகக்‌ குறிக்கப்ப 
டுகின்றன (1 கொரி 11:24-25 நேரடிக்கூற்‌ 
றுக்கு எடுத்துக்காட்டாகும்‌). இயேசுவினு 
டையவை என்று பிற மூலங்களினின்று 
குறிப்பிடப்படும்‌ போதனைகள்‌, அவற்றின்‌ 


இயேகவின்‌ போதனைகள்‌ 


உண்மைத்‌ தன்மை ஏற்கக்கூடியதாக இருப்பி 
னும்‌ அவரது முக்கிய போதனைகளுக்கு 
சிறிதளவே புதிய கருத்துக்களைச்‌ சேர்க்கின்‌ 
றன, புதிய ஏற்பாடானது, விண்ணகம்‌ 
சென்ற இயேசுவுக்கு உரியவை என்று கூறப்‌ 
பட்டு, ஆவியால்‌ நிரப்பப்பட்ட மனிதனுக்கு 
இறைவாக்கு முறையின்‌ மூலமாக அறிவிக்‌ 
கப்பட்ட (இருவெளி 1:10-3:22) வார்த்தைக 
ளைக்‌ கொண்டுள்ளது. மேலும்‌, ஆதித்திருச்‌ 
சபையில்‌ முதன்‌ முதலாக சேகரிக்கப்பட்ட 
இறை ஏவுதலுக்கு உட்பட்ட சிந்தனைகளை 
யும்‌, இயேசுவின்‌ மரணத்திற்கு முற்பட்ட, 
நினைவு கூறப்பட்ட சொற்களையும்‌ நற்செய்‌ 
திகள்‌ கொண்டுள்ளன என்று கூறவாம்‌. நற 
செய்தியாளர்களோ அல்லது அவர்கள்‌ 
கையாண்ட நடுநிலவைமையு 
டைய போதனைகளை எடுத்துக்கூறிய செய்‌ 
இயாளர்கள்‌ அல்ல. ஆனால்‌, அவரையோ 
அல்லது அவருடைய செய்தியைப்பற்றிய 
தங்களுடைய உறுதிப்பாட்டை ஓரளவாவது 
எடுத்துக்காட்டவே அவரது போதனையை 
அவர்கள்‌ பதிவு செய்தனர்‌. 


மரபுகளோ 


நற்செய்தி நூல்கள்‌ ஆராயப்பட்டு, இலக்‌ 
இய மறறும்‌ வரலாற்று திறனாய்வு முறைக 
ளால்‌ ஓப்பிடப்படும்போது, இயேசுவின்‌ 
போதனையில்‌ மைய முக்கியத்துவத்தைக்‌ 
கொண்டு, அவருடைய சொற்களுக்கும்‌ 
செயல்களுக்கும்‌ (உ.ம்‌. இறையரசின்‌ 
வருகை, பாவிகளுக்கு மன்னிப்பு அளித்தல்‌, 
மற்றும்‌ துன்புற்று மரணம்‌ அடைவது வரை 
யிலான கீழ்படிதல்‌) ஒன்றிணைப்பை அளிக்‌ 
கின்ற சில குறிப்பிட்ட தலைப்புகள்‌ தோன்‌ 
றுகின்றன. இவற்றை விளக்குவதோடு, 
இறைவன்‌ மற்றும்‌ நமக்கான அவருடைய 
சித்தம்‌ பற்றிய போதனைகளும்‌, தம்மு 
டைய மனிதத்துவம்‌ மற்றும்‌ பணி பற்றிய 
இயேசுவே புரிந்து கொண்ட விதத்தையும்‌ 


காண நாம்‌ முயலவேண்டும்‌. 


இயேசுவின்‌ போதனைகளின்‌ விளைவு 
களை வெளிக்கொணருவது பிற்கால சந்ததி 
யினரது கடமையாக இருந்திருக்கிறது. இவ்‌. 
விளைவுகள்‌, அவரது கூற்றுக்கள்‌ நேரடி யாக 
அறிவித்த தலைப்புகளும்‌ அவருடைய கூற 


இயேசுவின்‌ போதனைகள்‌ [தொடர்ச்சி] 698 


றுக்களில்‌ உட்கருத்தாக அமைந்த தலைப்புக 
ளும்‌ ஆகும்‌. ஒத்தமை நற்செய்திகள்‌ எழுதி 
முடிக்கப்பட்ட காலத்திலேயே இவ்வலுவல்‌ 
துவங்கிவிட்டது என்று கருத காரணம்‌ உள்‌ 
ளது. நான்காவது நற்செய்தியின்‌ தோற்றத்து 
டன்‌ இயேசுவின்‌ போதனையானது புதிய 
ஏற்பாட்டு காலத்தில்‌ மிகத்‌ தெளிவான மற 
றும்‌ மிகவும்‌ ஒன்றிணைந்த மறு வடிவமைப்‌ 
பினைப்‌ பெற்றது. யோவான்‌ மற்றும்‌ ஒத்‌ 
தமை நற்செய்திகளுக்கு இடையே உள்ள 
உறவுபற்றி எந்தநிலை எடுக்கப்பட்டாலும்‌, 
எந்தத்‌ தலைப்பையும்‌, அதைப்பற்றி அகன்‌ 
இரு வேறுபட்ட அமைப்புகளில்‌ முதலில்‌ 
படிக்காமல்‌ அது பற்றிய இயேசுவின்‌ போத 
னைகளை இரு அமைப்புகளிலிருந்தும்‌ தாறு 
மாறாக ஒன்று சேர்த்து ஒரு விவரிப்பை 
அளிக்க பெரும்பாலான அறிஞர்கள்‌ உடன்ப 
டுவதுல்லை. 


1. இயேசு போதகர்‌:- இயேசு, அவரு 
டைய சீடர்களாலும்‌ எதிரிகளாலும்‌ (மாற்‌ 
12:14) பொதுவாக மக்களாலும்‌ போதகர்‌ 
என்று கருதப்பட்டார்‌. லூக்கா தவிர மற்ற 
நற்செய்தியாளர்கள்‌ அனைவரும்‌ ':'ராபி'' 
அல்லது அதன்‌ வேறுவடிவமான ரா 
பானி என்னும்‌ 'அரமாயிக்‌' சொல்லையே 
கொண்டுள்ளனர்‌. அவர்‌ வெளிப்படையாக 
நிறந்த வெளியிலும்‌, செபக்கூடங்களிலும்‌, 
ஆலயத்திலும்‌ போதித்தார்‌. தனது சடர்க 
ளுக்கு தனியாகப்‌ போதித்தார்‌. அக்கால யூத 
சபாதகர்களைப்‌ போன்றே அவர்‌ நிடர்க 
ளைச்‌ சேர்த்தாலும்‌, 
விவிலிய விளக்கப்பள்ளியை உருவாக்கா 
மல்‌, தனது போதனைகளை அறிவிக்கத்‌ 
தமது சீடர்களை அனுப்புகிறார்‌ (மாற்‌ 6:7- 
13). ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதகர்‌ என்ற 
நிலையில்‌ நடத்தை மற்றும்‌ கோட்பாடு 
பற்றிய கேள்விகளில்‌ அவர்‌ கலந்தாலோசிக்‌ 
கப்பட்டார்‌. விவாகரத்து உரிமை பற்றி அவ 
ரிடம்‌ கேட்கப்பட்டபொழுது மாறுபட்ட 
சிறப்பான போதனையை அவர்‌ பதிலாக 
அளித்ததை நற்செய்தி நூல்கள்‌ குறிப்பிடுகின்‌ 
றன (மாற 101-12). மேலும்‌, விபச்சாரம்‌ 
பற்றிய தனிப்பட்ட குற்றச்சாட்டு (யோவா 
7:53-8:11), ஒரு குடும்பத்தகராறு (லூக்‌ 12:13- 


அவாகளைப்போல 


15, செசாருக்கு யூதர்கள்‌ வரி செலுத்த வேண்‌ 
டிய சட்டமுறை (மாற்‌ 12:13-17) பற்றியும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இறையியல்‌ கேள்‌ 
விகளில்‌, மிக முக்கிய கட்டளை பற்றிய 
கருத்து (மாற்‌ 12:88-34; லூக்‌ 10:25-28), 
உயிர்ப்பு பற்றிய சதுசேயருடைய எதிர்ப்‌ 
பிற்கு பதில்‌ [மாற்‌ 12:18-27), வரவிருக்கும்‌ 
காலத்தில்‌ வாழ்வுபெற நிபந்தனைகள்‌ 
அளித்தல்‌ (மாற்‌ 10:17-28), பிறவியிலேயே 
குருடனான ஒருவனைப்பற்றிய சீடர்களின்‌ 
சந்தேகத்தை தீர்த்தல்‌ (யோவா 9:2-3), மீட்பு 
பெற குறிக்கப்பட்டோரின்‌ எண்ணிக்கைப்‌ 
பற்றி ஒரளவு உறுதியளித்தல்‌ (லூக்‌ 13:23-24), 
போன்றவற்றைப்பற்றிக்‌ கேட்கப்பட்டு பதி 
லளிக்கிறார்‌. சங்‌109-யைக்‌ குறிப்பிட்டு, 
மெசியா தாவீதின்‌ வழிவந்தவரா என்பதுபற 
றிய விவாதத்தைத்‌ தொடங்கி வைப்பவராக 
இயேசுவே காட்டப்படுகின்றார்‌ (மாற்‌ 12:35- 
37). இத்தகைய அனைத்துச்‌ செயல்களிலும்‌, 
இயேசு அக்கால போதகர்களின்‌ எண்ணத்‌ 
திற்கு உட்பட்டு நடப்பவராகவும்‌ சில கருத்‌ 
துக்களிலாவது அவர்களைப்‌ போன்றவராக 
வும்‌ உள்ளார்‌. 


மேலும்‌ இயேசு தமது செயல்களுக்கு 
விளக்கமளிப்பவராகவும்‌ (மாற்‌ 11:15-17), 
அல்லது மலைப்பொழிவு மற்றும்‌ மாற்‌ 13-ல்‌ 
உள்ள வெளிப்பாட்டு உரை முதலிய விரி 
வான சொற்பொழிவுகளை அளிப்பவராக 
வும்‌ காட்டப்படுகிறார்‌. இச்சொற்பொழிவு 
கள்பற்றிய ஆய்வு இவை ஓரளவு நற்செய்தி 
யாளர்களின்‌ தொகுப்பையும்‌, அவற்றில்‌ 
உள்ள போதனைகள்‌, கேள்விகள்‌ மற்றும்‌ 
திறனாய்விற்கு அளிக்கப்பட்ட பதில்கள்‌ என்‌ 
றும்‌ சுட்டுகிறது. மாற்‌ சீ:1-33-இல்‌ உள்ளது 
போன்ற உவமைகளின்‌ தொகுப்பு, அல்லது 
மத்‌ 13-இல்‌ உள்ள பெரிதும்‌ விரிவுபடுத்தப்‌ 
பட்ட தொகுப்பு போன்றவையும்‌ இத்தகை 
யனவே. இறையரசைப்பற்றி உவமைகளில்‌ 
அறிவிப்பவராக இயேசு காட்டப்படுகின்‌ 
றார்‌. மாற்‌ 4:10-78-இல்‌ உள்ள கடினமான 
போதனைகள்‌, இயேக தம்மீது தாமே வித்‌ 
தித்துக்கொண்ட பணிக்கும்‌, பொது இறை 
வாக்குரைத்தல்‌ மற்றும்‌ தனிப்பட்ட அறி 
வுரை அளித்தல்‌ (ஏச 6:9-10; 8:16) என்னும்‌ 


099 இயேசுவின்‌ போதனைகள்‌ (கோடாக) 


இறைவாக்கினரின்‌ இருவித பொறுப்பபிற்‌ 
கும்‌ இடையில்‌ ஒரு இணைந்த நிலையி 
னைக்‌ காட்டுகின்றன. “பொது அறிவிப்பு 
மற்றும்‌ தனிப்பட்ட விளக்கம்‌'' என்னும்‌ 
முறையானது யூத போதகர்‌ முறைகளிலி 
ருந்து அறியப்படுகிறது. இதற்கு இயேசுவின்‌ 
போதனைகளில்‌ எடுத்துக்காட்டுகள்‌ காணப்‌ 
படுகின்றன [மாத்‌ 7:1-23; 10:2-12]. மாற்கில்‌ 
இம்முறை காணப்படுவதை, உவமைகளில்‌ 
காணப்படும்‌ மறைவுத்‌ தன்மையை விளக்க 
நற்செய்தியாளர்‌ பயன்படுத்தும்‌ செயற்கை 
யுக்தியாகப்‌ பல அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
இது எவ்வாறு இருப்பினும்‌, சில உவமை 
கள்‌ முதலில்‌ கேள்விகளுக்குப்‌ பதிலாகக்‌ 
கூறப்பட்டன. அவை இப்போது காணப்ப 
டும்‌ சூழ்நிலையிலிருந்து அவற்றைப்‌ பிரித்து 
எத்தகைய கேள்விகளுக்கு அவை பதிலளிக்‌ 
கின்றன என்பதைக்‌ கருத்தில்‌ கொண்டு, 
அவற்றை மிகவும்‌ நிறைவான முறையில்‌ 
புரிந்து கொள்ள இயலும்‌. 


இயேசுவிற்கும்‌ ராபிகளுக்கும்‌ இடையில்‌ 
இணையமைப்புத்‌ தன்மை இருந்தாலும்‌, 
அவருடைய காலத்தவரைக கடிந்து கூறு 
ஒன்ற சொற்களை நற்செய்தி நூல்கள்‌ கொண் 
டிள்ளன (மத 26:1-36-ல்‌ உள்ள நீண்ட 
விவாத உரையில்‌ பதிக்கப்பட்டுள்ள மாற்‌ 
12:38-40-இன்‌ சுருக்கமான கூற்றுக்கள்‌]. 
அவர்களுடைய, போதனையின்‌ தொகுப்பு 
“மனிதர்களின்‌ பாரம்பரியமாகக்‌'' கருதப்ப 
டுகிறது (மாற்‌ 7:7), மேலும்‌, இயேசுவின்‌ 
போதனையானது பொது வியப்பையும்‌ சல 
நேரங்களில்‌ மறுப்பையும்‌ உருவாக்கியது 
(மாற்‌ 1:22, 27 6:2; 11:18). கப்பர்தகூம்‌ 
செபக்கூடத்தில்‌, அவருடைய சொற்களும்‌ 
பேயோட்டுதலும்‌, மறைநூல்‌ அறிஞர்க 
ளைப்போலன்றி அதிகாரத்துடன்‌ உரைக்கப்‌ 
பட்ட இப்புதிய போதனைபற்றிக்‌ கேட்ப 
வரை வியப்படையச்‌ செய்தன (அதாவது, 
அவர்‌ சாதாரண போதகர்களைப்‌ போலன்றி, 
புதிய கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தக்கூ 
டிய சலுகையுடைய நியமிக்கப்பட்ட போத 
கரைப்போன்று போதித்தார்‌ என்ற பொருள்‌ 
படலாம்‌). போதகர்‌ என்ற நிலையில்‌ அவரு 
பணியானது குணமாக்குவதோடு 


டைம்‌ 


நெருங்யெ தொடர்புடையதும்‌ (லூக்‌ 5:17; 
6:6; 13:10-11), ஆற்றல்‌ மிக்க செயலைச்‌ 
செய்யுமாறு அவர்‌ வேண்டப்பட்ட போது 
'போதகரே' என்ற அழைக்கப்படுவதும்‌ 
(மாற்‌ 4:38; 8:55; 9:17; 38; 10:51; இக்கருத்து 
யோவா 3:2-இல்‌ வெளிப்படையாக உள்‌ 
ளது) குறிப்பிடத்தக்கன. இப்பெயரானது, 
இக்கால வழக்கைவிட. பரந்ததாக பொருள்‌ 
கொண்டது. ஆகவேதான்‌ இதற்குப்பதிலாக 
“தலைவர்‌: என்ற மாற்றுச்சொல்லை லை 
நேரங்களில்‌ லூக்கா பயன்படுத்துகிறார்‌. வர 
விருக்கும்‌ காலத்தில்‌ உயர்ந்த இடங்களுக்‌ 
கான செபதேயவின்‌ மக்களுடையவேண்டு 
கோளும்‌ (மாற்‌ 10:35-37) உருமாற்றததின்‌ 
போதான பேதுருவின்‌ மதி மயங்கிய கூற 
றும்‌ (மாற 9:5), இப்பெயருக்கு, சாதாரண 
பொருளுக்கும்‌ அதிகமாக பொருள்‌ அளிக்‌ 
கும்‌ ஆதிகால கிறிஸ்தவப்‌ போக்கைக்‌ காட்‌ 
டுகின்றன. இப்போக்கு நான்காம்‌ நற்செய்தி 
யில்‌ வெளிப்படையாகிறது. அதில்‌ ராபி" 
என்ற சொல்லை இறைமகனுடனும்‌ இஸ்ரா 
யேலின்‌ அரசனோடும்‌ ஒன்றாக்குவது மட்டு 
மில்லாமல்‌ (யோவா 1:49), இயேசுவினு 
டைய போதனையின்‌ பொருளடக்கம்‌ அவ 
ருடைய சுய வெளிப்பாடாகவும்‌ (யோவா 
17:14-31; 8:12-30) அமைந்துள்ளது. 


எல்லா நற்செய்திகளிலும்‌ இத்தகைய 
போதனைச்செயலின்‌ பொருள்‌ இன்னும்‌ 
சிறிது விரிவாக்கப்படுகிறது. பொதுமக்க 
ளின்‌ கருத்தின்படி, அவர்‌ ஒரு இறைவாக்கி 
னர்‌, திருமுழுக்கு யோவானின்‌ வாரிசு அல்‌ 
லது முந்தைய காலத்தின்‌ இறைவாக்கு ஆவி 
யைப்‌ புத்துயிர்‌ ஊட்டுபவர்‌ (மாற 6:15; 
8:28). ''சொந்த ஊரிலும்‌ சுற்றத்திவும்‌ தம்‌ 
வீட்டில்‌ தவிர மற்றெங்கும்‌ இறைவாக்கின 
ருக்கு மதிப்பு உண்டு '' (மாற்‌ 6:14) என்னும்‌ 
பழமொழியானது, இயேசு இக்கருத்தினைக்‌ 
குறிப்பாக ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்‌ 
துகிறது. ''இறைவாக்கின்‌ எருசலேமுக்கு 
வெளியே மடிவது முறையாகாதே'' என்‌ 
னும்‌ லூக்‌ 10:33-ன்‌ கூற்று, இறை செய்திக்காக 
துன்புற்ற இறைவாக்கனர்களுடன்‌ இயேசு 
தம்மை ஒன்றாக்குவதாகக்‌ கூட்டுகிறது. அவ 
ருடைய போதனையின்‌ பெரும்பகுதியானது 


இயேசுவின்‌ போதனைகள்‌ [தொடச்சி] 100 


அமைப்பிலும்‌, முறையிலும்‌, உட்பொருளி 
லும்‌ இறைவாக்னெரின்‌ போதனையோடு 
நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது. 
மாற்‌ 1:15-இல்‌ வரும்‌ அவருடைய செய்தி 
யின்‌ தொடக்க சுருக்கமானது, அதனுடைய 
சொல்‌ கேர்வின்மூலம்‌ இறைவாக்கை நிறை 
வேற்றுவதன்‌ முன்னோடியாக, இயேசுவுக்கு 
இறைவாக்கினர்‌ மரபில்‌ உடனடியாக இடம 
ளிக்கிறது. அவருடைய அழைப்புப்பற்றிய 
அவருடைய ஐயமற்ற உணர்வை, 'போதகர்‌' 
என்னும்‌ பெயர்‌ போதிய அளவு வெளிக்கொ 
ணரவில்லை. பொதுமக்களின்‌ கருத்து ஒரள 
விற்கு இறைவாக்கினர்‌ கருத்துடன்‌ நெருங்கி 
வந்தது. தாம்‌ செய்வகை கட்டிக்காட்டுவ 
தற்கு, அவரே மனுமகன்‌ என்ற பெயரையே 
தேர்ந்தெடுத்ததாகத்‌ தெரிகிறது. 


2. போதனையின்‌ வடிவங்கள்‌:- இயேசுவி 
னுடைய போதனையின்‌ வடிவங்கள்‌, வடி 
வத்திறனாய்வு அமைப்புகளின்‌ மூலம்‌ அறி 
யப்படலாம்‌. உவமைகளும்‌ கூற்றுக்களும்‌ 
ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தாலும்‌, இரண்‌ 
டிற்குமிடையே பரந்த வேறுபாடு உள்ளது. 
கூற்றுக்கள்‌ அவற்றின்‌ மாதிரிகைப்படியோ 
(அதாவது மேற்கோளுரை, அறிவுரை, மற்‌ 
றும்‌ ஆசிர்‌ போன்று) அல்லது அவை வெளி 
யிடபட்ட கலாச்சார சூழ்நிலையின்படியோ 
(இறைவாக்கு, வெளிப்பாடு மற்றும்‌ ஞான 
மரபுகளைப்‌ போன்று] தொகுக்கப்படலாம்‌. 
கூற்றுகள்‌ பற்றிய இத்தகைய ஆய்வானது, 
எழுதப்பட்ட இயேசுவினுடைய மரபினு 
டைய பல்வேறு கருத்துகளுக்குள்ளும்‌ சிறிது 
நுண்ணோக்கு அளிக்கிறது. கூற்றுகளின்‌ 
மூலத்தன்மையைத்‌ தீர்ப்பிட வாய்ப்பளிக்க 
றது. அவை பிறருக்கு எடுத்துக்‌ கூறப்பட்ட 
தொடக்க காலத்தில்‌ அவற்றைப்‌ பாதித்த 
வைகளையும்‌ அறிய வாய்ப்பளிக்கிறது. 


(இந்த கூற்றுக்கள்‌ மூலத்தில்‌ அரமாயிக்‌ 
மொழியில்‌ கூறப்பட்டன. இந்நற்செய்திகளு 
டைய கிரேக்க வாசகத்தின்‌ பின்னணியில்‌ 
அரமாயிக்‌ நடை, மொழி மற்றும்‌ மரபுக்‌ 
கூறு பற்றிய தெளிவான ஆதாரங்கள்‌ இருப்ப 
தைக்‌ காட்ட அறிஞர்கள்‌ பெரிதும்‌ விழைந்‌ 
திள்ளனர்‌. தனிப்பண்புகள்‌ மற்றும்‌ பல்‌ 


வேறு இணையமைப்புகளுடன்‌ கூடிய எபி 
ரேய பாடல்‌ வடிவங்கள்‌ அபுக்கபழு காணப்ப 
டுவது கவனத்திற்குக்‌ கொண்டுவரப்படுகி 
றது. இக்கூற்றுக்களைப்‌ பாலஸ்தீன அரமா 
யிக்‌ மொழிக்கு மீண்டும்‌ மொழிபெயர்ப்ப 
தானது, செமித்திய பாவகையின்‌ பொது 
வான இயல்பாகிய வார்த்தைகளை வைத்து 
விளையாடும்‌ பண்பைக்‌ காட்டுவதாகத்‌ 
தெரிகிறது. அரமாயிக்‌ மொழியில்‌ இக்கூற்று 


“கள்‌ முன்னரே உன்னிப்பாக படிக்கப்பட்டு 


தியானிக்கப்பட்டு ஏசாயாவின்‌ நடையை 
யும்‌ கம்பீரத்தையும்‌ பின்பற்றி அமைக்கப்‌ 
பட்டிருப்பதாகக்‌ கூறப்படும்‌. இத்தகைய 
இறைவாக்கு வடிவம்‌ மற்றும்‌ மொழியை 
பயன்படுத்துவதன்‌ மூலம்‌, தனது சொற்கள்‌ 
மறக்கப்படாமலிருக்க என்று போதகர்‌ 
உறுதி செய்துள்ளார்‌. 


இயேகவின்‌ போதனைகள்‌ அனைத்தும்‌ 
உவமைகள்‌, தொடர்பற்ற போதனைகள்‌ மற 
றும்‌ சொற்பொழிவுகளால்‌ வெளிப்படுத்தப்‌ 
படுவதில்லை. ஒத்தமை நற்செய்திகளில்‌ ஒர்‌ 
அளவுப்பகுதி '"அறிவிப்புககதை'' அல்லது 
சிறிய நிகழ்ச்சியுரையாக இருக்கலாம்‌ (௨.ம்‌. 
மாற 2:15-17). இது சூழ்நிலையை மிகச்‌ 
சுருக்கமாக எடுத்துக்கூறி, அதில்‌ ஈடுபடும்‌ 
ஆட்களைப்பற்றிக்‌ கவலைப்படாமல்‌, கேள்‌ 
விக்குப்‌ பதிலாகவோ அல்லது ஒரு செயலுக்‌ 
குப்‌ விளக்கமாகவோ அமையும்‌ இயேக 
வின்‌ கூற்றுக்கு இட்டுச்‌ செல்லுகிறது. இயே 
சுவினுடைய போதனையானது பேச்சோடு 
நின்று விடாமல்‌, ஓரளவு செயல்களிலும்‌ 
அறிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. திரு 
முழுக்கு யோவான்‌, இயேசுவின்‌ பணியைப்‌ 
பற்றி அறிந்துவர தூதுவர்களை அனுப்பிய 
பொழுது, அவருடைய பதிலானது அவரது 
குணப்படுத்தும்‌ பணியையும்‌ கட்டிக்காட்டு 
கிறது (மத 11:2-6; லூக்‌ 7:16-23). இவ்வாறு, 
ஒத்தமை நற்செய்திகளில்‌ நன்கு குறிப்பிடப்‌ 
பட்ட வடிவை உடைய புதுமை நிகழ்சி: 
களையும்‌ பொதுவான .அல்லது நன்கு குறிப்‌ 
பிடப்பட்ட வடிவம்‌ இல்லாவிடினும்‌ இயே 
சுவே ஆண்டவர்‌ என்பதை வெளிப்படுத்து 
கின்ற நிகழ்ச்சிகளையும்‌" 
கணக்கில்‌ எடுத்துக்கொள்வது அவசியமா 


“ஆண்டவர்‌ 


70] 


கும்‌. சடர்களை அழைத்தல்‌, இயேசுவே 
மெசியா என்று அறிவித்தல்‌, உருமாற்றம்‌, 
எருசலேயிற்குள்‌ நுழைதல்‌ மற்றும்‌ ஆலயத்‌ 
தைத்‌ தூய்மைப்படுத்துதல்‌ ஆகியவற்றை 
இவை கொண்டுள்ளன. 


நான்காவது நற்செய்தியில்‌ உவமைகள்‌ 
இல்லை எனலாம்‌. சில முதுமொழிகளே 
உள்ளன. அவையும்‌ உரையாடல்களிலும்‌ 
நீண்ட உரைகளிலும்‌ உள்ளடங்குப்‌ போகின்‌ 
றன. இந்த நூலில்‌ வரும்‌ நாடக உரையாட 
லானது (௨.ம்‌. நிக்கோதேமுவுடன்‌ 3:1-15), 
ஓத்தமை நற்செய்திகளில்‌ அதிகம்‌ காணப்ப 
டுவதில்லை. இந்நூலில்‌ வரும்‌ நீண்ட பின்‌ 
னிப்பிணைந்த உரைகள்‌ ஒத்தமை நற்செய்தி 
களில்‌ வரும்‌ தளர்வான தொகுப்பபுகளுக்கு 
ஒத்ததாய்‌ இல்லை. மாறாக கிரேக்க மெய்யி 
யல்‌ சமய உரைகளோடு ஒப்புமை கொண 
டுள்ளது. யோவானின்‌ சொற்பொழிவுகளில்‌ 
காணப்படும்‌ கிரேக்க மாதிரி சொல்வழக்கு, 
எதிர்பார்த்ததைவிட அதிக அளவில்‌ பாலஸ்‌ 
தனத்தில்‌ அறியப்பட்டு இருந்ததாக சாக்க 
டல்‌ ஏடுகள்‌ காட்டினாலும்‌, நான்காவது 
நற்செய்தியில்‌ இயேசுவின்‌ போதனை 
தோன்றுகின்ற வடிவங்கள்‌, ஓத்தமை நற்‌ 
செய்திகளின்‌ எளிய வடிவங்களை வேண்டு 
மென்று மாற்றியமைத்திருப்பதாகவே இன்‌ 
னும்‌ தோன்றுகிறது. 


2. பாரம்பரியத்தில்‌ மாற்றங்கள்‌:- இயேக 
வின்‌ சொற்கள்‌ (மற்றும்‌ செயல்கள்‌] எந்த 
அளவிற்கு நம்பகமான விதத்தில்‌ பாதுக்காக்‌ 
கப்பட்டிருந்தன என்பது பற்றிய முடிவில்‌ 
அறிஞர்கள்‌ பெரிதும்‌ மாறுபட்டு உள்ளனர்‌ 
என்றாலும்‌, நான்காவது நற்செய்தி எழுத்ப்ப 
டுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே, 
இந்த மாற்றங்கள்‌ நடைபெற்றிருந்திருக்க 
லாம்‌. முதலில்‌ நிரூபிக்கப்பட வேண்டியது 
என்ன என்பது பற்றி முதலில்‌ தெரிந்து 
கொள்ளாமல்‌, மூலப்படிவத்திலிருந்து 
இரண்டாவது தரமானவற்றைப்‌ பிரித்தெடுப்‌ 
பதற்கானப்‌ புறநிலை அளவைக்‌ கண்டுபி 
ப்பது எளிதானதல்ல. இயேசுவின்‌ போத 
னையை எடுத்துக்கூறும்போது, ஆதுக்கிறிஸ்‌ 
தவ சமூகத்தின்‌ எந்த பழக்கங்களும்‌ விருப்‌ 


இயேசுவின்‌ போதனைகள்‌ [தொட 7987) 


பங்களும்‌ அவரது சொற்களையும்‌ செயல்க 
ளையும்‌ நினைவு கூறும்படிச்‌ செய்தன என்‌ 
பாதை நினைவிற்‌ கொள்வது அவசியமானதா 
கும்‌. தொடக்கத்திலிருந்தே ஒருவித தேர்வு 
முறை ஏற்பட்டிருக்கக்கூடும்‌. சொற்களும்‌ 
மையக்கருத்துக்களும்‌ எவ்வாறு மாற்றிய 
மைக்கப்பட்டுள்ளன என்பதைக்‌ காண்பது, 
எழுதப்பட்ட நற்செய்திகளை ஒப்பிடுவதன்‌ 
மூலம்‌ இயலும்‌. 


பல உவமைகளில்‌, பிற்கால மாறிய சூழ்நி 
லைகளின்‌ செல்வாக்கைக்‌ கண்டுணரலாம்‌. 
உதாரணமாக, மத்‌ 22:1-]ச-இல்‌ வரும்‌ திரு 
மண விருந்து உவமையினை அதற்னெணெ 
யான லூக்‌ 14:16-24- இல்‌ வரும்‌ பெருவிருந்து 
பற்றிய உவமையுடன்‌ ஒப்பிடும்போது, உவ 
மையின்‌ மூலக்கரு உடனே தெரிகிறது. அது 
அழைக்கப்பட்ட விருந்தினருக்கு உயர்ந்த 
உணவை தயாரித்து, பின்னர்‌ அவர்கள்‌ வரம்‌ 
றுத்தபோது அனைவருக்கும்‌ பொதுவாக 
அதனை அளித்த மனிதனைப்பற்றிய 
உவமை ஆகும்‌. இயேசுவிற்குப்‌ பதிலளிக்க 
மறுத்து, பாவிகளுக்கு அவர்‌ நற்செய்தி 
அளிப்பதைக்‌ குறை கூறிய பரிசேய விரோதி 
களுக்கு இவ்வுவமை 
பொருந்துகிறது. நகருக்கு வெளியிலுள்ள 
மக்களை மீண்டும்‌ மீண்டும்‌ அழைக்கின்ற 
லூக்காவின்‌ வடிவமானது (லூக்‌ 14:23-24), 


உடனடியாகப்‌ 


திருச்சபையின்‌ புறவினத்தாருக்கான பின்‌ 
வந்த பணியின்‌ தொடர்‌ உருவகமாகத்‌ தெரிகி 
றது. மத்‌ 22:6-7-இல்‌ கிறிஸ்தவ பணியாளர்க 
ளின்‌ வேகசாட்சி மரணம்‌ மற்றும்‌ எருசலே 
மின்‌ அழிவு ஆகியவற்றை மறைவாக கட்டிக்‌ 
காட்டுகின்ற பரந்த தொடர்‌ உருவக வளர்ச்சி! 
உள்ளது. இவ்வாறு, இறைவாக்கினர்கள்‌ 
முதல்‌ இறுதித்திர்ப்பு வரையிலான வரலாற்‌ 
றின்‌ திட்டமாக உவமையை அது மாற்றுகின்‌ 
றது. முதலில்‌ ஒரு தனிப்பட்ட உவமையாகத்‌ 
தோன்றிய மிகவும்‌ புதிரான மத்‌ 22:11-14 
என்ற பகுதி (லூக்காவில்‌ இல்லை) அதற்கு 
முந்திய ஒன்றோடு சேர்க்கப்பட்டு ஒழுக்க 
மற்ற, மனந்திருந்தாத புறவினத்தாரை அனு 
மதிப்பதிலிருந்து ஆதித்திருச்சபையை காப்ப 
கற்கான ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்க 
லாம்‌. = 


இ.யேசவின்‌ போதனைகள்‌ (தொடா) 702 


இயேசுவின்‌ காலத்தவருக்குக்‌ கூறப்பட்‌ 
டதை மாற்றி அமைத்தல்‌, ஒழுங்குபடுத்து 
தல்‌ மற்றும்‌ தொடர்‌ உருவமாக்குதல்‌ மூல 
மாக தங்களது அவசியத்திற்கேற்ப பயன்ப 
டுத்துகின்ற ஆதித்திருச்சபையின்‌ மனப்‌ 
போக்கை இந்த உதாரணம்‌ தெனிவாக்குகி 
றது. அவர்கள்‌ இறுதிக்கால சவாலை (உட 
னடி) எதிர்காலத்திற்கு மாற்றினர்‌, இருச்சபை 
யின்‌ புறவினத்தார்‌ பணிக்கு இடமளித்தனர்‌, 
மற்றும்‌ அறிவுரை பாணியளித்து தங்களது 
வாழ்விற்கான விதிமுறைகளைக்‌ கண்டுபி 
டித்தனர்‌. 


ஒத்தமை நற்செய்திப்‌ பாரம்பரியத்தின்‌ 
தனிப்பட்ட அமைப்புகளை இப்போது 
ஆராய்ந்தால்‌ சில குறிப்பிட்ட தனிக்கூறுகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஆதிக்கம்‌ செலுத்துவதா 
கத்‌ தோன்றுகிறது. இவ்வாறு, மத்தேயுவிற்‌ 
கேயுரிய பகுதிகளில்‌ மனுமகனின்‌ வரு 
கையை முன்னறிவித்தலை நோக்கிய போத 
னையின்‌ மீது குறிப்பிடத்தக்க கவனமும்‌, 
யூத சட்டத்தினுடைய நிலையான முக்கியத்‌ 
துவத்தின்‌ மீதான அதிக அழுத்தமும்‌ உள்‌ 
ளன. லூக்காவின்‌ சிறப்புப்‌ பகுதிகள்‌, புறவி 
னத்தார்‌ மற்றும்‌ அவபேறுடையோர்‌ ஆகி 
யோருக்கான கிறிஸ்தவப்‌ பணியில்‌ தனிப்‌ 
பட்ட நாட்டம்‌ கொண்டுள்ளன. அவ்வாறே 
மாற்குவும்‌ தனக்கே உரிய அக்கறையைக்‌ 
கொண்டுள்ளது. அவரது போதனையைப்‌ 
பற்றிய ஒருமித்த வடிவமைப்பதற்காக, 
இயேசுவின்‌ சொற்கள்‌ மதிப்பீடு செய்யப்ப 
டும்போது, அவை காணப்படும்‌ அமைப்பு 
வகைகளுக்கும்‌, அவற்றை மாற்றியமைக்க 
காரணமாக இருந்தவற்றிற்கும்‌ சிறிது முக்கி 
யத்துவம்‌ அளிப்பது அவசியமானது. 


4. முக்கியத்‌ தலைப்புக்கள்‌:- ஒத்தமை 
நறசெய்திகளில்‌, இறையரசானது இயேசு 
வின்‌ போதனையில்‌ ஆதிக்கம்‌ செலுத்துக 
றது. இச்சொற்றொடரின்‌ அடிப்படையான 
்‌ உட்பொருளானது, ராபிகளின்‌ மரபு வழி 
யாக, பழைய ஏற்பாட்டிலிருந்து (சிறப்பாக 
சங்தேங்கள்‌, மற்றும்‌ உபஏசயவிலிருந்தும்‌) 
எடுத்துக்கையாளப்படுகிறது. அவற்றில்‌ 
இறைவன்‌ ஏற்கனவே அரசராக உள்ளார்‌ 


மற்றும்‌ அவரது வெளிப்படையான வெற்றி 
யில்‌ இறுதியாக ஆட்சிபுரிவார்‌ என்னும்‌ 
இரட்டை உறுதிப்பாட காணப்படுகிறது. 
வளர்ச்சி பற்றிய கருத்தைச்‌ சார்ந்துள்ள 
இயேசுவின்‌ உவமைகளில்‌ இந்த இரட்டை 
நிலை உள்ளது. எபிரேய எண்ணத்தில்‌, 
இயற்கையினுடைய புரிந்துக்கொள்ளமுடி 
யாத நடைமுறைகள்‌ (மாற்‌ 4:27), இறைவன்‌ 
தனது மக்களின்‌அன்றாட வாழ்வினைப்பாது 
காக்கின்ற மறைபொருளான மேலாண்‌ 
மைக்கு அடையாளமாகும்‌. அதே நேரத்தில்‌, 
உருவகத்தினுடைய உவமேய போதகம்‌ வர 
லாற்றின்‌ கட்டத்தில்‌ [இந்த 
மேலாண்மை ஆற்றலுடன்‌ செயல்படுவ 
தைச சுட்டிக்காட்டுகிறது. முதல்‌ நூற்றாண்டு 
பாலஸ்தீனத்தில்‌, இத்தகைய இறைமே 
லாண்மையின்‌ விளக்கம்‌ உடனடி வெற்றி 
பற்றிய ஆர்வமிக்க எதிர்பார்ப்பிற்கு நேரடி 
பதிலுரையாகக்‌ தோன்றுகின்றது. பக்திமிக்க 
அமைதிப்போக்கு மற்றும்‌ புரட்சிகரமான 
தீவிரவாதம்‌ என்னும்‌ இந்நம்பிக்கையின்‌ 
இருவடிவங்களும்‌, கும்ரான்‌ பிரிவினை 
இலக்கியத்தில்‌ ஒன்ற சேர்ந்திருப்பது குறிப்‌ 
பிடத்தக்கது. பரந்த அளவில்‌ புகழ்பெற்று 
விளங்யெ வெளிப்பாட்டு இலக்கியங்கள்‌ 
பிரபல்யமாயிருந்தன; எதாபார்ப்புகளை 
ஊக்குவித்தன. இதைப்பற்றி இயேசு கவ 
லைப்படவில்லை என்று கூற முடியாது. 
இது அவருடைய போதனையில்‌ தாணி.7- 
கொண்டிருந்த பாதிப்பிலிருந்து தெரிகிறது. 
இப்பகுதியிலிருந்து மனுமகன்‌ என்னம்‌ 
சொல்லும்‌, துன்பத்தின்‌ அவசியமும்‌, **மிக 
உன்னதரின்‌ புனிதர்களாக'' விளங்க டர்‌ 
களை ஒன்று சேர்ப்பதும்‌ பெறப்பட்டிருக்க 
லாம்‌. இதற்கு மாறாக இயேசு எவ்விதத்தி 
லும்‌ வெளிப்பாட்டு இலக்கிய உணர்வுகளு 
டன்‌ தம்மை ஒன்றுபடுத்தவில்லை. சுத்தி 
செய்தல்‌ மற்றும்‌ இஸ்ராயேலின்‌ வெற்றி, 
மற்றும்‌ எதிரியின்‌ தோல்வி ஆகியவை வர 
லாற்று இறையரசுக்கும்‌ தேவையாகும்‌ என்ற 
வெளிப்பாட்டு எதிர்பார்ப்பை நினைவில்‌ 
கொள்ளும்போது, அவரது போதனையின்‌ 
தனிச்சிறப்பைக்‌ காணலாம்‌. எதிரி என்பது 
பேய்களின்‌ சக்திகளையோ, அல்லது புற 
வின பகைவர்களையோ, அல்லது இரண்‌ 


கால்‌ 


703 இயேசுவின்‌ போதனைகள்‌ (தெரடர்‌ச்‌5)/ 


டும்‌ சேர்ந்ததாகவோ கருதப்படலாம்‌. சில 
யூதர்கள்‌ புறவினத்தாருடைய சிலைவழி 
பாடு மற்றும்‌ ஓழுக்கமுறையைக்‌ கண்டனம்‌ 
செய்து, அவர்களுடைய மனமாற்றத்தைக்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்ட ஒரு உயிரோட்ட 
முள்ள இயக்கத்தைத்‌ துவக்கினர்‌ (மத்‌ 23:15). 
மற்றவர்களோ, இறைவன்‌ இக்காலத்தை 
தய சக்திகளிடம்‌ ஒப்படைத்துள்ளார்‌; (இறை 
வன்‌ தலையிட்டு தமது வெற்றியை உறுதிப்‌ 
படுத்துகின்ற வரவிருக்கும்‌ காலம்பற்றிய 
அடையாளத்தைப்‌ பெறும்‌ வரையில்‌ ஒன்‌ 
றும்‌ செய்வதற்கில்லை என்று குறைந்த 
அளவு நம்பிக்கையடையவராக இருந்தனர்‌. 


இயேக இத்தலைப்புக்களை மாறுபட்ட 
விதத்தில்‌ பயன்படுத்தினார்‌. ஒரு வகையில்‌ 
அவர்‌ எதிரியை பேயின்‌ சக்திகளுடன்‌ ஓப்‌ 
பிட்டார்‌; அவரது பேயோட்டும்‌ செயல்கள்‌ 
இதற்கு தெளிவான சான்றாக உள்ளன. இமை 
யின்‌ போட்டி அரசு பயங்கரமாகப்‌ பிளவு 
பட்டு இறுதியை நோக்கி செல்கிறது என்‌ 
பதை உறுதியுடன்‌ அறிவிக்க (சாத்தானின்‌ 
வீழ்ச்சி பற்றிய காட்சி: லூக்‌ 10:18) அரசு 
உருவகத்தை அவர்‌ பயன்படுத்தியிருக்கக்கூ 
டும்‌ [மாற்‌ 3:24). இக்காலமானது பேயிடம்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது என்னும்‌ கோட்‌ 
பாட்டை அவர்‌ நிராகரித்தார்‌ (லூக்‌ ஏீ:5-8) 
என்னும்‌ மரபினை, இயேசுவின்‌ சோதனை 
பற்றிய நிகழ்ச்சியை காத்துவருகின்றது. 
மேலும்‌, இயேகவினுடைய குணப்படுத்தும்‌ 
செயலானது பேயோட்டுவதைவிட பரந்த 
தாக உள்ளது. அவர்‌ முடமானவா்களைக்‌ 
குணப்படுத்தி அசுத்த நோய்களின்‌ அவமதிப்‌ 
பினின்று மனிதர்களை விடுவித்தார்‌. இயேசு 
வைப்‌ பொறுத்தவரையில்‌ இறைவனின்‌ அர 
சுரிமைக்கான முக்கிய எதிர்ப்பானது, தவ 
றான வழியில்‌ செல்கின்ற மக்கள்‌ நிறைந்‌ 
துள்ள தவறான உலகமேயாகும்‌. 


குறிப்பாக யூகர்கள்‌ 
தினமும்‌ தொடர்பு கொண்டவர்கள்பால்‌, 
இயேசு பொறுமை, மன்னிப்பு மற்றும்‌ 
அன்பு ஆகியவற்றைக்‌ காட்டினார்‌. போதித்‌ 
கார்‌ (லூக்‌ 6:27-35)., ஆயக்காரா்‌ மற்றும்‌ 
பாவிகளுடனான தொடர்பின்‌ காரணமாக 


புறவினத்தார்பால்‌, 


அவர்‌ அவப்பெயர்‌ பெற்றார்‌ (பாவிகள்‌ 
என்பது சட்டத்தைப்பற்றி 
யூதர்களை விட, புறவினத்தாரையே அதிகம்‌ 
குறிப்பிட்டது). அவர்‌ புறவினத்தாரை அவர்‌ 
களுடைய அறியாமை மற்றும்‌ அநீதஇிக்காக 
வெறுக்கவுமில்லை, மற்றும்‌ அவர்களது 
வழிகளை ஏற்றுக்கொள்ளவுமில்லை (மாற்‌ 
7:37-இல்‌ வரும்‌ வஞ்சப்புகழ்ச்சி பற்றிய 
சிறந்த விளக்கம்‌, மாற்‌ 7:15-இல்‌ வரும்‌ 
பிரிவுபடுத்தும்‌ சடங்கு உணவு விதிமுறை 
களை அவர்‌ நிராகரிப்பதாகும்‌). நெருக்கடி 
செய்யப்பட்டால்‌ ஒழிய (மத்‌ 8:5-13), மற்ற 
நேரங்களில்‌ அவர்‌ தமது போதனையை 
தமது மக்களுக்கு மட்டுமே அளித்தார்‌. தமது 
சீடர்களுக்கும்‌ அவ்வாறே கற்பித்தார்‌ (மத்‌ 
10:5-6). ஆனால்‌ அதே நேரத்தில்‌, அவர்களி 
டையே உள்ள புறவினத்தார்‌ மீது அவர்க 
ளுக்கு ஒரு புதுப்பொறுப்பை அளித்து, 
தொடர்ச்சியான விரோதக்‌ கொள்கையால்‌ 
விளையப்போகும்‌ அழிவைப்பற்றியும்‌ எச்ச 
ரிக்கிறார்‌. (மாற்‌ 13-இன்‌ வெளிப்பாட்டு 
மொழியானது இவ்வாறு, ஒருவகையில்‌ 
விளக்கப்படவேண்டி உள்ளது]. 


கவலைபடாத 


இயேசுவின்‌ போதனையில்‌ அரசின்‌ வரு 
கயை தடைசெய்பவர்களாக புற்வினத்தார்‌ 
இல்லாமல்‌, மனந்திருந்தாத இஸ்ராயேலரே 
இருந்தனர்‌; அவரது முதன்மையான அறி 
விப்பானது, ''இறையரசு நெருங்கிவிட்டது; 
மனந்திரும்பி இந்த நற்செய்தியை நம்புங்கள்‌ 
்‌* (மாற்‌ 1:15) என்பதாகும்‌. மனந்திரும்புத 
லுக்கான கோரிக்கையானது யூக போதனை 
யைச்‌ சார்ந்ததாகும்‌, திருமுழுக்கு யோவான்‌ 
இதை ஏற்கனவே போதித்துள்ளார்‌. (மத்‌ 
3:2). இயேசுவுடனான வேறுபட்ட, முரண்‌ 
பாடான வடிவமானது, அவர்‌ கடினமான, 
மனந்கிருந்தாத இதயத்தை, பாவிகளிடையே, 
இல்லாமல்‌, நீதிமானகளிடையே கண்டதா 
கும்‌ (மாற்‌ 2:17). இவர்கள்தான்‌ பாவிகளுக்‌ 
கும்‌ அவர்‌ நற்செய்தி அளிப்பகைக்கண்டு 
சீற்றங்கொண்டார்‌; ஊதாரி மைந்தன்‌ மற்றும்‌ 
திருமண்‌ விருந்து போன்ற உவமைகளில்‌ 
(லூக்‌ 15:11-32; மத்‌ 22:1-10) அவரது பதிலைக்‌ 
கேட்டனர்‌. புதிய இறைசெயலுக்கு முன்ன 
டையாளம்‌ தவறானது என்று விவாதித்து, 


இயேசுவின்‌ போதனைகள்‌ [தொடர்ச்சி]! 704 


காலத்தின்‌ அடையாளங்களைப்‌ படிக்க முடி 
யாதவர்கள்‌ என்று கடிந்து கொள்ளப்பட்ட 
வர்களும்‌ இவர்களே (லூக்‌ 12:54-50). ஓய்வு 
நாவில்‌ அவர்‌ குணப்படுத்திய செயல்கள்‌ 
இறைவனின்‌ மாட்சிமைக்கு அவமதிப்பா 
னவை என்று கூறி, மறைநூல்‌ வல்லுநர்க 
ளின்‌ விதிகள்‌ பற்றிய பிரச்சனையை உரு 
வாக்கியவர்கள்‌ உண்மையில்‌ பரிசேயரே. 
இது, விதியை கடைபிடிப்பதை வெளிப்ப 
டையானதாக மட்டுமே உண்டாக்க, அதனு 
டைய இறைவாக்கு மற்றும்‌ சுயமான 
சவாலை ஆழித்ததற்கு எதிரான இயேசுவின்‌ 
வன்மையான கண்டனங்களை [மது 24:1-26, 
லூக்‌ 11:37-52) உண்டாக்கியது. 

சுமையான சட்டத்தைக்‌ கடைப்பிடிப்‌ 
பதை இறைவனால்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவ 
தற்கு ஒரு நிபந்தனையாக அக்காததால்‌, 
சட்டம்‌ பற்றிய மறைநூல்‌ அறிஞரின்‌ 
கமைக்கு மாறாக இயேசுவின்‌ நுகம்‌ எளிதா 
னதாக இருந்தது (மத்‌ 11:29-30). ஆனால்‌, 
ஒருமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சடனாக்‌ 
கப்பட்ட பிறகு, ஒரு குழந்தையைப்‌ 
போன்று ஆகவேண்டும்‌ (மாற்‌ 10:5); தீய 
ஆசைகளை வெட்டிவிட வேண்டும்‌ (மாற்‌ 
9:43-27)) தேவையானால்‌, தனிப்பட்ட உட 
மைகளையும்‌ (மாற்‌ 10:17-27), தனது உயிரை 
யுமே இழக்கவும்‌ (மாற்‌ 8:44-35) தயாராயி 
ருப்பதும்‌ அவசியமாகும்‌. இத்தகைய கடு 
மையான கோரிக்கைகள்‌ இயேகவினுடைய 
பணியின்‌ நெருக்கடியான சூழ்நிலையில்‌ 
உருவாயின என்பதில்‌ சந்தேகமேயில்லை 
(மாற்‌ 6:7-11-இல்‌ சடருக்கான அறிவுயைல்‌ 
காண்க). ஆனால்‌, அவை புனித இறைவ 
னுக்கு அவருடைய மாட்சிமையில்‌ எவ்வி 
தத்திலும்‌ குறையாத மேல்‌ வரிச்‌ சட்டத்‌ 
தையே மனிதர்‌ முன்நிறுத்தும்‌ விளைவைக்‌ 
கொண்டிருந்தன. மறைந்துள்ள புதையல்‌ 
மற்றும்‌ விலை உயர்ந்த முத்து பற்றிய 
உவமைகள்‌ காட்டுவது போன்று (மத்‌ 13:44- 
45), மனிதனை தீர்மானம்‌ செய்யும்‌ நிலைக்‌ 
குக்‌ கொண்டு வருவது இயேசுவின்‌ எண்ண 
மாகும்‌. மறைநூல்‌ அறிஞரின்‌ பாரம்பரியம்‌ 
போலன்றி, அவரது நன்னெறி போதனை 
யின்‌ பொதுவான நோக்கம்‌ இதுவே. இறை 


அன்பு, மன்னித்தல்‌ போன்ற இறைவனின்‌ 
மேலாண்மைப்‌ பண்புகளில்‌, ஒருவகையில்‌, 
பங்குபெறுவதாகிய “*இறையரசரிற்கும்‌ 
நுழையும்‌'' பொறுப்பை அவர்‌ மனிதருக்கு 
அளித்தார்‌. (மத்‌ 18:2-25; அரக மற்றும்‌ 
வாழ்வு: மாற்‌ 9:43-47; அரசு மற்றும்‌ 
நேர்மை: மத்‌ 6:33]. துறத்தல்‌ என்பது இயேசு 
வினுடைய போதனையின்‌ ஒருதலைப்‌ பண்‌ 
பன்று; மனிதர்‌ இறைவாழ்வைப்‌ பெற்றுப்‌ 
பகிர்ந்து கொள்ள வேண்டுமெனில்‌, அது 
ஒரு உள்ளார்ந்த தேவையாகும்‌. 


தீர்மானத்திற்குரிய வாய்ப்பானது வரைய 
றையில்லாமல்‌ திறத்திருப்பதன்று. அவரு 
டைய வேண்டுகோளுக்கு பதிலளிக்காத 
தால்‌ தன்‌ காலத்தவருக்கு ஏற்படவிருக்கும்‌ 
பயங்கர விளைவுகளைப்‌ பற்றி இயேசு எச்ச 
ரித்தார்‌. தீர்ப்பு பற்றிய குறிப்பானது அவரது 
போதனையில்‌ முதன்மையானதாக மட்டு 
மன்று (பெரும்பாலும்‌ கணக்குக்‌ கொடுத்தல்‌ 
உருவகத்தால்‌ வெளிப்படுதகப்படுவது: மத்‌ 
20:14-30), அவசரமானதாகவும்‌ உள்ளது. 
இஸ்ராயேலானது, வெட்டப்படும்‌ அபாயத்‌ 
திலுள்ள கனிகொடாக அத்திமரம்‌ போன்று 
உள்ளது (லூக்‌ 13:6-9). சில கூற்றுகளில்‌ 
(மாற்‌ 9:11), இஸ்ராயேலின்‌ ஊழை முடித்து 
விட்டு, அரசின்‌ புதிய காலத்தை துவக்கு 
குன்ற விரைவான முடிவை நோக்குபவராக 
இயேக கோன்றுகிறார்‌. 


இத்தகைய எல்லா போதனைகளிலும்‌, 
சீடர்களின்‌ குழுவை இயேசு தம்முடன்‌ 
நெருங்கி இணைத்துக்‌ கொள்கிறார்‌. அவர்‌ 
கள்‌ அவரது போதனையைக்‌ கற்று, பிறருக்‌ 
கும்‌ அளிக்கவே வேண்டும்‌; அவர்கள்‌ 
போதித்தல்‌, குணப்படுத்துதல்‌ என்னும்‌ அவ 
ருடைய பணிகளைப்‌ பகிர்த்து கொண்டனர்‌. 
சீடர்களை வரவேற்பதோ அல்லது ஒதுக்கு 
வதோ என்பது இயேசுவையே வரவேற்பது 
அல்லது ஒதுக்குவதாகும்‌ (மத்‌ 10:40; லூக்‌ 
10:16). குரு மற்றும்‌ சீடர்களுக்குள்‌ உள்ள 
இந்த ஒன்றிப்பு இயேசுவின்‌ போதனைப்படி 
திருச்சபையின்‌ அடித்தளமாகும்‌. இவர்களே 
அரசினைப்‌ பெறவேண்டிய (லூக்‌ 13:32), 
மேலாண்மையிவும்‌ தீர்ப்பிவும்‌ பங்கு 


705 


கொள்ள வேண்டிய (லூக்‌ 22:28-29), எல்லா 
வற்றிற்கும்‌ மேலாக இயேசுவுடன்‌ துன்புற 
வேண்டிய (மாற்‌ 8:34-35) சிறு மந்தை 
ஆகும்‌. ஒரு கட்டத்திலாவது, அரசு வருவ 
தற்கு முன்னகாக சில டர்கள்‌ மணமகனின்‌ 
துன்பத்தில்‌ பங்கேற்பார்கள்‌ (மாற்‌ 10:35-25) 
என்று இயேசு நம்புவதாகத்‌ தெரிகிறது. 
அப்பத்தையும்‌ இரசத்தையும்‌ அவர்‌ தமது 
இறுதி இரவுணவில்‌ அளித்தபோது கூறிய 
வாரதகைகள, அவருடைய வாழ்வை 
(உடலை) பகிர்வதற்கு நிபந்தனையாக 
அவர்கள்‌ அவரது பலியிலும்‌ (இரத்தத்தி 
லும்‌) பங்கு கொள்ளவேண்டும்‌ என்று 
பொருள்‌ கொள்வதாகக்‌ தெரிகிறது. இறுதி 
யில, முழுமையான தோல்வியின்‌ மூலமே 
அவரது மேலாண்மையைக்‌ கொணரவேண்‌் 
டும்‌ என்பதே, இறைவனின்‌ சித்தம்‌ என்‌ 
பதை உறுதியாக உணர்ந்தும்‌, தாம்‌ இறந்தது 
இறைவனுக்காக மட்டுமன்றி, '*பலருக்காக 
வும்‌" ஆகும்‌ என்ற நம்பிக்கையோடும்‌ மர 
ணக்துற்குக்‌ கனியாகவே சென்றார்‌. 


தமது மரணத்திற்குபின்‌ என்ன நிகழும்‌ 
என்றும்‌ இயேசு எதிர்பார்த்கா என்பது 
பற்றி அறிஞர்களிடையே சிறிகளவே ஒற்‌ 
றுமை உள்ளது. நேரடியான அறிவிப்பு, 
உவமைகள்‌ மற்றும்‌ செயல்கள்‌ மூலமாக 
(லூக்‌ 11:20), தம்மையும்‌ தமது சீடர்களையும்‌ 
எண்பிப்பதாயும்‌, அக்கறையில்லாதவர்க 
ளுக்கு தண்டனையாகவும்‌ அமையவிருந்த 
அரசின்‌ அருகாமையைப்‌ பற்றி அவர்‌ அறி 
வித்தார்‌. தமது மரணமானது உயிர்ப்பில்‌ 
எண்பிக்கப்படும்‌ என அவர்‌ எதிர்பார்க்கார்‌ 
என்பது (சீடர்கள்‌ இப்பொருளை கொண்டி 
ராவிட்டாலும்‌) பாரம்பரியத்தில்‌ உறுதியாக 
நிறுவப்பட்டுள்ளது. மனிகனுடனான இறை 
செயல்களை முடிப்பகானது உடனேயோ 
அல்லது நீண்ட அல்லது குறுகிய இடைவெ 
ளிக்குப்‌ பின்னரோ நடைபெறும்‌ என்று 
அவர்‌ எதிர்பார்க்கார்‌ என்பது மட்டுமே 
தெளிவில்லாமல்‌ உள்ளது. இறைவனைப்‌ 
பற்றிய இயேசுவின்‌ போதகம்‌: காண்‌: இறை 
வன்‌ (பு. ஏ); அவரது ஆட்தன்மையைப்‌ 
பற்றி: காண்க: கிறிஸ்து மற்றும்‌ பிறதனிப்‌ 
பட்ட தலைப்புகள்‌, குறிப்பாக: மணமகன்‌; 


இயேசுவின்‌ விசாரணை 


அவரது பொதுப்‌ போதகம்‌: காண்க. ஒழுக்க 
நெறிஇயல்‌ (பு. ஏ). 


ம. வளர்ச்சி:- இயேசுவினுடைய போத 
னையின்‌ வளர்ச்சியானது, மூன்று முக்கிய 
கோணங்களில்‌ நான்காவது நற்செய்தியில்‌ 
நிகழ்கின்றது. ஒத்தமை நற்செய்தியின்‌ இறு 
திக்கால இயல்‌ மறுஆய்வு செய்யப்படுகி 
றது; ''இறையரசு'' என்பது ''முடிவில்லா 
வாழ்வு'' என்பதற்கு முழு இடம்‌ அளிக்கி 
றது. தூய்‌ ஆவியைப்‌ பற்றி போதனை 
வளர்ச்சியடைகிறது. ஒத்தமை நற்செய்தி 
ஏடுகளில்‌ மறைந்துள்ள கிறிஸ்து இயல்‌ 
விளக்கம்‌ பெறுகிறது. மற்றும்‌, சீடர்களின்‌ 
சமூகம்‌ தொடர்வதின்‌ பொருள்‌ பற்றிய 
உணர்வு சார்ந்த சிந்தனை உள்ளது. மேலும்‌ 
காண்க: யோவானின்‌ நற்செய்தி. 


இயேசுவின்‌ விசாரணை 

1. யூதர்களின்‌ தலைமைச்‌ சங்கமும்‌ நீதிமன்‌ 
றமுமான செனத்திரீன்‌ முன்னால்‌ நடந்த 
இந்க விசாரணை நற்செய்திகளில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ வடிவில்‌, யூக நீதிமுறைக்குப்‌ 
புறம்பானது என பெரும்பாலோர்‌ கருதுகின்‌ 
றனர்‌. எனவே புதிய ஏற்பாட்டிலே உள்ள 
இந்த நிகழ்ச்சி தவறாக இருந்திருக்க வேண்‌ 
டும்‌. ஏனெனில்‌ யூகர்கள்‌ தங்கள்‌ நீதிமு 
றையை மிக நுணுநுணுக்காய்க்‌ கடைப்பிடித்‌ 
தனா. இதற்கு மாறாக, இரு பதில்கள்‌ தரப்ப 
டுகின்றன. அ) கி.பி. 70-இல்‌ யெருசலேம்‌ 
அழிக்கப்பட்டபோது இந்நிகழ்ச்சி நடந்த 
பற்றிய குறிப்பும்‌ அழிந்திருக்க 
வேண்டும்‌. அஆ) புதிய ஏற்பாட்டு விவரிப்பு 
கள்‌, முத்திய அல்லது பிந்திய வழக்கத்தோடு 
ஒத்துப்போகவில்லை என்றால்‌ பிலாத்து 
வின்‌ விசாரணைக்கு இயேகவைக்‌ கைய 
ளிக்க நடந்த முனவிசாரணையாக இது இருக்‌ 
கலாம்‌. யூக தலைவர்கள்‌ அளவுக்கதிகமாக 
இயேகூவின்‌ மேல்‌ வெறுப்புக்‌ கொண்டிருந்த 
தால்‌ நீதிமுறையான விசாரணை அவசியமற்‌ 
றகாகக்‌ கருதியிருக்கலாம்‌. 


காலம்‌ 


இயேசு மெசியா என்று உரிமை கொண் 


டாடியது யூகர்களுக்கு ஒரு குற்றமாகப்பட 
வில்லை. மோசே சட்டத்தை மீறியதாக 


இயேசுவின்‌ வளாரணை [தொட்ர்சசி)] 


அவரைக்‌ குற்றம்‌ சாட்டவில்லை. ஆனால்‌ 
சட்டத்திற்குப்‌ பரிசேயர்‌ அளித்த விளக்கத்‌ 
திற்கு மாறான விளக்கம்‌ அளித்தார்‌ என்றும்‌, 
சட்டத்தை மீறியவர்களோடு நட்புக்‌ கொண் 
டார்‌ என்றும்‌ கூறினர்‌. இயேசுவின்‌ மேல்‌ 
சாட்டப்பட்ட மற்ற குற்றங்கள்‌ பல. இயேசு 
வைப்‌ பேல்செபூல்‌ பிடித்திருக்கின்றது என்ற 
னர்‌ (மத்‌ 10:25; மாற்‌ 3:22 தொ; 6:14). இயேசு 
வியாபாரிகளை விரட்டியது கோயில்‌ குருகு 
தளை மகிக்காததாகும்‌ (மாற்‌ 11/:/5-19). எந்த 
அதிகாரத்தால்‌ தமது செயல்களைச்‌ செய்வ 
தாக விளக்க இயேசு மறுத்துவிடுகிறார்‌ 
(மாற்‌ 11:27-33). மேலும்‌ இயேசு மக்களைத்‌ 
தூண்டி குழப்பத்தை விளைவித்து அதன்‌ 
விளைவாக உரோமையரின்‌ பதிலடிக்குக 
காரணமாகலாம்‌ என கலைமைச்‌ சங்கத்தினா்‌ 
கருதினர்‌ (யோவா (11:4? தொ). இறை 
நிந்தனை கூறுவதாகவும்‌ குற்றம்‌ சாட்டினா. 
மத்தேயுவும்‌ மாற்கும்‌, மெசியா, இறை 
நிந்தனை ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுக்க 
ளையும்‌ சேர்க்கே கூறியுள்ளனர்‌ (மத்‌ 26:63- 
64; மாற்‌ 1சீ:61-62). ஆனால்‌ இவைகளைத்‌ 
தனித்தனியாகக்‌ கூறும்‌ லூக்காவின்‌ விவ 
ரிப்பே சரியென அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌ 
(லூக்‌ 22:67-69). யூக வழக்கப்படி இறைநிந்த 
னையைக்‌ கேட்கும்போது ஒருவர்‌ ஆடை 
கிழித்துக்‌ கொள்வார்‌. அதையே 
பெரிய குரு செய்கிறார்‌. மெசியா உரிமை 
கொண்டாடியகன்று,  இறைநிந்தனையே, 
மோசே சட்டப்படி, சாவுத்‌ தண்டனைக்கு 
உகந்ததாகும்‌ (லேவி 24:16; யோவா 19:7). 
ஆனால்‌ இக்குற்றச்சாட்டுகள்‌ பிலாத்துவின்‌ 
முன்‌ செல்லாது. ஆனால்‌ மரணதண்டனை 
அளிக்கத்‌ தலைமைச்‌ சங்கத்திற்கு அதிகார 
மில்லை. அதற்கு பிலாத்து ஒப்புதல்‌ தர 
வேண்டியது அவசியம்‌ (யோவா 16:31). 
எனவே குருக்கள்‌ இயேசுவுக்கு எதிராகப்‌ 
பல குற்றச்‌ சாட்டுகளைச்‌ சேகரித்தனர்‌... இக்‌ 
குற்றச்‌ சாட்டுகளைக்‌ கொண்டாவது 
பிலாத்து இயேசுவுக்கு 


ர்‌ ட்ட “ ஙு = 
அளிப்பார்‌ என எண்ணினர்‌. 


யைக்‌ 


மரணதண்டனை 


2. பிலாத்துவுக்கு முன்னால்‌: - நற்செய்தி 
யாளர்கள்‌, குறிப்பாக லூக்கா, உரோமையர்‌ 
களைப்‌ பற்றி உயர்வாகவே எழுதியுள்ளனர்‌. 


706 


ஏனெனில்‌ அவர்கள்‌ புற இனத்தாரை மனந்‌ 
திருப்ப இது ஒரு வழியெனக்‌ கருதினார்‌. 
பிலாத்து ஒரு கொடூரமான மனிதன்‌. யூதர்க 
ளின்‌ பாஸ்காப்‌ பண்டிகையின்போது எத்த 
கைய குழப்பமும்‌ நேரிடாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்வதில்‌ கருததாயிருந்தவர்‌. இருப்பி 
னும்‌ அவர்‌ இயேசுவின்‌ மேல்‌ மிகுந்த தயை 


காட்டினார்‌. 


இயேசுவின்மேல்‌ சாட்டப்பட்ட பல குற்‌ 
றங்களில்‌ (மாற்கு 15:3) மூன்று மட்டும்‌ 
சிறப்பாக லூக்‌ 23:4-இல்‌ குறிக்கப்படுகின்‌ 


றன. அவை: 


அ. இயேசு மக்களிடையே கிளர்ச்சி செய்‌ 
தார்‌ (லூக்‌ 23:2) 


ஆ. செசாருக்கு வரிசெலுத்த வேண்டா 
மென்கிறார்‌. ஆனால்‌ லூக்‌ 20:25-இல்‌ பின்ன 
ணியில்‌ இது பொய்க்‌ குற்றமாகும்‌. 


இ. தானே அரசரென உரிமை கொண்டாடி 
னார்‌. இக்குற்றம்‌ ஒவ்வொரு நற்செய்தியி 
வும்‌ நான்கு முறையாவது வருகிறது. 
யோவான்‌ பன்னிரண்டு முறை குறிப்பிடுக 
றார்‌. இவைகளைக்‌ கேட்டு மனம்‌ குழம்பிப்‌ 
பிலாத்து கர்ப்பை மற்றவர்கள்‌ எடுக்க விட்டு 
விடுகிறார்‌. ஏரோதிடம்‌ அனுப்புகிறார்‌ (லூக்‌ 
23:6-13]. ஆனால்‌ அவருக்கு இயேசுவின்‌ 
மேல்‌ அதிகாரம்‌ இல்லையாதலால்‌ அவர்‌ 
இயேசுவைப்‌ பிலாத்துவிடம்‌ திருப்பியனுப்‌ 
பினார்‌. மேலும்‌ பிலாத்து இயேசுவை, பர 
பாவுக்குப்‌ விநுதலை செய்ய 
நினைத்தார்‌. அதுவும்‌ முடியாமல்‌ போகவே 
அவர்‌ கையைக்‌ கழுவி, தன்‌ தீர்ப்புக்குத்‌ தான்‌ 
பொறுப்பில்லை என்று கூறுகிறார்‌ (மத்‌ 
27:24). 


பதிலாக 


ஓத்தமை நற்செய்திகளில்‌, இயேசு இந்த 
விசாரணையின்போது பெரும்பாலும்‌ மெள 
னம்‌ காக்கிறார்‌. '“நீ யூதர்களின்‌ அரசனோ? 
என்ற பிலாத்துவின்‌ கேள்விக்கு இயசு 
அளிக்கும்‌ பதில்‌ பிலாத்துவை மேலும்‌ குழப்‌ 
புகிறது [யோவா 18:33-38]). 
குற்ற அறிக்கை, 
இயேசு அரசஉரிமை கொண்டாடியதால்‌, 


சிலுவையின்‌ 


ம்ல்‌ வைக்கப்பட்ட 


707 


உரோமைக்கு எதிராகக்‌ இளர்ச்சி உண்டாக்கி 
யவராக அறிவிக்கிறது (19:18). 


இயோன்‌ (0 - அழிவு, சிதைவு) 

பாலஸ்தீனத்தின்‌ வடகோடியில்‌ இருக்‌ 
கும்‌, இஸ்ராயேலின்‌ முக்கியமான நகரமா 
கும்‌. சீரியநாட்டு அரசன்‌ பென்‌-அதாத்‌, 
பாசா ஆட்சிக்‌ காலத்தில்‌, யூதாவின்‌ அரசன்‌ 
ஆசாவின்‌ தூண்டுதலால்‌ இஸ்ராயேலின்‌ நக 
ரமான இயோனைக்‌ கைப்பற்றினார்‌ (1 அர 
15:20; 2 நாள்‌ 16:4). பிற்காலத்தில்‌ அசீரிய 
நாட்டைச்‌ சேர்ந்த மூன்றாம்‌ இகிலாத்து 
பிலேசர்‌ (733. கி.மு.) பெக்காகின்‌ காலத்தில்‌ 
இத்நகரைக்‌ கைப்பற்றி அங்குள்ள மக்களை 
நாடு கடத்தினார்‌ (2 அர 15:29). 


1 அர 15:20-இல்‌ சீரியர்கள்‌ தமஸ்குவிலி 
ருந்து படையெடுத்து வந்தபோது நகரங்கள்‌ 
வடக்கிலிருந்து தெற்காக வரிசையில்‌ குறிக்‌ 
கப்படுகின்றன. ஆகவே இயோன்‌ ஆபேல்‌- 
பெத்து மாக்கவுக்கு வடக்கிலுள்ள சமவெளி 
யில்‌, வித்தானி மற்றும்‌ கெசிபானி ஆறுக 
ளுக்கிடையில்‌ இடம்‌ காட்டப்படுகிறது. 
ஆனால்‌ அதற்குப்‌ போதிய தொல்பொருள்‌ 
ஆய்வு ஆதரவு இல்லை. மெர்ச்‌-அய்யூன்‌ 
என்ற நகரமும்‌ மாவட்டமும்‌ இப்பெயரை 
ஓத்து வந்துள்ளன. 


இய்யிம்‌ (4 - 
அழிவுகள்‌) 
யூதாவின்‌, தென்‌ கோடியில்‌ ஏதோமின்‌ 
எல்லை ஒரமாக யூதாவின்‌ இனத்தவர்க 
ளுக்கு அளிக்கப்பட்ட நகர்களில்‌ ஒன்று 
(யோசு 15:29). இது பாகலாவுக்கும்‌ ஏசேமுக்‌ 
கும்‌ இடையில்‌ உள்ளது. பேயோர்‌- 
செபாவுக்கு வடக்கிலும்‌ அனாபுக்குத்‌ தெற்கி 
லும்‌ உள்ள இக்கால தெயீர்‌-ஏல்‌-காமி என்ற 
இடத்தில்‌ இய்யிம்‌ இருந்திருக்கலாம்‌. 


விர்வாத்கி 


பாழடைந்த சிதைவுகள்‌, 


இரகபியா [10441 - யாவே 
னா) 

இரகபியா என்பவர்‌ மோசேயின்‌ பேரபிள்‌ 
ளையும்‌ எலியேசரின்‌ புதல்வனுமாவார்‌ (1 
நாள்‌ 23:17; 24:21; 26:25). தேவாலயத்‌ திருப்ப 
ணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட லேவியக 


Dosen 


குடும்பங்களில்‌ ஒன்றிற்குத்‌ கதலைவராயிருந் 
தார்‌, 


இரகபெயாம்‌ (ஈ£HOBOAM - மக்கள்‌ பெருகு 
வார்களாக) 

இரகபெயாம்‌ சாலமோன்‌ மன்னரின்‌ புதல்‌ 
வரும்‌ வாரிசும்‌ ஆவார்‌ (கி.மு. 922-915; 1 
அர 11:43; 1 நாள்‌ 3:10; 2 நாள்‌ 9:31). இவர்‌ 
செக்கேமில்‌ இருந்த முதியோர்களின்‌ பேச்‌ 
சைக்‌ கேட்காமல்‌ சர்வாஇகார ஆட்சி ஆளத்‌ 
தலைப்பட்டார்‌. மக்கள்‌ இதை எதிர்த்தனர்‌. 
யூதா இஸ்ராயேலிலிருந்து பிரிய இது காரண 
மாயிருந்தது (1 அர 12:1-20; 2 நாள்‌ 10:1-19). 
சாலமோனின்‌ சிலைவழிபாடு இப்பிளவுக்‌ 
குக்‌ காரணமாயிற்று என்று விளக்கப்படுகி 
றது (1 அர 11:29-36; 12:15). பிரிக்கப்பட்ட 
யூதாவின்‌ முதல்‌ மன்னர்‌ இவரே. இவர்‌ தன்‌ 
நாற்பத்தி ஒன்றாம்‌ வயதில்‌ அரசபதவி ஏற்று 
பதினோரு வருடங்கள்‌ அரசாண்டார்‌. இவரு 
டையதாய்‌ அம்மோனிய வம்சத்தைச்‌ சார்ந்த 
நகாமா என்பவராவார்‌. தன்‌ ஆட்சியில்‌ மக்க 
ளைக்‌ கடுமையாக நடத்தினார்‌. சிலை வழி 
பாட்டில்‌ ஈடுபட்டார்‌. அதற்குத்‌ தண்டனை 
யாக எகிப்தின்‌ அரசனாக விளங்கிய சோக்கு 
பாலஸ்தீனத்தின்‌ மீது படையெடுத்துப்‌ 
பெருஞ்சேதம்‌ விளைவித்தார்‌ (1 அர 14:21- 
31). இதற்கு முக்கிய காரணம்‌ இரகபெயா 
மின்‌ பாவமே என்றும்‌, மனம்‌ திருந்தியதால்‌ 
அழிவு குறைவே' என்றும்‌ ஓர்‌ விளக்கம்‌ 
தரப்படுகிறது (2 நாள்‌ 12). இரகபெயாம்‌ 
இஸ்ராயேலோடு போரிடத்‌ துணிந்ததைச்‌ 
செமாயா என்ற இறைவாக்கினர்‌ தடுக்கிறார்‌ 
(2 நாள்‌ 11:1-4). எகிப்திய படையெடுப்‌ 
பைத்‌ தடுக்க பல அரண்கள்‌ அமைக்கப்பட்‌ 
டன. சோக்கன்‌ இறப்பிற்குப்பின்‌ எகிப்து 
பாலஸ்தீன நாட்டைத்‌ தாக்கத்‌ துணிய 
வில்லை. இன்றும்‌ இலாக்‌8சிலும்‌ அசெக்கி 
லும்‌ உள்ள கோட்டை அரண்கள்‌ பாழ்பட்‌ 
டுக்‌ கடக்கின்றன. 


இரகாபயாமுக்கு 18 மனைவிகளும்‌ 60 
வைப்பாட்டிகளும்‌ 28 புதல்வர்களும்‌ 60 
புதல்வியரும்‌ இருந்தனர்‌ (2 நாள்‌ 11:21). 
தன்‌ புதல்வர்களை நாட்டின்‌ பல பகுதிகளுக 
குத்‌ தலைவர்களாக்கினார்‌. அவர்களுடைய 


ரெகலாயா 


விருப்பப்படி மாக்காவுக்கு பிறந்த இரகபெ 
யாமின்‌ மகன்‌ அபியா அரசனானார்‌ (11:28- 


இரகலாஙயா [டட்ட வ - யாவே இடி முழங்கி 
னார்‌) 

பாபிலோனியாவிலிருந்து செருபாபேலு 
டன்‌ நாடு திரும்பியவர்களில்‌ பட்டியலில்‌ 
முதலில்‌ இடம்‌ பெறுபவர்களின்‌ பெயர்க 
ளில்‌ இவரும்‌ ஒருவர்‌ (எஸ்‌ 2:2). நெக 
7:7-இல்‌ இராகமிய என்றழைக்கப்படுகிறார்‌. 
இரகுவேல்‌ [பேட்ட - இறைவனின்‌ நண்பர்‌) 

1. இவன்‌ எகுபத்தானாவில்‌ வாழ்ந்த நப்த 
வியின்‌ கோத்திரத்தைச்‌ சார்ந்தவர்‌. இவர்‌ 
எதினாவின்‌ கணவனும்‌ சாராவின்‌ தந்தையு 
மாவார்‌. இந்த சாரா தோபியாவின்‌ மனைவி 
(கோபி 3:7). 


இரகுவேல்‌ [பட்ட - இறைவனின்‌ நண்பன்‌) 
1. இவர்‌ எசாவுக்கும்‌ இஸ்ராயேலின்‌ மக 
ளான பாசமாத்துக்கும்‌ பிறந்த மகன்‌ ஆவார்‌. 
ஏதோணியக்‌ குலத்தலைவர்களான நகாத்து, 
சேரா, சம்மா, மிசா போன்றவர்களின்‌ தந்‌ைத 
யும்‌ இவரே (ஆதி மீச; 10:12:17; 1 நான்‌ 
1:25;37). இத்தலை முறைக்‌ குறிப்பு இஸ்ரா 
யேலர்‌, ஏதோமியர்‌ மற்றும்‌ அராபிய குலங்‌ 
கள்‌ போன்றவற்றிற்கு உள்ள நெருங்கிய 
தொடர்பைப்‌ புலப்படுத்துறைது. 


2. யாவே பாரம்பரியப்படி மோசேயின்‌ 
மாமனாருடைய பெயர்‌ இரகுவேல்‌ ஆகும்‌ 
(ஆதி 2:18; எண்‌ 10:29). இவர்‌ சாதாரணமாக 
எத்திரோ என்றழைக்கப்படுகிறார்‌; இரகு 
வேல்‌ இனப்‌ பெயராக இருக்கலாம்‌. 


3. காது கோத்திரத்தின்‌ தலைவரும்‌ எலியா 
சாபு என்பவரின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ (எண 
2:14). இவர்‌ தெகுவேல்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறார்‌ (1:14; 7:48.47; 10:20). 

ச்‌. இவர்‌ பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
மெசுல்லாம்‌ என்பவரின்‌ பாட்டனார்‌ ஆவார்‌ 
(1 நாள 9:8). 


(ரக (REL 
இரகூ, சேம்‌ என்பவரின்‌ வழித்தோன்ற 
லும்‌ பெலேகு என்பவரின்‌ மகனும்‌ செரூக்கு 


- நண்பன்‌ நட்பு] 


708 


என்பவரின்‌ தந்தையும்‌ ஆவார்‌. ஆபிரகாம்‌, 
இயேசு ஆகியோரின்‌ மூதாதையர்‌ (ஆதி 
11:18-81; 1 நாள்‌ 1:28; லூக்‌ 3:48). 


இரகொபோத்தீர்‌ (REHOBOTH -8) 

இது அசீரியாவில்‌ நினிவே, காலா முத 
லிய நகரங்களுக்கு இடையில்‌ நிம்ரோது 
என்பவரால்‌ கட்டப்பட்ட நகரமாகும்‌ (ஆதி 
10:11). 


இரகொயோத்து (££H0OB0TH - பரந்த இடம்‌) 

1. கெரார்‌ பள்ளத்தாக்கில்‌ ஈசாக்கும்‌ அவ 
ரின்‌ உடனூழியர்களும்‌ தோண்டிய ணெறுக 
ளில்‌ ஒன்றின்‌ பெயர்‌ இராகாபோத்து ஆகும்‌ 
(ஆதி 2617-22). முன்பு வெட்டிய இரு 
கிணறுகளையும்‌ பெலிஸ்தியர்கள்‌ கைப்பற 
றிக்கொண்டதால்‌, ஈசாக்கு மூன்றாவது 
கிணற்றைத்‌ தோண்டி அதற்கு இப்பெயரைச்‌ 
சூட்டினார்‌. பேயேர்செபொவுக்கு தென்‌ 
மேற்கே சுமார்‌ 32 கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ள கஇிர்பெத்துருகெய்பே என்ற 
இடத்தில்‌ பழைய இரகொபோத்து இருந்தி 
ருக்கலாம்‌. இங்குப்‌ பல அகன்ற இணறுகள்‌ 
உள்ளன, 


2. ஏதோமியரின்‌ தொடக்கக்‌ கால அரசர்க 
ளில்‌ ஒருவரான சாவூல்‌ வாழ்ந்த இடமாகும்‌ 
(ஆதி 33:37; 7 நாள்‌ 1:48). [இது பற்றி ஒன்றும்‌ 
அறிவதற்கில்லை. 


இரகோபு (£08 - திறந்தவெளி, சந்தை)- 
ஆள்‌ 

1. சோபாவின்‌ அரசன்‌ அதாதெசர்‌ என்பவ 
ரின்‌ தந்‌ைத இரகோபு ஆவார்‌ (2 சாமு 3:3.12) 


3. தெகமியாவின்‌ காலத்தில்‌ செய்யப்‌ 
பட்ட உடன்படிக்கையில்‌ கையொப்பமிட்ட 
வர்களில்‌ ஒருவர்‌ இரகோபு ஆவார்‌ (நெக 
10:11). 


இரகோபு (REH0B) - இடம்‌ 
1. ஓர்‌ அரமேய அரண்‌ (எண்‌ 13:21). 
காண்க பேத்து- இரகோபு. 


2. ஆசேர்குலத்தவருக்கு யோசுவாவால்‌ 
பங்கீடு செய்யப்பட்டு ஆக்கோ சமவெளி 


709 


மில்‌ அமைத்திருந்த ஒரு நகரம்‌ (யோசு 
19:28.30). இது இஸ்ராயேலரின்‌ தாக்குதலை 
எதிர்த்து நின்றது. கானானிய மக்கள்‌ இங்குத்‌ 
தொடர்ந்து வாழ்ந்து வந்தனர்‌ [நீதி 1:31). 
பிற்பாடு இது ஒரு லேவிய நகரமாக்கப்பட்‌ 
டது (யோசு 19:32; 1 நாள்‌ 6:75). இது இருந்த 
இடமாக ஆக்கோவிலிருந்து கிழக்குத்‌ தென்‌ 
கிழக்கில்‌ 11 கி.மீ. தொலைவிலுள்ள தேல்‌ 
ஏல்‌-கார்பி அடையாளம்‌ காட்டப்படுகிறது. 


3. கானானி௰ய, இஸ்ராயேவர்‌ காலங்களில்‌ 
பேத்துசான்‌ பள்ளத்தாக்கில்‌ இருந்த முக்கிய 
நகரம்‌. இவ்விடம்‌ விவிவியத்தில்‌ குறிப்பி 
டப்படவில்லையென்றாலும்‌ இவ்விடம்‌ பற்‌ 
றிய குறிப்புகள்‌ எகிப்திய ஏடுகளில்‌ காணப்‌ 
படுகின்றன. இவ்விடத்தில்‌ நிகழ்ந்த அகழ்‌ 
வாய்வுகள்‌ இதுவரைக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
வைகளில்‌ கற்களில்‌ பொறித்த நீண்ட எபி 
ரேய வாசகங்களை வெளிக்‌ கொணர்ந்துள்‌ 
ளன. 


இரக்கத்தின்‌ இருக்கை (4-0 5227) 

இது உடன்படிக்சை பெட்டகத்தின்‌ மேல்‌ 
தங்கத்தாலான ஒரு தட்டாகும்‌. 2 1,2 முழ 
நீளமும்‌ 1 /2 முழ அகலமும்‌ கொண்டது. 
இதுவே 'இரக்கத்தின்‌ இருக்கை' என 
அழைக்கப்படுகிறது. இதைக்‌ குறிக்கும்‌ எபி 
ரேயச்‌ சொல்லுக்கு ''பரிகாரம்‌ செய்யும்‌ 
இடம்‌'' என்று பொருள்‌. இந்த தங்கத்தா 
லான தட்டு பெட்டகத்தின்‌ 'மூடி' அல்ல. 
மாறாக இது பெட்டகத்தின்‌ மேலே உள்ள 
இரண்டு கெரூபிம்களைத தாங்க அவற்‌ 
றோடு இணைக்கப்பட்ட அடித்தளமாகும்‌. 
இது கடவுளின்‌ கால்மனை என்று அழைக்‌ 
கப்பட்டது. இதில்தான்‌ கடவுள்‌ தங்கி இருந்‌ 
தார்‌ (1 நாள்‌ 28:2; சங்‌ 99:5; 132:7). பரிகார 
நாளில்‌ இதன்‌ மேல்‌ தலைமைக்குரு பலி 
விலங்கின்‌ இரத்தத்தை தெளிப்பார்‌. 


இரக்கம்‌, இரக்கமுள்ள (4-0 1070.) 
விவிலியத்தில்‌ '“இரக்கம்‌'' பல இடங்க 
ளில்‌ வேறுபடுகின்றது. கடவுளுக்கும்‌ இயே 
சுவுக்கும்‌ இதைப்‌ 
அவர்கள்‌ பாவிகள்மேல்‌ கொண்ட உள்‌ ஒத்து 
ணர்வையும்‌ அல்லது மக்களுக்கு உதவிபுரி 


பயன்படுத்தும்போது ' 


க்கம்‌ 


கன்ற்போது உண்டாகின்ற அன்புத்‌ தனமை 
யையும்‌ குறிக்கலாம்‌. இது பெற்றோர்கள்‌ 
பிள்ளைகள்மேல்‌ கொள்ளும்‌ பாச 
உணர்வை அல்லது ஏக்கத்தைக்‌ குறிக்கலாம்‌; 
மன்னிக்கும்‌ மனப்பான்மையைக்‌ குறிக்க 
லாம்‌. பொதுவாக இறையன்பைக்‌ குறிக்க 
றது. இவ்வன்பு உடன்படிக்கை மக்கள்பால்‌ 
இறைவன்‌ காட்டும்‌ அருள்மிக்க மீட்புச்‌ 
செயல்களில்‌ வெளிப்படுகின்றது. மனித 
னின்‌ இரக்கம்‌ என்பது ஒரு மனிதன்‌ மற்‌ 
றொரு மனிதன்‌ தேவைகளை நிறைவு 
செய்ய முற்படும்‌ நல்ல குணம்‌ ஆகும்‌. இது 
சமூக உறவால்‌ விளக்கப்படும்‌. 


1. பழைய ஏற்பாட்டில்‌ கடவுளின்‌ இரக 
கம்‌:- இரக்கம்‌, பரிவு என்பது பொதுவாக 
ஒரே தாய்‌ வயிற்றில்‌ பிறந்தவர்கள்‌ தங்களுக்‌ 
குள்‌ காட்டிக்கொள்ளும்‌ அன்பின்‌ வெளிப்‌ 
புற அடையாளம்‌ அல்லது தாய்‌ பிள்ளைக 
ளுக்குக்‌ காட்டும்‌ அன்பாகும்‌. யாவேயின்‌ 
இரக்கமும்‌ இதே குடும்பச்‌ சூழ்நிலையி 
லேயே விளக்கப்படுகின்றது. யாவே இஸ்ரா 
யேலின்‌ தந்தையாக இருக்கின்றார்‌ (சங்‌ 103: 
13; ஏச 63:15-16; எரே 31:20); தாயாக இருக்‌ 
கின்றார்‌ (ஏச 49:15); கணவனாக இருக்கின்‌ 
றார்‌ (ஏச 34:4-8; ஓசே 1-3). ஆண்டவர்‌ 
பாவம்‌ செய்த மணிதனை அல்லது நன்றி 
மறந்த மனைவியை அன்போடும்‌ மன்னிக்‌ 
கும்‌ மனப்பான்மையோடும்‌ வரவேற்கின்‌ 
றார்‌. 


யாவேயின்‌ இரக்கத்தை குடும்ப அன்பு 
உணர்வாக மட்டும்‌, உள்ளார்ந்த உணர்வாக 
மட்டும்‌, பார்ப்பது தவறு. பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ இறைவனின்‌ இரக்கமானது அவரது 
பிரமாணிக்க நேர்மை தீர்ப்பு (ஓசே 2:14) 
மற்றும்‌ நிலையான அன்பு ஆகியவற்றில்‌ 
வெளிப்படுகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 
மக்களுடன்‌ செய்த உடன்படிக்கையின்பால்‌ 
காட்டும்‌ பற்றுதியிலும்‌ வெளிப்படுகின்றது 
(யாத்‌ 33:19; ஏச 63:9). உடன்படிக்கை உறவுக்‌ 
குப்‌ புறம்பான மக்களுக்கு இரக்கம்‌ அருளப்‌ 
பட்டதாக ஒருதரம்‌ கூடக்‌ கூறப்படவில்லை. 
இறை ஆள்தன்மைக்குள்‌ உள்ள அன்பை 
அல்லது பாசத்தை இரக்கம்‌ உணர்த்தினா 


இரக்கம்‌ [தொடர்ச்‌ 


லும்‌ (2 நாள்‌ 36:15), அது வரலாற்றில்‌ 
புறச்செயல்களில்‌ செயல்முறையாகக்‌ காட்ட 
படுவதைத்தவிர, அது பழைய ஏற்பாட்டில்‌ 
ஒருபோதும்‌ விவரிக்கப்படுவதில்லை. 
பொதுவாக, தமது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்‌ 
களோடு உடன்படிக்கை உறவைப்‌ பிரமா 
ணிக்கமாக நிலைப்படுத்தும்‌ யாவேயின்‌ 
அன்புச்‌ செயலே இரக்கமாகும்‌. 


கடவுள்‌ பல வழிகளில்‌ தனது இரக்கத்தை 
வெளிப்படுத்தினார்‌. தனிப்பட்டோர்‌ அல்‌ 
லது நாட்டின்‌ உறவை அவரோடு மீண்டும்‌ 
அமைக்கும்‌ மன்னிப்பின்‌ வழியாக (உப 
13:17;2 சாமு 24:14) 2 அர 13:23; சங 25:6; 
40:1]: 31:1; 79:8: 103:4; ஏச பம்ப்‌) 7; 
புலம்பல்‌ 3:02; தானி 9:9.18; ஓசே 1:6-7 
யோவே 2:18; மீக்‌ 7:19; அஃப்‌. 3:2; செக்‌ 
1:12.16); தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை 
அவர்களுடைய பகைவர்களிடமிருந்து காப்‌ 
பாற்றுவதின்‌ வழியாக (நெக 9:27-28; சங்‌ 
29:0; 40:11; 69:16; 79:8; ஏச 30:18; எச 42:12]: 
தமது உறுதிமொழியை நிறைவேற்றுவதன்‌ 
வழியாக [உப 13:17; எச 33:26); நாடுகடத்தப்‌ 
பட்ட தமது மக்களை ஒன்று சேர்த்து அவர்க 
ளது நாட்டில்‌ மீண்டும்‌ அமைத்தல்‌ வழியாக 
(உப 30:3; எச 14:1; 49:13; எரே 12-15; எச 
39:25); பாலைவனத்தில்‌ அவர்களுக்குத்‌ 
துணைபுரிவதின்‌ வழியாக (நெகெ 9:19; ஏச 
49:10); அவர்களைத்‌ தம்மோடு ஒப்புரவாக 
செய்வதின்‌ வழியாக (2 அர 13:23; ஓசே 
2:19.23), இறைவன்‌ தமதுப்‌ புறச்செயல்கள்‌ 
வழியாகத்‌ தொடர்ந்து அவர்களை அன்பு 
செய்கிறார்‌. அவர்களது தேவைகளை 
நிறைவு செய்கிறார்‌. தீமையிலிருந்து பாது 
காக்கிறார்‌ (யாத்‌ 33:19; ஏச 54:10). உடன்ப 
பூக்கைக்‌ கடமைகளை, வெறும்கடமைக 
காக அன்று, அன்பினால்‌ நிறைவேற்றுவதே 
யாவேயின்‌ இரக்கமாகும்‌. 


இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எந்த நேரத்திலும்‌ 
இறைவனின்‌ இரக்கத்தை நாடலாம்‌ (சங்‌ 
31:1; 57:1; 79:8; 80:16; 123:2; தாணி 9:18; 
ஏச 33:2). தங்கள்‌ நேர்மையின்‌ நிமித்தமோ 
எந்த உரிமையின்‌ பொருட்டோ இப்படி 
நாடவில்லை. மாறாக இறைவன்‌ அவர்க 


710 


ளோடு உடன்படிக்கை செய்திருந்தார்‌. கட 
வுளே இஸ்ராயேல்‌ மக்களைத்‌ தேர்ந்தெடுத்‌ 
துக்‌ கொண்டார்‌. எனவேதான்‌ அவர்கள்‌ 
இறைவனிடம்‌ இரக்கத்தை எதிர்பார்த்தார்‌ 
கள்‌. எனவேதான்‌, மோசே ''எல்லா அதிகார 
மும்‌ கொண்டுள்ள ஆண்டவராகி கடவுளே, 
அருள்நோக்கும்‌ தயவும்‌ பொறுமையும்‌ அள 
வில்லாத இரக்கமும்‌ பொருந்திய கடவுளே”! 
(யாத்‌ 34:56; நெக 9:17; சங்‌ 86:15; 103:8; 145:8; 
யோவே 2:13; யோனா 4:2) என்று கூறுகின்‌ 
றார்‌. இறைவனின்‌ இரக்கம்‌ இஸ்ராயேல்‌ 
வரலாற்றில்‌ நிரம்பிக்‌ காணப்படுகின்றது. 
வரலாறு முடியும்போது, இறுதிக்கால நன்‌ 
மைகளில்‌ இறைவனின்‌ இரக்கமும்‌ காணப்‌ 
படும்‌ என்று இஸராயேலர்‌ நம்பினா (ஏச 
14:1; 49-13: 54:7; எரே 12:15; 33:26; எச 39:25; 
செக்‌ 1:16). சில இடங்களில்‌ கடவுள்‌ இரக்க 
மற்றவராகக காணப்படும்போது, அவரது 
உடன்படிக்கையின்‌ நிலையை வைத்தே 
இவைகளை நாம்‌ பார்க்க வேண்டும்‌ (யோபு 
27:29; புலம்பல்‌ 2:17. 21; 3:43; செக்‌ 11:6; 
எரே 13:14; எச 7:சீ: 5:11; 7:9; 8:18: 9:0; 
24:14). 


2. பழைய ஏற்பாட்டில்‌ மனிதனின்‌ இரக 
கம்‌:- பழைய ஏற்பாட்டில்‌ மனிதனின்‌ இரக 
கம்‌ மற்றொரு மனிதன்‌ துன்பப்பட்டபொ 
முது, வறிய நிலையிலிருக்கும்போது எழுக 
றது. இத்தகை இரக்கமின்மையே பொது 
வாக விவரிக்கப்‌ படுகிறது. வெகு அரிதா 
கவே போரில்‌ தோற்றவர்களுக்கு இரக்கம்‌ 
காட்டப்பட்டது (உப 7:2; 16; எரே 6:23; 
21:7). சிலசமயங்களில்‌ தோற்றவர்களுக்கு 
இரக்கங்காட்ட இறைவன்‌ தலையிடுதிறார்‌ 
(1 அர 6:50; 2 நாள்‌ 20:9; சங்‌ 106:46; எரேமி 
42:12). சிலைகளை வணங்கியவர்களுக்கும்‌ 
(௨ப 13:8) கொலையாளிகளுக்கும்‌ [உப 
19:13) பொய்ச்சாட்‌சி கூறியவர்களுக்கும்‌ 
(உப 19:21) நீதிமுறையிலும்‌ இரக்கம்‌ மறுக்‌ 
கப்பட்டது. ஆனில்‌ நெகமியா (1:11), தானி 
யேல்‌ (1:9), சவுல்‌ (1 சாமு 2:21) போன்‌ 
றோர்‌ தங்களைக்‌ கைதியாகக்‌ கொண்டிருந்த 
வர்களிடமிருந்து எதிர்பாராத முறையில்‌ 
இரக்கம்‌ பெறுகின்றனர்‌. 


71] 


எங்கே குடும்பங்கள்‌ இருக்கன்றனவோ 
அங்கே இரக்கம்‌, அன்பு, உதவி செய்தல்‌ 
போன்றவைகள்‌ இருந்தன. சமூக உறவுகள்‌ 
இவற்றை வரையறை செய்தன. இவ்வாறு 
இரக்கம்‌ சகோதரர்களுக்குக்‌ காட்டப்பட்டது 
(ஆமோ 1:11; செக்‌ 7:9). இரக்கம்‌ பெறுவதில்‌ 
அடுத்த முக்கிய இடத்தைப்பெறுவது இனம்‌ 
அல்லது சமூகமாகும்‌. அயவாரும்‌ நண்பாக 
ளும்‌ இரக்கம்‌ பெற்றனர்‌ (யோபு 19:21; பழ 
21:10). பிறரைச்‌ சார்ந்திருப்பவர்களான பிள்‌ 
னைகள்‌, முதியவர்கள்‌, ஏழைகள்‌, அனாதை 
கள்‌, விதவைகள்‌ ஆகியோர்‌ இரக்கம்‌ பெறச்‌ 
சிறப்புரிமை பெற்றிருந்தனர்‌. ஏனெனில்‌ 
சமூகத்தின்‌ அக்கறையும்‌ உதவியுமில்லாவிட்‌ 
டால்‌ இவர்கள்‌ கதியற்றவர்களாகவும்‌ வறிய 
வர்களாகவும்‌ ஆவார்‌ /சங்‌ 72:13; ௭௪ 16:5]. 
போரில்‌ வெற்றிபெற்றோர்‌ இத்தகைய 
கைவிடப்பட்டவர்களுக்கு இரக்கம்‌ காட்ட 
வில்லை (2 நாள்‌ 36:17 ஏச 13:18; 47:6). 
பழைய ஏற்பாட்டில்‌, இறை இரக்கத்தைப்‌ 
போல்‌ மனித இரக்கமும்‌ உறவுச்‌ சூழ்நிலை 
யில்‌ புரிந்துக்‌ கொள்ளப்படுகிறது. மனித 
உறவு, இறைவனோடு கொள்ளும்‌ உறவின்‌ 
பகுதியாகுகிறது. உண்மையிலே இறை 
வனை அன்புசெய்ய விரும்பினால்‌, ஒருவன்‌ 
தன்‌ அயலானை அன்பு செய்ய வேண்டும்‌. 
மணிதனுக்குக்காட்டும்‌ இரக்கம்‌ ஆண்டவ 
ருக்குச்‌ செலுத்தும்‌ வழிபாடாகும்‌. 


3. புதிய ஏற்பாடு:- 

அ) இயேசுக்‌ இறிஸ்துவின்‌ இரக்கம்‌: - 
நற்செய்திகளில்‌ நோயுற்றோர்‌, துன்புறு 
வோர்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ இயேசுவின்‌ ரெக்‌ 
கத்தை வேண்டுகின்றனர்‌ (மத்‌ 9:27; 15:22; 
17:15; 20:0- 34; மாற 5:19; 9:22; 10:47; லூக்‌ 
17:13; 18:38). இந்த வேண்டுதல்‌ உதவிக்கும்‌ 
குணமாக்குவதற்கும்‌ எழுப்பப்பட்ட கூக்குர 
லாகும்‌. இரக்கம்‌ காட்டுதல்‌ உதவி செய்வதா 
கும்‌ என்று புரிந்து கொள்ளப்பட்டது. மக்க 
ளின்‌ துன்பங்களைப்‌ பார்க்கும்பொழுது 
இயேசு அவர்கள்மீது மனம்‌ இரங்கினார்‌ 
(மத்‌ 9:36; 14:14; 20:34; 15:0; மாற 8:2; 1:4]; 
6:24; லூரக்‌ 7:13). இந்த உள்ளுணர்வு புறச்செ 
யலாக உருவெடுக்கிறது. இயேசுவின்‌ இரக்‌ 
கச்‌ செயல்‌ குருடனைப்‌ பார்வைப்பெறச்‌ 


இரக்கம்‌ தொடச்சி] 


செய்தது (மத்‌ 20:24); தொழுநோயாளியைக்‌ 
குணமாக்கியது (மாற 1:41); நெடுநேரம்‌ 
போதிக்க வைத்தது [மாற 9:34); இறந்த 
வனை உயிர்ப்பிக்கச்‌ செய்தது (லூக்‌ 7:13); 
பசியொய்‌ இருப்பவர்களை வயிறார உண்ணச்‌ 
செய்தது (மத்‌ 15:32; மாற்‌ 6:2). இயேசுவின்‌ 
இரக்கம்‌ மனிதனுக்கு முழுமையை அளித்‌ 
தது. பாவங்களை மன்னிப்பதில்‌ இயேசு 
வின்‌ இரக்க குணம்‌ வெளிப்பட்டதாக எபி 
ரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில்‌ பார்க்‌ 
இன்றோம்‌ (2:17; 4:6]. புதிய ஏற்பாட்டில்‌ 
இரு இடங்களில்‌ அது இறுகிக்காலப்பொரு 
ளில்‌ விவரிக்கப்படுகிறது (2 தீமோ 1:16.18; 
யூதா 21). 1 பேதுரு 1:3-இல்‌ ''இயேசு 
கிறிஸ்துவின்‌ உயிர்தெழுதலால்‌ இறைவன்‌ 
தம்‌ இரக்கப்பெருக்கத்திற்கேற்ப நமக்கு வற்‌ 
றாத நம்பிக்கை தரும்‌ புதுப்பிறப்பை அளித்‌ 
தார்‌" என்று பார்க்கிறோம்‌. 


ஆ] கடவுளின்‌ இரக்கம்‌:- பழைய ஏற்பாட்‌ 
டுக்‌ கண்ணோட்டத்தில்‌ கடவுளின்‌ இரக்க 
மும்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ கண்ணோட்டத்தில்‌ 
கடவுளின்‌ இரக்கமும்‌ ஒன்றாகவே உள்ளது. 
இறைவன்‌ உடன்படிக்கையின்‌ 
கொடுத்த வாக்குறுதிகளின்படி தவறாதவர்‌ 
என்பதை லூக்‌ 7:50.54.72.78-இல்‌ காண்கின்‌ 
றோம்‌. 1 பேதுரு 2:10 என்பது ஓசே 2:34 
நமக்கு நினைவூட்டுகின்றது. இரக்கம்‌ பற்‌ 
றிய பழைய ஏற்பாட்டுப்‌ பின்னணியி 
லேயே, உரோ 9-டுல்‌ வரும்‌ தர்க்கமும்‌ கலா 
6:16; 1 இமோ 1:2; 2 யோவா 3; யூதா 2-இல்‌ 
வரும்‌ ஆசீர்களும்‌ அமைத்துள்ளன. இரக்கம்‌ 
பற்றிய புதிய ஏற்பாட்டுப்‌ பொருளைப்‌, 
பழைய ஏற்பாட்டு ஒளியிலதான்‌ நிறைவா 
சுப்‌ புரிந்து கொள்ளக்கூடும்‌. புதிய ஏற்பாட்‌ 
டில்‌, மத்‌ 5:/; உரோம 12:1; எபே 2:4; யாக்‌ 
5:11; 1 பேதுரு. 1:3-இல்‌ காணப்படும்‌ 'இரக்‌ 
கம்‌' பழைய ஏற்பாட்டில்‌ காணப்படும்‌ இரக 
கத்தினால்‌ புதிய பொருளைப்‌ பெறுகின்றது. 
இறைவனின்‌ தோந்தெடுக்கப்பட்ட மக்களா 
திய இஸ்ராயேலர்‌ திருச்சபையாக மாறிவிட்‌ 
டனர்‌. இறைவனது அன்புநிறை பிரமாணிக்‌ 
கம்‌ என்றும்‌ மாறாமலே இருந்தது. இறை 
வன்‌ இரக்கத்தை பலவழிகளில்‌ காட்டியுள்‌ 
மலடி எனப்படும்‌ எலிசபெத்துக்கு 


போது 


னார்‌. 


இஇசக்கா 


முதிர்ந்த வயதில்‌ குழந்தை பெறும்‌ பேற்றி 
னைத்‌ தந்தார்‌ (லூக்‌. 1:58); நோயுற்ற எப்பாப்‌ 
பிராதித்துக்கு குணமளித்தார்‌ (பிவி! 2:87]. 
கிறிஸ்தவர்களைச்‌ சித்திரவதைச்‌ செய்த சவு 
லுக்கும்‌ மன்னிப்பும்‌ புதுவாழ்வும்‌ தந்தார்‌ 
(1 தீமோ 1:13). இறைவனின்‌ இரக்கத்தால்‌ 
திருப்பணியை மேற்கொண்டவர்கள்‌ தளரா 
மல்‌ ஊழியம்‌ புரிந்தார்கள்‌ (2 கொரி 4:1). 
கடவுளின்‌ இரக்கம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
வழியாக நமக்கு மீட்பு கொடுத்தது (உரோ 
9:23; 11:20-32; 12:1; எபே 2:4). கிறிஸ்துவில்‌, 
இறைவனது உடன்படிக்கை, இறுதியான 
அன்புநிறைந்து, நிறைவான உறுதிப்பாட்‌ 
டையும்‌ எந்த சக்தியாலும்‌ உடைக்க முடி 
யாத முத்திரையையும்‌ (உரோ 8:38-39) அளிக்‌ 
றைது. 


இ) மனிதனின்‌ இரக்கம்‌:- மறுபடியும்‌ 
பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில்‌ இரக்‌ 
கம்‌ இங்கு வெளிப்படுகின்றது. ஒரு மனிதன்‌ 
மற்றொரு மனிதனுக்குச்‌ செய்யும்‌ உதவிக 
ளின்‌ வழியாக இரக்கம்‌ வெளீப்படுகின்றது 
[மது 18:27; லூக 10:37; 16:24: உரோ 12:8: 
பிவி 2:1; கொலோ 3:12: எபி 10:34; யாக்‌ 
3:17; 1 யோவா 3:17]. சமுதாயத்தில்‌ இருப்ப 
வர்‌ யாராக இருந்தாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உதவி புரிந்து இரக்கத்தைக்‌ காட்ட வேண்‌ 
டும்‌. “உங்கள்‌ தந்‌ைத இரக்கமுள்ளவராய்‌ 
இருப்பது போல்‌ நீங்களும்‌ இரக்கமுள்ளவர்‌ 
களாய்‌ இருங்கள்‌'' [ஹூக்‌ 6:36; மத்‌ 3:7) என்று 
இயேக கூறுகின்றார்‌. 


இரக்கா க - முழுவதுமான) 

இது யூகாவில்‌ உள்ள ஓர்‌ இடம்‌ (1 நாள்‌ 
4:12). இது இருந்த இடம்‌ தெரியவில்லை. 
வாசகமும்‌ பழுதுபட்டிருக்கலாம்‌. எழுபது 
நூல்‌ இவ்விடத்தை இரக்காபு என்றழைக்கி 
றது (2:55) 


இரக்காத்து [44KAH - கடற்கரை) 

இது நப்தலி நாட்டிலுள்ள ஓர்‌ அரண்‌ 
சூழ்ந்த நகரம்‌ (யோசு 19:35). இது திபேரியு 
வுக்கு வடக்கே சுமார்‌ 2.5 கி.மீ. தொலைவில்‌ 
கலிலேயாக்‌ கடற்கறையில்‌ தேல்‌ கெலத்‌ 
தியே அல்ல தேல்‌ அரக்காத்து எனற இடத்‌ 
இல்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 


712 


இரக்காபு (250143 - தோரோட்டி] 

1. இவன்‌ பேரோத்தில்‌ இருந்த பென்யா 
மின்‌ குலத்தவராயெ இரிம்மோனின்‌ மகன்‌ 
சவலின்‌ மகன்‌. இசிபோசத்தின்‌ தலைமை 
யில்‌ இயங்கி வந்த கூட்டத்தில்‌ இவரும்‌ 
பானாவும்‌ தளபதிகளாக இருந்தனர்‌. இவர்‌ 
கள்‌ தங்கள்‌ தலைவனின்‌ தலையை வெட்டி 
(2 சாமு 4:2 5:8) அதைக்‌ தாவீதிடம்‌ கொண்டு 
வந்து, அதற்காகத்‌ தாவீது பரிசளிப்பார்‌ என 
எதிர்பார்த்தனர்‌. ஆனால்‌ தாவீது அவ்விருவ 
ரையும்‌ கொன்றுவிடக்‌ கட்டளையிட்டார்‌ (2 
சாமு 2:9-427. 


2. ஆசாபின்‌ வீட்டாரின்‌ ஆட்சியை முடிவ 
டையச்‌ செய்த ஏகூவின்‌ ஆதரவாளனான 
யோனதாபு என்பவரின்‌ தந்‌ைத அல்லது 
மூதாதை (2 அர 10:15-27). இவரது பெயரால்‌ 
நாடோடிகளாய்‌ வாழ்ந்த ஓர்‌ இனம்‌ இரக்கா 
வியர்கள்‌ என்றே அழைக்கப்பட்டது (எரே 
35). இவர்கள்‌ யூதாவின்‌ பாழ்வெளிகளில்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருந்ததால்‌, நெபுக்கதுனே 
சார்‌ யூகாவை தாக்கியபோது இவர்கள்‌ எருச 
லேமில்‌ அடைக்கலம்‌ புகுந்தனர்‌. எரேமியா 
அனைவரையும்‌ ஆலயத்தில்‌ உள்ள ஓர்‌ 
அறையில அடைத்து வைத்து அவர்களுக்குத்‌ 
திராட்சை ரசம்‌ அளித்து குடிக்கும்படி.க்‌ கூறி 
னார்‌. அவர்களோ மறுத்து விட்டனர்‌. 
ஏனென்றால்‌ இரக்காபின்‌ மகன்‌ யோனதாபு 
அவர்களுக்கு இட்ட கட்டளைபடி அவர்கள்‌ 
திராட்சை இரசம்‌ குடிக்கவோ வீடுகட்டவோ 
விதை விதைவிகைககவேோ கூடாது. அவர்‌ 
கள்‌ காலமெல்லாம்‌ கூடாரங்களிலேயே 
வாழ வேண்டும்‌. இந்த கட்டளைகளுக்கு 
அவாகள்‌ கீழ்ப்படிந்து வாழ்ந்ததாக கூறினார்‌ 
சுன்‌. இந்தப்‌ பற்றுறுதியை எரேமியா யூதா 
வின்‌ மக்களுக்கு உதாரணமாய்க்‌ காட்டி 
இஸ்ராயேலர்‌ எப்படி கடவுளின்‌ கட்டளைக 
ளுக்கு பிரமாணிக்கமாய்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று கற்பிக்கிறார்‌. அதே நேரத்தில்‌ இரக்கா 
பியரை வாழ்த்துகிறார்‌ (எரே 35:6-19). 


இஸ்ராயேலர்‌ பாபிலோனியாவிவிருந்து 
திரும்பியபின்‌ இவர்களும்‌ ஓர்‌ குழுவாக 
வாழ்ந்தனர்‌ என்பதற்கான திடமான ஆதாரங்‌ 
கள்‌ இல்லை. நெகமியா எருசலேமைப்‌ 


712 


புதுப்பித்தபோது அதன்‌ ஓர்‌ வாயிலை பழுது 
பார்க்கும்‌ பணி இரகாப்பியனான மல்கியா 
விடம்‌ ஒப்படைக்கப்பட்டதாக தெக 3:14- 
இல்‌ வாசிக்கிறோம்‌. பிற்காலத்தில்‌ சூழ்நி 
வலைகள்‌ இவர்களின்‌ வாழ்க்கையை மாற்றிய 
மைத்தது. தாடு திரும்பியபின்‌ இவர்கள்‌ 
யபேசில்‌ வாழ்ந்தனர்‌ (1 தாள்‌ 2:35]. '' ஆண்ட 
வர்முன்‌ திற்பது'' என்பது யூதர்களின்‌ வழி 
பாட்டைக்‌ குறிக்கும்‌. யூத மரபுச்‌ செய்திப்‌ 
படி இந்த இரக்காபியர்கள்‌ யூத குருக்களுக்கு 
தங்கள்‌ புதல்வியரை மணம்‌ முடித்துக்‌ 
கொடுத்து அதன்‌ மூலம்‌ ஆலய பணியில்‌ 
நுழைந்தனர்‌ எனலாம்‌. 


இவர்கள்‌ பல இடங்களில்‌ வசிக்கிறார்கள்‌ 
என சுற்று பயணிகள்‌ கூறுகிறார்கள்‌. பென்‌ 
யாமின்‌ தூதெல்லா என்பவர்‌ அரேபியாவில்‌ 
திராட்சை இரசம்‌ பருசாமலும்‌ இறைச்சி 
உண்ணாமலும்‌, திருநூல்‌ படிப்பதிலுமே 
காலத்தைச்‌ செலவிடும்‌ ஒரு இலட்சம்‌ யூதர்க 
ளளைக்கண்டதாக குறிப்பிட்டுள்ளார்‌. 19-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ யோசேப்பு உல்பு என்பவர்‌ 
இவர்களை மெசபொத்தோமியாவிலும்‌ ஏம 
னிலும்‌ கண்டதாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
வேறு சிலர்‌ இத்தகைய ஒரு குழு சாக்கடல்‌ 
அருகில்‌ வாழ்வதாகவும்‌ கூறுகின்றனார. 
9-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இங்கிலாந்தில்‌ சிலர்‌ 
குடிபழக்கத்தை முற்றிலும்‌ ஒதுக்கிப்‌ பக்தி 
யோடு வாழ்ந்து வந்தனர்‌. இவர்களும்‌ தங்‌ 
களை இரக்காபியர்‌ என அழைத்துக்‌ கொண்‌ 


ட ணர்‌. 


3. நாடு கடத்தப்பட்டுத்‌ திரும்பியபின்‌ 
பேத்து -கக்கரேம்‌ மாவட்டத்தை ஆண்ட மல்‌ 
கியாவின்‌ தந்தை (நெக 3:14). இவர்‌ 2-இல்‌ 
குறிக்கப்பட்டவராக இருக்கலாம்‌. அப்படி 
யென்றால்‌, மல்கியா, இரக்காபின்‌ மகன்‌ 
என்ற அளவில்‌ ஓர்‌ இரக்காபியர்‌ ஆவார்‌. 


இரக்காபியர்‌ (RECHABITES} 

காண்க இரக்காபு-8. 
இரக்கேம்‌ (EM - நட்பு) - ஆள்‌. 

1, யாவேயின்‌ கட்டளைப்படி மோசே 
இஸ்ராயேல்‌ மக்களுடன்‌ சோந்து கொன்ற 


gs ம்ம 


எமோரிய மன்னன்‌ கோனின்‌ இற்றர்சர்க 
ளான ஐந்து மிதியானிய அரசர்களில்‌ இவ 
ரும்‌ ஒருவர்‌ (எண்‌ 31:6 யோசு 13:21), 
மிதியானியர்‌ வழி 
பாட்டை இஸ்ராயேவில்‌ புகுத்தியதாலும்‌, 
சிமியோனின்‌ வழித்தோன்றலான சிம்ரி என்‌ 
பவன்‌ மிதியானிய இளவரசி கொசுபி என்ப 
வளை மனைவியாக்கிக்‌ கொண்டதாலும்‌ 
இறைவன்‌ மிதியானியரை இவ்வாறு பழி 
வாங்கினார்‌ (எண்‌ 26]. 


பாகால்‌ -பேயோர்‌ 


2. யூதாவைச்‌ சேர்ந்த இவர்‌ காலேபுடைய 
வழித்‌ தோன்றலும்‌, எபரோனின்‌ மகனும்‌ 
சம்மாய்‌ என்பவனின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ (1 
நாள்‌ 24144], 


இரக்கேம்‌ ப) - இடம்‌ 

இது யோசுவா பென்யாமின்‌ கோத்திரத்‌ 
திற்கு ஒதுக்கிய பகுதியின்‌ எல்லைக்குள்‌ 
இருந்த ஒரு நகரம்‌ ஆகும்‌ (யோசு 16:27). 
இது இருந்த இடம்‌ பற்றி ஒன்றும்‌ தெரிய 
வில்லை. 


இரக்கோன்‌ (RAKKOK 
மான இடம்‌) 


- கடற்கரை, நெருக்க 


இது தாண்‌ பகுதியில்‌ உள்ள ஓர்‌ கிராமம்‌ 
(யோசு 19:46). இது மத்தியதரைக்கடலின்‌ 
வடக்கில்‌ தேல்‌ ஏல்‌-ரெக்செயித்து என்ணுமி 
டத்தில்‌ இருந்திருக்கலாம்‌. 


இரசன்‌ (REZIN) 

இரசன்‌ என்பவர்‌ தமஸ்கு நகர கடைசி 
அரமேய மன்னன்‌. தமஸ்குக்கு அருகே 
அமைந்திருந்த மிட்‌-காதாரா என்னம்‌ ஊரில்‌ 
பிறந்து தமஸ்குவின்‌ தலைவனானார்‌ (கி.மு. 
எட்டாம்‌ தரற்றாண்டு) (ஏச 17:8). அசீரிய 
அரசனான திகிலாத்து பிலேசார்‌ என்ற மன்ன 
னுக்கு சரியா மன்னன்‌ இஸ்ராயேல்‌ மன்னர்க 
ளைப்போல்‌ கப்பம்‌ கட்டினார்‌ (2 அர 15:19. 
20}. இரசீன்‌ மன்னன்‌ இஸ்ராயேல்‌ அரசனான 
பெக்கா என்பவனுடன்‌ சேர்ந்து கொண்டு, 
யூதேயாவையும்‌ ஆசீரியாவை எதிர்க்கும்‌ 
கூட்டணியில்‌ சேர வற்புறுத்தினான்‌ ஆனால்‌ 
யூதாவின்‌ மன்னன்‌ ஆகாசு அதில்‌ ர 
வில்லை, எனவே யூதேயாமீது படையெ 


இப்ப 


டுத்து வந்து ஏலாத்தின்‌ யூதர்களை துரத்தி 
விட்டு அரமேயர்களை அங்குக்‌ குடியேற 
வைத்தனர்‌ (2 அர 16:5.6; ஏச 7:1.6). எருசலே 
மின்மீது செய்த ஆக்கிரமிப்பு தோற்ற பின்‌ 
னும்‌, ஆகாசு மன்னன்‌ பயந்து தன்‌ நாட்டுச்‌ 
செல்வங்களைக்காட்டி அரிய மன்னனின்‌ 
துணையை நாடினார்‌, ஆனால்‌ இறைவாக்கி 
னர்‌ ஏசயா பயப்படாமல்‌ இறைவன்‌ மீது 
நம்பிக்கை வை எனக்‌ கூறிய அறிவுறையைப்‌ 
பொருட்படுத்தவில்லை கி.மு. 733-இல்‌ மூன்‌ 
றாம்‌ இதலாத்து பிலேசார்‌ இஸ்ராயேலின்‌ 
மீது படையெடுத்து பெக்காவைக்‌ கொன்று 
ஓசேயோவை அரசனாக்கினார்‌ (2 அர 15:29. 
30). இரசன்‌ 'புல்லிமானைப்போல்‌' தமஸ்கு 
விற்குத்தப்பி ஓடினார்‌. அங்கும்‌ அூரியப்‌ 
படைகள்‌ முற்றுகையிட்டன. கி.மு.732-இல்‌ 
தமஸ்குவை அசிரியர்கள்‌ கைப்பற்றினர்‌. இர 
சன்‌ கொல்லப்பட்டார்‌ (2 அர 16:9). 


இரசேப்பு பட்ட - தீப்பிழம்பு]-ஆள்‌ 

1. இவர்‌ எப்பிராயிம்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
வர்‌. இவர்‌ இரப்பா என்பவரின்‌ மகனும்‌ 
தேலா என்பவரின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 
7:25). 


இரசேப்பு என்ற சிறப்புப்‌ பெயரைப்பொ 
துப்‌ பெயர்ச்சொல்லாக மொழிப்பெயர்த்‌ 
துள்ளனர்‌ (உப 32:24; சங்‌ 76:4; 78:49; யோபு 
3:7; 2.௪. 8:6) 


2. இரசேப்பு என்பது ஒரு கானானியக்‌ 
கடவுளாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்‌ 
உருவம்‌ தலைப்பாகையுடனும்‌ கொம்புகளு 
டனும்‌ காணப்படுகின்றது. எனவே இது 
கொள்ளைதோயின்‌ கடவுள்‌ என்றும்‌ அழி 
வின்‌ கடவுள்‌ என்றும்‌ வர்ணிக்கப்படுகிறது 
(உப 32:34; சங்‌ 78:48]. 
இரசேப்பு (2௪H - சூடாக்கப்பட்ட கல்‌, 
அரண்‌ செய்யப்பட்ட இடம்‌] - இடம்‌ 

எசக்கியாவுக்குச்‌ சனகெரிபு மன்னனின்‌ 
படைத்தளபதி அறிவித்த செய்தியில்‌ குறிப்‌ 
பிட்ட கோசான்‌, காரான்‌ ஆகிய நகரங்களு 
டன இரசேப்பு நகரமும்‌ குறிப்பிடப்பட்டது 
(2 அர 19:12; எச 37:12). இவை அசிரியர்க 


714 


ளால்‌ கைப்பற்றப்பட்டன எனவும்‌ இவ்வி 
டத்தின்‌ தெய்வங்கள்‌ அவைகளைக்‌ காப்‌ 
பாற்ற முடியவில்லை என்றும்‌ கூறப்படுகி 
றது. ஏபெல்‌ சிங்கர்‌ என்ற இடத்திற்கு மேற்‌ 
கில்‌ இரசேப்பு அமைந்துள்ளது. இது அரி 
யர்களின முக்கியமான இடமாகக்‌ கருதப்பட்‌ 
டது. இது மூன்றாம்‌ சால்மனேசர்‌ காலத்தி 
லேயே அ?ரியாவுடன்‌ இணைக்கப்பட்டது. 


இரசேன்‌ (0505 


கடிவாளம்‌) 


- பாதுகாக்கப்பட்ட இடம்‌, 


அரிரியாவில்‌ நினிவே நகருக்கும்‌, காலா 
நகருக்கும்‌ இடையே நிம்ரோத்து என்பவ 
ரால்‌ கட்டப்பட்ட மாபெரும்‌ நகரம்‌ இரசேன்‌ 


ஆகும்‌ (ஆதி 10:12). 


இரசோன [(REZOK 
இளவரசன்‌] 

இவர்‌ எலியதாவின்‌ மகன்‌. இரசோன்‌ 
என்பவர்‌ சாலமோன்‌ மன்னனுக்கு பகைவ 
னாக இருந்த ஓர்‌ அரமமேயத்‌ தலைவனாவார்‌. 
தன்‌ வாழ்வின்‌ தொடக்கத்தில்‌ சோபாவின்‌ 
அதாதெசர்‌ என்பவனுக்கும்‌ பணியாளனாக 
இருந்தார்‌. பின்‌ அங்கிருந்து பிரிந்துசென்று 
திருடர்‌ கூட்டத்திற்கு தலைவனானார்‌. சால 
மோன்‌ காலத்தில்‌ தமஸ்குமேல்‌ இஸ்ராயேல 
ரின்‌ பிடிப்பு வலிமையிழக்கும்‌ நிலையிலி 
ருந்தபோது இரசோன்‌ அதை வென்று புதிய 
வலிமைமிக்க ஒரு அரமேய ஆட்சியை உண்‌ 
டாக்கினார்‌ (1 அர 1184-25). முதலாம்‌ 
பென்‌-அதாது என்பவரின்‌ பாட்டனாரான 
கெசியோன என்பவரும்‌ இரசோனும்‌ ஒரே 
ஆள்‌ எனக்‌ கருதப்படுகிறது (15:18). 


மேல்‌ குடி மகன்‌, 


இரட்டை நாவுளனவர்கள்‌ [DOUBLE-TONGLED } 

இச்சொல்லின்‌ பொருள்‌ அவ்வளவு தெளி 
வாக இல்லை. இது விவிலியத்தில்‌ 1 மோ 
3:8-இல்‌ மட்டும்‌ தான்‌ காணப்படுகிறது. 
இச்சொல்லின்‌ கிரேக்க மூலம்‌ சொல்லின்‌ 
பொருள்‌ ''சொன்னதே சொல்லுதல்‌; செய்‌ 
ததே செய்தல்‌'' ஆக இருக்கலாம்‌. மற்றோரு 
மொழி பெயர்ப்பில்‌ ''உண்மையில்லாத'' 
என்று கூறப்பட்டுள்ளது. திருத்தொண்டர்‌ 
கள்‌ அனைவரும்‌ உண்மையைப்‌ பேச வேண்‌ 
டும்‌. இரட்டை நாவுள்ளவர்கள்‌ என்ற பதம்‌ 


715 


நேர்மையற்றவர்கள்‌, வாய்மை அற்றவர்கள்‌ 
என்பதை உணர்த்தலாம்‌. ஆசிரியர்‌, திருத்‌ 
தொண்டர்களைச்‌ செய்ததையே திரும்பிச்‌ 
செய்யாதீர்கள்‌, சொன்னதையே மறுபடியும்‌ 
சொல்லாதீர்கள்‌ என்று அறிவுரை கூறியது 
சந்தேகப்படக்கூடியதாக இருக்கின்றது. 
கிரேக்க சொல்லும்‌ இலத்தீன்‌ சொல்லும்‌ 
(இரண்டு மொழிகளைப்‌ பேசுவதை! மட்‌ 
டும்‌ குறிக்கவில்லை; ஏமாற்றுதல்‌, வேடம்‌ 
பூணூதல்‌ என்ற பொருளையும்‌ கொடுக்கின்‌ 
றன. 


இரண்டாம்‌ தொகுதி அல்லது பகுதி [SECOND 
QUARTER } 

இது எருசலேமின்‌ ஒரு பகுதியாகும்‌. 
இங்குதான்‌ குல்தா என்ற இறைவாக்கினி 
வாழ்ந்து வந்தாள்‌. இப்பகுதி ஆலயத்தின்‌ 
மேற்கு பகுதி சுவருக்கும்‌, பாதுகாப்பு சுவ 
ரின்‌ வடக்கு பகுதிக்கும்‌ இடையில்‌ அமைந்‌ 
துள்ளது (2 அர 22:14; 2 நாள்‌ 32:22). இது 
தாவீது நகருக்கு மேற்கில்‌, திரோப்பியன்‌ 
பள்ளத்தாக்கின்‌ குறுக்கில்‌ அமைந்திருந்தது. 
இது அரசர்கள்‌ காலத்தில்‌ வளர்ச்சியடைந்‌ 
தது, பிற்காலத்தில்‌ இது, நெகமியாவால்‌ 
கட்டப்பட்ட சுவற்றுக்குள்‌ சேர்க்கப்பட்டது. 
செப்‌ 1:10-இல்‌ இது புதிய நகர்‌ பகுதி என்று 
குறிக்கப்படுகிறது. குல்தா என்ற இறைவாக்‌ 
கினிதான இஸ்ராயேலின்‌ அரசனான யோசி 
யாவின்‌ ஆட்சியில்‌ ஆலயம்‌ பழுதுப்பார்க்‌ 
கப்பட்டபோது கிடைத்த சட்ட நூலை 'இ 
றைவனுடைய வார்த்தைதான்‌' என்று உறுதி 
யாகக்‌ கூறி ஏற்கச்‌ செய்தாள்‌. 


இரண்டாம்‌ வருகை [SECOND COMING) 
கிறிஸ்துவின்‌ இறுதிக்கால வருகையைக்‌ 
குறிக்கப்பயன்படும்‌ ஒரு சொற்றொடரா 
கும்‌. ஆண்டவர்‌ மீண்டும்‌ தோன்றுவதைப்‌ 
பற்றி எபி 9:28; 2 பேதுரு 1:16 ஆகிய 
பகுதிகள்‌ விவரித்தாலும்‌, இரண்டாம்‌ 
வருகை என்ற சொற்றொடர்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ காணப்படவில்லை. மத்‌ 24:3; 1 தெச 
2:19; 2 பேதுரு 3/4 ஆகிய 
இடங்களில்‌ வருகை என்று மட்டும்‌ பேசப்‌ 
பட்டாலும்‌ கூறவரும்‌ கருத்து ஒன்றே. இச்‌ 
சொற்றொடர்‌ இி.பி.750-ஐ ஓட்டி வாழ்ந்த 


யாக்‌ 5:29; 


. இதற்கு மாறாக, 


இரண்டாவது மரணம்‌ 


யூஸ்தீன்‌ காலத்திலிருந்து ஒரு கலைச்‌ சொல்‌ 
லாகப்‌ பயன்பட்டதாகத்‌ தெரிகிறது. 


இரண்டாவது ஆதாம்‌ (COND ADAM ) 
உரோ 8:14-19; 1 கொரி 1521-23. *45-50; 
ஒருவேளை பிலி 2:5-117 ஆகிய பகுதிகளில்‌ 
கூறப்படும்‌ கிறிஸ்து பற்றிய கருத்துக்களை 
விவரிக்கப்‌ பயன்படும்‌ சொற்றொடராகும்‌. 


முதல்‌ மனிதன்‌ ஆதாம்‌, மண்ணிவிருந்து 
வந்தவர்‌, மாண்ணைச்சார்ந்தவர்‌. அவரது 
பாவம்‌ சாபத்தைக்‌ கொண்டு வந்தது. அவ 
ரில்‌ எல்லா மனிதரும்‌ மரிக்கின்றனர்‌. 
இரண்டாம்‌ அல்லது 
கடைசி ஆதாம்‌ அல்லது விண்ணிலிருந்து 
வந்த இரண்டாம்‌ மனிதனாகிய கிறிஸது 
மகிமை பெறுகிறார்‌; உயிர்தரும்‌ ஆவியாகி 
றார்‌. அவரில்‌ விசவாசிகள்‌ உயிர்‌ பெறுகின்ற 
னர்‌; மகிமைப்படுத்தப்படுகின்றனர்‌. 


இரண்டாவது மரணம்‌ [SECOND DEATH) 

திருவெளிப்பாட்டில்‌ மட்டுமே குறிப்பி 
டப்பட்டுள்ள இச்சொற்றொடர்‌, ''நெருப்பு 
மற்றும்‌ கந்தகத்தால்‌ எரியும்‌ கடல்‌'' என 
(கிருவெனி 21:6; 20:14) யோவானால்‌ அடை 
யாளச்‌ சொற்களில்‌ விவரிக்கப்படுகிறது. உட 
வின்‌ மரணத்தால்‌ மறைசாட்சி கூறித்‌ துன்பு 
றுவோருக்கு (2:10-11) வாக்களிக்கப்பட்ட 
வாழ்வின்‌ வெற்றி வாகையின்‌ பின்னணியில்‌ 
இக்கருத்து யோவானின்‌ வழக்கில்‌ தெளி 
வாக விவரிக்கப்படுகிறது. மேலும்‌, தூய்மை 
யாக உள்ளோரும்‌, புனிதப்படுத்தப்பட்டவ 
ரும்‌ புதிய வாழ்வின்‌ முதல்‌ உயிர்ப்பில்‌ 
பங்கு பெற்றிருந்தால்‌, இதனை அனுபவிக்க 
மாட்டார்கள்‌ (20:6). 


இரண்டாவது மரணம்‌ என்பது, விசுவாசி 
களுக்கு வாக்களிக்கப்பட்ட இறைமுன்னி 
லையில்‌ வாழும்‌ வாழ்க்கைக்கு எதிர்மாறா 
னது (தஇருவெளி 21:3-சீ; 22:3-8). வாழ்வின்‌ 
நூலில்‌ பெயர்‌ எழுதப்படாதவர்களோடு (20: 
15), சாவும்‌, பாதாளமும்‌ இந்த இரண்டாம்‌ 
மரணத்தை அனுபவிக்கும்‌ (20:14). இச்சொற் 
றொடர்‌ ராபிகளின்‌ மரபிலிருந்து வருவதா 
கத்‌ தெரிகிறது (உப 03:6; எரே 51:29], 


716 


ரெண்டு சுவர்கமுரக்கிடை யேயுளள வாயில்‌ 


இரண்டு சுவர்களுக்கடையேயுள்ள வாயில்‌ 

எருசலேமின்‌ தென்‌ கிழக்கில்‌ உள்ள நகர 
வாயில்‌ [2 அர 24:௪2; எரே 39:24; 52:7). 
ஒருவேளை இது ஊருணி வாயிலாக (நெக 
2:14; 3:15) இருக்கலாம்‌. 


யூதாவின்‌ அரசனான செதேக்கியாவும்‌ 
அவனுடைய போர்‌ வீரர்களும்‌ இரண்டு 
சுவர்களுக்கு இடையிலிருக்கும்‌ வாயிலின்‌ 
வழியாக இரவோடு இரவாய்‌ பட்டணத்தை 
விட்டு வெளியேறி பாலை நிலத்தை நோக்‌ 
இத்‌ தப்பியோடினார்கள்‌. 


இரதாமின்‌ (சரத) 

தெமேத்திரியு என்ற சீரிய மன்னன்‌ (கி.மு. 
150) சமாரியாவிடமிருந்து யோனத்தான்‌ மக்‌ 
கபேயுக்கு அளித்த 3 நகரங்களில்‌ ஒன்று (1 
மக்‌ 11:4). மற்ற இரு நகரங்களான அபேய்‌ 
ரேமாவும்‌ இலிதாவும்‌ பாலஸ்ஜீனத்தில்‌ 
இருப்பதால்‌ இந்நகரம்‌ பாலஸ்இனத்திலே 
தான்‌ இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ இதற்கு 
வேறெந்த அடிப்படையும்‌ இல்லை. இது 
சாமுவேலின்‌ சொந்த ஊரான ரொமாவைச்‌ 
சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கலாம்‌ எனக்‌ 
கருதப்படுகிறது. 


இரத்த ஊறல்‌ (DISCHARGE) 

மேக வெள்ளை, வெட்டை போன்ற நேய்‌ 
களைக்‌ குறிக்க ஐந்நூல்‌ பயனபடுத்தும்‌ ஒரு 
சொல்லாகும்‌. ஆதிபெற்றோரின்‌ பாவத்தால்‌ 
வந்த வியாதிகளில்‌ இதுவும்‌ ஒன்று, இது 
ஒரு கொடிய தொற்று வியாதி; இது பெண்‌ 
குறியின வழியில்‌ அரிப்பை உண்டு பண்‌ 
ணும்‌. லேவி 15:19-இல்‌ இரத்த ஊறவலில்‌ 
மாதவிடையையும்‌ சோத்துக்‌ கூறுகிறது. 
காண்க: இரத்தப்‌ போக்கு. 


இரத்த நிலம்‌ (5௨0.0 0000 ) 

அப 1:19-இல்‌ மட்டும்‌ சிறப்பாகக்‌ குறிப்பி 
டப்படும்‌ வார்த்தை. 'அக்கலிதாமா' என்ற 
மூலச்‌ சொல்‌ கிரேக்க மொழியில்‌ பலவித 
மாக மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதால்‌ 
மூலச்‌ சொல்‌ எது என்று குழப்பமாக உள்‌ 
ளது. காண்க. அக்கலிதாமா. 


இரத்தப்‌ பழி (9000 பேடா ) 

விலங்குளின்‌ அல்லது மனித இரத்தத்தைச்‌ 
சிந்துதல்‌ சட்டமுறைப்படி பழிக்குரியதா 
கும்‌. திருடன்‌ கன்னமிட்டுத்‌ திருடுகையில்‌ 
வேண்டுமென்று அவனைக்‌ கொல்லுதல்‌ 
(யாத்‌ 22:2-3), வீடு கட்டுகையில்‌ மேலமாமு. 
யிலிருந்து கால்‌ நழுவிக்‌ ழே விழுந்து 
மடிதல்‌ (உப 22:8), கொலை செய்தவனை 
அடைக்கல நகருக்குள்‌ இரத்தப்‌ பழிவாங்கு 
கல்‌ (உப 19:10; 2 நாள்‌ 19:10) போன்றவை 
இரத்தப்‌ பழிகளாகும்‌. 


இரத்தப்‌ பழிபற்றிய ஒழுங்குகளுக்கு அர 
சர்களும்‌ கட்டுப்பட்டவர்களாவர்‌. கபயோ 
னியர்களைக்‌ கொன்றதற்காக, சவுலின்‌ மேல்‌ 
இரத்தப்‌ பலிவாங்கத்‌ தாவீது கோரப்படுகி 
றார்‌ (2 சாமு 21:1 தொ). உரியாவைக்‌ 
கொன்றதற்காக தாவீதே இரத்தப்பழிக்குரிய 
தண்டனை பெறுகிறார்‌ (51:14). ஆனால்‌ 
மெசியாக்‌ காலத்தில்‌ * “எருசலேமின்‌ இரத்தக்‌ 
குறைகளும்‌'' தூய்மைப்படுத்தப்படும்‌ (ஏச 
4:4). 


இரத்தப்பழி என்ற பதம்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ காணப்படவில்லையாயினும்‌, பிலாத்து 
இயேசுவில்‌ '“இரத்தத்தின்‌ மட்டில்‌'' தான்‌ 
குற்றமற்றவன்‌ என்று, பொறுப்பை முழுவ 
தும்‌ யூதர்கள்‌ மேல்‌ சுமத்த முயலுகிறார்‌ (மத்‌ 
87:24-25). அப 5:28-இல்‌, யூகச்‌ சங்கத்தினர்‌ 
“அந்த மனிதனின்‌ இரக்கப்‌ பழியை" தங்‌ 
கள்‌ மேல்‌ சுமத்துவதாக அப்போஸ்தலா்க 
ளைக்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. 


இரத்தப்‌ பழிவாங்குவோன்‌ (0 
BLOOD } 

தன்‌ இனத்தின்‌ ஒருவனைக்‌ கொலை செய்‌ 
தவனின்‌ குடும்பத்தையோ இனத்தையோ 
சேர்ந்த ஒருவனைக்‌ கொன்று பழிதீர்க்கும்‌, 
கொல்லப்பட்ட வனின்‌ இரத்த உறவினனோ 
அல்லது இனத்தைச்‌ சேர்ந்தவனோ இரத்தப்‌ 
பழிவாங்குவோன்‌ என்றழைக்கப்பட்டான்‌. 
இப்பழக்கம்‌ பழங்கால மேற்காசிய மக்களி 
டையே இருந்தது போல்‌, இக்கால ஆதிவாசி 
களிடையேயும்‌ காணப்படுகிறது. இறப்பால்‌ 
மீண்டும்‌ 


ககர்க்கப்பட்ட சமன்பாட்டை 


717 


அமைப்பது இந்த இரத்தப்‌ பழிவாங்கும்‌ 
வழக்கத்திற்கு ஒரு விளக்கமாகும்‌. ஒரு 
கொலை மற்றொரு கொலையால்‌ சமன்‌ 
செய்யப்படுகிறது. 


பழைய ஏறபாட்டில்‌ கொலை செய்யப்‌ 
பட்டவனின்‌ நெருங்கிய உறவினனே இப்‌ 
பழி தீர்க்க வேண்டும்‌. உறவுமுறை இரத்த 
பழிவாங்குவோனைக்‌ கவனமாக விவரிக்க 
றது (எண்‌ 35:12). அவருடைய பொறுப்பும்‌ 
மிதளிவாக விவரிக்கப்படுறெது (35:19-21; 
உப 19:12]. 


தற்செயலாக நடக்கும்‌ கொலையை 
வேண்டுமென்று செய்த கொலையிலிருந்து 
வேறுபடுத்தி, மோசே சட்டம்‌ இரத்தப்‌ பழி 
வாங்குதலைக்‌ கட்டுப்படுத்துகிறது. தற்செய 
லாகக்‌ கொலை செய்தவன்‌, ஆண்டவரு 
டைய பீடத்திற்கோ (யாத்‌ 21:14; 1 அர 
2:28-31) அல்லது ஆறு அடைக்கல நகரில்‌ 
ஒன்றுக்கோ (யாத 21:13; எண 05:9-10; உப 
19:6-10; யோசு 20:1-9) ஓடி அங்கு அடைக்க 
லம்‌ தேடலாம்‌. அங்கு அதன்‌ எல்லைக்குள்‌ 
அதன்‌ குரு 
இருப்பான்‌. அடைக்கல நகரம்‌ அவனுக்கு 
நாடுகடத்தப்பட்ட இடமாக, உண்மையில்‌ 


சாகும்வரை, பாதுகாப்பாக 


ஒரு சிறைச்‌ சாலையாக அமைந்தது. 


இந்த இரத்தப்‌ பழிவாங்கும்‌ நிகழ்சர்கெ 
ளில்‌ சில பழைய ஏற்பாட்டில்‌ விவரிக்கப்ப 
டுகின்றன. தன்‌ சகோதரர்களின்‌ சாவுக்குப்‌ 
பொறுப்பான மிதியானியர்களைக்‌ கக 
யோன்‌ கொன்றார்‌ (நீதி 8:168-21). சவுல்‌ 
காரணமாகிய தங்கள்‌ சககுடிமக்களின்‌ இறப்‌ 
பைக்‌ கிபயோனியர்‌ புழிதர்த்தனர்‌ (2 சாமு 
21:1-9). ஆனால்‌ போரில்‌ கொல்லப்பட்ட. 
தன்‌ சகோதரன்‌ அசாயேலின்‌ இறப்பை 
யோவாபு பழிதீர்க்கது, இரத்தப்‌ பழிதாத 
லுக்கு ஒரு மாதிரிகையன்று (2 சாமு 3:27.00. 
3! கொ; 3 அர 2:0). 


பிற்காலத்தில்‌ பல அரசாங்க நிறுவனங்கள்‌ 
நீதி வழங்கக்‌ தொடங்கிய பின்‌ இப்பழுக்கம்‌ 
இஸ்ராயேலில்‌ கைவிடப்பட்டது. 


இரத்த மணமகன்‌ 


இரத்தப்‌ போக்கு, பெரும்பாடு (ரே ம 
BLOOD ) 

லூக்கா பயன்படுத்தும்‌ இந்த சொல்‌ ஹிப்‌ 
போகிரடெஸ்‌, திஸ்கோரிதஸ்‌, காலன்‌ இவர்‌ 
களின்‌ மருத்துவ நூல்களில்‌ காணப்படுகிறது. 


லேவியர்‌ சட்டப்படி, மாதவிடாய்‌ இரத்‌ 
தப்‌ போக்கு ஒரு பெண்ணை ஏழு நாட்களுக்‌ 
குத்‌ தீட்டுடையவர்களாக, தூயமையற்றவ 
ளாக ஆக்கியது (லேவி15:19 தொ]. இக்கா 
லத்தில்‌ அவளைத்‌ தொட்டவர்களும்‌ அதி 
நாள்‌ மாலைவரைத்‌ தட்டுடையவர்களானார்‌ 
கள்‌. 


இரத்தப்‌ போக்குடைய ஒருபெண்ணை 
இயேசு குணமாக்கியது தனிச்சிறப்புடையது 
(லூக்‌ 8:43; மாற 3:25). எக்காரணத்தினால்‌ 
இந்த இரத்தப்‌ போக்கு அவளிடம்‌ ஏற்பட்ட 
தாயிருந்தாலும்‌, இரத்தம்‌ தொடர்ந்து வடி 
வது அவளைத்‌ தொடர்ந்து தட்டுடையவ 
ளாக ஆக்குகிறது. அவள்‌ இயேசுவின்‌ ஆடை 
யைத்‌ தொட்டது, அவரைச்‌ சடங்குமுறைத்‌ 
தட்டுடையவராக ஆக்கினாலும்‌, ஆற்றல்‌ மாய 
சக்தியாகப்‌ பாய்வதால்‌ என்பதை விட அவ 
ளது விசுவாசமே அவளுக்குக்‌ குணமளித்தது 
என்பதுவே இந்நிகழ்ச்சியுரையின்‌ செய்தியா 
கும்‌. 


இரத்த மணமகன்‌ [நRIDEGROOM OF BLOOD} 

சிப்போரா தன்‌ கணவன்‌ மோசேக்குக்‌ 
கொடுத்த பெயராகும்‌ (யாத்‌ 4:25-26). ஆண்ட 
வரது கோபத்தைத்‌ தணிக்கவும்‌ மோசேயின்‌ 
உயிரைக்காப்பாற்றவும்‌, சிப்போரா, தங்கள்‌ 
தலைமசுன்‌ கெரிசோமுக்கு விருத்தசேதனம்‌ 
அதாவது நுனிககோல்‌ அறுவை செய்தாள்‌. 
இப்படி அறுக்கப்பட்ட நுணித்தோலால்‌, தன்‌ 
கணவனின்‌ பிறப்புறுப்புகளைத்‌ தொட்‌ 
டாள்‌. இதை வாசகம்‌, ''மோசேயின்‌ பாதங்க 
ளைத்‌ தொட்டு" என்று செயற்கை மொழி 
யில்‌ கூறுகிறது. இச்செய்கையால்‌ மோசேக்‌ 
கும்‌ இச்சடங்கைச்‌ செய்தாள்‌ என்று கூறலாம்‌ 
(ஏனெனில்‌ அவருக்கும்‌ இச்சடங்கு இது 
வரை செய்யப்படவில்லை எனத்‌ கெரிகி 
றது]. இதுவரை, பருவம்‌ எய்தயுபோதோ 
அல்லது திருமணக்கின்‌ போகோ செய்யப்‌ 


இரக்கம்‌ 


பட்ட இச்சடங்கு குழந்தைகளுக்கும்‌ செய்‌ 
யப்படும்‌ சடங்காக மாற்றியதற்கு விளக்க 
மாக இந்த நிகழ்ச்சியுரை புகுத்தப்பட்டிருக்க 
லாம்‌. 


இரத்தம்‌ (3000) 
மனித, விலங்கு, 

அவசியமான நீர்த்தன்மையுடைய பொருளா 

கும்‌ (காண்க ஆதி 29:11-12; உப 32:14). 


தாவர வாழ்வுக்கூட 


1. பழைய ஏற்பாடு:- இச்சொல்லின்‌ 
இயல்பான பொருளைத்தவிர, உயிருக்கே 
சமமான பொருளில்‌ உருவகமாகவும்‌ இதற்‌ 
குப்‌ பொருள்‌ அளிக்கலாம்‌. இவ்வாறு ஆபே 
லின்‌ இரத்தத்தின்‌ ''குரல்‌'' பழிவாங்கக்‌ 
கதறுகிறது (ஆதி 4:10]. ஆதி 9:4-6-இல்‌ 
நோவா, மனிதனுடைய அல்ல விலங்கின்‌ 
இறைச்சியை அகன்‌ உயிராகிய இரத்தத்‌ 
தோடு உண்ணக்‌ கூடாது என்று கடை 
செய்யப்படுகிறார்‌. இரத்தம்‌ வடிக்கப்‌படாத 
விலங்கின்‌ இறைச்சியை உண்ணக்கூடாது 
என்று தடை உயிருள்ள விவங்குகளையோ 
அல்லது இன்னும்‌ சூடான இரத்தத்தைக்‌ 
கொண்டுள்ள விலங்குகளையோ உண்ணும்‌ 


கொடிய, காட்டுமிராண்டிப்‌ பழக்கத்தை 
எதிர்ப்பதற்காகவும்‌ இருக்கலாம்‌. ஒரு 
வேளை இத்தடை, பலிக்காக ஒப்புக்‌ 


கொடுக்கப்படும்‌ இரத்தத்தின்‌ முக்கியத்து 
வத்தையும்‌ உணர்த்தலாம்‌. இறைவன்‌ மனித 
னைக்‌ தம்‌ உருவில்‌ உண்டாக்கியிருந்ததால்‌ 
மனித இரத்தம்‌ சிந்தப்படுவது தடை 
செய்யப்பட்டிருந்தது (9:6). மனித இரத்தத்‌ 
திற்கு இறைவன்‌ கணக்குக்‌ கேட்டபோது, 
அவர்‌ மணித உயிரைத்‌ தமது பாதுகாப்பில்‌ 
எடுத்துக்‌ கொண்டார்‌. இரத்தத்திற்கும்‌ உயி 
ருக்குமிடையே நெருங்கிய உறவை அமைத்‌ 
தார்‌. இதனால்‌ ஆபேலைக்‌ காயின்‌ கொன்ற 
தோடு தொடங்கிய கொலை செய்யும்‌ பழக்‌ 
கத்தைத்‌ தடுக்க இறைவன்‌ எதிர்‌ பார்த்தார்‌. 


இந்த தடையை மோசேயின்‌ சட்டம்‌ மாற்‌ 
றவில்லை, விலங்குகளின்‌ இரத்தமும்‌ 
கொழுப்பும்‌ பிடத்திற்குக்‌ கொண்டுவரப்‌ 
பட்டு, அவை மனிதனுக்கல்ல இறைவ 
னுக்கே சொந்தமானவை என்பது சுட்டிக்‌ 


71% 


காட்டப்பட்டது. குருக்கள்‌ பீடத்தின்மேல்‌ 
இரத்தத்தைத்‌ தெளிக்கலாம்‌. ஆனால்‌ மற்ற 
இஸ்ராயேலர்களைப்‌ போல்‌ அவர்களும்‌ 
அதையும்‌ கொழுப்பையும்‌ உண்ணக்கூடாது 
(லேவி 3:16-17; 7:22-27). பீடத்தின்‌ மேல்‌ 
ஒப்புக்‌ கொடுக்கப்பட்ட கொழுப்பும்‌ இரத்த 
மும்‌ அடையாளமாகப்‌ பரிகாரத்தை உணாக 
தின; ஆகவே அவை இறைவனுக்கே சொந்த 
மானவையாகும்‌. பாலைவனத்தில்‌ இஸ்ரா 
யேலர்‌ அலைந்து திரிந்த காலத்தில்‌ மாட்‌ 
செம்மறியாட்டையோ வெள்‌ 
ளாட்டையோ கொன்று பலிசெலுத்துகல்‌ 
சாட்சிக்‌ கூடார வாயிலின்‌ முன்புதான்‌ செய்‌ 
யப்பட வேண்டும்‌ (லேவி 17:0-5). பாலஸ்தீ 
னத்கை வென்று குழடியேறியபின்‌, பாலஸ்த 
னத்தில்‌ எங்கும்‌ விலங்குப்பலி செலுத்த குரு 
அனுமகிக்கப்பட்டிருந்தார்‌, ஆனால்‌ விலங்‌ 
கின்‌ இரத்தத்தை உண்ணக்‌ கூடாது (உப 
12:15-16. 21-25; 1 சாமு 4:45]. 


ையோ, 


லேவி 17:11-இன்படி இறைவன்‌, தமது 
மக்களின்‌ ஆன்மாக்களுக்குப்‌ பாவப்‌ பரிகார 
மாக, இரத்தத்தை அளித்திருந்தார்‌. ஏனெ 
னில்‌ உயிருள்ள காரணத்தால்‌ இரக்கமே 
பரிகாரம்‌ செய்கிறது. விலங்கு இரத்தத்தை 
உண்ணக்‌ கூடாது என்ற தடை மீண்டும்‌ 
மீண்டும்‌ கூறப்பட்டு; யூகர்களால்‌ கடைப்பி 
டிக்க.ப்பட்டது [17:10.12-13). பரிகார நாளில்‌, 
விலங்கு இரத்தம்‌ சிந்தும்‌ சடங்கின்‌ வழி 
பாட்டுப்‌ பொருள்‌ உச்சநிலை அடைந்தது 
எனலாம்‌. அன்று, பெரிய குரு இரத்தத்தைத்‌ 
திருத்தூயகத்தினுள்‌ கொண்டு சென்று, 
இரக்க இருக்கையின்‌ மீது தெனித்தார்‌ (4:6. 
14-15). உயிரின்‌ சாரம்‌ என்ற அளவில்‌, 
விலங்கு இரத்தம்‌ உண்மையான உயிருக்கா 
கப்‌ பரிகாரம்‌ செய்தது. அடையாளமுறை 
யில்‌ பலி ஒப்புக்‌ கொடுப்பவரின்‌ பாவங்க 
ளுக்காகப்‌ பரிகாரம்‌ செய்தது. 


2. புதிய ஏற்பாடு:- பழைய ஏற்பாட்டில்‌, 
ஆபிரகாம்‌ இறைவனோடு உடன்படிக்கை 
செய்து கொண்டபோது, தனது சொந்த இரத்‌ 
தத்தையே சிறிது சிந்த வேண்டியிருந்தது 
(ஆதி 17:24). பிற்காலத்தில்‌ மனிதப்‌ பாவங்க 
ரூக்குப்‌ பரிகாரமாக விலங்கு இரத்தம்‌ 


719 


கோரப்பட்டது. புதிய ஏறபாட்டில்‌, கிறிஸ்து 
வின்‌ இரத்தத்தினால்‌ மக்கள்‌ பரிகாரம்‌ அடை 
கின்றனர்‌; ! யோவா 1:7-இன்படி *'இறைம 
கன்‌ இயேசுவின்‌ இரத்தம்‌ எல்லாப்‌ பாவததி 
னின்றும்‌ நம்மைத்‌ தூய்மைப்படுத்துறைது'', 
சிலுவையில்‌ கிறிஸ்துவின்‌ குற்றமற்ற இரத்‌ 
தம்‌, மனுக்குலத்தின்‌ பாவமிக்க இரத்தத்திற்‌ 
குப்‌ பதிலாக, சிந்தப்பட்டது. ஆண்டவரது 
இறுதி இரவுணவில்‌, திராட்சை இரசம்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தமாக மாறி, பரிகார இரத்‌ 
தமாகிறது. 


புதிய ஏற்பாட்டில்‌ நற்கருணையின்‌ இரத்‌ 
தம்‌, எபிரேயக்‌ கருத்திலிருந்து சிறிது வேறுப 
டுகிறது. இயேசுவின்‌ இரத்தம்‌ பானமாக 
அளிக்கப்படுகிறது (மத்‌ 26:27 தொ; மாற்‌ 
12:23 தொ; லூக்‌ 22:20; யோவா 6:53 தொ; 
1 கொரி 11:25 தொ). ஆனால்‌ அதன்‌ அருட்சா 
தனப்‌ பொருள்‌ எபிரேய மாதிரிசையையே 
கொண்டுள்ளது. ஏனெனில்‌ இரத்தம்‌ உயி 
ராக இருக்கிறது. அது நற்கருணைவழியாக 
இயேசுவிடமிருந்து அவரது சீடர்களுக்கு 
அளிக்கப்படுகிறது (யோவா 6:33 தொ; 1 
கொரி 10:16). நற்கருணை நிறுவின நிகழ்ச்சி 
யுரைகளில்‌ எல்லாம்‌, தற்கருணை இரத்தம்‌ 
இரத்தமாகும்‌. 
இங்கு யாத்‌ 24:6 சுட்டிக்‌ காட்டப்படுகிறது. 
மத்தேயுவிலும்‌ மாற்கிலும்‌, பாவக 
காணிக்கை மற்றும்‌ குற்றக்‌ காணிக்கையின்‌ 
இரத்தத்தைப்போல்‌, நற்கருணை இரத்தம்‌ 
பரிகாரம்செய்யக்‌ கூடியது. இயேசுவின்‌ 
இரத்தம்‌ பரிகாரம்‌ செய்யக்‌ கூடிய பலியா 
கும்‌ என்ற கருத்து திருமுகங்களில்‌ அடிக்கடி 
யும்‌ தெளிவாகவும்‌ காணப்படுகிறது. 
இயேசு அவரது இரத்தத்தால்‌ பரிகாரச்‌ சாதன 
மாவார்‌ (உரோ 3:25]. அவருடைய இரத்தத்‌ 
தால்‌ நாம்‌ இறைவனுக்கு ஏற்புடையவாகளா 
குகிறோம்‌ (5:9). அவரது இரத்தத்தின்‌ வழி 
யாய்‌ நாம்‌ மீட்பு அடைகிறோம்‌ (எபேம:7). 
அவரது இரத்தத்தால்‌ இறைவனுக்கு அருகே 
கொணரப்பெறுகிறோம்‌ (2:13). அவர்‌ சந்‌ 
திய இரத்தத்தால்‌ இறைவனுக்கும்‌ மனிகருக்‌ 
குமிடையே சமாதானம்‌ உண்டாக்குகிறார்‌ 
(கொலோ 1:20). இயேசுவின்‌ இரத்தத்திற்‌ 
கும்‌, பலி விலங்குகளின்‌ இரத்தத்திற்கும்‌ 


புதிய உடன்படிக்கையின்‌ 


இரத்தம்‌ சிந்துதல்‌ 


டையேயுள்ள ஓற்றுமை வேற்றுமை எபிரே 
யருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில்‌ நீண்ட 
அளவில்‌ தரப்படுகிறது. இயேசுவின்‌ இரத்‌ 
தம்‌ விலங்குகளின்‌ இரத்தத்தைவிட மேலா 
னது (எபி 9:12 தொ). இரத்தம்‌ மட்டுமே 
ஆற்றலோடு சுத்தி செய்யும்‌ சாதனமாகும்‌ 
(9:20 தொ]. இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ 
பாவமன்னிப்பு இல்லை (9:22). ஆனால்‌ 
விலங்கின்‌ இரத்தம்‌ பாவங்களை நீக்க முடி 
யாது (10:4). கிறிஸ்து தமது சொந்த இரத்தக்‌ 
தால்‌ மீட்பை நிறைவேற்றியுள்ளார்‌ (9:12. 
அவருடைய இரத்தத்தின்‌ ஆற்றலால்‌ தாயகத்‌ 
துள்‌ நுனழய நமக்குத்‌ துணிவு உண்டு (20: 
19). ஆபேலின்‌ இரத்தம்‌ பழிவாங்கக்‌ கூக்குர 
லிடுவதைவிட (12:22 புதிய முடிவில்லா 
உடன்படிக்கையில்‌ இரத்தம்‌ (13:30) பாவ 
மன்னிப்புக்காக மிக உரத்த குரலில்‌ கூக்குர 
விடுகிறது. இயேசுவின்‌ இரத்தம்‌ நம்மேல்‌ 
தெளிக்கப்படுகிறது (1 பேதுரு 1:2). அது 
மாசு மறுவற்ற செம்மறி போன்ற கிறிஸ்து 
வின்‌ விலைமதிப்பில்லா இரத்தமாகும்‌ 
(1:19). அது எல்லா பாவத்தினின்றும்‌ நம்‌ 
மைத்‌ தூய்மைப்படுத்துறைது (1 யோவான்‌ 
1:7). அவற்றிலிருந்து நம்மை விடிவிக்கிறது 
(திருவெளி 1:5). இயேசு தமது இரத்தத்தால்‌ 
மக்களை மீட்டார்‌ (5:9). அவரது இரத்தத்தி 
னால்‌ புனிதர்கள்‌ வென்று விட்டனர்‌ (12:11). 


எருசலேம்‌ சங்கத்தில்‌, புறஇனக்‌ கிறிஸ்த 
வர்கள்‌ ''மிருக இரத்தகதை''... உண்ணக்கூ 
டாது என்று அப்போஸ்தலர்கள்‌ தீர்மானம்‌ 
செய்தனர்‌ (அ.ப. 12:29). இங்கு உயிருள்ள 
விலங்குகளின்‌ இரத்தம்‌ குறிக்கப்படுகிறது. 
இவ்வாறு, கலப்பு மக்களினங்களைக்‌ 
கொண்ட கிறிஸ்துவ 
பழைய ஏற்பாடு யூதச சட்டத்தைக்‌ கட்டா 
யப்படுத்தினர்‌. அதே சமயம்‌, இப்பழக்‌ 
கத்தை மிகவும்‌ வெறுப்பாகக்‌ கருதிய யூதக்‌ 
கிறிஸ்துவர்களுக்கு இதில்‌ விட்டுக்‌ கொடுத்‌ 
தனர்‌, 


மக்களிடையே, 


இரத்தம்‌ சிந்துதல்‌ (5-0 04 3000) 
எபிரேயருக்குத்‌ திருமுகம்‌ எழுதிய ஆசிரி 

யரின்‌ கருத்துப்படி ''இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்‌ 

லாமல்‌ மன்னிப்பு என்பது இல்லை” (எபி 


ரெக்க வியர்வை 


9:22). உடன்படிக்கை செய்தல்‌, தூய்மைப்ப 
டுத்துதல்‌ முதலியவற்றைப்‌ பற்றி மோசே 
சட்டத்தின்‌ நிபந்தனைகளை ஆசிரியர்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌.  '*“இளங்காளைகள்‌, ஆட்டுக்‌ 
இிடாய்களின்‌'' இரத்தம்‌ சிந்திய பலி, சுத்தி 
செய்ய அவசியமானதாகும்‌ (9:19-21. 25-26). 
இந்தப்‌ பழக்கத்தைக்‌ கிறிஸ்து கடந்து 
சென்று, “பல்லோர்‌ பாவங்களைப்‌ போக்‌ 
கும்‌ பொருட்டு ஒரே முறையில்‌'* அவரது 
இரத்தத்தையே ஒப்புக்‌ கொடுத்தார்‌ (9:28). 
முடிவில்லாத உடன்படிக்கை ஆற்றலுள்ள 
தாக ஆவதற்கு இணைப்பாளரின மரணம்‌ 
தேவைப்பட்டது. 


இரத்த வியர்வை (BLOODY SWEAT} 

லூக்‌ 22:22-இல்‌ ''கொடிய வேதனைக்குள்‌ 
ளாகவே, மேலும்‌ உருக்கமாகச்‌ செபித்தார்‌. 
அவருடைய வியர்வை பெரும்‌ இரத்தத்‌ 
துளிகளாக நிலத்தில்‌ விழுந்தது'' என்று 
கூறப்பட்டுள்ளது. இப்பகுதி சில முக்கிய 
கையெழுத்துச்‌ சுவடிகளில்‌ காணப்பட 
வில்லை. இரத்தம்‌ வியர்வையாகக்‌ கொட்‌ 
டிற்றா அல்லது வியர்வை இரத்தத்தைப்‌ 
போல்‌ பெருந்துளியாக வீழ்ந்ததா என்று 
கூறமுடியாது. இக்கூற்று இயேசு அனுப 
வித்த மிகுந்த துன்பத்தைக்‌ காட்டுகிறது. 
சிலர்‌ இக்கூற்றை உருவகமாக எடுத்துக்‌ 
கொண்டிருக்ன்றனர்‌. வியர்வையும்‌ இரத்த 
மும்‌ கலந்தது என்பது இயற்கையான விளக 
கமாயினும்‌ அப்படியிருக்க வேண்டும்‌ என்ப 
தில்லை. எப்படியிருந்தாலும்‌ இது இயேசு 
வின்‌ மனிதத்‌ தன்மைக்குத்‌ தெளிவான சான 
றாகும்‌. இப்பகுதி போன்றவை இயேசுவின்‌ 
மணிதத்தன்மையை மிகைப்படுத்தி அவ 
ருக்கு இழுக்காகலாம்‌ என்பதனால்‌ இவ்வச 
னம்‌ பல பிரதிகளில்‌ நீக்கப்பட்டிருக்கலாம்‌. 
ஆனால்‌ இப்பகுதியில்‌ காணப்படும்‌ நடை 
லூக்காவுக்கே உரியது. ஆகவே இதை லூக்‌ 
காவே எழுதினார்‌ என்று ஏற்றுக்‌ கொள்ள 
லாம்‌. 


இரபா ௫00 - பெரிய நகரம்‌) 

1. யூதாவின்‌ பகுதியில்‌ ரியதது எயாரிம்‌ 
அருகிலுள்ள ஓர்‌ ஊர்‌ (யோசு 15:0). இது 
அமா்னாஎடுகளில்‌ உருபத்து என்றும்‌ எடப்‌ 


720 


வாசகங்களில்‌ உருபுத்தே என்றும்‌ 
அழைக்கப்படும்‌ இடமாக பொதுவாக 
அடையாளம்‌ காட்டப்படுகிறது. ஒரு 
வேளை இரபா உருபுத்து எம்மாவுக்கு அருகி 
லுள்ள கியெத்து பிர்‌-ஏல்‌.ஜலொ (கிர்பெத்து 
அமீதா) இருக்கிற இடத்தில்‌ இருந்திருக்க 


கர்மம்‌, 


இய 


2. இது அம்மோனின்‌ தலைநகரம்‌ (யோசு 
13:25; உப 3:11). இது யோர்தான்‌ நதிக்குக்‌ 
இழக்கே 2 ஐ.மீ. தொலைவில்‌ யாபோக்கு 
சிற்றாறு பாயும்‌ பள்ளத்தாக்கில்‌ உள்ளது. 
யோர்தானுக்கு அப்பால்‌ உள்ள பகுதியிலே 
அம்மோனியாகளுக்கு உரிய நகரமாக மறை 
நூலில்‌ பேசப்படுகிறது இந்நகரம்‌ மட்டுமே 
(2 சாழு 12:26). இது நீரால்‌ சூழப்பட்ட நகரம்‌ 
என்றும்‌ கூறப்படுகிறது (12:27). ஆறாம்‌ 
நூற்றாண்டில்‌ அழிக்கப்பட்ட இந்நகரம்‌ 
இரேக்கர்களின்‌ காலம்‌ வரை மீணடும்‌ கட்டி 
யெழுப்பப்படவில்லை. திரேக்கர்கள்‌ இந்ந 
கரை எழுப்பி அதற்கு பிலதெல்பியா எனப்‌ 
பெயரிட்டனர்‌. ஆனால்‌ அராபியர்‌ இதைக்‌ 
கைப்பற்றியவுடன்‌ இப்பெயர்‌ மறைந்துவிட்‌ 
டது, இப்போது ௮ம்மானை என்றே அழைக்‌ 
கப்படுகிறது. தமஸ்குவிற்கும்‌ அரேபியாவிற்‌ 
கும்‌ இடையேயான வாணிப வழி இந்நகரின்‌ 
வழியே செல்கிறது. 


புதைபொருள்‌ ஆராய்ச்சியின்படி இந்நக 
ரம்‌ கி.மு. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்‌ 
டிருக்க வேண்டும்‌. கி.மு. 10-ஆம்‌ நூற்றாண்‌ 
டிற்கு முன்‌ நடந்த நிகழ்ச்சிகளை மறைநூல்‌ 
விளக்கும்போது இரண்டு இடங்களில்‌ மட்‌ 
டுமே இந்நகரின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டுள்‌ 
ளது (உப 3:11; யோசு 13:25). தாவீது அரசர்‌ 
அம்மோனியரின்‌ தலைநகரை முற்றுகை 
யிட்ட நிகழ்ச்சியை விளக்கும்‌ போது இந்தக 
ரின்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது [2 சாமு 
11-12). இதற்கு இணையான மற்ற விவிலிய 
பகுதிகளிலும்‌ இப்பெயர்‌ குறிப்பிடப்பட்‌ 
டுள்ளது (1 நாள்‌ 20:1-3)}. இதன்பின்‌ இரபா 
இஸ்ராயேலர்களின்‌ கைவசமே இருந்தது. 
ஆனால்‌ 9-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இது தன்னை 
இஸ்ராயேலிடமிருந்து விடுவித்துக்‌ கொண்‌ 
டது. ஆமோஸ்‌ இந்நகரத்தைச்‌ சபித்தார்‌ 
(ஆமோ 1:14). இதன்பின்‌ கி.மு. ரம்‌ நூற்‌ 


721 


றாண்டில்தான்‌ ஏரேமியா இதைப்பற்றிப்‌ 
பேசுகிறார்‌ (ஏரே 49:2-3). இறுதியாக அரேபி 
யர்கள்‌ வந்து இந்நகரை முற்றிலுமாக அழிக்‌ 
கபோவதை எசக்கியேல்‌ குறிப்பிடுகிறார்‌ 
(எசே 21:20; 25:5). இதற்குப்பின்‌ மறைநூலில்‌ 
இந்நகரைப்பற்றி எங்கும்‌ 
பேசப்படவில்லை, 
இரபா (REBA - நான்காவது) 

வெர்‌ மோசே தலைமையில்‌ சென்ற இஸ்‌ 
ராயேலர்களின்‌ படை கொன்ற ஐந்து மிதியா 
நாட்டு அரசர்களில்‌ ஒருவர்‌ (எண்‌ 31:6; 
யோச 13:21). இஸ்ராயேல்‌ மக்கள்‌ மிதியா 
நாட்டு வழிபாடுகளை ஏற்றதை எதிர்த்து 
நடந்த போர்‌ இது என எண்‌ 23:31-இல்‌ 
கூறப்பட்டுள்ளது. இந்த 5 மிதியா நாட்டு 
அரசர்களும்‌ எமோரிய அரசனான சிகோ 
னின்‌ சிற்றரசர்களாவர்‌. சிகோனின்‌ நாடு 
பிற்பாடு ரூபானியர்சளுக்குப்‌ பங்கீடு செய்‌ 
யப்பட்டது. 
இரபாவேல்‌ (PHAEL - இறைவன்‌ குணமாக்‌ 
குகிறார்‌) 

இவர்‌ ஓபேது ஏதோம்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த செமாயா என்பவரின்‌ இரண்டாம்‌ 
புதல்வர்‌ (1 நாள்‌ 26:7). இவர்‌ எருசலேம்‌ 
ஆலயத்தில்‌ வாயிற்காவலராகப்‌ பணியாற்‌ 
நிய ஒரு திறமைமிக்கவர்‌. பாரம்பரியத்தின்‌ 
படி தாவீது இவரை அப்பணிக்கு நியமித்தார்‌ 
எனக்‌ கருதப்படுகிறது. 


இரபிசாகே (RAB-SHAKEH J 

அரசனுக்குப்‌ பானம்‌ அளிப்பவர்களின்‌ 
தலைவன்‌ என்பது இச்சொல்லின்‌ பொருள்‌. 
பொதுவாக அரசர்களுக்கு பணிவிடை புரிப 
வர்களின்‌ தலைவன்‌ இப்பெயரால்‌ அழைக்‌ 
கப்பட்டான்‌ (2 அர 16:17; ஏச 36:8-37:8]. 
அசிரியாவிலும்‌ பாபிலோனியாவிலும்‌ இத்த 
கைய மேலதிகாரிகள்‌ மிகுந்த செல்வாக்குப்‌ 
பெற்றிருந்தனர்‌. மேலும்‌ இவர்கள்‌ சில சம 
யங்களில்‌ படைத்துறை நிர்வாக பொறுப்‌ 
பையும்கூட கொண்டிருந்தார்கள்‌. 


இரபிசாரி (RAB-SARS 


மாள) 


- உடனிருக்கும்‌ பணி 


ஓர்‌ அசீரிய (2 அர 1217) மற்றும்‌ பாபிலோ 
ணிய (எரே 30:13) அதிகாரியின்‌ பட்டம்‌. 


ெபிமாகு 


இது தலைமை அண்ணகனைக்‌ குறிக்கும்‌ 
(தானி 1:3). இது எபிரேய மொழியிலும்‌ 
மற்ற செமித்திய மொழியிலும்‌ பயன்படுத்‌ 
தப்பட்ட ஓர்‌ அசீரியச சொல்‌. அசீரிய அரச 
வையில்‌ இவர்களுடைய பணிகளைப்‌ பற்‌ 
றிச்‌ சில அசீரிய ஏடுகள்‌ குறிப்பிடுகின்றன. 


இரபிதிம்‌ (DM - ஓய்வு, சமவெளி) 

இஸ்ராயேல்‌ மக்கள்‌ எகிப்திலிருந்து வாக்‌ 
களிக்கப்பட்ட கானான்‌ நாட்டுக்குச்‌ செல்‌ 
லும்‌ வழியில்‌ சின பாலைவெளிக்கும்‌ 
சீனாய்‌ பாலைவெளிக்கும்‌ இடையே அவர்‌ 
கள்‌ தங்கிய ஓரிடம்‌ (யாத்‌ 17:1; 19:2; எண்‌ 
33:14.15). இந்த இடம்‌ நமக்கு மூன்று நிகழ்ச்‌ 
களை நினைவுபடுத்துறெது. இங்குதான்‌ 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ மோசேயிடம்‌ தண்ணி 
ருக்காக முறையிட்டனர்‌. எனவே தான்‌ 
இதை “மாசா மெரிபா' என்றழைப்பர்‌. அம 
வேக்கு என்ற மன்னன்‌ தோற்கடிக்கப்பட்டது 
இவ்விடத்தில்தான்‌. இதன்‌ நினைவாக ஒரு 
பலிப்பீடம்‌ இங்கு அமைக்கப்பட்டதால்‌ 
'யாவே நிசி (கடவுள்‌ என்னை உயர்த்தி 
னார்‌] என்று அழைக்கப்படுகிறது (யாத்‌ 
17:1-16). மேலும்‌ மோசேயின்‌ மாமனார்‌ 
எத்திரோ நீதிபதிகளை நியமிக்கும்படி 
ஆலோசனை கூறியது இவ்விடத்தில்தான்‌ 
(யாத்‌ 16). 


இவ்விடம்‌ சீனாய்‌ தீபகற்பத்தின்‌ தென்முழ 
னையில்‌ அமைந்துள்ள எபெல்‌ மூசா, வாடி 
பெய்ரான்‌ மற்றும்‌ வாடி ரெபாயீடு போன்ற 
மூன்று இடங்களுள்‌ ஒன்றாகும்‌ எனக்‌ கருதப்‌ 
படுகிறது. 


இரபித்து [4H - அநேக) 

இது இசக்காரின்‌ எல்லைப்புறத்தில்‌ 
அமைந்துள்ள ஒரு நகரம்‌ (யோசுவா 19:20]. 
இது, ஒருவேளை செபுலோன்‌ எல்லையி 
லுள்ள (19:12) ஒரு லேவியர்‌ நகரமான 
(21:18; 1 நாள்‌ 6:72) தபராத்தோடு அடையா ' 
ளம்‌ காட்டப்படலாம்‌. 


இரபிமாகு (௫௧௦/0) 
நெபுக்கதுனேசாரின்‌ அதிகாரிகளுள்‌ ஒருவ 
ரான நேரிகால்‌- சரசேர்‌ என்பவரின்‌ பட்டம்‌ 


இரப்பா 


(ஏரே 2:3). பொதுவாக பாபிலோனிய அரச 
னின்‌ அவையில்‌ பணியாற்றிய அதிகாரிக 
ளில்‌ சிலர்‌ இப்பெயரால்‌ அழைக்கப்பட்ட 
னர்‌. இது அக்காடியச்‌ சொல்லான ரபி - முகி 
என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம்‌. 
இந்த அக்காடியச்‌ சொல்‌ அரிய ஏடுகளில்‌ 
காணப்படுகிறது. ஆனாலும்‌ இதன்‌ பொருள்‌ 
இன்னும்‌ தெனிவாகப்‌ புலப்படவில்லை. 


இரப்பா ஈட] ஆதரவு, செல்வம்‌) 

இவர்‌ எப்பிராயீம்‌ குலத்தில்‌ தோன்றியவ 
ராவார்‌. யோசுவாவின்‌ மூதாதையர்‌ (1 நாள்‌ 
7:25). 


இரப்பாயா ("0-2 - யாவே குணமளிக்கி 
றார்‌) 

1. இவர்‌ தாவீது, சாலமோன்‌, செருபா 
பேல்‌ ஆகியோரின்‌ வழித்தோன்றல்களில்‌ 
ஒருவர்‌. எசாயா என்பவரின்‌ மகனும்‌, ஆர்‌ 
னான்‌ என்பவரின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 
3:21]. 


2. சேயிர்‌ மலையில்‌ வாழ்ந்த அமலேக்கி 
யர்களை அழித்துவிட்டு அங்குக்‌ குடியேறிய 
ஐந்நூறு சிமியோனியர்களில்‌ ஒருவர்‌. ஈசீயின்‌ 
புதல்வர்களில்‌ ஒருவர்‌ (1 நான்‌ 4:48]. 


3. இவர்‌ இசக்கார்‌ குலத்‌ தோன்றலும்‌ 
தோலா என்பவரின்‌ மசுனும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 
722]. 


ச்‌. இவர்‌ பென்யாமின்‌ கோத்திரத்தைச்‌ 
சார்ந்த யோனத்தானின்‌ வழிவந்த சவுலின்‌ 
வழித்தோன்றல்களில்‌ ஒருவர்‌ ஆவார்‌. இவர்‌ 
பினியா என்பவரின்‌ மகனும்‌ எலயாசா எனப 
வரின்‌ தந்தையுமாவார்‌ (1 நான்‌ 9:43). இவர்‌ 
இரப்பா என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌ (8:3). 


த. கூர்‌ என்பவரின்‌ மகனும்‌ ஜதெகமியாவின 
காலத்தில்‌ எருசலேமின்‌ மதிற்சுவரைக்‌ கட்ட 
உதவியவர்களுள்‌ ஒருவரும்‌ ஆவார்‌. யூதேயா 
வின்‌ ஐந்து மாகாணங்களில்‌ ஒன்றின்‌ ஒரு 
பாதிக்குப்‌ பொறுப்பாக இவர்‌ அமர்த்தப்பட்‌ 
டார்‌ (நெக 3:9). 


722 


இரப்பாமிம்‌ (HAM) 

இவர்‌ யூதத்தின்‌ மூதாதையர்‌. யூடித்தின்‌ 
மரபுமுறை அட்டவணையில்‌ இவர்‌ அகிதூபு 
என்பவரின்‌ மகனும்‌ தெயோனின தந்தையு 
மாவார்‌ என குறிப்பிடப்பட்டுள்ளது (பூதி 
8:1). 


இரப்பாயிம்‌ (6௪-1௮14 - அசுரர்கள்‌ வலிமை 
மிக்கவர்கள்‌) - ஆள்‌ 

1. இஸ்ராயேல்‌ மக்களுக்கு முன்னால்‌ 
பாலஸ்ஜன நாட்டில்‌ வசித்த மக்கள்‌ இரப்பா 
யிம்‌ எனப்பட்டனர்‌ (1 நாள்‌ 20:4). இவா 
களை அசுரர்கள்‌ எனக்‌ கூறுவதுமுண்டு. 
இவர்களை மோவாபியர்கள்‌, ஏமியர்‌ என 
வும்‌, அம்மோனியர்கள்‌, சழுசம்மியர்‌ என 
வும்‌ அனாக்கியர்‌ (உப 2:11.20) எனவும்‌ 
அழைப்பர்‌. ஓர்‌ இனத்தைக்‌ குறிக்கும்‌ பெய 
ராக ௨கரித்திய இலக்கியங்களிலும்‌ காணப்ப 
டுகிறது. 


2. இச்சொல்‌ நிழல்களையும்‌ இறந்தவாக 
ளையும்‌ பூதத்‌ தத்துவப்படி செயோல்‌ எனப்‌ 
படும்‌ பாதாளச்‌ சிறையில்‌ குடியிருப்பவர்க 
ளையும்‌ குறிக்கிறது. அவர்கள்‌ கடவுளைப்‌ 
போற்றமுடியாது (சங்‌ 88:10). அவர்களுக்கு 
ஞானமும்‌ புரிந்து கொள்ளும்‌ சக்தியும்‌ 
இல்லை (பழ 9:18; 21:18]. 


இரப்பாயிம்‌ ட்ப) - இடம்‌ 

யோர்தானுக்கு அப்பால்‌ ;வாழ்ந்தவரா்க 
ளாக இரப்பாயியர்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. 
இவர்களின்‌ வழித்தோன்றல்கள்‌ பெலிஸ்கி 
யாவில்காணப்பட்டனர்‌. எருசலேமுக்கு அரு 
இலுள்ள ஒரு பள்ளத்தாக்கு இப்பெயரைக்‌ 
கொண்டுள்ளது. யோசு 17:15 இவர்கள்‌ 
யோர்தானுக்கு அப்பால்‌ வாழ்ந்ததைக்‌ குறிக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ உறுதியாகக்‌ கூறமுடியாது. 
யோர்தானுக்கு அப்பாலுள்ள வட பகுதியி 
லுள்ள பாசான்‌ பகுதி முழுவதும்‌ ''இரப்பா 
மியா நாடு: 
3:13). பாசினின்‌ அரசனான ஒகு இரப்பாபிய 
ரில்‌ கடைசியானவர்‌ என்றழைக்கப்படுகி 
றார்‌ (உப 3:11; யோசு 12:2; 13:12). 


என்றழைக்கப்பட்டது (உப 


723 


எருசலேமுக்கு தென்மேற்கிலுள்ள இரப்‌ 
பாயிம்‌ பள்ளத்தாக்கு யூதாவுக்கும்‌ பென்யா 
மினுக்கும்‌ எவ்லைகளாக அமைந்திருந்தது 
(யோசு 15:8). இது பெத்திலகேமுக்கு வெகு 
தொலைவில்‌ இருக்கவில்லை (2 சாமு 23:13- 
14; 1 நாள்‌ 11:15-15). இப்பகுதியில்‌ பலத 
டவை தாவீது பெலிஸ்தியேரோடு போர்‌ 
செய்தார்‌ (2 சாமு 5:17-1; 23:13-14; 1 நாள்‌ 
14:8-9). இவற்றிலிருந்து இவ்விடம்‌ தன்‌ 
பெயரைப்‌ பெற்றிருக்கலாம்‌. இது ஒரு 
செழிப்பான பகுதி (ஏச 17:5). இதன்‌ இக்கா 
லப்‌ பெயர்‌ ஏல்‌-பாகா ஆகும்‌. 


இரப்பான்‌ [(REPHAN} 

பாலைவனத்தில்‌ அலைந்து திரிந்தபோது 
இஸ்ராயேலர்‌ வழிப்பட்ட ஒரு தெய்வத்தின்‌ 
பெயரின்‌ சிதைவாகும்‌. பாபிலோனிய 
மொழியில்‌ சனிக்கிரகத்திற்கு இதே பெயர்‌ 
வழங்கப்படுகிறது (அ.ப 7:43]. 


இரப்பியா (RAPHA) 

காசாவிலிருந்து தென்மேற்கே 22 இ.மீ. 
தொலைவில்‌ அமைந்திருந்த ஒரு நகரம்‌. 
விவிலியத்தில்‌ இது குறிப்பிடப்படவில்லை 
என்றாலும்‌ பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ 
ஆசியாவுக்கும்‌ எகிப்துக்கும்‌ இடையில்‌ 
உள்ள ராணாவசாவையில்‌ பாலஸ்தீனத்தின்‌ 
கடைசி நகரமாய்‌ இருந்ததால்‌ முக்கியத்து 
வம்‌ பெற்றிருந்தது. எகிப்திய எல்லையில்‌ 
உள்ளதால்‌ இது பல போர்களைக்‌ கண்ட 
ஊராகும்‌. இங்குதான்‌ இரண்டாம்‌ சார்கோன்‌ 
எகிப்தை கி.மு. 720-இல்‌ தோற்கடித்தார்‌. 
நான்காம்‌ நூற்றாண்டுவரை பெரும்பாலும்‌ 
இது யூதர்களின்‌ கைவசமிருந்தது. எகிப்தின்‌ 
தொலமி பிலோபாத்தர்‌ இதனை ஆட்சி 
செய்து வரும்‌ காலத்தில்‌ கி.மு. 217-இல்‌ 
முதலாம்‌ பெரிய அந்தியோக்குவைத்‌ தோற்‌ 
கடித்தார்‌. இதன்பின்‌ அவக்ஸாண்டர்‌ யன்‌ 
னாயு கி.மு. 97-இல்‌ கைப்பற்றினார்‌. அதன்‌ 
பின்‌ கி.மு. 55-இல்‌ கபினூ இதை ஒரு 
இிரேக்க நகரமாக மாற்றினார்‌. 


இரப்பு (கப) 
இவர்‌ பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
பலித்தியின்‌ தந்‌ைத. கானான்‌ நாட்டுக்குள்‌ 


ரெயொயா 


மோசேயால்‌ அனுப்பப்பட்ட பன்னிரண்டு 
உளவாளிகளுள்‌ ஒருவர்‌ (எண்‌ 13:9). 


இரப்போன (RAPHON} 

இது கர்னயிம்‌ என்ற இடத்திற்கு அருகே 
அமைந்திருந்த ஓர்‌ நகரம்‌. இங்குதான்‌ யூதா 
மக்கபே சீரிய தளபதியான தெமோத்தி 
யுவை தோற்கடித்தார்‌ (1 மக்‌ 5:37-43). 


இரமலியா (ஈர - யாவே மகிழ்ச்சியுற்‌ 
றார்‌) 

இவர்‌ தகாத முறையில்‌ ஆட்சியைக்‌ கைப்‌ 
பற்றிக்கொண்ட. பெக்கா என்பவரின்‌ தநத 
ஆவார்‌ (2 அர 15:௨0). 


இரமியா (RAMIAH யாவே 
உயர்த்தப்பட்டார்‌] 

எஸ்ராவின்‌ காலத்தில்‌ புறவின பெண்‌ 
களை மணம்‌ முடித்தவர்களின்‌ பட்டியலில்‌ 
இவர்‌ பெயரும்‌ இடம்‌ பெறுகிறது [எஸ்‌ 
10:29). 


இரமேத்து (REMETH - உச்சி) 

இது இசக்காருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி 
யில்‌ அமைந்துள்ள ஓர்‌ எல்லையோர நகரம்‌ 
ஆகும்‌ (யோசு 19:21). இதுவும்‌ இராமோத்து 
(1 நாள்‌ 6:73) மற்றும்‌ யாரிமுத்து (யோசு 
27:29) ஆகிய நகரங்களும்‌ ஒரே இடத்தின்‌ 


பல பெயர்களாக இருக்கலாம்‌. 


இரயாயா ரவி - யாவே பார்த்தார்‌) 

1. இவர்‌ யூதா நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ 
சோபாவின்‌ மகனும்‌ யாகாத்துவின்‌ தந்‌தையு 
மாவார்‌ (1 நாள்‌ 4:2). 1 நாள்‌ 2:52-இல்‌ இவர்‌ 
அரோயே என அழைக்கப்படுகிறார்‌. 


8. இவர்‌ ரூபன்‌ குலத்தைச்‌ சார்ந்தவர்‌. 
இவர்‌ மீக்காவின்‌ மகனும்‌ பாகாலின்‌ தந்‌ைத 
யுமாவார்‌ (1 நான 5:5]. 


3. ஆலய ஊழியர்களின்‌ குடும்பத்தின்‌ 
தலைவன்‌ அல்லது செருபாபேலோடு நாடு 
திரும்பிய நெத்தினிமியர்களின்‌ தலைவன்‌ 
(எஸ்‌ 2:47; நெகெ 7:50). 


செய்யா 


இரஙுமா (ப - மிக உயர்ந்த, மேலான) 

இவள்‌ ஆபிரகாமின்‌ சகோதரர்‌ நாகோரின்‌ 
வைப்பாட்டியும்‌ தேபாகு, ககாம்‌, தகாசு, 
மக்கா ஆகியோரின்‌ தாயும்‌ ஆவாள்‌ (ஆதி 
22:24). இவர்கள்‌ தமஸ்குவின்‌ வடக்கில்‌ 
அமைந்துள்ள அரமேயக்‌ கோத்திரங்கவின்‌ 
தலைவர்களாவர்‌. 


இரவு (ரோ) 

இரவு என்பது சூரியன்‌ மறைந்ததிலிருந்து 
அடுத்த நாள்‌ சூரியன்‌ உதிக்கும்‌ வரைக்கும்‌ 
உள்ள நேரம்‌ ஆகும்‌. யூதர்களுக்கு இருளும்‌ 
ஒளியும்‌ எவ்வாறு மாறுபட்டதோ அவ்‌ 
வாறே இரவும்‌ பகலும்‌ ஆகும்‌ ஆதி 8:22; 
சங்‌ 1:2). நாட்களை பகலும்‌ இரவும்‌ என்றே 
கூறுவார்கள்‌ (ஆதி 7:4.12; யாத்‌ 24:18; 1 அர 
19:8). பழைய ஏற்பாட்டில்‌ ''இரெவு'' என்ற 
சொல்‌ இருநூறு தடவைக்கு மேல்‌ வந்துள்‌ 
ளது. இரவின்‌ தொடக்கம்‌ ''மாலை'' என்‌ 
றும்‌ அதன்‌ முடிவு விடியல்‌ என்று அழைக்‌ 
கப்படும்‌. யூதர்கள்‌ கூறுகின்ற ''நள்ளிரவு '* 
(யாத்‌ 11:4; 18:29; 1 அர 3:20) இரவைச்‌ 
சமமாகப்‌ பிரித்தது (சங்‌ 90:4; புல 2:19; சங்‌ 
130:6; ஏச 21:11-12). பிற்கால யூதர்கள்‌ 
இரவை மூன்று சாமங்களாகவும்‌, கிரேக்க, 
உரோமையர்கள்‌ நான்கு சாமங்களாகவும்‌ 
பிரித்தனர்‌. 


சில இரவுகள்‌ மட்டும்‌ முக்கியமான இரவு 
களாக கருதப்படுகின்றன. விழாக்காலத்து 
இரவுகள்‌ (ஏச 30:29); வேதனைமிக்க இரவு 
கள்‌ (யோபு 7:3); நகரம்‌ அழிவற்ற இரவு 
(ஏச 15:1). ஏசயா நூலில்‌ இரவுகள்‌ ஆசிர்க 
ளின்‌ அடையாளமாகவும்‌ (எச 16;3]; மீக்கா 
நரலில்‌ இரவுகள்‌ குழப்பத்தின்‌ அடையாள 
மாகவும்‌ (மீக 3:6), குறிப்பாக யோபுவில்‌ 
இரவு நேரம்‌ களக்கமும்‌ குழப்பமும்‌ 
நிறைந்த நேரமாகவும்‌ கூறப்படுகின்றது 
(யோபு 4:18 தொ 24:14; 35:10; 36:20). இரவு 
என்பது பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்‌ 
பாட்டிலும்‌ இறைவெளிப்பாடு அறிவிக்கப்‌ 
படும்‌, கனவு தோன்றும்‌ காலமாக எண்ணப்‌ 
பட்டது [தானி 7:2). இரவு பேய்களின்‌ 
செயல்களுக்குரிய நேரம்‌ என்பதற்கு பழைய 
ஏற்பாட்டில்‌ அதிகச்‌ சான்றுகள்‌ இல்லை. 


724 


இக்கருத்து பிற்காவ யூதத்துவத்தைச்‌ சேர்ந்தத 
தாகும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்‌ காலங்களில்‌ இரவுகள்‌ 
மணிகளாகவும்‌ சாமங்களாகவும்‌ (லூக்‌ 12:39) 
பிரிக்கப்பட்டுள்ளன. மாலை, நள்ளிரவு, 
கோழி கூவும்‌ பொழுது, காலை என்று மாற்‌ 
13:35 பிரிக்கிறது. யோவான்‌ நற்செய்தியில்‌ 
இரவு ஒரு தீய அறிகுறியாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது (யோவா 9:24; 11:10). இது 
சாவுக்கும்‌, வேலையின்‌ முடிவுக்கும்‌ ஓர்‌ 
அடையாளம்‌. உரோ 13:12-இல்‌ இரவானது 
தீமையின்‌ இருள்சூழ்ந்த நேரமாகும்‌. மீட்‌ 
பின்‌ நாள்‌ தோன்றும்‌ போது, இந்த இரவு 
மறைந்துவிடும்‌. இரு எதிர்‌ முரண்பட்ட 
ஆன்மீகக்‌ கோட்பாடுகளின்‌ அடையாளமாக 
இருளுக்கும்‌ ஒளிக்கும்‌ உள்ள வேறுபாடு 
முனைப்பாக எடுத்துக்‌ கூறப்படுகிறது. 
இவையாவும்‌, அடிப்படையில்‌, ஒழுக்க 
எதிர்நிலைகளைக்‌ காட்டுகின்றன. கும்ரான்‌ 
சரூகத்தில்‌ இத்தகைய எண்ணங்கள்‌ நிலவி 
வந்ததாகக்‌ கண்டெடுக்கப்பட்ட சுவடியிவி 
ருந்து தெரிகின்றது. 


இராகமா (கறு RAAMAH - நடுங்குகிறது, 
ஆடுகின்ற) 

இவர்‌ 'கூக'வின்‌ மகள்‌. இவருக்கு சேபா, 
தெதான்‌ என்ற இருபிள்ளைகள்‌ உண்டு. 
இப்பெயர்களைப்‌ பார்க்கும்போது இவை 
அரேபிய பகுதிகளின்‌ இடப்பெராக இருக்க 
லாம்‌ என எண்ணத்தோன்றுகிறது (ஆதி 10:7; 
1 நாள்‌ 1:9). சேபா, இராகமாவிலிருந்து 
வணிகர்கள்‌ மிக அருமையான வாசனைப்‌ 
பொருட்களையும்‌ சிறந்த தைலங்களையும்‌ 
இரத்தினக்‌ கற்களையும்‌ பொன்னையும்‌" 
விற்றுப்‌ பண்டமாற்றம்‌ செய்தனர்‌ (எச 
27:92). 


எழுபதுநூலில்‌ இப்பெயர்‌ இரக்மா என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளதால்‌ இது பாரசீக 
வளைகுடாவில்‌ தோலமி என்ற வரலாற்று 
ஆசிரியரால்‌ அதேபெயரில்‌ கூறப்படும்‌ நக 
ராக இருக்கலாம்‌ என கருதப்படுகிறது. 
வேறு சிலர்‌ தென்மேற்கு அரேபியாவில்‌ 
உள்ள 'மா' என்ற இடத்திற்கு அருகில்‌ உள்ள 


725 


இராகமா என்ற நகரமே இது என்றும்‌ கூறு 
வர்‌. 


இராமிய (RANMAH)} 

இரகலாயாவின்‌ மற்றொரு பெர்‌. பாபி 
லோனிலிருத்து செருபாபோலோடு திரும்பி 
யவர்களில்‌ ஒருவர்‌ [நெக 7:7]. 


இராகாபு (4448 - அகன்ற, பெரிய) 

1. யோசுவா எரிகோ நகருக்கு ஒற்றர்களை 
அனுப்பியபோது அவர்களுக்கு தங்குமிடம்‌ 
கொடுத்து அவர்கள்‌ உயிரைக்காத்த ஒரு 
விலைமகளின்‌ பெயர்‌ இது (யோக 2:1-21]. 
இதற்குப்‌ பதிலாக இஸ்ராயேல்‌ நகரைக்‌ 
கைப்பற்றும்போது தன்னையும்‌ தன்‌ குடும்‌ 
பத்தையும்‌ காப்பாற்றுமாறு அவர்கள்‌ வாக்கு 
றுதி செய்யுமாறு கேட்டான்‌. அவர்களும்‌ 
இணங்கினார்‌. அவள்‌ தனது வீட்டின்‌ சன்ன 
வின்‌ சிவப்புக்‌ கயிற்றை அடையாளமாகக்‌ 
கட்டிவைத்தாள்‌. நகரம்‌ பிடிபட்டபோது 
யோசுவா இந்த வாக்குறுதியை நினைவு 
கூர்ந்து இராகபுவையும்‌ அவள்‌ குடுப்பக்கை 
யும்‌ காப்பாற்றினார்‌. (6:17.22-25) பழைய 
ஏற்பாட்டிலே வேறெங்கும்‌ இதைப்பற்றி 
பேசப்படவில்லை. ராபிகளின்‌ பாரம்பரியம்‌ 
இவள்‌, உலகத்தில்‌ இருந்த நான்கு அழகான 
பெண்களில்‌ ஒருத்தி என்றும்‌, எரேமியா 
உள்ளிட்ட இறைவாக்கினர்களுக்கும்‌ குல்தா 
இறைவாக்கினா்களுக்கும்‌ மூகாதை என்றும்‌ 
கூறுகிறது. 


புதிய ஏற்பாட்டில்‌ மத்தேயு அளிக்கும்‌ 
இயேசுவின்‌ மரபுமுறைக்‌ கொடியில்‌ இரா 
காபு சால்மோனின்‌ மனைவியும்‌ போவா 
சின்‌ தாயுமாவாள எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்‌ 
ளது [மத்‌ 1:5). ஆனால்‌ மத்தேயு குறிப்பிட்ட 
இந்த இராகாபுகான்‌ யோசுவா நூலில்‌ வரும்‌ 
இராகாபு என்னும்‌ கருத்து ஐயத்திற்குரியது. 
ஆயினும்‌ மீட்பு வரலாற்றில்‌ இறைவன்‌ 
புறவினத்தைரையும்‌ சேர்த்துள்ளார்‌ என்று 
நினைவுபடுத்த மத்தேயு இராகாபுவைப்‌ 
புகுத்தியிருக்கலாம்‌. நற்செயல்களால்‌ நீதி 
மான பிழைப்பான்‌ என்பதற்கு உதாரணமாக 
இந்த இராகாபு யாக்‌ 2:25-இல்‌ கூறப்பட்டுள்‌ 
ளாள்‌. இந்த இராகாபு எபி 11:31-இல்‌ விசுவா 


ரொகியு 


சத்தினால்‌ அழிவிலிருந்து தப்பினாள்‌ எனக்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


2. தொடக்கக்‌ காலத்தில்‌ யாவேயால்‌ 
அழிக்கப்பட்டதாகக்‌ கூறப்படும்‌ புராணத்‌ 
தில்‌ வரும்‌ வேதாளமாகும்‌, இது பற்றிய 
கதைகள்‌ பாபிலோனிய, கானானிய மதங்க 
வில்‌ உண்டு; இஸ்ராயேலின்‌ இறைவனின்‌ 
மேலாண்மை வல்லமையை கட்டிக்காட்ட 
வல்லமை மிகுந்த இக்கதைகளைப்‌ பழைய 
ஏற்பாடு சுட்டிக்‌ காட்டுகிறது. பழைய ஏற 
பாட்டிலே இப்பெயர்‌ கவிதை வடிவில்‌ 
எழுதப்பட்ட பகுதிகளில்‌ மட்டுமே குறிப்பி 
டப்பட்டுள்ளது (யோசு 9:13; 26:12; சங்‌ 69:10; 
எச 0:7; 351:9-10). இவையாவும்‌ தி.மு. 
7-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்பின்‌ எழுதப்பட்ட 
நூல்களிலேயே காணப்படுகின்றன. இச்‌ 
சொல்லின்‌ பொருள்‌ இன்னும்‌ தெளிவாகப்‌ 
புலப்படவில்லை. சிலர்‌ இது கர்வமுள்ள 
முரட்டுத்களமுள்ள என்ற பொருளைக்‌ 
குறிக்கிறது என்பர்‌. மற்றும்‌ சிலர்‌ கோபம்‌ 
என்று பொருள்‌ படும்‌ அக்காதிய சொல்லி 
ருந்தும்‌ கர்ச்சித்தல்‌ என்று பொருளுடைய 
எகிப்கியச்‌ சொல்லிலிருந்தும்‌ வந்திருக்க 
லாம்‌ என்பர்‌. 


இராகாம்‌ (74-104 - இரக்கம்‌, பரிவு) 

இவர்‌ யூகாவின்‌ வழித்தோன்றலில்‌ ஒரு 
வர்‌. இவர்‌ சேமாவின்‌ மகனும்‌ யோர்க்கயா 
மின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 2:24), 


இராகியு 4005) 

இது பாரசீக பேரரசின்‌ வடகிழக்கே உள்ள 
அரண்‌ சூழ்ந்த முக்கியமான நகரங்களில்‌ 
ஒன்று; கோபி 1:74 சீ:1.20; 5:5; 6:12; 9:2- 
ஆகிய 6 இடங்களில்‌ இது குறிப்பிடப்பட்‌ 
டுளளது. இங்குத்‌ தோபித்து கன்‌ உறவினன்‌ 
கபோலுக்குப்‌ பத்து தாலந்து வெள்ளியைக்‌ 
கடன்‌ கொடுத்திருந்தார்‌ (சீ:1.20). இரபேல்‌ 
என்ற வானதூதர்‌ இப்பணத்தை வாங்கிவர 
இராகியுவுக்கு சென்று வர தோபித்துவின்‌ 
மகன்‌ தோபியாவுக்கு வழிகாட்டினார்‌ (5:56; 
6:12; 9:2). யூகி 1:5.15-இல்‌ இது பொதுவான 
ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 
இதன்படி ஆர்பகசாதுக்கு எதிராக நெபுக்கது 
னேசார்‌ இப்பகுதியில்தான்‌ போரிட்டார்‌. 
அம்போர்ஸ்‌ மலைத்தொடரின்‌ தெற்கே 


சொக்கேல்‌ 


அமைந்துள்ள இந்தகரம்‌ காஸ்பியன்‌ கட 
லுக்கு எல்லையாக விளங்கியது. மேதியா 
வின்‌ மகா அலக்சாண்டர்‌ மற்றும்‌ அவரது 
வழி வந்தவர்களின்‌ காலத்திய போர்களில்‌ 
இந்நகரம்‌ முக்கிய பங்கு வகித்தது. ஈரானில்‌ 
பழங்காலத்தில்‌ நாகரிகத்தோடு விளங்கிய 
நகரங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. புதைபொருள்‌ 
ஆராய்ச்சியின்படி இந்நகரில்‌ கி.மு.5000 
லிருந்து மக்கள்‌ குடியிருந்திருக்க வேண்டும்‌ 
எனக்கூறலாம்‌. இடையிடையே தில நடுக்‌ 
கத்தாலும்‌, அரேபியர்கள்‌, மொகலாயர்கள்‌, 
ஆப்கானியர்கள்‌ பார்த்தியர்கள்‌ ஆகியோரின்‌ 
தாக்குதலாலும்‌ இந்நகர்‌ சேதப்படுத்தப்பட்‌ 
டது. சொரோயாஸ்திரிய மதம்‌ இவ்விடத்‌ 
தில்‌ சிறந்து விளங்கியது. கி.பி.7-/3 நூற்‌ 
றாண்டுகளில்‌ இது மகமதியர்களின்‌ செல்‌ 
வாக்கு உள்ள நகராக விளங்கிற்று. 


இராக்கால்‌ பட்ட - வணிகம்‌) 

இது யூதாவின்‌ தென்பகுதியில்‌ உள்ள ஓர்‌ 
ஊர்‌. ஆனால்‌ இதன்‌ சரியான அமைவிடம்‌ 
தெளிவாகக்‌ குறிப்பிடப்படவில்லை. இந்த 
ஊருக்குத்தான்‌ காவீது அமலேக்கியர்களிட 
மிருந்து கைப்பற்றிய செல்வங்களில்‌ ஒரு 
பகுதியை அனுப்பிவைக்கார்‌ (/ சாமு 3029]. 


இராக்கேம்‌ (க - பூப்பண்ணை) 
இவன்‌ மனாசேயின்‌ பேரனும்‌ செரேசு 
வின்‌ மகனும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 7:16). 


இராககேல்‌ (கபட ] - காண்க ராக்கேல்‌ 


இராச) (RASS) 

இது சிலிசியாவுக்கு அருகே உள்ள ஓர்‌ 
இடம்‌ அல்லது பகுதி. இவ்விடத்தில்‌ 
வாழ்ந்த மக்கள்‌ ஓலபெரினேயின்‌ படைக 
ளால்‌ நாசமாக்கப்பட்டனர்‌ (யூது 2:23). தார்சு 
என்ற பெயர்தான்‌ இவ்வாறு மருவி வழங்‌ 
கப்பட்டது என்பர்‌ சிலர்‌. வேறுசிலர்‌ இன்‌ 
றைய ஆர்சுஸ்‌ அன்று இராசி எனப்பட்டது 
என்பார்‌. 


இராஸ்‌ ஸம்ரர (RAS-SHAMRA J 
இது சீரியாவில்‌ உள்ள ஓர்‌ மலையின்‌ 
பெயர்‌. இதற்கு சதக்குப்பி (ரகம்‌) மலை 


726 


எனப்‌ பொருள்படும்‌. இங்குதான்‌ பழங்கால 
உகாரித்து அமைந்திருந்தது என்பர்‌. 


இராதாய்‌ (2௮004! - மிதிப்பவன்‌) 

இவர்‌ பெத்திலகேமைச்‌ சார்ந்த ஈசாயின்‌ 
ஐந்தாவது மகன்‌. எனவே இவர்‌ தாவீதினு 
டைய மூத்த சகோதரன்‌ (1 நாள்‌ 2:14) ஆவார்‌. 


இராபேல (A0௮8. - இறைவன்‌ குணமாக்கி 
னா) 

தொபியாநூலில்‌ அசரியா என்ற பெயரில்‌ 
மேதியாவிலுள்ள இராகியுவுக்கு தொபியாவு 
டன்‌ செல்கிறார்‌. அசுமதேயு என்ற தீய 
சக்தியை கட்டுப்படுத்தி அதனால்‌ இரகுவே 
லின்‌ மகளான சாரானை தொபித்தின்‌ மக 
னான இளைய தொபியா மணம்‌ முடிக்க 
உதவுகிறார்‌. தொபித்தின்‌ கண்களில்‌ இருந்த 
வெள்ளை படலத்தை நீக்கி அவர்‌ பார்வைச்‌ 
பெறச்‌ செய்ய அனுப்பப்பட்ட ஓர்‌ குணம 
ளிக்கும்‌ வானதூதர்‌. இவர்‌ பெயர்‌ வேதாக 
மத்தில்‌ காணப்படுகிறது. 


இப்பெயர்கள்‌ பார்திய மற்றும்‌ பாபிலோ 
னிய மூலங்களிலிருந்து வந்திருக்கலாம்‌ 
எனத்‌ தால்மூத்‌ கூறுகிறது. இவை பெரும்பா 
லும்‌ திருமறை நூல்‌ வரிசையில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள நூல்களில்‌ காணப்படுவதில்லை. 
இரொபேல்‌ 


வானதூதர்களின வரிசையில்‌ இரண்டாவது 


எனோக்கு ஆகமம்‌ 20:3-இல்‌ 


இடத்தையே வசிக்கறொர்‌ எனக்கூறப்படுகி 
றது. 


பலவழிகளில்‌ இராபேலும்‌ மிக்கேலும்‌ 
ஒப்புமை படுத்தப்படலாம்‌. பிற்கால இலக்‌ 
கியங்களிலேயே இப்பெயர்கள்‌ காணப்படு 
கின்றன. வானதூகர்கள்‌ மனிதர்களின்‌ பிரச்ச 
னைகளில்‌ தலையிடுகிறார்கள்‌ 0 
வளர்ந்து வந்த ஒரு நம்பிக்கையை இது 
குறிக்கிறது. ஏனோக்கு நூலில்‌ இர்ப்புதாள்வ 
ரைத்‌ தடுத்து வைப்பதற்காக அசாசேலை 
இருளில்‌ இராபேல்‌ தள்ளுகிறார்‌. காட்சிக 
ளுக்கு விளக்கம்‌ அளிக்கிறார்‌. இறைவனு 
டைய இறுதித்‌ தீர்ப்பைச்‌ செயல்படுத்தும்‌ 
வானதூதா்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌. 


எனறு 


727 


இராப்பா க - இறைவன்‌ குணமாக்கி 
னார்‌] 

இவர்‌ பென்யாமினின்‌ ஐந்தாவது மகன்‌ 
(1 நாள்‌ 8:2). ஆனால்‌ இது ஆது 46:21-இல்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பென்யாமின்‌ புதல்வர்‌ 
களின்‌ பட்டியலில்‌ குறிக்கப்படவில்லை. 
இந்த பட்டியலின்படி நாமான்‌ என்பவனே 
ஐந்தாவது மகன்‌. எகிப்தில்‌ பிறந்த இராப்பா 
வுக்குப்‌ பிள்ளைகள்‌ இல்லாமலிருந்திருக்க 
வாம்‌ அல்லது வெகு சிலராய்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ பென்யாமினின்‌ மற்ற 
வழிக்கோன்றல்களுடன்‌ சேர்க்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


இராப்பா கப்பு] 

இவர்‌ பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
சவுலின்‌ வழிவந்தவர்‌ (1 நாள்‌ 6:37). இவன்‌ 
பினியாவின்‌ மகனும்‌ எலயாசாவின்‌ தந்‌தையு 
மாவார்‌. 1 நாள்‌ 9:43-இல்‌ இவர்‌, இரப்பாயா 
என்றழைக்கப்படுகிறார்‌. 


இராமசேசு [(RAMSES RAAME SIS, RAM'SSIS - 
ரா பெற்றெடுத்தாள்‌] - ஆள்‌ 

எகிப்தை ஆண்ட பத்தொன்பதாம்‌, இருப 
தாம்‌ அரசமரபுகளில்‌ பதினொரு பேர்‌ இப்‌ 
பெயரை கொண்டிருந்தனர்‌. அமர்னா காலத்‌ 
திற்குப்பின்‌ இக்காலக்கில்‌ எகிப்திய அரசாங்‌ 
கம்‌ மீளவும்‌ கழிமுகப்பகுதியில்‌ அமைக்கப்‌ 
பட்டது. 


1. முதலாம்‌ இராமசேக (கி.மு. 1319-1320). 
கோொரேமேபுவின்‌ முதல்‌ அமைச்சரும்‌ அவ 
ருக்குபின்‌ ஆட்சிக்கு வந்தவரும்‌ ஆவார்‌. 
பத்தொன்பதாம்‌ அரசமரபைக்‌ தொடங்கி 
வைத்தார்‌. ஓனைச்‌ சேர்ந்த சூரியகடவுளான 
ராவையும்‌, பாலைவனம்‌, இடி, மலைகள்‌ 
ஆகியவற்றின்‌ கடவுளான சேத்துவையும்‌ 
இவா காலத்தில்‌ மக்கள்‌ வழிப்பட்டனர்‌. 


2. இரண்டாம்‌. இராமசேசு (1299-1232). 
இவரது அறுபத்து ஏழு ஆண்டுகள்‌ நீண்ட 
ஆட்சி, எகிப்தில்‌ ஒர்‌ அழியாத நினைவை 
ஏற்படுத்தியது. பல நினைவுச்‌ சின்னங்கள்‌ 
எழுப்பி தன்‌ பெயரையும்‌ அகோடு சேர்த்துக்‌ 
கானாகஞு 


கொண்டார்‌. அபு -சீம்பல்‌, 


இராம சேசு 


போன்ற கோயில்கள்‌ இவர்‌ காலத்தில்‌ கட்‌ 
டப்பட்டன. இவருடைய வெற்றி இவரது 
வழித்தோன்றல்களுக்கு ஓர்‌ எடுத்துக்காட்‌ 
டாக விளங்கிற்று. இவருக்குபின்‌ எகிப்தில்‌ 
உள்நாட்டு, வெளிநாட்டு குழப்பங்கள்‌ அதிக 
ரித்தன. இவர்தான்‌ எகிப்தின்‌ கழிமுகப்‌ பகு 
தியில்‌ கிடங்கு நகரான இராமசேசு நகரை 
கட்டினார்‌. இவர்தான்‌ இஸ்ராயல்‌ மக்களை 
அடிமைப்படுத்திய பாரவோன்‌. இவரின்‌ 
ஆட்சியின்‌ தொடக்கத்தில்‌ இத்தியர்கள்‌ 
பெலிஸ்தியர்‌, மைசியர்கள்‌ ஆகியோரால்‌ 
பெரும்‌ தொல்லைகள்‌ ஏற்பட்டன. இவர்கள்‌ 
கடல்‌ வழியாகவும்‌ நிலவழியாகவும்‌ 
எகிப்தை காக்கினர்‌. இரண்டாம்‌ இராமசேசு 
வின்‌ 21-ஆம்‌ ஆண்டில்‌ இத்தியர்களுடன்‌ 
சமாதான உடன்படிக்கை செய்து கொண்‌ 
டார்‌. இதன்படி இருவரும்‌ இணைந்து மற்ற 
பகைவர்களை அழிக்க வேண்டும்‌. எனெ 
னில்‌ அப்போது அசிரியர்களின்‌ பலம்‌ சிறிது 
வளர்ந்திருந்தது. இகன்பின்‌ 40 ஆண்டுகள்‌ 
அமைதி நிலவியது. இவர்‌ வாழ்ந்த காலத்தி 
லேயே இவரை மக்கள்‌ கடவுளாக வழிப்பட்‌ 
டனர்‌. இவருக்கு பின்‌ வந்த மெர்‌-நெப்கா 
ஆட்சிக்குப்பின்‌ இந்த அரசமரபு ஆட்சி முடி 
வுற்றது. இகன்‌ பின்‌ எகிப்தின்‌ 20-ஆம்‌ 
வம்சத்தினர்‌ பொறுப்பேற்றனர்‌. 


3. மூன்றாம்‌ இராமசேசு (மு... 1196-1167} 
இருபதாம்‌ அரசமரபின்‌ இரண்டாம்‌ அரசன்‌ 
தன முன்னோர்களைப்‌ பின்பற்றி தன்‌ ஆட்சி 
யையும்‌ சிறப்பாக அமைக்க முயன்றார்‌. 
ஆனால்‌ இவர்‌ ஆட்சி காலத்தில்‌ குழப்பங்‌ 
கன்‌ மிகுத்திருந்தன. இவர்‌ இரண்டு மறை 
தனது மேற்கு எல்லைப்பகுதியை லிபியாவி 
டமிருந்து காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டிய 
அவசியம்‌ ஏற்பட்டது. இவரது ஆட்சியின்‌ 
இறுதியில்‌ சூழ்ச்சிகளும்‌ உள்நாட்டு குழப்‌ 
பங்களும்‌ போர்களும்‌ மிகுந்திருந்தன. அகன்‌ 
விளைவாகக்‌ கொலை செய்யப்பட்டார்‌. 
இவருக்கு பின்வந்த அரசர்கள்‌ அவ்வளவு 
குறிப்பிடும்படியாக அமையவில்லை. 


4. நான்காம்‌ முதல்‌-பதினோறாவது இராம 
சேசு (கி.மு. 1167-1085). இந்த எட்டுப்பேரும்‌ 
21-ஆவது அரசமரபைச்‌ சேர்ந்தவர்கள்‌. நான்‌ 


இசொய்செசு 


காம்‌ இராமசேசின்‌ சிலை ஒன்று கானானிய 
நகரான மெகிதோவில்‌ கண்டெடுக்கப்பட்‌ 


டது. 


கி.மு. 1100-இவிருந்து பாரவோனின்‌ 
ஆட்சி பெரிதும்‌ பாதிக்கப்பட்டது. அரச 
குலத்தவரும்‌, படை தளபதிகளும்‌ திபிசு 
வில்‌ உள்ள அமோன்‌ ஆலய குருக்களும்‌ 
பதவிக்காக போட்டியிட்டுக்‌ கொண்டனர்‌. 
இப்போட்டியிலிருந்து படை தளபதி ஒரு 
வன்‌ கி.மு. 1090-இல்‌ எகிப்தின்‌ 21-ஆம்‌ 
வம்சத்தை துவங்கினான்‌. இந்த அரசு, அரச 
குலத்தவர்‌ குருக்களுக்கும்‌ 
பிரித்து கொடுக்கப்பட்டது. 


சிலருக்கும்‌ 


இராமசேசு (4445! 5. 47:55 - ராம்சேசின்‌ 
மாளிகை) - இடம்‌ 
எகிப்தின்‌ பத்தொன்பதாம்‌, இருபதாம்‌ 


அரசமரபுகள்‌ (கி.மு. 1319-1065) ஆண்டகா 
லத்தில்‌ நைல்நதியின்‌ வடகழிழுகப்பகுதி 
யில்‌ அமைந்திருந்த அரசர்‌ தங்கும்‌ நகரம்‌ 
இது. இராமசேகப்பகுகியை இஸ்ராயேலின்‌ 
மூதாகையாகளுக்கு யோசேப்பு அளித்தார்‌ 
(ஆத 47:11). பாரவோனுக்காக இஸ்ராயே 
லார்‌ உணவுக்கிடங்குகள்‌ கட்டிய இரு இடங்க 
ளில்‌ இதுவும்‌ ஒன்று. இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
எகிப்தின்‌ அடிமை தனத்திலிருந்து மீண்டு 
கிளம்பிய போது இந்தகரத்திலிருந்தே கிளம்‌ 
பியிருக்க வேண்டும்‌ (யாத்‌ 12:37; 
3ப:ப-6], எகிப்திய ஆதாரங்களின்படி பார்த்‌ 


சாண்‌ 


தால்‌ இரண்டாம்‌ இராமசேகதான்‌ இந்நகரை 
யேழுப்பி இப்பெயரையும்‌ அதற்கு இட்டார்‌ 
எனலாம்‌. தஇிபிசு தெற்கே உள்ள பருவகால 
தலைநகராகவும்‌ இராமசேக வடக்கே உள்ள 
நிரந்தரமான நிர்வாகத்‌ தலைதகராகவும்‌ 
விளங்கின (ஆது 27:11). இங்கே துறைமுக 
மொன்றும்‌ இருந்தது. எகிப்திய கவிதைக 
ளில்‌ இந்நகர்‌ பழவளமும்‌ மீன்வளமும்‌ 
மிகுந்த நகர்‌ என புகழப்பட்டுள்ளது. சிலர்‌ 
இது னாய்‌ பாலைவனக்திற்கு அருகாமை 
யில்‌ இருந்தது என்பர்‌. எனினும்‌ இதன்‌ 
அமைவிடம்‌ பற்றிய தெளிவான கருத்து 
எதுவும்‌ கூறமுடியாது. 


728 


இராமத்து மிசுபே (4414-4 729 - காவல்‌ 
மகொபர உச்சி) 

இது யோர்தானுக்கு அப்பால்‌ காது இனக்‌ 
குடியிருப்பின்‌ எல்லையைக்‌ குறிக்கும்‌ நகர்க 
ளில்‌ ஒன்று (யோசு 13:26); வழக்கமாகக்‌ 
திலயாக்தைச்‌ சேர்ந்த மிசுபே என்று அடை 
யாளம்‌ காட்டப்படும்‌. யோர்தானுக்கு 23 
கி.மி. தொலைவிலும்‌ யாப்போக்கு ஆற்றுக்‌ 
குத்‌ தெற்கில்‌ 8 கி.மீ தொலைவிலுமுள்ள 
கிர்பெத்து எலாதா என்னுமிடத்தில்‌ இருந்தி 
ருக்கலாம்‌. 


இராமத்து லெ (கத 4-84 
எலும்புக்குன்று] 

இந்த இடத்தில்‌ சிம்சோன்‌ கழுதையின்‌ 
தாடை எலும்பை ஆயுதமாகக்‌ கொண்டு 1000 
பெலிஸ்தியர்களைக்‌ கொன்று தீர்த்தார்‌ (நீதி 
15:17). 


தாடை 


இராமா (பு 

1. இது பென்யாமின்‌ கோத்திரத்தாருக்கு 
கிடைக்க யூதா, இஸ்ராயேல்‌ நாடுகளின்‌ 
எல்லைப்பகுதியில்‌ உள்ள ஓர்‌ நகரம்‌ (யோசு 
18:25; மக்‌ 2:18). சவலின்‌ ஊரான இபயா 
வுக்கு அருகில்‌ உள்ளது (நீதி 19:13). யூகர்‌ 
நாட்டை வடக்கிலிருந்து தாக்குவதற்காக 


- உசசி, உயர்ந்த) 


இஸ்ராயேவின்‌ மன்னனான பாசா இந்நகரை 
பலப்படுத்தினார்‌. பாசா தன்‌ வடக்கு எல்‌ 
லைபகுகிகளைச்‌ சீரியாவிடமிருந்து காப்‌ 
பாற்றுவதில்‌ கவனம்‌ செலுத்திக்கொண்டி 
குக்கையில்‌ யூதாவின்‌ அரசனான ஆசா இரா 
மாவை தாக்கி அந்தகரின கற்களையும்‌ மரங்‌ 
களையும்‌ எடுத்துச்‌ சென்று தனது நகர்களான 
கெபா, மிசுப்பா ஆகிய நகரங்களை பலப்ப 
டுத்த பயன்படுத்திக்‌ கொண்டார்‌ (1 அர 
15:17.21-23; 2 நாள்‌ 16:1,5-6). கி.மு. 587-இல்‌ 
நெபுக்கதுனேசார்‌ தளபதிகள்‌ இஸ்ராயேல்‌ 
மக்களை இந்நகரிலேதான்‌ கூட்டி, பின்‌ பாபி 
லோனியாவுக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. 
இங்கு எரேமியா இறைவாக்கினருக்கு விடு 
தலை அளிக்கப்பட்டது (எரே 40:1.4). பென்‌ 
யாமின்‌ மக்கள்‌ நாடு திரும்பியபின்‌ இந்நகரி 
லேயே தங்கினர்‌ (எஸ்‌ 2:26; நெக 7:30;1 1:33]. 
இந்நகருக்கு அருகிலேதான்‌ இராக்கேலின்‌ 


720 


கல்லறை உள்ளது (1 சாமு 10:2; எரே 31:15; 
மத்‌ 2:18). 


எருசலேமின்‌ வடக்கே உள்ள நகரங்களை 
பற்றி பேசும்‌ போது இராமா அடிக்கடி 
பேசப்படுகிறது (நீதி 4:5; 19:13-14; யோக 
18:25; ஏச 10:89; ஒசே 5:6; எஸ்‌ 2:26; நெக 
7:20), இதையெல்லாம்‌ பார்க்கும்‌ போது 
எருசலேமுக்கு வடக்கே 8 கி.மீ. தொலை 
வில்‌ உள்ள ஏர்‌-இராம்‌ என்ற தகரமே இரா 
மாவாக இருந்திருக்கலாம்‌. 


2. இது ''நெகேபின்‌ இராமா'' ஆகும்‌. 
சிமியோன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த ஊர்‌. 
இதன்‌ மற்றொரு பெயர்‌ பாகலாத்து-போ 
ஆகும்‌ (யோசு 19:8). இவ்வூர்‌ மக்களுக்கு 
தாவீது அமலேக்கியர்களிட மிருந்து பெற்றக்‌ 
கொள்ளைப்பொருட்களில்‌ ஒரு பகுதியைக்‌ 
கொடுத்தார்‌ (1 சாமு 20:2). எபிரோனுக்கு 
தென்‌-தென்‌ கிழக்கில்‌ 45 கி.மீ. தொலைவி 
வுள்ள இர்பெத்து காசாவாக இருந்திருக்க 
லாம்‌. 


3. ஆசேர்‌ பகுதியின்‌ எல்லையில்‌ உள்ள 
ஓர்‌ நகரம்‌ இது (யோசு 19:29). ஆசார்‌ 
பகுதியில்‌ வடக்கு பகுதியில்‌ இது அமைந்தி 
ருந்தது என்பது விவிலியத்திலிருந்து தெளி 
வாறெது. இருந்தாலும்‌ இதன்‌ சரியான 
அமைவிடம்‌ இன்னும்‌ சரியாக புலப்பட 
வில்லை. ஆசாரில்‌ உள்ள ''இராமாவும்‌'' 
நப்தலியில்‌ உள்ள ''இராமாவும்‌'' ஒன்றே 
என்று சிலர்‌ கூறுவர்‌. சில சமயம்‌ தருக்கு 
தென்‌ தென்கிழக்கில்‌ 21 கி.மீ. தொலைவி 
லுள்ள இரமியேவாக அடையாளம்‌ காட்டப்‌ 


படுகிறது. 


ச. நப்தவியில்‌ இருந்த ஓர்‌ அரண்‌ சூழ்ந்த 
நகரம்‌ (யோசு 19:36). இது மேற்கூறப்பட்ட 
மூன்றாவது இடத்தோடு அடையாளம்‌ காட்‌ 
டப்பட்டாலும்‌ சப்பேத்துக்கு மேற்கு- 
தென்மேற்கில்‌ 24 கி.மீ. தொலைவிலுள்ள 
இக்கால ஏர்‌ இராமேயாக இருக்கலாம்‌. 


5. இது எப்பிராயிம்‌ மலைதாட்டில்‌ உள்ள 
ஓர்‌ சிறு நகரம்‌. இதன்‌ மற்றொரு பெயர்‌ 
இராமத்தியிம்‌-சோபிம்‌ ஆகும்‌. இது சாமு 


இராமோத்து 


வேலின்‌ சொந்த ஊர்‌. இங்கேயே இவர்‌ 
தங்கியிருந்தார்‌; பின்‌ இங்கேயே அடக்கம்‌ 
செய்யப்பட்டார்‌ (1 சாமு 1:12.19; 2:11; 7:17; 
8:சீ; 25:1; 28:3). இவரின்‌ சொந்த ஊரான 
இராமாவிலிருந்து இவருடைய பெற்றோர்‌ 
கள்‌ ஆண்டுதோறும்‌ 'சலோ'வுக்கு சென்று 
வழிபாடு நடத்துவதுண்டு (1 சாமு 1:3]. 
சாமுவேல்‌ இங்கு ஓர்‌ பீடத்தை எழுப்பினார்‌. 
இங்கிருந்து கில்கால்‌, பெத்தேல்‌, மிசுப்பா 
ஆகிய பிற இடங்களுக்கும்‌ சென்று பணி 
யாற்றினார்‌. சவுல்‌ இங்குகான்‌ அபிசேகம்‌ 
பெற்றார்‌ (8:4-10). தாவீதை அரசனாக அபி 
டேகம்‌ செய்தபின்‌, இந்நகருக்கு சாமுவேல்‌ 
திரும்பினார்‌. தாவீது சவுலின்‌ பகைமையிலி 
ருந்து தப்பித்துக்கொள்ள  இத்நகருக்கே 
விரைந்தார்‌ (19:18). கி.மு. 145-இல்‌ இந்நக 
ரும்‌ இதை சூழ்ந்திருந்த பகுதியும்‌ சமாரியா 
விலிருந்து பிரிக்கப்பட்டு யூதாவோடு சேர்க்‌ 
கப்பட்டது (1 மக்‌ 11:34). யூசேபியு இந்நகர்‌ 
தான்‌ புதிய ஏற்பாட்டிலே வரும்‌ அரிமத்‌ 
தியா என்கிறார்‌ (மத்‌ 27:37; யோவா 19:28), 


6. இராமோத்து கிலயாதின்‌ மற்றொருபெ 
யா்‌ (2 அர 8:29; 2 நாள்‌ 28:6). 


இராமாவியர்‌ (RAMATHITE} 

சிமொயி (13)-இன்‌ இனப்பெயர்‌. இவர்‌ 
தாவீதரசருடைய இிராட்சை தோட்டத்தின்‌ 
தலைமை விவசாய மேற்பார்வையாளர்‌ 
ஆவார்‌ (1 நாள்‌ 27:27). இதற்கு இராமா 
நகரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று பொருள்‌ கொள்‌ 
ளலாம்‌. பல நகரங்கள்‌ இப்பெயரில்‌ இருந்த 
தால்‌ இங்கு இது எதைக்‌ குறிக்கும்‌ என்று 
தெளிவாக கூறிவிடமுடியாது. 


இராமோத்து (4: - உச்சி) 

1. இலயாத்தில்‌ உள்ள ஊர்‌ (உப 4:43; 
யோசு 28:6; 21:38; ! நாள்‌ 6:0). காண்க 
இராமோத்‌-கிலயாத்து. 


2. நெகேபின்‌ இராமோத்து (1 சாமு 30:27). 
காண்க இராமா-2 


3. இசக்கார்‌ பகுதியிவுள்ள கெரிசோமிய 
ருக்கு அளிக்கப்பட்ட ஒரு லேவிய நகரமா 
கும்‌ (1 நாள்‌ 6:73). யாரிமுத்து-2 ஆகவோ 


இசொமேோத்து கில யாது 


(யோசு 81:29) அல்லது இரைமேத்து 
ஆகவோ (19:21) இருக்கலாம்‌. இது, பேத்து- 
சானுக்கு வடக்கில்‌ 12 கி.மீ. தொலைவி 
லுள்ள கோகபு ஏல்‌-காவா என்ற இடமாக 


இருந்திருக்கலாம்‌. 
இராமோத்து கிலயாது (2AM0TH-GLEAD) 
இது 'காத்‌: இன்‌ ழெக்கு பகுதியில்‌ இருந்த 
கிலயாத்தில்‌ இருந்த ஓர்‌ முக்கியமான 
கோட்டை. இது சில நேரங்களில்‌ வெறு 
மனே இராமா எனவும்‌ அழைக்கப்படுகிறது. 
யோர்தானுக்கு அப்பால்‌ இருந்த மூன்று 
அடைக்கலம்‌ புகும்‌ நகரங்களில்‌ ஒன்றாக 
வும்‌ (உப 4:43; யோசு 20:8), ஒரு லேவியரின்‌ 
நகராகவும்‌ (யோசு 21:36; 1 நான்‌ 6:0) இது 
விளங்கியது. சாலமோனின்‌ ஆறாவது பகுதி 
யின்‌ ஆளுநர்‌ இந்தகரிலேயே தங்கினார்‌ (உப 
4:23; யோசு 21:24; 1 அர 4:13]. இஸ்ராயேல்‌ 
அரசு இரண்டாக பிரிந்தபோது (க.மு.ி35) 
இது சீரியர்களால்‌ தாக்கப்பட்டு அவர்கள்‌ 
நாட்டோடு சேர்க்கப்பட்டது (1 அர 15:20). 
ஆகாபு இதை மீண்டும்‌ கைப்பற்ற முயற்சி 
செய்து தோற்றார்‌ (1 அர 22). பத்தாண்டுக 
ளுக்கு பின்‌ ஆகாபுவின்‌ மகனான யோரா 
மும்‌ யூதாவின்‌ அகசியாவும்‌ இந்தகரை கைப்‌ 
பற்றி அங்கே ஏகூவைக்‌ கண்காணிப்பாள 
ராக ஏற்படுத்தினர்‌. இங்குதான்‌ எலியாவின்‌ 
சீடர்‌ எகூவை அரசனாக அபிடேகம்‌ செய்‌ 
தார்‌ (2 அர 8:28-9:28). இதைப்பற்றி விவிலி 
யம்‌ பின்‌ குறிப்பிடவில்லை. 


இது யோர்தானுக்குக்‌ கிழக்கில்‌ 44 கி.மீ. 
தொலைவிலும்‌ வாடி சோமேரின்‌ கரையி 
லுள்ள அம்மானுக்கு வடக்கில்‌ 66 கி.மீ. 
தொலைவிலும்‌ உள்ள தேல்‌ இராமித்து 
இருக்கிற இடமாக இருந்திருக்கலாம்‌. 


இராம்‌ (2704 - உயர்ந்த) 

1. இவர்‌ கெசிரோனின்‌ மகன்‌. தாவீதின்‌ 
ரூதாதையரில்‌ ஒருவர்‌. எனவே இவர்‌ இயே 
சுவுக்கும்‌ மூதாதையர்‌ (ரூத்‌ 4:79; 1 நாள்‌ 2:9; 
மத்‌ 1:3-4). 


2. யூதாவைச்‌ சேர்ந்த ஏரகுமேல்‌ என்பவ 
ரின்‌ மூத்தமகன்‌ (1 நாள்‌ 2:25.27). 


730 


3. இவன்‌ எலிகூ குடும்பத்தின்‌ தலைவர்‌. 
இந்த எவிகூ யோபுவின்‌ நண்பர்களில்‌ ஒரு 
வர்‌ (யோபு 32:2). 


இராயப்பர்‌ (2258) 
காண்க பேதுரு 


இரிக்கானு ("YRCANLS} 

1. தோபியாவின்‌ பேரனும்‌ யேசேப்பின்‌ 
எட்டாவது மகனும்‌ ஆவர்‌ இவர்‌ தி.மு,226- 
இல்‌ பிறந்த இவர்‌, தோலமி ஆட்சியாளர்க 
ளுடன்‌ சேர்ந்து கொண்டதால்‌ தனது குடும்‌ 
பத்தினின்று உறவு முறிந்தவனானார்‌. தனது 
சகோதரர்களில்‌ இருவரை கொன்ற பின்னர்‌, 
அராகு-ஏல்‌-எமீரிலுள்ள யோர்தானுக்கு அப்‌ 
பாலுள்ள கோட்டைக்கு தப்பியோடினார்‌. 
மூன்றாவது பெரிய செலூக்கிய, மூன்றாம்‌ 
அந்தியோக்கு சீரிய- பாலஸ்‌ தனத்தை 
வென்ற பின்னரும்‌ தோலமிகளுக்குப்‌ பிரமா 
ணிக்கமுள்ள நேர்மையான ஒரு சுதந்திர 
ஆட்சியாளராக அவர்‌ அங்கு தன்னை ஏற்ப 
டுத்திக்கொண்டார்‌. கற்றியுள்ள மக்களைச்‌ 
சூறையாடிச்‌ சேர்த்த குறிப்பிடத்தக்க செல்‌ 
வங்களை அவர்‌ ஆலய கருவூலத்தில்‌ சேமித்‌ 
துவைத்தகாகத்‌ தெரிகிறது (2 மக்‌ 3:11). 
155-இல்‌ வலிமைமிக்க நான்காம்‌ அந்தி 
யோக்கு எப்பிபான்‌ அரியணை ஏறிய சிறிது 
காலத்திற்குள்ளாக இரிக்கானு தற்கொலை 
செய்து கொண்டார்‌. 


2. முதலாம்‌ யோவான்‌ இரிக்கானு:- ௮௪ 
மோனிய பெரிய குருவும்‌ யூதேயாவின்‌ 
அரசனுமானவர்‌ (கி.மு.139-104). மோன்‌ 
மக்கபேயுவின்‌ இளைய மசுனாகிய இவர்‌ 
137-இல்‌ யுகேயாவின்‌ மீதான செலூக்கிய 
படையெடுப்பைத்‌ இருப்பியடித்து, இரண்டு 
வருடங்களுக்கு பிறகு தனது தந்தையும்‌ இரு 
சகோதரர்களும்‌ கொல்லப்பட்டபின்‌, அரிய 
ணையைக்‌ கைப்பற்றினார்‌. ஏழாவது அந்தி 
யாக்கு எிதேதெசு யூதேயாவிற்கு எதிரான 
தனது முற்றுகையை உடனடியாக புதுப்பித 
தார்‌. இரிக்கானுவை எருசலேமில்‌ திட்டத்‌ 
தட்ட ஒரு வருடத்திற்கு முற்றுகையிட்ட 
பின்னர்‌, இரிக்கானுவை பெரும்‌ கப்பம்‌ 
கட்டச்‌ செய்தார்‌; போர்க்கைதிகளைக்‌ கூட்‌ 


731 


டிச்‌ சென்றார்‌. மற்றும்‌ யூத படைகளின்‌ 
போர்கருவிகள்‌ அகற்றினார்‌. 129-இல்‌ பார்த்‌ 
இயரால்‌ அந்தியோக்கு கொல்லப்பட்டது 
மற்றும்‌ அவரது வாரிசாகிய இரண்டாம்‌ 
தெமேத்திரியு எதிர்கொண்ட உள்நாட்டு 
குழப்பத்தையும்‌ பயன்படுத்தி, உரோமையு 
டனான தனது தந்தையின்‌ தோழமையை 
இரிக்காணு மீண்டும்‌ புதுப்பித்துத்‌ தனது 
சுதந்திரத்தை மீண்டும்‌ அடைந்தார்‌. யோர்தா 
னுக்கு அப்பால்‌ மெதேபாவையும்‌ வடக்கில்‌ 
செக்கேமி வரையிலும்‌ தெற்கே இதுமேயா 
வரையிலும்‌ வென்று யூத ஆதிக்கத்தை அவர்‌ 
பரப்பினார்‌. சில ஆண்டுகள்‌ கழித்து அவரது 
பிள்ளைகள்‌ சமாரியாவையும்‌ எசுதிரலோன்‌ 
பள்ளத்தாக்கையும்‌ கைப்பற்றினார்‌. 


கெரிசிம்‌ மலையிலிருத்த சமாரியர்களின்‌ 
கோயிலை அழித்தார்‌. விருத்த சேதனத்தை 
யும்‌ யூத சட்டத்தையும்‌ ஏற்குமாறு இதுமே 
யரை வற்புறுத்தினார்‌. இவ்வாறு அச்சத்திற்‌ 
குரிய ஆட்சியாளராக இரிக்கானு விளங்கி 
னார்‌. மேலும்‌ ஆதிக்கமிக்க பரிசேயருடன்‌ 
இவர்‌ தனது உறவை முறித்துக்கொண்டு 
தன்னுடைய கிரேக்க அரச முறை எண்ணங்க 
ளுக்கு இருந்த சதுசேயருடன்‌ 
சேர்ந்து கொண்டார்‌. இவ்வாறு யுதேயாவி 
னுடைய சுதந்திரத்தை மீண்டும்‌ ஏற்படுத்தி 
அதனுடைய அரசியல்‌ ஆதாயங்களை உயாத 
திய வேளையில்‌ இரிக்கானு அசமோனிய 
மரபினை சமயம்‌ சாராக சக்தியாக மாற்றிய 
மைத்தார்‌. அவரைத்‌ தொடர்ந்து அவரது 
ஜந்து மகன்களில்‌ மூத்தவனாகிய முதலாம்‌ 
அரித்தோபுல்‌ அரியணை ஏறினார்‌. 


சார்பாக 


3. இரண்டாம்‌ யோவான்‌ இரிக்கானு:- 
அலக்சாந்தர்‌ யன்னேயு மற்றும்‌ சலோமி 
அலக்சாந்திராவின்‌ மூத்த மகனும்‌, முதலாம்‌ 
யோவான இரிக்கானுவின்‌ பேரனுமாவார்‌. 
கி.மு. 76-இல்‌ தனது தந்தைக்குப்‌ பின்னர்‌ 
இவா்‌ பெரிய குருவானார்‌. 67-இல்‌ மறை 
விற்கு பின்னர்‌, மாகாண ஆட்சியாளரானார்‌. 
ஆனால்‌ மூன்று மாதங்களுக்குப்‌ பின்னர்‌, 
தனது கூர்க்கமான இளைய சகோதரன்‌ 
இரண்டாம்‌ அரித்கோபுலுக்கு அப்பதவியை 
விட்டுக்‌ கொடுக்குமாறு அவர்‌ வற்புறுத்தப்‌ 


den 


பட்டார்‌. 66-இல்‌ பாம்பே எருசலேமை 
கைப்பற்றிய பின்னர்‌, இரிக்கானுவை மீண்‌ 
டும்‌ தலைமைக்குருவாக ஏற்படுத்தினார்‌. 
ஆனால்‌ உண்மையான அதிகாரம்‌ இதுமேய 
அந்திப்பத்தரிடம்‌ இருந்தது. அரித்தோபுல்‌ 
மற்றும்‌ அவரது புதல்வர்கள்‌ அலக்சாந்தா 
மற்றும்‌ கபினு ஆகியோரின்‌ ளெர்சசிகளைத 
கொடர்ந்து, உரோமை புறமாகாண ஆளுநர்‌ 
பாலஸ்தீன ஆட்சி முறையை மாற்றிய 
மைத்து, இரிக்கானுவைப்‌ பதவியினின்று 
நீக்கினார்‌. யூலியு சோர்‌ பாம்பேயை வென்ற 
பின்னர்‌ இரிக்கானு தனது பிரமாணிக்கத்தை 
எடுத்துக்காட்டினர்‌. அதனால்‌ சீசர்‌ அவரை 
மீண்டும்‌ தலைமைக்‌ குருவாகவும்‌ பெயர 
ளவு ஆட்சியாளராகவும்‌ ஏற்படுத்தினார்‌. 
ஆனால்‌ மீண்டும்‌ அவர்‌ யூதேயாவின்‌ ௧ரு 
வூல்‌ அதிகாரியாக இருந்த அந்திப்‌ பத்தரின்‌ 
கைப்பொம்மையாகவே இருந்தார்‌. ச7-இல்‌ 
அந்திப்பத்தர்‌ தனது புதல்வர்கள்‌ பெரிய 
ஏரோது மற்றும்‌ பாசேல்‌ ஆகியோரை 
முறையே கலிலேயாவிற்கும்‌ எருசலேமிற 
கும்‌ ஆளுநர்களாக ஏற்படுத்தினார்‌. அவர்க 
ரூம்‌ இரிக்கானுமேல்‌ ஆதிக்கம்‌ செலுத்தி 
னர்‌. 42-இல்‌ மாற்கு அந்தோணி அவர்களை 
யூதேயாவின்‌ மண்டல ஆளுநர்களாக ஏற்ப 
டுக்கினார்‌. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர்‌ 
இரிக்கானுவையும்‌ பாசேலையும்‌ பதவியி 
னின்று நீக்கி, தான்‌ அரசனாவதற்கென அரித்‌ 
தோபுலுவின்‌ மகன்‌ அந்திகோனு பார்த்திய 
ரின்‌ உதவியை நாடினார்‌. இரிக்கானுவின்‌ 
செவிகளை வெட்டி விட்டு அதன்‌ விளை 
வாக தலைமைக்‌ குரு நிலையை மீண்டும்‌ 
அடைவதற்கு அவரை தகுதியற்றவராக்கி 
னார்‌. இரிக்கானு சிறைப்படுத்தப்பட்டுப்‌ 
பார்த்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டா 
லும்‌ திரும்புவதற்கு 36-இல்‌ அனுமதிக்கப்‌ 
பட்டார்‌. அவர்‌ பெரிய ஏரோதுவால்‌ 40-இல்‌ 
தூக்கிலிடப்பட்டார்‌. இவ்வாறாக அரிய 
ணைக்கான அசமோனிய உரிமம்‌ முடிவுற்‌ 
றது. 


இரிசா (5541 - மழை தெளிக்கப்பட்ட) 

பாலையில்‌ அலைந்து திரிந்தபோது இலி 
புனாவுக்கும்‌ கெகாலாதாவிக்கும்‌ இடையே 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ தங்கிய ஓர்‌ இடம்‌ (எண்‌ 
33:21-22). 


இரத்தமா 


இரித்தமா (TAMA) 
பாலைவனத்தில்‌ கசரோந்துக்குப்‌ பிறகு, 
இஸ்ராயேலர்‌ தங்கிய இடம்‌ (எண்‌ 34: 18-19), 


இரிபப்பா 2257 - கனலான நிலக்கரி) 

இவன்‌ அய்யாவின்‌ மகளும்‌ சவுவின்‌ 
வைப்பாட்டியும்‌ ஆவாள்‌. சவுல்‌ இறந்தபின்‌ 
அபிநேர்‌ இவளைக்‌ தன்‌ மனைவியாக்கி 
கொண்டார்‌ (2 சாமு 3:7). இது ஆட்சிக்கு 
உரிமை கோருவதற்குச்‌ சமமாகும்‌ (1 அர 
2:22). பெயராவில்‌ அரசனாக இருந்த சவு 
லின்‌ மகன்‌ இசிபகால்‌ அபிநேரின்‌ பிரமா 
ணிக்கத்திற்குச்‌ சவால்‌ விட்டார்‌. எனவே 
அபிதேர்‌ இஸ்ராயேலின்‌ தலைவனான தாவீ 
துடன்‌ தொடர்பு கொண்டார்‌ (2 சாமு 2:7- 
21). சவுல்‌ கிபியோனியரைக்‌ கொன்றதால்‌ 
தான்‌ பஞ்சம்‌ வந்தது என்று நினைத்த தாவீது 
சவுலின்‌ எழு புதல்வர்களையும்‌ இரிசிப்பா 
வின்‌ இருபுகல்வர்களையும்‌ மேராப்பின்‌ 
ஐந்து புதல்வர்களையும்‌ தூக்கிவிடக்‌ பெ 
யோனியர்‌ கைகளில்‌ ஒப்படைத்தார்‌ (2 சாமு 
21:1-9). இரிசிப்பா இவர்களின்‌ சடலங்களை 
அராவடைக காலம்‌ முதல்‌ மழைக்‌ காலம்‌ 
வரை பறவைகளும்‌ விலங்குகளும்‌ உண்ணா 
மல்‌ பாதுகாத்து வந்தாள்‌. இதை அறிந்து 
காவீது அவர்களுக்கு முறையான அடக்கம்‌ 
அளித்தார்‌. அதன்‌ பின்‌ ஆண்டவர்‌ நாட்டின்‌ 
மீது இரக்கம்‌ கொண்டார்‌ (21:10-14). 


இரிசியா (£74) 

இவர்‌ ஆசேரின்‌ குலத்தில்‌ ஒரு குடும்பத்‌ 
தின்‌ தலைவனும்‌ வலிமை மிக்க போர்‌ 
வீரனுமாவார்‌. உல்லாவின்‌ மகன்‌ (1 நாள்‌ 
7:39). 


இரித்தமா (4THMAA) 
பாலைவனத்தில்‌ கெசரோத்துக்குப்‌ பிறகு 
இஸ்ராயேலர்‌ தங்கிய இடம்‌ (எண்‌ 33:18-19), 


இரிபாத்து (“2--- பேசப்பட்ட) 
இரிபாத்து என்பவர்‌ கோமேரின்‌ மகனும்‌ 
யாப்போத்துவின்‌ பேரனும்‌ ஆவார்‌ (ஆதி 
10:3). இவர்‌ செமித்திய இனத்தவரல்லர்‌. 
இவருடைய! சகோதரர்களான அசுக்கனாசு, 
தோகருமா மற்றும்‌ கந்தை கோமேரைப்‌ 


ளீ ப 


732 


போல இவரும்‌ அன்டோலியனாக இருக்க 
லாம்‌. இப்பெயர்‌ கோமோரில்‌ தோன்றிய 
இனத்தையம்‌ குறிக்கும்‌. 1 நாள்‌ 1:6-இல்‌ 
இரிபாத்துக்குப்‌ பதிலாக பாத்து பயன்பட்‌ 
டிருக்கிறது. 


இரிபாய்‌ (034) 

பென்யாமின்‌ குலத்தின்‌ கிபயா என்ற 
இடத்திலிருந்து தாவீதின்‌ வவிமை மிக்க 
முப்பது வீரர்களில்‌ ஒருவராக மாறிய இத்‌ 
தாய்‌ என்பவரின்‌ தந்தையே இரிபாய்‌ ஆவார்‌ 
(2 சாமு 23:29; 1 நாள்‌ 11:01). 


இரிபிலா 32 - செழிப்பான) 

ஒரோன்தெசு ஆற்றின்‌ கிழக்குக்‌ கரையி 
லுள்ள காதேசு பகுதியில்‌ உள்ள கூம்‌ என்ற 
ஏரிக்கு தெற்கே 34 கி.மீ. தொலைவிலுள்ள 
ஒரு சிறிய நகரம்‌ இரிபிலா ஆகும்‌ (எச 6:14). 
எகிப்தியர்கள்‌ மற்றும்‌ பாபிலோனியர்களு 
டன யூதா நாடு போரிட்ட காலத்திலிருந்து 
இசிபிலா நகரம்‌ முக்கியத்துவம்‌ பெற்றிருந் 
தது. 


இஸ்ராயேலின்‌ எல்லையைக்‌ குறிக்கும்‌ 
இடங்களில்‌ இரிபிலாவும்‌ ஒன்று (எண்‌ 24: 
11; எச 6:14). மெகிதோ, காதேசு ஆகிய 
இடங்களில்‌ கிடைத்த வெற்றிகளுக்குப்பின்‌ 
இரண்டாம்‌ நெக்கோ இரிபிலாவில்‌ எகிப்‌ 
திய படைத்‌ தலைமையகத்தை நிறுவினார்‌. 
கி.மு. 609-இல்‌ இவர்‌ இஸ்ராயேலின்‌ அரசன்‌ 
யோவாசவைச்‌ சிறைப்பிடிக்கார்‌. 


நெபுக்கதுனேசாரைக்‌ கொதித்தெழச்‌ செய்‌ 
யும்‌ எக்காரியக்கையும்‌ செதேக்கியா மன்‌ 
னன்‌ செய்யக்கூடாது என எரேமியா இறை 
வாக்தினர்‌ கூறியதைக்‌ கேட்காமல்‌, போர்‌ 
காரியத்தில்‌ இறங்கியதால்‌, இரிபிலா நகரை 
நெபுக்கதுனேசார்‌ படைத்தளமாக மாற்றி 
னார்‌. எருசலேமை பாபிலோனியர்‌ அழிக்‌ 
கையில்‌ செதேக்கியா எரிகோவுக்குத்‌ தப்பி 
ஓடினார்‌. ஆயினும்‌ அவரைப்‌ பிடித்து, அவ 
ரின்‌ முன்னால்‌ அவரது புகல்வரைச்‌ 
கொன்று, அவரையம்‌ பாபிலோனுக்கு எடுத்‌ 
துச்‌ சென்றனர்‌ (2 அர 25:5-7. 20-21. எரே 
39:5-7; 52:9-11. 26-27). 


733 


இரிம்மோனோ [(RIMMONO) 
இரிம்மோன்‌-2 என்ற இடத்தின்‌ மற்றொரு 
பெயர்‌ (1 நாள்‌ 6:77). 


இரிம்மோன்‌ [(RIMMOK 
இடிப்பவர்‌) - ஆள்‌ 
1. இவர்‌ ஒரு பேரோத்தியர்‌. இசபோசத்‌ 


கைக்‌ கொன்ற பானா, இரக்காபு என்பவர்க 


- மாதுளை, இடி 


ளின்‌ தந்‌ைத (2 சாழு 42:2.5.9]. 


2. சரியனாகிய நாமானும்‌, சீரியா அரச 
னும்‌ வழிபட்ட தெய்வம்‌ ரிம்மோன்‌ ஆகும்‌. 
அசீரியர்கள்‌ கை இரமானு என அழைப்பா 
(2 அர 5:18). 


இரிம்மோன்‌ (3400 - இடம்‌. 

1. தென்‌ யூதாவில்‌ நெகேபு பகுதியில்‌ 
அமைந்துள்ள ஒரு நகரம்‌. இகன்‌ முழுப்பெ 
யர்‌ ஆயின்‌ ரிம்மோன்‌' ஆகும்‌. இந்நகரம்‌ 
சிமியோனுக்குக்‌ கொடுக்கப்பட்டபோது (1 
நான்‌ 4:82) பேயேர்செபா மாவட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாக்கப்பட்டது (யோசு 15:32). அடி 
மைத்தனத்திலிருந்து நாடு திரும்பிய மக்கள்‌ 
இவ்விடத்திலேயும்‌ குடியேறினர்‌ (நெக 11: 
29). செக்கரியாவின்‌ கடைசி! அதிகாரத்தில்‌ 
இரிம்மோன்‌ வரையிலுள்ள யூதாவின்‌ மலை 
நாடு சமவெளியாகும்‌, எருசலேம்‌ ஒங்கி 
உயர்ந்து நிற்கும்‌ என்று கூறப்பட்டுள்ளது 
[செக்‌ 14:10]. 


2. அசோகு என்ற சமவெளியின்‌ கென்‌ 
கோடியில்‌ மத்திய செபுலோனில்‌ உள்ள 
இன்றைய உருமன்னே என்ற நகராக இரிம்‌ 
மோன்‌ அடையாளம்‌ காட்டப்படுகிறது 
(யோசு 19:13). இது நசரேத்தூருக்கு வடக்கு 
வடகிழக்கில்‌ 10 இ.மீ. தொலைவில்‌ உள்‌ 
ளது. இது மெராரியப்பிரிவைச்‌ சேர்ந்த ஒரு 
லேவிய தகரமாகும்‌ (1 நாள்‌ 6:77). யோக 
21:35-இல்‌ உள்ள இம்னா, இரிம்மோனாகத்‌ 
திருத்தப்படவேண்டும்‌. 


3. கிபயாவிற்கு அருகில்‌ உள்ள ஒரு 
பாறை. பென்யாமின்‌ கோத்திரத்தில்‌ எஞ்சி 
யிருந்தவர்சுள்‌ தங்களை அழிக்க வந்த இஸ்‌ 
ராயேலுக்கு அஞ்சி இரிம்மோனுக்கு ஓடிப்‌ 
போனார்கள்‌ (நீதி 20:45-47; 21:13-14). பிறகு 


இரு கடனகாராகள்‌ 


இஸ்ராயேலர்‌ தூது அனுப்பி, அங்கிருந்த 600 
பென்யாமின்‌ குலத்தினரை அழைத்துவந்து 
பெயாவிலுள்ள யாபெசு மற்றும்‌ லோ 
போன்ற இடங்களிலிருந்த பெண்களுக்கு 
மணமுடித்து வைத்தனர்‌. பேத்தேலுக்குக்‌ 
கிழக்கில்‌ 6 கி.மீ. தொலைவிலுள்ள (நீதி 
21:13-14) (இக்கால இரமுன்‌ என்ற இராமம்‌ 
இருக்கும்‌ இடமாக இருந்திருக்கலாம்‌. 


இரிம்மோன்‌ பேரேசு 02 - கன 
வாய்‌ மாதுளை] 

இது யாத்திரைப்‌ பயணத்தில்‌ இரித்தமா 
வுக்கும்‌ இலிபுனாவுக்கும்‌ இடையே இஸ்ரா 
யேல்‌ மக்கள்‌ தங்கிய இடம்‌ ஆகும்‌ (எண 
33:19-20), 


இரியா [14 

பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஒரு காவ 
லாளி. எரேமியா அனாத்தோதில்‌ இருந்த 
தமது சொத்தைக்‌ குடிமக்கள்‌ முன்னிலை 
யில்‌ பாகம்‌ பிரிக்கக்‌ கருதி எருசலேமை 
விட்டுப்‌ புறப்பட்ட போது, அவர்‌ நாட்‌ 
டைப்‌ புறக்கணித்து கல்தேயர்‌ பக்கம்‌ சேரப்‌ 


- யாவே பார்க்கிறார்‌] 


போவதாகக்‌ குற்றம்‌ சாட்டி அவரைக கைது 
செய்தவர்‌, ஒரு வேளை, இவராக இருக்க 
லாம்‌ (எரே 37:11-14). 


இரின்னா (KA 

இரின்னா என்பவர்‌ சீமோனின்‌ புதல்வ 
ரும்‌ யூதாவின்‌ தென்‌ குலத்தில்‌ ஒருவரும்‌ 
ஆவார்‌ (1 நாள்‌ 4:20). 


- பாடல்‌ கூச்சல] 


இரு கடன்காரர்கள்‌ - உவமை. 

இந்த உவமை கடவுள்‌ பாவமன்னிப்பளிப்‌ 
பதை எடுத்தியம்புறெது. பரிசேயன்‌ மோ 
னுடைய வீட்டு விருந்தின்போது பாவி 
ஒருத்தி ஆண்டவரை அணுகிப்‌ பாவ மன்‌ 
னிப்பு கோருகறாள்‌. அந்நேரத்தில்‌ சீமோன்‌, 
இயேசு உண்மையான இறைவாக்கினரா என 
யப்படுகிறார்‌. எனவே இயேசு இந்த உவ 
மையைக்‌ கூறுகிறார்‌ (லூக்‌ 7:36-50]. தலைவ 
னொருவன்‌ கடன்காரர்‌ இருவரது கடனை 
மன்னிக்கின்றான்‌. அதில்‌ யாருக்கு அதிக 
மாக மன்னித்கானோ அவனே தலைவனை 
அதிகமாக அன்பு செய்கிறான்‌. அதுபோல 


எங்கு 


பம்‌ டி 


இருக்கிறவராக இருக்கிறவர்‌ கானே 


இயேசுவின்‌ கால்களைக்‌ கண்ணீரால்‌ கழுவி 
எண்ணெய்‌ பூசியவள்‌ அவரை அதிகமாக 
அன்பு செய்கிறாள்‌. எனவே அவளது பாவங்‌ 
கள்‌ மன்னிக்கப்பட்டன. ஆனால்‌ விருந்‌ 
தோம்பலை சரியாகச்‌ செய்யாத சீமோன்‌ 
இயேசுவை அன்பு செய்யவில்லை. பாவ 
மன்னிப்பையும்‌ விரும்பவில்லை. இந்த 
உவமையில்‌ கடன்காரர்கள்‌ பாவிகளாவர்‌. 
கடன்‌ கொடுத்தவர்‌ இறைவனாவார்‌. அதிக 
மாக மன்னிப்புப்‌ பெற்ற கடன்காரன்‌ தன்‌ 
சமை அகற்றப்பட்டு இறைவனுக்கு அன்‌ 
பையும்‌ நன்றியையும்‌ தெரிவிப்பான்‌. 


்‌'இருக்கிறவராக இருக்கிறவர்‌ நானே”? 

எரியும்‌ முட்புதரில்‌ மோசே சந்தித்த, இஸ்‌ 
ராயேலின்‌ இறைவனுடைய உடன்படிக்‌ 
கைப்‌ பெயரான யாவேயை விளக்கும்‌ சொற்‌ 
தொடராகும்‌ (யாத்‌ 3:14). இக்கூற்றுக்கு *' 
நான்‌ யாராய்‌ இருப்பேனோ அவராய்‌ இருப்‌ 
பேன்‌”, ''நான்‌ படைப்பவற்றையெல்லாம்‌ 
நான்‌ படைக்கிறேன்‌'' என்று ஆய்வாளர்கள்‌ 
பலவாறு விளக்கம்‌ அளிப்பர்‌. இது யாவே 
என்ற சொல்லின்‌ வேர்ச்‌ சொல்லின்‌ பொரு 
ளாகிய ''இருத்தல்‌, நிகழச்‌ செய்தல்‌ '* போன்‌ 
றவற்றை வைத்துச்‌ சொல்லாடவாகும்‌. நான்‌ 
காவது நற்செய்தியில்‌ வரும்‌ ''நானே”' 
என்று தொடங்கும்‌ வாக்குகள்‌ (யோவா 6:35; 
14:06;.....], யாத்‌ 3:14-இல்‌ எதிரொலிப்பதாக 
கருதப்படுகிறது. 


இருக்கை, இடம்‌ 

இது சிம்மாசனம்‌, நாற்காவி(2 அர 4:10] 
அமர்வதற்குப்‌ பயன்படும்‌ எந்த சாதனத்தை 
யம்‌, இடத்தையும்‌ குறிக்கப்‌ பயனபட்டுள்‌ 
ளது. விவிலிய ஆதாரக்‌ கூறுகளை வைத்து 
நாற்காலி, முக்காலி இவற்றை பிரித்துக்‌ 
காட்டுவது கடினமாக உள்ளது. சில வேளை 
களில்‌ சிம்மாசனத்திற்கும்‌ தாற்காவிக்குமி 
டையேயுள்ள வேறுபாடு அவ்வளவு கெளி 
வாக இல்லை. பெரும்பாலும்‌ அரச ஈிம்மாச 
னம்‌ இறைவனுடைய சிம்மாசனத்துக்குக்‌ 
கொடர்புடையகாக காட்டப்பட்டுள்ளது. 


அதேபோல்‌ இது எவ்வாறு செய்யப்பட்‌ 
டது, எந்ததெந்தப்‌ பொருள்கள்‌ பயன்படுக்‌ 


734 


தப்பட்டன என்பதைப்‌ பற்றி அதிகம்‌ சொல்‌ 
வதற்கில்லை. எகிப்தியார்களின்‌ புதை 
பொருள்‌ ஆராய்ச்சியை வைத்துத்தான்‌ நாம்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்ல முடியும்‌. ஏனெனில்‌ 
மரவேலை செய்வதில்‌ குறிப்பிடத்தக்க 
வளர்ச்சி அடைந்திருந்தன மேற்காசிய நாடு 
கள்‌. ஆனால்‌ பாலஸ்தீனர்கள்‌ எந்த அள 
வுக்கு இதைப்பற்றி அறிந்திருந்தார்கள்‌ என்‌ 
பது ஊக மகுப்பாகத்தான்‌ சொல்ல முடியும்‌. 
ஏறக்குறைய கி.மு. 2701-ல்‌ யூதாவின்‌ அரச 
னான எசேக்கிய செனகெரிப்புக்கு கொடுத்த 
பொருட்களில்‌ நாற்காலியும்‌, படுக்கையும்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. 


அ. அரியணை, அரசவை இருக்கை:- இது 
மமாவாப அரசனான எகிலோனின்‌ அரிய 
ணணையயயும்‌ (நீதி 13:20), சவுல்‌ அரசவையில்‌ 
உணவு உண்ண பயன்படுத்தும்‌ இருக்கை 
யையும்‌ (7 சாமு 20:16.25), சாலமோனின்‌ 
அரியணை அருகில்‌ பதுசேபா அமர இடப்‌ 
இருககையையும்‌, சாலமோனின்‌ 
இருக்கையையும்‌ (1 அர 10:19), அரசு அதிகா 
ரிகளுக்காக அரசவையில்‌ அனமக்கப்பட்டி 
ருந்க இருக்கைகளையும்‌ (1 அர 10:5), பாரசீக 
நாட்டு அரசவையிலே ஆமானுக்கு கொடுக்‌ 
கப்பட்ட இருக்கையையும்‌ குறிக்கின்றது. 


பட்ட 


ஆ. பலலக்கனை இருக்கை (௨௪ 3:10) 


இ. சாதாரண நாற்காலி அல்லது முக்காலி: - 
இது ஆலய வாசற்படியில்‌ இருந்த ஏலியின்‌ 
இருக்கையையும்‌ (1 சாமு 1:9), சாலையோ 
ரங்களில்‌ உள்ள இருக்கையையும்‌ (1 சாமு 
4:13, 18), எலியாவின்‌ மேற்‌அறை இருக்கை 
யையும்‌ (2 அர 4:10] குறிக்கின்றது. 


ஈ. செபக்கூட இருக்கைகள்‌:- முதல்‌ நூற்‌ 
றாண்டு செபக்கூடங்கள்‌ அனைத்துமே 
அழிந்து விட்டன. ஆனால்‌ கப்பர்நாகூம்‌ 
ஊரில்‌ இருந்த கி.பி. 3-ஆம்‌ நூற்றாண்டு 
செபக்‌ கூடத்தை தோண்டியெடுத்தபோது 
இரண்டு கல்லாலான இருக்கைகள்‌ கிடைத்‌ 
தன. நற்செய்தியில்‌ சொல்லப்படுகின்ற ''மு 
தல்‌ இருக்கைகள்‌! (மத்‌ 23:6; மாற்‌ 12:39; 
லூக்‌ 11:43; 20:46) ரூப்பர்களுக்கு ஒதுக்கப்‌ 
பட்டவை. அவர்களின்‌ முதுகு பேழையை 


735 


தோக்கியம்‌, மக்களை பார்க்தவர்களாகவும்‌ 
அமர்ந்திருந்தனர்‌. மோசேயின்‌ இருக்கை! 
(மத்‌ 23:2) யானது சிறப்பான இருக்கை, 
இந்த யூத மூப்பர்களில்‌ ஒருவருக்காக ஒதுக்‌ 
கப்பட்டதாகும்‌. இவர்‌ புலமைச்‌ சிறப்பு 
பெற்றவராக இருந்திருக்கலாம்‌. 


உ. உருவகப்‌ படுத்தப்பட்ட இருக்கை: 
யோபு நூலில்‌ (யோபு 28:3) ''இருக்கை** 
ஆண்டவர்‌ வாழும்‌ இடத்தைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. எச 28:2-இல்‌ தீர்‌ 
கான்‌ ''தெய்வங்களின்‌ இருக்கையில்‌ அமாந 
திருப்பதாகச்‌ செருக்குற்றாள்‌'' என்று சொல்‌ 
லப்பட்டுள்ளது. பழ 9:14 மடமை, தன்னை 
ஒரு ஒழுக்கம்‌ கெட்ட பெண்ணாக ஆக்கிக்‌ 
கொண்டு பொது இடத்தில்‌ அமர்ந்திருப்ப 
தாக சொல்கிறது. சங்‌ 1:1-இல்‌ ''பழிகாரர்‌ 
கூட்டம்‌'' என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதே போல்‌ ஆமோஸ்‌ 6:3-இல்‌ வன்‌ 
முறையின்‌ அரியணை" என்பது அநீதிகள்‌ 
நாட்டில்‌ நிலவி வருவகைக்‌ குறிக்கின்றது. 
எச 6:3 ''இருக்கை'' என்பது சிலையோ 
வைப்பதற்கான 


மடக்குழி 


அல்லது உருவங்களோ 
அடிக்களத்தையோ அல்லது 
யையோ குறிக்கின்றது. 


ஊ. பேழையின்‌ மேற்பகுதி இரக்க 
இருக்கை என்றழைக்கப்பட்டது. 


இருபொருள்‌ வாதம்‌ (பகடு 

இச்சொல்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்டிலி 
ருந்து, இருவேறு தத்துவங்களாகக கொள்‌ 
ளும்‌ கோட்பாடுகளுக்கு பயனபபடுத்தப்ப 
டும்‌ சொல்‌. ஒன்று சோராஸ்டிரியன்‌ நம்பிக்‌ 
கையில்‌ இருந்து வருகின்றது. இதில்‌ இரு 
சமமான எதிர்‌ சக்தியுள்ள கடவுள்கள்‌ 
டையே உள்ள போராட்டத்தில்‌ நம்பிக்கை 
யுள்ளது. இதை ''அண்ட இருபொருள்‌ 
வாதம்‌'' என்றழைக்கலாம்‌. அக்ரீமான்‌ என்ப 
வர்‌ தீயவைகளின கடவுள்‌; ஓர்மசாடு நல்ல 
வைகளின்‌ கடவுள்‌ என்று எண்ணப்பட்ட 
னர்‌. தீமைகள்‌ நிறைந்த இவ்வுலகம்‌ அக்ரி 
மான்‌ அடியில்‌ உள்ளது. இவ்வுலகின்‌ நல்ல 
எதிகாலம்‌ ஓர்மசாடு கைகளில்‌ உள்ளது. 
இருவருக்குமிடையே போராட்டம்‌ இருந்து 


இுபொழனுன்‌ வாதும்‌ 


கொண்டே இருக்கும்‌. இமையின்‌ கடவுளை 
எதிர்த்து நல்வவர்கள்‌ எதிர்காலத்தில்‌ கைம்‌ 
மாறு பெறுவார்கள்‌. இது போன்ற இரு 
மைக்‌ கொள்கை, தமை என்ற பிரச்சினைக்‌ 
குப்‌ பதில்‌ அளிப்பதாகக்‌ கருதப்பட்டது. 


இரண்டாவது வகை. ''இயல்‌ கடந்த இரு 
பொருள்‌ வாதம்‌” ஆகும்‌. இது உடல்‌, 
ஆன்மா ஆகியவற்றின்‌ ஒத்துப்போகாத்‌ தன்‌ 
மையைப்‌ பற்றி ஆராய்கின்றது. இதைப்‌ 
பிக்காகொரியன்‌, ஓர்பிக்‌ சமயங்கள்‌ போதித்‌ 
தன, பிளேட்டோ மற்றும்‌ சில தத்துவ 
ஆசிரியர்கள்‌ இதை நம்பினார்கள்‌. இந்த 
வாதத்தின்படி ஆகாயத்தில்‌ முன்பே இருக்‌ 
கும்‌ ஆன்மாவுக்கு உட்பட்டது உடல்‌. உடல்‌ 
ஆன்மாவின்‌ சிறைச்சாலையாக இருக்கின்‌ 
றது. ஆன்மாவின்‌ கல்லறையாக இருக்கின்‌ 
றது. அதை இழிவுபடுத்துகிறது. உடலிலி 
ருந்து ஆன்மாவுக்கு கொடுக்கப்படும்‌ விடு 
தைலதான்‌ மீட்பு ஆகும்‌. மேலும்‌ உடவிலி 
ருந்து ஆன்மா விடுதலை பெற வேண்டுமா 
னால்‌ உடலை ஒறுக்க வேண்டும்‌. நோன்பு 
வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும்‌; மறை 
பொருளின்‌ சடங்குகளில்‌ பங்கு 
கொள்ள வேண்டும்‌. ஆன்மா உடவிலிருந்து 
முழுவதுமாக விடுதலை அடைந்து என்‌ 
றென்றும்‌ வான்லோகத்தில்‌ வீற்றிருக்க 
வேண்டுமானால்‌, கட்டுப்பாடுகளுடனும்‌, 
சமயக்‌ கோட்பாடுகளுடனும்‌ நாம்‌ எண்ணிக்‌ 
கையில்லா மறுபிறவி எடுக்க வேண்டும்‌. 
இக்கருத்தோடு வேரொரு கருத்து ஒன்றிப்‌ 
போகின்றது; உலகப்‌ பொருட்கள்‌ யாவும்‌ 
நிறைவற்றவை; ஆனால்‌ ஆவி நிறைவுள்‌ 
ளது; நல்லது. 


எடப்‌ 


அடிமைத்தனத்திற்கு முன்பு வாழ்ந்த யூக 
மக்களிடையே அண்டம்‌ சார்ந்த இரு 
பொருள்‌ வாகம்‌ சிறிது காணப்பட்டது. 
இதற்கு பதிலாக 'ஒரே கடவுள்‌' என்ற 
கோட்பாடு அவர்களால்‌ வளர்த்துவ்‌ பராம 
ரிக்கப்பட்டது. உலகத்தையும்‌ மனிதனையும்‌ 
படைத்து ஆட்சி செய்யும்‌ யாவே நேரிடை 
யாகவோ அல்லது மறைமுகமாகவோ, உல 
கத்தில்‌ காணப்படும்‌ தீமைகளுக்கெல்லாம்‌ 
பொறுப்பு; அதே நேரத்தில்‌ நன்மைகளுக்‌ 


இருபொருள்‌ வாகம்‌ (தொடச்சி 


கும்‌ அவரே பொறுப்பு. அதே சமயத்தில்‌ 
மக்கள்‌ அசுத்த ஆவியை நம்பினார்கள்‌ என்ப 
தற்கு பல சான்றுகள்‌ உள்ளன. ஆனால்‌ இது 
பின்னணியிலேயே இருந்தது. சாத்தான்‌ கட 
வுளால்‌ அனுப்பப்பட்ட ஆள்‌. கடவுளுக்கு 
சரிநிகரானது அல்ல; அவருடைய எதிரியு 
ம வல. 


எப்படியிருப்பினும்‌ அடிமைத்தனத்திற 
குப்‌ பிறகு சாத்தான்‌ கடவுளுக்கும்‌ மனிதனுக்‌ 
கும்‌ பகைவனாக எண்ணப்பட்டான்‌. சாத 
தான்‌ சோதனை கொடுப்பவன்‌ மட்டுமல்ல; 
மக்களை கொடுமைப்படுத்தி அழுத்துவ 
தும்‌, பாவத்திற்கும்‌ இயசெயல்களுக்கும்‌ கார 
ணமாக இருப்பதும்‌ சாத்தானின்‌ வேலைக 
ளாகும்‌. இக்கருத்தையொட்டியே பெர்கியா 
வில்‌ காணப்பட்ட சமயங்கள்‌ இருவுலக 
வாழ்வை நம்பினார்கள்‌. இவ்வுலகம்‌ தீமை 
நிறைந்தது; ஏனென்றால்‌ சாத்தானால்‌ இவ்வு 
லகம்‌ ஆளப்படுகின்றது. மறுவுலகம்‌ 
தன்மை நிறைந்தது. ஏனென்றால்‌ அது கடவு 
ளால்‌ ஆளப்படுகின்றது. ஆனால்‌ சொராஸ்டி 
ரியன்‌ இருபொருள்‌ வாதம்‌ இஸ்ராயேலரி 
டையே இடம்‌ பெறவில்லை. எப்படியிருப்‌ 
பினும்‌ எல்லாம்‌ யாவேயின்‌ அதிகாரத்திற்கு 
உட்பட்டிருக்கின்றது. கடவுள்‌ தன்னுடைய 
நோக்கத்திற்காகவே சாத்தானையும்‌ இமைக 
ளையும்‌ இவ்வுலகில்‌ இருக்க விடுகின்றார்‌. 


கிரேக்க மொழியும்‌ வழியும்‌ பின்பற்றிய 
யூதர்‌ சமுதாயத்தில்‌ தவிர, யூக சமுதாயத்தில்‌ 
இயல்கடந்த இருமைக்‌ கோட்பாடு காணப்ப 
டுவதில்லை. இறைவன்‌ எல்லா ஞானமும்‌ 
அறிவும்‌ தன்மையும்‌ உள்ளவராக இருக்கின்‌ 
றார்‌. எனவே அவர்‌ மனிதனின்‌ நலனுக்காக 
வும்‌ மகிழ்ச்சிக்காகவும்‌ உண்டாக்கப்பட்ட 
உடல்‌ உட்சட்ட உலகம்‌ நல்லதாகவே இருக்‌ 
. இன்றது. தவமிருத்தல்‌ விதிவிலக்காகவே 
தான்‌, ஒழுங்கன்று. இறப்புக்குப்‌ பின்‌ மறு 
வாழ்வி உண்டு என்று நம்பப்பட்டது. உட 
லோடு உயிர்த்தெழுதல்‌ என்ற மதக்கோட்‌ 
பாடு அனைவராலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்‌ 
டது. இறந்தபின்‌ பாதாளங்களில்‌ இருக்கும்‌ 
உடலானது ஆன்மாவோடு ஒன்று சேர்ந்து 
உயிர்த்தெழுகின்றது. மனிதன்‌ நல்லது, 


736 


இமையானது என்ற இரு உணர்வுகளோடு 
படைக்கப்பட்டிருக்கின்றான்‌. இது யூத சு 
தாயத்தில்‌ காணப்படும்‌ மனிதவியல்‌ இரு 
பொருள்‌ கோட்பாடு ஆகும்‌. 


பூத சமூகத்திலிருந்து அண்டம்‌ சார்ந்த 
இருபொருள்‌ தத்துவத்தை கிறிஸ்துவ மதம்‌ 
பெற்றுக்‌ கொண்டது. சாத்தான்‌ என்பது 
இமையே கயமானதாக, ஆட்தன்மைப்படுத்‌ 
தப்பட்டதாகப்‌ பெரும்பாலோரால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்தாகும்‌. இரு 
கருத்துக்களில்‌ ஒன்று தமை உருவானது, 
மற்றொன்று நன்மையே உருவானது. ஆன்‌ 
மாவோடு உடல்‌ உயிர்த்தெழும்‌. திருவெ 
ளிப்பாட்டில்‌ இந்த இருபொருள்‌ வாதம்‌ உச்ச 
நிலையை அடைகின்றது. மேலும்‌ கிரேக்க 
மொழியும்‌ வழியும்‌ பின்பற்றிய யூதர்‌ சமுதா 
யத்தில்‌ காணப்பட்ட இயல்‌ கடந்த இரு 
மைக்‌ கோட்பாட்டைக்‌ கிறிஸ்துவ மதம்‌ 
ஏற்றுக்‌ கொண்டது. பவுல்‌ இரு கோட்பாடுக 
ளையும்‌ இணைக்கிறார்‌. பவுலுக்கு சரீரமா 
திய உடல்‌, ஆசைகள்‌ அதிகம்‌ கொண்டிருப்ப 
தால்‌ அது இயதாகச்‌ காணப்படுகின்றது. 
இதுவே பாவத்திற்கும்‌ சாவிற்கும்‌ காரணமா 
கும்‌. அவர்‌ உயிர்த்தெழுதலை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. எப்படியிருப்பினும்‌ உயிர்த்த 
உடல்‌ சரீரத்தாலும்‌ இரத்தத்தாலும்‌ ஆவ 
தல்ல. ஆனால்‌ ஆன்மிக உடலாக மாற்றப்ப 
டுன்றது. ஏனெனில்‌ மனிதனின்‌ சரீரமும்‌ 
இரத்தமும்‌ இறையரசை உரிமையாகப்‌ பெற 
முடியாது. 


கிறிஸ்துவ ஞானவாதம்‌ கிரேக்க மொழி 
யம்‌ வழியும்‌ பின்பற்றிய யூகர்‌ சமுதாயத்தில்‌ 
காணப்பட்ட இயல்‌ கடந்த இருமைக்‌ கோட்‌ 
பாட்டை ஏற்றுக்‌ கொண்டுள்ளது. உலகப்‌ 
பொருள்கள்‌ 8ழோன அல்லது தய ஆவியால்‌ 
உண்டாக்கப்பட்டுத்‌ தன்மையாலே தீமையா 
னவை. ஆவியின்‌ உலகம்‌ நல்லது. மனிதன்‌, 
முன்பே இருக்கும்‌ நல்ல ஆன்மாவையும்‌ 
இதனை சிறைப்படுத்தியும்‌ கறைப்படுத்தி 
யும்‌ இருக்கும்‌ உடலை (சரீரம்‌)யும்‌ கொண்ட 
வன்‌. மீட்பு என்பது உடலில்‌ அடைபட்டி 
ருக்கும்‌ ஆனமா அடைகின்ற சுதந்திரமே. 
இதை தோன்பினாலும்‌, ஓறுத்தல்களினாலும்‌ 


737 


சமய சடங்குகளினாலும்‌ அடையலாம்‌. 


அதற்கு ஞானவாதம்‌ மனிதன்‌ ஒருமுறை 
மறுபிறவி எடுக்கமுடியும்‌ என்று கூறுவது 
போல்‌ தோன்றுகிறது. இயல்கடந்த இரு 
மைக்கோட்பாட்டை கிறிஸ்துவ சமுதாயம்‌ 
ஏற்றுக்‌ கொண்டது. இதுவே கிறிஸ்துவ 
மதத்தில்‌ ஒறுத்தல்‌ வாழ்க்கைக்கும்‌ சந்நியாச 
வாழ்க்கைக்கும்‌ வழிகோலியது எனலாம்‌, 


[மத்‌ 21:28-32). 

இங்கே உண்மையான, நேர்மையான மன 
மாற்றம்‌ விண்ணரசை அடைய ஒரே வழி 
என்கிறார்‌ இயேசு. மாறாக வெளிவேடமா 
னது அழிவுக்கே மனிதனை இட்டுச்‌ செல்‌ 
வும்‌. ஆலயத்திலே தலைமைக்‌ குருக்களும்‌ 
மறைநூல்‌ அறிஞரும்‌ இயேசுவின்‌ அதிகா 
ரத்தை எதிர்த்த வேளையிலே அவா இந்த 
உவமையைக்‌ கூறினார்‌. தோட்டத்திற்குப்‌ 
போக மாட்டேன்‌ எனக்‌ கூறி, பினனர்‌ மனம்‌ 
வருந்திச்‌ சென்றவனைப்‌ போல ஆயக்கார 
ரும்‌ விலைமாதரும்‌ செயது, இறைவனின்‌ 
அன்பைப்‌ பெறுவார்கள்‌. போகிறேன்‌ எனக்‌ 
கூறி போகாத மசுன்போல்‌ யூக சமயத்தலை 
வர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே புண்ணியவான்‌ 
களாகக கருதுபவாகள்‌, இறைவனை இழப்‌ 
பார்கள்‌. எனவே விசவாசமும்‌ மனமாற்ற 
மும்‌ விண்ணரசில்‌ நுழைய அவசியம்‌ 
தேவை. 


இரு மக்கள்‌ - உவமை - 


இருமனத்தோர்‌ (பேட்‌ 4ிஙிடட்டு ) 

இச்சொல்‌ உறுதியற்ற, தள்ளாடும்‌ மனநி 
லையுள்ளவர்களைக்‌ குறிக்கிறது. நம்பிக்கை 
யுறுதியின்மை, ஐயப்பாடு, நிலையற்ற 
தன்மை, நேர்மையற்ற தன்மை, ஏமாற்றுத 
லையும்‌ கூட குறிக்க வல்லது. 


இச்சொல்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌, திருச்‌ 
சபை தந்தையரின்‌ நூல்களிலும்‌ காணப்படுகி 
றது. செபத்தில்‌ காணப்படும்‌ ஐயத்தையும்‌ 
தயக்கத்தையும்‌ குறிக்கிறது. யாக்‌ 1:7-8; 4:8- 
இல்‌ விகவாசத்திற்கும்‌ உலகிற்கும்‌ இடை 
யில்‌ ஊசலாடும்‌ நிலையற்ற போக்கைக்‌ 
குறிக்கிறது. தந்தையரின்‌ நூல்களில்‌, இச்‌ 
சொல்‌ விசவாசமின்மையால்‌ எழும்‌ ஐயத்‌ 
தையும்‌, இறைவன்‌ ஒருவருடைய மன்றாட்‌ 


இரும்பு 


டைக்‌ கேட்டு அருள தான்‌ தகுதியற்றவன்‌ 
என்ற உணர்வையும்‌ குறிக்றெது. சில நூல்க 
ளில்‌, இறைவனது ஆற்றலின்மேல்‌ நம்பிக்‌ 
கையின்மையும்‌, இறைவனது நோக்கம்‌ 
நிறைவேறும்‌, இயேசு விரைவில்‌ தோன்று 
வார்‌ என்பவற்றில்‌ விசவாசமின்மைக்கும்‌ 
இச்சொல்‌ குறிக்கிறது. இது இருதலைவர்க 
ளுக்குப்‌ பணிபுரிபவர்சுளிடம்‌ காணப்படும்‌ 
விசுவாசமின்மைக்கும்‌ பற்றுறுதியின்மைக்‌ 
கும்‌ ஒத்தது (மத்‌ 6:24; ஹூக 16:13). 


இரும்பு 

1. சில்லா பெற்ற தூபால்‌ காயீன்‌ 
என்பவன்‌ வேண்கலத்தாலும்‌ இரும்பாலும்‌ 
எல்லா விதமான கருவிகள்‌ செய்யும்‌ கொல்‌ 
லன ஆனான்‌ என்று வாசிக்கிறோம்‌ (ஆதி 
4:22). 

விவிலியத்தில்‌ இரும்பு, வாள்‌, ஈட்டி 
முனை (1 சாமு 17:7), அம்பு முனை, 
தளவாடங்கள்‌, விவசாயக்‌ கருவிகள்‌ (2 சாமு 
12:31; யோபு 19:24; எரே 17:0; ஆமோ 1:4) 
படுக்கை (உப 3:11) முதலியனவை செய்யப்‌ 
பயன்பட்டுள்ளது. எருசலேம்‌ ஆலயம்‌ கட்டு 
வதில்‌ ஏராளமான இரும்பு பயன்பட்டுள்‌ 
ளது (1 நாள 22:4.14.16; 29:2). அரசவையினர்‌ 
ஆலயப்‌ பணிக்காக 100,000 தாலந்து (3450 
மெட்ரிக்‌ டன்‌) இரும்பைக்‌ கொடுத்தனர்‌ (1 
நாள 29:7). 


கி.மு. 12-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
பலவகைக்‌ கருவிகளும்‌ அணிகலன்களும்‌ 
பாலஸ்தீனத்தில்‌ கண்டெடுக்கப்பட்டுள்‌ 
ளன. விவிலிய பெனுயேல்‌ என்ற இடத்திற்க 
ருகில்‌ முகாரேத்‌-ஏல்‌-வார்தே என்னுமிடத்‌ 
தில்‌ பழங்காலத்து இரும்புச்‌ கரங்கம்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளது. இரும்பு - உருக்குவே 
லைகள்‌ சேர்ந்த பல பணிமணைகள்‌ 
மெகிதோ மற்றும்‌ தேல்‌ செம்மே போன்ற 
இடங்களில்‌ காணப்படுகின்றன. இவை 
சாலமோன்‌ காலத்தைச்‌ சேர்ந்தவையாக 
இருக்க லாம்‌. , 


பெலிஸதியரின வருகைக்குமுன்பே, 
கானானியர்‌ இரும்பைப்‌ பயன்படுத்தியிருத்‌ 
ததாகத்‌ தெரிகிறது. இவ்வாறு எரிகோவை 


இரும்புச்‌ சொல்லன்‌ 


அழித்தபோது ஆண்டவரது கருவூலத்தில்‌ 
சேர்த்த பொருட்களில்‌ இரும்புப்‌ பாத்திரங்க 
ளும்‌ அடங்கும்‌ (யோசு 6:24). கானானியர்க 
ளிடமிருந்தும்‌ (22:8), மிதியானியர்களிடமி 
ருந்தும்‌ (எண்‌ 31:22) கொள்ளையடித்தப்‌ 
பொருட்களில்‌ இரும்பும்‌ குறிப்பிடப்படுகி 
றது. மேலும்‌, ஏபால்‌ மலையில்‌ பீடம்‌ 
கட்டிய போது இரும்புக்‌ கருவிகளைப்‌ 
பயன்படுத்துவதை மோசே தடுத்ததாகக்‌ 
கூறப்படுகிறது (உப 27:4). யோசுவா காலத்‌ 
தில்‌ பேத்து செயான்‌, இசிரியேல்‌ பள்ளத்‌ 
தாக்கு கடற்கரைச்‌ சமவெளி ஆகியவற்றில்‌ 
வாழ்ந்த கானானியர்‌ இரும்பால்‌ செய்த 
தேர்களைக்‌ கொண்டிருந்தனர்‌ (யோசு 17:16; 
நீதி 1:19]. கோலியாத்தனுடைய ஈட்டி 
முனை அறுநூறு செக்கேல்‌ (8 கிலோ) 
இரும்பால்‌ செய்யப்பட்டிருந்தது (1 சாமு 
17:7). பெலிஸ்தியர்‌ எபிரேயர்களை வென்ற 
போது, எபிரேயர்‌ இரும்புக்‌ கருவிகளையும்‌, 
ஆயுதங்களையும்‌ பயன்படுத்துவதற்குத்‌ 
தடை விதித்தனர்‌. எபிரேயர்களிடையே அர 
சாட்சி ஏற்பட்டபின்‌, இரும்பினால்‌ செய்யப்‌ 
பட்ட பொருட்களும்‌, போர்க்கருவிகளும்‌ 
முக்கிய இடம்‌ பெற்றன (2 சாமு 8:8; 12:31; 
1 அர 22:11; 8 அர 6:5; 1 நான்‌ 20:3; 82:3; 
29:17) எச 27:19). 


2. உருவக முறையில்‌ இரும்பு:- விவிவி 
யத்தில்‌ இரும்பு வலிமைக்கும்‌ கடினத்தன்‌ 
மைக்கும்‌ அடையாளமாகப்‌ பயன்பட்டுள்‌ 
ளது (உப 26:46; ஏச 46:4; யோபு 19:24; எரே 
17:1; சங்‌ 8:9; 105:18; இருவெளி 2:27; 12:5; 
19:15). எகிப்து இரும்புக்‌ காளவாய்க்கு ஒப்பி 
டப்பட்டுள்ளது (உப 4:20; 1 அர 8:57; எரே 
11:4). நீர்‌ யானையின்‌ உறுப்புகள்‌ இரும்புக்‌ 
கம்பிகள்‌ போல்‌ இருந்தன (யோபு 20:20). 
இலவியதாத்தான்‌. இரும்பை வைக்கோ 
லைப்‌ போல நசுக்குகிறது (41:18). முரண்டு 
செய்யும்‌ இஸ்ராயேலின்‌ கழுத்து இரும்புக்‌ 
கப்பிக்கு ஒப்பிடப்‌ படுகின்றது (ஏச 48:47]. 
தானி 7:7-இல்‌ வரும்‌ நான்காம்‌ விலங்கு, 
அஞ்சி நடுங்கவைக்கும்‌ தோற்றமும்‌ மிகுந்த 
வலிமையும்‌ கொண்டதாய்‌ இருந்தது... அதற்‌ 
குப்‌ பெரிய இரும்புப்‌ பற்கள்‌ இருந்தன. 
அவற்றைக்‌ கொண்டு தூள்‌ தூளாக நொறுக்கி 


738 


விழுங்கியது. மிகச சிறந்த உருவகம்‌ “இ 
ரும்பு இரும்பைக்‌ கூர்மையாக்கும்‌; ஒருவ 
னது அறிவு இன்னொருவனால்‌ கூர்மையாக்‌ 
கப்‌ பெறும்‌" (பழ 27:17) என்ற கூற்றில்‌ 
வருகிறது. 
இரும்புக்‌ கொல்லன்‌ 

இரும்புத்‌ தாதுவினின்று அதனைப்‌ பிரித்‌ 
தெடுத்து இரும்பினின்று கருவிகளை உரு 
வாக்குபவனே கொல்லன்‌. தாவீதின்‌ காலம்‌ 
வரை இத்தியரும்‌, பெலிஸ்தியருமே இத்த 
கைய கொல்லர்களைத்‌ தம்மிடம்‌ கொண்டி 
ருந்தனர்‌ (தீது 1:19; 1 சாமு 13:19-21). இரும்பு 
வாளகனையும்‌ (1 சாமு 17:7), தேர்களையும்‌ 
(யோசு 17:16) இஸராயேலர்கள்‌ கொண்டி 
ருக்கவில்லையாதலால்‌ அவர்கள்‌ பலம்‌ 
குறைந்திருந்தனர்‌. கொல்லர்கள்‌ கோடாவிக 
ளையும்‌ [உப 19;5), சங்கிலிகளையும்‌ (சங்‌ 
105:18; 107:10), உளிகளையும்‌ (யோபு 19:24), 
சிலைகளையும்‌ (தானி 5:4); சிறைக்‌ கதவுக 
ளையும்‌ (அப 12:10) இன்னும்‌ பலவற்றை 
யும்‌ செய்களர்‌. 


இருள்‌ (2ARKNESS) 

ஒளியின்மை இருளாகும்‌. இருள்‌” 
பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இரண்டி 
லுமே உருவக வழக்கிலே கூறப்பட்டிருக்கி 
றது. 


1. பழைய ஏற்பாடு:- இருளானது பெரும்‌ 
குழப்பத்தின்‌ ஆக்கக்‌ கூறாகும்‌. தொடக்கத்‌ 
இல்‌ ஆழத்தின்மீது இருள்‌ பரவியிருந்தது. 
கடவுளின்‌ முதல்‌ படைக்கும்‌ செயலானது 
ஒளியைப்‌ புகுத்தி இருளை மறையச்‌ செய்த 
தாகும்‌ (ஆதி 1:8-8). ஆதி 1:2 பகுதியில்‌ 
இருளினுடைய புராண, கற்பனைக்‌ கதைப்‌ 
பண்பானது ஓரளவு மறைக்கப்பட்டிருக்கி 
றது. ஏனெனில்‌ கடவுள்‌ இருளை இரவு 
என்று அழைக்கிறார்‌. இரவையும்‌ பகலை 
யும்‌ அடுத்தடுத்து நிலைப்படுத்துகிறார்‌. 
குறிப்பிட்ட காலத்தில்‌ வெளிக்கொணரும்‌ 
படி ஒர்‌ அறையில்‌ இருளைத்‌ தொகுத்து 
வைக்கிறார்‌ (யோபு 38:19; சங்‌ 104:20), 


இருள்‌ : குழப்பத்தின்‌ ஆக்கப்பொருளாக 
இருப்பதால்‌, அது சிரழிவு, மற்றும்‌ இமை 


739 


யின்‌ ஆக்கப்பொருளாக அமைந்திருக்கிறது. 
உருவ வழக்கில்‌, கற்பனைக்‌ கதை பண்புக 
ளையும்‌ கொண்டிருக்கிறது. இருளானது 
பேரிடரைக குறிக்கிறது (ஏச 5:30). உலக 
அழிவின்‌ போது, தோன்றும்போதே கதிர 
வன்‌ இருண்டு போவான்‌ (13:70). எகிப்திய 
ரைத்‌ துன்புறுத்திய பத்துக்‌ கொள்ளை நோய்‌ 
களில்‌ இருளும்‌ ஒன்று (யாத்‌ 10:22). மிகவும்‌ 
வருத்தும்‌ பேரிடரானது நண்பகவில்‌ இருள்‌ 
சூழ்வதாகும்‌ (ஆமோ 8:9). இஸ்ராயேலரு 
டைய விடுதலை நாள்‌ என எதிர்பார்க்கப்ப 
டும்‌ ஆண்டவருடைய நாள்‌ ஒளிமிக்க 
நாளன்று, இருள்‌ சூழ்ந்த நாள்‌ தான்‌ 
(யோவே 2:2; ஆமோ ௧:18 தொ செப்‌ 1:15 
தொ). இருள்‌ சூழ்ந்த நாள்‌ தீயவனுக்கு 
அருகில்‌ இருக்கிறது (யோபு 15:23]. 


யூதா அரசானது இருளில்‌ மலையின்மேல்‌ 
அகப்பட்ட வழிப்போக்கனைப்‌ போன்றது. 
இருள்‌ அவனை மூடிக்கொள்கிறது. அவன்‌ 
இடறிவீழ்ந்து மடிகிறான்‌ (எரே 13:16). 
இருள்‌ தோல்வி, அடிமை நிலை, அடக்கு 
முறையாகும்‌ (ஏச 9:1; 42:7; 47:05]. இருள்‌ 
தமையின்‌ மூலப்பொருள்‌. காரிருளில்‌ இய 
வன்‌ தன்‌ வேலைகளைச்‌ செய்கிறான்‌ (யோபு 
24:16; எச 8:12]. இருளானது சாவைச்‌ சார்ந்‌ 
தது. சவக்குழியிலும்‌, பாதாளத்திலும்‌ இருள்‌ 
சூழ்ந்துள்ளது (யோபு 10:21; 17:13). ஒளி 
இறைவனைச்‌ சார்ந்தது. இறைவன்‌ ஒளியில்‌ 
உறைகிறார்‌. ஒரு சில வாசகங்களில்‌ இறை 
வன்‌ இருளில்‌ தன்‌ இருப்பிடத்தை அமைத்‌ 
துக்‌ கொள்வதாகக்‌ காண்கிறோம்‌. இங்கு 
இருள்‌ எனப்படுவது, இறையருள்‌ வெளிப்‌ 
பாட்டுத்‌ தோற்றத்தின்‌ மேகங்களைக்‌ குறிக 
இறது (2 சாமு 28:72) 1 அர 8:12; சங்‌ 16:12). 
யாவே மனிதனுக்குத தோன்றும்‌ போது தம்‌ 
ஒளியை மறைக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ 
எந்த மனிதனும்‌ இறையின்‌ ஒளியைக்‌ கண்ட 
பின்‌ உயிரோடிருக்க முடியாது. இருளைப்‌ 
பற்றிய பழைய ஏற்பாடு உருவகங்கள்‌ கும்‌ 
ரான்‌ ஏடுகளிலும்‌ காணப்படுகின்றன. ' ஒளி 
யின்‌ மக்களுக்கும்‌ இருளின்‌ மக்களுக்கும்‌ 
நடைபெறும்‌ போராட்டம்‌'' என்ற ஆவணத்‌ 
தில்‌ நாம்‌ இத்தகைய உருவகங்களை காண 
லாம்‌. 


இரகசேம்‌- மெலகீகு 


2. புதிய ஏற்பாடு:- பழைய ஏற்பாட்டில்‌ 
கூறப்பட்ட உருவகங்கள்‌ புதிய ஏற்பாட்டி 
லும்‌ கையாளப்படுகின்றன. உன்‌ கண்‌ கெட்‌ 
டிருந்தால்‌, யவை கொண்டிருந்தால்‌, உன்‌ 
உடல்‌ முழுவதும்‌ இருண்டிருக்கும்‌ (மத்‌ 
6:23). பாவிகள்‌ இருளினுள்‌ தள்ளப்படுவார்‌ 
கள்‌ (612; 22:13; 25:0). மத்‌ 24:29; மாற 
13:24 என்ற பகுதிகளில்‌ இறுதித்தராவையின்‌ 
போது தோன்றும்‌ பேரழிவுஇருள்‌ குறிப்பி 
டப்படுகிறது. பாவமாகிய இருள்‌ மிக்க 
உலகினுள்‌, ஒளியாகிய மனுஉரு எடுத்த 
இறை வார்த்தை ஒளிர்கிறது. இருளோ 
அதனை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை (யோவா 
1:5). இயேசுவைப்‌ பின்செல்பவன்‌ இருளில்‌ 
நடக்க மாட்டான (8:12; 12:46). கடவுள்‌ 
ஓளியாயிருக்கிறார்‌. இருள்‌ என்பது அவரி 
டம்‌ இல்லை (1:5). மனிதர்கள்‌ ஒனியை விட 
இருளையே விரும்புகிறார்கள்‌ (3:19). 


புனித பவுலுக்கு இருள்‌ என்பது தீய 
நெறியாகும்‌ (உரோ 13:12; 2 கொரி 6:14). 
கிறிஸ்துவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ இருளில்‌ 
இருந்தவர்கள்‌. இப்பொழுது ஆண்டவருக்‌ 
குள்‌ ஒளியாய்‌ இருக்கிறார்கள்‌ (எபே 5:8). 
அவர்கள்‌ இருளின்‌ பயனற்ற செயலைச்‌ 
செய்பவரோடு சேரக்‌ கூடாது (5:11). இவ்வு 
லகு இருளில்‌ மூழ்கியிருக்கிறது (6:12). 
கிறிஸ்து இருளின்‌ ஆதிக்கத்தினின்று நம்மை 
விடுவித்துள்ளார்‌ (கொலே 1:13). தீயவருக்கு 
இருளுலகம்‌ ஒதுக்கப்பட்டுள்ளது (2 பேதுரு 
2:17]. 


இரகேம்‌ (ட்ப - நண்பன்‌) 

இவர்‌ யூதாவின்‌ கலேபியப்‌ பிரிவின்‌ 
யாதாய்‌ என்பவனின்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
(1 நாள்‌ 2:47]. 


இரகேம்‌-மெலக்கு (REGEM-MELECH 


நண்பன்‌) 


- அரச 


செக்கரியா இறைவாக்கினார்‌ காலத்தில்‌, 
நோன்பைப்‌ பற்றி ஆலய குருக்களிடம்‌ விசா 
ரித்துவர பெத்தேல்‌ கிராம மக்களால்‌ சரேச 
ரோடு எருசலேமுக்கு அனுப்பப்பட்ட 
துணையாளர்களுள்‌ ஒருவரே இரகேம்‌- 
மலேக்கு என்பவர்‌ ஆவார்‌ (செக்‌ 7:2-3]. 


(கூ.ம்‌ 


இரகூம்‌ (01M - இரக்கம்‌] 

1. இவர்‌ பாபிலோனிய அடிமைத்தளையி 
லிருந்து செருபாபேலோடு நாடு திரும்பிய 
வர்களில்‌ ஒருவர்‌ (எஸ்‌ 2:2). நெக 7:7-இல்‌ 
உள்ள 'நெகூம்‌' என்ற வார்த்தையை எழுதும்‌ 
போது ஏற்பட்ட தவறாக இருக்கலாம்‌, 


2. இவர்‌ பாலஸ்தீனம்‌ உட்பட யூப்பிரத்‌ 
திசு நதிக்கு அப்பால்‌ உள்ள மாகாணத்தை 
ஆண்ட ஒரு பாரசீக அரச அலுவலகர்‌; நாடு 
திரும்பிய பின்‌ அர்த்காசெருசு என்ற மன்ன 
னுக்கு எருசலேமைக்‌ கட்டியெழுப்பும்‌ யூதர்‌ 
களுக்கு எதிராக கடிதம்‌ எழுதிய சிமிசாய்‌ 
எனும்‌ மறைநரல்‌ வல்லுனனுடன்‌ இவர்‌ 
இணைந்து செயல்பட்டார்‌ (எஸ்‌ 2:6-16). 
இவ்விருவரும்‌ தங்களின்‌ துணையாளர்களு 
டன்‌ இணைந்து அரசாணை பெற்று 
வேலையை நிறுத்தினர்‌ (எஸ்‌ 4:17-24). 


3. பானியின்‌ மகனான இரகூம்‌ ஒரு லேவி 
யராவார்‌. எருசலேமின்‌ மதிற சுவர்களைப்‌ 
புதுப்பிப்பதில்‌ நெகமியாவுக்கு உதவியவர்க 
ளில்‌ இவரும்‌ ஒருவராவார்‌ (நெக 3:17]. 


ச்‌. இவர்‌ எஸ்ராவின்‌ உடன்படிக்கையில்‌ 
கையெழுத்திட்டவர்களில்‌ ஒருவர்‌ ஆவார்‌ 
(நெக 10:25). இவர்‌ 3-இல்‌ குறிப்பிடப்பட்ட 
வராக இருக்கலாம்‌. 


5. நாடுகடத்தலுக்குப்பின்‌, செருபாபே 
லோடு திரும்பியவர்களில்‌ இவர்‌ ஒரு குருகு 
லத்தின்‌ மூதாதையர்‌ (நெக 12:3). இவர்‌ 
காரீம்‌-1-ஆக இருக்கலாம்‌ (12:15), 


/ 
இரெபேக்கா (“டபட்கேோ) காண்க. ரெபேக்கா. 


இரே, இரா ரட்‌ RA} 

இது எகிப்திய சூரியகடவுளின்‌ பெயர்‌. 
திபிசு நகரம்‌ இக்கடவுளின்‌ முக்கியமான 
வழிபாட்டு மையமாக விளங்கிற்று. 


இரேகியம்‌ (6) 

இது தென்‌ இத்தாலியில்‌ மெசினா சலசந்தி 
யில்‌ அமைந்துள்ள ஓர்‌ துறைமுக நகரம்‌ 
ஆகும்‌. பவுல்‌ தனது உரோமைப்‌ பயணத்‌ 
தின்போது இங்கே சிலகாலம்‌ தங்கினார்‌ 


ளைக்‌ 


740 


(அ.ப. 28:13). இப்போது இது டி-கலபிரியா 
என்று அழைக்கப்படுகிறது. 


இரேசா (0055 - தலை) 

இவர்‌ இயேசுவின்‌ முன்னோர்களில்‌ ஒருவ 
ரும்‌ செருபாபேலின்‌ வழித்தோன்றலும்‌ 
ஆவார்‌ (லூக்‌ 3:27) 


இரேயி (8 - நட்பான) 

[இவர்‌ தாவீது மன்னனின்‌ அரியணைக்காக 
நடந்த போராட்டத்தில்‌ அதோனியா 
கிளர்ச்சி) செய்தபோது, சாலமோனுக்குத்‌ 
துணையாயிருந்த ஒர்‌ யூதேய நாட்டு அலுவ 
லகா [1 அர 1:86). 


இலகாது (4D - சோம்பேறி] 

இலகாது யூதாவின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்த 
வர்‌. யாகாத்தின்‌ புதல்வர்‌ (1 நாள்‌ 2:2]. 
இவரது குடும்பம்‌ சோராயர்‌ குடும்பங்க 
ளைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதப்படுகிறது. 


இலகாபிம்‌, இலகாபியர்‌ (டடம ) 
எகிப்தியரின்‌ சந்ததியில்‌ வந்தவராகப்‌ 
பெயரிடப்பட்ட ஒரு குழு. இவர்கள்‌ உலூ 
திம்‌, அனாமிம்‌, நெப்துகிம்‌, பத்துரூசிம்‌, 
கசுலுகிம்‌, கப்பதோரிம்‌ போன்ற சந்ததியின 
ரில்‌ ஒருவராகக்‌ கருதப்படுகின்றனர்‌. இவர்‌ 
கள்‌ பொதுவாக லிபியர்‌ என்று அடையாளம்‌ 
காட்டப்படுகின்றனர்‌. காண்க. லிபியா 


இவக (6 - தாடை எலும்பு) 

யூகாவில்‌ தரடைபோன்று இயற்கையிலே 
அமைந்த ஒரு இடத்திற்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பெயராக இருக்கலாம்‌. அல்லது நீதி 
15:9-17.19-இல்‌ உள்ள நிகழ்ச்சியைப்‌ பிரதிப 
லிக்கும்‌ பெயராக இருக்கலாம்‌. அதாவது 
சிம்சோன்‌ பெலிஸ்தியர்களின்‌ பயிர்களை 
எரித்ததால்‌, அவர்கள்‌ இலகிக்கு ஒரு படையு 
டன்‌ வந்தபோது, யூதாவினார்‌ அவரைப்பிடித்‌ 
துக்‌ கயிறுகளால்‌ பிணைத்து அவர்களிடம்‌ 
ஒப்படைத்தனர்‌. அப்போது, சிம்சோன்‌ அங்‌ 
குக்கிடந்த ஓரு கழுதையின்‌ தாடை 
எலும்பை எடுத்து ஆயிரம்‌ பெலிஸ்தியர்க 
எனவே அவ்விடம்‌ 
"தாடை எலும்புக்குனறு''. எனும்‌ பொருள்‌ 


கொன்றார்‌. 


141 


படும்படி இராமாத்து-லேகி'' என்றழைக்கப்‌ 
பட்டது. இது 2 சாமு 24:11-12-இல்‌ குறிக்கப்‌ 
படும்‌ நிகழ்ச்சி நடந்த இடமாகவும்‌ இருக்க 


லாம்‌. இது பேத்து செமேசுப்பகுதியில்‌, 
சோராவுக்கும்‌ திமினாவுக்கும்‌ இடையில்‌ 
இருந்திருக்கலாம்‌. 


இலகுமாம்‌ (பரக - அப்பம்‌, ரொட்டி. 

செப்பேலாவில்‌ இலாக்கே மாவட்டத்தின்‌ 
யூதாவின்‌ ஊர்களில்‌ ஒன்று (யோசு 15:40), 
இது பெயித்‌ இப்ரினுக்குத்‌ தெற்கில்‌ சீ கி.மீ. 
தொலைவிலும்‌ இலாக்சேக்கு அருகிலு 
முள்ள இக்கால கிர்பெக்‌ ஏல்‌-இலகும்‌ ஆக 
இருக்கலாம்‌. 


இலகுமி (கு. - வீரன்‌) 

இவர்‌ இத்தியரான கோலியாத்தின்‌ சகோத 
ரன்‌. யாயிரின்‌ மகன்‌ எல்கனானால்‌ கொல்‌ 
லப்பட்டார்‌ (1 நாள்‌ 20:5). 2 சாமு 21:19- 
இன்படி, வெர்‌ கோலியாத்தையே கொன்ற 
தாகத்‌ தெரிகிறது. இது எழுத்தரின்‌ பிழை 
யாக இருக்கலாம்‌. 


இலகேம்‌ (LEHEM } 

யூதாவில்‌ உள்ள கண்டுபிடிக்க இயலாத 
ஒரு இடமாகும்‌ (1 நாள்‌ 4:22). இந்த இடம்‌ 
இருந்ததா, இல்லையா என்ற சந்தேகம்‌ 
இருந்தாலும்‌, இருந்திருந்தால்‌ இது, 
மோவாபை ஆண்டு முடிந்தபின்‌ யோவாசும்‌ 
சாராபும்‌ வந்து தங்கிய இடமாக இருக்க 
வேண்டும்‌ என்பதே பலர்‌ கொள்வதாகும்‌. 
இலகேம்‌ என்ற பெயர்‌ அங்குக்‌ குறிக்கப்பட்‌ 
டால்‌ இது பெத்திலகேமின சுருக்கமாகும்‌. 
இந்த விளக்கம்‌ யூதாச்‌ சூழ்நிலையில்‌ 
பொருத்தமாகவுள்ளது. 


இலக்கதேமானியர்‌ 

இலக்கதேமானியர்‌, கரிசின்‌ தென்பகுதி 
யான இலக்கோணியாவின்‌ தலைநகரான 
இலக்கதேமோனில்‌ வாழ்ந்தவர்கள்‌. கி.மு. 
70-க்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இவர்க 
ளுக்கும்‌ யூகருக்குமிடையே நட்புறவு இருந்‌ 
தது. கி.மு.16-இல்‌ பெரியகுரு யாசோன்‌ 
இலக்கதேமோனில்‌ அடைக்கலம்‌ புகுந்தத 
னால்‌, அங்கு ஒரு யூக குடியிருப்பு இருந்தி 


வெக்கியம்‌ 


ருக்க வேண்டும்‌ என்பது புலனாகிறது (2 
மக்‌ 5:9). மக்கபேயருக்கும்‌, ஸ்பார்த்தருக்‌ 
கும்‌ இடையே இருந்த நட்புறவு யோனத்தா 
னின்‌ காலத்தில்‌ புதுப்பிக்கப்பட்டது என்பது 
யோனத்தான்‌, ஏறக்குறைய &.மு.126-இல்‌, 
ஸ்பார்த்தருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து 
தெளிவாகிறது /1 மக்‌ 12:6-18). இக்கடிதத்‌ 
தைப்பற்றி பல சந்தேகங்கள்‌ எழுந்தாலும்‌, 
அறிஞர்‌ பலர்‌ இதை ஒரு சிறந்த சான்றாகவே 
கருதுகின்றனர்‌. ஸ்பார்த்தரின்‌ மன்னர்‌ முத 
லாம்‌ அரையோசு தலைமைக்குரு ஒனியா 
வுக்கு வாழ்த்து சுடிதம்‌ அனுப்பியதாக 
யோனத்தான்‌ எழுதுகிறார்‌ (1 மக்‌ 12:20-23]. 
1 மக்‌ 14:20-22 ஸ்பார்த்தா யோனத்தானுக்குப்‌ 
பின்வந்த மோனுக்கு எழுதிய கடிதத்தைக்‌ 
கொண்டுள்ளது. 1 மக்‌ 15:/6-22 உரோமைய 
ருக்கும்‌ யூதருக்கும்‌ இடையே உள்ள உறவை 
கூறுகையில்‌ ஸ்பார்த்தரைப்‌ பற்றியும்‌ கூறுகி 
றது. 


இலக்கியம்‌ 

பரந்க பொருளில்‌ இலக்யெம்‌ என்பது 
எழுதப்பட்ட அனைத்தையும்‌ குறிக்கும்‌. (முத 
லில்‌, எழுதப்பட்டவை செயல்‌ நோக்கத்திற்‌ 
காக உபயோகப்படுத்தப்பட்டன. பழைய 
ஏற்பாட்டில்‌ வணிக சாசனங்கள்‌, கணக்கு 
கள்‌, கடிதங்கள்‌, அரசு அதிகாரிகளின்‌ அட்ட 
வணைகள்‌ (1 அர ச), வரி அட்டவணைகள்‌, 
மக்கள்‌ தொகை அட்டவணைகள்‌ (எஸ்‌ 2) 
மற்றும்‌ ஆட்சியமைப்பு சாசனங்கள்‌ போன்ற 
பல்வேறு வகையான இலக்கியங்கள்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளன. தொடக்கத்தில்‌ சாபங்க 
ளும்‌ அவற்றின்‌ வல்லமையை மேம்படுத்‌ 
இக்‌ காட்ட, மந்திர எழுத்துக்களால்‌ எழுதப்‌ 
பட்டு இருக்கலாம்‌ (செக்‌ 5:1; எச 2:9 தொ]. 


மிகக்‌ குறுயெ பொருளில்‌, இலக்கியம்‌ 
என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தவரின்‌ 
வாழ்க்கை மற்றும்‌ எண்ணங்களைப்‌ பற்றிய 
கலை நயமான கட்டுரைகள்‌, கவிதைகள்‌ 
மற்றும்‌ உரை நடைப்பகுதிகள்‌ ஆகியவற்‌ 
றைக்‌ குறிக்கும்‌. விவிலிய இலக்கியமானது, 
மேற்காசிய மற்றும்‌ கிரேகக-உரோமை 
இனங்களினால்‌ தயாரிக்கப்பட்ட இலக்கி 
யங்களுக்கு இணையாக உள்ள பல்வேறு 
வகைகளைத்‌ தன்னுள்‌ கொண்டுள்ளது. 


இலக்கியம்‌ கொடர்ச்சி்‌ 742 


1. தோற்றம்‌: - பழைய ஏற்பாட்டின்‌ எல்லா 
விதமான இலக்கிய முறை, நடைகளுக்குப்‌ 
பின்னாலும்‌ பாரம்பரியத்தால்‌ கையளிக்கப்‌ 
பட்ட வாய்மொழி அமைப்பு உள்ளது. 
கோத்இரங்களின்‌ பிரதிநிதிகளுடைய காலத்‌ 
தில்‌ ஆட்சியமைப்பிற்கோ, சடங்குக 
ளுக்கோ எழுத்துமுறை தேவையாயில்லை. 
அரச அமைப்பிலிருந்ததுதான்‌ எழுத்து இலக்‌ 
கியம்‌ தோன்றியது. அண்டை நாடுகளுடன்‌ 
உறவுமுறையை வளர்ப்பதற்காக அரச 
னுக்கு, உலக நிகழ்ச்சிகளில்‌ பரந்த அறிவு 
மனப்பான்மையையும்‌, தங்கள்‌ பணியை 
வெளிப்படுத்துவதற்கு தேவையான பல்‌ 
வேறு முறைகளையும்‌ அறிந்த எழுத்தாளர்‌ 
தேவைப்பட்டனர்‌. 'அறிஞா்களூடைய 
ஞானத்தின்‌ புரவலனாக சாலமோன்‌ இருந்‌ 
தான்‌” என்னும்‌ வரலாற்று மைய உண்மையா 
னது, அரண்மனை மற்றும்‌ கோவில்‌ சம்மந்த 
மாக சாலமோன்‌ அறிஞர்களுக்கு ஒரு பள்‌ 
ளியை ஏற்படுத்தியதன்‌ காரணமாக இருக்க 
லாம்‌. மற்ற நாட்டு மொழிகளைப்‌ படித்தல்‌, 
மற்றும்‌ எழுது முறையினை அறிந்து அரச 
எழுத்தர்கள்‌ தகுந்த முறையில்‌ நடத்தல்‌ 
ஆகிய இரண்டுக்கும்‌, எழுத்தர்களுக்கு மாதி 
சிகையும்‌, வாசகங்களும்‌ அவர௫ியமாயின. 
கானானியரை வழிமரபாகக்‌ கொண்டு தனது 
வாழ்க்கை நிலைக்கேற்ற மாதிரிகைகள்‌, 
நடை ஆகியவற்றோடு அலை உலக இலக்கி 
யப்‌ பாரம்பரியத்தில்‌ இஸ்ராயேல்‌ காலெ 
டுத்து வைத்தது. இஸ்ராயேல்‌ இலக்கியத்‌ 
தின்‌ பெரும்பகுதி, வகைகள்‌, நடை, வார்த்‌ 
தையமைப்பு மற்றும்‌ சமய, நல்லொழுக்கு 
எண்ணங்கள்‌ முதலியவற்றில்‌ பழங்கால 
மேற்காசிய இலக்கியத்திற்கு இணையா 
கவே உள்ளது. 

2. ஞான இலக்கியம்‌:- எழுத்தர்களின்‌ 
கலையையும்‌ தன்னுள்‌ அடக்கிய ஞானம்‌ 
என்னும்‌ சொல்‌ உலகளாவியது. எகிப்து 
மற்றும்‌ பாபிலோனியாவில்‌ வாழ்ந்தவர்கள்‌ 
தங்களது எழுத்துத்திறன்‌ மற்றும்‌ பொருள்‌ 
அமைப்பினால்‌ கல்வி, ஒழுக்கம்‌, வாழ்க்கை 
முறை மற்றும்‌ இலக்கிய வடிவம்‌ ஆகிய 
வைப்பற்றி தங்களது சுய ஞானத்தையும்‌, 
எண்ணங்களையும்‌, குறிக்கோள்களையும்‌ 


ஞான நூல்களில்‌ வெளிப்படுத்தினர்‌, இந்‌ 
நூல்களின்‌ மூலமாகவே முதலில்‌ சாலமோ 
னுடைய அறிஞர்களும்‌ கல்விக்‌ கூடமும்‌ 
பயிற்சி பெற்றனர்‌. இவற்றை நன்கு அறிந்தி 
ருந்தனர்‌. பழமொழி ஆகமததில்‌ இணைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ பல்வேறு று சேர்க்கைக 
ளில்‌ ஒன்று எகிப்தைச சார்ந்த 'அமென 
மேோப்‌- பின்‌ ஞானம்‌' என்னும்‌ நூலிலிருந்து 
எடுக்கப்பட்டிருக்கலாம்‌. இஸ்ராயேலின்‌ 
பழமையான இலக்கியம்‌ மற்ற நாடுகளின்‌ 
ஞான நூல்களின்‌ மொழிபெயர்ப்பு மற்றும்‌ 
அவற்றின்‌ தழுவல்கள்‌ ஆகும்‌. இவை படிப்‌ 
படியாக வளர்ந்து யாவேயின்‌ ஆற்றலைக்‌ 
காட்டும்‌ இஸ்ராயேலின்‌ ஞானமாக உருவெ 
டுத்தன என்பதில்‌ சிறிதளவே சந்தேகம்‌ 
இருக்க முடியும்‌. மற்ற நாட்டு மாதிரிகளு 
டன்‌ ஒப்பிடும்போது பொதுப்பாணி பழ 
மொழியின்‌ தாக்கமானது முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாகவே இல்லை. 


பழங்கால ஞானமானது செயல்முறையா 
னதும்‌ ஒருதலையானதுமாகும்‌. வாழ்க 
கைக்கு ஏற்ற பல அறிவுரைகளை நோக்கும்‌ 
போது இத்தகைய ஞானமானது அரச அதிகா 
ர்களின்‌ வட்டாரத்தில்‌ தோன்றியது என்பது 
தெரிகிறது (பழ 25:1). பிற்காலப்பகுதியான 
பழ 1:9-இல்‌ காணப்படும்‌ சேர்க்கையானது 
ஞானத்தின்‌ மீபாளக்கத்‌ தன்மை பற்றிய அன்‌ 
னியச்‌ சிந்தனைக்தாக்கத்தை வெளிப்படுத்து 
கிறது. சமயம்‌ மற்றும்‌ வாழ்க்கை மெய்யி 
யல்‌ ஆகியவற்றின்‌ பிரச்சனைகளும்‌ காலப்‌ 
போக்கில்‌ உணரப்பட்டு ஞானிகளால்‌ ஏற்‌ 
றுக்‌ கொள்ளப்பட்டன. இதை யோபு நூலில்‌ 
காணலாம்‌. இந்நூலில்‌ காணப்படும்‌ ஞான 
மும்‌ சங்கீதமும்‌ கலந்த நடை, பிற்காலச்‌ 
சங்கதங்களிலும்‌, திருவுரை நூலிலும்‌ காணப்‌ 
படுகிறது. ஆனால்‌, சீராக்‌ நூலோ பாரம்பரிய 
மான வழியிலேயே செல்கின்றது. சாலமோ 
னின்‌ ஞான நூல்‌ கிரேக்கப்‌ பொதுப்பாணி 
மெய்யியல்‌ தாக்கத்தைக்‌ கொண்டிருக்கிறது. 
இதில்‌ பழங்கால யாப்பு அமைப்பு பெருமள 
வுக்கு இல்லை எனலாம்‌. 


3. சட்டங்கள்‌:- அரண்மனை எழுத்தர்கள்‌ 
அரச கோவில்‌, ஆலயம்‌ போன்றவற்றின்‌ 


743 


செயல்களிலும்‌ ஈடுபாடு செலுத்க வேண்டியி 
ருந்தது (2 அர 22:3; எரே 36:10-12). சடங்குக 
ளைப்பற்றிய பாரம்பரியங்களைப்பற்றிக்‌ 
குறிப்பிட்ட முறையில்‌ எழுதுவதற்கு இது 
பெரிதும்‌ ஒரு விதத்தில்‌ தூண்டியிருக்கலாம்‌. 
ஒரு விதத்தில்‌ எழுத்தர்கள்‌ வழிபாட்டு இலக்‌ 
கியத்தன்‌ பாரம்பரியக்‌ . காப்பாளர்கள்‌ 
ஆனார்கள்‌. நாடு அமைக்கப்படுவதற்கு 
முன்பே உப 26:1-6-இல்‌ குறிப்பிட்டிருப்பது 
போல சங்கீதங்களின்‌ ஏட்டுத்‌ தொகுப்பும்‌, 
குருக்களின்‌ '*தோராவும்‌'' இருந்திருக்க 
லாம்‌. பெரும்பாலும்‌ ஒரு நாட்டின்‌ முதல்‌ 
தேவையாக எழுதப்பட்ட சட்டங்கள்‌ இருந்‌ 
இருக்கின்றன. இஸ்ராயேலில்‌ சட்டத்தின்‌ 
தொடக்கம்‌ இருவகையானது; ஒன்று இறை 
வனின்‌ பெயரால்‌ அளிக்கப்பட்ட குருவின்‌ 
கட்டளைகள்‌, அறிவுரைகள்‌, சோதனைகள்‌ 
ஆகியவற்றின்‌ வாய்மொழிப்‌ பராம்பரியம்‌; 
மற்றது கர்க்கவாதத்‌ தீர்ப்புகளில்‌ வெளிக்‌ 
கொணரப்பட்ட சமூக உரிமைகள்‌ பற்றியதா 
கும்‌. பின்னவை நடையிலும்‌, கருத்திலும்‌ 
மேற்காசிய சட்டமுறைமையைக்‌ கழுவிய 
வையாகும்‌. இவை கானானியரிடமிருந்து 
எடுக்கப்பட்டவை என்று உறுதியாகக்‌ கூற 
லாம்‌. விரைவில்‌ இவையும்‌ இறைவனின்‌ 
சட்டங்களாகவே கருதப்பட்டன. சாதாரண 
மனிதன்‌ எல்லாவற்றையும்விட சமூக உரி 
மைச்‌ சட்டங்களிலேயே, அக்கறை காட்டி 
னான்‌. அறிஞர்களும்‌, சமூக நிகழ்ச்சி மற்றும்‌ 
நீதிமன்றங்கள்‌ ஆகியவற்றில்‌ தாங்கள்‌ ஈடுப 
படவேண்டிய முறைகளைப்‌ பற்றிய விதி 
களை எழுதவே முதலில்‌ விரும்பினர்‌. 
எனவே, முகன்‌ முதலில்‌ எழுதப்பட்ட 
தொகுப்புகளில்‌ ஒன்று நீதிநெறி சட்டங்க 
ளைப்‌ பற்றியது (யாத்‌ 21:1-22;27) என்று 
கூறுவதற்கு தக்க காரணமுண்டு. இறுதியில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள (22:17-27) குருத்துவச்‌ சட்‌ 
படங்களின்‌ மறுக்க முடியாத முறையில்‌ வலி 
யுறுத்திக கூறும்‌ சட்டநடை யாவே பாரம்பரி 
யத்துக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டு 
ஆலயத்தோடு தொடர்புடைய வட்டாரங்க 
ளில்‌ போதிக்கப்பட்டன என்று காட்டுகிறது. 


இத்தகைய எண்ணத்துடனும்‌ நோக்கத்து 
டனும்‌ பல விதிகள்‌ இருந்ததால்‌ அவற்றை 


இலக்கியம்‌ தொட 7457 


பலகையில்‌ பொறித்து பொதுவாக வைக்க 
வேண்டியது அவசியமாயிருந்தது. எனவே 
'தோரா' என்னும்‌ எபிரேயச்‌ சொல்லிலிருந்‌ 
தும்‌ வெட்டுதல்‌, பொருத்துதல்‌, பொறித்தல்‌ 
என்னும்‌ சொற்களிலிருந்தும்‌ வார்த்தைகள்‌ 
உருவாயின. புனித இடத்தில்‌ நுழைவதற 
கும்‌, ஆசீர்‌ பெறுவதற்கும்‌ நிபந்தனையாக 
இத்தகைய புனித சட்டங்கள்‌ வாயிலில்‌ 
பொறித்து வைக்கப்பட்டன. இத்தகைய 
புனித சட்டங்களின்‌ பிரதிபலிப்பை 2 சாமு 
5:6-8-ல்‌ வரும்‌ காரணகாரியக்‌ கதையில்‌ 
காணலாம்‌. ''குருடரும்‌, முடவரும்‌ உமது 
இல்லத்தில்‌ (அதாவது ஆலயத்தில்‌] நுழை 
யார்‌''. எருசலேமில்‌ இத்தகைய, ஆலயத்தில்‌ 
நுழைவதைப்பறறி கட்டளைகள்‌ பத்துகட்ட 
ளைகள்‌ போன்ற அமைப்பில்‌ உடன்படிக்‌ 
கையில்‌ கட்டளைகளுடன்‌ 
இணைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு, நுழை 
வதற்கான கட்டளைகள்‌ என்ற முறையில்‌ 
(சங்‌ 14;23:1-சீ) திருவழிப்பாட்டிலும்‌, வரு 
டாந்தர உடன்படிக்கையை புதுப்பித்தலி 
லும்‌ (சங்‌ 41:94) இடம்‌ பெற்றன. யாத்‌ 
2-இல்‌ உள்ள சம்பவம்‌ மற்றும்‌ யாத்‌ 24:7- 


அடிப்படை 


இல்‌ உள்ள உடன்படிக்கையின்‌ புத்தகம்‌ 
ஆகியவற்றின்‌ பின்னணியில்‌ அக்காலத்தில்‌ 
பலவகையான பத்து கட்டளைகள்‌ எழுகப்‌ 
பட்டிருக்கலாம்‌ என்று எண்ண இ டமிருக்கி 
றது. 


வாய்‌ மொழியாலும்‌, எழுத்தினாலும்‌ 
அமைந்த இச்சிறு நூல்களின்‌ தொகுப்புக 
ளைக்‌ கொண்டே, பெரிய சட்ட நூல்கள்‌ 
எழுதப்பட்டன. யோசியாவின்‌ காலத்தில்‌ 
ஆலயத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட சட்ட நூல்‌ 
உபஆகமத்திற்கான மூலநூல்களில்‌ ஒன்றா 
கும்‌. நாடு கடத்தப்பட்டு மீண்டும்‌ அமைக்‌ 
கப்பட்ட (கி.மு.520) யூத இனத்தாரின்‌ சட்ட 
நரல்‌ என உப்‌ ஆகமம்‌ [உப்‌ 449-270; 28] 
விளக்கப்படுகின்றது. புனிகம்‌ பற்றிய சட்‌ 
டம்‌ (லேவி 17-26), எச 40:48-இல்‌ கொடுக்‌ 
கப்படும்‌ ஆலய ஒழுங்கு, குருக்கள்‌ பாரம்ப 
ரியத்தில தொகுக்கப்படும்‌ சட்டம்‌ ஆகி 
யவை சற்றுப்‌ பிற்காலக்கைச்‌ சேர்ந்கவை 
யாக இருக்கலாம்‌. ப்‌ 


இலைகியம்‌ [கொடர்சச)) 


4. வரலாற்று இலக்கியம்‌:- இஸ்ராயேல்‌ 
(இலக்கியமானது மற்ற பண்டைய மேற்கா 
சிய நாடுகளினின்று வேறுபட்டு நிற்கும்‌ 
இரு பண்புகளில்‌ இதுவும்‌ ஒன்று. தொடக்‌ 
கத்திலிருந்து அரச ஆண்டு குறிப்புகளைத்‌ 
தொகுப்பது எழுத்தர்களின்‌ பணியாகும்‌. 
அவையில்‌ கூறப்பட்ட கதைகள்‌, தாவீதின்‌ 
செயல்கள்‌, சாலமோனின்‌ சிறப்பு ஆகிய 
வற்றை அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌. ஆலயத்‌ 
துடன்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த நெருங்கிய 
தொடர்பின்‌ காரணமாக யாத்திராகமக்‌ கதை 
கள்‌, 'எகிப்திலிருந்து உன்னை வெளி நடத்‌ 
இய உன்‌ கடவுளாகிய இறைவன்‌' என்னும்‌ 
விசுவாசக்‌ கோட்பாடு போன்ற திருவிழாக்க 
ளில்‌ கூறப்பட்ட கதைகளையும்‌ பாரம்பரி 
யங்களையும்‌ அறிந்திருந்தனர்‌. இறைவனால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌ என்னும்‌ இஸ்‌ 
ராயேலின்‌ வரலாற்று அடித்தளம்‌, யாவே 
தான்‌ வரலாற்றின்‌ ஆண்டவர்‌ என்ற சமய 
உணர்வை வரலாற்றுக்கு அளித்தது. இதைப்‌ 
பழங்கால மேற்காசிய மக்கள்‌ அறியார்‌. 


(இதன்‌ ஆரம்ப கட்டமானது அவையின்‌ 
உயிருள்ள பாரம்பரியமும்‌, பெரும்‌ சம்ப 
வங்களுடன்‌ ஆன வாய்மொழித்‌ தொடர்பு 
மாகும்‌. சவுல்‌-சாமுவேல்‌ மற்றும்‌ சவுல்‌- 
தாவீது போன்ற பாரம்பரியங்களிலும்‌, தாவீ 
தின்‌ இறுதி ஆண்டுகள்‌ மற்றும்‌ சாலமோ 
னின்‌ வளர்ச்சி போன்றவற்றிலும்‌ வாய்‌ 
மொழி நடையையும்‌, வீரகாவியப்‌ பாணி 
யையும்‌ எளிதில்‌ காணலாம்‌. அவை, முகன்‌ 
முதலாக எப்போது எழுதப்பட்டன என்று 
யாரும்‌ கூற இயலாது. அவற்றில்‌ சில சால 
மோனின பணிகளைப்‌ பற்றிய புத்தகத்திவி 
ருந்து (1 அர 11:41) சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌. 
யூத மற்றும்‌ இஸ்ராயேல்‌ அரசர்கள்‌ பற்றிய 
நாளேடுகள்‌ பெரும்பாலும்‌ அரசர்‌ ஆகமத்‌ 
தில்‌ குறிக்கப்படுகின்றன. இவை மூல ஏடு 
கள்‌ என்று கூற முடியாது. இவை பெரும்பா 
லும்‌ வீரகாவிய, பொதுப்பாணி விவரிப்பு 
கள்‌, இறைவாக்கினர்களைப்‌ பற்றிய கதை 
ஆகியவை 


கள்‌ அடங்கிய 


கொகுப்புகளாகும்‌. 


பழைய ஏற்பாட்டு வரலாற்றின்‌ பெரிய 
தொகுப்பு, யாவே பாரம்பரியத்தில்‌ காணப்‌ 


744 


படும்‌ நாட்டுக்‌ காவியமாகும்‌. மூலக்‌ 
கொடக்கக்காலம்‌, குல முதியவர்கள்‌, யாத்‌ 
திர ஆகியவை பற்றிய வீரகாவியக்‌ ககைக 
ளையும்‌ காரணக கதைகளையும்‌ பயன்ப 
டுக்க, படைப்பு முதல்‌ கானான்‌ மீதான 
வெற்றிவரையுள்ள தாவீது பாரம்பரிய இஸ்‌ 
ராயேலின்‌ வரலாற்றை யாவே பாரம்பரிய 
ஆசிரியர்‌ எழுதினார்‌. அழைப்பு மற்றும்‌ 
கந்தையருடனான உடன்படிக்கையை நிறை 
வேற்றுதல்‌ என்னும்‌ சமய கண்ணோட்டத்து 
டன்‌ இவ்வரலாறு எழுதப்பட்டது. நிலை 
யான பாரம்பரியத்தின்மீது பெருமதிப்பு 
கொண்டிருந்தாலும்‌, யாவே பாரம்பரிய ஆசி 
ரியர்‌, வெறும்‌ தொகுப்பாளர்‌ அல்லர்‌. அவர்‌ 
உண்மையான ஆசிரியர்‌, தனது பாரம்பரியத்‌ 
தில்‌ தனது முத்திரையைவிட்டுச்‌ சென்றுள்‌ 


BIT ITIT. 


இவை அனைத்தின்‌ அடிப்படையில்‌, உப 
ஆக மம்வரை வரலாறு எழுதப்பட்டது. இது 
மோசேயின்‌ இறுதி நாட்களிலிருந்து எருச . 
லேமின்‌ அழிவு /க.மு.597] வரையிலான 
வரலாற்றையும்‌, 27 ஆண்டுகளுக்கு பின்னர்‌ 
யோயாக்கின்‌ விடுதலை செய்யப்பட்டது 
பற்றியும்‌ விவரித்தது. யாத்திரையிலிருந்து 
யோர்தான்‌. வரையிலான நிகழ்ச்சிகளை, 
யாவே பாரம்பரியத்தைச்‌ சார்ந்து, மிக ௬ருக்‌ 
கமாக மோசேயின்‌ உரையில்‌ கூறுகிறது. 
ஆசிரியரின்‌ இறையியலுக்கும்‌ சமய செயல்‌ 
பாட்டிற்கும்‌ மூலமாகிய சட்டம்‌ பின்னரே 
துவங்குகின்றது. மக்களின்‌ விதியானது, சட்‌ 
டத்துடன்‌ கொள்ளும்‌ தவறான அல்லது 
சரியான உறவைப்‌ பொறுத்தவாறு அமைக்‌ 
கப்படுகிறது. யூக சமூகம்‌ மீண்டும்‌ அமைக்‌ 
கப்பட்டபின்‌ வரலாற்றை அறிவதன்‌ மூலம்‌ 
வாழ்க்கைப்‌ பாதையை அமைத்துக்‌ கொள்‌ 
ளுமாறு இந்நால்‌ எழுதப்பட்டது. நாடு கடத்‌ 
தப்பவெதற்குமுன்‌ தொடங்கி, பின்னர்‌ 
புதுப்பிக்கப்பட்டதாகக்‌ கூறப்படும்‌ கருது 
கோள்‌ ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத 
ஒனறு. 


நெகமியாவின்‌ நினைவுச்‌ சின்னமானது 
மேற்காசிய அரச குறிப்புகளின்‌ இலக்கிய 
தெறியைப்‌ பின்பற்றி ''நான்‌'' நடையையும்‌ 


745 


அரசனுடைய செயல்களை விவரித்தலையும்‌ 
கொண்டுள்ளது. ஆளுநருடைய இத்தகைய 
நற்செயல்கள்‌ அனைத்தும்‌ எழுதப்பட்டு, 
கடவுள்‌ அவரை நினைவுகூர்வதற்காக, ஆல 
யத்தில்‌ கடவுளின்‌ திருமுன்‌ வைக்கப்படுவ 
தற்காக எழுதப்பட்டன. இடையுகுத்தப்‌ 
பட்ட சடங்குகளுக்கான விதிமுறைகள்‌ 
பெரும்‌ இடத்தை ஆக்கிரமித்துக்‌ கொண 
டன. வரலாறு சில புதிய சற்று கட்டுக்கதை 
யான சம்பவங்களைக்‌ கொண்ட ஒரு சிறிய 
அமைப்பே ஆகும்‌. பின்னர்‌, குருக்கள்‌ பாரம்‌ 
பரியம்‌ விவரிக்கப்பட்ட யாவே பாரம்பரி 
யத்துடன்‌ இணைக்கப்பட்டது. இந்த 
இணைந்த நூலும்‌ உபஆகமம்‌ வீரகாவியமும்‌ 
ஒன்று சேர்க்கப்பட்டது. அதன்‌ விளைவாக 
இந்த ஒன்றிப்பின்‌ முதல்பகுதியாகிய ஆதி 
யாகமம்‌-௨பஆகமம்‌ தொகுப்பு சட்டநூல்‌ 
பண்பைக்‌ கொண்டுள்ளது. அதன்‌ உரிமையி 
லேயே அது ஒரு நூலாகும்‌. 


முன்னோரின்‌ வரலாறு பற்றிய மெய்யில்‌ 
விளைவுகளை நாளாகமப்‌ பாரம்பரியம்‌ ஏற்‌ 
றுக்கொண்டது. இதில்‌, இஸ்ராயேல்‌ என்‌ 
பது யூதாவை மட்டுமே குறிக்கிறது. இதன்‌ 
வரலாறு தாவீது முதல்‌ எஸ்ரா வரையில்‌ 
எடுத்துக்கூறப்பட்டுள்ளது. பழைய கால வர 
லாறு அனைத்தும்‌ பழைய குல மரபுப்பட்டி 
யல்‌ வடிவில்‌ கொடுக்கப்படுகின்றது. 
பழைய பாரம்பரியங்களும்‌ அறிவு பூர்வ 
மான முடிவுகளும்‌ சேர்ந்து அமைந்துள்ளது. 
கதைகளின்‌ மூலமான பாரம்பரியத்தின்‌ 
வளர்ச்சி, ஆசிரியருடைய கருத்தியலான 
செயல்திறனை வெளிப்படுத்துவதை எளி 
தாக எடுத்துக்காட்டுகிறது. மூல நாளாகம 
ஏடுகளில்‌ நெகமியாவிற்கு இடமே இல்லை. 
அது எஸ்ரா நிகழ்ச்சிக்குக்‌ கொடுக்கப்பட்‌ 
டது. அது நெகமியாவை பின்பற்றி தனிப்‌ 
பாரம்பரியமாக விளங்குகிறது. 


பிற்காலத்தில்‌, யூத வரலாற்று இலக்கிய 
மானது, உணமையான வரலாற்று உணர்வை 
இழந்து, அதிகமதிகமாய்‌ கட்டுக்கதையாக 
மாறிவிட்டது. ஆனால்‌ மக்கபேயர்களின்‌ 
விடுதலை போராட்டம்‌ பற்றிய நால்களில்‌ 
மீண்டும்‌ புத்துயிர்‌ பெறுகிறது. 


இலக்கியம்‌ [தொடர்க] 


3. கவிதை இலக்கியம்‌:- கவிதையும்‌ 
தொடக்கத்தில்‌ வாய்மொழி முறையிலேயே 
விளங்கிற்று. நிலைப்படுத்தப்பட்ட பாரம்ப 
சியம்‌ இருந்தாலும்‌ அறிந்தோ அறியாம 
லேயோ கவிதைகள்‌ மொழியிலும்‌ கருத்துக 
ளிலும்‌ நவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம்‌. தவ 
றுகளும்‌ புகுந்திருக்கலாம்‌. எழுதப்பட்ட 
்‌ ஊர்‌" வாசகம்கூட பல்வேறு வடிவங்களில்‌ 
இருந்திருக்கலாம்‌. 


*வாழக்கை' பற்றிய பழைய இஸ்ராயே 
லின்‌ கருத்திலிருந்து புனிதமான கவிதைக 
ளுக்கும்‌ மற்ற கவிதைகளுக்கும்‌ இடையில்‌ 
எந்தவித கூர்மையான வேறுபாடும்‌ காண 
இயலாது. ஆனால்‌ புனிதமான கவிதையை 
தவிர்த்துப்‌ பொதுப்பாணி கவிதையைப்‌ 
பற்றி பேச இயலும்‌. 


௮. பொதுப்பாணி கவிதைகள்‌:- பழை 
மையான வகைகளில்‌ ஒன்று. வல்லமை 
பொருந்திய, சந்தம்‌ பொருந்திய ஆசிர்களா 
கும்‌. இவை திருமணம்‌ போன்ற தனிவாழ்‌ 
வின்‌ ஆடம்பரங்களின்‌ போதும்‌ (ஆத 24:60) 
அல்லது இறக்கும்‌ தந்தையின்‌ இறுதி வார்த்‌ 
தைகளாகவும்‌ [ஆதி 27) மற்றும்‌ சமுதாய 
சடங்குகளிலும்‌ (எண்‌. 6:22-27) மற்றும்‌ 
சாபங்களாகவும்‌ (எண்‌ 22-24) கூறப்பட்டன. 


இவ்விதக்‌ கவிகைகள்‌ குலம்‌ போற்றும்‌ 
பாடல்களுடன்‌ இணைந்தே காணப்படுகி 
றது. இவை குல இயல்பு மற்றும்‌ ஊழியைப்‌ 
பற்றி எடுத்துக்‌ கூறுகின்றன (ஆதி 4:23; 
27:27-29.34-40). ஆற்றல்மிக்க கூற்றாக உரு 
வாக்கப்பட்டு, பெரும்பாலும்‌ இறக்கின்ற 
மூதாதையரின்‌ வாயினின்றுவரும்‌ கூற்றாக 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. ஒரு வம்சத்தின்‌ 
விதியும்‌, அன்றைய நிலையும்‌ அகன்‌ முன்‌ 
னோருடைய ஆசிர அல்லது சாபத்தின்‌ 
விளைவு என்று விளக்கப்படுகின்றன. இத்த 
கையவற்றின்‌ தொகுப்பினை ஆது 49; உப 
33, பாலாமின்‌ அருள்வாக்கு மற்றும்‌ தாவி 
தின்‌ இறுதி வார்த்தைகள்‌ (2 சாமு 23:1-7] 
ஆகியவற்றில்‌ காணலாம்‌. ப 


திராட்சை தோட்டதிலும்‌ அறுவடையின்‌ 
போதும்‌ பணியாளர்‌ பாடும்‌ று பாடல்‌ 


லெகுகியம்‌ [தொடர்ச்சி] 


களை (நெக சீ:ச), நாடோடிப்பாடல்களில்‌ 
சேர்க்கலாம்‌. ஆற்றல்‌ மிக்க மந்திரகுணம்‌ 
உடையதாகவும்‌ இப்பாடல்‌ இருக்கும்‌: 
(உ.ம்‌.) கிணறு தோண்டும்‌ பொழுது, 
“மேன்‌ மக்கள்‌ தண்டாயுதங்களைக்‌ கொண்டு 
உன்னைத்‌ தோணடினர்‌'' என்று பாடும்‌ 
பாடல்‌ (எண்‌ 21:17-18); மற்ற உதாரணங்கள்‌: 
பெரும்பாலும்‌ வேசியின்‌ பாடலைப்‌ பற்றி 
பாடும்‌ இகழ்ச்சிப்‌ பாடல்கள்‌ (ஏச 23:16); 
குடிகாரப்பாடல்‌ (22:13); மற்றும்‌ காவல்கார 
னின்‌ பாடல்‌ (5:1). 


கல்லறையில்‌ புதைக்கும்பொழுது ''எங்க 
ளது சகோதரனே'' என்று ஒப்பாரி வைக்கும்‌ 
பெண்களாக தொழில்புரிபவர்கள்‌ (2 சாமு 
3:பி- பசீ; எரே 9:16; 22:12) பாடும்‌ பாடல்கள்‌ 
ஒலித்தன. தனிப்பட்ட துக்ககரமான பாடல்‌ 
களுக்கு அவை தூண்டுதல்‌ அளித்தன (2 சாமு 
1:19-27]. நகரின்‌ அல்லது மக்களின்‌ அழிவின்‌ 
போது பாடும்‌ பாடல்களில்‌, அவற்றின்‌ 
நடை சாதாரணமாகவும்‌, வஞ்சப்‌ புகழ்ச்சியா 
கவும்‌ இருந்தது. பெரும்பாலும்‌ இவை 
இறைவாக்கினர்களால்‌ பின்பற்றப்பட்டும்‌ 
(ஆமோ ௧:2), சில நேரங்களில்‌ வெற்றிகர 
மான இகழ்ச்சிப்பாடலின்‌ தொனியிலும்‌ 
அமைக்கப்பட்டன (எச 47]. 


திருமணம்‌ மற்றும்‌ கூட்டங்களின்‌ போது, 
பாடல்களிடையே காதல்‌ பாடல்களும்‌ 
இடம்பெற்றன. புகழ்பெற்ற விளையாட்டு 
மற்றும்‌ பாடல்களால்‌ அமைக்கப்பட்ட 
பழைய பாலினப்பெருக்கச்‌ சடங்குகளின்‌ 
எதிரொலிகளும்‌ இப்பாடலில்‌ காணப்பட்‌ 
டன. 


போர்க்களத்திலோ, அல்லது போரிலிலி 
ருந்து வீரர்கள்‌ வெற்றிகரமாய்‌ திரும்பி வரும்‌ 
பொழுதோ கட்டப்பட்ட சிறிய போர்ப்பா 
டல்களிலிருந்து (நீதி 11:34; 1 சாமு 18:7) 
பெரிய பாடல்கள்‌ தோன்றின. (௨-ம்‌) புகழ்ச்‌ 
சிப்‌ பாடலின்‌ நடையின்‌ தாக்கத்திற்கு உள்‌ 
ளாகி அமையப்பெற்ற தெபோரா-வின்‌ 
பாடல்‌ [நீதி 5); மிரியாமின்‌ பாடல்‌ (யாத்‌ 
15) பொதுப்பாணி பாடலாக இல்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌, இறைவனின்‌ வெற்‌ 


746 


றிச்‌ செயல்களைப்‌ புகழ்ந்து இருவிழாச்‌ சடங் 
குகள்‌ தோறும்‌ பாடப்படும்‌ பாடலாகும்‌. 
இவ்வாறு, இது புனிதப்‌ பாடலாக அமைக 
றது. 


ஆ. வீரகாவியக்‌ கவிதைகள்‌: - வீரகாவியக்‌ 
கவிதைகளும்‌, பண்டைய இலக்கியங்களில்‌ 
காணப்படுகின்றன. “ஆண்டவனின்‌ போர்‌ 
கள்‌” என்ற நூலும்‌ 'யாஸார்‌' நூலும்‌ ஒன்றே 
என்று கருதுவதற்கு தக்க காரணங்களும்‌ 
உள்ளன. வெற்றிகள்‌ மற்றும்‌ முதல்‌ அரசர்க 
ளைப்‌ பற்றி செய்யுள்‌ நடையில்‌ எடுத்துக்கூ 
றும்‌ தாட்டுப்பற்றுடைய வீரப்பெருங்காப்‌ 
பிய வகையை சேர்ந்தது இந்நூல்‌. சுதந்திர, 
தனிப்பட்ட வீரபராக்கிரம காவியங்களின்‌ 
பாடல்களிலிருந்து இக்கவிதைகள்‌ தோன்‌ 
றின. 


இ. புனிதச்‌ சடங்கிற்கான கவிதை: - இவற்‌ 
றில்‌ பல்வேறு பிரிவுகளுடன்‌ கூடிய சங்கேங்‌ 
களான சடங்குகளுக்கான பாடல்கள்‌ அடங்‌ 
கும்‌. இவை, வெவ்வேறான சடங்கு, வழி 
பாட்டுச்‌ செயல்கள்‌ மற்றும்‌ சூழ்நிலைக 
ளோடு குறிப்பிட்ட பிரிவும்‌ பலதரப்பட்ட 
சடங்கு மற்றும்‌ திருவழிபாட்டு செயல்களி 
விலும்‌ தருணங்களிலும்‌, தத்தம்‌ அலுவலு 
டையவை,; வேறுபட்டவை. மேலும்‌ புனிதச்‌ 
சடங்குக்‌ கவிதைகளில்‌, பொதுவான புகழ்ச்‌ 
சிப்‌ பாடல்கள்‌, குறிப்பிட்ட விழாக்களுக்‌ 
கான பாடல்கள்‌, முக்கியமாக, இறைவன்‌ 
அரியணை ஏறும்‌ விழாவின்‌ பாடல்கள்‌, 
பொதுத்துன்பம்‌, ஆபத்து போன்ற காலத்‌ 
இன்‌ செப தப நாட்களில்‌ பெரும்பாலும்‌ 
அரசனால்‌ பாடப்படும்‌ தேசிய புலம்பல்‌ 
சங்கததங்கள்‌, பொது செப சங்கங்கள்‌, 
நோயிலோ மற்ற துன்பத்திலோ வருந்திய 
தனிமனிதன்‌ பாவ காணிக்கை' செலுத்தும்‌ 
போது பயன்படுத்தும்‌ தனிப்பட்ட புலம்பல்‌ 
சங்கதங்கள்‌, தனிப்பட்ட நன்றிச்‌ சங்கதேங்‌ 
சடங்குகளின்‌ விழா பவனியின்‌ 
வருகை, ஆலய வாசல்களின்‌ வழியே நுழை 
தல்‌, போன்ற பல்வேறு செயல்களை விளக்‌ 
கும்‌ விழா வழிபாடுகளைப்‌ பிரதிபலிக்கும்‌ 


பாடல்கள்‌ முதலியவை அடங்கும்‌. 


கள்‌, 


74] 


புனித சடங்கிற்கான கவிதைகளுடன்‌ வழி 
பாட்டுமுறை, இறைவாக்கனர்களின்‌ இறை 
கூற்றுகள்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌. (௨-ம்‌) 
அரசனை அபிடேகம்‌ செய்தல்‌ (சங்‌ 2;109;71), 
அல்லது புலம்பல்‌ சங்கதேத்தைப்‌ பாடும்‌ 
போது கூறப்படுபவை; மேலும்‌, இருவழி 
பாட்டின்‌ சாதாரண அல்லது காரண பகுதியா 
கக்‌ குரு கூறும்‌, ஆசீர்கள்‌ மற்றும்‌ சாபங்கள்‌, 
இவை இறைகூற்றுகளைப்போன்று மாற்றப்‌ 
பட்டு சங்கேதங்களோடு இணைக்கப்பட்டன. 
அரசனுடைய சத்தியமும்‌, உறுதிவாக்கும்‌ 
உரிமைப்பத்திரமும்‌ (சங்‌ 101) கூட குறிப்பி 
டப்படலாம்‌. 


அபக்கூக்கு மற்றும்‌ யோவேல்‌ போன்ற 
இறைவாக்கினர்களின்‌ நூல்களும்‌ குறிப்‌ 
பிட்ட சமயத்தில்‌ மரபுமுறை வழிபாடுக 
ளாக தோன்றியிருக்கலாம்‌. 


ஞான சங்தேங்கள்‌ அவற்றின்‌ நோக்கத்தி 
லும்‌ உத்து காரணத்திலும்‌ சமய மனப்‌ 
பான்மை உடையவையாகவே விளங்கின. 
மேலும்‌ மேலும்‌, அத்திசையிலேயே அவை 
செல்கின்றன. ''கடவுளின்‌ மீதான அச்சமே 
ஞானத்துன்‌ ஆரம்பம்‌. 


ஈ. எழுகப்பட்ட வாசகங்கள்‌:- எழுதி 
வைக்கும்‌ முறை காலப்போக்கில்‌ ஏற்பட 
ஆரம்பித்தது. '' ஆண்டவனின்‌ போர்கள்‌: 
என்பது எழுதப்பட்ட நூல்‌ என விரிவான 
யாவே பாரம்பரியத்தாலும்‌ உபாகம பாரம்ப 
ரியத்தாலும்‌ எடுத்துக கூறப்படுகிறது. நாடு 
கடத்தப்பட்டதற்குப்‌ பிற்காலத்தில்‌ கோன்‌ 
றிய கவிதைகள்‌ அனைத்தும்‌ உடனே எழுதப்‌ 
பட்டதாக தெரிகிறது. இதற்குச்‌ சான்றாக 
புலம்பவாகமத்திலும்‌, பிற்காலச்‌ சங்கீதங்கு 
ளிலும்‌ காணப்படும்‌ அகர வரிசை அமைப்பு 
களைச்‌ கட்டிக்காட்டலாம்‌. இது செவியை 
விட கண்ணிற்கே முக்கியத்துவம்‌ தரும்‌ 
அலங்காரம்‌ ஆகும்‌. 


எ. அங்கீகரிக்கப்பட்ட இருமுறைப்பட்டி 
மலுக்குப்பின்‌ கோண்றிய சமயக்‌ கவிகைகள்‌:- 
இவற்றில்‌ ஒருபகுதி அவ்வப்போது எழுதப்‌ 
பட்டு, கதை இலக்கிய தலைவர்களின்‌ வாய்‌ 
மொழியாகக்‌ கூறப்படும்‌ கவிதைகளும்‌ 


இலக்கியம்‌ [தொடர்ச்ச] 


தானியேல்‌ மற்றும்‌ அவருடைய, நண்பர்‌ 
கள்‌, தோபியா, யூதித்து, அல்லது சீராக்‌ 
நூலைப்‌ போன்ற ஞானிகளின்‌ நூல்களும்‌ 
ஆகும்‌. மற்றொரு பகுதி சாலமோனின்‌ சங்க 
தங்கள்‌, சாக்கடல்‌ சுருள்கள்‌ போன்ற தனிப்‌ 
பட்ட தொகுப்புகளாகும்‌. பாரம்பரிய 
பாதையில்‌ செல்ல இது முயல்கிறது; 
ஆனால்‌, சங்தெேத்தையும்‌ ஞானாகம நடை 
மற்றும்‌ எண்ணங்களையும்‌ இணைத்து 
வெளிப்படுத்துகிறது. கும்ரான்‌ ஏடுகள்‌ ஏரா 
ளமான விவிலிய நினைவுகூர்தல்களையும்‌ 
பாரம்பரிய நன்றி சங்கீதங்களின்‌ நடையின்‌ 
சிதைவுகளையும்‌ கவிஞனின்‌ வெளிப்படை 
யான மற்றும்‌ மறைபொருளான அனுபவத்‌ 
தின்‌ கட்டிக்காட்டல்களையும்‌ மற்றும்‌ சமய 
சிந்தனைகளையும்‌ சிறப்புப்‌ பண்புகளாகக்‌ 
கொண்டுள்ளன. 


6. இறைவாக்கு இலக்கியம்‌:- இது இஸ்ரா 
யேலின்‌ இலக்கியத்தின்‌ தற்படைப்பாற்‌ 
றலை விளக்கும்‌ இரண்டாவது அங்கமா 
கும்‌. இவற்றில்‌ எகிப்திய மற்றும்‌ பாபிலோ 
னிய மாதிரிகள்‌ பயன்பட்டிருப்பது போல்‌ 
தோன்றினாலும்‌, பண்டைய மேற்காசிய 
நாடுகளில்‌ இறைவாக்கு இலக்கியத்தோடு 
ஓப்பிடுவதற்கு எதுவுமில்லை எனலாம்‌. 
தோற்றத்திலும்‌ உள்ளத்திலும்‌ இஸ்ராயே 
லின்‌ இறைவாக்கினர்கள்‌ பண்டைய மேற்கா 
சிய நாடுகளுக்கு ஒத்த கருத்துக்களை கொண் 
டிருந்தனர்‌. அந்தாடுகளைச்‌ சேர்ந்த நபிகள்‌ 
கூறியவை அற்ப ஆயுகடன்‌, காற்றோடு 
மறைந்து போயின. இஸ்ராயேலில்‌, இறை 
வாக்கினரின்‌ சொற்கள்‌ மாத்திரமே உலகளவு 
சிறப்பு மிக்க இலக்கியத்தை ஏற்படுத்தின. 
இறைவாக்கினர்களின்‌ ஆன்மீக தற்படைப்‌ 
பாற்றல்‌ சிறப்பும்‌, உண்மையும்‌, இஸ்ராயே 
வின்‌ சமயத்தினுடைய தனித்துவமுமே 
இதற்கு காரணமாகும்‌. அதாவது, இறைவ 
னைப்‌ பற்றிய அவர்களது எண்ணமும்‌, அனு 
பவழமுமேயாகும்‌. சங்கேதேங்களின்‌ சமயம்‌, 
ஆலயத்துடனும்‌ வழிபாட்டுச்‌ சடங்குகளுட 
னும்‌ நெருங்கிய உறவு கொண்டிருந்த இறை 
வாக்னெர்களின்‌ ஆனமீகப்‌ பின்னணியாகும்‌. 


௮. இறைவாக்கினரின்‌ கூற்றுகளும்‌ கவி 
தைகளும்‌:- இறைவாக்கினர்களின்‌ ஆரம்ப 


இவக்கியம்‌ [தொடர்க 


காலக்‌ கூற்றுக்கள்‌ அந்தந்த நேரத்தின்‌ பரவச 
மான உந்துதல்களிவிருந்து தோன்றின. 
இவை சிறுசிறு, தனிப்பட்ட பகுதிகளாகும்‌. 
இவை இறைவனது தற்பேற்றையோ அல்‌ 
லது இமையானவையோ பற்றிய இறைகூற்‌ 
றுக்கள்‌ அல்லது குறிப்பிட்ட வரலாற்று 
நிலைக்கேற்ற படிப்பினைகள்‌ (2 சாமு 5:19. 
23-29) ஆகியவற்றைப்‌ பற்றியவையாகும்‌. 
தோற்றத்திலும்‌ வடிவத்திலும்‌ இவை சமய 
பரவச நிலையுடையாரோடும்‌, பழைய காட்‌ 
சியாளரின்‌ காட்சிகளுடனும்‌ (எண்‌ 24:17) 


அவர்களது ஆசிர்‌ அல்லது சாபங்களின்‌ 
வல்லமை பொருந்திய சொற்களோடும்‌ 
தொடர்புடையன. இவை வரப்போகும்‌ 


செயல்களைப்‌ பாதிக்கும்‌ ஆற்றல்‌ கொண்டி 
ருந்தன. காட்சிகள்‌, கருத்தமைப்பு, வரப்‌ 
போகும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிய உயிர்சித்த 
மான விவரிப்பு, உணர்ச்சிகள்‌ ஆகியவை 
இறைவாக்கினரின்‌ மனதில்‌ சித்திரங்களால்‌ 
மாறும்‌ காட்சிகள்‌, விவரிப்பதற்கு பதிலாக 
குறிப்பாக சுட்டிக்காட்டுதல்‌, உருவகங்கள்‌ 
முதலியவற்றைத்‌ தோன்றச்‌ செய்தன. இவை 
அனைத்தும்‌ பரவச நிலையுடனும்‌ காட்சிக 
டனும்‌ உள்ள உறவை சுட்டிக்காட்டுகின்‌ 
றன. இதுவே பிற்காலத்திற்கும்‌ பொருந்தும்‌. 
இறைவனுடைய ஏவுதல்‌ என்ற கருத்தின்‌ 
பாதிப்பால்‌, இறைகூற்றின்‌ மரபான வடிவா 
யிற்று, இது ''இறைவன்‌ சொல்வதாவது; 
இவர்களுக்கு போய்‌ சொல்‌'' என்னும்‌ தூது 
வரின்‌ செய்தியாயிறறு. இந்த பிற்கால வடி 
வில்‌, செவிப்புலன்‌ முக்கியத்துவம்‌ பெற்ற 
தாய்‌ விளங்குகிறது. ஆனால்‌ காட்சியில்‌ இது 


இல்லாமல்‌ இல்லை. 


இணைவாக்கு உரைகளில்‌ காணப்படும்‌ 
ஆசிர்‌ மற்றும்‌ சாபம்‌ பற்றிய அமைப்புகள்‌, 
வரவிருக்கின்ற நற்பேறு அல்லது அழிவி 
னைப்பறறிய விவரிப்புக்களைக்‌ கொடுக்க 
வாய்ப்பு அளிக்கின்றன. பாரம்பரிய இறை 
வாக்கு நடை ஆமோசிற்கு முன்பே முழுவ 
ளர்ச்சியை அடைந்துவிட்டது. யாவே என்ன 
செய்வார்‌ என்பதைப்பற்றி மட்டும்‌ கூறா 
மல்‌, பழைய நிலையினின்று மாறுபடுகி 
றது. இதன்‌ அமைப்பு பின்‌ வருமாறு உள்‌ 
டனது; "ஏனெனில்‌, இன்னார்‌ இதை இப்படி 


748 


செய்ததால்‌ (சொன்னதால்‌), நான்‌ இப்போது 
இதை, அகை இவ்வாறு செய்வேன்‌", அல்‌ 
வது ''நான்‌ இப்படி செய்வேன்‌; ஏனெனில்‌ 
இவர்‌ இப்படி செய்தார்‌". இவை, விவரிக்‌ 
கப்பட்ட அல்லது உள்நோக்குடன்‌ அமைக்‌ 
கப்பட்ட இறைவாக்குகள்‌ என்று கூறப்ப 
டும்‌. கருத்தின்படி, அழிவு (மிரட்டல்கள்‌) 
பற்றிய இறைகூற்றுக்கள்‌, நற்பேறு மற்றும்‌ 
மீட்புப்‌ (வாக்குறுதிகள்‌) பற்றிய இறைக்‌ 
றுக்கள்‌ என வேறுபடுத்தலாம்‌. முன்னதில்‌ 
திட்டுதல்‌ மற்றும்‌ கடிந்துரைத்தல்‌, அடிக்கடி 
சங்கீதங்களின்‌ புலம்பல்‌ நடையைப்‌ பயன்ப 
டுத்தும்‌ மக்களின்‌ பாவங்களைப்‌ பற்றிய 
பட்டியல்‌, சாபத்திற்கு இணையான மிரட்‌ 
டல்‌ ஆகியவை முதன்மை பெறுகின்றன. 
பின்னதில்‌ அதாவது வாக்குறுதிகள்‌, நாடுக 
டத்தப்பட்ட காலம்‌ மற்றும்‌ அதற்கு பிந்திய 
காலங்களில்‌, முதன்மை பெற்றன. இவற்‌ 
றில்‌ யாவே உடன்படிக்கையை நினைவு 
கூர்தல்‌, அவரது நம்பிக்கை மற்றும்‌ அன்பு 
டன்‌ கூடிய கருணை போன்றவை சாதாரண 
உந்து காரணங்களாகின்றன. 

இறைவாக்கினர்களின்‌ கதைகளிலும்‌, 
ஆமோசிலும்‌ காணப்படுவது போல, 
பழைய கூற்றுக்கள்‌ குறுகியவையாக இருத்‌ 
தன. இவற்றில்‌ அறிமுக மற்றும்‌ முடிவுரை 
வடிவங்களைக்‌ கொண்டு மூல அமைப்பு 
களை ஒன்றிவிருந்து ஒன்றை எளிதாகப்‌ 
பிரிக்கலாம்‌. இவை இரண்டு அல்லது 
மூன்று முதல்‌ எட்டு அல்லது பத்து விவிலிய 
வசனங்களை மாத்திரமே கொண்டிருக்கும்‌. 
விவரிக்கப்பட்ட இறைகூற்றுக்கள்‌ நீண்ட 
தாக இருக்கலாம்‌. ஆயினும்‌, இரண்டாம்‌ 
எசயாவின்‌ தொகுப்புக்கூட 46 தனித்தனி 
யான கூற்றுக்களைக்‌ கொண்டிருக்கிறது. 
அவருடைய டர்களிடமிருந்து தோன்றிய 
3-ஆம்‌ எசயா என்றழைக்கப்படும்‌ இறை 
வாக்குகள்‌ நீண்டவையாகவும்‌, மரபு வழி 
பாட்டு அமைப்புகளைப்‌ பின்பற்றியவையா 
கவும்‌ உள்ளன. இந்த பதினொரு அத்தியாங்‌ 
களும்‌ 14 வேறுபட்ட இறைவாக்குகளைக்‌ 
கொண்டுள்ளன. எரே 2 போன்ற நீண்ட 
உரைக்கோவைகளும்‌, சிறிய அமைப்புக 
ளின்‌ மூலம்‌ தனித்தனிப்பண்பை வெளிப்ப 


749 


டுத்துகின்றன. ஆயினும்‌, இங்கும்‌ நியாய 
மாண உண்மையான தொடர்பு தளர்ச்சியா 
கவே உள்ளது. 


தங்களது கருத்துக்களை உள்ளத்தில்‌ பதிய 
வைக்க, காலப்போக்கில்‌ இறைவாக்கினர்‌ 
கள்‌ எல்லா காவிய நடைகளையும்‌ அமைப்பு 
களையும்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. இறை 
வாக்கினரின்‌ கூற்றுக்களே, கவிதைகளாக 
அமைந்தன. பெரும்பாலும்‌ யாப்பு அமைப்‌ 
போடு கூடிய நிறைவான கவிதைகளாக 
அமைந்தன. றெப்பாக எரோமியாவின்‌ 
இறைவாக்குகள்‌, பல்‌ வேறுபட்ட இலக்கிய 
வகைகளின்‌ இலக்கணமாக உள்ளன. எரேமி 
யாவிலும்‌ (முக்கியமாக புலம்பல்‌ சங்கீதம்‌] 
2-ம்‌ ஏசயாவிலும்‌ (புகழசசிக்‌ தேங்களின்‌ 
எண்ணங்கள்‌ மற்றும்‌ வடிவங்கள்‌, குறிப்பாக 
அரியணையேற்ற கேம்‌) சங்கே நடையின்‌ 
தாக்கம்‌ முதன்மை பெறுகிறது. 


ஒருவேளைசட்ட ஆசிரியர்களாக "ஞான 
எழுத்தர்களின்‌'' பாதிப்பின்‌ விளைவாக 
உரைநடையில்‌ இறைவாக்கு மறையுறைகள்‌ 
வெளிவந்தன. இவை உபஆகம அறவுரை 
மற்றும்‌ எச்சரிக்கைகளுக்கு ஒத்தவை. 
இவை, எரேமியா மற்றும்‌ எசக்கியேல்‌ நூல்க 
ளைப்‌ போன்று சார்ந்தவையாகவும்‌, இலக்கி 
யமாகவும்‌ அமைந்திருந்தன. தென வளர்சி! 
யிலும்‌ இறைவாக்கு உரைகளின்‌ வாய்மொ 
பநிப்‌ பாரம்பரியம்‌ ஒரு பங்கு வகித்தது. 


ஆ. நூல்கள்‌:- இறைவாக்கு நூல்கள்‌ என்‌ 
பவை, வாய்மொழியாக வழிவந்த சிறுநூல்க 
ளின்‌ தொகுப்புகளாகும்‌. இவை பின்வரும்‌ 
முறையில்‌ அமைக்கப்பட்டவை ஆகும்‌: 
அழிவைப்பற்றிய இறைவாக்குகள்‌ முதலி 
லும்‌, பின்னர்‌ மீட்பு மற்றும்‌ மீண்டும்‌ 
அமைத்தல்‌ பற்றிய இறைவாக்குகள்‌. இறை 
வாக்குகள்‌ பெரும்பாலும்‌ தாண்டு சொற்‌ 
களை மையமாக வைத்துத்‌ தொகுக்கப்பட்‌ 
டன. லெ இடங்களில்‌, பாருக்கின்‌ நூல்‌ 
அல்லது ஆமோ 7:10-இல்‌ உள்ளது போன்று 
வாழ்க்கை கதைகளும்‌, கட்டுக்கதைகளும்‌ 
இவற்றுடன்‌ இணைக்கப்பட்டன. முன்‌ 
னுரை மற்றும்‌ முடிவுரை விதிமுறைகள்‌ 


இலக்கியம்‌ [தொடர்க 


பாதுகாக்கப்பட்டன. குறுகிய இறைக்கூற்‌ 
றுக்கள்‌ பெரும்பாலும்‌ இணைப்புச்‌ சொற்‌ 
களே இல்லாமலும்‌, சில சமயங்களில்‌ 'ஏ 
னெனில்‌' அல்லது “எனவே” என்னும்‌ சொற்‌ 
களாலும்‌ சேர்த்து இணைக்கப்பட்டன. 


ஒரு பகுதி வாய்மொழியாகவும்‌ மறுபகுதி 
எழுத்து மூலமாகவும்‌ உள்ளவற்றை 
இணைத்துப்‌ பதிப்பிக்கும்‌ செயலில்‌, ஏசயா 
வின்‌ டர்கள்‌ போன்ற அமைப்புக்கள்‌ முக 
இய பங்கினை வகித்துள்ளன. ஏசயா பற்றும்‌ 
2-ஆம்‌ ஏசயா ஆகியோர்‌ இணைந்த நூல்க 
ளின்‌ தொகுப்பு இத்தகைய வகையைச்‌ சேர்ந 
கதே. இஸ்ராயேல்‌ அரசை மீண்டும்‌ நினலைநி 
றுத்தும்‌ நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும்‌, 
நல்லறிவு புகட்டவும்‌ வேண்டிய நோக்கத்‌ 
திற்காக, சமூகத்தின்‌ சமய தேவைகளுக்காக 
இத்த இணைத்துப்‌ பதிப்பித்தல்‌ தேவைப்‌ 
பட்டது எனலாம்‌. , 


7. வெளிப்பாட்டு நூல்களும்‌ மிட்ராசிக 
நால்களும்‌:- இறைவாக்கு இலக்கியத்தின்‌ 
கடைசி பிரிவாக இருப்பது வெளிப்பாட்டு 
நூல்களும்‌, மிட்ராசிக்‌ நூல்களுமாகும்‌. 
பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்பாட்டு 
இலக்கியத்தின்‌ ஆரம்பத்தை தொடக்கத்தை 
ஏச 24-27; யோவே: செக 9-14; எசக்கியேலின்‌ 
ஒரு பகுதி; மற்றும்‌ தானியேல்‌ ஆகியவற்‌ 
றில்‌ காண்கிறோம்‌. தானியேல்‌ நூல்‌ வர 
லாந்று கதைகளான மிட்ராசிக்‌ இலக்கியத்து 
டன்‌ இணைந்து உள்ளது. 


௮. வெளிப்பாட்டு இலக்கியம்‌ என்பது 
புலமைமிக்க பொதுப்பாணியைச்‌ சேராத 
இலக்கிய வகையாகும்‌. இவற்றின்‌ ஆசிரியர்‌ 
களிடம்‌, தாங்கள்‌ ஏவுதல்‌ பெற்றவர்கள்‌ 
என்ற உணர்வு ஆழ்ந்து கிடக்கிறது. இவர்கள 
தங்களது சொந்த இறை அனுபவங்களை 
எடுத்துக்‌ கூறினர்‌. பழைய இறைவாக்குக 
ளைப்‌ புரிந்து கொள்ளும்‌ உரிமை தங்க 
ளுக்கு மேலிருந்து வந்ததாகவும்‌ தங்களை 
இறைவாக்கினர்களின்‌ வாரிசாகவம்‌ கருதி 
னா. ்‌ ப 

ஆ. மிட்ராசு இலக்கியம்‌:- இது விவிலி. 
யப்‌ பகுதிகளுக்கு அளிக்கப்பட்ட விளக்கவு 


வெக்கம்‌ 


ரைகளின்‌ தொகுப்பாகும்‌. இது அலாக்கா, 
அக்கதா என இரு வகைப்படும்‌. அலாக்கா 
விவிலியச்‌ சட்டப்‌ பகுதிகளுக்கு அளிக்கப்‌ 
பட்டவிளக்கங்களின்‌ தொகுப்பாகும்‌. இது 
மோசேயின்‌ ஒழுக்கச்‌ சட்டங்களிலிருந்தும்‌ 
சடங்குச்‌ சட்டங்களிலிருந்தும்‌ அதிகாரப்பூர்‌ 
வமான வாழ்க்கை முறையை எடுத்துக்கூ 
ஐம்‌. இது அந்த அந்தக்‌ காலத்தில்‌ ஏற்படும்‌ 
பொருளாதார, குடும்ப, அரசியல்‌, சமூக, 
சமய மாற்றங்களுக்கேற்ப யூத ஆன்மீகத்‌ 
தலைவர்கள்‌ அளித்த மாற்றங்கள்‌, தழுவிய 
விளக்கங்கள்‌ ஆகியவற்றை உள்ளடக்கியது. 


சட்டமல்லாத விவிலியப்‌ பகுதிகளுக்கு 
அளிக்கப்பட்ட விளக்கங்களின்‌ தொகுப்பா 
கும்‌ அக்கதா என்ற இலக்கியம்‌. யூக வரலாற்‌ 
றிலிருந்து, விசுவாசிகளின்‌ ஆன்ம வாழ்‌ 
வுக்கு நலம்‌ தரும்‌ பாடங்களையும்‌ எடுத்துக்‌ 
காட்டுகளையம்‌, அறிவரைகளையும்‌ 
வெளிக்கொணர, யூத ராபிகளின்‌ முயற்சி 
யின்‌ விளைவாகும்‌ இந்த இலக்கிய வகை. 
இதில்‌ குறுகிய அல்லது நீண்ட வரலாற்றுக்‌ 
கருவை அடிப்படையாகக்‌ கொண்ட ஒரு 
கதை பல கற்பனை விவரங்களுடன்‌ சுதந்திர 
மாகவும்‌ தாராளமாகவும்‌ விவரிக்கப்பட்டு, 
ஆசிரியரின்‌ நோக்கத்திற்கேற்ப வாசகர்களுக்‌ 
குப்‌ போதகம்‌ அளிக்கப்பட்டு, அறிவுரை 
வழங்கப்பட்டது. இதை ஒரு துணைவர 
லாற்று வடிவம்‌ எனலாம்‌. இந்த வகைக்கு 
ஞான /10-12-இல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு 
காணப்படுகிறது. இந்த விளக்கங்கள்‌ அடங் 
கய தொகுப்புகள்‌ எதுவும்‌ நூல்‌ வடிவம்‌ 
எடுத்ததாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ ரூத்‌, 
யோனா, தோபியா, யூதித்து, எஸ்கர்‌- 
போன்ற நூல்களும்‌, தானியேலில்‌ லெ பகுதி 
களும்‌ (1-6; 13-14) அக்கதா மிட்ராசு இலக்க 
யத்திற்குத்‌ தொடக்க மாதிரிகைகளாக இருக்‌ 
கலாம்‌ என்று அறிஞாகள்‌ கருதுவர்‌. 


இலக்கூம்‌ (ப - தடை, கோட்டை) 
நப்தலி நாட்டின்‌ எல்லையில்‌ உள்ள ஓர்‌ 
ஊர்‌ (யோசு 19:33). இவ்வூர்‌ இர்பெத்து 
கெராக்குக்குத்‌ தென்மேற்கில்‌ சுமார்‌ சீ கி.மீ. 
தொலைவிலுள்ள கிர்பெத்துஎல்‌- 
மன்சூராவாக அடையாளம்‌ காட்டப்படுகி 


750 


றது. இங்கு யோர்தான்‌ நதி கலியேயக்கடலி 
லிருந்து தொடங்குகிறது. 


இலசம்‌ (£5HEM) 
இலாயிசு-1-இன்‌ மற்றொரு பெயர்‌. 


இலசயா [_ASEA) 

கிரேத்துவின்‌ தெற்கு கடற்கரையிலுள்ள 
நகரம்‌ (அ.ப. 27:8). இது செந்துறை அல்லது 
நல்ல துறைமுகம்‌ என்றழைக்கப்பட்ட இடத்‌ 
துக்கருகில்‌ இருந்தது. இப்பெயர்‌ வெறெந்‌ 
தப்‌ பழங்கால இலக்கியங்களிலும்‌ காணப்ப 


டவில்லை. 
இலசாரோன்‌ [(_ASHARON சாரானைச 
சேர்ந்த) 

இவ்விடததைச சேர்ந்த அரசனை 


யோசுவா வென்றார்‌ [யோசு 12:18). அநேக 
மாக 'சாரோன்‌' என்பது நகரத்தின்‌ பெயர்‌ 
அலல. ஆனால்‌ உண்மையில்‌ இது சொற்‌ 
றொடரின்‌ ஒரு பகுதியாகும்‌. ''சாரோனின்‌ 
அபேக்கு'' என்றும்‌ சொற்றொடரில்‌ சாரோ 
னின்‌ அம்பக்கை மற்றவற்றிவிருந்து வேறுப 
டுத்திக்காட்ட, 'சாரோன்‌' என்ற சொல்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. ்‌ 


இலத்தின்‌ 

உரோமையர்கள்‌ பேசிய மொழியே இலத்‌ 
தீன்‌. இயேசு அறையப்பட்ட சிலுவையில்‌ 
எழுதப்பட்டக்‌ குற்ற அறிக்கை எபிரேயம்‌, 
இலத்தீன்‌, கிரேக்கம்‌ ஆகிய மொழிகளில்‌ 
எழுதப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது (யோவா 
19:20; லூக்‌ 25:38]. இத்தாலியில்‌ உள்ள 
ஒவ்வொரு படித்தவனும்‌ இலத்தின்‌, கிரேக்‌ 
கம்‌ ஆகிய இருமொழிகளையும்‌ பயன்படுத்‌ 
இதனான்‌. பாலஸ்தீனத்தில்‌, அரசு அலுவர்‌, 
இராணுவம்‌, சட்டம்‌ இவற்றில்‌ ஈடுபட்டவர்‌ 
களே இலத்தீன்‌ மொழியை அறிந்திருந்தனர்‌. 


இலத்தின்‌ வுல்கத்தா மொழிபெயர்ப்பு (௮71 
VULGAE] 

கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌, 
எரோனிமு என்பவரால்‌ செய்யப்பட்ட விவி 
லியத்தின்‌ இலத்தீன்‌ மொழிபெயர்ப்புத்தான்‌ 
வுல்கத்தா மொழி பெயர்ப்பு என்று அழைக்‌ 


72] 


கப்படுகிறது. *'வுல்காத்துஸ்‌”* எனறால்‌ 
பொதுமை, எனிமை என்பது பொருள்‌. 
உயரிய இலக்கிய நடையில்‌ எழுதாமல்‌, 
எல்லோருக்கும்‌ விளங்கும்‌ வண்ணம்‌, எளிய 
வர்களும்‌ படிக்கும்‌ வகையில்‌, விவிலியம்‌ 
இலத்தீனில்‌, மெ௱தியாக்கம்‌ செய்யப்பட்‌ 
டது. அதற்கு தான்‌ வுல்கத்தா அல்லது 
எளிமையான மொழிபெயர்ப்பு என்று 
பெயர்‌ கொடுத்து அனழைத்தார்கள்‌. இந்த 
வல்கத்தா மொழிபெயர்ப்பின்‌ பாதிப்பு பல 
நூற்றாண்டுகளுக்கு, ஏன்‌ இன்றைய நாளில்‌ 
கூட காணப்படுகிறது. இந்த எளிமையான 
வுல்கத்தா எப்படிப்‌ பிறந்து வளர்ந்தது என்ப 
தைத்‌ தொடர்ந்துக்‌ காணலாம்‌. 


இ.பி. நான்காம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌, 
அப்போது நிலவிவந்த விவிலியத்தின்‌ 
பழைய இலத்தீன்‌ மொழி பெயர்ப்பு எல்‌ 
லோர்க்கும்‌ திருப்தி அளிப்பதாயில்லை. 
குறிப்பாக உரோமை திருச்சபையின்‌ தலை 
வர்கள்‌, இதில்‌ காணப்பட்ட குறைகளைக்‌ 
களைய வேண்டும்‌ என்று விருப்பம்‌ கொண்‌ 
டனர்‌, 


பழைய இலத்தீன்‌ மொழிபெயர்ப்பு எழு 
பது நால்‌ என்ற கிரேக்க மொழி மொழிபெ 
யர்ப்பையே தழுவி எழுதப்பட்டது. பழைய 
ஏற்பாடு எழுதப்பட்ட மூல மொழியாகிய 
எபிரேய விவிவியத்தை இதில்‌ பின்பற்ற 
வில்லை. அத்துடன்‌ காலப்‌ போக்கில்‌, 
பழைய இலத்தீன்‌ மொழி பெயர்ப்பில்‌ படி 
வம்‌ எடுத்தமுறையில்‌, பல தவறுகள்‌, பிழை 
கள்‌ புகுந்து வளர ஆரம்பித்தன. இச்சூழநி 
லையில்‌ தான்‌, கி.பி. 0&2 ஆண்டை ஒட்டியக்‌ 
காலத்தில்‌ தமாசுஸ்‌ என்ற பாப்பானவர்‌, 
இப்பழைய இலத்தீன்‌ மொழி பெயர்ப்பைத்‌ 
திருத்த இட்டமிட்டார்‌. எனவே அப்போது 
விவிலிய அறிஞராயிருந்த யுசேபியு எரோ 
னிமு என்பவரை, இத்திருத்தம்‌ செய்யும்‌ 
பணியை செய்ய பணித்தார்‌. இந்த எரோ 
னிமு இன்றைக்கு ஜெரோம்‌ என்று அழைக்‌ 
கப்படுகிறார்‌. இவரும்‌ இப்பெரும்‌ பணியை 
ஏற்றுக்‌ கொண்டு, வேலையைத்‌ தொடங்கி 
னார்‌. இயேசு பிறந்த பெத்திலகேமில்‌ தஙக 
இப்பணியை செய்தார்‌. இ.பி. 36-ஆம்‌ 


$இவத்தின்‌ வுல்கத்தா 


ஆண்டு தனது முதல்‌ இருத்தத்‌ தொகுதியை 
தமாசுஸ பாப்பானவருக்கு அனுப்பினார்‌. 
இம்முதல்‌ தொகுதியில்‌ ச நற்செய்திகளை 
யம்‌ திருத்தம்‌ செய்திருந்தார்‌. இதற்கு எழு 
திய முகவுரையில்‌ இவ்வாறு குறிப்பிடுக 
றார்‌. *'நான பல பழைய கிரேக்க சுவடிகளை 
ஒப்பிட்டுப்‌ பார்த்து இத்திருத்தத்தை செய்தி 
ருக்கிறேன்‌. ஆனால்‌ எங்கு அவசியமானத்‌ 
தேவையிருந்ததோ அங்கு மட்டும்தான்‌ 
தருத்தம்‌ செய்துள்ளேன்‌. மற்றபடி, மக்கள்‌ 
இதுவரை, பழைய இலத்தீன்‌ மொழிபெ 
யர்ப்பில்‌ பழக்கத்தில்‌ பயன்படுத்திவந்த 
சொற்றொடர்களை அப்படியே வைத்திருக்‌ 
கிறேன்‌'' என்று விளக்கியிருக்கிறார்‌. 


இவ்வாறு எரோனிமு எடுத்துக்கொண்ட 
கொள்கை முறையினால்தான்‌, பலயிடங்க 
ளில்‌ ஒரே வார்த்தை வேறுவிதமாக மொழி, 
பெயர்க்கப்பட்டிருக்றைது. உதாரணமாக 
பெரியகுரு என்பது மத்தேயு நற்செய்தியில்‌ 
முக்கிய குரு என்று மொழிபெயர்க்கப்பட்டி 
ருக்கிறது. அதே வார்த்தை மாற்கு நற்செய்தி 
யில்‌ உயர்ந்த குரு எனறும்‌, யோவான்‌ 
நற்செய்தியில்‌ நிறைவான குரு என்றும்‌ 
மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது. 


இதையடுத்து, புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற 
புத்தகங்களை, எரோனிமு எப்போது எவ்‌ 
வாறு திருத்தம்‌ செய்தார்‌ என்பதைப்‌ பற்றி 
கருத்து வேறுபாடுகள்‌ அறிஞர்களிடையே 
காணப்படுகின்றன. பொதுவாக, நற்செய்தி 
யல்லாத மற்ற புதிய ஏற்பாட்டுப்‌ புத்தகங்‌ 
களை, மேலெழுந்த வாரியாகவே எரோ 
னிமு திருத்தம்‌ செய்தார்‌ என்று பலரும்‌ 
கருதுகின்றனர்‌. ஒருசில அறிஞர்கள்‌, £ழ்க்‌ 
காணும்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கின்றனர்‌. வுல்‌ 
கத்தா மொழிபெயர்ப்பில்‌, நற்செய்தியல்‌ 
லாத மற்ற புத்தகங்களை எரோனிமு தொட்‌ 
டுத்‌ திருத்தவேயில்லை என்பர்‌. எரோனிமு 
அல்லாத மற்றவர்கள்‌ தான்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ நற்செய்தியல்லாத புத்தகங்களை திருத்‌ 
இனர்‌ என்று வேறு சிலர்‌ கூறுவர்‌. ஆனால்‌ 
பின்பு எரோனிமுவே அத்திருத்தத்தை செய்‌ 
தார்‌ என்று அவர்‌ பெயரை அதற்குக்‌ கொடுத்‌ 
தனர்‌ என்டர்‌. 


இலத்தீன்‌ வவ்கதகா (கொடர்ச்ச] 


பழைய ஏற்பாட்டைப்‌ பொறுத்தவரை, 
எரோனிமு நற்செய்தி நூல்களைத்‌ திருத்தி 
முடித்தவுடன்‌ முதலில்‌ சங்தேங்களைத்‌ திருத்‌ 
தினார்‌. இதற்கு எழுபதுநூல்‌ என்ற கிரேக்க 
மொழி பெயர்ப்பையே நோக்£ட்டுச்‌ சுவடி 
யாகப்‌ பயன்படுத்தினார்‌. எரோனிழு செய்த 
இந்த சங்கே இருத்தத்திற்கு உரோமைச்‌ சங்கீ 
தம்‌ என்று பெயரிட்டு அழைத்தார்கள்‌. இத்தி 
ருத்திய சங்தேங்கள்‌ கிறிஸ்துவ வழிபாட்டில்‌ 
பயன்படுத்தப்பட்டன. இன்றும்‌ உரோமை 
யில்‌ பேதுருவின்‌ பேராலயத்திலும்‌ மிலானி 
லும்‌ இப்பழைய மொழிபெயர்ப்புகான்‌ வழி 
பாட்டில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


மேற்கண்ட மொழிபெயர்ப்பில்‌ எரோனி 
முவிற்கே திருப்தியில்லை. 
அவர்‌ திருத்தயபோது 
கிரேக்க மொழிபெயர்ப்பு சிறந்ததல்ல என்று 
அவர்‌ கருதினார்‌, எனவே செசரியா நகர்‌ 
நூலகத்திலிருந்து, ஒரிஜன்‌ தயாரித்த ஆறுப 
டிவ விவிலியத்தில்‌, ஐந்தாவது பத்தியில்‌ 
எழுதப்பட்டிருந்த எழுபது நூல்‌ பிரதியைப்‌ 
பெற்று, அதன்‌ அடிப்படையில்‌ மற்றோரு 
புதிய திருத்தத்தை சங்கங்களுக்கு கொடுத்‌ 
தார்‌. இவ்வாறு எரோனிமுவால்‌ இரண்டாம்‌ 
முறையாக செய்யப்பட்ட சங்கங்களின்‌ 
தருத்தம்‌, ''கால்‌ சங்கீதங்கள்‌” என்று 
அழைக்கப்பட்டது. அவை பிரான்சு நாட்டில்‌ 
அதிகமாக வழிபாட்டில்‌ பயன்படுத்தினர்‌. 
எனவே அந்நாட்டின்‌ பெயரை வைத்து 
அவை ''கால்‌ சங்கீதங்கள்‌'' என்றழைக்கப்‌ 
பட்டன. 


ஏனென்றால்‌ 
பயன்படுத்திய 


இந்த இரண்டாம்‌ முறையில்‌, எரோனிமு 
வால்‌, மொழிபெயர்க்கப்பட்ட கால்‌ சங்க 
கங்கள்தான்‌ விவிலியத்தின்‌ வுல்கத்தா 
மொழிபெயர்ப்பில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இந்த கால்‌ சங்கேதேங்கள்தகான கவா்டேல்‌ என்ப 
வர்‌ செய்த ஆங்கில மொழிபெயர்ப்பிற்கு 
தோக்கட்டுச்‌ சுவடியாக அமைந்தது. அதே 
போல 'பெரிய விவிலியம்‌: என்ற விவிலிய 
ஆங்கில. மொழிபெயர்ப்பிற்கும்‌ இது அடிப்‌ 
படையாய்‌ அமைந்தது. 


இதன்‌ பிறகு எரோனிமு, மூன்றாவது 
முறையாக சங்கங்களை மொழி பெயர்த்த 


752 


தாகத்‌ தெரிகிறது. இம்முறை எபிரேய மூல 
மொழி சங்தேங்களைப்‌ பெற்று, அதனுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்த்து திருத்தம்‌ செய்தார்‌. 
இம்மொழி பெயர்ப்பு மிகவும்‌ நுணுக்கமாக, 
மூலநூலை ஒத்திருக்கும்‌ வகையில்‌ செய்‌ 
தார்‌. இவ்வளவு நல்ல மொழிபெயர்ப்பு 
மக்களிடத்தில்‌ தல்ல வரவேற்பு பெற 
பில்லை என்றுதான்‌ சொல்லலாம்‌. அதனால்‌ 
தான்‌ இப்போது இம்மொழிபெயர்ப்பு ஒரு 
சில பழம்‌ ஏடுகளிலேயே காணக்கிடக்கிறது. 
இம்மூன்றாம்‌ மொழிபெயர்ப்பிற்கும்‌, கால்‌ 
மொழி பெயர்ப்பிற்கும்‌ பலயிடங்களில்‌ முக்‌ 
கியமான வேறுபாடுகள்‌ காணப்படுகின்றன. 
குறிப்பாக சங்‌ 1சீ:-இல்‌ காணப்படும்‌ வச 
னம்‌ (உரோ 3:13) எரோனிமுவின்‌ மூன்றா 
வது மொழிபெயர்ப்பில்‌ காணப்பட 
வில்லை. ஆக அது பிற்காலத்தில்‌ சேர்க்கப்‌ 
பட்ட வசனம்‌ என்பது புரிகிறது. ஆனால்‌ 
இவ்வசனம்‌ கால்‌ சங்தே மொழிபெயர்ப்பில்‌ 
காணப்படுகிறது. 


இவ்வாறு சங்கீதங்களைத்‌ திருத்தி முடித்த 
பின்‌, பழைய ஏற்பாட்டின்‌ மற்ற புத்தகங்க 
ளையும்‌ திருத்தி முடித்தார்‌ எரோனிமு. இதற்‌ 
கும்‌ எழுபது நூல்‌ என்ற கிரேக்க மொழி 
பெயர்ப்பையே எரோனிமு பயன்படுத்தி 
னார்‌. ஆனால்‌ இந்த திருத்தத்திலும்‌ எரோனி 
முவிற்குத்‌ திருப்தியில்லை. கடைசியாக 
விவிலியத்தின்‌ எபிரேய மூல நூலிலிருத்து 
மொழிபெயர்ப்பு செய்வதுதான்‌ சரியான 
(முறை என்றுணர்ந்தார்‌. எனவே மறுபடியும்‌ 
விவிலியத்தை, எபிரேய மூலநரலையே 
நோக்ட்டுச்‌ சுவடியாக பயன்படுத்து இருத்‌ 
தம்‌ செய்தார்‌. மொழிபெயர்ப்பில்‌ சந்தேகங்‌ 
கள்‌ எழுந்த போது, எபிரேயமொழி அறிஞர்‌ 
கள்‌, ராபிகளை கலந்தாலோசித்தார்‌. எனவே 
தான்‌ சில நேரங்களில்‌ வுல்கத்தா மொழிபெ 
யாப்பும்‌ தார்கும்‌ என்று அழைக்கப்படும்‌ 
அரமேய மொழிபெயர்ப்பும்‌ ஒத்து செல்‌ 
வதை நாம்‌ காணலாம்‌. 


இவ்வாறு அரும்பணி செய்து, தயாரித்த 
எரோனிமுவின்‌ வுல்கத்தா மொழிபெயர்ப்‌ 
பினை பலர்‌ சந்தேகக்‌ கண்கொண்டு பார்க்‌ 
கத்துவங்கனர்‌. பழைய வசனங்களில்‌ பழகி 


733 


போன பக்தர்களுக்கு எரோனிமு புதியதாக 
புகுத்திய மாற்றங்கள்‌, புதிய சொற்றொடர்‌ 
கள, விவிலியத்தின்‌ புனிதத்தை புதைத்துவி 
டும்‌ என்ற அச்சத்தை உண்டாக்கியது. 
எனவே எரோனிமு மீது குற்றபழி சுமத்தவும்‌ 
தலைப்பட்டனர்‌. எரோனிமு மூல மொழி 
யின்‌ உண்மைகளைத்தான மக்களுக்குத்‌ இறத்‌ 
துக்‌ காட்டினார்‌ என்பகை அவர்களால்‌ புரிந்‌ 
துக்‌ கொள்ள முடியவில்லை. புனித அகுஸ்‌ 
தினார்கூட எரோனிமு பணியின்‌ மீதுக்‌ 
கோபம்‌ கொண்டார்‌. எழுபதுநூல்‌ என்ற 
கிரேக்க மொழிபெயர்ப்பை விட்டுவிட்டு, 
என்‌ எபிரேய விவிலியத்கை பின்பற்ற 
வேண்டும்‌? அப்படியென்றால்‌ எழுபதுநூல்‌ 
இறைவனின்‌ ஏவுதலால்‌ எழுதப்பட்டது என்‌ 
பதை சந்தே௫க்கின்றீர்களா? என்ற கேள்விக்‌ 
கணையை விடுத்தார்‌, 


எரோனிமுவும்‌ சற்று கோபத்‌ தன்மைக்‌ 
கொண்டவர்‌, காரணத்தைத்‌ தெரிந்துக்‌ 
கொள்ளாமல்‌ குற்றப்பழி கூறியவர்களைக்‌ 
கடுமையாக கண்டித்து சாடினார்‌. தன்‌ நண்‌ 
பர்‌ ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில்‌, தன்மீது 
இவ்வாறு குற்றம்‌ சாற்றுபவர்களை அவர்‌ 
கன்‌ இரண்டு கால்‌ கழுதைகள்‌ என திட்டி 
சாடுகிறார்‌. 


இந்த எதிர்ப்புகள்‌ தற்காலிகமாகவே எதி 
ரொலித்தன. பிறகு அனைவரும்‌ எரோனிமு 
செய்த மொழிபெயர்ப்பின்‌ மேன்மையை 
புரிந்துக்‌ கொண்டனர்‌. மேலைய நாடுகள்‌ 
முழுவதும்‌ எரோனிமு செய்த இலத்தீன்‌ 
மொழிபெயர்ப்பை ஆர்வமுடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டன. இவ்வாறு இது பொதுவான 
எளிதான மொழிபெயர்ப்பு என்ற பட்டத்தை 
யும்‌ பெற்றுக்‌ கொண்டது. 

ஆனால்‌ காலப்போக்கில்‌, எரோனிமு 
தயாரித்த இவ்வழகிய மொழி பெயர்ப்பில்‌ 
பிழைகள்‌ புகுந்தன. இப்பிழைகளில்‌ படி 
வம்‌ செய்பவர்களால்‌ அறியாமலேயே செய்‌ 
யப்பட்டவைகள்‌ உண்டு. அல்லது வேண்டு 
மென்றே, பழைய இலத்தீன்‌ சொற்றொடர்க 
ளில்‌ மனதைப்‌ பறிகொடுத்தவர்கள்‌, அக்கு 
றிப்பிட்ட சொற்றொடர்களை எரோனிமு 


இலெதுகீன்‌ வுவ்கத்கா / கொடர்சச]) 


வின்‌ மொழிபெயர்ப்புடன்‌ சேர்த்து எழுதிய 
தும்‌ உண்டு. 


இவ்வாறு பிழைகள்‌ நிரம்பிய எரோனிமு 
வின்‌ மொழிபெயர்ப்பை திருத்த மத்திய 
நூற்றாண்டுகளில்‌ பல முயற்சிகள்‌ நடந்தன. 
பல திருத்தங்களும்‌, திருத்திய பதிப்புகளும்‌ 
செய்யப்பட்டன. ஆல்குயின்‌, தெயோடல்ப்‌, 
லானபிரானக்‌, ஸ்டீபன்‌ கார்டிங்‌ என்பவர்‌ 
கள்‌ எரோனிழு செய்த வுல்கத்தா இலத்தீன்‌ 
மொழிபெயர்ப்பை, மத்திய நாூற்றாண்டுக 
ளில்‌ திருத்தம்‌ செய்க முக்கியமானவர்களா 
வர்‌, 


இ.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாரீஸ்‌ பல்க 
லைக்‌ கழகமும்‌, மற்றவர்களும்‌, வுல்கத்தா 
மொழிபெயர்ப்பில்‌ செய்ய வேண்டிய இருத்‌ 
தங்களைப்‌ பற்றி ஒரு தொகுப்பு செய்தனர்‌. 
ஆனால்‌, இவ்வாறு பலரும்‌ திருத்த முற்பட 
டபோது, அங்கு மேலும்‌ பல பிழைகளும்‌ 
தவறுகளும்‌ சேர்ந்துக்‌ கொண்டேதானிருநீ 
தன. தற்போது நமக்கு, 8000த்திற்கும்‌ அதிக 
மான வுல்கத்தா மொழிபெயர்ப்பு பழஞ்‌ 
சுவடிகள்‌ கிடைக்கின்றன. அத்தனை பழஞ்‌ 
சுவடிகளும்‌ ஒன்றுக்கொன்று ஏதாவது ஒரு 
விதத்தில்‌ வேறுபாடுகளைக்‌ கொண்டிருக்‌ 
கின்றன. சில வேறுபாடுகள்‌ நம்மால்‌ புரிந்‌ 
துக்‌ கொள்ள முடியாமல்‌ மாறுபட்ட கருத்‌ 
துக்களை கருவதாய்‌ அமைந்துள்ளன. 


1546-இல்‌ நடைப்‌ பெற்ற இரிதெந்தீன்‌ 
பொதுசங்கம்‌, இலத்தீன்‌ மொழிபெயர்ப்‌ 
பைப்‌ பற்றி ஒருமுடிவெடுத்தது. அதாவது 
விவிலியத்திற்கு ஒரு சிறந்த இலத்தீன்‌ 
மொழிபெயர்ப்பைத்‌ தயாரிக்க வேண்டும்‌ 
என்பதுதான்‌. இச்சங்கத்திற்குப்‌ பிறகு, சங்கத்‌ 
இன்‌ தீர்மானத்தின்படி, ஐந்தாம்‌ சிக்ஸ்டஸ்‌ 
என்ற பாப்பானவர்‌ 1590-ஆம்‌ ஆண்டு-இலத்‌ 
ன்‌ மொழிபெயர்ப்பின்‌ ஒரு புதியப்‌ 
பதிப்பை திருத்தங்களுடன்‌ வெளியிட்டார்‌. 


ஐந்தாம்‌ சிக்ஸ்டஸ்‌ இறந்தபிறகு இவருக் 
குப்‌ பின்வந்த எட்டாம்‌ இளமென்ட்‌ என்ற 
பாப்பு 15922-இல்‌, மற்றொரு இலத்தீன்‌ 
மொழிபெயர்ப்பின்‌ திருத்தயப்‌ பதிப்பை 
வெளியிட்டார்‌. இவர்‌ தனக்கு கிடைத்த 


இவெத்தாசிம்‌, இலத்தரசியார்‌ 


பழைய எல்லா மொழி பெயர்ப்புகளையும்‌ 
ஓப்பி.-டுப்‌ பார்த்து, இப்பதிப்பை வெளி 
யிட்டார்‌. சிக்ஸ்டஸ்‌ வெளியிட்ட பதிப்பிற 
கும்‌, கிளமென்ட்‌ வெளியிட்ட பதிப்பிற்கும்‌ 
வேறுபாடுகளிலிருந்தன. குறைந்தது 3000 
வேறுபாடுகள்‌ அங்குக்‌ காணப்பட்டன. 


எட்டாம்‌ கிளமென்ட்‌ வெளியிட்ட இலத்‌ 
தீன்‌ மொழி பெயர்ப்பின்‌ பதிப்புதான்‌, இருச்‌ 
சபை அங்கீகரித்த மொழிபெயர்ப்பாக, இன்‌ 
றும்‌ உரோமன்‌ கத்தோலிக்கத்‌ திருச்சபையில்‌ 
பயன்படுத்தப்படுஇறது. 


190/ ஆண்டிலிருந்து ஆசிர்வாதப்பர்‌ சபை 
யைச்‌ சார்ந்த விவிலிய அறிஞர்கள்‌, இலக்‌ 
தன்‌ மொழிபெயர்ப்பில்‌ மீண்டும்‌ ஒரு புதிய 
திருத்திய பதிப்பைக்‌ கொண்டு வர முயற்சி 
செய்கின்றனர்‌. பழைய ஏற்பாட்டு புத்தகங்க 
ளைத்‌ திருத்தி முடித்து வெளியிட்டுள்ளனர்‌. 


இதைவிடுத்து இங்கிலாந்தில்‌ ஆங்கிலிக்‌ 
கன்‌ சபையைச்‌ சார்ந்த விவிலிய அறிஞர்கள்‌ 
புதிய ஏற்பாட்டின்‌ இருத்திய இலத்தீன்‌ 
மொழி பெயர்ப்பை வெளியிட (முயற்‌ 
எடுத்துக்‌ கொண்டனர்‌. 16-ஆம்‌ ஆண்டு 
மத்தேயு எழுதிய நற்செய்தியை வெளியிட்‌ 
டார்கள்‌, 1954-ஆம்‌ ஆண்டு புதிய ஏற்பாட்‌ 
டின்‌ நிறைவாக திருவெளிப்பாட்டின்‌ இலத்‌ 
தீன்‌ மொழி பெயர்ப்பை வெளியிட்டார்கள்‌. 


இலத்தூசிம்‌, இலத்தூசியர்‌ (105-141 - கூர்‌ 
மையான) 

இவர்கள்‌ ஆபிரகாம்‌, கெத்தூரா ஆகியோ 
ரின்‌ பேரரான தெதானின்‌ வழித்தோன்றல்க 
ளான அராபிய மக்கள்‌ (ஆதி 25:3). இவர்கள்‌ 
சீனாய்‌ இபேசற்பத்தில்‌ வாழ்ந்திருக்கலாம்‌. 
தெதானின்‌ மற்ற வழித்‌ தோன்றல்கள்‌ அசூரி 
யா மற்றும்‌ இலயூமியர்‌ ஆவர்‌. 


இலபனோன்‌ [LEBANON ) 


- காண்க. லெபனோன்‌. 


இலபானா (LERANA - வெள்ளையான) 
பாபிலோனிய அபழுமைத்கனத்தினின்று 

திரும்பியவர்சுளின்‌ அட்டவணையில்‌ ஒரு 

குடும்பத்தின்‌ பெயராகும்‌ (நெக்‌ 7:58). 


754 


இலபோனா (000) 

செக்கேமுக்குப்‌ போகும்‌ வழியில்‌, சலோ 
வுக்கு வடமேற்கில்‌ 5 கி.மீ. தொலைவி 
லுள்ள ஒரு நகர்‌ (தீதி 21:19). இது கான்‌ 
ஏல்‌-லூப்பான்‌ என்ற இக்காலக்‌ இராமம்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ அமைந்தருந்இருக்க 


லாம்‌. 


இலப்பிதோத்து (பாமா. - இவட்டிகள்‌, 
மின்னல்‌ ஒளி) 

இலப்பிதோத்து என்பவர்‌ இராமா, பேத்‌ 
தேல்‌ என்னும்‌ ஊர்களுக்கு இடையே 
வாழந்த தெபோரா என்னும்‌ இறைவாக்கின 
ளின்‌ கணவர்‌ ஆவார்‌. (நீதி 4:9). 


இலமுவேல்‌ [_£ப£ட - இறைவனுக்குச்‌ சொந்‌ 
தமான] 

மாசாவின்‌ ஓர்‌ அரசன்‌ [பழ 31:1.சீ; 30:1). 
்‌ தாயால்‌ கற்பிக்கப்பட்டவன்‌'' என்று சாற்‌ 
நிக்‌ கூறப்படும்‌ ஒர்‌ அரசன்‌. மாசா என்ற 
எபிரேயச்சொல்‌ இறைகூற்று அல்லது இறை 
வாக்கு என்றும்‌ மொழிபெயர்க்கப்படலாம்‌. 
இது இப்பகுதியில்‌ வரும்‌ போதனை, தாய்‌ 
தன்‌ மகனான அரசனுக்கு அளிக்கும்‌ ஞான 
மாகும்‌ என்று கட்டுகிறது. 


ஆத 25:14; 1 நாள்‌ 1:30-இல்‌ மாசா ஓர்‌ 
இடப்‌ பெயராகும்‌. வட அராபிய மக்க 
ளோடு தொடர்புடையது. 
இலயூமியர்‌ (டப - மக்கள்‌ கூட்டம்‌) 
ஆபிரகாம்‌, கெத்தூரா ஆகியோரின்‌ பேர 
ரான தெதானின்‌ வழியாகத்‌ தோன்றிய அரா 
பிய மக்களில்‌ ஒரு குழுவினர்‌ (ஆதி 25:3) 


இலவங்கம்‌ (CINNAMON, CASSIA } 

கி.மு. 1650-௯ ஒட்டி சீனாவிலிருந்து 
பாலஸ்‌ஜனத்திற்கும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள பகு 
திகளுக்கும்‌ கொண்டு வரப்பட்ட ஒரு மரமா 
கும்‌. அதன்‌ பட்டை நறுமணமிக்க எண்‌ 
ணெய்யைக்‌ கொண்டிருக்கும்‌. தில இடங்க 
ளில்‌ கருவாப்பட்டை என்றும்‌ கூறப்படு 
றது. இது படுக்கை அறைகளிலும்‌ (பழ 7:17) 
ஆடைகளிலும்‌(௨.௪.4:12) பரிசுத்த அபிடேக 
எண்ணைய்‌ செய்வதிலும்‌ (யாத்‌ 30:23) பயன்‌ 


755 


பட்டுள்ளது. பாபிலோனின்‌ விற்பனைப்‌ 
பொருள்களில்‌ இலவங்கமும்‌ ஒன்றாகும்‌ 
(இிருவெளி 18:13). 


இலவங்கத்தின்‌ காய்ந்த மலர்கள்‌ இஸ்ரா 
யேலர்களால்‌ விரும்பிப்‌ பயன்படுத்தப்பட்‌ 
டன. அது '' கசியா'' என்று அழைக்கப்பட்‌ 
டது. இந்தக்‌ காய்ந்த மலர்கள்‌, வெள்ளைப்‌ 
போளம்‌, சந்தனம்‌ ஆகியவற்றோடு சேர்த்து, 
நறுமணப்‌ பொருட்களாக பயன்பட்டன (சங்‌ 
சீ5:8). இரின்‌ விற்பனைப்‌ பொருட்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று (எ௪ 27:19). யோபுவின்‌ 
இரண்டாம்‌ புதல்வி கெத்சீயா'' என்ற 
ழைக்கப்பட்டாள்‌ (யோபு 48:14). கும்ரானின்‌ 
மூன்றாம்‌ குகையில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
செப்புச்‌ சுருளில்‌ ''கசியா மரத்தால்‌ செய்யப்‌ 
பட்ட தூப பாத்திரம்‌'' என்ற வாசகம்‌ உள்‌ 
ளது. 


்‌ இலவியத்தான்‌ (உATHAN ] 

படைப்பின்‌ தொடக்கத்தில்‌ யாவேயால்‌ 
அடக்கி ஓடுக்கப்பட்ட தொடக்க காலத்தைச்‌ 
சேர்ந்த வேதாளத்தின்‌ பெயர்‌. எஸ்திராஸ்‌, 
ஏனோக்‌ போன்ற வெளிப்பாட்டு இலக்கி 
யங்களில்‌, புராணக்‌ குழப்பத்தைச்‌ சேர்ந்த 
படைப்பாகவும்‌ பெண்‌ உருவமுடைய அச்‌ 
சந்தரு.ம்‌ கொடும்‌ விலங்காகவும்‌ விவரிக்கப்‌ 
படுகிறது. இதைப்போன்ற விவரிப்புகள்‌ 
பாபிலோனிய இலக்கியங்களில்‌ காணப்படு 
கின்றன. இவற்றில்‌ இலவியத்தான்‌ தரைவி 
லங்காகும்‌. ஆனால்‌ இஸ்ராயேல்‌ இதை ஒரு 
கடல்‌ விலங்காக கருதினர்‌. 


யாவே தமது வாளினால்‌ இலவியத்தான்‌ 
எனும்‌ பாம்பைத்‌ தண்டித்தார்‌ (ஏச 27:1). 
அவனது தலையை உடைத்து விட்டார்‌ [சங்‌ 
74:14). இதேசொல்‌ தஇமிங்கிலத்தைக்‌ குறிப்ப 
தாகவும்‌ பெரும்‌ மீனைக்‌ குறிப்பதாகவும்‌ 
அமைகிறது (யோபு 41:17 தொ; சங்‌ 104267. 
இலவியத்தான்‌ என்பது புராணங்களில்‌ 
வரும்‌ தியசக்தியின அடையாளமான ஒரு 
இராட்சச விலங்கு ஆகும்‌. இத்தீயசக்தி எப்‌ 
பொழுதும்‌ இறைவனால்‌ தோற்கடிக்கப்பட்‌ 
டுக்‌ கொண்டேயிருந்தாலும்‌. இந்த யுகத்தின்‌ 
முடிவில்‌ அது விடுவிக்கப்பட்டு முடிவான 


லெவோதிக்கயா 


ஒரு தோல்வியை அடையும்‌ எனக்‌ கூறப்படு 
றது. 


இலவோதிக்கயச (500005) 

இது தென்மேற்குச சிறிய ஆசியாவைச்‌ 
சேர்ந்த ஒரு நகரம்‌. இது மேயாண்டரின்‌ 
துணை நதியான இலிக்குசின்‌ பள்ளத்தாக்‌ 
இல்‌ இருந்தது. சிலசமயம்‌ இது பிரிகியாவின்‌ 
தென்‌ மேற்கில்‌ இருந்ததாகவும்‌ காரியாவைச்‌ 
சேர்ந்ததாகவும்‌ கருதப்படுகிறது. தென்‌ மேற்‌ 
கில்‌ இலாவோதிக்கயா இருக்கும்‌ மட்ட 
மான குன்று இலிக்குசின்‌ துணைநதுிகளான 
அசோப்பு, கப்புருசு ஆகியவற்றால்‌ பாதுகாக்‌ 
கப்படுகிறது. இந்நகரம்‌, எபேசு நகரிலிருந்து 
மேயாண்டர்‌ வழியாக ரியா செல்லும்‌ 
நெடுஞ்சாலையில்‌ அமைந்திருந்தது. இல 
வோதிக்கயாவின்‌ கிழக்கில்‌ 16 கம. 
தொலைவில்‌ கொலேசையும்‌, வடக்கில்‌ 13 
கி.மீ. மைல்‌ தொலைவில்‌ எராப்பொலியும்‌ 
உள்ளன. 


பிளினி இலவோதிக்கயாவின்‌ முந்தையப்‌ 
பெயர்களாகத்‌ தியேசுப்பொலி, இரோவாசு 
ஆகியவற்றைக்‌ கொடுக்கிறார்‌. இது செலூக்‌ 
கியர்களால்‌, ஒருவேளை இரண்டாம்‌ அந்தி 
யோக்கு அரசனால்‌, சுமார்‌ இ.மு.250-இல்‌ 
அமைக்கப்பட்டது. இவா அந்நகரத்தைத்‌ 
தன்‌ மனைவியின்‌ பெயரான இலவோதிக்கா 
என்னும்‌ பெயரால்‌ அழைத்தார்‌. இத செலூக்‌ 
கியர்களின்‌ கோட்டையாக இருந்தது. கி.மு. 
90-இல்‌ மகனேசியாவில்‌ மூன்றாம்‌ அந்தி 
யோக்குவின்‌ தோல்விக்குப்பிறகு, இலவே 
திக்கயா பெர்கமு ஆட்சியின்கீழ்‌ வந்தது. 
ஆனால்‌ இ.மு..43-க்குப்பிறகு உரோமையர்‌ 
ஆட்சியில்‌ இது எல்லா துரைகளிலும்‌ 
வளர்ச்சி அடைந்தது. கி.பி.முதல்‌ நூற்றாண்‌ 
டில்‌ இலவோதிக்கயா புவி அதிர்ச்சியால்‌ 
பாதிக்கப்பட்டபின்‌, அதன்‌ முக்கியத்துவம்‌ 
குறைந்துவிட்டது. 


இலவோதிக்கயா 

நிலங்களாலும்‌, மேய்ச்சல்‌ நிலங்களாலும்‌, 

கம்பளம்‌ நெய்யும்‌ தொழிலாலும்‌ பெயர்‌ 

பெற்றிருந்தது. ஐயோனியவின்‌ நகரங்களு 

டன்‌ போட்டி போடும்‌ அளவுக்குச்‌ சிறந்து 
யூ 


நல்ல வளமையான 


இல வேதிக்காயர்‌ திருமுகம்‌ 


விளங்கியது. இ.மு.2-ஆம்‌ தூற்றாண்டி 
லேயே அது தனக்கென்று தேவதைகளின்‌ 
உருவம்‌ பொறித்த நாணயங்களை அடித்தது. 
இங்கு கிரேக்க மொழி பேகவோரும்‌, சீரியர்‌ 
களும்‌, உரோமையர்களும்‌, உரோமையர்க 
ளாக மாற்றப்பட்ட அதே நாட்டைச்‌ சேர்ந்த 
வர்களும்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 


இலவோதிக்கயா  இருவெளிப்பாட்டில்‌ 
கூறப்படும்‌ திருச்சபைகளுள்‌ ஒன்று (திரு 
வெளி 1:11; 3:14). இலவோதிக்கயா, 
கொலோசை (கொலோ 2:1; 4:15), எரா 
போலி (கொலோ 4:13) ஆதிய நகரங்களில்‌ 
வாழ்ந்த கிறிஸ்தவர்களோடு கொண்டிருந்த 
உறவு இலிக்குக பள்ளத்தாக்கில்‌ ஏற்பட்ட 
சமய வளர்ச்சியைப்‌ பிரதிபலிக்கிறது. இந்நதக 
ரம்‌ செலூக்கியர்‌, துருக்கியர்‌ படையெடுப்பு 
களால்‌ நாசமாக்கப்பட்டு 13-ஆம்‌ நூற்றாண்‌ 
டுக்குப்பின்‌ கைவிடப்பட்டது. நகரத்தின்‌ 
அகழ்வாராய்ச்சியில்‌ பல உண்மைகள்‌ 
கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. நகரின்‌ சுற்றுச்க 
வர்‌ காணப்படுகிறது. நகரின்‌ தென்மேற்கு 
பகுதியில்‌ உரோமானிய கலையில்‌ கட்டப்‌ 
பட்ட அரைவட்ட வடிவமான விளை 
யாட்டு அரங்கம்‌ உள்ளது. வாட்போர்களும்‌ 
நடைபெற்றன. விளையாட்டு அரங்கத்தின்‌ 
அருகிலுள்ள பெரிய கட்டிடம்‌ உடற்பயிற்சி 
நிலையமாகவேோ, நீச்சல்‌ குளமாகவோ 


இருக்கலாம்‌. 


இலவோதிக்கயாருக்குத்‌ திருமுகம்‌ 

இது கொலோ &:16-இல்‌ குறிக்கப்படும்‌ 
இலவோதிகயாவிலுள்ள கிறிஸ்தவர்களுக்‌ 
குப்‌ பவுல்‌ எழுதிய கடிதமாகும்‌. இது ஒரு 
சுறறுமடல்‌ அல்லது பகிரங்கக்‌ திருமுகமா 
கும்‌. இது எப்போது எழுதப்பட்டது என்று 
கூறமுடியாது. ஆனால்‌ நான்காம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ திருச்சபையின்‌ தந்தையர்‌ இதற்கு எதி 
ராக எச்சரிக்கின்றனர்‌. இது ஒரு திருமுறை 
சேராத நூலாகும்‌. ஆனால்‌ பல இலத்தீன்‌ 
கையெழுத்துப்பிரதிகளில்‌ அவ்வப்போது 
காணப்படுகிறது. சிக்கல்மிக்க வரலாற்றையு 
டையது. சிலகாலங்களில்‌ திருமுறையைச்‌ 
சேர்ந்த நூலாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருக்கி 


756 


றது. சிலகாலங்களில்‌ நிராகரிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. 


இது இலத்தீன்‌ மொழியில்‌ உள்ளது. 
ஆனால்‌ இதில்‌ திரேக்கப்பாதிப்பு காணப்படு 
கிறது. இது ஒரு தொகுப்பு நூலாகும்‌. இரு 
முறை சேர்ந்த பவுலின்‌ திருமுகங்களிலி 
ருந்து அப்படியே எடுக்கப்பட்ட தொடர்‌ 
பற்ற பதங்களைக்‌ கொண்டது. பிலிப்பிய 
ருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தைப்‌ பெரிதும்‌ 
சார்ந்து எழுதப்பட்டுள்ளது. இதில்‌ கலாததி 
யர்‌, 1,2 இமோததேயு, 1, 2 பேதுரு, மத்தேயு 
ஆகியவற்றின்‌ பாதிப்பும்‌ சுவடுகளும்‌ 
காணப்படுகின்றன. 


இலத்தீன்‌ பிரதியில்‌ 247 சொற்கள்‌ உள்‌ 
னன. புதிதாக ஒன்றையும்‌ கூறவில்லை, 
“மனிதர்களாலும்‌ மனிதன்‌ வழியாகவோ 
ஏற்படுத்தப்படாமல்‌ இயேகக்கிறிஸ்துவி 
னால்‌ அப்போஸ்தலராக ஏற்படுத்தப்பட்ட 
பவுலாக நான்‌ இலவோதிகயாவிலுள்ள 
சகோகரர்களுக்கு'' எனறு தொடங்குகிறது. 
அவர்கள்‌ கிறிஸ்துவில்‌ நிலைக்திருப்பதற்‌ 
காக நன்றி கூறுகிறது. பதிதத்தைப்பற்றி 
எச்சரிக்கிறது. கிறிஸ்துவில்‌ துன்புறும்‌ எல்‌ 
லாருடனும்‌ பவுல்‌ கொண்டுள்ள 
பிணைப்பை எடுத்துக்‌ கூறுகிறது. அவர்‌ 
துன்புறுபவர்களில்‌ மகிழ்ச்சியடைகிறார்‌. 
ஏனெனில்‌ அவர்களில்‌ இறைவனே செய 
லாற்றுகிறார்‌. மன்றாட்டுகள்‌ வெளிப்படை 
யாகச்‌ செய்யப்படவேண்டும்‌, 
எதுவோ, கண்ணியமானது எதுவோ, நீதி 
எதுவோ, தாயது எதுவோ, இனியது 
எதுவோ, எதெல்லாம்‌ நற்பண்புடையதோ, 
எதெல்லாம்‌ புகழ்ச்சிக்குரியதோ அவற்றைச்‌ 
செய்யும்படி பணிக்கிறது இந்நூல்‌. ''இக்கடி 
தத்தை நீங்கள்‌ வாசித்தபின்‌ கொலொசைக்‌ 
திருச்சபையிலும்‌ வாசிக்கச்‌ செய்யுங்கள்‌. 
கொலொசையிலிருந்து வரும்‌ கடிதத்தை நீங்‌ 
களும்‌ வாசியுங்கள்‌'' என்று இம்மடல்‌ முடி 
கிறது. 


உண்மை 


இலாக்கீசு [கே - கைப்பற்ற முடியாத] 
இலாக்£சு யூதாவின்‌ முக்கிய நகரங்களில்‌ 
ஒன்றாகும்‌. அந்நகரம்‌ இருந்த இடம்‌ எருச 


757 


லேமின்‌ தென்மேற்கில்‌ 25 இ.மீ. தொலை 
வில்‌ செப்பேலாவிலுள்ள தேல்‌ எத்‌- 
துவேய்ராக என்னும்‌ இடத்தில்‌ இருந்திருக்க 
லாம்‌. இந்நகரம்‌ அபிருக்கு உதவி செய்ததாக 
வும்‌, அவர்கள்‌ அரசனைக்கொனறு, எகிப்‌ 
துக்கு விசுவாசம்‌ உடையவர்களாய்‌ இருந்‌ 
தார்கள்‌ என்றும்‌ அமானா ஏடுகளில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. இலாக்கசு யோசுவாவினால்‌ 
முற்றுகையிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட நக 
ரங்களில்‌ ஒன்று (யோசு 10). யூதாவின்‌ 
நகரங்களுள்‌ ஒன்றாக கருதப்பட்ட இலாக்க 
சிலிருந்துதான்‌ செனகெரிபு எருசலேமின்‌ 
மீது படையெடுத்தார்‌ (2 அர 18514). இங்கு 
தான்‌ அமசியா கொலை செய்யப்பட்டார்‌ (2 
அர 14:19; 2 நாள்‌ 25:27). இரகபெயாம்‌ இதை 
பலப்படுத்தினார்‌ [2 நாள்‌ 11:9). நெபுக்கது 
னேசார்‌ எசக்கியாவுக்கு எதிராக படையே 
டுத்து வந்தபோது, எருசலேம்‌ வீழுமுன்‌, 
கடைசியாக கைப்பற்றப்பட்ட இரண்டு நக 
ரங்கள்‌ இலாக்கேம்‌, அசக்காவும்‌ ஆகும்‌. 


இலாக்கசன்‌ அகழ்வாராய்ச்சி ஸ்டாக்கே 
(1932-1938) என்பவரால்‌ நடத்தப்பட்டது. 
இலாக்கசு 18 ஏக்கர்‌ பரப்பளவுடையது. இது 
முடியாட்சியில்‌ எருசலேமைவிட பெரிய 
தாக இருந்திருக்க வேண்டும்‌. வெண்கல 
காலத்தில்‌ (க.மு.1250-1200) இது இஸ்ரா 
யேல்‌ மக்களால்‌ அழிக்கப்பட்டது. அதன்‌ 
பின்‌ மக்கள்‌ இந்நகரத்தில்‌ குடியேறியதற்‌ 
கான தடயங்கள்‌ ஏதுமில்லை. ஆனால்‌ இந்த 
கரம்‌ கி. மு.701-இல்‌ அசீரியர்களால்‌ அழிக்கப்‌ 
பட்டது தெளிவாக உள்ளது. க.மு.588-567- 
இல்‌ இது பாபிலோனியர்களால்‌ சூரையா 
டப்பட்டு கி.மு.586-200 வரை கைவிடப்பட்‌ 


டிருந்தது. 


இரும்பு காலத்தில்‌ இது இரகபெயாம்‌ 
அரசனால்‌ பலப்படுத்தப்பட்டது. இதில்‌ 
கோட்டையுடன்‌ கூடிய அரண்மனையும்‌, 
இரட்டைச்சுவரும்‌ முக்கியமானவை. இரட்‌ 
டைச்சுவர்‌ செங்கற்களால்‌ பாறை மீது கட்‌ 
டப்பட்டுள்ளது. இந்தக்‌ கோட்டைச்‌ சுவரில்‌ 
இடையிடையே கோபுரங்கள்‌ கட்டப்பட 
டன. க.மு.1600-1200 இடைப்பட்ட காலத்‌ 
தில்‌ இருந்த கோவிலின்‌ சில பகுதிகளும்‌, 


லொசருஸ்‌ திவேகம்‌ 


விக்கிரகங்களும்‌, தாப கலசங்களும்‌ கண்டுபி 
டிக்கப்பட்டுள்ளன. பல முத்திரைகளும்‌, 
முத்திரை பதிக்கப்‌ பெற்ற சாடியின்‌ கைப்பி 
டிகளும்‌, தொன்மையான எழுத்தினால்‌ எழு 
தப்பட்ட சாசனங்களும்‌ மிகவும்‌ முக்கியமா 
னவை ஆகும்‌. இது பாபிலோனியர்களால்‌ 
அழிக்கப்படுமுன கோட்டைத்‌ தலைவ 
னுக்கு எசேக்கியாவால்‌ எழுதப்பட்ட இலாக்‌ 
சு கடிதங்கள்‌ குறிப்பிடத்தக்கவை. இக்கடி 
தங்கள்‌ விவிலியத்தில்‌ குறிப்பிடப்படாத 
ஒரு இறைவாக்கினரைப்பற்றிப்‌ பேசுகின்‌ 
றன. இவற்றில்‌ பல அரசர்கள்‌ பண்பாட்‌ 
டைக்‌ தாழ்ததுவதாகக குறை கூறப்பட்டுள்ள 
னர்‌. 


இலாசருஸ்‌ திவேசும்‌ [_AZARLS AXD IVES) 


ஏழையும்‌ பணக்காரனும்‌; இலாசர்‌- இறை 
வனால்‌ உதவி செய்யப்பட்டவன்‌) 


இலாசர்‌ இயேசுவால்‌ கூறப்பட்ட ஏழை 
யும்‌ பணக்காரனும்‌ உவமையில்‌ வரும்‌ 
ஏழை (லூக்‌ 16:19-31). இலாசர்‌ சாதாரணமாக 
யூதர்களிடையே நிலவிய பெயர்‌. இயேசு 
வின்‌ உவமையில்‌ ஏழையின்‌ பெயர்‌ இலாசர்‌ 
என்று கூறப்படுகிறது. ஆனால்‌ பணக்கார 
னின்‌ பெயர்‌ கூறப்படவில்லை. ஆனால்‌ 
இவ்வுவமையில்‌ வரும்‌ இலாசரும்‌, பெத்தா 
னியாவின்‌ இலாசரும்‌ வேறு வேறு நபர்கள்‌. 
இந்த இரண்டு பேருக்கும்‌ இடையே 
தொடர்பு உண்டா என்பதைப்‌ பற்றி பல்வே 
நுபட்ட கருத்துசுள்‌ கூறப்படுகின்றன. 


உவமை இரு பகுதிகளைக்‌ கொண்டுள்‌ 
னது. 1. பூலகக்‌ காட்டு: புண்களால்‌ மூடப்‌ 
பட்ட உடலுடைய இலாசர்‌ பணக்காரன்‌ 
வீட்டு வாயிலில்‌ அமர்ந்திருக்கின்றார்‌. 
ஆனால்‌ பணக்காரன்‌ பட்டாடை உடுத்து 
பகட்டான வாழ்க்கை நடத்தினார்‌. அப்ப 
ணக்காரனின்‌ பந்தியில்‌ சிந்தினவற்றைக்‌ 
கொண்டு பசியாற இலாசர்‌ விரும்பினார்‌. 
நாய்கள்‌ கூட அவரது புண்களை நக்கும்‌. 2. 
மறு உலகக்‌ காட்சி: சாவு அவர்களுடைய 
வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்தது. 
இலாசர்‌ வானதாதர்களால்‌ ஆபிரகாமுக்கு 
அருகில்‌ அழைத்து செல்லப்பட்டார்‌. பணக்‌ 


லெ 7 


காரனோ க&ீழுலக நெருப்பில்‌ தள்ளப்பட்‌ 
டார்‌. இலாசர்‌ உவமையில்‌ பேசியதாகவே 
கூறப்படவில்லை. ஆனால்‌ பணக்காரன்‌ தன்‌ 
நாவைக்‌ குளிர வைக்க இலாசரை அனுப்பும்‌ 
படி ஆபிரகாமை கேட்டுன்றார்‌. ஆபிரகாம்‌ 
மறுத்துவிடுகிறார்‌. ஏனெனில்‌ அவர்‌ துன்பு 
றுவது நீதியாகும்‌. மேலும்‌ இடையே உள்ள 
பாதாளத்தை கடக்க இயலாது. மீண்டும்‌ 
பணக்காரன்‌, இலாசரைத்‌ தன்‌ சகோதரர்களி 
டம்‌ அனுப்பும்படி கேட்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
மீண்டும்‌ மறுக்கிறார்‌. ஏனெனில்‌ அவர்களை 
வழிகாட்ட மோசேயும்‌ சட்டங்களும்‌ உள்‌ 
ளன. இவற்றைப்‌ புறக்கணித்தால்‌ உயிர்ப்பு 
போன்ற புதுமைகளும்‌ ஒருவனை மனவருந் 
தச்‌ செய்ய முடியாது. 


இவ்வுவமையானது கன்னலமுள்ள பணக்‌ 
காரர்களுக்கு எச்சரிக்கை. ஏழை பணக்காரர்க 
முடிவுகள்‌, இறைவனு 
டைய போதனையை கேட்கவில்லை என்‌ 
றால்‌ உயிர்ப்புபோன்ற புதுமைகளும்‌ மன 
மாற்றத்தை உண்டாக்க முடியாது என்னும்‌ 
கருத்துகளைக்‌ கூறுகின்றது. 


இலாசர்‌ (LAZARUS - 
உதவிசெய்கிறார்‌/ 

இலாசர்‌ பெத்தானியாவில்‌ வாழ்ந்தவர்‌. 
இவர்‌ இயேசுவின்‌ நண்பரும்‌, 
மரியா ஆகியோரின்‌ சகோதரனும்‌ ஆவார்‌. 
இயேசுவால்‌ உயிரப்பிக்கப்பட்டபின்‌, பாஸ்‌ 
காவிற்கு ஆறு நாட்களுக்குமுன்‌ இரவு உண 
வின்போது இருந்தார்‌ [யோவா 11:1-சீர; 
12:1-11). இந்நிகழ்ச்சி யோவான்‌ நற்செய்தி 
யைத்‌ தவிர வேறு எந்த நற்செய்தியிலும்‌ 
கூறப்படவில்லை. இலாசரின்‌ உயிர்ப்பும்‌, 
இறப்பிற்கும்‌ உயிர்ப்புக்கும்‌ இடைப்பட்ட 
நாட்களும்‌ இயேசுவினுடைய உயிர்ப்பின்‌ 


முன்னடையாளங்களா 


ளின்‌ மாறுபட்ட 


கடவுள்‌ 


மார்த்தா, 


வெளிப்படையான 
கும்‌. 
இலாசா (A544 - பிளவு) 

இலாசா கானானியர்‌ வாழ்த்த பகுதியில்‌ 
எல்லைகளைக்‌ குறிக்கும்‌ நகரங்களில்‌ ஒன்று 
[ஆதி 10:19). ஆனால்‌ இந்த இடம்‌ தெளிவா 
கத்‌ தெரியவில்லை. இலாசா இலாயிசுகான 


* ர 


756 


என்ற நகருடன்‌ ஒப்பிடப்படுகிறது (யோசு 
19:47; நீதி 18:20), யூத பாரம்பரியத்தைக்‌ 
கொண்டு, கல்லிரோலுக்கு கிழக்கிலுள்ள 
மலைப்பிளவும்‌ வெப்பதீர்‌ ஊற்றுகளுக்குப்‌ 
புகழ்‌ பெற்றதுமான கல்லிரோவாக இருக்க 
லாம்‌ என்று எரோனிமு கூறுகிறார்‌. பெரிய 
ஏரோது நோய்வாய்ப்பட்டிருந்தபோது இந்த 
இடத்திற்குச்‌ சென்றார்‌. 


இலாசுதன்‌ (5: 505) 
யோனத்தான்‌ காலத்தில்‌ இவர்‌ கூலே- 

சிரியாவின்‌ ஆளுநராயிருந்தார்‌. யோசிபஸ்‌ 
இவரை கிரேத்தனான இலாசுதன்‌ எனக்‌ 
கூறுகிறார்‌. இவர்‌ கூலிப்‌ படைகளைத்‌ 
தெமேத்திரியு மன்னனுக்குக்‌ கொடுத்தார்‌. 
மேலும்‌ இவர்‌ ''உறவினன்‌'' என்ற பட்டப்‌ 
பெயரையும்‌ பெற்றிருந்தார்‌. யோனத்தானும்‌ 
அவரது அரசாங்கமும்‌ தெமேத்திரியவால்‌ 
அங்கிகாரம்‌ பெற்றபோது, அவர்‌ இலாகத 
னுக்கு எழுதப்பட்ட மடலின்‌ ஒரு நகல்‌ 
பெற்றார்‌. அதில்‌ நூகர்கள்‌ நண்பர்கள்‌ என 
எழுதப்பட்டிருந்தது. அரசன்‌ அவர்களுக்கு 
நன்மை செய்யக்‌ கோருகிறார்‌. யூதேயா முழு 
வதையும்‌ சமாரியாவினின்று பிரிக்கப்பட்ட 
அபேய்ரேமா, இலிதா, இராமத்தாயிம்‌ முத 
லிய மூன்று நகரங்களையும்‌, அவர்களுக்குக்‌ 
கொடையாகத்‌ தரும்படியும்‌, இவைகளிவி 
ருந்து வரும்‌ வருமானத்தையும்‌, நிலம்‌, 
மரம்‌, இவைகளிலிருந்து வரும்‌ வருமானத்‌ 
தையும்‌ எருசலேமில்‌ பலியிடுகிறவர்கள்‌ 
பராமரிப்புக்காக பயன்படுத்தவும்‌, பத்தி 
லொரு பகுதியும்‌, திரையும்‌, உப்புத்‌ தீர்வை 
யும்‌ மன்னித்தகாகவும்‌ அந்த மடலிலே அர 
சர்‌ எழுதுறார்‌. 


இலாதா (40 - பருத்த கழுத்து அல்லது 
தொண்டை உடையவர்‌) 

இவர்‌ யூதாவின்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
செலாகுவின்‌ வழித்தோன்றல்‌. மரெசாவின்‌ 
மக்களின்‌ மூதாதையர்‌ (1 நாள்‌ 2:27; யோசு 
15:ச4]). 


இலாதான்‌ (0A - தொண்டையில்‌ சதைப்‌ 
பிடிப்புடைய] 

1. இலாதான்‌ யோசுவாவின்‌ கூதாதைய 
ரில்‌ ஒருவர்‌, ஓர்‌ எப்பிராயிமியர்‌ (1 நாள்‌ 
7226] 


759 


2. இலாதான்‌ கெரிசோனிய லேவியர்‌. 
இவருடைய பெயரிலிருந்துதான்‌ பல குடும்‌ 
பப்பெயர்கள்‌ வருகின்றன. இவர்‌ கெரிசோ 
னியர்களின்‌ மூதாதையர்‌ (1 நாள்‌ 23:7-9; 
26:21). இவரும்‌, யாத்‌ 6:27; எண 3:18-இல்‌ 
வரும்‌ இலிபுனியும்‌ ஒருவரே என்று தோன்‌ 
றுகிறது. 


இலாபான்‌ (AN) - காண்க, லாபான்‌. 


இலாமேக்கு (47400 - வலிய இளைஞன்‌) 

1. யாவே பாரம்பரியம்‌:- இலாமேக்கு, 
காயினின்‌ வழிவந்த மத்துசாவேலின்‌ மக 
னும்‌, ஆதா சில்லா ஆகியோரின்‌ கணவரும்‌ 
ஆவார்‌. ஆதா கூடாரவாசிகளுக்கும்‌, ஆயர்க 
ளுக்கும்‌ தந்தையான யாபாலையும்‌, வீணை 
யும்‌ கன்னரமும்‌ வாசிப்பவர்களின்‌ தந்‌ைத 
யான யூபாலையும்‌ பெற்றாள்‌. சில்லா 
இரும்பு, பித்தளை இவற்றை கொண்டு 
வேலை செய்வோரின்‌ தந்தையான தூபால்க்‌ 
காயினையும்‌ அவன்‌ தங்கை நாகமாவையம்‌ 
பெற்றாள்‌ (ஆதி சீ:16-24). இலாமேக்கிலிருந்‌ 
துதான்‌ பல தாரங்களை மணந்து கொள்ளும்‌ 
வழக்கம்‌ ஆரம்பமாயிற்று என்று கருதப்படு 
கிறது. 


2. குருக்கள்‌ பாரம்பரியம்‌:- இலாமேக்கு 
சேத்துவின்‌ வழி வந்த மெத்துசாவேவின்‌ 
மகனும்‌, நோவாவின்‌ தந்தையும்‌ ஆவார்‌ 
[ஆதி 5:25-28). நோவா பிறந்தபோது இலா 
மேக்கின்‌ வயது 182. அவர்‌ மேலும்‌ 595 
ஆண்டுகள்‌ வாழ்ந்து தம்‌ 777 வயதில்‌ இறந்‌ 
தார்‌. எனினும்‌ ஆதி 5:29 யாவே பாரம்பரியத்‌ 
தைச்‌ சேர்ந்தது. இறைவனின்‌ சாபத்தை 
மட்டுப்படுத்துபவராக விவரிக்கப்படும்‌ 
இந்த நோவா வெள்ளத்தோடு தொடர்பு 
உடையவராக மூலத்தில்‌ இருந்திருக்கமாட்‌ 
டார்‌. 


3. இலாமேக்கின்‌ பாடல்‌:- வாளின்‌ 
பாடல்‌ என கூறப்படும்‌ இப்பாடல்‌ இலா 
மேக்கினால்‌ இயற்றப்பட்டது (ஆதி 4:24-24) 
இது மனநிலையில்‌ நீதி 15:16 1 சாமு 
18:7-ஓடு ஒத்துள்ளது. இது மனித அகந்தை 
யும்‌ பாவமும்‌ பெருகியிருப்பதைப்‌ பிரதிப 
லிக்றெது. 


(லொயிசு 


7. பொருளில்‌ ஒற்றுமை:- மனித இனம்‌ 
நாகரிகத்தில்‌ வளர்ந்ததுபோல பாவத்திலும்‌ 
வளர்ந்தது; என்றாலும்‌ இது ஓரளவாவது 
மன்னிப்புப்‌ பெற்றது. ஏழு என்ற எண்‌ பல 
முறை வருவது ஒருமைப்படுத்தும்‌ உந்து 
நோக்கத்தை கொண்டுள்ளது: காயீன்‌ 
பொருட்டு 7 முறை பழி, இலாமேக்கின்‌ 
பொருட்டு 77 முறை பழி, அவர்‌ 777 
ஆண்டுகள்‌ வாழ்ந்தார்‌. 


5. புதிய ஏற்பாட்டில்‌:- லூக்‌. 3:36-இல்‌ 
கூறப்பட்ளென தலைமுறை அட்டவணை 
குருக்கள்‌ பாரம்பரியத்தோடு ஒத்து போகின்‌ 
றது. அளவிடமுடியாத தவறை மன்னிப்பது 
பற்றிய இயேசுவின்‌ கூற்று (மத்‌ 18:22) 
இலமேக்கின்‌ பாடலைச்‌ சுட்டிக்‌ காட்டுவதா 
கத்‌ தெரிகிறது. 


இலாயிசா (கர - சிங்கம்‌] 

எருசலேமின்‌ வடகிழக்கிலுன்ள பென்யா 
மின்‌ கோத்திரத்தின்‌ ஊர்களில்‌ ஒன்றாகும்‌ 
(ஏச 10:30). ஏசயா இறைவாக்கினர்‌ எருசலே 
மின்‌ மீது படையெடுத்துவரும்‌ எதிரியைப்‌ 
பற்றி கூறும்போது இலாயிசாவைக்‌ கல்லீம்‌, 
அனதோத்து ஆகிய ஊர்களுக்கு இடையில்‌ 
கூறுகின்றார்‌. அது இருந்த இடம்‌ இன்றைய 
கிர்பெத்‌ ஏல்‌-இசவியே-ஆக இருக்கலாம்‌. 
அது பழங்கால அனதோத்து ஆகிய அனாத்‌ 
துக்குத்‌ தென்கிழக்கில்‌ 2 கி.மீ. தொலைவில்‌ 
உள்ளது. 


இலாயிசு (௮5H - சிங்கம்‌) - ஆள்‌ 

இலாயிசு பலித்தியேலின்‌ தந்தை ஆவார்‌. 
சவுல்‌ தன்‌ மகளும்‌, நாடுகடத்தப்பட்ட தாவி 
இன்‌ மனைவியுமான மீக்காளை பலித்தியே 
லுக்கு மணம்‌ செய்து கொடுத்தார்‌ (1 சாமூ 
25:44). இசபொகல்‌ அவளை பலித்தியேலிட 
மிருந்து கொண்டுவந்து காவீதிடம்‌ ஒப்ப 
டைத்தார்‌ (2 சாழு 3:13). 


இலாயிசு (51 - சிங்கம்‌) - இடம்‌. 

யோசு 14:47-இல்‌ இலசம்‌ என்றும்‌ பின்‌ 
'தாண்‌' என்றும்‌ அழைக்கப்பட்ட இலாயிசு 
வடக்குப்‌ பாலஸ்தீனத்திலுள்ள கானானிய 
ரின்‌ நகரமாகும்‌ (நீதி 18:7.14.27.29). 


மஇவாயேனி 


இலாயேல்‌ (4 - இறைவனுக்குச்‌ சொந்த 
மான) 

கெரிசோனிய லேவியரான இவர்‌ எலியா 
சாபூவின்‌ தந்தை (எண்‌ 3:24]. 


இலிக்கவோனியா (கய) 
இலிக்கவோனியா சிறிய ஆசியாவின்‌ மத்‌ 
திய பகுதியில்‌ கடல்‌ மட்டத்திலிருந்து 900 
மீட்டர்‌ உயரத்திலுள்ள அனத்தோலிய பீடபூ 
மியாகும்‌. இதனைச சுற்றி, கிழக்கில்‌ கப்ப 
தோக்கியா, வடக்கில்‌ கலாத்தியா, மேற்கில்‌ 
பிரிகியா, பிசிதியா, தென்கிழக்கில்‌ சிலிசியா 
ஆகியவை அமைந்துள்ளன. முற்காலத்தில்‌ 
கொள்ளையர்களால்‌ ரழிக்கப்பட்ட இது 
பொருளாதாரத்தில்‌ மிகவும்‌ பின்‌ தங்கியதாக 
வும்‌, வரலாற்று முக்கியத்துவம்‌ அற்றதாக 
வும்‌ விளங்கியது. இதன்‌ முக்கிய நகரங்க 
ளான தெர்பை, இல்த்திரா, இக்கோனியா 
முதலியவற்றைப்‌ பவுலும்‌ பார்னபாவும்‌ 
தமது முதல்‌ நற்செய்திப்‌ பயணத்தில்‌ பார்‌ 
வையிடுகின்றனர்‌ [அ.ப. /4:6]. இங்கு யூகர்‌ 
பலர்‌ வாழ்ந்தனர்‌, இவர்கள்‌ இலிக்கவோ 
னிய மொழியில்‌ பேசினர்‌ என அப்போஸ்த 
லர்‌ பணி குறிப்பிடுகிறது (14:8-11). கி.மு. 
25-லிருந்து இலிக்கவோனியாவின்‌ பெரும்ப 
குதி உரோமைப்‌ பேரரசின்‌ 8ழ்‌ கலாத்தியா 
மாகாணத்தைச்‌ சேர்ந்ததாய்‌ இருந்தது. 


திமோத்தேயுவின்‌ தாய்‌ ஒரு யூதப்பெண்‌. 
இவர்‌ இலிசித்திராவில்‌ சிறிது காலமாவது 
தங்கியதாகத்‌ தெரிகிறது [16:1-2). பவுல்‌ 
இலிக்கவோனியா வழியாக இரண்டுமுறை 
கடந்து சென்றார்‌ (14;16:1-5). மூன்றாம்‌ 
முறையும்‌ சென்றிருக்கக்‌ கூடும்‌ (18:23). 
இலிக்கவோனியத்‌ திருச்சபைகள்‌ பவுலின்‌ 
வேகபோதகத்தால்‌ ஏற்படுத்தப்பட்டவையா 
கும்‌. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட தருமு 
கம்‌ இவர்களுக்கும்‌ அனுப்பப்பட்டிருக்க 
லாம்‌. ஆனால்‌ இலிசித்திராவுக்கு பவுல்‌ 
(மதல்‌ தடவை வந்தது பற்றிய செய்திகளை 
விட (14:6-20), இந்தத்‌ திருச்சபைகள்‌ பற்றி 
அதிக விவரங்கள்‌ கொடுக்கப்படவில்லை. 
மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ இங்குத்‌ இருச்சபை 
மிகவும்‌ முன்னேறியிருந்தது. 


760 


இலிகல (ஈர! - எடுத்தல்‌) 

மனாசே கோத்திரத்தைச்‌ சேர்ந்த செமிதா 
வின்‌ மகன்‌ (1 நாள்‌ 7:14). இது கேலேக்குக்‌ 
குப்‌ பதிலாக எழுத்தரால்‌ செய்யப்பட்ட 
பிழையாக இருக்கலாம்‌ என்று இதற்கு 
இணையான பெயர்பட்டியல்‌ காட்டுகிறது 
(எண 26:20; யோக 17:2). இப்பகுதியில்‌ 
வரும்‌ மற்ற பெயர்களைப்போல்‌, இது ஓர்‌ 
இடத்தைக்‌ குறிக்கலாம்‌. 
இலிககியா (YA) 

சிறிய ஆசியாவின்‌ தென்மேற்குப்‌ பகுதி 
யில்‌ அமைந்த மலைப்பாங்கான மாவட்‌ 
டமே இலிக்கியா. இதன்‌ வடமேற்கே காரி 
யாவும்‌, வடக்கே பிளதியாவம்‌, பிரியா 
வும்‌, வட கிழக்கே பம்பிலியாவும்‌, கிழக்குத்‌ 
தெற்கு, மேற்கில்‌, மத்திய தரைக்கடலின்‌ 
வடபகுதியான இலிக்கியக்‌ கடலும்‌ இலிக்கி 


யாவை சூழ்ந்துன்ளன. 


உரோமையரின்‌ ஆட்சிக்குமுன்‌ இலிக்‌ 
கியா பாரகேர்களாலும்‌, மகா அலக்சாந்தரா 
லும்‌ தோலமியினராலும்‌ ஆளப்பட்டது. 
கி.பி. 43-இல்‌ உரோமை ஆட்சியின்கீழ்‌ வந்‌ 
தது. 74-இல்‌ பம்பிலியாவோடு இணைக்கப்‌ 
பட்டது. அப்போதும்‌ இலிக்கியர்‌ தங்களுக் 
குள்‌ ஒற்றுமையாக கூட்டாட்சி நகரங்களாக 
இணைந்து வாழ்ந்தனர்‌. 


இலிக்கியா நாட்டுத்‌ துறைமுகங்களில்‌ 
முக்கியமானவை மீராவும்‌[அ.ப,27:5) பாத்த 
ராவும்‌ (21:1) ஆகும்‌. இவை இயற்கையிலே 
அமைந்த துறைமுகங்களாகும்‌. மேலும்‌ மத்‌ 
தியதரைக்‌ கடலின்‌ மேற்குப்‌ பகுதியிலிருந்து 
எருசலேம்‌ விழாவுக்குச்‌ செல்லும்‌ யூதர்கள்‌ 
பயணத்தில்‌ தங்கச்‌ செல்லும்‌ துறைமுகங்க 
ளாகவும்‌ இருந்தன. 

பவுல்‌ தனது மூன்றாம்‌ பயணத்திலிருந்து 
திருப்பியபோது, பாத்தராவில்‌ கரையிறங்கி 
னாரா. அங்கிருந்து, தீருக்குக்‌ கப்பல்‌ ஏறினார்‌ 


(அ.ப.21:1-3). பவுல்‌ உரோமைக்கு அனுப்பப்‌ 


பட்டபோது, அவர்‌ பயணம்‌ செய்த கப்பல்‌ 
மீராவில்‌ தங்கியது. இங்கு பவுலும்‌ மற்ற 
கைதிகளும்‌ இத்தாலிக்குப்‌ போகும்‌ அலக்‌ 


761 


சாந்திரிய கப்பலுக்கு மாற்றப்பட்டனர்‌ (27: 1- 
8). 


இலிசானியர [LYSANIAS } 

இயேசு தமது பணிவாழ்வைத்‌ தொடங்கி 
யபொழுது இலிசானியா அபிலேனே நாட்‌ 
டுச சிற்றரசனாக இருந்தார்‌ (லூக்‌ 3:1-2). எந்த 
இலிசானியாவைப்‌ பற்றியும்‌ எக்குறிப்பும்‌ 
இல்லை. ஆனால்‌ யோசிபஸ்‌ கி.மு. 36-இல்‌ 
அந்தோனி, களியோபத்திராவினால்‌ மரணத்‌ 
திற்குட்பட்ட ஒரு இலிசினியானவப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறார்‌. ஆனால்‌ இது புதிய ஏற்பாட்டுக்‌ 
குறிப்புக்கு ஒத்துவராது. 


இவிசானணியாவை அபிலேனே நாட்டுச்‌ 
சிறறரசனாகக்‌ காட்டும்போது லூக்கா தனது 
காலக்கணக்கீட்டில்‌ தவறுகிறார்‌ எனக்‌ காட்‌ 
டுவதுபோல்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ அதே 
பெயரால்‌ பலர்‌ அபிலேனே நாட்டை ஆண்‌ 
டிருக்கலாமென்பதால்‌ லூக்கா இங்கு எவ்வி 
தத்திலும்‌ தவறவில்லையெனப்‌ பலர்‌ கருது 
கின்றனர்‌. மேலும்‌ ஏன்‌ லூக்கா இங்கு இலி 
சானியாவைக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்பது 
தெளிவாக இல்லை. இயேசு அபிலேனே 
நாட்டில்‌ புகவே இல்லை. 


இலிஏித்திரா (_YSTRA} 

இது இலிக்கவோனிய நகரங்களில்‌ ஒன்று. 
இக்கோனியா நகரை விட்டுச்‌ செல்லுமாறு 
வற்புநுத்தப்பட்ட பவுலும்‌ பார்னபாவும்‌ 
அடுத்து இலிசித்திராவுக்குத்தான்‌ சென்றனர்‌ 
(அஃப்‌. 14:6). இங்கு ஒரு மூடவனைப்‌ பவுல்‌ 
குணப்படுத்த, அவர்களைச்‌ சேயுஸ்‌, எரிமசு 
எனவும்‌, கடவுளே தங்கள்‌ மத்தியில்‌ இறங்கி 
வந்ததாகவும்‌ கொண்டாடிய இலிசித்திரா 
நகர மக்கள்‌ (14:6-18) அவர்களுக்குப்‌ பலி 
யிட ஆரம்பித்ததைப்‌ பவுல்‌ தலையிட்டு 
மிகமுயற்சி எடுத்து நிறுத்தினார்‌. அங்கு 
நற்செய்தியைப்‌ போதித்தார்‌. 


இக்கோனியாவிலிருந்து வந்த யூதர்கள்‌ 
இந்தகரக்‌ குடிகளிடம்‌ பவுலும்‌ பார்னபாவும்‌ 
ஏமாற்றுக்காரர்கள்‌ என்று கூறி நம்ப வைத்த 
னர்‌. இதனால்‌ அவர்கள்‌ பவுலை உணர்வி 
ழக்கும்‌ வண்ணம்‌ கல்லாலெறிந்தனர்‌ (14: 


இலத 


19). ஆனால்‌ இந்நிகழ்ச்சி அவர்கள்‌ மீண்டும்‌ 
வந்து மனந்திரும்பியவர்களை உறுதிப்ப 
டுத்த எவ்வகையிலும்‌ தடையாயில்லை (14: 
21; 16:1). பவுலும்‌ சிலாவும்‌ இந்நகர்வழியா 
கத்‌ திரும்பிய போது திமோத்தேயு அவர்களு 
டன்‌ சேர்ந்து கொண்டார்‌ (16:1-3). 


இலிசித்திரா தமோத்தேயுவின்‌ சொந்த 
ஊராகும்‌ (16:2). பவுல்‌ இலிசெதிராவில்‌ 
பட்ட துன்பம்‌ 2 திமோ 16:2-இல்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றது. இலிசித்திரா இருந்த இடம்‌ 
எதுவென்று தெரிந்தாலும்‌ பழைய நகரத்தின்‌ 
நினைவுச்‌ சின்னங்கள்‌ எதுவும்‌ இங்கில்லை. 


இலிமொக்கு [LYSIMACAUS } 

1. தோலமியின்‌ மகன்‌ ஆவார்‌. எஸ்தர்‌ 
ஆக.மத்தைக்‌ கிரேக்க மொழிக்குக்‌ கொணர்ந்‌ 
தவர்‌ இவர்‌ எனக்‌ கூறப்படுகிறது (எஸ்த 
11:1). 


2. இவர்‌ மெனலாவுவின்‌ சகோதரர்‌. மென 
லாவு பெரியகுரு யாசோனைப்‌ போட்டி 
விலை கூறி அகற்றிவிட்டு, நான்காம்‌ அந்தி 
யோக்கு எப்பிபானிடமிருந்து பெரிய குருப்‌ 
பதவியைப்‌ பெற்றார்‌ (கி.மு. 171). மென 
லாவு ஒரு கொடுங்கோலன்‌ என்றும்‌ காட்டு 
விலங்குபோல்‌ கோபமுள்ளவ ரென்றும்‌ 
பனழய ஏற்பாட்டில்‌ காண்கிறோம்‌ (2 மக்‌ 
4:25). இவர்‌ தான்‌ இல்லாதபோது தனது 
சகோதரன்‌ இலிமாக்குவை ''தலைமைக்‌ 
குருவின்‌ பகரஆளாக'' நியமித்தார்‌ (4:29). 


தன்‌ சகோதரனுடைய உதவியோடு 
கோவில்‌ சொத்துக்களை அபகரித்து விற்‌ 
றார்‌. மக்களின்‌ கோபத்திற்கு ஆளானபோது 
மக்களின்மேல்‌ மூவாயிரத்துக்கும்‌ மேற்‌ 
பட்ட போர்‌ வீரர்களை ஏவினார்‌. ஆனால்‌ 
மக்கள்‌ அவர்களை எதிர்த்துப்‌ போராடி 
ஆலய கருவூலத்தற்கருகே இலிசிமாக்கு 
வைக்‌ கொன்றனர்‌ /4:39-22]. 


இலவிதா (பாப்ப) 

இது யோப்பாவுக்கு தென்கிழக்கில்‌ 18 
இ.மீ. தொலைவிலுள்ள பழைய ஏற்பாட்டு 
உலோத்து ஆகும்‌. நாடுகடத்தலுக்குப்பின்‌, 
இங்கு யூதர்கள்‌ மீண்டும்‌ குடியேறினர்‌ (எஸ்‌ 


இஇவிசெபச்‌ 


2:3; நெக 7:37; 11:35). கிரேக்கர்கள்‌ காலத்தில்‌ 
இது இலிதா என்றழைக்கப்பட்டது. சேலூக்‌ 
கிய அரசன்‌ இரண்டாம்‌ தெமேத்திரியு இந்த 
நகரையும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளை 
யும்‌ அசமோணிய யோனத்தான்‌ மக்கபேயு 
வுக்கு, கி.மு. 745-இல்‌ கொடுத்தார்‌ (1 மக்‌ 
11:34). யூலியு சர்‌ யோவான்‌ இரிக்கானுவின்‌ 
கீழ்‌ யூதர்களுக்கு ஆதிக்கம்‌ அளித்தார்‌. காசியு 
சீ3-இல்‌ நகரைக்‌ கைப்பற்றி மக்களை அடி 
மைகளாக விற்றார்‌. அவர்களை மாற்கு 
அந்தோணி விடுவித்தார்‌. கி.பி. 66-இல்‌ எருச 
லேமை நோக்கிப்‌ படையெடுத்த செரித்திய 
கல்லு இந்நகரை அழித்தார்‌. இருவருடங்க 
ளுக்குப்பின்‌ வெஸ்பாசியன்‌ படையெடுப்‌ 
பின்போது இங்கு மக்கள்‌ குடியேறினர்‌. 
200-ஐ ஒட்டி உரோமைக்‌ குடியிருப்பாக 
மாறியது. தியோசுபொலி என்று பெயர்பெற்‌ 
லு. 


புஇய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒரு தொடக்கத்‌ 


திருச்சபையின்‌ இல்லமாக இருந்தது (௮.ப. 


9:22.36). இங்குதான்‌ பேதுரு, ஜனேயா என்ற 
திமிர்வாதக்காரனைக்‌ குணப்படுத்தினர்‌ 
(9:33.34). இ.பி.70-இல்‌ எருசலேம்‌ அழிக்கப்‌ 
பட்டபின்‌ இந்நகரம்‌ ராபிகளின்‌ கல்விக்கூட 
மையமாக மாறியது. 


இலிதெபிர்‌ (பட்டபா ) 
கிழக்குக்‌ கலயாதிலுள்ள ஓர்‌ இடம்‌ 
(யோசு 13:26). காண்க தெபீர்‌-2-இடம்‌. 


- காணக லிபியா. 


இலிபியா [BYA) 


இலிபுனா ( பஒA - வெள்ளையான) 

1. பாலைவனத்தில்‌ இஸ்ராயேலர்கள்‌ 
பாளையம்‌ இறங்கிய ஒரிடம்‌. இது லாபா 
னாக இருக்கலாம்‌ [உப 1:1) என்று லெ 
அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌ இது 
எந்த இடம்‌ என்று தெரியவில்லை. 


2. செப்பேலாவிலுள்ள ஒரு கானானிய 
நகர்‌. பெலிஸ்திய எல்லைக்கருகில்‌ மக்கேதா 
வுக்கும்‌ இலக்கீசுக்கும்‌ இடையில்‌ உள்ளது. 

இது கைப்பற்றப்பட்டு (யோசு 10:29-30; 


762 


12:15) யூதாவின்‌ பகுதியில்‌ சேர்க்கப்பட்டது 
(15:42); பிற்பாடு ஒரு லேவிய நகரமாக 
ஒதுக்கப்பட்டு குருக்களுக்கு அளிக்கப்பட்‌ 
டது (21:13). யூதாவில்‌ யோரம்‌ ஆட்டி செய்த 
போது இந்நகர்‌ இளர்ச்சி செய்தது (2 அர 
8:22). பிற்காலத்தில்‌ அரிரிய அரசன்‌ சனகெ 
ரிபு இலக்கைக்‌ கைப்பற்றியபின்‌, இந்தக 
ரைத்‌ தாக்கினார்‌ (14:8; ஏச 37:8). 


இலிபுனா எங்கு இருந்தது என்பது அறி 
யப்படவில்லை. இது வாடி ஏலாவின்‌ தென்‌ 
கரையிலுள்ள தேல்‌ எஸ்‌-சாபியாக முன்பு 
அடையாளம்‌ காட்டப்பட்டது. இலக்கேேக்கு 
வடவடமேற்கில்‌ 10 கி.மீ. தொலைவிலும்‌ 
காதுவிலிருந்து தெற்கில்‌ 6 கி.மீ. தொலைவி 
லும்‌ உள்ள தேல்‌-போர்னாவாக 
இருக்கலாம்‌. 


இவிபுனி (8% - வெள்ளையான, இவிபுனா 
வைச்‌ சேர்ந்தவர்‌) 

1. இவர்‌ இலிபுனா நகரத்திவிருந்த லேவி 
யரின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த குரு ஆவர்‌; 
கெரிசோனின்‌ மக்களில்‌ ஒருவராவார்‌ (யாத்‌ 
6:17; எண்‌ 3:18.21; 1 நாள்‌ 6:17.20). இவிபுனி 
யர்‌ என்றழைக்கப்பட்ட கெரிசோனிய குடும்‌ 
பத்தின்‌ குலப்பெயர்‌ மூதாதையர்‌ (எண்‌ 
3:21). இலிபுனி தனி மனிதனின்‌ பெயராக 
வும்‌ அவரின்‌ வழித்தோன்றல்களான அந்தக 
ரத்தவரையும்‌ குறிப்பதாக அமைகிறது. 


2. மெராரியின்‌ வழித்தோன்றலான ஒரு 
லேவியர்‌ (1 நாள்‌ 6:29). 


இலிலித்து (டப்ப - அருவருப்பான, நாற்றமு 
டைய கிளவி] 

இதனைத்‌ தனிமையான இடங்களில்‌ உல 
வும்‌ பெண்பேய்‌ என்கின்றனர்‌ (எச 34:14). 
கி.மு.8-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கானா 
னிய நாட்டுப்புற இலக்கியங்களிலும்‌ விவி 
லியத்திறகுப்‌ பிற்பட்ட யூத நாட்டுப்புற 
இலக்கியங்களிலும்‌ குழந்தையைத்‌ திருடிச்‌ 
செல்லும்‌ சூனியக்காரியாக வருணிக்கப்படு 
கிறது. இப்பெயர்‌ சுமேரியச்‌ சொல்லாகிய 
காற்று அல்லது ஆவி எனும்‌ பொருளிவி 
ருந்து பெறப்பட்டதேயொழிய எபிரேயச்‌ 


763 


சொல்லாகிய “இரவு” என்பதிலிருந்து வந்தது 
அல்ல. 


ராபிகளின்‌ பாரம்பரியப்படி இவள்‌ ஆதா 
மின்‌ முதல்‌ மனைவியாவாள்‌. தனக்குச்‌ சமத்‌ 
துவம்‌ கொடுக்கப்படாததால்‌ அவரை விட்ட 
இவளைச்‌ 
பேவித்‌-இவி அல்லது கானானிய பாகலாத்‌ 
துக்குச சமமாக்குகன்றனர்‌. பிற்கால யூதப்‌ 
பாரம்பரியத்தில்‌ இவளுடைய சந்கதிகள்‌ 
''இவிவித்துவின்‌ புதல்விகள்‌'', மனிதர்‌ தங்‌ 
கள்‌ கனவில்‌ புணர்ச்சி கொள்ளும்‌ காமம்‌ 
நிறைந்த பேய்களாவர்‌. 


இலினு [ப$ 

இவர்‌ திமோத்தேயவுக்கு வாழ்த்து அனுப்‌ 
பும்‌ ஒரு கிறிஸ்தவர்‌ (2 தமோ 4:21]. 
இவரைக்‌ களாஇயாவின்‌ மகன்‌ எனக்‌ கூறு 
வது நம்பக்‌ கூடியதாக இல்லை. இரேனியு 
தமது மடலில்‌ "பேதுருவும்‌ பவுலும்‌ உரோ 
மைத்‌ திருச்சபையை உருவாக்கி அதை 
ஒழுங்குபடுத்தி வைத்தபின்‌ அங்கு இலி 
னுவை ஆயராக நியமித்தார்கள்‌. அந்த இலி 
னுவே திமோத்தேயுவுக்கு வாழ்த்து அனுப்பு 
பவர்‌'* என்று குறிப்பிடுகின்றார்‌. இரேனியு 
வைத்‌ தொடர்ந்து பல திருச்சபைத்‌ தந்தையர்‌ 
கள்‌ இப்பரம்பரைக்‌ கருத்தையே ஏற்றுக்‌ 
கொண்டாலும்‌ தெர்துல்வியன்‌ கூற்றுப்படி 
கிளமெந்துதான்‌ உரோமையின்‌ அப்போஸ்த 
லரால்லாத முதல்‌ ஆயர்‌. எனவே பல சந்தே 
கங்கள்‌ எழுந்தாலும்‌ யுசேபியுவின்‌ குறிப்புப்‌ 
படி கி.பி.64-72 வரை இவர்‌ ஆயராக இருந்தி 
ருக்க வேணடும்‌. மேற்கத்தியத்‌ திருச்சபை 
இவரது விழாவை செப்டம்பர்‌ 23-ஆம்‌ நாள்‌ 
கொண்டாடுகிறது, 


கன்றுபோனாள்‌. சுமேரிய 


- வலை] 


இலீசியா (1525) 

இி.மு.166-165-இல்‌ அந்திமோக்கு எப்பிபா 
னால்‌ சீரியாவின மேற்பார்வையாளராக 
அனுப்பப்பட்டவரே இந்த இலீசியா. இவர்‌ 
யூதா மக்கபேக்கு எதிராகத்‌ தோலமி, நிக்கா 
னோர்‌, கோர்க்கியா எனும்‌ படைதளபதி 
களை அனுப்பித்‌ தோல்வி அடைந்ததால்‌, 
அடுத்த ஆண்டில்‌ தாமே அவரை எதிர்த்துச்‌ 
சென்றார்‌. இலீசியா எருசலேமுக்குக்‌ 
தெற்கே பேத்சூர்‌ என்னுமிடத்தில்‌ தம்‌ படை 


இல்தியா 


களோடு தங்கினார்‌. ஆனால்‌ யூதா மக்கபே 
யும்‌ இதில்‌ வெற்றி பெற்றதாகத்‌ தெரிய 
வில்லை (1 மக்‌ 4:34-35), எனவே அந்தி 
யோக்கு எப்பிபானின்‌ ஒப்புதலின்பேரில்‌ 
இருவரும்‌ ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு 
வந்தனர்‌ (2 மக்‌ 11). இதனால்‌ யூதர்கள்‌ 
வழிபாடு செய்வதற்கான தடைகள்‌ நீங்கின. 
இது பக்திமிகுந்த யூதர்களுக்குப்‌ பெரும 
கிழ்சச தருவதாக அமைந்தது. இதைத்‌ 
தொடர்ந்து 'யூதா ஆலயத்தை செயூஸ்‌ வழி 
பாட்டினின்று' தூய்மைப்படுத்தினார்‌. யூதர்‌ 
கள்‌ ஆலய அர்ப்பண விழாவை கொண்டாட 
னர்‌. 


தி.மு.164-இல்‌ மீண்டும்‌ இலீசியா எருச 
லேமைப்‌ பிடித்தாலும்‌ ஆட்சியில்‌ ஏற்பட்ட 
பல குழப்பங்களால்‌ யூகர்களோடு ஒரு 
உடன்படிக்கைக்கு வந்தார்‌. இ.ழமு,.162-இல்‌ 
தெமேக்கிரியு, அரசனானபோது இலீசியா 
இறந்தார்‌ (! மக்‌ 6:28-7:4), 


இலீசியா கஇளாதஇயு (152 CLAUDILS} 

இலீசியோா கிளாதியு என்பவர்‌ பவுல்‌ எருச 
லேமில்‌ கைது செய்யப்பட்ட போது ஆயிரம்‌ 
போர்‌ வீரர்கள்‌ கொண்ட உரோமைப்‌ படை 
யின்‌ களபதியாக இருந்திருக்க வேணடும்‌. 
இவர்‌ தனது உரோமைக்‌ குடியுரிமையை 
விலைக்கு வாங்கி (அ.ப. 22:28) அதனைப்‌ 
பெற்றார்‌. 


எருசலேமில்‌ பவுலைக்‌ குறித்துக்‌ கலவரம்‌ 
ஏற்பட்டபோது இவர்‌ அவரைக கூட்டத்தி 
னின்று விடுவித்து (அ.ப. 21:31.36;22:24), 
அவர்‌ உரோமைக்‌ குடிமகனென்று கண்டு 
பிடித்து (22:24-29), யூகத்‌ தலைமைச்‌ சங்கத்‌ 
தால்‌ விசாரிக்கச்‌ செய்து (22:20), பின்பு 
செசரியாவுக்குத்‌ தக்க பாதுகாப்புடன்‌ 
பவுலை அனுப்பி வைத்தார்‌ (23:23-33). ஆளு 
நன்‌ பெலிக்சுக்கு இவர்‌ அனுப்பிய கடிதம்‌ 
அப்போஸ்தலர்‌ பணியின ஆசிரியராலே 
எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 
இவீதியா (10/6) - ஆள்‌. காண்க லீதியா. 


இலிதியா (ம) - இடம்‌ 

இலீதியா சிறிய ஆசியாவின்‌ தென்மேற்‌ 
குப்‌ பகுதியில்‌ உள்ள நாடாகும்‌. முன்காலத்‌ 
தில்‌ இலீதியர்கள்‌ இங்கு வாழ்ந்ததால்‌ இது 


ஓஇலைததுலுவின்‌ கழுதம்‌ 


இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதன்‌ அதிக 
மான பகுதிகள்‌ ஆற்றுப்பள்ளத்தாக்குகளிலே 
அமைந்துள்ளன. தங்கள்‌ கடற்படையை விரி 
வுபடுத்தும்‌ ஆவல்‌ இன்றி வாழ்ந்தனர்‌. அதே 
நேரத்தில்‌ தங்கள்‌ நாட்டின்‌ எல்லைப்புறத்தி 
லிருந்த கிரேக்க நகரங்களோடு அழிக்கடி 
போர்புரிந்தனர்‌. இவர்களது தலை நகரமா 
கிய சார்திசு அமைநத்திருப்பதிலிருந்தே அவர்‌ 
கள்‌ உள்நாட்டுப்‌ பலத்தையே பெரிதும்‌ 
நம்பினர்‌ என்பது புலனாகும்‌. 


இலீதியா, இத்தியர்‌ காலத்தில்‌ அவர்க 
ளின்‌ கலாச்சார தாக்கத்திற்கு உட்பட்டது. 
வெண்கலக்‌ காலத்திற்குப்‌ பிற்பட்ட காலத்‌ 
தில்‌ இலீதிய அரசுபற்றி அசீரிய, பாரசீக, 
கிரேக்கக்‌ குறிப்புகளில்‌ காணப்படுகிறது. 
இலீதிய அரசர்களில்‌ மிகச்‌ சிறந்தவனான 
கஇிரோச (க. மு. 1560-546) வரலாற்று ஆசிரியர்‌ 
களின்‌ பார்வையில்‌ அன்றைய செல்வம்‌ 
மிகுந்த ஆசிய பேரரசர்களில்‌ ஒருவனாகத்‌ 
தோன்றினார்‌. எபேசு நகரில்‌ இவர்‌ கட்டிய 
அர்தெமி கோவில்‌ கிரேக்கக்‌ கலை வளர்வ 
தற்கு இவர்‌ எவ்வளவு உதவியுள்ளார்‌ என்ப 
தைக்‌ காட்டுகிறது. 


பாரசீக மன்னனான சைரஸ்‌ &.பி.546-இல்‌ 
இலீதியாவின்‌ தலை நகரான சார்திசைக்‌ 
கைப்பற்றிவிட்டார்‌. எனவே கி.மு. பபச வரை 
இலீதியா தன்‌ ஆட்சி உரிமையை இழந்தது. 
பின்‌ இது மகா அலக்சாந்தரின்‌ ஆட்சிக்குட்‌ 
பட்டது. அப்பொழுதும்‌ இதன்‌ பண்பாடும்‌ 
கலைகளும்‌ கட்டிக்‌ காக்கப்பட்டன. பின்‌ 
செலுக்கியர்களாலும்‌ (1 மக்‌ 3:3) பிற மன்னர்‌ 
களாலும்‌ சிலகாலம்‌ ஆளப்பட்டது. உரோ 
மையர்‌ ஆட்சியின்கீழ்‌ எல்லாவகையிலும்‌ 
சிறப்புற்று விளங்கியது. இயோக்கிளோரி 
யன கி.பி.297-இல்‌ இதனைக்‌ தனி மாவட்ட 
மாக்கினார்‌. 


இவர்கள்‌ பேசிய மொழி என்னவென்று 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. இலீதியாவின்‌ 
கலை இரேக்க, பாருக்‌ கலையின்‌ அம்சங்‌ 
களை உள்ளடக்கியுள்ளது. துணிகளுக்கும்‌, 
கம்பளங்களுக்கும்‌ பெயர்‌ பெற்றது இலி 
தியா. இலீதியர்கள்‌ கம்பளி தயாரிப்பதிலும்‌, 
வண்ணமிடுதலிலும்‌ வாசனைத்‌ திரவியங்‌ 

, ப: 


764 


கள்‌ செய்வதிலும்‌ வல்லவர்கள்‌. அனடோ 
லிய தாய்‌ கடவுளையும்‌, இளமைமிக்க ஆண்‌ 
கடவுளையும்‌ இவர்கள்‌ வழிபட்டனர்‌. இலீ 
தியாவிலும்‌ பிரிகியாவிலும்‌ மூன்றாம்‌ அந்தி 
யோக்கின்‌ (&.மு.283-187) காலத்தில்‌ 20004 
கும்‌ மேற்பட்ட யூதர்கள்‌ பாபிலோனிலி 
ருந்து இங்கு வந்து குடியேறினர்‌. திருவெ 
ளிப்பட்டில்‌ குறிக்கப்படும்‌ ஏழு ஆசிய திருச்‌ 
சபைகளில்‌ முக்கியமான இயத்தைரா, சார்‌ 
திசு, பிலதெல்பியா ஆகியவை இங்கிருப்ப 
தன்மூலம்‌ இறிஸ்தவம்‌ இங்கு பெற்றுள்ள 
வளர்ச்சியை அறிந்து கொள்ளலாம்‌. 


இலெந்துவுவின்‌ கடிதம்‌ 

இ.பி.13-15 நூற்றாண்டுகளைச்‌ சேர்ந்த 
நூல்‌; கிறிஸ்துவின்‌ உடல்‌ தோற்றத்தை 
விளக்கும்‌ நூல்‌ ஆகும்‌. இது ''உரோமைய 
ரின்‌ நாளேடு" வடிவில்‌ இருந்தாலும்‌ யூதே 
யாவில்‌ இருந்து ஒர்‌ உரோமை அதிகாரியான 
இலெந்துவு உரோமை மூப்பர்‌ சபைக்கு 
எழுதிய கடிதவடிவில்‌ உள்ளது. இது மத்திய 
காலத்தில்‌ நிலவிய கிறிஸ்துவின்‌ தோற்றம்‌ 
பற்றிய கருத்துக்களை விவரிக்கிறது. இத்த 
லைப்பு தொடச்காலத்திவிருந்தே மக்களி 
டையே பெரிதும்‌ விரும்பப்பட்டது. யுசே 
பியு கிறிஸ்து, பேதுரு, பவுல்‌ ஆகியோரின்‌ 
வண்ணத்தில்‌ வரையப்பட்ட படங்களைப்‌ 
பார்த்திருப்பதாசுக்‌ கூறுகிறார்‌. இப்படிப்‌ 
பட்ட பல படங்களை லூக்கா வரைந்தார்‌ 
என்பது தொன்மையான பாரம்பரியமாகும்‌. 


இலேக்கா (6 - நடந்து போகிற) 

ஏர்‌ என்பவரின்‌ மகனும்‌ சேலாவின்‌ வழித்‌ 
தோன்றலும்‌ ஆவார்‌ (1 நாள்‌ 4:21). ஆனால்‌ 
வாசகச்‌ சூழ்நிலையில்‌, இலேக்கா, யூதாவின்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்த ஒரு கிராமமாகத்‌ தெரிகி 
றது. இதே சூழ்நிலையில்‌ குறிக்கப்படும்‌ 
மரேசா, எபிரோனுக்கு வடமேற்கில்‌ அமைந்‌ 
திருப்பதால்‌, இலேக்காவும்‌ இதே பகுதியில்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ இதை 
அடையாளம்‌ காட்ட முடியவில்லை. 
- காண்க லேயா. 


இலேயா (LEAH) 


இலேவி, இலேவியர்‌ (04, டாத) காண்க 
லேவி, வேவியர்‌ 


765 


இல்லிரிக்கும்‌ ரீட்டா - மகிழ்ச்சி) 

அதிரியாக்‌ கடலின்‌ கிழக்கு கடற்கரைப்ப 
குதியில்‌ உள்ள ஒரு உரோமையர்களின்‌ 
மாகாணம்‌ ஆகும்‌. புனித பவுலின்‌ பயணங்க 
ளின்‌ முடிவு எல்லையாக இவ்விடம்‌ சொல்‌ 
லப்படுகின்றது (உரோ 15:19). இவர்‌ இவ்வி 
டத்தை அடைந்தற்கான எவ்வித சுட்டிக்காட்‌ 
டலும்‌ கிடையாது. ஏனெனில்‌ பவுலின்‌ 
பணிக்கால முடிவில்‌ தல்மத்தியாவுக்கு தித்து 
சென்று விட்டதாக உள்ள குறிப்பைத்‌ தவிர 
(2 தமோ 4:10) வேறு இல்லை. இம்மாகா 
ணம்‌ கி.பி.9-ஆம்‌ ஆண்டில்‌ உரோமையர்க 
ளால்‌ தல்மத்தியா, பன்னோனியா, மேசியா 
என்று கழன்று மாகாணங்களாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டது. 


இல்லேல்‌ (ரடடட்ட - இறைவனைப்‌ போற்றி 
னார்‌) 

1. எப்பிராயிமிலுள்ள பிராத்து என்ற ஊரி 
விருந்த நடுவர்‌ அபிதோனின்‌ தந்தை (நீதி12: 
13-15) 


2. முதியவரான இல்லேல்‌:- தால்மூது 
பற்றிய அறிவாற்றல்‌ மிக்கவர்‌. மேலும்‌ வாய்‌ 
மொழி வழக்குச்‌ சட்டத்தின்‌ வளர்ச்சியில்‌ 
ஒரு முக்கிய வல்லுநர்‌ (60 கிமு. - இ.பி. 
20} 


தாலரமூது கலங்கள்‌ இல்லேலைப்‌ பற்றி 
எண்ணிக்கையற்ற கதைகளையும்‌, பல கூற்‌ 
றுகளையும்‌, உவமைகளையும்‌, கட்டளைச்‌ 
சட்டங்களையும்‌ இவர்‌ தந்ததாக சொன்னா 
லும்‌, அவரது வாழ்க்கைக்கு ஒரு முழு 
உருவம்‌ கொடுக்க வேண்டிய பொருட்கள்‌ 
மிகவும்‌ உறுதியற்று இருக்கின்றன. இல்‌ 
லேல்‌ பாபிலோனியாவைச சேர்ந்தவர்‌. 
வெகு முன்னேறிய பாலஸ்தீன கல்விக்கூ 
டங்களில்‌ அவருடைய படிப்பை தொடரப்‌ 
பாலஸ்தீனத்திற்கு வந்தார்‌. முக்கியமாக 
செமாயா, அப்தாலியோன்‌ ஆகிய இரண்டு 
பெரிய விரிவுரையாளர்களிடம்‌ கல்வி கற்க 
வந்தார்‌. ஏழ்மையிவிருந்தாலும்‌ அவர்‌ முயற்‌ 
சியால்‌ முன்னேறிய கதை மக்களிடையே 
பரவியது. அவருடைய காலத்திய அலாக்கா 
முறை விளக்கவுரையாளர்களைத்‌ திருப்திப 


இஇவ்லேல்‌ 


டுத்தும்‌ வகையில்‌ அவர்‌ சட்டப்பூசலுக்குத்‌ 
தீர்வு கண்டதிவிருந்து அவருடைய மேன்‌ 
மைமிக்க திறமைகள்‌ வெளிப்பட்டன. 
பெனே பாத்திராவை அதாவது பாஸ்கு 
காலத்தில்‌ காணிக்கை கொணர வேண்டி௰” 
கடமை, ஓய்வு நாளில்‌ விலக்குகளையும்‌ 
தாண்டிச்‌ செல்கிறது என்பதை இவர்தான்‌ 
ஏற்படுத்தினார்‌. 


'நாியாக' அதாவது கோயில்‌ வரவு 
செலவு பார்ப்பவர்களின்‌ தலைவராக இல்‌ 
லேல்‌ நியமிக்கப்பட்டார்‌ என்று வரலாறுகள்‌ 
கூறுகின்றன. நவீன விளக்கவியல்‌ கோட்பா 
டுகளைப்‌ பயன்படுத்துவதில்‌ நிபுணராக 
இருந்ததால்‌ வாய்மொழி தோராவின்‌ கொள்‌ 
கையை விரித்துக்கூறுவதிலும்‌, ஆழமாக 
ஆராய்ச்சி! செய்வதிலும்‌, தால்மூதை படித்து 
ஆய்ந்து அதன்‌ வளர்ச்சியை காண்பதில்‌ 
முக்கிய பங்கு வகிக்கிறார்‌. விவிலிய விளக்க 
வுரையில்‌ அவர்‌ பயன்படுத்திய ஏழு விதிமு 
றைகள்‌ பிறகு வந்த விளக்கமுறைக்‌ கோட்‌ 
பாடுகளுக்கு மாதிரியாகவும்‌ அடித்தள 
மாகவும்‌ அமைந்தன, 


சக நண்பன்‌ சம்மாயக்கும்‌ அவருடைய 
போதனை கூடத்திற்கும்‌ மாறாக, இல்லேல்‌ 
தன்னுடைய போதனைக்கூடத்தில்‌ தாராள 
தன்மையைக்‌ காட்டினார்‌. அதாவது பெரும்‌ 
பாலும்‌ சட்டம்‌ சொல்லுவதை அப்படியே 
விளக்கி அதன்படி நுணாதுணுக்கமாக நடப்ப 
தைத்‌ தூண்டுவதைவிட தாராளமான முற்‌ 
போக்குக்‌ கொள்கையை ஆதரித்தார்‌. 


நூல வரலாறு பல கதைகளைத்‌ திரும்பத்‌ 
திரும்பச்‌ சொல்வதில்‌ மகிழ்கின்றன. அவை 
யெல்லாம்‌ இல்லேவின்‌ பொறுமையான 
குணத்தையும்‌, சம்மாயின்‌ அதிருப்திபடக்கூ 
டிய குணத்தையும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டு 
இன்றன. ஒற்றைக்‌ காவில்‌ நின்று கொண்டு 
தோரா முழுமையும்‌ ஒரு மாணவனை சம்‌ 
மாய்‌ படிக்கச்‌ சொன்னாராம்‌. அவன்‌ இல்லே 
விடம்‌ போனபோது ''மற்றவர்கள்‌ உனக்கு 
செய்யும்‌ எதையெல்லாம்‌ வெறுக்கிறாயோ 
அதையெல்லாம்‌ தீயும்‌ அவர்களுக்குச்‌ செய்‌ 
யாதே", ''இதுதான்‌ தோரா, மற்றதெல்லாம்‌ 


ஆ - 


இவவா 


விளக்கவுரைகளே, நீ போய்‌ கற்றுக்கொள்‌”! 
என்று அவனை அனுப்பி வைத்தாராம்‌. 


பிர்க்‌ ஆபோத என்ற ஒருவர்‌ வேறு எந்த 
ஒரு அறிஞனையும்‌ விட இல்லேலின்‌ வாக்‌ 
குகளை அதிகம்‌ எடுத்தாளுகின்றார்‌. 


இல்லேல்‌ இரண்டு பெரிய சட்டங்களை 
மாற்றி அமைப்பதில்‌ பொறுப்புமிக்கவராக 
இருந்திருக்கிறார்‌. ஒன்று, ஓய்வு ஆண்டின்‌ 
போது வரவேண்டிய கடன்களைத்‌ தள்ளிவி 
டுவது பற்றியது (உப 15:2), மற்றது, நகரங்க 
ளுக்கு மதில்களை எழுப்பும்போது வீடு 
களை விற்பனை செய்வது சம்பந்தமானது 
(லேவி 25:29-30). இல்லேலின்‌ வழித்தோன்‌ 
றல்கள்‌ 'நாச!' என்ற பதவியில்‌ இருந்தார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவர்தான்‌ இளவரசன்‌ யூதா 
ராபி (இ.பி.220/; இவர்‌ மிஸ்னாவைத்‌ 
தொகுத்தவர்‌. இல்லேலின்‌ முறையில்‌ அழுத்‌ 
இச்‌ சொல்வது பரிசேய, தால்மூது யூதமதத்‌ 
இல்‌ அதிகமாக காணப்பட்டது. இவர்‌, பவு 
லின்‌ ஆசிரியர்‌ கமாலியேல்‌-1-இன்‌ தந்தை 
யாகவோ தாத்தாவாகவோ கருதப்படுகிறார்‌. 


இவ்வா ரக - அழிவு, சிதைவு) 

இவ்வா என்பது ஒரு நகரம்‌. அது இருந்த 
இடம்‌ அறியப்படவில்லை. எசக்கியா 
ஆண்ட பதினான்காம்‌ ஆண்டில்‌ அசீரிய 
அரசன்‌ சனகெரிபு யூதாவிலிருந்த அரண்‌ 
சூழ்ந்த நகர்கள்‌ அனைத்தையும்‌ முற்றுகை 
யிட்டுப்‌ பிடித்தார்‌. அசீரியாவிற்கு எதிராக 
எசக்கியா கொண்டிருந்த கொள்கையை விட்‌ 
டுவிடச்‌ செய்ய, அரிய தூதர்கள்‌, கெமாத்‌, 
அரபாத்‌, செப்பர்வயிம்‌, ஏனா, இவ்வா 
ஆகிய நகரங்கள்‌ கைப்பற்றப்பட்டகைச்‌ சுட்‌ 
டிக்‌ காட்டினர்‌ (2 அர 18:34; 19:13; ஏச 37:13). 


இது ஒரு சரியா நகர நாடாகும்‌. இ.ழமு.8- 
ஆம்‌ நூற்றாண்டில்‌ அசீரியர்களால்‌ கைப்பற்‌ 
றப்பட்டது. இது அவ்வாவாக இருக்கலாம்‌. 
அவ்வாவின்‌ மக்களை அசிரியர்கள்‌ நாடுக 
டத்தி, வட அரசு வீழ்ச்சிக்குப்பின்‌ சமாரியா 
வில்‌ குடியேற்றினர்‌. 


இளஞாயிறு (DAWN) 
இது அதிகாலைப்‌ பொழுதைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌ (யோபு 36:12; லூக்‌ 1:78). இதையெல்‌ 


ன 


766 


லாம்விட முக்கியமாக இது காலையில்‌ 
தோன்றும்‌ வீனஸ்‌ நட்சத்திரத்தில்‌ வெளிப்ப 
டும்‌ ஒரு எமோரிய தெய்வத்தின்‌ பெயரா 
கும்‌. யோபு ஆகமத்தில்‌ 'விடியற்கால விண 
மீன்கள்‌'' என குறிப்பிடப்பட்டிருப்பது 
மேலே கூறிய பொருளில்தான்‌ (யோபு 3:5; 
41:18). லூக்‌ 1:78-79-இல்‌ இளஞாயிறு பாவ 
இருள்‌ அகற்றும்‌ மெசியாவின்‌ ஒளியைக்‌ 
குறிக்கும்‌. 
இளமான்‌ ர(ர்4ங॥) 

இளமான்‌ (௨.௪. சீ:5;7:4), கலைமான்‌ (2:9), 
இளங்கலைமான்‌ (2:17; 8:14) ஆகிய சொற்‌ 
கள்‌ உருவகமாக, காதலன்‌, காதலி ஆகியோ 
ரின்‌ அழகை விவரிக்கப்‌ பயன்பட்டுள்ளன. 


ஆத 49:21-இல்‌ அழகிய மான குட்டிகள்‌ 
ஈனும்‌ கட்டவிழ்ந்த பெண்மானுக்கு'' நப்‌ 
தலி ஓஒப்பிடப்படுகிறார்‌. 


இனணைப்பாறுதல்‌, ஒய்வு (165: ) 

மனித வாழ்வானது குழப்பம்‌, அமைதி, 
உழைப்பு மற்றும்‌ இளைப்பாற்றி ஆகியவை 
மாறி மாறி வரும்‌ தன்மை கொண்டது. முழு 
வாழ்வானது, துரத்துதல்‌, மற்றும்‌ பற்றிக்‌ 
கொள்ளல்‌, தேடுதல்‌ மற்றும்‌ மகிழ்ச்சி 
யோடு உடைமையாகக்‌ கொள்ளல்‌, ஆசை 
மற்றும்‌ திருப்திகொள்ளல்‌ என எதிர்மறை 
கள்‌ இணைந்து அமைவதைக்‌ கோருவதாகத்‌ 
தெரிகிறது. மனிதன்‌ வெற்றிபெற்றால்‌, 
திருப்தியின்றி மீண்டும்‌ முயல்வதற்காகவே 
அது உள்ளது. இந்தப்‌ போக்கை அறிந்து 
கொண்ட திருவுரையாளர்‌ இத்தகைய வருவ 
தும்‌ போவதுமான நிலையை மறுத்து ஒதுக்‌ 
கிவிட்டு வீணான யாவற்றையும்‌ முடிவுக்குக்‌ 
கொண்டுவரும்‌ சாவை எதிர்பார்க்கிறார்‌ 
(கிருவுரை 1-2). "'இரவிலும்‌ பகலிலும்‌ மனி 
தனுக்கு ஓய்வென்பதே இல்னல; ஒருவன்‌ 
எப்போதுமே கண்டுபிடிக்காத நிலையில்‌, 
அதனை விரும்புவதில்‌ என்ன நன்மை?" 
(திருவுரை 6:16-17). இறைவனின்‌ விழிப்‌ 
பான கண்களின்‌ ழ்‌, இப்போதைய தருணக்‌ 
தின்‌ தன்னடக்கமான மகிழ்வை ஏற்றுக்‌ 
கொள்ளுதலே போதுமானதாகும்‌. விவிலிய 
மரபானது பொதுவாக மாறுதல்களை ஏற்‌ 


767 


றுக்கொண்டு, அவற்றின்‌ பொருளை கண்டு 
பிடிக்கிறது. மனிதரில்‌ முன்னணியில்‌ உள்ள 
வையும்‌, பின்னடைந்தவையும்‌ ஒன்றிணைக 
கப்பட்டு, இறைவனில்‌ தூய்மைப்படுத்தப்ப 
டுகின்றன. உண்மையான இளைப்பாற்றி 
செயலற்ற நிலையன்று, செயலின்‌ நிறைவா 
கும்‌. இவ்வுலகின்‌ இவ்வகையான ஓய்வா 
னது, விண்ணககத்தின்‌ முன்‌ சுவையாகும்‌. 


. ஓய்வும்‌ வேலையம்‌:- அதனுடைய 
தொடக்கத்திலிருந்து இஸ்ராயேலானது 
“ஓய்வு நாளை புனிகப்படுத்தவேண்டியிருந்தது" 
(யாத்‌ 20:8). அறுவடை காலத்திலும்‌, 
மற்ற வேலை மிக்க காலங்களிலும்‌, ஆண்ட 
வருக்கென ஓரு ஒய்வு நாளை ஒப்புக்‌ 
கொடுக்க வேண்டியிருந்தது (34:21). இக்கட்‌ 
டளைக்காக இரண்டு முக்கிய காரணங்கள்‌ 
அளிக்கப்பட்டன. 


1. இளைப்பாறுதல்‌, விடுதலையின்‌ ஒரு 
அடையாளமாகும்‌:- விலங்குகளும்‌, வயல்‌ 
ஊழியர்களும்‌ இளைப்பாற அனுமதிக்கப்‌ 
பட வேண்டுமென உடன்படிக்கை நூல்‌ 
கூறுகிறது (23:12). இந்த மனிதத்தன்மை 
யுள்ள நோக்கோடு, உபஆகமம்‌ வரலாற்றிலி 
ருந்து இன்னொரு காரணத்தையும்‌ சேர்க்கி 
றது: இஸ்ராயேல்‌, எகிப்தில்‌ தன்மீது சுமத்‌ 
தப்பட்ட உழைப்பினின்று பெற்ற விடுத 
லையை இவ்வாறு நினைவு கூறவேண்டும்‌ 
(உப 5:15). இளைப்பாற முடியுமென்பது, 
விடுதலையின்‌ ஒரு அடையாளமாகும்‌. 


2. இளைப்பாறுதல்‌, படைத்தவரின்‌ ஓய்‌ 
வில்‌ பங்கு பெறுகலாகும்‌:- குருக்கள்‌ மர 
பின்படி, மனிகன்‌ ஓய்வுநாளைக்‌ கடைபிடிக்‌ 
கும்போது, வானத்கையும்‌, பூமியையும்‌ 
படைத்த வேலையை நிறுத்தி 
விட்டு, ஏழாம்‌ நாளில்‌ ஓய்வெடுத்த இறை 
வனை பின்பற்றுகிறான்‌. ஓய்வுநாளை கடை 
பிடிப்பது யாவேயையும்‌ அவருடைய விக 
வாசிகளையும்‌ ஒன்றிணைக்கிறது (யாத்‌ 31: 
17; ஆதி 2:2-3). எனவே, ஓய்வு நாள்‌ புனித 
மானதாயிருப்பின்‌, அதனை புனிதப்படுத்து 
பவார்‌ இறைவனே (எச 20:12). இளைப்பாறு 
தல்‌ என்பது உள்ளிருக்கும்‌ இறைவனின்‌ 


பின்னா 


இனைப்பாறுதல்‌, ஓய 


சாயலை வெளிப்படுத்துவதாகும்‌; ஒருவன்‌ 
சுதந்திரமானவனாக மட்டுமின்றி, இறைவ 
னின்‌ மகனாகவும்‌ இருக்கிறான்‌. 


3. இறைப்பாறுதலும்‌ விழா கொண்டாட்‌ 
டழும்‌:- ஓய்வு நாள்‌ என்பது வேலை செய்‌ 
வதை நிறுக்துவதோடு நின்றுவிடாமல்‌, 
படைத்தவரும்‌ மீட்பருமானவரை மகிழ்வு 
டன்‌ புகழ்வதில்‌, ஒருவருடைய ஆற்றல்களை 
திருப்புவதில்‌ அடங்கியுள்ளது. ஓய்வு நாளை 
பொறுப்புடன்‌ கடைப்பிடிப்பவன்‌ ''ஆண்ட 
வரில்‌ தனது மகிழ்ச்சியைக்‌ கண்டடைவ 
தால்‌!" [ஏச 58:13-14), அது ''மகிழ்ச்சி'' 
என்றும்‌ அழைக்கப்படலாம்‌. ஓய்வு நாளா 
னது கடவுளுடைய மறைபொருளுக்குள்‌ 
செல்ல வதழியளிக்கிறது; ஆனால்‌ ஓய்வு 
நாளின்‌ இளைப்பாறுதலையும்‌ இறைவனை 
யும்‌ ஒன்றாக்க கிறிஸ்து தோன்ற வேண்டும்‌. 


. இறை ஓய்வினை நோக்கி 


மற்றுமொரு வழியில்‌, இஸ்ராயேலானது, 
தனக்கு அளிக்கப்பட்ட இளைப்பாறுதலின்‌ 
ஆன்மீக குணத்தை கண்டுபிடிக்க நடத்தி 
செல்லப்படுகிறது. உறங்குதல்‌, கவாசித்தல்‌ 
மற்றும்‌ ஆபத்து அல்லது உழைப்பிற்கு பின்‌ 
னர்‌ ஏற்படும்‌ இடைஓய்வு போன்ற மற்ற 
கருத்துக்கள்‌, ஒய்வு நாள்‌ கருத்தோடு சேர்க்‌ 
கப்படவுள்ளன. அலைந்துதிரிதல்‌, போர்‌ 
மற்றும்‌ நாடு கடத்தப்படுதல்‌ போனற தொல்‌ 
லையூட்டும்‌ அனுபவங்களுக்குப்பிறகு, 
இறைவன்‌ மட்டுமே ஓய்வளிக்க முடியும்‌ 
என்பதை இஸ்ராயேல்‌ அறிந்து கொள்ளும்‌. 


1. வாக்களிக்கப்பட்ட நாடு, இறை ஓய்‌ 
வின்‌ அடையாளம்‌:- எகிப்திலிருந்து விடு 
விக்கப்பட்ட எபிரேயர்கள்‌ அடிமைத்தனத்தி 
னின்று சுதந்திர நாட்டிற்கு ஓடினர்‌. தாவிது 
அரசன்‌ “தன்னுடைய பகைவர்‌ அனைவரிட 
மிருநதும்‌ இளைப்பாறுதல்‌ அளிக்கப்படும்‌”* 
(2 சாமு 7:1) வரை, ஒய்விற்கான நம்பிக்கை 
யானது, படிப்படியாகப்‌ பெறும்‌ வெற்றி 
யின்‌ கனியாக இருக்கும்‌ (நீதி 1:19.21; யோசு 
21:43-44). ஆலயத்தை அபிடேகம்‌ செய்யும்‌ 
போது, சாலமோன்‌, “தாம்‌ மொழிந்தப 
டியே கம்‌ மக்கள்‌ இஸ்ராயேலுக்குச்‌ சமாதா 


சதம்‌, 
ங்‌ 


இளைப்பாறுகவ்‌, ஓய்வு (தொடர்ச்‌: 


னத்தை அருளிய ஆண்டவர்‌ போற்றி!" (1 
அர 6:56) என்று அறிவிக்க முடியும்‌. ''அமை 
தியின்‌ அண்ணலுடைய ”' நாட்களில்‌, இறை 
வன்‌ இஸ்ராயேலுக்கு ' அமைதியும்‌ சமாதா 
னமழும்‌”” அருளுவார்‌ (1 நாள 22:9). அதுமு 
தல்‌, ''ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ திராட்சைத்‌ 
தோட்டத்தின்‌ நடுவிலும்‌, அததிமரத்தின்‌ 
அடியிலும்‌ பாதுகாப்போடு” வாழ்வான (1 
அர 4:20; 3:9). இது முழுவதும்‌ பூவுலகைச்‌ 
சேர்ந்த ஓய்வாக இருப்பினும்‌ யாவேயே 
இந்த ஓய்வுக்குப்‌ பாதுகாப்பு அளிக்கிறார்‌. 
அவரே ஆலயத்தில்‌ ஓய்வெடுக்க தீர்மானிக்‌ 
துள்ளார்‌ (சங்‌ 12:14). தம்மை நாடியவா 
களை அவர்‌ நாடிச்சென்று, அவர்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ அளிக்கிறார்‌ (2 நாள்‌ 14:6). 


எனவே, இவ்வுலகைச்‌ சார்ந்த ஒய்வின்‌ 
இயல்பும்‌, கால அளவும்‌, 
கைக்கு விசுவாசமாக இருப்பதைப்‌ பொருத்‌ 
ததாகும்‌. ஆனால்‌ ஓய்வானது விரைவாக 
இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி மற்றும்‌ 
பினனடைதலாகச்‌ ரீர்கேடடைகிறது (உப 
32:15; நெக்‌ 9:25-28). அமைதியான மனந்தி 
ரும்பும்‌ சூழவில்‌ மீட்பு ஏற்படும்‌ போது (ஏச 
30:15), ஆகாக யாவேயின பகைவர்களுக்கு 
அஞ்சுகிறார்‌ (7:2.4); தன்னுடைய விகவாசக்‌ 
குறைவினால்‌ இறைவனைச்‌ சோர்வடையச்‌ 
செய்கிறார்‌ (7:13). அதன விளைவாக, நாடு 
கடத்தப்பட்டு அலைந்துதிரிய வேண்டிய 
அச்சம்‌ மக்கள்‌ மேல்‌ விழுகிறது. ஆனால்‌, 
துன்பங்களுக் குப்பின்‌ 


உடன்படிக்‌ 


தண்டனைகளின்‌ 
யாவேயாலேயே தாங்கள்‌ மீட்கப்படுவோம்‌ 
என்பதை மக்கள்‌ புரிந்துக்கொள்வார்கள்‌ 
(எரே 30:10-11). இஸ்ராயேல்‌ மீணடும்‌ ஒரு 
முறை இளைப்பாறுகல்‌ (31:2), 
யற்று நடனமாடுதல்‌, மகழ்ச்சி மற்றும்‌ 
இறை ஆசியின நிறைவு (31:12-13) முதலிய 
வற்றை நோக்கித்‌ தனது வழியை அமைத்துக்‌ 
கொள்ளும்‌. ஆயன்‌ தனது ஆடுகளை நல்ல 
மேய்ச்சல்‌ நிலத்திற்கு நடத்திச்‌ செல்கிறார்‌ 
(௭௪ 3412-16; ஏச 40:10-11). இந்த மூன்நோக்‌ 
இல்‌, கொடை அளிப்பவராகிய இறைவன்‌ 
அளிக்கப்பட்ட நாட்டிற்கு வழி நடத்துகி 
றார்‌. இஸ்ராயேல்‌ இறை ஓய்வின்‌ பாதை 
யில்‌ பயணம்‌ செய்கிறது. 


கடய 


ன்‌ 
r 


70% 


2. உறுதியான இளைப்பாற்றியின்‌ முன்‌ 
சுவை:- இஸ்ராயேலானது, ஆன்மீக 
இளைப்பாற்றியின்‌ மகிழ்ச்சியை பல்வேறு 
வழிகளில்‌ கண்டுபிடிப்பதற்கு முன்னர்‌, 
ஆண்டவரின்‌ நாளுக்காகக்‌ காத்திருக்க 
வேண்டியதில்லை, துன்பம்‌ (சங்‌ 55:6), 
சோதனை (66:12) மற்றும்‌ தன்னுடைய ஒன்‌ 
றுமில்லாமை (39:14) ஆகிய அனுபவ நேரங்‌ 
களில்‌ ''எளிதாக சுவாசிக்க '' அனுமதிக்குமா 
றும்‌, அல்லது 'தனது ஊனுடலுக்கு பாது 
காப்பு'' அளிக்குமாறும்‌ (16:9) சங்கீத ஆசிரி 
யர்‌ இறைவனிடம்‌ கேட்கிறார்‌. இளைப்பாற்‌ 
றியை அளிக்கும்‌ நீர்‌ அருவிக்கு அழைத்துச்‌ 
செல்கின்ற மேய்ப்பரிடம்‌ தன்னை ஒப்ப 
டைக்கிறார்‌ (சங்‌ 23:1 தொ). இத்தகைய 
உள்ளனைதகியைச்‌ சட்டம்‌ அளிக்கிறது; நன்‌ 
மைதனக்குற்கான வழியை எடுப்பதென்பது 
"ஓய்வு பெறுவதாகும்‌'' (எரே 6:16). ''அச்சு 
றுத்துவோர்‌ யாருமின்றி மந்கைபோல 
மேய்ந்து இளைப்பாற'' ஏழைகளால்‌ முடி 
யும்‌ (செப்‌ 3:13). ஆனால்‌, அதற்கு முரண்‌ 
பட்ட நிலையில்‌, இமைபுரிவோர்‌, அமைதிப்‌ 
படுத்த முடியாத கொந்தளிக்கும்‌ கடலைப்‌ 
போன்று இருப்பார்கள்‌ (ஏச 57:20). 


தேடுதல்‌ மற்றும்‌ அவா நிறைவு, ஆர்வம்‌ 
மற்றும்‌ மகிழ்ச்சியோடு அடைதல்‌ போன்ற 
நேரத்தில்‌ 
கொண்டிருக்கும்‌ அன்பின்‌ அனுபவத்துடன்‌, 
உன்னத சங்கத்தின்‌ காதலி அலைதலுக்கு 
முற்றுப்புள்ளி வைக்கின்ற முழுமையான 
ஓய்வினைப்பற்றி நண்பகல்‌ வேளையில்‌ 
கனவு காண்கிறார்‌ (௨.௪. 1:7). உண்மையில்‌, 
ஒரு சமயத்தில்‌, கனது அன்பிற்கு உரியவரின்‌ 
அரவணைப்பில்‌ அன்பின்‌ நோயை கொண்டி 
ரூப்பதாக கருதினாலும்‌ (2:5-6), மற்றொரு 
சமயத்தில்‌, கான்‌ மீண்டும்‌ விட்டுவிடக்கூ 
டாது என்று கருதுபவரின்‌ பின்னால்‌, முழு 
மூச்சுடன்‌ தேடிச்‌ செல்கிறாள்‌ (3:1-2. 4]. 
உண்மையான பொருளில்‌, அன்பிற்குரியவர்‌ 


பல்வேறு நிலைகளை ஒரே 


மரணத்தின்மூலம்‌ அவளுடைய பாதையை 
செம்மைப்படுத்தும்வரை, இந்த நிலையற்ற 
ஏற்ற இறக்கத்தை அவள்‌ கடக்க மாட்டாள்‌ 
(8:6). ஞானம்‌, தன்னுடைய பங்கிற்கு, தன்‌ 
னைத்‌ தேடுபவர்களுக்கு இளைப்பாற்றியை 


760 


வாக்களிக்கிறது. இது தேடுதலுக்குரிய பரிசா 
கும்‌ (சீரா 6:28]. “நான்‌ சொற்ப முயற்சி 
செய்தேன்‌; ஆனால்‌ வெகு இளைப்பாற்றி 
யைக்‌ கண்டேன்‌! (51:27) என்று ஞான 
ஆசிரியர்‌ கூறுவதற்கு, உயர்வான செயலான 
இளைப்பாற்றிக்கும்‌ அதற்கே உரிய ஓய்வின்‌ 
இடத்திற்கும்‌ இஸ்ராயேலைத்‌ தேர்ந்தெ 
டுக்க, ஞானம்‌ முதல்‌ முயற்சியை எடுத்ததே 
காரணமாகும்‌ (24:7-11). 


யோபுவிற்குத்‌ தன்னுடைய துன்பங்களை 
மேற்கொள்ள இறைவனுடைய ஓய்வின்‌ 
இந்த முன்சுவையே போதுமானதாக இருந்‌ 
ததா? “'சூச்சு விடவும்‌” இறைவன்‌ அவரை 
அனுமதிக்கவில்லை (யோபு 9:18). பின்னர்‌ 
ஏன்‌ அவர்‌ மரணத்தையும்‌ அகன்‌ * அமைதி 
யான உறக்கத்தையும்‌" விரும்பியிருக்கக்க, 
டாது (3:13)? ஆனால்‌, கல்லறையின்‌ காரி 
ர௬ளை உயிர்ப்பின்‌ ஒளி ஊடுருவும்‌ போது, 
எல்லாம்‌ மாற்றமடையும்‌: ''நீ இறுதிவரை 
பிரமாணிக்கமாயிரு; நீ இறந்து அமைதி 
பெறுவாய்‌, முடிவு காலம்‌ வந்தவுடன்‌ உனக்‌ 
குரிய பங்கை பெற்றுக்‌ கொள்ள நீ எழுந்து 
வருவாய்‌'' (கானி 12:13]. எனவே, விசுவா 
சிப்பவருக்கு, இறந்தோரின்‌ உறக்கமானது, 
இறைவனது ஓய்வின்‌ முன்சுவையாகும்‌. 


॥ இயேசு கிறிஸ்து, 
இளைப்பாற்றி 


ஆன்மாக்களின்‌ 


1. இளைப்பாறுகலும்‌ மீட்பும்‌:- பரிசேய 
ருக்கு எதிராக, ஓய்வு நாளின உண்மையான 
பொருளை இயேசு வெளிக்கொணர்கிறார்‌: 
“ஓய்வு நாள்‌ இருப்பது மனிதனுக்காக; 
மனிதன்‌ இருப்பது ஓய்வுநாளுக்காக அன்று 
(மாற்‌ 2:27); எனவே, இது வாழ்வை காப்ப 
தற்காக உண்டாக்கப்பட்டது (3:4); இளைப்‌ 
பாறுதலானது மனிதனுடைய விடுதலை 
யைக்‌ குறிப்பிட்டு, படைக்கவருடைய மகி 
மையை '' போற்ற வேண்டும்‌. நோய்களைக்‌ 
குணமாக்குவதன்மூலம்‌ இயேசு இந்த அடை 
யாளத்திற்கு உண்மையான பொருளைக்‌ 
கொடுக்கிறார்‌. பல ஆண்டுகளாக ''கட்டி 
வைக்கப்பட்டிருந்த' * பெண்ணை விடுவிக்க 
றார்‌'* (லூக்‌ 13:16). ஓய்வு நாள்‌ முன்குறித்துக்‌ 


இளைப்பாறுதல்‌, ஓய்வு [தொடர்ச்ச 


காட்டியதை அடைவதன்‌ மூலம்‌ அவர்‌ 
தன்னை ''ஓய்வு நாளுக்கும்‌ ஆண்டவர்‌! 
என்று காட்டுகிறார்‌ [மத 12:8). றிஸதுவின்‌ 
மூவமாக, இளைப்பாறுதலானது இறைவனு 
டைய பிள்ளைகளின்‌ விடுதலையைக்‌ குறிப்‌ 
பிட்டுக்‌ காட்டுகிறது. நமக்கு இந்த இணைப்‌ 
பாற்றியையும்‌ விடுதலையையும்‌ அளிப்பதற்‌ 
காக, தலைசாய்க்கவும்‌ இடமில்லாத 
நிலையை (மத்‌ 8:20) மீட்பர்‌ விரும்புகிறார்‌. 
சிலுவையில்‌ மரணமடையுமட்டும்‌ அவர்‌ 
ஒய்வுகொள்ள மாட்டார்‌ (யோவா 19:20). 


2. இறைவனுடைய இளைப்பாற்றியின்‌ 
வெளிப்பாடு:- ஓய்வு நாளில்‌ தாம்‌ செயலாற்‌ 
றுவதை எண்பிக்க, இயேசு ''என்‌ தத்தை 
இந்நேரம்‌ வரை செயலாற்றுகிறார்‌; நானும்‌ 
செயலாத்றுகிறேன்‌'' என்கிறார்‌. (யோவா 
5:17) இறைவனில்‌ இளைப்பாறுகலும்‌ பணி 
புரிதலும்‌ ஒன்றையொன்று ஒதுக்குவன 
அன்று; இறைவாழ்வின்‌ யாவும்‌ கடந்த பண்‌ 
பினை வெளிப்படுத்துபவைகளாக உள்ளன. 
பணிபுரியும்போது இளைப்பாறுகலின்‌ 
மறைபொருளை ஞானம்‌ அறிவிக்கிறது 
(சீரா 24:11). அறுவடை செய்வோர்‌ மற்றும்‌ 
இயேசுவினுடைய பணியானது, சோர்வுற்று 
வேதனைப்படுகன்ற ஆடுகளுக்கு மகழ்ச்சி 
அளிப்பதற்காகவே (மத்‌ 9:36; யோவா 4:35 
கொ); ஏனெனில்‌, தன்னிடம்‌ வருகின்ற 
ஆன்மாக்களுக்கு இயேசு இளைப்பாற்றியை 
அளிக்கிறார்‌ (மத்‌ 11:29). 


3. விண்ணக ஓய்வு:- வாக்களிக்கப்பட்ட 
நாட்டிற்குள்‌ புகுதலால்‌ தங்களை எதிர்தோக்‌ 
கியுள்ளதாக எபிரேயர்கள்‌ விசுவ௫ித்த ''இ 
றைஅமைதி "யானது *'கடவுளுடைய மக்க 
ளுக்கும்‌", இயேசுகிறிஸ்துவிற்கு விசுவாச 
மாகவும்‌ 8ழ்ப்படிதலோடும்‌ நடந்து கொண்‌ 
டவர்களுக்கும்‌ மட்டுமே ஒதுக்கப்பட்டிருநீ 
தது. எபிரேயர்களுக்குத்‌ திருமுகம்‌ எழுதிய 
ஆசிரியர்‌. சங்‌ 99-க்கு அளித்த 'விளக்கவுரை 
இத்தகையதே (எபி 3:7-4:11). இந்த இளைப்‌ 
பாற்றி விணகமே. அதை ''ஆண்டவரில்‌ 
இறந்தோர்‌ கண்டடைவர்‌; ''இனித்‌ கங்கள்‌ 
உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ செய்த நன்மையே 


ப. 


தது யார்‌ 


அவர்களோடு கூடவரும்‌'' (இருவெளி 14; 
13). மேலும்‌, விண்ணகத்தில்‌ இளைப்பாறு 
தல்‌ என்பது, தங்களது செயல்களை நிறுத்து 
வதாக இல்லாமல்‌, முழுமைப்படுத்துவதா 
கும்‌, செம்மறியை ஆராதிப்பவர்கள்‌ பக 


லிலோ, இரவிலோ ஓய்வெடுப்பதே 
இல்லை [12:17]. (நான்கு) உயிருள்ள 
படைப்புகளும்‌, மும்மடங்குத்‌ தூய்மைய 


டைய இறைவனின்‌ புகழை, இரவிலும்‌ 
பகலிலும்‌ ஒய்வின்றிப்‌ பாடுகின்றன (4:8]. 


இழவுத்துயர்‌ (40URNING } 

புலம்புதலும்‌ மற்ற அடக்கச்‌ சடங்கு 
முறைகளும்‌ அடக்கத்தைப்‌ போலவே முக்‌ 
கிய கருதப்பட்டன, 
இவைகளில்‌ பங்கு பெற முடியாதவர்க 
ளுக்கு இது ஒரு பேரிழப்பாகத்‌ தோன்றியது 
(7 அர 14:13; யோபு 27:15; எரே 16:4,6; 22:16; 
பபப) ப420]. துக்கத்தில்‌ பங்குக்‌ கொண்ட 
அனைவரும்‌ புலம்பலிலும்‌ பங்கு கொண்‌ 
டார்கள்‌ (1 சாமு 24:27; 28:3; 2 சாமு 1:12) 
2:31; 1 அர 13:29-30; எரே 16:5; 22:18). முதன்‌ 
முதலாக குடும்ப அங்கத்தினர்கள்‌ அனைவ 
ரும்‌ இதில்‌ பங்குக்‌ கொண்டார்கள்‌ (ஆதி 
23:2; 50:10; 2 சாழு 11:26; எச 22:16]. கோணி 
ஆடை உடுத்தி (எரே 48; 49:35; யோவே 1:13; 
மீக்‌ 1:6) ''ஐயோ! ஐயோ!'' (ஆமோ 5:16) 
என்று புலம்புவார்கள்‌. அரசன்‌ அல்லது 
அரசியோ இறந்தால்‌ ''ஐயோ சகோதரனே! 
ஐயோ சகோதரியே! (எரே 2:18; 1] அர 120) 
என்று புலம்புவார்கள்‌. இறந்து மறுபடியும்‌ 
வாழ்வு பெறும்‌ தெய்வத்தின்‌ துக்கத்தைக்‌ 
கொண்டாடுவதன்‌ முறையை செக்‌ 12:11-14- 
இல்‌ விளக்குகின்றார்‌. கண்ணீர்‌ சிந்த வேண்‌ 
டிய நேரத்தையும்‌ இடத்தையும்‌ குறிப்பிடு 
கின்றனர்‌ (மலா 2:13; மத்‌ 11:17; லூக்‌ 7:32). 
இறந்தவுடன்‌ புலம்பல்‌ ஆரம்பமாகின்றது 
(ஆதி 33:2). அதுவும்‌ இறந்த உடல்‌ முன்பு 
ஆரம்பமாகின்றது -(மத்‌ 9:23; மாற்‌ 5:39), 
கல்லறைக்குச்‌ செல்லும்போது புலம்பினர்‌. 
துக்கம்‌ இறந்த $டலை அடக்கம்‌ செய்த 
தோடு முடிவு பெறுவதில்லை; அது ஏழு 
நான்‌ வரைக்கும்‌ நீடிக்கும்‌ (ஆதி 50:10; 1 
சாமு 31:13; 1 நாள்‌ 10:12; யூதி 16:24). ஆனால்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ இத்துக்கம்‌ முப்‌ 


கடமைகளாக வே 


770 


பது நாள்‌ கொண்டாடப்பட்டது (எண்‌ 20:29; 
உப 34:8). யாக்கோபுக்கு யூதர்களின்‌ முறைப்‌ 
படி எழுபது நாள்‌ கொண்டாடப்பட்டது 


(ஆதி 50:2]. 


புலம்பல்‌ சடங்குகளில்‌ புலம்புதலையே 
தொழிலாகக்‌ கொண்டவர்கள்தான்‌ முக்கிய 
இடத்தைப்‌ பெறுகின்றனர்‌ (2 நாள்‌ 25:25 
சங்‌ 12:5; எரே 9:17; எச 27:3; ஆமோ 5:16}. 
குறிப்பாக பெண்கள்‌ இதில்‌ முக்கிய இடம்‌ 
பெற்றனர்‌. அவர்கள்‌ *'பாடகிகள்‌'' (2 நாள்‌ 
35:2௦] என்றும்‌, '' ஒப்பாரி வைக்கும்‌ பெண்‌ 
கள்‌'* (எரே 9:17) என்றும்‌ அழைக்கப்பட்டார்‌ 
கள்‌. இவர்கள்‌ இதில்‌ மந்திர அறிவும்‌ 
கொடையும்‌ கொண்டிருந்ததாகத்‌ தெரிகிறது. 
இதன்‌ இரகசியத்தை, தலைமுறை தலைமு 
றையாகத்‌ தங்கள்‌ தோழியர்களுக்கும்‌ கற்றுக்‌ 
கொடுத்தார்கள்‌ (எரே 9:2). பெண்கள்‌ தங்‌ 
கள்‌ உள்ளத்துக்‌ கிளர்ச்சிகளை ஒப்பாரி வழி 
யாக எடுத்துரைப்பதில்‌ சிறப்புப்‌ பெற்றவர்‌ 
கள்‌. ஒப்பாரி வைப்பதைத்‌ தொழிலாகக்‌ 
கொண்டவர்களுக்கு ஊதியம்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. புலம்புவதை அவர்கள்‌ பெரும்பே 
றாகக கருதினார்கள்‌ (மத்‌ 9:24). ஒப்பாரி 
வைப்பவர்கள்‌ வெறும்‌ அழுகையோடு திற்‌ 
பதில்லை. மாறாக ஒப்பாரியில்‌ கவிதை 
புனைவார்கள்‌. கவிதையின்‌ நீளம்‌ 
இறந்தவரின்‌ முக்கியத்துவத்தைப்‌ பொருத்து 
இருக்கும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ பல இரங்‌ 
கற்பாக்கள்‌ காணப்படுகின்றன. தாவீது சவு 
லின்‌ மீதும்‌ அவர்‌ மகன்‌ யோனத்தான்‌ மீதும்‌ 
புலம்பல்‌ பாடினார்‌ (2 சாமு 1:18-27). 
மேலும்‌ தாவீது அபினேரின்‌ பொருட்டு 
ஒப்பாரியிட்டு அழுதார்‌ (2 சாமு 3:33-04). 
எரேமியாவின்‌ ஒப்பாரியிலும்‌ பாபிலோன்‌, 
இர்‌, எகிப்து நாட்டின்‌ மீது 
ஒப்பாரியிலும்‌ வசையும்‌ வஞ்சகப்புகழ்சசி 
யும்‌ கலந்திருப்பதை நாம்‌ பார்க்கலாம்‌ (ஏச 
14:4-21; எச 27:2 தொ; 32:2-16). பொதுவாக 
ஒப்பாரிகளை அலசிப்பார்க்கும்‌ போது 
மூன்று முக்கிய கருத்துக்களைக்‌ காணலாம்‌. 


பாடப்படும்‌ 


1. இறந்தவனைப்பற்றி பாடப்படும்‌ புக 
முரை: - இப்புகமுரை வரலாற்று உண்‌ 
மையை அளவுகடந்து செல்லும்‌. இறந்தவ 


77] 


னின்‌ அழகையும்‌, பெருந்தன்மையையும்‌, 
தாராள குணத்தையும்‌, உடல்‌ வலிமையை 
யும்‌, அவன்‌ செய்த நல்லவைகளையும்‌, 
அவன்‌ குடும்ப வரலாற்றை பின்னணி வைத்‌ 
தும்‌ பாடப்படும்‌ [எச 19:2.10); போரில்‌ 
அவன்‌ காட்டிய வீரச்‌ செயல்கள்‌ (2 சாமு 
1:27; எச 32:27); அவனுக்கே உரித்தான 
மற்றவரோடு ஒப்பிடமுடியாத மனித 
தன்மை (2 சாமு 1:19; ஏச 14:10; எச 27:22) 
ஆகியவை இடம்‌ பெறும்‌, மேலும்‌ இறந்தவ 
னின்‌ பெயர்‌ இப்பாடலில்‌ இடம்பெறும்‌ (2 
சாமு 1:26; 3:33; எச 19:2 தொ; 26:17 தொ; 
27:3 தொ; 28:12 தொ; 22:2 தொ). 


2. “ஒப்பாரி” பெரும்பாலும்‌ "எவ்வாறு", 
என்ற சொற்களிலேயே ஆரம்‌ 
பிக்கும்‌. கொடிய சாவினை அடைந்தவ 
னைப்பற்றி உணர்ச்சிப்‌ பெருக்கோடு பாடப்‌ 
படும்‌. பகைவன்‌ மீது பழித்தீர்க்கும்‌ உணர்ச்‌ 
சியையும்‌ அல்லது சாப உணர்வையும்‌ இப்‌ 
பாடலில்‌ காணலாம்‌ (2 சாமு 1:21). குறிப்‌ 
பிட்ட மரணங்களினால்‌ உண்டாகும்‌ 
மகிழ்ச்சி தடுக்கப்படுகிறது (2 சாமு 1:20). 
முன்பிருந்த மேன்மையையும்‌ வளமையை 
யும்‌ தற்போதுள்ள துன்பத்தோடு ஒப்பிட்டு 
புலம்புவார்கள்‌. உதாரணமாக புலம்பல்‌ ஆசு 
மம்‌ 1; வாணின்று வீழ்ந்த விடிவெள்ளி (ஏச 
14:12); சிறைபட்ட சிங்கம்‌ (௪௪ 19:8); கேதுரு 
மரங்களின்‌ செருக்குற்ற நிலை (31:10) ஆகிய 
உருவகங்கள்‌, செயோவில்‌ உள்ள ஆயர்ச்சி 
நிறைந்த வாழ்வு, இவ்வுலக வாழ்வோடு 
அடிக்கடி ஒப்பிடப்படுகிறது. 


என்ன்‌" 


3. "அறுதல்‌ கூறுவது'' ஓப்பாரியின்‌ மற்‌ 
றொரு கருத்தாகும்‌. அவன்‌ இவ்வுலகில்‌ 
விட்டுச்சென்ற செல்வங்கள்‌, பெற்ற நற்பெ 
யர்கள்‌, அடக்க சடங்குகள்‌ நிறைவுபெற்றத்‌ 
தன்மைகள்‌ அனைத்தும்‌ ஆறுதல்‌ கூறுவன 
ணாக உள்ளன. 


புலம்பத்‌ பாட்டில்‌ இரண்டாம்‌ பாகம்‌ 
எப்போதுமே முதல்‌ பாகத்தைவிடச்‌ சிறிய 
தாகத்தான்‌ இருக்கும்‌. உரையாடல்‌ வகை 
யைச்‌ சேர்ந்த புலம்பல்களும்‌ காணப்படுகின்‌ 


றன. முடிவில்‌ ''8ீமுலகுக்கு இறங்கு; 


றெக்கை 


அங்கே விருத்தசேதனமில்லாதவர்களுடன்‌ 
உறங்கு'' (எச 32:19), ''வலியோர்‌ வீழ்ந்தது 
எங்ஙனம்‌” (2 சாமு 1:19.25.27); ''ஐயோ! 
ஐயோ! வல்லமை மிக்க நகரே! ' (இருவெளி 
18:10); ''தாங்கள்‌ புலம்பினோம்‌ நீங்கள்‌ 
மாரடிக்கவில்லை'* (மத்‌ 11:7) ஆகிய பல்ல 
விகளை பாடகர்‌ குழு பாடும்‌. 


புலம்பற பாட்டை இசைக்கருவிகளுடன்‌ 
பாடினார்கள்‌. புல்லாங்குழல்தான்‌ பெரும்‌ 
பாலும்‌ பயன்படுத்தப்பட்டது (எரே 48:36). 
புலம்பலுக்கு மட்டுமன்று மகிழ்ச்சிகரமான 
நிகழ்ச்சிகளுக்கும்‌ புல்லாங்குழலே ஊதப்‌ 
பட்டது [1 அர 1:40; ஏச 5:12; 30:29). 
சாதாரண ஒரு ஏழையின்‌ அடக்கத்திற்குக்‌ 
கூட இரு புல்லாங்குழல்கள்‌ ஊதப்பட்டன 
என்று அறிகிறோம்‌. 


இப்புலம்பல்களில்‌, இறைவனது பெயர்‌ 
குறிக்கப்படுவதில்லை. இறப்புக்கும்‌ யாவே 
யின்‌ வழிபாட்டுக்குமிடையேயுள்ள்‌ உறவு 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலும்‌ அவர்‌ 
பெயர்‌ குறிப்பிடப்படவில்லை (2 சாமு 1:14 
தொ-யை 1:14-ஓடும்‌; 3:29-ஐ 3:39-ஓடும்‌ 
ஒப்பிடுக). இதிலிருந்து இறந்தவர்கள்‌ தெய்‌ 
வமாக்கப்படவில்லை என்று எண்ணிவிடக்‌ 
கூடாது. தெய்வங்களுக்காகப்‌ புலம்புதல்‌, 
பாலினப்பெருக்க வழிபாட்டின்‌ முக்கிய 
கூறாகும்‌ [நீதி 1730-20]. 


உலகில்‌ வாழ்ந்து மரித்த மனிதனைப்பற்றி 
பாடப்படும்‌ புலம்பல்‌ பெரும்பாலும்‌ 
அவன்‌ உலஇல்‌ பெற்ற நல்ல மதிப்பீடுகளை 
வைத்தே அமைகின்றது. அவன்‌ மறுவுலகில்‌ 
பெறவிருக்கும்‌ வாழ்வை அடிப்படையாகக்‌ 
கொண்டு அமையவில்லை. 


இறக்கை (6) 

இவ்வார்த்தை பல பொருள்களில்‌ விவிலி 
யத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொது 
வாக இது ஒரு பறவையின்‌ இறக்கைகளைக்‌ 
குறித்தாலும்‌, இது உருவக்மாகப்‌ பயன்படு 
தல்‌ சிறப்புமிக்கதாகும்‌. படையெடுப்பை 
யும்‌ (எரே 44:20; 49:22), மேலும்‌ பகைவர்க 
ளின்‌ அச்சத்தையும்‌ (ஏச 10:4), நாட்டின்‌ 
பெருமைமிக்க பொறுமையையும்‌ வல்ல 


இறந்த உடல்கனைப்‌ பாடம்‌ பண்ணுதல்‌ 772 


மையையும்‌ [எ 17:5,7), யாவே இஸ்ரா 
யேல்பால்‌ காட்டிய நிலையான கவனிப்பை 
யும்‌ (யாத 19:4; உப 8:11), மறைந்து 
போகும்‌ செல்வத்தையும்‌ (பழ 23:5), தீர்ப்‌ 
பின்‌ புயலையும்‌ (ஓசே 4:19), விடியற்காலை 
யின்‌ விரைவையும்‌ (சங்‌ 18:9) இறக்கை 
உவமையாக விவரிக்கின்றது. ''சிறகடித்து 
ஒலியெழுப்பும்‌ உயிரினங்கள்‌ உடைய நாடு” 
என்பது பூச்சிகளோ அல்லது சிறகு 
போன்ற பாய்களையுடைய கப்பல்களோ 
நிறைந்த நைல்‌ நதி கழிமுகத்தைக்‌ குறிக்க 
லாம்‌ (யாத்‌ 25:20; ஏச 6:2; 18:1; எச 1; 3:14; 
10). யாவே மேகத்தின்‌ இறக்கைகள்‌ மேல்‌ 
பறப்பதாகக கூறப்படுகிறது [உப 33:26, சங்‌ 
18:10; 68:4; 104:3). யாவேயின்‌ இறக்கைகள்‌ 
பாதுகாவவின்‌ சின்னங்களாகும்‌ (சங்‌ 16:8; 
2: 8:1; 65:7). எருசலேம்‌ தேவாலயம்‌ 
யாவேயின்‌ இறக்கை ஆகும்‌ (சங்‌ 56:71]. 
இறக்கைகளையுடைய இதிகாச விலங்குகள்‌ 
யாத்‌ 25:20; ஏச 6:2; எச 1; 3:12; 10; திருவெளி 
சீ:6 தொ 9:9 ஆகிய பகுதிகளிலும்‌ இறக்கையு 
டைய பெண்‌ உருவங்கள்‌ செக்‌ 5:11; இரு 
வேளி 12:14-இலும்‌ குறிக்கப்படுகின்றன. 


இறந்த உடல்களைப்‌ பாடம்‌ பண்ணுதல்‌ 

இறந்த உடல்கள்‌ அழியாதவாறு பாது 
காக்கும்‌ கலை எகிப்தில்‌ ஆரம்பமா 
னது. விவிலியத்தில்‌ இதைப்‌ பற்றி அவ்வள 
வாக குறிப்பு காணப்படாததாலும்‌, கானான்‌ 
நாட்டின்‌ கல்லறைகளிலிருந்து கண்டுபிடிக்‌ 
கப்பட்ட உடல்களின்‌ நிலையிலிருந்தும்‌, 
எபிரேயாகளிடையே இப்பழக்கம்‌ இல்லை 
என்பது தெரிகிறது. 


விவிலியத்தில்‌, இறந்த உடலைப்‌ பாடம்‌ 
பண்ணுவதைப்‌ பற்றிய நேரடிக்‌ குறிப்பு ஆதி 
50:2-3. 26-இல்‌ மட்டுமே காணப்படுறைது. 
இங்கு யாக்கோபின்‌ உடலும்‌, யோசேப்பின்‌ 
உடலும்‌ பரிமளவகைகள்‌ பூசி பாடம்‌ பண்‌ 
ணப்பட்டன என்ற! குறிப்பிடப்பட்டுள்ளது. 
அவர்கள்‌ எகிப்தில்‌ முக்கியமானவர்கள்‌ 
என்று காட்டுவதற்கும்‌, கானான்‌ நாட்டில்‌ 
புதைக்கப்படும்‌ வரை அவர்கள்‌ உடலை 
அழியாமல்‌ காப்பதற்காகவுமே அவர்களின்‌ 
உடல்கள்‌ பாடம்‌ பண்ணப்பட்டன (ஆதி 


50:13; யாத்‌ 13:19; யோசு 24:02). ஆசாவின்‌ 
உடலுக்கும்‌ (2 நாள்‌ 16:14), இயேசுவின்‌ 
உடலுக்கும்‌ (யோவா 19:39-40), பரிமளத்தை 
லங்கள்‌ பூசப்பட்டதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
ஆனால்‌ அது உடலைப்‌ பாடம்‌ பண்ணுவதற்‌ 
காக அல்ல; மாறாக அது ஒரு சுத்திகரிப்புச்‌ 
சடங்கேயாகும்‌. 


பாடம்‌ பண்தைலுக்கான எபிரேயச்‌ 
சொல்‌ ஆது 50:2-3.26-லும்‌, ௨.௪. 2:13-லும்‌ 
மட்டுமே காணப்படுகிறது. யாக்கோபின்‌ 
உடலைப்‌ பாடம்‌ பண்ண நாற்பது நாட்கள்‌ 
ஆனது. மேலும்‌, யோசேப்புக்குச்‌ சேவை 
செய்து வந்த மருத்துவர்களே அதைச்‌ செய்‌ 
தார்கள்‌. எபிரேயர்கள்‌ முடிவற்ற வாழ்வு, 
உயிர்ப்பு போன்றவற்றை நம்பியதாலும்‌, 
எகிப்திய மதத்தை அவர்கள்‌ வெறுத்தகா 
லும்‌, பாடம்‌ பண்ணுவதற்கு அதிகச்‌ செல 
பானதாலும்‌ எபிரேயர்கள்‌ இப்பழக்கத்தைக்‌ 
கடைப்‌ பிடிக்கவில்லை. 


இறந்தோரின்‌ உறைவிடம்‌ 

இஸ்ராயேலின்‌ ஆசிரியர்களும்‌ இறை 
வாக்கினர்களும்‌ இறந்தவர்களிடம்‌ குறி 
கேட்டலையும்‌ மற்றும்‌ இரகசியச்‌ சிந்தனை 
கள்‌ ஆகியவற்றையும்‌ தடுத்தனர்‌ (உப 18:11; 
சங்‌ 106:28; ஏச 8:19). “* மறைவான காரியங்‌ 
கள்‌ நம்மூடைய இறைவனாகிய ஆண்டவ 
ருக்கே உரியவை; வெளிப்படுத்தப்பட்ட 
வைகள்‌ மட்டுமே நமக்கு உரியவை”: என்று 
சட்டம்‌ கூறுகிறது (உப 29:29). இறந்தோரின்‌ 
முடிவு மற்றும்‌ விதியினைப்‌ பற்றி பழைய 
ஏற்பாடு எந்த முறையான கோட்பாட்டை 
யூம்‌ கூறவில்லை. அது கூறுவதெல்லாம்‌ 
பிரபலமான பொதுப்பாணி 
உள்ள கருத்துக்களையே. புதிய ஏற்பாடு 
இறுதித்‌ தாப்பின்‌ போதான வெகுமதி மற்‌ 
றும்‌ தண்டனைப்‌ பற்றித்‌ கெளிவாக குறிப்‌ 
பிட்டாலும்‌, இறந்தோரின்‌ உடனடி நிலை 
பற்றி ஒன்றுமே தெளிவாக கூறவில்லை, 


கதைகளில்‌ 


1. எபிரேய கருத்து:- பழங்காலத்தைச்‌ 
சேர்ந்த மற்றவரைப்‌ போலவே எபிரேயரும்‌, 
இறந்தோர்‌ வாழ்வை முடித்துக்‌ 
கொண்டாலும்‌, வாழ்க்கையை முடிக்க 


ம்க்‌ 


7173 


வில்லை என நம்பினர்‌. உலகிற்கு வெளியே, 
கடவுள்‌ அணுகக்கூடிய இடத்தில்‌ அவர்கள்‌ 
வாழ்கன்றனர்‌ (யோபு 26:6; சங்‌ 139:5; 
ஆமோ 9:2); பழைய வாழ்வைப்பற்றி 
மறந்து அங்குத்‌ தங்குகின்றனர்‌ (சங்‌ 89:12); 
உலக இன்பங்கள்‌ அங்குக்‌ கிடைக்காது (ரோ 
14:16); சரீர இச்சையிணினறு விடுதலை பெற்‌ 
றவர்களாய (யோபு 3:7), அதே சமயத்தில்‌ 
கடவுளது பிரசனனத்தினுடைய அனுபவத்‌ 
தைக்‌ கொண்டிருக்க மாட்டார்கள்‌ (சங்‌ 8:6). 
ஆகவே, போற்றுவதற்கும்‌, நன்றி கூறுவதற்‌ 
கும்‌ ஏதுமின்றி இருந்தனர்‌ (சங்‌ 6:59; 30:9; 
88: 12-12: 115:17; ஏச 38:18; ரோ 17:27-28). 
இப்பகுதியானது வழக்கமாக பூமியின்‌ அடி 
யிலும்‌ (எண்‌ 15:20), பெருங்கடலின்‌ 8ழ்ப்ப 
குதியிலும்‌ (யோபு 26:7), மலைகளின்‌ அடியி 
லும்‌ (யோனா 2:6) அமைத்இருப்பதாகக்‌ 
கருதப்பட்டது. சூரியன்‌ மறையும்‌ மேற்கு 
பகுதியில்‌ இப்பகுதி இருப்பதாக (ஏனோக்‌ 
22:1-3] மற்றொரு கருத்து கூறுகிறது. வாழ்‌ 
வோர்‌ அனைவரின்‌ இறுதிப்‌ பொது இட 
மாக வர்ணிக்கப்படும்‌ இப்பகுதி (யோபு 
2:3; ஏனோக்‌ 22:3), இருளும்‌ பேகிருட்டும்‌ 
உள்ளதாகவும்‌ (யோபு 10:20-21), ஆழ்ந்த 
நிசப்தம்‌ சூழ்ந்ததாகவும்‌ (சங்‌ 94:17; 115:17), 
அலலது ககவுகளை உடைய நகரமாகவும்‌ 
(யோபு 38:17; ஏச 38:10; ஞான 16:13; ரோ 
31:9; மத 16:18) காட்டப்படுகிறது. 


இந்த இடத்தில்‌ குடியிருப்போர்‌, உறுதி 
யற்ற துவக்கமும்‌ பொருளும்‌ கொண்ட 
*ரெயாயிம்‌' என்று அழைக்கப்பட்டுளளனர்‌. 
உலகப்பதவி நிலையை அவர்கள்‌ திரும்பப்‌ 
பெற்றாலும்‌ (ஏச 14:9-10; எச 2:21.24), 
களைப்புற்றவர்களாகவும்‌ (யோபு 3:17), 
வலிமையற்றவர்களாயும்‌ விவரிக்கப்பட்ட 
னர்‌ (சங்‌ 88:4], அதன தனிப்பட்ட அம்சமாக 
அவர்கள்‌ எப்போதும்‌ தாகத்தால்‌ தவித்தனர்‌ 
(ஏச 5:13). இறந்தோரின்‌ உறைவிடத்திற்குச்‌ 
செல்லும்வழி, ஒரு வழிப்பாதையானாலும்‌ 
(யோபு 16:22), ஆலோசனைக்காக கனிப்‌ 
பட்ட ஆவிகள்‌ அழைக்கப்படலாம்‌ (1 சாமு 
28:13). இம்முறையில்‌ அவர்கள்‌ ''ஓளி?' 
என்றும்‌ உலகிற்கு வந்த 'க&ீழுலகப்பார்வை 
யானர்‌' என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. 


இெத்தோரின்‌ உறைவிடம்‌ 


2. பண்டைய கிழக்கத்திய கலாச்சாரத்தின்‌ 
இணையான கருத்துகள்‌:- மெசபொத்தா 
மியா மற்றும்‌ கானானிய, இலக்கியத்திலி 
ருந்து இணையான கருத்துக்களை குறிப்பிடு 
வதன்‌ மூலம்‌, விவிலிய எழுத்தாளர்கள்‌ 
செமித்திய கதைகளிலிருந்து கருத்துக்களை 
வெளிப்படுத்தினார்களேயன்றி புதியதாக 
எதையும்‌ கண்டு பிடிக்கவில்லை என்பது 
தெரிகிறது. 


அக்காதிய நூல்களிலும்‌ இறந்தோரின்‌ 
உறைவிடம்‌ நிலத்திற்குக்‌ £ழான ஆட்சி 
எனவும்‌, சில இடங்களில்‌ நீருக்கு அடியி 
லும்‌, அல்லது மேற்கில்‌ உள்ளதாகவும்‌, 
கதவுகளை கொண்ட நகரமாகவும்‌ காட்டப்ப 
டுகிறது. இப்பகுதி இருள்‌ சூழ்ந்ததாயும்‌ 
திரும்ப முடியாத பாதையைக்‌ கொண்டதாக 
வும்‌ உள்ளது. மற்றவர்களின்‌ கருத்துகளை 
போலவே, இங்கு வாழ்வோர்‌ இடைவிடா 
தாகத்தால்‌ துன்புற்றனர்‌. இராஸ்சம்ரா உகா 
ரித்திய பாடல்களில்‌ இவ்விடம்‌ நிலத்திற்கு 
அடியிலும்‌ மலைகளுக்கு அடியிலும்‌ உள்ள 
தாகவும்‌ ஒரு நகரமாகவும்‌ விவரிக்கப்படுகி 
றது. அந்நகரின்‌ தலைவன்‌ மண்ணை உண்ப 
வராகவும்‌, அதனை முழுமையாக குடிப்பவ 
ராகவும்‌ விவரிக்கப்படுகிறார்‌. 


3. பழைய ஏற்பாட்டுச்‌ சொற்றொடர்‌:- 
பழைய ஏற்பாட்டில்‌ இறந்தோரின்‌ தங்கும்‌ 
இடம்‌ பல பெயர்களால்‌ குறிப்பிடப்பட்டுள்‌ 
ளது. பெரும்பாலானவை ஒரே பொதுவான 
பெயர்‌ சொல்லின்‌ பல்வேறு வடிவங்களா 
கும்‌. மெசபொத்தாமிய வாசகங்களுக்கு 
இணையாகவும்‌ இவற்றை குறிப்பிடலாம்‌. 


அர்‌ பாதாளம்‌ (யகேர்பு 33:16; சங்‌ 76:10; 
30:9; ஏச 28:17) 51:14; யோனா 2:6). ஆனால்‌ 
பழைய வடிவங்கள்‌ இதனை 'பாழான' 
என்னும்‌ சொல்லில்‌ இருந்து பயன்படுத்து 
இன்றன. - 


ஆ படுகுழி (சங்‌ 28:1; 884. 6; ஏச 14:74; 
எச 34:18]. ்‌ 


இ) மரணத்தின்‌ நாடு (யோபு 28:22; 30:23; 
28:17) சங்‌ 6:5; 9:13; பழ 7:27). மரணத்தின்‌ 


இறைந்தோரின்‌ உறைவிடம்‌ [கொடர்ச்சி) 174 


வீடு; சங்‌ 22:15-இல்‌ இச்சொல்‌ ''மரணத்தின்‌ 
தூசி'' எனப்படுகிறது. இச்சொற்றொடருக்கு 
இணையான சொல்லும்‌ அக்காதிய இலக்கி 
யத்தில்‌ காணப்படுகிறது. 


ஈ) பூமி (யாத்‌ 15:12; சங்‌ 71:20; யோனா 
2:6) '8முலகு' என்றும்‌ கூறப்படுகிறது (எச 
31:14). பூமிக்கு மூன்று பகுதி 8முள்ள இடம்‌ 
என்னும்‌ அக்காதிய சொற்றொடரும்‌ இத 
னையே குறிப்பிடுகிறது. 


௨) 8முலகம்‌ (யோபு 26:6; 28:22; சங்‌ 28:11; 
பழ 15:11; 27:20; திருவெளி 8:1). 


ஆயினும்‌ சிறப்புப்‌ பெயரின்‌ முழு அழுத்‌ 
தமும்‌ கொண்ட ''செயோல்‌”' என்ற ஒரு 
பெயருள்ளது. இச்சொல்‌ 66 முறை பயன்ப 
டுத்தப்படுகறது. ஆனால்‌ வேறு எந்தச்‌ 
செமித்திய மொழியிலும்‌ இச்சொல்‌ பயன்ப 
டுத்தப்படவில்லை. ஆகவே அதன்‌ சொல்லி 
யலும்‌, துல்வியமான பொருளும்‌ விவாதத்‌ 
இற்குரியன. இச்சொல்‌, ''கேள்‌, விசாரி: 
என்னும்‌ சொற்களிலிருந்து தோன்றியதாக 
வும்‌ இறந்தவர்களிடமிருந்து ஒர்க்கத்தரிசனம்‌ 
கேட்கப்பட்ட இடம்‌ என்றும்‌ கூறும்‌ கருத்து, 
பொதுவாக ஏற்கப்படக்‌ கூடியதாய்‌ உளளது. 
இவ்வினைச்‌ சொல்லானது பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ தடுக்கப்பட்ட, இறந்தவர்களிட மிருந்து 
குறிகேட்டலோடு இணைத்துக்‌ கூறப்படு 
இன்றது (உப 15:17; 1 நாள்‌ 10:13). இதணு 
டைய அக்காதிய சொல்‌ ஆவிகளிடம்‌ 
ஆலோசனை பெறுபவனையும்‌, தென்‌ அரே 
பியமொழி சில நேரங்களில்‌ 'தீர்க்கத்தரிசனத்‌ 
தையும்‌' குறிப்பிடுகிறது. எனினும்‌, இச 
சொல்லானது புறவினத்தாரின்‌ தொல்பொ 
ருன்களில்‌ பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும்‌. 
எழுபதுநூல்‌ வழக்கமாய்‌ “பாதாளம்‌” என 
னும்‌ சொல்லையே பயன்படுத்துகிறது. 


ச்‌. புதிய ஏற்பாடு:- இறந்தோரின்‌ உறைவி 
டம்‌ '“பாதாளம்‌'' என்று மட்டுமே அழைக்‌ 
கப்படுகிறது (மத்‌ 11:23; 16:18; ஓரக 10:15; 
16:23: அ.ப. 2:27.31: இருவெளி 1:1& 213-19). 
இகனுடைய பழைய ஏற்பாட்டு விளக்கத்து 
டன்‌ புதிதாக எதுவும்‌ இணைக்கப்பட 
வில்லை. 


5. ஆட்தன்மைப்படுத்துதல்‌:- இறந்தோ 
ரின்‌ உறைவிடமானது அகன்ற தொண்டையு 
டன்‌ அல்லது இறந்த வாயுடன்‌, இடைவிடா 
பசியுடன்‌ அலையும்‌ பேயினைப்போன்ற 
ஆட்தன்மைப்‌ படுத்தப்படுகின்றது (பழ 
7:19: ஏச 5:14; அஃப்‌. 2:5). இராஸ்சம்ரா 
உகாரித்திய கதையிலிருந்து இம்முறை எடுத்‌ 
தாளப்படுறெது. நரகத்தைப்‌ பற்றிய இடைக்‌ 
காலப்‌ படங்களில்‌ இவ்வுருவகம்‌ காணப்ப 


டுகின்றது. 


கானானிய கதைகளில்‌ '8ழ்‌ குழி' என்னும்‌ 
சொல்லானது, உகாரித்திய 
என்று கடவுளாக ஆட்தன்மைப்படுத்தப்படு 
கிறது. இச்சொல்லானது, பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ ''பேத்கோரோன்‌'' என்ற பெயரில்‌ 
காணப்படுகிறது (யோசு 16:3). 


““கவ்ரான'' 


6. இறந்தவரின்‌ உறைவிடம்‌ மற்றும்‌ நர 
கம்‌:- இறந்தோரின்‌ உறைவிடம்‌ தண்டனைக்‌ 
குரிய அல்லது துன்புறும்‌ இடமாகப்‌ பழைய 


ஏற்பாட்டில்‌ எங்கும்‌ குறிப்பிடப்பட 
வில்லை. பயங்கரமான நரகம்‌ என்னும்‌ 
கோட்பாடு, ஈரானிய எண்ணங்களால்‌ 


கிரேக்க காலத்தில்‌ இஸ்ராயேலில்‌ வளர்ந்‌ 
தது. இச்சொல்‌ முதலில்‌ ஏனோக்கு நூலில்‌ 
காணப்பட்டாலும்‌, இறந்தோரின்‌ உறைவி 
டத்திற்கும்‌ பாவிகள்‌ தண்டனை பெறுமிடத்‌ 
இற்கும்‌ பல வேறுபாடுகள்‌ இந்நூலிலேயே 
கூறப்படுகின்றன. பாதாளத்தில்‌ வாழ்வைத்‌ 
திருத்துதல்‌ என்பது இல்லை என சராக்கின்‌ 
மகன்‌ இயேசு கூறுகிறார்‌ (சீரா 41:4). புதிய 
ஏற்பாட்டில்‌ மற்ற இடங்களில்‌ எல்லாம்‌, 
முக்கியமாக இருவெளி 20:13-14-இல்‌, இதே 
வேற்றுமை திலவுகிறது,. லூக்‌ 16:23-இல்‌ 
மட்டும்‌ தாண்‌, உவமையில்‌ வரும்‌ செல்வந்‌ 
தன்‌ பாதாளத்தில்‌ துனபுறுவதாகக்‌ கூறப்ப 
டுள்ளது. "பாதாளம்‌ என்னும்‌ சொல்‌, 'செ 
யோல்‌' என்பதனையோ அல்லது செமித்திய 
எண்ணங்களையோ குறிப்பிடாமல்‌, அன்‌ 
றைய கிரேக்க மரபையே பிரதிபலிக்கலாம்‌. 
2 பேதுரு 2:4-இல்‌ 'படுகுழியில்‌ தள்ளி' 
என்பது, எதிராகக்‌ கிளம்பிய தூகர்களைப்‌ 
பயங்கரக்‌ தண்டனைக்கு உட்படுத்துவசை 
குறிக்கிறது. கிரேக்க 'பாதாளம்‌' எனுப 


775 


சொல்‌ 'படுகுழி' என்பதன்‌ மறுசொல்லாக 
மாறியது போல, இவ்வித்தியாசமும்‌ தெளி 
வில்லாமல்‌ இருக்கிறது (ஞான 0:10-14; 
4:10-19; 3:1). இது, வளர்கின்ற எண்ணம்‌ 
என்பதைவிட, குழப்பம்‌ என்றே கருதப்பட 
வேண்டும்‌. ஏனெனில்‌ பிற்கால யூத சிந்த 
னைகளிலும்‌ இறந்தோரின்‌ உறைவிடமும்‌, 
துன்புறும்‌ இடமும்‌ வித்தியாசப்‌ படுத்தப்ப 
டுனைறன. 


இறந்தோர்‌ தொடர்பு சாதனம்‌ (ஆவியுலக 
இடையீட்டாளர்‌) 

வருங்காலம்‌ பற்றிய செய்தியை தரக்கூடி 
யவராகவும்‌, பயனுள்ள அறிவுரை தரக்கூ 
டிய திறமை உள்ளவராகவும்‌ ஊகிக்கப்படும்‌ 
இறந்தோரின்‌ ஆவிகளிடம்‌ ஆலோசனை 
கேட்க மாந்திரீகம்‌, குறிகூறுதல்‌ போன்றவற்‌ 
றில்‌, ஈடுபடுபவர்‌ இவ்வாறு அழைக்கப்படு 
கிறார்‌ (ஏச 8:19). இதனுடைய எபிரேயச்‌ 
சொல்லானது, இரகசிய கலைகளைக்‌ கடை 
பிடிப்பவரால்‌ பெறப்படும்‌ அறிவினையோ 
அல்லது கடைபிடிப்பவருடன்‌ கலந்தாலோ 
சிக்கப்படுகின்ற ஆவிகளுடனான நெருக்கத்‌ 
இனையோ குறிப்பிடுகன்றது. ''அறிமுக 
மாக ஆவியைக்‌ கொண்டிருப்பவரோ'' அல்‌ 
லது கலந்தாலோசிப்பவரோ இவ்வாறு 
அழைக்கப்படுகிறார்‌. எபிரேயச்‌ சொல்லா 
னது ''தந்தை, முன்னோர்‌'' அல்லது ''திறத்‌ 
தல்‌, குழி'' ஆகியவற்றுடன்‌ தொடர்பு 
கொண்டிருக்கலாம்‌. இறந்தோருடன்‌ ஆலோ 
சனை செய்வது பற்றி விவிலியத்திற்கு புறம்‌ 
பான கதைகள்‌, சில நேரங்களில்‌ ஆவியை 
அழைப்பதற்காகத்‌ தரண்டுதலையும்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ (1 சாமு 25:13; ஏச 29:4). இச்சொல்‌ 
வானது எப்போதும்‌ பில்லி சூனியக்காரன்‌ 
பற்றிய சொல்லுடன்‌ இணைந்ததாகவும்‌, 
ஒருமுறை '“இறந்தவர்களிடம்‌ குறி கேட்கிற 
வனணையும்‌'* குறிப்பிட்டுக்‌ காணப்படுகிறது 
(உப 18:11). 


மோசேயின்‌ சட்டம்‌ மரண தண்டனை 
விதிப்பதன்‌ மூலம்‌ (லேவி 20:27), பில்லி 
சூனிய௰க்காரரை நாடிச்‌ செல்வதைத்‌ தடை 
செய்கிறது (19:31; 20:6). வாக்களிக்கப்பட்ட 
நாட்டிலிருந்து இஸ்ராயேலால்‌ வெளியேற்‌ 


இெப்பு 


றப்பட்ட மக்களினங்களுடன்‌ இத்தகைய 
குறி கூறுதல்‌ தொடர்பு கொண்டிருத்தல்‌ (உப 
18:9-14), அநேகமாய்‌ எகிப்தோடு கொண்ட 
தொடர்பும்‌ (ஏச 19:3), மற்றும்‌ இறைவாக்கு 
ரைத்தலுக்கும்‌ (குறி கூறுதலின்‌ பிற வகைக 
ளான) மாந்திரீகத்துற்கும்‌ இடையிலான 
வேறுபாடு (உப 18:9-2) முதலியவையே 
இதற்கான காரணங்களாகும்‌. வருங்காலத்‌ 
தைப்‌ பற்றிய செய்திக்காக இறைவாக்கினர்‌ 
கள்‌ மற்றும்‌ ஆவியுலக இடையீட்டாளர்கள்‌ 
ஆதிய இருவரிடமும்‌ நாடினாலும்‌, மாந்தர்‌ 
கார்களின்‌ கூற்றை நம்பக்‌ கூடாது (ஏச 6:16- 
20). சவுல்‌ இறைவாக்கினர்கள்‌ மூலமும்‌ 
மற்ற உரிய வழிகள்‌ மூலமும்‌ ஆண்டவரிட 
மிருந்து இறைகூற்றைப்‌ பெறமுடியாத 
போது (1 சாமு 28:6), ஒரு சூனியக்காரியின்‌ 
மூலம்‌ இறந்த சாமுவேலுடன்‌ தொடர்பு 
கொள்கிறார்‌ (1 சாமு 28:7-14). சாமுவேல்‌ 
பொதுவான அறிவுரை தர மறுத்து, ஒரு 
இறைவாக்கினராக, உயிரோடிருந்த இறை 
வாக்கினர்களிடமிருந்து வாக்கு பெற முடி 
யாமை மறைமுகமாகக்‌ குறிப்பிடும்‌ நிராக 
ரிப்பை உறுகிப்படுத்துகிறார்‌ (1 சாமு 26:15- 
19; 72:12:72) 15). 


சில சமயங்களில்‌ இஸ்ராயேலிலும்‌, யூதா 
விலும்‌ சூனியக்காரர்கள்‌ நீக்கப்பட்டிருந்தா 
லும்‌ (1 சாமு 28:3; 2 அர 23:24), அவாகளது 
கலைகள்‌ முழுமையாக அழிக்கப்பட 
வில்லை (21:6). ஆணும்‌ பெண்ணும்‌ குறி 
சொல்வதில்‌ ஈடுபட்டிருந்தாலும்‌ (லேவி 20; 
27), சவுல்‌ குறிப்பாக ஒரு பெண்ணையே 
நாடினார்‌ (1 சாமு 28:7). 


இறப்பு * 
பழைய ஏற்பாட்டில்‌ சாவைப்பற்றி இஸ்‌ 
ராயேலர்‌ கொண்டிருந்த கருத்துக்களில்‌ 


வளர்ச்சியைக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ இம்‌ 
முன்னேற்றம்‌ முற்போக்காகப்‌ படிப்படியாக 
வளாந்தது அன்று. உதாரணமாக பல்லாண்டு 
களுக்குப்‌ பின்னர்‌ உருவாகிய சீராக்‌ ஆசுமத்‌ 
தில்‌ இறப்புப்‌ பற்றிக்‌ காணப்படும்‌ 
கொள்கை, முதலில்‌ உருவாகிய ஐந்நூல்க 
ளில்‌ காணப்பட்ட கொள்கையிலிருந்து எந்த 
வகையிலும்‌ வேறுபடவில்லை. பழைய ஏற்‌ 


இறெப்பு (கதொடர்ச8)) 
பாட்டில்‌ இறப்பைப்பற்றிக்‌ கூறப்பட்ட 
கருத்து, மரணத்தோடு வாழ்வு முடிவடைகி 
றது என்பதே. 


சாதரணமாக வாழ்க்கையைப்பற்றி ஒரு 
வன்‌ எத்தகைய கருத்து கொண்டிருக்கின்‌ 
றானோ, அதன்‌ அடிப்படையில்‌ தான்‌ இறப்‌ 
பைப்பற்றிய கருத்தும்‌ அமையும்‌. இது இஸ்‌ 
ராயேலரைப்‌ பொறுத்த வரையில்‌ மிகவும்‌ 
உண்மை. அவர்கள்‌ மனிதனை உயிரோட்ட 
முள்ள ஒரு உடலாகத்தான்‌ எண்ணீனார்‌ 
களே ஒழிய, உடலெடுத்த ஆன்மாவாகக்‌ 
கருதவில்லை. இந்த எண்ணத்தின்படி உட 
வில்‌ உயிரோட்டம்‌ முடியும்போது, 
அனைத்து இன்றியமையாத செயல்களும்‌ 
முடிவு பெறுவதாக அவர்கள்‌ கருதினார்கள்‌. 


ஒருவன்‌ இறக்கும்‌ போது அவனுடைய 
ஆன்மா, உடலிலிருந்து பிரிந்து செல்றெது. 
அது ‘ஓர்‌ உள்ளுயிராக:” 5) தனிகன்‌ 
“செயோலில்‌' வாழ்கிறது. 
ஆனால்‌, அதனால்‌ இன்றியமையாத எத்த 
கைய செயலையும்‌ செய்ய இயலாது. இறந்த 
வர்கள்‌ இறைவதழிபாடுகளில்‌ பங்கு பெற 
இயலாது (சங்‌ 6:6; 30:10; 88:11; 115:17; ஏச 
368:11.18). இந்தப்‌ பின்னணியில்தான்‌ 
இயேசு, “கடவுள்‌ வாழ்வோரின்‌ கடவுளே 
யன்றி இறந்தோரின்‌ கடவுள்‌ அல்லர்‌'' (மத்‌ 
22:02; மாற 12:27; லூக்‌ 20:38) என்று கூறி 
னார்‌. இறப்பு மனிதணின்‌ இயற்கையான 
முடிவாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது (2 சாமு 
14:14). முதியவனாக நிறைந்த வாழ்நாட்க 
ளைக்‌ கடந்து, வலிமை குன்றாமல்‌, நல்ல 
இழப்பருவத்தில்‌ - இறப்பது நிறைவான 
சிறந்த இறப்பாகக்‌ கருதப்பட்டது (ஆது 25:6; 
யோபு 21:23 தொ; 29:18-20). இத்தகைய 
நிறைவான இறப்பைப்‌ பெறுபவன்‌, எனி 
தாக அமைதியாக இறக்கிறான்‌. நொடிப்‌ 
பொழுதில்‌ செயோலைச்‌ சென்றடைகிறான்‌ 
(யோபு 21:13). அவன்‌ உரிய காலத்திற்கு 
முற்பட்ட இறப்பை அடையான்‌. தோயும்‌ 
அவனை வாட்டாது. நோயுள்ள இறப்பு 
ஒருவனுக்குக்‌ கசப்பூட்டுகிறது (யோபு 
81:15). 


மையோடு 


716 


இன்பவனம்‌ பற்றிய கதை (ஆதி 2-3) 
எதை உணர்த்துகிறது என்றால்‌, மனிதன்‌ 
இறக்க வேண்டியவனாக இறைவனால்‌ 
படைக்கப்படவில்லை. முதல்‌ பாவத்தின்‌ 
காரணமாய்‌ மனிதன்‌ அந்நிலையைப்‌ பெற்‌ 
றான்‌. இன்பவனம்‌ பற்றிய கதையில்‌ வரும்‌ 
உருவகவத்திலும்‌ மனிதன்‌ வாழ்வு தரும்‌ 
கனியைத்‌ தின்பதால்‌ முடிவில்லா வாழ 
வைப்‌ பெறுகிறான்‌. பாவம்‌ புரிந்ததால்‌ 
அவன்‌ தோட்டத்திவிருந்து விரட்டப்பட்‌ 
டான்‌. அவன்‌ வாழ்வு தரும்‌ கனியை உண்ண 
அனுமஇக்கப் படவில்லை. 


இக்கதையானது மெசபொத்தாமியாவில்‌ 
வழங்கிய 'கில்காமிசின்‌ கதையோடு ஒத்தி 
ருக்கிறது. இக்கதையில்‌ இல்காமிஸ்‌ வாழ்‌ 
வின்‌ கணியைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கிறான்‌. 
ஆனால்‌ திருட்டின்‌ காரணமாக அதை இழக 
கிறான்‌. அதே போன்று “'அடபா'' கதையி 
லும்‌, வான்விீடு கதையோடு ஒற்றுமையைக்‌ 
காண்கிறோம்‌. 'அடபா: கடவுளர்கள்‌ இரு 
முன்‌ அனுமதிக்கப்படுகிறான்‌. அவனுக்கு 
அங்கு இறப்பின்‌ உணவு, இறப்பின்‌ பானம்‌ 
அளிக்கப்பட்டால்‌ பெறறுக கொள்ளக்கூ 
டாது என்று எச்சரிககை வழங்கப்பட்டது. 
ஆனால்‌ அவனுக்கு உண்மையில்‌ வழங்கப்‌ 
பட்டது 'வாழ்வின்‌ நீரும்‌ வாழ்வின்‌ உண 
வும்‌ தான்‌'. அவன்‌ அதைப்‌ பெற்றுக்‌ கொள்‌ 
ளவில்லை, 


இறப்பு முதல்‌ பாவத்தின்‌ வழியாகத்‌ 
தான்‌ வந்தது என்பது சீரோ 25:24-க்குமுன்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ வேறு எங்கும்‌ கூறப்ப 
டவில்லை. ஆனால்‌ இறப்போடு வாழ்வு 
முடிந்துவிடவில்லை என்ற கருத்தைக்‌ காண்‌ 
கிறோம்‌. சங்கீத ஆசிரியர்‌ 16:9 பகுதியில்‌ 
'*என்‌ ஆன்மாவைப்‌ பாதாளத்தில்‌ விடமாட்‌ 
மீர்‌. உம்‌ புனிதர்‌ அழிவு காண விடமாட்டீர்‌'' 
என்று மகிழ்கிறார்‌. சங்‌ 49:6-இல்‌ கடவுள்‌ 
தம்மைப்‌ பாதாளத்திவிருந்து காப்பார்‌ என்று 
நம்பிக்கை தெரிவிக்கிறார்‌. இத்தகைய கருத்‌ 
துக்கள்‌ சங்கீதங்களில்‌ பல இடங்களில்‌ 
காணப்படுகின்றன. இவை திடீரென்று 
வரும்‌ உரிய காலத்திற்கு முற்பட்ட மரணத்தி 
லிருந்து இறைவன்‌ காப்பதைத்தான்‌ குறிக்‌ 
கும்‌. 


777 


இருந்தாலும்‌ சங்கங்களில்‌, இத்தகைய 
குறுகிய எல்லையைக்‌ கடந்து வாழ்வைப்‌ 
பற்றியும்‌ இறப்பைப்பற்றியும்‌ பல இடங்க 
ளில்‌ காண்கிறோம்‌. உதாரணம்‌ சங்‌ 49. 
இதைவிடத்‌ தெளிவாக இருப்பது சங்‌ 73:23- 
இல்‌ காணப்படும்‌ குறிப்பு: “ஆண்டவரை 
விட . எனக்கு வானுலகிலோ, மண்ணுல 
கிலோ உள்ளவர்‌ யார்‌?'' ஆண்டவருடைய 
வாக்குறுதிகளும்‌ அவருடைய இரக்கப்பெ 
ருக்கும்‌ மூடிவற்றதாக இருந்தால்‌, பற்றுறுதி 
கொண்ட இஸ்ராயேலன்‌ அவற்றை எந்த 
விதத்திலாவது அனுபவிக்கும்‌ வாய்ப்புப்‌ 
பெற வேண்டும்‌. எவ்வாறு அனுபவிப்பது 
என்பது பற்றி இஸ்ராயேலருடைய முதல்‌ 
கட்ட நம்பிக்கையில்‌ எதுவும்‌ தெளிவாகக்‌ 
கூறப்படவில்லை. 


சாவைப்பற்றி இஸ்ராயேலர்‌ கொண்டி 
ருந்த நம்பிக்கையானது பெருமளவு படைப்‌ 
பைப்பற்றிய அண்ட இதிகாசங்களில்‌ ஊறியி 
ருந்தது. குழப்பத்திற்கும்‌ அமைதியான 
ஒழுங்கிற்கும்‌, இருளுக்கும்‌ ஒளிக்கும்‌ நடை 
பெறும்‌ போர்‌, சாவிற்கும்‌ வாழ்விற்குமான 
போருமாகும்‌. அக்காலத்திய செமித்திய 
கதைகளில்‌ வாழ்வும்‌ சாவும்‌ மாறி மாறி 
வெற்றி சுண்டு வந்தன. ஆனால்‌ இஸ்ராயே 
லார்‌ யாவே மீது கொண்ட நம்பிக்கை எத்த 
கையதென்றால்‌ இறைவன்‌ வல்லமையால்‌ 
தீமையை அழிக்க முடியாது அலலது சாவின்‌ 
மீது வெற்றிக்‌ கொள்ள முடியாது என்று 
அவர்களால்‌ நினைத்துக்கூட பார்க்க முடிய 
வில்லை. கண்டிப்பாக அனைவரையும்‌ 
தொடும்‌ சாவு இறைவனைத்‌ தொட முடி 
யாது. 


இறுதியில்‌ இருள்‌, 
இமை, குழப்பம்‌ அனைத்தின்‌ மீதும்‌ வெற்‌ 
றிக்‌ கொள்வார்‌ என்று நம்பினர்‌. இந்த 
நம்பிக்கை யாவே இறப்பின்‌ மீது வெற்றிக்‌ 
கொள்வார்‌ என்ற நம்பிக்கையாக வளர்ந்தது. 
இது பழைய ஏற்பாட்டில்‌ சற்றுப்‌ பிற்பட்ட 
காலத்தில்தான்‌ வளர்ந்தது. தானியேல்‌ ஆக 
மத்திற்குமுன்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இறந்த 
வர்களின்‌ உயிர்ப்பு பற்றிய நம்பிக்கை எங்‌ 
கும்‌ காணப்படவில்லை. கி.மு. 2-ஆம்‌ நூற்‌ 


அவர்கள்‌ யாவே, 


இறெப்பு (தொடச்சி) 


றாண்டைச்‌ சார்ந்த தானியேல்‌ ஆகமத்தில்‌ 
தான்‌ முதலில்‌ காண்கிறோம்‌. ஆன்மாவின்‌ 
முடிவில்லா வாழ்வைக்‌ கூறும்‌ ஞான ஆக 
மம்‌, அலக்சாந்திரியா பிரிவைச்‌ சார்ந்த யூதம 
தத்தின்‌ படைப்பாகும்‌. ஆன்மாவின்‌ முடி 
வில்லா வாழ்வு யூத நம்பிக்கைக்கும்‌ மனப்‌ 
பான்மைக்கும்‌ புறம்பானதாகும்‌. இது எப்‌ 
போதுமே பழைய ஏற்பாட்டிலோ புதிய 
ஏற்பாட்டிலோ ஒருபோதும்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
ளப்படவில்லை. 


2. புதிய ஏற்பாடு:- புதிய ஏற்பாடு இறப்பு 
பாவத்தின்‌ விளைவு, தண்டனை என்று 
வெளிப்படையாக, தெளிவாகக்கூறுகிறது. 
உரோ 5:12 தொ என்ற பகுதியில்‌ இதனைத்‌ 
தெளிவாகக்‌ காண்கிறோம்‌. இங்கு '*ஒரு 
மனிதனுடைய பாவத்தால்‌ பலருக்கும்‌ சாவு 
விளைந்தது போல, ஒரே ஒருவருடைய 
ஏற்புடைய செயலால்‌ எல்லா மனிதருக்கும்‌ 
வாழ்வு அளிக்கப்பட்டது'' என்று வாசிக்க 
றோம்‌. ஆதாமில்‌ எல்லோரும்‌ இறந்தது 
போல கிறிஸ்துவில்‌ அனைவரும்‌ உயிர்‌ 
பெறுவர்‌ (1 கொரி 15:22). புதிய ஏற்பாட்டில்‌ 
வழங்கும்‌ இன்னொரு கருத்து ' “கிறிஸ்து தன்‌ 
இறப்பின்‌ வழியாகச்‌ சாவின்‌ மீது வெற்றி 
கொண்டார்‌!" என்பது. சாவுதான்‌ கிறிஸ்து 
வெற்றிக்கொண்ட இறுதி எதிரி (5:25), 
அவர்‌ சாவின்‌ வல்லமையை அழித்தார்‌ (2 
தஇமோ 1:10). அவர்‌ சாவைத்தன்‌ கையில்‌ 
கொண்டிருந்த அலகையைச்‌ சாவின்‌ வழியா 
கவே அழித்து விட்டார்‌ (எபி 2:14]. இறிஸ்து 
இயேகவுக்குள்‌ உயிர்தரும்‌ ஆவியானவரின்‌ 
சட்டம்‌ என்னைப்‌ பாவம்‌, சாவு என்பவற்‌ 
றின்‌ சட்டத்தினின்று விடுதலை செய்து 
விட்டது (உரோ 8&2). தஇிறிஸ்து இறந்ததும்‌ 
உயிர்த்ததும்‌ இறந்தோர்‌ மீதும்‌ வாழ்வோர்‌ 
மீதும்‌ ஆட்சி செலுத்தவே (14:9). இறந்தோரி 
டமிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனி 
மேல்‌ இறக்க மாட்டார்‌. இனி அவர்‌ சாவின்‌ 
ஆட்சிக்கு உட்பட்டவர்‌ அல்லர்‌ (6:9) அனை 
வருக்காகவும்‌ ஒருவர்‌ இறந்தார்‌ என்றால்‌ 
அனைவரும்‌ இறந்து போயினர்‌. அவர்‌ 
அனைவருக்காகவும்‌ உயிர்‌ துறந்ததோ வாழ்‌ 
கிறவர்கள்‌ இனி தங்களுக்கென வாழாமல்‌, 
தங்களுக்காக இறந்து உயிர்‌ துறந்தவருக்‌ 


றக இராவணன்‌ 


கென வாழ வேண்டும்‌ என்பதற்காகவே [2 
கொரி 5:14 தொ]. கிறிஸ்து சாவை ஏற்கும்‌ 
அளவுக்குத்‌ தாழ்த்தினார்‌. எனவே கடவுள்‌ 
மகிமையையும்‌ மேலான பெயரையும்‌, அவ 
ருக்கு அளித்தார்‌ (பிலி 2:5 தொ]. கிறிஸ்து 
வின்‌ இறப்பில்‌ பங்கு கொண்டால்‌ கிறிஸ்து 
சாவின்‌ மீது கொண்ட வெற்றியிலும்‌ பங்கு 
பெறுவோம்‌. இது உரோ 6:2 தொ என்ற 
பகுதியில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


கிறிஸ்துவன்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்திற்குள்‌ 
ஞானஸ்தானம்‌ பெற்று, புதுவாழ்வுக்கு அவ 
ரோடு உயிர்த்தெழுந்தவன்‌. அவருடைய மர 
ணத்தில்‌ பங்கு கொண்டால்‌ அவரோடு 
இணைக்கப்படுவோம்‌ (உரோ 6:5). பழைய 
மனித இயல்பு கிறிஸ்துவோடு சிவுவையில்‌ 
அறையுண்டுள்ளது. நாம்‌ கிறிஸ்துவோடு 
இறந்தோமாயின்‌ அவரோடு வாழ்வோம்‌ 
(6:8). நாம்‌ பாவ வாழ்க்கையைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ செத்தவர்கள்‌. கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்‌ கடவுளுக்காக வாழறெவாகள்‌ (6:11). 
ஊனியல்புக்கு ஏற்றபடி வாழ்ந்தால்‌ 
சாவோம்‌. ஆனால்‌ ஆவியானவரின்‌ செய 
லால்‌, உடலின்‌ செயல்களைச்‌ சாகடித்தால்‌ 
வாழ்வோம்‌ (8:13). ''நான்‌ கிறிஸ்துவோடு) 
சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்கிறேன்‌. 
இனி, வாழ்வது நானல்ல. என்னில்‌ வாழ்ப 
வர்‌ இறிஸ்துவே'' (கலா 2:20) என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. ''உலகம்‌ எனக்கு அறையுண்ட 
தாய்‌ இருக்கிறது. நான்‌ உலகத்திற்கு அறை 
யுண்டவனாய்‌ இருக்கிறேன்‌'' (6:18). 


கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ ஒருவனை இறப்‌ 
பினின்று காப்பதில்லை. ஆனால்‌ ஒருவன்‌ 
எப்போதும்‌ சாகான்‌ என்று உறுதியளிக்கிறது 
(யோவா 11:26). திவ்ய நற்கருணையில்‌ 
பங்கு கொள்வதால்‌ ஒருவன்‌ சாகான்‌. முடி 
வில்லா வாழ்வைப்‌ பெறுவான்‌'' என்று 
கூறப்படுகிறது (6:50). முடிவில்லா வாழ்வு 
என்ற கருத்தோடு இணைந்திருக்கும்‌ மற்‌ 
றொரு கருத்து ' இரண்டாவது சாவு'' என்ப 
தாகும்‌ (இருவெளி 2:11; 20:6,14; 21:8). 
இரண்டாவது சாவினால்‌ ஒருவன்‌ முடி 
வில்லா வாழ்வை இழக்கிறான்‌. கிறிஸ்துவர்‌ 
கள்‌ இறக்கும்‌ போது கிறிஸ்துவிலே இறக்கி 
றார்கள்‌ (1 தெச ௪:76). 


775 


இறுதி இராவுணவு (657 SLPPER) 

ஒத்தமை நற்செய்திகளும்‌ (மத்‌ 26:17-30; 
மாற்‌ 14:12-26; லூக்‌ 22:7-38) பவுலும்‌, (7 
கொரி 11:23-26) கிறிஸ்து காம்‌ பாடுபடுவ 
தற்கு முந்தின நாள்‌ இரவு தம்முடைய 
சிடர்களோடு உண்ட இறுதி உணவின்‌ நிகழ்ச்‌ 
சியுரைகளை எடுத்துக்‌ கூறுகின்றன. ஆனால்‌ 
யோவான்‌ இந்த உணவைப்பற்றி குறிப்பிட்‌ 
டாலும்‌ (13:2 தொ), ஆண்டவரின்‌ இரணவு 
உணவு ஒரு திருவருட்சாதனமாக ஏற்படுத்தி 
யது பற்றி துல்லியமான குறிப்பு இல்லை. 
ஆனால்‌ அப்பம்‌ பலுகிய பின்‌ வரும்‌ அறவு 
ரையில்‌ குறிப்பாக (6:51-56) திருவருட்‌ சாத 
ணக்கன்மை எடுத்துக்கூறப்படு கிறது. 


இந்த இறுதி உணவு விவரிப்புப்‌ பற்றிய 
சூழ்நிலை, வார்த்தைகள்‌, நோக்கம்‌, இவற்‌ 
றைப்‌ பற்றிய கருத்து வேறுபாடுகள்‌ நிலவு 
தல்‌ தவிர்க்க இயலாத ஒன்று. மறையுண்மை 
பற்றித்‌ திருச்சபைகளில்‌ நிலவும்‌ மாறுபட்ட 
கருத்துக்கள்‌, இறுதி இரவுணவுபற்றிய பிரச்‌ 
சினையை மேலும்‌ சிக்கல்‌ மிக்ககாக்குகின்‌ 
றன. இதை தாம்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்‌ 


டும்‌. 


1. இராவுணவிற்கான சூழ்நிலைகள்‌: - 
இராவுணவு பற்றிய பிரச்சினைகள்‌ பாடுகள்‌ 
பற்றிய காலவரையரையுடன்‌ தொடர்புடை 
யதாக அமைகின்றன. மற்றும்‌ திருச்சபை 
யிலே இருந்து வருகின்ற பாரம்பரியங்களும்‌ 
நற்செய்தியாளர்கள்‌ நால்வரும்‌ இறுதி இரா 
வுணவானது இயேசு பாடுபட்ட வெள்ளிக்கி 
மமைக்கு முந்திய வியாழன்‌ இரவு நடந்தது 
என்று ஒத்துக்‌ கொள்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
நேரத்தை கணிப்பிடும்‌ முறையில்‌ அதாவது, 
சூரியன்மறைவதிலிருந்து அடுத்த சூரியன்‌ 
மறையும்‌ வரை கணக்கிட்டால்‌, ஓக்கமை 
நற்செய்தியார்கள்‌ இராவுணவும்‌ பாடுகளும்‌ 
பாஸ்கா திருவிழா நாளில்‌, அதாவது நீசான்‌ 
மாதம்‌ 15-ஆம்‌ நாள்‌, நடந்தது என்று கருக 
இடமிருக்கிறது. இக்கணிப்பின்படி இறுதி 
இரவுணவு பாஸ்கு உணவாகும்‌. ஆனால்‌ 
யோவான்‌ தன்னுடைய நற்செய்தியில்‌ 
வெளிப்படையாகவும, தெளிவாகவும்‌ பாடு 
களானது பாஸ்காவிற்கு முத்திய நாள்‌, அதா 


779 


வது பாஸ்காவிற்கு தயாரிப்புநாளில்‌, அதா 
வது நீசான 14-ஆம்‌ நாள்‌, நடந்தது என்று 
கூறுகின்றார்‌. அதாவது இயேசு பாடுபட்ட 
அந்த ஆண்டு பாஸ்கா திருவிழா வெள்ளிக்கி 
முமை அன்று ஓய்வு நாளன்றே வந்தது 
(யோவா 18:28; 19:14, 31). எனவே இதை 
வைத்துப்‌ பார்கின்றபோது இறுதிஇராவு 
ணவு பாஸ்கா உணவாக இருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. ஏனென்றால்‌ பாஸ்கா செம்‌ 
மறியானது மதிய வேலைக்குப்‌ பிறகுதான்‌ 
கொல்லப்பட வேண்டும்‌. அதாவது இயேசு 
சிலுவையில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த சம 
யம்‌ ஆகும்‌. இது இயேசுவின்‌ மரணத்தையும்‌ 
பாஸ்குச்‌ செம்மறியையும்‌ இணைக்கும்‌. பவு 
வின்‌ கருத்துடன்‌ ஒத்து போவதாய்‌ அமை 
கின்றது (1 கொரி 5:7). விவிலிய ஒத்தமை 
நற்செய்தி காலக்கணிப்பா அல்லது யோவா 
னின்‌ காலக்கணிப்பா என்ற பிரச்னை பற்றி 
அறிஞர்கள்‌ வலுவாக வேறுபடுவர்‌. இருச 
சபை வழக்கில்‌ உரோமைக்‌ கத்தோலிக்கத்‌ 
திருச்சபை நற்கருணையில்‌ புளியாத அப்பத்‌ 
தைப்‌ பயன்படுத்தி ஒத்தமை நற்செய்திக 
ளுக்கு ஆதரவு அளிக்கிறது. கிரேக்கத்‌ இருச்‌ 
சபை, சடங்கில்‌ புளிக்க அப்பத்தைப்‌ பயன்ப 
டுத்தி, யோவான்‌ காலக்கணிப்பைப்‌ பின்பற்‌ 
றுகிறது. 


2. இந்த மாறுபட்ட கருத்துடைய பாரம்ப 
ரியங்களை ஒற்றுமைப்படுத்த பல கருது 
கோள்கள்‌ எடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளன. சில 
ரது கருத்துப்படி மாற்கிலுள்ள காலவரைக்‌ 
குறிப்புக்கள்‌ முரணானவையாக உள்ளன. 
குறிப்பாக 1ச:12-இல்‌ ''புளியாத அப்பத்‌ 
திருவிழாவின்‌ முதல்‌ நாள்‌'' (நீசான்‌ 15) 
''பாஸ்காச்‌ செம்மறியைப்‌ பலியிடும்‌” 
நாளோடு (நீசான 14) தவறாக ஒனறாக்கப்‌ 
பட்டுள்ளது. தொடக்கத்திலே யோவானின்‌ 
பாரம்பரியத்தை ஒத்திருந்த மாற்கு பாரம்பரி 
யம்‌ பாஸ்கா உணவோடு இறுதி இரவு 
ணவை ஒன்றாக்கிப்‌ பிற்காலத்தில்‌ இடைச்‌ 
செருகப்பட்டதாகவும்‌, குறைந்த உண்மைத்‌ 
தன்மையுடையது எனறும்‌ இலரா்கருதுவர்‌. 
மற்றும்‌ சிலர்‌, இந்த வேறுபாட்டிற்குக்‌ கார 
ணம்‌ அரமேயிக்கிவிருந்து கிரேக்கத்திற்குத்‌ 
தவறான மொழி பெயர்ப்புகான்‌ என்று கருது 


இறுதி இராவுணவு 7 தொடர்ச்ச] 


கின்றனர்‌. வேறுசிலர்‌ லூக்‌ 22:15-இல்‌ வரும்‌ 
குறிப்பை, பாஸ்கு உணவை உட்கொள்ளும்‌ 
நிறைவேறாத ஆவல்‌'' எனறு விளக்கம 
வித்து, யோவனின்‌ மரபில்‌ சேர்க்கின்றனர்‌. 
ஆனால்‌ வேறுசிலர்‌, அதே குறிப்பு, இயேசு 
வின்‌ ஆழ்ந்த ஆவலை எடுத்துக்காட்டும்‌ 
செமித்திய மொழி மரபே தவிர, நிறைவே 
றாத ஆவலைக்‌ குறிக்கவில்லை என்று கருது 
வர்‌. அறிஞர்கள்‌ கிறிஸ்து இறந்த ஆண்டு 
பாஸ்கா விழாவானது பரிசேயர்‌, சதுசேயர்‌ 
இவர்களால்‌ வெவ்வேறு நாட்களில்‌ கொண் 
டாடப்பட்டது; இதற்குக்‌ காரணம்‌ அந்த 
ஆண்டு முழுநிலவு பற்றிய கணிப்பு இரு 
குழுவினரிடையே வேறுபட்டது என்பர்‌; 
ஆனால்‌ இதற்குப்‌ போதிய உறுதியான சான்‌ 
றுகள்‌ இல்லை, இதற்குக்‌ காரணம்‌ காலத்‌ 
தைக்‌ கணிப்பதில்‌ அவர்களிடம்‌ விளங்கிய 
அறியாமையும்‌ கிறிஸ்து இறந்த ஆண்டுக்கு 
ணிப்பு தெளிவாகவும்‌, குறிப்பாகவும்‌ தெரி 
யாததும்‌ ஆகும்‌. எனவே அறிஞர்கள்‌ ஏதா 
வது ஒரு நற்செய்தி பாரம்பரியத்தைத்‌ தங்க 
ளுக்கு ஆகாரமாக பயன்படுத்திக்‌ கொள்கின்‌ 
றனர்‌. எனவே பொதுவாக பாஸ்கா உணவை 
யும்‌ இறுதி இரவுணவையும்‌ ஒன்றாகக்‌ ௧௬ 
தும்‌ அறிஞர்கள்‌ அதற்கான விளக்கத்தை 
ஒத்தமை நற்செய்திகளில்‌ ஆராய்கின்றனர்‌. 


இறுதி இரவுணவுக்குப்‌ பாஸ்கா விளக்கம்‌ 
அளிப்பதை மறுத்துக்‌ கூறுபவர்கள்‌ பின்வ 
ரூம்‌ காரணங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்ற 
னர்‌. அ] பாஸ்கா உணவின்‌ முக்கிய கூறாகிய 
பாஸ்காச்‌ செம்மறி குறிக்கப்படவே 
இல்லை. ஆர்‌ புளியாத அப்பத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ கலைச்‌ சொல்லுக்குப்‌ பதிலாக, சாதா 
ரண அப்பத்தைக்‌ குறிக்கும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ 
பயன்பட்டுள்ளது. இ) பாஸ்காச்‌ சடங்கில்‌ 
வரும்‌ நான்கு இரசக்‌ இண்ணங்களுக்குப்‌ 
பதிலாக ஒன்று, அல்லது அதிகம்‌ போனால்‌ 
இரண்டு மட்டுமே குறிக்கப்பட்டுள்ளன. 
மேலும்‌ தொடக்கக்‌ காலத்திருச்சபை சடங்கு 
முறை பாஸ்கா உணவின்‌ சிறப்புக்களைக்‌ 
கொண்டிருக்கவில்லை. நற்கருணை ஏற்ப 
டுத்தப்பட்ட சூழ்நிலை பாஸ்கா உணவா 
னால்‌ அது ஆண்டுக்கு ஒரு முறைதான்‌ 
கடைப்பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 


த 


நெகிக்கால இயல்‌ 


ஆனால்‌ திருச்சபையின்‌ மரபு வாரம்தோறும்‌, 
என்‌ நாள்தோறும்‌, நற்கருணையைக்‌ கடைபி 
டித்துள்ளது. 


இந்த காரணங்கள்‌ உறுதியானவை அன்று. 
நற்செய்தியாளர்களின்‌ நோக்கம்‌ பாஸ்கு 
உணவை விவரிப்பது அன்று. கிறிஸ்துவின்‌ 
சிறப்பான சொற்களையும்‌ செயல்களையும்‌ 
தொகுத்துத்‌ தருவதே, அல்லது அவை திருச்ச 
பைபயால்‌ கடைப்பிடிக்கப்பட்ட முறையில்‌ 
எடுத்துக்‌ கூறுவதே ஆகும்‌. பழைய ஏற்பாட்‌ 
டிலும்‌ மற்ற யூத, கிரேக்க இலக்கியங்களிலும்‌ 
புனியாத அப்பத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லுக்‌ 
குப்பதிலாகச்‌ சாதாரண அப்பத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌ பயன்பட்டுள்ளது என்பது அறி 
ஞர்களால்‌ தெளிவாக எடுத்துக்‌ காட்டப்பட்‌ 
டுள்ளது. இறுதிக்கால நோக்கில்‌, வரவிருக்‌ 
கும்‌ காலத்தில்‌ நிகழவிருக்கும்‌ ' செம்மறி 
யின்‌ இரவுணவின்‌'' முன்னோடியாக அல்‌ 
லது முன்‌ சுவையாக, திருச்சபை ஆண்டவ 
ரின்‌ இரவுணவை அடிக்கடி கடைப்பிடித்த 
தாகத்‌ தெரிகிறது. 


மற்றுமொரு கருத்து:- இயேசுவும்‌ அவரு 
டைய டோ்களும்‌ நணபர்கள்‌ குழுவாக 
இருந்தனர்‌. நண்பர்களில்‌ சிலநேரங்களில்‌ 
ஒன்று கூடித்‌ 
அன்பை, சமய உணவைப்‌ பகிர்ந்து கொள்வ 
தில்‌ வெளிப்படுத்திக்‌ கொண்டனர்‌. இத்த 
கைய பகர்ந்து உண்ணாதல்‌, விழாக்‌ காலங்க 
ளில்‌, குறிப்பாகக்‌ கலியாணம்‌, இறப்பு, 
விருத்தசேதனம்‌ ஆகிய நாட்களில்‌ இடம்‌ 
பெற்றது. ஆயினும்‌ இவை சமயம்‌ சார்ந்‌ 
தவை என்பதற்கு எவ்விதச்‌ சான்றுகளும்‌ 
இல்லை. இருப்பினும்‌, யூதர்கள்‌ தங்கள்‌ 
குடும்பங்களில்‌ நண்பர்களுடனோ அல்லது 
குடும்பத்துடனோ சேர்ந்து உண்ட உணவு 
எப்போதும்‌ சமயப்‌ பண்புடையது. ஏனெ 
இரசத்தின்மேல்‌ இறைவ 
னுக்கு ஆசீர்‌ கூறப்பட்டது. 


தங்களுடைய உள்ளார்ந்த 


னில்‌ அப்பம்‌, 


3. பின்வரும்‌ விளக்கம்‌ சிறிது திருப்தி 
அளிப்பதாக உள்ளது. (அதையும்‌ சுருக்கமா 
கவே தருகிறோம்‌). கிறிஸ்து ''ஜூப்லி'"க்‌ 
காலக்கணிப்பைப்‌ ப அபடுத்தியிருக்க 


780 


வேண்டும்‌. அதன்படி பாஸ்கு விழா எப்போ 
தும்‌ புதன்‌ கிழமையன்று கொண்டாடப்‌ 
பெற்றது. ஆகவே இயேசு தமது இறுதி 
உணவாகிய பாஸ்கு உணவைச்‌ செவ்வாய்க்‌ 
இழனமை மாலை உண்டிருக்க வேண்டும்‌. 
அதிகார வர்க்கத்தைச்‌ சார்ந்த குருக்களும்‌ 
மற்ற சதுசேயரும்‌ மற்றொரு காலக்‌ கணிப்‌ 
பைப்‌ பின்பற்றி வெள்ளிக்கிழமை மாலை 
பாஸ்கு உணவை உண்டிருக்க வேண்டும்‌. 
அன்றுதான்‌ அவர்கள்‌ பாஸ்கு செம்மறியைக்‌ 
கொன்றிருக்க வேண்டும்‌. ஆகவேதான்‌ 
இயேசுவின்‌ இறுதி உணவின்போது செம்ம 
றியைப்‌ பற்றிய குறிப்பு ஒன்றும்‌ காணப்பட 
வில்லை. இவ்விரு காலக்கணிப்புகளையும்‌ 
மனதில்‌ கொண்டால்‌, இறுதி உணவு, பாடு 
கள்‌ பற்ற ' பல முரண்கள்‌ எளிதில்‌ தீர்கின்‌ 
றன. ஆனாலும்‌ முற்றிலும்‌ நாம்‌ தெளிவு 
அடைவதில்லை. 


ஆதிக்‌ கிறிஸ்துவழும்‌, நமது வழிபாட்டு 
முறையும்‌, இறுதி இரவு உணவு பாஸ்கு 
உணவுதான்‌ என்று ஏற்றுக்‌ கொண்டதாகத்‌ 
தரிகிறது. பாஸ்கு உணவு விழா ஆதிக்‌ 
கிறிஸ்கவர்களிடையே வழக்கில்‌ இருந்தது 
(அ.ப.12:3; 20:6; 1 கொரி 5:7-8). இன்றும்‌ 
நமது பூசைப்‌ பலி உணவில்‌ புளியாத அப்பத்‌ 
தைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. பாஸ்கு உண 
வுக்கும்‌ நற்கருணைப்‌ பலியுணவுக்கும்‌ 
உள்ள தொடர்பு லூக்‌ 22:16-ஆல்‌ குறிப்பாக 
அறியப்படுகிறது. கிறிஸ்துவின்‌ இறப்பு 
பாஸ்கு விழாவின்போது நடந்ததால்‌ பாஸ்கு 
விழா பற்றிய கருத்துக்கள்‌ நமது பரிசுத்த 
வார வழிபாட்டுச்‌ சடங்கிலும்‌, பாஸ்குக்‌ 
கால வழிபாட்டிலும்‌ பெரிதும்‌ இடம்‌ பெறு 
இன்றன. இவையாவும்‌, இறுதி இரவு உணவு 
பாஸ்கு உணவுதான்‌ என்று உறுதியாக நிரூ 
பிக்காவிட்டாலும்‌, இறுதி இரவு உணவு 
பாஸ்கு விழாச்‌ சூழ்நிலையில்‌ நடந்தேறியது 
என்று நாம்‌ ஐயமின்றி அறிய ஏதுவாகுனை 
றன. 


இறுதிக்கால இயல்‌ (L5SCHATOLOGY ) 


இது இறுதி நாட்களில்‌ நடைபெறவுள்ள 
நிகழ்ச்சிகளைப்பற்றிய விவிலியக்‌ கருத்தா 
கும்‌ (எபி 1:2; ஏச 2:2-4ீ; ஓசே 3:50). பழைய 


751 


ஏற்பாடு சமுதாயத்தின்‌ (இஸ்ராயேல்‌) எதிர்‌ 
காலத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றது; 
புதிய ஏற்பாடு தனிப்பட்ட வரின்‌ ஊழி பற்றி 
கவனம்‌ செலுத்துகின்றது. 


| பழைய ஏற்பாடு 

எபிரேயர்கள்‌ யாவேயை வரலாற்றின்‌ 
ஆண்டவராக வழிபட்டனர்‌. அவா சீனாய்‌ 
மலையில்‌ (இஸ்ராயேலை எகிப்தினின்று 
மீட்ட பின்னர்‌] யாவே தமது தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்ட மக்களுடன்‌ உடன்படிக்கையினை 
ஏற்படுத்தியதோடு நில்லாமல்‌, புதியதாக 
தோற்றுவிக்கப்பட்ட எபிரேய நாட்டையும்‌ 
ஆதரித்துக்‌ காத்து வந்தார்‌. ஐந்நூலின்‌ சில 
நூல்கள்‌ பாலைவனத்தில்‌ திரிந்த போது 
இறைவன்‌ வழிகாட்டியதை விவரிக்கன்றன; 
1-2 சாமுவேல்‌ மற்றும்‌ 1-2 அரசர்‌ நூல்கள்‌ 
இஸ்ராயேலின்‌ அரசாட்சி முறையுடன்‌ 
இறைவனின்‌ அணுகுமுறைகளைப்‌ பற்றி 
விவரிக்கின்றன. பிற்கால இறைவாக்கினர்க 
ளின்‌ சில நூல்கள்‌ வழக்கமாக ஆண்டவரின்‌ 
நாள்‌ (அல்லது இர்ப்பின்‌ நாள்‌] என்ற கருத 
இன்‌ அடிப்படையில்‌ இஸ்ராயேலுடன்‌ எதிர்‌ 
காலத்தில்‌ இறைவன்‌ கொள்ளும்‌ தொடர்பி 
னைக்‌ குறிப்பிடுகின்றன. 


1. இறைவாக்கினர்கள்‌: - இறைவாக்கினர்‌ 
களுக்கு ஆண்டவரின்‌ நாளானது நேர்மையா 
னவர்களுக்கு .மீட்பு, நம்பிக்கை மற்றும்‌ 
நியாயம்‌, உரிமை மெய்ப்பித்தவின்‌ நாளாக 
வும்‌ நேர்மையற்றவர்களுக்கான தீர்ப்பு மற்‌ 
றும்‌ அழிவின்‌ நாளாகவும்‌ இருக்கும்‌. இது, 
உடன்படிக்கையின்‌ ஒப்பந்தங்களைப்‌ பின்‌ 
பற்றுவோருக்கு ஆசியையும்‌, தங்களது 
பொறுப்பை புறக்கணிப்பவர்களுக்கு சாபங்‌ 
களையும்‌ உறுதியனிக்கின்ற மோசேயின்‌ 
உடன்படிக்கைக்கு இணையானதாகும்‌. பிற 
கால வெளிப்பாட்டுக்‌ காட்டுயாளர்களைப்‌ 
போல இல்லாமல்‌, அவரது நாள்‌ வரும்‌ 
வரை ஆண்டவர்‌ வரலாற்றை தொடர்ந்து 
ஆள்வார்‌ என்று இறைவாக்கினர்கள்‌ நம்பி 
னர்‌. 


அ. நாடுகடத்தலுக்கு முன்னர்‌:- ஆண்டவ 
ரின்‌ நாளைப்பற்றி பேகம்‌ இவ்வாக்கினர்க 


ஹெகிக்கால இயல்‌ [தொட ர்ச்‌) 


ளில்‌ கி.மு.ச-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
ஆமோஸ்‌ மற்றும்‌ ஓசேயா ஆகியோரும்‌ 
இருந்தனர்‌. கடுமையான ஆமோஸ்‌, ஆண்ட 
வரின்‌ நாளானது அவர்கள்‌ எதிர்‌ பார்ப்பது 
போல ஒளியாக இல்லாமல்‌, இருளும்‌ சோர்‌ 
வும்‌ கொண்டதாக இருக்குமென சமாரிய 
எபிரேயருக்குக்‌ கூறுகிறார்‌ (ஆமோ 5:18-20). 
பாவம்‌ நிறைந்த இஸ்ராயேலுக்கான இறை 
வனின்‌ இரக்கத்தையும்‌ கருணையினையும்‌ 
ஆமோஸ்‌ குறைத்துக்கூறினாலும்‌ (ஆமோ 
9:11-15) ஓசேயா பெருமளவில்‌ அதனை 
ஈடுகட்டுகிறார்‌. இறைவனுடைய தண்ட 
னையினை ஒதுக்கிவிடாமல்‌, ஓசேயா எப்பி 
ராயிமின்பால்‌ இறைவனின்‌ அன்பையும்‌ 
(ஒசே 11:1 தொ), தமது மகனை! அழிக்க 
விருப்பமில்லாமல்‌ இருப்பதையும்‌ (11:8-9), 
அவனை புதுப்பித்து மீண்டும்‌ எழுச்சியூட்ட 
விரும்பும்‌ இறைவனின்‌ ஆவலையும்‌ (2:15- 
23) அழுத்தமாகக்‌ கூறுகின்றார்‌. 


ஆ. நாடு கடத்தப்பட்ட நிலையில்‌: - 387- 
கூ-இல்‌ ஏற்பட்ட எருசலேமின்‌ வீழ்ச்சி 
மற்றும்‌ தென்னாட்டு அரசினரை பாபிலோ 
னுக்கு நாடு கடத்தியதைத்‌ தொடர்ந்த, யூதா 
வின்‌ எதிர்காலமானது இருள்‌ சூழ்ந்ததாய்க்‌ 
காணப்பட்டது. பாபிலோனுக்கு அருகில 
வசித்த நாடு கடத்தப்பட்டவர்களுடன்‌ 
தம்மை ஒன்றுபடுத்திக்‌ கொண்ட எசக்கி 
யேல்‌ இர்ப்பைப்பற்றிய வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தாமல்‌, யூதாவின்‌ புதிய இதயம்‌ 
மற்றும்‌ ழ்ப்படிதல்‌ தன்மை பற்றி முன்னறி 
வித்தார்‌ (எச 38:26-27). அதன்‌ தந்தையரின்‌ 
நாட்டிற்கு திரும்புதல்‌ பற்றியும்‌ அவர்‌ குறிப்‌ 
பிட்டார்‌ (36:28 தொ). மேலும்‌, வடக்கு 
மற்றும்‌ தெற்கு அரசுகளின்‌ இணைப்பு (37:15- 
27), இறந்தோரிடமிருந்து அவர்களின்‌ 
உயிர்ப்பு (37:1-14), புதிய ஆலயம்‌ மற்றும்‌ 
நிலத்தை பகர்தல்‌ பற்றியும்‌ (40-48) அவர்‌ 
கூறுகிறார்‌. அதே முறையில்‌ இறைவாக்கி 
னர்‌ ஏசயா அல்லது அவரை தொடர்ந்து 
வந்தவர்‌, இஸ்ராயேலின்‌ எதிர்கால மீட்டி 
(ஏச 60-62) மற்றும்‌ யூதாவின்‌ ,சமாதான 
ஆட்சி (65:13-25) ஆகியவை பற்றிக்‌ கூறி 
விட்டு, '“ஆண்டவரை வழிபட அனைத்து 
மாணிடரும்‌'' வந்து சேரும்‌ புதிய வானம்‌ 


இறு திசகால இயல்‌ (கொடா) 


மற்றும்‌ புதிய பூமி பற்றிய காட்சியுடன்‌ 
(6622-24) தனது ஆறுதல்‌ செய்தியை முடிக்கி 
றார்‌, 


இ. நாடுகடத்தலுக்கு பிற்பட்ட இறைவாக்‌ 
கினர்கள்‌:- முந்தைய இறைவாக்கினர்கள்‌ 
இறை தீர்ப்பை இஸ்ராயேல்‌, யூதா மற்றும்‌ 
அதனைச்‌ சுற்றியுள்ள நாடுகளுடன்‌ இணைத்‌ 
தது போல, செப்பனியாவைப்‌ போன்று 
(செப்‌ 1;14-18; 2:4-15), இறைவாக்கினர்‌ 
மலாக்கியாவும்‌, இறை தீர்ப்பானது தமை 
புரியும்‌ மற்றும்‌ அகந்கை மிக்க எல்லா 
நாடுகளையும்‌ உள்ளடக்குமாறு விரிவுபடுத்‌ 
துகின்றார்‌ (மலா 3:19). அவரது செய்தி 
நேர்மையற்றவர்சுளுக்கு துயரமிக்கதாய்‌ 
இருந்தது போன்றே, விசுவாசிகளுக்கு எழுச 
சியூட்டுவதாகவும்‌, அளக்கமூட்டுவதாகவும்‌ 
இருந்தது. நீதிக்‌ கதிரவனின்‌ குணமளிக்கும்‌ 
சிறகுகளின்‌ பாதுகாப்பை அவர்கள்‌ விரை 
வில்‌ அனுபவிப்பர்‌ (3:20). 


2. இறை வெளிப்பாட்டுக்‌ காட்சியாளர்‌ 
கள்‌:- நன்மை இமை ஆகிய வரலாற்றுச்‌ 
சக்திகள்‌ மீது முழுனமையான ஆதிக்கத்தை 
இறைவன்‌ கொண்டுள்ள வரலாறுபற்றிய 
இறைவாக்கினர்களின்‌ நோக்கை , திருவெ 
ளிப்பாட்டு தோக்கிலிருந்து அறிஞர்கள்‌ 
வேறுபடுத்துகன்றனர்‌. இறைவாக்கினர்களு 
டன்‌ சேர்ந்து ஆண்டவரின்‌ பெரும்மாற்றத்‌ 
இன்‌ நாளினை ஏற்றுக்கொள்ளும்‌ இறைவெ 
னிப்பாட்டுக்‌ காட்‌ சியாளர்கள்‌, மனித செயல்‌ 
களின்மீது இறைவன்‌ தனது ஆதிக்கத்தை 
மீண்டும்‌ உறுதிப்படுத்தக்கூடிய ஓர்‌ இறை 
தலையிட்டை எதிர்பார்க்கனர்‌. காணி 7-12, 
அரசினையும்‌ இர்ப்பிடக்கூடிய திறமையி 
னைப்‌ பெறக்கூடிய புனிகர்களுக்கு எதிரான 
போர்‌ (7:21-22), தன்னை மட்டுமே சிறப்‌ 
பித்து, தனது பெயரை மட்டுமே புகழக்கூ 
டிய ஒரு அரசனின்‌ தோற்றம்‌ (11:36-43], 
, பெருங்கலாபனை மற்றும்‌ விடுதலை (12:1- 
4) ஆகியவை பற்றி வெளிக்காட்டுகின்றது. 
மற்றொரு இறைவெளிப்பாட்டு விவரிப்பில்‌ 
(ஏச 24-27), இறைவன்‌ உலக அரசனை 
தண்டிப்பார்‌ (2ச:21-23), இமையை குறிப்‌ 
பிட்டு நிற்கும்‌ பெயர்‌ தெரியாத நகரை 


782 


அழிப்பார்‌ (25:1-8), இலவியாத்தான்‌ என்‌ 
னும்‌ மிருகத்தை வெட்டி வீழ்த்துவார்‌ (27:1) 
என்றும்‌ குறிப்பிடப்பட்டுளளது. அதனு 
டன்‌, அவர்‌ யூதாவிற்கு முழுமையான சமா 
தானத்தை அளித்து (26:1-5), யாக்கோபின்‌ 
செல்வத்தை மீட்டுதருவார்‌. இரு ஏற்பாடுக 
ருக்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ இடைப்‌ 
பட்ட ஊழிகளால்‌ நிரப்பப்படும்படியாக, 
இறைவனுக்கும்‌ உலகிற்கும்‌ இடையில்‌ ௧௬ 
தப்பட்ட இடைவெளி விரிவடைந்தது. 


' புதிய ஏற்பாடு 

பழைய ஏற்பாட்டில்‌ ஆண்டவரின்‌ நாள்‌ 
பற்றிய கருத்தை மீண்டும்‌ உறுதிப்படுததுவ 
கோடல்லாமல்‌, புதிய ஏற்பாடு அதனை 
விரிவடையவும்‌ செய்கின்றது. ஆண்டவரின்‌ 
நாள்‌ என்பது இயேசுவின்‌ முதல்‌ மற்றும்‌ 
இரண்டாவது வருகையை குறிப்பிடுவதாக 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வருங்கால மீட்‌ 
பின்‌ நிறைவேறுதலில்‌ இஸ்ராயேல்‌ தன்‌ 
முதன்மையை இழக்குகிறது, தனி நபரின்‌ 
ஊழ முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 


இயேகவும்‌ அப்போஸ்தலரான பவுலும்‌ 
எதார்காலம்‌ பற்றிய தங்களுடைய அக்கறை 
னயத்‌ தங்களது படிப்பினை மற்றும்‌ போத 
னையின்‌ திட்டத்திற்குள்‌ உள்ளடக்கினா்‌. 
தமது துன்பம்‌ மற்றும்‌ மரணத்திற்குச ல 
நாட்கள்‌ முன்னர்‌, ஆலயத்தில்‌ தமது இறுதி 
அறிவுரைக்குப்‌ பின்னர்‌ ஆலயத்தின்‌ அழிவு 
பற்றிய சீடர்களின்‌ கேள்விக்கு இயேசு பதில 
ளிக்கும்போது, ஆலய அழிவு மற்றும்‌ உலக 
முடிவிற்கு முன்னர்‌ ஒரு சில அடையாளங்‌ 
கள்‌ தோன்ற வேண்டுமெனக்‌ குறிப்பிடுகின்‌ 
றார்‌ (மாற 13). ஏறக்குறைய கி.பி. 51-இல்‌ 
எழுதிய இரண்டு. திருமுகங்களில்‌, தனது 
இரண்டாவது வேதபோதகப்‌ பயணத்தின்‌ 
போது தெசலோனிய விசுவாகிகளுடன்‌ 
விவாதித்து, இயேசுவின்‌ வருகையைப்‌ பற்‌ 
றிய சில தவறான கருத்துக்களைத்‌ தருத்துவ 
தற்குப்‌ பவுல்‌ முயல்கிறார்‌. அவர்கள்‌ கிறிஸ்‌ 
துவின்‌ இரண்டாவது வருகைக்கென ஆவலு 
டன காத்திருப்பதைப்‌ பாராட்டுகின்ற அதே 
வேளையில்‌ (1 தெச 1:10), இறந்தோரிடமி 
ருந்து உயிர்த்தெழுந்தவர்களும்‌ இன்னும்‌ 


763 


உயிரோடு இருப்பவர்களும்‌ ஒன்றாக 
இணைந்து ''வான வெளியில்‌: (4:17), அறி 
யாத நேரத்தில்‌ (5:2, இரவில்‌ திருடன்‌ வருவ 
தைப்போல] ஆண்டவரை சந்திப்போம்‌ 
என்று குறிப்பிட வேண்டியது அவசியமெ 
னப்‌ பவுல்‌ கருதுகின்றார்‌. கெசலோனிக்கா 
வில்‌ மதம்‌ மாறியவர்கள்‌, இயேசுவின்‌ உட 
னடிவருகையின்‌” காரணமாய்‌ இனி உனழக்‌ 
கத்‌ தேவையில்லை என்று அவரது முதல்‌ 
திருமுகம்‌ சுட்டுவதாகப்‌ புரிந்து கொண்ட 
போது, ஒரு சில நிகழ்ச்சிகள்‌ நடப்பதற்கு 
முலினர்‌ இறிஸ்து திரும்பிவரமாட்டார்‌ (2 
தெச 2:1-4); எனவே சோம்பேறியாக மாறி 
யுள்ள விசுவாசிகள்‌ மீண்டும்‌ பயனளிக்கும்‌ 
ஊழியத்தில்‌ ஈடுபட வேண்டும்‌ என்று பவுல்‌ 
தனது இரண்டாவது திருமுகத்தில்‌ பதிலளிக்‌ 
கிறார்‌ (3:6-13). தனது பிந்தைய கடிதங்களில்‌ 
இத்தகைய விளக்கங்களைப்பற்றி அப்‌ 
போஸ்தலர்‌ குறிப்பிடாவிட்டாலும்‌, வரவி 
ருக்கும்‌ தீர்ப்பின்‌ நாளைப்பற்றி விசுவாசி 
களை மீண்டும்‌ மீண்டும்‌ எச்சரிக்கிறார்‌. 


1. நிகழ்கால இறுதிக்கால இயல்‌:- இயேசு 
வும்‌ பவுலும்‌ அரசின்‌ நிகழ்கால ஆரம்பத்தை 
யும்‌ அரசின்‌ எதிர்கால முழுமையினையும்‌ 
வேறுபடுத்துகின்றனர்‌. இயேசுவின்‌ கலி 
லேய பணிக்கு முன்னர்‌ அவரது அறிவிப்‌ 
பினை மாற்கு குறிப்பிடுகின்றார்‌, “காலம்‌ 
நிறைவேறிற்று, கடவுளின்‌ அரசு நெருங்கி 
விட்டது, மனந்திரும்பி நற்செய்தியை நம்‌ 
புங்கள்‌'*' (மாற்‌ 1:14; மத்‌ 4:17). அதில்‌ 
இறையரசு தொடங்கப்பட்டுவிட்டது; பேய்‌ 
களினமீது வெற்றி கொண்டவராக இயேசு 
காட்டப்படுகிறார்‌. மத்தேயுவின்‌ கருத்துப்‌ 
படி பல்வேறு புதுமைகளை நிறைவேற்றி 
(மத்‌ 11:4-5) சாத்தானின்‌ அரசினை வீழ்ச்சிய 
டையச்‌ செய்த இயேசு (12:28) பழைய 
ஏற்பாட்டு இறைவாக்கினர்களும்‌ நீதிமான்க 
ளும்‌ எதிர்பார்த்த நிலையினை உருவாக்கி 
னார்‌ (13:17). 


மத்தேயு மற்றும்‌ மாற்கு அரசின்‌ முழுநி 
றைவு பற்றிய கருத்தினை ஒதுக்காவிட்டா 
லும்‌ (மத்‌ 19:28; 25:37-406; மாற்‌ 13:3-37), 
அரசின்‌ எதிர்கால முழுநிறைவினைப்‌ பற்றி 


றெகிக்கால இயல்‌ [தொடர்க] 


மற்ற இரு ஒத்தமை நற்செய்தியாளர்களை 
யும்விட லூக்கா மிகவும்‌ அழுத்திக்‌ கூறுவதா 
தெரிகிறது. லூக்கா நற்செய்தி உ.பி. 
70-க்கு பின்னர்‌ எழுதப்பட்டிருப்பின்‌, மாற்‌ 
1:14 (லூக்‌ 4:12-15) மற்ற பகுதிகள்‌ பற்றிய 
அவரது விளக்கத்தின்படி, கிறிஸ்துவின்‌ 
வருகை தாமதப்படுவதை ஏற்று அவரது 
நற்செய்தி அமைவதாக நமக்குத்‌ தோன்ற 
லாம்‌. அதே சமயம்‌, 'இறுதிக்காலத்திலிருந்‌ 
து' "இன்றைய நாளுக்கு” லூக்கா கொண்ட 
மாற்றமும்‌, சாத்தானின்‌ வீழ்ச்சி மற்றும்‌ 
சீடர்களின்‌ அதிகாரம்‌ பற்றிய , இயேசுவின்‌ 
வார்த்தைகளும்‌ (10:19-19), இயேசுவின்‌ வரு 
கையின்‌ தாமதத்தால்‌ ஆகதுத்திருச்சபையில்‌ 
ஏற்பட்ட குழப்பத்தை நீக்குவதற்காக, இயே 
கவின்‌ இறுதிக்காலம்‌ பற்றிய கருத்தினை 
லூக்கா பயன்படுத்தவில்லை என்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. 


ஒத்தமை நற்செய்தியாளர்களின்‌ நிகழ்கா 
லம்‌, வருங்காலம்‌ என்னும்‌ தளமட்டமான 
வேறுபாட்டினை, அப்போஸ்தலரான 
யோவான்‌ செங்குத்தான இருமைவாதமாக 
மாற்றுகிறார்‌. அதில்‌ விசுவாசிகள்‌ 8ழிலி 
ருந்து மேலாக, அதாவது இறப்பு மற்றும்‌ 
உலகினின்று வாழ்வு விண்ணகம்‌ செல்லும்‌ 
விதமாக மாற்றியமைக்திருப்பதாக முதல்‌ 
நோக்கிலேயே தோன்றுகிறது. விசுவாசிகள்‌ 
இந்த வாழ்விலேயே முடிவில்லா வாழ்வை 
கொண்டுள்ளனர்‌ என்னும்‌ இயேசுவின்‌ உறு 
திமொழி (யோவா 3:36; 5:24]. இறந்தோரி 
னின்று இலாசரை உயிர்ப்பித்ததன்‌ மூலம்‌ 
உயிர்ப்பின்‌ இன்றைய உண்மை நிலை மற்‌ 
றும்‌ முடிவில்லா வாழ்வின்‌ தொடர்நிலை 
ஆகியவற்றை வெளிப்படுத்துதல்‌ (11:25-சீசீ),. 
தனது காலத்தவர்கள்‌ ஒளியாகிய தம்மை 
ஏற்று, ஒளியின்‌ மக்களாக வேண்டும்‌ என்‌ 
னும்‌ அவசர செய்தி (12:35-36) ஆகியவை 
இயேசுவின்‌ வாக்குகளில்‌ முூனைப்பானவை 
யாகத்‌ தெரிகின்றன. ஆனால்‌ யோவான்‌ 
தளமட்டமான அல்லது காலம்‌ சார்ந்த இறு 
திக்கால இயலை பிளேட்டோ அல்லது 
ஞானவாதிகளின்‌ செங்குத்தான இருமைவா 
தமாக மாற்றவில்லை. உண்மையில்‌, தனிநப 
ரின்‌ நிறைவேறிய செங்குத்தான ஊழுக்கு 


இரு இக்கால இயல்‌ கொடாக்‌] 


ஒரு இருத்தமாக அண்டத்தின்‌ எதிர்கால 
தளமட்டமான நிறைவு தேவைப்படுகிறது, 
என்று அவர்‌ விளக்குகிறார்‌ (யோவா 12:47- 
48; 5:28-39). நிகழ்காலம்‌ பற்றிய இதே 
போன்ற அழுத்தம்‌ பவுலின்‌ நூல்களிலும்‌ 
காணப்படுகின்றது. 3 கொரி 6:8-இல்‌ ஏச 
29:8-னயப்‌ பற்றி விளக்கும்போது 'ஏற்பு 
டைய காலமும்‌” "மீட்பின்‌ நாளும்‌” வந்து 
விட்டதாகக்‌ கூறுகின்றார்‌. மற்ற பகுதிகளில்‌, 
மீட்பு மிக அருகில்‌ இருப்பதால்‌, கிறிஸ்‌ 
துவை ஏற்றுக்கொள்ளுமாறு தனது ர்க 
ளைத்‌ தூண்டுகிறார்‌ (உரோ 15:11:12) "மிக 
அருகில்‌' பிலி 2:45]. 


2. எதிர்கால இறுதிக்கால இயல்‌:- மக்கள்‌ 
அனைவரின்‌ பாவங்களைத்‌ தம்மீது ஏற்றுக்‌ 
கொண்டு, மீட்பை நிகழச்செய்த கிறிஸ்து 
(எபி 9:26), தமது மீட்புப்பணியை முழு 
மைப்படுத்த மீண்டும்‌ ஒருநாள்‌ வருவார்‌ 
[எபி 9:28; 10:25; யாக 5:7-9; 1 பேதுரு 1:5] 
என்று மற்ற புதிய ஏற்பாட்டுப்‌ பகுதிகள்‌ 
குறிப்பிடுகின்றன. கிறிஸ்துவின்‌ மீட்பானது 
தனிநபர்‌ மற்றும்‌ சமுதாயம்‌ ஆகிய இரண்‌ 
டையும்‌ கொண்டிருப்பதால்‌, உடல்‌ மரணம்‌, 
ஆன்மாவின்‌ இடைக்காலநிலை, உடலின்‌ 
உயிர்ப்பு ஆகிய தனி நபரின்‌ முடிவை 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை, தீர்ப்பின்‌ 
நாள்‌, இறையரசு மற்றும்‌ வானமும்‌ வையக 
மும்‌ மீண்டும்‌ உருவாதல்‌ ஆகியவற்றை 
ஒன்றாகக்‌ கொண்ட உலகின்‌ எதிர்கால நிறை 
வின்‌ ஒரு பகுதியாகக்‌ கருதுவது மிக அவசிய 
மாகும்‌. 


௮. கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை: - 
உயிர்த்தபின்னர்‌ நாற்பது நாட்கள்‌ கழித்து 
விண்ணகம்‌ சென்ற கிறிஸ்து [(அ.ப.1:3, 11) 
அனைவரும்‌ காணும்‌ விதத்தில்‌ (திருவெளி 
1:7), வல்லமையோடும்‌ மாட்‌ சயோடும்‌ 
மீண்டும்‌ வருவதாக வாக்களித்தார்‌ (மத்‌ 
24:30; 1 தெச 3:16-17). இயேசுவும்‌ பவுலும்‌ 

இந்நிகழ்ச்ள விரைவில்‌ நடைபெறப்போவ 
. தாகப்‌ போதித்திருந்தாலும்‌, இரண்டாவது 
வருகைக்கான குறிப்பிட்ட நாளைப்பற்றிக்‌ 
கணக்கிடுநலுக்கு எதிராக அவர்கள்‌ எச்சரிக்‌ 
கின்றனர்‌ (மத்‌ 24:37,36; 1 தெச 5:2). 


784 


ஆ. உயிர்ப்பு:- மனித உடலின்‌ உயிர்ப்‌ 
பைப்பற்றிய பழைய ஏற்பாட்டு உட்கருத்‌ 
துக்களைப்‌ புதிய ஏற்பாடு தெளிவுபடுத்து 
கின்றது. ஆண்டவர்‌ இறந்தவருக்கெல்லாம்‌ 
உயிருள்ளவரின்‌ இறைவனாக உள்ளார்‌ (மத்‌ 
22:32) என்னும்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளை 
நற்செய்தி நூல்கள்‌ கொண்டுள்ளன. மேலும்‌, 
இயேசு உயிர்ப்பை நம்பினார்‌ என்றும்‌ 
அவை குறிப்பிடுகின்றன. (இக்கருத்தில்‌, 
உயிர்ததெழுதலை மறுக்கும்‌ சதுசேயரிடமி 
ருந்து விலகி, அவர்‌ பரிசேயருக்கு நெருங்கி 
யிருந்தார்‌]. பவுலும்‌ உடலின்‌ உயிர்ப்பை 
ஏற்றுக்கொண்டார்‌. தெசலோனிக்கா மக்க 
ளுக்கு எழுதும்‌ போது, இறந்து மீண்டும்‌ 
உயிர்த்து எமுந்ததாக தான்‌ விசுவசிக்கும்‌ 
இயேசு (1 தெச 4:14), மீண்டும்‌ வரும்போது 
்‌ 'உறங்குபவர்களை'' எழுப்புவார்‌, அதா 
வது, ஏற்கனவே இறந்தவர்களையும்‌ உயிரு 
டன்‌ உள்ளவர்களுடன்‌ ஒருங்கு சேர்ப்பார்‌ 
(2:12-18). விசுவாசிகளின்‌ உயிர்ப்பானது 
இயேசுவின்‌ உயிர்ப்பிலேயே நங்கூரமிட்டி 
ருப்பதாக, அவர்‌ கொரிந்தியருக்கு விளக்கு 
கின்றார்‌. ஏனெனில்‌, இறந்தோரிட மிருந்து 
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து (1 கொரி 5:4), தாம்‌ 
மீண்டும்‌ வரும்போது தமக்குரியவர்களை 
வாழ்விற்கு உயிர்ப்பிப்பார்‌ (15:23). 


விசுவாசத்தினாலும்‌, அவருக்கு ஏற்பட்ட 
தஇறிஸ்துவினுடைய காட்சியின்‌ சான்றாலும்‌ 
உடலின்‌ உயிர்ப்பை ஏற்றுக்கொண்டாலும்‌, 
மணித உடலின்‌ இறப்பிற்கும்‌, உயிர்த்த உட 
லுடனான ஆன்மாவின்‌ ஒன்றிப்புக்கும்‌ 
இடையிலான ஆன்மாவின்நிலை பற்றி 
பவுல்‌ சிறிதளவே எழுதியுள்ளார்‌. அழிவில்‌ 
லாமை இறைவனுக்கு மட்டுமே உரியதாக 
அவர்‌ கருதினார்‌ (1 தமோ 6:16); மணித 
உயிர்கள்‌ இச்சறெப்பை கொண்டிருப்பதாக 
அவர்‌ ஒருபோதும்‌ கற்பிக்கவில்லை. உடல 
ளவில்‌ இறந்தவுடன்‌ மனிதன்‌ வாழும்‌ நிலை 
யினை இழக்கிறான்‌ என்று சுட்டிக்காட்டா 
மல்‌ இருப்பஇல்‌ உன்னிப்பாக இருந்தாலும்‌, 
ஆன்மாவிற்கு இயல்பாகவே அழிவில்லை 
என்னும்‌ பிளேட்டோவின்‌ கருத்திற்கு பவுல்‌ 
ஆகரவு தரவில்லை. கொரிந்தியருக்கு எழு 
திய இரண்டாம்‌ திருமுகத்திலும்‌ அழியும்‌ 


785 


வாழ்வானது உடனடியாக விண்ணகத்தி 
லுள்ள ஆண்ட வருடனான புதிய வாழ்க்கை 
யுடன்‌ இணைவதற்காக, உயிர்த்த உடலி 
னால்‌ உடுத்தபட தான்‌ ஏங்குவதாக அவர்‌ 
அறிவிக்கிறார்‌ (2 கொரி 3:1-4), 


இ. தீர்ப்பு- நேர்மையானவர்களுக்கு 
மீட்பு, நேர்மையற்றவர்களுக்கு அழிவு என்‌ 
னும்‌ இறைவாக்கு வேறுபாட்டைப்‌ புதிய 
ஏற்பாடு தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது. 
இயேசு, காட்சி வெளிப்பாட்டின்‌ மனுமகனு 
டன்‌ தம்மை ஒன்றுபடுத்தி, நாடுகள்‌ இருகு 
முவாகப்‌ பிரிக்கப்படுமாறு அவர்முன்‌ ஒன்று 
சேர்க்கப்படும்‌ எனறு தமது சீடர்களிடம்‌ 
கூறுகின்றார்‌; நேோமையான வாழ்வு வாழ்ந்த 
வர்கள்‌ முடிவில்லா வாழவையும்‌ இறையர 
சையும்‌ பெறுவர்‌; நற்செயல்‌ புரியத்தவறிய 
வர்கள்‌ முடிவில்லா தண்டனையைப்‌ பெறு 
வர்‌ [மத்‌ 28:31-சீ6). யோவானின்‌ விவரிப்புப்‌ 
படி ஒருவர்‌ செய்த நன்மை தீமைக்கேற்ப 
வாழ்வு அல்லது தீர்ப்புக்கேற்ற உயிர்ப்பை 
இயேசு போதிக்கின்றார்‌ (யோவா 5:28-29; 
திருவெளி 21:12-15). பவுலும்‌ அதே போன்ற 
தொரு தீர்ப்பைப்‌ பற்றிக்‌ கற்பிக்கிறார்‌ 
(உரோ 2:1-11; கலா 6:7-10). 


ஈ. எதிர்கால வாழ்வு:- நீதிமான்கள்‌ என 
கிறிஸ்துவால்‌ தீர்ப்பிடப்பட்டவர்கள்‌ அவ 
ரோடு முடிவில்லா வாழ்வு வாழ்வார்கள்‌. 
புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள்‌ முடிவில்லா 
வாழ்வு பற்றி மட்டுமே கூறிவிட்டு, அதனு 
டைய இயல்பைப்பற்றி கூறாவிட்டாலும்‌, 
அது பாவத்தின்‌ ஆதிக்சுமறற, ஆசிர்வதிக்கப்‌ 
பட்ட அனுபவமாகும்‌ என்று குறிப்பிடுகின்‌ 
றனர்‌. இத்தகைய விண்ணக வாழ்வானது 
உண்ணுதல்‌, குடித்தல்‌, உடலுறவு போன்ற 
பொதுவான செயல்கள்‌ இல்லாத ஒன்றாகும்‌ 
என இயேசு குறிப்பிடுகிறார்‌ (மத்‌ 22:30 இ). 
பவுலும்‌ ஆன்மீக உயிர்த்த உடலை, இன்‌ 
றைய மனித பருப்பொருளான, மண்சார்ந்த 
உடலிலிருந்து வேறுபடுத்துவதாகத்‌ தோன்‌ 
றுகிறது (1 கொரி 15:48-30). 


இறைவன்‌ மனிதனை முடிவில்லா துன்‌ 
பத்திற்கும்‌ நரக தண்டனைக்கும்‌ தீர்ப்பிடுவ 


இதுதிக்கால இயல்‌ [தொடா] 


தாக விவிலியம்‌ எங்குமே குறிப்பிடாவிட்‌ 
டாலும்‌, ஒரு சிலர்‌ இறைவனுடன்‌ கொள்‌ 
ளும்‌ முழுமையான தோழமையினை இழந்‌ 
துவிடுவதை புதிய ஏற்பாடு கட்டிக்காட்டு 
கின்றது. மக்கள்‌ நேர்மையற்றவர்களாக 
வாழ்வதை விவிலியம்‌ கண்டித்து, அவர்‌ 
களை மனந்திரும்பி, விசுவாசித்து, நற்செ 
யல்‌ புரியுமாறு தரண்டுகிறது. 


பவுலின்‌ கூற்றின்படி, கிறிஸ்து தமது 
மீட்புப்பணியை முழுமையாக நிறை 
வேற்றி, படைத்த ஆண்டவரின்‌ மேலாண்‌ 
மையை அனைத்துப்‌ படைப்புகளுக்கும்‌ 
தெளிவுபடுத்திய பின்னர்‌, நிகழ்காலத்தின்‌ 
இறுதி நாளில்‌, உலக அதிகாரத்தின்‌ 
அனைத்து வல்லமைகளும்‌ வெற்றிக்கொள்‌ 
ளப்படும்‌; இங்கே குறிக்கப்படும்‌ இறுதி 
வெற்றியானது கடவுளின்‌ அதிகாரத்திற்குச்‌ 
சாவையும்‌ பாவத்தையும்‌ அடிபணியச்‌ செய்‌ 
வதாகும்‌ (1 கொரி 15:24-27). 


உ. புதிய வையகம்‌:- பழைய ஏற்பாட்டு, 
குறிப்பாக ஏசயாவின்‌ உருவகங்களைக்‌ 
கையாண்டு, வயது முதிர்ந்த அப்போஸ்தல 
ரான யோவான்‌ பாவம்‌ மற்றும்‌ போரினால்‌ 
அச்சுறுத்தப்படாத மக்களுடன்‌ இறைவன்‌ 
நேரடியான தோழமை கொண்டுள்ள புனித 
நகரமாக புதிய எருசலேமைக்‌ காண்கிறார்‌ 
(திருவெளி 21:1-2). வீழ்ச்சிக்கு முன்பிருந்த 
தைப்போன்று வானமும்‌ பூமியும்‌ ஒன்றுபட்‌ 
டிருப்பதை கண்டபினனர்‌ (21:2), இறைவ 
னின்‌ அரியணையிலிருந்து புறப்படும்‌ வாழ்‌ 
வளிக்கும்‌ நீரினால்‌ ஊட்டப்பெற்று மீண்டும்‌ 
உருவாகும்‌ தோட்டத்தினை 
யோவான்‌ படம்பிடித்து காட்டுகின்றார்‌ 
(22:1-3). மனித உயிர்கள்‌ முழுமையான 
மீட்பை இவ்வுலகில்‌ அனுபவிப்பர்‌ என்‌ 
பதை யோவான்‌ உறுதிப்படுததுகின்றார்‌. 


ஏதேன்‌ 


|. இறையியல்‌ சிந்தனைகள்‌ 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இறுதிக்கா 
லம்‌ பற்றிய படிப்பினைகள்‌ பெருமளவு 
ஒதுக்கப்பட்டன. இவ்வுலகைச்‌ சார்ந்த வாழ்‌ 
வில்‌ எற்பட்ட முன்னேற்றத்திற்கு ஆட்பட்டு 
இவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம்‌. ஆனால்‌, 


இதுக்கான வருவிக்கும்‌ பாவம்‌ 


இதற்கு நேர்மாறாக 20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
குறிப்பாக பெரிய சமூக எழுச்சிகளின்‌ காலத்‌ 
இல்‌, இறுதிக்கால இயலின்‌ சில குறிப்பிட்ட 
கருத்துக்கள்‌, குறிப்பாக பழமைவாத கிறிஸ்‌ 
தவரிடையே, முக்கிய கவனத்தைப்‌ பெற்‌ 
றன. 


1. காலத்தின்‌ அடையாளங்கள்‌: - இரண்டா 
வது வருகைககுமுன்‌ நிகழக்கூடிய அடையா 
ளம்‌ பற்றிய இயேசுவின்‌ விளக்கமானது, 
எருசலேம்‌ ஆலயத்தின்‌ அழிவுபற்றிய டர்க 
ளின்‌ கேள்வி, தலைவர்களுக்கு இறைவன்‌ 
(மாற 13:1-4) அளித்த அடையாளங்களை 
அவர்கள்‌ விளக்க இயலாமை பற்றிய இயே 
சுவின்‌ கருத்து (மத்‌ 16:8-4; லூக்‌ 12:54-56) 
ஆகியவற்றின்‌ பின்னனியில்‌ தோக்கப்பட 
வேண்டும்‌. அவர்‌ இந்த அடையாளங்களை, 
எதிர்‌ கிறிஸ்து (மத்‌ 24:2-5), போர்கள்‌ மற்றும்‌ 
போர்களைப்‌ பற்றிய வதந்திகள்‌ (24:6), 
இன்னல்‌ /(22:10-12.24], மற்றும்‌ அண்ட மாற்‌ 
றங்கள்‌ (24:29) என முறையாக வரிசைபடுத்‌ 
தியிருந்தாலும்‌, இந்திகழ்ச்சிகள்‌ காலவரி 
சைப்படி நிகழும்‌ என்று இயேக குறிப்பிட 
வில்லை. தமது காலத்தவர்‌ தமது மறுவரு 
கையின்‌ நேரத்தைப்பற்றிக்‌ கணிப்பதை தடுக்‌ 
கும்‌ அவர்‌ (24:27.36), முதலாம்‌ மற்றும்‌ 
இரண்டாம்‌ வருகைக்கு இடைப்பட்ட கால 
மானது இன்னல்‌ மற்றும்‌ அழிவு ஆகியவற்‌ 
றால்‌ நிரம்பியதாக இருக்கும்‌ எனச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. ஆனாலும்‌, நற்செய்தியின்‌ உல 
களாவியபோதனையை அனுமதிப்பதற்கும்‌, 
செயல்படுத்தப்படுவதற்கும்‌, இறைவனின்‌ 
அருளுக்கு அவர்‌ பெருமளவு இடைவெளி 
அமைக்கிறார்‌ மத்‌ 24:14; உரோ 1125-26]. 


தெசலோனிக்கிய கிறிஸ்தவர்களை அமை 
திப்படுத்துவதற்காக இரண்டாம்‌ வருகைக்கு 
முந்தைய காலத்தைப்பற்றிய தனது லிவரிப்‌ 
பைப்‌ பவுல்‌ எளிமைப்படுத்துகின்றார்‌. எதிர்‌ 
கால நிகழ்ச்சிகளை மனிதப்போராட்டத்துட 
னும்‌ சமய வலிமையினைப்பெற முயற்சி 
செய்கின்ற அக்கிரமி மனிதனின்‌ தோற்றத்து 
டனும்‌ அவர்‌ நிறுத்திக்‌ கொள்கிறார்‌ (2 தெச 
2:4-12/. இயேசுவைப்‌ போன்று பவுலும்‌, 
விழிப்பாயிருந்து தங்களது நேரத்தை இறை 


760 


வனின்‌ பணியில்‌ பயன்படுத்துமாறு விகவா 
சிகளைத்‌ தூண்டுகிறார்‌. 


ஆ. இரு ஆயிர ஆண்டுக்கோட்பாடு:- 
சாத்தானின்‌ இறுதித்‌ தாக்குதலுக்கு முற்பட்ட 
கிறிஸ்துவின்‌ மற்றும்‌ உயிர்துறந்த விசுவாசி 
களின்‌ ஆயிரம்‌ ஆண்டு ஆட்சி பற்றிக்‌ குறிப்‌ 
பிடும்‌ திருவெளி 20:1-8- இல்‌ காணப்படும்‌ 
தெளிவில்வாத கருத்து கவனம்‌ ஈர்த்துள்ளது. 
ஆனந்தப்பரவசம்‌, இன்னவ்கள்‌, மற்றும்‌ 
ஆயிரமாண்டு ஆட்சி ஆகியவற்றிடையே 
எழும்‌ சிக்கவான உறவுமுறை பற்றிய பல்‌ 
வேறு விளக்கங்கள்‌, பழமையான கிறிஸ்த 
வர்களைத்‌ தொடர்ந்து பிரித்து வருகின்றன. 


காண்க ஆண்டவரின்‌ நாள்‌, ஆயிரமாண்‌ 
டுக்காலம்‌. 


இறுதிச்சாவை வருவிக்கும்‌ பாவம்‌ 

பொதுவாக பாவம்‌ நம்மை சாவுக்கு 
அழைத்துச்‌ செல்கின்றது. புதிய ஏற்பாட்டில்‌ 
! யோவா ௧:16-17-இல்‌ நான்கு முறை 'பா 
வம்‌' என்ற சொல்‌ பயன்படுத்தப்பட்டிருக்‌ 
கின்றது. யோவான்‌ இறுதிச்சாவை வருவிக்‌ 
காத பாவம்‌, இறுதிச்‌ சாவை வருவிக்கும்‌ 
பாவம்‌ என்று பிரித்துக்‌ காட்டுகின்றார்‌. 
கடவுளிடமிருந்து பிறக்காதவர்களே இவ்‌ 
விரு பாவத்தையும்‌ செய்கின்றார்கள்‌ (1 
யோவா 5:16). யோவான்‌ எண்ணப்படி 
சாவான பாவம்‌ செய்பவர்கள்‌ திருச்சபையி 
னின்று வெளியே தள்ளப்படுவார்கள்‌. உதார 
ணமாகத தன்‌ சகோதரனை வெறுக்கற எவ 
னும்‌ கொலைக்காரன்‌. கொலைகாரன்‌ எவ 
னிடத்திலும்‌ முடிவில்லா வாழ்வு நிலைத்த 
ருப்பதில்லை (3:15) அல்லது இயேசுவை 
மறுக்கச்‌ செய்யும்‌ எந்த ஏவுதலும்‌ கடவுளிட 
மிருந்து வருவதன்று. எதிர்‌ இறிஸ்துவை 
ஏவும்‌ ஆவயே அது. இவர்களை மனம்‌ 
திரும்பி புத்துணர்வு பெறச்‌ செய்வது அரிது. 
எனவே இவர்களுக்காக வேண்டுவது 
தேவையற்றது (எபி 6:4-6; 10:26-31: 12:15- 
17). காணக பாவம்‌, பாவிகள்‌. 


இறுதி விருப்பப்பத்திரம்‌, ஏற்பாடு ராக. 
MENT ) 


இது ஒருவர்‌ தனது நிலத்தையோ சொத்‌ 
தையோ இறுதிவிருப்ப ஆவணத்தின்‌ மூலம்‌ 


78] 


எழுதிக்‌ கொடுப்பதாகும்‌. இது அவர்‌ இறந்த 
பின்‌ செயல்படுக்கப்படும்‌ ஈசாக்கின்‌ ஆசீர்‌ 
வாகம்‌ (ஆதி 17); எலியாவின்‌ ஆவியை 
இரண்டு மடங்கு பெற எலிசாவின்‌ வேண்டு 
கோள்‌ (2 அர 2:9); செலோபகாத்துவின்‌ 
பெண்கள்‌ (எண்‌ 36); இவற்றில்‌ நிவத்தைக்‌ 
கொடுப்பதைப்பற்றி பேசப்பட்டாலும்‌ மிக 
வும்‌ குறைந்த குறிப்புகளே காணப்படுகின்‌ 
றன. இஸ்ராயேலின்‌ சட்ட முறைகளின்படு 
சொத்துக்கள்‌ பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்க 
லாம்‌ ஒரு அறிவாளி அல்லது தத்துவ மேதை 
யின்‌ ஞான செல்வத்தைக்‌ குறிக்க இதே 
எபிரேயச்‌ சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தியாதெக்கே 
என்னும்‌ கிரேக்க வார்த்தை ஏற்பாடு என்‌ 
ஹும்‌ பொருள்படும்‌. ஆனால்‌ அரிஸ்தோபா 
வின்‌ ஒரு பகுதியில்‌ அதே சொல்‌ உடன்ப 
டிக்கை என்ற பொருளில்‌ வந்துள்ளது. இந்த 
உடன்படிக்கையில்‌ இருவருக்கிடையே ஒப்‌ 
பந்தம்‌ செய்யப்பட்டு அதில்‌ ஒருவராவது 
சத்தியம்‌ செய்வதால்‌ கட்டுப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டைப்‌ 
பின்பற்றி, உடன்படிக்கை என்ற சொல்‌ 
லையே பயன்படுத்துகிறது. ஆனால்‌ எபி 
9- இல்‌ இந்தச்‌ சொல்‌ விருப்ப ஆவணம்‌ என்ற 
பொருளில்‌ வந்துள்ளது. இந்த விருப்ப ஆவ 
ணம்‌ கொடுப்பவரின்‌ இறப்புக்குப்‌ பின்தான்‌ 
செயல்முறைக்கு வருஇன்றது. அதுபோ 
லவே பழைய ஏற்பாட்டில்‌ பலிப்பொருளின்‌ 
இறப்பு பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்‌ 
இயதுபோல்‌, கிறிஸ்துவின்‌ இறப்பு புதிய 
உடன்படிக்கையை ஏற்படுத்தியது. கலா: 15- 
18-இல்‌ பவுல்‌ இகே ஓப்புமையைப்‌ பயன்ப 
டுத்துகிறார்‌. ஆபிரகாமோடு செய்த உடன்ப 
டிக்கை கட்டுப்பாடுடையது. ஆகையால்‌ 
அவருக்கு பின்வந்த சந்ததியார்‌ மாற்ற முடிய 
வில்லை. பிற்காலச்‌ சட்டம்‌ என்ன கூறியிருநத்‌ 
தாலும்‌, உடன்படிக்கையின்‌ சந்ததியான 
கிறிஸ்து வாக்குறுதியைப்‌ பெறுகிறார்‌. 


“ஏற்பாடு, உடன்படிக்கை” ஆகிய 


இரண்டு வார்த்தைகளும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 


இறை சச 


காணப்படுகின்றன. இந்த இரண்டு வார்த்‌ 
கைகளும்‌ பெறுபவர்‌ மாற்றமுடியாத ஏற்‌ 
பாட்டைக்‌ குறிக்கின்றன. 


இறை அரசு 

இறைவனால்‌ ஆனப்படும்‌ அரசு பற்றி 
விவிலியத்தில்‌ குறிக்கப்பட்டிருந்தாலும்‌ இக்‌ 
கருத்திலே தொடர்ச்சியான வளர்ச்சியிருந 
தது என்பதை மறுக்க முடியாது. ''இறைவ 
னின்‌ அரசு அருகில்‌ உள்ளது'' இதுவே 
திருமுழுக்கு யோவான்‌, இயேசு இவ்விரு 
வர்‌ போதனையின்‌ முக்கிய குறிக்கோள்‌ (மத்‌ 
3:17 4:17). இயேசு மண்ணுலகில்‌ நிலை 
நாட்ட வந்த புலன்களுக்கெட்டாத இந்த 
உண்மைப்பொருள்‌ எதில்‌ அடங்கி உள்ளது, 
அதன்‌ இயல்பு என்ன, அதன்‌ வேண்டுகோள்‌ 
கன்‌ யாவை என்று அறிய நாம்‌ புதிய 
ஏற்பாட்டைப்‌ புரட்ட வேண்டும்‌. இருப்பி 
னும்‌ இக்கருத்து பழைய ஏற்பாட்டில்‌ உரு 
வாகிறது. இறையரசின்‌ வருகைக்காகத்‌ தயா 
ரித்து வருகையை அறிவித்த பொழுது அதன்‌ 
முக்கியத்‌ தோற்றங்களைப்‌ பழைய ஏற்பாடு 
குறிப்பிட்டுள்ளது. இக்கருத்து தொடர்ந்து 
வளர்ந்து வந்திருக்கிறது. 


| பழைய ஏற்பாடு:- தெய்வீக அரசு என்‌ 
பது முற்கால மேற்காசிய மதங்களுக்கெல்‌ 
லாம்‌ பொதுவான கருத்தாகும்‌. இறையர 
சின்‌ மண்ணுலகப்‌ பிரதிநிதியாகிய மனித 
அரசனின்‌ புனிதச்‌ சிறப்பை எடுத்துரைக்கப்‌ 
புராணங்கள்‌ இக்கருதனதைப்‌ பயன்படுத்தின. 
தெய்வீக ஆட்சியை விளக்கும்பொழுது 
பழைய ஏற்பாடு, ஒரே கடவுளை வணங்கும்‌ 
தன்மை, தம்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ பற்றிய 
கருத்து, இறுதிக்கால மறை உண்மை 
அனைத்தோடும்‌ ஒரு புதிய பொருளைப்‌ 
புகுத்தியது. 


1. இஸ்ராயேல்‌ இறைவனின்‌ அரசு: 
யாவே-அரசன்‌ என்ற கருத்து பழைய ஏற்‌ 
பாட்டின்‌ தொடக்கத்திலிருந்தே உருவாக 
விலலை. ஆபிரகாம்‌; ஈசாக்‌, யாக்கோபின்‌ 
கடவுள்‌, மோசேக்குத்‌ தம்‌ பெயரை வெளியி 
டும்போதும்‌ கூட அரச குணங்களைக்‌ 
கொண்டிருக்கவில்லை (யாத்‌ 3). ஆனால்‌ 


இறை அரசு [தொடர்ச்சி] 


கானான்‌ நாட்டில்‌ இஸ்ராயேலை நிலை 
நிறுக்தியபின்‌ யாவேயினுடைய தனித்‌ தன்‌ 
மையையும்‌ அவர்‌ மக்களின்‌ நிலையையும்‌ 
சுட்டிக்காட்டும்‌ வெளியடையாளமாக இக்க 
ரத்து தோன்றுகிறது. யாவே இஸ்ராயேல்‌ 
மேல்‌ ஆட்சி செய்கின்றார்‌ (நீதி 8:23; 1] சாமு 
8:7). இறைவழிபாடு, விண்ணுலகில்‌ அவரு 
டைய வான தூதர்கள்‌ செய்வதுபோல மண்‌ 
ஸணூலகிலும்‌ அவர்‌ மக்கள்‌ நிறைவேற்றும்‌ 
ஒரு பணி; வழிபாட்டுப்‌ பாடல்களிலும்‌ (சங்‌ 
24:7-10/, இறைவாக்கினரின்‌ கவித்தத்துவத்தி 
லும்‌ (ஏச 6:1-5) இந்த அடிப்படைக்‌ கருத்‌ 
தைக்‌ காணலாம்‌. இதன்‌ பல்வேறு பண்பு 
களை விவிலிய ஆசிரியர்கள்‌ விவரிக்கின்ற 
னர்‌. விண்ணுலகிலும்‌ (சங்‌ 11:4; 103:19), 
மண்ணுலகிலும்‌ (47:3) அவர்‌ படைத்த முழு 
உலகிலும்‌ (93:1 தொ; 95:3 தொ.) யாவே 
என்றென்றும்‌ ஆட்சி புரிகின்றார்‌ (யாத்‌ 15:9). 
எல்லா நாடுகள்‌ மேலும்‌ அரசாட்சி நடத்து 
கன்றார்‌ (எரே 10:7.10). இருப்பினும்‌ அவை 
களுக்குள்‌ ஒரு நாட்டை தனித்த விதமாகத்‌ 
தம்‌ சொந்த ஆட்சிப்‌ பகுதியாகத்‌ தேர்ந்தெ 
டுத்துள்ளார்‌. அதுதான்‌ இஸராயேல்‌. அதைத்‌ 
தம்‌ உடன்படிக்கையால்‌ குருத்துவ அரசாக 
வும்‌ புனிதப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட 
நாடாகவும்‌ ஆக்கியுள்ளார்‌ (யாத்‌ 19:6). 
எனவே யாவேயின்‌ ஆட்சி தமது அரசாதிய 
இஸ்ராயேலில்‌ முறையில்‌ 
வெளியாகிறது. எருசலேமில்‌ தன்‌ மக்கள்‌ 
நடுவே (சங்‌ 48:3; எரே 8:19) அந்தப்‌ பேரரசன்‌ 
இருக்கின்றார்‌. அங்கிருந்து தன்‌ மக்களுக்கு 
ஆசி வழங்குகின்றார்‌ (சங்‌ 134:3). ஓர்‌ ஆயன்‌ 
தன்‌ மந்தையை நடத்துவதுபோல /சங்‌ ஐ; 
காண்‌ எச 34) வழிநடத்துகின்றார்‌, காப்பாற்‌ 
றுகின்றார்‌, ஒன்று சேர்க்கின்றார்‌. இவ்வாறு 
உடன்‌ படிக்கைக்‌ கோட்பாடு தெய்வீக அர 
சுக்கருத்து வடிவில்‌ சிறந்த முறையில்‌ உரு 
வெடுக்கின்றது. அதற்கு முழுவதுமே ஒரு 
புதுப்பொருளை அளிக்கிறது. சேனைகளின்‌ 
தலைவராகிய (ஏச 6:5) யாவே உலகத்தின்‌ 
போக்கைக்‌ கட்டுப்படுத்துவதால்‌ அவர்‌ 
அதை ஆட்சிபுரிகின்றார்‌. அதன்‌ நிகழ்சி 
களை வழிமுறைப்படுத்துபவர்‌ அவரே. 
ஏனெனில்‌ அவர்தான்‌ அவைகளை வழிநடத்‌ 
தச்‌ செல்கிறார்‌, அவைகள்‌ மேல்‌ ஒர்ப்பிடு 


தனிப்பட்ட 


78% 


கின்றார்‌. யாவே உலகின்‌ அரசர்‌ என்ற 
உண்மை அவருடைய மக்கள்‌ அனுசரிக்கும்‌ 
ஒழுங்குமுறையிலிருந்து தெரியவேண்டும்‌, 
அவரது ஆட்சி வெளிப்படவேண்டும்‌ என்று 
பிரும்புகின்றார்‌. இந்த முதல்‌ வேண்டு 
கோள்‌ அவர்‌ ஆட்சிக்கு அரசியல்‌ வடிவம்‌ 
கொடுக்கவில்லை, ஒழுக்க நெறிவடிவம்‌ 
கொடுக்கிறது. இது தெய்வீக அரசைச்‌ சார்ந்த 
பழைய கருத்துக்களையெல்லாம்‌ துண்டித்து 
விடுகிறது. 


2. இறை அரசும்‌ இஸ்ராயேலின்‌ அரசுத்‌ 
தன்மையும்‌:- இருப்பினும்‌ இஸ்ராயேலான 
இறையரசு ஓர்‌ அரசியல்‌ அமைப்பைப்‌ பெற்‌ 
றுள்ளது. அது காலப்போக்கோடு வளர்ச்சிய 
டைகறது. ஆனால்‌ மக்கள்‌ தமக்கென ஓர்‌ 
அரசனை ஏற்கும்பொழுது அந்த மனித நிறு 
வனம்‌ யாவேயின்‌ அரசுக்குக்‌ கட்டுபட்ட 
தாய்‌ இருக்க வேண்டும்‌. உடன்படிக்கையின்‌ 
அடிப்படையில்‌ அமைக்கப்பட்ட இறை 
யாட்சியின்‌ ஓர்‌ அங்கமாக அமைய வேண்‌ 
டும்‌. இவ்வுண்மை ஒரு பக்கம்‌ முடியரசுக்கு 
எதிராக அப்போது எழுந்த எதிர்ப்பை விளக்‌ 
குகிறது, (1 சாமு 8:1-7.19தொ); மற்றொரு 
பககம்‌ இறைவன்‌ பெயரால்‌ வந்த தூதர்கள்‌, 
சவுல்‌ (10:24), தாவிது (16:12), இறுதியாக 
தாவீது அரச மரபினர்‌ அனைவரும்‌ யாவே 
யால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ எனத்‌ 
தெரிவிக்கின்றனர்‌. இப்போதிலிருந்து இறை 
யரசு பக்கத்திலுள்ள பிற மக்களைப்போல 
அகல உலக அரசியலில்‌ ஈடுபட்டுப்‌ பூவுலக 
ஆதரவுக்காக ஒரு மனித அரசாட்சியைக்‌ 
கொண்டிருந்தது. சந்தேகமின்றி இஸ்ராயே 
லின்‌ அரசர்கள்‌ சாதாரண அரசுத்தன்மையை 
நிலைநாட்டவில்லை. யாவேயிடம்‌ இருந்து 
தங்கள்‌ அரசுத்தன்மையைப்‌ பெறுகின்றனர்‌. 
அவருக்கு அவர்கள்‌ பணிபுரியவேண்டும்‌ (2 
நாள்‌ 13:8; காண்‌ 1 நாள்‌ 88:5). தாவீதின்‌ 
வழித்தோன்றல்களைத்‌ தன்‌ புதல்வர்களாக 
யாவே கருதுகின்றார்‌ (2 சாமு 7:14; சங்‌ 2:7). 
இருப்பினும்‌ முடியரசின்‌ செயல்‌ முறை 
தெளிவின்றித்‌ துலங்குகின்றது. இறை ஆட்சி 
யின்‌ குறிக்கோள்‌ அரசர்களின்‌ இவ்வுலகப்‌ 
பேராசையோடு ஒன்றுபடவில்லை. இறப்‌ 
பாக அவர்கள்‌ இறைச்சட்டத்தைக்‌ கண்டுண 


789 


ரத்‌ தவறினர்‌. எனவே இறைவாக்கினர்‌, அர 
சியல்‌ திட்டம்‌ திருமறைத்‌ திட்டத்திற்குக்‌ 
கட்டுப்பட்டிருக்க வேண்டுமென ஓயாது 
நினைவூட்டுகின்றனர்‌. அரசர்களின்‌ பாவத்‌ 
திற்காக அவர்களைக்‌ குறை கூறுகின்றனர்‌. 
வரவிருக்கும்‌ தண்டனைகளை எடுத்துரைக்‌ 
கின்றனர்‌ (எடுத்துக்காட்டாக தாவீது 2 சாமு 
12; 24:10-17). விசுவாசமுள்ள யூதர்களுக்குப்‌ 
பெரிய குழப்பத்தை இறுதியாகக்‌ 
கொணர்ந்து எருசலேமின்‌ அழிவுநாள்‌ இந்த 
அரசுச்‌ செயல்முறையை முடிவுறச்‌ செய்யும்‌ 
வரை இஸ்ராயேல்‌ அரசு வரலாறு கண்ணீர்‌ 
லும்‌ குருதியிலும்‌ எழுதப்படுகின்றது (சங்‌ 
49:39-26). மானிட அரசர்கள்‌ தாம்‌ அதிகாரத்‌ 
தைப்‌ பெற்ற அரசரிடமிருந்து பிரிந்துகொண் 
டதே தாவீது அரச மரபின்‌ அழிவிற்கு மூல 
காரணம்‌ (காண்‌ எரே 10:21). 


3. யாவேயின்‌ இறுதி ஆட்சிக்காக எதிர்‌ 
பார்த்தல்‌:- இஸ்ராயேலின்‌ அரசு வீழ்கின்ற 
காலத்தில்‌ அந்நாட்டின்‌ சமயத்‌ தலைவர்கள்‌ 
முடியாட்சிக்‌ காலத்தைத்‌ தாண்டி, தாங்கள்‌ 
மீளவும்‌ நிலைநாட்ட விரும்பிய முன்னைய 
மூல இறையாட்சியை (காண்‌ யாத 19;6) 
எதிர்நோக்கியிருக்கின்றனர்‌. இறுதிக்காலத்‌ 
தில்‌ இஸ்ராயேல்‌ தம்‌ சொந்த இயல்புகளைத்‌ 
திரும்பப்‌ பெறும்‌ என்று இறைவாக்கினர்‌ 
அறிவிச்கின்றனா்‌. உறுதியாக அவர்கள்‌ தங்‌ 
கள்‌ வாக்குறுதிகளுள்‌ வருங்கால அரசன, 
மெசியா, தாவீதின்‌ புதல்வனுக்கும்‌ இடம்‌ 
கொடுக்கின்றனர்‌. சிறப்பாக நாடு கடத்த 
லின்‌ இறுதிக்காலத்திலிருந்து யாவேயின்‌ 
அரசுக்கருத்து மீண்டும்‌ மிக முக்கியததுவத 
தைப்‌ பெறுகிறது. யாவே ஒர்‌ ஆயனைப்போ 
லத்‌ தம்‌ மந்தைகளைக்‌ காப்பாற்ற, மீண்டும்‌ 
ஒன்று சேர்க்க, தம்‌ நாட்டிற்கு வழிநடத்தத்‌ 
தொடங்குகிறார்‌ (மீக்‌ 2:13; எச 24:11...) ஏச 
20:9தொ) எருசலேமில்‌ அறிவிக்கப்படும்‌ ஒப்‌ 
பற்ற நற்செய்தி: ''உங்கள்‌ கடவுள்‌ ஆட்சி 
புரிகின்றார்‌'', என்பதாகும்‌ (ஏச 52:7; காண்‌ 
செப்‌ 3:14 தொ). மேலும்‌ இந்த ஆட்சி 
படிப்படியாக அகில உலகிற்கும்‌ பரவுவதை 
அங்குக்‌ காணலாம்‌. எல்லா இடங்களிலிருந்‌ 
தும்‌ யாவே அரசரை வழிபட மக்கள்‌ எருச 
லேமுக்கு வருவார்கள்‌ (செப்‌ 14:9; ஏச 24:23]. 


பிறை அரசு ரதொடாசசி]) 


இந்த ஒளிமயமான வாக்குறுதிகள்‌ ஒரு 
வழிபாட்டுச்‌ சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டு 
சில பழைய சங்கீதங்களின்‌ கருத்துக்களை 
இசைத்து நாடுகடத்தலுக்குப்‌ பின்னெழுந்த 
பாடல்கள்‌ இறுதிக்கால இறையாட்சியை 
முன்னதாகவே இசை முழக்கம்‌ செய்கின்‌ 
றன. அந்த உலகலாவிய பேராட்‌௪ தெய்வீகத்‌ 
இர்ப்பினால்‌ வெளியிடப்பட்டு எல்லா நாடு 
களிலும்‌ பறைசாற்றப்படுகிறது, கண்டு உண 
ரப்படுறைது (சங்‌ 47; 96-99; காண்‌ 14, 
11தொ. இறுதியாக அந்தியோக்கு எப்பிபா 
னின்‌ துன்புறுத்தல்‌ காலத்தில்‌ தானியேலின்‌ 
திருவெளிப்பாடு பெருமிதத்தோடு இறை 
வாக்கினரின்‌ வாக்குறுதிகளைப்‌ புதுப்பிக்க 
றது. இறைவணின்‌ யாவும்‌ கடந்த ஆட்சி 
மனிதப்‌ பேரரசுகளின்‌ அழிவின்‌ மேல்‌ நிலை 
நாட்டப்பெறும்‌ (தானி 2:44). இக்கருத்தை 
விளக்க இவ்வுலகில்‌ அரசியல்‌ அதிகாரங்க 
ளைச்‌ சுட்டிக்காட்டும்‌ மிருகச சின்னங்க 
ளுக்கு மாறாக மனுமகன்‌ விண்ணக மேகங்க 
னில்‌ வருகிறார்‌ என்ற சின்னம்‌ பயன்படுத 
றது (7). அவர்‌ வருகை தீர்ப்போடு வரும்‌, 
அதன்பிறகு அரசுரிமை மணுமகனுக்கும்‌ 
இறைவனின்‌ புனித மக்களுக்கும்‌ என்றென்‌ 
றும்‌ வழங்கப்படும்‌ (7:14.27). இவ்வாறு 
யாவேயின்‌ ஆட்சி மக்களையே உறைவிட 
மாகககொண்ட தெளிவான அரசாய்த்‌ துலங்‌ 
கும்‌ (காண்‌ யாத்‌ 19;6). ஆனால்‌ அந்த அரசு 
இனிமேல்‌ இந்த உலகத்தைச்‌ சார்ந்ததாக 
இராது. அத்தகைய வாக்குறுதியைத்தான்‌ 
ஞானாகமம்‌ எதிரொலிக்கிறது. தீர்ப்புக்குப்‌ 
பின்‌ நீதிமான்கள்‌ நாடுகளுக்குக்‌ கட்டளையி 
டுவர்‌, மக்களை ஆண்டு வருவர்‌. ஆண்டவர்‌ 
என்றென்றும்‌ அவர்களை ஆண்டு நடத்து 
வார்‌ (ஞான 24:6]. 


திருமுறைப்‌ புற இலக்கியங்கள்‌ காட்டுவ 
தைப்போல, பல நூற்றாண்டுகளாகத்‌ தயா 
ரித்தபின்‌ யூத மக்கள்‌ இனிமேல்‌ அநத ஆட்‌ 
சியை எதிர்நோக்கியே வாழ்வர்‌. அடிக்கடி 
அந்த எதிர்நோக்கு அரசியல்‌ வடிவத்தில்‌ 
வெளிப்படுகிறது. மெசியா தாவீதின்‌ அரசை 
மீண்டும்‌ நிலைநாட்டுவார்‌ என அவர்கள்‌ 
எதிர்பார்க்கின்றனர்‌. ஆனால்‌ இறை நெறி 
மில்‌ முதிர்ந்த மக்கள்‌ இங்கு உள்ளார்ந்த 


இறை அரசு (கொட) 


உண்மையைக்‌ கண்டுணர அறிவர்‌. யூத மறை 
வல்லுநரின்‌ கூற்றுப்படி, சட்டத்திற்குச்‌ ழ்ப்‌ 
படிந்துதான்‌ நீதிமான்‌ விண்ணக அரசின்‌ 
ஊழியத்தை ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. அரசின்‌ 
நற்செய்திக்குச்‌ செவிமடுக்க வேண்டிய நம்‌ 
பிக்கை அத்தகையது. வலிமை மிக்க 
ஆனால்‌ இரு பொருள்படும்‌ இத்தகைய 
நம்பிக்கைக்கு அரசு பற்றிய நற்செய்தி பதில்‌ 
அளிக்கும்‌. 


| புதிய ஏற்பாடு 

1. சொல்‌:- மத்தேயு நற்செய்தி இறையரசு 
என்ற சொல்லை நான்கு முறைதான்‌ பயன்ப 
டுத்தப்படுநறெது (12:28; 19:24; 21:31-43). 
இதற்குப்‌ பதிலாக விண்ணரசு என்ற 
சொல்லை முப்பத்து நான்கு முறைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. விண்ணரசு என்ற சொல்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ மற்ற நூல்களில்‌ சாணப்பட 
வில்லை. இது அரமேயிக்‌ பதத்தின்‌ சொற்‌ 
பொருள்‌ மொழிபெயர்ப்பாகும்‌. தனது யூக- 
கிறிஸ்தவர்களின்‌ உணர்வுகளுக்கு மஇப்ப 
ளித்து மத்தேயு இதைப்‌ பயன்படுத்தியிருக்க 
வேண்டும்‌. 


“மற்ற புதிய ஏற்பாட்டு நூல்களில்‌ இறைய 
ரசு என்ற சொல்லே பயன்பட்டுள்ளது. மாற்‌ 
இல்‌ பதினான்கு தடவையும்‌, லூக்கில்‌ இரு 
பத்தரணடு தடவையும்‌ யோவானில்‌ இருத 
டவையும்‌, அப்போஸ்தலர்பணியில்‌ ஆறு 
தடவையும்‌ பவுவின்‌ திருமுகங்களில்‌ எட்டுத்‌ 
தடவையும்‌, திருவெளிப்பாட்டில்‌ ஒரு தட 
வையும்‌ இச்சொல்பயன்பட்டுள்ளது. இந்‌ 
நூல்களில்‌ இச்சொல்லுக்கு இணையான 
மற்ற சொற்களும்‌ இறையரசை உணர்த்தப்‌ 
பயன்பட்டுளளன. 


2. இறையரசின்‌ நற்செய்த:- 


௮] இயேசு தம்‌ போதனையில்‌ இறையர 
சிற்கு முதலிடம்‌ கொடுக்கின்றார்‌. கலிலே 
பாவின்‌ சிறு நகரங்களில்‌ அவர்‌ அறிவித்தது 
அரசின்‌ நற்செய்தியாகும்‌ (மத்‌ 4:22; 9:35), 
“'இறையரசு'' என்று மாற்கு எழுதுகின்றார்‌. 
யூதமறை வல்லுநர்‌ மொழிக்கு உடன்பட்டு, 
'*விண்ணரசு'' என்று மத்தேயு எழுதுகின்‌ 
றார்‌. இந்த இரண்டு சொற்றொடர்களும்‌ 


790 


ஒரே பொருள்‌ கொண்டவை. போதனை 
யைத்‌ தொடர்ந்து புதுமைகளும்‌ அரசின்‌ 
முன்னிலைக்கு அடையாளங்களாகத்‌ துவங்‌ 
குகின்றன. அதன்‌ பொருளை அவைகள்‌ 
நம்மை உணரவைகீகின்றன. அதன வருகை 
யோடு பாவம்‌, சாவு ஆகியவை மூலம்‌ 
அலகை மனிதன்‌ மேல்‌ கொண்ட ஆட்சி 
முடிவிற்கு வருகின்றது. ''இறைவனின்‌ வல்‌ 
லமையால்‌ நான்‌ இய ஆவிகளை ஒட்டுகின்‌ 
றேன்‌ என்றால்‌ இறையரசு உங்கள்‌ மத்தியில்‌ 
வந்துள்ளது '' (மத்‌ 12:28). ஓர்‌ உறுதியான 
முடிவு இருக்க வேண்டியது இதன்‌ விளைவு. 
இயேசுவின்‌ சீடராக அரசின்‌ வேண்டு 
கோளை ஏற்கக்‌ கட்டாயம்‌ மனம்‌ திரும்ப 
வேண்டும்‌. 

ஆ] அப்போஸ்தலர்கள்‌ தம்‌ தலைவரோடு 
வாழ்ந்ததிலிருந்து அரசின்‌ நற்செய்தியைப்‌ 
பறைசாற்றும்‌ பணியை, ஏற்கின்றனர்‌ (மத்‌ 
10:7). ஐம்பதாம்‌ நாள்‌ விழாவிற்குப்‌ பின்னர்‌, 
புனித பவுவின்‌ போதனையிலும்‌ கூட, அரசு 
தற்செய்தி போதனையின்‌ மையக்‌ கருத்தாக 
விளங்குகிறது (௮.ப. 19:8; 20:25; 28:23.31). 
இறை அரசில்‌ நுழைவதற்காகவே மனம்‌ 
திரும்பிய விசுவாசிகள்‌ எண்ணற்ற இன்னல்‌ 
களை அனுபவிக்கின்றனர்‌ (14:22). ஏனெ 
னில்‌ இறைவன்‌ தன்‌ மாட்‌சிலை மக்கும்‌ அரசுக்‌ 
கும்‌ அவர்களை அழைத்துள்ளார்‌ (1 தெச 
2:12). இனிமேல்‌ நறசெய்தியின்‌ முழுப்பொ 
ருள்‌ அழைப்புக்கும்‌ இறையரசோடு இயேசு 
வின்‌ பெயரை மட்டும்தான்‌ சேர்த்துக்‌ கொள்‌ 
ளவேண்டும்‌; அரசை அடைய இயேசுவில்‌ 
விசுவாசம்‌ கொள்ள வேண்டும்‌ (அ.ப. 8:12]. 


3.  இறையரசின்‌ மறையுண்மைகனள்‌:- 
இறையரசு புலனறிவைக்‌ கடந்த உண்மை. 
அதன்‌ இயல்பை இயேசு மட்டும்தான்‌ 
தெரிவிக்க முடியும்‌. இருப்பினும்‌ சிறியோ 
ருக்கும்‌ தாழ்ச்சியுள்ளோருக்கும்‌ மட்டுமே 
அவர்‌ அதை வெளிப்படுத்துகிறார்‌. இவ்வு 
லக விவேகிகளுக்கும்‌ அறிவாளிகளுக்கு 
மன்று (மத்‌ 11:25). வெளவிமக்களுக்கன்று, 
ஆனால்‌ தன்‌ சீடர்களுக்கு அறிவிக்கின்றார்‌. 
வெளிமக்களுக்குப்‌ புரியாத புதிராக இருக்‌ 
கின்றது (மாற்‌ 2:11]. நற்செய்திகளைக்‌ கற்பிக்‌ 


701 


கும்‌ முறை, குறிப்பாக உவமைகளில்‌, அர 
சின்‌ மறையுண்மைகளனளைப்‌ படிப்படியாக 
வெளிப்படுத்துகலிலே பெரும்பாலும்‌ 
அடங்கியுள்ளது. உயிர்ப்புக்குப்‌ பிறகு இந்‌ 
தக்‌ கற்பிக்கும்‌ முறை முழுமை பெறும்‌ 
(அ௮.ப. 1:3); தூய ஆவியின்‌ செயல்‌ இதை 
முடிவுக்குக்‌ கொண்டு வரும்‌ (காண்க: 
யோவா 14:26; 16:13தொ!]). 


அ) அரசின்‌ முரண்பாடுகள்‌: யூகத்துவம்‌ 
பழைய ஏற்பாட்டின்‌ இறுதிக்காலம்‌ பற்றிய 
வாக்குரைகளைச்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌ 
லோடு கூடிய பொருளை எடுத்துக்கொண்டு 
அரசின்‌ வருகை வியப்புக்‌ தருவதாயும்‌ உட 
னடியாக வருவதாயும்‌ வெளிப்படுத்தியது. 
இயேசு அதை முழுதும்‌ வேறு முறையில்‌ 
புரிந்து கொள்கின்றார்‌. இறை வார்த்தை 
மனிதர்களுக்கு உரைக்கப்பட்டபோது அரசு 
வருகிறது. அத்தகைய விதை நிலத்தில்‌ 
விதைக்கப்பட்டு வளர வேண்டும்‌ (மாற்‌ 
2:206-29), மாவில்‌ புதையுண்ட புளிக்காரம்‌ 
போல உலகை மேலுயர்த்தும்‌ (மத்‌ 13:33). 
அதன்‌ தாழ்ச்சியான தொடக்கம்‌ இவ்வாறு 
அதற்கு வாக்களிக்கப்பட்ட வருங்காலத்‌ 
இற்கு வேறுபாடாக உள்ளது. உண்மையில்‌ 
இயேசு பாலஸ்தீனத்கைச்‌ சார்ந்த யூதர்க 
ளுக்கு மட்டும்‌ அவ்வார்த்தையை உரைக்க 
வில்லை. அவர்களிலும்‌ ஒரு சிறிய மந்தை 
யான சீடருக்கு அரக அளிக்கப்படுகிறது 
(லூக்‌ 12:32). ஆனால்‌ அதே அரசு வானகத்‌ 
துப்‌ பறவைகளெல்லாம்‌ தங்கும்‌ ஒரு பெரிய 
மரமாக மாற வேண்டும்‌ (மத்‌ 13:3]தொ!]. 
அது எல்லா நாடுகளையும்‌ தன்னுள்‌ ஏற்றுக 
கொள்ளும்‌. எனெனில்‌ அது எந்த ஒரு 
நாட்டுக்கும்‌, யக மக்ளுக்கும்கூட, கட்டுப்‌ 
பட்டதன்று. இந்த உலகில்‌ எந்த அளவிற்கு 
மனிதர்கள்‌ இறைவாக்கை . ஏற்கின்றனரோ 
அந்த அளவிற்கு (மத்‌ 13:23) அது கண்ணுக்‌ 
குப்‌ புலப்படாத உண்மைப்‌ பொருளாகத்‌ 
துலங்கக்‌ கூடும்‌. உண்மையில்‌ அகன்‌ 
வருகை எந்தவித உலக வெளித்‌ கோற்றத்தி 
னாலும்‌ கண்டுணரும்படி அமையவில்லை 
(லூக்‌ 17:20 தொ). இருப்பினும்‌ ஒரு நிலத்‌ 
தில்‌ கோதுமை களைளுடன்‌ கலந்திருப்பது 
போல அது வெளித்‌ தோற்றத்தில்‌ காணப்ப 


இறை அரசு [தொடராக 


டுகிறது (மத்‌ 13:24). இதைப்பெற்ற சிறிய 
மந்தை (லூக்‌ 12:22) பேதுருவின்மேல்‌ கட்‌ 
டப்பட்ட திருச்சபை, புதிய இஸ்ராயேல்‌ 
என்ற மண்ணுலக உருவத்தோடு தோன்றுக 
றது. விண்ணக அமைப்பு மனித ஆட்சியைப்‌ 
போல்‌ இல்லாதிருப்பதை கவனிக்க வேண்‌ 
டும்‌. மக்கள்‌ தம்மை அரசனாக்க விரும்பிய 
பொழுது இயேசு தம்மையே மறைத்துக்‌ 
கொள்கின்றார்‌ (யோவா 6:15). முழுவதுமே 
தனிப்பட்ட பொருளில்‌, மெசியா என்ற 
பெயரால்‌ தன்னை அழைக்க அனுமதிக்கின்‌ 
றார்‌. 


ஆ) அரசின்‌ வளர்ச்சிப்‌ பருவங்கள்‌:- அரக 
வளர்ச்சி பெறுகிறது என்று எண்ணும்பொ 
முது அது காலக்‌ கணிப்பையும்‌ மனதிற்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. ஒரு பெருவில்‌, 
காலம்‌ உறுதியாக நிறைவு பெற்றுவிட்டது. 
அரசு இங்கே இருக்கிறது. திருமுழுக்கு 
யோவானிலிருந்து அரசின்‌ சகாப்தம்‌ 
தொடங்கியுள்ளது (மத்‌ 11:12 தொ]. இது 
திருமணத்தின்‌ காலம்‌ (மாற்‌ 2:19; காண்‌ 
யோவா 2:1-11). அறுவடையின்‌ காலம்‌ (மத்‌ 
9:37 தொ; காண்‌ யோவா 4:33). ஆனால்‌ 
வளர்ச்சியின்‌ உவமைகள்‌ (விதை, கடுகு 
விதை, புளிக்காரம்‌, களையும்‌ நல்ல கோது 
மையும்‌, மீன; காண்‌ மத்‌ 13) அரசின்‌ 
வரலாற்றுத்‌ தொடக்கத்திற்கும்‌ அதன்‌ முழு 
நிறைவுக்கும்‌ இடையே உள்ள தாமதத்தைக்‌ 
குறிப்பிடுகின்றன. இயேசுவின்‌ உயிர்ப்பிற்‌ 
குப்பின்‌ மாட்சிமையில்‌ அவர்‌ புகுதலும்‌, 
நீதிபதியாகத்‌ திரும்ப வருதலும்‌ ஆகிய இவ்‌ 
விரண்டின பிரிவு (அ.ப. 1/9 தொ) இந்த 
இடைக்காலத்தின்‌ தன்மையை வெளிக்‌ 
காட்டி முடிவுறும்‌. இதுவே சாட்சியின்‌ கால 
மாக இருக்கும்‌ (அ.ப. 1:6; யோவா 15:27). 
இதுவே திருச்சயையின்‌ காலம்‌. இக்‌ காலத்‌ 
தின்‌ இறுதியில்‌ தன்‌ முழுநிறைவில்‌ அரசு 
வந்து சேரும்‌ (காண்‌ லூக்‌ 21:31). கடத்து 
செல்லல்‌ நிறைவேறும்‌ (லூக்‌ 21:14 தொ]. 
இதுவே இறுதிக்காலத்தின்‌ விருந்து (லூக்‌ 
21:17). அங்கே எல்லா இடங்களிலிருந்தும்‌ 
அழைக்கப்பட்டோர்‌ குல மூதியவர்களோடு 
விழாக்‌ கொண்டாடுவார்கள்‌ (லூக்‌ 19:28 
தொ; காண்‌ 14:15; மத 22:2-10; 25:10). இந்த 
அரசின்‌ தொடக்கத்திலிருந்து முடிவு வரை, 


இறை அரசு (கொட,7247/ 


அவர்களின்‌ உடல்‌ உயிர்ப்பும்‌ மாற்றுருவும்‌ 
பெற்ற பிறகு (1 கொரி 15:50; காண்‌ 6:10; 
கலா ௧:21; எபே 5:5) விசுவாசிகள்‌ அதைத்‌ 
தம்முரிமையாக்கிக்‌ கொள்ள அழைப்புப்‌ 
பெறுகின்றனர்‌ (மத்‌ 25:34). இதற்கிடையே, 
தம்‌ செபங்களால்‌ அதன்‌ வருகைக்காகத்‌ 
தொழுது வேண்டுகின்றனர்‌ ''உமது அரசு 
வருக*' (மத்‌ 6:10இ) 


இ. அரசில்‌ நுழைய நிபந்தனைகள்‌: - அரசு 
இறைவனின்‌ தலைசிறந்த கொடை, உண்‌ 
மையான வெகுமதி, தன்‌ உடைமையெல்‌ 
லாம்‌ விற்று அக்கொடையைப்‌ பெற வேண்‌ 
டும்‌ (மத்‌ 13:44 தொ), ஆனால்‌ அதைப்‌ 
பெறுவதற்கு, சில நிபந்தனைகளை நிறை 
வேற்ற வேண்டும்‌. அது, நீதுயின்படி கருதப்‌ 
படும்‌ வெகுமதியன்று; இறைவன்‌ தன்‌ திராட்‌ 
சைத்‌ தோட்டத்தில்‌ மனிதர்களைத்‌ தாமா 
கவே வேலைக்கு அமர்த்துகிறார்‌, தாம்‌ 
விரும்பியதைக்‌ வேலையாட்களுக்குக்‌ 
கொடுக்கின்றார்‌ (மத்‌ 20:1-6). இருந்தபோதி 
லும்‌, எல்லாம்‌ இறையருளாக இருந்தால்‌, 
மனிதன்‌, அந்த அருளுக்குப்‌ பதில்‌ அளிக்க 
வேண்டும்‌ ''தமையில்‌ வண்மை பெற்ற 
பாவிகள்‌: கிறிஸ்துவுக்கும்‌ இறைவனுக்கும்‌ 
உரிய அரசில்‌ உரிமைப்‌ பேறு அடையார்‌. 
அரசைத்‌ தமதாக்கிக்‌ கொள்ளமாட்டார்கள்‌ (! 
கொரி 6:9தொ; கலா 5:21; எபே 5:5; காண்‌ 
திருவெளி 22:14 தொ). ஆன்மாவில்‌ ஏழ்மை 
(மத்‌ 5), குழந்தைபோன்ற மனப்பாங்கு 
(18:1-4; 19:14), இறைவனுடைய அரசையும்‌ 
அவருடைய ஏற்புடையதையும்‌ முதலில்‌ 
தேடுதல்‌, அரசுக்கும்‌ அதன்‌ நீதிக்காகவும்‌ 
முயற்சித்‌ தேட்டம்‌ (6:33), இடுக்கண்களை 
ஏற்றுக்‌ கொள்ளல்‌ (5:10; அ.ப. 14:22; 2 தெச 
1:5), தன்‌ உடைமையெல்லாம்‌ துறத்தல்‌ (மத்‌ 
13:14 தொ; காண்‌ 19:23), பரிசேயர்களை 
விடச்‌ சிறந்த ஒழுக்கம்‌ (5:20), சுருக்கமாக, 
தந்தையின்‌ விருப்பத்தை நிறைவேற்றல்‌ 
(7:21), சிறப்பாக சகோதர அன்புச்‌ செயலை 
நிறைவேற்றுதல்‌ (25:34); அரசில்‌ நுழைந்து 
இறுதியில்‌ அதைத தன்‌ உரிமையாக்கிக்‌ 
கொள்ள விரும்புறைவரிட ம்‌ இவை அனைத்‌ 
தும்‌ கோரப்படுகின்றன. ஏனெனில்‌ எல்லோ 
ரும்‌ அழைக்கப்பட்டிருந்தாலும்‌ எல்லோரும்‌ 


792 


தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள்‌. திருமண 
உடையில்லா விருந்தினன்‌ வெளியே அனுப்‌ 
பப்படுவான்‌ (22:11-14) தொடக்கத்தில்‌ மனத்‌ 
திருப்பம்‌ தேவை (காண்‌ 16:3). இந்தப்‌ புதிய 
பிறப்பு இல்லையெனில்‌ இறை அரசைக்‌ 
காண முடியாது (யோவா பீ:ப தொ). பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தைப்‌ போல யூத மக்களி 
னத்தைச்‌ சேர்ந்தவர்களாய்‌ இருக்க வேண்டு 
மென்பது இறையரசுக்கு இனிமேல்‌ முக்கிய 
நிபந்தனை அன்று. ''விண்ணக அரசின்‌ 
விருந்தில்‌ பங்குபெற திழக்கிலிருந்தும்‌ மேற்‌ 
கிவிருந்தும்‌ அநேகர்‌ வருவர்‌. அதே வேளை 
அரசைச்‌ சார்ந்த மக்கள்‌ வெளியே தள்ளப்ப 
டுவர்‌'' (மத்‌ 8:11 தொ]. சில உவமைகள்‌ 
தீர்ப்பின்‌ நிலையைத்‌ தெளிவாக விளக்கு 
இன்றன. களையையும்‌ நல்ல கதிர்‌ மணியை 
யும்‌ பிரித்தல்‌ (15:24:30), மீன்களைப்‌ 
பொறுக்கி எடுத்தல்‌ (10:24-30), கணக்குக்‌ 
கொடுத்தல்‌ (21:8-15; 28:15-30): இவைகள்‌ 
அனைத்தும்‌ ''விழித்திரு' என்ற வேண்டு 
கோளை உள்ளடக்கியவையாகும்‌ (256:1-13). 


4. இறையரசும்‌ இயேசுவின்‌ அரசுத்‌ தன்‌ 
மையும்‌:- புதிய ஏற்பாட்டில்‌ இறையரசு, 
மெசியாவின்‌ ஆட்சி இவ்விரண்டு கருத்துக்க 
ளும்‌ நெருங்கிய தொடர்புடையன. ஏனெ 
னில்‌ மெசியா அரசர்‌ இறைமகனேயாவார்‌. 
அரசு பற்றிய மறையுண்மையின்‌ மையத்தில்‌ 
இயேசுவின்‌ இந்த இடம்‌, ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
றாக மூன்று நிலையில்‌ காணப்படுகிறது. 
அந்நிலை வழியே அரசின்‌ மறையுண்மை 
செல்ல வேண்டும்‌. இயேசுவின்‌ மண்ணுலக 
வாழ்வு, திருச்சபையின்‌ காலம்‌, பொருட்க 
ளின்‌ இறுதி நிறைவு பெறல்‌. 


௮. தம்‌ வாழ்நாளில்‌ இயேசு அரசன்‌ என்ற 
பெயரைப்‌ பயன்படுத்த மிகவும்‌ தயங்குகின்‌ 
றார்‌. இறைவாக்கினரின்‌ வாக்குறுதிக்கு 
இணங்கி [மத்‌ 27:7-11] மெசியாவின்‌ 
பெயரை ஏற்றுக்‌ சொண்டால்‌ அவர்‌ அதனு 
டைய அரசியல்‌ தொடர்பு நளை ஒதுக்கிவிட 
வேண்டும்‌ [காண்‌ லூக்‌ 23:2). அவர்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ அரசு ''இந்த உலகைச்‌ சார்ந்தது 
அன்று'*. அது உண்மைக்குச்‌ சான்று பகரும்‌ 
சாட்சிகளினால்‌ வெளிப்படுத்தப்படுகின்றது 


793 


(யோவா 16:36 தொ) மாறாக இனறையரசின்‌ 
குறிக்கோளைத்‌ தமதோடு ஒன்றாக்க அவர்‌ 
தயங்கவில்லை, இறையரசுக்காக எல்லாவற்‌ 
றையும்‌ விட்டுவிடல்‌ (லூக்‌ 18:29), அவர்‌ 
பெயருக்காக எல்லாவற்றையும்‌ விட்டுவிடு 
தல்‌ ஆகும்‌ (மத 19:29; காண்‌ மாற 10:29). 
மனிதர்களுக்காகக்‌ காத்திருக்கும்‌ இறுதிக்‌ 
கால பரிசை முன்‌ கூட்டியே விளக்கும்‌ 
போது, மனுமகனின்‌ அரசையும்‌ தந்தையின்‌ 
அரசையும்‌ ஒன்றுபடுத்திப்‌ பேசுகிறார்‌ (மத்‌ 
13:21 தொ). அவர்‌ தந்‌ைத அவருக்குக்‌ 
கொடுத்ததுபோல அவர்‌ அப்போஸ்தல 
ருக்கு அந்த அரசை அளிப்பதாக உறுதி 
கூறுகிறார்‌ (லூக்‌ 22:29 தொ). 


ஆ. அவரது உழைப்பின்‌ நேரம்வரை 
அவர்‌ அரச நியமனம்‌ நடைபெறாது. அதன்‌ 
பிறகுதான்‌ தம்‌ தந்தையோடு அதே ஆசனத்‌ 
தில்‌ அமர்கின்றார்‌ (திருவெளி 3:21). பிறகு 
தான்‌ இறைவன்‌ வலப்புறம்‌ அமர்ந்து மகி 
மைபெறுண்றார்‌ (அ.ப. 200-2). திருச்சபையின்‌ 
நிறைவு காலத்தில்‌ இறைவனின்‌ ஆட்சி 
கிறிஸ்துவின்‌ ஆட்சி வழியாக மனிதர்கள்‌ 
மேல்‌ செலுத்தப்படுகின்றது. அவரே 
உலகனைத்திற்கும்‌ ஆண்டவர்‌ (பிலி 2:11). 
தந்தை தம்‌ மகனை அரசர்களுக்கு அரசராக 
ஆண்டவர்களுக்கு ஆண்ட வராக நியமித்துள்‌ 
ளார்‌ (திருவெளி 19:16; 17:14; காண 1:5). 


இ. காலக்கடைசியில்‌ கிறிஸ்து, தன்‌ பகை 
வர்களையெல்லாம்‌ வென்றவர்‌, தந்தை 
இறைவனுக்கு அரசைக்‌ கையளிப்பார்‌ (1 
கொரி 15:24). பிறகு இந்த அரகரிமையை 
நமது ஆண்டவர்‌ கிறிஸ்து முழுவதும்‌ பெற்ற 
டைவார்‌ (கிருவெளி 11:15; 12:10]. விசுவாசி 
க்ள்‌ கிறிஸ்துவினுடையதும்‌, இறைவனுடை 
யதுமான அரசை உடைமையாக அடைவார்‌ 
கள்‌ (எபே 5:53). இவ்வாறு, இறைவன்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ தலைவன்‌, தன்‌ அரசின்‌ 
முழுப்‌ பொறுப்பையும்‌ ஏற்றுக்‌ கொள்வார்‌ 
(திருவெளி 19:6). இயேசுவின்‌ சீடர்கள்‌ இந்த 
அரசின்‌ மாட்சிமையில்‌ பங்கு கொள்ள 
அழைக்கப்படுவர்‌ (3:21). ஏனெனில்‌ இவ்வு 
லகில்‌ இயேசு அவர்களின்‌ கடவுளும்‌ தந்‌ைத 
யுமானவர்க்கு அரச குருக்களாக அவர்களை 


இறை ஆவி 


ஆக்கியிருந்தார்‌ (1:6; 5:10; 1 பேதுரு 2:9; 
காண்க யாத்‌ 19:6). 


இறை ஆவி ம்பா 0 600) 

இறை ஆவியானவரை இறைத்தத்தையிட 
மிருந்தும்‌ இறைமைந்தனிடமிருந்தும்‌ பிரிக்‌ 
கழுடியாது. அவர்‌ மற்ற இருவரோடும்‌ ஒண்‌ 
றியே இயேசு கிறிஸ்துவில்‌ தம்மை வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. ஆயினும்‌, அவர்‌ தனி ஆளாய்‌ 
இருப்பதால்‌ தமக்கே உரித்தான முறையில்‌ 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. மகன்‌ தாம்‌ 
யாரென்றும்‌, தாம்‌ இடைவிடாது 
ணோக்கும்‌ இறைத்தந்தை யாரென்றும்‌ தாம்‌ 
எடுத்துக்‌ கொண்ட நம்‌ மனித இயல்பிலே 
தெளிவாய்‌ விளம்புகிறார்‌. ஆகவே, இத்திரு 
மைந்தனுடையவும்‌ திருத்தந்தையுடையவும்‌ 
தனிச்‌ சிறப்புகள்‌ சிலவற்றை நம்மால்‌ சிறிது 
உணர முடிகிறது. ஆனால்‌, தாய ஆவியானவ 
ரைக்‌ குறித்துக்‌ காட்டும்‌ தனி வடிவோ 
சொல்லோ நம்‌ மனித அனுபவத்தில்‌ 
காணோம்‌. எல்லா மொழிகளிலும்‌ அவரது 
பெயர்‌, இயல்‌ நிகழ்ச்சியிலிருந்து எடுக்கப்‌ 
பெற்ற காற்றையோ மூச்சையோ குறிக்கும்‌ 
ஆவி எனும்‌ பொதுப்‌ பெயரே. (எபிரேயத்‌ 
தில்‌ ''ரூஆஹ்‌'' கிரேக்கத்தில்‌ ''ப்னவுமா' *, 
இலத்தீனில்‌ ''ஸ்பீரித்துஸ்‌'' காண்க ர்‌ இத 
னால்தான்‌, ''உமது ஆவியை நீ அனுப்பி 
னால்‌ அவை (விலங்குகள்‌) படைக்கப்ப 
டும்‌; உலகனைத்தும்‌ புத்துயிர்‌ பெறும்‌'' 
[சங்‌ 104:30) என, ஒரே வசனத்தில்‌, கால 
மாறுபாட்டைக்‌ கணித்தாலும்‌ தெய்வீக மூச்‌ 
சின்‌ அண்ட சாயலையும்‌, இதயங்களுக்கு 
உயிர்‌ ஊட்டும்‌ தூய ஆவியின்‌ அருட்பொழி 
வையும்‌ சம பொருத்தமாக வைத்துக்கூற 
ஆசிரியரால்‌ முடிந்தது. 


கண்‌ 


ஆவியானவரைத்‌ தொட்டுணர முடியாது. 
அவரது குரலைக்‌ கேட்கலாம்‌ அல்லது அவர்‌ 
கடந்து செல்வதைச்‌ சில வியத்தகு அருங்குறி 
களால்‌ சற்று உணரலாம்‌; ஆனால்‌, எங்கி 
ருந்து வருகிறார்‌, எங்குச்‌ செல்கிறார்‌ என்ப 
தைப்‌ புரிந்துகொள்ள இயலாது (யோவா 
3:8). தாம்‌ ஆட்கொண்டு உருமாற்றிய இன்‌ 
னொருவர்‌ வழியாகவே அவர்‌ எப்போதும்‌ 
செயலாற்றுகிறார்‌. மாபெரும்‌ அறிகுறிக 


இறை அவி [தொடர்சசி]] 


ளால்‌ உலகனைத்துக்கும்‌ புத்துயிர்‌ அவர்‌ 
அளிக்கின்றார்‌ (சங்‌ 104:30) என்பதற்கு ஐய 
மில்லை. ஆனால்‌ அவரது செயல்‌ எப்பொழு 
தும்‌ உள்ளே இருந்தே அரும்புகிறது; ஒரு 
வித உள்ளுணர்வாலேயே அவரை தாம்‌ 
உணர்ந்து கொள்கிறோம்‌; ''உங்களில்‌ அவர்‌ 
தங்க இருப்பதால்‌ அவரை நீங்கள்‌ அறிவீர்‌ 
கள்‌'' (யோவான்‌ 14:17). ஆவியானவரின்‌ 
பெரும்‌ அடையாளங்கள்‌ - நீர்‌ 8, காற்று 
போன்ற இயற்கை உலகைச்‌ சார்ந்தவை; 
தெளிவான உருவடிவம்‌ கொண்டிராதவை. 
இவை, நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ ஒருவித 
பிரசன்னத்தையும்‌, எதிர்க்க முடியா வண்‌ 
ணம்‌ மேன்மேலும்‌ நம்மை அதிரவைக்கும்‌ 
ஒரு விரிவாக்கத்தையும்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாய்‌ நமக்கு நினைவுறுத்துகன்றன. 
இறைத்‌ தந்தை, திருமகன்‌ இவர்களைப்‌ 
போல ஆவியானவரும்‌ அதே அளவு மறை 
பொருள்‌ ஆனவர்தான்‌. ஆயினும்‌ கடவுள்‌ 
ஒரு மறை பேரூண்மை என்பதை ஆவியான 
வர்தான்‌ அதிகம்‌ நமக்கு நினைவுபடுத்துகி 
றார்‌. “கடவுள்‌ ஆவியானவர்‌'' (யோவான்‌ 
2:24) என்பதையும்‌, “ஆண்டவர்‌ ஆவியான 
வர்‌'' (1 கொரி 3:17) என்பதையும்‌ ஒருபோ 
தும்‌ நாம்‌ மறந்துவிடாதபடி இந்த இறை 
ஆவியானவர்‌ செய்கிறார்‌. 


| பழைய ஏற்பாடு:- இறை ஆவி இங்கு 
ஓர்‌ ஆளாக இன்னும்‌ வெளிப்படுத்தப்பட 
வில்லை; ஆனால்‌, அரும்பெரும்‌ செயல்க 
ளைச்‌ செய்யும்கிறனைக்‌ கொண்ட மனிதர்‌ 
களை உருவாக்கும்‌ ஒரு தெய்வீகச்‌ சக்தியா 
கக்‌ சாட்டப்படுகிறார்‌. இச்செயல்கள்‌ இறை 
மக்கள்‌ தம்‌ அழைத்தலில்‌ உறுதியாயிருக்கத்‌ 
துணைபுரிபவையாயும்‌, தாய கடவுளின்‌ 
தொண்டர்களாயும்‌ ஒத்துழைப்பாளர்களா 
யும்‌ அவர்கள்‌ உருவெடுக்க உதவுபவையா 
யும்‌ இருக்கின்றன. இந்த ஆவி கடவுளிடமி 
ருந்து வருகிறது. கடவுளிடம்‌ இட்டுச்‌ செல்கி 
றது: எனவே, இது புனித ஆவி ஆகும்‌. 
இஸ்ரயேவரின்‌ கடவுளிடமிருந்து வருகிறது, 
உடன்படிக்கை செய்து கொண்ட அக்கடவு 
ளுக்கு அவர்களை அர்ப்பணிக்கன்றது: 
எனவே, இது புனிதப்படுத்தும்‌ ஆவி ஆகும்‌. 
இச்செயலும்‌ இவ்வெளிப்பாடும்‌, மீட்பின்‌ 


794 


மெசியா வழி, வார்த்தை மற்றும்‌ சாட்சி 
ஆகியவை கூறும்‌ இறைவாக்கினர்‌ வழி, 
இருநிலைத்‌ தொண்டு, அர்ப்பணம்‌ ஆதிய 
பலி வழி எனும்‌ மூன்று வழிகளில்‌ கூறப்படு 
கின்றன: இம்மூன்று வழிகளிலும்‌ ஆவியைக்‌ 
குறையறப்‌ பெற்றுக்கொள்ள இஸ்ரயேல்‌ 
மக்கள்‌ அனழைக்கப்படுறைராகள்‌. 


1. ஆவியும்‌ மீட்பும்‌: - 

௮. நீதிபதிகள்‌:- இஸரயேலரின்‌ நீதிபதி 
சுள்‌ இறை ஆவியால்‌ எழுப்பப்படுகிறார்‌ 
கள்‌. இவ்வவுவலை அவர்கள்‌ எதிர்பார்க்க 
வில்லை; இதற்காக எம்முறையிலும்‌ அவர்‌ 
கள்‌ முன்தயாரிப்பு கொண்டிருக்கவில்லை. 
இதை எதிர்த்து மறுக்க அவர்களுக்குத்‌ இற 
னும்‌ இல்லை. சிம்சோன்‌ கதயோன்‌, சவுல்‌ 
போன்ற நாட்டுப்புறத்து எளிய மக்கள்‌ 
திடீரென முழு உருமாற்றம்‌ பெறுகின்றனர்‌. 
வலுவும்‌ முனைப்பும்‌ சார்ந்த வீரச்‌ செயல்க 
ளைப்‌ புரியும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்களாய்‌ 
இவர்கள்‌ மாறுவது மட்டுமன்று; புது 
ஆளுமை பெபற்றுக்‌ குறிப்பிட்ட ஓர்‌ அலு 
வலை ஆற்றி மக்களை விடுவிக்கும்‌ தூதை 
நிறைவேற்றும்‌ இறம்பெற்றவர்களாகவும்‌ 
ஆகின்றனர்‌. இவர்களின்‌ கரங்களாலும்‌, 
ஆவியாலும்‌ இறை ஆவி யாத்திரை மற்றும்‌ 
பாலைவனம்‌ எனும்‌ வீரகாவியத்தை நீடிக்கச்‌ 
செய்கிறார்‌; இஸ்ரயேலரின்‌ ஒன்றிப்புக்கும்‌ 
மீட்புக்கும்‌ உறுதியளிக்கிறார்‌; ஆகவே, பரி 
சுத்த மக்களின்‌ ஊற்றாய்‌ அவர்‌ உள்ளார்‌. 
அவரது செயல்‌ திடீரென எழும்‌ இனம்‌ 
புரியாத கட்டுப்பாட்டைச்‌ சுட்டிக்காட்டும்‌ 
உவமை உருவக அணிகளால்‌ விளக்கப்படி 
னும்‌, இவற்றிலும்‌ இறை ஆவியின்‌ செயல்‌ 
உள்ளரங்கமானதாகவே உள்ளது. ஓதினி 
யேல்மேலும்‌, இபிதாகின்மேலும்‌, ஆவியா 
னவர்‌ திடீரென இறங்கி இருக்கிறார்‌ (நீதி 
3:10; 11:29); சுழமுகு தன்‌ இரைமேல்‌ வந்து 
பாயவதுபோல அவர்‌ இறங்குகிறார்‌ (நீதி 
14:6; 1 சாமு 11:6); ஓருவன்‌ கவசத்தை 
அணிந்து கொள்வதுபோல்‌ ஆட்கொள்கிறார்‌ 
(நீஇ 6:34). 


ஆ. அரசர்கள்‌: - நீதிபதிகள்‌ தற்கால மீட்பர்‌ 
களே; அவர்களது தூது முடிந்ததும்‌ ஆவியா 


795 


னவர்‌ அவர்களிடமிருந்து நீங்கிவிடுகிறார்‌. 
அவர்கட்குப்பின்‌ வரும்‌ அரசர்களோ நிலை 
யான அலுவலைப்‌ பெறுகின்றனர்‌. இவர்க 
ளைத்‌ இருநிவைப்படுத்தப்‌ பயன்படுகின்ற 
அபிடேகச்‌ சடங்கு, ஆவியானவரின்‌ அழி 
யாத முத்திரையை இவர்கள்‌ பெறுவதை 
யும்‌, அதனால்‌ இவர்கள்‌ புனித மகத்துவம்‌ 
பெறுவதையும்‌ தெரிவிக்கிறது (1 சாமு 10:1; 
16:13). 


இ. மெசியா:- இஸ்ரவேலருக்கு மீட்பு, 
நீதி, அமைதி ஆகியவற்றை அளிக்கும்‌ பிர 
மாணிக்கமுள்ள இறைத்‌ தொண்டர்களாக 
அரசர்களை ஆக்க, அபிடேகச்‌ சடங்கு மட்‌ 
டும்‌ போதுமானதாய்‌ இல்லை. இதை நிறை 
வுறச்‌ செய்ய, ஆவியானவரின்‌ ஆழ்ந்த ஊடு 
ருவலான செயல்‌ தேவைப்பட்டது. இதோ 
மெசியா (தனி அபிடேகம்‌ பெற்றவர்‌) எனச்‌ 
சுட்டிக்காட்டப்படக்கூடிய நேரடி இறை 
அபிடேகம்‌ தேவையாய்‌ இருந்தது. இந்த 
மெசியா மேல்‌ தூய ஆவி இறங்கி வருவார்‌ 
என்பது மட்டுமன்று; அவர்‌ மேல்‌ வந்து 
தங்குவார்‌ (ஏச 11:2) அவரில்‌, பெசலேல்‌ 
(யாத்‌ 34:31] அல்லது சாலமோனில்‌ காணப்‌ 
பட்டதுபோல, ஞானம்‌, அறிவுக்கூர்மை 
யும்‌, தாவீதிடம்‌ காணப்பட்டது போல்‌ 
விவேகமும்‌ வலிமையும்‌, இறை அறிவும்‌ 
அச்சமும்‌ ஆகிய எல்லாக்‌ கொடைகளும்‌ 
இருக்கச்‌ செய்வார்‌. சுருங்கக்கூறின்‌ இஸ்ரயே 
லரிடையே விளங்கிய சீரிய இறைபக்தர்க 
ளின்‌ எடுத்துக்காட்டாக இம்மெசியாவை 
ஆவியானவர்‌ ஆக்குவார்‌. இவ்வாறு, இக்‌ 
கொடைகள்‌ இவ்வழியில்‌ ஆளப்படும்‌ நாட்‌ 
டிற்கும்‌ புனிதமும்‌ மகிழ்வும்‌ நிறைந்த காலத்‌ 
தைக்‌ கொண்டு வரும்‌ (ஏச 11:9). 


2. ஆவியும்‌ சாட்சியும்‌:- 

அ. 'நபி' யார்கள்‌:- இறைவாக்கினருக்கு 
முன்னோடிகளாய்‌ இருந்த இப்பெரியார்கள்‌ 
சமய உயர்‌ எழுச்சியில்‌ கைதோந்தவர்கள்‌, 
ஆனால்‌, இறைச்‌ செயலால்‌ எழும்‌ ஞானப்‌ 
பரவசத்தை, மனிதத்‌ தூண்டுதலால்‌ எழும்‌ 
வெளி மயக்கத்திலிருந்து பிரித்துத்‌ தெளிய 
பன்முறை இவர்கள்‌ தவறிவிடுகின்றனர்‌. 
எனினும்‌, யாவேயின வல்லமைக்குச்‌ சான்று 


இறை ஆவி [தொடர்க] 


பகர்வதால்‌, இவர்கள்‌ இஸ்ராயேலரிடையே 
உயிருள்ள சக்திகளாய்‌ விளங்குகின்றனர்‌. 
மெய்யங்கடவுளின்‌ பேரால்‌ இவர்களை இப்‌ 
படிப்‌ பேசவைக்கும்‌ இந்த வல்லமையில்‌, 
இறை ஆவியானவரின்‌ பிரசன்னத்தை நாம்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌ (யாத்‌ 15:20; எண்‌ 11:25 
தொ; 1 சாழு 10:6; 1 அர 18:22). 


ஆ. இறைவாக்கினர்‌:- முக்கியத்துவம்‌ 
அல்லது மதிப்புப்பெற்ற இறைவாக்கினர்‌ 
கள்‌, குறிப்பாக, மிகப்‌ பழையவர்களில்‌ 
எவரும்‌ ஆவியைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடக்கா 
ணோம்‌. தம்மை ஆட்கொள்ளும்‌ சத்தியை 
இறைவனின்‌ கரம்‌ என அழைக்கவே அடிக்‌ 
கடி விரும்புகின்றனர்‌ (ஏச 8:11; எரே 1:9; 
15:17; எச 3:14). இப்படிச்‌ செய்வது, இறை 
ஆவியைத்‌ தாம்‌ கொண்டிருப்பதை அவர்கள்‌ 
உணரவில்லை என்பதனால்‌ அன்று; முன்‌ 
னோடிகளாயிருந்த நபிமாரைப்‌ போன்றன்றி 
வேறுவிதத்தில்‌ அவரைத்‌ தாம்‌ கொண்டிருப்‌ 
பதை உணர்ந்ததாலேதான்‌. இவர்களின்‌ 
அழைப்பும்‌ கடமையும்‌ வேறுப்பட்டவை, 
சிறப்பானவை. இக்கடமையை முழுவதும்‌ 
இவர்கள்‌ உணர்கின்றனர்‌. அதைத்‌ தவிர்க்க 
இவர்கள்‌ தம்‌ முழு ஆளுமையோடு ஏங்கி 
னாலும்‌, பேசும்படி வற்புறுத்தும்‌ உயர்ந்த 
தொரு ஏவுதல்‌ தம்மில்‌ இருப்பதை இவர்கள்‌ 
உணர்கிறார்கள்‌ (ஆமோ 3:8; 7:14 தொ; எரே 
20:7 தொ). அவர்கள்‌ கூறும்‌ வாக்கு அவர்க 
ளுூக்கே தொல்லைதான்‌. இருப்பினும்‌ அவ்‌ 
வாக்கு அவர்களிடமிருந்தே வருகிறது; 
ஆனால்‌ அது அவர்களின்‌ சொந்தப்‌ படைப்பு 
அன்று: அவர்களை அனுப்பும்‌ இறைவனின்‌ 
வாக்கு அது. இம்முறையில்தான்‌, இறை 
வார்த்தையானவருக்கும்‌ இறை ஆவியானவ 
ருக்கும்‌ இடையே இருக்கும்‌ இணைப்பு 
காட்டப்படுகிறது. எலியா காலத்திலிருந்தே 
இந்த இணைப்பு வெளிப்படுகிறது (1 அர 
19:12 தொ). இந்த இணைப்புக்கு முடிவு 
இல்லை. எனவே ஆவியானவர்‌ தம்‌ செய 
லாக்கத்துக்குத்‌ தொண்டுபுரியப்‌ புதுப்புது 
இறைவாகஇினரை உருவாக்குவதோடு நின்‌ 
றுவிடாமல்‌, இச்செயலின்‌ உள்ளார்ந்த மறை 
பொருளைச்‌ சிறிது அவர்கள்‌ உணரவும்‌ 
செய்கிறார்‌. ஆவியானவர்‌ வெறும்‌ புத்தியும்‌ 


பிறை அவி (கொடு) 


பலமும்‌ மட்டும்‌ அல்லர்‌; இறைவனைப்‌ 
பற்றியும்‌ அவரின்‌ வழிகளைப்‌ பற்றியுமான 
திரு அறிவும்‌ ஆவர்‌ (காண்‌ ஏச 11:3]. 


இந்த ஆவியானவர்‌ இறைமாட்சியை 
வெளிப்படுத்தும்‌ அளவுக்குத்‌ (எச 3:12; 8:3) 
திருவாக்கை இறைவாக்கினருக்குத்‌ தெளிவு 
படுத்துகிறார்‌. அதே வேளையில்‌, மக்க 
ளோடு பேசவோ (11:5), வர இருக்கும்‌ 
இர்வையை அவர்கள்‌ முன்‌ நின்று பறைசாற்‌ 
றவோ தேவையான வலுவையும்‌ காடுக்கி 
றார்‌ (2:1; 3:24). இங்கனம்‌, வர்களை 
ஆவியானவர்‌ சாட்சிகள்‌ ஆக்குகிறார்‌; இச்செ 
யலால்‌ அவரே இறைவனுக்குச்‌ சான்று பகர்‌ 
பவர்‌ ஆகிறார்‌ (நெக 9:30; காண்‌ செக்‌ 7:12). 


3. ஆவியும்‌ அர்ப்பணமும்‌: யாவேயின்‌ 
ஊழியன்‌:- 

மெசியா சார்பிலே விடுதலை அளிக்கும்‌ 
ஆவியானவரின்‌ பங்கும்‌, வார்த்தையும்‌ தீர்‌ 
வையையும்‌ அறிவிக்கும்‌ இறைவாக்கினரின்‌ 
பங்கும்‌, ஏற்கெனவே ஏசயா காட்டும்‌ மெசி 
யாவில்‌ மிளிர்கின்றன; யாவேயின்‌ ஊழிய 
னில்‌ நிறைவுறுதியாய்க்‌ கூறப்படுகின்றன. 
கடவுள்‌ தம்‌ ஆவியை அவர்மேல்‌ தங்கச்‌ 
செய்கிறார்‌; ஆகவே மக்களினங்களுக்கு 
அவர்‌ நீதியை அறிவிப்பார்‌ (ஏச 42:1; காண்‌ 
61:1 தொ). இறைவாக்கினர்தான்‌ நீதியைப்‌ 
பறைசாற்றுவார்‌, ஆனால்‌ அரசர்‌ நீதியை 
வழங்குவார்‌; யாவேயின்‌ ஊழியனோ தம்‌ 
வேதனையின்‌ பலனால்‌ பலரை நீதிமான்க 
ளாக்குவார்‌ (52:11). அதாவது நீதியில்‌ அவர்‌ 
கள்‌ நிலைத்திருக்கும்படி செய்வார்‌. இங்ங 
னம்‌, இவரது தாதுப்பணியில்‌ அரசுரிமைப்‌ 
பண்பும்‌ 
வேலையும்‌ மீட்பாளர்‌ வேலையும்‌ அதே 
ஆவியால்‌ இவரில்‌ ஒன்றாய்க்‌ கூடி இணை 
கின்றன. இத்தோடு தமக்கு உரித்தான பலிக 
ளில்‌ இறைவன்‌ மகிழ்வதுபோல, இந்த 
ஊழியன்‌ மீதும்‌ அவர்‌ பூரிப்படைகிறார்‌ 
(42:1); இந்த ஊழியனின்‌ வாழ்வு, சாவு 
முழுவதுமே பாவிகளின்‌ பரிகாரமாகவும்‌ 
அனைவரின்‌ மீட்பாகவும்‌ இறைவனுக்க 
சதேர்ந்துவிடப்படுகிறது. இவ்வண்ணம்‌ தூய 


கலந்துள்ளது. இறைவாக்கினர்‌ 


796 


ஆவியானவர்‌ புனிதப்படுத்துபவராயும்‌ உள்‌ 
ளார்‌. 


ச்‌. மக்கள்‌ மீது ஆவியானவர்‌: - 

இறைவாக்கினரிலும்‌ இறை ஊழியரிலும்‌ 
ஆவியானவர்‌ ஆற்றும்‌ செயல்‌ இறைவாக்கு 
ரைப்பதாய்‌ உள்ளது: பாலைவனத்தை 
விளைநிலமாக்கும்‌ நல்ல மழையைப்‌ போல 
(ஏச 32:15; 44:3; எ௪ 36:25; யோவே 3:17 தொ], 
அல்லது உலர்ந்த எலும்புகட்கு உயிரூட்டும்‌ 
மூச்சுப்போல (எச 37), மக்கள்‌ யாவர்மீதும்‌ 
ஆவியானவர்‌ பொழியப்படுவார்‌ என்பதை 
அறிவிப்பதாய்‌ உள்ளது. ஆவியானவரின்‌ 
இந்த அருள்‌ மழை ஒருவிதப்‌ புதுபடைப்பா 
கும்‌; செழிப்பான வயல்‌ வெளியில்‌ நேர்மை 
யும்‌ நீதியும்‌ வீற்றிருப்பதாகும்‌ (ஏச 32:16) 
புகழ்பாடி (சங்‌ 51:15) உருக்கமாய்‌ மன்றா 
டும்‌ (செக்‌ 12:10), வார்த்தைக்கு இயல்பாகப்‌ 
பணியும்‌ (ஏச 59:2]; சங்‌ 143:10), அவரது 
குரலுக்குச்‌ செவிமடுக்கும்‌ நெஞ்சங்களை 
யும்‌ உருவாக்குவதாகும்‌. ஆவியானவரால்‌ 
புதப்பிறப்பு அடையும்‌ இஸ்ரயேலர்‌ தம்‌ 
கடவுளைக்‌ கண்டுணர்வர்‌; கடவுளும்‌ தம்‌ 
"இஸ்ரயேல்‌ 
வீட்டார்‌ மேல்‌ நமது ஆவியைப்‌ பொழி 
வோம்‌; இதன்பின்‌, அவர்களிடமிருந்து நம்‌ 
முகத்தை மறைக்கமாட்டோம்‌'' (ஏச 59:29). 


மக்களைக்‌ கணடனடைவார்‌: 


இந்தக்‌ காட்சி பழைய ஏற்பாட்டிலே எதிர்‌ 
பார்க்கப்படும்‌ நம்பிக்கையாகவே உள்ளது. 
"ஆவியானவர்‌ இன்னும்‌ அருளப்படவில்‌ 
லை''; எனவே, அவர்‌ நிலையாகத்‌ தங்கியி 
ருக்கக்‌ கூடுமாயில்லை. ஐயமின்றி, தொடக்‌ 
கத்திலேயே, செங்கடல்‌ கடத்தல்‌, மேகம்‌ 
என்பவற்றில்‌, தூய ஆவியானவர்‌ மோசே 
வழியாகச்‌ செயலாற்றி, இஸ்ரயேலரை 
இளைப்பாறும்‌ இடத்துக்கு இட்டுச்‌ செல்வ 
தைக்‌ காண்கிறோம்‌ (ஏச 63:9-14). அதே 
வேளையில்‌, மக்கள்‌ பரிசுத்த ஆவிக்கு வருத்‌ 
தம்‌ கொடுக்கவும்‌ அவரது செயலுக்கு ஊனம்‌ 
வருவிக்கவும்‌ கூடுமானவர்களாய்‌ இருப்ப 
தையும்‌ (63:10). இந்தக்‌ 
கொடை நிறைவானதாயும்‌ இறுதியானதா 
யும்‌ ஆச, இந்த ஆவி நேரடியாகத்‌ தாமே 
இறங்கி வந்து செயலாற்ற வேண்டும்‌. 


பார்க்கிறோம்‌ 


79/ 


"நீரே, யாவே, நீரே எங்கள்‌ தந்தை... யாவே, 
உம்‌ வழிகளிலிருந்து நாங்கள்‌ பிறழும்படி 
விட்டதேன்‌?...ஆ, வானத்தைக்‌ இழித்து நீர்‌ 
இறங்கிவர மாட்டீரா?! (63:15-19) என்று 
மக்கள்‌ கதறும்‌ வண்ணம்‌ கடவுள்‌ ஈடு 
இணையற்ற ஓர்‌ அருங்குறியை அளிக்க 
வேண்டும்‌. இதே வானங்கள்‌ திறக்கும்‌, 
தந்தையான கடவுள்‌ இவ்வுலகில்‌ இறங்கி 
வருகிறார்‌. இறைவன்பால்‌ இதயங்கள்‌ 
திரும்புகின்றன: இவையே தாய ஆவியின்‌ 
செயல்‌ நிகழ்ச்சியாய்‌ இருக்கும்‌; அது 
கிறிஸ்து இயேசுவில்‌ இறுதித்‌ திட்டமாய்‌ 
அவர்‌ தரும்‌ வெளிப்பாடாய்‌ இருக்கும்‌. 


ச. ஆவியும்‌ வார்த்தையும்‌: - 

பழைய ஏற்பாட்டின்‌ தொடக்கத்திவிருந்து 
இறுதிவரை, கடவுளின்‌ ஆவியும்‌ வார்த்தை 
யும்‌ எப்பொழுதும்‌ இணைந்தே செயலாற்று 
கின்றனர்‌. மோசேக்குக்‌ கடவுள்‌ கொடுத்த 
சட்டவாக்கை மெசியா அனுசரித்து அதன்‌ 
நிறை நீதியைப்‌ பெற முடிகிறது என்றால்‌, 
ஆவியை அவர்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பதே 
இதற்குக்‌ காரணம்‌. வார்த்தைக்கு இறைவாக்‌ 
இனா சாட்சி பகர்கிறார்‌ என்றால்‌, அவரை 
ஆவியானவர்‌ ஆட்கொண்டுள்ளார்‌ என்பதே 
காரணம்‌. மக்களினத்தாருக்கு மீட்பு வார்த்‌ 
தையை இறை ஊழியர்‌ கொணர முடிகிறது 
என்றால்‌, அவர்மேல்‌ ஆவியானவர்‌ தங்கியி 
ருக்கிறார்‌ என்பதே காரணம்‌, ஒரு காலத்தில்‌ 
இஸ்ரயேலர்‌ தம்‌ இதயத்தில்‌ இந்த வார்த்தை 
யைக்‌ கொண்டிருக்கக்கூடும்‌ என்றால்‌, ஆவி 
யானவரில்தான்‌ இது நிகழும்‌. வார்த்தையும்‌ 
ஆவியும்‌ ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடி 
யாதவை; ஆயினும்‌ தத்தம்‌ தனிச்‌ இறப்புப்‌ 
பண்புகளைக்‌ கொண்டுள்ளன. ஊனைப்பி 
ளந்து காட்டும்‌ வாளைப்போல வார்த்தை 
வெளியிலிருந்து உள்ளத்தை ஊடுருவுகிறது; 
ஆவியோ நீர்மம்‌ போன்றது; புலப்படா 
நுண்பொருளாய்‌ எங்கும்‌ பரவுகிறது. 
வார்த்தை தன்னை யாவரும்‌ கேட்டு உண 
ரும்படி செய்கிறது எனவே புலன்களுக்குப்‌ 
புலப்படுகிறது. ஆவியோ காணக்கூடாத 
விதமாகவே இருந்துவிடுகிறது. எனவே 
புலன்களுக்கு அப்பாற்பட்டது. வார்த்தை 
ஒரு வெளிப்பாடு; ஆவியோ ஒர்‌ உள்மாற்‌ 


இறை ஆவி [தொடர்சச!] 


றம்‌. வார்த்தை நிமிர்ந்து நின்று மேடையில்‌ 
முழக்கமிடுகிறது; ஆவியோ இறங்கி வந்து, 
எங்கும்‌ பரவி, இரண்டற இணைந்துவிடுகி 
றது. இவ்விதக்‌ கூறுகளின்‌ பகுப்பும்‌ அவைக 
ளுக்கடையே உள்ள தொடர்பும்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ காணக்கிடக்கின்றன; ஆவியானவ 
ரின்‌ செயலால்‌ மனுவான இறைவார்த்தை 
யானவர்‌ அதே ஆவியானவரால்‌ அன்றி 
எதையும்‌ செய்கிறதில்லை; அவரது அலுவ 
லின்‌ முழுநிறைவு அந்த ஆவியானவரைக்‌ 
கொடையாகப்‌ பொழிவதாதிறது. 


|. புதிய ஏற்பாடு 

1. இயேசுவில்‌ ஆவியானவர்‌: - 

௮. இயேசுவின்‌ திருமுழுக்கு:- திருமு 
முக்கு யோவான்‌ மெசியாவின்‌ வருகைக்கா 
கக காத்திருந்தார்‌. அதேவேளை, தம்‌ முழு 
வலலமையோடு இறங்கிவரும்‌ ஆவியானவ 
ருக்காகவும்‌ காத்திருந்தார்‌. அந்த ஆவியான 
வர்‌ வெறும்‌ மனித வேலையை அகற்றிடு 
வார்‌; அதனிடத்தில்‌ எதிர்க்கவொண்ணா 
இறைச்‌ செயலை ஆற்றிடுவார்‌; ''நீங்கள்‌ 
மனந்திரும்பியதைக்‌ காட்ட உங்களுக்கு 
நான்‌ நீரால்‌ ஞானஸ்தானம்‌ கொடுக்கிறேன்‌. 
அவர்‌ பரிசுத்த ஆவியாலும்‌ நெருப்டாலும்‌ 
உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌! 
(மத்‌ 3:11). பரம்பரை வழிவரும்‌ அடையா 
ளங்களிலே மிக எளிதில்‌ எவரும்‌ அணுக 
முடியாத தீயை மட்டும்‌ எடுத்துக்‌ காட்டி 
யோவான்‌ இங்குப்‌ பேசுகிறார்‌. இயேசு 
இதை மறுக்கவில்லை; ஆனால்‌, யோவா 
னுக்குக குழப்பம்‌ ஏற்படுத்தும்‌ முறையில்‌ 
இயேசு அதை நதிறைவுபடுத்துகிறார்‌. இயேசு 
திருமுழுக்குப்‌ பெறுகிறார்‌; அவ்வேளையில்‌ 
ஆவியானவர்‌, வானங்கள்‌ திறக்க, அவர்‌ மீது 
புறாவைப்போல்‌ இறங்கி வருகிறார்‌. எளிய 
உருவம்‌, ஆனால்‌, தெய்விக உருவம்‌ இது, 
காற்றோடும்‌ நீரோடும்‌ தொடர்பு கொள்ளும்‌ 
ஒரு சாதாரணப்‌ பறவை வடிவம்‌ இது. 
ஒழிக்கப்படப்போவதாய்‌ யோவான்‌ நம்பும்‌ 
நீர்முழுக்கு இயேசுவின்‌ செயலால்‌ ஆவி 
முழுக்காக ஆகிறது. பாவிகளோடு ஓட்டுற 
வாடும்‌ இயேசு எனும்‌ இம்மனிதரே, வாக்க 
ளிக்கப்பெற்ற மெசியா என்றும்‌ [லூக்‌ 3:22; 
சங்‌ 2:7), உலகின்‌ பாவத்திற்காகப்‌ பலியிடப்‌ 


இறை ஆலி [தொடாசச)) 


படும்‌ செம்மறி என்றும்‌ (யோவா 1:29), 
அன்பார்ந்த மகன்‌ என்றும்‌ (மாற்‌ 1:11) 
ஆவியானவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. ஆனால்‌, 
வெளியே தம்மைப்‌ பகட்டாய்க்‌ காட்டிக்‌ 
கொள்ளாமல்‌ கூூடுமறைவான முறையில்‌ 
செயலாற்றுகிறார்‌. மைந்தன்‌ திருமுழுக்குப்‌ 
பெறுகிறார்‌; தந்த மகனோடு பேசுகிறார்‌; 
ஆவியோ ஒன்றும்‌ பேசவும்‌ காணோம்‌, 
செய்யவும்‌ காணோம்‌. ஆயினும்‌, தந்‌ைத 
மகன்‌ உரையாடலுக்கு ஆவியானவரின்‌ பிர 
சன்னம்‌ தேவை. ஆவி இருப்பது தேவைப்ப 
டினும்‌, இவர்‌ மெளனமாயும்‌ செயலற்றவர்‌ 
போலும்தான்‌ இருக்கிறார்‌. தந்தையின்‌ பேச்‌ 
சிலே இவர்‌ ஒரு சொல்லும்‌ கூட்டக்‌ 
காணோம்‌; மைந்தனின்‌ செயலைச்‌ சிறிதும்‌ 
இவர்‌ பெருக்கக்‌ காணோம்‌; அப்படியென்‌ 
றால்‌, இவர்‌ என்னதான்‌ செய்கிறார்‌? தந்‌ைத 
மகன்‌ இணைப்பு நிகழக்‌ காரணமாய்‌ உள்‌ 
ளார்‌: தந்தையிடமிருந்து வரும்‌ அன்பு, ஆத 
ரவு, பெருமிதம்‌ எத்தகையது என்பதை 
இயேசுவுக்கு எடுத்து உணர்த்துகிறார்‌; மைத்‌ 
தனுக்கேற்ற மனநிலையை இயேசுவிடம்‌ 
உருவாக்குகிறார்‌; கிறிஸ்துவின்‌ அர்ப்பணம்‌ 
அன்பார்ந்த மகனது பலியின்‌ முதற்கனிக 
ளோடு திருத்தந்தை திருமுன்‌ தூபம்‌ போல்‌ 


வரவைக்கிறார்‌. 


ஆ. தூய ஆவியினால்‌ இயேசு ௧௬ எடுத்‌ 
தார்‌.- இயேசுவில்‌ ஆவியானவர்‌ பிரசன்னம்‌ 
அவர்‌ திருமுழுக்குப்‌ பெறும்போது அறிவிக்‌ 
கப்படுகிறது; ஆனால்‌, தொடக்கத்திலி 
ருந்தே அவரோடு இருந்தார்‌. இயேசுவின்‌ 
திருமுழுக்கு ஓர்‌ அழைப்பன்று; மெசியா 
பணி சூட்டல்‌ ஆகும்‌; 'இதோ' என்று 
முன்பே இறைவாக்கினர்‌ வழியாகக்‌ சுட்டிக்‌ 
காட்டப்பட்டிருந்தாலும்‌ (ஏச 42:1; 82:13), 
காலம்‌ வரும்‌ வரை மறை பொருளாயிருந்க 
தம்‌ ஊழியனும்‌ மைந்தனுமானவரைக்‌ கட 
வுள்‌ தம்‌ மக்கட்கு அறிமுகப்படுத்துவதா 
கும்‌. நீதிபதிகள்‌, இறைவாக்கினர்‌, அரசர்கள்‌ 
போன்றோர்‌ தரய ஆவியால்‌ சிலவேளைக 
ளில்‌ ஆட்கொள்ளப்படுகின்றனர்‌. பிறக்க 
மூன்று மாதங்களுக்கு முன்பே திருமுழுக்கு 
யோவான்‌ ஆவியால்‌ கவர்ந்து கொள்ளப்படு 
கிறார்‌. இயேசுவிலே முன்பில்லாத புதிய 


798 


ஆளுமைப்பண்பு எதையும்‌ ஆவியானவர்‌ 
உண்டாக்கக்‌ காணோம்‌. இயேசுவின்‌ முதல்‌ 
தொடியிலிருந்தே, அவரோடு ஆவியானவர்‌ 
இருக்கிறார்‌. தாயின்‌ கருப்பையிலிருந்தே 
அவருக்கு இருப்புக்‌ கொடுக்கிறார்‌; அவரை 
இறைமகனாக அமைந்து உருவாக்குகிறார்‌. 
குழந்தைப்‌ பருவத்தைக்‌ குறிப்பிடும்‌ இரு 
நற்செய்திகளும்‌ இந்தத்‌ தொடக்கச்‌ செய 
லைக்‌ கோடிட்டுக்‌ காட்டுகின்றன (மத 1:20; 
லூக்‌ 1:35). பழைய ஏற்பாட்டு அறிவிப்புக 
ளோடு மரியாள்‌ பெற்ற அறிவிப்பை ஒப்‌ 
பிட்டு, வெறும்‌ அர்ப்பணம்‌ மட்டுமன்று, 
அதைவிட மேலான காரியம்‌ இங்கு நிகழ்கி 
றது என்பதை லூக்கா கெளிவாய்க்‌ காட்டு 
வது விளங்கும்‌. சிம்சோன்‌ (நீதி 13:5), 
சாமுவேல்‌ (1 சாமு 1:11), திருமுழுக்கு 
யோவான்‌ (லூக்‌ 1:15) மூவரும்‌ கருவிலி 
ருந்தே ஏறத்தாழ முழுமையாகவும்‌ நேரடியா 
கவும்‌ இறைவனுக்கு அர்ப்பணம்‌ செய்யப்‌ 
பட்டனர்‌. இயேசு எந்தச்‌ சடங்கின்‌ துணை 
யாலுமன்று, எந்த மனிதனின்‌ இடையீட்டா 
லும்‌ அன்று, மரியாளில்‌ ஆவியானவர்‌ ஆற்‌ 
றும்‌ செயலால்‌ மட்டுமே இறைவனுக்கு 
அர்ப்பணமாகிறார்‌. உருவெடுப்பதால்‌ மட்‌ 
மென்று தம்‌ இருப்பு முழுவதாலுமே தூய 
கடவுளின்‌ மகனாகிவிடுகிறார்‌ (லூக்‌ 1:34]. 


இ. ஆவியானவரில்‌ இயேசு செயலாற்றுகி 
றார்‌:- தம்‌ செயல்‌ தொடர்பு அனைத்திலும்‌ 
தம்மில்‌ ஆவியானவர்‌ செயலாற்றுதை 
இயேசு வெளிப்படுத்துகிறார்‌ (லூக்‌ சீ:14) 
அலகையினால்‌ சோதிக்கப்பட இயேசு ஆவி 
யானவரால்‌ அழைத்துச்‌ செல்லப்படுகிறார்‌ 
(மத 4:1); பேய்‌ பிடித்தவர்களை ஆவியான 
வரால்‌ விடுவிக்கிறார்‌ (12:28); நற்செய்தியை 
யும்‌ இறைவாக்கையும்‌ ஏழைகளுக்கு வழங்‌ 
குகிறார்‌ (லூக்‌ 4:18). ஆவியானவரில்‌ அக்க 
ளிப்போடு தந்தையை அணுகுகிறார்‌ (லூக்‌ 
10:21). இமை மீதும்‌ சாவின்‌ மீதும்‌ வெற்றிக்‌ 
கொள்ளும்‌ அவர்தம்‌ புதுமைகள்‌, அவரது 
வார்த்தையின்‌ வன்மை மற்றும்‌ உண்மை, 
இறைவனோடு அவர்‌ கொள்ளும்‌ உள்‌ 
ளார்ந்த நேரடி உறவு இவை எல்லாம்‌ அவர்‌ 
மேல்‌ ஆவியானவர்‌ தங்கியுள்ளார்‌ என்பதற்‌ 
கும்‌ (எச 61:1), அவரே எதிர்பார்க்கப்பெற்ற 


799 


இறைவாக்கினர்‌, மீட்புத்‌ தரும்‌ மெசியா, 
அன்பார்ந்த ஊழியன்‌ என்பதற்கும்‌ சான்று 
பகர்கின்றன. 


தேவ ஆவியால்‌ தூண்டப்‌ பெற்ற இஸ்ர 
யேலர்களிலே ஆவியானவரின்‌ வெளிப்பாடு 
சிறிது காலம்‌ மட்டும்‌ நீடிப்பதாயும்‌ தற்காவி 
கமானதாயுமே இருந்தது. இயேசுவிலோ 
இது நிரந்தரமானதாய்‌ உள்ளது. இறைவாக்கை 
ஏற்பவராய்‌ அவர்‌ இல்லை, அதை 
அறிவித்து உள்ளார்‌. 
புதுமை ஆற்றுவதில்‌ நொடிநேரமும்‌ அவர்‌ 
காத்திருப்பதில்லை. மிகச்‌ சாதாரண செயலா 
கவே அது அவரிடம்‌ தோன்றுறைது. இறை 
மறை உண்மைகளை அவர்‌ புதிதாய்‌ அறியவ 
ருவதில்லை. மூடு மறைவின்றி இறைவன்‌ 
திருமுன்னே அவர்‌ எப்பொழுதும்‌ வாழ்கின்‌ 
றார்‌. அவரைப்போல எவரும்‌, அளவில்லா 


விளக்குபவராய்‌ 


முறையில்‌ (யோவா 3:84) ஆவியானவரைக்‌ 
கொண்டிருக்கக்‌ காணோம்‌. 


ஆம்‌, ஆவியானவரை இயேசு கொண்டி 
ருந்ததுபோல, வேறு எவரும்‌ எக்காலத்தி 
லும்‌ கொண்டிருந்ததில்லை. தேவ ஏவுத 
லைப்‌ பெற்றிருந்த பழைய எஏற்பாட்டுப்‌ 
பெரியார்கள்‌ தம்‌ ஆளுமையோடு தம்மை 
விட அதிக வலுவுள்ள சக்தி ஒன்றால்‌ தாம்‌ 
ஆட்கொள்ளப்‌ படுவதை உணர்ந்தனர்‌. இயே 
சுவில்‌, இத்தகைய வலுவந்த ஏவுதலோ 
தூண்டுதலோ இருப்பதை நமக்குச்‌ சுட்டும்‌ 
அறிகுறி எள்ளளவேனும்‌ காணோம்‌. இறை 
வனின்‌ வேலைகளைச்‌ செய்ய ஆவியானவ 
ரின்‌ வெளி உதவி அவருக்குத்‌ தேவை 
இல்லை என்றுகூடச்‌ சொல்லலாம்‌. தத்‌ 
தையை எப்படி அவர்‌ உதறித்‌ தள்ள முடி 
யாதோ அப்படியே ஆவியானவரையும்‌ 
அவர்‌ உதறிவிட முடியாது; இது உண்மை. 
தந்தை எப்போதும்‌ அவரோடு இருக்கிறா 
(யோவா 8:29). ஆவியானவரும்‌ அவரைக்‌ 
கைதெகிழ்ந்திருக்க முடியாது. ஆவியானவ 
ரின்‌ தாக்குதலோ வலுவந்தமோ இயேசுவி 
டம்‌ இல்லை என்பதே இவரது இறைத்தன்‌ 
மையின்‌ அடையாளமாயுள்ளது. வெளியிவி 
ருந்து தாக்கும்‌ ஒரு சக்தியாக ஆவியானவரை 
இயேசு உணரவில்லை, ஆவியானவரில்‌ 


இறை ஆனி (தொடர்க) 


அவர்‌ இருக்கிறார்‌. அவரில்‌ ஆவியானவர்‌ 
இருக்றொர்‌; அவர்தம்‌ சொந்த ஆவியானவ 
ராயிருக்கிறார்‌ (காண்‌ யோவா 10:14 தொ. 


2. ஆவியானவரை அனுப்புவதாக இயேசு 
வாக்களிக்கிறார்‌: - 

இயேசு ஆவியானவரால்‌ நிரப்பப்பெற்ற 
வர்‌; ஆவியானவராலேயே அனைத்தையும்‌ 
எனினும்‌ வெகு அரிதாகவே 
அவர்‌ ஆவியானவரைப்பற்றிப்‌ பேசுகிறார்‌. 
தம்‌ செய்கைகள்‌ எல்லாவற்றிலும்‌ ஆவியான 
வரைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌, எனினும்‌ 
இயேசு நம்மோடு இருக்கும்வரை தம்மிவி 
ருந்து வேறுபட்ட ஆள்‌ ஆவியானவர்‌ என 
எடுத்துக்காட்ட அவரால்‌ முடியவில்லை. 
ஆவியானவர்‌ பொழியப்பட்டு அறியப்பட, 
இயேசு வானகம்‌ சென்று மகிமை பெற 
வேண்டும்‌ (யோவா 7:39; 16:7). அப்பொ 
முது இயேசுவிடமிருந்து வரும்‌ இந்தத்‌ தேவ 
ஆள்‌ ஆவியானவர்‌ என்று மனிதர்‌ கண்டுணர்‌ 
வர்‌. மேலும்‌, இயேசு தம்‌ சீடர்களிடமிருந்து 
பிரியும்‌ கட்டம்‌ வரும்போதுதான்‌, தற்காலிக 
மாகச்‌ சீடர்களை அனுப்பும்போதும்‌ (மத்‌ 
10:20), சாவினால்‌ அவர்களை விட்டு நிரந்தர 
மாகப்‌ பிரியும்‌ முன்பும்‌ (யோவா 14:16 
தொ. 86; 13:13 தொ) தூய ஆவியைப்‌ பற்றி 
அவர்களிடம்‌ பேசுகிறார்‌. 

ஒத்தமை நற்செய்திகளில்‌, இக்கட்டு 
வேளை, கலாபனைக்‌ காலம்‌, நீதிமனறங்கள்‌ 
போன்ற முக்கிய கட்டங்களில்‌ மட்டும்தான்‌ 
ஆவியானவர்‌ தம்மை வெளிக்காட்டுவது 
போல்‌ தோன்றுறைது (மாற்‌ 13:11). ஆனால, 
இறுதி இரவு உணவுக்குப்பின்‌ வரும்‌ பிரியா 
விடை உரையில்தான்‌ இயேசு மனம்‌ திறந்து 
பேசுகிறார்‌. தய உலகம்‌ இயல்பாகவே இயே 
சுவை வெறுக்கிறது; எனவே, சிலவேளைக 
ளில்‌ கொடும்‌ கலாபனைகளை எழுப்பும்‌; 
அவருடைய சீடர்களை இடைவிடாது பய 
முறுத்தி நசுக்கப்பார்க்கும்‌ [யோவா 15:18- 
21). அதனாலே ஆவியானவர்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ அவர்கட்குத்‌ துணையாய்‌ இருப்பார்‌ 
(14:16 தொ). 


செய்பவர்‌; 


இயேசு தம்‌ வாழ்க்கையால்‌ தம்‌ தந்‌ 
தையை அறிவித்தார்‌ (யோவா 53:41; 8:50; 


இறை ஆவி (தொடர்ச்‌?) 


12:49); இதேபோல்‌, சீடர்களும்‌ ஆண்டவருக்‌ 
குச்‌ சாட்சி பகரவேண்டும்‌ (மாற்‌ 13:9; 
யோவா 15:27). இயேசு அவர்களோடு இருந்‌ 
தபோது அவர்கள்‌ எதற்கும்‌ அஞ்சவேண்டியி 
ருந்ததில்லை; அவரே அவர்களுக்குத்‌ துணை 
யாளராயிருந்தார்‌; அவர்கள்‌ சார்பில்‌ வாதாடி 
ஆதரித்தார்‌; பல இக்கட்டுகளினின்றும்‌ 
அவர்களைக்‌ காப்பாற்றினார்‌ (யோவா 17: 
12). ஆனால்‌, அவர்‌ அவர்களை விட்டுப்பி 
ரிந்து விண்ணகம்‌ சென்றபிறகு அவரது 
இடத்தில்‌ ஆவியானவர்‌ துணையாளராயி 
ரூப்பார்‌ (14:16; 16:7). இயேசு அல்லர்‌ அவர்‌; 
ஆயினும்‌, அவர்‌ தம்‌ சொந்தப்‌ பெயரால்‌ 
பேசார்‌; ஒருபோதும்‌ பிரியாது இணைந்த 
ருக்கும்‌ இயேசுவைப்பற்றியே பேசுவார்‌; 
பேசி இயேசுவை மகிமைப்படுத்துவார்‌ (16: 
13 தொ). ஆவியானவர்‌ டர்களுக்கு ஆண்ட 
வரின்‌ செயல்களையும்‌ சொற்களையும்‌ 
நினைவுறுத்துவார்‌; ஆழமாய்‌ அறிவுறுத்து 
வார்‌ (14:26). இயேசுவின்‌ பெயரால்‌ உலகை 
தேருக்கு நேர்‌ சந்திக்கவும்‌, அவரது சாவின்‌ 
செம்பொருளை உய்த்துணரவும்‌, இந்த 
அதிர்ச்சிதரும்‌ சாவு நிகழ்ச்சியில்‌ நிறைவேற்‌ 
றப்பட்ட பாவததின்மேல்‌ தீர்ப்பு, சாத்தா 
னின்‌ தோல்வி, இறை நீதியின்‌ வெற்றிவிழா 
(16:8-11) போன்ற இறைபேருண்மைகளுக் 
குச சாட்சியம்‌ கூறவும்‌ தேவையான வலு 
வைச்‌ சீடர்களுக்கு ஆவியானவர்‌ அளிப்பார்‌. 


3, ஆவியானவரை 
அனுப்புகிறார்‌: - 

மரித்து உயிர்த்த இயேசு தம்‌ ஆவியானவ 
ரைத்‌ தம்‌ கொடையாகத்‌ திருச்சபைக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. ஒரு மனிதனின்‌ உயிர்‌ எவ்வ 
ளவு உயர்ந்து இருப்பினும்‌, அவனது செல்‌ 
வாக்கு எவ்வளவு சிறந்து இருப்பினும்‌, 
அவன மரித்ததும்‌, இறந்த காலக்‌ கூறாக 
அவன்‌ மாறிவிடுகிறான்‌. அவன்‌ தொடங்கிய 
வேலை தொடர்ந்து நடைபெறலாம்‌; 
ஆனால்‌, அது அந்த ஆளுக்குச்‌ சொந்தமான 
தாகாது. மனிதர்களின்‌ போக்கில்‌ அதுபோ 
கட்டும்‌ என்று விட்டுவிடுவதைத்‌ தவிர அந்த 
ஆனால்‌ வேறொன்றும்‌ செய்ய முடியாது. 
இயேசு சாகும்‌ போதோ, கடவுளின்‌ கையில்‌ 
தம்‌ ஆவியைக்‌ கையளிக்கிறார்‌; அதே செய 


இயேசு 


800 


லால்‌, தம்‌ திருச்சபைக்குத்‌ தம்‌ ஆவியானவ 
ரைக்‌ கையளிக்கிறார்‌. (யோவா 19:30), 
இயேசு உயிரோடிருக்கும்‌ வரை, இயேசு 
வின்‌ மனித உருவாலும்‌ அவரது செயல்து 
றையாலும்‌ ஆவியானவர்‌ வரையறுக்கப்பட்‌ 
டது போல்‌ இருந்தார்‌. ஆனால்‌, இதோ, மனு 
மகன்‌ தந்தையின்‌ வலப்பக்கம்‌ உயர்த்தப்‌ 
பட்டு மகிமை பெறுகிறார்‌ (12:23); எனவே, 
மீட்புப்‌ பெற்ற மனுக்குலம்‌ முழுவதையும்‌ 
இயேசு இறைபாதம்‌ ஈர்க்கிறார்‌ (12:42), 
ஆவியானவரை அதன்மேல்‌ பொழிகறார்‌ 
(7:39; 20:22 தொ; ௮.ப. 2:30]. 

ர. ஆவியானவரைத்‌ திருச்சபை 
பெறுகிறது 

கடவுளிடமிருந்து பிறப்பவை அனைத்‌ 
தும்‌ ஆவியானவரிடமிருந்தே பிறக்கின்றன 
(யோவா 3:5) தொ). ஆகவே, புதுப்பிறப்பா 
இய திருச்சபையும்‌ அவரிடமிருந்தே பிறக்க 
முடியும்‌, இதனால்தான்‌, அப்போஸ்தலர்‌ 
பணி ஆவியானவரின்‌ நற்செய்தி' ஆகத்‌ 
திகழ்கிறது. 


இந்த அப்போஸ்தலர்‌ பணியில்‌ நான்‌ 
காணும்‌ ஆவியின்‌ செயல்‌, ஏற்கெனவே 
பழைய ஏற்பாட்டில்‌ காணக்கடக்கும்‌ இரு 
இறை பண்புகளையும்‌ கொண்டு விளங்குக 
றது. ஒன்று, பொது முறை கடந்த வியத்தகு 
நிகழ்ச்சிகள்‌ பல உள: இறை ஆவியைப்‌ 
பெற்றுப்‌ பரவசமாகும்‌ மக்கள்‌ (அ.ப. 2:45. 
11), உடல்‌ நலம்‌ மீண்டும்‌ பெறும்‌ பிணியாள 
ரும்‌ பேப்பிடித்தோரும்‌ (3:4; 5:12.15), டர்க 
ளின்‌ வீரமும்‌ துணிவும்‌ (௪:13.31; 5:20; 10:20). 
மற்றொன்று, இந்த அதிசயங்கள்‌ இறுதியான 
மீட்பின்‌ அடையாளங்களாயும்‌, மனந்திரும்‌ 
புதல்‌ சாத்தியமானது, பாவங்கள்‌ மன்னிக்‌ 
கப்படுகின்றன, திருச்சபையில்‌ கடவுள்‌ தம்‌ 
ஆவியானவரைப்‌ பொழியும்‌ நேரம்‌ வந்து 
விட்டது' எனும்‌ உண்மைக்கு உறுதி அளிப்ப 
வையாயும்‌ உள்ளன (2:38; 3:96; 4:19; 5:38: 
10:43) 


இந்த ஆவியானவர்‌ இயேசுவின்‌ ஆவியே. 


- இவர்‌ இயேசுவின்‌ வேலைகளை மீண்டும்‌ 


ஆற்றுகிறார்‌; இயேசுவின்‌ சொற்கள்‌ மீண்‌ 


501 


டும்‌ பறைசாற்றப்படவும்‌ (4:20; 5:42; 6:4; 
9:20; 18:5; 19: 10.20), அவரது செபம்‌ மீண்டும்‌ 
செபிக்கப்படவும்‌ (அ.ப. 7:59 தொ-லூகி 
33:34.46; அ.ப. 37:14-லூாகி 22:42] அப்பம்‌ 
பிடுவதில்‌ அவரது தன்றிப்புகழ்‌ எந்நாளும்‌ 
மீண்டும்‌ ஒலிக்கப்படவும்‌ செய்கிறார்‌. இயே 
சுவைச்‌ சூழ்ந்திருந்த டேர்களிடையே இருந்த 
சகோதர ஒற்றுமையை மீண்டும்‌ நிலவச்‌ 
செய்கிறார்‌ (அ.ப. 2:42; 4:32]. கிறிஸ்து 
வாழ்ந்தபோது சீடர்கள்‌ கொண்டிருந்த 
வாழ்க்கையை மீண்டும்‌ அவர்கள்‌ வாழ 
முயற்கித்ததனால்மட்டும்‌ இந்த ஒன்றியம்‌ 
உருவாகவில்லை. தாம்‌ உயிரோடிருந்த 
போது இயேசு அவர்களை ஒன்றாய்‌ 
இணைத்துவைக்க எவ்வளவோ முயன்றார்‌! 
இப்போது அவர்‌ அவர்களது கண்களுக்கு 
மறைந்துவிட்டார்‌. அவரது மாதிரிகை தங்க 
ளைச்‌ சிலுவைக்கு இட்டுச்‌ செல்லும்‌ என 
அவர்கள்‌ நன்கு அறிவார்கள்‌ எனினும்‌, 
அவர்கள்‌ ஒரே மனமும்‌ ஒரே உள்ளமும்‌ 
உடைத்தோராய்‌ அவரது அடிசசுவட்டைப்‌ 
பின்பற்றுகின்றனர்‌; இயேசுவின்‌ ஆவியான 
வரை அவர்கள்‌ பெற்றுக்கொண்டதே இதற்‌ 
குக்‌ காரணம்‌. 


புதிதாய்ப்‌ பிறந்த திருச்சபையை ' மண்ணு 
லகின்‌ இறுதி எல்லைவனரக்கும்‌' (அ.ப. 1:8) 
இட்டுச்‌ செல்லும்‌ வல்லமை இந்தப்‌ பரிசுத்த 
ஆவியே. விரைவில்‌ இவர்‌ புற இனத்தாரை 
யும்‌ நேரடியாக ஆட்கொள்கிறார்‌ (10:44): 
"எல்லார்‌ மேலும்‌ தாம்‌ பொழி 
யப்பட்டுள்ளதை'' (2:17) எண்பிக்கிறார்‌; 
பிலிப்பு (8:26.29 தொ), பேதுரு (10:20), 
பவுல்‌, பார்னபா (13:2.4) போன்று தாம்‌ 
விரும்பியவா்களைத்‌ திடீரெனத்‌ தேர்ந்தெ 
டுத்துத்‌ தூதுரைக்க அனுப்புகிறார்‌. தொடக்‌ 
கத்தில்‌ மட்டும்‌ அன்று; தொடர்ந்து அவர்க 
சுக்குத்‌ துணையாயிருந்து, அவர்களின்‌ அப்‌ 
போஸ்தலச்‌ செயல்‌ அனைத்தையும்‌ வழி 
நடத்துகிறார்‌ (16:6 தொ). அவர்கள்‌ எடுக்கும்‌ 
முடிவுகட்கு அவர்‌ தம்‌ அதிகார முத்தி 
ரையை அளிக்கிறார்‌ (15:28). ''கடவுளின்‌ 
வார்த்தை நம்பப்‌ பெற்றுப்‌ பரவி வருறெது"' 
என்றால்‌ (6:7; 12:24), மகிழ்வோடு முன்னே 


இங்ஙனம்‌, 


இறை ஆவி [தொடர்க 


றும்‌ இந்த உந்துதலுக்கு உள்ளார்ந்த ஊற்று 
தேவ ஆவியானவரே ஆவார்‌ (13:62). 


5. புனித பவுலில்‌ ஆவியானவரின்‌ அனுப 
வம்‌:- 

அ. ஆவியானவர்‌: நம்மில்‌ உள்ள கிறிஸ்து 
வின்‌ மகிமை:- தம்‌ புனித ஆவியின்‌ வல்ல 
மையால்‌ இயேசுவை உயிர்ப்பித்து (உரோ 
8:11) உயிர்தரும்‌ ஆவியாக அவரை ஆக்கிய 
(1 கொரி 15:25) இறைத்‌ தந்தையே, உயிர்த்த 
ஆண்டவரின்‌ மாட்சியாக (2 கொரி 3:18] 
அந்த ஆவியானவரை ஆக்கியுள்ளார்‌. தம்‌ 
சாயலாக நம்மை உருவாக்கும்‌ ஆண்டவரின்‌ 
மாட்சி நம்மில்‌ இருப்புக்கொள்வதே இத்‌ 
தூய ஆவியின்‌ அருட்கொடை ஆகும்‌. இத 
னால்கான்‌, கிறிஸ்துவையும்‌ ஆவியானவரை 
யும்‌ பிரித்துவைத்துப்‌ பேசுவதற்கில்லை. 
கிறிஸ்துவில்‌ வாழ்வது ஆவியில்‌ வாழ்வதே; 
வாழ்வது கிறிஸ்துவே (கலா 2:20) உள்ளுயிர்‌ 
ஆவியானவரே (உரோ 8:2.10); கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ இருப்பது (உரோ 6:1) ஆவி 
யானவருக்குள்‌ வாழ்வதே (8:8..-) என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 


ஆ. ஆவியானவரின்‌ அடையாளங்கள்‌: - 
ஆவியானவரில்‌ வாழ்வது இன்னும்‌ அவரை 
முகமுகமாய்க கண்டுணாந்து இன்புறும்‌ 
வாழ்வன்று; விசுவாச வாழ்வாகவே இன்றும்‌ 
உள்ளது. எனினும்‌ நிகழ்ச்சி உறுதிபெறும்‌ 
உண்மை அனுபவம்‌ அது; அடையாளங்கள்‌ ' 
வழியாக அவரது பிரசனனம்‌ கெளிவுபெறும்‌ 
அனுபவம்‌ அது. இந்த அடையாளங்கள்‌ 
தம்மில்‌ பெரிதும்‌ வேறுபடலாம்‌. எனினும்‌, 
தோய்களைக்‌ குணமாக்கும்‌ வரம்‌, பல்வகைப்‌ 
பரவசப்‌ பேச்சுவரம்‌, போன்ற வெளியரங்க 
அருங்கொடைகளும்‌ சரி (1 கொரி 12:24 
தொ; 14:12), விசுவாசம்‌, நம்பிக்கை அன்பு 
ஆகிய உள்ளார்ந்த உயர்கொடைகளும்‌ சரி 
(12:31), எல்லாமே நற்செய்திக்குச்‌ சான்று 
பகர்ந்து பணிபுரிய உள்ளன (1! தெச 1:5 தோ; 
] கொரி! தொ); கிறிஸ்துவின்‌ மறை 
உடலைக்‌ சுட்டி எழுப்ப உள்ளன (! கொரி 
12:4-30). 


்‌ மனிதனின்‌ புறச்செயல்கள்‌, உளநிலை 


கள்‌, கடவுள்‌ நமக்கருளும்‌ கொடைகள்‌ 


இறை ஆவி [தொடர்ச்சி] 


இவற்றின்‌ வழியாக (1 கொரி 2:12) இந்த 
அடையாளங்கள்‌ எல்லாம்‌, ''ஓர்‌ ஆள்‌ பிர 
சனனமாயிருக்கிறார்‌; நம்மில்‌ இவர்‌ சான்று 
பகாகிறார்‌ (உரோ &:16), பரிந்து பேசிச்‌ 
செபிக்கிறார்‌ (8:26), தம்‌ உளத்தோடு தம்‌ 
மையே ஒன்றிக்கிறார்‌ (8:16) நம்‌ உள்ளங்க 
ளில்‌ 'அப்பா' எனக்‌ கதறுகிறார்‌ (கலா 4:6), 
மெய்யாகவே நம்மில்‌ இவர்‌ இருக்கிறார்‌. 
என்பகை தாம்‌ கண்டுணரச்‌ செய்கின்றன. 


இ. ஆவியானவர்‌: புது வாழ்வின்‌ ஊற்று:- 
பல்வேறு உரு எடுப்பினும்‌, ஆவியானவரின்‌ 
அனுபவம்‌ அடிப்படையில்‌ ஒன்றே. குற்றம்‌ 
சாட்டப்பட்டு ஏற்கனவே சாவுக்குத்‌ தீர்வை 
யிடப்பட்ட மனிதனின்‌ அவல நிலை இடத்‌ 
இலே உயர்வாழவு வருகிறது; தம்மை அடி 
மைப்படுததி வைத்திருந்த எழுத்துச்‌ சட்டத்‌ 
இன்‌ இடத்திலே ஆவியானவரின்‌ புது நெறி 
நுழைகிறது (உரோ 7:6). சட்டத்தின்‌ சாப 
இடத்திலே வாக்களிக்கப்பட்ட ஆவியானவ 
ரில்‌ ஆபிரகாமுக்குக்‌ கிடைத்த ஆசி அரும்பிச்‌ 
சட்டத்தின்‌ சாபத்தை அகற்றுகிறது (கலா 
3:13 தொ). சாவை விளைவிக்கும்‌ எழுத்துச்‌ 
சட்ட உடன்படிக்கை இடத்திலே வாழ்வு 
தரும்‌ ஆவியானவரின்‌ உடன்படிக்கை இருப்‌ 
புக்‌ கொள்கிறது (2 கொரி 3:6). ஊனியல்பு 
சட்டத்தால்‌ வரும்‌ பாவப்‌ பிடி நீங்கி, ஆவி 
யானவருடையவும்‌, நீதியினுடையவும்‌ சட்‌ 
டம்‌ இடம்‌ பெறுகிறது (உரோ 7:18-25; 8:24]. 
ஊனியல்பின்‌ செயல்கள்‌ நீங்கி ஆவியானவ 
ரின்‌ அருட்கனிகள்‌ இடம்‌ பெறுகின்றன 
(கலா 5:19-23); பாவியின்மேல்‌ தாக்க இருந்த 
தேவ கோபத்தின்‌ வேதனையும்‌ நெருக்கடி 
யும்‌ நீங்கி (உரோ 2:9), ஆவியானவரின்‌ 
மகிழ்ச்சியும்‌ அமைதியும்‌ இடம்‌ பெறுகின்‌ 
றன (1 தெச 1:6; கலா 5:82). 


இந்த வாழ்வு நமக்குத்‌ தரப்பட்டுள்ளது; 
ஆவியானவரில்‌ வாழும்‌ நமக்கு அருட்‌ 
கொடை எதிலும்‌ குறைவே இல்லை (1 
கொரி 1:7). ஆயினும்‌, நாம்போராட வேண்‌ 
டும்‌: ஏனெனில்‌, இவ்வுலகில்‌ இதுவரை 
ஆவியானவரை அச்சாரமாகவும்‌ (2 கொரி 
1:22; ௬5; எபே 1:14) முதற்கனியாகவும்‌ 
மட்டுமே (உரோ 8:23) நாம்‌ கொண்டுள்‌ 


502 


ளோம்‌. ஊனுக்கு எதிராகப்‌ போராட ஆவி 
யானவர்‌ நம்மை அழைக்கிறார்‌. அவர்‌ நம்‌ 
மோடு ஏற்கெனவே இருக்கிறார்‌ என்பதற்கு 
அடையாளங்கள்‌ பல இருப்பினும்‌, அவர்‌ 
நமக்கு இடைவிடாது விடும்‌ ஆணைகளும்‌ 
அவற்றோடு கலந்தே உள்ளன. ''ஆவியான 
வரே நமக்கு உயிர்‌ ஊட்டுபவராயிருப்பகால்‌, 
ஆவியானவரே நாம்‌ செயலாற்றவும்‌ செய்கி 
றார்‌'' [கலா 3:25; காண்‌ 6:9; உரோ 8:9.13; 
எபே 4:30); ஊனியல்பு உள்ளவர்களாய்‌, 
கிறிஸ்துவில்‌ குழந்தைகளாய்‌ இருந்த 
நம்மை ஆவி பெற்றவர்களாய்‌ முதிர்வ 
டைந்த மனிதர்களாய்‌ உருவாக்குகிறார்‌ (1 
கொரி 3:1). 


ஈ. ஆவியானவரும்‌ திருச்சபையும்‌:- இருச்‌ 
சபையே ஆவியானவரில்‌ பிறந்த இந்தப்‌ 
புதுப்படைப்பு. இத்திருச்சபையை ஆவியா 
னவரிடமிருதது பரிக்க முடியாது; இருச்சபை 
யில்‌ ஆவியானவரின்‌ அனுபவம்‌ இட்டுகி 
றது; அதன்‌ பேருண்மைகளை உணர அது 
உதவுகிறது. திருச்சபையைக்‌ கட்டி எழுப்ப 
வும்‌ தேவ ஆலயத்தைத்‌ திருநிலைப்படுத்த 
வும்‌ (1 கொரி 3:16) எபே 2:22) மிகப்‌ 
பயனுறுதியாக உதவுவதால்தான்‌ அரும்கொ 
டைகள்‌ அதிக மதிப்புள்ளவையாய்‌ உள்ளன 
(1 கொரி 12:7; 14:4). ஆவியானவர்‌ இடைவி 
டாது தம்‌ செயலையும்‌ மறை உடலின்‌ 
ஒற்றுமைக்காக ஓயாது உழைத்துக்‌ கொண்‌ 
டேயிருக்கிறார்‌ (1 கொரி 12:13). நட்புறவின்‌ 
ஆவியானவர்‌ (எபே 4:3; பிலி 2:1) இதயங்க 
ளில்‌ அன்பு எனும்‌ ஒப்புயர்வற்ற கொடை 
யைப்‌ பொழிகிறார்‌ (1 கொரி 13:2 கொரி 
6:6; கலா 3:22; உரோ 5:8). தம்முடைய 
ஒன்றியத்துள்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ ஈர்க்கி 
றார்‌ எபே சீ:4]. 


௨. கடவுளின்‌ ஆவியானவர்‌:- “ஒரே உட 
லும்‌ ஒரே ஆவியும்‌ உண்டு....ஒரே ஆண்ட 
வர்‌...ஓரே கடவுள்‌'' (எபே சீ:ச தொ. கடவு 
ளின்‌ ஆவியானவராய்த தாம்‌ இருப்பதால்‌ 
அவர்‌ அனைவரையும்‌ ஒன்றிக்கிறார்‌; பரி 
சுத்த கடவுளின்‌ ஆவியாய்‌ இருப்பதால்‌ 
அனைவரையும்‌ பரிசுத்தமாக்குகிறார்‌. (2 
கொரி 1:22). இறைவனை நாம்‌ அண்டிவரத்‌ 


603 


துணைபுரியவும்‌, இறைவனோடு உயிருள்ள 
தொடர்பு கொண்டவர்களாய்‌ நம்மை ஆக்க 
வும்‌, தெய்வீக உள்ளத்தின்‌ ஆழத்தை நாம்‌ 
கண்டுணரவும்‌, கடவுளின்‌ மறைபொருளைச்‌ 
சிறிது நாம்‌ உய்த்துணரவும்‌ (1 கொரி 2:00 
தொ), ஆவியானவரின்‌ எல்லாச்‌ செயல்க 
ளும்‌ நம்மைத்‌ தூண்டுகின்றன. ஆவியானவ 
ரில்தான்‌ நாம்‌ கிறிஸ்வை அறிகிறோம்‌; 
இயேசு ஆண்டவர்‌ என அறிக்கையிட 


றோம்‌ (12:3); இறைவனைப்‌ பார்த்துச்‌ 
செபிக்கிறோம்‌ (உரோ. 8:26); அவரை, 
அப்பா, தந்தாய்‌' எனப்பெயர்‌ சொல்லி 


அழைக்கிறோம்‌ (உரோ 8:15; கலா 4:6). 
ஆவியானவரை நாம்‌ கொண்டிருக்கும்‌ 
முதல்‌ தொடியிவிருந்தே, உலகில்‌ எதுவும்‌ 
நம்மை அழிக்க இயலாது; ஏனெனில்‌, கட 
வுள்‌ தம்மையே நமக்குக்‌ கொடுக்கிறொர்‌; 
நாம்‌ அவரில்‌ வாழ்கிறோம்‌. 


இறை ஏவுதல்‌ (INSPIRATION J} 

கத்தோலிக்கக்‌ கோட்பாட்டில்‌, விவிலிய 
மும்‌ பாரம்பரியமும்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
கோட்பாட்டின்‌ எழுதப்பட்ட, வாய்மொழி 
மூலங்களாகும்‌. பொதுவாக இறை ஏவுதல்‌ 
என்பது விவிலியத்தின்‌ தோற்றத்தில்‌ இறை 
வனது செயலைக்‌ குறிக்கும்‌. நாம்‌ இதனை, 
இறை ஏவுதலில்‌ விசுவாசம்‌, இறை ஏவுத 
லின்‌ பரப்பு, இறை ஏவுதல்‌ பற்றிய இறையி 
யல்‌ கருத்து மற்றும்‌ தவறின்மை ஆகிய 
தலைப்புகளின்‌ சீழ்‌ காண்போம்‌. 


1. இறை ஏவுதலில்‌ விசுவாசம்‌: - பிற்காலத்‌ 
தில்‌ வளர்ச்சியடைந்த நிலையில்‌ பாதிக்கக்‌ 
கூடிய இந்த விசுவாசத்தின்‌ வேர்கள்‌ மோசே, 
இறைவாக்கினர்கள்‌, ஞான இலக்கிய ஆசிரி 
யர்கள்‌, போதிக்கும்‌ தொழிலைக்‌ கொண்ட 
குருக்கள்‌ ஆகியோரை இறை ஏவுதல்‌ செயல்‌ 
படச்‌ செய்தது என்ற இஸ்ராயேலின்‌ விசுவா 
சத்திலிருந்து தொடங்குகின்றன. இவர்கள்‌ 
இதில்‌ வேறுபடலாம்‌. மோசே இறைவனின்‌ 
விருப்பத்தை இஸ்ராயேலுக்கு அறிவிக்‌ 
இன்ற தனிச்சிறப்பான இடையீட்டாளராக 
இருந்தார்‌. ஆண்டவரின்‌ வார்த்தையைப்‌ 
பேசுபவராக இறைவாக்கினர்‌ இருந்தார்‌. 
ஞானம்‌ 'யாவேயின்‌ கொடையாக இருந்‌ 


இறை எனதவ 


தது. குருக்கள்‌, மோசேயுடைய போதிக்கும்‌ 
பணியினை, தழுவிய முறையில்‌, 
தொடர்ந்து செயல்படுத்தினர்‌. எரே 18:18 
குருவின்‌ அறிவுரை, ஞானிகளின்‌ ஆலோ 
சனை, மற்றும்‌ இறைவாகனெரின்‌ வார்த்தை 
என்னும்‌ ரூமன்று அருங்கொடைகளைப்பற்றி 
கூறு கிறது. 


கி.மு.ச00-க்கும்‌ கி.பி.100-க்கும்‌ இடைப்‌ 
பட்ட காலத்தில்‌ திருநூல்களின்‌ இறைதுவக்‌ 
கம்‌ பற்றிய உறுதியான விசுவாசம்‌ யூகமதத்‌ 
தில்‌ தோன்றுகிறது. ராபிகள்‌ இறை ஏவுத 
லின்‌ உயர்நிலையை ஐந்நூல்களுக்கும்‌ அதற்‌ 
கடுத்த நிலையை இறைவாக்கினர்களுக்கும்‌ 
அதற்கும்‌ 8ழான நிலையினை மற்ற நூல்க 
ளுக்கும்‌ அளித்தனர்‌. இறைவன்‌ சொல்லச்‌ 
சொல்ல, இறை ஏவுதல்‌ பெற்ற ஆசிரியர்கள்‌ 
வாசகங்களை எழுதினர்‌ என்று இறை ஏவுத 
லைப்‌ புரிந்து கொண்டனர்‌. ஆகையால்‌ 
ராபிகளின்‌ வாதங்களில்‌ ஓவ்வொரு வாக்யெ 
மும்‌ இறைவெளிப்பாட்டைக்‌ கொண்ட 
இறைக்கூற்றாகவும்‌ எந்தப்‌ பிரச்சினையினை 
யும்‌ தீர்க்கக்கூடிய மீறமுடியாத விவாதமாக 
வும்‌ கருதினர்‌. திருநூல்களின்‌ இறைதுவக்கம்‌ 
பற்றிய யூக விசுவாசத்தையும்‌ சொல்லச்‌ 
சொல்ல எழுதப்பட்டது என்னும்‌ கோட்‌ 
பாட்டையும்‌ வேறுபடுத்தி நோக்க வேண்‌ 


டும்‌. 


திருநூல்களின்‌ இறைதொடக்கம்‌ மற்றும்‌ 
அதிகாரம்‌ பற்றிய யூதமதத்தின்‌ நம்பிக்கை 
யில்‌ இயேசுவும்‌, புதிய ஏற்பாடு ஆசிரியர்க 
ளும்‌ பங்கு கொண்டனர்‌ என்பதைக்‌ காட்டக்‌ 
கூடிய விதத்தில்‌ புதிய ஏற்பாட்டில்‌ ஏறக்கு 
றைய 330 பழைய ஏற்பாட்டு வாசகங்கள்‌ 
எடுத்துக்‌ கூறப்படுகின்றன. இறை ஏவுதல்‌ 
பற்றிய புதிய ஏற்பாட்டின்‌ கருத்து 2 திமோ 


3:14-17 மற்றும்‌ 2 பேதுரு 1:19-21-இல்‌ 
வெளிப்படையாக உள்ளது. கிறிஸ்தவ 
இறையியலில்‌ 'இறை ஏவுதல்‌' என்னும்‌ 


சொல்லுக்கு மூல ஆதாரமாக 2 திமோ 
3:14-17 என்ற பகுதி உள்ளது. ஆயினும்‌, 
இச்சொல்‌ விளக்கப்படவில்லை, சொல்லச்‌ 
சொல்ல எழுதப்பட்டது என்ற கருத்தும்‌ 
இல்லை. 2 பேதுருவின்‌ பகுதி இறைவாக்கி 


நறை ஏமன்‌ [தொடச்சி] 


னைப்பற்றி வெளிப்படையாகக்‌ கூறுகிறது. 
இறைவாக்கு ஒரு போதும்‌ மனிதரின்‌ விருப்‌ 
பத்தால்‌ உண்டானதில்லை. மனிதர்‌ பரிசுத்த 
ஆவியால்‌ தூண்டப்பட்டு கடவுளின்‌ ஏவுத 
லால்‌ பேனர்‌. இந்த உருவகம்‌ இறைத்தூண 
டுதலையும்‌ இயக்கத்தையும்‌ சுட்டிக்‌ காட்டு 
கிறது. சொல்லச்‌ சொல்ல எழுதும்‌ கருத்தை 
அனறு. 


புதிய ஏற்பாடும்‌ இறை ஏவுதலுக்கு 
உரிமை கொள்ளவில்லை, இந்த விசுவாசத்‌ 
தின்‌ வளர்ச்சியைப்பற்றித்‌ தடம்‌ காணமுடுி 
யாது. ஆயினும்‌ தொடக்கத்‌ திருச்சபை இஸ்‌ 
ராயேல்‌ கொண்டிருந்த இறைவாக்குரைக்‌ 
கும்‌ அருங்கொடையினைத்‌ தானும்‌ கொண் 
டிருப்பதாக நம்பியது (அ.ப. 2:16-20; 11:27; 
13:1; 1 கொரி 12:28-29; 14:37 எபே 4:1). 


தொடக்கத்திலிருந்தே திருச்சபையின்‌ தந்‌ 
தையர்‌ விவிலியத்தின்‌ இறைத்தொடக்கம்‌ 
மற்றும்‌ விவிலியத்தின்‌ அதிகாரம்‌ பற்றிய 
நம்பிக்கையை ஏற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌. 
பலர்‌ இறை ஏவுதலை விளக்குவதற்காகச்‌ 
்‌'சொல்லச்‌ சொல்ல எழுதுதல்‌'' என்னும்‌ 
சொற்றொடரையே பயனபடுத்துகின்றனர்‌. 
யூத்மதத்திலிருந்து இச்சொல்லை எடுத்தாளு 
கின்றனர்‌; பல தந்தையர்கள்‌ இக்கருத்தையும்‌ 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌. மற்ற தந்தையரின்‌ 
கருத்துக்கள்‌ இத்தகைய கருத்தைக்‌ கொண்டி 
ருக்கவில்லை. அவர்கள்‌ கருத்துப்படி விவி 
லியததின்‌ ஆசிரியர்‌ இறைவனே; மனித 
ஆசிரியர்‌ இறைவனின்‌ கருவியே ஆவார்‌; 
விவிலியம்‌ இறைவனின்‌ வார்த்தை ஆகும்‌. 
2-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த தந்தையரின்‌ 
இலக்கியம்‌, புதிய ஏற்பாட்டைப்‌ பழைய 
ஏற்பாட்டுக்குச்‌ சம அதிகாரமுடையதாக 
எடுத்துக்காட்டத்‌ தொடங்குகின்றன. இந்த 
விசுவாசத்தின்‌ வளர்சீசிக்குத்‌ தடம்‌ காட்டமு 
டியாது. ஆனால்‌ அதன்‌ வேர்களை ஆதித்த 
ருச்சபையின்‌ இறைவாக்குரைத்தல்‌ மற்றும்‌ 
அப்போஸ்தலத்துவம்‌ பற்றிய கருத்துகளில்‌ 
காணலாம்‌. 


இறையியல்‌ பற்றி வாதம்‌ 19-ஆம்‌ நூற்‌ 
றாணடுவரை, உடனடி இறையியல்‌ பிரச்சி) 


604 


னையாகத்‌ திருச்சபையில்‌ உருவாகவில்லை; 
1870-ஆம்‌ ஆண்டின்‌ வத்திக்கான்‌ சங்கத்தின்‌ 
அதிகாரப்பூர்வமான அறிவிப்புவரை திருச்ச 
பையின்‌ அறிவிப்புகள்‌ எந்நோக்குடனும்‌ 
இப்பிரச்சினையைத்‌ தொடவில்லை. புனித 
நூல்கள்‌, மனிதத்‌ தொடக்கம்‌ கொண்டவை 
யானாலும்‌ தன்னுடைய அதிகாரத்தால்‌ ஒப்பு 
கல்‌ அனித்ததாலோ அல்லது எந்தவிதத்‌ தவ 
றுமின்றி இறைவெளிப்பாட்டை அவை 
கொண்டிருப்பதனாலோ திருச்சபை 
அவற்றை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை; மாறா 
கத்‌ தூய ஆவியின்‌ இறை ஏவதலால்‌ இறை 
வன்‌ அவற்றின்‌ ஆசிரியராக இருப்பதன்‌ 
பொருட்டே திருச்சபை அவற்றை ஏற்றதாக 
அறிவித்தது. விவிலியத்தின்‌ 
இறை ஏவுதலை மறுப்பதானது பதிதமாகக்‌ 
கண்டனம்‌ செய்யப்பட்டது. சங்க அறிவிப்‌ 
பானது இறை ஏவுதலின்‌ இயல்பினைப்‌ 
பற்றிப்‌ பல்வேறு விறுவிறுப்பான இறையி 
யல்‌ ஆய்வுகளையும்‌ தர்க்கங்களையும்‌ 
தொடங்கி வைத்தது. 19-ஆம்‌ சிங்கராயர்‌ 
1893-ஆம்‌ ஆண்டு ''பராமரிப்புமிக்க இறை 
வன்‌'' என்னும்‌ தஇருமுகத்தின்மூலம்‌ தலை 
யிட்டு, ''இறைவன்‌, இறை ஏவுதல்‌ பெற்ற 
ஆசிரியர்களைத்‌ தமது இயற்கை கடந்த 
செயலால்‌ இயக்கி எழுதும்படித்‌ தாண்டி 
னார்‌. தாம்‌ கருதியவற்றை மட்டுமே அவர்‌ 
கள்‌ எழுதும்படி தூண்டினார்‌. அவற்றை 
அவர்கள்‌ சரியானபடி அறிந்து, பிரமாணிக்க 
மாய்‌ எழுதவிரும்பி, தகுந்த சொற்களால்‌ 
வழுவா உண்மையோடு அவற்றை வெளிப்‌ 
படுத்தும்படி அவர்களுக்கு உதவினார்‌. இவ்‌ 
வாறாக மட்டுமே இறைவன்‌ விவிலியத்தின்‌ 
ஆசிரியராக இருக்க முடியும்‌'” என்று அறி 
வித்தார்‌. நூலினை எழுதுவதற்கான எல்லா 
செயல்களிலும்‌ முதல்‌ காரணமாக இறைவன்‌ 
செயலாற்றுகிறார்‌ என்னும்‌ வலியுறுத்தப்‌ 
பட்ட அறிவிப்பு 1803-ஆம்‌ ஆண்டிலிருந்து 
இறையியல்‌ சந்தனையானது இயங்குவ 
தற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. 


அசசங்கம்‌ 


2. இறை ஏவுதவின்‌ அளவு:- ௮) இறை 
ஏவுதலுக்கு உட்பட்ட நூல்கள்‌ எவையென 
எவ்வாறு தீர்மானிப்பது? ஆ] தனி நூல்களில்‌ 
இறை ஏவுதலுக்கு உட்படாத பகுதிகள்‌ ஏதே 


605 


னும்‌ உள்ளனவா? என்னும்‌ இருகேள்வி 
களை இங்கு நாம்‌ ஆய்வு செய்வோம்‌. 


௮. இறை ஏவுதல்‌ என்பது அனுபவத்தி 
னால்‌ வருவதன்று; மற்றும்‌ நூல்களின்‌ 
அமைப்பு மற்றும்‌ றெப்பியல்புகளின்‌ மூலம்‌ 
அறியப்படக்கூடியதுமன்று. பதித சீர்திருத்த 
வாதிகளுக்கு இப்பிரச்சினை அவசரம்‌ மிக்க 
தாய்‌ ஆயிற்று. அவர்கள்‌ வேதசத்தியப்‌ பாரம்‌ 
பரியத்தை நிராகரித்துவிட்டு வாசகருடன்‌ 
பேசுகிற ஆவியானவரின்‌ உள்சான்றைத்‌ 
தவிர, வேறு எந்த அளவு கோலினையும்‌ 
காணமுடியவில்லை. புறவியலான அளவு 
கோலினைத்‌ தேடுதல்‌, இறைவாச்குகள்‌ மற்றும்‌ 
அப்போஸ்தலத்துவத்தினை அடிப்படை 
யாகக்‌ கொண்ட அளவுகோலை உருவாக்கு 
வதற்குப்‌ பிரிவினைச்சபை இறையியல்‌ வல்‌ 
லுதர்களை இட்டுச்‌ சென்றது. நவீன காலப்‌ 
புலமையில்‌ இந்நூல்களின்‌ இலக்கியத்‌ தோற்‌ 
றம்‌ பற்றிய நோக்கு இக்கோட்பாட்டினை 
ஆதரிப்பதைக்‌ கடினமாக்குகிறது. தன்னு 
டைய பாரம்பரியத்தைத்‌ தவிர்த்து வேறு 
எந்த அளவு கோலும்‌ தகுதியுடையதன்று 
என்னும்‌ கருத்தினைக்‌ கத்தோலிக்கக்திருச்‌ 
சபை எப்போதுமே கொண்டிருந்தது. ஏனெ 
னில்‌, மனிதனுக்கு வெளிப்பாடு எந்த வேறு 
வழியிலும்‌ வந்தடையவில்லை. வருவதற்கு 
வேறு எந்த இடைநிலையும்‌ இல்லை; மற்‌ 
நும்‌ இறைஏவுதலானது இறைவெனளிப்பாட்‌ 
டின்‌ மூலம்‌ மட்டுமே அறியப்படமுடியும்‌. 


ஆ. சில விளக்கவுரை பிரச்சினைகள்‌, 
வாசகத்தின்‌ அனைத்துப்‌ பகுதிகளுக்கும்‌ சம 
மாக இறை ஏவுதல்‌ செலுத்தப்படவில்லை 
என்று கூறுமாறு சில இறையியல்‌ அறிஞர்‌ 
களை இட்டுச்‌ சென்றன. இக்கோட்பாடுகள்‌, 
பொதுவாக, வெளிப்படுத்தப்பட்ட கோட்‌ 
பாடுகளைக்‌ கொண்ட பகுதிகள்‌ மட்டுமே 
அல்லது வெளிப்படுத்தப்பட்ட பகுதிகள்‌ 
மட்டுமே இறைஏவுதலுக்கு உட்பட்டவை 
என்ற வடிவம்‌ எடுத்தன. இவை, பழைய 
ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்‌ காட்டப்பட்ட 
பகுதிகள்‌ போன்ற முக்கியம்‌ குறைந்த பகுதி 
களை இனற ஏவுதலிணிருந்து விலக்கை. 
இக்கோட்பாடுகள்‌ விவிலியத்தில்‌ சமயத்‌ 


இறை ஏவுதல்‌ [தொடர்க 


தன முக்கியத்துவத்தைச்‌ சரியாக வலியுறுத்‌ 
தின. ஆனால்‌ கோட்பாட்டுடன்‌ சமயத்தைத்‌ 
தவறான முறையில்‌ ஒன்றாக்கின. இலக்கிய 
அமைப்புகளின்‌ கொள்கையை ஒதுக்கின. 
13-ஆம்‌ சிங்கராயர்‌ தனது திருமுகத்தில்‌ இக்‌ 
கோட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ வெளிப்ப 
டையாக நிராகரித்தார்‌. 


3. இறை ஏவுதல்‌ பற்றிய இறையியல்‌ 
கோட்பாடு: - இறை ஏவுதல்‌ பற்றிய பாரம்ப 
ரிய விசுவாசத்தின்‌ போதனையை, இறைஏ 
வுதல்‌, இறை ஆசிரியத்தன்மை, மற்றும்‌ 
இறைவார்த்தை ஆகிய கூறுகளில்‌ சுருக்கிக்‌ 
கூறலாம்‌. பொதுவாக இக்கூருகள்‌ முறைப்‌ 
படி ஒரே தன்மையுடையவை அல்லது; 
அவற்றினிடையேயுள்ள வேறுபாட்டை, 
“இறை ஏவுதலின்‌ மூலமாக, விவிலியம்‌ தன்‌ 
னுடைய வார்த்தையாக இருக்கும்‌ விதத்தில்‌ 
இறைவனே விவிலியத்தின்‌ ஆ௫ிரியராவார்‌”” 
என்ற கூற்றில்‌ காணலாம்‌. பாரம்பரிய விசு 
வாசம்‌ இக்கூறுகளின்‌ பொருளை விளக்கிக்‌ 
கூறவில்லை; அறிவுசார்ந்த முறையிலும்‌, 
கோட்பாட்டில்‌ சரியான முறையிலும்‌ அவற்‌ 
நினை விளக்குவது இறையியலின்‌ கடமை 
யாக உள்ளது. 


சொல்லச்‌ சொல்ல எழுதுதல்‌ ஆகிய ராபிக 
னின்‌ கோட்பாடு பல தந்தையரால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டு 19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறு 
இவரை கத்தோலிக்க மற்றும்‌ பிரிவினைச்‌ 
சகோதரனின்‌ இறையியலில்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்தியது. திருநூல்களில்‌ அமைப்பிலும்‌ 
நடை முறையிலும்‌ உள்ள வித்தியாசங்க 
ளைக்‌ கணிப்பிலே கொள்ளாமல்‌ மெத்தர 
மான ற்றும்‌ இயந்திரத்தனமான கருத்தாக 
இது உள்ளது. இக்கோட்பாட்டைத்‌ தவிர்க்க 
மேற்கொள்ளப்பட்ட சில இறையியலாரின்‌ 
முதிர்ச்சியடையாத முயற்சிகள்‌ சரியாக ௨ரு 
வாக்கப்படவில்லை. வலெயோனார்டு வேச 
யுஸ (1587) என்பவர்‌ மணித முயற்சியால்‌ 
உருவாக்கப்பட்ட நூலானது, பின்வந்த 
இறை ஒப்புதலினாலும்‌ அங்கீகாரத்தினா 
லும்‌, இறை ஏவுதலுக்கு உட்பட்டதாக ஆக 
லாம்‌ என்று கூறினார்‌. சியன்னா சிக்ஸது 
(1575) என்பவர்‌ திருச்சபை அங்கிகாரம்‌ மட்‌ 


இறை எவன்‌ [தொட சச) 


டும்‌ போதுமானது என்று கூறினார்‌. வத்திக்‌ 
கான்‌ சங்கத்திற்குச்‌ சற்று முன்னர்‌ இக்கருத்து 
மீண்டும்‌ 'கானேபெர்க்‌' (120) என்பவரால்‌ 
புதுப்பிக்கப்பட்டது. ஜாக்ன்‌ (19-ம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கம்‌) என்பவரின்‌ கருத்துப்படி 
இறை ஏவுதலானது தவறின்மைக்‌ கொடை 
யில்‌ அடங்கியுள்ளது. ஆனால்‌ சிக்ஸ்து மற்‌ 
றும்‌ ஜாக்ன்‌ ஆகியோரின்‌ கருத்துக்கள்‌ வத்‌ 
தக்கான்‌ சங்கத்தினால்‌ வெளிப்படையா 
கவே நிராகரிக்கப்பட்டது. 


அண்மைக்கால இறையியல்‌ கருத்துக்கள்‌, 
புனித நூல்கள்‌ தோன்றுவதில்‌ நேரடியான 
இறை தாண்டுதலில்‌ அடங்கியுள்ளது இறை 
ஏவுதல்‌ என்ற நிலையைக்‌ கொண்டுள்ளன. 
இந்நிலை, பின்பு வந்த இறை அல்லது 
திருச்சபையின்‌ அங்கிகாரம்‌, அல்லது தவறில்‌ 
லாதிருக்க எதிர்மறையான உதவி போன்ற 
கோட்பாடுகளைவிட அதிகமானது. இது 
சொல்லச்சொல்ல எழுதுதல்‌ ஆகிய கோட்‌ 
பாட்டின்‌ ஒன்றுமின்னமையையும்‌ கருத்தில்‌ 
கொள்கிறது. இந்த ஆய்வுகளின்‌ விளைவா 
கப்‌ புனித நூல்களை உருவாக்குகின்ற இறை 
ஏவுதலுக்கும்‌, உண்மைக்கு இறைவனால்‌ 
அளிக்கப்படுகிற சான்றாகிய வெளிப்பாட்‌ 
டிற்கும்‌ இடையிலுள்ளவேறுபாடு வெளிப்‌ 
படுகிறது. இறைஏவுதல்‌ பெற்ற ஆசிரியர்‌ 
எழுதுவது வாசிப்பவர்களுக்கு வெளிப்பா 
டாகும்‌; தனது அறிவைச்‌ சாதாரண மானித 
முறையிலேயே பெற்றிருக்கலாம்‌ என்ப 
தால்‌, அது ஆசிரியருக்கு அது வெளிப்பா 
டாக இருக்க வேண்டிய அவசியம்‌ இல்லை. 


1870-இல்‌ விவிலியக கருத்துகளையும்‌ 
அவற்றின்‌ வார்த்தை அமைப்புகளையும்‌ 
வேறுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தை பிரான்சே 
லின்‌ முன்‌ மொழித்தார்‌. இதன்படி இறை ஏவு 
கல்‌ கருத்துகளை மட்டுமே பாதிக்கிறது; 
இக்கருத்துக்கள்‌ வெளிப்பாட்டின்‌ மூலமா 
அல்லது ஆசிரியர்‌ ஏற்கெனவே 
கொண்டிருக்கும்‌ கருத்துக்களைக்‌ குறிப்பா 
கத்‌ தெரிவித்தலாலோ ஆசிரியருக்குத்‌ தெரி 
யப்படுத்கப்படுகின்றன. வார்த்தை அமைப்‌ 
பானது ஆசிரியருடையதே; இதில்‌ தவறுக 
ளுக்கு எதிரான எதிர்மறை உதவியினைத 


கவோ 


606 


தவிர்த்து வேறு எந்த இறைத்தாக்கமும்‌ 
இல்லை. பேசப்பட்ட சிந்தனை, பேசப்ப 
டாத சிந்தனை என்ற வேறுபாட்டைப்‌ புகுத்‌ 
தியதற்காக இறையியல்‌ வல்லுநர்கள்‌ இந்தக்‌ 
கோட்பாட்டைக்‌ குறை கூறியுள்ளனர்‌. இத்த 
கைய வேறுபாட்டை இக்கால உளவியல்‌ 
ஏற்றுக்கொள்ளாது. மேலும்‌ இலக்கிய வடி 
வங்கள்‌ பற்றிய அண்மைக்கால ஆய்வுகள்‌, 
இந்த முறையில்‌ வடிவத்தையும்‌ பொருள 
டக்கத்தையும்‌ பிரிப்பதைக்‌ கடினமாக்குகின்‌ 
றன. விவிலியத்தின்‌ பொருளடக்கத்தில்‌ 
பெரும்பகுதிகளைக்‌ கோட்பாட்டுக்‌ கருத்‌ 
துக்களாக ஆக்கமுடியாது என்பதையும்‌ இக்‌ 
கோட்பாடு கணக்கிலேயே கொள்ள 
வில்லை. வாதத்திற்கு ஏற்றதாக இல்லாத 
நம்பிக்கை, பயம்‌, ஆசை, கோபம்‌ மற்றும்‌ 
இதே போன்ற உளவியல்‌ நடைமுறைகளை 
யும்‌ விவிலியம்‌ கூறுகிறது. இறுதியாக, 
இக்கோட்பாடானது வார்த்தைகள்‌ மற்றும்‌ 
வார்த்தைகளுக்கான எதிர்மறை உதவியைச்‌ 
சேர்த்தல்‌ ஆகியவற்றுக்குப்‌ பதிலாக, சொல்‌ 
லச்‌ சொல்ல எழுதும்‌ முறையை கருத்துக 
ளுக்குச்‌ சாற்றிக்‌ கூறுகிறது. 


1895-1696-இல்‌ எம்‌.ஜே. லெக்ரான்‌ பரவ 
லாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட ஒரு கருத்‌ 
தினை முன்மொழிந்தார்‌. பிரான்சேலின்‌ . 
தனது அடிப்படை கோட்பாடாக கொண்டி 
ருந்த ஆசிரியர்‌ என்னும்‌ எண்ணததிற்குப்‌ 
பதிலாக, இறைஏவுதல்‌ என்னும்‌ எண்ணத்‌ 
தன்மேல்‌ லெக்ரான்‌ தனது கருத்தை உரு 
வாக்கினார்‌. இறைவனுக்கும்‌ மனித ஆசிரிய 
ருக்கும்‌ இடையில்‌ உள்ள கூட்டுறவானது, 
மூலகாரணகத்குற்கும்‌, துணைக்காரணமாகிய 
கருவிக்கும்‌ இடையில்‌ உள்ள கூட்டுறவி 
னைப்‌ போன்று புரிந்துக்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌. துணைக்‌ காரணம்‌ பற்றிய 
தாமஸ்‌ அக்வீனாஸின்‌ கருத்துப்படி, முழுவி 
ளைவில்‌ ஒவ்வொரு காரணமும்‌ காரணமாக 
இருக்கக்‌ கூடிய கூட்டுறவு காரண அமைப்பு 
இது ஒன்றேயாகும்‌. துணைக்காரணமானது 
தனக்குரிய ஆற்றலைக்‌ கொண்டிருந்தாலும்‌ 
மூலகாரணத்தின்‌ ஆற்றலினால்‌ உயர்த்தப்‌ 
பட்டுச்‌ செயல்படுத்தப்படுவதால்‌ தன்‌ 
விளைவை அடைகின்றது. எனவே, இறை 


607 


வன்‌, வரலாற்றில்‌ அவனுடைய காலம்‌, 
நிலைமை, ஆளுமை, சித்தனை மற்றும்‌ 
பேச்சில்‌ பழக்க வழக்கங்கள்‌ ஆகியவற்‌ 
றோடு கூடிய முழு மனிதனை ஏற்றுக்‌ 
கொள்கிறார்‌. கூலக்காரணத்தால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுவது இப்பண்புகள்‌ எதையும்‌ 
மாற்றாமல்‌, எதிர்பார்க்கும்‌ முடிவிற்கு 
அவற்றைப்‌ பயன்படுத்துகின்றது. மனிதனு 
டைய கருவி தகுதியானது, நூல்‌ எழுதுவதற்‌ 
கான அவனது ஆற்றலாகும்‌. முழு மனித 
னும்‌ அவன்‌ இருக்கும்‌ நிலையிலேயே ஏற்‌ 
றுக்‌ கொள்ளப்படுவதால்‌ அவனால்‌ உரு 
வாக்கப்பட்ட நூலும்‌ பிறருடையதாக அன்றி 
அவனுடையதாகவே உள்ளது. இறைவாக்கி 
னர்‌ தான்‌ அறிவிக்கும்‌ உண்மையானது 
வெளிபடுத்தப்பட்டதாகவோ அல்லது அனு 
பவத்தினால்‌ அறிந்ததாகவோ இருந்தாலும்‌, 
அதனைப்‌ புரிந்துக்கொள்ள உதவும்‌ “இறை 
வாக்கு ஒளி அளித்தல்‌!" என்னும்‌ அக்வீனா 
சின்‌ கருத்தை, லெக்ரான்‌ மற்றும்‌ பிறரும்‌ 
சேர்ந்து ஏற்றுக்கொண்டனர்‌. அறிவின்‌ சக்தி 
களில்‌ இயல்பான நிலைகளும்‌ மேலான 
விதத்தில்‌ புரிந்து கொள்ளச்‌ செய்யும்‌ தனிப்‌ 
பட்ட இயக்கமாக இந்த ஒளி அளித்தல்‌ 
புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த ஏற்பாடா 
னது விருப்பம்‌, செயலாற்றும்‌ சக்திகளை 
இயக்குகின்றது. இவ்வாறு, லக்ரானின்‌ ௧௬ 
துகோளில்‌ கருத்துக்களின்‌ அமைப்பும்‌ அவற்‌ 
றைச்‌ சொற்களாக எடுத்துக்‌ கூறுதலும்‌ இறை 
ஏவுதல்‌ பெறுகின்றன. ''வார்த்தை இறை 
ஏவுதலை”' இவ்வாறு புரிந்து கொள்ளுத 
லைப்‌ பழங்காலத்து சொல்லச்‌ சொல்ல 
எழுதுதலோடு குழப்பிவிடக்‌ கூடாது. 


மேலும்‌ பல அண்மைக்கால ஆசிரியர்கள்‌ 
இக்கருத்தினை மேலும்‌ நயப்படுத்தியுள்ள 
னர்‌. பி.பேனோவின்‌ கருத்துப்படி எழுத்தா 
ளரின்‌ பிரச்சனையானது புரிந்து கொள்ளுவ 
தைப்பற்றி அன்று, எடுத்து கூறுதலைப்பற்றி 
யதாகவே உள்ளது. எனவே குறிப்பாக, 
இறை ஏவதலுக்கு உட்பட்ட எழுத்தாளரை 
இயக்குகின்ற “இறைவாக்கு ஒளி அளித்தல்‌" 
ஆராய்ச்சி சிந்தனையைச்‌ சார்ந்ததன்று; அவ 
ரது நோக்கத்திற்கு ஏற்ற வடிவம்‌ நடை 
ஆகியவற்றைத்‌ தேர்ந்தெடுக்க எழுத்தாள 


இறை ஏவுதல்‌ (தொடர்ச்சி) 
ருக்கு வாய்ப்பளிக்கின்ற செயல்பாட்டு 
இயக்கமாகும்‌. எழுதப்பட வேண்டியதன்‌ 
செயல்பாட்டுத்‌ திறனாய்வின்‌ ஒளி அளித்த 
லில்‌, அவர்‌ இறைஎவுதல்‌ அருங்கொடைக்கு 
இடம்‌ அளிக்கிறார்‌. விவிலிய நூல்கள்‌ உரு 
வாக்கப்படலில்‌ உள்ள சிக்கலான இலக்கிய 
முறையைக்‌ கருத்தில்‌ கொண்டு இப்பிரச்௪ி 
ளையைப்‌ போனோதான்‌ முதலில்‌ ஆராய்ந்த 
செயல்பாட்டு தஇறனாய்வுக்கு ஒளி 
அளித்தல்‌, இறைஏவுதலுக்குட்பட்ட நூலைத்‌ 
தயாரிக்க பங்குகொண்ட அனைவரையும்‌, 
அவர்களுடைய பங்கிற்கேற்ப பாதித்தது, 
'ஆசிரியா' மற்றும்‌ 'நூல்‌' என்பவை நவீன 
கருத்துக்களாகும்‌. அவற்றை அப்படியே 
பழைய உலகிற்கு மாற்றிக்‌ கூறக்‌ கூடாது. 


போ்‌. 


கார்ல்ரானரின்‌ கருத்துப்படி இறைஏவுதல்‌ 
அருங்கொடையானது பிற்காலத்‌ தலைமு 
றைகளில்‌ தொடராமல்‌, ஆகித்திருச்சபைக்கு 
மட்டுமே உரிய இறப்பியல்புகளில்‌ ஒன்றா 
கும்‌. தனிப்பட்ட எழுத்தாளர்கள்‌ என்று 
இல்லாமல்‌. திருச்சபையே புதிய ஏற்‌ 
பாட்டை எழுதியது, பிரிங்க்மேனின்‌ கருத்‌ 
துப்படி இக்கொடையானது அப்போஸ்தலர்‌ 
களையும்‌ அவர்களது நெருங்கிய துணையா 
ளர்களையும்‌ கொண்ட, அப்போஸ்தலிக்கப்‌ 
பணியின்‌ ஒரு பகுதியாகும்‌. 


இறைஏவுதல்‌ கோட்பாடானது பலவழிக 
ளில்‌ முழுமையடையாமலேயே உள்ளது 
என்பதை இறையியலார்‌ பொதுவாக ஏற்றுக்‌ 
கொள்கின்றனர்‌. 'ஆசிரியர்‌' மற்றும்‌ 'நூல்‌" 
என்னும்‌ சொற்களை நவீன அளவில்‌ புரிந்து 
கொள்ளும்‌ இக்கோட்பாட்டின்‌ வெறும்‌, ஏட்‌ 
டுத்தன்மை, பேனோவில்‌ நூல்களிலும்‌ 
போதுமானமட்டும்‌ விலக்கப்படவில்லை. 
சில விவிலிய நூல்களே ஒரே ஆசிரியரால்‌ 
எழுதப்பட்டவை. பெரும்பாலானவை 
பெயர்‌ தெரியாதவர்களை ஆசிரியர்களாகக்‌ 
கொண்டுள்ளன. அவை வளர்ச்சியின்‌ நீண்ட 
கால முறையின்‌ முடிவுகளாக உள்ளன. 
எல்லாம்‌ இல்லாவிடினும்‌, பெரும்பாலான 
விவிலிய நூல்கள்‌ அமைக்கப்பட்டு வாய்‌ 
மொழியாகவே கையளிக்க அனுப்பப்பட்‌ 
டன. இத்தகைய நூல்களில்‌ எழுதுவதை 


இறை எல்‌ 7 சோடச) 


மட்டுமே பாத்திக்கும்‌ இறைஏவுதல்‌ அருங்‌ 
கொடையினைப்பற்றிப்‌ பேசுவது உண்‌ 
மைக்கு ஏற்றதாக இல்லை. எதிர்கால ஆய்வு 
கள்‌, இறைஏவுதலின்‌ சமூகப்‌ பண்பை வலியு 
றுத்தும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இந்தச்‌ சமூ 
கப்‌ பண்பு பழங்கால இலக்கிய அமைப்புக 
னின்‌ சமூகப்பண்புகளுக்கேற்ப விளக்கப்ப 
டும்‌. ஆதிகால ஏழுத்தாளரோ அல்லது பேச்‌ 
சாளரோ தன்னைத்‌ தனிப்பட்ட கலைஞரா 
கக, கருதவில்லை. எந்தச்‌ சமூகத்தில்‌ எந்தச்‌ 
சமூகத்திற்காகப்‌ பேசினாரோ அந்தச்‌ சமூகத்‌ 
இன்‌ பிரதிநிதியாகவே பேசினார்‌. ஒருவிதத்‌ 
தில்‌ இஸ்ராயேலும்‌ திருச்சபையுமே விவிலி 
யத்தின்‌ உண்மையான ஆசிரியர்களாகக்‌ ௧௬ 
தப்பட வேண்டும்‌. பழைய ஏற்பாட்டில்‌, 
குருக்கள்‌, இறைவாக்கினர்கள்‌, சட்ட வல்லு 
நார்கள்‌ மற்றும்‌ ஞானிகள்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ போன்ற தங்களது பிரத 
நிதிகளென, கருதப்பட்டவர்கள்‌ மூலம்‌ 
இரண்டும்‌ தங்கள்‌ பணியினைச்‌ செயல்படுத்‌ 
இனர்‌, 


சீ. தவறாமை அல்லது வழுவாமை:- இது 
திருச்சபையின்‌ விளக்க உரையின்‌ பொரு 
ளாக எப்போதும்‌ இருந்ததில்லை. ஆனால்‌ 
திருச்சபையில்‌ எவ்வளவு தெளிவாக விசுவா 
சிக்கப்‌ பட்டதென்றால்‌ இறையியல்‌ வல்லு 
நாகள்‌ இதை ஒரு விசுவாச சத்தியமாக 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌. துணைமுடிவான தவ 
றாமை என்ற கருத்து ஓரளவு சிக்கலான 
இறை ஏவுதல்‌ கருத்தைப்‌ பொறுத்தது. தவ 
றாமைப்‌ பற்றிய அடிப்படைவாதிகளின்‌ 
கருத்தை ஆதரிக்க முடியாது. சில விளக்க 
வுரை பிரச்சினைகள்‌, தவறாமை பற்றி இன்‌ 
னும்‌ துல்லியமான கருத்தினை உருவாக்கு 
மாறு நவீன இறையியல்‌ வல்லுநரைத்‌ துண்‌ 
பூன. ஆனால்‌, பெரும்பாலான கருத்துக்கள்‌ 
முதிர்சசியடையாதவையாகவும்‌, சரியாக 
உருவாக்கப்படாதவையாகவும்‌ இருத்தன. 
ஆதியாகமம்‌ பொய்யான கதைகள்‌ மூலம்‌ 
உண்மையை வெளிப்படுத்துவதாக ஒருவர்‌ 
கூறுகிறார்‌. வேறுசிலர்‌ திருச்சபையின்‌ வழு 
வாமை போன்ற விசுவாசம்‌ மற்றும்‌ ஒழுக்‌ 
கம்‌ சம்மந்தப்பட்ட காரியங்களுக்குள்‌ விவி 
லியத்தின்‌ தவறாமையை வரையறை செய்த 


208 


னர்‌. வேறொருவர்‌ ''தொடர்பு உண்மை" 
என்னும்‌ கோட்பாட்டினை எடுத்துக்கூறி 
னார்‌. அதன்படி “முழுமையான அல்லது 
வரம்பில்வாத உண்மை" என்னும்‌ 
சொல்லை வேறு பொருளில்‌ பயன்படுத்தி 
"ஒரு கலாச்சாரத்தின்‌ கருத்துக்கள்‌ 
மற்றொரு கலாச்சாரத்திற்கு உரியவை 
அல்ல'' என்றார்‌. 


ணார, 


இக்கோட்பாடுகள்‌ நவீன வரலாற்று மற்‌ 
றும்‌ இயற்கை இயலுக்கு ஏற்ப ''தவறாமை"' 
என்னும்‌ கருத்தை நயப்படுத்த எடுத்த முயற்‌ 
சிகளேயாகும்‌. வரலாறும்‌ இயற்கை அறிவி 
யலும்‌ விவிலியத்தின்‌ ஒரே சரோகவுள்ள 
இறை அறிவு சார்ந்த வழுவாமையைப்‌ பாது 
காக்க இயலாத ஒன்றாக ஆக்குகின்றன. 
நவீன விளக்கவுரையானது இத்தகைய 
எளிய, பரந்த பலவற்றையும்‌ உள்ளடக்கும்‌ 
விளக்கத்தைத்‌ தேடுவதில்லை. ஒவ்வொரு 
பிரச்சனையும்‌ அதனுடைய பின்னணியி 
லேயே தீர்க்கப்பட வேண்டும்‌ என்று 
நினைக்கின்றது. ஆயினும்‌, இப்பிரச்சினை 
களை நடத்தும்‌ முறையினைக்‌ கவனிக்‌ 
கின்ற விளக்கவுரை படிப்பினைகளிலிருந்து 
சில பொதுவான விதிமுறைகள்‌ உருவாயின. 


௮/ மனித ஆசிரியர்‌ எந்தப்‌ பொருளில்‌ 
சொல்கிறாரோ, அதே பொருளில்‌ மட்டுமே 
விவிலிய வார்த்தைகள்‌ எப்போதும்‌ உண்‌ 
மையாக உள்ளன. அந்தப்‌ பொருள்‌ என்ன 
என்பதை உறுதியாக அறிவதற்கு முன்னர்‌, 
விவிலிய எழுத்தாளர்களின்‌ முறைமைகளை 
யும்‌ பேச்சுகளையும்‌ ஒருவன்‌ நன்கு அறிந்தி 
ருக்க வேணடும்‌. 


ஆ) வழுவுகின்ற மனிதனிலிருந்து வழு 
வாத எழுத்தாளரை ஒருவன்‌ வேறுபடுத்திக்‌ 
காட்டவேண்டும்‌. தவறான நம்பிக்கைகளை 
மனிதன்‌ கொண்டிருக்கலாம்‌. அவை இல 
நேரங்களில்‌ தங்களையே உறுதியாகக்‌ காட்‌ 
பூக்கொடுத்துவிடும்‌. வழுவாமை என்ப 
தற்கு இத்தவறுகள்‌ கூறப்படவில்லை என்‌ 
பது பொருள்‌. இவை புலப்படாதவை என்ப 
தல்ல. 


இ) வழுவாமை என்பது வழக்கமான 
மனித மொழியில்‌ வழக்கு முறையில்‌ புரிந்து 


809 


கொள்ளப்பட வேண்டும்‌. விவிவியமானது, 
பொதுப்பாணி முறையையும்‌ கலைச்‌ சொல்‌ 
தன்மையற்ற மொழியையும்‌, உருவகங்க 
ளையும்‌, முரணுரைகளைபயும்‌, தோராயமான 
கூற்றுக்களையும்‌, தொலைநோக்கு நிகழ்ச்சி 
யுரைகளையும்‌, நாடோடிப்‌ பாடல்களையும்‌ 
கதைகளையும்‌, புராணங்களையும்‌ பயன்ப 
டுத்துகிறது. 


ஈ) வழுவாமை என்பது மேற்காசியமக்க 
ளின்‌ மனப்போக்கையும்‌, செமித்திய மொழி 
களின்‌ பண்புகளையும்‌ கணக்கில்‌ கொள்ள 
வேண்டும்‌. மேற்காசிய மக்களின்‌ மனப்‌ 
போக்கு மீபெளதிகத்‌ தன்மையோ வாத 
முறையோ கொண்டதல்ல. எபிரேய மனப்‌ 
போக்கு தொடர்ந்து கருத்தியலான சிந்தனை 
யையும்‌ நுட்பமான வேறுபாடுகளையும்‌ 
எடுத்துக்கூறவல்லது அன்று. அதனுடைய 
கூற்றுக்கள்‌ யாவும்‌ ஒரே தர இலக்கணத்‌ 
தன்மையுடையன, நுட்பவேறுபாடுகள்‌ இல்‌ 
லாதவை. 


௨] வழுவாமை இலக்கிய வடிவங்களின்‌ 
அமைப்பில்‌ சிந்திக்கப்பட வேண்டும்‌. 


ஊ) தவறாமை எழுத்தாளர்களின்‌ தனிப்‌ 
பட்ட நடை அமைப்பில்‌ கருதப்பட வேண்‌ 


டும்‌. 


எ) எழுத்தாளர்‌ பொருட்களைப்பற்றி 
அவை உள்ள நிலையிலேயே பேசுவதற்கு 
எப்போதும்‌ விரும்புவதில்லை. இவ்வாறு, 
பொருட்கள்‌ அவற்றின்‌ வெளிப்புறத்‌ தோற்‌ 
றத்தின்படி விவரிக்கப்படுகின்றன; பொது 
வான செம்மையற்ற அடையாளங்கள்‌ பயன்‌ 
படுகின்றன. குறிப்பிட்ட பின்னனிக்கு மட்‌ 
டுமே ஏற்புடைய அறிவுரை அளிக்கப்படுகி 
றது. எதிரடித்தாக்கு முறை பயன்‌ பட்டுள்‌ 
ளது. பொதுப்பாணி உரையின்‌ பண்புகளும்‌ 
காணப்படுகின்றன. 


தவறாமைக்கு எதிராக இயற்கை அறிவிய 
விலிருந்து எழுதப்பட்ட பிரச்சினைகள்‌, 
விவிலிய மொழியானது அறிவியல்‌ தன்மை 
யற்றது என்றும்‌, பருப்பொருள்‌ பற்றிய கருத்‌ 
துக்கள்‌ அதனுடைய காலங்களைச்‌ சேர்ந 


இதைத்திட்டம்‌ 


தவை என்றும்‌ காட்டுகின்றன. “அறிவியல்‌ 
உண்மை” மற்றும்‌ “அறிவியல்‌ தவறுகள்‌”: 
ஆகியவை நவீன கருத்துக்கள்‌ என்பதை 
இப்போது நாம்‌ காண்கிறோம்‌. இவை, விவி 
வியத்தில்‌ தோன்றவில்லை. உண்மையோ 
தவறோ எந்த அறிவியல்‌ கூற்றையும்‌ விவிலி 
யம்‌ கூறவில்லை. தவறாமை அல்லது வழு 
வாமை என்பதற்கு எதிராக எழுப்பப்பட்ட 
பிரச்சனைகள்‌ அனைத்தும்‌ இலக்கிய 
அமைப்புகள்‌ வரலாறு, வரலாற்று நூல்‌ பற 
றிய பழங்கால கருத்துக்கள்‌ ஆகியவற்றில்‌, 
விடை காண்கின்றன. 


இறைஏவுதல்‌ என்பதின்‌. விளைவுகளான 

பலவற்றில்‌ விவிலியத்தில்‌ ஒற்றுமையும்‌ 
அதன்‌ பயனுடைமையும்‌ மற்ற இறப்புக்‌ 
கருத்துக்களாகும்‌. 


. இறைச்சிப்‌ பாத்திரம்‌ (“LESH POT} 


கறிசமைக்க உதவும்‌ கொதி கெண்டி அல்‌ 
வது இறைச்‌] நிறைந்த பாத்திரம்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌. "நாங்கள்‌ எகிப்திலே இருந்து 
போது இறைச்சி நிறைந்த பாத்திரங்க 
ளண்டை உட்கார்ந்து, வயிறாரா அப்பம்‌ 
சாப்பிட்டு வருவோமே'' என்று பாலைவ 
னத்தில்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ முறையிட்டார்‌ 
கள்‌ (யாத்‌. 16:3). 'எ௫ப்தில்‌ நிறைய இறைச்‌ 
சியும்‌, அப்பமும்‌ அவர்களுக்கு உண்ணக்‌ 
கிடைத்தது' என்று இஸ்ராயேலர்‌ உரிமை 
கொண்டாடுவது உண்மையில்‌ அதிர்ச்சித 
ரும்‌ வாக்கு மூலமாக இருக்கிறது. ஏனென்‌ 
றால்‌ இறைச்சி எளிதாக ஏழைகளுக்கு 


இடைக்கும்‌ உணவ்ல்வ்‌. 


இறைத்திட்டம்‌ (ப4ங 0 000) 
'மூந்தினவற்றைச்‌ செய்து முடித்தவரும்‌' 
'ஒன்றுக்குப்பின்‌ ஒன்றாகத்‌ திட்டமிட்டவ 
ரும்‌: (பூதி 9:5) ஆகிய இறைவன்‌ அனைத்தை 
யும்‌ “அளவோடும்‌, கணக்கோடும்‌, நிறை 
வோடும்‌' (ஞானம்‌ 11:21) ஏற்பாடு செய்கி 
றார்‌. அதாவது, மனித வரலாறு அறிவற்ற 
விதியின்‌ தாண்டுதவுக்கேற்ப அமைவ 
தில்லை. இறைவனின்‌ இருவுளத்தின்‌ பல 
னாகத்‌ தனது முடிவை நோக்கிச்‌ சென்று 
கொண்டிருக்கும்‌ வரலாறாக ஒருமுகப்படுத்‌ 


'இறைக்திட்டம்‌ [தொடாசச!) 


தப்படுகிறது. காலங்களுக்கு முன்பே இறை 
வனால்‌ நிச்சயிக்கப்பட்டிருக்கும்‌ அந்த இறு 
திநிலை இரு முக்கியமான அம்சங்களைக்‌ 
கொண்டுள்ளது: கிறிஸ்துவில்‌ மீட்பும்‌, மாந்‌ 
தர்‌ அனைவரின்‌ மீட்பும்‌ ஆகும்‌. இறைவ 
னின்‌ இருவுள்ளத்தின்‌, கால நிறைவில்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ நிறைவேற்ற ஏற்பாடாக 
அவர்‌ வைத்திருந்த இந்தத்‌ தயவான திட்டத்‌ 
தின்‌ மறைபொருள்‌ இத்தகையதே (௪௪ 
19-10; 3:11). இது மிகப்‌ பல நூற்றாண்டுக 
ளாக மறைத்துவைக்கப்பட்டிருந்து, பழைய 
ஏற்பாட்டில்‌ கிறிஸ்து மனிதனாக நுழையும்‌ 
வரை முழுமையாக அறிவிக்கப்படவில்லை 
(எபே 1:9-10; 3:11). இது மிகப்‌ பல நூற்றாண்‌ 
கெளாக மறைத்துவைக்கப்பட்டிருந்து, 
பழைய ஏற்பாட்டில்‌ கிறிஸ்து மனிதனாக 
நுழையும்வரை முழுமையாக அறிவிக்கப்ப 
படவில்லை (3:1-12). இருந்தபோதிலும்‌ இத்‌ 
திட்டம்‌ எல்லாத்‌ திரு வரலாற்றிற்கும்‌ விவி 
வியத்திற்கும்‌ ஒற்றுமையும்‌ தெளிவும்‌ வழங்‌ 
குது. குறிப்பிட்ட பதங்களில்‌ (சொற்க 

னில்‌) அதனுடைய தனிச்சிறப்பான அறி 
' விப்பு பழைய ஏற்பாட்டில்‌ அரிதாக இருப்பி 


னும்‌ இத்திட்டம்‌ பழைய ஏற்பாட்டின்‌ 
அமைப்பு முழுவதிலும்‌ மென்மையாக 
இழைந்தோடுகறது. 


. பழைய ஏற்பாடு:- இறைத்திட்டத்தின்‌ 
முடிவற்ற தறகாலிகமான முதல்‌ அளவீடு 
களை நமக்கு வழங்குகிறது பழைய ஏற்‌ 
பாடு. இஸ்ராயேலின்‌ திருவரலாற்றுப்‌ பின்‌ 
ணணியில்‌ அதன்‌ விசுவாசத்தின்‌ பல்வேறு 
நிலைகளுக்கொத்த வேறுபட்ட இலக்கிய 
வழக்குகளில்‌, இத்திட்டத்தின்‌ முதல்‌ அறி 


விப்புகள்‌ காணக்கிடக்கின்றன. 


1. விசுவாச அறிக்கைச்‌ சடங்குகள்‌: - உபாக 
மம்‌ பல சடங்கு உரை மூலங்களைக்‌ கொண 
டிருக்கிறது. விசுவாச அறிக்கைகள்‌ (உப 
26:5-10), மறைக்கல்வி விதிமுறைகள்‌ (யாத்‌ 
12:26-27; உப 6:20...], குருக்களின்‌ மறையு 
ரைக்குறிப்புகள்‌ (யோசு 24;2- 15) யாவும்‌ ஒரே 
படிவத்தைப்‌ பின்பற்றி எழுதப்பட்டிருக்கின்‌ 
றன. இது இஸ்ரயேலின்‌ இறைநம்பிக்கை 
யின்‌ (விசுவாசத்தில்‌) மையமாக இறைத்திட்‌ 


610 


டம்‌ இருந்ததைக்‌ காட்டுகிறது. அப்போது 
ஒரு தனி இனம்‌ என்ற முறையில்‌ இஸ்ரா 
யேல்‌ தனது வரலாற்றை மறையுணர்வோடு 
புரிந்துக்கொண்டது. இறைவன்‌, தமது பங்‌ 
காக, இஸ்ராயேலின்‌ முன்னோர்களைத்‌ 
தேர்ந்துகொள்ளல்‌, ஒரு தலைமுறையையும்‌ 
நாட்டையும்‌ வழங்க உறுதியளித்தல்‌, மனி 
கர்‌ கணிக்க முடியா நிகழ்ச்சிகள்‌ மூலம்‌ 
உடன்படிக்கையை நிறைவேற்றல்‌, விந்தை 
யான விடுதலைப்‌ பயணம்‌. சாய்‌ மலை 
யில்‌ உடன்படிக்கை, திருக்சட்டமனிப்பு, 
கானான்‌ மீது வெற்றி - இத்தனையையும்‌ 
செய்திருந்தார்‌. வருங்காலம்‌ காத்திருக்கிறது. 
செயல்களில்‌ ஓரளவு வெளிப்படுத்தப்பட்டி 
ருந்த திட்டத்தை இறைவன்‌ முழு நிறைவிற்‌ 
குக்‌ கொண்டு வருவார்‌ என்பதில்‌ ஐயம்‌ 
என்ன இருக்கமுடியும்‌? இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 
அப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும்‌ நாடக 
மொன்றில்‌ முழுமையாகப்‌ பங்கேற்கிறோம்‌ 
என உணர்ந்திருந்தார்கள்‌. ஆயினும்‌ நாடகத்‌ 
தின்‌ முடிவு ஓரளவே அறிவிக்கப்படுகிறது. 


2. நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிய இறைவாக்கி 
னர்‌ உணர்வு:- இந்த முற்கோளுக்கு (முன்னு 
ணர்வு/ இறைவாக்கினர்‌ புது அம்சங்களைக்‌ 
கொண்டு வருகின்றனர்‌. உண்மை என்ன 
“தம்‌ ஊழியர்களாகிய இறை 
பாக்கினர்களுக்குத்‌ தம்‌ மறையொருளை 
வெளிப்படுத்தாமல்‌ ஆண்டவராகிய இறை 
வன்‌ ஏதும்‌ செய்வதில்லை'' (ஆமோ 3:7). 
நிகழ்சிகள்‌ நடப்பதற்கு முன்னால்‌ அவைக 
ளுக்குக்‌ காரணமாக இறைவனின்‌ ஒரு நோக்‌ 
கம்‌ (ஏச 5:19; 14:26; 19:17; 28:29; 46:10; எரே 
23:18-22), ஒரு திட்டம்‌ (மீக்‌ 4:12), ஒரு 
விருப்பம்‌ (ஏச 24:28; 06:10; 48:14; 53:10) 
எப்போதும்‌ இருக்கிறது. இறைவாக்கினர்‌ 
(அறைமக்களுக்கு உணர்த்தும்‌ மறையுண்மை 
யும்‌ இதுவே. இவவுண்மைக்கு அவர்களது 
நாட்டின வரலாற்றிலுள்ள சான்றுகளைக்‌ 
கவனித்திற்குக்‌ கொணருகின்றனர்‌. எகிப்த 
லிருந்து வந்த பயணத்திலிருந்து இஸ்ரா 
யேலை மகனின்‌ நிலைக்கு உயர்த்த இறை 
வன்‌ விரும்பினார்‌ (எரே 3:19.20). இவ்வுண்‌ 
மையின்‌ ஒளியிலே இந்த நன்றி மறந்த 
மக்களின்‌ தற்போதைய வாழ்வு ஆராயப்பட 


வென்றால்‌, 


oll 


வேண்டும்‌. இவ்வுண்மை இம்மக்களின்‌ 
உண்மையான மனமாற்றத்தினுடைய 
தேவையை உணர்த்துகிறது. ஏனெனில்‌ 


இறைத்திட்டம்‌ இன்றைய வரலாற்றையும்‌ 
தொடர்ந்து இயக்கிய வண்ணம்‌ இருக்கிறது. 
நெபுக்கதுனேசார்‌ தனது நுகத்தை இஸ்ரா 
யேல்மீதும்‌ சற்றியுள்ளநாடுகள்மீதும்‌ சுமத்து 
இிறாரென்றால்‌, அது கடவுளின்‌ ஊழியன்‌ 
என்றமுறையில்தான்‌ (எரே 27:4.6), பாவம்‌ 
புரிந்த இம்மக்கள்மிது கடவுள்‌ கொண்ட 
கோபத்தின்‌ கருவி (எரே 25:15) என்ற முறை 
யில்தான்‌ அவர்செயல்படுகிறார்‌. புறவின 
நாடுகளில்‌ ஒன்று தனது அழிவைச்‌ சந்திக்கிற 
தென்றால்‌, அது இறைவனின்‌ முடிவின்‌ 
பலனாக, அவரது தீர்ப்பை அறிவிப்பதற்கா 
கத்‌ தான்‌ (எரே 49:29; 50:45). சைரஸ்‌ அரசன்‌ 
றைநாடுகளின்‌ தலைவன்‌ ஆகிறாரென்‌ 
றால்‌ அது இறைவனின்‌ விருப்பத்தை நிறை 
வேற்றவும்‌ இஸ்ரயேலின்‌ விடுதலையை 
உறுதிப்படுத்தவுமே (ஏச 44:28) 46:10; 48:14, 
கடைசியாக, இறுதிநாட்களைப்‌ பற்றிய தங்‌ 
களின்‌ முன்னறிவிப்புகளில்‌, இறைவாக்கி 
னர்‌ எந்த முடிவை நோக்கி இறைவன்‌ 
வரலாற்றை நடத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்‌ 
பதை அறிவிக்கின்றனர்‌. இஸ்ராயேலும்‌, 
எல்லா நாடுகளும்‌ பங்குபெறும்‌ ஒரு மீட்பு 
கான்‌ அது (2:1-4). கடந்த கால நிகழ்ச்சிகள்‌ 
எந்த அளவுக்கு இம்மீட்பின்‌ முன்னடையா 
ளங்களாக இருந்தனவோ அந்த அளவுக்கு 
இம்மீட்பைப்பற்றிய விளக்கம்‌ கூறுகின்றன. 
ஆனால்‌ இம்மீட்பு காலவரைக்குட்பட்ட எத்‌ 
திட்டத்தையும்‌ கடந்ததாக இருக்கும்‌; ஏனெ 
னில்‌ இறைத்திட்டத்திற்கொப்ப, பாவிகளின்‌ 
மீட்பிற்கு அழைப்பு விடுப்பதாக அது உள்‌ 
ளது. இத்திட்டத்தின்‌ முழுமையும்‌ உள்ளடக்‌ 
கும்‌ ஒவியம்‌ ஒன்றைத்‌ தீட்டுகின்றனர்‌ இறை 
வாக்கினர்‌. சிலவேளைகளில்‌ இத்திட்டத்‌ 
தின்‌ எல்லா அம்சங்களும்‌ ஓரே சேர்க்கையில்‌ 
இணைகின்றன. ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக இஸ்‌ 
ராயேலின்‌ கடந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்‌ 
காலம்‌ மூன்றையும்‌ கண்முன்‌ கொணரும்‌ 
எசக்கியேலின்‌ உவமை இதற்கோர்‌ எடுத்துக்‌ 
காட்டு (எச 4:16), 


3. வரலாற்றுத்‌ தொகுப்புகள்‌:- விசுவாச 
அறிக்கைகளும்‌ நிகழ்ச்சிகள்‌ பற்றி இறை 


இறைத்திட்டம்‌ (தொடர) 


வாக்கினர்‌ உணர்வும்‌ வரலாற்று விளக்கத்‌ 
இற்கு அதன்‌ தனிப்பட்ட அம்சமான எண்ண 
அமைப்பை வழங்குகின்றன. இன்றைய 
அறிவியலின்‌ கணிப்புப்படி, வரலாற்றுக்‌ 
கூற்றுகள்‌ வேறுபட்ட மூலங்களையும்‌ மதிப்‌ 
பையும்‌ உடையனவாயிருக்கின்றன என்றா 
லும்‌, அவைகளை ஒன்றிணைத்துப்‌ பயன்ப 
டுத்துதல்‌ இம்முயறசிகளுக்கு வெறும்‌ ஏட்ட 
ளவில்‌ உள்ள விளக்கங்களைக்‌ கடந்த, ஒரு 
நிலையான மதிப்பைத்‌ தருகின்றது. விசுவா 
சம்‌ வரலாற்றின்‌ தொடர்ச்சியை வெளிப்ப 
டுத்துவதன்‌ மூலம்‌ அதனை ஒன்றுபடுத்துகி 
றது. (யாவே பாரம்பரியத்தின்‌ தொகுப்பி 
லேயே இவ்வுண்மை காணக்கிடக்கிறது. 
விசுவாசம்‌ இறைவின்‌ சட்டங்களைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி வரலாற்று வளர்ச்சியை விளக்குகி 
றது (நீதி 2:11.13-இல்‌ உள்ளது போல்‌. 
இக்கோணத்தில்‌ நோக்கும்போது எல்லா 
நிகழ்ச்சிகளும்‌ ஒரே மீட்புத்‌ திட்டத்திற்குள்‌ 
ளேயே காணப்படுகின்றன. இஸ்ரயேலின்‌ 
எதிர்காலமே நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்‌ 
டாலும்‌ அகில ௨லக நோக்கும்‌ அஇல்‌ 
இருக்கிறது (ஆது 9:12; 10; 12:3; 49:10). 
காலம்‌ உருண்டோட புது நிகழ்ச்சிகள்‌ திட்‌ 
டத்தின்‌ அடிப்படையான அம்சங்களை இன்‌ 
னும்‌ தெளிவாக அறிவிக்கின்றன. குருகுல 
வரலாற்று அறிஞன்‌ பின்பு சுருக்கி திருத்திய 
மைத்த முன்னைய மரபுகவின்‌ தொகுப்புக 
ளோடு, உபாகமத்தின்‌ ஆசிரியர்‌, வெற்றி 
யின்‌ வரலாற்றையும்‌ (யோசுவா), நீதிபதிக 
ளின்‌ வரலாற்றையும்‌ (நீதிபதி) அரசாட்சி 
வரலாற்றையும்‌ (சாமுவேல்‌, அரசராகமம்‌) 
நாட்டு நிறுவனங்களின்‌ தோல்விவரை, 
இணைக்கின்றார்‌. அதே அடிப்படையான 
குறிப்புகளை உபயோகித்து நாள்‌ ஆகமப்‌ 
பாரம்பரிய, ஆசியர்‌ யூக இனம்‌ மறுபடியும்‌ 
சக்தி பெறுவதன்‌ வரலாற்றைச்‌ (நாளாகமங் 
கள்‌, எஸ்ரா, நெகமியா) சேர்ப்பதன்‌ மூலம்‌ 
விளக்கத்தை நிறைவு செய்கிறார்‌. இங்கே 
மனித திட்டங்களை முறியடிக்கும்‌ சக்தி 
வாய்ந்த இறைவனின்‌ முடிவற்ற திட்ட 
மொன்று செயல்படுகிறது என்று நிரூபிக்கப்‌ 
படுகிறது (சங்‌ 33:10தொ/. உண்மையில்‌ 
இவ்வரலாற்றுத்‌ தொகுப்புகள்‌ நேரடியாக 
இஸ்ராயேலின்‌ செபமாக ஆகின்றன (சங்‌ 


இறைக்கிட்டம்‌ [தொடர்ச்சி 


77: 78; 105706]. வரலாற்று நிகழ்ச்சிகள்‌ வாயி 
லாக அறிவிக்கப்படும்‌ இறைத்திட்டத்தை 
அறிவதன்‌ மூலம்‌ விசுவாசம்‌ ஊட்டம்‌ பெறு 
கிறது. 


தீ. ஞான மரபின்‌ சிந்தனைகள்‌:- அதே 
காரணத்திற்காக, மற்றவேளைகளிலெல் 
லாம்‌ உலக எண்ணங்களிலிருந்து விடுபட்டி 
ருக்கும்‌ ஞானிகளின்‌ சிந்தனை, சல பாடங்க 
ளைப்‌ புகட்டுவதற்காக வரலாற்றைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. ஞானமரபு, மனிதரின்‌ வழிக 
ளிலிருந்து பெரிதும்‌ மாறுபட்டுள்ளது (ஏச 
55:8). பாவிகள்‌ புரிந்துக்கொள்ள முடியாத 
தாக உள்ளது (சங்‌ 94:10), இறைவனின்‌ 
வழிகளை ஆராய்கிறது. இந்த ஒற்றுமைக்கு 
ஊறு விளைவிப்பவர்‌ சங்கத்திருவுரையாளர்‌ 
ஆவர்‌. தொடர்ந்து சுழன்று கொண்டேயிருக்‌ 
கும்‌ உலகியல்பு நிகழ்ச்சிகளையும்‌ (திரு 
வுரை 1:8ீ.11), காலத்தின்‌ புரிந்துகொள்ள 
முடியாமையைப்‌ பற்றியும்‌ (3:1-11) அவா 
பழிக்கிறார்‌. மறைபொருளின்‌ உணர்வு உள்‌ 
ளத்தில்‌ ஆழப்‌ பதிந்துள்ள அவருக்கு எளி 
தான தீர்வகனள்‌ திருப்திகரமாக அமைவ 
தில்லை. மற்ற பகுதிகளில்‌ எண்ணப்‌ 
போக்கு முற்றிலும்‌ மாறுபட்டிருக்கிறது. 
சிராக்கு, தன்‌ மூதாதையரின்‌ மாதிரிகையைப்‌ 
பற்றித்‌ தியானிக்கிறார்‌ (ரா 28-50], ஞானக 
மத்தின்‌ ஆசிரியர்‌ குலமூலத்‌ தந்தையருடைய 
வம்‌ விடுதலைப்‌ பயணத்தினுடையவும்‌ வர 
லாற்றில்‌, இறைவன்‌ தனது இட்டத்கை உல 
கல்‌ நிறைவேற்றும்போது மீண்டும்‌ மீண்‌ 
டும்‌ கையாளும்‌ அவரது வழி காட்டுதலின்‌ 
அடிப்படைச்‌ சட்டங்களைக்‌ கண்டுபிடிக்க 
றார்‌ (ஞான 10-19). இத்திட்டத்தில்‌ தாங்கள்‌ 
பங்கு பெறுவதையும்‌ அதன்‌ மாபெரும்‌ 
நிறைவுக்காகக்‌ காத்திருப்பதையும்‌ அறிந்த 
மனிதர்களுக்கு இது ஒரு முக்கியமான 


பாடம்‌. 


5. வெளிப்பாட்டு நூல்களின்‌ பங்கு:- 

ஞானமும்‌ இறைவாக்கும்‌ சந்திக்கின்ற 
இடத்தில்‌, வெளிப்பாட்டு வழக்கு, இறை 
வெளிப்பாட்டால்‌ எழுதப்‌ பெற்ற விவிலி 
யத்தின்‌ முதல்‌ நூல்சுளில்‌ ஒளியில்‌ மீட்புத்‌ 
திட்டத்தைப்‌ பற்றிய இஸ்ராயேலின்‌ சமீப 


$12 


கால எண்ணத்தை இறுதியாக ஒன்றுபடுத்தி 
வழங்குகிறது. ஏற்கனவே இறைவாக்கினர்‌ 
ஏசயா (ஏச 25:1) இமையின்‌, நகரத்தினுடைய 
அழிவு இறைத்திட்டத்தின்‌ விளைவுதா 
னென்று விளக்குகிறார்‌. ஆனால்‌ தானியேல்‌ 
நாட்டின்‌ பழைய வரலாறு, : இன்றைய 
நிலை, இறுதிநாட்களைதக்‌ கொண்டுள்ள 
எதிர்காலம்‌ இவையனைத்தும்‌ உள்ளடக்கிய 
ஒரு கருத்தை வழங்குகிறார்‌. அரசுகள்‌ மாறிக்‌ 
கொண்டேயிருக்கின்றன. ஆனால்‌ அவைக 
ளின்‌ தொடர்ச்சி பல்லாண்டுகளாக வாக்க 
ளிக்கப்பட்ட இறைவனின்‌ அரசிற்குத்‌ தயார்‌ 
செய்கிறது (தானி 2:7). துன்புறுத்தும்‌ சக்தி 
கள்‌ இறைவனின்‌ மக்கட்கு எதிராகச்‌ சதித்‌ 
திட்டங்கள்‌ இட்டுகின்றன. இஸ்ரயேல்‌ தன்‌ 
மீட்பை நோக்கிச்‌ சென்றுகொண்டிருக்கும்‌ 
அச்சக்திகளோ அழிவைதோக்கிச்‌ 
சென்று கொண்டிருக்கின்றன (8: 19-26; 10:20- 
12:4) இதுதான்‌ மறைபொருள்‌ (2:22, 27,28); 
அதன்‌ கருப்பொருள்‌ ஏற்கெனவே வேதாக 
மம்‌ சுழியில்‌ அடங்கியுள்ளது (தானி 9). 
போலி வெளிப்பாடுகளிலும்‌ இதே கருத்‌ 
தொன்றிப்பு காணக்கிடக்கிறது. அதுவே 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து யூத மறையின்‌ 
தனி அம்சமாகவும்‌ விளங்குகிறது. 


போது, 


இவ்வாறாகத்‌ திட்டம்‌ பழைய ஏற்பாடு 
மூழுவதிற்கும்‌ அடிப்படைப்‌ பொருளாக 
அமைந்திருக்கிறது. திருவரலாறு திட்டத்‌ 
தின்‌ நிறைவு ஆகும்‌. இறைவார்த்தை 
வெளிப்பாட்டில்‌ அதனை அறிவிக்கிறது. 
இங்ஙனம்‌ இறைவனைப்‌ பற்றிய மறையுண்‌ 
மைகளின்மீது மனிதன்‌ ஒரு வகையான 
சொந்தம்‌ கொண்டாடலாம்‌ என்று அனறு, 
மாறாக இறைவன்‌ தன அன்பினால்‌ தனது 
திட்டத்தைப்பற்றிய அறிவை மனிதனுக்குச்‌ 
சிறிது சிறிதாக வழங்குகிறார்‌. அதே வேளை 
யில்‌ மனித வாழ்வின்‌ பொருளையும்‌ தெளி 
வாக்குகிறார்‌. 


! புதிய ஏற்பாடு:- அதே இரையில்தான்‌ 
புதிய ஏற்பாடு முழுவதும்‌ இட்டப்பெறுகி 
றது. அது மிகவும்‌ முக்கியமான, இறுதிக்‌ 
கொடையை வெறுமனே அறிவிக்கிறது; 
எனெனனில்‌ இயேசுவெனும்‌ வரலாற்று 


813 


நிகழ்ச்சியில்‌ இறைத்திட்டத்தின்‌ முழுமை 
யும்‌, அதன்‌ நோக்கமும்‌ வரலாற்றின்‌ உரு 
வில்‌ நிறைவேற்றப்படுதலும்‌ அறிவிக்கப்ப 
டுகின்றன. 


1. இறைத்திட்டத்தில்‌ இயேசு:- அ) தயா 
ரிப்புக்காலத்தின்‌ சிகரத்தில்‌, காலத்தின்‌ 
நிறைவில்‌, இயேசு இறைத்‌ திட்டத்தின்‌ 
மையத்தில்‌ தம்மைக்‌ காண்கிறார்‌. இந்த 
உணர்வு பல்வேறு கூற்றுகளில்‌ வெளிப்ப 
டையாகக்‌ காணப்படுகிறது. தந்‌ைத இயே 
சுவை அனுப்புதல்‌ (மத்‌ 15:24; யோவா 6:57; 
10:36), இவ்வுலகில்‌ அவரின்‌ வருகை (மத்‌ 
5:17; மாத்‌ 10:45; யோவா 9:36), தந்தையின்‌ 
இருவுளத்தின்‌ நிறைவு (யோவா சீ:பதீ; 3:00; 
6:38), மறை நூலின்‌ நிறைவு (லூக்‌ 22:37; 
527: 96:44: யோவா, 13:18; 17:12), அல்லது 
அவரது பாடுகளின்‌ தேவை (' மணமகன்‌ .... 
வேண்டும்‌'' மாற்‌ 6:31; லூக்‌ 17:25; யோவா 
Srl; 12:04}, அவருடைய நேரம்‌ வருதல்‌ 
(யோவா. 12:23). இக்கூற்றுசளெல்லாம்‌ ஓர்‌ 
இடுக்கண்மிக்க நிலை நீடிப்பதை வெளிப்ப 
டுத்துகன்றன. இயேசுவின்‌ செயல்கள்‌ எப்‌ 
போதும்‌ இவ்வாழ்க்கைச்‌ சூழ்நிலையின்‌ 
விளைவுகளே ஆகும்‌. அரசின்‌ நற்செய்தியை 
அவர்‌ போதிக்கிறாரென்றால்‌ (மத்‌ 4:17-23], 
நோயுற்றோரைக்‌ குணமாக்கி (11:3) தீய 
ஆவிகளை விரட்டுறொர்‌ என்றால்‌, அது 
வரவேண்டியவர்‌ அவர்தானென்றும்‌ இறை 
யரசு அண்மையிலுள்ளதென்றும்‌ (12:28) 
காட்டுவதற்காகவே. எனவே அவரில்‌ 
இறைத்திட்டம்‌ முக்கியமானதொரு இருப்‌ 
பம்‌ பெறுகிறது. முடிவை முன்னறிவித்த 
மறைநூல்‌ அவரில்‌ நிறைவு பெறுகிறது. 
சிலுவையிலிருந்து மகிமைக்குக்‌ கடக்கும்‌ 
அவரது உலக வாழ்வின்‌ முக்கியத்துவத்தை 
மறைநூல்‌ தெளிவாக்குகிறது. அதேவேளை 
யில்‌ இறைவாக்குகள்‌ யாவும்‌ எப்படி 
உண்மை நிகழ்ச்சிகளோடு ஒன்றுபடுத்தப்ப 
டவேண்டும்‌ என்பதை விளக்குவதன்‌ மூலம்‌ 
அவரது உலக வாழ்வு மறைநூலைத்‌ தெளி 
வாக்குகிறது. 


ஆ) செயல்கள்‌ வழியாக அறிவிக்கப்படும்‌ 
இவ்வெளிப்பாட்டோடு, இயேசு இன்னும்‌ 


இறைத்தட்டம்‌ (தொடர்க?) 


தெளிவான கூற்றுகளைச்‌ சேர்த்தார்‌. அரசின்‌ 
மறையுண்மைகளை அறிவிக்கும்‌ உவமை 
கள்‌ மூலம்‌ (மத்‌ 13:17...) மீட்புத்‌ திட்டம்‌ 
எப்படி ஒரு மாறுபாடான முறையில்‌ நிறை 
வெய்தும்‌ என்பதைக்‌ காட்டுகிறார்‌. அவரின்‌ 
இறப்பு திட்டத்தின்‌ மையப்புள்ளி (21:48- 
36). ''கட்டுவோர்‌ விலக்கிய கல்லே மூலைக்‌ 
கல்லாய்‌ அமைந்தது'" (21:42), அதன்‌ பய 
னாக, அரசு என்ற திராட்சைத்‌ தோட்டம்‌ 
இஸ்ரயேலிடமிருந்து எடுக்கப்பட்டு மற்ற 
குடியானவர்களிடம்‌ அளிக்கப்படும்‌ (21:43). 
இறுதி, காலத்‌ திருமணத்தைக்‌ கொண்டா 
டும்‌ விருந்திற்குத்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட 
இஸ்ராயேல்‌ மக்கள்‌ வர மறுக்கவே, வெளி 
யிலுள்ள ஏழைகளுக்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
அது அளிக்கப்படுகிறது (22:1-11 இ). உல 
இல்‌ அரசு நிறுவப்படுதல்‌, அகில உலகும்‌ 
இடீரென மாற்றப்படுவதன்‌ மூலம்‌ நிகழாது. 
இயேசு விதைக்கும்‌ இறைவார்த்தை, மண 
இதயங்களில்‌ 
மெல்ல வேரூன்றும்‌, தோல்விகளும்‌ மிகச்‌ 
சிறந்த வெற்றிகளும்‌ அதற்கு வரும்‌ (13:1-9; 
18-23). அனைத்தையும்‌ கடந்து, சிறியதொரு 
விதையிலிருந்து வளர்ந்த மரம்போல (13:431- - 
32இ) இறுதியில்‌ அரசு உலகனைத்தையும்‌ 
நிரப்பும்‌. மாவில்‌ வைக்கப்பட்ட புளிப்புமா 
வைப்போல அது புவியை மாற்றும்‌ (13:3 
இ). பலகாலம்‌ கடக்க வேண்டியிருக்கும்‌. 
எனவே நெருங்கவிடும்‌ அவரது பாடுகள்‌, 
மூன்றாம்‌ நாளில்‌ அவரது உயிர்ப்பு, மணுமக 
மாட்சியில்‌ விண்ணகம்செல்லுதல்‌ 


ணில்‌ விதைகள்‌ போல, 


னாக 
ஆதிய (2230-31) வரவிருக்கும்‌ பல்வேறு 
நிலைகளை இயேசு உணர்கிறார்‌. விண்ணரசு 
நிறுவப்படலைப்பற்றி அவர்‌ பேசும்போது, 
அதன்‌ ஆரம்பமும்‌ நிறைவும்‌ வெவ்வேறா 
னவை என்பதைச்சுட்டிக்காட்டுகிறார்‌ (13:24- 
30. 47-49இ). ஆகவே முடிவுக்காலம்பற்றிய 
இறைவாக்குகளுள்‌, இதுவரை எதுவும்‌ இரு 
முழுக்கு யோவானின்‌ போதனைகூட 
காணமுடியாத ஒன்றைப்‌ புதிதாகச்‌ சேர்க்கின்‌ 
றனர்‌. இறைவனின்‌ திட்டத்தில்‌ நாட்களின்‌ 
முடிவுக்கும்‌ காலத்தின்‌ நிறைவுக்கும்‌ 
இடைப்பட்ட ஒரு புதிய பொழுதிற்கு இட 
மிருக்கிறது (28:20), இந்த இடைக்காலத்தை 
முன்கூட்டியே உணரும்‌ இயேசு, தம்‌ திருச்ச 


இறைததிட்டம்‌ (தொடாம 


பையை  நிறுவுவதன்மூலம்‌ அரசிற்குக்‌ 
காணக்கூடிய ஒரு உருவமொன்றை வழங்கு 
கிறார்‌ (காண்க மத்‌ 16:18. 


2. மீட்பின்‌ திட்டத்தைப்‌ போதித்தல்‌:- 
ஆதிக்காலத்‌ திருச்சபை பிரமாணிக்கமாக 
இவ்வுண்மைகளை முழுமையாக ஏற்றுக்‌ 
கொண்டது. உலகிற்கு அது போதிக்கும்‌ 
நற்செய்தி அரசைப்‌ பற்றியதுமட்டுமன்று; 
மீட்பரும்‌ இறைமகனுமான இயேசுவில்‌ வந்‌ 
துள்ள, அவரின்‌ பெயரில்‌ விசுவாசம்கொள்‌ 
ளும்‌ அனைவரும்‌ பெறக்கூடிய மீட்பைப்‌ 
பற்றியதும்‌ ஆகும்‌ (அ. டா. 2:36-39; 4:10-12; 
10:36; 13:23). இங்ஙனம்‌ இறைத்திட்டத்தின்‌ 
இறுதி இரகசியத்தை வெளிப்படுத்துவதில்‌, 
அப்போஸ்தலர்‌ காலத்துத்‌ இருச்சபை, யூக 
ருக்குப்‌ போதிக்கும்போது, சிலுவையின்‌ 
மூலம்‌ விளைந்த இடறலை வெல்ல வேண்‌ 
டியிருந்தது. தாம்‌ அனுப்பிய மீட்பரின்‌ 
இறப்பை கடவுள்‌ அனுமதித்திருக்க முடியும்‌ 
என்பகை எவரேனும்‌ எவ்வாறு புரிந்துகொள்ள 
முடியும்‌? ஆனால்‌ விவிலியம்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ கெளிவாக்குவதுபோல, இந்த 
இறப்பு மிகவும்‌ கவனமாயத்‌ தீர்மானிக்கப்‌ 
பட்ட திட்டத்தின்‌ விளைவாகும்‌; இறைவன்‌ 
மன்‌ அறிந்த ஒன்றாகும்‌ (அ.ப. 2:20; 4:24]. 
மறையுண்மைகளைக்‌ காக்க முனையும்‌ 
போது எழும்‌ பிரச்சினை மட்டுமன்று இது. 
எலுவையின்‌ முரண்பாட்டைப்பற்றிய 
கிறிஸ்துவச்‌ சிந்தனை நேரடியாக இறைத்‌ 
திட்டத்தின்‌ மையத்திற்கே செல்கிறது. 
“மறைநூலில்‌ உள்ளபடி கிறிஸ்து நம்முடைய 
பாவங்களுக்காக இறந்தார்‌” (1 கொரி 15:3). 
துன்புறும்‌ நீதிமானைப்‌ பற்றிப்‌ பலவழிக 
ளில்‌ மறைநூல்கள்‌ முன்னறிவிப்பது தற்செய 
லாக நிகழ்ந்த ஒன்றன்று. இவ்வாறாக மனும 
கன்‌ எங்ஙனம்‌ மீட்பைப்‌ பெற்றுத்‌ தருவார்‌ 
என்பதை மறைநூல்‌ காட்டுகிறது 


3. இறைத்திட்டத்தின்‌ மாறையறிஞரான 
பவுல்‌: - 

௮. ஒரு நிறைவான பொதுநோக்கு: - 
புனித பவுலின இறையியல்‌ முழுவதும்‌ 
இறைத்‌ திட்டத்தை அதன்‌ முழுமையில்‌ 
முன்னறிவிப்பதன்றி வேறன்று (அ.ப. 2: 


&l4 


27). புனித பவுல்‌ ஆதித்‌ திருச்சபையின்‌ 
எண்ணங்களைக்‌ குறிப்பாக சிலுவையின்‌ 
முரண்பாட்டை எடுத்துக்கொண்டு வடிவம்‌ 
வழங்குவதால்‌, அவரின்‌ திருமுகங்களில்‌ எல்‌ 
லாவிடங்களிலும்‌ அடிப்படைப்‌ பொருளாய்‌ 
அமைவது இதுவே (1 கொரி 1:17-25; 2:1-5). 
இரு இடங்களில்‌ இப்பொருள்‌ அவரது கருத்‌ 
தின்‌ முன்னனிக்கு வந்து பேசப்படுகிறது. 
முதலாவது கிறிஸ்துவிலும்‌ அவரது திருச்ச 
பையிலும்‌ முடிவுறும்‌ இறைத்திட்டத்தின்‌ 
முழமுநோக்கைச்‌ சுருக்கமாகத்‌ தரும்‌ 
இணைப்பு. கடவுள்‌ அன்பு செய்யும்‌ மனித 
ருக்கு இத்திட்டம்‌ இணைக்கப்பட்ட பல்‌ 
வேறு நிலைகளில்‌ அறிவிக்கப்படுகிறது. அந 
நிலைகள்‌, முன்னேற்பாடு, அழைப்பு, ஏற்பு 
டைமையாக்கப்படல்‌, மகிமைபடுத்தப்ப 
டல்‌ ஆகியவையாகும்‌ (உரோ 8:28-30). இக்‌ 
குறிப்புகள்‌ எபேசியருக்கு எழுதப்பட்ட திரு 
முகத்தின்‌ தொடக்கத்திலுள்ள பாடலில்‌ இன்‌ 
னும்விரிவாக விளக்கம்‌ பெறுகின்றன 
(எபே. 1:8-14). முன்னமேயே முடிவு செய்‌ 
யப்பட்டு, காலத்தின்‌ நிறைவில்‌ நிறைவேற்‌ 
றப்பட்ட அந்த 'தயவான திட்டம்‌' அங்கே 
இறை த்தத்தின்‌ மறைபயபொருளாகக்‌ குறிப்‌ 
பிடப்படுகறது. கிறிஸ்து முழுவதும்‌ தெளி 
வாக்கிய மறைபொருள்‌ இதுவே. இதன்‌ 
பணியாளராகத்தான்‌ பவுல்‌ நியமிக்கப்பட்‌ 


டா. 


ஆ. இஸ்ரயேலின்‌ ஊழ்‌:- இந்த நிறை 
வான நோக்கிற்குள்‌, இறைத்திட்டம்‌, மிக 
வும்‌ முரண்பட்ட முறையில்‌ நிறைவேற்றப்‌ 
பெறும்‌, ஒரு காரியத்தைச்‌ சுட்டிக்காட்டு 
றார்‌ பவுல்‌. அது மீட்பின்‌ திட்டத்தில்‌ இஸ்ர 
யேலின்‌ ஊழ்‌ ஆகும்‌. எல்லா மனிதரின்‌ 
மீட்பை உறுதிப்படுத்த ஒரு தனிப்பட்ட 
இனத்தைச்‌ சார்ந்த மக்களைப்‌ பிரித்து 
வைத்து, அவர்களுக்கு தனி உரிமைகள்‌ 
வழங்குவதும்‌ (உரோ 9:4 தொ), வெளித்‌ 
தோற்றத்திற்கு அவர்களை மட்டும்‌ மீட்பின்‌ 
பாதையில்‌ நடத்துவதும்‌ ஏற்கெனவே ஒரு 
விநோதமான முறையாக இருந்தது. ஆனால்‌ 
அவருடைய இந்த மக்கள்‌ இயேசுவைப்‌ 
புறக்கணிப்பதோடு திருப்தியடையாமல்‌, 
நற்செய்தியை மறுத்து இதயத்தைக்‌ கல்லாக்‌ 


615 


இக்‌ கொள்ளும்போது அதைப்பற்றி என்ன 
சொல்லமுடியும்‌? இம்முறையும்‌ இடறல்‌ 
மிகுந்ததாக இல்லையா? யாருடைய 
அழைப்பும்‌ கொடைகளும்‌ மாற்றத்திற்கு 
அப்பாறபட்டவையாக உள்ளனவோ (11:29) 
அந்த இறைவன்‌ இஸ்ராயேலை நிராகரித்து 
விட்டாரா? (11:1). ஒருபோதும்‌ இல்லை. 
இந்த இதயத்தைக்‌ கல்லாக்கிக்‌ கொள்ளு 
கலே மறை நூலில்‌ முன்னறிவிக்கப்பட்டது 
(9:23; 10:19-11:10); மீட்பின்‌ திட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாக ஆகிறது. இறைவன்‌ தனது இரக 
கத்தில்‌ அனைவரையும்‌ பங்குபெறுவோர்க 
ளாக்க, ழ்ப்படியாமையிலும்‌ அனைவரை 
யும்‌ சேர்க்க விரும்பினார்‌ (11:30-32) இடைக்‌ 
கால நடவடிக்கையாகப்‌ பலன்‌ தராத ஓலி 
வக்கினளைகனளை வெட்டிவிட்டு, அவைகட்‌ 
குப்‌ பதிலாகப்‌ புறவினத்தாரை ஓட்ட 
வைக்க விரும்பினார்‌ (11:16-24). இவ்வாறாக 
மீட்புத்திட்டத்தில்‌ இஸ்ரயேலின்‌ தனிச்ச 
வுூகை என்னவென்று விளங்குகிறது. இஸ்ரா 
யேலின்‌ வழியாக இறைவன்‌ மனிதரோடு 
தன்‌ உறவைப்‌ புதுப்பித்துக்கொண்டார்‌. 
இஸ்ரயேலின்‌ பாவத்தின்‌ மூலம்‌ அவர்‌ இறு 
தியில்‌ மீட்பைக கொணர்ந்தார்‌. தனிச்சலுகை 
யின்‌ காலம்‌ முடிவுறுகிறது. யூதரையும்‌ புறவி 
னத்தாரையும்‌ ஓரே திருச்சபையில்‌ இணைப்‌ 
பதன்மூலம்‌ இறைவன்‌ எல்லா மனிதரையும்‌ 
கிறிஸ்துவில்‌ ஒன்று சேர்க்க விரும்புகிறார்‌ 
(எபே 2:14-22)]. இந்த ஏற்பாட்டிற்கு இஸ்ரா 
யேலின்‌ எஞ்சியோர்‌ மட்டுமே பதில்‌ அளிக்‌ 
கஇன்றனர்‌ (உரோ 11:1-6). ஆனால்‌ மக்களில்‌ 
பெரும்பகுதியினர்‌, எல்லாப்‌ புறவினத்தா 
ரும்‌ திருசசபையில்‌ சேர்ந்தபின்‌ தாங்களா 
கவே பதிலிறுப்பர்‌ (11:25-27). எனவே பழங்‌ 
காலத்தில்‌ இஸ்ராயேலின்‌ வரலாறு செய்தது 
போல, திருச்சபையின்‌ வரலாறு கடவுளின்‌ 
தட்டத்திற்கணங்காது நழுவித்‌ தப்பிப்ப 
இல்லை. திருச்சபையின்‌ வரலாறு இறைவ 
னின்‌ இறுஇத்திட்டத்தை வெளிப்படுத்துகி 
ந்து. 


ச்‌. வருங்காலத்தில்‌ இறைத்திட்டத்தின்‌ 
நிறைவு:- 

பழைய ஏற்பாட்டில்‌ அறிவிக்கப்பட்ட 
படி, இறைத்திட்டம்‌ இறுதிக்காலத்தில்‌ 


இஇறைதிர்தை 


நிறைவெய்தும்‌. இருநூல்கள்‌ இம்முடிவை 
முன்னறிவித்தன. இது இப்போது அடையப்‌ 
பெற்றுள்ளது; தொடங்கப்பட்டு காலத்தின்‌ 
மையத்திவிடப்பட்டுள்ளது என்ற உண்மை 
யைப்‌ புதிய ஏற்பாடு அறிந்துள்ளது. இருந்த 
போதிலும்‌ அத்திட்டம்‌ முழுவதும்‌ நிறை 
வெய்கவில்லை. திருச்சபையின்‌ காலமே 
இறைத்திட்டத்தின்‌ இறுதி நிலையாகும்‌. 
ஆனால்‌ திருச்சபையின்‌ காலமும்‌ ஒரு 
முடிவை நோக்கிச்‌ சென்று கொண்டிருக்கி 
றது. ஆகவே, எல்லாவற்றின்‌ நிறைவையும்‌ 
நினைவுக்குக்‌ கொண்டுவரும்‌ ஒரு கிறிஸ்தவ 
இறுதிக்காலவியலுக்கு இடமிருக்றைது. 
இந்த முன்னோக்கில்‌ முடிவுக்குத்‌ தயார்‌ 
செய்யும்‌ வரலாறும்‌ இடம்‌ பெறுகிறது. 
முதல்‌ மூன்று ஒத்தமை நற்செய்தியில்‌ இறு 
திக்கால வெளிப்பாடாக அமைந்த கூற்றுக 
ளுடையவும்‌ (மாற்‌ 13இ), பவுலின்‌ சொற்க 
ளுடையவும்‌ (1 தெச ச:13-17; 2 தெச 2:1-12; 
! கொரி 15:20,28), யோவானின்‌ திருவெளிப்‌ 
பாட்டினுடையவும்‌ முக்கிய செய்தி 
இதுவே. யோவானின்‌ திருவெளிப்பாடு 
பழைய விவிலியச்‌ சான்றுகளை, கிறிஸ்துவி 
னுடையவும்‌, திருக்பையின்‌ அனுபவத்த 
னுடையவும்‌ ஒளியில்‌ விளக்குவதோடு மட்‌ 
டுமனறி, வருங்காலத்தை உறுதியோடு 
ஆராய்ந்து இறைத்‌ திட்டத்தை அதன்‌ நிறை 
வுக்குக்‌ கொண்டு வரும்‌ நிகழ்ச்சிகளை நேர 
டியாக நோக்குகிறது. எதிர்க்கிறிஸ்துவின்‌ 
தூண்டுதல்கள்‌, தண்டனைகள்‌, வரலாற்றின்‌ 
தீய திருப்பங்களில்‌ எழுதப்படும்‌ இறுதித்‌ 
தீர்ப்பின்‌ முன்னோடிகள்‌ இவையாவும்‌ தற்‌ 
செயலாக நடப்பவை அல்ல. இறைவன்‌ 
முன்னமேயே அவைகளை அறிந்திருக்கி 
றார்‌. இவைகள்‌ வழியாகவே, தாம்‌ தேர்ந்து 
கொண்டோரின்‌ எண்ணிக்கை நிறைவடை 
யும்‌ நாளை நோக்கி மீட்பு செல்லும்படி 
இறைவன்‌ செயலாற்றுகிறார்‌ (இருவெளி 
7:1-8). அப்போது கடவுளே அனைத்திலும்‌ 
அனைத்துமாய்‌ இருக்குமாறு (! கொரி 15:28) 
மகன்‌ தந்தையிடம்‌ அனைத்தையும்‌ திருப்பி 
ஒப்படைக்க முடியும்‌ (15:24). 


இறைதிந்தை (BLASPHENEY } 
முதலில்‌ இச்சொல்‌ இறைவனுக்கு எதி 
ரான நிந்தையை மட்டும்‌ குறிக்கிறது. இது, 


றைபறறிலைதவா 


இறைவனையோ அவரது பெயரையோ 
செயல்களையோ சொல்லாலோ செய 
லாலோ இழிவுபடுத்துவது, பழித்துக்‌ கூறுவ 
தாகும்‌, இது தெரிந்து, விரும்பிச்‌ செய்யும்‌ 
பாவம்‌ (எண்‌ 15:30), இறைவனுக்கு எதிராக 
அவமரியாதையாகப்‌ பேசுதல்‌ (ஏச 27:6), 
அவரைச்‌ சபித்தல்‌ (லேவி 24:17,75; ] சாமு 
3:12; திருவெளி 16:9.11.21). இரண்டாவது, 
அவதூறு கூறுதல்‌, குற்றங்கூறுதல்‌, சபித்தல்‌, 
புறக்கணித்தல்‌, பழித்துக்‌ கூறுதல்‌ வசை 
கூறுதல்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்க நிந்தை என்ற 
சொல்‌ பயன்படலாம்‌ (காண்க உரோ 3:6: 
1 கொரி சீ:13; 1 பேதுரு சீ:சி]. 


இறைவனின்‌ மூல மாதிரி எதிரிகள்‌ எப்‌ 
போதும்‌ அவரை நிந்தை செய்பவர்களாவர்‌ 
(2 மக 9:28; திருவெளி 13:1; 17:0). பழைய 
ஏற்பாட்டில்‌, பாலைவனத்தில்‌ இஸ்ராயே 
லர்‌ தங்கக்‌ கன்றை வழிபட்டதை ஒரு இறை 
நிந்தையாக நெகமியா விளக்குகிறார்‌ (நெக 
9:18). இரபிசகேயின்‌ பழித்துரை ஆண்டவ 
ருக்கே எதிராகச்‌ சொன்ன பழிப்பாகும்‌ 
என்று ஏசயா யூகாவின்‌ அரசன்‌ எசக்கியா 
வுக்கு ஆறுதல்‌ கூறுகிறார்‌ (எச 37:6). ஏவி 
யின்‌ மக்களுடைய குருத்துவப்‌ பணி மிக 
இடுக்கிடச்‌ செய்யவல்லது. அது இறைவ 
னுக்கு சாபமாகும்‌. இறை நிந்கனைக்குத்‌ 
தண்டனை கல்லால்‌ எறிந்து கொள்ளப்படுத 
லாம்‌ (லேவி 24:15]. 


புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு பாவத்தை 
மன்னித்தகை இறை நிந்தனை என்று யூதர்‌ 
கள்‌ குற்றம்‌ சாட்டினர்‌ (மத்‌ 9:3). இயேசு 
தமது விசாரணையின்போது, தாம்‌ இறை 
மகன்‌ என்று உரிமை கொண்டாடியது இறை 
நிந்தனையாகும்‌. ஆகவே அவர்‌ சாவுத்‌ தீர்புக்‌ 
குள்ளாக வேண்டும்‌ என்று யூதத்‌ தலைமைச்‌ 
சங்கம்‌ கூக்குரலிட்டது (மத்‌ 26:63-66; மாற்‌ 
1ச:61-64; யோவா 10:33,ப6).. பிற்பாடு ஸ்தே 
வானுக்கு எதிராக அவர்கள்‌ இதே குற்றம்‌ 
சாட்டுகின்றனர்‌. [அப்‌ 6:11). நற்செய்தி 
யைப்‌ பவுல்‌ போதிக்கபோது . யூகர்களே 
நிந்தையான மொழியைப்‌ பயன்படுத்துஇன்‌ 
றனர்‌ (அ.ப. 12:45; 18:6). நிந்தை என்ற 
புறவினப்‌ பாவத்துக்கு யூகர்களின்‌ மாதிரிக 


816 


னையே காரணம்‌ என்றார்‌ பவுல்‌ (உரோ 
2:24). அவர்‌ தான்‌ மனந்திரும்புமுன்‌, கிறிஸ்த 
வர்களை இறைநிந்தனை சொல்லும்படி 
வலுவத்தம்‌ செய்தார்‌ (அ.ப.. 26:11). அவரே 
இறைவனை நிந்தித்தார்‌ (1 தமோ 1:13). 
இறைவன்‌ பெயருக்கு இழுக்கு ஏற்படாது 
பார்த்துக்‌ கொள்ளும்படி எச்சரிக்கிறார்‌ (1 
தமோ 6:1). 


பரிசுத்த ஆவிக்கு எதிராகச்‌ செய்யும்‌ 
பாவம்‌ இறழைநிந்தனையின்‌ மிகக்‌ கொடிய 
வடிவமாகும்‌. யூதர்கள்‌ இயேசு பேய்‌ பிடித்த 
வா்‌ என்று குற்றம்‌ சாட்டிய போது, பரிசுத்த 
ஆவிக்கு எதிராக அவர்கள்‌ செய்யும்‌ பாவத்‌ 
தின்‌ பயங்கர விளைவை அழுத்திக்‌ கூறுகி 
றார்‌. இத்தகைய பாவம்‌ இம்மையில்‌ மட்டு 
மன்று மறுமையிலும்‌ மன்னிக்கப்படாது 
(மத்‌ 12:32). அது என்றென்றும்‌ தீராத பாவ 
மாக இருக்கும்‌ (மாற்‌ 3:28-30]. 


இறைபற்றில்லாதவர்‌ 

நிலையிலும்‌ செயலிலும்‌ இறைவனிடமி 
ருந்த, தொடர்பு நீங்கிப்‌ புறம்பாக்கப்பட்ட 
வர்கள்‌; இறைவனுக்கு எதிரானவர்கள்‌, அவ 
ருக்கு எதிராகச்‌ செயலாற்றுபவர்கள்‌. இவர்‌ 
கள்‌ இறைவன்‌ அருகே வரமாட்டார்கள்‌ 
(யோபு 13:16). இவர்களது மகிழ்ச்சி இமைப்‌ 
பொழுதில்‌ மறையும்‌ (20:5]. இவர்களது 
நம்பிக்கை அழிந்து போகும்‌ (8:13; 27:8; பழ. 
11;) தங்கள்‌ சினத்தைப்‌ பேணுவர்‌ (36:13), 
நல்லவர்களைக்‌ கொடுமைப்படுத்துவர்‌ (சங்‌ 
119); தீயன செய்வர்‌; பேதமை பேசுவர்‌ (ஏச 
9:17). இக்கருத்தில்‌, இவர்கள்‌, இறைவ 
னைத்‌ தவிர்த்த, சிலைவழிபாடு (எரே 2:17; 
ஒசே 4:12), உலகப்பற்று (எரே 23:15) போன்‌ 
றவற்றில்‌ ஈடுபாடு உடையவர்கள்‌. இதோடு 
தொடர்டுடைய மற்ற சொற்கள்‌ தீயவர்கள்‌ 
(யோபு 16:11; சங்‌ 74:18), அறிவிலிகள்‌ (சங்‌ 
14:1; 74:22) போன்றவையாகும்‌. 


புதிய ஏற்பாட்டில்‌, இறைபற்றின்மை '*இ 
லெலனக்கக்‌ கட்டுக்‌ கதைகளையும்‌'' (1 மோ 
2:72] ''இலெளகே விண்‌ பேச்சுக்களையும்‌" 
(6:20; 2 மோ 2:16), ஒருவேளை, ஞானவா 
தக்‌ சதைகளையும்‌ போதனைகளையும்‌ 


“17 


குறிக்கிறது. பாவ நிலையிலுள்ள எல்லா 
மனுக்குலத்தையும்‌ குறிக்க இச்சொல்‌ பயன்‌ 
பட்டுள்ளது (யூதா 14-19). இவ்வாறு இறை 
பற்றற்றவர்களுக்கே சட்டம்‌ கொடுக்கப்பட்‌ 
டுள்ளது (1 மோ 1:19). கிறிஸ்து பாவிகளுக 
காக மரித்து ஏற்புடையவர்களாக மாற்றுக 
றார்‌ (உரோ கீப்‌; 5:6]. 


இறைப்பற்றுள்ளவர்‌ (00017 

பிறர்பால்‌ அன்பு, இரக்கம்‌ காட்டுபவர்க 
ளையும்‌ (மீக்‌ 7:2) இறைவனிடம்‌ பிரமாணிக்‌ 
கமுள்ளவர்களையும்‌ (சங்‌ 12:1; 86:2) குறிக்‌ 
கும்‌ சொல்லாகும்‌. இது 
திருமுகங்களிலும்‌ 2 பேதுருவிலும்‌ முகன்‌ 
மையாகக்‌ காணப்படுகிறது. இது பக்தியைக்‌ 
குறிக்கிறது (1 தீமோ 2:2-பக்தியும்‌ ஒழுக்க 
மும்‌ உடையவர்களாய்க்‌ கலக்கமில்லா 
அமைதி வாழ்வு நடத்துமாறு]. இத்தகைய 
பக்திமிக்க வாழ்வு ஞானவாதிகளின்‌ பக்தி 
நோக்கிலிருந்து வேறுபடுக்கப்படுறைது 
(4:7-8). 2 பேதுரு திருமுகத்தின்‌ ஆசிரியா்‌ 
கிறிஸ்துவர்களின்‌ ஒழுக்க வாழ்வைத்‌ தவ 
றான நெறியில்‌ வாழ்பவர்களின்‌ நடத்தையி 
லிருந்து வேறுபடுத்த இச்சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌ (2 பேதுரு 1:6-7; 3:1]; 2:9). 


மேய்ப்புப்பணி 


இறை புகழ்ச்சியுரை (20X0_0GY) 

இது இறைபுகழ்ச்சி வாய்ப்பாடு எனப்ப 
டும்‌. ஐந்நூலில்‌ ஆண்டவரின்‌ செயல்கள்‌ 
போற்றப்படுகின்றன என்று கூறப்படுகிறது 
(ஆதி 24:27; யாத்‌ 18:10). யூதச்‌ சடங்குகளில்‌ 
இந்த ஆர்‌, எல்லாப்‌ பாடலுக்குப்‌ பின்னும்‌ 
(1 நாள்‌ 16:36; ச்ங தீ1:13; 72:18: 80:58; 106:48; 
150:1-6). நீண்ட செபங்களின்‌ முடிவிலும்‌ 
அல்லது கடவுளின்‌ பெயரை உச்சரிக்கும்‌ 
ஒவ்வொரு சமயமும்‌ கூறப்பட்டது. பாஸ்‌ 
குச்‌ சடங்கில்‌ இரசம்‌ பருகப்படும்‌ போதெல்‌ 
லாமும்‌, கூடாரத்‌ திருவிழாவில்‌ கூடாரம்‌ 
கட்டப்படும்‌ போதும்‌ இப்புகழ்ச்சியுரை 
கூறப்பட்டது. (இது சில நேரங்களில்‌ செபங்க 
ளின்‌ தொடக்கத்திலும்‌ காணப்படுகிறது (1 
நாள்‌ 29:10; தானி 2:20; லூக்‌ 1:68; 2 கொரி 
1:3; எபே 1:0; 1 பேதுரு 1:3) மனிதர்களின்‌ 
பாவத்தினால்‌ வரும்‌ தண்டனைகளிலிருந்து 
இறைவனின்‌ புகழைப்பாடுபவர்கள்‌ காப்‌ 


இறைமகன்‌ 


பாற்றப்படுவார்கள்‌ (உரோ 1:25; 2 கொரி 
11:31). 


சங்கீதம்‌ 29-இல்‌ மற்றோரு புகழ்ச்சி தேம்‌ 
ஆரம்பமாகின்றது. இதில்‌ இறைவன்‌ செய்த 
நன்மைகளுக்காக ஆண்டவரைப்‌ போற்று 
கின்றார்கள்‌. அவர்‌ புகழ்பாடுங்கள்‌' என்‌ 
றும்‌, 
றும்‌ கூறப்பட்டுள்ளது. 


“என்றென்றும்‌ போறறுங்கள்‌'' என்‌ 


கிறிஸ்துவாகளின்‌ புகழ்ச்சிக கதம்‌ கடவு 
ரூக்கே உரியது. அரிதாகத்தான்‌ கிறிஸ்துவுக்‌ 
குக்‌ கூறப்படுகிறது (மத்‌ 21:9; மாற்‌ 11:9; 
லூக்‌ 19:38; உரோ 9:5; திருவெளனி 5:12). சில 
நேரங்களில்‌ 'கிறிஸ்துவின்‌ வழியாய்‌”" 
[உரோ 16:27; 1 பேதுரு சீ:11) என்றும்‌ 
்‌“பரிகத்த ஆவியின்‌ ஐக்கியத்தில்‌ '' என்றும்‌ 
முடிவடையும்‌. 


பவுலில்‌ திருழுகங்களில்‌, முகமன்‌ கூறுவ 
திலும்‌ (கலா 1:5) நன்றியுரைத்‌ தொடக்கத்தி 
லும்‌ (1 கொரி 1:3-5), இறுதி ஊக்குரையிலும்‌ 
(1 திமோ 6:1/5-16) முடிவுரையிலும்‌ (பிலி 
4:20) இப்புகழ்ச்சியுரை வருகிறது. 


ஆண்டவரின்‌ செபத்தின்‌ முடிவில்‌ சில 
பிரதிகளில்‌ காணப்படும்‌ ''ஏனெனில்‌ அர 
கம்‌ வல்லமையும்‌ மாட்சிமையும்‌ என்றென்‌ 
றும்‌ உமக்குரியதே'' என்ற புகழச்சியுரை 
லூக்காவில்‌ காணப்படவில்லை (லூக்‌ 11:4). 
மத்தேயு நற்செய்தியின்‌ நம்பத்தகுந்த, முக்‌ 
கிய பிரதிகளிலும்‌ காணப்படவில்லை. இந்த 
முடிவுரை 1 நாள்‌ 29:11-யை அடிப்படையா 
இருக்கலாம்‌. இது 
திதாக்கே என்ற திருச்சபை நூலில்‌ காணப்ப 
டுறெது. 


இறைமகன [50 ரே G00) 

எபிரேய மொழி வழக்கில்‌ ''மகன்‌, மக்கள்‌"! 
என்பன நேரிடையான இரக்க உறவை 
மட்டும்‌ குறிப்பிடுவதில்லை. ஒரு குழுவைச்‌ 
சார்ந்திருப்பதையும்‌ அவை குறிக்கின்றன; 
“இஸ்ராயேல்‌ மக்கள்‌'", "பாபிலோனிய 
மக்கள்‌'' (எச 23:17) '' யோன்‌ மக்கள்‌" (சங்‌ 
129:2), ''இறைவாக்கினர்‌ மச்கள்‌'' (2 அர 
2:5), ''மனுமக்கள்‌'' (௪௪ 2:1; தானி 6:17); 


கக்‌ கொண்டதாக 


இறைமகன்‌ /[கொடர்சசி]) 


அத்துடன்‌ ஒருசில குணநலன்களைக்‌ கொண் 
டோரையும்‌ 'மகன்‌' என்ற சொல்‌ சுட்டி 
நிற்கும்‌; சமாதானத்தின்‌ மக்கள்‌ (லூக்‌ 10:6), 
“ஒளியின்‌ மக்கள்‌'' (லூக்‌ 16:8; யோவா 
72:36]. மனிதனுக்கும்‌ இறைவணுக்குமுள்ள 
உறவை எடுத்துக்‌ கூறவும்‌ இச்சொல்‌ பயன்ப 
டுகிறது; இப்பொருளை ஆய்வதே இக்கட்டு 
ரையின்‌ நோக்கமாகும்‌. 


| பழைய ஏறபாடு:- 

இறைவனது பேரவையில்‌ உள்ள வான 
தூதர்களே ''இறை மக்கள்‌'' என்று ஒரு சில 
இடங்களில்‌ பழைய ஏற்பாடு குறிக்கிறது 
(உப 22:8; சங்‌ 29:1; 89:7; யோபு 1:6]. இது 
கானானிய புராண வழக்கிலிருந்து பெறப்‌ 
பட்டதாக இருக்கலாம்‌ என்று தோன்றுகி 
றது. ஆனால்‌ அவ்வழக்கில்‌ மகன்‌, மக்கள்‌ 
என்பவற்றால்‌ இரத்த உறவே சுட்டப்பட்‌ 
டது; விவிலியத்தில்‌ யாவேக்கு துணை இல்‌ 
லையாதலால்‌ இப்பொருள்‌ பொருந்தாது. 
அதலால்‌ விவிலிய வழக்கில்‌ ''மக்கள்‌'' 
என்ற சொல்லிற்கு வான தூகர்கள்‌ கடவுளின்‌ 
வானக வாழ்வில்‌ பங்கேற்றிருக்கிறார்கள்‌ 
என்பதே பொருளாக அமையும்‌. 


1. இஸ்ராயேல்‌ என்னும்‌ இறைமகன்‌:- 
'*மகன்‌'' என்ற சொல்லை இஸ்ராயேலுக்‌ 
குப்‌ பொருத்திப்‌ பார்க்கும்போது, இறைவ 
னுக்கும்‌ அவரது மக்களுக்கும்‌ 
தொடர்பு, மனித உறவினருக்குள்‌ இருக்கும்‌ 
உறவுபோல்‌ தோன்றுறைது. விடுதவைப்ப 
யண நிகழ்ச்சிகளில்‌ இஸ்ராயேல்‌ சுவீகார 
மகவுரிமையை உணர்ந்துவிட்டது (யாத்‌ 
4522 ஒஓசே 11:1: எரே 03:19; ஞான 18:13]; 
இறுதிக்கால விடுதலையைப்‌ புதிய விடுத 
லைப்‌ பயணம்‌ என்று எரேமியா முன்னறி 
விக்கும்போது இதையே குறிக்கிறார்‌ (எரே 
31:9.20). இந்த அனுபவத்திலிருந்து மகன்‌ 
என்கிற பட்டம்‌ (பன்மையிலுந்தான்‌) இறை 


சளி 


மக்கள்‌ கூட்டத்திற்கு உரியது என்றே கொள்‌ 
ளலாம்‌; மக்கள்‌ தந்தையாகிய இறைவனுக்கு 
தங்களை ஒப்புக்‌ கொடுத்த சமய அர்ப்பணத்‌ 
தின்‌ மேன்மையை வலியுறுத்தவும்‌ (உப 
14:1! தொ. காண சங்‌ 7:15), அவர்கள்‌ 
நன்னெறியிலிருந்து தவறிய போது கண்டித்‌ 


[8 


துத்‌ திருத்தும்‌ உரிமையைச்‌ சுட்டவும்‌ இவ்வு 
றவுப்‌ பெயர்‌ உதவியது (ஒசே 2:1; ஏச 1:2; 
3:1.9; எரே 3:14). யூதர்கள்‌ தம்‌ பக்தி முறை 
யில்‌ தாமெல்லாம்‌ இறைமக்கள்‌ என்று 
கொண்ட உணர்வு மிக முக்கியமானதாகும்‌. 
இவ்வுணர்வே கல்லறைக்கு அப்பாலுள்ள 
வருங்கால மீட்பைப்பற்றிய நம்பிக்கைக்கு 
அடிகோலியது (ஏச 63:8; காண்‌ 63:16; 64:7; 
ஞான 2:13.18). நீதிமான்கள்‌ வானதூதர்க 
ளைப்‌ போல்‌ இறைமக்களென என்றுமே 
போற்றப்‌ பெறுவர்‌ (ஞான 5:5). 


2. அரசன்‌ என்னும்‌ இனறைமகன்‌:- அரசாக 
ளின்‌ தெய்வீகத்‌ தோற்றத்தை மேற்காசிய 
நாடுகள்‌ சமயவுணமையாக ஏற்றன. பழைய 
ஏற்பாடு இதை ஏற்கவில்லை. சாதாரண 
மனிதன்‌ போலவேதான்‌ அரசனும்‌; தெய்வச்‌ 
சட்டங்களை அவனும்‌ கடைபிடிக்க வேண்‌ 
டும்‌; அவனும்‌ அதே விகமான நீதித்‌ தீர்ப்‌ 
புக்கு உள்ளாவான்‌. தாவிதையும்‌ அவரின்‌ 
சந்ததியையும்‌ கடவுளே தேர்ந்து கொண் 
டார்‌. இதனால்‌ இறை மக்களின்‌ கதியோடு 
அவர்களும்‌ இரண்டறக்‌ கலந்துள்ளது தெளி 
வாகும்‌. யாவே தமக்கும்‌ அரச குலத்திற்கும்‌ 
உள்ள உறவை வெளிக்காட்டவே நாத்தான்‌ 
என்னும்‌ இறைவாக்கினர்‌ மூலம்‌ அறிவிக்க 
றார்‌, "நாம்‌ அவனுக்குத்‌ தந்தையாக இருப்‌ 
போம்‌; அவனும்‌ நமக்கு மகனாக இருப்‌ 
பான்‌'* (2 சாமு 7:14; காண்‌ சங்‌ 69:27 தொ]. 
இப்போதிருந்து யாவேயின்‌ மகன்‌ என்பது 
ஓர்‌ அரச பட்டமாகும்‌. அரசர்களுக்கெல்‌ 
லாம்‌ 'யாவேயின்‌ மைந்தன்‌' என்னும்‌ பட்‌ 
டம்‌ மெசியாவின்‌ பட்டமாகப்‌ பின்னர்‌ மாறி 
யது (ஏச 7:14; 9:1; சங்‌, 2:7). 


॥ புதிய ஏற்பாடு 

1. இயேசு. இறைவனின்‌ ஒரே மைந்தன்‌: - 

அ. ஒத்தமை நற்செய்திகளில்‌:- 'இறிஸ்து" 
என்னும்‌ பெயருடன்‌ தொடர்புபடுத்தப்‌ 
பட்டு, “இறைமகன்‌' என்ற சிறப்புப்‌ பெயர்‌, 
மெசியாவின்‌ சிறப்புப்‌ பட்டங்களுள்‌ ஒன்றா 
கத்தான்‌ தோன்றும்‌ (மத்‌ 16:16; மாற்‌ 14:61 
தொ). இதன்‌ காரணமாக ஏற்படும்‌ குழப்பங்‌ 
களைக்‌ தீர்த்து வைப்பது இயேசுவிற்கு அவ 
சியமாகிறது; தொடக்கத்திலிருந்தே, பாலை 


610 


வனச்‌ சோதனை நிகழ்ச்சி இரண்டு மாறு 
பட்ட விளக்கங்களை வெளியிடுகிறது; சாத்‌ 
தானைப்‌ பொறுத்த அளவில்‌, இறைமைந்த 
னாய்‌ இயேசு இருந்தால்‌ அவர்‌ மனித சக்‌ 
திக்கு மீறிய ஆற்றலையும்‌, சிறிதேனும்‌ அக 
லாத இறைவனின்‌ பாதுகாப்பையும்‌ கொண்‌ 
டிருத்தல்‌ வேண்டும்‌ (மத்‌ 4:3.6); இயேசு 
வைப்‌ பொறுத்த அளவில்‌, இறைமைந்தன்‌ 
கடவுளின்‌ சித்தம்‌ அன்றி வேறு உண 
வையோ உதவியையோ எதிர்பாராது இருத்‌ 
தல்‌ வேணடும்‌ (4:42. 7]. மண்ணக மெசியா 
பற்றிய கருத்துக்களை உதறித்தள்ளியதன்மூ 
லம்‌ இயேசு தமக்கும்‌ தம்‌ தந்தைக்கும்‌ 
இடையேயுள்ள பிரிக்க முடியாத நெருக்க 
மான உறவினை உறுதி பெறச்‌ செய்தார்‌. 
பேய்‌ பிடித்தோர்‌ முன்பு இயேசுவின்‌ இந்த 
மனப்போக்கைச்‌ சிறப்பாகக்‌ காணலாம்‌ 
(மாற்‌ 3:17; 5:7). பேய்‌ பிடித்தோரின்‌ பேச்சு, 
இயேசு உண்மையில்‌ யார்‌ என்பதைப்‌ பேய்‌ 
கள்‌ அறிந்து அறிக்கையிடுவது போலத்‌ 
தோன்றுகிறது (1:32); ஆனால்‌ அவை தெளி 
வில்லாமல்‌ இருந்த காரணத்தால்‌ இயேசு 
அவ்வறிக்கைகளைத்‌ தடை செய்கிறார்‌. 
ஆனால்‌, ''நீரே கிறிஸ்து; நீரே இறைவனின்‌ 
இருமகன்‌'' என்று பேதுரு கூறியது (மத்‌ 16:16 
தொ) அவரது ஆழ்ந்த விசுவாசத்தின்‌ அறிக்‌ 
கையாகும்‌. இருந்தும்‌ எத்தகைய தவறும்‌ 
நேர்ந்துவிடாதபடி இயேசு கவனமாய்‌ இருந்‌ 
துகொள்கிறார்‌. ஏனெனில்‌ அவரது இறைம 
கன்‌ என்ற பட்டம்‌ அவருக்கு எதிர்கால 
இவ்வுலக மகிமையை உறுதிப்படுத்த 
வில்லை. மாறாக மனுமகன்‌ தம்‌ சாவின்மூ 
லமே மகிமையை அடையமுடியும்‌ (16:21). 


"இறைவனின்‌ மகனாகிய மெசியா நீர்‌ 
தானோ? '' என்று கயபா கேட்டபோது (மக்‌ 
26:63; மாற்‌ 14:61), இத்தொடர்‌ மண்ணக 
மெசியாவையே குறிக்கக்கூடும்‌ என்று 
இயேசு உணர்ந்தார்‌. வேறொரு கோணத்தில்‌ 
கவனத்தைத்‌ திருப்பும்‌ வகையில்‌ இயேசு 
மறைமுகமாகப்‌ பதிலுரைத்தார்‌; மணமக 
னுக்குரிய பண்புகளுடன்‌ தலைமை நீதிபதி 
யாகத்‌ தாம்‌ வரவிருப்பதை முன்னறிவிக்கி 
றார்‌. *'அப்படியானால்‌ நீ இறைவனின்‌ 
மகனோ... “'நான்‌ கடவுளின்‌ மகன்‌ என்று 


இறைமகன்‌ [தொடர்க] 


நீங்களே சொல்லுகிறீர்கள்‌! (லூக்‌ 22:70) 
என்ற ஆணித்தரமான பதிவில, மெசியா 
என்பதற்கும்‌ மனுமகன்‌ என்பதற்கும்‌ இயேசு 
தெய்வீகத்‌ தன்னை தருகிறார்‌ என்பது தெளி 
வாறெது. இது ஒரு புதிரான வெளிப்பாடா 
கும்‌. கடவுளால்‌ கைவிடப்பட்டுச்‌ சிலுவை 
மில்‌ தொங்கிய போதும்‌ இயேசு தமது 
உரிமைக்‌ குரலில்‌ உறுதி தளராது இருந்தார்‌. 
இறக்கும்‌ மட்டும்‌ தந்தை மிது அவருக்கிருந்த 
நம்பிக்கை சிறிதும்‌ குறையவில்னவல (லூக்‌ 
23:46). அவரது சாவு அனைத்துப்‌ புதிர்களை 
யும்‌ குழப்பங்களையும்‌ நீக்கி, கிறிஸ்துவ 
விசுவாசத்தின்‌ தொடக்கமாக இருந்தது என்‌ 
பதை, நூற்றுவர்‌ தலைவனின்‌ அவிசுவாச 
அறிக்கை வெளிப்படுத்துறைது (மாற்‌ 15:39). 


அப்போதுதான்‌, தமக்கும்‌ தம்‌ தந்தைக்கு 
முள்ள உறவின்‌ தன்மைபற்றி இயேசு முன்‌ 
னர்‌ கூறிய சில விளங்காத புதிர்கள்‌ விளங்‌ 
தின. இனைவனுக்கு அவர்‌ தஇருமைந்தன்‌ 
(மத்‌ 11:27; 21:37; 24:36). அதனால்கான 
அவரால்‌ இறைவனை ''அப்பா தந்தையே" 
என்று அன்புடன்‌ அழைக்க முடிகிறது (மாற்‌ 
14:36; லூக்‌ 23:46). அவருக்கும்‌ இறைவனுக்‌ 
கும்‌ இடையே மிகநெருக்கமான உறவு 
இருந்தது; ஒருவரை ஒருவர்‌ நன்கு அறிந்தி 
ருந்தனர்‌; உள்ளவற்றை எல்லாம்‌ இருவரும்‌ 
பகிர்ந்து கொண்டனர்‌ (மத்‌ 11:25 தொர. 
்‌'நீரே என்‌ அன்பார்ந்த மகன்‌'' (மாற 7:17; 
9:7) போன்ற தேவ அறிக்கைகளுக்கு இயேசு 
இவ்வாறு முழுப்‌ பொருளையும்‌ கொடுக்க 
றார்‌. 


ஆ. இயேகவின்‌ மகன்‌ உறவின்‌ மறையொ 
ருனளை அவரது உயிர்ப்பின்‌ பின்னர்தான்‌ 
அப்போஸ்தலர்களால்‌ புரிந்து கொள்ள 
முடிந்தது. உயிர்ப்புத்தான்‌ சங்கதம்‌ 2:7-ஐ 
நிறைவு செய்தது (அ.ப. 13:33). இயேசு 
கயபாவுக்கு முன்னரும்‌, சிலுவையிவும்‌ 
தாம்‌ இறைமைந்தனே என்று கூறியது 
உயிர்ப்பில்தான்‌ உண்மையென மெய்ப்பிக்‌ 
கப்பட்டது. ஐம்பதாம்நாள்‌ விழாவிலிருந்து 
அப்போஸ்தலர்களின்‌ சாட்சியமும்‌, கிறிஸ்‌ 
துவ விசவாச அறிக்கையும்‌ ''இயேசு இறை 
மைந்கன்‌'' என்பதையே பொருளாகக்‌ 


இறைமகன்‌ [தொடர்ச்சி] 


கொண்டு விளங்கின (அஃப்‌, 4:87) 9:20). 
இயேசுவின்‌ குழந்தைப்‌ பருவத்தைக்‌ கூறும்‌ 
போது மத்தேயுவும்‌, லூக்காவும்‌ இவ்வறிக்‌ 
கையினை மறைமுகமாக வலியுறுத்துகின்ற 
னர்‌ (மத 32:15; லூக்‌ 1:35). இக்கருத்து 
பவுலின்‌ திருமுகங்களில்‌ இன்னும்‌ வளர்ச்சி! 
யடைந்து காணப்படுகிறது. இறைவன்‌ தம்‌ 
ஓரே மைந்தனை உலகுக்கு அனுப்பியுள்ளார்‌ 
(கலா சீ:ச; உரோ 8:3). அவரது இறப்பின்‌ 
மூலம்‌ நம்மையெல்லாம்‌ தம்முடன்‌ சமாதா 
னம்‌ செய்துவைப்பதே இறைவன்‌ கொண்ட 
நோக்கமாகும்‌ (உரோ 5:10). இப்டோது 
அவரைத்‌ தம்‌ ஆற்றலில்‌ இறைவன்‌ நிலைப்‌ 
படுத்தியுள்ளார்‌ (1:4). இறைவன்‌ நம்மைத்‌ 
தம்‌ மகனோடு இணைந்திருக்க அழைக்கி 
றார்‌ (1 கொரி 1:9). ஏனென்றால்‌ அவர்‌ 
நம்மைத்‌ தமது மகனது அரசிற்குள்‌ அழைத்‌ 
துக்‌ கொண்டார்‌ (கொலோ 1:13). இறிஸ்தவ 
வாழ்க்கை என்பது நம்மீது அன்புகூர்ந்து, 
நமக்காகத்‌ தம்மையே கையளித்த இறைம 
கன்மேல்‌ நம்பிக்கை வைத்து வாழ்வதும்‌ 
(கலா 2:20), இறைவனின்‌ கோபத்திலிருந்து 
நம்மை விடுவிக்க அவர்‌ வானத்திலிருந்து 
வரும்‌ நாளுக்காகக்‌ காத்திருப்பதும்‌ ஆகும்‌ 
(1 தெச 1:10). இதே கருத்து எபிரேயர்‌ 
திருமுகம்‌ முழுவதிலும்‌ நிறைந்துள்ளது 
(எபி 1:2; 5:8]. 


இ. யோவானின்‌ இறையியலில்‌ இயேசு 
வின்‌ இறைமகவுரிமை மிகவும்‌ முக்கியம்‌ 
வாய்ந்த ஒரு மையக்‌ கொள்கை ஆகறது. 
ஒரு சிலரின்‌ விசுவாச அறிக்கை கட்டுப்படுத்‌ 
தப்பட்டதாகக்‌ காணப்படுகிறது (யோவா 
1:34. 51) சிறப்பாக 11:27). ஆனால்‌ இயேசு, 
தந்தைக்கும்‌ மகனுக்குமுள்ள உறவினை 
மிகத்‌ தெளிவாக எடுத்துக்‌ கூறுகிறார்‌. இருவ 
ருக்கும்‌ இடையே செயலிலும்‌, மாட்சிமை 
யிலும்‌ ஒற்றுமை உண்டு (யோவா 5:19.23; 
1 யோவா 2:22 தொ]. தந்‌ைத தம்‌ மகனுக்கு 
அன்பு செய்வதால்‌, வாழ்வளிக்கும்‌ ஆற்ற 
லையும்‌ (யோவா 5:21.25 தொ), நீதி செலுத்‌ 
தும்‌ ஆற்றலையும்‌ (5:22.27) எல்லாவற்றை 
யும்‌ வழங்குகின்றார்‌. (5:20). இயேசு தந்‌ 
தையை மகிமைப்படுத்துவதால்‌, அவர்‌ தந்‌ 
தையிடம்‌ திரும்பும்போது தந்தை அவரை 


620 


மகிமைப்படுத்துவார்‌ (யோவா 17:1; 14:13). 
இவ்வாறு வார்த்தை மனுவுருவான செய்தி 
தெளிவும்‌ செறிவும்‌ பெறுகின்றது. உலகைக்‌ 
காப்பதற்காக இறைவன்‌ தம்‌ மகனை உல 
குக்கு அனுப்பி வைத்தார்‌ (யோவா 4:9, 12). 
அவரே இறைவனை வெளிப்படுத்தும்‌ ஒரே 
மைந்தன்‌ ஆவார்‌ (1:18). அத்துடன்‌ அவரே 
தந்தையிடமிருந்து வரும்‌ முடிவில்லா 
வாழ்வை மனிதருக்கு வழங்குறொர்‌ (1 
யோவா 5:1] தொ). மைந்தனில்‌ விசுவா 
சத்தை ஏற்படுத்துவதே தலையாய பணி 
ஆகும்‌ (யோவா 6:29; 20:31; 1] யோவா 3:24; 
5:5.10). மைந்தனை விசுவசிப்பவன்‌ நித்திய 
வாழ்வடைவான்‌ (யோவா 6:40); அவரை 


விசுவசியாதவனோ தண்டனைக்குள்ளா 
வான்‌ (3:18). 

2. மனிதர்‌-கடவுளின்‌ தத்துப்‌ 
பிள்ளைகள்‌: - 


௮. ஒத்துமை நற்செய்திகளில்‌:- பழைய 
ஏற்பாடு வளர்ப்புப்‌ பிள்ளைகள்‌ பற்றிக்‌ 
கொண்டிருந்த கருத்து புதிய ஏற்பாட்டிலும்‌ 
அடிக்கடி வலியுறுத்தப்படுறெது. இயேசு, 
தம்‌ சிடர்களுக்குக்‌ கடவுளை, ''எங்கள்‌ தந்‌ 
தையே'' என்று அழைக்கக்‌ கற்றுக்‌ கொடுப்ப 
தோடு, சமாதானம்‌ செய்பவர்களையும்‌ (மத்‌ 
3:9), கருணையுடையவர்களையும்‌ (லூக்‌ 
6:35), உயிர்த்தெழும்‌ உத்தமர்களையும்‌ (20: 
36) 'கடவுளின்‌ மக்கள்‌' என்ற சிறப்புப்‌ 
பெயரால்‌ அழைக்கிறார்‌. 


ஆ. பவுலின்‌ திருமுகங்களில்‌:- இக்‌ 
கொள்கை விரிவும்‌ விளக்கமும்‌ பெறுகிறது. 
இஸ்ராயேலவரின்‌ தனிச்‌ சலுகையாகக்‌ கருதப்‌ 
பட்ட வளர்ப்புப்‌ பிள்ளைகளின்‌ இறப்பு 
ரிமை (உரோ 9:4), கிறிஸ்துவின்‌ மேல்‌ 
கொண்ட விசுவாசத்தால்‌ கிறிஸ்துவர்‌ அணை 
வருக்கும்‌ இன்னும்‌ உயர்ந்த முறையில்‌ உரிய 
காகன்றது (கலா 3:26; எபே 1:8). தங்களை 
இறைவனின்‌ தத்துப்‌ பிள்ளைகளாக மாற்‌ 
நும்‌ தூய ஆவியை அவர்கள்‌ தம்முள்‌ கொண்‌ 
டுள்ளனர்‌ (கலா 4:5 தொ; உரோ. 8:1ச-17). 
அதலால்‌ அவர்கள்‌ அந்த ஓரே மைந்தனின்‌ 
உருவத்தைத்‌ தம்‌ வாழ்வில்‌ உருவாக்கவும்‌ 
பிரதிபலிக்கவும்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகின்‌ 


521 


றனர்‌ (உரோ 6:29. அவருடன்‌ அவர்களும்‌ 
உடன்‌ உரிமையாளர்‌ ஆகின்றனர்‌ [8:17]. 
இதனால்‌ அவர்கள்‌ மகனின்‌ உண்மை வாழ்‌ 
வில்‌ பங்கேற்று, புதிய பிறப்பெடுகின்றார்‌ 
கள்‌ (இத்‌ 3:5; 1 பேதுரு 1:3; 2:2). இவ்வாறு 
ஒரு புத்தம்‌ புதிய வாழ்வினை வாழச்‌ செய்‌ 
வதே திருமுழுக்கின்‌ பயனாகிறது (உரோ 
6:4]. எனவே உண்மை மகன்‌ கிறிஸ்துவில்‌ 
நாமனைவரும்‌ உரிமை மக்கள்‌ ஆகிறோம்‌. 
இறைவன்‌ நம்மைத்‌ தண்டித்துத்‌ திருத்திப்‌ 
பணி கொள்ளச்‌ செய்யும்போதும்‌ (எபி 12:5- 
12), நம்மை தமது மக்களாகவே நடத்துக 
றார்‌. 


இ. யோவானின்‌ நூல்களிலும்‌ இக 
கொள்கை இதைப்‌ போலத்தான்‌ விளக்கம்‌ 
பெறுகிறது. மனிதன்‌ நீரினாலும்‌ ஆவியினா 
வும்‌ புதுப்பிறப்பு பெறவேண்டுமென 
இயேசு நிக்கோதேழுவிற்குக்‌ கூறுகிறார்‌ 
(யோவா 3:3]. திறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ 
வைப்போருக்கு இறைமைந்தா ஆகும்‌ ஆற்‌ 
றலை கடவுள்‌ வழங்குகிறார்‌ (1:12). (இதனை 
உலகம்‌ உணராவிட்டாலும்‌ நாமனைவரும்‌ 
இறைமகனின்‌ வாழ்வில்‌ இளைக்கிறோம்‌ 
என்பது நமக்கு ஒரு நிகழ்கால உண்மையா 
கும்‌ (1! யோவா 3:1). இறுதிநாள்‌ வரும்பொ 
முது இவ்வுண்மை அனைவருக்கும்‌ தெளி 
வாகப்‌ புலப்படும்‌. அப்பொழுது நம்‌ இறை 
வனை நேராகக்‌ காண்பதால்‌ நாமும்‌ இனறவ 
னைப்‌ போலவே இருப்போம்‌ (1 யோவா 
3:2). ஆதலால்‌ “இறைமகன்‌” என்பது இனி 
மேல்‌ இறைவனின்‌ அன்புக்குரியவர்களைச்‌ 
கட்டிக்காட்டும்‌ வெறும்‌ சிறப்புப்‌ பட்டம்‌ 
மட்டுமன்று; மாறாக மனிதா அனைவரும்‌, 
தமது உரிமை மக்களாக்கிய இறைவனின்‌ 
இயல்புகளில்‌ இரண்டறக்‌ கலந்து உவப்ப 
டையும்‌ உயர்வினைக்காட்டும்‌ உறவுப்‌ பெய 
ராகும்‌ (2 பேதுரு 1:4). 


இறை ம௲மைக்காட்டு (0 0-0] 

இது மனிதனுக்கு கேட்காமலே அளிக்கப்‌ 
படுகின்ற இறை உயிரினுடைய அல்லது 
இறைவனுடைய கொற்றம்‌ அல்லது சிறிது 
காலத்திற்கே இருக்கக்‌ கூடிய நிலையற்ற 
வெளிப்பாடாகும்‌. இந்த வரையறையின்‌ 


இறை மகிமைக்காடசி 


ஒளியில்‌ விவிலிய நிகழ்ச்சிகளின்‌ பொரு 


ளைக்‌ 8ழ்கண்டவாறு தரப்படுத்தலாம்‌. 


அ) தற்காலிக வெளிப்பாடுடைய இறைம 


இமை காட்சிப்‌ பொருள்‌, 


ஆ) ''பெயர்‌'' மற்றும்‌ *மஜிமை'' என்‌ 
னும்‌ கருத்துக்கள்‌ மூலம்‌ ''கூட ரரத்‌ தோற்றம்‌ '' 
என்று அழைக்கப்படுவதுடன்‌ தொடர்‌ 
புடை பொருள்‌. இல்பொருளானது கண்டிப்‌ 
பான முறையில்‌ இறைமகிமைக்‌ காட்சியின்‌ 
பொருளாக இல்லை. ஏனெனில்‌, மனிதரி 
டையே இறைவன்‌ உறைவது போன்ற 
வெளிப்பாட்டின்‌ மிக நிலையான வடிவை 
இது சுட்டுகிறது. இ) முழு மனித வாழ்வின்‌ 
இறைவெளிப்பாடாகிய மனு உருவாதல்‌ 
பற்றிய மிக முன்னேறிய பொருள்‌ இங்கு 
உள்ளது. இக்கட்டுரை, முதல்‌ வகை பொரு 
ளைப்பற்றி மட்டுமே கவனம்‌ கொண்டுள்‌ 


சிறிது காலமே இருக்கக்‌ கூடிய நிலையற்ற 
காட்சிகள்‌ விவரங்கள்‌ இன்றி குறிக்கப்பட்‌ 
டுள்ளன. இவ்வாறு யாவேயின்‌ குரல்‌ தோட்‌ 
டத்தில்‌ நடந்தவாறு கேள்வி கேட்பதும்‌, 
தண்டனைகளை அறிவிப்பதாகவும்‌ உள்ளது 
(ஆதி 3:8). 16:7-14 21:17-இல்‌ உள்ள ஆகார்‌ 
கதைகளில்‌, விண்ணிலிருந்து வரும்‌ குரல்‌, 
மீண்டும்‌ 22:11.15-இல்‌ காணப்பட்டாலும்‌ 
அதை இறை மகிமை காட்சிக்கு என்று 
கூறுவது கடினம்‌. மேலும்‌, பாலாம்‌ கதையி 
லும்‌ (எண்‌ 22:21-35) தடைசெய்யும்‌ தோற்ற 
மாக உள்ள ஆண்டவரின்‌ தூதர்‌ இவ்வாறே 
உள்ளார்‌. மேலும்‌, குருக்கள்‌ மரபும்‌ "தோன்‌ 
றுதல்‌” என்னும்‌ சிறப்புச்‌ சொல்லை, அதிக 
விளக்கமின்றி பயன்படுத்துகின்றது (ஆதி 
17:1; 35:9; யாத்‌ 6:3). யாக்கோபு (ஆதி 
22:22-32) மற்றும்‌ மோசே மீதான தாக்குதல்‌ 
கள்‌ (யாத்‌ 424-206) ஆதி 38:77], உண்மையில்‌ 
இயற்கையான செயல்களின்‌ உதாரணங்க 
ளாக உள்ளன. இவ்வாறாக முதல்‌ நிகழ்ச்சி 
யில்‌, தோல்வியுற்ற ஒரு பேயின்‌ கதை 
யாவேக்கு  மாற்றப்பட்டுள்ளது; மற்ற 
இரண்டு பகுதிகளில்‌, நோயும்‌ மரணமும்‌ 


இறைவனுடைய செயல்களாக விளக்கப்பட 


இறை மகிமைக்காட்சி? [கொடர்சக) 


டுள்ளன. இவ்வாறே, கனவுகளும்‌ (ஆதி 
23:ப; 28:10-17) இறை மகிமைக காட்சிகளாக 
ஆவதில்லை. ஆனால்‌, காட்சிக்கும்‌, இறை 
ம்கிமை வேறுபாடு 
காணப்படுவது எப்போதுமே இயலக்‌ கூடிய 
கல்ல. 


இவ்வாறு, ஆதி 15-இல்‌ உள்ள இறைமகி 
மைக்‌ காட்சியானது ஒரு காட்சியாகவே 
விவரிக்கபிபட்டுள்ளது. யாவேயின்‌ வாரத்‌ 
தைகளை அறிமுகப்படுத்த அஞ்சாதே" 
என்னும்‌ சிறப்பு சொற்றொடர்‌ உள்ளது. 
சூரியன்‌ மறையும்‌ வேளையில்‌, ஆபிரகாம்‌, 
ஆழ்ந்த தூக்கத்தில்‌, வெட்டப்பட்ட உடன்ப 
டிக்கை விலங்குகளின்‌ துண்டங்களுக்‌ இடை 
யில்‌, புகைகின்ற ஒரு £ச்சட்டியையும்‌, 
உலவி நின்ற ஒரு ப்பந்தத்தையும்‌ காண்டி 
றார்‌. 15:12-இல்‌ உள்ளஆழ்ந்க தூக்கமானது 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறக்கமாகும்‌ 
(ஆதி 2:21; யோபு சீ:13 - 89:15); புகையும்‌ 
நெருப்பும்‌ (ஆதி 15:17) இறை மதிமைக்காட்‌ 
சியின்‌ சிறப்பியல்புகளாகும்‌. ஆயினும்‌, 
இறை வார்த்தையின்‌ காட்சி (15:1), ஆழ்ந்த 
தூக்கம்‌ (15:12), மற்றும்‌ தீச்சட்டி மற்றும்‌ 
தீப்பந்தம்‌ (15:17) ஆகியவை, இறை மத 
மைக்காட்சி வகையிலிருந்து இக்கதையினை 
நீக்குகின்றன. இவ்வாறே, ஆதி 18-இல்‌ 
வரும்‌ கதை இறை உருவமாற்ற வகையைச்‌ 
சேர்ந்ததாகும்‌. இம்மரபின பல தெய்வ பின்‌ 
னணி, தெளிவாக உள்ளது. ஆபிரகாமிற்கு 
மூன்று மனிதர்கள்‌ தோன்றுகின்றனர்‌, மற்‌ 
றும்‌ ஆண்டவர்‌ அவருக்குத்‌ தோன்றி பேசுக 
றார்‌. இறைவன்‌ தோன்றிப்‌ பேசுகின்ற கதை 
யானது, மூன்று தெய்வங்கள்‌ மனிதனுக்கு 
தோன்றுகின்ற கதையின்‌ மேல்‌ திணிக்கப்பட்‌ 
டிருக்கலாம்‌; அல்லது, இறைவன்‌ இம்‌ 
மூன்று மனிதர்களில்‌ ஒருவராக உருமாற்றம்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌. 


காட்சிக்குமிடையே 


1. மனித தன்மையில்லாத வடிவில்‌ இறை 
மகிமைக்காட் சிகள்‌; - ஒரு எரியும்‌ ீப்புதரில்‌ 
ஆண்டவரின்‌ தூதர்‌ எவ்வாறு மோசேக்கு 
தோன்றினாரென யாத்‌. 3 விவரிக்கின்றது. 
இவ்வாறு, இறை மகிமை காட்சியானது 
இறைவனின்‌ காட்சியையும்‌, அவருடைய 


822 


சொற்களின்‌ விவரத்தையும்‌ (கேட்டல்‌) 
கொண்டுள்ளது. இப்பகுதியின்‌ சிறப்பியல்‌ 
பானது எரியும்‌ சுடராகும்‌ (யாத்‌ 13:21; 19:16; 
24:17: லேவி 10:1-3) எண 11:1-3; 15:34). 
எலியா ககைகளிலும்‌ (1 அர 18-19; 2 அர 
1; 2:11) இலக்கிய இறை மகிமைக்காட்டிகளி 
லும்‌, புதிய ஏற்பாட்டிலும்‌ சிறப்பியல்பாக 
எரியும்‌ 8 அமைந்துள்ளது. இறைவனுடைய 
மகிமையைப்‌ பற்றிய பல குறிப்புகள்‌ உண்‌ 
மையில்‌ இறை மகிமைக்காட்சுகளாக 
இல்லை; ஆனால்‌, மூமையினின்று இடீரெ 
னத்‌ தண்டிக்கும்‌ தோற்றம்‌ (எண்‌ 14:16; 16:19; 
20:6) மேலே குறிப்பிடப்பட்ட இடர்‌ நெருப்‌ 
பிற்கு இணையானது. இவ்வாறு, தீயானது 
மக௲மைபோன்று இருத்தலத்தில்‌ நிலையாக 
உள்ளது. ஆனால்‌, இறைவனுடைய கோபத்‌ 
இனைச்‌ செயல்படுத்த திடீரென வெளிப்படு 
இன்றது. 


'"மேகமானது'' (யாத்‌ 24:15-16; 40:34-35; 
எண்‌ 9:15-23) இறை மகிமைக்‌ காட்சியை 
பற்றியல்லாமல்‌,  ““கூடாரத்தோற்றத்தை'! 
விவரிக்கின்றது. ''பெயர்‌'' என்பது தோன்று 
வதற்குப்‌ பதிலாக தங்கியிருப்பதால்‌, ''பெ 
யர்‌'' என்ற பொருள்‌ கூடாரத்‌ தோற்றத்தின்‌ 
சிறப்பியல்பை அதிகமாக கொண்டுள்ளது. 
ஆயினும்‌, ஏச 40:27-26-இல்‌ இறைவனின்‌ 
பெயரானது, எரிகின்ற நிலையில்‌ புகையு 
தீர்ப்பிடுவதற்கென கிழக்கிவிருந்து 
வருகிறது. 


டன, 


யாத. 19-இன்‌ கம்பீரமான இறை மகிமைக்‌ 
காட்சியில்‌, மேகத்தினுடைய கருமையான 
பகுதியில்‌ தன்னை மறைத்துக்கொண்டு 
(19:9), ஆண்டவர்‌ இஸ்ராயேலிடம்‌ தனிப்‌ 
பட்ட விதமாக வருகிறார்‌. சடங்குளால்‌ 
தயாரிக்கப்பட்ட மக்களை நோக்கி (19:14- 
15), குறிப்பிட்ட காலத்தில்‌ (19:16), இடி, 
மின்னல்‌ கருமேகம்‌ மற்றும்‌ தொடர்ச்சியான 
முரசொலி ஆகியவை தொடர பேசுவதற்காக 
ஆண்டவர்‌, தீயில்‌ மலைமீது வந்தமர்கிறார்‌. 
மக்கள்‌ ஆண்டவரைப்‌ பார்க்க விரும்பி 
எல்லை மீறி வராதபடி எச்சரிக்கை செய்யப்‌ 
படுகின்றனர்‌. ஆனால்‌ மோசே மேலே செல்‌ 
கிறார்‌. இயற்கை நிகழ்ச்சிகளும்‌, வழிபாட்டு 


823 


சிறப்புகளும்‌, புராண மொழியும்‌, பழைய 
ஏற்பாட்டின்‌ உயர்ந்த இறைமகிமைக்காட்சி 
யினை முன்னிருத்துவதற்கென ஒன்று சேர்‌ 
கின்றன. இகணின்றும்‌, மற்ற இறைமகமைக்‌ 
காட்சிகளினின்றும்‌ சிறப்புப்‌ பண்புகள்‌ 
வெளிப்படுகின்றன. அவை இறை முன்மு 
யற்சி, பல்வேறு வெளிப்பாட்டு வாய்ப்பாடு 
கள்‌, இறைவனுக்கும்‌ மனிதருக்கும்‌ இடை 
யிலான சந்திப்பும்‌ உறவும்‌, இறைமகிமைக 
காட்சியின்‌ நோக்கம்‌ பற்றிய விவரம்‌, மற்‌ 
றும்‌ மனிதரிடையே ஏற்படும்‌ பக்திமிகு 
அச்சம்‌ ஆகியவையாகும்‌. 


2. மனித வடிவில்‌ ஆன இறை மகிமைக்‌ 
னாய்‌ மலைக்காட்சிகளே, 
பழைய ஏற்பாட்டின்‌ உண்மையான இறை 
மகிமைக்காட்சிகளாகும்‌. மோசே, ஆரோன்‌. 
நதாபு, அபியூ மற்றும்‌ இஸ்ராயேல்‌ பெரி 
யோரில்‌ எழுபது பேர்‌ எவ்வாறு இறை 
வனை கண்டார்களென யாத்‌ 24:9-11 விவரிக்‌ 
கிறது. அவர்கள்‌ ஒரு உருவை கண்டனார்‌ 
என்பது உட்பொருளாகும்‌. பாதங்களைப்பற்‌ 
றிய குறிப்பு மனித வடிவைச்‌ சுட்டுகிறது. 
அவர்கள்‌ இறைவனைக்‌ கண்டு, எவ்வித 
இங்னெனயும்‌ அடையாமல்‌ இருந்தனர்‌ என்‌ 
பதால்‌ இக்கதை குறிப்பிடத்தக்கதாகும்‌. இது 
இறைவனைக்‌ காண்பதோ அல்லது அவரது 
குரலைக்‌ கேட்பதோ (உப 4:33; 5:24), உயி 
ருக்கு ஆபத்தானதாக இல்லாவிட்டாலும்‌, 
மிகவும்‌ ஆபத்தானது (யாத்‌ 33:20; நீதி 13:22) 
என்னும்‌ கருத்திற்கு முரண்பட்டதாக உள்‌ 
ளது. ஆயினும்‌, இப்பகுதி காட்டுவதுபோல்‌ 
மனிதர்கள்‌ இறைவனைக்‌ கண்டும்‌, கேட்‌ 
டும்‌ உயிருடன்‌ வாழ்ந்தார்கள்‌ (யாத்‌ 3:6; 
19:21; எண்‌ 12:6-8; நீதி 6:22-23; ஏச 6:5]. 
பழைய ஏற்பாட்டுக்‌ காட்சிகளில்‌ இறைவனு 
டைய சொற்களைக்‌ குறிப்பிடாமல்‌, அமை 
தியாக இருப்பதாக இது மட்டுமே உள்ள 
தால்‌, இக்கதை தணனித்துவமிக்கதாக உள்ளது. 
இது ஒரு கேட்டல்‌ அன்று, இறைமகிமைக்‌ 
காட்சியாகும்‌. அனேகமாக இக்கதையானது, 
முக்கிய உடல்சார்ந்த மற்றும்‌ ஆன்மீக 
செயல்களை அருகருகே வைக்கும்‌ நோக்‌ 
கத்தை மட்டும்‌ கொண்டதாக இருக்கலாம்‌. 


காட்சகென்‌:- 


இறை மாகிமைக்காட்கி [தொடர்ச்ச] 


யாத்‌ 33:17-25-இல்‌ ஆண்டவருடைய 
முகத்தையன்றி (மகமை), பின்புறத்தை 
மட்டும்‌ காண மோசேக்கு வாக்களிக்கப்படு 
கின்றது. ஆனால்‌ ஆதி 22:20; எண்‌ 12:6-6; 
யோபு சீ:12-16 ஆகியவை போன்று, யாத்‌ 
33:1! என்ற பகுதி வேறுபட்ட ஒரு கதை 
யைக்‌ கூறுகின்றது. எண்‌ 244; ஏச 6; எச 
1; தானி 7 ஆகியவற்றில்‌ இறைவனுடைய 
மனித உருவமானது காட்சி அல்லது கனவி 
லும்‌ பார்க்கப்படுகிறது; அதாவது, இறைம 
திமைக்காட்சிப்‌ பொருளின்‌ ஒரு பகுதி மட்‌ 
டும்‌ இவற்றில்‌ உள்ளது. மேலும்‌ இறைவ 
னின்‌ தாதர்‌ யாவேயின்‌ தாதர்‌ போன்ற மணித 
குணநலன்களுடன்‌ இறைவன்‌ தோன்றுவ 
தைப்பற்றிக்‌ கூறுகிற பல கதைகள்‌ உள்ளன. 
நிகழ்ச்சியுரைகள்‌ சுட்டுவது போல்‌ இவை 
யைல்லாம்‌ யாவேயைப்பற்றிய கதைகளே 
(ஆதி 16:13; யாத்‌ 3:2. 5-7). 


3. இலக்கிய இறைமகமைக்‌ காட்சிகள்‌: - 
நீதி 5:4 [சங்‌ 114:5-8) நிலநடுக்கம்‌ பற்றியும்‌ 
இடிமின்னல்‌, புயல்‌ பற்றியும்‌ கூறுகின்றது. 
இயற்கைச்‌ செயல்கள்‌ சங்‌ 18:7-15; 29; 68:7-9; 
77:16; 97:4-6; 144:5 அடியவற்றிலும்‌ காணப்ப 
டுகின்றன. வழிபாட்டுச்‌ செயல்கள்‌ மூலமாக 
மட்டுமே இவை எவ்வாறு விளக்கப்பட 
முடியும்‌ என்பதை காண்பது கழினமாக உள்‌ 
ளது. இறுதிக்கால இறை மகிமைக்காட்சி 
களை, ஏச 0:27; 63:1-6; செப்‌ 1:14: உப 
33:2; அப 3 ஆகியவற்றில்‌ காணலாம்‌. 


ச்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இறைமகிமைக்‌ 
காட்சிகள்‌:- புதிய ஏற்பாடு, அ ப 7:20; எபி 
12:18.29 ஆகியவற்றில்‌, பழைய ஏற்பாட்டு 
பகுதிகளைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. இறைமகி 
மைக்காட்சியுடன்‌ உடன்‌ நிகழ்பவை உள்‌ 
ளன. அவை (அ) 8 (அஃப்‌. 2:3; 1 கொரி 
3:13; 2 தெச 1:7); (ஆ) வான தூதர்கள்‌ (2 
தெச 1:7); ஆனாலும்‌, அப்போஸ்தலர்‌ பணி 
யில்‌ பல வானதூகரின்‌ காட்சிகள்‌ உள்ளன 
(அ.ப. 5:19; 8:26; 10:3; 12:7; 27:23; மத்‌ 14:11 
இ; மாற்‌ 1:13; லூக்‌ 22:48); (இ) இறை 
மாட்சிமையின்‌ கெரூபிம்‌ (எபி 9:5); (ஈ) 
இறைமகிமை (ஓூக்‌ 2:9; ! கொரி 15:40; 
2 கொரி 3:7) என்பவையும்‌ உள்ளன. உண்‌ 


இறை மனிசன்‌ 


மையில்‌, புதிய ஏற்பாட்டில்‌ உண்மையான 
இனறைமகமைக்‌ காட்சிகளே இல்லை. ஏனெ 
னில்‌, அவற்றின்‌ இடத்தை கிறிஸ்துவிலான 
இறை வெளிப்பாடு எடுத்துக்கொண்டுவிட்‌ 
டது (யோவா 1:14; கொலோ 1:15) எபி 
1:1-3). இயேசு கிறிஸ்துவின்‌ இன்ணடாவது 
வருசையானது, அன்மையில்‌ நிகழவிருக்‌ 
கும்‌ இறை மூமைக்காட்சியாகும்‌; இறைம 
இமைக்காட்சியின்‌ சொற்றொடர்களால்‌ விவ 
ரிக்கப்படுகிறது [மத்‌ 16:27; 24:30; 26;64; மாற்‌ 
8:38; 13:26; ஓரக்‌ 9;26). உயிர்த்த கிறிஸ்துவின்‌ 
காட்சிகளும்‌, உருமாற்றமும்‌ இறைமகிமைக்‌ 
காட்சிகள்‌ என்று சரியாகக்‌ கூற முடியாது. 


இறை மனிதன்‌ (47% 0 002) 

இஸ்ராயேலில்‌ தொடக்க கால இறைவாக்‌ 
இனர்களுக்கு அளிக்கப்பட்ட பெயராகும்‌. 
குறிப்பாக இறைகூற்று அளிப்பதும்‌ (சில 
நேரங்களில்‌ குறிப்பார்க்கும்‌ முறையிலே) 
வியப்பானவைகளை நிறைவேற்றுவதும்‌ 
இதில்‌ அடங்கும்‌. இச்சொல்லானது, பெயரி 
டப்படாத இறைவாக்கினர்கள்‌ (1 சாமு 2:27; 
] அர 13; 2 நான்‌ 25:7.9), மோசே (உப 33:1; 
யோசு 14:6; 1 நான்‌ 23:14; 2 நாள்‌ 30;1; எஸ்‌ 
3:2), இறைவாக்கினரென எண்ணப்பட்ட 
ஆண்டவரின்‌ தூதர்‌ (நீதி 13:6,8), சாமுவோல்‌ 
(1 சாமு 9:6-10) செமேயியா ( 1 அர 12:28; 
2 நாள்‌ 11:2), எலியா (1 அர 17:18.24) மற்றும்‌ 
எலிசா (2 அர 1:9-13; 5:8-15) ஆகியோருக்குப்‌ 
பயன்படுகிறது. பிற்காலங்களில்‌ இறைவாக்‌ 
கினர்களைத்‌ தவிர்த்து, தாவீது போன்று 
இறைவனுடன்‌ சற்று சிறப்பான தொடர்பி 
னைக்‌ கொண்டவர்களாகக்‌ கருதப்பட்ட சில 
ருக்கும்‌ இச்சொல்‌ பயன்பட்டதாகத்‌ தெரிகி 
றது (நெக 12:24.36) எரே 58:4). 1 தமோ 
6:11 மற்றும்‌ 2 தமோ 3:17-இல்‌ இச்சொல்‌ 
பயன்படும்‌ போது, கிறிஸ்தவப்‌ பக்தியைக்‌ 
கருத்தில்‌ கொண்டுள்ளது. 


இறையாட்சி முறை (THEOCRACY ) 
இறைவனால்‌ ஆளப்படும்‌ ஒரு நாட்டின்‌ 
நிர்வாசுமே இறையாட்சி எனப்படும்‌. 
இந்த வார்த்தை விவிலியத்திலிருந்து தோன்‌ 
றாவிட்டாலும்‌, எபிரேய மக்கள்‌ வாழ்க்கை 
யிலே இது முக்கிய இடத்தைக்‌ கொண்டிருந்‌ 


524 


தது. இவ்வார்த்தை முதன்முதலாக யோசப்‌ 
சால்‌ என்பவரால்‌ பயன்படுத்தப்பட்டது. 
இவர்‌ இதைக்‌ குடியாட்சி, முடியாட்சி 
போன்றவற்றுடன்‌ வேறுபடுத்திக்‌ காட்டு 
கின்றார்‌. இறையாட்சி, இறைவன்‌ மக்களை 
ஆள்பவர்‌, சட்டத்தைத்‌ தருபவர்‌, உலகை 
ஆன்பவர்‌ போன்ற எண்ணங்களைக்‌ குறிக்கி 
றது. வரலாற்றிலே இறைவனது ஆட்சி 
இடையாளர்‌ இல்லாத இறையாட்சியாகத்‌ 
தோன்றவில்லையானாலும்‌ வரலாற்றின்‌ 
முடிவிலே இவ்வாட்சி செயல்படும்‌ என்பது 
உறுதி என விவிலியம்‌ கருதுகிறது. 


இறுதிக்கால இறையாட்சி இருவிதங்க 
ளில்‌ எதிர்பார்க்கப்படுறைது. ஒன்று, இறை 
யாட்௪ி, ஆண்டவரின்‌, உடனடியான, இடை 
யாளர்‌ இல்லாத ஆட்சியாகும்‌ (ஏச 2:2-4; 
24:23; செப 2:8-13). மற்றது. மெசியாவைப்‌ 
பிரதிநிதியாகக்‌ கொண்ட இறையாட்சியா 
கும்‌ (ஏச 9:2-7; 11:1-9; ஆமோ 9;11). இங்கு 
வரலாற்று எல்லைக்குள்‌ அடங்கும்‌ இறை 
யாட்சியைப்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. 


இஸ்ராயேலர்‌ வரலாற்றிலே மூன்று வித 
மான இறையாட்சி பேசப்படுவறைது. 


1. அருங்கொடை இறையாட்சி:- சீனாய்‌ 
மலையிலே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ உடன்படிக்‌ 
கைச்‌ செய்த வேலையிலே இறைவன்‌ அம்‌ 
மக்களுக்கு அரசரானார்‌ (யாத்‌ 19:6). இஸ்ரா 
யேல்‌ கூட்டு இன ஆட்சி முறை பெற்றனர்‌. 
இஸ்ராயேலின்‌ பன்னிரு கோத்திரங்கள்‌ இத்‌ 
தகைய அரசாட்சிக்கு முந்திய கூட்டுஇன 
ஆட்சியையே குறிக்கின்றன (ஆதி 29:31- 
30:24; 49:2-27). இந்தக்‌ குழுவின்‌ தலைவர்‌, 
அரசர்‌ இறைவனே ஆவார்‌ (நீதி 8:25; 1 சாமு 
6:7). பேழையே இந்த அமைப்பின்‌ மையப்‌ 
புனித இடமாகும்‌ (எண்‌ 10:35-36; எரே 
3:16-17). இந்த ஆட்சியிலே சேனைகளும்‌, 
அரசியல்‌ அமைப்புகளும்‌ இல்லை. ஆனால்‌ 
ஆபத்தான வேளையிலே ஆண்டவரின்‌ ஆவி 
சிலர்‌ மேல்‌ இறங்கிவர அவர்கள்‌ அந்த 
ஆபத்தை முறியடித்தனர்‌ (நீதி 3:10; 6:34). 
இவர்கள்‌ நீதிபதிகள்‌ என அழைக்கப்படுகின்‌ 
றனர்‌. இவர்கள்‌ அருங்கொடை பெற்ற கலை 


825 


வார்கள்‌, ஆண்டவரின்‌ ஆவியின்‌ ஆற்றலில்‌ 
அவரது பிரதிநிதியாக விளங்கினர்‌. இவர்‌ 
கள்‌, ஆவியின்‌ ஆற்றலின்‌ கீழ்‌ ஆண்டவரது 
திருவுளம்‌ பற்றி இறைவாக்கு உறுதி கொண் 
டிருந்தனர்‌. மக்களை ஒன்றுகூட்டிச்‌ செயல்ப 
டச்‌ செய்தனர்‌ (நீதி 3:28; 7:7.9.15. 8:7). 
நீதிபதிகளைத்‌ தவிர குருக்களும்‌ இறைவாக்‌ 
கனர்களும்‌, அரசாட்சிக்கு முந்திய காலத்து 
இறையாட்சியில்‌ இறைகருவிகளாக விளங்‌ 
இனர்‌ (4:4-7; 20:28; 1 சாமு 14:41). 


2. அரச இறையாட்‌சி:- இஸ்ராயேலர்‌ 
அரசர்கள்‌ வேண்டுமெனக்‌ கேட்டபோது, 
ஆண்டவரை அவர்கள்‌ ஒதுக்கி விடுவார்‌ 
களோ என அஞ்சி இந்த வேண்டுதல்‌ மறுக்‌ 
கப்பட்டது (1 சாமு 8:7; 10:27); கண்டனம்‌ 
செய்யப்பட்டது (ஒசே 8:42; 9:9; 13:10-11). 
இருப்பினும்‌ அரசர்கள்‌ இறைவனாலேயே 
நியமிக்கப்படுகிறார்கள்‌ எனவும்‌ மக்கள்‌ தம்‌ 
பினர்‌ (1 சாழு 12:12). இறைவாக்கினர்கள்‌ 
அரசாகளை நியமிக்கவும்‌ நீக்கவும்‌ அதிகாரத்‌ 
தைப்‌ பெற்றிருந்தனர்‌ என அவர்கள்‌ நம்பி 
னர்‌ (13:14; 15:23; 2 அர 9:1-13). அரசர்‌ 
என்பதற்குப்‌ பதிலாக '' ஆண்டவரின்‌ அபி 
டேகம்‌ செய்யப்பட்டவர்‌'' (சங்‌ 2:2) என 
அழைக்கப்பட்டார்‌. ஆண்டவரின்‌ உரிமை 
யின்‌ பேரில்‌ மன்னன்‌ ஆவார்‌ (1 சாமு 10:1). 
இஸ்ராயேலர்‌ அரசனின்‌ மக்கள்‌ அல்லர்‌; 
யாவேயின்‌ மக்களாவார்‌ (13:14; 2 அர 9:6). 
அரசர்‌ யாவேயின்‌ மேய்ப்பர்‌ (2 சாமு 5:2). 
இறைவன அரசனைத்‌ தத்து மகனாக ஏற்றுக்‌ 
கொண்டதால்‌ அவருக்கு அரசனாகும்‌ 
உரிமை கிடைக்கறது. அப்போதும்‌ 
யாவேயே அரசராவார்‌ (எச 6:1). அது ஒரு 
விசுவாச சத்திமாகும்‌ (ஏச 43:15; சீச:6; செப்‌ 
3:15). 


3. குருத்துவ இணறையாட சி: - நாடுகடத்தப்‌ 
பட்டுத்‌ திரும்பிய பின்‌ காலத்தின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ அரசனும்‌ குருவும்‌ கடவுளின்‌ பிரதிநிதிக 
ளாகக்‌ கருதப்பட்டனர்‌ (செக்‌ 2:74; 6:12-13). 
சைரசின்‌ கட்டளையால்‌ அங்கீகரிக்கப்பட்டு 
நிவைநிறுக்கப்பட்ட யூகாவிலுள்ள சமயச்‌ 
சமூகம்‌ (எஸ்‌ 6:3-5) குருத்துவத்திற்கும்‌ குருக்‌ 
களுக்கும்‌ அதிக முக்கியத்துவத்தை கொடுத்‌ 


இறைவனிடம்‌ ஆலோசனை கேட்டல்‌ 


தது. பாரகேர்‌, ஆட்சியின்‌ ஒழ்‌, யூத அரசாட்சி 
யின்மை குருக்களின்‌ அதிகாரத்தை வளரச்‌ 
செய்தது. '' தலைமைக்குரு'' அல்லது ''பெ 
ரிய குரு'' என்ற பட்டம்‌ முதல்‌ முறையாகத்‌ 
தோன்றுகிறது (ஆகா 2:2; செக்‌ 3:1). பாரச 
கர்‌, கிரேக்கர்‌ உரோமையர்‌ காலத்தில்‌ குரு 
குலத்தவர்‌ ஆன்மிக, சமயக்‌ காரியங்களில்‌ 
நடுவாகளாகவும்‌ இணைப்பாளர்களாகவும்‌ 
விளங்கினர்‌. 


இறையாட்சி பற்றிய புதிய ஏற்பாட்டுக்‌ 
கருத்து முதன்மையாக இறுதிக்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்ததாகும்‌. காண்க. இறையரசு. 


இறைவனிடம்‌ ஆலோசனை கேட்டல்‌ ப்ப 
RE OF GOD) 

இதை இறை வழிநடத்துதலை நாடுதல்‌ 
எனலாம்‌. குருவின்‌ மூலமோ, இறைவாக்கி 
னரின்‌ மூலமோ அல்லது கடவுளை நேரடி 
யாகக்‌ கேட்பதன்‌ மூலமோ இந்த இறைவழி 
நடத்துதல்‌ அதாவது பிரச்சனையான சமயங்‌ 
களில்‌ இறைவனிடம்‌ ஆலோசனை கேட்கப்‌ 
படுகிறது. பழங்காலத்தில்‌ இஸ்ராயேலர்கள்‌ 
குருவின்‌ மூலமும்‌ (நீதி 18:14. 17; 7 சாமு 
22:10) இறைவாக்கினரின்‌ முன்னோடியான 
காட்சியாளர்‌ மூலமாகவும்‌ (9:9) கடவுளிடம்‌ 
ஆலோசனை கேட்டனர்‌. குருவும்‌, இறை 
பாக்கினரும்‌ ஆலயத்தின்‌ பீடப்‌ பணிகளைச்‌ 
செய்தனர்‌. இறை சித்தத்தை அறிந்து கூறி 
னர்‌. ஊரீம்‌ தும்மீம்‌ என்ற திருவுள ஒட்‌ 
டாலோ (எண்‌ 27:21; 1 சாமு 14:36-42), 
ஏபோத்து (1 சாமு 238:9-13; 30:8), ஒருவேளை 
தெராபிம்‌, திருஉருவங்கள்‌ (நீதி 18:14), பலி 
கள்‌ [ஒசே 3:4) ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி 
குருகள்‌ இறைசித்தத்தை அறிந்து கூறினர்‌. 
இறைவாக்கினர்‌ எப்படி விசாரிப்பார்‌ என 
ஒருவரும்‌ அறியார்‌. காண்பதும்‌ கேட்டலும்‌ 
காட்சியாளரின்‌ இறப்புச்‌ செயல்களாகும்‌. 
இவர்‌ பரவசக்‌ காட்சியையும்‌ பயன்படுத்தி 
னார்‌. சில நேரங்களில்‌ இசையும்‌ முழங்கும்‌ 
(1 சாமு 10:5; 2 அரச 3:10). 


தனிப்பட்டவரின்‌ நலனுக்காக அல்லது 
நாட்டு நலனுக்காக இவ்வாறு விசாரிக்கப்ப 
டும்‌ (! சாமு 9:9): குறிப்பாக அரசன்‌, 


இறைவனின்‌ உருவும்‌ சாயலும்‌ 


போருக்குச்‌ செல்லுமுன்‌ இவ்வாறு குரு 
மூலம்‌ வெற்றி தனக்குக்‌ கிட்டுமா என 
விசாரித்தான்‌ (1 சாமு 232.4; 2 சாமு 5:19.83; 
2 அர 4:11; 2 நாள்‌ 16:4.6-7; நீதி 1:1; 20:23). 
கனவுகளும்‌, ஊரிமும்‌, இறைவாக்கினரும்‌ 
கடவுளின்‌ சித்தத்தை அறியப்‌ பயன்பட்டன 
(1 சாமு 28:6). இவற்றைத்‌ தவிர இல குறி 
சொல்பவர்களும்‌, மந்திரவாதிகளும்‌ கூட 
இருந்தனர்‌ (1 சாமு 28:3; ஏச 6:19; உப 
18:10-11). இறந்தோர்‌ ஆவி மூலம்‌ வருங்கா 
லம்‌ உரைப்பவர்களும்‌ (1 சாமு 28:8; ஏச 
8:19) தெரபிமும்‌ (நீதி 17:5; 18:13-14.17-18.20; 
ஓசே 3:4 செக்‌ 10:2), தூணும்‌ (ஓசே 3:4), 
பெட்டகமுமம்‌ (நீதி 20:27) பீடமும்‌ (2 அர 
16:15) ஆகியவையும்‌ பயன்பட்டன. மேலும்‌ 
பாகால்‌-செப்பு (2 அர 1:2-3, 16) மில்கோம்‌ 
(செப்‌ 1:5) போன்ற அந்நிய தேவர்களும்‌ 
ஆலோசனை கேட்கப்பட்டனர்‌. 


இறைவாக்கினர்கள்‌ தோன்றியபின்‌ இறை 
வாக்கினர்கள்‌ மூலமாகவே மக்கள்‌ கடவுளி 
டம்‌ ஆலோசனை கேட்டுக்‌ கொண்டனர்‌. 
பிந்தைய இறைவாக்கினர்‌ உள்‌ உந்துதலிலும்‌ 
நம்பிக்கை கொண்டிருந்தனர்‌. பாபிலோனிய 
அடிமைதனத்தினின்று மீண்டு வந்தபின்‌ 
குருக்கள்‌ இதில்‌ சிறப்பிடம்‌ பெற்றனர்‌. 
சாலமோன்‌ காலத்திலிருந்து அன்றாடக்‌ காரி 
யங்களில்‌ தேவ திட்டத்தை அறிய மக்கள்‌ 
ஞானிகளை விசாரித்து அறிந்து கொண்டனர்‌ 
(எரே 18:18). செபக்கூடங்கள்‌ வந்ததும்‌, 
செபத்தில்‌ நேரடியாசு கடவுளை ஆலோ 
சனை கேட்கும்‌ பழக்கம்‌ எற்பட்டது. புதிய 
ஏற்பாட்டு காலத்தில்‌ இறைவனிடம்‌ ஆலோ 
சனை கேட்க செபம்‌ முக்கிய சாதனமாகி 
யது. கிறிஸ்தவர்கள்‌ ஆண்டவர்‌ இயேசுவின்‌ 
பெயரால்‌ செபிக்க கற்பிக்கப்பட்டனர்‌ 
(யோவா 14:13- 14; 15:16; 16:23.26; அ. ப. 2:27: 
உரோ 10:13). 


இறைவனின்‌ உருவும்‌ சாயலும்‌ 

பழைய ஏற்பாட்டில்‌ "இறைவனின்‌ 
சாயல்‌' என்பதன்‌ பொருளை விளக்கும்‌ 
போது, கிறிஸ்தவ காலத்தில்‌ நிலவிய இறை 
யியல்‌ அனுமானங்களைத்‌ தள்ளி வைப்பது 
்‌ மிகவும்‌ அவசியம்‌. அது புதிய ஏற்பாட்டில்‌ 


820 


ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது ஏற்பட்ட பல்‌ 
வேறு மாற்றங்களிலிருந்து ஒதுக்கி, அச்‌ 
சொற்றொடரைத்‌ தனித்து நோக்க வேண்‌ 
டும்‌. இதன்மூலம்‌ மட்டுமே, பழைய மற்‌ 
றும்‌ புதிய ஏற்பாட்டுக்கருத்துக்களை, அவற்‌ 
றிற்குரிய வித்தில்‌ புரிந்து கொள்ளக்‌ கூடும்‌. 


மனிதன்‌ இறைவனின்‌ சாயலாகப்‌ படைக்‌ 
கப்பட்டதாக ஆதியாகமத்தில்‌ குருத்துவப்‌ 
பாரம்பரிய நிகழ்ச்சியுரை கூறுகின்றது. இது 
புலனீடாக ஓக்திருத்தலை முதன்மையாக 
உணர்த்துகிறது. ஆனால்‌ இறைவனோடு 
தொடர்பு கொண்ட நிலையில்‌ மனித 
ஆளுமை எனற கருத்தியலான கூறையும்‌ 
உணர்த்துகிறது. வீழ்ச்சியின்‌ மூலம்‌ கடவு 
ளின்‌ சாயலை மனிதன்‌ இழந்து விட்டதாகப்‌ 
பழைய ஏற்பாடு எப்போதுமே கூறிய 
தில்லை. 


புதிய ஏற்பாட்டில்‌, இறைவனின்‌ சாயல்‌ 
என்பது (இரண்டு பகுதிகளைத்‌ தவிர்த்து) 
மனிதனுக்கு உரியதன்று என்றே கூறப்படுகி 
றது. மூல முனமாதிரிகையான முழுமை 
யான பிரகிபலிப்பாகிய கிறிஸ்துவின்‌ சாய 
லாக அது கருதப்படுகிறது. கிறிஸ்துவோடு 
கொண்ட உறவின்‌ மூலம்‌, விசுவாசிகள்‌ 
அதே சாயலாக மாற்றப்படுகிறார்கள்‌. இந்தி 
லையானது இறுதிக்கால நம்பிக்கையாக 
வும்‌, (ஓரளவிற்கு) இன்றைய உண்மையாக 
பம்‌ உள்ளது. 


!. பழைய ஏற்பாடு 


அ. ஆதாரம்‌:- முதன்மையான (ப... முய 
ஏற்பாட்டு ஆதாரங்கள்‌ குறைந்த அடவி 
லேயே உள்ளன. இக்கருத்து காணப்ப) 
பகுதிகள்‌ ஆதி 1:26-27; 5:1-3; 9:1-7 ஆகி 
யவை ஆகும்‌. இவை யாவும்‌ குருக்கள்‌ பாரம்‌ 
பரியத்தைச்‌ சேர்ந்தவை. 'இறைவளனின்‌ 
சாயல்‌ என்னும்‌ சொல்‌ காணப்படாிட்டா 
லும்‌, இக்கருத்து சங்‌ 8-இல்‌ கவிதை உடை 
யில்‌ காணப்படுகிறது. இவற்றோடு சம்பந்‌ 
தப்படாதவையாக இருத்தாலும்‌, ரோ 173; 
ஞான 3:24-24 7:23. என்னும்‌ குறிப்புகளும்‌ 
சேர்க்கப்படலாம்‌. 


62 / 


ஆ. மொழிவாரியான ஆய்வு:- மொழிவா 
ரியான பிரச்சினைப்பற்றி சில பூர்வாங்க 
குறிப்புக்கள்‌ உதவியாக இருக்கும்‌. ஆதி 
1:26-இல்‌ ''உருவிலும்‌ சாயலிலும்‌'* என்ற 
இரு சொற்கள்‌ பயன்பட்டுள்ளன. ஆத 1:26- 
இல்‌ செய்யப்பட்ட இீர்மானம்‌ 1:27-இல்‌ 
நிறைவேற்றப்படும்‌ பொழுது, முதல்‌ சொல்‌ 
மட்டுமே பயன்பட்டுள்ளது. ஆது 5:1 இரண்‌ 
டாவது சொல்லும்‌, ஆதி 9:6-இல்‌ முதல்‌ 
சொல்லும்‌ மட்டுமே பயன்பட்டுள்ளன. 5:3- 
இல்‌ ஆதாமிற்கும்‌ அவரது மகன்‌ சேத்திற்கும்‌ 
இடையிலுள்ள ஒக்கநிலையினைப்பற்றிக்‌ 
கூறும்‌ போது இரண்டு வார்த்தைகளும்‌, 
ஆனால்‌ நேர்மாறான வரிசையில்‌ பயன்‌ 
படுக்தப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 


உருவம்‌ என்ற சொல்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
பதினேழு முறை காணப்படுகின்றன. பரிசை 
னையில்‌ உள்ள பகுதிகளில்‌ இச்சொல்‌ ஐந்து 
முறை காணப்படுகின்றது. மற்ற பத்துப்‌ 
பகுதிகளில்‌ இச்சொல்லுக்கு (சிலை, மாதிரி, 
படம்‌) என்ற பொருள்‌ தெளிவாக உள்ளது. 
மீதியுள்ள இரு பகுதிகளில்‌ (சங்‌ 39:7; 73:20) 
நிழல்‌, கனவு எனனும்‌ பொருள்‌ பொருத்த 
மாக உள்ளது. இவ்விரண்டு இடங்களில்‌ 
வரும்‌ சொல்‌ வேறுபட்ட அராபிக்‌ மூலச்‌ 
சொல்லிலிருந்து வந்ததா என்பதும்‌, மற்ற 
பத்து பகுதிகளில்‌ 'வெட்டுகல்‌' என்று 
பொருள்படும்‌ அராபிக்‌ சொல்லிருந்து வந்‌ 
ததா என்பதும்‌ பற்றிய கருத்து விவாத்திற்குரி 
யதாகும்‌. 


ஆத 1:26-இல்‌ காணப்படும்‌ 'சாயல்‌' என்‌ 
னும்‌ இரண்டாவது சொல்‌ கருத்தியலான 
பொருளையுடையது. அவ்விதத்திலேயே 
பயன்பட்டுள்ளது. ஆயினும்‌, 'திட்டம்‌' என்னும்‌ 


பொருளிலும்‌ பயன்படலாம்‌. 


1:26-இல்‌ இரண்டு சொற்களும்‌ பயன்ப 
டுத்தப்பட்டுள்ளது. கடினமாக ஒரு கருத்தை 
வெளிப்படுத்த ஆசிரியரின்‌ போராட்டத்‌ 
தைச்‌ சுட்டலாம்‌ அல்லது ''உருவம்‌'' என்ற 
சொல்‌ புலனீடான பொருளில்‌ மட்டும்‌ எடுத்‌ 
துக்கொள்ளப்படுவ.-தக தவிர்ப்பதற்காக 
இருக்கலாம்‌. மொழி 76 யான சுருக்கமான 


இறைவனின்‌ அருவம்‌ சாயலும்‌ (தொடர்க) 


ஆய்வுப்படி, சொற்களும்‌ பயன்பட்டுள்ள 
விதத்தில்‌ அதிக வேறுபாடு இல்லை என்ப 
தைச்‌ சுட்டுகிறது. 


இ. விளக்கம்‌:- குருக்கள்‌ பாரம்பரிய ஆசி 
ரியரின்‌ சொற்களுக்குப்‌ பொருள்காண பல 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளன, 


ஒரு கோடி எல்லையில்‌ 'உருவம்‌' மற்றும்‌ 
'சாயல்‌' ஆகிய வார்த்தைகளை மிகவும்‌ 
புலனீடான பொருளில்‌ ஏற்று, சொற்பொ 
ருள்‌, உடல்‌ அளவில்‌ ஒத்திருக்குமுறையில்‌ 
இறைவனின்‌ புலனீடான உருவமாவான்‌ 
என்று அல்லது இறைவனின்‌ புலனீடான 
உருவத்தையோ மாதுரி 
யையோ பாவனையாக வைத்து மனிதன்‌ 
செய்யப்பட்டவர்‌ என்று விளக்கமனிப்பதா 
கும்‌. கில்கமிஷ்‌ இதிகாசத்தில்‌ விவாதத்திற்கு 
ரிய ஒரு பகுதியானது இந்த இரண்டாம்‌ 
விளக்கத்திற்கு ஆதரவு அளிப்பதாகத்‌ தெரிக 
றது. ஆனால்‌ அதில்‌ வரும்‌ சிக்ரூ என்னும்‌ 
சொல்லானது 'மாதிரி' என்றில்லாமல்‌ ''மன 
ரீதியான உருவம்‌'' என்றே பொருள்‌ படுகி 
றது. மனிதனைக்‌ கடவுளின்‌ உருவகமாகப்‌ 
படைப்பது பற்றி பாபிலோனிய அல்லது 
சுமேரிய இதிகாசங்களில்‌ (பல்வேறு உதார 
ணங்கள்‌ உண்டு] உள்ள புராணக்‌ குறிப்புகள்‌ 
கற்பனை செய்யப்படக்‌ கூடியவையே, ஆயி 
னும்‌ ஆதி. 1-இன்‌ மற்ற பகுதிகளில்‌ புராணக்‌ 
கதைகளில்‌ கவனம்‌ கொள்ளும்‌ ஆசிரியர்‌ 
அவற்றை வேண்டுமென்றே நிராகரித்திருக்க 
வேண்டும்‌ என்று கருதப்படுகிறது, மனிதன்‌ 
கடவுளின்‌ இரத்தத்இனைத்‌ தனது நரம்புக 
னில்‌ கொண்டுள்ளான்‌ எனும்‌ பாபிலோனிய 
நம்பிக்கை உறுதியாக இங்கு இல்லை. ஆதி 
1:27-இல்‌ உள்ள நிலையின்படி மனிதன்‌ 
கடவுளின்‌ சாயலாகப்‌ படைக்கப்பட்டான்‌ 
என்னும்‌ கருத்திலிருந்து, ஆணும்‌, பெண்‌ 
ணும்‌ என்ற வேறுபாடு பற்றிய கூற்று தெளி 
வாக பிரிக்கப்பட்டிருப்பது, ஆணும்‌, பெண்‌ 
ணும்‌ முறையே ஆண்‌ கடவுள்‌ மற்றும்‌ பெண்‌ 
கடவுளின்‌ சாயலாக படைக்கப்பட்டவர்கள்‌ 
என்னும்‌ சுமேரிய சமய சடங்குகளில்‌ நில 
வும்‌ கருத்தினை முற்றிலும்‌ விளக்குவதாக 
இருக்கலாம்‌. 


உண்மையான 


626 
இறைவணின்‌ உருவும்‌ சாயலும்‌ [தொட aE} 


மற்றொரு கோடி எல்லையில்‌, உருவம்‌ 
என்னும்‌ சொல்லுக்குப்‌ புலனீடானபொருள்‌ 
அளிப்பதை விலக்கி அதற்கு ஆளுமை, 
'தன்னறிவு, 'தன்‌ முடிவுரிமை, “அழியா 
மை' (ஞான 2:23-24), 'காரணம்‌', 'தீர்ப்பி 
டும்‌ திறன்‌”, 'சுதந்திர முடிவாற்றல்‌', 'ஒழுக்‌ 
கத்திறன்‌ என்பன போன்ற சொற்களைப்‌ 
பயன்படுத்தி முழுவதும்‌ ஆன்மீக விளக்கம்‌ 
அளிக்கப்படும்‌. 


குருக்கள்‌ பராம்பரிய ஆசிரியரின்‌ கருத்‌ 
துப்படி இறைவனின்‌ உருவம்‌ என்பது 
அனைத்து மக்களுக்கும்‌ உரிய என்பாகும்‌. 
எகிப்திய கருத்துப்படி. அரசருக்கு மட்டுமே 
உரியதல்ல, தனிப்பண்பதாகும்‌. வீழ்ச்சி 
பற்றி நிகழ்ச்சிரையை அவர்‌ எங்குமே குறிப்‌ 
பிடவில்லை. உண்டாக்கப்பட்ட மனிதன்‌ 
இறைவனின்‌ உருவமாக இன்னும்‌ இருப்‌ 
பதை, அவன்‌ கொலை செய்யக்கூடாது 
என்று பெரும்‌ வெள்ளத்திற்குப்பின்‌ அளிக்‌ 
கப்பட்ட காரணமாகக்‌ கூறுகிறார்‌. 


மனிதன்‌ இறைவனை ஒத்திருப்பது, சேக்‌ 
தன்‌ தந்தை ஆதாமை ஒத்திருப்பதற்கு 
இணையானது. இதில்‌ உடல்‌ அளவிலான 
சாயல்‌ முழுவதும்‌ ஒதுக்கப்படவில்லை. 
இன்னும்‌ பையன்‌ அவனது தந்தையின்‌ உயி 
ருள்ள உருவம்‌ என்றே பேசுகிறோம்‌. 


ஆதி 1:26-இல்‌ மனிதன்‌, படைக்கப்படுதல்‌ 
அறிமுகப்படுத்தும்‌ முறையும்‌, 9:1-7-இல்‌ 
மனித வாழ்வு விலங்கின்‌ வாழ்வைவிட 
உயர்ந்தது என்றும்‌, இத்தகைய மாறுபாடு 
இறைவனின்‌ உருவம்‌ என்பதோடு தொடர்பு 
டையது என்றும்‌ சுட்டிக்காட்டப்படுவதும்‌ 
இறைவனின்‌ உருவம்‌ என்ற சொற்றொட 
ரால்‌ ஆசிரியர்‌ மனிதனுடைய தனிச்சிறப்பை 
விளக்க முனைகிறார்‌ என்பதும்‌ தெளிவா 
இன்றது. 


ஒர்‌ இடத்தில்‌ இல்லாத ஆட்சியாளருக்குப்‌ 
புற அடையாளமாகச்‌ சிலை இருப்பது 
போல (தானி 3) மனிதன்‌ இறைவனின்‌ 
உருவமாக இருக்கிறான்‌ என்று ஆசிரியர்‌ 
கருஇயிருக்கக்‌ கூடும்‌ என்று ஏற்றோம்‌ என்‌ 
றால்‌ உடனடியாக மனிதன்‌ இறைவனின்‌ 


பிரதிநிதியாகச்‌ சிறப்பையும்‌, அதிகாரத்தை 
யும்‌ பெறுகிறான்‌ என்பது தெளிவாகும்‌. 
விலங்குகளோடு ஒப்பிடும்போது மனிதன்‌ 
நிமிர்ந்து நிற்கும்‌ நிலைபற்றிய குறிப்பும்‌ 
இங்கு உள்ளடங்கலாம்‌. மனிதனும்‌ விலங்கு 
களும்‌ வேறுபட்டவை; அவற்றின்‌ வேறு 
பாடு தெளிவாகவே : இருக்க வேண்டும்‌ 
(லேவி 20:15-16). இறைவனுக்கும்‌ மனித 
னுக்கும்‌ இடையே உடற்கூறு ஒற்றுமை 
இங்குக்‌ கருத்தில்‌ உள்ளடங்கும்‌ என்பது, 
உப சீ:15-24-இன்‌ பின்னணியில்‌ ஒதுக்கப்‌ 
படக்கூடாது. 'ஒரேப்‌' மலையில்‌ எத்தகைய 
வடிவமும்‌ காணப்படாவிடினும்‌ இறைவ 
னுக்கு வடிவமுண்டு என்பது மறுக்கப்பட 
வில்லை. பழைய ஏற்பாட்டில்‌ வரும்‌ சில 
இறைமகிமைக்‌ தோற்றக்காட்சிகளில்‌ (ஏச 6; 
1] அவர்‌ வடிவம்‌ கொண்டிருந்தார்‌ : 
என்பது வெளிப்படையாகுகிறது. பழைய 
ஏற்பாட்டில்‌ இறைவனைப்‌ பார்க்க முடியும்‌, 
பார்க்க முடியாது என்பது பற்றி விநோத 
மான ஊசல்நிலை காணப்படுகிறது. ஆதியா 
கமத்தின்‌ ஆசிரியர்‌ கூறவிரும்புவது மனிதர்‌ 
இறைவனின்‌ உருவத்தைச்‌ செய்யலாம்‌ என்‌ 
பதன்று. இகை அவர்‌ கடுமையாக மறுத்து 
ருப்பார்‌. மனிதனைத்‌ தமது உருவமாகப்‌ 
படைத்தார்‌ என்று மட்டுமே கூறுகிறார்‌. 
'சாயல்‌' பற்றி குறிப்பிட்டு, இருவருக்குமி 
டையேயுள்ள இனடவெளியினனயும்‌ விளக்‌ 
குகின்றார்‌. வெளிப்புற ஒத்தநிலையினைக்‌ 
குறிப்பிடுவதன்‌ மூலம்‌ ஆன்மீக ஒத்தநிலை 
மறுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடததக்‌ 
கது. பழைய ஏற்பாடு மனிதனை உடலும்‌, 
ஆன்மாவும்‌ கொண்ட இருமைப்‌ பொருளா 
கருதவில்லை; 


ஈர] 


கக்‌ மனிதப்பண்புகளை 
இறைவனுக்குச்‌ சாற்றிக்‌ கூறுவது பல இடங் 
களில்‌ காணப்பகிறது. இது முதிராத சிந்த 
னைப்‌ போக்கின்‌ அடையாளமன்று. மறுபு 
றத்தில்‌ குருக்கள்‌ பாரம்பரிய ஆசிரியர்‌ இறை 
வனுக்கு மனிதப்‌ பண்புகளைச்‌ சாற்றிக்‌ 
கூறும்‌ முறையை முடிந்த அளவு தவிர்க்க 
றார்‌. ஆகவே உருவம்‌ என்னும்‌ புலனீடான 
சொல்லைப்‌ பயன்படுத்தும்போது, கருத்திய 
மான ஒன்றை எடுத்துக்‌ கூற விரும்புகிறார்‌ 
எனலாம்‌, 


829 


மனிதனுககும்‌, இறைவனுக்கும்‌ புறஒத்த 
தன்மை இருப்பதாய்‌ பொதுவாக கருதப்பட்‌ 
டாலும்‌ குருக்கள்‌ பாரம்பரிய ஆசிரியர்‌ கருத்‌ 
இயலாகக்‌ கூறும்‌ முறையை ஓரளவு கொண 
டிருந்ததாகத்‌ தெரிகிறது. அவர்‌, இறைவ 
னின்‌ உருவம்‌ என்பதற்கு ஆளுமை என்று 
பொருள்‌ கொண்டார்‌ என்று நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. இப்படிக்‌ கூறும்‌ போது, 
தத்துவ இயல்‌ அறிஞர்கள்‌ கூறுவதுபோல்‌, 
ஆளுமை தன்னாட்சியுடைய சுயமாக 
நிர்ணயிக்கும்‌ உயிர்‌ என்று பொருள்‌ கொள்‌ 
வதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. இறைவன்‌ 
மனிதனை அவனுடைய படைப்பவர்‌ என்ற 
அளவில்‌ நிர்ணயிக்றொர்‌. இறைவனின்‌ உரு 
வம்‌ என்பது அதிகாரத்தை அளிப்பதையும்‌, 
இறைவன்‌ மனிதனை அந்த அதிகாரத்தைச்‌ 
செயல்படுத்தும்‌ முறையில்‌ அமைந்திருப 
பது பொறுப்பினையும்‌ உள்ளடக்குகிறது. 


'இறைவனது உருவம்‌" என்பது கீழான 
படைப்புகளை ஆள்கின்ற திறன்‌ அல்லது 
அவ்வாறு செய்யக்கூடிய இறன்‌ என்று விளக்‌ 
கப்படக்‌ கூடாது என்றாலும்‌ (சீரா 17:3), 
இரண்டும்‌ நெருங்கிய தொடர்புடையனவா 
கும்‌. மனிதர்‌ மீதான கடவுளின்‌ அன்பு, 
பிரிவ,  வானதூதரைவிடச்‌ சிறிதளவே 
தாழ்ந்த நிலையினை அவனுக்கு அளித்தது, 
அவனுடைய ஆளுமையை செயல்படுத்த 
அரச மரியாதைகளை அளித்தது போன்ற 
வற்றை குறிப்பிடும்‌ சங்‌ 8-இல்‌ இத்தகைய 
நிலை காணப்படுகின்றது. மகிமை மற்றும்‌ 
பெருமை ஆகியவற்றால்‌ மனிதன்‌ மூடிசூட்‌ 
டப்பட்டிருப்பது அவனது வெளிப்புற அழ 
இனையும்‌ உட்புறச்‌ சிறப்பினையும்‌ வெளிப்‌ 
படுத்துகின்றது. ஏதேனில்‌ உள்ள தீர்‌ நாட்டு 
அரசனைப்பற்றிய புராணக்‌ கதையானது (௭௪ 
28:12.17) அழகு மற்றும்‌ ஞானம்‌ ஆகிய 
இரண்டும்‌ இணைந்த ஒரு நிலையினைக்‌ 
குறிப்பிடுகின்றது. மனிதனுடைய சிறப்பு, 
வல்லமை மற்றும்‌ நற்பண்புகள்‌ போன்‌ 
றவை, மனிதனது கலாச்சாரப்‌ பணிக்காக 
இறைவனால்‌ அளிக்கப்பட்ட கொடைகள்‌ 
(ஆத 1:26.28) என்று சங்‌ 8-இல்‌ கூறுவதாக 
வும்‌ நான்‌ கருதலாம்‌. 


இறைவனின்‌ உருவம்‌ சாயவும்‌ [கொடா 


2. புதிய ஏற்பாடு 


அ. புதிய ஏற்பாட்டில்‌ பழைய ஏற்பாடு 
கருத்துக்களின்‌ சுவடுகள்‌: - 


'இறைவனின்‌ உருவம்‌' என்ற பழைய 
ஏற்பாட்டுக்‌ கருத்து, எவ்வித மாற்றமுமின்றி 
புதிய ஏற்பாட்டில்‌ 1 கொரி 11:7; யாக்‌ 5:9 
ஆகிய இரண்டு இடங்களில்‌ காணப்படுகின்‌ 
றது. 1] கொரி 11:7-இல்‌ 'உருவம்‌' மாட்கியோ 
டும்‌ இணைத்துக்கூறப்படும்போது, யாக்‌ 
கோபு சாயல்‌ என்ற சொல்லைப்‌ பயன்படுத்‌ 
துவது கவனிக்கத்தக்கது. அவ்வாறே, உரோ 
1:23-இல்‌ சாயல்‌ பண்பட்டுள்ளது. உருவம்‌ 
என்பது மூல முன்மாதிரிகையை உணர்த்து 
வதாகத்‌ தெரிகிறது. உருவம்‌ என்ற சொல்‌ 
லின்‌ இந்தப்பொருள்‌ மாற்றம்‌ எபி 10:1- 
இலும்‌ காணப்படுகிறது. அங்கு நிழலோடு 
ஒப்பிட்டு வேறுபடுத்தப்படுகிறது. 


ஆ. புதிய ஏற்பாட்டில்‌ கருத்து மாற்றம்‌: - 


உருவம்‌” என்பதிவிருந்து ' 'மூலமுன்மாதி 
ரிகையின்‌  நிறைபிரதிபலிப்பு'' என்று 
பொருள்‌ மாறுபடுவது, புதிய ஏற்பாட்டில்‌ 
முடிவாகத்‌ தீர்மானம்‌ செய்வதாக அமைதி 
றது. மூலமுன்மாதிரிகையோடு நிறை ஒற்று 
மையுடையது. இந்தப்‌ பொருளில்‌ கிறிஸ்‌ 
துவே இறைவனின்‌ உருவம்‌ என்னும்‌ கருத்‌ 
தைவிட வேறெதுவும்‌ கிறிஸ்துவில்‌ இறைவ 
னின்‌ வெளிப்பாட்டின்‌ மிகப்பெரும்‌ தாக்கத்‌ 
தைத்‌ தெளிவாக்குவஇில்லை. ஞானம்‌ என்‌ 
பது, 'எல்லாம்‌ வல்லவரது மகிமையொளியு 
டன்‌ தரயசுடர்‌', “முடிவில்லா ஒளியின்‌ எத 
ரொளி', “கடவுளுடைய வேலைத்திறனின்‌ 
கறைபடியாக்‌ கண்ணாடி ', அவருடைய நம்‌ 
மைத்தனத்தின்‌ சாயல்‌' என்றெல்லாம்‌ ஞான 
7:25-26 விவரிக்கின்றது. மகன்‌ என்ற அள 
வில்‌ இறிஸ்துவுக்கு இந்த விவரிப்பு எபி 
1:3-இல்‌ எடுத்துக்‌ கூறப்படுகிறது; ''கடவுளு 
டைய மாட்டுமையின்‌ சுடரொளியாகவும்‌, 
உள்ளியல்பின விளங்கும்‌ 
இவர்‌”: என்று தொடக்கத்திலேயே கூறுவ 
தன்‌ மூலம்‌, சிறிஸ்து உண்மை ஆகிறார்‌ 
என்னும்‌ உறுதியால்‌ நூல்‌ முழுவதிலும்‌ ஆசி 


ரியர்‌ ஆட்கொள்ளப்பட்டுள்ளார்‌ என்று காட்‌ 


சாயலாகவும்‌ 


630 


இறைவனின்‌ உருவம்‌ சாயலும்‌ [கொடர்ச்சி) 


டுறொர்‌. யோவானின்‌ நூல்களில்‌ ''இறைவ 
னின்‌ உருவம்‌'' என்ற சொற்றொடர்‌ காணப்‌ 


படாலிட்டாலும்‌ அதுவே அவற்றிற்கு 
மையக்‌ கருத்தாக உள்ளது. மனுஉடல்‌ 
எடுத்த கிறிஸ்துவில்‌ 'தந்தையிடமிருந்து 


வந்த ஒரே மகன்‌ என்னும்‌ மகிமையானது 
வெளிப்படுகிறது' (யோவா 1:14), மற்றும்‌ 
'இறிஸ்துவைக்‌ காண்பது தநதையைக காண்‌ 
பதற்குச்‌ சமம்‌' (யோவா 12:45; 14:9) ஆகும்‌. 
மனிதர்கள்‌ ஏற்கெனவே இறைவனின்‌ பிள்‌ 
ளைகளாக இருந்தாலும்‌, கடவுளுடைய அல்‌ 
லது கடவுள்‌ வெளிப்படும்‌ கிறிஸ்துவினு 
டைய உருவாக விளங்கிடும்‌, மேலும்‌ அதிக 
மகிமையுடன்‌ கூடிய எதிர்காலம்‌ உண்டு 
என்னும்‌ சிந்தனையிலேயே முக்கியத்துவம்‌ 
கொண்டதாக 1 யோவா 3:2 அமைந்துள்ளது. 
பவுலின்‌ சிந்தனைகளில்‌ இக்கருத்து மாற்றம்‌ 
முழுமையாக செயல்படுத்கப்படுகிறது. 


இ. பவுலின்‌ கருதது:- 


கறிஸ்துவே இறைவனின்‌ சாயல்‌ என்னும்‌ 
புதிய சிந்தனை பவுலின்‌ நூலகளில்‌ மிக 
நிறைவாக விளக்கப்பட்டு, மனிதனின்‌ ஊழி 
என்னும்‌ பிரச்சனையுடன்‌ இணைக்கப்படுகி 
றது. "அன்பார்ந்த மகனாகிய” [கொலோ 
1:13) கிறிஸ்துவே ''கட்புலனாகாக்‌ கடவு 
ளின்‌ சாயல்‌ *' என்று கொலோ 1:15 குறிப்பிடு 
கிறது; ''கடவுளது சாயலான கிறிஸ்து” 
என்று 2 கொரி 4:2-இல்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
ஆனால்‌, வெற்றில்‌ பவுல்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாகச்‌ செயல்முறை விளைவுகளைப்‌ பற்‌ 
றியே அக்கறை உள்ளவராக இருக்கிறார்‌. 
அவரைக்‌ கவர்ந்திருப்பது அவருடைய நற்‌ 
செய்தியே அன்றித்‌ தத்துவம்‌ அன்று. பிலோ 
வில்‌ காணப்படுவது போல்‌ விண்ணக மனித 
னுக்கும்‌ (ஆதி 1:26) மண்ணக மனிதனுக்கும்‌ 
(ஆது 2:7) இடையேஉள்ள வேறுபாட்டுடன்‌ 
கூடிய ஆதி 1:2 என்ற பகுதிபற்றிய விளக்‌ 
கத்தை ஏற்றுக்‌ கொண்டு பீலேோ இறைவ 
னின்‌ உருவான மனிதனை வார்த்தையோடு 
ஒன்றாக்குவது போல்‌ பவுல்‌ இறைவனின்‌ 
உருவான மனிதணைக்‌ கிறிஸ்துவோடு ஒன்‌ 
றாக்குகிறார்‌ (1:26) இதை 1 கொரி 15:45-46- 
இல்‌ தெளிவாகக்‌ கூறுகிறார்‌. இப்பகுதியில்‌ 


மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட, ஆகவே 
ம்ண்ணகத்னதைச்‌ சேர்ந்த, படைப்பில்‌ உயிர்‌ 
உள்ளவன்‌ ஆன முதல்‌ மனிதன்‌ ஆதாமை 
யும்‌, உயிர்‌ தரும்‌ ஆவியான இறுதியான 
அல்லது இரண்டாம்‌ ஆதாமையும்‌ ஒப்பிட்டு 
வேறுபடுத்துகிறார்‌. ஈரானிய மனுடரு புரா 
ணத்துடன்‌ ஏதாவது தொடர்பு இருக்க கூடு 
மாயின்‌, பிற பகுதிகளில்‌, பவுல்‌ கிறிஸ்து 
வின்‌ முந்தைய வாழ்வைப்பற்றிச்‌ சாதரண 
மாகக்‌ குறிப்பிட்டிருந்தாலும்‌ (கொலோ 1:15 
'படைப்புக்கெல்லாம்‌ தலைப்பேறானவர்‌', 
பிலி 2:6 'கடவுள்‌ தன்மையில்‌ விளங்கிய 
அவர்‌") இப்பகுதியில்‌ கிறிஸ்துவின்‌ முந்‌ 
தைய வாழவைப்பற்றி ஒன்றும்‌ கூற 
வில்லை, மாறாக வேண்டுமென்றே இக்க 
ருத்தைக்‌ தவிர்ப்பதாகத்‌ தெரிகிறது. விண்ணி : 
லிருந்து வந்த மனிதன்‌ (1 கொரி 15:47) 
முந்தைய வாழ்வுடையவர்‌ அல்லர்‌. ஆதி 
1:26-இல்‌ உள்ள இறைவனின்‌ சாயலான 
மனிதனோடு கிறிஸ்துவை ஒன்றாக்கும்‌ 
பவுல்‌, அண்டவியல்‌ மீட்பு பொருளில்‌ அல்‌ 
லது இயல்‌ பொருளிலேயே அக்கறை கொள்‌ 
கிறார்‌ என்பது தெளிவு. 


"இறைவனது உருவாகும்‌'' (ஆதி 1:26] 
என்பது மனிதனுக்கு ஒரு வாக்குறுதியா 
கவே இருந்தது. இதை மனிதன்‌ கிறிஸ்து 
வோடு கொள்ளும்‌ தொடர்பில்‌ மட்டும்‌ 
தான்‌ அடைய முடியும்‌ என்ற சிந்தனை 
பவுலை முழுவதும்‌ ஆட்கொள்கிறது. பிலி 
2:6-8-இல்‌ கிறிஸ்து தமக்கு உரிமையாகிய 
இறைவன்‌ வடிவத்தை அல்லது இறைவன்‌ 
தன்மையைக்‌ கைவிட்டு அடிமையின்‌ வடி 
வத்தையும்‌ மனிதனின்‌ சாயலையும்‌ ஏற்றார்‌ 
என்று பவுல்‌ கூறுகிறார்‌. இரண்டிலும்‌ இருத்‌ 
தலின்‌ வடிவத்தையே குறிப்பிடுகிறார்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ இக்கிறிஸ்துவில்‌ இருப்பத 
னால்‌, கிறிஸ்தவ சமுதாயத்தில்‌ நிலவும்‌ 
உறவுமுறைகளில்‌ இந்த உறவுமுறை செயல்‌ 
படும்‌. கொலோ3:9 தொ-இல்‌ பழைய மனித 
னைப்‌ புதியமனிதனாக மாற்றிக்‌ கொள்ளும்‌ 
படி பவுல்‌ அறிவுரை கூறுகிறார்‌. இப்புதிய 
மனிதர்‌ "தன்னை உண்டாக்கியவரின்‌ சாய 
லுக்கேற்ப உண்மை அறிவில்‌ '' புதுப்பிக்கப்‌ 


i 


படுகிறார்‌. இப்புதிய மணிதர்‌ சாதி, சமூக, 
சமய பிரிவினைகள்‌ பொருள்‌ அற்றும்போ 
கும்‌ புதிய சமூகத்தை உருவாக்குவார்‌. அதில்‌ 
்‌"தறிஸ்துவே எல்லாமுமாகவும்‌ எல்லாரி 
லும்‌ இருப்பார்‌!” (காண்க எபே 2ீ:22-26). 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
'எல்லா நற்பண்புகளையும்‌ பிணைத்து 
நிறைவு அளிக்கின்ற அன்பை அணிந்து 
கொள்ள வேண்டும்‌ [கொலோ 3:14]. 'அவர்‌ 
கள்‌ தம்‌ மகனின்‌ சாயலுக்கேற்ற உருவைத்‌ 
தாங்குவதும்‌ (உரோ 8:29), ஆகவே இறைவ 
னின்‌ சாயலைத்‌ தாங்குவதுமே மனிதர்களுக்‌ 
குரிய இறைவனின்‌ திட்டமாகும்‌. ஏனெனில்‌ 
இரண்டு சாயலகளுக்கும்‌ வேறுபாடு 
இல்லை. இது இறுதிக்கால நம்பிக்கையாக 
இருந்தாலும்‌ ஓரளவு நிகழ்கால உண்மையு 
மாகும்‌. ஏனெனில்‌ “'நாமனைவரும்‌ மூடுதி 
ரையில்லா முகத்தினராய்‌ ஆண்ட வரின்‌ மாட்‌ 
சினமயைக்‌ கண்ணாடி போல்‌ காட்டுக 
றோம்‌. ஆகவே மேன்மேலும்‌ மாட்சிமை 
ஒளிபெற்று, அகன்‌ சாயலாகவே உருமாற்றம்‌ 
அடைகிறோம்‌. இவையெல்லாம்‌ ஆவியா 
கிய ஆண்டவரின்‌ செயலே" (2 கொரி 3:18; 
பிலி 3:20-21). 


இறைவனின்‌ கடுஞ்சினம்‌ (4 000) 

இறைவனின்‌ புனிதத்தையும்‌ அன்பையும்‌ 
அறியாமல்‌ அவருடைய கடுஞ்சினத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசுவது வெறுப்பைத்‌ தருவதாக 
இருக்கும்‌. ஆனால்‌, இறைவனுடைய அரு 
ளைப்‌ பெறுவகற்கு மனிதன்‌ தனது பாவங்க 
ரூக்காக மனம்‌ வருந்தவேண்டி இருப்பது 
போல, விசுவாசியும்‌ இறைவனின்‌ அன்‌ 
பைச்‌ சரியான முறையில்‌ அணுக வேண்டு 


மாயின்‌, இறைசினத்தின்‌ மறைபொருளை 
யும்‌ அறிய வேண்டும்‌. இறைசினத்தின்‌ 
மறைபொருளை மனிக அனுபவத்தின்‌ 


புராண வெளிப்பாடாக குறைக்க விரும்பு 
வது, பாவத்தின்‌ விபரீதக்னத தவறாகப்‌ 
புரிந்து கொள்வதாகும்‌, இறையன்பின்‌ துன்‌ 
பியல்‌ கூறை மறந்துவிடுவதாகும்‌. புனிதத்‌ 
தன்மைக்கும்‌ பாவத்திற்கும்‌ இடையில்‌ 
அடிப்படையான ஓவ்வாமை உள்ளது. 
மறுப்புக்கிடமின்றி, மனித கோபமே, இறை 
சுனமாகய மறைபொருளின்‌ உண்மையை 


இறைவனின்‌ கடுிகுசினம்‌ 


வெளிப்படுத்த நமக்கு ஏதுவாகுகிறது; 
ஆனால்‌, மறையொருளின்‌ நமது அனுபவ 
மானது, முதன்மையாக மொழியுடன்‌ 
தொடர்புடையதாகவும்‌, வேறொரு தோற்‌ 
றத்தைக்‌ கொண்டதாகவும்‌ உள்ளது. 


! மனிதனின்‌ கோபம்‌ 

அர்‌ கோபம்‌ கண்டிக்கப்படுதல்‌:- காயினு 
டைய பொறாமை (அதி சீ:5), ஏசாயுவினு 
டைய ஏற்றம்‌ (ஆதி 27:24 தொ), மற்றும்‌ 
தங்களுடைய சகோதரி கற்பழிக்கப்பட்ட 
பின்னர்‌ சிமேயோன்‌ மற்றும்‌ லேவி ஆகி 
யோரால்‌ எடுக்கப்பட்ட அளவு கடந்த பழி 
வாங்குதல்‌ [ஆதி 29:5 தொ; 34:7-26; யூத 
9:2) போன்ற பீறருக்கு எதிரான சற்றத்தின்‌ 
வன்மையான எதிர்செயல்களை இறைவன்‌ 
கண்டிக்கிறார்‌. இத்தகைய கோபம்‌ பொது 
வாக கொலை செய்வதற்கு இட்டுச்‌ செல்க 
றது. தங்களுடைய காவத்தில்‌ ஞான ஆசிரியர்‌ 
கள்‌, ''தங்களுடைய நாசித்துவாரங்களின்‌ 
மூச்சையே அடக்க முடியாதவர்‌" என்று, 
உருவகமாக விவரிக்கப்பட்ட முன்‌ கோபிக 
ளின்‌ முட்டாள்தனத்கை (பழ 29:11) கண்டிக்‌ 
கிறார்கள்‌. அநீதிக்கு வழிகோலுகிற கோபத்‌ 
தினையுடைய (பழ 14:17) 29:28; யாக்‌ 1:19- 
20) மூர்க்கர்களிலிருந்து (குறுகிய சுவாசமு 
டைய மனிதன்‌] (பழ 14:29; 15:18) வேறுப 
டுத்தி தன்னடக்கமுள்ள ஞானிகளை (நீண்ட 
சுவாசமுடையோர்‌) வியந்து 
பாராட்டுகின்றனர்‌. இயேசு, கோபத்தை அத 
ஹுடைய சாதாரண விளைவுகளின்‌ மட்டத்‌ 
தில்‌, கொலைக்குச்‌ சமமாக்கும்‌ அளவிற்குச்‌ 
செல்கிறார்‌ [மத்‌ 5:22). பவல்‌ கோபத்தினை 
பிறரன்புடன்‌ ஒவ்வாததாக தரப்பிட்டு (1 
கொரி 13:5), அதை முழுக்க முழுக்கத்‌ 
திமையெனக்‌ கூறுகிறார்‌ (கொலே 3:8) இறை 
வன்‌ அருகாமையில்‌ இருப்பதனால்‌, கோபத்‌ 
திற்கு வழிவகுப்பதை விட்டுவிட வேண்டும்‌ 
(1 தமோ 2:8; இத 1:7). 


அவர்கள்‌ 


2. தூய கோபம்‌:- மனிதனுடைய கிளாச்‌ 
சிக்குப்‌ பதிலான கடவுளின எதிர்‌ செயலின்‌ 
காணக்‌ கூடிய வெளிப்பாட்டினை எடுத்துக்‌ 
கூறும்‌ தாய கோபத்தின்‌ எடுத்துக்காட்டு 
களை விவிலியம்‌ நமக்குத்‌ தருகிறது. இவ்‌ 


இறைவனின்‌ சழிக்சினம்‌ [தொடர்ச்சி] 83 2 


வாறு இஸ்ராயேலரின்‌ விசுவாச மின்மைக்‌ 
காக (யாத்‌ 16:20), ஒரேபில்‌ நடந்த பதிதத்திற்‌ 
காக (யாத்‌ 32:19.22), வழிபாட்டினை புறக்க 
ணித்ததற்காக (லேவி 10:16), கொள்ளை 
பொருளுக்கு எதிரான கட்டளையைக்‌ 
கடைப்பிடிக்கத்‌ தவறிய தற்காக (எண்‌ 31: 
14), அவர்களுக்கெதிராக மோசே சினந்தெழு 
கிறார்‌. இறைவனே புகழ்கிற ஆர்வமுடைய 
பினகாசு (எண 26:11), மற்றும்‌, போலி 
இறைவாக்கினர்களைக்‌ கொன்று (1 அர 
18:40), அரசனுடைய ஐம்பது வீரர்கள்‌ மீது 
வானின்று நெருப்பை வரவழைத்த (2 அர 
1:10.12) எலியா ஆகியோர்‌ இத்தகையவர்‌ 
களே. இறுதியாக, ' ஏத்தென்ஸ்‌ சிலைவழி 
பாட்டிற்கு எதிராகப்‌ பவுல்‌ கொண்ட சீற்றம்‌ 
நம்‌ கண்முன்‌ வருகிறது (அ.ப. 17:16). இந்த 
இறைமனிதர்கள்‌, சிலைகள்‌ மற்றும்‌ பாவக்‌ 
திற்கு முன்னால்‌, எரேமியாவைப்‌ போன்று 
இறை சினத்தினால்‌ நிரப்பப்பட்டிருந்தனர்‌ 
(எரே 6:11; 15:17). இவ்வாறு அவர்கள்‌ 
இயேசுவின்‌ சினத்தை ஓரளவு முன்னடையா 
ளமாகக்‌ குறித்துக்‌ காட்டுகின்றனர்‌ (மாற்‌ 
3:5). 


ஆனால்‌, இறைவன்‌ மட்டுமே முரண்பா 
டின்றி கோபத்துடன்‌ எதிர்‌ செயலாற்ற முழு 
யும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ கோபம்‌ மற்றும்‌ 
சினத்துடன்‌ தொடர்புள்ளசொற்கள்‌, மனித 
னுக்குச்‌ சாற்றிக்‌ கூறப்படுவதுபோல்‌ ஐந்து 
மடங்கு இறைவனுக்கும்‌ சாற்றிக்‌ கூறப்படு 
கின்றன. ஒரு முறைக்கும்‌ மேலாகக்‌ கடும்‌ 
சீற்றம்‌ கொண்ட பவுல்‌ (அ.ப. 15:29) பின்வ 
ரும்‌ அறிவுரையை கொண்டுள்ளார்‌: ''நீங்‌ 
களே பழிவாங்காதீர்கள்‌, அதை இறைவ 
ணின்‌ சினத்திற்கு விட்டுவிடுங்கள்‌. ஏனெ 
னில்‌, பழிவாங்குவது என்‌ உரிமை; நானே 
பதிலுக்கு பதில்‌ செய்வேன்‌ என்கிறார்‌ ஆண்‌ 
டவர்‌ என்று எழுதியுள்ளது "' (உரோ 14:19). 
இவ்வாறு, சினமானது இறைவனுக்கே உரி 
யது; மனிதனுச்குரியதன்று. 

॥ இறைவனின்‌ சினம்‌ 


அ. பழைய ஏற்பாடு: 
1. உருவங்களும்‌ உண்மையும்‌: - 


அ) இது உண்மையானது:- இறைவன்‌ 
கோபத்தில்‌ எதிர்‌ செயலாற்றுகிறார்‌. இறை 
வனின்‌ சினத்தை வெளிப்படுத்துகின்ற எல்‌ 
வாவிதமான இணறைஎவுதல்‌ பெற்ற உருவங்க 
ளையும்‌ ஏசயா சேகரித்துத்‌ தருகிறார்‌. அவ 
ரது உதடுகள்‌ சுடும்சினத்தால்‌ துடிக்கின்றன. 
அவர்‌ நாக்கு பொசுக்கும்‌ நெருப்பைப்‌ 
போன்றது. அவர்‌ மூச்சு, கழுத்தளவு பாயும்‌ 
வெள்ளம்‌ போல்‌ வருகிறது. அவர்‌, பொங்கி 
யெழும்‌ சீற்றம்‌ கொண்டு, விழுங்கும்‌ 
நெருப்பு, பெருமழை, சுறாவளிக்காற்று, கல்‌ 
மழை, இவற்றால்‌ தம்‌ தண்டிக்கும்‌ ஆற்‌ 
றலை வெளிப்படுத்துவார்‌. நெருப்புக்குழி 
ஒன்று அரசனுக்கும்‌ தயாராக்கப்பட்டுள்ளது; 
ஆழ்ந்து அகன்ற அக்குழியில்‌ நெருப்பும்‌ 
விறகும்‌ ஏராளமாக நிறைந்துள்ளன; ஆண்ட 
வரின்‌ மூச்சு கந்கக மழைப்போல்‌ அவற்றின்‌ 
மேல்‌ நெருப்பு மூட்டும்‌'* (ஏச 30:27-33). 
நெருப்பு, சுவாசம்‌, சூறாவளிக்‌ காற்று, மற்‌ 
றும்‌ பெருவெள்ளம்‌ போன்று, அவரது 
கோபம்‌ தீ மூட்ட, அது பரவுகிறது (௭௪ 
20:33). போதையளிக்கும்‌ மதுவைப்போன்று 
(எரே 25:15-38), இதுவும்‌ கிண்ணத்திலிருந்து 
குடிக்கப்பட வேண்டும்‌ (ஏச 51:17). 


இச்சினமானது மரணத்தையும்‌, அதனு 
டன்‌ செல்கின்ற அனைத்தையும்‌ தனது 
விளைவாக கொணர்கிறது. பஞ்சம்‌, ஓட்டம்‌ 
மற்றும்‌ கொள்ளைநோய்‌ ஆகியவற்றில்‌ ஒன்‌ 
றினை தாவீது தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ (2 
சாமு 24:13 தொ). மற்ற சமயங்களில்‌ இறை 
வனின்‌ சினமானது நோய்கள்‌ (எண்‌ 17:11), 
தொழுநோய்‌ (எண்‌ 12:9-10), அல்லது மர 
ணம்‌ (! சாமு 6:19) ஆகியற்றைக்‌ கொணர்கி 
றது. அவரது சினமானது, எல்லா கடினப்‌ 
பட்ட பாவிகள்‌ மேலும்‌, முதலில்‌ இஸ்ரா 
யேல்‌ மீதும்‌, விழுகிறது. ஏனெனில்‌ இஸ்ரா 
யேல்‌ எல்லா தூய்மையும்‌ நிறைந்த இறைவ 
னுக்கு அருகிலுள்ளது (யாத்‌ 19:32; உப 1:34; 
எண்‌ 29:7-13). இச்சினம்‌ சமுகாயத்தையும்‌ 
(2 அர 23:26; எரே 21:25) அல்லது தனிநபர்க 
ளையும்‌, இறுதியாக முழு நாடுகளையும்‌ (! 
சாமு 6:9) தாக்குகிறது; எனெனில்‌, 
யாவேயே உலகம்‌ முழுமைக்கும்‌ இறைவ 
னாக உள்ளார்‌ (எரே 10:10). இந்த உறுதிப்‌ 


833 


பாட்டை 
நூலோ, 
எனலாம்‌. 


வெளிப்படுத்த தவறுகின்ற 
ஏடோ விவிலியத்தில்‌ இல்லை 


ஆ) வன்முறை உணர்வை உடையவராக 
விவரிக்கப்படும்‌ இறைவனின்‌ முன்னிலை 
யில்‌, அறிவு எதிர்த்தெழுந்து, அவருக்கு 
ஏற்றனவையல்ல என்று தீர்மானிக்கப்பட்ட 
உணர்வுகளினின்று இறைத்தன்மையை தூய்‌ 
மைப்படுத்த முயல்கிறது, இவ்வாறு, விவி 
லியத்தின்‌ ஒரு போக்கு சாத்தானை இறைகி 
னத்தின்‌ பிரதிநிதியாக ஆக்குதலாகும்‌ (1 
நாள்‌ 21; 2 சாமு 24). மறற மதங்களில்‌ 
இப்போக்கு மிகவும்‌ பொதுவானதாக உள்‌ 
ளது. எது எப்படியிருந்தாலும்‌, இறைகினத்தி 
னுடைய மறைபொருள்‌ உண்மையைப்‌ புரா 
ணக்கதையாக்கும்‌ இசையிலோ அல்லது 
இறைகினத்தினை மற்றவர்களுக்குச்‌ சாற்றிக்‌ 
கூறியோ விளக்குவதற்கு விவிலியத்தின்‌ 
சமய உணர்வானது ஒருபோதும்‌ இடமளிப்‌ 
பதில்லை. 


வெளிப்பாடானது நமக்கு மனித உருவங்‌ 
களில்‌ வந்தாலும்‌ அவை சாதாரண உருவங்க 
ளாக மட்டுமே இருந்துவிடுவதில்லை. உண்‌ 
மையான உணர்சசிகளால கினறப்பட்டவரா 
கத்‌ தோன்றிய இறைவன்‌, அவற்றிற்கு இடம 
ளிக்றொர்‌; அவற்றை, அடக்குவதில்லை 
(ஏச 9:11) அல்லது இசை திருப்புவதில்லை 
(எரே 2:97, ஆனால்‌ தம்மிடம்‌ திரும்ப 
வருகிறவர்களிடம்‌ அவர்‌ திரும்புவது போல்‌ 
(2 நாள்‌ 00:6; யாக 34:6; ஏசா 65:17), 
தம்முடைய சினத்தையும்‌ அவரால்‌ கட்டுப்ப 
டுத்திக கொள்ள முடியும்‌, கட்டுப்படுத்து 
கிறார்‌ (ஓசே 1225; எரே 18:20). இறைவனின்‌ 
கோபம்‌ மற்றும்‌ இரக்கத்தின்‌ உணர்வுகள்‌ 
ஒன்றுக்கொன்று எதிராக முனைகின்றன (ஏச 
54:8 தொ சங்‌ 30:6). ஆனால்‌, இரண்டும்‌ 
தமக்கே உரிய வழிகளில்‌, மானிதன்பால்‌ 
இறைவன்‌ கொண்டுள்ள ஆர்வமிக்க பற்றை 
வெளிப்படுத்துகின்றன. அவருடைய நின 
மானது நரகத்துடன்‌ ஒப்பிடப்படவுள்ள இறு 
திநாள்வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 
அவருடைய இரக்கமுள்ள அன்பு விண்ண 
கத்தில்‌ என்றும்‌ ஆட்சி புரிகின்றது. ஆனால்‌ 


இறைவனின்‌ கடுஞ்சினம்‌ [தொடர்க] 


இப்போது பாவியை மனந்திரும்ப அழைக்‌ 
கின்ற தண்டனைகளில்‌ இங்கு செயல்புரிகி 
றது, இஸ்ராயேல்‌ படிப்படியாகவும்‌, பல்‌ 
வேறு வழிகளிலும்‌ வெளிக்கொணர்ந்த 
இணறைசினத்தின்‌ மறைபொருள்‌ இதுவே. 


2. சினமும்‌ புனிதக்‌ தன்மையும்‌: 

அ) மிகவும்‌ புனிகமிக்க இறைவனை 
ஆராதித்தல்‌: - தொன்மையான வாசகங்களின்‌ 
ஒரு தொகுதியானது இதன்‌ அறிவுக்குப்‌ 
பொருந்தாக பண்பை வெளிப்படுத்துகிறது. 
யாவேயின்‌ புனிதத்துவத்தை நோக்கி கண்மூ 
டித்தனமாக நெருங்குபவர்களை மரணம்‌ 
அச்சுறுத்துகிறது (யாத 19:9-25; 20:18-21; 
33:20; நீதி 13:22). பேழையைத்‌ தாங்கச்‌ 
சென்றபோது ஊசா மின்னலால்‌ தாக்கப்பட்‌ 
டார்‌ (2 சாமு 6:7). இதன்‌ ஒளியிலேதான்‌ 
சங்கத ஆசிரியர்கள்‌ துயரம்‌, தோய்‌, வய 
துக்கு முற்பட்ட மரணம்‌ மறறும்‌ பகைவாக 
ளின்‌ வெற்றி ஆகியவற்றை புரிந்து கொள்வர்‌ 
(சங்‌ 88:16) 90:7-10; 102:9-12). இத்தகைய 
நோக்கு, தீமையை அது இருக்கும்‌ தன்மையி 
லேயே பார்ப்பதால்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ 
தன்மையுடையது; ஆனால்‌ விளக்கப்படாக 
தீமையை இறைசினத்திற்குச்‌ சாற்றிக்‌ கூறு 
வது அறிவுக்கு ஒத்ததாகத்‌ தெரியவில்லை. 
ஆயினும்‌, இத்தகைய சினத்திற்குக்‌ கீழே 
எல்லா நிகழ்வுகளிலும்‌ உள்ள இறைபிரசன்‌ 
னம்‌ பற்றிய ஆழமான விசுவாசமும்‌, இறை 
வனுடைய புனிகத்தன்மையின்‌ முன்னிலை 
மில்‌ மரியாதைக்குரிய உணர்வும்‌ 
அமைந்துள்ளன (ஏச 63). 


பய 


ஆ) சினமும்‌ பாவமும்‌:- பிற்கால வாசகங்‌ 
களில்‌, விசுவாசியினுடைய வாழ்வைப்‌ பற்‌ 
றியே வினா எழுப்பக்‌ குறுக்கிடுகின்ற இறை 
வல்லமையின்‌ மீதான அச்சமிக்க வழிபாட்‌ 
டோடு விசுவாசி மனநிறைவு பெறுவ 
இல்லை. மாறாக, இறை பினத்தின்‌ பொரு 
ளைக்‌ காண முயலுகிறான்‌. இஸ்ராயேல்‌ 
இகனை வஞ்சக வெறுப்பாகவோ தான்‌ 
தோன்றித்தனமாகவோ எடுத்துக்‌ கொள்ள்‌ 
வில்லை. இத்தகைய கருத்தானது ஒருவரு 
டைய குற்றத்தையே மற்றொருவருக்கு மாற்‌ 
றிவிடுவதாய்‌ ' இருக்கும்‌. மாறாக, இஸ்ரா 


இறைவனின்‌ கடுஞ்சினம்‌ [சொடரங்ககி] 834 


யேல்‌ தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்‌ 
கிறது. முணுூமணுப்பவர்களையும்‌ (எண்‌ 
11:1), கொடிய நாக்குடைய மிரியாமையும்‌ 
(எண்‌ 12:1-10] தண்டிக்கும்‌ போது, இறை 
வனே அடிக்கடி குற்றம்‌ புரிந்தவர்களைச்‌ 
சுட்டிக்காட்டுகிறார்‌. சில நேரங்களில்‌ சமுதா 
யமே, இறை சினத்தைத்‌ தன்மேல்‌ வரவ 
ழைக்கிறது (யாத்‌ 32]. ஆக்கானைப்‌ பொறுத்‌ 
தவரை, குற்றவாளியைக்‌ கண்டுபிடிக்க இரு 
வுளச்சீட்டுகள்‌ போடப்பட்டன (யோசு 7). 
மனிதனுடைய பாவம்‌ இருந்ததால்தான்‌ 
அங்கு இறைசினமும்‌ இருந்தது. நீதிபதிகள்‌ 
நாவின்‌ தொகுப்பாளர்‌ இஸ்ராயேலுடைய 
வரலாற்றினைப்‌ பொது மக்களின்‌ பதிதம்‌, 
இறைசினம்‌ மற்றும்‌ இஸ்ராயேலின்‌ மன 
மாற்றம்‌ என்னும்‌ மூன்று நிலைகளில்‌ வடிவ 
மைக்கும்‌ போது, இத்தகைய உறுதிப்பாட்டி 
னால்‌ வழிநடத்தப்படுகிறார்‌. 


இவ்வாறு, பாவியால்‌ இறைவனுக்கு எதி 
ராகக்‌ கொண்டுவரப்பட்ட நடவடிக்கைக 
ளில்‌ எண்பிக்கப்படுபவர்‌ இறைவன்‌ ஒரு 
வரே (சங்‌ 51:6). இறைசினத்தின்‌ அடிப்படை 


பொருளானது, தூய அன்பின்‌ பொறா 
மையே என்பதை பாவி கண்டறிவான்‌. 
(இறைவாக்கினர்கள்‌, உடன்படிக்கையின்‌ 


மீதான மக்களின்‌ விசுவாசமற்ற நிலையின்‌ 
மூலம்‌, கடந்த காலத்‌ தண்டனைகளை விளக்‌ 
குகின்றனர்‌ (ஒசே 3:10; ஏச 9:11; எச 5:13]. 
அரிபுழு, உளுப்புப்‌ பூச்சி, சிங்கம்‌, வேடன்‌, 
கரடி முதலான ஓசேயின்‌ அச்சமூட்டும்‌ உரு 
வங்கள்‌ (ஒசே 5:12,14; 7:12; 13:8) இறை 
அன்பு எவ்வளவு முக்கியத்துவ மிக்கது என்ப 
தைக்காட்ட முயல்கின்றன. இஸ்ராயேலின்‌ 
தூயவர்‌. தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட 
மக்களில்‌ பாவத்தை அனுமதிக்க முடியாது. 
அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பணியை நாடு 
கள்‌ தாண்டிச்‌ செல்லுமாறு செய்கின்ற அவர்‌ 
களுடைய அகந்தைக்கு ஏற்றவாறு, சினமா 
னது நாடுகளின்‌ மீது விழுகின்றது (ஏச 
10:5-15; எச 25:15 தொ). இறைவனுடைய 
சனமானது இவ்வுலகின்மீது சுற்றி வட்டமி 
டுகிறதெனில்‌, அதற்கு அது ஒரு பாவ 
உலகாக இருப்பதே காரணம்‌. இந்த அச்சுறுத்‌ 
தும்‌ சினமானது பேரச்சத்தினால்‌ மனித 


னைத்‌ தாக்கி அவன்‌ தனது பாவத்தை அறிக்‌ 
கையிட்டு, அருளை எதிர்நோக்கச்‌ செய்கி 
றது (மீக்‌ 7:9; சங்‌ 90:7-8]. 


3. சினத்தின்‌ காலம்‌; - 

சமய உணர்வின்‌ வளர்ச்சியானது இன்‌ 
னும்‌ நிறைவு பெறவில்லை. குருட்டு வழி 
பாட்டிலிருந்து, பாவத்தை வெளியிடும்‌ 
நிலைக்குமாறி, பாவியைத்‌ தாக்கி வீழ்த்து 
கின்ற புனிதத்தன்மையைப்‌ பற்றிக கொள்‌ 
ளும்‌ நிலையை அடைந்தபின்னர்‌, பாவியை 
மீண்டும்‌ வாழ்விற்கு கொணர்கின்ற அன்‌ 
பினை ஏற்றுக்‌ கொள்வதற்கு மனிதன்‌ இன்‌ 
னும்‌ முன்னேற வேண்டும்‌. 


அ) சினமும்‌ அன்பும்‌:- தமது சினத்தை 
வெளிப்படுத்தும்போது, இறைவன்‌ வலி 
மையற்ற மனிதனைப்போல்‌ நடந்து கொள்‌ 
வதில்லை. அவர்‌ தமது உணர்ச்சிகளை 
அடக்கியாளுகிறார்‌. கில நேரங்களில்‌ சன 
மானது ''பற்கனிடையே இருக்கும்‌ இறைச்‌ 
சியை அவர்கள்‌ மென்று தின்று கொண்டிருக்‌ 
கும்போதே'' (எண்‌ 11:33) எபிரேயர்களை 
உடனடியாகத்‌ தாக்குகிறது. மிரியாமின்‌ 
நிகழ்ச்சியிலும்‌ இவ்வாறு நிகழ்கிறது (எண்‌ 
12:9). ஆனால்‌, இது பொறுமையற்ற நிலை 
யல்ல; ஏனெனில்‌, இறைவன்‌ ''சனங்‌ 
கொள்ள தாமதிப்பவர்‌'' (யாத்‌ 34:6; ஏச 48:9; 
சங்‌ 10:8). அவருடைய இரக்கம்‌ எப்போதும்‌ 
மிக அருகாமையில்‌ உள்ளது (எரே 3:12), 
வன்மையான உருவங்களின்‌ இறைவாக்கி 
னர்‌ எனப்படும்‌ ஓசேயா நூலிலும்‌, '*நமது 
கோபத்தின்‌ ஆத்திரத்தை நிறைவேற்ற மாட்‌ 
டோம்‌. மறுபடியும்‌ எப்பிராயிமை அழிக்க 
மாட்டோம்‌; ஏனெனில்‌ நாம்‌ இறைவன்‌, 
வெறும்‌ மனிதனல்ல'' (ஒசே 11:9) என்று 
நாம்‌ வாசிக்கிறோம்‌. இறைவன்‌ சினத்தினு 
டைய இறைவனாக இல்லாமல்‌, இரக்கத்‌ 
தின்‌ இறைவனாக உள்ளார்‌ என்பதை மணி 
தன்‌ படிப்படியாசு உணர்கிறான்‌. நாடு கடத்‌ 
தப்பட்ட அடையாள தண்டனைக்குப்‌ 
பிறகு, இறைவன்‌ இஸ்ராயேலிடம்‌ கூறுவ 
தாவது: *'குறுகிய காலந்தான்‌ நாம்‌ உன்‌ 
னைக்‌ கைவிட்டோம்‌, ஆனால்‌ மிகுந்த இரக்‌ 
கத்தோடு உன்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்வோம்‌. 


835 


பொங்கிய கோபத்தில்‌ ஒரு நொடிப்பொ 
முது உன்னிடமிருந்து நம்‌ முகத்தைத்‌ திருப்‌ 
பிக்கொண்டோம்‌; ஆயினும்‌, முடிவில்லாத 
அன்போடு உன்மேல்‌ இரக்கம்‌ கொள்வோம்‌ 
்‌* (ஏச 54:7-8). இரக்கத்தின்‌ வெற்றியானது, 
மக்களுடைய பாவங்களுக்காக மரணத்திற்கு 
வீழ்த்தப்பட்ட விசுவாசமிக்க ஊழியனின்‌ 
துன்பத்தைக்‌ கருத்தில்‌ கொள்கிறது; இது 
அநீதியையே நீதியாக மாற்றுகிறது (ஏச 
53:28). 


ஆ சினத்தினின்று விடுவிக்கப்படுதல்‌: - 
இறைவன்‌ தமது சினத்தினால்‌ கொணர்ந்த 
தண்டனைகள்‌ படிப்பிக்கும்‌ நோக்கத்தை 
மனிதனுனக்கு ெளிப்படுத்துகிறார்‌ 
(ஆமோ 4:6-11). ஏனெனில்‌, இறைவன்‌ 
கட்டுக்கடங்காத தாண்டுதலுக்கு உட்படா 
மல்‌. தனக்குரிய காலத்திலேயே தண்டிக்க 
றார்‌. இறைசினமானது, இரக்கத்தின்‌ பெருந்‌ 
திட்டத்தின்‌ ஒரு பகுதியாக தன்னையே 
வெளிப்படுத்துகிறது. எனவே, இது மனி 
தனை முடக்குகின்ற அழிவுக்குரிய பேயுரு 
வாக இல்லாமல்‌, இறைவனுடைய அன்பி 
னுக்கு மனம்‌ மாறுவதற்கான, அவனுக்கு 
விடப்பட்ட அழைப்பாக உள்ளது (எரே 
474], 


இறைவனுடைய நோக்கமானது இதயம்‌ 
நிறைந்த அன்பு என்பதால்‌, அவருடைய 
சினத்திவிருந்து விடுவிக்கப்படுமாறு இஸ்ரா 
யேல்‌ வேண்டலாம்‌. அதனுடைய பலிகள்‌, 
மந்திரத்தின்‌ மூலம்‌ இறை ஆற்றலை மயக்கு 
இன்ற விருப்பததினின்று எழாமல்‌, இறைநீ 
தியின்மீது கொண்ட விசுவாசத்தினின்று 
எழுகின்றன. இது இறைவன்‌ தமது சினத்‌ 
தைத்‌ திரும்ப பெற்றுக்கொள்வார்‌ என்ப 
தையே வேண்டுதல்‌ செபங்களும்‌ வெளிப்ப 
டுத்துனன்றன. மோசே விசுவாசமற்ற மக்க 
ளுக்காகவும்‌ (யாத்‌ 32:11.31-32; எண்‌ 11:1-2; 
14:1-12...), அல்லது தனிப்பட்ட பாவிக்காக 
வும்‌ (எண்‌ 12:13; உ.ப. 9:20) வேண்டுகிறார்‌. 
இவ்வாறே, ஆமோஸ்‌ இஸ்ராயேலுக்காக 
வும்‌ (ஆமோ 7:25) எரேமியா யூதாவிற்காக 
வும்‌ (எரே 14:7 தொ; 18:20), யோபு தனது 
நண்பர்களுக்காகவும்‌ (யோபு 42:7-8) வேண்‌ 


இறைவனின்‌ கடுஞ்சினம்‌ [தொடர்க] 


டுகிறனர்‌. இதன்‌ விளைவாக, இறைசினதை 
தின்‌ விளைவுகள்‌ குறைகின்றன (எண 14; 
உப 9); அல்லது கட்டுப்படுத்தப்படுகன்றன 
(எண்‌ 11; 2 சாமு 24). வேண்டுதல்களைச்‌ 
சமர்ப்பிக்கும்‌ விதம்‌, இஸ்ராயேலுக்கும்‌ 
இறைவனுக்கும்‌ இடையிலுள்ள உறவு முறி 
யவில்லை எனக்காட்டுகின்றன (யாத்‌ 32:12; 
எண்‌ 4:15-16) சங்‌ 74:2). இந்த உரையாட 
வில, வேண்டுபவர்கள்‌ தங்களது வவினமை 
யற்ற நிலைக்காக மன்றாடி (ஆமோ 7:2.5; 
சங்‌ 79:6), இறைவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக இரக்கமும்‌ பிரமாணிக்கமும்‌ உள்ள 
வர்‌ என்று அவருக்கே நினைவூட்டுகின்றனர்‌ 
(எண்‌ 14:18). 


இ) சினமும்‌ தண்டனையும்‌:- கடினமான 
பாவியை வீழ்த்துகின்ற சினத்தை அழுத்திக்‌ 
கூறும்‌ நிலையினினறு, பாவியினுடைய மன 
மாற்றத்திற்காகவும்‌ இருந்துதலுக்காகவும்‌ 
ஏற்ற தண்டனைகளை வலியுறுத்தும்‌ 
நிலைக்கு முன்னேறும்போது, இறைவனது 
சினத்தைப்பற்றிய முந்தைய கருத்தினை 
இஸ்ராயேல்‌ முழுமையாக விலக்கிவிடுவ 
தில்லை. மாறாக, துல்லியமாக அதற்குரிய 
இடத்தை அளிக்கிறது. அதாவது, இறுதிநா 
ளில்‌ அது நிறைவேறும்‌. ஆமோஸ்‌ குறிப்‌ 
பிட்ட இருளின்‌ நாளானது (ஆமோ 4:18 
தொ.), பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட பக்தி 
யுள்ளோரைத்‌ தவிர (சங்‌ 30:6; 65:3-4; 103:3) 
யாருமே தப்பிக்க முடியாக, '*சினத்தின்‌ 
நாளாக”! (செப்‌ 1:5-2:3) மாறுகிறது. இந்நாள்‌ 
புறவினத்தாருக்கும்‌ (சங்‌ 9:17-18; 56:8; 79:6 
தொ), இஸ்ராயேல்‌ சமுதாயத்தில்‌ உள்ள 
பாவிகளுக்கும்‌ (சங்‌ 7:7; 11:5-6; 28:4; 94:22] 
சினத்தின்‌ நாளாக உள்ளது. 


இவ்வாறாக. இருவிதமான சினம்‌ வேறுப 
டுத்கப்பட்டது. வரலாற்றின்‌ காலப்போக்‌ 
இல்‌, இறைதண்டனைகள்‌ நிரந்தரமாக தாக்கி 
வீழ்த்துகின்ற இறைசினமாக இல்லாமல்‌, 
இறுதி சினத்தை முன்குறிக்கின்ற உருவங்க 
ளாக உள்ளன. அவற்றின்‌ மூலம்‌, காலத்தின்‌ 
இறுதியில்‌ விழவேண்டிய சினமானது, 
எல்லா புனிதமும்‌ மிக்க இறைவனுடைய 
அன்பின்‌ ஒரு கூறை வெளிப்படுத்தி நலந்த 


இறைவனின்‌ கடுஞ்சினம்‌ (தொடரச்‌) 836 


ரும்‌ பணியைச்‌ செய்கின்றது. தம்முடைய 
பாவம்‌ நிறைந்த மக்களோடு இறைவன்‌ 
கொள்ளும்‌ இந்த சந்திப்புகள்‌, இந்த இறுதி 
சினத்தின்‌ பொருளிலேயே புரிந்து கொள்‌ 
ளப்பட வேண்டும்‌. இப்போது பொறுமை 
யோடு வருகிறார்‌. இறுதிச்‌ சினத்தைச 
செயல்படுத்துவதைத தள்ளிவைக்கிறார்‌ (2 
மக்‌ 6:12-17). அருளின்‌ இறுதுக்காலத்திற்கு 
முன்‌ சினத்தின்‌ காலம்‌ செல்லவேண்டும்‌ 
என்பதை வெளிப்பாட்டு இலக்கிய ஆசிரியர்‌ 
கள்‌ தெளிவாகக்‌ கண்டனர்‌: ''எம்மக்களே, 
உங்கள்‌ அறைகளில்‌ நுழைந்து கொள்ளுங்‌ 
கள்‌, உள்ளிருந்து கதவைச்‌ சாத்திக்‌ கொள்‌ 
ளுங்கள்‌; ஆத்திரம்‌ தணியும்‌ வரையில்‌ 
கொஞ்ச தேரம்‌ நீங்கள்‌ மறைந்திருங்கள்‌'' 
(ஏச 26:20; தானி 8:19; 11:36). 


ஆ. புதிய ஏற்பாடு 

முன்னோடியான இருமுழுக்கு யோவா 
னின்‌ போதனையிலிருந்து (மத்‌ 3:7) புதிய 
ஏற்பாட்டின்‌ இறுதி பக்கங்கள்வரை (இரு 
வெளி 12:10) அருளின்‌ நற்செய்தியானது 
தனது செய்தியின்‌ அடிப்படை உறுப்பாக 
இறைவனின்‌ சினத்தைக்‌ கொண்டுள்ளது. 
அதனை விட்டுவிடுவதென்பது, கடவுளின்‌ 
சினமென்பது ''நல்ல இறைவனுக்கு”! முற 
றிலும்‌ புறம்பானது என்று கூறிய மார்சியோ 
னின்‌ பதிதக்‌ கருத்தை மீண்டும்‌ புதுப்பிப்ப 
தாக இருக்கும்‌. ஆனால்‌, கிறிஸ்துவின்‌ வரு 
கையானது, பழைய ஏற்பாட்டின்‌ அடிப்ப 
டைக்‌ கருத்துக்களை நிறைவேற்றும்‌ போது 
அவற்றை மாற்றியும்‌ அமைக்கின்றது. 


7. உருவங்களும்‌ உண்மையும்‌: - 

அ) இறை ''உணர்ச்சியும்‌'” சினத்தின்‌ 
விளைவுகளும்‌:- பழைய ஏற்பாட்டு உருவங்‌ 
கள்‌ தொடர்ந்தாலும்‌ பொருளில்‌ மாற்றமுள்‌ 
ளது. நெருப்பு (மத்‌ 5:22; 1 கொரி 3:13.15), 
அடியோடழிக்கும்‌ ஆவி (1 தெச 1:8; 2:8), 
மது, கண்ணம்‌, மதுப்பிழியும்‌ ஆலை, சினத்‌ 
தின்‌ எக்காளங்கள்‌ (திருவெளி 14:10,8; 16:1 
தொ) ஆகிய அனைத்துமே உபயோகிக்சுப்‌ 
பட்டாலும்‌, இறைவனுடைய எதிர்செய 
லின்‌ உளநிலையை விளக்குவதற்குப்‌ பதி 
வாக, அதன்‌ விளைவுகளை விவரிக்கின்றன. 


நாம்‌ இறுதிக்காலங்களில்‌ நுழைந்துள்‌ 
ளோம்‌. திருமுழுக்கு யோவான்‌ தண்டனை 
யின்‌ நெருப்பைப்‌ போதிக்கிறார்‌ (மத்‌ 3:12]. 
திருமண விருந்து பற்றிய உவமையில்‌ 
இயேசு அவருடைய சொற்களை எதிரொ 
லிக்கிறார்‌ (மத்‌ 22:7). இயேகவினுடைய 
சுருத்தின்படியும்‌, பகைவனும்‌ நம்பிக்கையற்‌ 
றவனும்‌ அழிக்கப்பட்டு (லூக்‌ 19:27; 12:46) 
முடிவில்லா நெருப்பில்‌ எறியப்படவேண்‌ 
டும்‌ (மத்‌ 13:42) 25:41). 


ஆ] இயேசுவின்‌ சினம்‌:- புதிய ஏற்பாடு, 
இறைஏவுதல்‌ பெற்ற வார்த்தைகளின்‌ பேரச்‌ 
சத்திற்கு அப்பாலும்‌, புனிதம்‌ நிறைந்த 
இறைவனுக்கும்‌ அவருடைய பாவமிக்க மக்‌ 
களுக்கும்‌ இடையில்‌ மூழ்கடிக்கப்பட்ட 
இறைவாக்கிளர்களின்‌ துன்பியலுக்கு அப்பா 
லும்‌ செல்கிறது. இவை இரண்டிற்கும்‌ 
மேலான பேரச்சமும்‌ துன்பியலும்‌ நிறைந்த 
தாக கடவுளாகிய மனிதனின்‌ எதிர்செயல்‌ 
உள்ளது. இயேசுவில்‌ இறைவனின்‌ சினம்‌ 
வெளிப்படுத்தப்படுதிறது. இயேசுவின்‌ 
நடத்தையானது, எப்போதுமே கிளாந்தெ 
மாத 'ஸ்டோயிக” கனுடையது போன்றதாக 
இல்லை (யோவா 11:33). ஏனெனில்‌, அவர்‌ 
ஆற்றலுடன்‌ சாத்தானை ஆணையிடுகிறார்‌ 
(மத்‌ 4:10; 16:23) பேய்களை அச்சுறுத்து கிறார்‌ 
(மாற்‌ 1:25). பேய்த்தனமான சூழ்ச்சிகளையு 
டைய மனிதர்களுக்கு எதிராக (யோவா 
8:24), குறிப்பாக பரிசேயர்களுக்கு எதிராகக்‌ 
(மத்‌ 12:34) கடும்‌ சனம்‌ கொள்கிறார்‌. அவரு 
டைய கோபமானது இறைவாக்கினர்களைக்‌ 
கொன்றவர்களுக்கு எதிராகவும்‌ (23:30), 
போலி வேடதாரிகளுக்கு எதிராகவும்‌ எழுகி 
றது (15:7). யாவேயை போன்று இயேசுவம்‌, 
இறைவனை எழுகின்றவனை 
நோக்கி தமது சினத்தைத்‌ இருப்புகன்றார்‌. 


எதுக்க 


கழ்படியாகவர்களையும்‌ [மாற்‌ 1:43; மத்‌ 
9:30), குறைவான விசுவாசத்திற்காக தமது 
சடர்களையும்‌ (மத்‌ 17:17) இயேசு கடுமையா 
கக்‌ கடிந்து கொள்கிறார்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக, இரக்கத்தின்‌ தந்தையால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட ஊதாரி மைந்தனின்‌ மூத்த 
சகோதரனைப்போன்று (லூக்‌ 15:28), இரசக்‌ 


637 


கம்‌ காட்டாதவர்களுக்கு எதிராக (மாற்‌ 3:5] 
அவருடைய சினம்‌ கிளர்ந்தெழுகிறது. இறு 
தியாக, விருந்தளித்த தலைவனைப்‌ போன்‌ 
றும்‌ (லூக்‌ 14:21). அல்லது இரக்கமற்ற 
ஊழியனின்‌ தலைவனைப்‌ போன்றும்‌ (லூக்‌ 
18:34), நீதிபதியின்‌ சினத்தை இயேசு காட்டு 
தின்றார்‌. எனவே, அவர்‌ மனம்‌ வருந்தாத 
நகரங்களைக்‌ கண்டிக்கிறார்‌ (மத்‌ 11:20-21), 
மற்றும்‌ ஆலயத்திலிருந்து விற்பணையாளர்‌ 
களை விரட்டுகிறார்‌ (மத்‌ 21:12-13), மற்றும்‌ 
கனிகொடாத அத்திமரத்தை சபிக்கிறார்‌ 
(மாற்‌ 11:21). இறைவனுடைய சினத்தைப்‌ 
போன்று, செம்மறியின்‌ சினமும்‌ வெறுமை 
யான வார்த்தையல்ல (இருவெளி 6:16; எபி 
10:31). 


2. சினத்தின்‌ காலம்‌: - 

அர்‌ நீதியும்‌ சினமும்‌: தம்முடைய மண்‌ 
ஹுலக வருகையின்மூலம்‌ நமதாண்டவர்‌ 
மீட்பின்‌ வரலாற்றை இரண்டு கால கட்டங்க 
ளாகப்‌ பிரித்தார்‌. இந்தப்‌ புதிய செய்திக்குப்‌ 
பவுல்‌ இறைவல்லுநர்‌ ஆவார்‌. விசுவாசிப்‌ 
போர்‌ அனைவரின்‌ நலனுக்காக 
இறைவனின்‌ நீதியையும்‌ அவிசுவாசிக்கு 
இறைவனின்‌ சினத்தையும்‌ கிறிஸ்து வெளிப்‌ 
படுத்தினார்‌. பழைய ஏற்பாட்டில்‌ வலியுறுத்‌ 
தப்பட்ட புலன்சார்ந்த தண்டனைகளைப்‌ 
போன்று, இச்சினழமும்‌ இறைவனின்‌ இறுதி 
சினத்தை முன்நோக்குகிறது. திருமுழுக்கு 
யோவானின்‌ நோக்கில்‌ மெசியாவின்‌ இவவு 
லக வருகை இறுதிக்கால வருகையோடு 
இணைகன்றது. அதனால்‌ இயேசுவின்‌ பணி 
மக்கள்மேல்‌ வரும்‌ இறுதித்‌ தீர்ப்பாகறது. 
நீதியும்‌, இறைசினமும்‌ இறைசெயலின்‌ இரு 
பரிமாணங்களாக, முழுமையாக வெளிப்ப 
டுத்தப்படும்‌ இடைக்காலத்தை இயேசு 
துவக்கினார்‌ என்று பவுல்‌ கற்பிக்கிறார்‌ 
சமுதாய சக்தியை இறைவனுடைய கருவி 
யாக, “தீமை செய்பவனைப்‌ பழிவாங்கக்‌ 
கடவுளால்‌ குறிக்கப்பட்ட ஏவலார்களாக 
(உரோ 13:4) பயன்படுத்துவதுபோன்ற சில 
பழைய ஏற்பாட்டுக்‌ கருத்துக்களைப்‌ பவுல்‌ 
கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ பவுலின்‌ முக்‌ 
கிய பணியானது இறைவனின்‌ முன்னால்‌ 


இறைவனின்‌ சடுகுனெம்‌ (தொட சரி) 


மனிதனுடைய புதிய நிலையை விவரிப்பதா 
கும்‌. 


ஆ)  சினத்திவிருந்து இரக்கத்திற்கு:- 
தொடக்கத்திலிருந்து மனிதன்‌ பாவியாவான்‌ 
(உரோ 1:18-32), மரணத்திற்கு உரியவன்‌ 
(3:20). அவர்‌ உண்மையில்‌, அழிவின்‌ விளம்‌ 
பில்‌ உள்ள ' “சினத்தின்‌ கலன்‌'' (9:22; எபே 
2:3), இறைசினத்தின்‌ குறியாக உள்ளான்‌. 
"கடவுளின்‌ சனமே விசுவாசம்‌ கொள்ளாத 
வன்மேல்‌ வந்து தங்கும்‌” [யோவா 3:36) 
என்று எழுதுவதன்‌ மூலம்‌ 
இதனை மாற்றியமைக்கிறார்‌. மனிதன்‌ பிற 
வியிலேயே பாவியாக இருப்பதால்‌, இறை 
அமைப்புகளில்‌ மிகமிக புனிதமானதையும்‌ 
அவன்‌ தீமைக்கு மாற்ற முடியம்‌. எனவே, 
புனித சட்டமானது ''சனத்தை கொணர்றெ 
து” (உரோ 4:15). ஆனால்‌ இறைவனுடைய 
திட்டமானது இரக்கமிக்கதாய்‌ இருப்பத 
னால்‌, சினத்தின்‌ கலன்கள்‌, மனமாற்றத்தை 
தேர்ந்தெடுத்து, மகிமைக்கென அவர்‌ முன்‌ 
னரே தயாரித்து வைத்த ''இரக்கத்தின்‌ கலன்‌ 
களாக'' மாறலாம்‌ (9:23). புறவினத்தாரோ 
யூதரோ யாரும்‌ இதைச்‌ செய்யலாம்‌ "என 
னில்‌, அனைவருக்கும்‌ இரக்கம்‌ காட்டுவதற்‌ 
காக இறைவன்‌, அனைவரும்‌ 8ழ்ப்படியா 
மையின்‌ கொடுமையால்‌ கட்டுண்டு கடக்கச்‌ 
செய்தார்‌!” (11:32). பழைய ஏற்பாட்டில்‌ 
உள்ளது போன்றே, இறைவன்‌ தமது சினத்‌ 
திற்குக்‌ கட்டுக்கடங்காத சுதந்திரம்‌ அளிப்ப 
இல்லை. பாவியை பொறுத்துக்‌ கொள்வ 
தால்‌ தமது ஆற்றலையும்‌, பாவியை மன 
மாற்றத்திற்கு அழைப்பதால்‌ தமது நன்மை 
தனத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


யோவான்‌ 


பி, னெத்தினின்று விடுவிக்கப்படுதல்‌: - 

அ) இயேசுவும்‌ இறைவனின்‌ சினமும்‌:- 
கிறிஸ்துவின்‌ வருகையினால்‌ ஏற்பட்ட 
அடிப்படை மாற்றமானது, ''வரவிருக்கும்‌ 
சினத்தினினறு'' (மத்‌ 3:7) நம்மை விடுவிப 
பது இதுமுதல்‌ சட்டமாக இல்லாமல்‌, இயே 
சுவே ஆவார்‌ (1 தெச 1:10) என்பதாகும்‌, 
இறைவன்‌ இனி ஒருபோதும்‌, நம்மை சினத்‌ 
திற்கு ஆளாக்காமல்‌ மீட்பிற்கு உட்படுத்தி 
னார்‌: (1 தெச 5:9). ''இறைவனுக்கு ஏற்பு 


றைவனைனை செம்மறி 


டையவர்களாக்‌, இறுதித்தண்டனைக்குக்‌ 
தப்பி மீட்பு பெறுவோம்‌' ' என அவர்‌ நமக்கு 
உறுதியனிக்கிறார்‌ (உரோ 5:9). மேலும்‌, 
நம்முடைய விசுவாசமே நம்மை ''மீட்பு 
பெறுபவர்களுடன்‌'' சேர்க்கிறது (1 கொரி 
1:18). அவர்‌ மூலமாக நாம்‌ இறைவனுடைய 
நீதியாக உருவாவதற்காக (2 கொரி 1:18) 
இயேசு, பாவமாக உருவாகி, ''உலகின்‌ 
பாவத்தை பொக்கிவிட்டார்‌'' (யோவா 
1:29). நாம்‌ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, சிலு 
வையில்‌ இறப்பதன்மூலம்‌, அவர்‌ சபிக்கப்‌ 
பட்டவரானார்‌ (கலா 3:13). அன்பு மற்றும்‌ 
புனிதத்தின்‌ வலிமை இயேசுவில்‌ ஒன்று 
சேர்ந்ததன்‌ மூலம்‌, பாவம்‌ ஆதியவர்மேல்‌ 
சினம்‌ விழும்போது, அன்பே வெற்றிக்‌ 
கொள்கிறது. இனத்திற்கு பின்னால்‌ அன்பி 
னைத்தேடி அலைகின்ற மனிதனின்‌ நீண்ட 
பயணமானது, இயேசுவின்‌ மரணத்தில்‌ 
நிறைவுபெற்று ஒன்று சேர்கிறது. அவரில்‌ 
விசுவாசங்கொள்வோர்‌ அனைவரும்‌, எப்‌ 
போதும்‌ சினத்தினின்று விடுவிக்கப்படுவ 
தற்காக, இறுதி சினத்தை எதிர்நோக்குகின்ற 
தருணமாக இது உள்ளது. 


ஆர்‌ சினத்தின்‌ நாளினை எதிர்பார்த்திருத்‌ 
தல்‌:- இறைவனின்‌ சினத்தினின்று முழுமை 
யாக விடுவிக்கப்பட்ட பின்னர்‌, திருச்சபை 
யானது சாத்தானுடன போர்‌ புரியும்‌ இடமா 
கத்‌ தொடர்ந்து உள்ளது. ஏனெனில்‌, ''௮அ 
லகை கடுங்கோபத்துடன்‌ நம்மிடையே வந்‌ 
துள்ளது'' (இருவெளி 12:12). அவன்‌ பெண்‌ 
ணடைனும்‌, அவளுடைய சந்ததியுடனும்‌ 
போரிட்டு, இறைசினத்தினுடைய கொடிய 
மதுவினால்‌ நாடுகளை மயக்க வந்துள்ளான்‌ 
(14:8 தொ). ஆனால்‌, திருச்பையோ இறை 
சினத்தின்‌ மீதான இந்த நையாண்டியின்‌ மீது 
எப்பயமும்‌ கொள்ளவில்லை; புதிய பாபி 
லோன்‌ வீழ்ச்சியுறும்‌ என்பதில்‌ அது உறுதி 
யாக உள்ளது. எனெனில்‌, ''எல்லாம்‌ வல்ல 
இறைவனின்‌ கடுஞ்சினம்‌ என்னும்‌ ஆலை 
யின்‌ மீது நடக்கின்ற '' (19:15) அரசர்க்கெல்‌ 
லாம்‌ அரசரானவர்‌ வருகிறார்‌. இவ்வாறு, 
இறுதி நாளில்‌, இறைவனுடைய வெற்றி 
யைப்‌ பற்றி அது உறுதி கொண்டுள்ளது. 


838 


இறைவனின்‌ செம்மறி (LAB Of 0002) 

புதிய ஏற்பாட்டின்‌ பல நூல்களில்‌ 
(யோவான்‌, அப்போஸ்தலர்‌ பணி, 1 
பேதுரு. மற்றும்‌ குறிப்பாக திருவெளிப்‌ 
பாடு), கிறிஸ்து செம்மறியாகக்‌ காட்டப்படு 
கிறார்‌; இக்கருத்தானது பழைய ஏற்பாட்டிலி 
ருந்து, இரு வேறுபட்ட நோக்குகளிலிருந்து 
வளர்ச்சியுறுறெது. 


1. இறைவனின்‌ ஊழியன்‌:- தனது விரோ 
திகளால்‌ துன்புறத்தப்பட்ட நிலையில்‌ இறை 
வாக்கினர்‌ எரேமியா தன்னை *'வெட்டுவதற்‌ 
குக்‌ கூட்டிக்‌ கொண்டு போகப்படும்‌ செம்ம 
றிக்கு'' ஒப்பிடுகின்றார்‌ (எரே 11:19). இதன்‌ 
விளைவாக, ''அடிப்பதற்கு இழுத்துச்‌ செல்‌ 
ப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும்‌, உரோமம்‌ 
கத்தரிப்போன்‌ முனனிலையில்‌ கத்தாத செம்‌ 
மறியாடு போலும்‌'' [ஏச 83:7) தோன்றுகிற, 
மரிக்கும்போதும்‌ மக்களின்‌ பாவங்களுக்காக 
மன்றாடும்‌ இறைவனின்‌ ஊழியனுக்கு இந்த 
உருவகம்‌ சாற்றிக்‌ கூறப்படுகின்றது. ஊழிய 
னுடைய தாழ்ச்சியினையும்‌, வருவதை ஏற்‌ 
றுக்‌ கொள்ளும்‌ பொறுமையினையும்‌ வலியு 
றுத்தும்‌ இப்பகுதியானது, எத்தியோப்பிய 
அரசியின்‌ அண்ணகனுக்குப்‌ பிலிப்பு விளக்‌ 
குவதுபோல, கிறிஸ்துவின்‌ இறுதி நிலையி 
னைப்பற்றி முழுமையாக அறிவிக்கின்றது 
(அஃப்‌. 8:01.35) தலைமைச்சங்கத்தின்முன்‌ 
இயேசு பேசாதிருந்ததையும்‌ (மத்‌ 26:60), 
பிலாத்துவிற்குப்‌ பதில்‌ கூறாமல்‌ நின்றதை 
யும்‌ (யோவா 19:9), நற்செய்தியாளர்கள்‌ 
குறிப்பிடும்போது இந்நிகழ்ச்சியினையே 
பின்நோக்குகின்றனர்‌. நான்காவது நற்செய்தி 
யின்படி, இயேசுவை, ''உலகின்‌ பாவங்க 
ளைப்‌ போக்குகிற இறைவனின்‌ செம்மறி 
(யோவா 1:29; ஏச 53:7.12; எபி 9:28) என்று 
திருமுழுக்கு யோவான்‌ சுட்டிக்காட்டும்‌ 
போது, இதனையே குறிப்பிடுவதாகக்‌ கருத 


விடப்‌. 


2. பாஸ்காச்‌ செம்மறி:- அடிமைகளாயி 
ருந்த தமது மக்களை எகிப்தியரிடமிருந்து 
விடுவிக்க கடவுள்‌ ர்மானித்தவுடன்‌, 'மறு 


- வற்றதும்‌, ஆண்‌ பாலானதும்‌, ஒரு வயதுடை 


யதுமான: (யாத்‌ 12:5) செம்மறியை நெருப்‌ 


839 


பில்‌ சட்டு, இரவில்‌ அதனை உண்டு, அதனு 
டைய இரத்தத்தினால்‌ தங்களது வீட்டு 
வாசல்‌ முகப்பில்‌ முத்திரையிடுமாறு, ஒவ்‌ 
வொரு எபிரேய குடும்பத்திற்கும்‌ இறைவன்‌ 
கட்டனளையிடுகின்றார்‌. இந்த முத்திரையின்‌ 
மூலம்‌, எல்லா எகிப்திய தலைப்பேறுகளை 
யும்‌ அழிக்க வரும்‌ இறைவனின்‌ தூதரிடமி 
ருந்து, அவர்கள்‌ மட்டும்‌ காப்பாறறப்படுகி 
றார்கள்‌. பழைய கருத்தை மேலும்‌ வளப்ப 
டுத்தி, யூத மரபானது பிற்காலத்தில்‌ செம்மறி 
யின்‌ இரத்தத்திற்கு மீட்பின்‌ பொருளை 
அளிக்கின்றது: ''விருத்தசேதன உடன்படிக்‌ 
கையின்‌ இரத்தத்தினாலும்‌, பாஸ்கா இரத்தத்‌ 
இனாலும்‌. நாம்‌ உங்களை எகிப்தினின்று 
விடுவித்தோம்‌''. பாஸ்கா செம்மறியின்‌ 
இரத்தத்தினாலேயே எகிப்திய அடிமைத்த 
ளையினின்று எபிரேயர்‌ விடுவிக்கப்பட்டு, 
புனிதப்படுத்தப்பட்ட மக்களாகவும்‌ குருக்க 
னின்‌ அரசாகவும்‌ ஆனார்கள்‌ (யாத்‌ 19:6), 
உடன்படிக்கையால்‌ இறைவனோடு 
பிணைக்கப்பட்ட மோசேயின்‌ சட்டத்தின்‌ 
படி ஆளப்பட்டனர்‌. 


கிறிஸ்துவ மரபானது கிறிஸ்துவில்‌ உண்‌ 
மையான பாஸ்காச்‌ செம்மறியைக்‌ காணடு 
றது (பாஸ்கா திருப்பவியின்‌ தொடக்க 
வுரை). பேதுருவின்‌ முதல்‌ திருமுகத்தின்‌ 
அடிப்படையாகவும்‌ யோவானின்‌ நூல்கள்‌ 
மற்றும்‌ எபிரேயருக்கான திருமுகத்தில்‌ எதி 
ரொலிப்பதாகவும்‌ உள்ள ஞானஸ்நான உப்‌ 
தேசத்தில்‌, அவரது மீட்புப்பணி முழுமை 
யாக விவரிக்கப்படுகன்றது. இயேசுவே, 
தமது இரத்தத்தினை விலையாகக்கொடுத்து 
மனிதரை மீட்கின்ற (1 பேதுரு 1:18 தொ; 
திருவெளி 3:9 தொ; எபி 9:12-15]), மறுவற்ற 
(யாத்‌ 12:5), அதாவது பாவமற்ற (1 பேதுரு 
1:19; யோவா 1:29; திருவெளி 5:6) செம்மறி 
யாவார்‌. சிலைவழிபாட்டிலிருந்து தோன்‌ 
றிய (1 பேதுரு 1:17.18; 4:2 தொ) ஒழுக்கக்‌ 
கேட்டிற்கு அளிக்கப்பட்ட தீய உலதிலி 
ரத்து, மண்ணுலகினின்று அவர்களை, 
அவர்‌ இவ்வாறு மீட்டார்‌ (திருவெளி 14:37]. 
அதனால்‌ அவர்கள்‌ இப்போதுமுதல்‌ பாவத்‌ 
இனை ஒதுக்கி (1 பேதுரு 1:15 தொ; யோவா 
1:29; 1 யோவ 3:5-9), அரச குருத்துவத்திருக்‌ 


இறைவணின்‌ செம்மறி [தொடர்க] 


கூட்டமும்‌, உண்மையான பரிசுத்த குலமும்‌ 
ஆகின்றனர்‌ (2 பேதுரு 2:9: திருவெளி த:9 
தொ; யாத்‌ 19:8), பழி கூற முடியாத வாழ்க்‌ 
கையின்‌ புனித வழிபாட்டை இறைவனுக்கு 
அளிக்கக்கூடியவர்களுமாகிறார்கள்‌ (1 
பேதுரு 2:3; எபி 9:14). இறையரசின்‌ ஒளிக்‌ 
காக அவர்கள்‌ புறஇனத்தாரின்‌ இருளை 
விட்டு விட்டனர்‌ (1 பேதுரு 2:9); இதுவே 
அவர்களது புனித யாத்திரையாகும்‌. செம்ம 
றியின்‌ இரத்தத்தினால்‌ (இருவெளி 12:11) 
பார்வோனை மாதிரியாகக்‌ கொண்ட சாத்‌ 
தானை வெற்றி கொண்டதனால்‌ அவர்களு 
டைய மீட்பினைக்‌ கொண்டாடும்‌ ' மோசே 
யின்‌ மற்றும்‌ செம்மறியின்‌ நன்றிப்பாடலலை'' 
(திருவெளி 15:38; 7:9 தொ; 14-17; யாத்‌ 15) 
அவர்கள்‌ இசைத்துப்‌ பாடலாம்‌. 


கிறிஸ்துவில்‌ உண்மையான பாஸ்கா செம்‌ 
மறியைக்‌ காணும்‌ இப்பாரம்பரியம்‌ கிறிஸ்த 
வத்தின்‌ துவக்கத்துற்கே செல்கின்றது. நமது 
பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்ட 
தால்‌, ''நேர்மை, உண்மை'' என்னும்‌ புளி 
யாத அப்பத்தையே உண்ணுமாறு பவுல்‌, 
கொரிந்து நகர விசுவாசிகளுக்கு அறவுரை 
கூறுகிறார்‌ (1 கொரி 5:7). செம்மறியாயெ 
கிறிஸ்துவைப்பற்றிப்‌ புதிய படிப்பினை 
எதையும்‌ இங்கு அவர்‌ பரிந்துரைக்க 
வில்லை. இ.பி.55-57-இல்‌ இத்திருமுகத்தை 
எழுதுவதற்கு முன்னர்‌ நிலவிய, கிறிஸ்தவ 
பாஸ்காவின்‌ சமயச்சடங்குப்‌ பாரம்பரியத்‌ 
தையே அவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. யோவா 
னின்‌ காலக்கணிப்பினை ஏற்கும்‌ பட்சத்தில்‌, 
கிறிஸ்துவின்‌ மரணம்‌ பற்றிய நிகழ்ச்சியே 
இம்மரபிற்கான அடிப்படையினை அளித்தி 
ருக்கக்‌ கூடும்‌. புளியாத அப்பவிழாவிற்கு 
முந்திய இரவில்‌ (யோவா 18:29; 19:14.31), 
இவ்வாறு முூறைமைகளின்படி 
பாஸ்கா நாளில்‌, கோவிலில்‌ செம்மறியாடு 
கள்‌ பவியிடப்படும்‌ அதே பிற்பகல்‌ வேளை 
யில்‌ (யோவா 19:33). இயேசு கொலை 
செய்யப்பட்டார்‌. அவரது மரணத்திற்குப்‌ 
பின்னர்‌, மற்ற குற்றவாளிகளுக்கு செய்தது 
போல, அவருடைய கால்களை அவர்கள்‌ 
முறிக்கவில்லை (யோவா 19:33). பாஸ்கா 


செம்மறி பற்றிய சடங்குமுறைக்‌ குறிப்பு 


சட்ட 


இறைவனின்‌ செயல்கள்‌ 


நிறைவேறுவதை நற்செய்தியாளர்‌ இந்தி 
கழ்சகியில்‌ காண்லிறார்‌ (யோவா 19:56; யாத்‌ 
12:46). 


3. விண்ணகச்‌ செம்மறி:- பாஸ்கா செம்ம 
றியாகிய கிறிஸ்து பற்றிய கருத்தினை முழு 
மையாகப்‌ போற்றிக்‌ காக்கும்‌ அதே வேளை 
யில்‌, பலியிடப்பட்ட செம்மறியின்‌ வலுக்கு 
றைவானநிலைக்கும்‌ விண்ணக மாட்சி 
மைக்கு அவர்‌ உயர்த்தப்படுதல்‌ அளிக்கின்ற 
வல்லமைக்கும்‌ இடையே குறிப்பிடத்தக்க 
வேறுபாட்டினை திருவெளிப்பாடு ஏற்படுத்‌ 
துகிறது (திருவெளி 5:9 தொ). மீட்பின்‌ 
பலியினால்‌ செம்மறியாக உள்ள கிறிஸ்து, 
அதே நேரத்தில்‌, இமையின்‌ வல்லமையின்‌ 
கீழ்‌ அடிமைகளாக இருந்த இறைமக்களை 
விடுவித்த வெற்றியின்‌ மூலம்‌ ஒரு சிங்கமாக 
வம்‌ உள்ளார்‌ (5:5 தொ 12:11). இறைவனின்‌ 
அரியணையினை அனுபவித்துக்‌ கொண்டு 
(22:1.3) விண்ணக உயிரினங்களின்‌ ஆராத 
ளையினை பெறுகின்ற அவர்‌ (8.12: 7:10), 
இறைவல்லமையினை அணிந்தவராக உள்‌ 
ளார்‌. அவரே கொடியவர்களுக்கு எதிராக 
இறைவனுடைய தீர்ப்புக்களைச்‌ செயல்ப 
டுத்துகிறார்‌ (6:1). அவருடைய சினம்‌ அவர்‌ 
களைப்‌ பயத்தில்‌ ஆழ்த்துகன்றது (6:16). 
ஒன்றுபட்ட தீயவர்களின்‌ வல்லமைக்கு எதி 
ராக அவர்‌ நடத்திச்‌ செல்கின்ற இறுதிக்கால 
போரின்‌ வெற்றியானது, 'அரசருக்கெல்லாம்‌ 
ஆண்டவர்‌ என்று அவரைப்‌ புனிதப்படுத்‌ 
தும்‌ (17:14; 19:16...). திருச்சபையை அடை 
யாளமாகக்‌ குறிக்கும்‌ விண்ணக எருசலேமு 
டன்‌ மணவிழா நிறைவேற்றப்படும்‌ போது, 
அவருடைய மூலகருணை நிலையினை 
அவர்‌ திரும்பப்‌ பெறுவார்‌ (19:7.9; 21:9) 
பின்னர்‌, விண்ணக ஆரின்‌ உயிருள்ள நீரின்‌ 
ஊற்றுகளுக்கு நடத்திச்‌ செல்வதற்கென, 
செம்மறியானவர்‌ ஒரு மேய்ப்பனாகத்‌ தோன்‌ 
நுவார்‌ (1:17; 14:4). 


இறைவனின்‌ செயல்கள்‌ [WORKS OF GOD} 
'*செயல்கள்‌'' என்னும்‌ சொல்‌ எண்ணற்ற 
அர்த்தங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
அசைவு, உழைப்பு, உண்டாக்கப்பட்ட பல 
பொருட்கள்‌ மற்றும்‌ குறிப்பாக ஊனுடலின்‌ 


640 


பணி போன்ற பலவற்றை இது குறிப்பிட 
லாம்‌. இறைவனுக்குக்‌ குறிப்பிடும்போது, 
அவரது வெளிச்செயல்களின்‌ அனைத்தை 
யும்‌ இது குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு 
நிகழ்ச்சியிலும்‌, அதனை நிறைவேற்றிய 
பணியாளனரக்‌ குறிப்பிடுவதால்‌ மட்டுமே, 
அச்செயலினைப்‌ புரிந்து கொள்ளமுடியும்‌. 
ஒவ்வொரு மனித செயலின்‌ பின்னும்‌, 
இறைவனின்‌ இணையற்ற செயலான அவரு 
டைய சொந்த மகனைக்‌ கண்டுபிடிக்கும்‌ 
முயற்சியுள்ளது. அம்மகனோடு செயல்‌ 
தொடர்பு கொள்கிறது; தனக்கே உரிய வழி 
யில்‌ அவரை எடுத்தியம்‌.புகிறது. 


! பழைய ஏற்பாடு 


1.இறைவனின்‌ செயல்‌:- முதலில்‌, இறை 
வனின்‌ செயல்கள்‌ வரலாற்றிற்குள்‌ உட்படா 
தவையாக, ஆனால்‌, தனது உண்மையில 
வரலாற்றைக்‌ கொண்டதாக உள்ளன என்பது 
கருத்தில்‌ கொள்ளப்பட 
வேண்டியதொன்றாகும்‌. இறைச்செயல்‌, 
படைப்பு, மீட்பு ஆகிய இரு கூறுகளைக்‌ 
கொண்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில்‌ 
வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட இசையி 
லேயே செல்கிறது: இஸ்ராயேல்‌ கடவுளின்‌ 
படைப்புச்‌ செயலில்‌ ஆர்வம்‌ கொள்வதற்கு 
முன்பாக, அவர்‌ தனது வரலாற்றில்‌ செயல்ப 
டுவதை உணர்ந்து கொள்றெது. 


முக்கியமாகக்‌ 


அ) வரலாற்றில்‌ இறைவனின்‌ செயல்‌:- 
இறைச்செயலானது 'ஓப்பிடமுடியாத 
செயல்கள்‌ மற்றும்‌ வல்லமைகளிலும்‌'' 
(உப. 3:24), இஸ்ராயேலின்‌ மீட்பு, மக்கள்‌ 
பாலைவனத்தில்‌ கண்ட யாவேயின்‌ வியத்‌ 
தகு நிகழ்ச்சிகள்‌ (சங்‌ 95:9), வாக்களிக்கப்‌ 
பட்ட நாட்டில்‌ குடியேறுதல்‌ (உப. 11:2-7; 
யோசு 24:31) ஆகியவற்றிலும்‌ தம்மையே 
வெளிக்காட்டத்‌ தொடங்குகின்றது. இந்தக்‌ 
கடந்தகாலம்‌ பற்றிய சிந்தனைகள்‌ ஆர்வத்‌ 
தைத்‌ தூண்டுகின்றன: "இறைவனின்‌ 
செயல்களை வந்து பாருங்கள்‌”! (சங்‌ 66:3-0). 
கடந்த காலத்தை நினைவுகூர்தல்‌ மட்டும்‌ 
போதாது (சங்‌ 77:18); இடைவிடாமல்‌ 
அனைத்தையும்‌ அமைப்பவரின்‌ (ஏச 22:11) 


641 


இன்றைய செயல்களும்‌ கவனிக்கப்பட 
வேண்டும்‌ (ஏச 5:12; சங்‌ 28:5). பாபிலோ 
னுக்குக்‌ கடத்தப்படுவேதோ (அப 1:5) அல்‌ 
லது அடிமைத்தளையினின்று விடுத 
லையோ (ஏச 44:11), எதுவாயினும்‌ அவரது 
நாளில்‌ அவரது செயல்‌ வருவதை முன்குறித்‌ 
துக்‌ காட்டுவது அவசியம்‌ (ஏச 26;21). நாடுக 
ளையோ (ஏரே 51:10) அல்லது மீட்பாளர்‌ 
சைரசையோ (ஏசா 4:1-6) இடையாளராகக்‌ 
கொண்டு செயலாற்றி இறைவன்‌ தம்மால்‌ 
தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய இஸ்ரா 
யேலருக்காகக்‌ (ஏச 43:1; 44:2) கனது மீட்புப்‌ 
பணியினை நிறைவேற்றுவார்‌ (ஏச 41247. 


இறைச்செயலானது அனைத்திற்கும்‌ 
மேலாக, குழுவாகக்‌ கருதப்படும்‌ இஸ்ராயே 
வின்மீது தமது கவனத்தைத்‌ இருப்புனெறது. 
இதனால்‌ அது தாரிப்பட்டவர்கள்மிது அக்‌ 
கறை கொள்ளவில்லை என்று கூறமுடியாது. 
இறைவனால்‌ தமது மக்களுக்கெனத்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்ட மோசே மற்றும்‌ ஆரோன்‌ 
(1 சாழு 12:6), தாவீது மற்றும்‌ இறைவாக்கி 
னர்கள்‌. ஆசகியோர்மேல்‌ மட்டுமின்றி, 
தொபியா நூல்‌ விரிவாகக்‌ கூறுவது போல 
ஓவ்வொரு தனிப்பட்ட மனிதர்‌ மேலும்‌ 
அவர்களின்‌ அன்றாட வாழ்விலும்‌ கூட 
இறைச்செயல்‌ அக்கறை கொள்கிறது, முழு 
மையான (உப்‌ பீ), பிரமாணிக்கமும்‌ 
உண்மை உள்ளதுமான (சங்‌ 33:4), ஆழ்ந்த 
பண்புள்ள (சங்‌ 92:5-6), நன்மையும்‌ அன்பும்‌ 
நிறைந்த (சங்‌ 146:9-17; 134:4] அவரது செயல்‌ 
கள்‌ இத்தகையவையே. இவை மனிதன்‌ 
இதயத்தில்‌ பொங்கிவழியும்‌ மகிழ்ச்சியை 
எழச்செய்யவேண்டும்‌. 


ஆர்‌ படைப்பில்‌ இறைவனின்‌ செயல்‌:- 
கொடக்கத்திலிருத்தே இஸ்ராயேலானது, 
வானமும்‌ பூமியும்‌ படைத்தவரை (ஆதி 
12:19), பல்வேறு விண்மீன்களையும்‌, மலை 
களையும்‌ காற்றையும்‌ உருவாக்கியவரை 
(ஆமோ ௧:8; 4:14] வியந்து போற்றியது. 
நாடுகடத்தப்படுதலோடு படைப்புச்‌ செய 
லானது வரலாற்று ஆண்டவரின்மீது தம்‌ 
பிக்கை கொள்ளத்‌ தாண்டுதலுக்குக்‌ காரண 
மாகிறது. இத்தகைய நிலையான இறப்பு 


இறைவனின்‌ செயல்கள்‌ [ தொடாசசி?) 


மிக்க, ஆற்றல்மிக்க செயலானது ஆண்டவ 
ரின்‌ ஆற்றல்‌ மற்றும்‌ பிரமாணிக்கத்திற்கு 
உறுதியான உத்தரவாகச்‌ சான்றாக இருப்பது 
உண்மையில்லையா (ஏச 4012 தொ)? 
வானங்கள்‌ (சங 19:2), பூமி! (சங்‌ 10220), 
அனைத்துப்‌ படைப்பிற்கும்‌ மேலாக 
அமைக்கப்பட்ட மனிதன்‌ (சங்‌ 4:47] 
போன்ற அவரது கரங்களின்‌ அனைத்துச்‌ 
செயல்களுக்காகவும்‌ அவர்‌ புகழப்படுகின்‌ 
றார்‌. ஏற்றுக்கொள்ளப்படுகிற வியக்கத்தக்க 
அழகுமிக்க (யோபு 36:24 தொ) அவரது 
செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த 
வேண்டும்‌ (சங்‌ 14:10). தான்‌ இறைவனின்‌ 
படைப்பு என்பதை அறிந்தவனாய்‌, இறை 
வன்‌ தனது படைப்பினை வெறுக்க மாட்‌ 
டார்‌ (யோபு 10:3) என்பதால்‌ மனிதன்‌ 
இத்தகைய உறுதிப்படுத்தப்பட்ட விகவாசத்‌ 
தினின்று உண்மையான துணிவு கொள்ள 
வேண்டும்‌; அதேசமயம்‌ மனிதனும்‌ அதே 
போன்ற அளவற்ற தாழ்ச்சியினைக கொண் 
டிருக்க வேண்டும்‌; ஏனெனில்‌, ஒரு படைப்‌ 
புப்‌ பொருள்‌ படைத்தவரை நோக்கி 'நான்‌ 
உண்னுடைய செயலல்ல: என்று கூறமுடி 
யமா? (ஏச 29:16; 45:9; ஞான 12; உரோ 
9:20-21}. 


இ) ஞானம்‌, இறை கைவினைஞர்‌:- வர 
லாற்று இறைவனிலிருந்து படைத்த இறை 
வன்‌ வரையிலான இயக்கமானது, இறைவ 
னில்‌ படைப்பாற்றல்‌ மிக்க வார்த்தையான 
உலகின்‌ வளர்ச்சியை இயக்குகின்ற ஆவி 
யைக்‌ காணும்‌ இறுதி முயற்சியில்‌ முடிவ 
டைகின்றது, படைப்பிலும்‌ (சீரா 42:15- 
43:33), காலத்திலும்‌ (ச48:1-50:29) இறைசெய 
வினைப்பற்றி சீராக்‌ நூல்‌ இயானிக்கிறது. 
ஞானநூல்‌ வரலாற்றின்‌ இறையியலைக்‌ 
காண முயல்கிறது (ஞான 10-19). இவ்வுல 
கில்‌ இறைஞானம்‌ செயல்படுவதை இரண்‌ 
டுமே அடையாளம்‌ காண்கின்றன. படைப்‌ 
பின்‌ சிற்பியான (பழ 8:3) இந்த அரச 
ஞானமானது, இறைவனது திட்டத்தின்‌ 
தொடக்கத்திலேயே, அவரது தோல்‌ பழங்‌ 
காலத்துச்‌ செயல்களுக்குமுன்‌ அவரால்‌ உண்‌ 
டாக்கப்பட்டது. ஞானம்‌ குறிப்பாக இஸ்ரா 
யேவில்‌ வாழ்வதையே தேர்ந்தெடுத்தது 


இறைவனின்‌ செயல்சம்‌ தொட ஈச்ச] 


(ரோ 32:3-8). ஆனால்‌, அனைத்துப்‌ பொருட்‌ 
களின்‌ சிற்பியாக இருந்தமையால்‌ (ஞான 
7:21), அனைத்திற்கும்‌ முன்னரே இருந்தது 
(ரா 24:9). தனது செயல்களின்‌ மூலம்‌, 
மனிதர்கள்‌, இயற்கை மற்றும்‌ வரலாற்றின்‌ 
ஆண்டவரை அறிந்து கொள்ள இது உதவுக 
றது. 


2. மனிதனின்‌ செயல்கள்‌: - 

தன்னைப்‌ படைத்த கடவுளைப்‌ போன்று, 
மனிதனும்‌ இடைவிடாமல்‌ வேலையில்‌ ஈடு 
பட்டிருக்க வேண்டும்‌. 


அ) மனித செயலின்‌ தொடக்கம்‌:- மணித 
னைச்‌ செயல்படுத்துவது அவனது உள்‌ 
ளார்ந்த தேவை மட்டுமல்ல, இறைவனின்‌ 
சித்தமும்‌ ஆகும்‌. இன்பவனக்‌ காலத்திலி 
ருந்தே இறைவனின்‌ திட்டத்துடன்‌ ஒத்திருக்‌ 
கும்‌ கட்டளையின்‌ வடிவத்தில்‌ இந்நிலை 
அவனுக்கு வெளீப்படுத்தப்படுகிறது (ஆதி 
2:15-16). இவ்வாறு இறைச்செயலில்‌ இருந்து 
பொங்இவருவதாக மனித செயல்கள்‌ தோன்‌ 
றுகின்றன. ஆயினும்‌ அவை அவனிடமி 
ருந்து தனது நிலையிலான சுயமுயற்சியை 
யும்‌ ஈடுபாட்டையும்‌ தேர்ந்தெடுத்தலையும்‌ 
கோருகின்றனர்‌. மனித சுதந்திரத்திற்கு இறை 
வனின்‌ சித்தம்‌, அவனுக்குப்‌ புறம்பான 
சட்டவடிவில்‌ செய்லளவில்‌ அளிக்கப்படுகி 
றது. அச்சட்டத்திற்கு அவன்‌ பணிய வேண்‌ 
டும்‌. 


ஆ) மனிதனின்‌ முக்கிய செயல்கள்‌:- சட்‌ 
டத்தின்‌ கட்டளைகள்‌ உருவாவதற்கு முன 
னரே உழைப்பு மற்றும்‌ பலுகிப்பெருகுதல்‌ 
என்னும்‌ இரு முக்கியப்‌ பணிகள்‌ மனிதனால்‌ 
நிறைவேற்றப்பட வேண்டியவை என, 
படைப்புப்‌ பற்றிய விவரிப்பு வெளிப்படுத்‌ 
துனைறது. 


மனிதன்‌ பலுகிப்பெருகும்‌ பணியைக்‌ 
கொண்டுள்ளான்‌. உல இனை மக்கள்‌ இனத்தி 
னால்‌ நிரப்ப (ஆதி 1:28) இறைவனின்‌ 
சாயலை வெளிப்படுத்துகின்ற தனது சாய 
லில்‌ (5:1 தொ) பிள்ளைகளைப்‌ பெற்றே 
டுக்க வேண்டும்‌. இத்தகைய கடமையின்‌ 
விளைவாகவே, குலமுதியவர்களினஇனம்‌ 


042 


இஸ்ராயேல்‌ மக்களை ஈன்றெடுக்கிறது. இம்‌ 
மக்கள்‌ உலகிலுள்ள எல்லாக்குடும்பங்களுக்‌ 
கும்‌ இணைப்பாளர்களாக இருக்கின்றனர்‌. 
இம்மக்களிலிருந்தே கிறிஸ்து பிறக்கிறார்‌. 
இவ்வாறு படைப்பு மற்றும்‌ மீட்பின்‌ வர 
லாறு என்னும்‌ இருவித காரணங்களினால்‌, 
ஊனுடலின்‌ செயலானது பொருள்‌ கொள்க 
றது. மனிதனுடைய பாவத்தினால்‌ நிலம்‌ 
சபிக்கப்பட்டிருப்பினும்‌ (ஆத 3:17 தொ), 
மனிதன்‌ உலகில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தி அத 
னைக்‌ ழ்படுத்த உழைக்க வேண்டும்‌ (1:28). 
உழைப்பு மனிதனை வாழ அனுமதித்தாலும்‌ 
(3:19), வழிபாட்டில்தான்‌ உழைப்பு முழு 
மையான சமயச்‌ சிறப்பினை அடைகின்றது. 
இறைவனின்‌ மகிமைக்காகக்‌ கட்டப்பட்ட 
தேவாலயமே இஸ்ராயேலில்‌ தலைசிறந்த 
படைப்பாகும்‌. 


பலுகச்‌ செய்வதைத்‌ தீட்டுபடுத்துவ 
தாலோ (உரோ 1:26-27), தமது கைகளால்‌ 
செய்யப்பட்ட பேசமுடியாத சிலைகளை 
வணங்குவதாலோ (1 கொரி 12:2), மனிதன்‌ 
தனது இருமுக்கிய பணிகளின்‌ நோக்கத்திலி 
ருந்து தவறிப்போகக்கூடிய அபாயத்திவிருப்‌ 
பது உண்மையே. மணிதச்‌ செயல்கள்‌ இத்த 
கைய இழி நிலை அடைவதைத்‌ தடுக்க 
சட்டத்தின்‌ கட்டளைகள்‌ விரும்புகின்றன. 
சட்டமும்‌ கட்டளையிடும்‌ பல்வேறு மற்ற 
செயல்கள்‌ உள்ளன. இவற்றிலிருந்து யூதம 
தம்‌ பிச்சையிடுதல்‌, நோயளிகளைச்‌ சந்தித்‌ 
தல்‌, இறந்தவரை அடக்கம்‌ செய்தல்‌ போன்ற 
அயலாரைப்‌ பற்றிய செயல்களைப்‌ 
பொறுக்கி எடுத்துப்‌ போதிக்கிறது. இவை 
யாவும்‌ முதன்மையான நற்செயல்களாகும்‌. 


இ. செயல்களின்‌ நோக்கம்‌:- சட்டத்தி 
னால்‌ குறிப்பிடப்பட்ட செயல்கள்‌ அனைத்‌ 
தும்‌ இறையரசிற்குக்‌ கொண்டு செல்பவை 
என்னும்‌ உண்மையை யூதமதம்‌ ஒருபோதும்‌ 
மறந்ததேயில்லை. ஆயினும்‌, வாதத்திறமை 
யானது மனிதனுடைய முயற்சியைச்‌ சட்டத்‌ 
தினுடைய சொற்களின்மேல்‌ திருப்பிவிட்டு, 
பலசமயங்களில்‌ நிறைவேற்றப்படவேண்‌ 
டிய செயல்களின்‌ உண்மையான பொருளை 
மறைப்பதாய்‌ உள்ளது. எல்லாவற்றிற்கும்‌ 


643 


மேலாக உடன்படிக்கையினை ஓர்‌ ஒப்பந்தம்‌ 
என்று தவறாகப்‌ புரிந்து கொண்டு, அதைத்‌ 
செயல்படுத்துபவர்களிடையே தங்களால்‌ 
இயலக்கூடியவற்றின்மீது அதிக நம்பிக்கை 
யினை உண்டாக்கி, நிறைவேற்றப்பட்ட 
செயல்கள்‌, மனிதனுக்கு இறைவன்‌ மீது 
உரிமையை அளிப்பதாகவும்‌ அவனுக்கு உள்‌ 
ளார்ந்த நேர்மையை அளிக்கவல்லதாகவும்‌ 
எண்ணச்‌ செய்தது. கடவுளின்‌ மனையை 
வெளிப்படுத்துதல்‌ மட்டுமே மனிதனில்‌ 
செயல்படுகிறது என்னும்‌ மனித செயல்க 
ளின்‌ தனிச்சிறப்பான பொருளை எடுத்துக்‌ 
கூற இயேசு, சமயத்தை இழிவுபடுத்தும்‌ 
எண்ணத்திற்கு எதிராகப்‌ போராடுகிறார்‌. 


|. புதிய ஏற்பாடு 

1. இயேசு கிறிஸ்துவின்‌ செயல்‌: - 
தந்த இந்நேரம்‌ வரை செயலாற்றுகிறார்‌; 
நானும்‌ செயலாற்றுகிறேன்‌'' (யோவா 5:17]. 
இவ்வார்ததைகளில்‌ தந்தையினுடையவும்‌ 
மகனுடையவும்‌ செயல்களின்‌ ஒருமைப்‌ 
பாட்டை வலியுறுத்துகிறார்‌. தந்தையின்‌ 
செயல்‌ மகனின்‌ செயலில்‌ முழுமையாக 
வெளிப்படுகிறது. 


“என்‌ 


அ) இயேசு கிறிஸ்து, இறைவனின்‌ தலை 
சிறந்த படைய்பு:- தந்தையின்‌ காணக்கூடிய 
உருவமாக உள்ள இயேசுவே பழைய ஏற 
பாட்டில்‌ பேசப்படும்‌ ஞானமாகும்‌. அவர்‌ 
வழியாக அனைத்தும்‌ தொடக்கத்தில்‌ உண்‌ 
டாக்கப்பட்டன. அவராலேயே மீட்புச்‌ 
செயல்‌ வரலாற்றில்‌ நிறைவேறுகிறது. தமது 
உவமைகளில்‌ படைப்பு மீண்டு உயிர்பெறச்‌ 
செய்கிறார்‌. எடுத்துக்காட்டாக கோதுமை 
மணி, மற்றும்‌ பலியினுடைய வளர்ச்சியின்‌ 
முறைகளின்‌ தொடர்பை வெளிப்படுத்தும்‌ 
உவமை (யோவா 12:24). ஊன்‌ சார்ந்த 
முறையில்‌ பலுகிப்பெருகுதலில்‌ மறைந்‌ 
துள்ள பொருளையும்‌ (லூக்‌ 11:27-88), ஆல 
யம்‌ வழிபாடு ஆகியவற்றின்‌ ஆழ்ந்த பொரு 
ளையும்‌ (யோவா சீ:21-2ச) எடுத்துக்கூறி, 
மனிதச்‌ செயல்களைத்‌ தவறாகப்‌ புரிந்து 
கொள்வதிலிருந்து காப்பாற்றுகிறார்‌. அர 
இன்‌ எதிர்பார்ப்பினையும்‌, சட்டத்திற்குக்‌ 
இழ்ப்படிய வேண்டியதையும்‌ அவர்‌ தம்மி 


இறைவனின்‌ செய்ல்கள்‌ (தொடர்க) 


லேயே ஒருமுகப்படுத்துகின்றார்‌. மனிதனு 
டைய செயலானது இறைவனுடைய சாய 
லில்‌ நிறைவேற்றப்பட வேண்டும்‌ என்பது 
உண்மையாயின்‌, இனிமேல்‌, தந்தையின்‌ 
விருப்பப்படி எவவாறு நடப்பது என்பதை 
அறிய, இயேசு எவ்வாறு செய்லாற்றுகிறார்‌ 
என்று கண்டால்‌ மட்டும்‌ போதுமானதாகும்‌. 


ஆ) இயேசுவும்‌ தந்தையின்‌ செயல்களும்‌: - 
ஒத்தமை நற்செய்திகள்‌, இயேசுவின்‌ புதுமை 
கள்‌ மற்றும்‌ அவரது திருச்சபையின்‌ வரு 
கைக்காகத்‌ தயாரிக்கும்‌ பணிகளைப்‌ பற்றி 
விவரித்தாலும்‌ இயேசுவின்‌ செயல்களைப்‌ 
பற்றி அரிதாகவே பேசுகின்றன (மத்‌ 11:2). 
ஆனால்‌, முற்றிலும்‌ மாறுபட்ட நிலையில்‌, 
தந்தை அளித்த செயல்கள்‌ அனைத்தையும்‌ 
கிறிஸ்து நிறைவேற்றினார்‌ என்பதை 
யோவான்‌ காட்டுகின்றார்‌ (யோவா 5:36). 
அவர்‌ மெசியா மட்டுமன்று, இறைமகனும்‌ 
ஆவார்‌ என்பதற்கு இவை சான்று பகர்கின்‌ 
றன; ஏனெனில்‌, செயலாற்றுபவர்களி 
டையே குழப்பம்‌ விளைவிக்காமல்‌, அவை 
தந்தையின்‌ செயல்களோடு ஒருமைப்பாடு 
கொண்டுள்ளன. தாமே அனைத்துச்‌ செயல்க 
ளுக்கும்‌ காரணம்‌ என்பது போல, தந்தை 
மகனுக்கு முழுவதும்‌ நிறைவேற்றப்பட்ட 
செயல்களை அளிக்கவில்லை (யோவா 14: 
10; 9:31; 11:22, 47-42), மேலும்‌ நிறைவேற்றச்‌ 
சொல்லிக்‌ கட்டளையிடுவது போலவும்‌ 
அவர்‌ செயல்களை அளிக்கவில்லை 
(யோவா சீ:ப்4ீ; 5:10). உலகில்‌ நிறைவேற்றப்‌ 
பட வேண்டும்‌ என்று இறைவன்‌ விரும்பிய, 
அனைவரின்‌ மீட்பு என்னும்‌ தனிச்சிறப்பான 
பணியினை நிறைவேற்றித்‌ தந்தையை மதி 
மைப்படுத்துவதே மகனின்‌ பணியாகும்‌. இச்‌ 
செயலின்‌ நிறைவே சிலுவையாகும்‌ 
(யோவா 174), நறிஸ்துவின்‌ அனைத்துச்‌ 
செயல்களும்‌ இதனுடன்‌ தொடர்புபடுத்தப்ப 
டுகின்றன. அவை, இயேசுவின்‌ பணியினு 
டைய முத்திரையாக மட்டுமல்லாமல்‌ 
(6:27), மகனின்‌ குலமாக தந்தையையும்‌ 
வெளிப்படுத்துகின்றன (1சீ:9-10). பிரிக்கமு 
டியாத அளவு தம்மைத்‌ தந்தையுடன்‌ ' 
இணைக்கின்ற அன்பிலும்‌, மகன்‌ என்ற 
அளவிலும்‌, தந்ைதையைப்போன்று தாமும்‌ 


இறைவனின்‌ செயல்கள்‌ [தொடர்ச்ச] 


செயலாற்று பவராக இருப்பதை மகன்‌ காட்‌ 


டுகிறார்‌. 


இ) கிறிஸ்து, மனித செயல்களை வெளிப்‌ 
படுத்துபவர்‌:- பாவ உலகிற்கு வந்த பின்‌, 
இயேசு மனித செயல்களையும்‌ வெளிப்ப 
டுத்துகிறார்‌. இவ்வெளிப்பாடானது தேர்வா 
கவும்‌ நீர்ப்பாகவும்‌ உள்ளது, ''இப்போது 
இதுதான்‌ தீர்ப்பு; ஒளி உலகிற்கு வந்துள்ளது. 
மனிதர்களோ ஒளியைவிட இருளையே 
விரும்பினர்‌. ஏனெனில்‌ அவர்களுடைய 
செயல்கள்‌ இயனவாயிருந்தன. பொல்லாது 
செய்பவன்‌ எவனும்‌ ஒளியை வெறுக்கிறான்‌. 
கன்‌ செயல்கள்‌ தவறானவை என்று வெளி 
யாகாதபடி அவன்‌ ஒளியிடம்‌ வருவதில்லை. 
உண்மைகேற்ப நடப்பவனோ, தன்‌ செயல்‌ 
கள்‌ கடவுளோடு ஒன்றித்துச்‌ செய்தவையாக 
வெளிப்படும்படி ஓளியிடம்‌ வருகிறான்‌!" 
(யோவா 3:19-21), கிறிஸ்து மனிதரிடையில்‌ 
தோன்றி, அவர்களின்‌ நிலையை வெளிப்ப 
டுத்துகின்றார்‌. இச்சந்திப்பிற்கு முன்னர்‌, ஒரு 
விதத்தில்‌ அவர்கள்‌ இருளிலேயே வாழ்ந்த 
னர்‌ (1:5); இதைப்‌ பாவநிலை என்று குறிப்‌ 
பிட முடியாது (9:41; 15:25). கிறிஸ்து தம்‌ 
வருகையால்‌, மனிதரின்‌ தன்மையின்‌ 
ஆழத்கை வெனளிப்படுத்துகிறார்‌. அதுவரை, 
அதன்‌ நன்மை தீமை பற்றி அரை குறை 
உணர்வே கொண்டிருந்தனர்‌. தங்களுடைய 
கடந்தகால வாழ்க்கையின்‌ அடிப்படையில்‌ 
மனுமகனைப்பற்றி அவர்கள்‌ எடுக்கும்‌ தீர்‌ 
மானம்‌, அவர்களுடைய கடந்த காலத்தைத்‌ 
தொகுத்துத்‌ தருகிறது; அது இருக்கும்‌ 
நிலையை வெளிப்படுத்துகிறது. நற்செயல்‌ 
கள்‌ கிறிஸ்துவுக்குக்‌ காட்டும்‌ இறுதிப்பற்றி 
னைத்‌ தகுதியாகப்‌ பெறுவதில்லை; மாறாக, 
இப்பற்றானது செயல்களின்‌ நன்மைத்த 
னத்தை வெளிப்படுத்துகின்றன (எபே 5:6- 
14) 


2. இறிஸ்தவனின்‌ செயல்கள்‌:- விசுவாசி 
தன்‌ செயலை இயேசு கிறிஸ்துவின்‌ 
செயலை மாதிரியாக வைத்து அமைக்கும்‌ 
போது தன்‌ செயலுக்கு முழுப்பொருள்‌ 
அளிக்கிறான்‌. தாய ஆவியின்‌ மூலம்‌, அன்‌ 
பின்‌ புதிய சட்டத்தினை நிறைவேற்றவும்‌, 


644 


கிறிஸ்துவின்‌ உடலைக்‌ கட்டியெழுப்புவ 
இல்‌ ஒத்துழைக்கவும்‌ அவனால்‌ கூடுமானதா 
குறைது. 


அ) விசுவாசம்‌, தனித்தன்மையுடைய 
செயல்‌:- ஒத்தமை நற்செய்திகளின்‌ படி, தூய 
கருத்துடன்‌ நற்செயல்களைச்‌ செய்யவேண 
டும்‌ என்று இயேசு கோருகிறார்‌ (மத்‌ 5:16) 
இது முதன்மையான கட்டளைகளில்‌ (மத்‌ 
22:36-40) சட்டத்தின்‌ கட்டளைகளிடையே 
யுள்ள ஓற்றுமையினை இயேசு காட்டுகிறார்‌. 
இந்த முறையில்‌ யூதமரபினால்‌ திணிக்கப்‌ 
பட்ட எண்ணற்ற செயல்களில்‌ இன்றியமை 
யாதவையான எனிமை மற்றும்‌ தூய்மை 
யினை அவர்‌ செயல்படுத்துகிறார்‌. நான்கா 
வது நற்செய்தியில்‌ இந்த எளிமை மேலும்‌ 
தெளிவாகத்‌ தோன்றுகிறது. ''கடவுளுக்‌ 
கேற்ற செயல்களைச்‌ செய்ய நாங்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ '' எனக்‌ கேட்கும்‌ யூக 
ருக்கு ''அவர்‌ அனுப்பியவரை விசுவாசப்‌ 
பதே கடவுளுக்கேற்ற செயல்‌'' என்று 
இயேசு பதிலுரைக்கின்றார்‌ (யோவா 6:28- 
29). தந்தையின்‌ செயல்களை நிறைவேற்று 
கின்ற இயேசுவின்‌ மேல்‌ கொண்ட லிசுவா 
சத்தால்‌ இறைவனின்‌ சித்தம்‌ கருக்கமாகத்‌ 
தரப்படுகிறது. 


ஆற்றலோடு விவாதித்திடக்‌ கூடியவரான 
பவுல்‌ சட்டத்தின்‌ செயல்களால்‌ ஏற்பு 
டைமை என்னும்‌ கருத்தை நிராகரிக்கும்‌ 
போது இதனையே கூறுகின்றார்‌; மீட்பின்‌ 
மூல ஆகாரமாக இருப்பது சட்டமோ, 
செயல்களோ அல்ல; மாறாக, விசுவாசத்தி 
னால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலுவையும்‌ 
அருளுமே. செயல்களால்‌ மட்டுமே மீட்புப்‌ 
பற்றிய திறனாய்வானது யூக சட்டத்திற்கு 
மட்டுமே உரியதன்று. தாங்களாகவே மீட்ப 
டையக்கூடும்‌ என்று தற்புகழ்ச்சி கொள்ளும்‌ 
எல்லாச்‌ சமய வழக்கிற்கும்‌ இது பொருந்‌ 
தும்‌. 


ஆர்‌ அன்பு, விசுவாசத்தின்‌ செயல்‌:- 
செயல்கள்‌ மீட்பின்‌ முல ஆதாரமாக இல்லா 
விட்டாலும்‌, அவை விசுவாசத்தின்‌ அவசிய 
மான வெளிப்பாடாக உள்ளன. யாக்கோபு 


642 


இதனை வற்புறுத்துகிறார்‌ [யாக்‌ 2:14-26); 
பவுலும்‌ அவ்வாறே (எபே 2:10). ஆவியின்‌ 
கொடைகளாக உள்ள விசுவாசத்தின்‌ 
செயல்களும்‌ ' சில உள்ளன [கலா 5:22-23), 
‘அன்பின்‌ மூலம்‌ செயல்படும்‌” விசுவாசத்‌ 
தையே இயேசு கேட்கிறார்‌ (கலா 5:6). 
பலவாறாக உள்ள இய செயல்களுக்கு 
மாறாக (கலா 5:19 தொ), முழுசட்டத்தினை 
யும்‌ கொண்டுள்ள கட்டளையினைக்‌ கடைப்‌ 
பிடிப்பதில்‌ விசுவாசத்தின்‌ செயல்கள்‌, 
தொகுத்து அமைக்கப்பட்டுள்ளன (கலா 
5:14). *விசுவாசத்தின்‌ செயலும்‌, அன்பின்‌ 
உழைப்பும்‌' இத்தகையதே (1 தெச 1:3). 
அவரது வருகைக்காக எதிர்பாத்திருக்கும்‌ 
வேளையில்‌ தனது விளக்கினைப்‌ பற்ற 
வைத்தும்‌ (மத்‌ 25:1-13], தாலந்துகளை இலா 
பகரமாகப்‌ பயன்படுத்தியும்‌ (25:14-30), 
சகோதரரை அன்பு செய்தும்‌ (25:31-46) நாம்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று இயேசு கற்பித்‌ 
தார்‌. அன்பின்‌ கட்டளையானது அவருடைய 
சொந்த ஏற்பாடேயாம்‌ (யோவா 13:44). 
அப்போஸ்தலர்கள்‌ இப்படிப்பினையை ஏற்‌ 
றுக்‌ கொண்டு அதனுடைய விளைவுகளை 
வெளிக்கொணர்ந்தனர்‌. 


இ) கிறிஸ்துவின்‌ உடலாகிய திருச்சபை 
யினை கட்டியெழுப்புதல்‌:- சில குறிப்பிட்ட 
தனிப்பட்டவர்களுக்குக்‌ கொண்டுவரப்‌ 
பட்ட அறதலில்‌ அன்பின்‌ செயலானது முழு 
மையினைக்‌ காண்பதில்லை. இந்தக்‌ குறிக்‌ 
கோளுக்கு அப்பால்‌ நித்தியத்திலிருந்து முன்‌ 
னோக்கப்பட்ட, அவரது உடலாகிய திருச்ச 
பையினைக்‌ கட்டியெழுப்பும்‌ கிறிஸ்துவின்‌ 
மாபெரும்‌ பணியில்‌, அன்பு ஒத்துழைக்க 
றது. ஏனெனில்‌ ''அவரது கைவேலையாக 
உள்ள நாம்‌ செய்ய வேண்டுமென்று இறை 
வன்‌ முன்னேற்பாடு செய்த நற்செயல்களில்‌ 
நாம்‌ ஈடுபடுவதற்கே கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்‌ தாம்‌ படைக்கப்பட்டோம்‌'*' [எபே 
2:10). மனிதனுடைய செயலின்மேல்‌, சிறப்‌ 
பையும்‌ முடிவற்ற முக்கியத்துவத்தையும்‌ 
அளித்து எல்லாவற்றிலும்‌ செயலாற்றுகிற 
இறைவனின்‌ செயலுடன்‌ மனிதன்‌ ஒத்து 
ழைப்பதாகிய மறைபொருள்‌ இதுவே (1 
கொரி 1:9; 15:88; உரோ 14:20; பிலி 1:6]. 


இறைவனினை பிரசன்னம்‌ 


இந்த புதிய முன்னோக்கில்‌ விண்ணக வெகு 
மதியானது, மனிதன்‌ இவ்வுலகில்‌ செய்யும்‌ 
செயல்களுடன்‌ இணைக்கப்படலாம்‌; 
்‌'ஆண்டவருச்குள்‌ இறப்பவர்‌ பேறுபெற்‌ 
றோர்‌; ஏனெனில்‌, அவர்கள்‌ செய்த நன்‌ 
மையே அவர்களோடு கூட வரும்‌” (இரு 
14:13). 


இறைவனின பிரசன்னம்‌/இருமுன்‌ (PRESENCE 
OF GOD } 

விவிலியத்தின்‌ இறைவன்‌ யிக உயர்ந்தவர்‌ 
மட்டுமின்றி, எல்லாவற்றிக்கும்‌ மிக அண்‌ 
மையில்‌ உள்ளவரும்‌ ஆவார்‌ (சங்‌ 119:151). 
தமது முழுதிறைவினால்‌ உலகினின்றjறு 
பிரிந்து நிற்கும்‌ மேலானவர்‌ மட்டும்‌ அல்‌ 
வர்‌; மாறாக உலகோடு இணைக்கப்படக்கூ 
டிய உண்மையாகவும்‌ அவர்‌ உள்ளார்‌. இந்த 
இறைவன்‌ தமது படைப்புகளுக்கு படைப்‌ 
பாளியாகவும்‌ (ஞான 11:25; உரோ 1:20) தம்‌ 
மக்களுக்கு மீட்பராகவும்‌ (யாத்‌ 19: தொர, 
அவரது மகனுக்கும்‌ (யோவா 8:29) மகனின்‌ 
ஆவியால்‌ உயிரூட்டப்பட்டு அவருடைய 
பிள்ளைகளாக அவரை அன்பு செய்பவர்க 
ளுக்குத்‌ தந்தையாகவும்‌ [உரோ 8:14.28) 
விளங்குகிறார்‌. முதலும்‌ இறுதியுமாக உள்ள 
அவர்‌ காலத்தில்மீது ஆதிக்கம்‌ செலுத்துவ 
தன்‌ மூலம்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ பிரசன்ன 
மாக உள்ளார்‌ (ஏச 44:0; 48:12; இருவெளி 
1:8. 17; 22:13). ஆனாலும்‌, இணை பிரசன்னமா 
னது புலன்‌ சார்ந்த அடையாளங்களால்‌ தன்‌ 
னையே வெளிப்படுத்தினாலும்‌ அது ஆன்‌ 
மீக உயிரின்‌ பிரசன்னமேயாகும்‌. தமது 
படைப்பைச்‌ சூழ்ந்து கொண்டுள்ளது. அவ 
ரது அன்பு (ஞான 11:24; சங்‌132) அதற்குப்‌ 
புத்துயிர்‌ அளிக்கின்றது (அ௮.ப. 17:25-28) 
இறைவன்‌ தமது அன்பை மனிதனுக்கு 
அளித்து, தமது பிரசன்னத்தின்‌ ஒளிமிக்க 
சாட்சியாக அவனை ஆக்க விரும்புகிறார்‌ 
(யோவா 17:21). 


. பழைய ஏற்பாடு 

மனிதனைப்‌ படைத்த இறைவன்‌, அவ 
னுக்குப்‌ பிரசன்னமாக இருக்க விரும்புகி 
றார்‌. மனிதன்‌ பாவத்தின்‌ மூலம்‌ இந்தப்‌ 
பிரசன்னத்திலிருந்து விலக ஓடிவிட்டாலும்‌, 


இறைவனின்‌ பிரசன்னம்‌ (தொட 74277 


இறை அழைப்பானது வரலாற்றின்‌ மூலம்‌ 
அவனைப்‌ பின்தொடர்ந்தவாறே உள்ளது; 
“அதாம்‌, நீ எங்கே இருக்கிறாய்‌? [ஆதி 
3:8-9). 


1. இறை பிரசன்னம்‌ பற்றிய வாக்குறுதி: - 
தமது பிரசன்னத்தைப்பற்றி உறுதியளித்த 
குந்த சலுகை பெற்ற ஆன்மாக்களுக்கு இறை 
வன்‌ முதலில்‌ தம்மைக்‌ காண்பித்தார்‌. இவ்‌ 
வாறு அவர்‌, தமது உடன்படிக்கையைச்‌ 
செய்துகொண்டு ஏற்படுத்திய தந்தையார்க 
ளுக்கும்‌ (ஆதி 17:7; 26:24; 28:15), தமது 
மக்களை விடுவிக்கப்‌ பொறுப்பேற்றிருந்த 
மோசேக்கும்‌ (யாத்‌ 3:12) இறைவன்‌ தம்‌ 
மைக்‌ காண்பித்தார்‌. இவர்களுக்கு அவர்‌ 
தம்முடைய பெயரையும்‌ அகன்‌ பொருளை 
யும்‌ வெளிப்படுத்தி, அவர்களுடைய தந்தை 
யரோடு இருந்தது போல, அவர்களுடைய 
தந்தையரின்‌ இறைவன்‌ அவர்களோடும்‌ 
இருப்பார்‌ என்று உறுகியளிக்கிறார்‌. இறை 
வன்‌ தம்மை யாவே என்று அழைத்து, 
முடிவற்றவர்‌, மாறாதவர்‌ மற்றும்‌ நம்பிக்‌ 
கைக்கு உரியவர்‌ என்று பொருள்‌ படுமாறு 
' "இருக்கிறவர்‌ நாமே'' என்று தம்மை விவ 
ரிக்கின்றார்‌. அல்லது மீண்டும்‌, அங்கு எப்‌ 
போதும்‌, எல்லா இடங்களிலும்‌ தம்முடைய 
மக்களுடன்‌ நடந்து செல்கின்றவர்‌ என்ற 
பொருளில்‌ ''இருக்கிறவர்‌ நாமே'' என்றும்‌ 
(3:13 தொ; 33:10) விவரிக்கின்றார்‌. உடன்ப 
டிக்கைக்‌ காலத்திலிருந்து அளிக்கப்பட்ட 
இந்த எல்லாம்‌ வல்ல பிரசன்னத்கின்‌ உறுதி 
மொழியானது (34:9-10), இறைவன்‌ தமது 
மக்களை நடத்திச்‌ செல்லப்‌ பயன்படுத்திய 
யோசுவா மற்றும்‌ நீதிபதிகள்‌ (யோசு 1:5; 
நீதி 6:16; 1 சாமு 3:19), அரசர்கள்‌ மற்றும்‌ 
இறைவாக்கினர்கள்‌ (2 சாமு 7:9; 2 அர 18:7; 
எரே 1:8.19) முதலிய தூதுவர்களுக்கும்‌ புதுப்‌ 
பிக்கப்படுறெது. ஏசயா முன்னறிவிக்கப்‌ 
பிறந்து, மக்களின்‌ மீட்பாக விளங்கவிருக்‌ 
கும்‌ குழந்தையினுடைய பெயரும்‌ பொருள்‌ 
மிக்கதாகும்‌; ''இம்மாணுவேல்‌, அதாவது 
கடவுள்‌ நம்மோடு: (ஏச 7:14; சங்‌ 26:4]. 


இறைவன்‌ தமது மக்களை நாடுகடத்துவ 
கன்‌ மூலம்‌ தண்டிக்க வேண்டியுள்ளபோ 


540 


தும்‌, அவர்‌ அவர்களைக்‌ கைவிட்டுவிட 
வில்லை. அவரது ஊழியனாகவும்‌ சாட்சியா 
கவும்‌ விளங்குகின்ற இம்மக்களின்‌ மேல்‌ 
(ஏச 41:88 தொ; 43:10] அவர்‌ ஆயனாகவும்‌ 
(எச 34:15-16.31: ஏச 40:10-11), அரசனாகவும்‌ 
(ஏச 52:7), மாணமகனாகவும்‌, மீட்பராகவும்‌ 
(54:5-6; 60:16) விளங்குகின்றார்‌. தமதுவாக்கு 
றுதிகளின்மீகான உறுதியின்‌ பொருட்டு 
இம்மக்களைச்‌ சுதந்திரமாக விடுவிக்கப்‌ 
போவதாகவும்‌ (82:3.6) '*யாவே அங்கே 
இருக்கிறார்‌!' (எச 48:35) எனறு இனி 
அமைக்கப்படவுள்ள புனித நகருக்கு அவரு 
டைய மகிமை திரும்பும்‌ என்றும்‌ அவர்‌ 
அறிவிக்கிறார்‌. (ஏச 8:3, 6); இவ்வாறு, 
எல்லா நாடுகளுக்கும்‌ தமது பிரசன்னத்தைத்‌ 
தெளிவாக்குவார்‌ (25:12-715). அவர்‌ அவை 
கள்‌ அனைத்தையும்‌ தமது ஒளியில்‌, எருசலே 
மிற்குக்‌ கூட்டிச்‌ சேர்ப்பார்‌ (ஏச 60]. இறுதி 
யாக, இறுதிநாளில்‌, அவர்‌ உலகளாவிய 
நீதிபதியாகவும்‌ அரசராகவும்‌ விளங்குவார்‌ 
(மலா 3:1; செக்‌ 145.9). 


2. இறைப்பிரசன்னத்தின்‌ அடையாளங்‌ 
கள்‌:- இறைவன்‌ பல்வேறு அடையாளங்க 
ளின்மூலம்‌ தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 
னாயி மலையில்‌ நிகழ்ந்த இறைமகிமைத்‌ 
தோற்றம்‌ புயல்‌, இடி, நெருப்பு மற்றும்‌ 
காற்று ஆகியவற்றினால்‌ (யாத்‌ 20:16 தொ) 
இறையச்சத்தை ஏற்படுத்தியது. இவ்வடை 
யாளங்களை இறைவனது மற்ற இடையீட்டு 
களிலும்‌ காண்கிறோம்‌ (சங்‌ 29;18:8-16; ஏச 
66:15; அ.ப. 2:1 தொ; 2 பேதுரு 3:10; 
திருவெளி 11:19). ஆனால்‌, தமது நண்பர்க 
னாகிய ஆபிரகாம்‌ (ஆ18:23-33). மோசே 
(யாத்‌ 28:11) மற்றும்‌ எலியா (1 அர 19:01 
தொ) ஆகியோருடன்‌ உரையாடும்‌ போது, 
தென்றல்‌ வீசும்‌ இன்பவனத்தின்‌ அமைதி 
யான நிலையைப்‌ போன்ற (ஆதி 3:8) முற்றி 
லும்‌ மாறுபட்ட சூழ்நிலையிலும்‌ ஆண்டவர்‌ 
தோன்றுகிறார்‌. 


இறைப்பிரசன்னத்தின்‌ அடையாளங்கள்‌ 
ஒளி வீசுகின்றவையாக இருந்தாலும்‌, இறை 
வன்‌ மறைபொருளில்‌ பொதியப்பட்டுள்‌ 
ளார்‌ (சங்‌ 104:2). மேகம்‌ மற்றும்‌ நெருப்புத்‌ 


84] 


தூணின்‌ மூலமாக அவர்‌ தனது மக்களைப்‌ 
பாலைவனத்தில்‌ வழிநடத்துறொர்‌ (யாத்‌ 
13:21), முதலில்‌ உடன்படிக்கைப்‌ பேழை 
வைக்கப்பட்டிருநத கூடாரக்தையும்‌ (யாத்‌ 
40:34) பின்னர்‌ திருத்தூயகத்தையும்‌ (1 அர 
8;10 தொ) தம்முடைய மகிமையால்‌ நிரப்பி 
யவராய்‌ அவர்‌ அவர்களிடையே வாழ்கிறார்‌. 


3. இறை பிரசன்னத்திற்கான நிபந்தனை 
கள்‌:- இத்தகைய மறைபொருள்மிக்க, பரி 
சுத்த பிரசன்னத்தை அணுகுவதற்கு, தேவை 
யான நிபந்தனைகளை இறைவனிடமிருந்து 
அறிவது அவசியமாக உள்ளது. 


அ) இறைவன்‌ மீதான ஆர்வம்‌:- இறை 
வன்‌ அளிக்கின்ற அடையாளங்களுக்கு மனி 
தன்‌ பதிலளிக்க வேண்டும்‌. இக்காரணத்தி 
னால்‌, இறைவெளிப்பாட்டின்‌ நினைவு 
இணைந்துள்ள பெயேர்‌ செபா மற்றும்‌ பெக்‌ 
தேல்‌ (ஆதி 26:23 தொ; 28:16-19) போன்ற 
இடங்களில்‌, மனிதன்‌ இறைவனை வழிபடு 
தின்றான்‌. ஆனால்‌, இறைவன்‌, எந்த இடத்‌ 
திற்கோ, அல்லது பருப்பொருளால்‌ ஆன 
உறைவிடத்திற்கோ மட்டும்‌ கட்டுப்பட்டவ 
ரல்லர்‌. உடன்படிக்கைப்‌ பேழையை அடை 
யாளமாகக்‌ கொண்ட இறைப்பிரசன்னமா 
னது, பாலைவனத்தில்‌ தாம்‌ வழிகாட்டு 
இன்ற மக்களோடு சேர்ந்து பயணம்‌ செய்கி 
றது. அவர்களிடையே தமது இருப்பிடத்தை 
யும்‌ புனித உறைவிடத்தையும்‌ ஏற்படுத்தித்‌ 
கொள்ள விரும்புகிறது (யாத்‌ 19:5; 2 சாமு 
7:5-6. 11-16), தாவீதின்‌ சந்ததியோடும்‌, தாவி 
தின்‌ வீட்டிலும்‌ வசிக்க இறைவன்‌ விரும்புகி 
றார்‌. சாலமோன்‌ அவருக்கு ஒரு தேவாலயத்‌ 
தைக்‌ கட்டுவதை ஏற்றுக்கொண்டாலும்‌, 
இந்த ஆலயம்‌ அவரைத்‌ தன்னுள்ளேயே 
கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற 
வில்லை என்னும்‌ உணர்வு அங்கு நிலையாக 
உள்ளது (1 அர8:27; ஏச 66:1). அவருடைய 
பெயரை உண்மையில்‌ அழைக்கும்‌ அள 
விற்கு அவர்‌ அங்கு உள்ளார்‌ (1 அர 6:29- 
20,41] தொ; சங்‌ 145:18). அதாவது, விசுவாச 
மிக்க இதயத்துடன்‌, உண்மையான வழிபாட 


பூன்மூலம்‌ அவருடைய பிரசன்னத்தை 


இறைவனின்‌ பிரசன்னம்‌ [தொடர்ச்சி] 


அங்கு தேடும்‌ அளவிற்கு, அவர்‌ அங்கு 
காணப்படுகிறார்‌. 


மேட்டு இடங்கள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ 
ஊழல்களை அழித்து, இத்தகைய வழி 
பாட்டை ஏற்படுக்தும்‌ எண்ணத்துடன்‌ உபா 
கமச்‌ சீர்திருத்தம்‌, ஆண்டிற்கு மூன்று முறை 
எருசலேம்‌ யாத்திரை செல்வதை ஏற்படுத்தி, 
மற்ற இடங்களில்‌ பலிகளை அளிப்பதைத்‌ 
தடை செய்தது (உப. 12:5; 16:16). எருசலே 
மிற்குச்‌ செல்வதென்பது, 
கண்டடையப்‌ போதுமானது என்ற பொரு 
ளில்‌ கூறப்படவில்லை. அங்கு மக்களால்‌ 
நிறைவேற்றப்படுகின்ற வழிபாடானது, நம்‌ 
மைச்‌ காண்கிற இறைவனுக்கு அளிக்க 
வேண்டிய மரியாகை, மற்றும்‌ நம்மோடு 
பேசும்‌ இறைவனுக்குரிய நமது விசுவாச 


ஆண்டவரைக்‌ 


உறுதிப்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்த 
வேண்டும்‌ (சங்‌ 15:23). இல்லையென்றால்‌, 
ஒருவன்‌ தனது இதயத்தில்‌ அவரிடமிருந்து 
மிகத்தொலைவில்‌ இருக்றொன்‌ (எரே 12:2). 
மேலும்‌, மனிதர்கள்‌ ஆலயக்கைக்‌ கள்வர்க 
ளின்‌ குகையாக மாற்றிவிட்டதால்‌, அதகனு 
டைய அழிவைப்பற்றி அறிவித்து, கடவுள்‌ 
அதனை விட்டுவிடுகிறார்‌ (எரே 7:1-15; எச 
10-11). 


மற்றொரு புறம்‌ மூதாகையரைப்போல 
இறைவனுடன்‌ நடப்பவர்களுக்கும்‌ (ஆதி 
5:22; 6:9; 45:15) எலியாவைப்‌ போன்று அவர்‌ 
முன்‌ செயலாற்றுபவர்களுச்கும்‌ (1 அர 17:1) 
வாழ்பவர்களுக்கும்‌ (சங்‌ 16:8; 22:4; 119:168), 
தங்களது துன்பங்களில்‌ அவரை வேண்டு 
கின்றவர்களுக்கும்‌ (சங்‌ 34:18 தொ) தாழ்ந்த 
நொறுங்கிய உள்ளத்துடன்‌ (ஏச 57:15) நன்‌ 
மையை நாடுகின்றவர்களுக்கும்‌ (ஆமோ 
5:4, 14), துன்புறுவோர்க்கு உதவி செய்பவர்‌ 
களுக்கும்‌ (ஏச 58:9) அருகிலேயே உள்ளார்‌ 
இறைவன்‌. இத்தகைய விசவாசிகளே ஓழுக்‌ 
கக்கேட்டிற்கு உள்ளாகாமல்‌ இறைவனின்‌ 
பிரசன்னத்தில்‌ என்றென்றும்‌ வாழ்வர்‌ 
(சான 3:9; 6:19). 


ஆர்‌ இறைவனின்‌ கொடை:- ஆனால்‌, 
இத்தகைய உறதி மனிதனுடைய ஆற்றலில்‌ 


இறைவனின்‌ பிரசன்னம்‌ [தொடர்க] 


உள்ளதா? தூய இறைவனின்‌ முன்னிலை 
யில, இறைவனால்‌ மட்டுமே குணமாக்கப்ப 
டக்கூடிய சீர்கேடாகயை (எரே 17:1.14) தனது 
பாவத்தைப்பற்றி மனிதன்‌ உணருகிறான்‌ 
(ஏச 6:1-5). மனிதனுடைய இதெயத்தைமாறறி, 
அதில்‌ தம்முடைய சட்டத்தையும்‌ தமது 
ஆவியையும்‌ முத்திரையிட இறைவன்‌ வத்‌ 
தால்‌, எவ்வளவு நல்லது! (எரே 31:33; எச 
20:26 தொ). புனிதப்படுத்தப்பட்ட மக்களை 
இறைவனுடைய உறைவிடமாக மாற்று 
இன்ற புதிய உடன்படிக்கையின்‌ கனியாகிய 
இம்மறுமலர்ச்சியை இறைவாக்கினர்கள்‌ 
அறிவிக்கின்றனர்‌ (ண 37:26 தொ], மனிதரி 
டையே உறைவதால்‌ மகிழ்வடைகின்ற 
ஞானத்தைத்‌ தங்களுக்குள்‌ பெறுவதன்‌ 
மூலம்‌, அவருடைய சித்தத்தனை அறிந்து, 
அவருடைய நண்பர்களாக உருவாக, இறை 
வன்‌ தமது ஞானத்தையும்‌, தமது தாய ஆவி 
யையும்‌ அனுப்புவாரென ஞான ஆரசிரியர்க 
ளும்‌ அறிவிக்கின்றனர்‌ (பழ 8:31; ஞான 9:17 
தொ; 7:27-28]). 


1. புதிய ஏற்பாடு 

1. இயேசுவில்‌ பிரசன்னத்தின்‌ கொடை:- 
கன்னி மரியாளின்‌ மீது இறங்கியதன்‌ மூவம்‌, 
இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட 
கொடையினை, தூய ஆவி கொண்டு வந்‌ 
தார்‌: ஆண்டவர்‌ அவளோடு உள்ளார்‌ மற்‌ 
றும்‌ இறைவன்‌ நம்மோடு உள்ளார்‌ (லூக்‌ 
1:28.35; மத 1:21 தொ). உண்மையில்‌, தாவீ 
தின்‌ மகனாகிய இயேசு ஆண்டவரும்‌ ஆவார்‌ 
(மத்‌ 22:43-சீ4). சிறியோர்களுக்குத்‌ தமது 
பிரசன்னம்‌ வெளிப்படுத்தும்‌ (மத்‌ 11:85 
தொ) உயிருள்ள இறைவனின்‌ மகன்‌ ஆவார்‌ 
(மத்‌ 16:16). நம்மிடையே வாழ்வதற்காகவும்‌ 
(1:14), அவருடைய தந்தையின்‌ மகிமையை 
வெளிப்படுத்துவதற்காகவும்‌ ஊணுடலெ 
டுத்த (யோவா 1:14) இறைவனின்‌ வார்த்தை 
அவரே. அவரது உடலே உண்மையான 
ஆலயம்‌ (2:27). தம்மோடு என்றுமுள்ள 
தமது தந௲தையைப்போன்ற! ''இருக்கிறவா்‌ 
நாமே" என்று அழைக்கப்படுகிறார்‌ 
(யோவா 8:28-29; 16:32), அப்பெயரில்‌ உள்ள 
டங்கியுள்ள, , பிரசன்னத்தின்‌ உறுதிமொழிக்‌ 
குத்‌ தமக்கேயுரிய நிறை வேற்றத்தை அளிக்கி 


1 


048 


றார்‌. இதன்‌ விளைவாக, அவரிலேயே 
இறைத்தன்மையின்‌ முழுமையும்‌ உள்ளது 
(கொலோ 2:9). தமது பணியை முடித்தபின்‌ 
னர்‌, தம்‌ சடர்களோடு என்றும்‌ இருப்பதாக 
அவர்களுக்கு உறுஇயனிக்கிறார்‌ [மத்‌ 28:20; 
லூக்‌ 82:30; 23:49-43). 


2. ஆவியில்‌ பிரசன்னத்தின்‌ மறைபொ 
ருள்‌:- உயிர்த்த இயேசு தனது சீடருக்குத்‌ 
தோன்றுவதென்பது, அவர்களிடையே தமது 
பிரசன்னத்தை உடலுக்குரியதாகச்‌ செயவதற்‌ 
கன்று; ஏனெனில்‌, அக்கணம்‌ முகல்‌ அவர்‌ 
கள்‌ அதனை இழப்பது நல்லது (யோவா 
16:7). ஆனால்‌ அவர்‌ வாழ்கின்ற இடத்தில்‌, 
விசுவாசத்தின்‌ மூலம்‌ அவரைக்கான அவர்க 
ளைத்‌ தரண்டுவதற்கு இது உதவியாக உள்‌ 
ளது. அவர்‌ தமது தந்தையுடன்‌ வாழ்கிறார்‌ 
(20:17); துன்புறுவோர்‌ அனைவரிலும்‌ அவர்‌ 
பிரசன்னமாகியுள்ளார்‌; அவர்களிலே பணிபு 
ரியப்பட வேண்டுமென விரும்புகின்றார்‌ 
(மத 25:40). அவருடைய வார்த்தையைக்‌ 
கொண்டுவருபவர்களிடம்‌ இருக்கிறார்‌. 
அவர்களிலே தாம்‌ செவிமடுக்கப்பட வேண்‌ 
டுமென அவர்‌ விரும்புகிறார்‌ (லூக்‌ 10:16); 
அவருடைய பெயரால்‌ செபிக்க ஒன்று கூடு 
வோரின்‌ இடையிலும்‌ அவர்‌ உள்ளார்‌ (மத்‌ 
18:20). 


விசுவாசிப்போரிடையில்‌ மட்டுமே 
கிறிஸ்து இருப்பதில்லை. தமது மகிமையை 
வெளிப்படுத்தி அதே நேரத்தில்‌ ''நீ துன்பு 
றுத்துகிற இயேசு நாமே'' (௮.ப. 9:5) என்று 
பவுலுக்கு வெளிப்படுத்தியதுபோல்‌, அவர்‌ 
சுன்‌ துன்புறும்போது அவர்களிலேயே உள்‌ 
ளார்‌. உண்மையில்‌, விசுவாசத்தினால்‌ தம்‌ 
மைப்‌ பெற்றவர்களிலும்‌ (கலா 2:20: எபே 
3:17), தமது உடலினால்‌ ஊட்டம்‌ பெறுவோ 
ரிலும்‌ (1 கொரி 10:16-17) அவர்‌ வாழ்கிறார்‌. 
அவருடைய ஆவி அவர்களில்‌ வாழ்ந்து, 
உயிரளித்து (உரோ 8:9. 14), அவர்களை 
இறைவனின்‌ ஆலயமாகவும்‌ (1 கொரி 3:16- 
17; 6:19; எபே 2:21-22), இறிஸ்துவின்‌ உறுப்‌ 
பினர்களாகவும்‌ ஆக்குகிறது (1 கொரி 12:12. 
13. 27). 


649 


அதே ஆவியினால்‌, அவருடைய உடலை 
உண்டு இரத்தத்தைக்‌ குடிப்போரில்‌ இயேசு 
வாழ்கிறார்‌ (யோவா 6:56-57, 63). அவரு 
டைய தந்‌ைத அவரில்‌ இருப்பது போன்று, 
அவர்‌ அவர்களில்‌ இருக்கிறார்‌ (14:19-20). 
இந்த ஒன்றுபட்ட நிலையானது, இயேசு 
தந்தையிடம்‌ திரும்பிச்‌ சென்று தனது 
ஆவியை அனுப்பியுள்ளார்‌ என்று சுட்டிக்‌ 
காட்டுகிறது (16:28; 14:16 தொ), இதனா 
லேயே, உடலுக்குரிய நிலையில்‌ அவர்‌ 
அவர்களிடையே இல்லாமல்‌ இருப்பது 
மேலானது (16:7). அப்படி இல்லாமலிருத்‌ 
தல்‌ ஆவியின்‌ கொடையால்‌ அடைகின்ற 
உள்ளார்ந்த பிரசன்னத்திற்கு நிபந்தனையா 
கும்‌. இக்கொடையின்‌ விளைவாக, தந்தை 
யையும்‌ மகனையும்‌ இணைக்கின்ற அன்பி 
னைச்‌ டர்கள்‌ தம்முள்‌ கொண்டுள்ளனர்‌ 
(17:26). இக்காரணத்திற்காக, இறைவனும்‌ 
அவர்களில்‌ உறைகின்றார்‌ (1 யோவா 4:12). 


3. தந்தையின்‌ மகிமையில்‌ பிரசன்னத்தின்‌ 
முழுமை; - 

நமக்கென பவுல்‌ ஆசிக்கின்ற, இந்த ஆண்‌ 
டவரின்‌ பிரசன்னம்‌ (2 தெச 3:16; 2 கொரி 
13:11), நமது அழியக்கூடிய உடலிலிருந்து 
நாம்‌ விடுவிக்கப்படாதவரையில்‌ முழுமை 
பெறாது (2 கொரி 5:6), பின்னர்‌, நம்மில்‌ 
உள்ள ஆவியின்‌ மூலம்‌ உயிர்க்தபின்‌ (உரோ 
8:11), எல்லோரிலும்‌ எல்லாமுமாய்‌ உள்ள 
இறைவனை நாம்‌ காணலாம்‌ (1 கொரி 14:12) 
15:28). பின்னர்‌, அவருக்கு அருகில்‌ இயேசு 
நமக்கென ஆயத்தம்‌ செய்திருக்கும்‌ இடத்‌ 
தில்‌, அவருடைய மகிமையை (யோவா 
14:2-3; 17:24), மனிதரிடையே இறைவனின்‌ 
உறைவிடமாகிய புதிய எருசலேமின்‌ ஒளி 
யைக்‌ (இருவெளி 21:2-பீ.22-23) காண்போம்‌. 
பின்னர்‌, கொடையின்‌ 
மூலம்‌ தந்‌ைத மற்றும்‌ மகனுடைய பிரசன்‌ 
னம்‌ நம்மில்‌ முழுமையடையும்‌ (1 யோவா 
1:3; 3:24). 


ஆவி யினுடைய 


விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும்‌ ஆண்‌ 
டவர்‌ அளிக்கின்ற பிரசன்னம்‌ இத்தகையதே. 
"நான்‌ கதவண்டை நின்று தட்டுகிறேன்‌”” 
(இருவெளி 3:20). இப்பிரசன்னமானது ஊனு 


இறைவணின்‌ சேனைகள்‌ 


டலுக்கு எட்டக்கூடியதோ (மத்‌ 16:17), ஒரு 
குறிப்பிட்ட மக்களுக்கென ஒதுக்கப்பட்‌ 
டதோ (கொலோ 3:11), ஒரு இடத்திற்கு 
மட்டுமே கட்டுப்பட்ட தோ அன்று (யோவா 
4:21). தமது முழுமையைக்‌ கொண்டுள்ள 
கிறிஸ்துவின்‌ உடலில்‌ அனைவருக்கும்‌ 
அளிக்கப்பட்ட (கொலோ 2:9) ஆவியின்‌ 
கொடையாகும்‌ இது (உரோ 5:55; யோவா 
6:63). இந்த முழுமையில்‌ நுழைகின்ற விசு 
வாசியில்‌ அவர்‌ வாழ்கின்றார்‌ (எபே 3:17 
தொ). மணமகளுடன்‌ சேர்ந்து ஆவியின்‌ 
மூலமாக (திருவெளி 22:17) 
என்று அவருக்குப்‌ பதிலளிக்கின்ற ஒவ்வொ 
ருவருக்கும்‌ இக்கொடையை 
அளிக்கின்றார்‌. 


்‌'வாரும்‌”” 


ஆண்டவா 


இறைவனின்‌ பிள்ளைகள்‌ (CHILDREN OF GOD } 

1. 'இறைமகன்‌' என்னும்‌ ஒருமைச்‌ சொல்‌ 
லானது முக்கியமாக கிறிஸ்துவிற்கும்‌, 
பழைய ஏற்பாட்டில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
மக்களின்‌ அரச பிரதிநிதி அல்லது மக்கள்‌ 
அனைவரையும்‌ மொத்தமாகக்‌ குறிக்கவும்‌ 
பயன்படுகிறது. 


இறைவனின்‌ ''பிள்ளைகள்‌'' மற்றும்‌ 
““புதல்வார்கள்‌'' என்பனவற்றிற்கு இடையே 
வேறுபாட்டை வலியுறுத்துவதன்‌ மூலம்‌ 
நாம்‌ பெறக்கூடியது சிறிதளவே. எந்நிலையி 
லும்‌ இச்சொல்லானது பழைய ஏற்பாட்டி 
லும்‌ புதிய எற்பாட்டிலும்‌, பெரும்பாலும்‌ 
இறைவனுடனான நல்லொழுக்க அல்லது 
ஆன்மீக உறவினையே குறிப்பிடுகன்றது. 
“இஸ்ராயேலர்‌'' என்று குறிப்பிடும்‌ 
போதும்‌ உடல்சார்ந்த உறவைக்‌ கடந்து செல்‌ 
வுகிறது. புதிய ஏற்பாட்டில்‌, விசுவாசிக்கும்‌ 
புறவினத்தார்‌ வெளிப்படையாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டு, விசுவாசியாத இஸ்ராயே 
லார்கள்‌ விலக்கப்படுவதில்‌ இது முற்றிலும்‌ 
தெளிவாகிறது. மனித குலம்‌ இறைவனின்‌ 
பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தகுதியுடைய 
காக இருந்தாலும்‌, அவர்கள்‌ அப்படி உண்‌ 
மையில்‌ இருந்ததாக, சில விதிவிலக்குக 
ளைத்‌ தவிர்த்து, இச்சொல்லானது அவர்க 
ளுக்குப்‌ பயன்படுத்தப்படுவதில்லை. 
ஆனால்‌, கிறிஸ்துவிலும்‌, கிறிஸ்துவின்‌ மூல 


ச்‌, 


இறைவனின்‌ பிள்ளைகள்‌ (தொடாம?) 850 


மாகவும்‌ மட்டுமே மனிதர்கள்‌ இவ்வுறவிற்‌ 
குள்‌ சுவிகாரமாக ஏற்றுக்‌ கொள்ளப்படவோ 
அல்லத மிண்டும்‌ பிறக்கவோ செய்கின்றார்‌ 
கள்‌. மனித இனத்திற்கான இறைவனுடைய 
மகிமை மிக்க திட்டமானது, கிறிஸ்துவின்‌ 
மூலம்‌ ஏராளமான பிள்ளைகளை மக 
மைக்கு கொண்டுவருவதன்‌ மூலம்‌- 
அதாவது, கிறிஸ்துவினுடைய மகனுக்குரிய 
8ழ்ப்படிதலைப்‌ பிறருக்கு மாற்றுவதன்‌ 
மூலம்‌-நிறைவேற்றப்படும்‌. இவ்வாறே 
யன்றி, வேறெந்த, தானாகே உருவாகும்‌ 
வேறு எந்த வளர்ச்சியினாலும்‌, "இறைவ 
னின்‌ பிள்ளைகளுடைய மகிமை மிக்க விடு 
தலை'' வருவதில்லை (உரோ 8:21). இவ்‌ 
வாறே ''கிறிஸ்துவினுடைய (முழு பருவத்‌ 
இன்‌ அளவை அடைத்து முதிர்ச்சி பெற்ற 
மனிதனாவோம்‌'* (எபே 4:13). 


2. இறைவனின்‌ பிள்ளைகளின்‌ (மக்க 
ளின்‌) சொற்றொடர்கள்‌:- "பிள்ளைகள்‌! 
மற்றும்‌ ''மக்களுக்கு'' இடையே ஏதாவது 
வேறுபாடு இருக்குமாயின்‌, அவ்வேறுபா 
டானது இயற்கை அல்லது தோற்றம்‌ மற்றும்‌ 
தரம்‌ அல்லது உறவு ஆகியவற்றிற்கிடையே 
உள்ளது போன்று அழுத்த வேறுபாடு உடை 
யதே. இத்தகைய வேறுபாடானது புதிய 
ஏற்பாட்டில்‌ மங்கலான நிலையில்‌ கண்டுபி 
டிக்கப்பட்டாலும்‌, பழைய ஏற்பாட்டில்‌ 
வேறுபாட்டினைக்‌ குறிப்பிடுவது இயலாத 
தாக உள்ளது. இந்த உறவைக்‌ குறிப்பிட, 
அழுத்தவேறுபாடுடைய பல சொற்கள்‌ 
பயன்பட்டுள்ளன. 


3. பழைய ஏற்பாட்டு வழக்கு:- விவிலிய 
நூல்சுளின்‌ இறுதிப்‌ பதிப்பில்‌ குறிப்பிடப்ப 
டுவது போன்று, உடல்‌ சார்ந்த முறையில்‌ 
தந்த மற்றும்‌ பிள்ளைகளைப்‌ பெற்று, 
கோத்திரம்‌ அவரினின்று உருவாதல்‌ போன்ற 
இறைவனனைப்பற்றிய யூதரல்லாதோரின்‌ 
கருத்திற்கு எபிரேயச்‌ சிந்தனையில்‌ இடமே 
இல்லை எனலாம்‌. உப 2:6; மலா 2:10: 
சங்‌ 2:7; 110:3 ஆகிய பகுதிகளுக்கு புறவினத்‌ 
தாரின்‌ இறைவனனைப்பற்றிய கருத்தின்‌ 
அடிப்படையில்‌ பொருள்‌ கொடுக்கக்‌ கூடு 
மானால்‌, அது விதிவிலக்கே ஆகும்‌. 


இறைவன்‌, உடல்‌ சார்ந்த முறையில்‌ அல்‌ 
லாமல்‌, அறஒழுக்க முறையிலேயே தந்தை 
யாகக்‌ கருதப்படுவதே பொது மரபாகும்‌. ஏச 
1:2-இல்‌ உள்ள குறிப்பானது தந்தையின்‌ 
அக்கறை மற்றும்‌ பிள்ளைகளின்‌ கல்வி பற்றி 
யதென தெளிவாக உள்ளது. 


'*பிளளைகளைப்‌ பேணினோம்‌, வளர்த்‌ 


தோம்‌; 


அவாகளோ நம்மை எதிர்த்தார்கள்‌". 


ஒருவகை உடல்‌ சார்ந்த பொருளில்‌ இல்‌ 
லாமல்‌, அரை குறையான இயல்பான நிலை 
யிலில்லாமல்‌, இத்தகைய பொருளிலேயே 
நாம்‌, *'இஸ்ராயேல்‌ நம்‌ மூத்த புதல்வன்‌" 
(யாத்‌ 4:22); ''நீங்கள்‌ உங்கள்‌ கடவுளாகிய 
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருங்கள்‌: 
(உப /2:1); ''எகிப்திலிருந்த நம்‌ மகனை 
அழைத்தோம்‌'' [ஓசே 11:1) என்பனவற்‌ 
றைப்‌ புரிந்துக்கொள்ள வேண்டும்‌. ஓசேயா 
வில்தான்‌ இச்சொல்லில்‌ ஓழுக்க உட்பொரு 
ளானது தனிப்பட்ட விதமாக தெளிவுபடுத்‌ 
தப்படுகிறது. ஓசே 1:10-இல்‌ பதிதம்‌ மற்றும்‌ 
அவிசுவாசநிலை ஆகியவற்றிற்கான தண்ட 
னையானது நிறைவேற்றப்பட்டு முடிந்து 
விட்டது என்று கருதப்படும்‌ எதிர்காலத்தில்‌ 
மட்டுமே, இஸ்ராயேலானது ''உயிருள்ள 
இறைவனின்‌ மக்கள்‌' என்று அனழக்கப்ப 
டும்‌. ''எம்‌ மக்கள்‌ அல்வர்‌'' (ஒசே 1:9) 
என்னும்‌ சொற்றொடரில்‌ அழிவு முழுவதும்‌ 
மாறும்‌ என்ற எதிர்காலத்திற்கான நம்பிக்கை 
அடங்கியுள்ளது. எனவே, எதிர்கால மீட்‌ 
பின்‌ காட்சியில்‌, 


இஸ்ராயேலுக்கு நாமே தந்த 


எப்பிராயிமோ நமக்குத்‌ தலைப்பேறான 
பிள்ளை (எச 31:9). 


என்று இறைவன்‌ கூறுகிறார்‌; மற்றும்‌ ஏச 
43:6; 2 கொரி 6:18-இல்‌ இது கட்டிக்‌ காட்டப்‌ 
படலாம்‌. தண்டித்து திருத்தப்பட்டு, தூய்‌ 
மைப்படுத்தப்பட்டு, இறுதியாகத்‌ இரும்பி 
வருகின்ற நாடுகடத்தப்பட்டவர்கள்‌ (அறை 
வனுடைய மகன்களாகவும்‌, மகள்சுளாகவும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌ (ஏச 30:7,9: எச 


82] 


3:42, 19.22). பாரம்பரிய யூதாகளால்‌ அவர்கள்‌ 
சபையிவிருந்து விலக்கப்பட்டிருந்தாலும்‌, 
ஆபிரகாமும்‌ இஸ்ராயேலும்‌. தங்களைச்சொந்‌ 
தம்‌ பாராட்டாவிடினும்‌, இறைவன்‌ தங்களு 
டைய தந்தை என்று உரிமைக்‌ குரலெழுப்பு 
பவர்களுடைய இறைவனை நோக்கிய 
உணர்ச்சியூட்டும்‌ உரையில்‌, ஏசா 63:16-இல்‌ 
சமய உறவே தெளிவாக உள்ளது (திருமு 
(ழக்கு யோவானின்‌ உரையில்‌ மத்‌ 3:8-9-லூக்‌ 
3:8: மனந்திருந்தியவர்க்கேற்ற செயலைச்‌ 
செய்து காட்டுங்கள்‌. 'ஆபிரகாமே எங்களுக்‌ 
குத்‌ தந்தை என்று சொல்லிக்‌ கொள்ளத்‌ 
துணிய வேண்டாம்‌. இக்கற்களிலிருந்தும்‌ 
ஆபிரகாமுக்கு மக்களை எழுப்பக்‌ கடவுள்‌ 


வல்லவர்‌ என்ற! உங்களுக்குக 
கூறுகிறேன்‌''). 

வெளிப்பாட்டு நூல்களில்‌, பின்வரும்‌ 
வழக்குமுறைகள்‌ குறிப்பிடப்படலாம்‌; 


ஞான 2:16-இல்‌, நேர்மையான இறைபற்று 
டைய மனிதர்‌, அவனை துன்புறுத்தத்‌ தயா 
ராகும்‌ பகைவர்களால்‌ பழிக்கப்படுகின்ற 
னர்ர்‌. இறைவன்‌ அவரைக்‌ காப்பாற்றி, 
அவர்‌ இறைவனின்‌ மகன்‌ என்று கூறுவதை 
நிரூபிக்கிறாரா பார்ப்போம்‌ என்று அவர்கள்‌ 
கூறுகின்றனர்‌ (சிலுவையில்‌ இயேசுவின்‌ 
பால்‌ கூறப்பட்ட . வசைமொழிகள்‌; மத்‌ 27: 
40). ஞான .8:5-இல்‌ அவர்கள்‌ ஒரு மறுத 
விப்பை உரைக்கின்றனர்‌. (ஏச 34:4-இல்‌ 
உள்ள மனமாற்றத்தைப்‌ போன்று): 'அவரு 
டைய வாழ்வை நாம்‌ மடமை என்று எண்‌ 
ணினோம்‌, அவர்‌ முடிவு இழிவானதென்று 
நினைத்தோமே!. கடவுளின்‌ புகல்வர்களுள்‌ 
அவருக்கு இடம்‌ கிடைக்கதெப்படி?'' மற்ற 
பகுதிகளில்‌ இறைவனின்‌ மக்கள்‌ என்பவர்‌ 
கள்‌ புறவின நாடுகளினின்று வேறுபட்ட 
இஸ்ராயேலர்‌ ஆவார்‌ (எண்‌ £21:29-இல்‌ 
மோவாபியர்‌ கேமோசின்‌ மகன்களாகவும்‌ 
மகள்களாகவும்‌ இருப்பதைக்‌ காண்க: மலா 
2:11; பூதி 9:4.13; எஸ்த 16:16; ஞான 9:7; 
12:19.21; திருவுரை பீட:]2: தலைப்பேறான 
மகன்‌. 


2. புதிய ஏற்பாட்டு வழக்கு:- 
௮. ஒழுக்க உட்பொருள்‌:- புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ இச்சொல்‌ (பிள்ளைகளோ அல்லது 


இனறைவணின்‌ பிள்ளைகள்‌ (தோட 044] 


புகல்வர்களோ) இஸ்ராயேலுக்கு மட்டும்‌ 
சாற்றிக்‌ கூறும்‌ குறுகிய பொருள்‌ கைவிடப்‌ 
பட்டு ''இறைவனின்‌ இஸ்ராயேலுக்கு'' (ஏச 
63:16) சாற்றிக்‌ கூறப்படும்‌ அளவுக்கு இச்‌ 
சொல்லின்‌ ஒழுக்கப்பொருள்‌ மிக உறுதியாக 
அமைக்கப்பட்டதாகஉருவாகிறது. ஓ சே1:10- 
இல்‌ எடுத்துக்‌ கூறப்பட்டு, புறவினத்தாரை 
ஏற்றுக்கொள்வதற்குச்‌ சாற்றிக்‌ கூறப்படும்‌ 
உரோ 9;7-8,25-36-இல்‌ இது குறிப்பிடத்தக்க 
வகையில காணப்படுகிறது [கலா 3:7: ''விசு 
வாசத்தில்‌ வாழ்கிறவர்களே ஆபிரகாமின்‌ 
மக்கள்‌''). மாறுபட்ட நிலையில்‌ ஆழ்ந்த 
ஆன்மீக மனப்பான்மையினின்று விலக்கப்‌ 
பட்டு சாதாரண தேசிய உரிமையானது 
யோவா 6:41-42. 42-இல்‌ கடுமையாக மறுக்‌ 
கப்படுகிறது. ''எங்களுக்கு ஒரே தந்தை 
உண்டு; கடவுளே அவர்‌''. இயேசு அவர்‌ 
களை நோக்கி கூறியது ''கடவுள்‌ உங்கள்‌ 
தந்தையாயிருப்பின்‌ எனக்கு அன்பு செய்வீர்‌ 
கள்‌..அலகையே உங்கள்‌ தந்தை (பிந்தைய 
சொற்றொடருக்கு காண்க: மத்‌ 13:38; ''8 
யோனுடைய மக்கள்‌''; அஃப்‌, 43:10: அல 
கையின்‌ வழிவந்தவனே''). மேலே குறிப்பி 
டப்பட்ட திருமுழுக்கு யோவானின்‌ சொற்க 
ளுடன்‌ இலை ஒப்பிடப்படலாம்‌ [மத்‌ 3:8-9 


இ). 


ஆ. இயேகவின்‌ வாக்குகள்‌:- பவுலின்‌ ' 
திருமுகங்களிலிருந்து சில பகுதிகளில்‌, 
இயேசுவின்‌ இறப்பு மற்றும்‌ உயிர்ப்பைத்‌ 
தொடர்ந்து, கிறிஸ்தவ புறவினத்தாரை அனு 
மதிப்பதன்மீது பிரச்சினைகளின்‌ சிந்தனை 
கள்‌ காணப்படுகின்றன. யோவா &-இல்‌ 
ஏற்கனவே சுட்டிக்காட்டப்‌ பட்ட பகுதியா 
னது இதே முத்திரையைக்‌ கொண்டிருக்கிறது 
என்று கூறலாம்‌. இதனுடைய கருத்தானது, 
பவுலின்‌ எண்ணத்துற்கு குறிப்பிடத்தக்க 
முறையில்‌ ஒத்த சொற்களைக்‌ கொண்டுள்‌ 
ளது: ''வீட்டில்‌அடிமைக்கு நிலையான இட 
மில்லை; மகனுக்கே எப்பொழுதும்‌ இட 
(ண்டு. எனவே, மகன்‌ உங்களுக்கு விடுத 
லையளித்தாலதான்‌. உங்களுக்கு உண்மை 
யான விடுதலை கிடைக்கும்‌" (யோவா 
8:35-36). இத்தகைய பகுதிகளில்‌, உயிர்த்தெ 
முகலுக்கு பிற்பட்ட திருச்சபையின்‌ எண்‌ 


. இறைவனின்‌ பிள்ளைகள்‌ [தொடர்ககி) 852 


ணம்‌ மனப்போராட்டம்‌ ஆகியவற்றின்‌ எதி 
ரொலியை காணக்கூடுமாயின்‌, இயேசுவினு 
டைய பணியின்‌ உண்மையான நிலைக்கு 
இயல்பாகவே பொருந்துவதாக தோன்று 
இன்ற பழைய ஏற்பாட்டுச்‌ சிந்தனையைத்‌ 
தொடர்ந்து, அதை இன்னும்‌ ஆழப்படுத்து 
கின்ற சொற்கள்‌, ஒத்தமை நற்செய்திகளிலும்‌ 
உள்ளன. இத்தகைய பகுதிகள்‌, மத்‌ 5:9: 
சமாதான ம்செய்வோர்‌ பேறுபெற்றோர்‌, 
ஏனெனில்‌, அவர்கள்‌ இறைவனின்‌ மக்கள்‌ 
எனப்படுவர்‌'' (அவர்கள்‌ வானதூதர்களாக 
மாற குறிக்கப்பட்டுள்ளனர்‌ என்று லூசு 20:36- 
இல்‌ வருவதுபோல்‌ பொருள்‌ அளிக்க இடம 
விக்கிறது]. மற்றும்‌, மத 5:44-25; "நானோ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: உங்கள்‌ பகை 
வர்களுக்கு அன்பு செய்யுங்கள்‌; உங்களைக்‌ 
துன்புருத்துவோருக்காகச்‌ செபியுங்கள்‌. அப்‌ 
பொழுது வானகத்திலுள்ள உங்கள்‌ தந்‌ைத 
மின மக்களாயிருப்பீர்கள்‌. அவர்‌ நல்லோர்‌ 
மேலும்‌ தீயோர்‌ மேலும்‌ கம்‌ கதிரோனை 
உதிக்கச்‌ செய்கிறொர்‌''. தங்களது அயலார்‌ 
மீது ஆழ்ந்த அக்கறையுள்ளவர்களாகவும்‌, 
குணத்தினால்‌ இறைவனுடனே சேர்ந்தும்‌ 
உள்ள நடுநிலை தவறாத நல்லோர்‌ இவர்‌ 


களே. காண்‌ லூக்‌ 6:35 [''உன்னதரின்‌ மக்கள்‌], 


இக்கருத்தை, கிறிஸ்கவர்கள்‌ என்பவர்கள்‌ 
தந்தை கவனம்‌ செவுக்காக வேசிப்பிள்ளைக 
ளாக இல்லாமல்‌, விண்ணக தந்தையின்‌ 
கவனமுள்ள கண்டிப்பின்‌ கீழுள்ள, இறைவ 
னின்‌ உண்மையான மக்கள்‌ என்பதற்கு துன்‌ 
பம்‌ ஓர்‌ அடையாளமாக விளக்கப்படுகின்ற 
எபி 12:5-8-இல்‌ உள்ள சொற்களோடு ஒப்பி 
படலாம்‌. இயேகவின்‌ மற்றொரு போதனை 
பும்‌ உண்டு. அதாவது, மத்‌ 12:48-50 (மாற்‌ 
3:23-35; லூக்‌ 6:21); ''யார்‌ என்‌ தாய்‌? யார்‌ 
என்‌ சகோதரர்‌ என்று சொல்லி, தம்‌ டர்‌ 
பக்கம்‌ கையைக்காட்டி, இதோ, என்‌ தாயும்‌ 
என்‌ சகோதரரும்‌. வானத்திலுள்ள என்‌ 
தந்தையின்‌ விருப்பப்படி நடக்கிறவன்‌ 
எவனோ அவனே என்‌ சகோதரனும்‌ சகோத 
ரியும்‌ தாயும்‌ ஆவான்‌''. மகனுடைய 8ழ்படி 
தல்‌, மற்றும்‌ எல்லா சகோதரரிலும்‌ முதல்பே 
றான இயேசு ஆகிய பவுலின்‌ கருத்துக்கள்‌ 


இங்கே உள்ளன. மீணடும்‌ மத்‌ 11:25; லூக்‌ 
10:21-22-இல்‌ உள்ள புகழ்பெற்ற சொற்றொ 
டரானது இதே எண்ணத்தை நினைவூட்டுகி 
றது; ஏனெனில்‌, இங்கு கிறிஸ்து, மகன்‌ 
என்ற தனிப்பட்ட நிலையில்‌ மற்றவர்க 
ளுக்கு இறைவனின்‌ தந்தை நிலையை 
வெளிப்படுத்தக்‌ கூடியவராக உள்ளார்‌. இவ்‌ 
வாறு, அவர்களும்‌ சுவிகாரப்‌ பிள்ளைகளாக 
றார்கள்‌. 


இ. சொல்லின்‌ 
பொருள்‌:- பழைய ஏற்பாடானது தேர்ந்தெ 
டுக்கப்பட்ட மக்களைவிட, (அல்லது ஓர 
ளவு சிறப்பான பொருளில்‌ அவர்களது 
சுணையாளர்களையும்‌ சேர்த்து) மற்றவர்‌ 
களை இறைவனின்‌ மக்களாகப்‌ பார்ப்பதை 
விட மேற்பட்ட நிலையில்‌, புதிய ஏற்பாடா 
னது அனைத்து மக்களும்‌ இறைவனின்‌ பிள்‌ 
ளைகள்‌ என்னும்‌ கோட்பாட்டினை அளிப்ப 
தாகத்‌ தெரியவில்லை. லூச்காவின்‌ தலை 
முறை அட்டவணையில்‌ ஆதாம்‌ கடவுளின்‌ 
மகன்‌ என்பது உண்மையே (3:58). மற்ற 
மனிதர்கள்‌ அனைவரும்‌ அவரினத்தைச்‌ 
சேர்ந்தவர்களே (அ.ப. 17:28). ஆனால்‌, இப்‌ 
பகுதிகளை எடுத்துக்காட்டாகப்‌ 
டுத்த முடியாது. யோவா 10:35-இல்‌ சங்‌.88: 
நோதமான முறையில்‌ எடுத்துக்‌ 
கூறல்‌ (சங்கேதத்துல்‌ ''உனனதரின்‌ மக்கள்‌:" 
என்பதுடன்‌ தொடரக்‌ கூடிய '*நீங்கள்‌ தேவர்‌ 
கள்‌] இறைவனின்‌ வார்த்தை யாருக்கு 
வந்ததோ அவர்ளுக்கு மட்டுமே உரித்தாக்கப்‌ 
பட்டுள்ளது. இவ்வாறு, எல்லா மக்களும்‌ 
இறைவனின்‌ பின்ளைகளாகக்‌ கூடியவர்க 
ளாக இருந்தாலும்‌, உண்மையில்‌ சுவிகரிக்‌ 
கப்பட்டவர்கள்‌, அல்லது ஈன்றெடுக்கப்பட்‌ 
டவர்கள்‌ அல்லது புதிதாய்‌ பிறந்தவர்கள்‌ 
(யோவா 3:3; 1 பேதுரு 1:3; 2:2) அல்லது 
இறைவனால்‌ பிறப்பளிக்கப்பட்டவர்கள்‌ 
(யாக 1:18) மட்டுமே இறைவனின்‌ பிள்ளை 
களாகன்றனர்‌. 


வரையறுக்கப்பட்ட 


பயன்ப 


6- யை 


சுவிகாரம்‌, ஈன்றெடுத்தல்‌, பிறப்பு 
போன்ற பல்வேறு உருவங்கள்‌, பிள்ளைகள்‌ 
மற்றும்‌ புதல்வர்களுக்கிடையே புரிந்துக்‌ 
கொள்ளக்கடிய வேறுபாடு இருப்பதாகச்‌ 


825. 


சுட்டுகின்றன. ''பின்ளைகள்‌'* என்பது பிறத்‌ 
தல்‌ அல்லது ஈன்றெடுத்தல்‌ என்னும்‌ உருவ 
கங்களுக்கும்‌, “'புகல்வர்கள்‌'' என்பது சுவிக 
ரித்தல்‌ மற்றும்‌ தகுதியளித்தல்‌ என்னும்‌ உரு 
வகங்களுக்கும்‌ பொருத்தமானதாக உள்ளது. 
ஆனால்‌, இவற்றிற்கு இடையிலுள்ள வேறு 
பாட்டை வலியுறுத்துவதில்‌ எவ்வித பயனு 
மில்லை. ''புதல்வர்கள்‌'" மற்றும்‌ '“பின்ளை 
கன்‌'' ஆகிய இரண்டு சொற்களையுமே 
பவுல்‌ பயன்படுத்துகிறார்‌. யோவான்‌ ''பிள்‌ 
ளைகள்‌'' என்ற சொல்லை மட்டுமே உப 
வயோகிக்கிறார்‌ (கிறிஸ்துவைப்‌ பற்றிய குறிப்‌ 
புகளையும்‌ யோவா 8:35-யையும்‌ தவிர்த்து) 
இவ்வாறு பயன்படுத்துவது நடையைச்‌ 
சேர்ந்ததாக இருக்கலாம்‌. 


ஈ. இறைவனின்‌ தயவால்‌ பிள்ளைகள்‌ 
ஆகுதல்‌:- இச்சொல்லின்‌ வரம்புக்குட்பட்ட 
பொருளில்‌ புதிய ஏற்பாட்டின்‌ '“இந்த புகல்‌ 
வர்கள்‌'' எனற கருத்தின்‌ மிகச்சிறப்பான 
கூறை மிக நெருங்கி ஆய்வு செய்யவேண்‌ 
டும்‌. அக்கூறு மகன்‌ என்ற நிலை தன்மையா 
லும்‌ உள்ளார்ந்த பண்பாலும்‌ கிறிஸ்துவுக்கு 
மட்டுமே உரியது. அவர்‌ இடையாளராக 
இருத்து மனிதனுக்கு அளிக்கலாம்‌. அவரில்‌ 
மட்டுமே அது மனிதனுக்கு உரிமையாகக்‌ 
கூடும்‌ என்பதாகும்‌. இவ்வாறு, யோவா 
1:11-12: "தமக்குரிய இடத்திற்கு வந்தார்‌; 
அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக 
கோள்ளவில்லை. ஆனால்‌, அவர்‌ தமது 
பெயரிலே விசுவாசம்‌ வைத்துத்‌ தம்மை 
ஏற்றுக்‌ கொண்ட அனைவருக்கும்‌ கடவுளின்‌ 
மக்களாகும்‌ உரிமை அளித்தார்‌”; அல்லது, 
பவுவின்‌ சொற்களில்‌ (உரோ 8:29): ''கடவுள்‌ 
யாரை முன்பே தேர்ந்து கொண்டாரோ, 
அவர்கள்‌ தம்‌ மகனின்‌ சாயலுக்கேற்ற உரு 
வைத்‌ தாங்கும்படி முன்குறித்திருக்றொர்‌; 
சகோதரா பலருள்‌ தம்‌ மகன்‌ தலைப்பேறான 
வராய்‌ இருக்க வேண்டுமென்றே இப்படிக்‌ 
குறிக்தார்‌'' (காண்‌ எபி 2:10). 


அதே பொருளை மற்றொரு முறையில்‌ 
கூறும்‌ விதமாக பவுல்‌ (அடிக்கடி இல்லா 
விட்டாலும்‌] ''சுவிகாரம்‌** என்ற ஒப்பு 
மையை உபயோரகிக்கிறார்‌. அடிமை நிலை 


இறைவனிண்‌ பிள்னைகள்‌ (தொடர்க்‌) 


யினை மகனின்‌ நிலையோடு ஒப்பிட்டு 
வேறுபடுத்தி இயேசுவே உரைத்த மகனுக்கு 
ரிய ழ்ப்படிதலின்‌ கூக்குரலை உரைக்கக்‌ 
கூடியதானது ''பிள்ளைகளாகும்‌ தேவ ஆவி 
யின்‌'' [அலலது சுவிகாரக்கைக கொண்டு 
வருகின்ற ஆவியின்‌) கொடையே என்றும்‌ 
பவுல்‌ கூறுகின்றார்‌; "'பிள்ளைகளாக்கும்‌ 
தேவ ஆவியையே பெற்றுக்‌ கொண்டீர்கள்‌ 
(சுவிகாரத்தைக்‌ கொண்டு வருகின்ற ஆவி). 
அந்த ஆவியினால்‌ நாம்‌, ''அப்பா, தந்தாய்‌" 
எனக்‌ கூப்பிடுகிறோம்‌. நாம்‌ இவ்வாறு கூப்‌ 
பிடும்‌ போது தேவ ஆவியானவரே தாம்‌ 
கடவுளின்‌ பிள்ளைகள்‌ என்று சான்று பகர்கி 
றார்‌'' [உரோ 8:15-16). கலா 3:23-4:7-இல்‌ 
இந்த மகனுக்குரிய மனப்பான்மையானது 
விசுவாசத்தினுடைய முழு உணர்வுள்ள பதி 
வுடன்‌ இணைந்தே செல்கின்றது என்பதைக்‌ 
காட்டும்‌ விதமாக, இந்த சிந்தனையானது 
முழு விவரத்துடன்‌ அமைந்துள்ளது. 
எனவே, பிலி 2:15-இல்‌ மற்றவர்களுக்கு 
மிகவும்‌ மாறுபட்ட நிலையில்‌ கிறிஸ்தவர்‌ 
கள்தான்‌ நேர்மையற்ற தவறான போக்குடை 
யவர்களின்‌ நடுவில்‌, குற்றமற்ற மாசற்ற 
இறைவனின்‌ பிள்ளைகள்‌ (உப 35:5-இல்‌ 
உள்ள, அவரது ககுதியற்ற பிரதிநிதகளாகிய 
இறைவனின்‌ குற்றமற்ற பிள்ளைகளை 
மறைவாகச்‌ சுட்டிக்காட்டு) என்று விவரிக்‌ 
கப்படுகின்றனர்‌. 


*“ஞானஸ்நான மறுபிறப்பு" என்பது இவ்‌ 
வுறவினுடைய அருட்சாகன விளம்பலா 
கும்‌. யோவா :5-இல்‌ வரும்‌ நீர்‌ மற்றும்‌ 
ஆவியை மறுபிறப்புடன்‌ இணைப்பதானது 
அதனில்‌ ஒரு மறைவான சுட்டிக்காட்டலைக்‌ 
காணச்செய்கிறது. மற்ற விதத்தில்‌ இப்பதத்‌ 
இற்கு நெருங்கி வரும்‌ புதிய ஏற்பாட்டுப்‌ 
பகுதி தீத்‌ 3:5-இல்‌ உள்ளது. ''புதுப்பிறப்‌ 
பைத்‌ தரும்‌ முழுக்கினாலும்‌ புத்துயிர்‌ அளிக்‌ 
கும்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌” ஞானஸ்தானக்‌ 
கருத்து சுவிகாரச்‌ சுட்டிக்காட்டலைக்‌ கொண் 
டி ருந்தால்‌ 1 பேதுரு 3:21:21-வும்‌ இதனுடன்‌ 
சேர்க்கப்பட வேண்டும்‌. 


1 யோவா 3:1-இல்‌ சில விளக்கவுரையா 
ளர்கள்‌, சாதாரண சுவிகாரக்கிற்கும்‌ கன்மை 


இறை வனின்‌ பெய்ன்‌ 


யால்‌ வரும்‌ உறவு முறைக்கும்‌ இடையில்‌ 
சிறிது வேறுபாட்டினைக்‌ காண்கின்றனர்‌ 
என்பதும்‌ கூறப்பட வேண்டும்‌: ''பரம 
தந்‌ைத நம்மிடம்‌ காட்டிய அன்பு எவ்வளவு 
என்று பாருங்கள்‌! நாம்‌ கடவுளின்‌ மக்கள்‌ 
என்று அனழைக்கப்படுகிறோம்‌. அவருடைய 
மக்களாகவே இருக்கிறோம்‌ '' ஆயினும்‌, மற்‌ 
றவர்கள்‌ * அவருடைய மக்களாகவே இருக்‌ 
திறோம்‌'' என்பதை வெறுமனே ''அழைக்‌ 
கப்படுகிறோம்‌'' என்பதைவிட அடுத்த வச 
னத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ள வருங்‌ 
கால நிலையோடு சேர்த்து, வேறுபடுத்தும்‌ 
முறையில்‌ கையாளுவர்‌. 


உ. மகன்‌ தன்மையும்‌ எதிர்காலமும்‌:- 
கிறிஸ்தவர்கள்‌ ஏற்கனவே இறைவனின்‌ பிள 
இருந்தாலும்‌, இந்நிலையின்‌ 
முழுமையான வெளிப்பாடு இன்னும்‌ வர 
வேண்டி உள்ளது (அல்லது கிறிஸ்துவின்‌ 
இன்னும்‌ முழுமை வெளிப்பாட்டில்‌ உறுதிப்‌ 
பாடு எதிர்பார்க்கப்படுகிறது] என்னும்‌ அறி 
விப்பை 1 யோவா 3:1-இல்‌ காண்கிறோம்‌. 
இறிஸ்து தோன்றும்போது இவ்வாறு நிக 
மும்‌ இறைவனுக்கு மகனாய்‌ இருக்கும்‌ 
தன்மையானது, இறுதியாக வெளிப்படுத்தப்‌ 
பட வேண்டிய உயர்ந்த முடிவுடன்‌ ஊனழைக்‌ 
கொண்டுள்ளது என்னும்‌ புதிய ஏற்பாடு 
கோட்பாட்டுடன்‌ ஒத்துக்போடகறது. இது 
''இறைவனின்‌ பிள்ளைகளுக்குரிய மகிமை 
யும்‌ விடுதலையும்‌” என உரோ ௪:21-இல்‌ 
விவரிக்கப்படுகின்றது. இச்சூழ்நிலையில்‌, 
இது தம்பிக்கையிழப்பு, அழிவு மற்றும்‌ 
மரணத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும்‌ நிலை 
யிவிருந்து விடுதலை அடைவதை உணாத்து 
வதாகத்‌ தெரிகிறது. இவ்விடுதலையானது, 
உண்மையான மகன்‌ தன்மையினுடைய 
மாட்சிமை பெறப்பட்ட உடனே பலரறிய 
வெளிப்படுத்தப்படும்‌. இதே ஊழை *'புதல்‌ 
வர்‌ பலரை மகிமைக்கு அழைத்துச்‌ செல்லு 
தல்‌*' என எபி 2:10 விவரிக்கின்றது. முழுமை 
யாக இழ்ப்படிந்தவராகவும்‌, இறைவனு 
டைய திறைவான மகனாகவும்‌ உள்ள 
இறிஸ்து வழியைத்‌ தொடங்கி வைத்துள்‌ 
ளார்‌ (எபி 2:10- 18; 5:8-9). அவர்களுக்கென்ற 
இறைவனின்‌ திட்டம்‌ முழுமையாக நிறை 


வளக்க 


654 


வேறுதலுக்கு அவரில்‌ மற்றவர்களைக 
கொண்டு வருவதென்பது இன்னும்‌ மீதமுன்‌ 
ளது. இத்தகைய நம்பிக்கையைத்‌ தனிப்‌ 
பட்ட நபர்களுக்கு எடுத்துக்கூறி, வெற்றிபெ 
றும்‌ ஒவ்வொருவனும்‌ இறைவனின்‌ மகன்‌ 
ஆவான்‌ என திருவெளி 21:7 வாக்களிக்கின்‌ 
றது. இதுவே கிறிஸ்தவனுக்குச்‌ சாற்றிக்கூறப்‌ 
படும்‌ மெசியாவின்‌ உறுதிமொழியாகும்‌ (2 
சாமு 7:14). ஆனால்‌ எபே 4:13-இல்‌ இந்நம்‌ 
பிக்கையானது முழுவளர்ச்சி அடைந்த 
முதிர்ச்சியின்‌ உயர்ந்த எதிர்பார்ப்பாகத்‌ 
தோற்றம்‌ பெற்றுள்ளது; ''இறுதியாக நாம்‌ 
எல்லோரும்‌ கடவுளின்‌ திருமகனைப்பற்றிய 
விசுவாசத்திலும்‌ அறிவிலும்‌ ஒருமைப்‌ 
பாட்டை எய்துவோம்‌, கிறிஸ்துவினுடைய 
முழுப்பருவத்தின்‌ அடைத்து 
(முதிர்ச்சி பெற்ற மனிதனாவோம்‌'' இதுவே 
மனித இனத்தினுடைய வரவிருக்கும்‌ கால 
மாக இருக்கும்‌. 


அளவை 


இறைவனின்‌ பெயர்கள்‌ (4045 0” 002) 
இறைவனின்‌ பெயரைப்‌ பற்றி அறிந்திருப்‌ 
பது, இறைவன்‌ பற்றிய விவிலியத்தின்‌ 
கோட்பாட்டைப்‌ புரிந்து கொள்ள மிகவும்‌ 
அவசியமானது. விவிலியத்தின்‌ கேள்வி 
இறைவன்‌ இருக்கிறாரா என்பதன்று. 
மாறாக இறைவன்‌ யார்‌? எப்படிப்பட்டவர்‌? 
என்பதேயாகும்‌. இறைவன்‌ இருக்கின்றார்‌ 
என்ற உண்மையை விவிலியம்‌ விளக்குவ 
தில்லை. மாறாக இறைவன்‌ எப்படி மனித 
னிடம்‌ உறவு கொண்டுள்ளார்‌ என்பதை 
விளக்குகிறது. இஸ்ராயேல்‌ மக்களின்‌ இறை 
வன்‌ யாவேயாவார்‌. 'யாவே' என்னும்‌ பெய 
ரைத்‌ தவிர வேறுபல பெயர்களும்‌ விவிலி 
யத்தில்‌ அவருக்கு வழங்கப்படுகின்றன. ஒரு 
வரின்‌ பெயர்‌, அவருடைய முழுத்‌ தன்‌ 
மையை விளக்கிக்‌ காட்டும்‌. ஒரு பெயர்‌ ஒரு 
நபரின்‌ முழுமையான தோற்றத்தைக்கூட 
எடுத்துக்காட்டலாம்‌. மோசேக்குக்‌ கடவுள்‌ 
தம்மை வெளிப்படுத்தத்‌ தமது பெயரைச்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 3.) கடவுளின்‌ பெயரி 
லிருத்தே அவரை தாம்‌ அறிந்து கொள்கி 
றோம்‌. விவிலியத்‌ திருநாட்டின்‌ அண்டைய 
நாடுகளில்‌ பல்வேறு கடவுள்களின்‌ பெயர்‌ 
கள்‌ வழங்கப்பட்டு வந்தன. இப்பெயர்களுக்‌ 


855 


இடையில்‌ இஸ்ராயேல்‌ மக்களும்‌ தங்கள்‌ 
கடவுளுக்கென ஒரு பெயரை அறிந்திருந்த 
னர்‌. கடவுளின்‌ முழுத்தன்மையும்‌ அவரு 
டைய பெயர்களில்‌ வெளிப்படுகின்றது 
(யாத்‌ 23:20-21). கடவளின்‌ பெயர்‌ சக்திமிக்க 
தாகவும்‌, புனிதனமானதாகவும்‌, அதிகாரம்‌ 
கொண்டதாகவும்‌ காணப்படுகிறது (யாத்‌ 
20:7; உப 5:11). கடவுளின்‌ பெயர்‌ மக்களி 
டையே அவர்‌ கொண்டுள்ள பிரசன்னத்தைக்‌ 
குறிக்கிறது. கடவுளின்‌ பெயர்‌ மகிமை 
நிறைந்ததாகும்‌. கடவுவின்‌ பெயரை வெளிப்‌ 
படுத்தியவர்‌ கடவுளே. மனிதனோடு உறவு 
கொள்ள விழையும்‌ கடவுளின்‌ திருவெளிப்‌ 
பாடே அவரது பெயராகும்‌. ஒரு பெயருக்‌ 
கும்‌, அப்பெயரைத்‌ தாங்கிய நபருக்கும்‌ 
இடையேயான உறவு மிகவும்‌ நெருக்கமான 
தாகும்‌. கடவுளின்‌ பெயரை அறிவது 
அவரை அறிவதாகும்‌ (சங்‌ 9:10; 91:14). 
இயேசுவின்‌ பணி இறைவனின்‌ பெயரை 
வெளிப்படுத்துவதேயாகும்‌ (யோவா 17:6, 
26). 


கடவுளின்‌, 'யாவே' என்னும்‌ பெயர்‌ 
மோயீசன்‌ வழியாக அருளப்படுகறது. 
யாவே என்பது மீட்பின கடவுள்‌ எனப்‌ 
பொருள்பட்டது. யாவே, தாம்‌ ஆபிரகாமின்‌ 
கடவுள்‌, ஈசாக்கின்‌ கடவுள்‌, யாக்கோபின்‌ 
கடவுள்‌ எனக்‌ கூறுகிறார்‌ (யாக 6:2-3). 
யாவே என்னும்‌ பெயருக்கு, உங்களுக்கு 
உதவ உங்களோடு இருக்கிறேன்‌ என்பதா 
கும்‌. ([காண்க:யாவே). யாவே என்னும்‌ 
இப்பெயரைத்தவிர கடவுளுக்கு விவிலியத்‌ 
தில்‌ வேறுபல பெயர்களும்‌ வழங்கப்படு 
கின்றன. அவை பொதுவாகக்‌ கடவுளின்‌ 
தெய்வீகத்தன்மையின்‌ பட்டப்‌ பெயர்களா 
கவே அமைத்துள்ளன. 


திழக்கித்திய மக்கள்‌ பொதுவாக “ஏல்‌' 
என்னும்‌ சொல்லைக்‌ 'கடவுள்‌' என்னும்‌ 
பொருளில்‌ பயன்படுத்தினர்‌. எனவே கட 
வுளை ஒரு பெயரிட்டு அழைத்தால்‌ 'எல்‌' 
என்னும்‌ சொல்‌ அப்பெயருக்கு முன்னால்‌ 
இணைக்கப்படும்‌. யாவேயுக்கு, *'ஏல்‌"' 
என்று ஆரம்பிக்கக்‌ கூடிய வேறுபல பெயர்க 
ளும்‌ உண்டு. 


இறைவனின்‌ யெய்ர்கள்‌ [தொடர்ச்சி] 


!. ஏல்‌ சத்தாய்‌: இது “எல்லாம்‌ வல்லவர்‌: 
கடவுள்‌ எனனும்‌ பொருளில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. சூகாதையர்களின்‌ காலங்களில்‌, 
யாவேக்குப்‌ பதிலாகக்‌ கடவுளுக்கு இப்பெ 
யர்‌ வழங்கப்பட்டது. "மலைகளில்‌ ஒருவர்‌' 
எனவும்‌ இப்பெயர்‌ பொருள்பெற்றது. 


2. ஏல்‌ எலியோன்‌: இது 'உயர்த்தப்பட்ட 
வார்‌' கடவுள்‌ என்னும்‌ பொருளில்‌ பயன்ப 
டுத்தப்பட்டது. கடவுள்களிலேயே உயர்த்தப்‌ 
பட்டவர்‌ இவர்‌ எனப்‌ பொருள்பட்டது. 
மெல்க்கிசதேக்கு ஏல்‌ எவியோனின்‌ குருவா 
வார்‌ (ஆத 14]. 


3. ஏல்‌ ஓலாம்‌:- இது 'முழடிவில்லாதவர்‌' 
கடவுள்‌ என்னும்‌ பொருளில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது (ஆதி 21:23). உயிருள்ள கடவுள்‌ 
எனவும்‌ இது பொருள்பட்டது. யாவே முடி 
வில்லாக்‌ கடவுள்‌ என அழைக்கப்படுகிறார்‌ 
(ஏச 40:24]. 


4. ஏல்‌ பெத்தேல்‌:- கடவுள்‌ பெத்தல்‌ 
எனும்‌ இடத்தில்‌ தம்மை வெளிப்படுத்தி 
யதை இது குறிக்கும்‌ (ஆதி 35:7). 


5. ஏல்‌ ராய்‌: 'கடவுள்‌ என்னைப்‌ பார்க்கி 
றார்‌: என்ற பொருவில்‌ இப்பெயர்‌ கடவு 
ளுக்கு வழங்கப்பட்டது (ஆதி 16:13). 


6. ஏல்‌ பெரித்‌: 'உடன்படிக்கையின்‌ கட 
வுள்‌' என இது பொருள்பட்டது (தீதி 9:46). 


7. ஏல்‌ எல்லோகே இஸ்ராயேல்‌: '“ஏல்‌, 
இஸ்ராயேலின்‌ கடவுள்‌ ஆவார்‌ என இது 
பொருள்பட்டது (ஆதி 33:19-20). 


கடவுளுக்கு எலோகிம்‌ என்ற பொதுப்‌ 
பெயரையும்‌ விவிலியம்‌ குறிப்பிடுகிறது. 
இது தவிர எலோவா, பாகால்‌, ஆதோன்‌ 
போன்ற பெயர்களும்‌ சில இடங்களில்‌ 
பயன்ப டுத்தப்படு கின்றன. மேற்கூறிய 
பெயர்களைத்‌ தவிர, கடவுளைக்‌ குறிக்கப்‌ 
பல நபர்களும்‌ பொருள்களும்‌ உருவமாகப்‌ 
பயன்பட்டுள்ளன. 

ர்‌ 

1. பாறை-:- யாவே பாறையாக வருணிக்‌ 

கப்படுகிறார்‌ [ஏச 30:29; ஆதி 49:24], பாறை 


இறைவனின்‌ மக்கண்‌ 


என்பது வலிமை மற்றும்‌ நிலையானது என்‌ 
பதன்‌ சின்னமாகும்‌. எனவே பாறை இறைவ 
னின்‌ வலிமையையும்‌, நிலையான நிலை 


யையும்‌ குறிக்கிறது. 


2. தந்தை,சகோதரன்‌, உறவினன்‌:- கடவுள்‌ 
தந்தையாகவும்‌ (எண்‌ 1:9), சகோதரனாகவும்‌ 
(எண்‌ 1:12), உறவினனாகவும்‌ (எண்‌ 1:12) 
கூறப்படுகின்றார்‌. 


3. அரசன்‌, நீதிபதி, மேய்ப்பன்‌:- கடவுள்‌ 
இஸ்ராயேலின்‌ அரசனாகவும்‌ (நீதி 8:23) 
நீதிபதியாகவும்‌ (ஆத 18:25), மேய்ப்பனாக 
வும்‌ (ஏச 40:11) கூறப்படுகிறார்‌. 


இஸ்ராயேலின்‌ கடவுள்‌ உயிருள்ள கடவு 
ளாகவும்‌ (1 சாமு 17:26. 36; 2 அர 19:4.16; 
எரே 10:10), கொடக்கமும்‌ முடிவுமாகவும்‌ 
(ஏச 44:6; ௫8:12) ''என்றும்‌ வாழ்ந்தவர்‌”! 
என்றும்‌ (7:9, 13, 22) கூறப்படுகிறார்‌. 


இறைவனின்‌ மக்கள்‌ (£0௪. 05 000) 
பழைய ஏற்பாட்டில்‌ யாவேக்கும்‌ அவரு 
டைய மக்களுக்குமிடையே நிலவிய தனித்து 
வமிக்க உறவுமுறையினை சுட்டிக்காட்டு 
கின்ற பல்வேறு சொற்றொடர்களில்‌ ஒன்று 
(எண்‌ 11:29; 16:41; தீதி 5:11.13; 1 சாமு 2:24; 
2 சாமு 6:81; 2 அர 9:6; செப்‌ 2:10; நீதி 
20:2; 2 சாமு 14:3); அகையொத்த பொருளில்‌ 
புதியஏற்பாட்டிலும்‌ பயன்படுகிறது. 


1. பழைய ஏற்பாடு:- இஸ்ராயேலானது 
யாவேயின்‌ ''சொத்து, உடைமை, உரிமைச்‌ 
சொத்து "" [யாத்‌ 19:5; உப 4:20: 7:6; மலா 
3:17); அவரது "ஊழியன்‌ (சங்‌ 135:14; ஏச 
20:20); அவரது ''மகன்‌'' (யாக்‌ 4:28-23; ஓசே 
11:1); அவரது ''மத்கை'' (சங்‌ 95:7); அவரது 
“புனித மக்கள்‌'' [உப 14:2; 28:9: ஏச 62:12). 
"இறைவனின்‌ மக்கள்‌'' என்னும்‌ பதம்‌ சில 
முறையே தோன்றினாலும்‌, மக்கள்‌ என்னும்‌ 
சொல்லானது உடைமை உ ரிச்சொல்லுடன்‌ 
[ “எனது மக்கள்‌'', ''உமது மக்கள்‌", ''அவ 
ரது மக்கள்‌'') அடிக்கடி வருகின்றது. 


'“யாவேயின்‌ மக்கள்‌'' என்னும்‌ பதம்‌, 
பொதுவான விரோதிக்கு எதிராக பாதுகாப்‌ 


656 


புப்‌ போர்‌ புரிய ஒன்று சேர்ந்த உடல்‌ 
வலிமையுள்ளவர்களின்‌ கூட்டத்தினைக்‌ 
குறிப்பதாக, முழியாட்சிக்கு முன்னர்‌ இனக்‌ 
கூட்டாட்டிக்காலத்தில்‌ புனிதப்‌ போரின்‌ 
வழிபாட்டு அமைப்பில்‌ தோன்றியிருக்க 
லாம்‌ (நீதி 5:11. 13; 20:2), இந்த அமைப்பிற்கு 
பின்னால, தனித்‌ தன்மையுடைய உடன்ப 
டிக்கை உறவு உள்ளது. இதன்படி வரலாற்‌ 
றில்‌ சில குறிப்பிட்ட வவிமை மிக்க செயல்க 
ளின்‌ மூலம்‌ இஸ்ராயேல்‌ மக்களை ஏற்ப 
டுத்தி அவர்களுடன்‌ உடன்படிக்கை செய்து 
கொண்ட யாவேயை விசுவாச அறிக்கை 
செய்தனர்‌ (உப 26:5-9; யோசு 24:2-13). 
உடன்படிக்கை சட்டத்திற்குப்‌ பீரமாணிக்கத்‌ 
தோடு கூடிய இவ்வுடன்படிக்கையின்‌ வழி 
பாட்டுப்‌ புதுப்பித்தல்‌, தொன்மையான இஸ்‌ 
ராயேலின்‌ வழிபாட்டின்‌ மையமாக அமைந்‌ 
திருந்ததாகத்‌ தெரிகிறது. 


உப சீ [யாத 19:4-6; உப 7:6-12; 38:8; சங்‌ 
135) இஸ்ராயேலோடு யாவே கொண்டிருந்த 
உறவின்‌ தன்மையை ஏழாவது நூற்றாண்டு 
இறையியல்‌ சொற்களில்‌ எடுத்துக்‌ கூறுவ 
றது. இஸ்ராயேலின்மீது இறைவன்‌ அன்பை 
வெளீப்படுத்தும்‌ அளவிற்கு அதனில்‌ கவரக்‌ 
கூடியதாகவோ (உப 7:7) அல்லது நற்குணமு 
டையதாகவோ (9:5-6) ஒன்றுமில்லாவிடி 
னும்‌, அன்பில்‌ உருவாக்கப்பட்ட அவரு 
டைய மகிமையான தேர்வின்‌ காரணமாக 
(4:37; 7:6; 14:2; சங்‌ 1354], இஸ்ராயேல்‌ 
யாவேயின்‌ உடைமையாக உள்ளது (உப 
4:20). உடன்படிக்கையின்‌ வாக்குறுதிகளை 
இஸ்ராயேல்‌ அனுபவிப்பதென்பது கடமை 
களுச்கு பிரமாணிக்கமாயிருக்க வேண்டும்‌ 
என்ற நிபந்தனைக்கு உட்பட்டுள்ள நிலை 
யில்‌ (4:40), யாவே தமது உடன்படிக்கைக்கு 
பிரமாணிக்கமாக உள்ளார்‌ (4:31). 


'தாவிது ம்ற்றும்‌ சாலமோனுடைய பேரர 
ஏன்‌ பரந்த மாட்சிமையானது, இறைவ 
னோடு இஸ்ராயேல்‌ கொண்டிருந்த சிறப்‌ 
பான உறவுமுறையை, அதனுடைய வாழ்‌ 
வின்‌ அடித்தளமாகவும்‌ விதிமுறையாகவும்‌ 
சுருக்கித்‌ தருவதாகத்‌ தோன்றும்போது, ஓன்‌ 
பதிவிருந்து ஏழாவது நாற்றாண்டு வரையி 


827 


லான இறைவாக்கினர்கள்‌, இவவுறவுமுறை 
யானது இஸ்ராயேலைத்‌ தீர்ப்புக்குள்ளாக்கி 
யது என்று போகித்தனர்‌; இஸ்ராயேலின்‌ 
பிரமாணிக்கமின்மையால்‌ 
யானது முறிக்கப்பட்டு விட்டது; எனவே 
இனிமேல்‌ அவர்கள்‌ ''என்‌ மக்கள்‌'' அல்லா 
(ஒசே 1:9; உப 4:27) ஏச 1:10; ஆமோ பீ]. 


உடன்படிக்கை 


ஆயினும்‌, ஆண்டவரின்‌ விசுவாசம்‌ மாறா 
ததாக உள்ளது (ஓசே 2; உப 4:31]. மனந்திருந 
திய ''எஞ்சியோர்‌'' ஆண்டவரின்‌ மக்கள்‌ 
என்று இஸ்ராயேல்‌ மீண்டும்‌ அமைக்கப்படு 
தலை இன்னும்‌ எதிர்பார்க்கலாம்‌ (ஓசே 2:23; 
எரே 31:31-34; ஏச 11:16-20). அடிமைத்தனத 
இற்கு பிற்பட்ட இறைவாக்குகளில்‌ மீண்டும்‌ 
அமைக்கப்படுதல்‌ பற்றிய கோட்பாடானது, 
எல்லா நாடுகளையும்‌ உள்ளடக்குமுறையில்‌ 
தில நேரங்களில்‌ நாட்டு எல்லைகளையும்‌ 
முறித்துக்‌ கடந்து செல்கிறது (செக்‌ 2:10-12; 
ஏச 45:18-25; 49:6; 55:5: 7]. ஆனால்‌ இத்தகை 
உலகவியலான பொதுமைப்பண்புக்கு எதி 
ராசு ஒரு வலுவான ஒதுங்கியிருக்கும்‌ சமயம்‌ 
போக்கு எழுந்தது; பிற்கால பூதத்துவத்தின்‌ 
வழிகாட்டும்‌ கூறாக அமைந்தது. 


2. புதிய ஏற்பாடு: ''இறைவனின்‌ மக்கள்‌” 
மற்றும்‌ அது தொடர்பான பதங்கள்‌, 
“பழைய இஸ்ராயேலை"' விவரிக்க பயன்பட 
டிருக்கலாம்‌ (எபி 11:25; மத்‌ 1:21; லூக்‌ 1:68; 
உரோ 11:1-2). ஆனால்‌, முடிவான புதிய 
ஏற்பாட்டு வழக்கு, இயேசு கிறிஸ்துவின்‌ 
மீது கொண்ட விகவாசத்தில்‌ அமைக்கப்‌ 
பட்ட இருச்சபையோடு இறைவனின்‌ மக்‌ 
களை ஒன்றாக்குகிறது (உரோ 9:25-26; 2 
கொரி 6:14; இத்‌ 2:14; எபி 8:10; 1 பேதுரு 
2:9-10; இருவெளி 21:3). அதே போனற 
பழைய ஏற்பாட்டு நிறைவேறல்‌ என்ற 
இதையொத்த பணித்திட்டத்தில்‌, புதிய ஏற 
பாடானது திருச்சபையை உண்மையான 
இஸ்ராயலாகவும்‌ [உரோ 9:6; 1] கொரி 10:18; 
கலா 6:16), ஆபிரகாமின்‌ உண்மையான 
வித்தாகவும்‌ (கலா 3:89; உரோ 9:7-8), உண்‌ 
மையான விருத்தசேதனமாகவும்‌ (பிலி 3:3) 
மற்றும்‌ உண்மையான ஆலயமாகவும்‌ (! 
கொரி 3:16) காண்கிறது. 


இறைவனின்‌ மலை 


இறைவனின்‌ மலை, யாவேயின்‌ மலை 40. 
கு OF GOD, OF YAAWEA) 

கடவுள்‌ வசிக்கும்‌ இடங்களைப்‌ பற்றிய 
கானானியர்‌ மற்றும்‌ மெசபொத்தாமியர்க 
ளின்‌ நம்பிக்கைகளை நினைவுபடுத்தும்‌ 
முறையில்‌, இஸ்ராயேலின்‌ இறைவன்‌ தங்கி 
யுள்ள, அல்லது தமது மக்களுக்கு தமது 
பிரசன்னத்தை அவர்‌ அளித்த இடத்தினை 
அவர்கள்‌ பெரும்பாலும்‌ மலை என்றே 
குறிப்பிட்டனர்‌. ஆனால்‌, எப்போதும்‌ ஓரே 
குறிப்பிட்ட மலையினை அவர்கள்‌ குறிப்பி 
டவில்லை. சரியப்படையின்‌ தளபதிகள்‌, 
மலை நாட்டில்‌ இஸ்ராயேலர்களிடம்‌ தாங்‌ 
கோல்வியுற்றதற்குக்‌ காரணம்‌, 
கனானியத தெய்வங்களைப்போன்று இஸ்‌ 


கள்‌ 


ராயேவின்‌ இறைவனும்‌ ஒரு மலை தெய்வ 
மாக இருப்பதே என்று பென்‌-காதாகிற்கு 
அறிவுறுத்துகின்றனர்‌ (1 அர 30:23). தொன்‌ 
மையான உலகில்‌, தேவர்களின்‌ இல்லங்க 
ளாக கருதப்பட்ட மலைகள்‌, வழிபாட்டு 
இடங்களாகவும்‌ கருதப்பட்டன (உப 12:2]; 
அவ்வாறே, இஸ்ராயேலிலும்‌, இறைவனு 
டன்‌ தொடர்பு கொண்டிருந்த மலைகள்‌, 
வழிபாடு மற்றும்‌ இருயாத்திரை இடங்களா 
வும்‌ இறைமகிமைத்‌ தோற்றத்திற்குரிய 
இடங்களாகவும்‌ கருதப்பட்டன. 


பழைய ஏற்பாட்டில்‌ இரண்டு மலைகள்‌ 
“இறைவனின்‌ மலை'* அல்லது ்‌'ஆண்டவ 
என்று அறியப்படுகின்றன; 
ஒன்று னாய்‌ அல்லது ஒரேபு (யாத்‌ 3:1; 
2:27: 18:5; 24:15; எண 10:53; 1 அர 19:8) 
மற்றது எருசலேமிலுள்ள தேவாலயக்‌ குன்று 
(ஆதி 22:14; ஏசா 2:3 ஆண்டவரின்‌ மலை; 
30:29; சங்‌ 24:3 ஆண்டவரது மலை]. பின்னர்‌ 
குறிப்பிடப்பட்டது ''அவருடைய அல்லது 


ரின்‌ மலை" 


என்னுடைய (இறைவனுடைய) புனித 
மலை!" (சங்‌ கீ; ஏச &:11) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. ஆனால்‌, இச்சொற்‌ 


றொடரானது இஸ்ராயேலின்‌ முழு நாட்டை 
யும்‌ குளிப்பிடுகின்றது (ஏச 65:25; எச 20:42; 
யாத்‌ 15:17), இறைவன்‌ உறையவிரும்பும்‌ 
மலையாகிய எருசலேமிலுள்ள ஆலய மலை 


யைக்‌ கண்டு கடவுள்களின்‌ மலையான 


இறைவனின்‌ விரல்‌ 


பாசான்‌ பொறாமைப்படுவதாக சங்‌ 68:15-17 
விவரிக்கின்றது. 


இறை வழிபாட்டினை ஒரு மலையுடன்‌ 
தொடர்புபடுத்திய மக்களுக்கு, வேறு தெய்‌ 
வத்துடன்‌ தொடர்புள்ள வேறு எந்த மலையி 
லும்‌ யாவேயை வழிபடாமலிருப்பது முக்கி 
யமானதாகும்‌ [உப 12:2). இறைவனை எந்த 
மலையில்‌ வழிபட வேண்டும்‌ (சீயோன்‌ 
அல்லது கெரிரிம்‌] என்பது யூதரையும்‌ சமாரி 
யரையும்‌ பிரிக்கின்ற முக்கிய பிரச்சனையாக 
இருந்தது; இயேசு இப்பிரச்சினையைத 
தீர்க்க விரும்பினார்‌ (யோவா 4:20-24]. 


சில இரேக்க திருத்தங்கள்‌ கபியோனின்‌ 
நகரில்‌ ஒரு “ஆண்டவரின்‌ மலையைக்‌: 
குறிப்பிடுகின்றன (2 சாமு 21:6,9). ஆனால்‌, 
உண்மையில்‌ "ஆண்டவர்‌ கேர்ந்துகொண்ட 
சவுலின்‌ நகராகிய கிப்யோன்‌'' என்பதே 
சரியான வாசகமாக இருக்கலாம்‌. 


இறைவனின்‌ விரல்‌, கைவண்ணம்‌ (” 5354 0: 
GOD} 

கடவுளின்‌ சக்தியை குறிக்கும்‌ ஒரு உருவ 
கம்‌. விரல்‌ வேலைசெய்ய உதவும்‌ ஒரு 
கருவியாக தோக்கப்படுகிறது. கடவுளுக்குச்‌ 
சாற்றிக்‌ கூறும்போது இது சிறப்பாக உண்‌ 
மையாகும்‌. பலதடவைகளில்‌ விரல்‌, கை 
என்றும்‌ புரிந்துக்‌ கொள்ளப்பட்டு, இரண்‌ 
டும்‌ தெய்வீகச்‌ சக்தியைக்கான்‌ குறிக்கிறன. 
இவ்வாறு கடவுளுடைய கரம்தான்‌ எகிப்திய 
பார்வோன்‌ மன்னன்‌ மேலும்‌ அவனுடைய 
மாந்திரிகர்கள்‌ மேலும்‌ கொள்ளை தோய்க 
ளைக்‌ கொண்டுவந்தது (யாத்‌ 519]. கல்‌ 
பலகையில்‌ சட்டம்‌ கடவுளுடைய விரலி 
னால்கான எழுதப்பட்டது (யாத 31:18; உப 
9:10). விண்ணகம்‌ படைக்கப்பட்டது கடவு 
ளுடைய விரல்களின்‌ வேலையாகும்‌ (சங்‌ 
8:3). கடவுளின்‌ விரலால்தான்‌ இயேசு பேய்‌ 
கனை ஓட்டினார்‌ என்று கொள்ளலாம்‌. அதா 
வது இய ஆவிகளின்‌ மேல்‌ தெய்விக சக்க 
தியை அவர்‌ பெற்றிருந்தார்‌ (லூக்‌ 11:20): 


இதற்கு எதாமாறாக மனிதர்களுடைய 
விரல்களும்‌ கரங்களும்‌ சிலைகளைச்‌ செய்வ 


858 


திலும்‌ (ஏச 2:8), வேறு மதிப்பற்ற செயல்க 
ளைச்‌ செய்வதிலும்‌ ஈடுபடுகின்றன (17:8). 
துன்ப காலத்தில்‌ விசுவாசிகள்‌ இறைவனது 
கரம்‌ ''குறுகிவிட்டதாக'' எண்ணக்கூடாது 
(59:1); மாறாக அவர்களின்‌ கைகள்‌ இரத்தப்‌ 
பழியால்‌ கறைபட்டுள்ளதாலும்‌, அவர்க 
ளின்‌ விரல்களில்‌ அக்கிரமம்‌ நிறைந்துள்ளதா 
லும்‌ அவர்கள்‌ இறைவனிடமிருந்து பிரிக்கப்‌ 
பட்டிருப்பதுவே அவர்களது துன்பங்களுக்‌ 
குக்‌ காரணம்‌ (59:3). 


இறைவனின்‌ வீடு (500.௦ 0 GOD} 

இறைவனின்‌ வீடு என்பது விசுவாசிக 
ளின்‌ கூட்டமான உயிருள்ள கடவுளின்‌ இருச்‌ 
சபையே ஆகும்‌. திருச்சபையின்‌ உறுப்பினர்‌ 
கன்‌ அனைவரும்‌ இணைந்தே இந்த கடவு 
ளின்‌ வீடு அல்லது குடும்பம்‌ என அழைக்கப்‌ 
படுகின்றார்‌ (1 திமோ 3:06; 1 பேதுரு 4:17; 
எபே 2:19). 


இறைவனுக்கு அஞ்சுவோர்‌ (G00-FEARERS} 

யூகசமயத்தில்‌ பக்தி கொண்டு செபக்கூட 
வழிபாட்டில்‌ பங்கெடுத்த புறவினத்தார்‌ 
இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்கள்‌ என்ற 
ழைக்கப்படுகின்றனர்‌. இவர்கள்‌ யூத சட்டங்‌ 
களில்‌ சிலவற்றையும்‌ கடைப்பிடித்தனர்‌ 
[அ.ப. 10:2; காண்க 13:50; 16:14; 17:4:17; 
18:7). இவர்கள்‌ யூத மதத்திற்கு முழுவதும்‌ 
மனந்திரும்பியவர்கள்‌ அல்லர்‌. ஏனெனில்‌ 
இவர்கள்‌ இன்னும்‌ விருத்த சேதனம்‌ பெற 
வில்லை. ஆனால்‌, பக்தியுள்ள புறவினத்தார்‌ 
ஆவர்‌. 
(இறைவன்‌ (ப ) 

(முன்னுரை 

விவிலிய நூலானது இறைவனைப்பற்றி 
கட்டுரையோ அல்லது ஒரு தொகுப்பு 
நூலோ அன்று. தனித்து நின்று பிற பொருட்‌ 
சுளை விவரிப்பதுபோல்‌, இறைவனை ஒரு 
பொருளாக எண்ணி, அது விவரிப்பதும்‌ 
இல்லை, இறைவனைப்பற்றிப்‌ பேசவும்‌ 
அழைப்பதில்லை. மாறாக, இறைவனின்‌ 
குரலைச்‌ செவிமடுத்துக்‌ கேட்கவும்‌, பின்‌ 
அதற்குத்‌ தக்கவாறு, அவரது மகிமையை 
உணர்ந்து, அவருக்குப்‌ பணிவிடை புரிவது 


859 


மான நமது பதிலை அளிக்கவும்‌ அது நம்‌ 
மைக்‌ கூவி அழைக்கிறது. நாம்‌ பணிவும்‌, 
நன்றியும்‌ கொண்ட உள்ளத்தோடு வாழ்வோ 
மேயானால்‌, இறைவன்‌ தம்மைப்பற்றி 
என்ன கூறியுள்ளார்‌ என்பதை விவிலிய 
நூலிலிருந்து வரைப்படுத்துக்‌ கொள்ள முடி 
யும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ இறைவாக்குரைப்‌ 
பவர்கள்‌ மூலமாகவும்‌ பின்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ தம்‌ ஒரே மகனின்‌ (இயேசு கிறிஸ்து] 
வழியாகப்‌ பேசிய பொழுதும்‌, ஒரே மாதிரி 
கையாக இறைவன்‌ தம்மைப்பற்றிப்‌ பேச 
வில்லை (எபி 1:1 தொ). மற்ற எந்தக்‌ 
கருத்தையும்‌ விட, பழைய ஏற்பாட்டிற்கும்‌, 
புதிய ஏற்பாட்டிற்கும்‌ உள்ள இந்த முக்கிய 
வேற்றுமையை நாம்‌ கண்டுணர வேண்டும்‌; 
ஏனெனில்‌ ''கடவுளை யாரும்‌ கண்ணால்‌ 
கண்டதில்லை; தந்தையின்‌ அணைப்பி 
லுள்ளஓரேபேறானவர்தாம்‌அவரை வெளிப்‌ 
படுத்தினார்‌". [யோவா 1:18). எனவே, 
பழைய ஏற்பாட்டில்‌ காணும்‌ பழிவாங்கும்‌ 
கடவுளுக்கும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ காணும்‌ 
அன்பின்‌ கடவுளுக்கும்‌ இடையே உள்ளதா 
கக்‌ கருதப்படும்‌ மாற்றுக்‌ கொள்கையை நாம்‌ 
தவிர்க்க வேண்டும்‌. அதேபோல்‌, இரு ஏற்‌ 
பாட்டிலும்‌ காணும்‌ ஓரே இறைவனின்‌ 
மறைபொருளை, கிறிஸ்து ஒருவர்தான்‌ 
வெளிக்கொணருகிறார்‌ என்ற உண்மையை 
யும்‌ நாம்‌ பற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


॥. பழைய ஏற்பாடு 

7. இறைவனே முதலானவர்‌:- ““ஆதியிலி 
ருந்தே (ஆத 1:1; யோவா 1:1) இறைவன்‌ 
இருக்கிறார்‌; அவர்‌ இருப்பது, வேறெந்த 
விளக்கமும்‌ கூறவேண்டாத முதல உண்மை 
யாகும்‌. அவருக்குத்‌ தோற்றமும்‌, உருவாகுத 
லும்‌ இல்லை. பழங்கால மேற்காசிய நாடுக 
ளில்‌ உள்ள மதங்களில்‌, எப்படித்‌ தெய்வங்க 
ளின்‌ தோன்றுதலால்‌ உலகம்‌ உண்டாயிற்று 
என்று கூறுகின்ற இறை மரபுக்காவியங்‌ 
களை, நாம்‌ பழைய ஏற்பாட்டில்‌ காண்ப 
தில்லை. ஏனெனில்‌ ''அவர்‌ ஒருவரே முத 
லும்‌, முடிவுமாவார்‌'' (ஏச 47: 4226) 48:12), 
இவவுலகமானது முழுவதும்‌ அவரது 
கைவேலை, அவரது படைய்பு. 


இறைவன்‌ 


அவரே முதலாக இருப்பதால்‌, தம்மை 
அறிமுகப்படுத்திக்கொள்ளத்‌ தேவை அவ 
ருக்கு இல்லை. தாம்‌ கடவுளாக இருக்கின்ற 
ஒரே காரணத்தால்‌, மனிதன்‌ தம்மை ஆவி 
மின்‌ மூலம்‌ அறிந்துகொள்ளல்‌ வேண்டும்‌ 
என எதிர்பார்க்கிறார்‌, மாறாக, இறைவன்‌ 
இருப்பதை ஒரு படைப்புப்‌ பொருளைக்‌ 
கண்டுபிடிப்பது போலவோ அல்லது படிப்ப 
டியாக அறிந்து ஏற்றுக்கொள்வது என்றோ 
கருதக்கூடாது. ஏனெனில்‌ அவரை அறிவது 
என்பது அறியப்படுவதும்‌ (ஆமோ 3:2) 
ஒருவர்‌ இருப்பதின்‌ அடிமூலத்திலே அவ 
ரைக்‌ கண்டுபிடிப்பதும்‌ ஆகும்‌. அவரிடமி 
ருந்து விலகி ஓடுங்கால்‌, அவரது பார்‌ 
வையே நம்மைத்‌ தொடர்ந்து வருவதாகக்‌ 
காண்பதுமாகும்‌ (ஆ3:10; சங்‌ 139:7). 


இறைவனே முதலாவதாக இருப்பதால்‌, 
அவர்‌ தம்மை வெளிப்படுத்திய உடனே, 
அவரது ஆன்கன்மை, எதிர்ச்செயல்கள்‌, அவ 
ரது திட்டங்கள்‌ எலலாம்‌ திட்டவட்டமாக 
வபரையறுக்கப்படுகின்றன. ஒரு மனிதன்‌, 
சிறிதளவு அவரை அறிந்துகொண்ட உடன்‌, 
அந்த வினாடியிலிருந்து கடவுள்‌ தன்னிடமி 
ருந்து குறிப்பான ஒன்றை விரும்புறொர்‌ 
என்பதையும்‌, தான்‌ எங்கு செல்கிறோம்‌, 
என்ன செய்கிறோம்‌ என்பதையெல்லாம்‌ 
அறிந்துள்ளார்‌ என்பதையும்‌ உணருகிறான்‌. 


இவ்வாறு இறைவனின்‌ வரம்பிலலா முன்‌ 
னுரிமையை, பழைய ஏற்பாட்டின்‌ முதல்‌ 
ஐந்து நூல்களில்‌ இருவகை ஒன்றையொன்று 
நிறைவு செய்யும்‌ வழிகளில்‌ நாம்‌ காண்கி 
றோம்‌. யாவே மரபுவழியானது, யாவேயை 
உலகத்தின்‌ முதவிலிருந்து நிலைநிறுத்தி, எரி 
யும்‌ முட்புகர்காட்சிக்கு முன்னதாகவே, 
தமது திட்டத்தைச்‌ செயல்படுத்துபவராக 
வும்‌ காண்பிக்கிறது. அதற்கு மாறாக, ஏலோ 
கிம்‌ என்கிற மரபு வழியானது இறைவன்‌ 
திருநாமத்தை மோசேக்குத்‌ தெளிவுபடுத்தி 
யதை அவ்வளவு வலியுறுத்தவில்லை; 
ஆனால்‌ அதே நேரத்தில்‌ இந்த இரு மரபு 
வழக்கு கொள்கைகளும்‌ ஏல்‌ என்கிற திருநா 
மத்தை ஏறக்குறைய விளக்கும்‌ இருபெய 
ரைக்‌ குறித்தாலும்‌, அவற்றின்‌ அடித்தளத்‌ 


இறைவன்‌ [தொடர்ச்சி 


தில்‌, இறைவன்‌ தம்மை ஏற்கனவே வெளிப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்கிற உண்‌ 
மையை தமக்குப்‌ புலப்படுத்துகின்றன. 
ஏனெனில, மோசே கண்ணுக்குத்‌ தெரியாத 
ஆனால்‌ தெளிவாகக்‌ கடவுளை ஏற்கெனவே 
உணர்ந்திருந்ததால்‌ மட்டுமே, யாவேயை 
உண்மையான இறைவன்‌ என அறிந்து 
கொள்ளுகிறார்‌. இவ்வாறு அறிவால்‌ கண்டு 
ணரும்‌ கடவுள்‌, வெளிப்பாட்டின்‌ கடவுளாக 
ஒன்றிணைகிறார்‌. இறைவனின்‌ இந்த ஒன்றி 
ணைப்பின்‌ முன்னுரிமை, மனிதனின்‌ ஆவிக்‌ 
கும்‌ தெனிவுபடுத்தப்படுகிறது. இந்த உண்‌ 
மைதான்‌, விவிலிய நூல்‌ முழுவதிலும்‌ 
இறைவனை யாவே, ஏலோகிம்‌ என்று உட 
னடியான, நிலையான ஒன்றிணைப்பதாக 
வும்‌, இஸ்ராயேல்‌ மக்களுக்கு தம்மை 
வெளிப்படுத்தும்‌ கடவுளை, மற்ற நாட்டு 
மக்களால்‌ பெயரிடப்படுகின்ற கடவுளோடு 
ஒன்றிணைப்பதாகவும்‌ தாம்‌ அறிகிறோம்‌. 


இதனால்தான்‌ எப்பொழுதெல்லாம்‌ 
இறைவன்‌ தம்மைக்‌ காட்சிகளில்‌ வெளிப்ப 
டுத்துகிறாரோ, அப்பொழுதெல்லாம்‌ 


தம்மை ''உங்கள்‌ தந்தையின்‌ கடவுள்‌'' (யாத்‌ 
3:6), ''உங்கள்‌ தந்தையர்களின்‌ கடவுள்‌'' 
(3:15) “உங்கள்‌ கடவுள்‌” ' (6:7), ''இரக்கமும்‌ 
தயவும்‌ உள்ள இறைவன்‌'' (34:6), ''உன்‌ 
கடவுள்‌'" (நெருங்கிய உறவில்‌) (ஏச 41:10; 
43:3) அல்லது சாதாரணமாக", "கடவன்‌ '' 
(1 அரச 16:21 36 தொ) என்ற பொருள்களைக்‌ 
குறிக்கும்‌ *'ஏல்‌, ஏலோகிம்‌'' என்ற பெய 
ரால்‌ தம்மைப்‌ பெயர்‌ சொல்லி அழைக்கின்‌ 
றார்‌. 'கடவுள்‌' என்ட பெயருக்கும்‌; 'யாவே" 
என்ற பெயருக்குமிடையில்‌, ஒரு உயிருள்ள 
உறவு ஏற்படுத்தப்படுகிறது. அதோடு புலன்‌ 
கடந்த மெய்ம்மை விவாத, முறையையும்‌ 
நாம்‌ காண்கிறோம்‌. எவ்வாறெனின்‌ தம்மை 
'யாவே' என்று அறிவிப்பதற்காக, இஸ்ரா 
யேலின்‌ கடவுள்‌ தம்மைக்‌ கடவுளாகக்‌ காண 
பிக்கிறார்‌. ஆனால்‌ அதே நேரக்தில்‌ தம்மை 
'யாவே ' எனக்‌ காண்பிப்பதில்‌ 'கடவுள்‌ யார்‌, 
்‌ அவா்‌ எப்படிப்பட்டவர்‌' என்பதையும்‌, 
புதுவகையிலே தெரிவிக்கிறார்‌. 


2. ஏல்‌, ஏலோகிம்‌, யாவே:- ஏல்‌! என்கிற 
சொல்லானது நடைமுறையில்‌ “எலோகிம்‌" 


860 


என்ற சொல்லின்‌ பொருள்‌ கொண்ட தொன்‌ 
மையான காவியச்‌ சொல்லாகும்‌. ஏலோ 
இம்‌" அல்லது நாம்‌ கூறும்‌ கடவுள்‌ என்ற 
சொற்களைப்‌ போல்‌, 'ஏல்‌' எனும்‌ சொல்‌, 
இறைத்தன்மை உடைய பொதுப்‌ பெயராக 
வும்‌, அத்தன்மையை உடையவர்‌ யார்‌ எனக்‌ 
குறிப்பிடும்‌ தனி நபரின்‌ சிறப்புப்‌ பெயராக 
வும்‌ உள்ளது. 'ஏலோகம்‌' என்ற சொல்‌ 
பன்மையைக்‌ குறிக்கும்‌. ஆனால்‌ மாட்சிமை 
சம்பந்தமாக அன்று. ஏனெனில்‌ எபிரேய 
மொழியில்‌ இத்தகைய கருத்து இல்லை. 
மேலும்‌ பல கடவுள்‌ கொள்கையினைக்‌ 
குறிக்கும்‌ பன்மையும்‌ அன்று. ஏனெனில்‌ 
இக்ககைய மனநிலை இஸ்ராயேல்‌ மக்களி 
டத்தில்‌ இல்லை. ஆனால்‌ இத்தகைய பன்‌ 
மையான கருத்து, ஒருவேளை செமித்திய 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்களின்‌ பொது எண்ண 
மாக இருக்கலாம்‌. ஏனெனில்‌ அவர்கள்தான்‌ 
இறைத்தம்மையை சக்திகளின்‌ சேர்ப்பு எனப்‌ 
பன்மையில்‌ கண்டறிந்தனர்‌. 


அ) ஏல்‌:- 'ஏல்‌' என்பது, இஸ்ராயேல்‌ 
இனத்தவாக்குப்‌ புறம்பே அறியப்பட்டு வழி 
படப்பட்டது. அது ஒரு பொதுப்பெயராக 
நிற்கையில்‌, செமித்திய இனத்தார்‌ கொள்‌ 
ளும்‌ இறைத்தன்மையைச்‌ சுட்டிக்‌ காட்டுகி 
றது. ஆனால்‌ தனி நபரின்‌ பெயராக நிற்கை 
யில்‌, மேற்காசிய நாடுகளில்‌, அதுவும்‌ குறிப்‌ 
பாக பெனிக்கியா, கானான்‌ என்ற பகுதிக 
ளில்‌, அது எல்லாவற்றிற்கும்‌ மேலான ஒரு 
கடவுளைக்‌ குறிப்பதாக உள்ளது. செமித்திய 
(இனத்தாரின்‌ தூய ஆனால்‌ வலுவற்ற, பின்‌ 
னால்‌ தோன்றிய கவர்ச்சயூட்டிச்‌ சீரழிக்கும்‌ 
பல தெய்வங்களைக்‌ கொண்ட மதங்களால்‌ 
மறைக்கப்பட்டு வழிபடப்பட்ட 'ஏல்‌' தனித்‌ 
கன்மையும்‌ மேலாண்மையும்‌ கொண்ட 
பொதுக்‌ கடவுளா? 'ஏல்‌' என்கிற கடவுள்‌, 
செமித்திய இனத்தாரின்‌ பல்வேறு குழுக்க 
ளைக்‌ கட்டிக்‌ காக்கும்‌ முதற்‌ கடவுளா? 
அல்லது ஒவ்வொரு குழுவிற்கும்‌ தனித்தனி 
யாக கடவுளாக இருந்து, மற்ற குழுக்களு 
டன்‌ ஏற்படும்‌ போராட்டத்தில்‌ ஒற்று 
மையை ஏற்படுத்த முடியாமல்‌, இறுதியில்‌ 
பலதெய்வங்களைவைத்து வழிபடும்‌ கோயி 
லில்‌ சரணடைந்த ஒரு உருவமோ இந்த 


| 


வரலாறு தெற்றெனப்‌ புலனாகாவிட்டா 
லும்‌, ஒரு உண்மை நிச்சயமாகீத்‌ தெரிகிறது. 
அதாவது மூகாதையர்கள்‌ 'ஏல்‌' என்ற கட 
வளை, “ஏல்‌ ஏலியோன்‌'' (ஆதி 14:28), 
“எல்‌ ராய்‌: (16:13), 'எல்‌ சத்தாய்‌' (17:1; 
35:11; 48:3) ''எல்‌ பெத்தேல்‌"! (35:7), 'ஏல்‌ 
ஓலாம்‌'* (21:33) என்ற பெயர்களால்‌ அழைக்‌ 
இன்றனர்‌. அதுவும்‌ குறிப்பாக சாலவேம்‌ 
நாட்டு அரசனான மெல்க்கிசதேக்கு என்பவ 
ரின்‌ கடவுளான 'ஏல்‌ ஏலியோன்‌" என்ற 
பெயரில்‌ உள்ள 'ஏல்‌' எனும்‌ கடவுள்‌, 
ஆபிரகாமின்‌ கடவுளுக்குச்‌ (14:20 தொ.) 
சமமாகக்‌ கருதப்பட்டார்‌. இந்த உண்மைகள்‌ 
எல்லாம்‌, இஸ்ராயேலரின்‌ கடவுள்‌ ''உலகத்‌ 
தின்‌ நடுவராகவும்‌'* (16:25) அதே நேரத்தில்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட மக்களைத்‌ தவிர்த்த 
புற இனமக்களாலும்‌ உண்மையான கடவுள்‌ 
என அறிந்து கொள்ளப்பட்டு, வழிபாடு 
பெறுபவராகவும்‌ இருக்கிறார்‌, என்ற உண்‌ 
மையினன விளக்குகிறது. 


இவ்வாறு ஏற்றுக்கொள்ளல்‌ விதிவிலக்‌ 
கான ஒன்றாகும்‌. பெரும்பாலான நிகழ்ச்சிக 
ளில்‌ புற இனத்தாரின்‌ கடவுள்கள்‌, கடவுள்‌ 
கள்‌ அல்லர்‌ (எரே 2:11; 2 அர 19:18). ஏல்‌ 
ஏவலோகிம்‌, நடைமுறையில்‌ யாவே என்ற 
பெயரில்‌ தமது மக்களுக்கு வெளிப்படுத்துவ 
தால்‌ மட்டுந்தான்‌ உண்மையான கடவுளாக 
அறியப்படுகிறார்‌. ஓப்புமையற்ற ஆள்தன்‌ 
மையுடன்‌ விளங்கும்‌ யாவேயின்‌ திருமுகம்‌ 
பலவகைப்பட்ட புறஇனத்கவரால்‌ விகாரப்‌ 
படுத்தப்பட்டுத்‌ தெளிவில்லாமல்‌ இருந்தா 
லும்‌, ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கட்டாயப்படுத்தும்‌ 


நினலையனமைதியையும்‌ உயிராற்றலையும்‌ 
கொண்டிருந்தது. 
ஆர்‌ யாவே:- யாவே என்ற பெயரில்‌ 


கடவுள்‌ தாம்‌ யார்‌, தாம்‌ செய்வது என்ன, 
தமது பெயர்‌ என்ன, தமது செயல்‌ முறை 
யாது என்பவற்றைக்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
அவரது செயல்‌ முனற இதுவரையில்‌ கேட்டி 
ராத, வியத்தகு ஒன்று; அவரது பெயரோ 
மறைபொருளானது. “ஏல்‌' தம்மை, மூதா 
தையர்கட்குப்‌ பழகிய நாட்டில்‌ எளிய, சாதா 
ரணமாக அறியும்‌ வகையில்‌ தம்மை வெளிப்‌ 


இறைவன்‌ [தொடர்க 


படுத்தியதால்‌, யாவே, கொடுரமான பாலை 


வனச்‌ சூழ்நிலையிலும்‌, துயரம்நிறைந்த 
நாடு கடத்தலிலும்‌, அஞ்சத்தக்க நெருப்பின்‌ 
உருவமாகத்‌ (யாத 3:1-14] தம்மை 


மோசேக்கு வெளிப்படுத்துகிறார்‌. யாத்‌ 33: 16- 
23; 34:7-7-இல்‌ வரும்‌ ஒன்றையொன்று 
நிறைவு செய்யும்‌ இறைவன்‌ வெளிப்பாடா 
னது அச்சம்‌ தருவதாகவே உள்ளது. இருப்பி 
னும்‌, இவ்வாறு தூய்மையில்‌ எரிக்கும்‌ 
இறைவன்‌, பிரமாணிக்கமுள்ளவரும்‌ மீட்ப 
ளிக்கும்‌ இறைவனாகவும்‌ உள்ளார்‌. அவர்‌ 
ஆபிராகாமையும்‌, அவரது இனத்தையும்‌ 
(3:6) நினைவு கூறுகிறார்‌; எகிப்து நாட்டில்‌ 
எபிரேய மக்கள்படும்‌ அவதியினைக காண்தி 
றார்‌ (3:7); அவர்களை விடுவிக்க உறுதி 
கொள்கிறார்‌ (3:8); மேலும்‌ அவர்களுக்கு 
வளம்‌ அளிக்கச்‌ சித்தம்‌ கொள்கிறார்‌; யாவே 
என்ற பெயரில்‌ அவர்‌ தம்மை வெளிப்படுத்‌ 
துவதானது, அவர்‌ செய்யும்‌ வேலைக்குச்‌ 
சான்று பகர்வதாய்‌ உள்ளது. எனவே இப்பெ 
யரானது உண்மையிலே மறைத்தன்மை 
கொண்டது; “'இருக்கிறவராக இருக்கிறவர்‌ 
நானே'' (3:14) என்ற நெருங்க முடியாத 
உண்மையினை எடுத்துக்கூறுகிறது. யாரும்‌ 
அவரைக்‌ கட்டாயப்படுத்தவோ அல்லது 
உட்புகுந்து அறியவோ முடியாது, ஆனால்‌ 
அதே நேரத்தில்‌ இப்பெயரானது ஓர்‌ நேர்‌ 
உண்மையைக்‌ கூறுகின்றது. அதாவது ''நான்‌ 
இருக்கிறேன்‌'' என்ற மீளமுடியாத உறுதி 
யையும்‌, வெற்றி கொள்ளமுடியாக மீட்பு 
அளிக்கும்‌, சக்தியும்‌ அசாதாரண ஆக்கமும்‌ 
கவனமும்‌ கொண்ட இறைவன்‌ திருச்சந்நிதி 
யையும்‌ அது விளக்குகிறது. யாவே என்ற 
பெயர்‌ சுட்டிக்காட்டுவது 'இருத்தல்‌' என்ற 
வினைச்‌ சொல்லையே. அந்த வினைச்சொல்‌ 
லும்‌ முழுமுதற்‌ கடவுளை மெய்யியல்‌ கருத்‌ 
துப்படி உடனே எடுத்துக்‌ கூறாவிட்டாலும்‌, 
சாதாரண ஒரு 'இருத்தல்‌' ஆக இல்லாமல்‌, 
எப்பொழுதும்‌ இருந்து, பயன்தரும்‌ 'இருக்‌ 
குத்‌ இருச்சந்நிதியாக" நமக்கு எடுத்துக்காட்டு 
கிறது. ஆனால்‌ இறைவன்‌ இந்தத்‌ திருச்சந்நி 
தானம்‌ படைப்பு முழுவதையும்‌ அதன்‌ 
தொடக்க நாளிலிருந்து முடியும்‌ நாள்‌ வரைக்‌ 
கும்‌, தழுவிய ஒன்றாகவும்‌, காலம்‌ மூன்றை 
யும்‌ ஒருங்கணைப்பதாகவும்‌ உள்ளது; ஏனெ 


இறைவன்‌ [தொடர்ச்சி 


னில்‌, ''தொடக்கத்திலிருந்தே தலைமுறைக 
ளைப்‌ பிறப்பித்தவர்‌ யாரோ, அவரே யாவே 
ஆகிய நாம்‌. முதலும்‌ இறுதியும்‌ ஒன்றாகிய 
யாவே நாமே'' (ஏச 41:4). ஏல்‌, எலோகிம்‌ 
என்ற பெயர்கள்‌, இயற்கைசார்ந்த மதங்‌ 
களை, உண்மைக்‌ கடவுளுடன்‌ தொடர்புப 
டுத்தும்‌ உறவினைக்‌ காட்டுகின்றன. இருப்பி 
னும்‌ 'யாவே' எனும்‌ பெயர்‌ இஸ்ராயேல்‌ 
மக்களுக்கு மட்டும்‌ அறிவிக்கப்பட்ட 
தொன்று; மேலும்‌, அச்சொல்லின்‌ உட்பொ 
குளை, யாவேயின்‌ வழிகாட்டினை வாழ்‌ 
வில்‌ அறிந்தவர்களால்‌ கான்‌, உணரமுடியும்‌. 
எனவேதான்‌, மூதாதையர்களின்‌ மதத்தினை 
யும்‌, அவர்கள்‌ வழிபட்ட கடவுளின்‌ முகத்‌ 
தோற்றத்தையும்‌ ஆராய முற்படுவோமேயா 
னால்‌, மோசேக்கு முன்னமே 'யாவே' 
எனும்‌ கடவுள்‌ தெரிந்தவரா என்பது தேவை 
யற்ற ஒரு ஆராய்ச்சியாக முடிகிறது. அப்படி 
கடவுளின்‌ பெயர்‌ மற்ற மதங்களில்‌ தெரியப்‌ 
படுத்தியதொன்றாக இருந்தாலும்‌, அது 
ஏதோ ஒரு பொருளான தொடர்ச்சியாகும்‌. 
எப்படியெனில்‌ யாவே, தனக்குமட்டும்‌ 
உரிய, மனித நிலைக்கு அப்பாற்பட்ட முதல்‌ 
முயற்சியால்‌ தம்மை பெளிப்படுத்துகிறார்‌. 
அம்முதல்‌ முயற்சியாலேயே, அவர்‌ இஸ்ரா 
யேல்‌ மக்களை 'விலைக்கு வாங்கி", தனது 
உரிமை மக்களாக உருவாக்குகின்றார்‌. 


3, கடவுள்‌ தம்மைப்பற்றியே கூறுகின்‌ 
றார்‌: - 

யாவே எனும்‌ பெயர்‌, இறைவனால்‌ 
தம்மை ''நான்‌ இருக்கிறேன்‌'" என்னும்‌ 
பொருள்‌ படும்‌ *“"யாக்வே'' எனும்‌ சொல்‌ 
லால்‌ தன்மையில்‌ வெளிப்படுத்தியதை மனி 
தன்‌ படர்க்கையில்‌ அவரைப்பறறிக்கூறும்‌ 
சொல்லாகும்‌. இறைவன்‌ தம்மைப்‌ பல்‌ 
வேறு வாய்ப்பாடுகளில்‌ வெளிப்படுத்தும்‌ 
பொழுது எல்லாவற்றையும்‌ குறிக்கும்‌ இப்‌ 
பெயருக்கு விளக்கம்‌ அளிக்கிறார்‌. 


அ] உயிருள்ள இறைவன்‌:- இறைவன்‌ 
தம்மைப்பற்றி, '“நான்‌ வாழ்ந்து கொண்டுள்‌ 
ளேன்‌'' எனும்‌ வாய்ப்பாடானது, ஒரு 
வேளை பிற்கால்தில்‌ எசக்கியேல்‌ இறைவாக்‌ 
கனரின்‌ படைப்பாக இருக்கலாம்‌. எது எப்‌ 


௦62 


படி இருப்பினும்‌, தொன்றுதொட்டு இஸ்ரா 
யேல்‌ மக்களிடையே வழங்கிவரும்‌ ''உயி 
ருள்ள யாவே”, ''வாழும்‌ ஆண்டவர்‌'' [நீதி 
8:19; 1 சாமு 17:26.36; 2 அர 19:16) 1 அர 
17:1; என்ற இறைவனைப்‌ பற்றிய பொது 
வாய்பாட்டுரையே அது. அப்பெயர்‌ கடவுள்‌ 
இருச்சந்நிஇயின்முன்‌ மனிதன்பெற்ற அனுப 
வத்தை எடுத்துக்‌ கூறுகிறது. உடனடியான, 
முழுவதும்‌ தானே இயங்கும்‌ அவரது சிறப்‌ 
பான செயல்புரியும்‌ திருசந்நிதியைக்‌ குறிப்பி 
டுகின்றது; அச்சந்நிதியானது ''சோர்வோ 
களைப்போ, இல்லாததாகும்‌'' [ஏச 40:28) 
'கண்ணயர்வோ தாக்கமோ இல்லாதவரின்‌” 
(சங்‌ 121:4), தமது மக்களை யார்‌ தொட்டா 
லும்‌ உடனே செயலாற்றும்‌ திருச்சந்நிதியா 
கும்‌ (1 சாமு 17:26.36; ஓசே 2:1; தானி 6:21). 
ஓரேபு மலையில்‌, அவர்‌ தமது பெயரை 
வெளிப்படுத்தியபோது அவர்‌ பேசிய 
மொழி அவரது வாழ்வின்‌ உட்செறிவையும்‌, 
அவர்‌ செயலின்‌ கருத்தையும்‌ விவரித்துக்‌ 
கூறுகின்றது. ''நான்‌ கண்டேன்‌...நான்‌ குர 
லையும்‌ கேட்மேடேன்‌...நான அறிவேன்‌...நான்‌ 
உறுதி கொண்டுள்ளேன்‌... நான்‌ உன்னை 
அனுப்புகிறேன்‌'' (யாத்‌ 3:7-10). இந்த 
வெளிப்பாடுகளால்‌ தயாரிக்கப்பட்டு ''நான்‌ 
இருக்கிறேன்‌'' என ஆறிவிக்கப்பட்ட வாக்‌ 
கானது இவற்றைவிடக குறைவான செயல்‌ 
திறன்‌ கொண்டதாக இல்லை. 


ஆ) புனிதமான இறைவன்‌:- “'எனது புனி 
தத்தால்‌ நான்‌ அதை உறுதி கூறுகிறேன்‌! 
(ஆமோ 42), ''நாமே புனிதமானவர்‌"'' (ஒசே 
11:9) வாழ்வினை வழங்கவும்‌, கட்டெரிக்க 
இந்தத்‌ தவிர்க்கமுடியாத, செறி 
வுற்ற உட்சக்தியைத்தான்‌ “புனிதம்‌' என்கி 
றோம்‌. ''இறைவன்‌ புனிதமானவர்‌'' (ஏச 
6:3), ''அவரது திருப்பெயா புனிதமாமே”' 
(ஆமோ 2:7; லேவி 20:3; ஏச57:15), அவரது 
புனிதத்தன்மையானது அவரது மக்களைத்‌ 
தூயதாக்குகின்றது (யாத்‌ 19:6). இத்தகைய 
அவரது தூய்மையானது இறைவனுக்கும்‌, 
மனிதருக்குமிடையில்‌ எந்த ஒரு மனிதனும்‌ 
கடக்கவொண்ணா, அதன்‌ பாதாளத்தைத்‌ 
திறந்து காட்டுகிறது. எந்த மனிதனும்‌ அவ 
ரது வருகையைத்‌ தாங்க மூடியாது. வான 


வமான, 


86. 


மண்டலம்‌ சுழல்கின்றது, மலைகள்‌ உருகு 
/ இன்றன” (நீதி 5:4 தொ; யாத்‌ 19:16). எல்லா 
உயிரினமும்‌ நடுங்குகின்றது, பாவம்‌ செய்த 
மனிதன்‌ மட்டுமன்று, கொழுந்துவிட்டு ஒளி 
ரும்‌ சேராபீம்களும்‌ இறைவன்‌ முன்‌ தோன்ற 
தற்‌ தகுதியற்றவர்களாய்‌ நடுங்குகன்றனா '' 
(ஏச 6:2) 


இ) ''நாம்‌ பொறாமை நிறைந்த கடவுள்‌'்‌ 
(யாத்‌20:5):- இறைவனின்‌ உள்ளுரைச்‌ செறி 
வின்‌ மற்றொரு குணம்‌ யாதெனில்‌ அவரது 
பொறாமை பொதிந்த ஆர்வக்கனலாம்‌. 
இதையே தாம்‌ செய்வதிலும்‌, தொடுவதி 
லும்‌ வெளிப்படையாக்குகன்றார்‌. அவ 
ருக்கு முக்கியமானதொன்றையோ அல்லது 
அவரால்‌ தூய்மைப்படுத்தப்பட்டு புனிதமா 
கக்‌ கொள்ளப்பட்ட எதையுமோ, எந்த ஒரு 
வெளிச்சக்‌இயும்‌ மாசுபடுத்துவதை அவரால்‌ 
பொறுத்துக்கொள்ள முடியாது. அவர்‌ எடுக்‌ 
இன்ற எந்த ஒரு செயலும்‌ தோல்வி அடைவ 
தைப்‌ பொறுத்துக்‌ கொள்ள முடியாது (யாத்‌ 
39:12: எச 36:2...) அதோடு அவர்‌ ்‌ “தன்‌ 
ம௲மையையும்‌ யாருக்கும்‌ விட்டுக்‌ 
கொடுக்க முடியாது”. 


ஈ) "என்னைத்‌ தவிர பிறிதொரு கடவுள்‌ 
உங்களுக்கு இல்லை'' (யாத்‌ 20:3]:- 

இறைவனின்‌ பொறாமை எதில்‌ அடங்கி 
யுள்ளது என்றால்‌, தம்மைத்‌ தவிர்த்த பிறி 
தொரு கடவுளை ஏற்பதில்தான்‌. இஸ்ரா 
யேல்‌ மக்களின்‌ இறையொருமைக்‌ கொள்‌ 
கையானது அவர்களால்‌ ஆழ்ந்து சிந்தித்துக்‌ 
கண்ட மீபெள$ீக உண்மையுமன்று; அரசி 
யல்‌ ஒன்றிப்பினாலோ மத வளர்ச்சிக்‌ கொள்‌ 
கையாலோ ஏற்பட்டதுமன்று. இஸ்ராயே 
லில்‌ இருந்த நம்பிக்கை கொள்கைகளைப்‌ 
போலவே, இந்த ஒரு கடவுள்‌ விகவாசமும்‌ 
தொன்மையானது. ஏனெனில்‌ எல்லா நாடுக 
ளுக்கும்‌ உரிமையாளரான ஒரே இறைவ 
னால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமை நாடு 
இஸ்ராயேல்‌; எனவே அக்கடவுளையே 
எங்கள்‌ முழு முதல்‌ இறைவனாக ஏற்றுக 
கொள்கிறோம்‌”, என்ற தேர்வின்‌ உறுதியால்‌ 
எழுந்த கொள்கையாகும்‌. இவ்வாறு இந்த 
இறையொருமை விசுவாசம்‌, பலகாலமா 


இறைவன்‌ [தொட ச்ச] 


கவே பல தெய்வங்களைக்‌ குறிக்கும்‌ சின்‌ 
னங்களைப்‌ பொறுத்துக்‌ கொள்ள முடிந்தது. 
உதாரணமாக மோவாபு (நீதி 11:23) மலை 
மில்‌ கெமோசு என்ற தெய்வத்தை ஏற்றுக்‌ 
கொண்டது, “'யாவேயின்‌ மரபுரிமை”! (1 
சாமு 26:19; 2 அர 5:17) கடந்த நாடுகளில்‌ 
அவரை வணங்க இயலாமல்‌ இருந்தது. 
ஆனால்‌ தொடக்கத்திலிருந்தே அத்தகைய 
தெய்வங்கள்‌ யாவேயோடு சேர்ந்து இருப்‌ 
பதை, யாவே பொறுத்துக்‌ கொள்ள 
வில்லை. மேலும்‌ இஸ்ராயேல்‌ நாட்டு வர 
லாறு, யாவே, எதிப்து நாட்டு கடவுள்கள்‌, 
கானான்‌ நாட்டு பாகால்‌, அசூர்‌, பாபிலோன்‌ 
நாட்டு அரச தேவர்கள்‌ ஆகியோர்மீது வெற்‌ 
றிகொண்டு இறுதியில்‌ வேறெந்த பொய்க்‌ 
கடவுளும்‌ இல்லாதவாறு செய்வதையே 
விளக்குகிறது. இத்தகைய வெற்றிகள்‌ சிலச 
மயங்கள்‌ அருஞ்செயல்கள்‌ மூலமாக இருத்‌ 
தாலும்‌, அடிப்படையில்‌ ஒரு கடவுளின்‌ 
மேல்‌ வைத்த விகவாசத்தையே நிலையான 
அடிப்படையாகக்‌ கொண்டது. யூதா, எருச 
லேம்‌ நகர்களின்‌ அழிவை முன்கூட்டியே 
அறிவித்த எரேமியா எனும்‌ இறைவாக்கி 
னர்‌, புறநாடுகளின்‌ கடவுள்கள்‌ கடவுள்‌ 
களே அல்ல'' (எரே 2:11) எனவும்‌ “அவை 
கள்‌ இருப்பது இல்லை” (6:7) எனவும்‌ 
சாதாரணமாகவே குறிப்பிடுனெறார்‌. நாடுக 
டத்தலின்போது, சிலைவழிபாட்டின்‌ கவர்ச்‌ 
சியால்‌ ஈர்க்கப்பட்டு, தோற்றுப்போய்‌, அவ 
மானத்தால்‌ நிலையிழந்து இருந்த மக்கள்‌ 
உள்ளத்திலிருந்தும்‌ "எமக்கு முன்னமேயோ 
அல்லது பின்போ எந்த ஒரு கடவுளும்‌ 
தோன்றவில்லை; நாமே யாவே, எம்மைத்‌ 
தவிர வேறு மீட்பர்‌ உங்களுக்கு இல்லை” 
(ஏச 43:10 தொ.) என்ற இறைவனின்‌ குர 
லொலி முழங்குகிறது. ஓரேபு மலையின்‌ 
ஞாபகம்‌ நிலைத்திருக்கிறது. அதோடு வேறு 
பட்ட பகுதிகளிலும்‌ காணக்கடக்கும்‌ ஆன்மீ 
கத்‌ தொடர்ச்சி ஊன்றி கவனிக்க வேண்டிய 
தொன்றாகும்‌. யாவே ஒருவர்தான்‌ கடவுள்‌, 
ஏனெனில்‌ அவர்‌ ஒருவர்தான்‌ மீட்பளிக்க 
முடியும்‌; “முதலும்‌ முடிவும்‌ அவரே”, 
வெகு அருகில்‌ உள்ளவர்‌; உற்றுக்‌ கவனிப்ப 
வரும்‌ அவரே. சிலைவழிப்பாடானது, மக்‌ 
களை மீட்கும்‌ அவரது உறுதியை சவாலுக்கு 


இறைவன்‌ [சொடர்சசி) 


- அழைப்பதோடு, என்றும்‌ எங்கும்‌ இருந்து 
செயல்படும்‌ யாவே என்பதை மறுப்பதால்‌, 
அது தனக்கு எதிராகப்‌ போரிடும்‌ சக்தி என 
யாவே கருதுகிறார்‌. 


உ. ''நாம்‌ கடவுள்‌, மனிதனல்ல '' (ஓசே 
11:9):- இறைவன்‌ மனிதனிடமிருந்து (முற்றி 
லும்‌ மாறுபட்டவர்‌, அவர்‌ ஆவியானவர்‌, 
மனிதன்‌ ஊனுடல்‌ (ஏச 31:3) வலு வற்றவன்‌; 
புல்லைப்போல்‌ அழித்துவிடுபவன்‌ (ஏச 
40:7). இந்த மாறுபாடு, எவ்வளவு அடிப்ப 
டையில்‌ வேறுபட்டதென்றால்‌, மனிதன்‌ 
அதைத்‌ தவறாகவே விளக்கிக்‌ கூறுகிறான்‌. 
இறைவனின்‌ சக்தியில்‌ மனிதன்‌ பயனுள்ள 
சக்தியை மட்டுமே காண்கிறான்‌, ஆனால்‌ 
அவருடைய பிரமாணிக்கத்தைக்‌ காண்ப 
தில்லை (எண்‌ 23:19); ''நானே புனிதமாக 
உங்கள்‌ மத்தியில்‌ வாழ்கிறேன்‌, அழிவை 
நான்விரும்புவதில்லை'' (ஒசே 11:9) என்று 
கூறும்‌ இறைவனின்‌ புனிதத்தில்‌ அவரது 
அருகாமையும்‌ இளகிய உள்ளத்தையும்‌ 
காணாது, தனக்கும்‌ இறைவனுக்குமிடை 
யில்‌ உள்ள கடக்க மூடியாத இடைவெளி 
யையே காண்கிறான்‌. இறைவன்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ கடந்து நிற்கின்றார்‌ என்ற கட்புல 
னுக்கடங்காத அதே உண்மைதான்‌, உயர்ந்த 
தும்‌, புனிதமானதுமான இடத்தில்‌ உறையும்‌ 
உயர்ந்த கடவுள்‌ என்ற உண்மையையும்‌ 
அதே கடவுள்தான்‌ மனம்‌ வருந்தி தாழ்ந்த 
நிலையில்‌ வாழும்‌ மனிதனோடும்‌ வாழுகி 
றார்‌ (ஏச 57:15) என்ற உண்மையையும்‌ ஒரே 
சமயத்தில்‌ வெளிக்‌ கொணர்கிறது. எல்லா 
சக்தியையும்‌ கொண்டவர்‌, அதே நேரத்தில்‌ 
வறியவர்களின்‌ கடவுள்‌. புயல்‌ மத்தியிலும்‌ 
(யாத்‌ 19:18 தொ) தென்றல்‌ காற்றின்‌ நடுவி 
லும்‌ (1 அர 19:12) தமது குரலொலியை 
மக்கள்‌ கேட்கும்படிச்‌ செய்கிறார்‌. மோசே 
கூட அவர்‌ முகத்கைப்‌ பார்த்திராத அளவுக்‌ 
குக்‌ கண்ணால்‌ காணக்கூடாதவர்‌ (யாத 33: 
53), ஆனால்‌ மனிதனின்‌ ஏக்கத்திற்கு செவிம 
டுக்கையில்‌, தமது இதயத்கையே அளிக்க 
றார்‌. மனிதன்‌ தன்‌ கைவண்ணத்தால்‌ வழி 
பாடு செய்யும்‌ எந்த ஒரு தன்னுருவையும்‌, 
அவர்‌ தடுத்தார்‌. ஆனால்‌ அதே நேரத்தில்‌ 
நாம்‌ காணும்‌ எந்த ஒரு பொருளின்‌ அடித்த 


664 


ளத்திலும்‌, நமது கற்பனைக்குத்‌ தன்னைவெ 
ளிப்படுதுகிறார்‌. எந்தவித ஓப்புமையும்‌ இல்‌ 
லாத, '“தனித்த அவர்‌'' (ஏச 40:25) "முழுவ 
தும்‌ மற்றவர்‌; ஆனால்‌ அதே நேரத்தில்‌ 
எங்கும்‌ நிறைந்து, நமக்கு வேற்று ஆளாய்‌ 
இல்லாமல்‌ இருக்கிறார்‌. நாம்‌ செய்யும்‌ 
செயல்களாலே, தன்னுடைய செயல்‌ முறை 
யையும்‌ எதிர்மறைச்‌ செயல்களையும்‌ விளக 
குகின்றார்‌: களிமண்ணைத்‌ 
தமது கையால்‌ எடுத்து மனிதனாக உருவாக 
குகன்றார்‌ (ஆதி 2:7). நோவாவின்‌ பெட்ட 
கத்தில்‌ நுழைந்த எவரும்‌ அழிவுறாவண்ண 
மாய்‌, அப்பெட்டகத்தின்‌ கதவுகளைத்‌ தாழி 
டுகிறார்‌ (ஆதி 7:16). போரில்‌ வெற்றிக்‌ 
கொண்ட தலைவனைப்போல்‌ முழுங்குகி 
றார்‌ (யாத்‌ 15:3) தனது மந்தையின்‌ மீது 
ஆயன்காட்டும்‌ பரிவுபோல்‌, நம்மீதும்‌ காண்‌ 
பிக்கிறார்‌ (எச 34:16). அண்டசராசரங்களைத 
தன்கையில்‌ அடக்கியுள்ள அவர்காம்‌, சிறிய 
நாடான இஸ்ராயேலுக்கு, திராட்சைத்‌ தோட்‌ 
டத்திற்கு அதைப்‌ பயிரிடுவோர்‌ காட்டு பரி 
வையும்‌ (ஏச 35:1-7), தந்தையும்‌ தாயும்‌ 
மகனுக்குக்‌ காட்டும்‌ அன்பையும்‌ (ஒசே 11:1; 
ஏச 49:15), காதலில்‌ கட்டுண்ட மணிதன்காட்‌ 
டும்‌ உணர்ச்சி விழைவினையும்‌ (ஓசே 2:16] 
காண்பிக்கிறார்‌. இவ்வாறு மனிதப்‌ பண்பு 
களை இறைவனுக்குச்‌ சாற்றிக்‌ கூறுதல்‌ எளி 
மையாக இருந்தாலும்‌, அது உண்மைக்‌ கட 
வுளின்‌, முக்கிய குணங்களை, ஆழ்ந்த, 
செறிந்த அளவில்‌ வெளிக்கொணர்கின்றது; 
ஏனெனில்‌, இறைவன்‌ மனிதனைத்‌ தன்னுரு 
வில்‌ படைத்தார்‌ என்றால்‌ தம்மை மனித 
னின்‌ எதிர்ச்செயல்களாலே விளக்க முற்படு 
கின்றார்‌. சந்ததியோ, துணையோ அல்லது 
பாலினப்பண்போ எதுவுமில்லாமல்‌ நம்‌ 
மைக்‌ கடந்து இருந்தாலும்‌, மனித அளவில்‌ 
நமக்குக்‌ குனறந்த அளவில்‌ அவர்‌ இல்லை. 
ஆனால்‌ மாறாக மனிதனைப்‌ பற்றி நாம்‌ 
கனவு காணும்‌ முழுமையை அவர்‌ பெற்றி 
ருக்கிறார்‌; ''பொய்‌ சொல்வதற்குக்‌ கடவுள்‌ 
மனிதன்‌ அல்லர்‌; மனத்தை மாற்றிக்கொள்ள 
ஒரு மனிதப்பிறவியும்‌ அல்லர்‌'' (எண்‌ 23: 
19). இறைவன்‌ எப்போதும்‌ நம்மைக கடந்த 
வர்‌. அதுவும்‌ எப்போதும்‌ நாம்‌ எதிர்‌ பார்க்‌ 
காத முறையில்‌ கடந்தவர்‌. 


உதாரணமாக, 


865 


த்‌. மனிதன்‌ கடவுளுக்கு அளித்த பெயர்‌ 
கள்‌: - 

பழைய ஏற்பாட்டின்‌ இறைவன்‌, தன்னை 
அறிந்து கொண்டவர்கள்‌ பழகும்‌ விதத்தி 
லும்‌ அழைக்கும்‌ பெயர்களிலும்‌ தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. கூட்டு வழிபாட்டில்‌ 
இறைவனுக்கு வழங்கும்‌ அதிகாரபூர்வமான 
பெயர்களுக்கும்‌, அவரவர்‌ தனிப்பட்ட பக்தி 
யினால்‌ இறைவனுக்கு வழங்கும்‌ பெயர்க 
ளுக்கும்‌ பீரித்து வேறுபாடு காண்பித்துவிட. 
லாம்‌ என முதலில்‌ நாம்‌ எண்ணக்கூடும்‌. 
உண்மையில்‌ அதே பெயர்களும்‌ தொனியும்‌ 
கூட்டு வழிபாட்டிலும்‌ தனிநபரின்‌ செபத்தி 
லும்‌ காணப்படுகின்றன. இறைவன்‌ “ஸே 
ராயேலரின்‌ பாறை: (ஆதி 49:24) 2 சாமு 
23:0) என்பது எவ்வளவு உண்மையோ, அவ்‌ 
வளவு உணமை இறைவன்‌ ''என்‌ பாறை” 
(சங்‌ 16:3 தொ; 1ச4:1) என்பதும்‌, அல்லது 
வெறுமனே பாறை" (சங்‌ 18:02] என்பது ம்‌; 
அகைப்‌ போலவே ''எனது கேடயம்‌'' (சங்‌ 
18:3; 144:2) “நமது கேடயம்‌ (சங்‌ 8:10; 
69:19) என்பவையும்‌; அதைப்போலவே, 
அவரது மக்களின்‌ ஆயன்‌'' (மீக்‌ 7:14) ''எனது 
ஆயன்‌" (சங்‌ 23:1) என்பவையும்‌ ஆகும்‌. 
இவைகளெல்லாம்‌ இறைவனை எதிர்கொள்‌ 
கருதல்‌, நேரடியானது உயிருள்ளது என்பதின்‌ 
அடையாளங்களாகும்‌. 


இந்தச்‌ சொற்றொடர்களெல்லாம்‌ ஓவ்‌ 
வொருநானிலும்‌ நாம்‌ பயன்படுத்தும்‌ எளி 
மையான அன்றாட வாழ்வினை விளக்கும்‌ 
சொற்கள்தாம்‌. விவிலிய நூலானது, புறஇ 
னத்தெய்வங்கட்கு எகிப்திலும்‌, பாபிலோனி 
யாவிலும்‌ வழங்கும்‌ நீண்ட பிரார்த்தனைத்‌ 
தொடர்களை, அறிந்ததில்லை. இஸ்ராயேல 
ரின்‌ கடவுள்‌ அளவுகடந்த வல்லமையுள்ள 
வர்‌, ஆனால்‌ அதே நேரத்தில்‌ மனிதருக்கு 
எளிதாகக்‌ தோன்றுபவர்‌. அவரே 'மிக உயர்ந்‌ 
தவர்‌ [ஏலியோன்‌), “என்றும்‌ உறைபவர்‌: 
(ஓலாம்‌), 'புனிதமானவர்‌' அதே நேரத்தில்‌ 
“என்னைக்‌ காணும்‌ இறைவன்‌”' (ஏல்‌ ராய்‌, 
ஆதி 16:13). இறைவனின்‌ ஏறக்குறைய எல்‌ 
லாப்‌ பெயர்களுமே அவருடைய மக்களுக்‌ 
கும்‌, அவருக்குமிடையே உள்ள உறவைத்‌ 
தெரிவிப்பதாகவே உள்ளன: “ஈசாக்கின்‌ 


இறைவன்‌ [கொடர்ச்சி) 


பேரச்சம்‌'' (ஆத 37:42. 53), ''யாக்கோபின்‌ 
வல்லமை மிக்கவர்‌” (ஆதி 49:24), ்‌"ஆபிர 
காம்‌, ஈசாக்கு, யாக்கோபின்‌ கடவுள்‌" (யாத்‌ 
3206], “நமது 
கடவுள்‌", "எனது கடவுள்‌', “எனது ஆண்ட 
வா”. மேலும்‌ ஊனுருக்கொண்ட மனிதனிட 
மிருந்து பிரிக்கும்‌ மிக முக்கியமான சொற்‌ 
றொடராயை '' புனிதமான இவரே? என்பது 
கூட, '*'இஸ்ராயேலரின்‌ புனிதமானவர்‌'' 
(ஏச 1:4) எனக்குறித்து, புனிதம்‌ என்பதே 
இறைவனின்‌ மக்களுக்குத்தான்‌ உரியது என்‌ 
பகையும்‌ விளக்குகிறது. இவ்வாறு ஒன்றோ 
டொன்று கொண்ட இருவகை சொத்துரிமை 


்‌'“இஸ்ராயேவின்‌ கடவுள்‌", 


யில்தான்‌, உடன்படிக்கையின்‌ மறைபொரு 
ளையும்‌ இறைவன்‌ தம்மால்‌ என்றெடுக்கப்‌ 
பட்ட தனது ஒரே திருமகன்‌ இயேசு கிறிஸ்து 
வோடு இணையும்‌ உறவினைத்‌ திட்டவட்ட 
மாகத்‌ கெளிவுபடுத்துவதையும்‌ நாம்‌ காண்க 
றோம்‌. 


. புதிய ஏற்பாடு 

1. இயேசு கிறிஸ்துவில்‌ தந்தையை அணு 
குதல்‌:- 

இயேசுவில்கான்‌, இறைவன்‌ முழுவதும்‌ 
வரையறுக்கப்பட்டலிதமாகவும்‌, கம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌; தமது சொந்த மக 
னையே நமக்குக்‌ கொடையாக அளித்துள்‌ 
ளார்‌. அதற்கு மேல்‌ தமக்கென எதுவும்‌ 
மீத்துக்கொள்ளவோ அல்லது கொடுக்கவோ 
அவரிடம்‌ ஏதும்‌ இல்லை [உரோ 8:33). 
கிறிஸ்துவின்‌ வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பின்‌ 
மூலம்‌ மனிதன்‌ கடவுளை அணுக முடியு 
மாறு இறைவன்‌ செய்த இந்த ஒப்பற்ற 
செயலை, புதிய ஏற்பாட்டில்‌ தாய்த்திருச்‌ 
சபை கண்டுணர்ந்து உறுகிப்படுத்துகிறது. 
இவ்வாறு இறைவனின்‌ சிறப்பான, உறுதி 
யான செயலானது, அவரவரின்‌ தொலை 
நோககற்கேற்ப, பல்வேறு பெயர்களைத்‌ 
தாங்கி நிற்கிறது. மிகப்‌ பழைய விசுவாச 
அறிக்கை இவ்வாறு விளக்குகிறது: ''சிலு 
வையில்‌ அறையப்பட்ட இந்த இயேசு 
வையே இறைவன்‌, ஆண்டவராகவும்‌ கிறிஸ்‌ 
துவாகவும்‌ ஏற்படுத்தினார்‌.....இந்த வாக்கு 
றுதி உங்களுக்கும்‌, உங்கள்‌ மக்களுக்கும்‌, 
வெகுதொலைவில்‌ உள்ள மற்றவர்கட்கும்‌ 


இறைவன்‌ [தொட ச) 


உரியது (அ-ப.2:36-39); ''அவர்‌ வழியாக, 
மனந்திரும்புதலும்‌, பாவப்பொறுத்தலும்‌ 
அடைவர்‌: (அ.ப.3:21). இந்தச்‌ சொற்றொ 
டர்கள்‌ வெளிப்படையாசு எதையும்‌ குறிக்கா 
விடினும்‌ ''கிறிஸ்துவென்னும்‌”' (கொலோ 
1:27: 2:2) இறைவனின்‌ மறை உண்மையைப்‌ 
பற்றிக்‌ 8ழ்க்கண்ட பவுலின்‌ சுருக்க விளக்கத்‌ 
திற்குச்‌ சான்று பகர்கின்றன: ''அவர்‌ வழி 
யாக நாம்‌...தந்ைதையை அணுக (எபே 2:18; 
2:12]. மேலும்‌ யோவானின்‌ விளக்கத்தையும்‌ 
எண்பிக்றைது: ''ஒருவரும்‌ இறைவனை என்‌ 
றுமே கண்டதில்லை, தந்தையின்‌ அணைப்‌ 
பிலுள்ள ஒரே பேறானவர்தாம்‌ கிறிஸ்துவின்‌ 
மேல்‌, இறைவனின்‌ உறைவிடமாகிய விண்‌ 
ணகம்‌ திறக்கப்படுகிறது (அ.ப.7:56; யோவா 
1:5]; மாற 1:10) என்று அறிந்திருக்கிறது. 
்‌ "இறைவனின்‌ திருவருட்செயல்‌ வெளீப்பா 
டு” (உரோ 3:21), ஓப்புரவாக்கல்‌ (உரோ 
3:11; எபே 2:16), ''தமது முகங்களில்‌ இறை 
வனின்‌ மாட்சிமையின்‌ ஓஒளீவீச்சு'' [2 
கொரி 3:18) ''இறையறிவு ' (யோவா 17:3) 
ஆகிய பல்வேறு அமைப்புகளிலும்‌ பெயர்க 
ளிலும்‌ வெளிப்படுத்தப்படும்‌ உண்மைக 
ளும்‌ நாம்‌ உய்த்துணரும்‌ கிறிஸ்து வாழ்வின்‌ 
அகநிலைகளின்‌ அடிப்படையும்‌ ஒன்றானதா 
கும்‌. அதாவது இறைவன்‌ அண்மையில்‌ 
உள்ளார்‌; கிறிஸ்துவில்‌, கேட்டிராத முறை 
யில்‌ தமது சக்தியையும்‌, 
வெளிப்படுத்துவதன்‌ மூலம்‌, அவரை ஏற்‌ 
றுக்‌ கொள்பவர்கட்குத்‌ தம்மை அளிக்கிறார்‌. 


அன்பையும்‌ 


எனவே இறுதியில்‌ நாம்‌ அறிவது இந்த 
ஒன்றுதான்‌ - இயேசு கிறிஸ்துவில்‌ விசுவா 
சம்‌ வைத்து உண்மைக்‌ கடவுளை அறிவ 
தாம்‌; ''நித்திய வாழ்வு என்பது... உண்மை 
யான இறைவனையும்‌ அவர்‌ அனுப்பிய 
இயேசு கிறிஸ்துவையும்‌ அறிவதுமே'' 
(யோவா 1:3). இயேசுவைச்‌ சந்திப்பதன்ூ 
லம்‌, ஒருவன்‌, அவன்‌ யூக மதத்திலிருந்தோ 
புறமதத்தாரிடமிருந்தோ வந்தவனாக இருந்‌ 
காலும்‌, அவன்‌ அறிவினால்‌ உருவாக்கப்பட்‌ 
டவனாகவோ, இஸ்ராயேல்‌ மரபுப்படி வந்த 
இருந்தாலும்‌, இறைவனின்‌ 
உண்மையான திருமுகத்தையும்‌, அவரது 


வனாகவோ 


66 


உயிருள்ள திருச்சந்நிதியையும்‌ கண்டுணர்‌ 


பர்மா, 


2. இயேசு கிறிஸ்துவில்‌, உண்மைக்‌ கடவு 
ளின்‌ திருவெளிப்பாடு: - 

அ) சிலை வழிபடுவோர்‌: - சிலைவழிபடு 
வோர்‌, கிறிஸ்துவில்‌, உண்மைக்‌ கடவுளின்‌ 
திருமுகத்தையும்‌, தனது பாவத்தின்‌ உள்சாய 
லையும்‌ காண்கிறான்‌. கிறிஸ்துவின்‌ நற்செய்‌ 
தியானது ஒரே சமயத்தில்‌, '*அழிவில்லாக்‌ 
கடவுளின்‌ மாட்சிமையை விடுத்து, அதற்‌ 
குப்‌ பதிலாக அழிந்துபோகும்‌'' (உரோ 1:23) 
உருவங்களுக்கு மாறுகின்ற புறவின விவே 
கத்தின்‌ நெறிபிறழும்‌ தன்மையையும்‌ அந்த 
நெறி பிறழும்‌ தன்மையின்‌ மூலத்தையும்‌ 
நமக்குத்‌ தெற்றெனக்‌ காட்டுகின்றது. இந்த 
நெறிபிறழும்‌ தன்மையின்மூலம்‌ ''கடவுளை 
மறந்து, படைப்புப்பொருட்களுக்கு வழி 
பாடு செய்வதிலும்‌ (1:25) “அவருக்கு 
மகிமை அளிக்க மறுப்பதுலும்‌'' (1:21), 
இறுதியாக, ''மணிதனின்‌ இழிந்த நிலையி 
வும்‌, அவனது இறப்பிலும்‌'' (1:32) அடங்கி 
யுள்ளது. இத்தகைய ''சிலை வழிபாட்டைக்‌ 
கைவிடுவதிலும்‌... இயேசு கிறிஸ்துவிற்காக 
ஏங்கி நிற்பதிலும்‌', புறஇனத்தவன்‌'' 
வாழும்‌ உண்மைக்‌ கடவுளைக்‌ காண்டின்‌ 
றான்‌: (1 தெச 1:9); ''எந்த இறைவனின்‌ 
மகிமையிலிருந்து அவன்‌ துரத்தப்பட்டிருக்‌ 
கிறானோ (உரோ 3:23) அந்த இறைவனின்‌ 
மகிமையை (2 கொரி 4:6) அவன்‌ கிறிஸ்து 
வின்‌ முகத்தில்‌ காண்டுறான்‌. 


ஆ) இறைவனைத்‌ தேடும்‌ புற இனத்த 
வன:- தட்டுத்தடுமாறி இறைவனைத்‌ தேடும்‌ 
புற இனத்தவன்‌ (௮.ப.17:27) ஆக இருப்பி 
னும்‌, ஞானத்தின்‌ உதவியால்‌ இறைவனைப்‌ 
பற்றுகின்ற நிலைமையைக்‌ கொண்டிருத்‌ 
தால்‌ (1 கொரி 1:2; உரோ 1:20-இல்‌ இயேசு 
கிறிஸ்துவில்‌ அவன்‌ கண்டுணரும்‌ உண்மை, 
புதியதன்மையில்‌ குறைந்தது அன்று; ஏற்படு 
கின்ற மாற்றமும்‌ குறைவுள்ள ஒன்றும்‌ 
அன்று. இயேசு கிறிஸ்துவின்‌ கடவுளில்‌, 
அவன்‌, உண்மையாகவே என்றுமிருக்கும்‌, 
மாற்றமில்லா, எல்லா சக்தியையும்‌ 


கொண்ட, எல்லா அறிவையும்‌ உள்ளடக்‌ 


567 


கய, அளவிடமுடியாத நம்மையையும்‌, 
விரும்பத்தக்கதுமான' 'இறைத்தன்மையை 
காணுகிறான. ஆனால்‌ இந்த அடைமொழி 
கள்‌, பேதமற்ற, மீபெளதீக நிரூபணங்க 
கொண்டிருப்பதில்லை; ஆனால்‌ 
இறைவன்‌ தம்‌ இருமுகத்தை நம்‌ பக்கம்‌ 
திருப்பி, தமது அருளை பொழிகின்ற (எண்‌ 
6:25) அவரது தொடக்க முயற்கிகளை மறை 
பொருளாக விளங்குகின்றன. அவரது 
யாவும்‌ அறிந்த தன்மை, நம்மைத்‌ 
தொடர்ந்து வரும்‌ அவரது இரகசியப்பார்‌ 
வையாகவும்‌ (மத்‌ 64), நமது உள்ளத்தின்‌ 
ஆழத்தை ஊடுருவி ஆராய்வதாகவும்‌ உள்‌ 
ளது (லூக்‌ 16:15). அவரது எல்லாம்‌ வல்ல 
சக்தி எவ்வளவு பெரியது என்றால்‌, ''இக்கற்‌ 
களிலிருந்து ஆபிராகாமுக்கு சந்ததியை 
எழுப்பவல்லது'' (மத்‌ 3:9); ''அது ஏதாவ 
தொரு படைப்பை உருவாக்குவதாயிருந்தா 
லும்‌'* சரி, (உரோ 4:17), ஆபிரகாமுக்கு ஒரு 
மகனைப்‌ பிறப்பிப்பதாக இருந்தாலும்‌ சரி, 
இறந்துபோன இயேகவை மீண்டு உயிர 
பெற்று எழச்‌ செய்வதாயினும்‌ சரி (2:24) 
அவரால்‌ முடியாத கரியம்‌ எதுவுமில்லை. 
தாம்‌ கூறிய வார்த்தையில்‌ அவர்‌ காட்டும்‌ 
உறுதிப்பற்றும்‌, தமது உறுகஇமொழிக்கு 
அவர்‌ கொடுக்கும்‌ வலுவும்‌, அவரது நித்திய 
நிலைபேறுடைமையாகும்‌; ''மேலும்‌ கன்‌ 
னுடைய உரிமை மக்களுக்கு, உலகம்‌ உண்‌ 
டானது முதலிலிருந்தே அவர்‌ நிச்சயப்ப 
டுத்தி இருக்கும்‌ அரசாகும்‌'' (மத்‌ 25:34). 
"நாம்‌ அவரது பகைவர்களாய்‌ இருந்த 
பொழுதே (உரோ 5:10), அவர்‌ நம்மை 
முதலில்‌ அன்புசெய்தது (1 யோவா 4:10.19) 
என்பது அவரது நன்மைக்கனம்‌ இதுவரைக்‌ 
கேட்டறியா வியப்பு என்று எடுத்தியம்புகி 
றது. இறைவனைப்‌ பற்றிய இயற்கையான 
அறிவு - அது உண்மையானதால்‌- இறுதி 
யிலே, உலகத்தைப்‌ பற்றிய ஆழ்ந்த அறிவா 
கும்‌; இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியது, 
இறைவனின்‌ நேரடித்‌ திருச்சந்திதானமும்‌, 
உயிர்வாழும்‌ இறைவனின்‌ தனிப்பட்ட ௮ன்‌ 
பின்‌ தழுவலுமாகும்‌. ஏனெனில்‌ '* இறை 
வனை அறிவது, அவரால்‌ அறியப்படுவதா 
கும்‌'' (சலா சீ:9). 


னைக 


இறைவன்‌ [தொடர்ச்சி] 


இ) யூதர்கள்‌:- இறைவனின்‌ வருகைக்கா 
கக்‌ காத்திருந்த யூதர்கள்‌, ஒருவகையில்‌ 
இறைவனை முன்பே அறிந்தவர்கள்தான்‌. . 
தம்து தனிப்பட்ட தேர்வின்‌ மூலம்‌, தமது 
அழைப்பை யூதர்கள்‌ உணரும்படி செய்துள்‌ 
ளார்‌. உடன்படிக்கை மூலம்‌, அவர்களது 
வாழ்விற்குப்‌ பொறுப்பேற்றுள்ளார்‌. இறை 
வாக்கினர்கள்‌ வழியாக அவர்களுக்குத்‌ தமது 
வார்த்தையை ஏற்கெனவே பேசியுள்ளார்‌ 
(எபி 1:1), தன்னுடன்‌ உரையாடும்‌ படி 
அவர்களை அழைக்கும்‌ உயிருள்ள கடவுள்‌ 
அவரே. ஆனால்‌ இந்த உரையாடல்‌ எந்த 
அளவிற்குச்‌ செல்லும்‌ என்றோ, அந்த அள 
வில்‌ கடவுளை உட்படுத்தும்‌ என்றோ, 
எனன பதிலை இம்ம்னிகன்‌ அளிப்பான்‌ 
என்றோ, பழைய ஏற்பாடு அறுதியிட்டுக்‌ 
கூறமுடியவில்லை. ஏனெனில்‌ இறைவனுகீ 
கும்‌, அவரது உண்மையுள்ள உழியர்கட்குமி 
டையே இன்னும்‌ இடைவெளி அதிக 
முண்டு. இறைவன்‌, '“இரக்கமும்‌ தயவும்‌ 
உள்ளவர்‌'' (யாத்‌ 34:6); வாழ்க்கைத்‌ துணை 
யிடம்‌ காணும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சியை நம்‌ மீது 
பொழிபவர்‌; தந்தையின்‌ இரக்கத்தோடு 
நம்மை அணுகுபவர்‌; ஆனால்‌ இத்தகைய 
உருவக தோறறங்களுக்குப்‌ பின்னால்‌, நமக்‌ 
கென இரகசியமாக இறைவன்‌ என்ன வைத்‌ 
திருக்கிறார்‌ என்பது நமக்கு திரைமறைவா 
கவே உள்ளது. 


ஆனால்‌ இந்த இரகசியத்தை, இயேசு 
கிறிஸ்துவில்‌ இறைவன்‌ வெளிப்படுத்து 
றார்‌. அவர்‌ வழியாக, உள்ளங்கள்‌ ஒன்றை 
ஒன்று பரிமாறிக்கொள்ளுகலும்‌ நீதித்‌ தீர்ப்‌ 
பும்‌ நடைபெறுறெது. இயேசு கிறிஸ்துவை 
ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள்‌ அவரது தந்‌ 
கையே ''ஏங்களது கடவுள்‌'' எனக்கூறுவது 
வீணாகும்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ அவரது 
தந்தையை அறியாதவர்கள்‌, பொய்‌ பேசுப 
வர்களே (யோவா 8.24 4:19}. 
ஆனால்‌ இயேசுவை ஏறபவர்களுக்கு, எந்த . 
இரகசியமும்‌, அது எப்படிப்பட்டதாயினும்‌ 
மறைக்கப்படுவதில்லை அந்த இரகசி 
யத்தை, ஊடுருவிச்‌ செல்ல முடியாக இறை 
வனின்‌ மறைபொருளை, கண்டுணர்வார்‌ 
கள்‌. அவரது திருமகன்‌ ''நான்‌ தந்தையிடம்‌ 


காண்க 


முறைவன்‌ ([தொடாசசிி)] 


கேட்டதெல்லாவற்றையும்‌, உங்களுக்குக்‌ 
தெரியப்படுதக்தியுள்ளேன்‌'' (யோவா 15:15) 
என நம்பிக்கையுடன்‌ கூறும்பொழுது, அவர்‌ 
கள்‌ அதை சுண்டுணர்வர்‌. இனிமேல்‌ அவர்‌ 
கட்கு எந்தவித உருவகமோ அல்லது உவ 
மையோ, உண்மையை விளக்கத்‌ தேவை 
யில்லை. ஏனெனில்‌ இயேசு அவர்களுக்குத்‌ 
தந்தையை முழுவதும்‌ திறந்து காட்டுகிறார்‌ 
(16:25 இனிமேல்‌ அவர்கள்‌ கேள்வி ஏதும்‌ 
கேட்கத்‌ தேவையில்லை (16:23), அமைதி 
யற்று அல்லலுறுவதில்லை (14:1); ஏனெ 
னில்‌ அவரது டர்கள்‌ அவரது கந்தையைக்‌ 
கண்டு கொண்டார்கள்‌ (14:7). 


ஈ) கடவுள்‌ அன்புருவானவர்‌:- ''நம்மீது 
வானகத்‌ தந்தை கொண்டுள்ள அன்பின்‌ 
ரெகசியத்தை'' (யோவா 4/6), இயேக 
கிறிஸ்துவின்‌ மூலமாக அல்லாமல்‌ வேறெவ 
ரிடமிருந்தும்‌ நாம்‌ அறியமுடியாது (4:86.16). 
பழைய ஏற்பாட்டிலே இத்தகைய அன்பை 
நாம்‌ ஓரளவுக்குத்தான்‌ காணமுடிறெது. 
எனெனில்‌ “அன்புசெய்‌' என்பது இறைவ 
னின்‌ பெருங்கட்டளையாகும்‌ [உப 6:5; மத்‌ 
22:37); மேலும்‌ இறைவனின்‌ கன்மையை 
எதெதுக்கூறுகையில்‌ /யாத்‌ 34/6) அவர்‌ 
அளவு கடத்த நன்மை உள்ளவர்‌ (௨.௪. 
8:6 கொ) என்பதும்‌ இதனாலே, ஆனால்‌ 
இவையெல்லாம்‌, உருவகங்களை மாற்றி 
அமைக்கும்‌ மனிதனால்‌ கையாளப்பட்ட 
சொற்களாகும்‌. ஆனால்‌ இயேசு கிறிஸ்து 
ஒருவரில்தான்‌, உலகத்தின்‌ 
அமைப்பு, இறுதி முடிவு என்கிற செயல்க 
ளெல்லாம்‌, தமது அன்பின்‌ செயலே என 
ஐயம்ற்ற முறையில்‌ இறைவன்‌ நிரூபிக்க 
றார்‌. “அவரால்‌ மிக்க அன்பு செய்யப்பட்ட 
அவரது ஒரே மகனை (மாற்‌ 1:11; 12:6) 
நமக்காக சாவுக்கு கையளித்தபோது, 'கான்‌ 
படைத்த இவ்வுலகத்தை அன்பு செய்வதே' 
(யோவா 3:16) தமது உறுதியான நோக்கு 
என்பதை ஆணித்தரமாக விளக்குகிறார்‌ 
(உரோ 5:8); மேலும்‌ இவ்வாறு தம்‌ ஒரே 
மகனை நமக்குக்‌ கையளிப்பதின்‌ மூலம்‌, 


படைப்பு, 


தமது ஒரே மகனை எவ்வளவு அதிகமாக 
அன்பு செய்தாரோ, அதே அளவு நம்மையும்‌ 
அன்பு செய்கிறார்‌ என்பகையும்‌, நாமும்‌ 


668 


அவரை, அவரது திருமகன்‌ எவ்வளவு அதிக 
மாக அன்பு செய்தாரோ அதே அளவு, அன்பு 
செய்யக்கூடியவர்களாகவும்‌ ஆக்குகிறார்‌. தந்‌ 
கையையும்‌, மகனையும்‌ இணைக்கும்‌ தூய 
ஆவியாக அன்பெனும்‌ கொடையை நமக்‌ 
குப்‌ பரிசாக அருளுகிறார்‌. 


3. இயேசு கிறிஸ்துவின்‌ திருமுகத்தில்‌ 
இறைவனின்‌ மகிமை:- இறைவனின்‌ உண்‌ 
மையில்‌ பங்குபெறும்‌ பேற்றினை உய்த்து 
ணுரும்‌ கிறிஸ்தவ உறுதிப்பாடு அறிவு 
சார்ந்த முறையில்‌ வரும்‌ தீர்மானம்‌ அன்று. 
அதாவது ''தமது ஒரே மகனைக்‌ கையளித்த 
இறைவன்‌, நமக்குக்‌ தேவையான எதையும்‌ 
தர மாட்டாரா? [உரோ 6:32) என்பதை 
அறிவு தெளிவாக்கலாம்‌. ஆயினும்‌ இந்த 
உண்மை, நமது பகுப்பறிவின்‌ அறிவால்‌ 
வருவதில்லை. மாறாக, ஊனுடலில்‌ வாழும்‌ 
நமக்காக நம்மில்‌, வார்த்தை மனு உருவே 
டுத்து நம்மில்‌ தங்கி வாழ்ந்து செயலாற்றுகி 
றார்‌ என்ற நிபந்தனையற்ற வெளிப்பாட்டிவி 
ருந்து நாம்‌ அறிகிறோம்‌. உண்மையில்‌ 
கிறிஸ்துவில்‌ '"மனிதன்‌ மேல்‌ இறைவன்‌ 
கொண்டுள்ள அன்பு வெளிப்படுகிறது” (இத்‌ 
3:14]. ''யாரும்‌ பார்த்திராக'' (யோவா 1:18] 
அவரைத்தான்‌ கிறிஸ்து நமக்கு வரைபட 
மாக்கி விளக்கிக்‌ காட்டுகிறார்‌. ''தந்தையின்‌ 
மாட்சிமையின்‌ சுடரொளியாகவும்‌ அவரு 
டைய உள்ளியல்பின்‌ சாயலாகவும்‌ (எபி 1:3] 
அவர்‌ '' என்னைக்‌ காண்பவன்‌, தந்தையைக்‌ 
காணகிறான்‌'' (யோவா 74:9] என்பதன்‌ 
மூலம்‌, கந்தையைக்‌ காணப்படக்கூடியவ 
ராக்கி, நாம்‌ அவரைப்‌ பார்க்கச்‌ செய்கிறார்‌. 
இச்செயல்‌ ஏதோ, ஒருபொருளின்‌ மறு உரு 
வமில்லை; ஒரு நகவின்‌ மறு பிரதி அல்ல. 
ஆனால்‌ அவர்‌ ஒருவர்‌ மட்டும்‌ அவரால்‌ 
ஈன்றெடுக்கப்பட்ட மகன்‌ ஆதலாலும்‌, தந்‌ 
தையில்‌ இருப்பவராதலாலும்‌, தன்னில்‌ தந்‌ 
கொண்டிருப்பவர்‌ ஆதலாலும்‌ 
(யோவா 14:40), இயேசுவால்‌, தந்தையை 


தையைக 


நோக்காமல்‌, ஒரு வார்த்தை கூறவோ, ஒரு 
செயலைச்‌ செய்யவோ, தம்முடைய மன 
எழுச்சிகளை அவரிடமிருந்து பெற்றிடா 
மல்‌, அல்லது தனது செயலையும்‌ அவரை 
நோக்கிச்‌ செயல்படுக்காகவராக இல்லாமல்‌ 


5௦0 


(யோவா 5:19 தொ.) ஒரு வார்த்தை 
கூறவோ, ஒரு செயலைச்‌ செய்யவோ முடி 
யாது. தந்தையைக்‌ கண்ணுறாமல்‌ எதுவும்‌ 
செய்ய முடியாதவராக இருப்பதுபோலவோ 
தாம்‌ யார்‌ என்பதையும்‌, தந்தையை விட்டுப்‌ 
பிரிந்து தனித்து நின்று சொல்ல முடியாதவ 
ராக இருக்கிறார்‌ (மத்‌ 11:27). அவர்‌ செய்‌ 
கின்ற எல்லாச்‌ செயல்கட்கும்‌, அவர்‌ இருக்‌ 
கின்ற நிலைக்கும்‌ அடித்தளமாக, தந்தையின்‌ 
அன்பும்‌, இருச்சந்நிதியும்‌ உள்ளன. இதுவே 
அவரது ஆளுமையின்‌ இரகசியமாகவும்‌, 
அவரது முகத்தில்‌ ஒளிரும்‌ மகிமையின்‌ 
அறிவொளீயாகவும்‌ (2 கொரி 4:6) இருப்ப 
தோடு, அவரது ஒவ்வொரு செயலையும்‌ 
முத்திரையிடுகிறது. 


தீ. நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
கடவுள்‌:- இயேசுவின்‌ கடவுள்‌ அவர்‌ தந்‌ 
தையே, அவரை இயேசு அழைக்கையில்‌ 
சிறு குழந்தைக்குரிய உரிமைப்பாங்குட 
னும்‌, மன உணர்ச்சியுடனும்‌ 'அப்பா' என்கி 
றார்‌. தந்தை, அதே சமயத்தில்‌, இயேசுவின்‌ 
கடவுளும்‌ ஆவார்‌. ஏனெனில்‌ தந்தையான 
வர்‌, யாரிடமிருந்தும்‌ பெறாமல்‌ தனக்குத்‌ 
தானே இறைத்தன்மையைக்‌ கொண்டிருப்ப 
கோடு, தொடக்கத்திலிருந்தே தாம்‌ ஈன்ற 
ஒரே மகனுக்கு அகைக்‌ கொடுப்பவராகவும்‌, 
தந்தையும்‌ மகனும்‌ இணைந்து வாழும்‌ தூய 
ஆவிக்கும்‌ அவரே அந்த இறைத்தன்மையை 
அளிப்பவராகவும்‌ உள்ளார்‌. இவ்வாறு 
இயேசுவே, தந்தையும்‌, கடவுளும்‌ ஒருங்கி 
அணையும்‌ இறைத்தன்மையாகிய மறை உண்‌ 
மையையும்‌, ஒரே இறைவன்‌ மூன்று ஆட்க 
ளாய்‌ உள்ளார்‌ என்ற மறை உண்மையையும்‌ 
நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. இதைத்தான்‌ 
பவுல்‌ மும்முறை எடுத்துக்கூறுகிறார்‌: "ந 
மது இயேசு கிறிஸ்துவின்‌ தந்தையும்‌, கடவு 
ளுமானவர்‌'” (உரோ 15:6; 2 கொரி 11:31; 
எபே 1:3). மூவொருகடவுளை, நாம்‌ புரிந்து 
கொள்ளும்‌ வகையில்‌ இயேசு விளக்குக 
றார்‌. இதற்காக, இறைவன்‌ பிள்ளைக்குரிய 
சார்புடைமையில்‌, அவருடைய சாயலில்‌ 
நம்மைப்‌ படைத்து, முன்னேற்பாடு செய்‌ 
துள்ளார்‌. 


இறைவன்‌ [கொட ர்க], 


இறைவன்‌ திருமுன்‌ உள்ள படைப்புகளில்‌ 
கிறிஸ்து ஒருவரே முழுமை பொருந்திய 
மாதிரியாக இருப்பதால்‌, அவர்‌ உண்மைக்‌ 
கடவுளின்‌ மொத்த உருவனமைப்பபைத்‌ தந்‌ைத 
யில்‌ வெளிக்காட்டுகிறார்‌; அக்கடவுள்‌ யாரெ 
னில, தம்மை இஸ்ராயேலருக்கு வெளிப்ப 
டுத்தியவரும்‌, தேர்னமயுள்ள ஞானத்தோடு 
தம்மை வெளிப்படுத்துபவரும்‌ ஆவார்‌. 
இயேசுவின்‌ கடவுளானவர்‌, பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ தம்மைப்பற்றித்‌ தாம்‌ அறிவித்த 
குணங்கள்‌ அனைத்தையும்‌, மனிதன்‌ கற்‌ 
பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு 
முழுமையாகவும்‌, கனிசசிறப்பாகவும்‌ 
கொண்டவர்‌. நம்‌ யாருக்கும்‌ இல்லாதது 
போல்‌, அவர்‌ இயேசுவுக்கு “முதலும்‌, முடி 
வுமாவார்‌'. அவரிடமிருந்தே கிறிஸ்து வருகி 
றார்‌; மீண்டு அவரிடமே கிறிஸ்து திரும்பச்‌ 
செல்லுகிறார்‌; எல்லாப்‌ பொருட்களின்‌ 
விளக்கம்‌ அவரே, அவரிடமிருந்தே எல்‌ 
லாம்‌ உருப்பெருகின்றன; அவரது திருவுள்‌ 
ளம்‌ எப்படியும்‌ நிறைவுபெற வேண்டும்‌; 
அதே நேரத்தில்‌ தன்னிறைவு கொண்டவரும்‌ 
அவர்‌ ஒருவரே; தூய்மையும்‌, நன்னமயும்‌ 
நிறைந்தவர்‌ அவரே, ஒரே அண்டவரும்‌ 
அவரே. ஒப்புமை இல்லாத ஓர்‌ உயிர்‌ 
அவரே. இத்தந்தையின்‌ மதிப்பை எடுத்துக்‌ 
காட்டுவதற்காக, ''சாம்‌ (அன்பு செய்யும்‌) 
அத்தந்தையை உலகம்‌ அறியும்பொருட்டு 
(யோவா 14:31), இயேசு; படைப்பின்‌ 
மகனம எல்லாவற்றையும்‌ தியாகம்‌ செய்க 
றார்‌; அலகையின்‌ சக்தினய நேருக்கு நேர்‌ 
சந்திக்கிறார்‌; இறுதியில்‌ சிலுவையின்‌ கொடு 
மையையும்‌ தாங்கிக்‌ கொள்ளுகிறார்‌. இயே 
சுவின்‌ கடவுள்‌ உயிர்வாழும்‌ கடவுள்‌; தமது 
மக்களை, பாசத்தோடும்‌, உள்ளக்களர்சகி 
யோடும்‌ அன்பு செய்து, அவர்களைக்‌ கண்‌ 
ணும்‌ கருத்துமாய்க்‌ கட்டிக்‌ காப்பவர்‌, என 
வேதான்‌, இப்படிப்பட்ட இறைவனின்‌ அன்‌ 
பின்‌ கனல்‌, (பாவத்தால்‌ இழந்த] அரசை, 
மீண்டும்‌ தமது தந்தையிடம்‌ சேர்க்கும்‌ வரை 
மில்‌ (லூக்‌ 12:50) இறிஸ்துனவவச்‌ சுட்டெரித்‌ 
துக்‌ கொண்டே இருக்கிறது. 


5. இறைவன்‌ ஆவியானவர்‌:- தந்தையும்‌, 
மகனும்‌ இவ்வாறு தூய ஆவியில்தான்‌ எதிர்‌ 


கிறைவன்‌ சித்தம்‌ 


கொள்கின்றனர்‌. இந்த  ஆவியில்தான்‌ 
கிறிஸ்து தம்மைப்பற்றி ''நீரே எனது மகன்‌"! 
என்று தந்‌ைத கூறுவதைக்‌ கேட்கிறார்‌, தமது 
மகிழ்வையும்‌ பெறுகிறார்‌ (மாற்‌ 1:10). இவ்‌ 
வாறு அத்தந்தைக்கு மகனாக இருக்கும்‌ 
மகிழ்வை இந்த ஆவியில்கான்‌ மீண்டும்‌ 
தந்தைக்கே திருப்பி அளிக்கிறார்‌ (லூக்‌ 10: 
21). இவ்வாறு இயேக ஆவியில்‌ மட்டும்‌ 
தான்‌ தந்தையோடு இணையக்‌ கூடுமாக 
வால்‌, தந்தையை அறிவிக்கையில்‌ இயேசு 
தூய ஆவியை வெளிப்படுத்தாமல்‌ இருக்க 
முடியாது. 


இவ்வாறு ஆவியை ஓர்‌ ஆன்‌ என விவரிக்‌ 
கையில்‌, இயேக, ''இறைவன்‌ ஆவியானவர்‌: 
(யோவா 4:24] என்றும்‌, அதே நேரத்தில்‌ 
இது என்ன பொருள்படுகிறது என்பதையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. இவ்வாறு தந்தையும்‌, 
மகனும்‌ ஆவியில்‌ ஒன்றித்திருப்பது மற்ற 
வரை உடைமையாகக்‌ கொண்டு மகிழ்வதற்‌ 
காக அன்று; மாறாக ஒருவர்‌ தம்மை மற்றவ 
ருக்குக்‌ கொடுக்கவே; கொடுப்பதை இந்த 
ஒன்றிப்பு உண்டாக்குகிறது. இவ்வாறு 
கொடையாகவுள்ள, தூய ஆவி, தந்தையும்‌, 
மகனும்‌ இணையும்‌ இந்த ஒன்றிப்பை முத்‌ 
திரை இடுகிறதென்றால்‌, தன்மையாலே, 
அவர்கள்‌ இருவரும்‌ கொடையாக இருக்கி 
றார்கள்‌; அவர்களின்‌ பொதுவான உட்‌ 
தன்மை, கொடுப்பதும்‌, 'அடுத்தவரில்‌ வாழ்‌ 
வதும்‌, அடுத்தவருக்கு வாழ்வு அளிப்பது மே 
யாகும்‌. இவ்வாறு வாழ்வு, தொடர்பு, தனியு 
ரிமை ஆகியவைகளின்‌ சக்தியாக இருப்பவர்‌ 
ஆவியாகும்‌. கடவுள்‌ ஆவியானவர்‌ என்பது 
அவர்‌ எல்லாம்‌ வல்லவர்‌ என்பதையும்‌, 
தம்மையே முழுவதும்‌ அளிக்க வல்லவர்‌ 
என்பதையும்‌, தம்மையே மேலாண்மை 
யோடு உறுதிப்படுத்திக்‌ கொள்பவர்‌ என்ப 
தையும்‌, அதே நேரத்தில்‌ எல்லாவற்றினின்‌ 
றும்‌ முழுவதும்‌ விலகி நிற்கவும்‌ முடிபவர்‌ 
என்பதையும்‌ உணர்த்துகின்றது. மேலும்‌ 
தமது படை.ப்புப்‌ பொருள்களை முழுவதும்‌ 
தமக்கே உரிமையாக்கிக்‌ கொள்ளவும்‌, அதே 
தேரத்தில்‌ அப்படைப்புப்‌ பொருள்கள்‌ தங்‌ 
கள்‌ தனித்தன்மையுடன்‌ வாழும்படி அமைக்‌ 
கவும்‌ வல்லவர்‌ என்று உணர்த்துகின்றது. 


670 


இது கடவுள்‌ சடப்பொருளால்‌ ஆனவர்‌ 
இல்லை என்று கூறுவதிலிருந்து முழுவதும்‌ 
வேறுபட்டது; எல்லா வனரமுனறகளையும்‌ 
கடந்து, எல்லாப்‌ பின்வாங்கு நிலைகளை 
யும்‌ கடந்து நிற்பதாகும்‌. முடிவில்லாக்‌ 
காலத்திற்கும்‌, அகே நேரத்தில்‌ ஒவ்வொரு 
வினாடியும்‌ வாழ்வு மற்றும்‌ ஒன்றிப்பின்‌ ஒரு 
புதிய, முழுமையான ஆற்றலாகும்‌. 


இறைவன்‌ சித்தம்‌ (பட 602) 

இறைவனின்‌ சித்தம்‌ மற்றும்‌ திட்டம்‌ 
ஆகியவற்றின்‌ உள்ளுறைத்‌ தன்மைப்பொ 
ருள்‌ ஒன்றேயாகும்‌. ''எல்லா மனிதரும்‌ 
மீட்பு பெறவேண்டும்‌ என்பது இறைவனு 
டைய விருப்பம்‌'' (1 தமோ 2:4) என்று 
கூறுவதன்‌ மூலம்‌ பவுல்‌, எல்லா இறைவாக்‌ 
குகளையும்‌, இயேகவிணுடைய செய்தியை 
யும்‌ தொகுத்துத்‌ தருகிறார்‌. இறை சித்தத்தின்‌ 
எல்லா வரலாற்று வெளிப்பாடுகளும்‌, 
ஞானத்‌ திட்டத்தில்‌, ஒரே முழுதான திட்ட 
அமைப்பின்படி ஒருங்குபடுத்தப்படுகின்‌ 
றன. ஆயினும்‌, முழு திட்டத்தினுடைய 
ஓவ்வொரு தனிப்பட்ட வரலாற்று வெளிப்‌ 
பாடும்‌, ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியின்மீது 
அக்கறை கொண்டுள்ளது. அந்நிகழ்ச்சியில்‌ 
கடவுளுடைய தலைமை நிலையை ஏற்றுக 
கொள்வதற்காக மனிதன்‌, ''உமது சித்தம்‌ 
நிறைவேறட்டும்‌'' எனறு செபிக்கிறான்‌. 
இவ்வாறு, ஏற்கனவே முடிவடைந்த வரலா 
றானது, காலத்திற்கு முன்னரே அனைத்தை 
யும்‌ முன்குறித்து வைத்த இறைவனின்‌ இட்‌ 
டத்தை வெளிப்படுத்துகின்றது. அதே நேரத்‌ 
ஓல்‌, இறைவனின்‌ சத்தத்திற்கு 8ழ்ப்படி 
கின்ற மனிதன்‌, கடவுள்‌ எதிர்காலத்தை நடத்‌ 
இச்‌ செல்கிறார்‌ என்பதை அறிந்தவனாய்‌, 
எகிர்காலத்தை உறுதியான நம்பிக்கையுடன்‌ 
எதிர்கொள்கிறான்‌. 


உள்ளார்ந்த உடன்பாடு மற்றும்‌ விரும்பி 
செயலாற்றும்‌ கடமை மனிதனுக்கு இருப்ப 
தால்‌, மனிதனுக்கான இறைவனுடைய சித்த 
மானது ஒரு சிறப்பான அமைப்பினை ஏற்‌ 
றுக்கொள்கிறது. மனிதனுக்கு அளிக்கப்பட்‌ 
டுள்ள இறைசித்தமானது தவிர்க்க முடியாத 
விதியாக இல்லாமல்‌, ஒரு அழைப்பாக, ஒரு 


57] 


கட்டளையாக, மனிதன்‌ மீது விடுக்கப்பட்ட 


ஒரு வேண்டுகோளாக உள்ளது. சட்டமா 
னது, இறைவன்‌ விரும்புவது என்ன என்‌ 
பதை, தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட 


ஒரே தொகுப்பாக ஒன்று சேர்த்துத்‌ தருகிறது. 
சட்டம்‌ என்பது ஒரு அமைப்பாக இருக்கும்‌ 
அது செயலற்றதாக உள்ளது. 
என்றும்‌ நிகழ்கால நிகழ்ச்சியாக உள்ள, 
மனிதனுடைய பதிலை தூண்டியெழுப்பு 
கின்ற, உரையாடலைத்‌ தொடங்குகின்ற கன்‌ 
னியலான விருப்பத்தினை சட்டத்தில்‌ கண்டு 
பிடிக்க முயற்கி தேவைப்படுகிறது. இவ்‌ 
வொளியில்‌ காணும்போது, சொல்லும்‌ செய 
லுமாக உள்ள அவருடைய வார்த்தையை 
ஓத்ககாக இறைவனின்‌ சித்கம்‌ உள்ளது. 
இறைவனின்‌ சித்தமானது, முதலில்‌ அவரு 
டைய விருப்பத்தினை பவெளிப்படுத்துகின்ற 
செயலாக உள்ளது. இப்பொருளில்‌ இறைவ 
னுடைய சித்தத்கை ஒரு முழுத்திட்டமாகத்‌ 
தொகுத்துத்தரும்‌ அவரது திட்டத்தோடோ 
அல்வது அவரது விருப்பத்தைச்‌ செயல்‌ 
முறையில்‌ விளக்கும்‌ சட்டத்தோடு மட்டும்‌ 
ஒன்றாக்கப்படுவதில்லை. 


வரையில்‌, 


முன்‌ குறித்தல்‌, தேர்ந்தெடுத்தல்‌, அழைத்‌ 
கல்‌, விழிதலை, உறுதிமொழிகள்‌, கண்ட 
னைகள்‌, மீட்பு முதலான இறைசித்தக்கின்‌ 
பல்வேறு வெளிப்பாடுகளைப்‌ பற்றிய 
விளக்கங்களுக்குச்‌ செல்வகற்குப்‌ பதிலாக, 
விண்ணுலகில்‌ நிறைவேற்றப்படுகின்ற 
அதே நேரக்தில்‌ மண்ணுலகிலும்‌ அது நிறை 
வேற்றப்பட வேண்டும்‌ என்று நாம்‌ காட்ட 
வேண்டும்‌ (மத்‌ 6:10). இறைவனின்‌ மீட்புச்‌ 
சித்தமானது தன்னிலேயே பயனிறைவுடை 
யது; மனிதனுடைய விருப்பத்தினை ஒடுக்கு 
வதற்காக இல்லாமல்‌, முழுமைபடுத்துவதற்‌ 
காக இறைசித்தம்‌ அதனை எதிர்கொள்கிறது. 
இதனை அடைய, இறைவன்‌ மனிதனுடைய 
இமையை வென்று, விருப்பங்களை ஒருவ 
ருக்கொருவர்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌. 


ட பழைய ஏற்பாடு 

தொடக்கத்திலிருந்தே படைத்தவரது சித்த 
மானது ஆதாமிற்கு இருவிகங்களில்‌ தோன 
றுகிறது. முதலாவது அது விலங்குகளின்‌ 


இறைவன்‌ சதெதம்‌ /தொடர்ச்க)] 


மீதான ஆற்றல்‌ மறறும்‌ நிறைவான கூட்டா 
ளியின்‌ பிரசன்னம்‌ ஆகியவற்றுடன்‌ 
இணைந்த தாராளமான ஆசீராகும்‌. இரண்‌ 
டாவது, மணிக சுதந்திரக்திற்கான வரையறை 
யாகும்‌: ''நீ.. உண்ணாதே! (அதி 2:17). 
பின்னர்‌, நாடகம்‌ துவங்குகிறது. அவனு 
டைய உண்மையான சுதந்திரத்தின்‌ மையமா 
கிய சார்ந்துள்ள நிலைக்கு துணைபுரிய உரு 


வாக்கப்பட்ட, படுப்பிக்கின்ற சோதனை 
யாக இத்தடையை அறிந்து கொள்ளாமல்‌, 
தன்னுடைய மேலாண்மை நிலையின்‌ 


மீகான பொறாமையின்‌ சித்தம்‌ என்று ௧௫ 
தும்‌ ஆதாம்‌ கீழ்ப்படிய கவறுகிறார்‌. (மம 
சோ]. இறைவன்‌ மீண்டும்‌ உரையாடலை 
தொடங்கும்போது (3:9), இறை சித்தமானது 
பாம்பின்மிதான உருவாகிறது 
(3:14); ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ இறுதி 
வெற்றி பற்றிய வாய்ப்பினால்‌ ஓரளவு ஒளிம 
யமாக்கப்பட்ட தண்டனையின்‌ அறிவிப்பாக 
இது உள்ளது [3:15-19). பழைய ஏற்பாட்டில்‌ 
இறைவனின்‌ சித்தம்‌ பற்றிய பிரச்சனையின்‌ 
அடிப்படை இத்தகையதாகும்‌. 


சாபமாக 


1. இறைவன்‌ தமது சித்தக்தை வெளிப்ப 
டுத்துதல்‌: - 

இந்திலையின்‌ இறைசித்தமானது பாவ 
மிக்க மனித சமுதாயத்திற்கு நேரடியாகவும்‌, 
உலகலாவிய முறையிலும்‌ ஒருபோதும்‌ 
இனி வெளிப்படுத்தப்படப்‌ போவதில்லை. 
இறைவன்‌ வரலாற்றின்‌ இடையில்‌ நுழைவ 
தன்‌ மூலமும்‌, சட்டத்தை அளிப்பதன்‌ மூல 
மும்‌, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்‌ 
கான இனறைசித்தம்‌ பற்றிய தனிப்பட்ட அறி 
விப்பாக இது உள்ளது. 


அ. வரலாற்றில்‌:- இஸ்ராயேல்‌ முதலில்‌ 
யாவேயின்‌ பெரும்‌ செயல்களில்‌ அவரது 
இரக்கம்‌ மிக்க, அன்பான சித்தத்தைத்‌ தெரிந்‌ 
துக்‌ கொள்றெது. இஸ்ராயேலை தம்மு 
டைய மக்களாக உருவாக்குவதே அவரு 
டைய விருப்பமாக இருந்ததால்‌ (1 சாமு 
12:22), எகிப்தின்‌ அழிமைத்தளையினின்று 
இஸ்ராயேலை விடுவித்து (யாத்‌ 3:8), கழுகு 
களின்‌ இறக்கைகளின்‌ மேல்‌ அதனை 
உயர்த்த (19:4) யாவே தீர்மானித்தார்‌. நாடு 


ல்‌ 


இறவன்‌ சிதம்‌ [சொ 722/ 


கடத்தப்பட்ட சோதனை காலத்திற்குப்‌ பின்‌ 
னர்‌, புறவினத்தாரின்‌ உதவியையும்‌ 
கொண்டு எருசலேமை மீண்டும்‌ அமைக்க 
வும்‌, பேராலயத்தை மீண்டும்‌ கட்டியெழுப்‌ 
பவும்‌ ஆண்டவர்‌ விரும்புகிறார்‌ (ஏச 44:24). 
இகன்‌ மூலம்‌, இறைவன்‌ சாவையனது வாழ 
வையே 18:22),  துன்பத்கதையன்று, 
அமைதியையே (எரே 29:11) விரும்புகிறார்‌ 
என்பதை இஸ்ராயேல்‌ உணரவேண்டும்‌. 
இத்தகைய வெளிப்பாட்டினைக்‌ கொண்டி 
ருக்கும்‌ விருப்பமானது அன்பையே சுட்டிக்‌ 
காட்டுகிறது. 


(௭௪ 


சட்டத்தை அளிப்பது அன்பின்‌ அடையா 
ளமே. ஏனெனில்‌ ''நீ அந்கக்‌ கட்டளையின்‌ 
படி நடக்கும்‌ பொருட்டு, அது உனக்கு 
மிகவும்‌ அண்மையிலேயே இருக்கிறது: அது 
உன்‌ வாயிலும்‌ இதயத்திலும்‌ உள்ளது'' (உப. 
0:14) என்பதை இஸ்ராயேல்‌ புரிந்துக்‌ 
கொள்வதற்குச்‌ சட்டம்‌ வழிவகுக்கிறது. ஏங்‌ 
கத ஆசிரியர்கள்‌, இறைசித்தத்துடனான 
தொடர்பின்‌ அனுபவமான, ஓப்பிடமுடி 
யாத பெருமகிழ்ச்சியின்‌ ஊற்றை பாடல்க 
ளில்‌ கொகுத்தனர்‌ (சங்‌ 1:2). நாடு கடக்கலுக்‌ 
குப்‌ பிற்பட்ட இலக்கியத்தில்‌ ' இணை சித்தத்‌ 
இனால்‌ '' ஆசிவதிக்கப்பட்டவராக 
கோபியா தோன்றுகிறார்‌. (கோட்‌ 12.18). 
உம்‌ திருவுளப்படி நடக்க எனக்குக்‌ கற்பித்த 
ருளும்‌'* (சங்‌ 13:10) என்னும்‌ ஆர்வமிக்க 
செபமும்‌ உள்ளது. 


ஆ. இறைஏவுதல்‌ பெற்ற சிந்தனையில்‌: - 
இறைவாக்கினர்கள்‌, ஞானிகள்‌ மற்றும்‌ சங்‌ 
கத ஆசிரியர்கள்‌ இறைகித்தத்தின்‌ யாவும்‌ 
கடந்த நிலையை உணர்கிறார்கள்‌; இந்த 
இறை விருப்பத்தை உயர்ந்த முறையில்‌ 
ஆராதிக்க, ஒவ்வொவரும்‌ அதன்‌ எதாவது 
ஒரு பண்பை வலியுறுத்து கின்றனர்‌. 


(1) அதன்‌ மேலாண்மையான சுதந்திரம்‌: - 
“அவர்‌ தீர்மானிக்கிறார்‌; அவர்‌ முடிவை 
யார்‌ மாற்றக்கூடும்‌? எதை விரும்புகிறாரோ 
அதை அவர்‌ செய்து முடிக்கிறார்‌” (யோபு 
23:13). அவர்‌ உலகுக்கு அனுப்புகின்ற வார்த்‌ 
தையானது, ''அவர்‌ விரும்பியகையெல்‌ 


572 


லாம்‌ செய்து முடிக்கிறது!" (ஏச 54:11). 
அழிவைப்பற்றியதாக இருந்தாலும்‌ அது 
நடைபெறுகிறது (10:23), சுடவுள்‌ மனித 
பரிந்துரைகளை விட்டுவிட்டு தன்னுடைய 
விருப்பத்தையே பின்பற்றுகிறார்‌ (40:11). 
இறைவனின்‌ எல்லாம்‌ வல்லமை மற்றும்‌ 
முழுச்‌ சுதந்திரம்‌ ஆகியவை பற்றிய இத்த 
கைய உறுதிக்கூற்றுகள்‌ காணப்படுகின்றன. 
படைக்கவர்‌ என்னும்‌ நிலையில்‌ வானத்தி 
லும்‌ பூமியிலும்‌ எல்லா ஆற்றலையும்‌ அவர்‌ 
இயற்கையின்‌ சக்திகள்‌ 
அவருக்கு உட்பட்டு பணிகின்றன (சங்‌ 1340) 
சயாபு 37:72; சீரா 43:13-17), கமது வேலைப்‌ 
பாட்டின்‌ தலைவர்‌ என்னும்‌ நிலையில்‌, 
மனித இகயக்‌ துடிப்பிற்கும்‌ அவர்‌ வழிகாட்‌ 
கிறார்‌ (பழ 21:1); விருப்பப்படி அரசுகளை 
அளிக்கிறார்‌ (தானி 4:13.22.29). அவர்‌ விரும்‌ 
பிய போது உயர்த்தவும்‌ தாழ்த்தவும்‌ செய்கி 
றார்‌ (கோப்‌ 4:19). சில நேரங்களில்‌ தன்னிச்‌ 
சையாகத்‌ தோன்றும்‌ இறை விருப்பத்தின்‌ 
மேலாண்மையான சுதந்திரத்துடன்‌ முரண்ப 
நடும்போது [௭௪ 18:25) ஆகாமைப்போன்று 
எதிர்க்கெழ மனிகன்‌ சோதிக்கப்படலாம்‌. 
இந்நிலையில்‌ குயவன்‌ களிமண்ணைத்‌ தனது 
விருப்பத்திற்கேற்ப உருவாக்கும்‌ பாரம்பரிய 
உகாரணக்கைப்‌ பயன்படுத்தி, படைக்க பட்‌ 
டவன்‌ என்ற நிலையில்‌ மனிதனுடைய 


கொண்டுள்ளார்‌; 


அடிப்படை சார்புநிலையை மறைநூல்‌ அவ 
னுக்கு நினைவுறுத்துகிறது. "அவருடைய 
விருப்பத்தை யார்‌ எதிர்க்கக்கூடும்‌? அற்ப 
மனிதா! கடவுளுக்கு எதிர்வினா விடுக்க நீ 
யார்‌? (உரோ 9:19 தொ; எரே 18:1-6; ஏச 
29:16; 45:9; சீரா 33:13; ஞான 12:12). படைப்‌ 
பானது, தன்னை படைக்கவருடைய சித்தத்‌ 
தின்‌ எந்தவொரு வெள்ப்பாட்டையம்‌ தாழ்‌ 
மையுடன்‌ ஆராதிக்க வேண்டும்‌. 


(1) இறழைசித்தக்தின்‌ ஞானம்‌: - 

மறைபொருளை ஆராதிப்பதென்பது, 
அறிவாற்றலை இழப்பதன்று; அவரது சித்‌ 
தக்தைச்‌ செயல்படுத்துவதை ஆன்னெற 
ஞானம்‌, இறைநீதி, குறிக்கோள்‌ மற்றும்‌ 
திட்டத்தை பற்றிய அறிவு ஆகியவற்றின்‌ 
மீதான செழுமைமிக்க விசுவாசத்தைச்‌ சார்ந்‌ 
இருப்பதாகும்‌. வெறும்‌ சாதாரண மனித 


67. 


அறிவாற்றல்‌ இறைவனுடைய இத்தத்தைப்‌ 
புரிந்து கொள்ள முடியாது (ஞான 9:12); 
ஆனால்‌ அதற்காக செபிப்பவனுக்கு ஞானத்‌ 
தின கொடையானது நுண்ணிறிவு அளிக்கின்‌ 
றது (9:17). “என்றென்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ ஆண்டவருடைய இட்ட 
மும்‌ அவரது இதயத்தின்‌ எண்ணங்களும்‌" 
(சங்‌ 32:11) மனிதனுடையவற்றினின்று முற்‌ 
றிலும்‌ மாறுபட்டிருப்பதை (பழ 19:21) நாம்‌ 
காணலாம்‌. 


அப்போது 


(ப தற்செயலாற்றும்‌ விருப்பம்‌:- 

இறைவனுடைய சித்தமானது நற்செய 
லாற்றுதல்‌, நல்ல விருப்பம்‌, இரக்க 
உணர்வு, கருணை உணர்வு போன்ற சொற்க 
ளில்‌ இங்கு வெளிப்படுத்தப்‌ படுறைது. மற்ற 
மொழிகளில்‌ உள்ளதுபோல எபிரேய 
மொழியிலும்‌ '“ஒருவரை விரும்புதல்‌" என்‌ 
பது, அவரை அன்பு செய்வதாகும்‌. இப்பொ 
ருனில்‌ இறைவன்‌ தமது ஊழியனையும்‌ (ஏச 
42:1), தமது மக்களையும்‌ (சங்‌ வார, நேர்‌ 
மையாளர்களையும்‌ (சங்‌ 22:9) விரும்புகி 
றார்‌. தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்க 
னில்‌ இரக்கம்‌, மன்னிப்பு மற்றும்‌ நன்மைத்‌ 
தனம்‌ (ஓசே 6:6; மீக்‌ 6:8; எரே 9:23; ஏச 
58:5 தொ) ஆகியவற்றை அன்பு செய்கிறார்‌ 
அதாவது விரும்புகிறார்‌. 


2. மனிதனுடைய மறுப்புடன்‌ முரண்‌ 
பாடு. - 

இறைவனுடைய அன்புச்‌ சித்தமானது 
மனிதனுடைய பாவ விருப்பத்துடன்‌ மோது 
கிறது. ஆதாமினுடைய வரலாறு எப்போ 
துமே நிலவுகிறது. சான்றாக, இறைவாக்கி 
னர்‌ ஆமோஸிற்கு செவிமடுப்‌ போம்‌. விசுவா 
சமற்ற இஸ்ராயேலுக்கு ஆசியளிக்கும்‌ விருப்‌ 
பமானது கண்டிக்கும்‌ விருப்பமாக உருவாகி 
றது (ஆமோ 1:3.6); தேர்ந்தெடுக்கப்பட்டவ 
இருப்பதன்‌ விலை இதுவே (3:2). 
மனிதன்‌ தன்னுடைய ஆண்டவரை ஒருபோ 
தும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லையென்றால்‌ (4:6- 
11), இறுதி தண்டனைக்கு அவன்‌ தயாராகட்‌ 
டும்‌ (4:12). இதயத்தைக்‌ கடினப்படுத்துவ 
தன்‌ மிரட்டலானது மனிதன்மீது பளுவைச 
கமத்துகின்றது. தண்டனைக்கான இறைவ 


ராக 


இறைவன்‌ கத்தம்‌ [தொடர்க 


னின்‌ அத்தமானது உணர்ச்சியற்றதன்று; 
எனெனில்‌, எஞ்சியிருப்போராவது உயிர்பி 
ழைப்பர்‌ (ஏச 6:13; 10;21) என்று கூறும்‌ 
போது தமது முடிவிலிருந்து '“திரும்புவதற்‌ 
கு” தம்முடைய விருப்பத்தை மாற்றுவதற்கு 
அவர்‌ எப்போதும்‌ தயாராக உள்ளார்‌ எனபது 
தெரிகிறது (எரே 16:1-12; எச 16; யாத்‌ 38:14; 
யோனா 3:9-10).. 'அக்கிரமி தன்‌ தீய 
வழியை விட்டு மனந்திரும்பி உயிர்வாழ 
வருவதை" (௭௪ 16:23) காணும்போது அவர்‌ 
பெருமகிழ்ச்சி கொள்கிறார்‌. 


இறைவனே பாவியின்‌ நிலையை தமது 
கரத்தில்‌ எடுக்காக வரையில்‌, இச்சித்தமா 
னது பயனற்ற எண்ணமாகவே இருக்கும்‌. 
அவருடைய முறையானது, தமது, விசுவாச 
மற்ற துணையாளரின்‌ சித்தத்தை உள்ளார்ந்த 
கவர்ச்சியால்‌ ஈர்ப்பதும்‌ (ஒசே 2:16), இஸ்ரா 
யேல்‌ தன்னுடைய இத்தத்தைப்‌ பின்பற்ற 
அதற்கு ஒரு புதிய இதயத்தை அளிப்பதுமா 
கும்‌ (எச 36:26-27; எரே 31:33). இம்முபிவிற்‌ 
காக, ஒரு ஊழியனை உருவாக்கி, தம்மு 
டைய சத்தத்திற்கு 8ழ்ப்படியக்கூடிய விதத்‌ 
தில்‌ அவனை அமைக்க (சங்‌ 30:8-9), தின 
மும்‌ காலையில்‌ அவனுடைய செவியை 
அவர்‌ திறந்துவிடுகிறார்‌ (ஏச 50:5). இந்த 
ஊழியன்‌ காரணமாக, ''ஆண்டவரின்‌ இருவு 
ளம்‌ நிறைவேறும்‌" (53:10). அதே சமத்தில்‌, 
இறைவனின்‌ இத்தமானது கட்டாயத்தை 
விடுத்து அன்பையே பயன்படுத்துகிறது. 
அன்புக்குரியவர்‌, தனது மணமகள்‌ விரும்பு 
வதற்குமுன்‌ அவளை எழுப்புவதில்லை 
(௨.௪. 2:7; 3:௦; 8:4]. ஆனால்‌, அவள்‌ தனது 
காதலனிடம்‌ திரும்பிவர விரும்பும்போது 
(ஒசே 2:17-18), ' “என்‌ அன்புடையாள்‌'” (ஏச 
62:4) என்று இறைவனாலேயே அழைக்கப்‌ 
பட அவள்‌ தகுதியுடைவளாகிறாள்‌. 


்‌ புதிய ஏற்பாடு 

புதிய ஏற்பாட்டின்‌ தொடக்கத்திவேயே, 
அருள்‌ நிறைந்தவளும்‌ ஆண்டவருடைய 
அடிமையுமாகிய மரியாள்‌, தாழ்ச்சியோடும்‌ 
ஈழ்ப்படிதலோடும்‌ இறைவனின்‌ சித்தத்தை 
வரவேற்கிறாள்‌ (லூக்‌ 1:26.38). ஒப்புயர்வற்ற 
நீதிமானாகிய இயேசு, இதோ இறைவா 


இறைவன்‌ சித்தம்‌ [தொடர்ச்சி] 


உமது திருவுளத்தை நிறைவேற்ற'' (எபி 
10:7.9) உலகிற்கு வருகிறார்‌. '“இறைவணு 
டைய மனதிற்கு உகந்தவராக, அவர்‌ விரும்‌ 
பியதெல்லாம்‌ செய்யக்கூடிய மனிதனாகிய 
அவர்‌” (அ.ப. 13:22), தாவீதை விட உயர்ந்த 
வராக உள்ளார்‌. 


7. இறிஸ்துவும்‌ இறைவனின்‌ சத்தமும்‌: - 

அ) இயேசு தந்தையின்‌ முன்னுரிமை 
களை வெளிப்படுத்துகிறார்‌; - 

இறைவனுடைய இதயத்தை ஒடுக்க 
விரும்புகின்ற பரிசேயர்களுடைய தொல்‌ 
லைப்படுத்தும்‌ மனப்போக்குக்கு எதிராக, 
இறைவன்‌ தமது நன்மைகளை அளிப்பதில்‌ 
முற்றிலும்‌ கட்டுபாடற்றவராக உள்ளார்‌ 
என்று இயேசு அறிவிக்கிறார்‌. அன்பினால்‌ 
ஆளப்படும்‌ இந்தச்‌ சுதந்திரம்‌, திராட்சைத்‌ 
தோட்டமும்‌ உரிமையாளரும்‌ என்னும்‌ உவ 
மையில்‌ தோன்றுகிறது. ''உனக்குக்‌ கொடுத்‌ 
தபடியே கடைசியில்‌ வந்த இவனுக்கும்‌ 
கொடுப்பது என்‌ விருப்பம்‌. என விருப்பம்‌ 
போலச்‌ செய்ய எனக்கு உரிமையில்லையா? 
நான்‌ நல்லவனாய்‌ இருக்கிறேன்‌ என்பதால்‌ 
உனக்குப்‌ பொறாமையோ?"' (மத்‌ 20:14-15]). 
அவ்வாறே, மெசியாவின்‌ வெளிப்பாட்‌ 
டைச்‌ சிறுவருக்கென ஒதுக்கி வைப்பதும்‌ 
(11:25), அரசைக்‌ கொடையாகத்‌ தம்முடைய 
சிறு மந்தைக்கு அளிப்பதும்‌ (லூக்‌ 12:32), 
இறைவனின்‌ விருப்பமாகும்‌. அவரது விருப்‌ 
பத்தை நிறைவேற்றுவோர்‌ மட்டுமே இந்த 
அரசில்‌ நுழைவர்‌ (மத்‌ 7:21); ஏனெனில்‌, 
அவர்கள்‌ மட்டுமே அவரது குடும்பத்தின்‌ 
உறுப்பினர்களாக உள்ளனர்‌ (12:90). 


ஆ] தனது தந்தையின்‌ விருப்பத்தை 
இயேசு நிறைவேற்றுகிறார்‌:- நான்காவது 
நற்செய்தியில்‌ இயேசு தம்முடைய தந்தை 
யின்‌ சித்தததைப்பற்றி பேசாமல்‌, ஒரு 
பணியை உள்ளடக்கிய இறைவனின்‌ சித்த 
மாகிய, தம்மை அனுப்பினவரின்‌ சித்தத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசுகிறார்‌. இவ்விருப்பத்தினால்‌ 
இயேசு ஊட்டமளிக்கப்படுகறார்‌ (யோவா 
4:29); அதனை நிறைவேற்றுதலே அவரு 
டைய ஒரே ஆசை (5:30); ஏனெனில்‌, 
தன்னை அனுப்பினவரைத்‌ திருப்இிபடுத்தும்‌ 


874 


அனைத்தையும்‌ அவர்‌ செய்கிறார்‌ (9:20). 
தன்னிடம்‌ வருகிற அனைவருக்கும்‌ உயிர்ப்‌ 
பையும்‌, முடிவில்லா வாழ்வையும்‌ கிறிஸ்து 
அளிக்க வேண்டுமென்பதே இறைவனு 
டைய சித்தம்‌ (6:38 தொ]. இச்சித்தமானது 
இயேசுவிற்கு ஒரு ''கட்டளையாக'” தோன 
றினாலும்‌ (10:18), மகனுடைய ழப்படித 
லானது தந்தையின்‌ சித்தத்தில்‌ அவரது சித்த 
மும்‌ பங்கு பெறுவதற்காக (15:10), “தந்‌ைத 
அவரை அன்பு செய்கிறார்‌?” (10:17) என்ப 
தன்‌ அடையாளத்தை அதில்‌ காண்கிறார்‌. 


இறை சித்தத்துடனான இயேசுவின்‌ முழு 
மையான பற்றுதலானது, ஒத்தமை தற்செய்‌ 
திகளின்‌ படி, பாடுகளில்‌ காணவேண்டிய 
துன்பமிக்க ஏற்பினைத்‌ தாழ்த்தாமல்‌, தெளி 
வானதாகச்‌ செய்கிறது. கெதுசமனியில்‌ 
'நான்‌ விரும்புவதும்‌, நீர்‌ விரும்புவதும்‌” 
எதிரிடையாக இருப்பதை இயேசு 
தொடர்ந்து காண்கிறார்‌ (மாற்‌ 14:36). "என்‌ 
விருப்பம்‌ அன்று, உம்‌ விருப்பமே நிறைவே 
றட்டும்‌'' என்னும்‌ இயேசுவின்‌ விடாப்பிடி 
யான செபமானது மனப்போராட்டத்தினை 
அழிக்கிறது (லூக்‌ 22:42). அக்கணம்‌ முதல்‌, 
தந்தையால்‌ முழுவதும்‌ கைவிடப்பட்டதா 
கத்‌ தோன்றினாலும்‌, தாம்‌ “அன்பிற்குரிய 
வன்‌'' என்று கிறிஸ்து தொடர்ந்து உணர்க 
றார்‌ (மத்‌ 27:43 இ; சங்‌ 22:9). தமது உலக 
வாழ்வின்போது, எருசலேமின்‌ பிள்ளை 
களை மீண்டும்‌ ஒன்று சேர்க்கவேண்டும்‌ 
என்ற ஆசையினை இயேசு அடைய முடிய 
வில்லை (23:37); ஆனால்‌, தம்மையே பலி 
யாக்கும்‌ தமது சித்தத்தின்‌ மூலம்‌ அவர்‌ 
மண்ணுலகில்‌ இயை மூட்டினார்‌ (லூக்‌ 12:49). 


2. “உம்முடைய சித்தம்‌ செய்யப்படுவ 
தாக”. - 

வானகத்தைப்‌ போலவே பூமியிலும்‌ 
இறைவனின்‌ சித்தம்‌ இயேசுவில்‌ நிறைவே 
றியதால்‌, ஆண்டவர்‌ கற்பித்த செபத்தில்‌ 
கேட்கப்படுவோம்‌ என்பதில்‌ இறிஸ்தவன்‌ 
உறுதியாக இருக்கலாம்‌ (மத்‌ 6:10). இறிஸ 
துவை உண்மையாகப்‌ பிண்செல்பவர்‌, அச்‌ 
சித்தத்துினை அறித்து, செயல்படுத்த வேண்‌ 
டும்‌. 


875 


௮/) இறைவனின்‌ சித்தத்தை உய்த்துணா்‌ 
தல்‌:- இறைவனின சித்தத்தை உய்த்துணாத 
லும்‌, செயற்படுத்துதலும்‌ ஒன்றையொன்று 
சார்ந்த நிபந்தனைகளாகும்‌. இயேசுவின்‌ 
கோட்பாட்டைப்‌ பாராட்டுவது இறைவ 
னின்‌ சித்தத்தை நிறைவேற்றக்‌ கோருகிறது 
(யோவா 7:17); ஆனால்‌, மற்றொரு புறம்‌, 
இயேசுவிலும்‌ அவருடைய கட்டளைகளி 
லும்‌, கடவுளின்‌ கட்டளைகளை அறிய 
வேண்டியது அவசியமாகிறது (1சீ:23-24]. 
பாவியின்‌ விருப்பம்‌ மற்றும்‌ இறைவனின்‌ 
விருப்பம்‌ என்னும்‌ இரு விருப்பங்களுக்கு 
இடையிலான சந்திப்பின்‌ மறைபொருள்‌ 
இங்கே உள்ளது. இயேசுவிடம்‌ வருவதற்கு 
ஒருவன்‌ தந்தையால்‌ ''ஈர்க்கப்பட'' வேண்‌ 
டும்‌ (6:44). கிரேக்கச்‌ சொல்லின்படி இந்த 
ஈர்ப்பு வலுக்கட்டாயமானதாகவும்‌, மகிழ்ச்‌ 
சியானதாகவும்‌ உள்ளதாகும்‌. இறைவனின்‌ 
சித்தத்தினை அறிந்துகொள்வதற்கு, சட்டத்தி 
லுள்ள சொற்களை மட்டும்‌ தெரிந்து வைத்தி 
ருத்தல்‌ போதாது (உரோ 2:78]. இயேசுவால்‌ 
அளிக்கப்பட்ட தூய ஆவியால்‌ மட்டுமே 
இயலக்‌ கூடியதாயினும்‌, ஒரு நபருடனான 
பற்றுதல்‌ மிக அவசியமானது (யோவா 714: 
26). 


வேறுபடுத்துகலின்‌ மணித ஆற்றலானது 
மெய்ப்பிக்கப்பட்டால்‌, '' இறைவனின்‌ சித 
தம்‌ என்ன, நல்லது ஏது, தூய ஆவியினால்‌ 
இறைவனுக்கு உகந்தது எது, தலை சிறந்தது 
எது '* ஆகியவற்றை தூய ஆவியினால்‌, உயத்‌ 
துணர அவனால்‌ முடியும்‌ (உரோ 12:8). 
உய்த்துணர்கலின்‌ இந்த ஆற்றலானது, அன்‌ 
றாட வாழ்வையும்‌ கடந்து பாதிக்கிறது; 
ஏனெனில்‌, '"அவரது சித்தம்‌, ஞானம்‌, மற்‌ 
றும்‌ ஆன்மீக உணர்வு ஆகியவற்றின்‌ முழு 
அறிவிற்கு? (கொலோ 1:9) அது திறந்துவிடு 
கிறது. இத்தகைய நிலையானது ஆண்டவ 
ருக்கு உகந்த வாழ்வை உருவாக்குகிறது 
(1:10; எபே 5:17). ''இறைவன்‌ விரும்பினால்‌" 
என்னும்‌ சொற்றொடர்‌ (1 யோவா 3:14) 
முற்றிலும்‌ புதிய பரிணாமத்தைப்‌ பெறுகி 
றது (அ.ப. 18:21; 1 கொரி 4:19) யாக்‌ 4:15], 
ஒவ்வொரு செபமும்‌ ''அவருடைய விருப்‌ 
பப்படியான: ' செபமாக வெளிப்படுகிறது (1 


இறைவன்‌ கரும்‌ பறை சசவன்கள்‌ 


யோவா 8:14). ஏனெனில்‌. ''இறைவனு 
டைய சித்தத்தின்‌ மறையபொருளுக்கு '' (எபே 
1:13-14) ஏற்ற சூழ்நிலையை முன்கொள்கி 
றது. 


ஆர்‌ இறைவனின்‌ சித்தத்தைச்‌ செயல்படுத்‌ 
துதல்‌:- தலைவர்‌ விரும்புவதை அறிந்து 
கொண்டு, அதனைச்‌ செயல்படுத்தாமலிருப்‌ 
பதில்‌ என்ன நன்மை உள்ளது (லூக்‌ 12:47; 
மத்‌ 7:21; 21:31)? இந்தச்‌ செயல்முறை இவ்வ 
ழக்கமானது, மனித உணர்ச்சியால்‌ வழிநடத்‌ 
தப்படும்‌ வாழ்விற்கு (1 பேதுரு 4:2; எபே 
6:6) எதிரான கிறிஸ்தவ வாழ்வை (எபி 
13:21) உண்மையில்‌ உருவாக்குகிறது. நமக்‌ 
கான மேலும்‌ துல்லியமான, இறைவனின்‌ 
சத்தம்‌ என்பது, தூய்மை (1 தெச சீ:பி), 
தன்றியுணர்வு (5:78), பொறுமை [1 பேதுரு 
3:17). நல்வாழ்வு (2:15) என்பவையாகும்‌. 
“நீங்கள்‌ எதையும்‌ விரும்பவும்‌ செயலாற்ற 
வும்‌ தம்‌ திருவுளம்‌ நிறைவேற, உங்களில்‌ 
செயலாற்றுபவர்‌ கடவுளே'' (பிலி ௪:14) 
என்பதால்‌, இறைவனுடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவது இயலக்கூடியதே. இத்நி 
லையில்‌, விருப்பங்களின்‌ ஒற்றுமையும்‌, 
அருள்‌ மற்றும்‌ விடுதலையின்‌ உடன்பாடும்‌ 
அங்குள்ளது. 


இறைவன்‌ தரும்‌ படைக்கலன்கள்‌ (கப 
ச்‌ GOD} 

“இறைவன்‌ தரும்‌ 
என்ற பதம்‌ ஒரு போர்‌ வீரனுக்கு தேவை 
யான அனைத்து ஆயுதங்களையும்‌ குறிக்க 
றது. இது இறைவன்‌ தம்‌ தலைமைக்குட்பட்‌ 
பவர்களுக்கு அளிக்கும்‌ ஆற்லையும்‌ உதவி 
யையும்‌ உருவகமாகக்‌ குறிக்கின்றது. 
பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ஆசிரி 
யர்கள்‌ ஆயுதங்களை உருவகமாகப்‌ பயன்ப 
டுத்துகின்றனர்‌, அவர்கள்‌ காலத்துப்‌ போர்‌ 
ஆயுதங்களைக்‌ கடவுளிடமிருந்து பெற்றுக்‌ 
கொண்ட ஆன்மீக ஆயுதங்களோடு ஒப்பிடு 
கின்றனர்‌. இந்த உருவக முறையைக்‌ குறிக்க 
்‌“படைக்கலமாக அணிந்து கொள்ளுதல்‌" 
என்ற பதத்தைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌ (1 
பேதுரு சீ:1). பொதுவாக ஆயுதங்களைக்‌ 
குறிக்கும்‌ பகுதிகள்‌: உரோ 6:13; 13:8; 2 


படைக்கவனகள்‌"' 


இறையவாககினா 


கொரி 6:7; 10:4; சில இடங்களில்‌ தாக்கும்‌ 
அல்லது பாதுகாக்கும்‌ தனி ஆயுதங்கள்‌ குறிக்‌ 
கப்படுகின்றன: மார்புக்‌ கவசம்‌ (1 தெச 3:8; 
இருவெளி 9:9), தலைச்‌ ரோ (1 தெச 5:8; 
ஏச 19:17), வாள்‌ (எபி 4:12). 


எல்லா ஆயுதங்களும்‌ இரண்டு இடங்க 
னில்‌ பேசப்படுகின்றன. லூக்கா. 11:22-இல்‌ 
வரும்‌ இயேசுவின்‌ உவமையில்‌ பேல்செபூல்‌ 
தன்‌ உடைமைகள்‌ பறிபோகாமல்‌ போராடப்‌ 
பயன்படுத்தும்‌ எல்லா ஆயுதங்களையும்‌ 
மனதில்‌ வைத்து ஆசிரியர்‌ பேசுகின்றார்‌. 
ஆனால்‌ அவனிலும்‌ வலியவன்‌ வரும்போது 
சாத்தானின்‌ ஆயுதங்கள்‌ பறிக்கப்படுகின்‌ 
றன; உடைமைகள்‌ பங்கிடப்படுகின்றன. 


இரண்டாவது (எபே 6:11.13) இடத்தில்‌ 
இறைவனின்‌ ஆயுதங்கள்‌ தொடர்‌ உருவகத்‌ 
தில்‌ பேசப்படுகின்றன. இங்கே இவற்றின்‌ 
அடையாளப்‌ பொருள்கள்‌ முழுவதுமாகத்‌ 
தெளிவாகப்‌ பேசப்படுகின்றன. இந்தப்‌ 
போர்‌ இறைவனுக்கும்‌ அலகைக்குமி 
டையே நடக்கின்றது. மனிதனின்‌ பகைவன்‌ 
மனிதன்‌ அல்லன்‌; மனிதத்‌ தன்மையைக்‌ 
கடந்தவன்‌. மனிதன்‌ கடவுளின்‌ பலத்தை 
நம்பினால்தான்‌ இதில்‌ வெற்றியடைய முடி 
யும்‌. கடவுளின்‌ ஆயுதங்கள்‌ உண்மை, தீது, 
அமைதி, விசுவாசம்‌, மீட்பு, ஆவி இவற்றை 
உள்ளடக்கியது. ஆவியில்‌ செபிப்பதும்‌, கட 
வுளின்‌ வார்த்தை என்னும்‌ வாளை முழுவ 
தும்‌ நம்புவதும்‌, எல்லாத்‌ தாக்குதலையும்‌ 
எதிர்க்க இடைவிடாது விழிப்போடு இருப்‌ 
பதும்‌, வெற்றிக்காக முழுவதும்‌ அர்ப்பணித்‌ 
திருத்தவும்‌, ஆகியவற்றால்‌ கிறிஸ்துவின்‌ 
படை சாத்தானின்‌ எல்லா எதிர்ப்புக்களை 
யம்‌ தாக்குதல்களையும்‌ முறியடிக்க முடி 
யும்‌. படை வீரர்கள்‌ இந்தக்‌ கருவிகளை 
முழுமையாகப்‌ பயனபடுத்தினால்‌ மட்டுமே 
இயசக்திகளுக்கு எதிராகச்‌ செய்யும்‌ ஆன்மீகப்‌ 
போரில்‌ வெல்ல முடியும்‌. இந்த ஆயுதங்கள்‌ 
இறைவனால்‌ கொடுக்கப்பட்டாலும்‌, மனி 
தன்‌ அவற்றை அணிந்துக்‌ கொள்ளவேண்‌ 
டும்‌. அப்போதுதான்‌ உடனடிச்‌ சோதனை 
களை மேற்கொள்வதன்‌ மூலம்‌, ''இருளில்‌ 
மூழ்கிய இவ்வுலகின்‌ மீது ஆதிக்கம்‌ செலுத்‌ 


6/6 


துவோராகிய'' எல்லாச்‌ சோதனைகளின்‌ 
மறைத்திருக்கும்‌ மூலத்தை வெல்ல 
முடியும்‌. 


பவுல்‌ இந்தப்‌ போரை நற்செய்தியின்‌ 
மறையொருளோடு தொடர்புபடுத்துகிறார்‌. 
செபத்தின்‌ மூலம்‌ கடவுளை முற்றிலும்‌ நம்‌ 
பினால்‌, கடவுளின்‌ சக்தி மனித பலவீனத்‌ 
தில்‌ செயலாற்றுகிறது. கடவுளின்‌ அமைதி 
இறுதி வெற்றிக்குச்‌ சாதனமாகிறது. இப்‌ 
போர்‌ நற்பண்புகள்‌ தீமையை வெற்றிக்‌ 
கொள்வதல்ல.. அல்லது மனித எதிரிகளுக்கு 
எதிராக சுயநேர்மையின்‌ போராட்டம்‌ 
அல்ல; அல்லது மன, உளவியல்‌ சமன்பாடு 
அடையும்‌ வழியல்ல; மாறாக மூலத்தீமை 
யின்‌ தந்திரத்தை விசுவாசி தன்‌ இதயத்தி 
லேயே எதிர்கொள்ளும்‌ எந்த சூழ்நிலையி 
லும்‌, கடவுவின்‌ அதிகாரம்‌ சாத்தானின்‌ அதி 
காரத்தின்மேல்‌ எண்பிக்கப்படும்‌ வழியா 
கும்‌. எந்த ஆயுதம்‌ அதிகப்‌ பலனளிக்கும்‌ 
என்பது மனிதனின்‌ தேவையைப்‌ பொறுத்த 
தல்ல. மாறாக வெற்றி பெற வேண்டிய 
பகைவனின்‌ வலிமையைப்‌ பொறுத்தது. 
சாத்தானின்‌ ஆயுதங்கள்‌ மனிதனைத்‌ தோற்க 
டிக்கப்‌ போதுமானவை. ஆனாலும்‌ இறைவ 
னின்‌ சக்தியை மேற்கொள்ள போதாதவை. 
கடவுளின்‌ ஆயுதங்கள்‌ (ஆவி, வார்த்தை...) 
மனிதனால்‌ பயன்படுத்தப்படும்‌ போது சாத்‌ 
தானின்‌ தாக்குதலை வெற்றியோடு போராட 
வேண்டிய ஆற்றலை மனிதனுக்கு அளிக்கின்‌ 
றன. 


இறைவாக்கினர்‌ (00015) 

| பழைய ஏற்பாடு:- 1. இஸ்ராயேலில்‌ 
இறைவாகனெ வேறுபாடும்‌ ஒருமைப்பா 
டும்‌: - பண்டைய எல்லா மேற்காசியப்‌ பகுதி 
களிலும்‌ வருவதுணர்த்துதலைத்‌ தொழிலா 
கக்‌ கொண்டு (எண்‌ 22:5 தொ; கானி 2:2; 
2:3-4] அகன்‌ மூலம்‌ உயர்ந்த உயிர்களிடமி 
ருந்து செய்திகளைப்‌ பெறத்‌ தகுதியானவர்‌ 
கள்‌ என்று கருதப்பட்ட மனிதர்கள்‌ இருந்த 
னர்‌. பெரும்‌ காரியத்தைத்‌ தொடங்குவதற்கு 
முன்னதாக, அறிவுரைக்காக, இப்படிப்பட்ட 
வர்களை மக்கள்‌ அவ்வப்போது அணுகினர்‌. 
இத்தகைய செயல்களை நிறைவேற்றுவதும்‌, 


677 


இஸ்ராயேலுடைய இறைவாக்கினர்களின்‌ 
கடமைகளில்‌ ஒன்றாகும்‌ (1 அர 22:1-29). 
ஆனால்‌ அவர்கள்‌ அளித்த செய்தியின்‌ 
இறைக்தோற்றம்‌, தொடர்ச்சி, பொருளடக்‌ 
கம்‌ ஆகியவை இஸ்ராயேலின்‌ இறைவாக்கி 
னர்களை முன்பு கூறியவர்களிடமிருந்து 
வேறுபடுத்திக்‌ காட்டின. 


௮. தொடக்கம்‌:- விவிலிய இறைவாக்கு 
எங்குத்‌ தொடங்குகிறது? இறைவாக்கினர்‌ 
என்னும்‌ தலைப்பு ஆபிரகாமிற்குத்‌ தரப்பட்‌ 
டாலும்‌ இப்பெயர்‌ காலமயக்கமாக அவருக்‌ 
குப்‌ பிற்காலத்தில்‌ அளிக்கப்பட்டதாகும்‌ 
(ஆதி 20:7). கடவுளின்‌ உண்மையான பிரதிநி 
தியாகிய மோசே (யாத்‌ 3:4). ஏதோ மற்‌ 
றொரு இறைவாக்கினர்‌ என்பதற்கு மேலாக 
(எண்‌ 12:6-8), இறைவாக்குப்‌ பணியினையே 
உருவாக்கியவராக உள்ளார்‌ (யாத்‌ 7:1; எண்‌ 
11:17-25). உபஆகமம்‌ மட்டுமே அவருக்கு 
இப்பெயரை அளிக்காலும்‌ (உப 18:15), பல்‌ 
இறைவாக்கினர்களில்‌ ஒருவராக அவரைக்‌ 
குறிப்பிடவில்லை. அவருக்கு பின்னர்‌ அவ 
ருக்கு நிகராக எவரும்‌ இருந்ததில்லை (உப 
34:10). நீதிபதிகளுடைய காலத்தின்‌ இறுதி 
யில்‌ 'இறைவாக்கினர்‌ புதல்வர்கள்‌!" (1 சாமு 
10:5-6) என்று சில குழுக்கள்‌ தோன்றின. 
அவர்களுடைய தவறான செயல்கள்‌ [1 சாமு 
19:20-24), அவர்கள்‌ கானனேனியரின்‌ ஆதிக்‌ 
கத்தால்‌ பாதிக்கப்பட்டிருந்தனர்‌ என்று காட்‌ 
டன. அவர்கள்‌ அழைக்கப்பட்டவர்‌ என்னும்‌ 
பொருளுடைய ''நாபி”' என்ற பெயர்‌ பெற்ற 
னர்‌. இப்பெயருடன்‌, பழைய 
பெயர்களாகிய 'கிருக்காட்சியாளர்‌' (1 சாமு 
9:9), 'காட்சி காண்பவன்‌" (ஆமோ 7:12), 
மற்றும்‌ எலியா மற்றும்‌ எலிசாவின்‌ முக்கி 
யப்‌ பெயரான (2 அர ௮9) 'கடவுளின்‌ 
மனிதர்‌” (1 சாமு 9:7-8) என்பன வழக்கில்‌ 
நிலைத்திருந்தன. மேலும்‌ நாபி என்ற பெயர்‌ 
யாவேயின்‌ உண்மையான இறைவாக்கினர்க 
ளுக்கு மட்டுமே உரிய ஒன்றாக இருக்க 
வில்லை. அவர்களோடு பாகாலின்‌ தீர்க்கதரி 
சிகளும்‌ '“நெபியீம்‌'' என்றழைக்கப்பட்டனர்‌ 
(1 அர 18:22). இவர்கள்‌ இறைவனால்‌ உந்தப்‌ 
படாமலே, ஆனால்‌ இறைவாக்குரைத்லைத்‌ 
தொழிலாகக்‌ கொண்ட போலி இறைவாக்கி 


ஆனால, 


இறைவாக்கினர்‌ (கொடாமல்‌ 


னர்களாவர்‌ (1 அர 22:5-6), இறைவாக்குரைத்‌ 
தலைப்‌ பற்றிய பல்வேறு சொற்களைப்‌ 
பற்றிய ஆய்வானது, இறைவாக்கின்‌ பல்‌ 
வேறு பண்புகளை வெளிப்படுத்துகிறது. 
ஆய்வு மேலும்‌ தொடரும்போது, அடிப்ப 
டையாக அமைந்துள்ள ஒற்றுமையானது 


தெளிவாகும்‌. 


ஆ.  தொடர்ச்சி:- இறைவாக்கினர்களு 
டைய சீடர்களின்‌ மூலமாக, உண்மையான 
இறைவாக்குப்‌ பாரம்பரியம்‌ தோன்றியது. 
மோசேக்கு அளிக்கப்பட்டதுபோன்று (எண்‌ 
11:17), 
தரப்பட்டது போன்று (2 அர 2) ஆவி 


எலியாவிடமிருந்து எலிசாவிற்கு 


அருளப்படுகிறது. ஏசயா தனது சீடர்களைப்‌ 
பற்றி குறிப்பிடுகிறார்‌ (ஏச 8:16); எரேமியா 
வுடன்‌ பாரூக்கு சோந்து காணப்படுகிறார்‌. 
மோசேக்கும்‌ மேலாக இறைவாக்கு பணி 
யினை செயல்படுத்துகின்ற யாவேயின்‌ ஊழி 
யன்‌ தான்‌ கேட்டதைப்‌ போதிக்கின்ற இறை 
வாக்கினரின்‌ மனப்பான்மையை ஏற்கிறார்‌ 
(ஏச 30:4-5; 42:2 கொ]. உயிருள்ள இம்மர 
பில்‌ மறைநூல்‌ காலத்துடன்‌ வளர்கின்ற ஒரு 
பங்கை இயல்பாகக்‌ கொண்டுள்ளது (ஏச 
8:16; எரே 38:4). எசக்கியேவின்‌ வாயில்‌, 
யாவே தனது வார்த்தைகளை மட்டுமன்றி, 
குறிப்பாக நாடு 
கடத்தலின்‌ தொடக்கத்திலிருந்தே இறை 
வாக்கு மரபுபற்றிய உணர்வு, இஸ்ராயே 
லைப்‌ பின்னோக்காகப்‌ பாதிக்கிறது (எரே 
7:25; 2028) 29:19; 35:15; 44:4). ஆறுதலின்‌ 
நூலானது (ஏசயாவின்‌ குழுவைச்‌ சேர்ந்தது] 
ஆண்டவருடைய பழைய இறைவாக்கு 
களை தினைவுகூறும்போது இத்தகைய, 
பாரம்பரியத்தையே சார்ந்துள்ளது (ஏச 45:21; 
48:5). ஆனால்‌, இத்தகைய அளவுக்கூறுகளி 
னின்று மாறுபட்ட ஒற்றுமையின்‌ ஊற்றினை 
இறைவாக்கு மரபு கொண்டுள்ளது. பலர்‌ 
இறைவாக்கின்‌ தொடக்கமாக ஆவியைக்‌ 
குறிப்பிடாவிட்டாலும்‌ (1 சாமு 10:6; மீக்‌ 
227 ஒளே 9:7; யோவே 3:1-2; ௭௪ 11:5) 
ஆதியிலிருந்தே அனைத்து இறைவாக்கினர்க 
ளும்‌, அதே இறை ஆவியால்‌ உயிரூட்டப்‌ 
பட்டனர்‌. அவர்கள்‌ இடையிலான சார்பு 
நிலை எவ்வாறு இருப்பினும்‌ கடவுளிடமி 


நூவையே வைக்கிறார்‌. 


இறைவாக்கினர்‌ (தொட 422)/ 


ருந்தே அவர்கள்‌ வார்த்தையைப்‌ பெற்றனர்‌. 
இறைவாக்கு அருங்கொடை, மனிதன்‌ தனது 
சொத்த முயற்சிகளால்‌ கண்டுபிடிக்க முடியா 
தவற்றை அறியச்‌ செய்கின்ற வெளிப்பாட்‌ 
டின்‌ அருங்கொடையாகும்‌ (ஆமோ 3:7; எரே 
23:18; 2 அர 6:12). அகே சமயம்‌, அதனுடைய 
இலக்கானதுபலதரப்பட்டதாகவும்தனித்துவ 
மிக்கதாகவும்‌ உள்ளது; அதாவது இயேசு 
கிறிஸ்துவில்‌ ஒருமுகப்படுத்தி, நிறைவேற்‌ 
றப்படவுள்ள மீட்பின்‌ திட்டமாகும்‌ (எபி 
1:1-8). 


இ. சமுதாயத்தில்‌ இறைவாகனைர்‌:- இவ்‌ 
வாறு, ஒரு மரபினை உருவாக்கிய பின்னார்‌, 
இறைவாக்குப்‌ பணியானது, இஸ்ராயேல்‌ 
சமுதாயத்தில்‌ ஒரு உறுதியான நிலையினை 
யும்‌ கொண்டுள்ளது. அகனுடன்‌ ஒன்றியைந்‌ 
ததாய்‌ இருந்தாலும்‌, சமுதாயத்தினை அது 
ஈர்த்துக்‌ கொள்வதில்லை. இறைவாக்கினர்‌ 
குருவுடன்‌ சேர்ந்து அரசனுடைய முடிசூட்‌ 
டிச சடங்கில்‌ ஒரு பங்கு வகிப்பதைக்‌ காண 
முடிகிறது (1 அர 1). வரலாற்றின்‌ ஒரு 
குறிப்பிட்ட காலம்‌ வரை, அரசர்‌, குரு 
மற்றும்‌ இறைவாக்கினர்‌ ஆகிய . மூவரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ மாறானவர்களாக வேறு 
படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும்‌, 
பொதுவாக ஒருவரையொருவர்‌ சார்ந்துள்ள 
நிலையில்‌ இணைக்கப்பட்டு, இஸ்ராயேல்‌ 
சமூகத்தினுடைய மூன்று தூண்களாக உள்ள 
னர்‌. எங்கெல்லாம்‌ நாடானது ஓர்‌ அமைப்‌ 
பைக்‌ கொண்டிருந்ததோ, அங்கெல்லாம்‌ அர 
சனுக்கு ஆலோசனை கூற இறைவாக்கினர்‌ 
கள்‌ இருந்தனர்‌; நாத்தான்‌, காது, எலிசா, 
குறிப்பக ஏசயா மற்றும்‌ சில சமயங்களில்‌ 
எரேமியாவும்‌ இவ்வாறு செயலாற்றியுள்ள 
னர்‌. எடுக்கப்பட்டுள்ள செயலானது இறை 
வனுடைய விருப்பத்திற்கேற்ப உள்ளதா? 
ஒரு கொள்கை மீட்புத்‌ இட்டத்திற்குத்‌ தெளி 
வாகப்‌ பொருந்துகிறதா? என்று தெரிவிக்க 
வேண்டியது அவர்களுடைய முன்னுரிமை 
யாக இருந்தது. ஆனாலும்‌, குறுகிய, துல்லி 
யமான பொருளில்‌ இறைவாக்குப்‌ பணியா 
னது, அரச பதவி மற்றும்‌ குருத்துவம்‌ 
போன்று ஒரு நிறுவனமன்று. இஸ்ராயேல்‌ 
தன்னுடைய முயற்சியினாலேயே ஒரு அர 


87% 


சனை உருவாக்க முடியும்‌. ஆனால்‌, ஒரு 
இறைவாக்கினரை உருவாக்க முடியாது (உப 
17:14-15), இறைவாக்கினர்‌, வாக்களிக்கப்‌ 
பட்டவராயினும்‌ (உப 18:14-19) இலவச 
மாக அளிக்கப்பட்ட இறைவனுடைய தூய 
கொடையாவார்‌. இறைவாக்கு தடைசெய்‌ 
யப்பட்ட காலத்தில்‌ இது குறிப்பாக உணரப்‌ 
பட்டது (1 மக்‌ 9:27; சங்‌ 73:9). ஏற்கெனவே 
வாக்களிக்கப்பட்ட இறைவாக்கினரை எதிர்‌ 
பார்த்து இஸ்ராயேல்‌ அக்காலத்தில்‌ வாழ்ந்‌ 
தது (1 மக்‌ 4:26; 14:41). இத்தகைய சூழ்நிலை 
களில்‌ திருமுழுக்கு யோவானின்‌ போதனை 
களுக்கு யூதர்கள்‌ ஏன்‌ உணர்சசிப்பூர்வமாக 
பதிலளித்தனர்‌ என்பதைப்‌ புரிந்து கொள்ளு 
தல்‌ எனிதானதே (மத்‌ 3:1-72). 


2. இறைவாக்கினரின்‌ தனிச்சிறப்பான 
ஊழ்‌:- ௮. இறை அழைத்தல்‌:- சமுதாயத்தில்‌ 
இறைவாக்கினர்‌ தனக்கென ஒரு இடத்தைக்‌ 
கண்டாலும்‌, அவரை இறைவாக்கினராக 
நிலைப்படுத்துவது இறையனழைத்தலே. 
மோசே, சாமுவேல்‌, ஆமோஸ்‌, ஏசயா, எசக்‌ 
கியேல்‌ மற்றும்‌ சிறப்பாக யாவேயின்‌ ஊழி 
யன்‌ ஆகியோருடைய அழைப்பில்‌ இது 
தெளிவாகிறது. எரேமியாவின்‌ பாடல்வடிவ 
சுய வெளிப்பாடுகள்‌ இக்கருத்தைக்‌ கூறுகின்‌ 
றன. இறைவன்‌ முழுவதும்‌ முன்முயற்சி 
எடுக்கிறார்‌. இறைவாக்கு மனிதரின்மீது 
ஆதிக்கம்‌ செலுத்துகிறார்‌; "ஆண்டவராகிய 
யாவே பேசுகிறார்‌, இறைவாக்கு உரைக்காத 
வன்‌ எவன்‌? (ஆமோ 3:6; 7:14-15). தாயின்‌ 
கருவிலேயே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்‌ 
பட்ட (எரே 1:5; ஏச 9:1) எரேமியா, 
இறைவன்‌ தன்னை ஏமாற்றிவிட்டதாகப்‌ 
பேசுகிறார்‌ (எரே 20:7 தொ). இறைவனது 
கரம்‌ தன்மீது உறுதியாக அழுத்துவதை எசக்‌ 
கியேல்‌ உணர்கிறார்‌ (எச 3:14). அழைப்பா 
னது, இயலாமை பற்றிய உணர்வை எரேமி 
யாவில்‌ வெளிக்புகொணர்கிறது (எரே 1:6). 
ஏசாயாவில்‌ பாவ உணர்வை எழுப்புகிறது 
(ஏச 6:5). இறைவனுடைய வார்த்தையைப்‌ 
பேசுகின்ற, இறைவாக்கினருடைய 
வாயையே உபகரணமாகக்‌ கொண்ட ஒரு 
பணிக்கு இது எப்போதும்‌ நடத்திச்‌ செல்கி 


6/9 


றது (எரே 1:9: 15:19: ஏச 6:6-7; எச ப] 
தொ]. 


ஆ. இறைவாக்கினருடைய செய்தியும்‌ 
அவரது வாழ்வும்‌:- லெ அர்த்தமுள்ள (முப்‌ 
பதுக்கும்‌ மேற்பட்ட) அங்க அசைவுகள்‌, 
வாய்‌ வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளு 
டனோ அல்லது அதற்கு முன்போ நிகழும்‌ 
[எரே 28:10; 51:63; ௭௪ :2தீ-5:4; செக்‌ 11:15). 
வெளிப்படுத்தப்பட்ட வார்ததையானது 
வெறும்‌ வார்த்தையாக இல்லாமல்‌, வாழ்‌ 
வாக உள்ளது. அறிவிப்பதை நிறைவேற்று 
தின்ற இறைவனின்‌ செயலில்‌ ஒரு அடையா 
ளப்‌ (மந்திரமல்ல) பங்கேற்பினை இது 
உடன்‌ கொண்டுள்ளது. நிலத்தை வாங்குதல்‌ 
(எரே 32), நோய்‌ மற்றும்‌ மன அங்கலாய்ப்பு 
(எச 3:25-26; 4:4-8; 1:18) போன்ற சில 
அடையாளச்‌ செயல்கள்‌ உடனடி விளைவுக 
ளைக்‌ கொண்டுள்ளன. பெரிய வெளிப்பாடு 
களில்‌ திருமண மற்றும்‌ குடும்ப வாழவா 
னது வெளிப்படுத்துதலில்‌ வாகனமாக 
அமைவது அவசியம்‌ குறிப்பிடப்பட வேண்‌ 
டிய ஒன்றாகும்‌. ஒசேயின்‌ திருமணம்‌ இத்த 
கையதே (1:3). ஏசயா 'இறைவாக்கினள்‌' 
(ஏச 8:3) என்று மட்டுமே குறிப்பிட்டாலும்‌, 
அவளும்‌ அவளுடைய பிள்ளைகளும்‌ மக 
கள்‌ திரளுக்கு அறிகுறியாக அமைகின்றனர்‌ 
(8:18). நாடு கடத்தலின்போது இந்த அடை 
யாளங்கள்‌, எரேமியாவின்‌ கன்னிமை [எரே 
16:1-9), எசக்கியேவின்‌ மனைவியை இழந்த 
நிலை [எச 24:15-27) போன்றவை, எதிர்‌ 
மறை அடையாளங்களாக உருவாகின்றன. 
இவை, கற்பனை செய்யப்படாத, ஆனால்‌ 
வாழ்ந்து காட்டப்பட்ட, ஆகவே உண்மையு 
டன்‌ இணைக்கப்பட்ட பல்வேறு அடையா 
ளங்களாகும்‌. செய்தியானது, அதனைக்‌ 
கொண்டிருப்பவர்களுக்கு அப்பாற்பட்ட 
தாக இருக்க முடியாது. இது, இறைவாக்கின 
ரால்‌ உருவாக்கப்பட்ட கருத்தாக இல்லை, 
அவரிலேயே உயிருள்ள இறைவனை 
(எலியா) தூய இறைவனை (எசாயா) 
வெளிப்படுத்துவதாகும்‌. 


இ. துன்பங்கள:- அனுப்பப்படாமல்‌ 


(எரே 27:15). தங்களுடைய சொந்தத்‌ தூண்டு . 


இறைவாக்கினர்‌ [தொடாசகி)) 


தலையே பின்பற்றி (எச 13:3), தங்களுடைய 
பெயராலேயே பேசுகிறவர்கள்‌ (எரே 14:14- 
15; 23:16), போலி இறைவாக்கினர்களாவர்‌. 
உண்மையான இறைவாக்கினர்கள்‌ மற்றொ 
ரவர்‌ தங்களைப்‌ பேசச்‌ செய்கிறார்‌ என்பதை 
உணர்ந்தனர்‌. அதனால்‌ தங்களுடைய அனுப 
வத்திலிருந்து மட்டும்‌ பேசியபின்‌ (2 சாழு 
7) தங்களைத்‌ இருத்திக்‌ கொள்ளவேண்டி௰ 
கடமையை உணர்கிறார்கள்‌. இந்த மற்றொ 
ருவரின்‌ பிரசன்னமும்‌ (எரே 4:19), பெரும்‌ 
பாலும்‌ ஒரு உள்‌ போராட்டத்தை உருவாக்கு 
றது. ஏசயாவின்‌ அமைதியானது இப்போ 
ராட்டத்தை ஒரு கணநேரக்‌ காட்சியை மட்‌ 
டுமே காட்டுகிறது: ''தம்‌ முகத்தை மறைத்‌ 
துக்‌ கொள்ளும்‌ யாவேக்காக நான்‌ காத்திருப்‌ 
பேன்‌'' (ஏச 8:17). ஆனால்‌ மோசேயும்‌ (எண்‌ 
11:11-15) எலியாவும்‌ (1 அர 19:4) சோர்வின்‌ 
நெருக்கடியை அனுபவிக்கின்றனர்‌. கசப்பு 
டன்‌ புகார்‌ செய்கின்ற எரேமியா, ஒரு கட்டத்‌ 
தில்‌ தன்னுடைய அழைப்பினின்று திரும்பி 
விடுபவராகவும்‌ காணப்படுகிறார்‌ (எரே 15: 
18-19; 80:14:18). எசக்கியேல்‌ மனக்‌ கப்பி 
னாலும்‌ கோபத்தினாலும்‌ நிரப்பப்பெற்று, 
மதி மயங்கியிருந்தார்‌ (எச 3:14-15). யாவே 
யின்‌ ஊழியன்‌, தோற்றத்திற்கு மடத்தன்மை 
யையும்‌ அமைதியின்மையும்‌ அனுபவிக்கி 
றார்‌ [ஏச 49:4). இறுதியில்‌, அரிதாகவே 
கடவுன்‌, இறைவாக்கினர்கள்‌ தங்களது பணி 
மில்‌ வெற்றியடையும்‌ நம்பிக்கையினைப்‌ 
பெற அனுமதிக்கிறார்‌ (ஏச 6:9-10; எரே 1:19; 
7:27; எச 3:6-7). ஏசயாவினுடைய நம்பிக்கை 
யானது மக்களுடைய இதயங்களைக்‌ கடின 
மாக்குவதில்‌ முடிவடைகின்றது (ஏச 6:9-10 
- மத்‌ 3:14-15; யோவா 15:22), "மனிதன்‌ 
செவிமடுப்பானோ இல்லையோ'' அதைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்படாது எசக்கியேல்‌ பேச 
வேண்டும்‌ (௭௪ 2:5-7; 3:11.27); இதனால்‌, 
''நானே யாவே என்பதை மனிதர்‌ அறிந்து 
கொள்வர்‌” [எச 36:08). ஆனால்‌, இறை 
வனை அறிந்து ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ பின்‌ 
னரே வரும்‌. இறைவார்த்தையானது அதனு 
டைய உடனடி விளைவுகளை எல்லா வழிக 
ளிலும்‌ கடந்து செயல்படுகிறது. ஏனெனில்‌, 
அதனுடைய செயல்இுறமையானது இறுதிக்‌ 
கால நிலையில்‌ அமைந்துள்ளது. வார்த்‌ 


இறைவாக்கினர்‌ தொடர்ச்சி] 


தையோ இறுதியில்‌ நம்மீதே கவனத்தைச்‌ 
செலுத்துகிறது (1 பேதுரு 1:10 தொ]. 


ஈ. மரணம்‌:- ஆகாபின்‌ ஆட்சிக்‌ காலத்தி 
லும்‌ (1 அர 18:4.13; 19:10.14), அநேகமாக 
மனாசேயின்‌ காலத்திலும்‌ (2 அர 21:16), 
உறுதியாக யோயாக்கிமின்‌ காலத்திலும்‌ 
(எரே 26:20-23) இறைவாக்கினர்கள்‌ ஒட்டு 
மொத்தமாகப்‌ படுகொலை செய்யப்பட்ட 
னர்‌. இப்படுகொலைகளில்‌ அசாதாரணமான 
எதையும்‌ எரேமியா காணவில்லை (எரே 
2:30). நெகமியாவின்‌ காலத்தில்‌, அவர்க 
ளைப்பற்றிக்‌ குறிப்பிடுவது சாதாரணமாகி 
விட்டது (நெக 9:26): ''இறைவாக்கினாக 
ளைக்‌ கொன்ற எருசலேமே'' என்று இயேசு 
வும்‌ கூறுகிறார்‌ (மத்‌ 23:37). இறைவாக்கினர்‌ 
களின்‌ மரணமே அவர்கள்‌ அனுபவிதது 
வாழ்ந்த இறைவாக்குகளின்‌ மனிமுடி என்‌ 
னும்‌ எண்ணமானது இந்த அனுபவத்தின்‌ 
ஒளியில்‌ மெதுவாக வெளிப்படுகிறது. 
இறைவாக்குப்‌ பாரம்பரியத்தின்‌ சுருக்கமாக 
அமைந்துள்ள யாவேயின்‌ ஊழியனின்‌ பணி 
யானது, அவரது விருப்பப்படியான காட்சி 
யில்‌ தொடங்கி (ஏச 42:2), கொலை செய்யப்‌ 
பட்ட செம்மறியின்‌ மெளனத்தில்‌ முடிவ 
டைஇன்றது (ஏச 53:7). இந்த நிறைவேறுதல்‌ 
முன்னோக்கப்பட்ட சிகரமாக உள்ளது, 
மோசே காலத்திலிருந்தே இறைவாக்கினர்‌ 
கள்‌ மக்களுக்காக வேண்டுகின்றனர்‌ (ஏச 
37:4; எரே 7:17; 10:23-24; எச 22:00]. யாவே 
யின்‌ ஊழியன்‌, பாவிகளுக்காக வேண்டுகிற 
அதே வேளையில்‌, தனது மரணத்தினால்‌ 
அவர்களை மீட்பார்‌ (எச 53:5.11-12]). 


3. இறைவாக்கினரும்‌ அக்கால நிறுவனங்‌ 
களும்‌:- இறைவாக்கினருக்கும்‌ மக்களுக்கும்‌ 


இடையிலான திடீர்‌ சந்திப்பானது, பழைய: 


உடன்படிக்கையோடும்‌ அதனுடன்‌ தொடர்‌ 
புடைய சட்டம்‌, சமூக அமைப்புகள்‌, வழி 
பாடு, ஆகிய நிறுவனங்களோடும்‌ எவ்வாறு 
செயல்பட்டது என்பது பற்றிச்‌ சிறிது பாப்‌ 
போம்‌. 


௮. சட்டம்‌:- இறைவாக்குப்பணியும்‌ சட்‌ 
டமும்‌ இரு மாறுபட்ட விருப்பங்களையோ, 


660 


அல்லது இரு வேறுபட்ட மனப்பாங்குக 
ளையோ காட்டவில்லை. மாறாக அவை 
வேறுபட்ட அலுவல்கள்‌, வேறுபட்ட செல்‌ 
வாக்குடையவை, ஒன்றை 
யொன்று ஒதுக்குபவை அல்ல. முழு 
நிறைவு எய்துவதில்‌ உள்ளார்ந்த தொடர்பு 
காலங்களுக்கும்‌, 


ஆனால்‌, 


டையவை. எல்லாக்‌ 
எல்லா மனிதருக்கும்‌ உள்ள கடமை எனன 
என்று சட்டம்‌ முடிவு செய்கிறது. இறைவாக்‌ 
இனருடைய முதல்‌ பணியானது சட்டத்திற்கு 
எதிரான குற்றங்களைக்‌ கண்டிப்பதாகும்‌. 
சட்டத்தின்‌ பிரதிநிதிகளிட மிருந்து அவரை 
வேறுபடுத்துவதென்பது, ஒரு வழக்கின்மீது 
இிர்ப்பிடுவதற்கு முன்னர்‌ அதனைப்‌ பற்றிச்‌ 
சுட்டிக்காட்டும்வரை இறைவாக்கினர்‌ காத்தி 
ருக்க வேண்டியதில்லை; ஆனால்‌, உரிய 
சட்ட அதிகாரமோ அல்லது உரிமைச்‌ 
சான்றோ இல்லாமல்‌ தனது அதிகாரத்தை 
செயல்படுத்துவார்‌. அப்போதைய தருணத 
தில்‌, இறைவன்‌ அவருக்கு வெளிப்படுத்துவ 
திலிருந்து, நிலவுகின்ற சூழ்நிலைக்குச்‌ சட்‌ 
டத்தைப்‌ பொருத்திக்‌ காண்பிப்பார்‌. நாத்‌ 
தான்‌ தாவீதிடம்‌ 'நீரே அம்மனிதர்‌: (2 சாமு 
12:7) என்று கூறியதுபோல, அவர்‌ பாவியி 
டம்‌ குற்றச்சாட்டுகளைக்‌ கூறுவார்‌. அவா 
பெரும்பாலும்‌ திடுக்கிடச்‌ செய்யும்‌ முறை 
யில்‌ (1 அர 20:38-43] உண்மைகளை எடுத்து 
ரைப்பார்‌ (1 அர 21:20]. ஓசே (2:2), எரேமியா 
(7:9) ஆகியோர்‌ பத்துக்கட்டளைகளுக்கும்‌, 
எசக்கியேல்‌ (18:5-18) சட்டங்கள்‌ மற்றும்‌ 
நிலையான பழக்கங்களுக்கும்‌ வேண்டு 
கோள்‌ விடுக்கின்றனர்‌. சம்பளத்தைத்‌ தராம 
லிருத்தல்‌ (எரே 22:13; மலா 3:5), மோசடி 
(ஆமோ 8:5; ஒசே 12:8; மீக்‌ 610-11), 
நீதிபதிகள்‌ கையூட்டுப்பெறுதல்‌ (மீக்‌ 3:11; 
ஏச 1:23; 5:23), குறிப்பிட்ட காலத்தில்‌ அடி 
மைகளை விடுவிக்க மறுத்தல்‌ [எரே 4:6- 
22), பணம்‌ கடன்தருவோரின மனிதாபிமான 
மற்ற நிலை (ஆமோ 2:8) மற்றும்‌ ''எனியோ 
ரின்‌ முகத்தை உருக்குலைத்தல்‌'' (ஏச 3:10; 
ஆமோ 2:6-8; சீ:1; 8:4 தொ) போன்றவை 
சட்டத்திற்கும்‌ உடன்படிக்கைக்கும்‌ எதிரான 
பல்வேறு குற்றங்களாகும்‌. இறைவாக்கினர்‌ 
கள்‌ வேண்டுகோள்‌ விடுசுகன்ற சட்டத்தினு 
டைய சாரமானது, எழுதப்பட்ட வாசகததை 


58] 


மட்டும்‌ கொண்டிருப்பதில்லை. ஒவ்வொரு 
நிகழ்சசியிலும்‌, இறைவாக்கினர்‌ தமக்குச்‌ 
செவிமடுப்பவர்களுடன்‌ செயல்படுத்து 
வதை எழுத்துப்படிவம்‌ நிறைவேற்ற மூடி 
யாது. இறைவாக்கினர்‌ தன்னிவுள்ள அருங்‌ 
கொடையின்‌ ஆற்றலால்‌, ஓஒவ்வொருவரு 
டையவும்‌ மனச்சாட்சியைத்‌ தூணடுயெ 
முப்பி, ஒளியை ஏற்கவோ நிராகரிக்கவோ 
செய்யத்‌ தூண்டுகிறார்‌. எனவே, இறை 
வாக்கு எழுகின்ற உண்மைச்‌ சூழ்நிலையில்‌, 
சரியானதானது மறுக்கப்படுவதோடு மட்டு 
மன்றி, தகாத வழியில்‌ பயன்படுத்தப்பட்டு 
(மீக்‌ 3:9-10; எரே 8:86; அப 1:4), கசப்பான 
தாக மாற்றப்படுகிறது (ஆமோ 5:7; 6:18). 
நன்மையானது இமையென்றும்‌, இமையா 
னது நன்மையென்றும்‌ அழைக்கப்படுகிறது 
(எச 3:20; 32:5). இத்தகைய ஏமாறறுதலைச்‌ 
சோர்வின்றி எரேமியா கண்டிக்கிறார்‌ (எரே 
6:6). மேய்ப்பர்கள்‌ செம்மறியினுடைய 
நீரைக்‌ கலக்கிக்‌ குழப்புகின்றனர்‌ (௪௪ 44:18- 
19). வலிமையற்றோர்‌ வழிதவறி நடத்திச்‌ 
செல்லப்படுகின்றனர்‌. (ஏச 312-15; 9:15; 
ஆமோ 2:7). மக்கள்‌ குற்றமுடையவர்களாயி 
னும்‌ கனிப்பட்ட முறையில்‌ நடத்தப்படுவ 
தில்லை (சே சீ:9; எரே 0:28; ஏச 9:16), 
ஆனால்‌, இறைவாக்கினர்கள்‌, சட்டங்க 
ளைத்‌ கடுத்து நிறுத்தி (ஒசே 5:1; ஏச 10:1) 
அவற்றைப்‌ பொய்யாக்குகின்ற குருக்களை 
யும்‌, மற்ற அனைத்துப்‌ பொறுப்பாளர்களை 
யும்‌ வன்மையாகக்‌ தாக்குகின்றனர்‌ (ஏச 3:2; 
எரே 5:4-5). இத்தகைய சூழ்நிலைக்கு எதி 
ராக, சட்டம்‌ பாதுகாப்பின்றி உள்ளது. உரிய 
விதிமுறைகள்‌ இல்லாத நிலையில்‌, தனிந 
பர்‌, இறைவனுக்கும்‌ தயானுக்கும்‌ இடை 
யில்‌, ஆவிகளைதக்‌ தேர்ந்து தெளிதலைக்‌ 
கடைப்பிடிக்கவேண்டும்‌. இத்தகைய சூழ்நி 
லையில்‌, இறைவாக்கினர்‌ இறைவாக்கி 
னரை எகிர்ப்பதைக்‌ காண்கிறோம்‌ (எர 28). 


ஆ. மரபுகள்‌:- பாவம்‌ மட்டுமே கேள்விக்‌ 
குரியதாக இல்லாமல்‌, சமூகமும்‌ மாறிவிட்‌ 
டது. இறைவாக்கினர்கள்‌, ஆடை அணிகல்‌ 
(ஏச 3:16-23), இசை (ஆமோ 56:5); அல்லது 
சமூக உறவுகள்‌ ஆகியவைப்பற்றிய பாரம்ப 
ரிய ஒழுக்க முறையில்‌ புகுந்துவிட்ட புது 


இறைவாக்கினர்‌ [தொடர்ச்சி] 
மைகளையும்‌ அறிந்திருந்தனர்‌. எல்லாச்‌ 
சமூக நிலைகளிலும்‌, மாறுதல்கள்‌ வளர்ச்சிய 
டையவே, சாமுவேல்‌ முன்னோக்கிய சூழ்நி 
லையை இஸ்ராயேல்‌ இப்போது அனுபவிக்‌ 
கத்‌ தொடங்கியது (1 சாமு 8:10-18). எகிப்இல்‌ 
தங்கிய தாள்முதல்‌, தலைவன்‌-அபழுமை 
என்ற உறவு, சமூகத்தின்‌ மையக்‌ கூறாகிறது. 
ம்டியாட்‌ சக்கு எதிரான இல கருத்துக்களைத்‌ 
தவிர (ஓசே 13:11), பழைய நிலைக்குத்‌ 
திரும்பிச்‌ செல்ல இறைவாக்கினர்கள்‌ விரும்‌ 
பவில்லை. அது அவர்களுடைய பணியாக 
இருக்கவில்லை. இக்காலத்திலும்‌ தங்களை 
நடத்திச்‌ செல்லக்கூடியதாக எதிர்பார்க்கப்‌ 
பட்ட, பழைய சாதனையின்‌ பேரின்ப ௨௫ 
வத்திலுள்ள பொது நன்மையை எதிர்‌ நோக்‌ 
குகின்ற, யூதர்களின்‌ பழமைச்சிந்தனையை 
அவர்கள்‌ எடாக்கின்றனர்‌. ''ஆண்டவர்‌ நம்‌ 
நடுவில்‌ இருக்கிறார்‌ அல்லவா? '* (மீக்‌ 3:11) 
என்று கூறுகிறவர்களுடையவும்‌ ''என இள 
மையின்‌ நணபரே'' (எரே 3:4; ஒசே 6:2) 
என்று ஆண்டவரை அழைக்தினறவர்களு 
டையவும்‌ உற்சாகம்‌ இக்தகையகே. ஒரு கண 
தொடியில்‌ “ஆண்டவர்‌ தமது முந்தைய 
வியத்தகு செயல்களையெல்லாம்‌ அவர்க 
ளுக்காகப்‌ புதுப்பிப்பார்‌'' [எரே 21:2) என்று 
எண்ணுபவர்களும்‌ இத்தசையோரே. இறுதி 
யாக, எதுவுமே மாறவில்லை ''நாளை என்‌ 
பது இன்றைய தினத்தைப்‌ போன்றதே” (ஏச 
30:12; 47:7) என்று நம்புகிறவர்களுடைய 
உற்சாகமும்‌ இத்தகையதே, போலி இறை 
வாக்கினர்களின்‌ மென்மையான வார்த்தைக 
ளால்‌ மனநிறைவடைந்து (எரே 23:17), இன்‌ 
றைய நிலைமையின்‌ உண்மைக்குத்‌ தங்களு 
டைய கண்களைத்‌ திறக்க இயலாதவர்களாக 
உள்ளனர்‌. ஆனால்‌, இறைவனுடைய இறை 
வாக்னெர்கள்‌ பழமைக்கு எதிரானவர்களாக 


, இருக்கவில்லை. வலியா ஒரேபிற்குத்‌ திரும்‌ 


புகிறார்‌; ஓசேயாவும்‌ (11:1-5), எரேமியாவும்‌ : 
(2:2-3) பாலைவன நினைவுகளாலும்‌, இரண்‌ 
டாம்‌ எசயா யாத்திரை நினைவுகளாலும்‌ (ஏச 
23:16-21) ஈர்க்கப்படுகின்றனர்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ உண்மையான பழமையினை 
அதன்‌ அழிந்து கொண்டிருக்கும்‌ சுவடுக 
ளோடு குழப்புவதில்லை. நாட்டினுடைய 
சமயத்தின்‌ உணமையான அடிப்படையை 


(இறைவாக்கினர்‌ சோொட 4721] 


மீண்டும்‌ சிறப்பித்துக்காட்ட அவர்கள்‌ பழ 
மையைப்‌ பயனபபடுத்துகின்றனர்‌. 


இ. வழிபாடு:- இறைவாக்கினர்கள்‌, பலி 
களுக்கும்‌ (எரே 7:81-22; ஏச 1:11 தொ; 
ஆமோ 3:21-25) பேழைக்கும்‌ (எரே 3:16), 
ஆலயத்துக்கும்‌ (எரே 7:24-26:1-15) எதிராகக்‌ 
கடுமையாகச்‌ சாடுகின்றனர்‌. ஆனால்‌ அதே 
ஆலயத்தில்தான்‌ எசயா தன்‌ அழைப்பைப்‌ 
பெற்றார்‌ (ஏச 6); எரேமியா போதித்தார்‌ 
(எரே 7). பெத்தேலில்‌ உள்ள புனித இடக்‌ 
தில்‌ ஆமோஸ்‌ போதித்தவாறே அவர்களும்‌ 
போதித்தனர்‌ (ஆமோ 7:13). அவர்களது 
சொற்கள்‌ உண்மையான சூழ்நிலையைக்‌ 
கருத்தில்‌ கொள்கின்றன; பலிகள்‌ புனிதத்து 
வத்தைப்‌ பாழாக்குகின்ற நிலையை அடை 
யும்போது, அவர்கள்‌ அவற்றைக்‌ குண்டிக்‌ 
கின்றனர்‌. கிறிஸ்தவ வழிபாட்டுச்‌ செயல்‌ 
கள்‌, இதே நிலையில்‌ நிறைவேற்றப்படும்‌ 
போது அவை இதே கண்டனத்துக்குரிய 
வையே. இதில்‌ அவர்கள்‌ அடையாளங்க 
ளின்‌ சார்புடைய மதிப்பீட்டைப்‌ பற்றியே 
பேசுகின்றனர்‌. இந்த அடையாளங்கள்‌ எப்‌ 
போதும்‌ இருந்ததில்லை. அவைகளில்‌ நிகழ்‌ 
கால வடிவத்தில்‌ எப்போதும்‌ இருக்கப்‌ 
போவதில்லை (ஆமோ 5:28; எரே 7:22). 
இவைகள்‌ தங்கள்‌ சொந்க ஆற்றலால்‌ தூய்‌ 
மையாக்குவது மில்லை, மீட்பதுமில்லை 
(எபி 10:1). இப்பலிகள்‌ கிறிஸ்துவினுடைய 
தனிச்சிறப்பான பலியோடு உறவு கொண்டி 
ருந்தால்‌ ஒழிய எந்தவித மதிப்பும்‌ இல்லாத 
வையாகின்றன. இறைவாக்கிளர்களுடைய 
நிகழ்கால முறையீடு, இறைவெளிப்பாட்‌ 
டில்‌ அளிக்கப்பட்டுள்ள, பலியினைப்‌ பற்றி 
இறுதியாக மற்றும்‌ உறுதியாகப்‌ புரிந்து 
கொள்வதற்கான வழி கோலுகின்றன. நாடு 
கடத்தலுக்குப்பின்‌ வழிபாடு மற்றும்‌ இறை 
வாக்குப்‌ பணியும்‌ எசக்கியேல்‌ (எச 40:49; 
ஏச 54:13), மலாக்கியா, ஆகாய்‌ ஆகியோரில்‌ 
ஒன்றிணைந்தன. பிற்காலத்திய யூத சடங்கு 
முறையானது, பெருமளவிற்குஇறைவாக்கி 
னரின்‌ செல்வாக்கால்‌, தூய்மைப்படுத்தப்பட்‌ 
டதாகும்‌. சட்டபில்லாத சமூகத்தையோ, 


662 


வழிபாட்டுச்‌ சடங்கு முறையில்லாத சமயத்‌ 
தையோ இறைவாக்கினர்‌ ஒருபோதும்‌ கற்‌ 
பனை செய்ததில்லை. 


சீ. இறைவாக்கினரும்‌ புதிய முறைமை 
யும்‌:- இறைவாக்கினர்கள்‌ உயிருள்ள இறை 
வனை அவரது படைப்புகளோடு இன்றைய 
தருணத்தின்‌ தனித்துவத்தில்‌, உயிருள்ள 
நிகழ்காலமெனும்‌ தனித்தன்மை நேரத்தில்‌ 
இணைத்தனர்‌. ஆனால்‌. இந்தக்‌ காரணத்திற்‌ 
காகவே, அவர்களது செய்தி எதிர்காலத்தை 
நோக்கியுள்ளது. அவர்கள்‌ எதிர்காலத்தைத்‌ 
கண்டனை, மற்றும்‌ மீட்பு என்னும்‌ அதன்‌ 
இரு கூறுகளோடு வருவகைக்‌ காண்கின்ற 
னர்‌. 


௮. தண்டனை:- தனிப்பட்ட குற்றச்‌ 
செயல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில்‌ 
ஏசயா, எரேமியா மற்றும்‌ எசக்கியேல்‌ ஆகி 
சமுதாயத்தினுடைய பாவத்தின்‌ 
தொடர்ச்சியைக்‌ காண்கின்றனர்‌ (மீக்‌ 7:2; 
எரே 5:1). இப்பாவம்‌ வரலாற்று நிகழ்ச்சி 
யில்‌ வேரூன்றியுள்ள கடுமையான உண்மை 
யாகும்‌ (ஏச 46:8; ௭௪ 20; ஏச 64:5) இப்பாவ 
மானது செதுக்கப்பட்டுள்ளது (எரே 17:1). 
துருவைப்போலும்‌ தோலின்‌ நிறத்தைப்‌ 
போலும்‌ ஓட்டிக்‌ கொள்கிறது (எரே 13:23; 
எச 24:6). இறைவாக்கினர்கள்‌ இந்தச்‌ சூழ்நி 
லையினை வரலாற்றுக்‌ காலத்தில்‌ எடுத்து 
ரைச்கின்றனர்‌. பாவமானது இத்தருணத்தில்‌ 
தனது ௨௪௪ நிலையை அடைந்துவிட்டது 
என்று அறிவிக்கின்றனர்‌. 
சோதோம்‌ நிகழ்ச்சியில்‌ இறைவன்‌ ஆபிர 
பார்க்க அனுமதித்தது போல 
(ஆமோ 4:11) ஏச 1:10). இவர்களையும்‌ 
பார்க்க அனுமதிக்கின்றார்‌. இவ்வாறு அவர்‌ 
களுடைய செய்தியானது, குறிப்பிட்ட தற்கா 
லிகக்‌ குறிப்புகளோடோ அல்லது அவை 
இல்லாமலோ, ஆனால்‌ மிக விரிவான அள 
வில்‌, ஒரு கண்டனத்தை அறிவிக்கும்‌. இஸ்‌ 
ராயேல்‌ உடன்படிக்கையை முறித்துவிட்ட 
கால்‌ [ஏச 24:03; எரே 11:10), உறுதியான 
விளைவுகள்‌ பின்‌ தொடரும்‌ என்று இறை 
வாக்கினர்‌ எதிர்பார்க்கிறார்‌. யாவேயின்‌ 
நாளை வெற்றி தரும்‌ தருணமாக நாடு 


யோர்‌ 


அவர்கள்‌ 


TE 


88.3 


எதிர்நோக்குகிறது; ஆனால்‌, எதிர்மாறான 
சூழ்நிலைகளில்‌ அந்நாள்‌ வரவிருப்பதை 
இறைவாக்கினர்கள்‌ அறிவிக்கின்றனர்‌ 
(ஆமோ 5:18 தொ). கனிகொடாது ஏமாற்‌ 
றும்‌ திராட்சைத்‌ தோட்ட மானது, தோட்டக்‌ 
காரரால்‌ அழிக்கப்படும்‌ (ஏச 5:1-7). 


ஆ. மீட்பு:- இறைவன்‌ தண்டிக்கக்‌ கூடிய 
மட்டுமல்லர்‌; எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக அவர்‌ மீட்பராவார்‌ என்பதை 
ஆமோசின்‌ காலத்திலிருந்தே இறைவாக்கி 
னர்கள்‌ நன்கு அறிவர்‌. பின்னர்‌, ''பிடுங்கிப்‌ 
பறிக்கவும்‌, இடித்துத்தகர்க்கவும்‌, அழித்து 
ஒழிக்கவும்‌, கவிழ்த்து வீழ்த்தவும்‌, கட்டி 
உயர்த்தவும்‌, நட்டு வைக்கவும்‌'' எரேமியா 
அனுப்பப்படுகிறார்‌ (எரே 1:10). இஸ்ரா 
யேல்‌ உடன்படிக்கையை முறித்துவிட்டா 
லும்‌, அதுவே மூடிவன்று. உடன்படிக்கை 
யின்‌ காரணராகிய யாவேயும்‌ தனது வாக்கு 
றுதிகளை முறிக்க எண்ணுகின்றாரா? இக்‌ 
கேள்விக்குப்‌ பதிலளிக்க எந்த ஞானியும்‌ 
முன்வரமாட்டார்‌. ஏனெனில்‌, இஸ்ராயேலர்‌ 
கடந்த காலத்தில்‌ இறைவனுடைய பற்றுறு 
இயை பணயம்‌ வைத்தனா. அவருக்குப்‌ 
அதனால்‌ 


வா 


பிரமாணிக்கமற்றவர்களாயினா்‌. 
பாவத்தில்‌ சிறையுண்டனர்‌. ஆனால்‌, ஞானி 
மெளனமாக இருக்க வேண்டிய இடத்தில்‌ 
(ஆமோ 5:13), இறைவாக்கினர்‌ பேசுகிறார்‌. 
உரிய தண்டனைக்குப்‌ பிறகு, தாம்‌ செய்ய 
வேண்டுமென்பதற்காக இல்லாமல்‌ (எச 16: 
61), மகிமைக்காக மட்டுமே (ஏச 48:11) தம்‌ 
மக்களை மன்னிப்பதில்‌ கடவுள்‌ வெற்றி 
பெறுவார்‌ என்று இறைவாக்கினர்‌ மட்டுமே 
சொல்லக்‌ கூடியவராய்‌ உள்ளார்‌. உடன்ப 
டிக்கை பற்றிய பிரச்சினைகளுக்கான இறை 
வாக்குக்குப்‌ பதிலாக, திருமணம்‌ என்னும்‌ 
உருவகத்தின்‌ீழ்‌ உடன்படிக்கை பற்றி 
கோட்பாடு வளர்ந்தது. ஒசேயாவின்‌ காலம்‌ 
முதல்‌, இந்த உட்கருத்து புரிந்து கொள்ளப்ப 
டுறெது. திருமணம்‌ என்பது ஒரு ஒப்பந்த 
மாக இருந்தாலும்‌ அன்பிற்குப்‌ புறம்பே 
அதற்குப்‌ பொருளில்லை. எனவே அன்பு 
என்பது கண்டிப்பான பழிவாங்குதலை இய 
லாததாகவும்‌, மன்னிப்பினை இயலக்கூடிய 
தாகவும்‌ மாற்றுகிறது. 


இறைவாக்கினர்‌ (ஜொ_.744)/ 


இ. புதிய உடன்படிக்கையின்‌ முன்னறி 
விப்பாளர்கள்‌:- நாடு கடத்தலும்‌, அதைத்‌ 
தொடர்ந்த சிகறிப்போகலும்‌ தண்டனையை 
நிறைவேற்றுகின்றன. சட்டமானது இஸ்ரா 
யேல்‌ தனது வலிமையற்ற நிலையினை 
உணரச்‌ செய்கதாயின்‌ (உரோ 7), இந்த 
உண்மைக்குச்‌ சமுதாயத்தினுடைய கண்‌ 
களை இறைவாக்கினர்கள்‌ திறந்து விட்‌ 
டதே காரணமாகும்‌. பின்னர்‌, இரக்கத்தின்‌ 
காலம்‌ தொடர்கிறது. நாடு கடத்தப்பட்ட 
காலம்முதல்‌ வருங்காலத்திற்கான உறுதி 
மொழிகளை அளிக்கும்போது இறைவாக்கி 
னர்கள்‌ இரக்கக்கைப்பற்றிப்‌ பேசுகின்றனர்‌. 
முந்தைய அழிந்து மறைந்து கொண்டிருக்‌ 
கும்‌ நிறுவனங்களை மீண்டும்‌ அமைப்பது 
பற்றி அவர்கள்‌ உறுதிமொழி அழிக்க 
வில்லை (எரே 31:22), மாறாகப்‌ புதியதோர்‌ 
உடன்படிக்கையைப்‌ பற்றப்‌ பேசுகின்றனர்‌. 
எரேமியாவால்‌ அறிவிக்கப்பட்ட இந்தப்‌ 
புதிய உடன்படிக்கை (எரே 31:31-34]. எசக்கி 
யேல்‌ (எச 36:16-38) மற்றும்‌ இரண்டாவது 
ஏசயா (ஏச 58:3; 54:1-10) ஆகியோரால்‌ 
மீண்டும்‌ எடுத்தியம்பப்படுகிறது. புகிய 
தொலைதோக்கில்‌ சட்டமானது அடக்கி 
வைக்கப்படவில்லை; புதிய நிலையை ஏற்‌ 
றுக்‌ கொள்ளுகிறது. வாக்குறுதியின்‌ ஒரு 
நிபந்தனையாக இருப்பதிலிருந்து, உறுதி 
மொழியின்‌ “ஓர்‌ இலக்காக மாறுகிறது (எரே 
31:33; 32:39-40; எச 36:27). இது ஒரு பெரிய 
புதிய அமைப்பாகும்‌. ஆனால்‌ விவிலிய 
வெளிப்பாட்டின்‌ எல்லாக்‌ கூறுகளையும்‌ 
பொருத்தமட்டில்‌, 
மேலும்‌ பல புதியவற்றை அமைக்கின்றனா. 
இறைவாக்கு அனுபவமானது அனைத்தை 
யும்‌ புதுப்பிப்பதற்காக, எல்லாவற்றுடனும்‌ 
தொடர்பு கொண்டுள்ளது. தங்களது 
வாழ்க்கை முறை மற்றும்‌ கோட்பாடுகளின்‌ 
மூலமாக, ' பழைய சட்டத்தில்‌ கிறிஸ்தவர்‌ 
கள்‌' என்று குறிப்பிடத்‌ தகுதிபெற்ற க்கள்‌ 
திரனின்‌ தலைவர்களாக இறைவாக்கினர்கள்‌ 
திகழ்ந்தனர்‌. 


இறைவாக்கினர்கள்‌ 


ஈ. உறுதியான ''இன்று"';:- மீட்புப்‌ பற்றிய 
கருத்துக்களை இவ்வாறு புதுப்பிததலானது, 
நாடு கடத்தப்படுதல்‌ மற்றும்‌ திரும்பி வருத 


இறைவாக்கினர்‌ [தொடர்ச்சி 


வினுடைய சூழ்நிலைகளினின்று பிரிக்கப்‌ 
பட முடியாததாக உள்ளது. அவருடைய 
அருங்கொடையின்‌ சிறப்பினால்‌ இரண்டு 
உண்மைகளும்‌ அவருக்கு வெளிப்படுத்தப்ப 
டுகின்றன. மனிதன்‌ துணையற்ற தனது ஆற்‌ 
றலால்‌ அடைய முடியாத அறிவின்‌ வடிவங்‌ 
களில்‌, வருங்காலத்தைப்‌ பற்றி முன்னுரைத்‌ 
தலானது பல்வேறு வடிவங்களை எடுக்க 
முடியம்‌. இது சில நேரங்களில்‌ அண்மை 
எதிர்காலத்தில்‌ நிகழ்வதைப்பற்றியதாக 
இருக்கலாம்‌. இவை அவ்வளவு முக்கியத்து 
வம்‌ கொண்டவை அல்லவாயினும்‌ இவை 
முழுவதும்‌ எதிர்பாராமல்‌ நிகழ்வன (ஆமோ 
7:17; எரே 28: 15-16; 4429-30; 1 சாமு 10:1-2; 
லூக்‌ 22:10 தொ). இக்தகையமுன்னறிவிப்பு 
கள்‌, ஒருமுறை நிறைவேற்றப்பட்டபின்‌, 
மிகத்‌ தார எதிர்காலக்தில்‌ நிகழக்‌ கூடியவற்‌ 
றைச்‌ கட்டிக்காட்டும்‌ அடையாளங்களாகின்‌ 
றன. இந்த எதிர்கால நிகழ்ச்சிகளே முக்கியம்‌ 
மிகுந்தவை. இந்தத்‌ தூர எதிர்காலம்‌ மற்றும்‌ 
வரலாற்றின்‌ இறுதி விளக்கத்தையே இறை 
வாக்கு தனது முக்கிய குறிக்கோளாக நோக 
குறெது. இறைவாக்கு உருவாக்கப்பட்ட 
சூழ்நிலைகள்‌ எப்போதும்‌, இஸ்ராயேவினு 
டைய தற்கால வரலாற்றுப்‌ பின்னனியோடு 
பின்னிப்‌ பினணக்கப்பட்டுள்ளன. ஆனால்‌, 
தாமானமான உலகளாவிய உட்கருத்தும்‌ 
உடன்சேர்ந்து அறிவிக்கப்படுகிறது. காட்சி 
யாளர்கள்‌ தாங்கள்‌ அனுபவிக்கிற நிகழ்ச்சிக 
ளின்‌ வழியாக மீட்பினை விவரிக்கிறார்கள்‌ 
என்றால்‌, அது அவர்களுடைய சூழ்நிலை 
யின்‌ வரையறைகளின்‌ விளைவாகும்‌: ஆனா 
லும்‌ எதிரகாலம்‌ ஏற்கெனவே நிகழ்காலத்‌ 
தில்‌ செயல்படத்‌ தொடங்கிவிட்டது என்‌ 
றும்‌, அது குறிப்பிடுகிறது. வருங்காலமா 
னது 'சிறப்பு மிக்க ''இன்று'' ஆக இருப்ப 
தால்‌, இறைவாக்கினர்கள்‌ நிகழ்காலத்தை 
வருங்காலத்துடன்‌ இணைத்துத்‌ தொடர்புப 
டுத்துகின்றனர்‌. எதிர்கால உண்மையானது, 
நிகழ்காலச்‌ சூழ்நிலையில்‌ காணப்படுகின்ற 
எல்லா வரலாற்று இலக்குகளையும்‌ விஞ்சி 
அமையும்‌ என்பதை உயர்வு நவிற்சி அணி 
பயன்படும்‌ முறை நன்கு எடுத்துக்காட்டுகி 
றது. தனது இலக்கிய வடிவங்களைப்‌ 
பாராட்டச்‌ செய்வதற்குப்‌ பதிலாக, இறை 


664 


வாக்கு முறையில்‌ பேசுவது செவிமடுப்‌ 
போரை அல்லது வாசகர்களை ஒரு முழுமை 
நிகழ்ச்சியை நோக்கி வழிப்படுத்துகிறது. 
வெளிப்பாட்டு இலக்கியமானது பழைய 
சட்டத்தின்‌ இறைவாக்குகளைவிட அதிக 
அளவில்‌ அரசியல்‌ விருப்பு வெறுப்புகளி 
னின்று விலகியிருப்பதால்‌ சிறப்பு மிக்க 
வெளிப்பாடாக உள்ளது. காலத்தை வரை 
யறை செய்தல்‌, எண்கள்‌ மற்றும்‌ கற்பனை 
யான படைப்புகள்‌ ஆகியவற்றைப்‌ பயன்ப 
டுத்தும்‌ போது, அது இத்தகைய வெளிப்‌ 
பாட்டை நோக்கியே செயல்படுகிறது. எல்‌ 
லாவழ்றிறகும்‌ மேலாக நிகழ்கால வரலாறு 
பதிவு செய்கின்ற அனைத்திலும்‌, வரலாற்‌ 
றின்‌ மையமாகவும்‌ முடிவாகவும்‌ இருக்க 
போகும்‌ இந்த முழுமையான நிகழ்ச்சி 
யையே அது முன்குறிக்கின்றது. 


புதிய ஏற்பாடு 

1. இறைவாக்குகள்‌ நிறைவேறுதல்‌;- 
புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாட்டு 
இறைவாக்குகளின்‌ உணர்வுப்‌ பூர்வமான 
நிறைவேறுதலாகும்‌. இறைவாக்குரைகள்‌ 
அனைத்தின்‌ சுருக்கத்தையும்‌ குறிப்பாக ஊழி 
யன்‌ பாடல்களைத்‌ தன்னகத்தேயும்‌ கொண் 
டுள்ள ஏசயாவின்‌ நூலானது, இரு ஏற்பாடுக 
ளுக்கும்‌ இடையில்‌ இன்றியமையாத 
இணைப்பாக உள்ளது. இறைவாக்கு திறை 
வேறுதலின்‌ முறையையும்‌, அதன்‌ வரவிருக்‌ 
கும்‌ உண்மை நிலையினையும்‌ முன்னுரைப்‌ 
பதால்‌, இது இவ்வாறு உள்ளது. மீட்பின்‌ 
நற்செய்தி பெற்ற குறைவான வரவேற்பி 
னைக்‌ குறிப்பிடுவதற்கு நற்செய்தியாளர்கள்‌, 
ஏசயாவின்‌ வாசகத்தையே பயன்படுத்துகின்‌ 
றனா [மத்‌ 13:14-15; யோவா 12:39-20), அப்‌. 
28:26-27 ஆகிய பகுதிகளில்‌ ஏச 6:9-வம்‌; 
உரோ 10:16; யோவா 12:38 ஆகிய பகுதிகளில்‌ 
ஏச 3:1-வம்‌; உரோ 10:21-வில்‌ ஏச 65:2-வும்‌ 
எடுத்துக்‌ கூறப்படுகின்றன]. 


உண்மையில்‌, இறைவாக்குகளை நிறை 
வேற்றுகின்ற இயேசுவினுடைய வாழ்க்கை 
நிகழ்ச்சிகளைப்‌ புதிய ஏற்பாடு வலியுறுத்து 
மாயின்‌, இறைவாக்கினர்‌ அனைவரும்‌ ஒன்‌ 


றுபட்ட நிலையில்‌ (அ.ப. 3:18-24; லூக்‌ 


885 


24:27) மிகமுக்கியமான மறைபொருளாகிய 
அவரது இறப்பு மற்றும்‌ உயிர்ப்பு ஆகியவற்‌ 
றைத்‌ தமக்கேயரிய முறையில்‌ எதிர்நோக்கி 
யிருந்தனர்‌ என்பதை நாம்‌ மறக்கக்கூடாது. 
இறைவாக்கின்‌ இலக்காகப்‌ பாடுகளே பல 
முறை குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌ (மத 26: 
54-20; அஃப்‌, 3:16; 13:27), அடிக்கடி இரண்‌ 
டுமே ஒன்றாகக்‌ கொள்ளப்பட்டுள்ளன, நற்‌ 
செய்தியைப்‌ பதிப்பித்தவின்போது உபயோ 
கிக்கப்பட்ட, எம்மாவு பாதையில்‌ நமது 
ஆண்டவருடைய விளக்கவுரையானது, 
கிறிஸ்துவின்‌ மறைபொருளைப்‌ பற்றிக்‌ கூறு 
இன்ற நூல்களைப்‌ பல்வேறு வகைகளாகப்‌ 
பிரித்துக்காட்டும்‌. சொல்ல்மைப்புகளை 
மீண்டும்‌ இணைக்கிறது. “இறைவாக்கினர்‌ 
கள்‌''. ' மோசேயும்‌ மற்ற எல்லா இறைவாக்‌ 
இனர்களும்‌”", “எல்லா மறை நூல்களும்‌", 
“மோசேயின்‌ சட்டமும்‌ இறைவாக்கினர்கள்‌ 
மற்றும்‌ சங்கதேங்களும்‌'" (லூக்‌ 24:25.27,44; 
அ.ப.. 2:20; 26:22; 88:23; உரோ 1:2; 1 பேதுரு 
1:11; 2 பேதுரு 3:2) போன்ற சொற்றொடர்‌ 
களை, எம்மாவுக்கப்‌ போகும்‌ வழியில்‌ 
இயேசு அளித்த விளக்கமுறை மீண்டும்‌ 
இணைக்கிறது. இம்முறையே நற்செய்திக 
ளின்‌ பதிப்பிலும்‌ பயன்பட்டுள்ளது. பழைய 
ஏற்பாடு முழுவதும்‌ புதிய ஏற்பாட்டின்‌ 
இறைவாக்கு ஆகிறது; ''இறைவாக்கு 
நூலாக மாறுகிறது" (2 பேதுரு 1:19-20), 

௪. புதிய அமைப்பில்‌ இறைவாக்குப்‌ 
பணி: - 

௮. இயேசுவின்‌ சூழ்நிலை:- செக்கரிய 
(லூக்‌ 2:36), எல்லாருக்கும்‌ மேலாக திருழு 
முக்கு யோவான்‌ ஆகியோருடைய இறை 
வாக்குரைகளின்‌ பொருளாக இயேக தோன்‌ 
றுகிறார்‌. இறைவாக்குப்‌ பணிக்கும்‌ அதனு 
டைய இலக்காகிய கிறிஸ்துவிற்கும்‌ இடை 
யிலுள்ள வேறுபாட்டை வெளிப்படுத்த 
யோவானுடைய பிரசன்னம்‌ தேவைப்பட்‌ 
டது. ஒவ்வொருவரும்‌ யோவானை இறை 
வாக்கினராகவே பார்க்கின்றனர்‌. பழைய 
இறைவாகனெர்களைப்‌ போன்று அவரும்‌ 
சட்டத்தை வாழ்கின்ற அனுபவங்களாக 
மொழி பெயர்க்கின்றார்‌ (மத்‌ 124 லூக்‌ 
3:11-14). இறைவனின்‌ சினம்‌ மற்றும்‌ மீட்பு 


இறைவாக்கினர்‌ [தொடர்க 


உடனடியாக வருவதைப்பற்றி அவர்‌ அறி 
விக்கின்றார்‌ (மத்‌ 3:2.8). குறிப்பாக, பிறரால்‌ 
யார்‌ என்று அறியப்படாமல்‌ அருகிவிருப்ப 
வரை இறைவாக்கினால்‌ உணர்கிறார்‌ 
யோவான்‌; அவரை சுட்டிக்‌ காட்டுகிறார்‌ 
(யோவா 1:26.31). இயேசுவைப்பற்றிச்‌ சான்‌ 
றுரைத்த அனைத்து இறைவாக்கினர்களும்‌ 
யோவான்‌ வழியாகப்‌ பேசுகின்றனர்‌; *'இருச்‌ 
சட்டமும்‌ இறைவாக்கினர்‌ அனைவரும்‌ 
யோவான்‌ வரை இறைவாக்கு உரைத்தனர்‌! 
(மத்‌ 11:13; லூக்‌ 16:16). 


ஆ. இயேசு:- இயேசுவினுடைய நடத்தை 
யானது திருமுழுக்கு யோவானிடமிருத்து 
தெனிவாக வேறுபடுத்தப்பட்டிருந்தாலும்‌ 
(மத்‌ 9:14). பல இறைவாக்குக்‌ குணங்கள்‌ 
அவரிடம்‌ காணப்படுகின்றன. அவர்‌ “காலங்‌ 
களின்‌ அருங்குறிகளைத்‌ தெரியப்படுத்துகி 
றார்‌” (16:2-3), அவை நிறைவேறுவதைப்‌ 
பற்றி அறிவிக்கனறார்‌ (மத்‌ 24-25), ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளை அவர்‌ அணு 
குழுறையானது, இறைவாக்கினருடைய 
தைப்‌ போன்று ஆய்வு செய்வதாக இருந்தது ; 
இதற்குச்‌ சில எடுத்துக்காட்டுகள்‌: அதிகாரத்‌ 
தின்‌ திறவு கோல்களைத்‌ தம்மிடம்‌ 
கொண்டு, மற்றவர்கள்‌ நுழைவதைத்‌ தடுப்ப 
வர்கள்பால்‌ காட்டிய கடுமை (லூக்‌ 11:52); 
சமய வெளிவேடத்திற்கு எதிரான கோபம்‌ 
(மத்‌ 15:7; ஏச 29:13); யூதர்கள்‌ பெருமை 
பாராட்டுகின்ற 'ஆபிரகாமின்‌ பிள்ளைகள்‌” 
என்னும்‌ பெயருக்கு எதிரான சவால்‌ 
(யோவா 8:39) 9:28); அறிவதற்குக்‌ கடினமாக 
உள்ள, ஆன்மீக உரிமைப்‌ பேறு பற்றிய 
விளக்கம்‌; ஆலயத்தைத்‌ தூய்மைப்படுத்து 
தல்‌ (மாற்‌ 11:15 தொ; ஏச 56:7; எரே 7:11); 
சடப்பொருட்களால்‌ ஆன தலப்புனித இடம்‌ 
அழிக்கப்பட்டபின்‌ வரும்‌ முழுமையான 
வழிபாடு பற்றிய அறிவிப்பு (யோவா 2:16; 
செக்‌ 14:21). எல்லாவற்றிலும்‌ இறுதியாக, 
தனது செய்தியானது இறைவாக்கினர்களைக்‌ 
கொன்ற அதே எருசலேமினால்‌ (மத்‌ 23:37- 
3; 1 தெச 2:15) மறுக்கப்பட்டு (மத்‌ 13:13 
தொ) நிராகரிக்கப்படுதலை அவர்‌ காண்க 
இந்தக்கூறு முந்தைய இறைவாக்கு 
நூல்களில்‌ காணப்படுகிறது. தமது மர 


றார்‌. 


இறைவாக்கினர்‌ [கொடரா்சசீ! 


ணத்தை அறிவித்து அதன்‌ பொருளையம்‌ 
விளக்கிறார்‌. அவரே அவருக்கு இறைவாக்கி 
னர்‌. தமது கதியின்‌ தலைவர்‌ தாமே என்று 
காட்டுகிறார்‌. இறைவாக்குகளில்‌ குறிப்பி 
டப்பட்டுள்ளபடி, தந்தையின்‌ திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்காக, அந்தக்‌ கதியை ஏற 
றுக்கொள்கிறார்‌. 

புதுமையான அடையாளங்களுடன்‌ 
சேர்த்து மேற்கூறப்பட்டவைகளைக கருத 
தில்‌ கொண்டால்‌, மக்கள்‌ கூட்டம்‌ அவருக்கு 
இறைவாக்கினர்‌ என்ற பட்டத்தைத்‌ தனனிச்‌ 
சையாக அளித்ததில்‌ வியப்பில்லை (மத்‌ 
16:14; யோவா 4:19; 9:17). தனிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ இப்பட்டத்திற்கு, மறைநூ 
வில்‌ முன்னறிவிக்கப்பட்ட மிகச்‌ சிறந்த 
இறைவாக்கினர்‌ என்பது பொருளாகும்‌ 
(யோவா 1:21; 7:40). ஆனால்‌ இயேக இச்சி 
றப்புப்‌ பெயரை முக்கியமல்லாத விதத்தி 
லேயே ஏற்றுக்‌ கொள்கிறார்‌ (மத்‌ 13:57); 
ஆதத்திருச்சபையும்‌ இப்பெயரை வெகுசி 
றிகே பயனபடுத்தியுள்ளது (அ.ப. 3:22-24; 
லூக்‌ 22:19]. இயேகவினுடைய ஆளுமை, 
ஒரு இறைவாக்கினரைச்‌ சூழ்ந்துள்ள மரபை 
விட எல்லாவிதத்திலும்‌ மேம்பட்டு உள்‌ 
ளது; அவரே மெசியா, இறைவனின்‌ ஊழி 
யன்‌, மனுமகன்‌. தமது தந்தையிடமிருந்து 
அவர்‌ பெற்றுள்ள அதிகாரமானது, முழவ 
தும்‌ அவருக்கே உரியது. மகனுக்குரிய அந்த 
அதிகாரம்‌ அவரை இறைவாக்கினர்‌ 
நிலைக்கு மேம்பட்டவராக நிறுவுகிறது 
(எபி 1:1 தொ.) அவர்‌ தமது செய்தியைப்‌ 
பெறுவது உண்மையே. ஆனால்‌ யோவான்‌ 
கூறுவது போல அவரே மனுவுருவான 
இறைவனுடைய வார்த்தை ஆவார்‌ (யோவா 
1:14). இதன்‌ விளைவாக, எந்த இறைவாக்கி 
னராவது உண்மைக்கும்‌ வாழ்விற்கும்‌ ஊற 
றாகத்‌ தன்னையே அளிக்கமுடியுமா? ' “ஆண்‌ 
'்‌ டவர்‌ கூறுவதாவது'' என்றே இறைவாக்கி 
னர்கள்‌ வழக்ககமாகக்‌ கூறுவர்‌. ஆனால, 
இயேசுவோ *' உண்மையிலும்‌ உண்மையாக 
உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌'' என்கிறார்‌. அவ 
ரது பணியும்‌ ஆட்தன்மையும்‌ வேறுபட்ட 
அமைப்பைச்‌ சேர்ந்தவை. 


8506 


இ. திருச்சபை:- ''ஒருநாள்‌ இறைவாக்கு 
வரம்‌ இல்லாமற்போகும்‌”” என்று பவுல்‌ 
விளக்குகிறார்‌ (1 கொரி 13:8). ஆனால்‌, அது 
காலத்தின்‌ இறுதியில்‌ நிகழும்‌. இவ்வுலகிற்‌ 
குள்‌ கிறிஸ்துவின்‌ வருகையானது, இறை 
வாக்கு அருங்கொடையை அழிப்பதற்கப்‌ 
பதிலாக, ஏற்கனவே முன்னறிவித்ததைப்‌ 
போன்று அது மேலும்‌ பரவும்படியாகத்‌ 
தாண்டுகிறது. “எல்லாரும்‌ இறைவாக்கினா 
ஆக வேண்டும்‌” என்பதே மோசேயின்‌ 
விருப்பமாகும்‌ (எண்‌ 11:29). இந்த விருப்ப 
மானது 'இறுதி நாட்களில்‌: நிறைவேறு 
வதை யோவேல்‌ காண்கிறார்‌ (யோவா 3:1- 
ச்‌). பெந்தகொஸ்தே நாளில்‌ இவ்விறை 
வாக்கு நிறைவேறியதாக பேதுரு அறிவிக்கி 
றார்‌: இயேசுவின்‌ ஆவியானது எல்லா 
ஊனுக்கும்‌ அளிக்கப்ட்டுள்ளது. இறைவனு 
டைய புதிய மக்களில்‌, காட்சியும்‌ இறை 
வாக்கும்‌ சாதாரண நிகழ்ச்சிகளாக உள்ளன. 
அப்போஸ்தலிக்க திருச்சபையில்‌ இறைவாக 
குக்‌ கொடையானது ஆற்றல்‌ மிக்கதாக அடிக்‌ 
கடி நிகழ்கிறது (அ.ப. 11:27-28; 13:1; 21:10- 
11). தான்‌ உருவாக்கிய திருச்சபைகளில்‌, 
இப்பணியானது குறைத்து மதிப்பிடப்படக்‌ 
கூடாதென பவுல்‌ விரும்புகின்றார்‌ (1 தெச 
5:20). அதைப்‌ பரவசப்‌ பேச்சு வரத்திற்கு 
மேலானதாகக்‌ கருதுகிறார்‌ (1 கொரி 14:1-5]). 
ஆனாலும்‌, எல்லைகளுக்கு உட்பட்டு சமூ 
கத்தின்‌ நன்மைக்காக இது செயல்படுத்தப்‌ 
பட வேண்டியது அவசியமாக உள்ளது (14: 
29-32). 


பழைய ஏற்பாட்டைப்‌ போலவே, புதிய 
ஏற்பாட்டிலும்‌ இறைவாக்குப்‌ பணியானது, 
வருங்காலத்தை முன்னறிவிப்பதையே ஒரே 
செயலாக கொண்டுள்ளது, அது “ஞான 
வளர்ச்சி தருகிறது, ஊக்கம்‌ ஊட்டுகிறது, 
ஆறுதல்‌ அளிக்கிறது” (14:3); போதிக்கும்‌ 
பணியை ஓத்திருக்கன்ற இச்செயல்கள்‌. இரு 
வெளிப்பாட்டின்‌ இறைவாக்கு ஆசிரியர்‌, 
இறைவாக்கினர்‌ (1 கொரி 14:32) மற்றும்‌ 
அதிகாரத்திலுள்ளோரின்‌ கட்டளைகளுக்கு 
(14:37) ஏற்ற முறையில்‌, ஏழு திருச்சபைக 
ளுக்கும்‌ அவற்றின்‌ உண்மை நிலையினை 


வெளிப்படுததுவதோடு தொடங்குகிறார்‌ 


86 / 


(இருவெளி 2-3). இறைவாக்கினர்‌, சமுதாயத்‌ 
தைத்‌ தனக்குகழ்‌ கொண்டு வருவது 
போன்றோ ஆள்வது 
போன்றோ நடிக்கவில்லை (1 கொரி 12:4- 
11). ஆவிகளைத்‌ தேர்ந்து தெனிதல்பற்றிய 
விதிமுறைகளின்‌ மூலமாக, உண்மையான 
இறைவாக்குரைத்தலானது இறுதிவரை கண்‌ 
டுணரப்படும்‌. பனழைய ஏற்பாட்டிலும்‌, உபா 
கம்‌ ஆசிரியர்‌, இறைவாக்கினர்கள்‌ போதித்த 
படிப்பினைகளில்‌ அவர்களுடைய இறைப்ப 
ணியின்‌ உண்மையான அடையாளத்தை 
காணவில்லையா (உப 13:2-6)9 இன்றும்‌ 
அது அவ்வாறே உள்ளது. ஏனெனில்‌, இறை 
வாக்குரைத்தலானது அப்போஸ்தலிக்க 
காலத்தோடு முடிந்துவிடவில்லை. திருச்ச 
பையில்‌ பல்வேறு புனிதர்களின்‌ பணிகளை, 
இறைவாக்கு கொடையடன்‌ குறிப்பிடாமல்‌ 
புரிந்த கொள்ள முயல்வது கடினமானதே. 
இறைவாக்குரைத்தலானது பவுல்‌ குறிப்‌ 
பிட்ட விதிமூறைகளுக்குக்‌ 8ழ்ப்பட்டதா 


கவே உள்ளது. 


திருச்சபையை 


இறைவாக்கினர்‌ புதல்வர்கள்‌ (50S OF THE 
PROPHETS) 

இச்சொற்றொடர்‌ பெரும்பாலும்‌ இறை 
வாக்கினர்களின்‌ சொந்த மகன்களைக்‌ குறிப்‌ 
பதில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட பிரி 
வையோ, குருவின்‌ சடர்களையோ குறித்து 
நின்றது. இச்சொல்‌ உ.மு. 11-ஆம்‌ நூற்றாண்‌ 
டூல்‌ சவுல்‌, சாமுவேல்‌ காலத்தில்‌ வழக்கிற்கு 
வந்தது. பின்‌ நாளடைவில்‌ இறைவாக்கினா 
களின்‌ கூட்டம்‌ என்றும்‌ (1 சாமு 10:5) குழு 
என்றும்‌ (1 சாழு 19:20), மாறியது. மீண்டும்‌ 
தி.மு. 9-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எலிசாவின்‌ 
காலத்தில்‌ இக்குழுச்‌ சொல்‌ வழக்கிற்கு வத்‌ 
தது (2 அர 2:3; 3:11; 4:1.38; 6:1-8). பொது 
வாக அரசர்களே இவர்களை அலுவலர்க 
ளைப்‌ போல அமர்த்தியிருந்தனர்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட காரியத்திற்கு கடவுளின்‌ விருப்பத்தை 
அறிந்து கூறுவது இவர்களது பணியாகும்‌. 
தில போலியான இறைவாக்னெர்களும்‌ அர 
சர்களிடம்‌ இருந்து கொண்டு அவர்களை 
தவறான பாதைக்கு வழிநடத்தியிருக்கிறார்‌ 
கள்‌. எருசலேம்‌ நகரம்‌ அழிந்த போது இவர்‌ 


இறை வார்த்தை 


களது காலமும்‌ முடிவுற்றது (! அர 18:4; 
22:6; 2 அர 23:2; எரே 86:7-8.11). i 


இறை வார்த்தை (ப்‌ 0௪ 000) 

'வாழும்‌ கடவுள்‌ மனிதனோடு பேகப 
வர்‌': இது மறைநூல்‌ தன்‌ இறைவனிடம்‌ 
கண்ட அரும்‌ பெரும்‌ பண்புகளில்‌ ஒன்று. 
எனவேதான்‌ 
கொரி 12:2) பார்த்து, ''உங்களுக்கு வாய்‌ 
உண்டு, பேகவதில்லை'* (சங 11556; பாரூ 
6:7) என்று மறைநூல்‌ எள்ளி நகையாடிற்று. 
மனுவுருவான இறைவனின்‌ வார்த்தையை 
(வோகோஸ்‌) மையமாகக்‌ கொண்டு கழலும்‌ 
புதிய ஏற்பாட்டிற்குத்‌ தயார்‌ செய்ய, பழைய 
ஏற்பாடு இவ்வார்த்தைக்கு மிகவும்‌ முக்கியத்‌ 
துவம்‌ அளிக்கலாயிற்று. 


்‌ 'ஊமைச்சிலைகளைப்‌! (1 


. பழைய ஏற்பாடு 


1. இறைவன்‌ மனிதனோடு பேசுகின்றார்‌: - 
அலக்சாந்திரியா நாட்டு ஞானிகள்‌ தங்கள்‌ 
சிந்தனையின்‌ மூலம்‌ உருவாக்கிய கற்பனைச்‌ 
சித்திரம்‌, ''லோகோஸ்‌''. ஆனால்‌ பழைய 
ஏற்பாட்டு மனிதன்‌ கண்ட தேவ வார்த்‌ 
தையோ தன்‌ அன்றாட அனுபவ வாயிலாகத்‌ 
தெளிந்த உண்மையாகும்‌. ஏனெனில்‌ தனது 
இறைவன்‌ சலுகை பெற்ற சிலரோடு நேரடி 
யாகப்‌ பேசி, அவர்கள்‌ மூலம்‌ தம்‌ மக்களோ 
டும்‌ மனித இனத்தோடும்‌ உறவு கொள்ள 
விழைவதை அவன்‌ கண்கூடாகக்‌ சுண்டான. 


அ) இறைவாக்கு உரைப்பது பழைய 
ஏற்பாட்டின்‌ அடிப்படைக்‌ கூறுகளில்‌ ஒன்றா 
கும்‌:- எப்படியெனில்‌ எல்லாக்காலங்களி 
லும்‌ தாம்‌ தேர்ந்தெடுத்த சிலரோடு இறை 
வன்‌ பேசுகின்றார்‌. தாம்‌ பேசிய வார்த்தை 
யைப்‌ பிறருக்கு அறிவிக்கும்படி அவர்க 
ளுக்கு. ஆணையிடுகின்றார்‌. இவ்வாறு 
இறைவாக்கை ஏந்திச்‌ செல்வோரே இறை 
வாக்கினர்‌ என்று பொதுவாக அழைக்கப்படு 
கின்றனர்‌. இறைவாக்கனர்களோடு இறை 
வன்‌ பேசும்‌ விதம்‌ பற்பல: '*காட்டிகளிலும்‌ 
கனவுகளிலும்‌”” [எண்‌ 12:6; காண்‌ 1 அர 
22:13-17) பேசுகின்றார்‌; ஒருவித இனந்தெ 
ரியா உள்ளத்‌ தூண்டுதலால்‌ பேசுகின்றார்‌ [2 


இறை வார்த்சை [கொடா] 


அர 3:13; எரே 1:4); மோசேயுடனோ ''நேர்‌ 
முகமாகப்‌'' பேசுகின்றார்‌ (எண 12:8). 
ஆனால்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ அவர்‌ எப்ப 
பூப்‌ பேசுகின்றார்‌ என்பது பற்றிய செய்திகள்‌ 
தெளிவாகத்‌ தெரிவதில்லை (ஆதி 12:1). 
எனினும்‌ இறைவன்‌ எப்படிப்‌ பேசுகின்றார்‌ 
என்பது அவர்களுக்கு முக்கியமன்று. இவ்வி 
றைவாக்கினர்‌ அனைவரும்‌ “இறைவன்‌ தங்க 
ளோடு பேசுதின்றார்‌' என்பதையும்‌, இறை 
வார்த்தை தங்களுள்‌ எப்படியாவது, வன்மு 
றையைப்‌ பயன்படுத்திக்கூட (ஆமோ 7:15; 
காண்க: 3:6; எரே 80:7 தொ), நுழைந்து 
விடுகிறது என்பதையும்‌ எவ்வித ஐயத்திற்‌ 
கும்‌ இடமின்றி உணர்கின்றனர்‌. மேலும்‌ 
தங்களுடைய வாழ்வின்‌ போக்கையே மாற்‌ 
றியமைப்பது இவ்வார்த்தைதான்‌ என்பத 
னையும்‌ உணர்கின்றனர்‌. தங்களுள்‌ வார்த்‌ 
தையானது கொந்தளித்துக்‌ குமுறி கொப்பு 
ளித்து எழும்‌ விதங்கண்டு, 'இது இறை 
ஆவியின்‌ செய்கையே! என்று அவர்கள்‌ 
விளம்புகின்றனர்‌. இருப்பினும்‌, சில சமயங்‌ 
களில்‌ சில விந்தையான முறைகளில்‌, 
ஆனால்‌ உளவியல்‌ விதிகட்குட்பட்ட விதங்‌ 
களில்‌ இறைவார்த்தை எழுவதும்‌ உண்டு. 
மனித உள்ளங்களைத்‌ கொட இறைஞானம்‌ 
இம்முறைகளையே பயன்படுத்தி (பழ &:1- 
291. அி௮-09) ஞான 7-8), நல்வாழ்வுக்குரிய 
முறைகளைக்‌ கற்பிக்கின்றது; மறை உண்‌ 
மகளின்‌ உட்பொருளை வெளிப்படுத்து 
கின்றது (தாணி 5:1/தொ; காண்க: ஆதி 
41:39). வார்த்தை வரும்‌ வழி எத்தகையது 
ஆயினும்‌, மனிதனின்‌ வார்த்தையைப்‌ 
போன்று அது மாறுபடுவதில்லை; தவறுக்‌ 
குள்ளாவதில்லை. ஏனெனில்‌ இவ்விறை 
வாக்கினரும்‌ ஞானிகளும்‌ தங்கள்‌ வார்த்‌ 
தையை வாழும்‌ இறைவனிடமிருந்து நேரடி 
யாகப்‌ பெறுகின்றனர்‌. 


ஆ) இறை வார்த்தையானது, இன்றிருந்து 
நாளை மறையும்‌ மண்ணவர்‌ கண்களில்‌ 
படாமல்‌ மறைத்து வைக்கப்பட வேண்டிய 
இரகசியமும்‌ அன்று; அல்லது சிறப்புச்‌ 
சலுகை பெற்ற விண்ணவர்‌ குழுவிற்கே 
உரிய அமுத மொழியும்‌ அன்று. மாறாக 
இறைவாக்கினர்‌ வழியாக இறைவன்‌ 


656 


தொடர்புகொள்ள விழையும்‌ இறைமக்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அறிவிக்கப்பட வேண்‌ 
டிய நற்செய்தியாகும்‌. எனவே ஒருசில 
ஞானிகளே தவமிருந்து பெறக்கூடிய அனுப 
வம்‌ அன்று தேவ வார்த்தை; ஏனெனில்‌ 
“தமது தூதுவர்‌ மூலம்‌ தங்கள்‌ அனைவரோ 
டும்‌ இறைவன்‌ பேசியுள்ளார்‌'' என்பதை 
உலகறிய ஏற்றுக்கொள்ளவே இஸ்ராயேல்‌ 
அழைப்புப்‌ பெற்றுள்ளது. எடுத்த எடுப்பில்‌ 
இவ்வார்த்தை தவறாகப்‌ புரிந்து கொள்ளப்‌ 
பட்டு, புறக்கணிக்கப்பட்டால்‌ (எரே 36), 
ஐயத்திற்கு இடமில்லாத அருங்குறிகள்‌ 
தோன்றி, அதன்‌ உண்மைக்குச்‌ சான்று பக 
ரும்‌. புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தையொட்டி, 
"பற்பல முறையிலும்‌ பல்வேறு வகையி 
லும்‌ முற்காலத்தின்‌ இறைவன்‌ நம்‌ முன்னோ 
ரிடம்‌ பேசினார்‌' (எபி 1:1) என்பது யூதகு 
லத்தின்‌ அறிக்ககயாகவே மாறிவிடுகின்றது. 


2.  இறைவார்த்தையின்‌ இயல்புகள்‌:- 
இறைவார்த்தை அ) வெளிப்படுத்தவும்‌ ஆ] 
செயல்புரியவும்‌ வல்லது. இவ்விரு இயல்பு 
களும்‌ பிரிக்கமுடியாத ஆனால்‌ வேறுபட்ட 
கூறுகளாகும்‌. 


அ) இறைவன்‌ தம்‌ பேச்சின்‌ மூலம்‌ 
வெளிப்படுத்துகின்றார்‌:- மனிதனின்‌ சிந்த 
னையோடு தம்‌ சிந்தனைகளைத்‌ தொடர்புப்‌ 
டுத்த விரும்பி இறைவன்‌ பேசுகின்றார்‌. 
அதன விளைவாக இறைவனின்‌ சொற்கள்‌ 
மனித வாழ்வின்‌ சட்டமாகவும்‌ நியதியாக 
வும்‌ மாறிவிடுகின்றன; அவன்‌ கண்கள்‌ 
காணும்‌ பொருள்கள்‌, சம்பவங்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ உட்பொருளை வெளிப்படுத்துவ 
தாசு அமைகின்றன; அவன்‌ எதிர்காலத்துக்கு 
உறுதியளித்து, வரவிருப்பவைகளை முன்‌ 
அறிவிப்பதாவும்‌ அமைகின்றன. 


1) தங்கள்‌ வரலாற்றின்‌ ஆரம்பத்திலி 
ருந்தே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ இறைவாக்கைத்‌ 
தங்கள்‌, வாழ்வின்‌ சட்ட மாகவும்‌ நியதியாக 
வும்‌ ஏற்றுவந்திருந்தனர்‌. ணோய்‌ மலையின்‌ 
உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட காலத்தில்‌ 
மோசே மக்களுக்குப்‌ பத்து '“வாக்குளில்‌”' 
அடங்கிய பத்துக்‌ கட்டளைகளை இறைவன்‌ 


889 


பெயரால்‌ அளித்தார்‌ (யாத 20:1-17 உப 
5:6-22; காண்க: யாத்‌ 04:28; உப 4:13; 10:4). 
இப்பத்துக்‌ கட்டளைகள்‌ ஒழுக்கத்தையும்‌ 
மதத்தையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்ட 
தொரு சாசனமாக இருந்தன. இறைவன்‌ 
ஒருவரே என்ற வெவறிக்கையும்‌, இறைவன்‌ 
கொடுத்த அடிப்படையான கட்டளைக 
ளுமே '*இறைவன்‌ பேசுதின்றார்‌'' என்பதை 
இஸ்ராயேல்‌ உணர்வதற்கு முதன்முதலாக 
வழிகோலின. இக்கருத்தை வலியுறுத்த எண்‌ 
ணிய சில விவிலியப்‌ பகுதிகள்‌ சோய்ம 
லைக்‌ காட்சியைப்‌ புனைந்து பெரிது படுத்‌ 
திக்‌ காட்டலாயின; மேகத்தின்‌ நடுவிலிருந்து 
இறைவன்‌ நேரடியாக இஸ்ராயேல்‌ மக்க 
ளோடு பேசுவதாசவும்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்‌ 
மூன (காண்க: யாத 20:1; உப 4:18], எது 
எப்படி அமைந்தாலும்‌, இறைவனின்‌ திருச்‌ 
சட்டம்‌ இறைவார்த்தையின்‌ பெயரால்தான்‌ 
அமுலுக்குக்‌ கொண்டுவரப்படுகிறது என்‌ 
பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான்‌ ஞானிக 
ளும்‌ சங்கீத ஆசிரியர்களும்‌ சட்டத்தை இன்‌ 
பம்‌ சொட்டும்‌ தேன்கூடாகக்‌ கருதலாயினர்‌ 
(பழ 18:13; 16:20; சங்‌ 119). 


2) '“எப்து நாட்டிலிருந்து உன்னை விடு 
வித்த ஆண்டவராகிய நாமே, உன்‌ கடவுள்‌" 
(யாத்‌ 20:2); இத்தகைய அறிக்கை ஒன்று 
இறைவன்‌ கொடுத்த ஒவ்வொரு திருச்சட்டத்‌ 
தோடும்‌ என்றுமே இணைந்து வந்திருந்தது. 
இவ்வறிக்கை இறைவனின்‌ குணங்களை 
யும்‌, அவர்‌ இவ்வுலகில்‌ ஆற்றிவரும்‌ அருஞ்‌ 
செயல்களையும்‌ வெளிப்படுக்திறறு. உண்‌ 
மையில்‌, சட்டம்‌ அதிகாரம்‌ பெறுவதே இவ்‌ 
வறிக்கை விளம்பும்‌ உண்மையின்‌ அடிப்ப 
டையில்‌ தான்‌. மேலும்‌ இஸ்ராயேல்‌ ஒரு 
வரே கடவுள்‌ எனும்‌ ஞானத்தைப்‌ பெற்றது 
தன்‌ சுயசிந்தனையால்‌ அன்று; மாறாக ''தாம்‌ 
ஒருவரே கடவுள்‌" (யாத்‌ 3:13-15; காண்க: 
உப 6:4) என்று இறைவன்‌ தம்மைப்‌ பற்றியே 
முன்னோருக்கும்‌, பிறகு மோசேக்கும்‌ 
வெளிப்படுத்தியதின்‌ விளைவேயாகும்‌. 
மேலும்‌ மீட்பின்‌ வரலாறு படிப்படியாக 
மலர்ந்தபோது, அவ்வரலாற்றின்‌ உட்பொ 
ர௬ுனை இஸ்ராயேலுக்கு விளக்வெந்தது 
இறைவார்த்தையாகும்‌. நாட்டிற்கு ஏற்பட்ட 


இறை வார்த்தை (தோட 725] 


பெருஞ்சோதனைகளில்‌ இறைவனின்‌ உள்‌ 
ளத்தில்‌ இருந்த திட்டத்தை வெளிப்படுத்திய 
தும்‌ இறைவார்த்தையே (யோசு 24:2-13]. 
இவ்வாறு இறைவனின்‌ திட்டத்தை வர 
லாற்று நிகழ்ச்சிகளில்‌ காணும்‌அறிவு, மனி 
தன்‌ தானாக கண்டுபிடித்த ஒன்றல்ல; 
மாறாக, தேவவார்த்தையைப்‌ பெற்ற இறை 
வாக்கினர்‌ இவ்வறிவை எடுத்தியம்பினர்‌; 
ஞானிகள்‌ இதற்கு மெருகேற்றினர்‌ (ஞான 
10-19); சுருங்கச்‌ சொல்லின்‌ இறைவனின்‌ 
வார்த்தையே இஞ்ஞானத்தைக்‌ கூற்றுக்கொ 
டுத்தது. 


3) இறுதியாக, இறைவார்த்தை காலவரை 
யைக்‌ கடந்து எதிர்கலத்தையும்‌ வெளிப்ப 
டுத்த வல்லமை உடையது. இறைவனின்‌ 
திட்டத்தில்‌ அடுத்த கட்டத்தைப்‌ படிப்படி 
யாக வெளிப்படுத்துகின்றது [ஆதி 15:13-16; 
யாத்‌ 37-10; யோசு 1:1-5). உடனடியாக 
நடக்க இருப்பவைகளைக்‌ கூறுவதோடு 
இறைவன்‌ தம்‌ திட்டத்தை நிறைவுக்குக்‌ 
கொண்டு வரும்‌ 'இறுதி நாட்களில்‌' நிசுழவி 
ருப்பவைகளையும்‌ இறைவார்த்தை வெளிப்‌ 
படுத்துகின்றது. இறைவனது அரசு முழுமை 
யாக நிறுவப்படும்‌ விதத்தைப்பற்றி இறை 
வாசுனெர்‌ எடுத்துரைப்பவை அனைத்தும்‌ 
இதனுள்‌ அடங்கும்‌: இவ்வாறு இறைவார்த்‌ 
தையின்‌ கூறுகளான சட்டம்‌, வெளிப்பாடு, 
வாக்குறுதி ஆமை மூன்றும்‌ இஸ்ராயேல்‌ 
வரலாறு முழுவதிலும்‌ ஒன்றோடு ஒன்று 
இணைந்தும்‌ சார்ந்தும்‌ காணப்படுகின்றன. 
இலை மூன்றும்‌ மனிதனின்‌ பதிலுக்காக 
எதிர்பார்த்து நிற்கின்றன. இகைப்பற்றிப்‌ 
பிறகு பார்ப்போம்‌. 


ஆ) பேசும்போதே இறைவன்‌ செயலாற்று 
இன்றார்‌:- இறைவார்த்தை மனிதனின்‌ சிந்த 
னைக்கு விருந்தாக அமைவதோடு கூட, 
இறைவனின்‌ விருப்பத்திற்கேற்ப அனைத்‌ 
தையும்‌ சாதிக்கக்கூடிய சக்தியாகவும்‌ திகழ 
இன்றது (யோசு 21-40; 28:14; 1 அர 8:56). 
இறைவன்‌ தம்‌ வார்த்தையை ஓர்‌ உயிருள்ள 
தூதுவனாக அனுப்புகின்றார்‌ (ஏச 9:7; சங்‌ 
107:20; 147:15). எவ்விதத்திலாவது அது மணி 
தனை வசப்படுத்திவிடுகின்றது (செக்‌ 1:0). 


(இறை வார்க்கை [கொடா] 


தன்‌ பணியை முடிக்கும்வளர இறைவன்‌ 
அவ்வார்த்தையைக்‌ கண்காணீிக்கின்றார்‌ (எரே 
1:2). உண்மையில்‌, தான்‌ அறிவிப்பது வர 
லாற்றைச்‌ சார்ந்ததாயினும்‌ சரி, அண்டங்க 
ளைச்‌ சார்ந்ததாயினும்‌ சரி, அல்லது மீட்புத்‌ 
திட்டத்தின்‌ முடிவைப்பற்றியதாயினும்‌ சரி, 
அனைத்தையும்‌ வார்த்தை தவறாது நிறை 
வேற்றுகின்றது (எண்‌ 23:19; ஏச 55:10 தொ). 


1) வார்த்தையின்‌ இத்தகைய ஆற்றலைப்‌ 
பிற மேற்காசிய மக்களும்‌ அறிந்திருந்தனர்‌. 
ஆனால்‌ அத்தகைய ஆற்றலை மாயா மந்திர 
சக்தியாககு கருதினர்‌. பழைய ஏற்பாடு வார்த்‌ 
தையின்‌ செயல்திறனை முதன்முதலில்‌ 
இறைவாக்கிளரின்‌ வார்த்தையில்கான்‌ கண்‌ 
டது; இறைவன்‌ வெளிப்படுத்துகிற திட்டங்‌ 
களை அவர்‌ நிச்சயம்‌ நிறைவேற்றுவார்‌ என்‌ 
பது உறுதி. எனவே வரலாறு என்பது இறை 
வன்‌ கொடுத்த வாக்குறுகிகள்‌ நிறைவேறுவ 
தாகும்‌ (காண்க: உப 9:6; 1 அர 2:42) எரே 
11:5). இறைவன்‌ திருவாய்‌ மலர, காரியங்கள்‌ 
நிகழ்கின்றன (ஏச 4:7 தொ]. எகிப்தில்‌, 
**ஒரு வார்த்தை சொன்னார்‌; பூச்சிகள்‌ படை 
யெடுத்தன'' (சங்‌ 105:31,34). பாபிலோனில்‌ 
அடிமைத்தனத்தின்‌ முடிவின்‌ போது அவ்‌ 
வாறே ஆண்டவர்‌ எருசலேமைப்‌ பார்த்து, 
'"நீ குடியிருப்பு ஆவாய்‌'' என்றார்‌. சைரஸ்‌ 
அரசனை நோக்கி ''நீயே நமது மந்தையின்‌ 
மேய்ப்பன்‌” (ஏச 44:26.28) என்று மொழிய 
லானார்‌. 


2) மேற்கூறியவை யாவும்‌ வரலாறு கண்ட 
உண்மைகள்‌ என்றால்‌, வரலாறு மட்டு 
மன்று, இறைவனின்‌ படைப்புப்‌ பொருள்‌ 
கள்‌ அனைத்துமே அவர்‌ வார்த்தைக்குக்‌ 
கீழப்படினெறன என்பதில்‌ சந்தேகம்‌ கொள்‌ 
ளலாமா?. ''அவர்‌ ஒரு வாரத்தை சொல்‌ 
லவே எல்லாம்‌ உண்டாயின: [சங்‌ 33:6-9; 
காண்க: அத 1; புல 2:37 யூதி 16:14; ஞான 
9:1; சீரா 42:15) என்று படைத்தவரின்‌ முதல்‌ 
செயலை வார்த்தையின்‌ வடிவில்‌ குறிப்ப 
தும்‌ பொருந்தும்‌. அந்நாளிலிருந்து இன்று 
வரை அதே வார்த்தை விண்மீன்களையும்‌ 
(ஏச 40:26), கடல்களையும்‌ (44:27), இயற்கை 
யனைத்தையும்‌ (சங்‌ 107:25; 147:15-18; யோபு 


890 


3729-13; சீரா 39:17. 31) ஆட்சி செய்து, 
வையகத்தில்‌ செயலாற்றிவருகின்றது. வய 
லில்‌ விளைந்தவை மனிதனை உண்பித்து 
உயிரூட்டுவதைக்‌ காட்டிலும்‌, இவ்வார்த்தை 
விண்ணிலிருந்து விழுந்த மன்னாவாக 
இறைப்பற்றுள்ளவர்களை உண்பித்து, உயிர்‌ 
கொடுத்துப்‌ பாதுகாத்து வருகின்றது (ஞான 
16:26; காண்க: உப 8:3). 


3) படைப்பிலும்‌ வரலாற்றிலும்‌ இறை 
வார்த்தையின்‌ ஆற்றல்‌ மெய்ப்பிக்கப்பட்‌ 
டது. ஆதலால்‌ இறுதி நாட்களில்‌ மீட்புத்‌ 
தருவதாக இறைவன்‌ அளித்த வாக்குறுதிக 
ளும்‌ மெய்யாகும்‌ என்பது உறுதி. ''இறைவ 
னின்‌ வார்த்தை என்றென்றைக்கும்‌ நிலைத்த 
ருக்கும்‌” (ஏச 40:8) இக்காரணத்திற்காகவே 
ஒவ்வொரு நூற்றாண்டிலும்‌ இறைமக்கள்‌ 
தங்கள்‌ எதிர்காலத்தை எடுத்துக்கூறும்‌ வார்த்‌ 
தைகளைப்‌ பயபக்தியுடன்‌ தொகுத்து வைக்‌ 
கின்றனர்‌. ''இறுதி நாட்கள்‌'' வரும்வரை 
நிகழும்‌ எல்லா நிகழச்சகளுக்கும்‌ அர்த்தம்‌ 
உண்டு என்பது இவர்களின்‌ நம்பிக்கையா 


கும்‌ (காணி 9). 


3. பேசும்‌ இறைவனின்‌ முன்‌ மனிதனின்‌ 
நிலை:- இறைவார்த்தை உள்ளத்தைத்‌ தட்டு 
கிறது என்பது மனித அனுபவமாகும்‌. அதை 
அவன்‌ தட்டிக்‌ கழிக்க முடியாது. வார்த்‌ 
தையை ஏந்திச்‌ செல்பவனின்‌ பணியோ 
மிகவும்‌ பொறுப்பு வாய்ந்ததாக அமைகின்‌ 
றது. வார்த்தையைக்‌ கேட்பவனோ தான்‌ 
விதியையே மாற்றியமைக்கக்‌ கூடிய ஒரு 
நிலைக்கு அமைக்கப்படுவதை உணர்கின்‌ 
றான்‌. 


அ) பழைய ஏற்பாட்டில்‌ இறைவார்த்தை 
ஏந்திச்‌ செல்லும்‌ பணியாளன்‌ ஆனந்தப்‌ பரவ 
சம்‌ அளிப்பவனாக இருந்ததில்லை. மாறாக 
இறைவாக்கினர்‌ எதிர்ப்புக்கும்‌ துன்புறுத்த 
வுக்கும்‌ உள்ளாவதைக்‌ காண்கிறோம்‌. 
இறைவன்‌ தம்‌ வார்த்தைகளை இறைவாக்கி 
னர்க்கு அளித்து, 
பயமின்றி அறிவிப்பதற்கு வேண்டிய சக்தி 
யையும்‌ அளிக்கின்றார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை (எரே 1:6-10). இறைவாக்னெரோ 


அவைகளை அவர்கள்‌ 


69] 


தாம்‌ ஏந்தும்‌ பணிக்கு இறைவன்முன்‌ 
பொறுப்பாளியாகின்றார்‌. ஏனெனில்‌ மனித 
வாழ்வின்‌ தலையெழுத்தையே இப்பணி நிர்‌ 
ணயிக்கின்றது (எச 3:16-21; 33:1-9)}. தன்‌ 
கடமையிலிருந்து அவர்‌ தப்பிஓட முயன்‌ 
றாலோ (யோனாவின்‌ வாழ்வில்‌ நடந்தது 
போல்‌: யோனா 1:3), இறைவன்‌ வன்முறை 
யைப்‌ பயன்படுத்தி அவரை இழுத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. பல இறைவாக்கினர்‌ 
மனஅமைதியையும்‌, ஏன்‌, உயிரையும்‌ கூடப்‌ 
பொருட்படுத்தாது தங்கள்‌ பணியை நிறை 
வேற்றி உள்ளனர்‌. இத்ககைய ஆழ்ந்த கட 
மையுணர்ச்சிக்கு அவர்கள்‌ பெற்றது எண்‌ 
ணற்ற தொல்லைகளே (எரே 15:16 தொ. 
இத்தகைய கடின உழைப்பிற்கு உடனடியாக 
ஊதியமும்‌ கிடைப்பதில்லை (1 அர 19:14). 


ஆ) வார்த்தைக்குச்‌ செவிமடுத்கல்‌:- வார்த்‌ 
தையைக்‌ கேட்போர்‌ உள்ளத்தில்‌ பணிவும்‌ 
நம்பிக்கையும்‌ நிறைந்திருக்க வேண்டும்‌. 
இவ்வார்த்தை இறைவனது வெளிப்பாடாக 
வும்‌ மனிதவாழ்வின்‌ நியதியாகவும்‌ விளங்‌ 
கும்பட்சத்தில்‌, அது அவர்களுக்கு ஒளியா 
ன்றது (சங்‌ 119:105). இவ்வார்த்தை வாக்கு 
றுதி என்ற அளவில்‌ மனிதனின்‌ எதிர்காலத்‌ 
இற்கு உறுதியளிப்பதாயம்‌ அமைகின்றது. 
எனவே இத்தகைய வார்த்தையை ஏந்திவரு 
பவனின்‌ நிறைகுறைகளைப்‌ பாராது 
(மோசேயாக இருக்கட்டும்‌ அல்லது இறை 
வாக்கினராய்‌ இருக்கட்டும்‌) செவிமடுப்‌ 
பது கடமையாகின்றது (உப 6:3; ஏச 1:10; 
எரே 11:3-6). பெற்ற வார்த்தையை உள்ளத்‌ 
தில்‌ பதித்து'* (உப 6:6; 30:14), அகன்படி 
நடப்பதோ (உப 6:3; சங்‌ 119:9.17.101) அதை 
அடித்தளமாக்கி நம்‌ நம்பிக்கையை அதில்‌ 
எழுப்பவதோ கேட்பவனின்‌ பொறுப்பா 
கும்‌ (சங 119:42.74.61; 130:5). இறைவார்த்‌ 
தையை ஏற்று வாழ்பவனிடம்‌ செறிவுமிக்க ஓர்‌ 
ஆழ்ந்த ஆன்மீகப்‌ போக்கு உண்டாகும்‌. 
அம்மனப்பான்மையில்‌ ஞானவாழ்வின்‌ 
அனைத்துத்‌ தடயங்களையும்‌ காணலாம்‌. 
வாழும்‌ இறைவனையும்‌ அவர்‌ திட்டங்க 
ளையும்‌ வார்த்தை வெளிப்படுத்துவதால்‌, 
அங்கு விசுவாசத்தைக்‌ காணலாம்‌. இறைவ 
னின்‌ இல்லத்தில்‌ நுழைய வார்த்தை வாக்கு 


இறை லரர்த்தை [தொடர்ச்‌] 


றுதியாக அமைவதால்‌, நம்பிக்கைக்கு இட 
முண்டு. வார்த்கை வாழ்க்கையின்‌ சட்டமாக 
(காண்க: உப 6:4) மாறுவதால்‌ அன்பு சுடர்வி 
டுகின்றது. 


சீ. ஆட்தன்மைப்படுத்தப்பட்ட இறை 
வார்ததை:- தேவ வார்த்தையைப்‌ பழைய 
ஏற்பாட்டின்‌ பல அம்சங்களில்‌ ஒன்றாக 
மட்டும்‌ கருதுவது தவறு. மாறாக, வரலாற்‌ 
றையே படைத்து, அதற்குப்‌ பொருளும்‌ 
தந்து அனைக்திற்கும்‌ உயிரோட்டம்‌ அளிக்‌ 
ன்றது தேவ வார்த்தை. அதே வார்த்தை 
நற்செய்தியாக உலவும்‌ 
போது, அது அவர்களின்‌ விசுவாச வாழ்க்‌ 
கையின்‌ வளர்ச்சிக்குப்‌ பெருந்துணையாக 
உள்ளது. இவ்வளவு முக்கித்துவம்‌ வாய்ந்த 
வாரத்தை, ஞானமும்‌, இறை ஆவியும்‌ உரு 
வம்‌ பெற்றதுபோல, ஓர்‌ ஆளாக உருவகம்‌ 
பெற்றது என்றால்‌ அதில்‌ ஆச்சரியப்படுவ 
தற்கு ஒன்றுமில்லை. வார்த்தையானது 
(இறைவனை) வெளிப்படுத்தும்‌ போதும்‌ 
(சங்‌ 119:6); குறிப்பாக இறைவனின்‌ 
ஆணைகளை நிறைவேற்றும்‌ போதும்‌ (சங்‌ 
i45:15; 10720) ஏச 34:17; ஞான 18:14 தொ) 
இவ்வாறு உருவகம்‌ பெற்றது. புதிய ஏற்‌ 
பாடு வார்த்தையின்‌ செயல்களை முழுமை 
யாக மனிதருக்கு வெளிப்படுத்துவதற்கு 
முன்னரே விவிலியத்தின்‌ பிற பகுதிகளில்‌ 
இறைவார்த்தையின்‌ அளப்பரிய ஆற்றல்‌ 
அறிந்து போற்றப்பட்டது. 


மணிதரிடையே 


॥ புதிய ஏற்பாடு 


இறைவார்த்தை பற்றிய பழைய ஏற்பாட்‌ 
டின்‌ கருத்துக்கள்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ இல 
பகுதிகளில்‌ காணக்டைக்கின்றன (காண்க: 
மத்‌ 15:6]. வானதூதர்‌ வாயிலிருந்து மலர்ந்த 
வார்த்தையிலே (லூக்‌ 1:37 தொ. 45) மரியாள்‌ 
நம்பிக்கை கொள்கிறாள்‌. திருமுழுக்கு 
யோவானும்‌, பழைய ஏற்பாட்டில்‌ இறை 
வாகனெர்‌ பெற்றதுபோல, வார்த்தையைப்‌ 
பெறுகின்றார்‌ (லூக்‌ 3:2). ஆனால்‌ இக்காலம்‌ 
முதல்‌ வார்த்தையான மறைபொருள்‌ இயேசு 
வையே மையமாகக்‌ கொண்டுள்ளது. 


இறை வார்த்தை ( சசொட 742977 


1. இறைவனின்‌ வார்த்தையும்‌ இயேசு 
வின்‌ வார்த்தையும்‌: - 


அ) வார்த்தை செயலாற்றுகின்றது, 
வெளிப்படுத்துகின்றது:- பழைய ஏற்பாட 
டில்‌ இறைவாகனெருக்கு அறிவிக்கப்பட்ட 
வகையில்‌ இறைவார்த்தையானது இயேசு 
வுக்கும்‌ அறிவிக்கப்பட்டதாக ஓரிடத்திலும்‌ 
நாம்‌ வாசிப்பதில்லை. எனினும்‌ அவல்‌ 


வார்த்தை பழைய ஏற்பாடு கூறுவது போல, 
எதையும்‌ சாதிக்கவல்ல சக்தியாகவும்‌, 
வெளிப்படுத்தவல்ல ஒளியாகவும்‌ 


யோவான்‌ நற்செய்தியிலும்‌ ஒத்தமை நற்‌ 
செய்திகளிலும்‌ விளங்குகின்றது. 


சாதிக்கவல்ல சுச்தி:- தமது வார்த்தையால்‌ 
இயேசு இறையரசின்‌ வெளி அடையாளங்க 
ளான அருங்குறிகளைச்‌ செய்கின்றார்‌ (மத்‌ 
8:8,16: யோவா தீ,0-53). அதே வார்த்தை 
யால்‌ இயேசு பாவமன்னிப்பு ஈந்து (மத்‌ 
9:1-7), உள்ளத்திற்கு நலன்‌ அளிக்கிறார்‌. 
(இவ்வுள நலனின்‌ வெளிச்சின்னமே அருங்‌ 
குறியாகும்‌). பன்னிருவருக்குத்‌ தமது அதிகா 
ரத்தை வழங்கி (மத 18:18; யோவா 20,23), 
புதிய உடன்படிக்கையின்‌ அடையாளச்‌ சின்‌ 
னங்களை ஏற்படுத்துவதும்‌ தமது வாயிலி 
ருந்து மலர்ந்த சொல்லால்தான்‌ (மத்‌ 26:26- 
89). இவ்வாறு படைக்கும்‌ சக்தி வாய்ந்த 
வார்த்தை, அவரில்‌, அவர்‌ வழியாக வைய 
கத்திற்கு மீட்பளித்துச்‌ செயலாற்றி வருகின்‌ 
றது. 


வெளிப்படுத்தவல்ல ஓளி:- இயேசு இறை 
யரசின்‌ நற்செய்தியை அறிவிக்கின்றார்‌; அவ்‌ 
விறையரசின்‌ மறையுண்மைகளை உவமை 
கள்‌ வழியாக வெளியிட்டு (மத்‌ 19:11, 
“வார்த்தையை அறிவிக்கின்றார்‌ (மாற 
4:33). வெளித்தோற்றத்தில்‌, ஓர்‌ இறைவாக்கி 
னராகவோ (யோவா 6:4) இனறவன்‌ பெய 
ரில்‌ கற்பிக்கும்‌ சட்டவல்லுநராகவோ (மத்‌ 
22:16) தோன்றினாலும்‌, இயேசு தமக்கே 
உரிய 'அதிகாரத்துடனும்‌” (மாற்‌ 1:22), 'என்‌ 
னுடைய வார்த்தைகளோ ஒழியவே ஒழியா! 
'' (மத்‌ 22:35) என்ற உறுதியோடும்‌ பேசுகின்‌ 
றார்‌. இயேசுவின்‌ இத்தகைய மனநிலை 


692 


மற்றொரு உண்மைக்கு நம்மை இட்டுச்‌ 
செல்கின்றது. (இவ்வுண்மையில்‌ நான்காம்‌ 
நற்செய்தியாளரும்‌ மிகுந்த ஆர்வம்‌ காட்டு 
கின்றார்‌). அதாவது, இயேசு “பேசுவது கட 
வுளின்‌ வார்த்தைகளாகும்‌'' (யோவா 3:34]. 
''தந்தை அவருக்குக்‌ கற்பித்ததையே'" (8:28) 
இயேசுவும்‌ கூறுகின்றார்‌. எனவேதான்‌, "அ 
வருடைய வார்த்தைகள்‌ ஆவியும்‌ உயிருமா 
கின்றன (6:63). இயேசுவிடம்‌ காணப்பட்ட 
இத்தனிப்பட்ட பண்பை வலியுறுத்த 
எண்ணி, இந்நற்செய்தியாளர்‌, 'பேசுதல்‌' 
என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துகின்‌ 
றார்‌ (3:11; 8:25-40; 15:11; 16:4). ஏனெனில்‌ 
இயேசு 'தம்மை பற்றிப்‌ பேசாது" (12:49 
தொ; 14:10). 'தம்‌ தந்தை அவருக்கு முன்பு 
கூறியவற்றையே' (12:50) பேசுகின்றார்‌. இவ 
வாறு இறைவாக்கினர்‌ வழியாகப்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ அறிவிக்கப்பட்ட வார்த்தை 
இயேசுவில்‌ முழுமை பெறுகின்றது. 


அ) மனிதன்‌ வார்த்தையை எதிர்‌ கொள்‌ 
ளல்‌:- தேவ வார்த்தை மனிதனை இறைவ 
னோடு நேரடியாகத்‌ தொடர்புக்‌ கொள்ளச்‌ 
செய்வதால்‌, அதனை எதிர்க்கொள்ளும்‌ 
போது, மனிதன்‌ அவருக்குச்‌ சார்பாக அல்‌ 
லது எதிராக வாழ்க்கை நிலையை மாற்றிய 
மைக்க அழைக்கப்படுகிறான்‌. இவ்விரு 
நிலைகளில்‌ எந்நிலையைத்‌ தேர்ந்தெடுப்பி 
னும்‌ அதன்‌ விளைவுகளைக்‌ குறித்து இயேசு 
கூறியவற்றை ஓத்தமை நற்செய்திகள்‌ நமக 
குத்‌ தெளிவாக அளிக்கின்றன. விதை 
விதைப்பவன்‌ உவமையில்‌ மனிதர்‌ வெவ்‌ 
வேறு விதங்களில்‌ வார்த்தையை (இறைய 
ரசை) ஏற்றுக்‌ கொள்வதைக்‌ காண்கிறோம்‌. 
எல்லோரும்‌ 'கேட்கின்றனர்‌', ஆனால்‌ '௮ 
தைப்‌ புரிந்து கொண்ட' (மத்‌ 13:23) அல்லது 
“ஏற்றுக்கொண்ட (மாற்‌ 4:20) அல்லது தங்‌ 
கள்‌ மனதில்‌ 'பதித்துக்கொண்ட”' (லூக்‌ 8:15) 
ஒரு சிலரே அதன்‌ பலனைப்‌ பெறுகின்றனா. 
மலைப்பொழிவில்‌ புதியசட்டத்தை அறிவிக்‌ 
இயேசு 'தம்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு அதன்படி நடப்பவர்களின்‌' நிலை 
மையை வேறுபடுத்திக்‌ காண்பிக்கின்றார்‌ 
(மத்‌ 7:24-36) லூக்‌ 647-49). முதல்நிலை 
பாறையின்‌ மீது எழுப்பிய வீட்டிற்கு ஒப்பா 


தப்பின்‌ 


593 


கும்‌; மற்றதோ மணலில்‌ கட்டப்பட்ட வீட்‌ 
டுற்குச சமமாகும்‌. இவ்வுவமைகள்‌ மனிதன்‌ 
தான்‌ தேர்ந்தெடுக்கும்‌ நிலையைப்‌ 
பொறுத்து இீர்ப்புக்குள்ளாவதை விளக்கு 
கின்றன. மனிதன்‌ வார்த்தையை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ விதத்தைப்‌ பொறுத்து தப்பு 
பெறுவான்‌. 'என்னைப்‌ பற்றியும்‌ என்‌ வார்த்‌ 
தைகளைப்‌ பற்றியும்‌ வெட்கப்படுகிறவன்‌ 
எவனோ, அவனைப்‌ பற்றி மனுமகனும்‌ தன்‌ 
தந்தையின்‌ மாட்சியில்‌ வரும்போது வெட்‌ 
கப்படுவார்‌' (மாற்‌ 8:38). 


நான்காம்‌ நற்செய்தி இக்கருத்துக்களை 
இன்னும்‌ அழுத்தம்‌ திருத்தமாக விவரிக்கின்‌ 
றது. இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்ட 
மக்களிடையே ஏற்படும்‌ பிரிவினையை 
எடுத்துக்காட்டுகிறது (யோவா 10:19); ஒரு 
சாரார்‌, அவர்‌ மீது விசுவாசம்‌ கொண்டு 
(2:22; 2:39. 41.50) அவருடைய வார்த்தை 
யைக்‌ கேட்டு (5:54), கடைப்பிடித்து (8:51 
தொ; 14:23 தொ; 15:20} அதில்‌ நிலைத்திருக்‌ 
கின்றனர்‌ (8:31). வார்த்தையும்‌ அவர்களுள்‌ 
நிலைத்திருக்கின்றது (5:38; 15:7), இவர்கள்‌ 
முடிவில்லா வாழ்வைக்‌ கொண்டுள்ளனர்‌ 
(5:24); என்றுமே சாகார்‌ (8:51). இயேசுவின்‌ 
வார்த்தைகள்‌ மற்றொரு சாரார்க்குக்‌ கடின 
மாகத்‌ தோன்றுகின்றன (6:60); இவர்கள்‌ 
அவ்வார்த்தையைக்‌ *கேட்கமுடிவதில்லை ' 
(8:ச3). எனவே வார்த்தையை ஏற்காது, 
கிறிஸ்துவையும்‌ மறுதலிக்கன்றனர்‌. இறுதி 
நாளில்‌ இவர்கள்‌ இயேசுவின்‌ வார்த்தை 
யைக்‌ கொண்டே தீர்ப்பிடப்படுவர்‌ (18.48). 
ஏனெனில்‌ இவர்கள்‌ ஏற்க மறுத்தது இயேசு 
வின்‌ வார்த்தைகளை அல்ல, உண்மையே 
உருவான (17:17) தந்தையின்‌ வார்தைகளை 
யேயாகும்‌ (12:49; 17:14). எனவே ஒருவன்‌ 
தன்‌ வாழ்வை இயேசுவைக்‌ குறித்தோ, அவ 
ரது வார்த்தையைக்‌ குறித்தோ, இறைவ 
னைக்‌ குறித்தோ அதற்கேற்ப அமைத்துக்‌ 
கொள்வதில்‌ வேற்றுமைகள்‌ இருக்க முடி 
யாது, அனைத்தும்‌ ஒன்றுதான்‌. வார்த்தை 
யின்‌ வழிவாழ முடிவெடுத்தவன்‌ விசுவா 
சம்‌, நம்பிக்கை, அன்பு ஆகிய மூன்றும்‌ 
கலந்த தெய்வீக வாழ்வில்‌ இடம்‌ பெறுகின்‌ 
றான்‌. வார்த்தைக்குச்‌ செவிசாய்க்க, வாழ்க்‌ 


இறை வாரகனதை [கொடா] 


கையை மேற்கொள்பவன்‌ இருள்‌ சூழ்ந்த தய 
உலகில்‌ புகுகின்றான்‌. 


2. திருச்சபையில்‌ வார்த்தை ஆற்றும்‌ 
பி: - 


அ) தேவ வார்த்தையின்‌ சாதனைகள்‌:- 
இயேசு ஆரம்பித்த மீட்புப்பணியை, இறை 
வார்த்தை தொடர்ந்து நடத்திச்‌ செல்லும்‌ 
காட்சியை, அப்போஸ்தலர்‌ பணியும்‌ அவர்‌ 
கள்‌ எழுதிய மடல்களும்‌ நமக்குப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகின்றன. அப்போஸ்தலர்க 
ளின்‌ வார்த்தைகள்‌ ஏதோ தங்கள்‌ குரு ஆற்‌ 
றிய அறிவுரைகளை வரிசையாகக்‌ தொகுத்து 
வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்து 
ரைத்தவை என்று கூற முடியாது. மாறாகத்‌ 
தொடக்க காலத்திருச்சபையின்‌ போதகத்தில்‌ 
அறிவிக்கப்பட்ட நற்செய்தியையே அவர்‌ 
கள்‌ மாற்றமின்றிப்‌ போதித்தார்கள்‌ (காண்‌ 
மத்‌ 10:14; 1 கொரி 7:10.12.25). வார்த்தைக்குத்‌ 
தொண்டாற்றுவதே அப்போது அப்போஸ்த 
லர்களின்‌ தலையாய பணியாக அமைந்தது 
(அ.ப. 4:29 தொ; 6:24). உலகனைத்தும்‌ 
கேட்கும்படி அவர்கள்‌ இவ்வார்த்தையைப்‌ 
போதிப்பதிலும்‌ (8:2,25; 13:5; 18:9 தொ; 7 
தெச 1:8), கள்ளங்கபடற்ற உள்ளத்தோடும்‌ 
கடுகளவும்‌ திரித்துக்‌ கூறாமலும்‌ எடுத்து 
ரைப்பதிலும்‌ (2 கொரி 2:17; 4:2) எவ்விதப்‌ 
பயமுமின்றித்‌ துணிவுடன்‌ தேவ வார்த்‌ 
கையை அறிவிப்பதிலும்‌ (அ.ப. 4:31: பிலி 
1:14) அவர்களின்‌ பணி அடங்கியிருந்தது. 


இவ்வார்த்தை தன்னிலேயே மீட்பளிக்‌ 
கும்‌ ஆற்றலுடையது. எனவேதான்‌ 
வார்த்தை வளரும்போது அது திருச்சபை 
யின வளர்ச்சியாகக்‌ கருதப்பட்டது [அ.ப்‌. 
6:7; 12:24) 19:20). ஒரு அப்போஸ்தலரைக்‌ 
கட்டுப்படுத்தக்கூடிய விலங்குகளுக்கு அவர்‌ 
அறிவிக்கும்‌ வார்த்தையைக்‌ கட்டுப்படுத்த 
சகதி கிடையாது (2 திமோ 2:9). இறைவ 
னின்‌ வார்த்தை “மீட்பளிக்க வல்லது (அ.ப. 
13:26); 'வாழ்வு வழங்க வல்லது” (பிலி 
2:16); உண்மையானது (1 திமோ 1:15; 2 
திமோ 2:11; தீத்‌ 3:8); உயிருள்ளது; ஆற்றல்‌ 
மிக்கது (எபி 4:12). விசுவாசியின்‌ உள்ளத்‌ 


இறை வார்த்தை [தொடர்ச்ச] 


தில்‌ வார்த்தையின்‌ செயல்திறனை எடுத்து 
ரைக்க எத்தனை சொற்கள்‌! மேலும்‌ விசுவா 
சிகள்‌ தங்கள்‌ இருமுழுக்கின்போது புதுப்‌ 
பிறப்பு அடைந்தது வார்த்தையில்‌ அவர்கள்‌ 
கொண்ட விசுவாசத்தால்தான்‌ (1 பேதுரு 
1:23; யாக 1:18; காண்‌ எபே 5:25), பழைய 
ஏற்பாட்டில்‌ இறைவனின்‌ படைப்பிலும்‌, 
பிறகு இஸ்ராயேலின்‌ வரலாற்றிலும்‌ 
வெளிப்பட்ட வார்த்தையின்‌ அதே ஆற்றல்‌, 
மீட்புப்பணியிலும்‌ வெளிப்பட்டது. அவ்‌ 
வாற்றல்‌ இயேசுவின்‌ வார்த்தைக்கு உரிய 
தாக நற்செய்திகள்‌ விளம்பின. அதே ஆற்றல்‌ 
அப்போஸ்தலர்‌ பணியிலும்‌ வெளிப்பட்ட 
தில்‌ ஒன்றும்‌ ஆச்சரியப்படுவதற்கில்லை. 
ஏனெனில்‌ விண்ணேற்பு அடைந்து, இறைவ 
னின்‌ வலப்புறத்தில்‌ அமைத்திருக்கும்‌ இயே 
கதானே அப்போஸ்தலர்கள்‌ வழியாகப்‌ 
பேசி, அவர்கள்‌ போதிக்கும்‌ வார்க்தையை 
யும்‌ அருஞ்செயல்களால்‌ உறுதிப்படுத்துகின்‌ 
றார்‌ (மாற்‌ 16:20). 


ஆ. இறைவார்த்தையின்முன்‌ மனிதன்‌:- 
இயேசு நற்செய்தியை அறிவித்தபோது 
நிகழ்ந்ததுபோல்‌, அப்போஸ்தலர்‌ அவர்‌ 
வார்த்தையை அறிவிக்கும்போதும்‌ கேட்ட 
வரிடையே பிரிவினை, பிளவு ஏற்படுகின்‌ 
றது. சிலர்‌ தேவ வார்த்தையைப்‌ புறக்கணித்‌ 
தார்கள்‌ [அஃப்‌ 13:46; 1 பேதுரு 2:6; 3:1); 
வேறு சிலர்‌ அதை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌ 
(1 தெச 1:6); இக்கூட்டத்தார்‌ வார்த்தையைப்‌ 
பெற்று (1 தெச 2:13), அதற்குச்‌ செவிமடுப்ப 
வர்கள்‌ (கொலோ 1:5; எபே 1:13). வாழ்க்கை 
யில்‌ அதைக்‌ கடைபிடிக்கும்‌ வண்ணம்‌, 
இவர்கள்‌ பணிவோடு ஏற்றுக்கொள்கின்ற 
னர்‌ (யாக்‌ 1:21 தொ]; மீட்படைவதற்காக 
அதன்வழி? ஓழுகுகின்றனர்‌ (1 கொரி 15:8; 
காண்‌ திருவெளி 3:8). இறைவார்த்தை தங்க 
ளுள்‌ குடிகொள்ளுமாறு (கொலோ 3:16; ] 
யோவா 1:10; 2:14) அதை அவர்கள்‌ மதி 
மைப்படுத்துகின்றனர்‌ (அ.ப. 13:49). அவசி 
யமானால்‌ வார்த்தையின்‌ பொருட்டு அவர்‌ 
கள்‌ துன்புறவும்‌, மறைசாட்சிகளாய்‌ உயிர்து 
றக்கவும்‌ தயங்குவதில்லை (இருவெளி 1:9 
தொ; 6:9; 20:4). இறுதியில்‌ அதே வார்த்தை 
யின்‌ உதவி கொண்டு தீயசக்திகளை முறிய 


894 


புக்கின்றனர்‌ (திருவெளி 12:11). இவ்வாறு 
தேவ வார்த்தை வரலாற்றில்‌ செயலாற்றி, 
மனிதனின்‌ உள்ளத்தில்‌ விசுவாசம்‌, நம்‌ 
பிக்கை, அன்பு ஆகிய வித்துக்களை விதைக்‌ 
கிறது. 

3. (இறைவார்த்தை பற்றிய 
மறையுணமை: - 

அ. மனுவுருவான வார்த்தை:- இறைம 
கன இயேசு என்னும்‌ மறையுண்மையோடு 
வார்த்தையை மிகவும்‌ நெருங்கிய முறையில்‌ 
ஒப்பிடுவதன்‌ மூலம்‌ யோவான்‌ மிக ஆழ்ந்த 
உண்மைகளை நமக்கு அளிக்கின்றார்‌. இறை 
மகன்‌ என்ற முறையில்‌ இயேசுவே தம்மிலே 
நிலைகொள்ளும்‌ வார்த்தையாவார்‌. அதா 
வது இயேசுவே இறைவனின்‌ வார்த்தையா 
வார்‌. படைப்பிலும்‌ வரலாற்றிலும்‌, மீட்பின்‌ 
இறுதிப்பணியிலும்‌ வெளிப்பட்ட வார்த்தை 
யின்‌ ஆற்றல்‌ அனைத்துக்கும்‌ மூல காரணம்‌ 
அவரே. 'இறைவாக்கினர்‌ வழியாக நம்‌ 
முன்னோரிடம்‌ பேசிய கடவுள்‌, இப்போது 
தம்‌ மகனின்‌ வாயிலாக நம்மோடு பேசுகின்‌ 
றார்‌' (எபி 1:1 தொ) என்று கூறும்‌ எபிரேய 
ருக்கு எழுதப்பட்ட மடலிலிருந்து தெளிவா 
இன்றது. 


வார்த்தை என்ற தகுதியில்‌, இயேசு ஆதி 
யில்‌ கடவுளோடு இருந்தார்‌. கடவுளாயும்‌ 
இருந்தார்‌ (யோவா 1:1 கொ.). உண்டா 
னவை அனைத்தையும்‌ படைத்த வார்த்தை 
அவரே (1:3; காண்க எபி 1:2: சங்‌ 33:6 தொ]. 
உலகன்‌ இருளைப்போக்கி மனிதருக்கு 
(இறைவனைக்‌ ஒளிமயமான 
வார்த்தை அவரே (யோவா 1:4.9). பழைய 
ஏற்பாட்டில்‌ வார்த்தையின்‌ செயல்திறனி 
லும்‌ வெளிப்படுத்தும்‌ தன்மையிலும்‌ மறை 
முகமாகத்‌ தம்மை அவர்‌ வெளிப்படுத்திக்‌ 
கொண்டு வந்தார்‌. காலம்‌ நிறைவேறிய 
போகோ, வார்த்தையானவர்‌ மனுவுருவாகி 
(1:14), வெளிப்படையாகவே வரலாற்றில்‌ 
புகுந்தார்‌. பிறகு ' அவரது மாட்சிமையைக்‌ 
கண்டோம்‌' (யோவா. 1:14) என்று சொல்‌ 
லும்‌ வசையில்‌ மனிதன்‌ தொட்டு உணர்வ 
தற்கு உரியவரானார்‌ (1 யோவா 1:1 தொ), 


காட்டிய 


695 


இதன்மூலம்‌ இயேசு தம்‌ இரட்டைப்‌ பணி 
களாகிய இறைவளை வெளிப்படுத்துதலை 
யும்‌, மனிதருக்கு மீட்பளிப்பதையும்‌ முழு 
மைபெறச்‌ செய்துள்ளார்‌. தந்தையின்‌ ஒரே 
மகன்‌ என்று விளம்பி, மனிதர்‌ தந்தையை 


அறிந்துக்கொள்ளச்‌ செய்திருக்கிறார்‌ 
(யோவா 1:18). மனிதரின்‌ மீட்புக்காக உல 
கிற்கு அருளையும்‌ உண்மையையும்‌ 


கொண்டு வந்துள்ளார்‌ (1:14.16 தொ]. உல 
குக்கு வந்த வார்த்தை, அன்றிலிருந்து, மனித 
வரலாற்றின்‌ இதயமாக மாறிவிட்டது. எப்ப 
டியெனில்‌ அவர்‌ வருகைக்குமுன்‌, வரலாறு 
அவரது மனுப்பிறப்பை எதிர்நோக்கி ஏங்கி 
நின்றது; அவர்‌ வருகைக்குப்பின்‌ அவரு 
டைய இறுதி வெற்றியை எதிர்நோக்கு நடை 
போடுகின்றது. ஏனெனில்‌ அவரே இறுதியுத்‌ 
தத்தில்‌ தம்மையே முழுமையும்‌ வெளிப்ப 
டுத்தியும்‌, தீயசக்திகளை முறியடித்தும்‌ 
இறையரசு இவ்வுலகில்‌ நிரந்தரமாக வெற்றி 
வாகை சூடுவதற்கு வழிகோலுவார்‌ (இரு 
வெளி 19:13]. 


ஆ. மனுவுருவான வார்த்தையை மனிதன்‌ 
ஏற்கும்‌ விதம்‌:- தம்மிலே நிலைககொண்டி 
ருக்கும்‌ வார்ததையாகிய கிறிஸ்து மனுவுரு 
எடுத்த பிறகு, அவரையும்‌ அவரது வார்த்தை 
களையும்‌ மனிதன்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ விதத்‌ 
தைப்‌ பொறுத்தே அவன்‌ இறைவனோடு 
மேற்கொள்ளும்‌ உறவும்‌ அமையும்‌ என்பது 
சொல்லாமலே விளங்கும்‌. அவருடைய 
வருகை உலகை இரண்டாய்ப்‌ பிரித்துவிட்‌ 
டது. ஒருபுறம்‌, இருள்‌ அவரை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை (யோவா 1:5); தீய உலகு 
அவரைத்‌ தெரிந்து கொள்ளவில்லை (1:10); 
ஏன்‌, அவருடைய சொந்த மக்களே அவரை 
ஏற்றுக்‌ கொள்ளவில்லை (1:11). இந்நிலை 
தான்‌ அவருடைய வாழ்வு பாடுகளில்‌ முடிவ 
தற்கு வழிகோலிற்று. அதே சமயத்தில்‌ சிலர்‌ 
'அவர்‌ பெயரில்‌ விசுவாசம்‌ கொண்டனர்‌: 
(1:18); இவர்கள்‌ ' "அவருடைய நிறைவிலி 
ருந்து அருளுக்கு மேல்‌ அருளைப்‌ பெற்றனர்‌'' 
(1:16). இயற்கையிலேயே கடவுளின்‌ 
பேறான அவர்‌ (1:14.18), அவர்களுக்குக்‌ 
கடவுளின்‌ மக்களாகும்‌ உரிமையளித்தார்‌ 
(1:18). 


றை வெளிப்பாடு 


இவ்வாறு மனுவுருவான வார்த்தையை 
மையமாகக்கொண்டு நிரந்தரமான ஒரு நாட 
கமே நடப்பதைக்‌ காண்கிறோம்‌. இறைவாக்‌ 
கினார்‌ வழியாக இறைவன்‌ மனிதனோடு 
பேச்‌! இந்நாடகத்தைக்‌ துவங்கிவைத்தார்‌. 
இவ்விறைவாக்கினர்‌ மலர்ந்த இறைவாக்கு 
கள்‌ வழியாக வார்த்தையானவர்‌ தம்மையே 
வெளிப்படுத்தலானார்‌. பிறகு மனிதனோடு 
நேரடித்‌ தொடர்பு கொள்ளத்‌ துடித்தார்‌; 
தந்தையும்‌ இவ்வுலகிற்கு அவரை அனுப்ப 
மனம்‌ உவந்தார்‌. காலம்நிறைவுற்றபோது, 
வார்த்தை மனுவுருவானார்‌. அன்று மறைவா 
கச்‌ செயலாற்றித்‌ தம்‌ வருகைக்கு முன்னேற்‌ 
பாடுகள்‌ செய்துவந்த அவர்‌, இன்று மனிதர்‌ 
புலன்களால்‌ உணரும்‌ வண்ணம்‌ அவர்களி 
டையே குடிகொள்ளலானார்‌. இவ்வாறு கட 
வுளே பூமிக்கு வந்துவிட்டதால்‌, வார்த்தை 
பின்‌ சவால்‌ மாறினதாக எண்ணலாகாது. 
ஏனெனில்‌ இன்றும்‌ வார்த்தையில்‌ விசுவா 
சம்‌ வைத்து, அவரை ஏற்றுக்கொள்பவனே 
இறைமகனுக்குரிய (1 யோவா 1:12] வாழ்‌ 
வில்‌ இடம்‌ பெறுகின்றான்‌. வார்த்தையை 
ஏற்காது புறக்கணிப்பவனோ இருளில்‌ தள்‌ 
ளப்பட்டு தாப்புக்குள்ளாகின்றான்‌ (காண 
3:17 தொ). உலகில்‌ தோன்றும்‌ ஒவ்வொரு 
மனிதனும்‌ இவ்வாழ்க்கைப்‌ பிரச்சினையைச்‌ 
சந்தித்தே ஆகவேண்டும்‌. இயேசு கிறிஸ்து 
அறிவித்த நற்செய்தியை நேரடியாகக்‌ கேட்க 
வாய்ப்புப்‌ பெற்றவர்‌ யாவரும்‌ அறியும்‌ 
வண்ணம்‌ பதிவிருக்க வேண்டும்‌. அவரு 
டைய வார்த்தையை (இன்னும்‌) முழுமை 
யாக அறிய வாய்ப்புப்‌ பெறாதோர்‌ தங்கள்‌ 
அறிவுக்கெட்டிய நிலையில்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. எனவே ஒவ்வொரு மனிதனின்‌ 
உள்ளத்திலும்‌ வார்த்தையானவர்‌ பேசுகின்‌ 
றார்‌; அவனது பதிலுக்காகவும்‌ காத்து நிற்‌ 
இன்றார்‌. அவன்‌ தரும்‌ பதிலைப்‌ பொறுத்தே 
அவனுடைய நித்திய வாழ்வு அடங்கியுள்‌ 
ளாது. 


இறை வெளிப்பாடு ரப்பர்‌) 
விலியத்தின்‌ மறை வரலாற்றுவெளிப்‌ 
பாட்டை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
இந்த அடிப்படையே அம்மறையை மற்ற 
மறைகளிவிருந்து பிரித்துச்‌ சிறப்பிக்கிறது. 


இறை வெளிப்பாடி ([கொடர்ச்க) 


சில மறைகள்‌ எந்த வெளிப்பாட்டையும்‌ 
ஏற்பதில்லை. எடுத்துக்காட்டாக பெளத்த 
மதம்‌ ஒரு தத்துவ ஞானியின்‌ மனித அறி 
வுக்கு உட்பட்ட அனுபவத்தைத்‌ தன்‌ 
தொடக்கமாகக்‌ கொண்டுள்ளது. மற்ற மறை 
கள்‌ தங்கள்‌ கொள்கைகளை விண்ணக 
வெளிப்பாடாகக்‌ காட்டுகின்றன. வெளிப்‌ 
பாட்டையும்‌ புராணக்‌ கதாநாயகர்களோடு 
இணைத்துக்‌ காட்டுகின்றது. மாறாக விவிலி 
யத்தில்‌ வெளிப்பாடு வரலாற்று உண்மை 
நிகழ்ச்சியாகவும்‌, அதன்‌ தோக்கம்‌ வெளிப்ப 
டையாகவும்‌ உள்ளது. நூல்‌ வடிவிலோ 
வலிமையான பாரம்பரியம்‌ வழியாகவோ 
வெளிப்பாட்டின்‌ சொற்கள்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டு வந்துள்ளன. குரானும்‌ இக்கோணத்‌ 
தில்‌ விவிலியத்தை ஒத்துள்ளது. ஆயினும்‌ 
விவிலிய வெளிப்பாட்டை உறுதிப்படுத்து 
ன்ற அடையாளங்கள்‌ தவிர ஓர ஒருவரின்‌ 
போதனையை அடிப்படையாகக்‌ கொண்டு 
அமையவில்லை. வெளிப்பாடு அதன்‌ மைய 
மும்‌ முழமையுமான கிறிஸ்துவில்‌ நிறைவு 
பெறுமுன்‌ 15 அல்லது 20 நூற்றாண்டுகளின்‌ 
வளர்ச்சியைக்‌ கொண்டுள்ளதைக்‌ காண்க 
றோம்‌. கிறிஸ்தவனுக்கு விகவாசம்‌ என்பது 
வரலாற்று வாயிலாக மக்களிடம்‌ ஓப்படைக்‌ 
கப்பட்டுள்ள வெளிப்பாட்டை ஏற்றலாகும்‌. 


பழைய ஏற்பாட்டில்‌: - 

ஏன்‌ இத்தகைய வெளிப்பாடு? மனிதனு 
டைய சிந்தனைக்கும்‌ சொல்லுக்கும்‌ முழுவ 
தும்‌ அப்பாற்பட்டவர்‌ இறைவன்‌ என்பதே 
இதற்குக்‌ காரணம்‌ (யோபு 42:54). அவர்‌ 
மறைவாயிருக்கும்‌ இறைவன்‌ (ஏச 44:15). 
மனிதன்‌ தன்‌ பாவத்தால்‌ அவரோடு 
கொண்ட நெருங்கிய உறவை இழந்து விட்ட 
தால்‌, அவர்‌ அவனால்‌ இன்னும்‌ எட்டாத்‌ 
தொலைவில்‌ அணுக முடியாதவராகிவிட்‌ 
டார்‌. அவருடைய திட்டம்‌ ஒரு மறைபொ 
ருள்‌ (ஆமோ 3:7). தன்முன்னிருக்கும்‌ பாதை 
யைக்‌ காண இடமளிக்காமலே மனிதனின்‌ 
அடிச சுவடுகளை வழிநடத்துகிறார்‌ (பழ 
20:2]. வாழ்க்கைப்‌ புதிர்களுக்கு மனிதன்‌ தன்‌ 
சுய பலத்தால்‌ விளக்கம்‌ காண இயலாது (சங்‌ 
73). அவற்றைக்‌ கண்டுபிடிக்க அனைத்தை 
யும்‌ தன்னுள்‌ மறைத்து வைத்திருக்கும்‌” 


696 


(உப 29:28) இறைவனை நோக்கி அவன்‌ 
திரும்ப வேண்டும்‌. இல்லையெனின்‌ ''அவ 
ருடைய மாட்சியைக்‌ (யாத 33:16) காண 
இயலாது (தானி 2:17 தோ). இவ்வாறு 
மனிதன்‌ இறைவனை தோக்கத்‌ திரும்பு 
முன்னரே இறைவன்‌ மனிதனுடன்‌ உரை 
யாட முன்முயற்சி எடுக்கின்றார்‌. 


1. இறைவன்‌ தன்னை வெளிப்படுத்தும்‌ 
(திறை: - 

அ. பழங்கால முறைகள்‌:- இரகசியங்க 
ளைக்‌ கண்டுபிடிக்க, பழைய ஏற்பாட்டு 
மேற்காசிய மக்கள்‌ குறி சொல்லுதல்‌, சகு 
னம்‌ பார்த்தல்‌, கனவுகள்‌, சீட்டுப்போடுதல்‌, 
சோதிடம்‌ போன்றவற்றைப்‌ பயன்படுத்தி 
சர்‌. பழைய ஏற்பாட்டு மக்கள்‌, நெடுங்கா 
லத்கிற்கு இம்முறைகளில்‌ சிலவற்றைக்‌ 
கையாண்டனர்‌. இம்முறைகளில்‌ காணப்‌ 
பட்ட பலதேவர்கள்‌ கோட்பாடு அல்லது 
மாய வித்தைகளை அகற்ற முற்பட்டாலும்‌ 
(லேவி 19:26; உப 18:10 தொ; 1 சாமு 15:23; 
28:3;) அவற்றிற்கு சில சமயங்களில்‌ முக்கி 
யத்துவம்‌ அளித்து வந்தனர்‌. கன்‌ மக்களின்‌ 
இத்தகைய குறைமிகு முறைகளை மாற்றிய 
மைக்கும்‌ வண்ணம்‌ இறைவன்‌ தம்‌ வெளிப்‌ 
பாட்டைப்‌ பாரம்பரிய முறைகள்‌ வாயிலாக 
அளித்தார்‌. குருக்கள்‌ ஊரீம்‌ தமீம்‌ வழியாக 
அவரிடம்‌ ஆலோசனைகேட்டு (எண்‌ 27:8; 
உப 83:6; 1 சாமு 14:41; 23:10 தொ) அதன்படி 
மக்களுக்குப்‌ போதித்தனர்‌ (யாத்‌ 18:15 தொ; 
33:7-11; நீதி 18:5 தொ]. யோசேப்பு சகுனம்‌ 
பார்க்கும்‌ கோப்பை ஒன்றை வைத்திருந்தார்‌ 
(ஆத சீச:2-5). கனவுகள்‌ விண்ணாகச்‌ செய்திக 
ளைத்‌ தாங்கி வருபவைகளாகக்‌ கருதப்பட்‌ 
டன (ஆதி 20:3; 28:12-15; 47217 தொ; 37:5-10). 
இக்கருத்து பிந்திய காலங்களிலும்‌ நிலவி 
வந்தது (நீதி 7:13 தொ; 1 சாமு 28:6; 1 அர 
3:3-14). ஆயினும்‌ இறைவனால்‌ இறைவாக்‌ 
கினருக்கு அனுப்பப்பட்ட கனவுகளினின்று 
(எண 12:6; உப 18:20) சகுனம்‌ பார்ப்பதை 
யேத்‌ தொழிலாகக்‌ கொண்டவர்களின்‌ கன 
வையும்‌ (லேவி 19:26; உப 18:29) பிரித்துணர்‌ 
வதில்‌ காலப்போக்கில்‌ 
காணப்பட்டது. சகுனம்‌ பார்ப்பவர்களுக்கு 
எதிராக இறைவாக்கினர்களும்‌ (ஏச 28:7-13; 


முன்னேற்றம்‌ 


oJ 


எரே 29:25-32), ஞான நூல்‌ ஆசிரியர்களும்‌ 
(தஇருவுரை ௧:2; ரா 44:1-6) போராடி 
வந்தனர்‌. 


ஆ. இறைவாக்கு வெளிப்பாடு:- மேற்கூ 
றப்பட்ட முறைகளை இறைவாக்கினர்‌ எப்‌ 
போதும்‌ கடந்து நின்றனர்‌. இறைவெளிப்‌ 
பாட்டு அனுபவங்கள்‌ இரண்டு முறைகளில்‌ 
அவர்களுக்க வழங்கப்பட்டன. காட்சிகள்‌ 
வாயிலாகவும்‌, இறைவார்த்தையைக்‌ கேட்ப 
கன்‌ வழியாகவும்‌ (எண்‌ 23:3 தொ. [5தொ) 
அளிக்கப்பட்டன. காட்சிகள்‌ கம்மிலே புதி 
ராக உள்ளன. இறைவாக்கினர்கூட இறை 
யுண்மைகளைப்‌ பற்றியோ அல்லது எகர்‌ 
கால நிகழ்ச்சிகளைப்‌ பற்றியோ தெளிவாக 
அறிய இயலவில்லை. காட்சியில்‌ காணப்ப 
பவை அடையாளங்களாகவே மறைத்து 
வைக்கப்படுகின்றன. இந்த அடையாளங்க 
ளில்‌ சில 8ீழைநாட்டு மறைகளில்‌ ஏற்கெ 
னவே வழக்கிலிருந்கவை (1 அர 22:16; ஏச 
6:1 தொ; எச 1). வேறு சில புதிதாக 
உருவாக்கப்‌ பெற்றவை (ஆமோ 7:1-9; எரே 
1:11 தொ; எச 9). ஒவ்வொரு காட்சியிலும்‌ 
உள்ள அடையாளங்களுக்கு இறைவார்த 
தையே பொருள்‌ கொடுக்க வேண்டும்‌ (எரே 
1:14 தொ; தானி 7:15-16; 8:15...). காட்சிக 
ளின்றியே பலமுறை இறைவார்த்தை அளிக்‌ 
கப்பட்டது. இறைவார்க்தையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட. வழிபற்றிக்கூட குறிப்பிட்டுக்கூற 
இயலாத நிலையில்‌ அவற்றைப்‌ பெற்றனர்‌ 
இறைவாக்கினர்‌ (ஆதி 12:1 தொ; எரே 1:4 
தொ). பழைய ஏற்பாட்டு இறைவெளீப்‌ 
பாட்டோடு இணைந்த அடிப்படை அனுப 
வங்கள்‌ இத்தகையதே. 


இ. ஞானத்தின்‌ சிந்தனைகள்‌: - இறைவாக்‌ 
னெர்களைப்‌ போலன்றி தத்துவ ஞானிகள்‌ 
நேரடி வெளிப்பாட்டின்‌ முடிவாகத்‌ தங்கள்‌ 
கொள்கைகளை வெளியிடவில்லை. 
ஞானம்‌ மனித சிந்தனைக்கும்‌ அறிவுக்கும்‌ 
ஏற்றது (பழ 2:1-5; 8:12.14). ஆயினும்‌ அது 
இறைவனின்‌ கொடையே (பழ 2:6). ஏனெ 
னில்‌ அறிவனைத்தின்‌ ஊற்று ஞானமேயா 
கும்‌ (8:15-21; 32:36; 9:1-6). இன்னும்‌ குறிப்‌ 
பிட்டுக்‌ கூற வேண்டுமாயின்‌ இறையூக்கம்‌ 


இறை வெளிப்பாடு [தொட ர) 


பெற்ற சிந்தனைக்குப்‌ பொருளாய்‌ அமைந்‌ 
தவை அனைத்தும்‌ முழுமையாக இறைவெ 
ளிப்பாட்டிலிருந்தே எடுக்கப்பட்டனவை. 
அவையாவன: படைத்தவரைத தனக்குரிய 
முறையில்‌ வெளிப்படுத்தும்‌ படைப்பு (சங்‌ 
18:1; சீரா 43), அவர்‌ திட்டங்களை அறிவிக்‌ 
கின்ற வரலாறு (சீரா 4:50); இறைச்சட்டக்‌ 
தையும்‌, இறைவாக்கினரின்‌ கூற்றுகளையும்‌ 
கொண்ட திருதூல்‌ (39:1 தொ) போன்றவை. 
இக்ககைய ஞானம்‌ மனித கண்டுபிடிப்‌ 
பன்று, மாறாக இறைவாக்கு வெளிப்‌ 
பாட்டை நிறைவு செய்கின்ற மற்றோரு 
முறையாகும்‌. வெளிப்பாட்டிற்குத்‌ துணை 
நிற்கும்‌ இறை ஞானக்கைப்‌ பொறுக்கமட்‌ 
டில்‌ அதன்‌ வழிகாட்டியான ஆவியானவர்‌ 
எப்படி யாவும்‌ கடந்த உண்மையோ அவ 
வாறே இறைக்‌ கன்மையின்‌ பிரதிபலிப்பின்‌ 
ஞானம்‌ எஷ்பதும்‌ யாவும்‌ கடந்த உணமை 
யாகும்‌ (ஞான 7:15-21). இவ்வாறு மனித 
ருக்கு அது அளிக்கின்ற ஒளி இயற்கை கடந்த 
இறை அறிவாகும்‌ (7:25 தொ; 8:4-8). 


ஈ. வெளிப்பாட்டு இலக்கிய வெளிப்‌ 
பாடு:- பழைய ஏற்பாட்டின்‌ இறுதியில்‌ 
இறைவாக்கு நூல்களும்‌ ஞானம்‌ பற்றிய 
நூல்களும்‌ வெளிப்பாட்டு இலக்கியத்தில்‌ 
கலத்து காணப்படுகின்றன. இறைவனைப்‌ 
பற்றிய மறைபொருளை வெளிப்படுத்துதல்‌ 
என்பதே வெளிப்பாட்டு இலக்கியத்தின்‌ 
இலக்கணமாகும்‌. இத்தகைய விளக்கம்‌ 
இனறை ஆவியைவிட (தானி 4:5 தொ; 1515.11. 
14) ஞானத்தோடு அதிகத்‌ தொடர்பு கொண் 
டுன்னது (தானி 2:20; ௮:11.14). கனவுகளை 
யம்‌ காட்சிகளையும்‌ இதற்கு மூலமாகக்‌ 
கொள்ளலாம்‌. இருநூனலை ஆழ்ந்து தியானிப்‌ 
பதன்‌ வழியும்‌ பெவளிப்பாடு தூண்டப்பட 
லாம்‌ (9:1 கொ) எவ்வாறாயினும்‌ கனவுகள்‌, 
காட்சிகள்‌, திருநூல்‌ யாவற்றிற்கும்‌ பொருள்‌ 
காணச்‌ செய்வது இயற்கை கடந்த இறை 
ஒளியளிக்கும்‌ இறைவார்த்தையாகும்‌. 


2. இறைவன்‌ வெளிப்படுத்துபவை:- - 

இறைவெளிப்பாட்டின்‌ நோக்கம்‌ மறை 
யைச்‌ சார்ந்தவையாகவே எப்போதும்‌ உள்‌ 
ளது. பெரும்பான்மையான பழங்கால மறை 


இறை வெளிப்பாடு (தோ.ட22)] 


களில்‌ உள்ள திருநூல்களில்‌ மிதமிஞ்சி 
காணக்டெக்கின்ற அண்டக்‌ குறிப்புகளோ 
இயல்கடந்த ஆராய்ச்சிச்‌ சிந்தனைகளோ 
இறைவெளிப்பாட்டில்‌ இல்லை. மனித மீட்‌ 
புக்கு வுழிகோலும்‌ தம்‌ திட்டங்களை இறை 
வன்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. மனிதன்‌ 
இறைவனைச்‌ சந்திக்க வேண்டு மென்பதற் 
காக இறைவன்‌ தம்மையே வெளிப்படுத்து 
கின்றார்‌. 


௮. இறைவன்‌ தன்‌ திட்டங்களை வெளிப்‌ 
படுத்துகின்றார்‌:- பாவம்‌ செய்த குலத்தின்‌ 
உறுப்பினனாகத்‌ தோன்றியதால்‌ இறைவன்‌ 
தன்னிடம்‌ என்ன எதிர்பார்க்கன்றார்‌ என்ப 
தைக்‌ குறிப்பிட்டு அறிய இயலாகதிருக்கின்‌ 
றான்‌ மனிதன்‌. எனவே அவன்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ள வேண்டும்‌ என்பதற்கான 
சட்டங்களைக்‌ கொடுக்கின்றார்‌ இறைவன்‌. 
அவருடைய வார்த்தை அறிவுரையாகவும்‌, 
சட்டமாகவும்‌ மாறுகின்றது (யாத்‌ 20:1 தொ). 
இவ்வாறு மனிதன்‌ தான்‌ அனுசரிக்க வேண்‌ 
டிய (உப. 29:28) ''வெளிப்படுத்கப்பட்ட 
உண்மைகளை!” கொண்டிருக்கிறான்‌. திருச்‌ 
சட்டத்தின்‌ மதிப்பீடு இறைவனிடமிருந்து 
பிறந்தது. எனவே மற்றெல்லா நியமங்களை 
விட உயர்ந்ததாகவும்‌, இறை வழி நிற்போ 
ருக்கு இனிமையானதாகவும்‌ மாறுகின்றது 
(சங்‌ 119:24.97 தொ). சமூக நிறுவனங்கள்‌ 
(எண்‌ 11:16 தொ), அரசியல்‌ நிறுவனங்கள்‌ 
(1 சாமு 9:17), பண்பாட்டு அம்சங்கள்‌ (யாக்‌ 
22:20] போன்ற இறைமக்களின்‌ நிறுவனங்‌ 
கள்‌ அனைத்தும்‌ வெளிப்பாட்டின்‌ பொருளா 
கின்றன. பழைய ஏற்பாட்டு இறைமக்க 
ளைப்‌ போலவே இந்நிறுவனங்களும்‌ தற்கா 
லிகமானதாக இருந்தாலும்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ நிறைவுபெற்ற மீட்புக்கு முன்னடையா 
ளங்களாக இருந்தன. முன்னுரைக்கப்பட்ட 
அறிகுறிகளாகவும்‌ உள்ளன. 


இறைப்‌ பராமரிப்பில்‌ இறைமக்கள்‌ அனு 
பவித்த நிகழ்ச்சிகளின்‌ பொருளைக்‌ தம்மக்க 
ளுக்கு வெளிப்படுத்துகின்றார்‌ இறைவன்‌. 
மீட்புத்‌ திட்டத்தில்‌ காணக்கூடிய தொடர்‌ 
அம்சங்களைக்‌ கொண்டதாக இந்நிகழ்ச்சி 
கள்‌ உள்ளன. மீட்புத்திட்டத்தின்‌ இறுதி 


598 


நிறைவுக்கு முன்‌ தயாரிப்பாகவும்‌, முன்வழூ 
வமாகவும்‌ ஆகின்றன. இத்தகைய இருவித 
பணியினால்‌ இந்நிகழ்ச்சிகள்‌ கண்ணுக்குப்‌ 
புலப்படாத மறைத்தன்மையுடைய ஒரு 
தோற்றத்தை அளிக்கின்றன. “'இறைவன்‌ 
தன்‌ திட்டத்தைக்‌ தம்‌ ஊழியர்களான இறை 
வாக்கினருக்கு வெளிப்படுத்துகினறாரே 
யன்றி வேறல்ல” (ஆமோ 3:7). வரலாற்றாகி 
ரியர்கள்‌, இறைவாக்கினர்கள்‌, சங்தொசிரி 
யர்கள்‌, தத்துவ ஞானிகள்‌ ஆகியோர்‌ இறை 
வார்த்தைக்கும்‌ வரலாற்று உண்மைக்குமி 
டையே இணைப்பிலிருந்து 
தோன்றி, இறைப்பராமரிப்பினால்‌ உருவான 
வரலாற்றுக்குச்‌ சமயப்‌ பொருள்‌ 
கொள்வதில்‌ ஒருவருக்கொருவர்‌ முந்திக்‌ 
கொள்கின்றனர்‌. நிகழ்ச்சிகள்‌ இறைவார்த்‌ 
தையை நம்பச்‌ செய்து, மக்களை விசுவாசக்‌ 
திற்கு இட்டுச்‌ செல்கின்றன. ஏனெனில்‌ 
நிகழ்ச்சிகளும்‌ அடையாளங்களை ஓத்த 
வையே (யாத்‌ 14:30 தொ) இறை வெளிப்‌ 
பாட்டு திகழ்சசகளை அன்றாட வாழ்வின்‌ 
நிகழ்ச்சிகளாகவோ அல்லது தற்செயலாக 
நடந்தவைகளாகவோ கருதாது (எரே 27:4- 
11; ஏச 15:1-6) இறைக்கிட்டத்தில்‌ இடம்‌ 
பெற்றவைகளாகக்‌ கொள்ளும்‌ வண்ணம்‌ 
இறைவார்த்தை ஒளியூட்டுகின்றது. 


ஏற்பட்ட 


கடைசியாக '“இறுகி நாட்களைப்பற்றிய"" 
மறைபொருளைப்‌ படிப்படியாக இறைவன்‌ 
வெளிப்படுத்துகின்றார்‌. அவருடைய 
வார்த்தை ஒரு வாக்குறுதியாகின்றது. வாக்கு 
றுதி என்ற முறையில்‌ நிகழ்காலத்தையும்‌ 
உடனடியான எதிர்காலத்தையும்‌ கடந்து மீட்‌ 
புக்‌ திட்டத்தின்‌ முடிவை முன்னறிவிக்கின்‌ 
றது. தாவீது மரபின்‌ எதிர்காலத்தை வெளிப்‌ 
படுத்துகின்றது (2 சாமு 7:4- 16); எருசலேம்‌ 
மற்றும்‌ ஆலயத்தின்‌ இறுதி மாட்சி (ஏச 
2:1-4:60; எச 40-48) துன்புறும்‌ ஊழியனின்‌ 
பணி (வச 52:13-538:12) போன்றவை பற்றியும்‌ 
அறிவிக்கின்றது. இந்க இறைவாக்கு வெளிப்‌ 
பாடு இன்றும்‌ உருவகமாக மறைந்து காணப்‌ 
பட்டாலும்‌ புதிய ஏற்பாட்டின்‌ அறிவை 
முன்னறிவிக்றெது. 


ஆ. இறைவன்‌ தம்மையே வெளிப்படுத்து 
கிறார்‌:- இவ்வுலகில்‌ நடைபெறச்‌ செய்கின்ற 


899 


நிகழ்ச்சிகள்‌ வாயிலாகவும்‌ இறைவன்‌ தம்‌ 
மையே வெளிப்படுத்துகின்றார்‌. அவரு 
டைய படைப்பு அவரை அவருடைய 
ஞானத்திலும்‌ மேலாண்மையான வல்லமை 
யிலும்‌ வெளிப்படுத்துகின்றது (யோபு 25:7- 
14; பழ 8:20-31; சீரா 42:15-43:33). படைப்பு 
அவரை உருவகமாக வெளிப்படுத்தும்‌ 
அடையாளங்களின்‌ தொகுப்புப்‌ போன்றது. 
எடுத்துக்காட்டாக, மேகத்தில்‌ மறைந்தும்‌ 
(யாத்‌ 15:81), நெருப்புப்போல எரிந்தும்‌ 
(யாத்‌ 3:2; ஆது 15:17), பேரிடியாக முழங்கி 
யும்‌ (யாத்‌ 19:16), தென்றல்‌ வாயிலாகவும்‌ 
(1 அர 19:12 தொ) இறைவன்‌ தம்மை 
வெளிப்படுத்‌ இியிருக்னெறார்‌. இந்த அடை 
யாளங்களைப்‌ புறவினத்தவர்‌ ஏற்றுக்கொண்‌ 
டாலும்‌ அவற்றிற்கு மாறான வேறுபொருள்‌ 
கொண்டனர்‌ (ஞான 13:1 தொ). படைப்பு 
வழி வந்த வெளிப்பாடு படைத்தவரின்‌ 
ஆற்றலையும்‌, அழகையும்‌ ஓப்புமையால்‌ 
இறை மக்கள்‌ கண்டுணரச்‌ செய்கின்றது (13:3 
தொ. 


இஸ்ராயேலின்‌ வரலாற்றில்‌ எல்லாவிடத்‌ 
தும்‌ இறைவன்‌ தம்மை தனிச்சிறப்பு வாய்ந்த 
முறையில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. அவரு 
டைய செயல்கள்‌ அவர்‌ யார்‌? எத்தன்மை 
யர்‌? என்பதை எடுத்துக்‌ காட்டுகின்றன. 
தீர்ப்பளிக்கும்‌, அச்சத்திற்குரிய இறைவன்‌, 
போரிடுகின்ற இறைவன்‌, வெற்றி கொள்‌ 
ளம்‌ வல்லமையுள்ளவர்‌, ஆறுதல்‌ அளிக்கும்‌ 
இரக்கத்தின்‌ இறைவன்‌ (ஏச 40:1), மீட்பளிக்‌ 
கும்‌ இறைவன்‌ என எடுத்துரைக்கின்றன. 
விவிலியத்தில்‌ இறைவனுக்கு இலக்கணம்‌ 
கூறுவது (யாத்‌ 34:6 தொ.) தத்துவ சிந்தனை 
யின்‌ பயனாலன்று. மாறாக வாழக்கை அனு 
பவத்தின்‌ பயனாகவே, பல நூற்றாண்டு 
அனுபவத்தின்‌ வாயிலாக அடைந்த இந்த 
அடிப்படை உண்மை இறைவன்‌ மீது விசு 
வாசம்‌, நம்பிக்கை, அச்சம்‌, அன்பு ஆடிய 
உணர்வை ஏற்படுத்துகின்றது. இந்த உணர்வு 
மறைசார்பு கொண்டவர்களிடம்‌ இயல்பா 
கவே காணக்கிடக்கன்ற உணர்வை குறை 
நீக்கி நிறைவு செய்கின்றது. இறைவன்‌ 
படைத்தவர்‌, தலைவர்‌, அரசர்‌, ஆண்டவர்‌. 
ஆனால்‌ இஸ்ராயேலரிடம்‌ தந்தையாகவும்‌, 


இறை வெளிப்பாடு [கொடாக்‌] 


கணவராகவும்‌ தனனைக்‌ காட்டுகின்றார்‌. 
எனவே இறைவன்மீது கொள்ள வேண்டிய 
அச்சம்‌ பக்தியோடு இணைந்து அன்புறவுக்கு 
இட்டுச்‌ செல்ல வேண்டும்‌ (ஒசே 6:6). 


பனழைய ஏற்பாட்டு இறைவன்‌ தம்மைத்‌ 
தம்‌ ஆள்‌ உறவில்‌ வெளிப்படுத்தினாரா என்ற 
வினா தேவையாகின்றது. இங்கு எடுத்து 
இயம்ப இயலாத அனுபவ உலகில்‌ நுழை 
இன்றோம்‌. யாவேயின்‌ தூதர்கள்‌ வெளிப்ப 
டுத்திய ஒரு சில காட்சிகள்‌ பழைய ஏற்‌ 
பாட்டு நூல்களில்‌ இத்தரிக்கப்படுகின்றன. 
இவைகளின்‌ வழியாக மறைந்திருக்கும்‌ 
இறைவன்‌ காணக்கூடிய உரு எடுக்கின்றார்‌ 
(ஆதி 16:6; 21:17; 31:11; நீதி 2:1 1. ஆபிரகாம்‌, 
மோசே, எலியா, மிக்கேயா, ஏசாயா, எசக்கி 
யேல்‌, செக்கரியா போன்றோரின்‌ காட்சிகள்‌ 
இந்நூற்களில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 
ஆயினும்‌ இறைமாட்சி அடையாளங்களால்‌ 
மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இறை 
மாட்டியைக்‌ (1 அர 22:18; ஏச 6:! தொ) 
குறிக்கும்‌ சின்னங்களான நெருப்பு, காற்று 
போன்ற அண்ட அடையாளங்களும்‌, பாபி 
லோனிய கலைவழி வந்த அடையாளங்கள்‌ 
(௭௪ 1) சிலவும்‌ இதற்குச்‌ சான்றுகள்‌. இருப்பி 
னும்‌, யாவே தம்மைப்பற்றிய விளக்கத்தை 
ஒருபோதும்‌ அளித்ததில்லை (எச 1:27 தொ], 
்‌'மூகமூகமாய்‌'' (எச 33:11; எண 12:8] நின்று 
இறைவனோடு பேசிய மோசேகூட அவ 
ரைக்‌ கண்டதில்லை (யாத்‌ 33:20; 30:11: எண்‌ 
18:8). அவரை உற்றுநோக்காதிருக்கும்‌ வண்‌ 
ணம்‌ தம்‌ கண்களை மூடிக்கொண்டனர்‌ மக்‌ 
கள்‌ (யாத்‌ 3:6; ] அர 9:9 தொ) மோசேக்குப்‌ 
பெயரை அறிவித்தலாகிய உயர்ந்த வெளிப்‌ 
பாட்டை அளிக்கின்றார்‌ (யாத்‌ 3:14). ஆயி 
னும்‌ அவருடைய தன்மை இன்றும்‌ மறை 
பொருளாகவே உள்ளது. எனெனில்‌ 
மோசேக்கு “இருக்கிறவர்‌ நாமே'' என்றே 
பதிலளிக்கின்றார்‌. இப்பதிலுரை ஒரு மறை 
பொருளின்‌ அறிக்கை என்பது தெளிவு. இஸ்‌ 
ராயேல்‌ மக்களைச்‌ சுற்றியிருந்த புறவினத்த 
வர்‌ தம்‌ கடவுள்‌ மீது அதிக்கம்‌ செலுத்தியது 
போல இஸ்ராயேல்‌ மக்கள்‌ தம்‌ இறைவன்‌ 
மீது செலுத்தும்‌ முறையில்‌ அவருடைய 
பெயரை அவர்கள்‌ கொண்ட்ருக்கவில்லை. 


நிறை வெளிப்பாடு (கொடா) 


தம்மைப்‌ பற்றிய மனறபொருனை ஓரளவு 
மனிதனுக்கு அறிவித்தாலும்‌ இறைவன்‌ 
முழுவதும்‌ கடந்து நிற்கின்றார்‌. அவருடைய 
ஆளுமையில்‌ இணையாவிடினும்‌ அவரு 
டைய  வார்த்தையாலும்‌, அவருடைய 
ஞானத்தின்‌ செயலாலும்‌ ஓஒளிபெற்றுள்ள 
னர்‌. அவருடைய ஆவியால்‌ புனிதப்படுத்தப்‌ 
பட்டுள்ளனர்‌. “'இறுதி நாட்களில்‌!" இன்‌ 
னும்‌ அதிகம்‌ அவர்களுக்குச்‌ செய்வார்‌. அப்‌ 
போது ''அவருடைய மாட்சிமை'' வெளிப்‌ 
படுத்தப்பட்டு அனைத்து மாந்தரும்‌ அதைக்‌ 
காண்பர்‌ [ஏச 0:5; 82:8; 60:1). இதுவே 
உன்னத வெளிப்பாடாகும்‌. அதுபற்றிய 
குறிப்புகளும்‌ விளக்கங்களும்‌ முன்னறிவிக்‌ 
கப்படவில்லை. இறுதி மாட்சியை வெளிப்‌ 
படுத்தும்‌ நிகழ்ச்சியே அது எப்படி நிகழும்‌ 
என்று வெளிப்படுத்தும்‌. 


॥ புதிய ஏற்பாடு:- பழைய ஏற்பாட்டில்‌ 
தொடங்கிய வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில்‌ 
நிறைவு பெறுகிறது. ஆனால்‌ பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ பல நடுவர்கள்‌ வழியாக ஒருவரிட 
மிருந்து மற்றவருக்க அளிக்கப்பட்டது. 
புதிய ஏற்பாட்டில்‌, ஒரே சமயத்தில்‌ வெளிப்‌ 
பாட்டின்‌ ஊற்றும்‌ பொருளுமாகிய இயேசு 
கிறிஸ்துவையே மையமாகக்‌ கொண்டுள்‌ 
ளது. கிறிஸ்துவிலுள்ள வெளிப்பாடு மூன்று 
படிகளைக்‌ கொண்டது. முதலாவது; இயே 
சுவே தம்‌ அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்‌ 
அளிக்கின்றார்‌. இரண்டாவது 
நிலையில்‌ அப்போஸ்தலர்கள்‌ மற்ற மக்க 
ளுக்கு அறிவிக்கின்றனர்‌. தூய ஆவியின்‌ 
துணையால்‌ திருமறையும்‌ மக்களுக்கு எடுத்‌ 
துரைக்கன்றது. மூன்றாவது நிலையில்‌ 
இறையுண்மைகளை நேரடிக்‌ காட்சி மனிதர்‌ 
களுக்கு விசுவாச அறிவின்‌ இடத்தை நிரப்‌ 
பும்போது, வெளிப்பாட்டின்‌ இறுதிக்‌ கட்‌ 
டம்‌ நிறைவேறும்‌. இம்மூன்று நிலைகளை 
யும்‌ வேறுபடுத்திக்கூறும்‌ பொருட்டு புதிய 
ஏற்பாட்டில்‌ வேறுபட்ட சொற்கள்‌ பயன்ப 
டுத்தப்பட்டுள்ளன. வெளிப்படுத்துதல்‌, 
காட்சியளித்தல்‌, அறிவித்தல்‌, விளக்குதல்‌, 
காட்டுதல்‌, வெனிப்படையாகப்‌ பேசுதல்‌, 
அப்போஸ்தலர்‌ எடுத்துரைத்தல்‌, போதித்‌ 
தல்‌ போன்றவையாகும்‌ அச்சொற்கள்‌. இக்க 


பாட்டை 


900 


ருத்துக்கள்‌ அனைத்தும்‌ புதிய ஏற்பாட்டு 
பல்வேறு நூற்களில்‌ காணக்கிடக்கன்றன. 


1. ஒதீதமைப்பு நற்செய்திகளும்‌ அப்‌ 
போஸ்தலர்‌ பணியும்‌: - 

அ. இயேசு கிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு:- 

1. நிகழ்ச்சிகள்‌ வழி வெளிப்பாடு:- 
பழைய ஏற்பாட்டில்‌ இறைவனின்‌ மீட்புத்‌ 
திட்டம்‌ பற்றிய அறிவு மறைத்தே வைக்கப்‌ 
பட்டிருந்தது. அதன்‌ இறுதி நிறைவு வாக்க 
ளிக்கப்பட்டிருந்தாலும்‌ அடையாளங்கள்‌ 
வழியே அளிக்கப்பட்டது. இத்திரையைக்‌ 
கிழித்து, ஐயம்‌ அனைத்தையும்‌ களைந்தெறி 
வது கிறிஸ்து என்னும்‌ நிகழ்ச்சியாகும்‌. 
இயேசுவின்‌ மரணத்தினாலும்‌ உயிர்ப்பினா 
லும்‌ உச்சநிலை அடைந்த அவருடைய வர 
லாற்று முடிவு வரலாற்றில்‌ நிறைவேறும்‌ 
வாக்குறுதியின்‌ உண்மையான உட்பொ 
ருளை எடுத்துரைக்கன்றது. 


2. வார்த்தை வழி வெளிப்பாடு:- இயேசு 
தம்‌ செயல்களுடையவும்‌ வாழ்வினுடைய 
வும்‌ மறையொருளை வார்த்தைவழி மக்க 
ளுக்கு எடுத்துரைக்காவிடில்‌, நிகழ்ச்சிவழி 
வந்த வெளிப்பாடு புரியாத 'ஒரு புதிராகவே 
இருந்திருக்கும்‌. விண்ணரசு பற்றிய உவமை 
களில்‌ ''உலகம்‌ தோன்றியது முதல்‌ மறைந்‌ 
துள்ளதை'' வெளியாக்குகின்றார்‌ (மத்‌ 13: 
35]. அவர்‌ தம்‌ போதகங்களை அடையாளங்‌ 
கனிலேயே மக்கள்‌ கூட்டத்திற்கு மறைந்த 
ருந்தாலும்‌ விண்ணாசைப்பற்றித தம்‌ சீடராக 
ளுக்குத்‌ தெளிவாக விவரிக்கின்றார்‌ (மாற்‌ 
2:11) மத்‌ 13:10; லூக்‌ 8:9). மீட்புத்‌ திட்டத்தின்‌ 
இறுதிநிலையே விண்ணரசாகும்‌. மனுமகன்‌ 
பாடுபடவும்‌, கொலையுண்டு மூன்றாம்‌ 
நாள்‌ உயிர்த்தெழவும்‌ வேண்டும்‌ (மத்‌ 16:21; 
மாற்‌ 8:31-33; லூக்‌ 9:22) என்பதை எடுத்து 
ரைக்கும்போது மறைநூலில்‌ கூறியிருப்ப 
வைகளின்‌ உட்பொருளை வெளிப்படுத்து 
இன்றார்‌. அவர்‌ வழியாக வெளிப்பாடு தண்‌ 
முழுமை நோக்கிச்‌ செல்கின்றது. ''வெளிப்‌ 
படாதபடி ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. 
வெளியாகாதபடி மறைந்திருப்பதும்‌ ஒன்று 
மில்லை"? (மாற்‌ 4:22; லூக்‌ 4:17). 


901 


3. இயேசுவழி வெளிப்பாடு:- இயேசுவின்‌ 
போதனைகளிலும்‌ போதனை வழியாகவும்‌, 
அவருடைய வாழ்க்கை நிகழசசிகள்‌ வாயி 
மாகவும்‌ அவரில்‌ நிறைவு பெற்ற வெளிப்‌ 
பாட்டை மக்கள்‌ காண இயலும்‌. இயேசு 
தாம்‌ எடுத்துரைத்த விண்ணரசையும்‌ மீட்பை 
யும்‌ தம்மிலே கொண்டிருந்தது மட்டுமல்ல, 
அவரே இறைவனின்‌ உயிருள்ள வெளிப்பா 
டும்‌ ஆவார்‌. உயிருள்ள இறைவனின்‌ மக 
னாக இருப்பதால்‌ (மத்‌ 66:16) அவர்‌ மட்‌ 
டுமே தந்தையை அறிவார்‌. அவருக்கே தந்‌ 
தையை வெளிப்படுத்தும்‌ ஆற்றலுமுண்டு 
(மத்‌ 11:87; யோவா 1:18; 3:55; 17:89; 
10:14-15). இது ஒருபுறமிருக்க, ஊனும்‌ இரத்‌ 
கமழும்‌ அறிந்துகொள்ள இயலாத அளவு 
அவருடைய ஆளுமையின்‌ மறைபொருள்‌ 
உள்ளது. அதைத்‌ தநகை வெளிப்படுத்தினா 
லன்றி தெரிந்துகொள்ள முடியாது (மத்‌ 15: 
17]. இவ்வெளிப்பாடு ஞானிகளுக்கும்‌ 
விவேகிகளுக்கும்‌ மறைக்கப்பட்டு சிறுவ 
ருக்க மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது (மத்‌ 
11:25; லூக்‌ 10:21-22). பழைய ஏற்பாட்டில்‌ 
காண இயலாத தந்தைக்கும்‌ மகனுக்கும்‌ 
இடையேயுள்ள இத்தகைய நெருங்கிய 
உறவே இயேசு அறிவித்த வெளிப்பாட்டில்‌ 
உச்சநிலை அடைகிறது. இயேசு தாம்‌ துன்‌ 
புற வந்த மனுமகன்‌ என வெளிப்படுத்துகின்‌ 
றார்‌ (மாற 8:41 தொர, உயிர்த்தபின்னர்கூட 
இயேக தம்‌ மாட்சியின்‌ முழுமையில்‌ 


தம்மை உலகிற்குக்‌ காட்டவில்லை. 


ஆ. வாய்மொழி வந்த வெளிப்பாடு: - 

1) இருச்சபையில்‌ வெளிப்பாடு:- இயேசு 
வின்‌ செயல்களையும்‌ சொற்களையும்‌ ஒருசி 
லரே அறிந்திருந்தனர்‌. அறிந்தவர்களிலும்‌ 
வெகுசிலரே அவரில்‌ நம்பிக்கை கொண்டு 
அவருடைய சடராயினர்‌. ஆனால்‌ அவர்‌ 
அறிவித்த வெளிப்பாடு உலக முழுமைக்கும்‌ 
உரியது. எனவேதான்‌ இயேசு தமது அப்‌ 
போஸ்தலர்களுக்கு அறிவித்ததோடு பிறமக்‌ 
களுக்கும்‌ அவர்கள்‌ அறிவிக்க வேண்டுமெ 
னப்‌ பணிக்கின்றார்‌ (மத்‌ 19:26 தொ). அவர்‌ 
கள்‌ உலகெங்கும்போய்‌ படைப்பிற்கெல்‌ 
லாம்‌ நற்செய்தியை அறிவிப்பர்‌ (மத 28:19 
தொ; மாற்‌ 16:15). அவர்‌ உயிர்த்தபின்‌ அவர்க 


(இறை வெளிப்பாடு [சகொடர்சசி)] 


ளைத்‌ தம்சாட்சிகளாக்குகின்றார்‌ (௮.ப. 1287. 
அவரைக்‌ கண்டோம்‌, அவருடைய வார்த்‌ 
கைகளைக்‌ கேட்டோம்‌ என்ற அளவில்‌ மட்‌ 
டும்‌ அவர்கள்‌ அவருக்குச சான்று பகர 
வில்லை. அவருடைய சொற்களையும்‌, 
செயல்களையும்‌ எடுத்துரைக்கும்‌ ஆற்றலும்‌ 
பெற்றிருந்தனர்‌. உங்களுக்கு செவிசாய்ப்ப 
வன்‌ எனக்கு செவி சாய்கிறான்‌ (லூக்‌ 10:16) 
என்று கூறி அவர்களுடைய சான்றை உறுதிப்‌ 
படுத்துகன்றார்‌. உலக வரலாற்றில்‌ எவ்வாறு 
இயேசுவின்‌ வெளிப்பாடு நுழைந்தது என்‌ 
பதை அப்போஸ்தலர்‌ பணி நன்கு விளக்கு 
இன்றது. இறைவார்த்தை எருசலேமிலிருந்து 
உலதன்‌ கடையெல்லை வரை பரவுகின்றது. 
திருமறையின்‌ பணி, அப்போஸ்தலர்‌ பணி 
யின்‌ தொடர்ச்சி, பரிசுத்த ஆவியின்‌ வருகை 
முதல்‌ உலகின்‌ இறுதி நாள்‌ வரைக்‌ தொட 
ரும்‌ பணி இது. 


2) தாய ஆவியின்‌ வெளிப்பாடும்‌ செய 
லும்‌:- திருச்சபையில்‌ அறிவிக்கப்பட்ட 
வெளிப்பாடு, தூய ஆவியின்‌ செயல்‌ இவற்‌ 
றின்‌ தொடர்பு பற்றி அப்போஸ்தலர்‌ பணி 
எடுத்துரைக்கின்றது. ஐம்பகாம்நாள்‌ முதல்‌ 
இருச்சபைக்குக்‌ தூய ஆவி அளிக்கப்படுகின்‌ 
அப்போஸ்கலர்களின்‌ சான்றுபற்றி 
அறுதியிட்டுக்கூறத்‌ துணைபுரிந்தவர்‌ அவரே 
(அ.ப. 18:2; 2:1-81). அவருடைய ஒளியால்‌ 
திருநூலின்‌ முழுப்‌ பொருளையும்‌ கிறிஸ்து 
வின்‌ இவ்வுலக வாழ்வின்‌ பொருளையும்‌ 
கண்டுணர்வர்‌ அப்போஸ்தலர்‌. இவ்விரு 
(திருநூல்‌, கிறிஸ்துவின்‌ வாழ்வு) கோணங்க 
ளின்று அவர்கள்‌ அவருக்குச்‌ சான்று பகர்வர்‌ 
(அஃப்‌. 2:22-41). இவ்வாறு மக்களுக்கு எடுத்‌ 
துரைக்கப்பட்ட வெளிப்பாட்டை ஆவிக்குப்‌ 
பணிவோர்‌ விசுவாசத்துடன்‌ பெறுவர்‌. இரு 
முழுக்குவழி மீட்புப்‌ பாதையில்‌ நுழைவர்‌ 
(2:41-47). 


றார்‌. 


இ. வெளிப்பாட்டின்‌ முழுமையை 
நோக்க: - இயேசுவினால்‌ ஆரம்பிக்கப்பட்டு, 
அப்போஸ்தலர்களாலும்‌ திருச்சபையாலும்‌ 
போதிக்கப்பட்ட வெளிப்பாடு இன்னும்‌ 
அடையாளங்களால்‌ மறைத்து வைக்கப்பட்‌ 
டிருப்பதால்‌ நிறைவடையவிலலை. ஆனால்‌ 


சஸ்‌ 


இறை வெனிப்பாடு [ தொட-ர்சசி] 


இக்குறைபட்ட வெளிப்பாடு வரலாற்றின்‌ 
இறுதியில்‌ வரவிருக்னெற முழமையான 
வெளிப்பாட்டை முன்னறிவிக்கின்றது. மனு 
மகன்‌ தன்‌ மாட்சிமையோடு தம்மை 
வெளிப்படுத்துவார்‌ (லூக்‌ 17:30; மாற்‌ 13:2-6; 
மத்‌ 24:30). "இப்போதைய உலகிலிருந்து 
“வரவிருக்கின்ற உலதிற்குள்‌'' மக்கள்‌ 
கடத்து செல்லுவார்‌. 


2. அப்போஸ்தல ம்டல்கள்‌:- 

௮. இயேசுகிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு:- 

1) மீட்பின்‌ வெளிப்பாடு:- அப்போஸ்த 
லர்களின்‌ மடல்களில்‌ இயேசுவின்‌ சொற்க 
ளைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ அதிகம்‌ காணப்ப 
டாவிடினும்‌ அவருடைய மரணமும்‌ உயிர்ப்‌ 
பும்‌ அவற்றின்‌ மையமாக அமைந்துள்ளன. 
இந்நிகழ்ச்சிகள்‌ வழியாக இஸ்ராயேலருக்கு 
வாக்களிக்கப்பட்ட மீட்பு வெளிப்படுத்தப்ப 
டுகன்றது. உலகம்‌ தோன்றுமுன்னே முன்ன 
றிவிக்கப்பெற்ற மாசுமறுவற்ற செம்மறியாம்‌ 
கிறிஸ்து இந்த இறுதிக்காலத்தில்‌ நமக்காக 
வெளிப்படுத்தப்பட்டார்‌ (1 பேதுரு 1:20). 
தம்மைத்தாமே பலியிட்டு, பாவங்களைப்‌ 
போக்க ஒரே முறை உலகில்‌ தோனறினார்‌ 
(எபி 9:26). நம்‌ மீட்பராம்‌ இயேசுகிறிஸ்து 
உலகிற்குப்‌ பிரசன்னமானதால்‌ இறையருள்‌ 
வெளிப்படையாயிற்று (2 திமோ 1:10). இருச்‌ 
சட்டமும்‌ இறைவாக்கினரும்‌ முன்னறிவித்த 
திருவருட்செயல்முறை அவரில்‌ வெளியாக்‌ 
கப்பட்டுள்ளது (உரோ 3:21; 1:17). தலை 
முறை தலைமுறையாக மறைவாயிருந்த 
இறைத்திட்டம்‌ அவரில்‌ வெளிப்பட்டது 
(உரோ 16:26; கொலோ 1:26; 1 தமோ 3:16). 
தலைமை ஏற்போருக்கும்‌ அதிகாரம்‌ தாங்கு 
வோருக்கும்‌ வெளிப்படுத்தியுள்ளது 
போலவே (எபே 3:10), இறைவன்‌ தம்‌ 
இருவளத்தின்‌ மறைவான திட்டத்தை நமக்கு 
அறிவித்தார்‌ (எபே 1:9). இதுவே மீட்புத்‌ 
திட்டத்தின்‌ இறுதியான மறைபொருளாகும்‌. 


2) இறைமறையுண்மையின்‌ வெளிப்பாட்‌- 
இறிஸ்துவில்‌ வெளிப்படுத்தப்பட்டது மீட்பு 


வரலாறு மட்டுமன்று, இறைவனே அவரில்‌ : 


வெளிப்படுத்தப்பட்டார்‌. படைப்பு அவரு 


902 


டைய கட்புலனாகா நிறைவின்‌ முதல்‌ 
வெளிப்பாடு. ஆயினும்‌ பாவிகளான மக்களி 
னம்‌ அதை விரைவில்‌ மறந்துவிட்டது 
(உரோ 1:19 தொர. எனவே பழைய ஏற்பாடு 
அவருடைய மாட்சி பற்றிய வெளிப்‌ 
பாட்டை ஓரளவே கொணர்ந்தது. இறுதி 
யாக “'இறிஸ்துவின்‌ முகத்தில்‌ இறைமாட்சி 
மையின்‌ அறிவொளி மிளிரும்படி செய்கின்‌ 
றார்‌ இறைவன்‌ (2 கொரி 4:6). இவ்வாறு 
ஏச 40:5-இல்‌ கூறியுள்ள இறைவாக்கு நிறை 
வுறச்‌ செய்கின்றார்‌. அவருடைய செயலி 
லும்‌, அவருடைய ஆன்‌ தன்மையிலும்‌ 
விளங்கிய, கிறிஸ்து என்பவரின்‌ ஆழ்ந்த 
பொருள்‌ இதுவே. 


ஆ. அறிவிக்கப்பட்ட  வெளிப்பாடு:- 
வெளிப்படுத்தப்பட்டவை அனைத்தையும்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ சுய ஆற்றலால்‌ 
புரிந்துக்கொள்ள இயலவில்லை. ஆனால்‌ 
அவற்றைப்‌ புரிந்துகொள்ள உள்ளொளியூட்‌ 
டும்‌ அறிவுத்திறன்‌ அவர்களுக்கு அளிக்கப்‌ 
பட்டது (மத்‌ 16:17). மகனைப்‌ பவுலுக்கு 
வெளிப்படுத்த தந்‌ைத திருவுளங்ககொண்ட 
போது இயேசு கிறிஸ்து அருளிய இருவெ 
ளிப்பாட்டின்‌ வாயிலாக நற்செய்தியைப்‌ 
பெறுகின்றார்‌ பவுல்‌ (கலா 1:12.16). எல்லா 
வற்றையும்‌ ஊடுருவிக்‌ காண்கின்ற, ஏன்‌ 
இறைவனின்‌ உள்ளத்தின்‌ ஆழத்தையுங்கூ 
டக்‌ காண்கின்ற ஆவியானவர்‌ உண்மை 
ஞானமாகிய சிலுவையின்‌ மறைபொருளை 
அவருக்கு உணர்த்தினார்‌ (1 கொரி 2:10). 
தேவ ஆவியினவழியாகக கிறிஸ்துவின்‌ 


மறைபொருள்‌ அப்போஸ்தலர்களுக்கும்‌ 
இறைவாக்கினருக்கும்‌ அறிவிக்கப்பட்டது 
போல இவருக்கும்‌ அறிவிக்கப்பட்டது 


(எபே பீபி தொ). எனவேதான்‌ அப்போஸ்த 
வர்‌ அறிவித்த நற்செய்தி மனிதனின்‌ சிந்த 
னையில்‌ உருவான கட்டுக்கனதையன்று (கலா 
1:11). அது ''விசுவசிக்கும்‌ ஒவ்வொருவருக்‌ 
கும்‌ மீட்பனிப்பதற்கு கடவுளின்‌ வல்லமை 
யாய்‌ உள்ளது '' (உரோ 1:16). நற்செய்தியின்‌ 
மறைபொருளை எடுத்துரைக்கும்‌ போது 
(எபே 6:19) பவுல்‌, ஊழுழியாக மறைத்து 
வைக்கப்பட்டிருந்து இப்போது வெளிப்ப 
படுத்தப்பட்ட மறைபொருளான திட்டத்தை 


903 


எல்லோருக்கும்‌ எடுத்துனரக்கினறார்‌ (3:9 
தொ). மீட்பை உறுதியளிக்கும்‌ விசவாசத்‌ 
திற்கு இட்டுச்‌ செல்லும்‌ இறைவெளிப்‌ 
பாட்டை எடுத்துரைப்பகே அப்போஸ்தலப்‌ 
போதகத்தின்‌ தன்மையாகும்‌. 


இ. முழ வெளிப்பாட்டை நோக்கி:- விசு 
வாசத்தின்‌ முதன்மை ஒரு குறிப்பிட்ட காலத்‌ 
திற்கு மட்டுமே நிலைத்திருக்கும்‌. இயேசு 
வின்‌ இவ்வுலக வாழ்வில்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்ட இறைவனின்‌ அன்பை அடிப்படையா 
கக்‌ கொண்டிருக்கின்றது (இத்‌ 3:4). இயேக 
ஏற்கெனவே கம்‌ மாட்கினமையை அடைந்து 
விட்டாலும்‌ இது தொடர்ந்து நடைபெறுகி 
றது. மகத்துவமிக்க இறைவனும்‌, நம்‌ 
மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மாட்சிமை 
யில்‌ பிரசன்னமாகும்போது”* (இத்‌ 2:10; லூக்‌ 
17:30) இது முடிவனடயும்‌. இயேசுவின்‌ 
இந்த வெளிப்பாடு (1 பேதுரு 1:7-13) 
தலைமை ஆயரின்‌ இந்தக்‌ தோற்றம்‌ [2524] 
கிறிஸ்தவ நம்பிக்கையின்‌ பொருளாகிறது (2 
தெச 1:7; 1 கொரி 1:7; இத்‌ 2:13). நம்முடைய 
உயிராகிய கிறிஸ்து கோன்றும்பொழுது 
நாமும்‌ அவரோடு மாட்சிமையில்‌ கோன்று 
வோம்‌ (கொலோ ஏமி). நம்மோடு, இக்க 
கைய மகிமையுடன்‌ கடவுளுடைய மக்கள்‌ 
வெளிப்பட வேண்டுமென்று படைப்ப 
னைத்துமே ஏக்கக்தோடு எதிர்‌ தோக்கியிருக்‌ 
இன்றது (உரோ 8:19-23/. விசுவாச வாழ்வுக்‌ 
குப்‌ பதிலாக அவரை முகமுகமாய்க காணும்‌ 
பேறுபெறும்‌ (1 கொரி 13:12; 2 கொரி 5:7) 
விவரிக்க இயலா ஒப்பற்ற நிகழ்ச்சியாகும்‌ 
அது. 


3. புனித யோவான்‌ 

யோவானின்‌ நூல்களில்‌ வெளிப்பாட்டின்‌ 
கருத்து '*காட்டினார்‌'' அல்லது ''வெளிப்ப 
டுத்தினார்‌'' என்ற சொலலாலேயே குறிக்கப்‌ 
பட்டிருக்கின்றது. ஆயினும்‌ வெளிப்பாடு 
பற்றிய கருத்துக்களை நூல்களின்‌ எல்லா 
பகுதிகளிலும்‌ காணலாம்‌. 


அ) இயேசு கிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு: - 


1) இயேசுவின்‌ காணக்கூடிய வெளிப்‌ 
பாடு:- மனுவுருவெடுத்த இறைமகன்‌ இயே 


இறை வெளிப்பாடு [தொடர்ச்சி] 


சுவின்‌ ஆளுமை வெளிப்பாட்டின்‌ மைய 
மாக அமைத்துள்ளது. ''அவர்‌ இஸ்ராயேல 
ருக்கு வெளிப்படும்‌ பொருட்டே திருமு 
முக்கு யோவான்‌ சாட்சியம்‌ பகர்ந்தார்‌'' 
(யோவா 1:31). அதன்‌ பயனாக "அவர்‌ 
தோனறினார்‌'' (1 யோவா 3:0-8), அதாவது 
புலன்களால்‌ தொட்டுணரும்‌ பொருளாக 
மாறினார்‌. அவருடைய சாகோதார்‌ விரும்பி 
யதுபோல பொது மக்கள்‌ கவனத்தைக்‌ கவ 
ரும்‌ (யோவா 7:4) வெளிப்பாடு அன்று 
அவர்‌ கொடுத்த வெளிப்பாடு. மாறாக, ஓர 
ளவு இரகசியமான, முரண்பாடான, புசிந்‌ 
துக்கொள்ள இயலாக வெளிப்பாடு, சிலு 
வையில்‌ உயர்த்தப்படுதலில்‌ முடிவடைந்த 
வெளிப்பாடு (12:22); பாவங்களளைப்‌ போக்க 
வும்‌ அலகையின்‌ செயல்களைத்‌ தொலைக்க 
வும்‌ வந்த வெளிப்பாடு (1 யோவா 3:5-8]). 
தாம்‌ உயிர்த்த பின்னரே கம்‌ சீடர்களை 
உறுதிப்படுத்தும்‌ பொருட்டு தம்‌ மாட்சிமை 
யக்‌ காட்டினார்‌ (யோவா 21:1-14). 


2) இயேசு கிறிஸ்துவில்‌ இனறமாட்சிமை 
யின்‌ வெளிப்பாடு: - 


புலனுக்குட்பட்ட இயேசுவின்‌ கோற்றத்‌ 
தில்‌ யாவும்‌ கடந்த பொருள்‌ பொதிந்திருந்‌ 
தது. இனறவன்‌ மக்களுக்களித்த கலைசிறந்த 
வெளிப்பாடு இதுவே. இயேசுவின்‌ சொற்‌ 
கள்‌ வாயிலாக வெளிப்பாடு அளிக்கப்பட்‌ 
டது. இனறவனைக்‌ கண்ட இறைமகன்‌ 
(யோவா 1:18) இனறைமாட்சுமையை முத 
லில்‌ மறைமுகமாகவும்‌, பின்‌ தம்‌ இறுதி 
உணவினபோது தெளிவாகவும்‌ எடுத்துரைக்‌ 
கின்றார்‌ (16:19). அவருடைய செயல்கள்‌ 
வழியும்‌ வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. 
மக்கள்‌ அவரில்‌ விசுவாசம்கொள்ளும்‌ 
பொருட்டு அவர்‌ செய்த அருஞ்செயல்கள்‌ 
அவருடைய மாட்சிைமையை எடுத்துரைக்‌ 
கும்‌ அனடையாளங்களாயிருந்தன (2:11). தத 
தையிடமிருந்து அவர்‌ பெற்ற மாட்சிமை 
ஒரே பேறான அவருக்கு ஏற்ற மாட்சிமையே 
(1:14). இவ்விரு (போதனை, அருஞ்செயல்‌ 
கள்‌) முறைகளில்‌ அவர்‌ தந்தையின்‌ பெயரை 
மக்களுக்கு வேளிப்படுத்தினார்‌ (17:6). அதா 
வது தந்தையின்‌ தன்மையை வெளிப்படுத்து 


இறை வெணிப்பாடு [தொடர்ச்ச] 


னார்‌. அது பழைய ஏற்பாட்டு வெளிப்பாட்‌ 
டனைத்தின்‌ சிகரமாய்‌ அமைந்தது (1:17). 
வாழ்வளிக்கும்‌ வார்த்தையைக்‌ கணடு, 
கேட்டு, தொட்டுணர்ந்த நற்செய்தியாளர்‌ (1 
யோவா 1:1) இயேகவில்‌ உயிர்‌ வெளிப்படுத்‌ 
கப்பட்டது (1:2), இயேசுவில்‌ இறைவன்‌ 
நம்மீது வைத்த அன்பு வெளிப்படுத்தப்பட்‌ 
டது (2:98) என்று தனது அனுபவத்தின்‌ 
பொருளைச்‌ சுருக்கமாகத்‌ தருகிறார்‌. 


ஆ) போதிக்கப்பட்ட வெளிப்பாடு: - 


இயேசு கிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு 
அனைத்து மக்களாலும்‌ ஏற்றுக்கொள்ளப்ப 
டவில்லை. அவளை ஒரு சிலரே அறிந்திருந்த 
தால்‌ மட்டும்‌ இது நிகழவில்லை. அவரை 
ஏற்றல்‌ என்பது ஒரு தனி அருள்‌ ஆகும்‌. 
"என்னை அனுப்பிய தந்த ஈர்த்தாலோ 
மிய எவனும்‌ என்னிடம்‌ வர இயலாது" 
(யோவா 6:44]. எனவேதான்‌ ''கடவுளிடமி 
ருந்து கற்றுக்‌ கொள்பவர்‌'* (6:45) சிலரே, 
பலா ஒளியை வெறுத்து இருளை விரும்பி 
னர்‌ (3:19). ஏனெனில்‌ அவர்கள்‌ பொல்லாத 
தலைமுறையைச்‌ சார்ந்தவர்கள்‌. எனவே 
தான்‌ உலகிலிருந்து பிரித்து, தந்தை இயேசு 
வுக்கு அளித்தவர்களுக்கு மட்டுமே தந்தை 
யின்‌ பெயரை வெளிப்படுத்துகினதார்‌ 
(17:6). தந்தையின்‌ பெயரை யாருக்கு 
வெளிப்படுத்தனாரோ அவர்களிடம்‌ தமக்‌ 
குச சான்று பகரும்‌ பணியையும்‌ ஒப்படைக்‌ 
இன்றார்‌ /16:27). இப்பணி மிகவும்‌ கடினமா 
னது. இப்பணியை நிறைவேற்ற இயேசுவின்‌ 
சொற்களையும்‌ செயல்களையும்‌ பற்றிய 
ஆழ்ந்த அறிவு தேவை. ஆகவேதான்‌ அவர்‌ 
இவ்வுலகை விட்டுச்‌ சென்றபின்‌ நிறையுண்‌ 
மையை நோக்கி வழி நடத்தும்‌ ஆவியான 
்‌்‌ வரை அவர்களுக்கு அனுப்புவார்‌ (16:12 
தொ). மக்கள்‌ அனைவரும்‌ விசுவாசித்து 
வாழ்வு பெறும்‌ பொருட்டு இயேசு கிறிஸ்து 
வின்‌ வெளிப்பாட்டை அப்போஸ்தலாக 
ஸின்‌ சான்று ஆவியின்‌ துணையுடன்‌ எடுத்து 
ரைத்தது. ''உயிர்‌ வெளிப்படுத்தப்பட்டது 
அதனை நாங்கள்‌ கண்டோம்‌. அதற்குச்‌ 
சான்று பகர்கின்றோம்‌'' (1 யோவா 1:28). 
''தந்தை தம்‌ மகனை உலகில்‌ மீட்பராக 


904 


அனுப்பினாரென்று கண்டோம்‌; அதற்குச்‌ 
சான்று பகர்கின்றோம்‌'" (4:15). இந்தச்‌ சாட்‌ 
சியை ஏற்பதால்‌ முதல்‌ சாட்சிகளைப்‌ 
போல்‌, ஓவ்வொருவரும்‌'' பரம தந்தையோ 
டும்‌ அவர்‌ மகன்‌ இயேசு கிறிஸ்துவோடும்‌ 
உள்ள நட்புறவில்‌'' (1:3 தொ) பங்குகொள்ள 
இயலும்‌. 
இ) முழு வெளிப்பாட்டை நோக்க: - 


இறைமாட்சிமை விசுவாசத்தின்‌ வாயிலா 
கத்தான்‌ இன்னும்‌ சிந்திக்கப்பெறுகின்றது. 
இச்சிந்களை ஊனுருவான வார்த்தையிலும்‌, 
வார்க்தை வழியும்தான்‌ நடைபெறுகின்றது. 
மனிதன்‌ இறைவனில்‌ வாழ்கின்றான்‌. 
ஆனால்‌ அவன்‌ தன்னிறைவை இன்னும்‌ 
அடையவில்லை. '*இப்போது நாம்‌ இறை 
மக்களாயிருக்கிறோம்‌. இணி எத்தன்மைய 
ராய்‌ இருப்போம்‌ என்பது இன்னும்‌ வெளிப்‌ 
படவில்லை". அவரது வருகையின்போது 
அவருடைய மாட்சியில்‌ தம்மைக்‌ கிறிஸ்து 
வெளிப்படுத்தும்‌ நாள்‌ வரும்‌ (2:28). அப்‌ 
போது அவரோடு நாமும்‌ வெளிப்படுத்தப்ப 
டுவோம்‌. "அவரைப்‌ போலவே நாமும்‌ 
இருப்போம்‌. ஏனெனில்‌ அவர்‌ இருப்பது 
போல்‌ அவரைக்‌ காண்போம்‌ (3:2). கிறிஸ்‌ 
தவ நம்பிக்கையின்‌ பொருள்‌ இத்தகையதே. 


சீ. திருவெளிப்பாடு: - 


யோவானின்‌ திருவெளிப்பாடு நூல்‌ உண்‌ 
மையிலேயே ஒரு வெளிப்பாடாகும்‌ (திரு 
வெனி 1:1). இயேசுவின்‌ இவ்வுலக வாழ்வு 
பற்றி இந்தால்‌ கூறுவதில்லை. மாறாக இருச்ச 
பையின்‌ உலக வரலாற்றையும்‌ முன்னுரை 
யாகக்‌ கொண்ட அவருடைய இறுதி வெளிப்‌ 
பாடு பற்றியே கூறுகின்றது. கிறிஸ்தவ 
இறைவாக்கு வடிவம்‌ என்ற அளவில்‌ (1:3) 
கிறிஸ்துவின்‌ பாடுகள்‌, உயிர்ப்பு ஆகியவற்‌ 
றின்‌ வழிவந்த மீட்பு பற்றிய செய்தியையும்‌ 
கொண்டுள்ளது. இக்கோணத்திலிருந்து காட்‌ 
சியாளர்‌ பழைய இறைவாக்கு தூல்களுக்குத்‌ 
திருந்திய பொருள்‌ (5:1; 10:8 தொ) அளிக்க 
றார்‌. இவ்விறைவாக்குகளுக்கு விளக்கம்‌ 
அளிக்கும்‌ திறவுகோலைக்‌ கொண்டிருப்ப 
தால்‌, அதைப்‌ பயன்படுத்து கிறிஸ்து என்‌ 


905 


னும்‌ மறைபொருளை அவருடைய பிறப்பி 
லிருந்தே விளக்கிக்‌ காட்டுகின்றார்‌ (12:5). 
சிலுவையில்‌ அடைந்த மரணம்‌ பற்றியும்‌ 
(1:18; 5:6), மாட்சியில்‌ அவர்‌ தோன்றும்‌ 
நாள்‌ பற்றியும்‌ (19:11-16) எடுத்துரைக்கிறார்‌. 
திருச்சபை ஏங்கி எதிர்‌ நோக்கியிருக்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ வருகை எனும்‌ இந்த இறுதி 
நாள்‌ நிகழ்ச்சியில்‌ (22:17) யோவானுடைய 
சான்றின்‌ தாக்கம்‌ அடங்கியிருக்கிறது. 


யோவானின்‌ திருவெளிப்பாடு இரண்டு 
உறுதியான இறைவெளிப்பாடுகளிலிருந்து 
எழுகின்றது. ஒன்று வேதாகமம்‌ எடுத்துரைப்‌ 
பவை. மற்றொன்று அவற்றை நிறைவு செய்‌ 
யும்‌ கிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு. இவ்விரண்‌ 
டையும்‌ ஒன்றுக்கொன்று ஒளியூட்டும்‌ விசு 
வாசத்தின்‌ அறிவுச்‌ சுனைகளாகக்‌ கொண்டு 
நூலாசிரியர்‌ இறுதி நிறைவளிக்கின்றார்‌. உல 
இன்‌ மீதும்‌ சாத்தான்‌ மீதும்‌ இறைச்சக்தி 
வெற்றிக்கொள்ள, வேதகலாபனை ஒரு 
முரண்பாடான வழியென்பதை இத்நரலிலி 
ருந்து திருச்சபை தெளிவாகக்‌ கண்டுணரக்கூ 
டும்‌. விண்ணக யெருசலேம்‌ பற்றிய முழு 
வெளிப்பாட்டிற்காகக்‌ காத்திருக்கும்‌ இறிஸ்த 
வர்கள்‌ (22:22) துன்பங்களின்‌ மத்தியில்‌ விசு 
வாசத்தின்வழி அதைக்‌ காண முடிறெது. 
இவ்வாறு “நேற்றும்‌ இன்றும்‌, என்றுமே 
மாறாத இயேசு கிறிஸ்து (எபி 13:8)வின்‌ 
வெளிப்பாடு உலக வரலாற்றை அதன்‌ 
தொடக்க முதல்‌ இறுதிவரை ஒளிர்விக்கன்‌ 
றது. 


இன்னாசியார்‌ எழுதிய திருமுகங்கள்‌ (£௪. 
STLES OF IGNATIUS } 

சரியாவிலுள்ள அந்தியோக்கு ஆயர்‌ இன்‌ 
னாசியார்‌. இ.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
தாம்‌ உரோமைக்குக்‌ கொலைக்‌ கைதியாக 
எடுத்துச்‌ செல்லப்பட்டபோது ஏழு இருமு 
கங்களை எழுதினார்‌. சிமிர்னாவிலிருந்து 
எபேசு, மகீனேசியா, இராலெஸ்‌, உரோமை 
ஆகிய இடங்களிலுள்ள சபைகளுக்கும்‌ 
துரோவாவிலிருந்து பிலதெல்பியா, 
சிமிர்னா சபைகளுக்கும்‌, போலிகார்ப்பு என்‌ 
னும்‌ சிமிர்னா ஆயருக்கும்‌ எழுதினார்‌. இந்‌ 
தத திருமுகங்களில்‌ காணப்படும்‌ முக்கிய 


இன்னாசி யார்‌ இழமுகங்கள்‌ 


செய்தி என்னவென்றால்‌, கிறிஸ்துவுக்காக 
தாம்‌ படும்‌ துன்பம்‌ மிகவும்‌ சிறந்தது என்ப 
தாகும்‌. இந்தத்‌ திருமுகங்களை எழுதியவரா 
கிய இன்னாசியார்‌, பல இன்னல்கள்‌ பட்ட 
பின்‌ கொலையாவதற்காகவே உரோமைக்கு 
கைதியாகப்‌ போகிறார்‌. ஆதித்‌ திருச்சபைக்கு 
வேதகலாபனைகளின்‌ காரணமாக பயங்கர 
மான சோதனைக்காலம்‌ ஆரம்பமானது. 
வேதகலாபனைகள்‌ குறிப்பாக உரோமைய 
மன்னர்களால்‌ ஏற்பட்டது. இத்திருமுகங்கள்‌ 
திருச்சபைத்‌ தந்தையர்களின்‌ இலக்கியத்தில்‌ 
ஒரு முக்கிய பாகமாகத்‌ திகழ்கிறது. இவை 
திரேசன்‌ காலத்தில்‌ (இ.பி. 94-117) எழுதப்‌ 
பட்டவை. சொற்றொடரிலும்‌, நடையிலும்‌, 
கருத்திலும்‌, சுட்டிக்காட்டல்களிலும்‌ இத்திரு 
முகங்கள்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ திருமுகங்களை 
ஒத்திருக்கின்றன. ஆசிரியர்‌ பவுலையும்‌ 
யோவானையும்‌ அறிந்திருக்கிறார்‌. இந்தத்‌ 
திருமுகங்களில்‌ தஇருச்சபையின்‌ நிர்வாக 
அமைப்புமுறை அழகாக விளக்கப்படுகி 
றது. ஆயர்‌ பதவியின்‌ அதிகாரத்தை வலிமை 
யாக ஆதரித்துப்‌ பேசுவதால்‌ இவை இறையி 
யல்‌ முக்கியத்துவம்‌ பெறுகின்றன. ஒரு 
ஆயரின்‌ பணிகள்‌ எவ்வாறு அமைய வேண்‌ 
டுமென இவை எடுத்துரைக்கின்றன. ஆய 
ரின்‌ பிரசன்னம்‌ அல்லது அனுமதியின்றி 
எந்த வழிப்பாட்டு நிறுவனத்திற்கும்‌ மதிப்‌ 
பில்லை. கிறிஸ்துவுக்குப்‌ பணிவது போல, 
ஆயருக்கு எல்லா விசுவாசிகளும்‌ பணிய 
வேண்டும்‌. இத்திருமுகங்கள்‌ குறிப்பாக ஆச 
யாவிலுள்ள திருச்சபைகளுக்கே எழுதப்பட்‌ 
டன; ஆசியத்‌ இருச்சபைகளில்‌ யூதர்களின்‌ 


பல சடங்கு முறைகள்‌ நுழைய ஆரம்பித்த . 


தால்‌ ஆயர்களின்‌ பணிகள்‌ விளக்கப்படுகின்‌ 
றன. தோசேத்திய பதிதத்திற்கு எதிராக " 
இயேசு கிறிஸ்துவின்‌ உண்மையான மனித ' 
உடல்‌ பற்றி சிந்தனைகளையும்‌ இத்திருமு 
கங்களில்‌ நாம்‌ காணலாம்‌. கத்தோலிக்கத்‌ 
திருச்சபை என்னும்‌ சொல்லை முதன்முத 
லில்‌ பயன்படுத்தியவர்‌ இவரே, இத்திருமு 
கங்கள்‌ நல்ல நடையில்‌ எழுதப்பட்டவை. 
அன்னாசியாரின்‌ உள்ளக்கருத்துக்களை 
அவை படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றன. 


இன்னொம்‌ 
இன்னோம்‌ (0M - மகன்களின்‌ பள்ளத்‌ 
தாக்கு] 

பென்யாமின்‌, யூதா கோத்திரங்களுக்கு 
இடையே எல்லையைக்‌ குறிக்கும்‌ எருசலே 
மின்‌ தெற்கே உள்ள ஆழமானப்‌ பள்ளத்‌ 
தாக்கு (யோசு 15:18; 18:16). எரே 19:2- 
இன்படி கர்சித்‌ வாயில்‌ அல்லது '' பானை 
ஓட்டு வாயில்‌'* நகரத்திலிருந்து இப்பள்ளத்‌ 
தாக்குக்கு  இட்டுச்சென்றது. இக்கால 
யாப்பா வாயிலுக்கு அருகிலுள்ள வாடி -ஏர்‌- 
ராபாபி என்பதுதான்‌ இப்பள்ளத்தாக்கு 
என்று பொதுவாக கருதப்படுகிறது. இது 
பழைய நகரத்தின்‌ மேற்கு மதிலுக்குக்‌ 8ழே 
வடக்கு தெற்காக பரவியிருக்கிறது. பிறகு 
கெதிரோன்‌ திசையில்‌ கிழக்குப்பக்கமாக கூர்‌ 
மையாக வளைந்திருக்கறது. இன்னோம்‌ 
என்ற பெயர்‌ தாவீது நகரத்தின்‌ கிழக்கே 
இரோப்போயோன்‌ கணவாய்க்கு முதலில்‌ 
சூட்டப்பட்டது என்பதற்கு ஒரு சில கூல 
ஆதாரங்கள்‌ இருக்கின்றன. முடியாட்சி 
காலத்தில்‌ வாடி-ஏர்‌-ராபாபிக்கு இப்பெயர்‌ 
மாற்றப்பட்டிருக்கலாம்‌ என்று அவைகள்‌ 
கூறுகின்றன. 


அரசர்‌, நாள்‌, எரோமியா ஆகமங்கள்‌ இப்‌ 
பள்ளத்தாக்கு கெதிரோனோடு சந்திக்கும்‌ 
இடத்திலுள்ள தோப்பேத்து என்றழைக்கும்‌ 
இடத்தில்‌ மோலக்கு, பாகால்‌ சிலைகளுக்கு 
.நோச்சையாக குழந்தைகளை எரித்து பவி 
கொடுப்பதையும்‌, அன்னிய கடவுளர்க 


த்‌ 


906 


ளுக்கு வழிபாடு செய்வதையும்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ குறிப்பிடுகின்றன (2 அர 23:10; 2 
நான்‌ 28:3; 33:6; எரே 32:25]. இவ்வாறு 
இன்னோம்‌ பள்ளத்தாக்கு கெட்ட பெயர்‌ 
பெற்று விளங்கியதால்தான்‌ ஏரேமியா பள்‌ 
ளத்தாக்கின்‌ சிலை வழிபாடுகளை கண்டித்த 
போது பெயர்‌ சொல்லாமல்‌ கண்டனம்‌ செய்‌ 
தார்‌ (எரே 2:23). இது ''பழிவாங்குநாளில்‌'' 
'படுகொலைப்‌ பள்ளத்தாக்கு" என்று 
அழைக்கப்படும்‌ என்று கூறுகிறார்‌. (எரே 
7:31-32; 19:5-6). இந்தமாதிரி எரித்து பலிகொ 
டுக்கும்‌ கண்ணோட்டமே “நெருப்பாலான 
நரகம்‌” என்ற கற்பனைக்கு வழி வகுத்தது 
(மத்‌ 5:22]. இரேக்கத்தில்‌ 'கேகன்னா' என்று 
அழைக்கப்படுகிறது. 'இன்னோம்‌ பள்ளத்‌ 
தாக்கு" நாடு கடத்தலுக்குப்பின்‌ யூதா, சியி 
யோன்‌ இவர்களின்‌ பழைய பகுதி முழுவ 
தும்‌ பெயேர்செபா வரையிலும்‌ உள்ள பகுதி 
யில்‌ பரவி அமைந்திருந்த குடியிருப்புக 
ளுக்கு வடக்கு எல்லையாக கொடுக்கப்படு 
றது (தெகெ 11:30). 


யூக, ஆதி கிறிஸ்தவர்களின்‌ கல்லரைகளை 
(ரோமையர்‌ காலத்திலிருந்து பைசாண்டியன்‌ 
காலம்‌ வரை உள்ளவைகள்‌) பள்ளத்தாக்கின்‌ 
தெற்கு பகுதியில்‌ மலைமுகடுகளில்‌ இன்‌ 
றும்‌ காணலாம்‌. அங்கு யூதாசின்‌ வெள்ளிக்‌ 
காககளுக்கு வாங்கிய 'குயவனின்‌ நிலம்‌” 
இருந்ததாக பாரம்பரியம்‌ கூறுகிறது. 


907 


rT 


ஈ இரண்டு எபிரேய வார்த்தைகளின்‌ மொழி 
பெயர்ப்பு. 

அ) ''போவதும்‌ வருவதுமாக இருப்பது" 
என்று பொருள்படும்‌ '*செபுஸ்‌'" என்ற 
சொல்‌. இவை ''உஸ்ஸ்‌'' என்று சத்தம்‌ 
எழுப்பும்‌. சில மொழி பெயர்ப்புகள்‌ கொக 
என்று பொருள்‌ கொண்டுள்ளன. 

ஆர்‌ கலப்பு பூச்சிகள்‌, வண்டின்‌ கூட்டம்‌ 
(யாத்‌ 8:17-18. 20. 25. 27; சங்‌ 76:45; 105:31). 


இரண்டுமே இரண்டு இறகுள்ள பூச்சிகள்‌. 
முதல்‌ ரகம்‌ (அ)''வீட்டு ஈ''-யாக புரிந்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. பரிமள தைலத்திற்குள்‌ 
விழுந்து தைலத்தின்‌ நறுமணத்தை அழிப்‌ 
பதே இதனுடைய பழக்கமாகும்‌ (திருவுரை 
10:1). ஆனால்‌ இழை நாட்டில்‌ இந்த இனம்‌ 
தொல்லை கொடுப்பதாகவும்‌, மிக வலுவநீ 
தமானதாகவும்‌ கருதப்பட்டது. இது கைப்‌ 
பற்ற வருகிற எகிப்திய படையை உருவகமா 
கக்‌ காட்டுகிறது. குளவி வகையான குதிரை 
ஈ குதிரைகளையும்‌, கால்நடைகளையும்‌ 
வாகனத்தில்‌ செல்லுகின்ற மனிதர்களைக்‌ 
டத்‌ தாக்குகிறது. எக்கரோனின மக்கள்‌ ஈக்க 
ளின்‌ தெய்வமான பாகால்செபூபை, ஈக்கள்‌ 
செய்கின்ற இய செயல்களைத்‌ தவிர்ப்பதற 
காக வழிபட்டார்கள்‌ (2 அர 1:2-3). 


இரண்டாவது (ஆ/வகை யாத்திரையின்‌ 
போது நான்காவது கொள்ளை நோயாகக்‌ 
கடவுளால்‌ அனுப்பப்பட்ட கொட்டுகின்ற 
ஈ-ஆகும்‌. சங்தேங்களிலும்‌, யாத்திரை ஆக 
மத்திலும்‌ ''ஈக்களின்‌ இரள்‌'' என்று மொழி 
பெயர்க்கப்படுறைது. இது பல்வேறு வகைக 
ளைக்‌ குறிப்பிடுகிறது: வீட்டு ஈ, ஊதாநிறப்‌ 
புட்டி ஈ, நாய்‌ ஈ, பார்காஸ்‌ கொசுவினம்‌ 
அல்லது தபநித்‌ ஈ; பார்காஸ்‌ கொக அறுவ 
டையின்போது வேலைசெய்பவர்களுடைய 


சப 


கண்கள்‌, காதுகள்‌, குக்கு ஆகியவற்றில்‌ 
நுழைந்து தொல்லை கொடுக்கவல்லது. 'ஸ்‌ 
தோமாக்ஸில்‌ ல்சித்ரான்ஸ்‌' என்ற ஈ மணி 
தன்‌, விலங்கு ஆகியவற்றின்‌ கால்களைக்‌ 
கடிக்கிறது. முட்டைப்புழு (யோபு 23:6; ஏச 
14:11), புழு (யாத்‌ 16:24; உப 28:39; யோபு 
7:5; 17:14) ஆகியவைகள்‌ ஈக்களின்‌ லார்வாக்‌ 
கள்‌. 
ஈசபேல்‌ (062600. - இளவரசன்‌, உயர்த்தப்‌ 
பட்ட, பாகாலைப்‌ போற்றும்‌] 

பாகாலைப்‌ போன்றும்‌ ஒரு பெனிசியப்‌ 
பெயரின்‌ மாற்றமடைந்த எபிரேய வடிவ 


மாக இருக்கலாம்‌ (1 அர 19:2). 


1. இஸ்ராயேலின்‌' அரசனான ஆகாபின்‌ 
மனைவி, சதோணியர்களின்‌ அரசனான எத்து 
பாகாலின்‌ மகளான இவள்‌ பெனிசிய குலத்‌ 
தைச்‌ சேர்ந்தவள்‌ (1 அர 16:31). மெனான்ட 
ரின்‌ கூற்றுப்படி வெள்‌ பெனீசியா பாகால்‌ 
வழிபாட்டின்‌ குரு. ஈசபேல்‌ கீழை நாட்டு 
அரச வம்சத்தின்‌ முழுமையான உரிமைக 
ளைக்‌ கட்டிக்காக்கவும்‌, பெனீசிய பாகால்‌ 
வழிபாட்டில்‌ ஊன்றி நிற்கவும்‌ தன்‌ வாழ்‌ 
நாள்‌ முழுவதும்‌ மிகவும்‌ பாடுபட்டாள்‌. 
இப்போக்கைத்‌ தன்‌ கணவன்‌ ஆகாபின்‌ ஆட்‌ 
சியின்போது மட்டுமின்றி, தனது இரு புதல்‌ 
வர்களாகிய அகசியா, யோராம்‌ ஆகியோ 
ரின்‌ ஆட்சியிலும்‌ கடைப்பிடித்தாள்‌. யூதா 
வின்‌ அரசியான இவளது மகள்‌ அத்தாவியா 
வும்‌ தன்‌ தாய்‌ ஈசபேலவின்‌ போக்கைத்‌ 
தொடர்ந்து பின்பற்றினாள்‌ என்று கூறப்படு 
இறது (2 அர 8:18). மற்றெந்த வெளிநாட்டு 
அரசிகளைப்போலவே ஈசபேலும்‌ தொடக்‌ 
கத்திலிருந்தே தனக்கே உரிய வழிபாட்டு .” 
உரிமையைக்‌ கோரி வந்ததாகத்‌ தெரிகிறது 
(1 அர 16:31-33; காண்க 11:8). பாகாலின்‌ 
இறைவாக்கினர்களை ஆதரித்து, அவ்வழி 
பாட்டை இஸ்ராயேவில்‌ புகுத்துவதிலும்‌ (1 
அர 18:19), யாவேயின்‌ இறைவாக்கினர்‌ 
களை துன்புறுத்துவதிலும்‌ (18:4), எலி 
யாவை நாட்டை விட்டே வெளியேற்றுவதி 
லும்‌ (19:1-3) அளவுக்கதிகமான முயற்சி 
எடுத்து அவற்றில்‌ வெற்றியும்‌ கண்டாள்‌. 2 
அர 9:2-இல்‌ கூறப்படும்‌ ஈசபேவின்‌ ''வே 
சித்தனமும்‌, மாயவித்தையும்‌, ** யாவேயின்‌ 


டசி 


சாக்கு 


வழிபாட்டுக்கெதிராக அவள்‌ செய்த கொடு 
மைகளைக்‌ குறிப்பதற்காகவே எனபது 
தெளிவு (காண்க ஓசே 4:12]. 


நாபோத்தின திராட்சை தோட்டம்‌ பற்றிய 
நிகழ்ச்சியில்‌ ழை நாட்டுப்‌ பேரரசரின்‌ 
பண்பு, இஸ்ராயேல்‌ நாட்டு மன்னனின்‌ 
பண்பிவிருந்து எவ்வளவு மாறுபட்டதெனப்‌ 
படம்பிடித்துக்‌ காட்டப்படுகிறது. 
நாபோத்து தனது திராட்சைக்‌ தோட்டத்தை 
விற்கமாட்டேன்‌ என்று கூறியபோது ஆகாபு 
அரசன்‌ அதனை ஏற்றுக்கொள்ள விழைந்த 
போது, ஈசபேல்‌ '“நீர்‌ இஸ்ராயேலை இப்ப 
டித்தான்‌ ஆட்சி செய்து வருகிறீரா”* (1 அர 
21:7) என்று எள்ளி நகையாடினாள்‌. சட்டப்‌ 
படி நா போகத்தின்‌ மேல்‌ நடவடிக்கை எடுப்ப 
தாக நடித்து நாபோத்தைக்‌ கல்லாலெறியச்‌ 
செய்தவளும்‌ இவளே. இவள்‌ சாவதற்கு 
முன்னால்‌ தன்‌ கண்களில்‌ மைதிட்டி, 
தலையை அலங்கரித்து, ஏகூவிடம்‌ மரியா 
தையின்றிப்‌ பேசினாள்‌. பின்‌ மாடியிலிருந்து 
கள்ளப்பட்டு இறந்தாள்‌. அவளது இரத்தம்‌ 
சுவரை நனைக்கது. அவள்‌ குதிரைகளால்‌ 
மிதிக்கப்பட்டாள்‌. அவளது உடலை நாய்‌ 
கன்‌ தின்றன. இவ்வாறு அவளைப்‌ பற்றிய 
எலியாவின்‌ வாக்கு நிறைவேறிற்று. இந்த 
மனசாட்சியற்ற, சபிக்கப்பட்ட அரசப்பெண்‌ 
ணின்‌ முடிவு யாவருக்கும்‌ பாடமாயிற்று (2 
அர 9:30-37). 


2. தியத்திரா நகரக்‌ கிறிஸ்கவர்களைச்‌ 
சிலை வழிபாட்டுக்கு இட்டுச்‌ சென்ற 
போலி இறைவாக்கினிப்‌ பெண்ணுக்கு ஈச 
பேல்‌ என்ற பெயர்‌ திருவெளி 2:20-இல்‌ 
கொடுக்கப்‌ பட்டுள்ளது. 
ஈசாக்கு (840 - அவர்‌ சிரித்தார்‌) 

ஈசாக்கு என்பவர்‌ ஆபிரகாமிறகும்‌ சாரா 
விற்கும்‌ மகனாகப்‌ பீறந்தவர்‌. இவர்‌ அவரது 
தந்தை ஆபிரகாமிற்கு நூறாவது வயது நடக்‌ 
கும்‌ பொழுது பிறந்தார்‌ (ஆது 21:5.7). ஈசாக்‌ 
கிற்கு நாற்பது வயது நடந்தபொழுது 
ரெபேக்காவை மணந்து கொண்டார்‌ (24:64; 
25:20). 60 வயதில்‌ ஏசாவும்‌, யாக்கோபும்‌ 
இவருக்குப்‌ பிறந்தனர்‌ (25:26; 1 நாள்‌ 1:24), 
இவர்‌ கெபிரோனில்‌ தனது [லவது வயதில்‌ 


908 


இறந்தார்‌. (ஆதி 35:27-20). மக்கபேலாவி 
லுள்ள குகையில்‌ தன்‌ மனைவியுடன்‌ அடக்‌ 
கம்‌ பண்ணப்பட்டார்‌ (49:31. 


சொல்‌ விளக்கம்‌:- 

ஈசாக்கு என்ற பெயரின்‌ கோற்றத்திற்கான 
பல பொதுப்பாணி விளக்கங்கள்‌ உண்டு. 
முதிர்ந்த வயதில்‌ தனக்கு மகன்‌ பிறக்கப்‌ 
போகிறார்‌ என்ற வாக்குறுதியை எண்ணி 
புன்முறுவல்‌ பூக்கும்‌ ஆபிராகாமின்‌ சிரிப்‌ 
போடும்‌ (ஆதி 7:17 தொ), சாராயின்‌ இகழ்ச்‌ 
சியான சிரிப்போடும்‌ (18:11-15), அவனது 
பிறப்பால்‌ 'இறைவன்‌ எனக்கு மழெச்சி 
அளித்தார்‌ என்று சாராள்‌ கொள்ளுகின்ற 
மகிழ்ச்சியோடும்‌ (21:6) நெருங்கிய தொடர்‌ 
புடையதாகும்‌ இப்பெயர்‌. இவ்வாறு அவர்க 
ளின்‌ சிரிப்பை உணர்த்தும்‌ வகையில்‌ தோன்‌ 
றிய பெயர்தான்‌ 'ஈசாக்‌' ஆகும்‌. ஆனால்‌ 
இறையருளை உணர்த்கக்கூடிய விளக்கம்‌ 
உண்மைக்கு நெருங்கியதாகும்‌. ' "இறைவன்‌ 
சிரிப்பாராக'' அதாவது, ''அவன மேல்‌ 
அன்போடும்‌ கருணையோடும்‌ நோக்குவரா 
க'' என்பது சாலப்‌ பொருந்தும்‌. 


பழைய ஏற்பாட்டில்‌ ஈசாக்கு; - 

ஆபிரகாம்‌, யாக்கோபு, யோசேப்பு ஆகி 
யோரோடு ஒப்பிடும்போது ஈசாக்கின்‌ கதை 
தன்மையிலும்‌ எடுத்துக்‌ கூறப்படும்‌ முறையி 
லும்‌ பலவீனமானது. அவர்‌ அவ்வளவு முக்‌ 
கியத்துவம்‌ வாய்ந்தவர்‌ அல்லர்‌, அவர்‌ தம்‌ 
தநதைக்காகவோ, அல்லது மகனுக்காகவோ 
பாழ்வதாகத்‌ தெரிகிறது. அவர்களின்‌ நிழலா 
கவே அமைகறார்‌. 


பெயோ்‌- செபா மற்றும்‌ பெயோ்‌-லாகாய்‌- 
ரோயி போன்ற வழிபாட்டு மையங்களில்‌ 
அவரது கதைகள்‌ தொகுக்கப்பட்டு பாதுகாக்‌ 
கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. இந்த இடங்க 
னின்‌ முக்கிய ஆளாகக்‌ தெரிகிறது. அவரது 
வாழ்வு முக்கியமாக இவ்விடங்களைச்‌ சுற்‌ 
றியே சுழூலுகிறது (ஆதி 21; 22:10; 26:23.33; 
28:10; 22:62, 25:11). இக்கதைகளில்‌ ஆபிரசா 
முக்கும்‌ யாக்சோபுக்கும்‌ இணைப்பாளரா 
கவே தோன்றுகிறார்‌. 


ஈசாக்கு வாக்குறுதியினால்‌ பிறந்த குழந்‌ 
தையாவார்‌. இறைவன்‌ இஸ்ராயேல்‌ மக்கள்‌ 


909 


மீது கொண்டிருக்கும்‌ பிரமாணிக்கமான உற 
வினைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ உயிருள்ள அடை 
யாளமாக ஈசாக்கு விளங்குகின்றார்‌. வாக்கு 
றுதி கொடுத்த இறைவன்‌ அதை நிறைவேற்‌ 
றுகிறார்‌. எனவே இஸ்ராயேல்‌ மக்கள்‌ அவா 
மீது நம்பிக்கை வைத்து அவரைச்‌ சார்ந்து 
வாழலாம்‌. ஈசாக்கு குறிப்பிடத்தக்க ஒருவரா 
கத்‌ தோன்றவில்லையென்றாவூு ம்‌ இறைவன்‌ 
அவர்‌ வழியாகத்தான்‌ இஸ்ராயேல்‌ மக்க 
ளுக்கு மீட்பளிக்கின்றார்‌, எதாகாலத்‌ தலை 
முறையினருக்கு தனது அருளை வழங்குனெ 
றார்‌. ஈசாக்‌ ஆசிர்‌ அளிக்கப்பட்ட 
மகனாவார்‌. 


1. ஈசாக்கின்‌ பிறப்பு (ஆதி 21:1-7):- ஆபிர 
காம்‌ வயகானவராகவும்‌, சாரா மலடியாக 
வும்‌ இருந்தபோதிலும்‌ இறைவன்‌ அவர்க 
ளுக்கு ஒரு மகன்‌ பிறப்பான்‌ என்று வாக்கு 
அளிக்கின்றார்‌ (ஆதி 15:9; 17:15-19; 18:9-15; 
15:5). சாரா கருவுற்று ஒரு மகனைப்‌ பெற்றெ 
டக்கின்றாள்‌. அவனை ஈசாக்கு என்று 
அழைத்து, ''கடவுள்‌ எனக்கு மகிழ்ச்சி அளித்‌ 
தார்‌'' என்றும்‌ இதைக்‌ கேட்கிற யாவரும்‌ 
என்னோடு சேர்ந்து மகிழ்வார்கள்‌ என்றும்‌ 
சாரா சொன்னாள்‌ (ஆகி 21:6). சாராவின்‌ 
அவநம்பிக்கைக்கு மாறாக இறைவன்‌ தம்‌ 
வாக்குறுதியில்‌ வழுவாமைக்கு ஒரு சிறந்த 
அடையாளமாகக்‌ குழந்தை திகழ்கிறான்‌. 
ஆனால்‌ நன்றியுணர்வோடு 
உடன்படிக்கையினால்‌ பிறந்த மகன்‌ என்ற 
முறையில்‌ ஈசாக்கு பிறந்த எட்டாம்‌ நாள்‌ 
அவருக்கு விருத்தசேதனம்‌ செய்கின்றனர்‌. 
(லூக்‌ 1:59; 4:21; அ.ப./:8; பிலி 3:5; ஆத 
2124]. 


2. ஈசாக்கும்‌, இகமயேலும்‌ (ஆதி 21:8-14; 
25:9-11):- ஈசாக்கு இறை ஆசிரைப்‌ பெற்றுத்‌ 
தன்‌ குலத்தைப்‌ பலுகி பெருக்கச்‌ செய்வார்‌ 
என்ற இறைவனின்‌ வாக்கில்‌ நம்பிக்கை 
கொண்டிராத சாரா இசுமயேலை வீட்டை 
விட்டு துரத்தி விட வேண்டுகிறாள்‌. ஈசாக்கு 
பால்குடி மறந்த நாளன்று விருந்து நடந்து 
கொண்டிருந்த பொழுது இசுமயேல்‌ தனது 
மகன்‌ ஈசாக்கோடு கேலி பண்ணி விளையா 
டுவதைக்‌ கண்டு இசுமயேல்‌ தனது மகனின்‌ 
பங்காளியாகி விடுவானோ 


பெற்றோர்‌ 


உரிமையில்‌ 


ஈசாக்கு ( தொடாசக!/ 


என்று அஞ்சி இசுமயேலையும்‌, அவனது 
தாயையும்‌ வெளியே அனுப்பி விடுமாறு 
ஆபிரகாமிடம்‌ கூறுனெறாள்‌,. 


ஆபிரகாம்‌ இதைக்‌ கேட்டு மனம்‌ வருந்து 
கின்றார்‌. ஆனால்‌ இறைவன்‌ சாரா கூறுவ 
தின்படி நடக்குமாறு கூறி, ஈசாக்கின்‌ வழியா 
கத்தான்‌ ஆபிரகாமிற்கு சந்ததி தோன்றும்‌ 
என்றும்‌ உறுதி அளிக்கின்றார்‌ (ஆதி 21:18; 
உரோ 9:7; எபி.11:18). கடவுளின்‌ வாக்குறுதி 
அனைத்தும்‌ இயல்புமுறைப்படிப்‌ 
பிறந்த இசுமயேலின்‌ வழியாக அல்லாமல்‌, 
வாக்குறுதியின்‌ பயனாய்ப்‌ பிறந்த ஈசாக்கின்‌ 
வழியாக இஸ்ராயேல்‌ மக்களுக்கு அருளப்‌ 
பட்டு நிறைவேற்றப்படும்‌ (கலா 2:21-31]). 
எனவே ஆபிரகாமும்‌ ஆகாரையும்‌ அவளது 
பிள்ளையையும்‌ வீட்டை விட்டு அனுப்பு 


கள்‌ 


கின்றார்‌. 

ஆபிரகாமின்‌ வழிவந்த இவர்கள்‌ பலுகிப்‌ 
பெருகி இஸ்ராயேலர்களாகவும்‌, இசுமலே 
யர்களாகவும்‌ பிரிந்து வாழ்ந்தனர்‌ என்று 
மரபு கூறுகின்றது. விவிலியமானது ஆபிரகா 
மின்‌ இறப்பைப்‌ பற்றி கூறியுள்ள பகுதியில்‌ 
இகமயேலையும்‌, ஈசாக்கையும்‌ 
சேர்த்து குறிப்பிட்டிருக்கின்றது (ஆதி 25:9- 
11). 


தான்‌ 


3. ஈசாக்கை பலியிடச செல்லல்‌ (ஆதி 
22:1-19):- ஈசாக்கின்‌ சிறுபிராயக்கில்‌ ஒரே 
ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்‌ கூறப்படுகிறது. ஆபிர 
காம்‌ கடவுளின்‌ கட்டளைப்படி ஈசாக்கைப்‌ 
பலியிட அழைத்துச்‌ செல்கின்ற நிகழ்ச்சியில்‌ 
விசுவாசம்‌, கீழ்ப்படிதல்‌ ஆகிய இரண்டு 
பண்புகள்‌ மேலோங்கி நிற்கின்றன. ஆபிர 
காம்‌ இறைவன்‌ கேட்டது என்னவென்று 
அவருக்கு நன்கு தெரிந்து, ஈசாக்கு கடவுளின்‌ 
கட்டளைக்குக்‌ &ழ்படிதலோடு பதிலளிப்‌ 
பார்‌ என்றும்‌ நம்பிக்கை கொண்டு செயல்ப 
டுகின்றார்‌. ஈசாக்கு தந்தையின்‌ அன்பிலும்‌, 
இறைவனின்‌ பராமரிப்பிலும்‌ நம்பிக்கை 
கொள்கின்றார்‌ (ஆத 22:6-8; ஞான 10:5; எபி 
11:17-19). *' இதோ தெருப்பும்‌ கட்டைகளும்‌ 
இருக்கின்றன. தகனப்பலிக்கு வேண்டிய 
விலங்கு எங்கே?! (ஆதி 22:7) என்ற ஈசாக்‌ 
ஒன்‌ கேள்வி வெகுளித்தனமானதன்று. அவ 
ரது தந்தை வழிநடத்திச்‌ செல்லும்‌ பயணம்‌ 


FINES முரடான] 


அசாதாரணமானது என்பதை சிறுவன்‌ உய்து 
ணர்ந்திருப்பதைக்‌ காட்டுவதாக அமைந்துள்‌ 
ளது. ஆகவே ஈசாக்கு தன்னைப்‌ பலியிடுவ 
தற்காகப்‌ பயன்படுத்தப்‌ போகும்‌ விறகுக்‌ 
கட்டைகளைச்‌ சுமந்து கொண்டு இழ்ப்படித 
லோடு நடந்து செல்வதாக காட்டப்படும்‌ 
காட்சியானது, பழைய ஏற்பாட்டில்‌ கிறிஸ்து 
வின்‌ மனநிலையை படம்‌ பிடித்துக்‌ காட்டு 
தின்ற நிகழ்ச்சிகளாகக்‌ கருதப்படுகின்ற காட்‌ 
சிகளில்‌ முதல்‌ தரத்தில்‌ வைத்து மதிக்கப்படு 
இன்றது. 


ஆபிரகாம்‌ கொண்டிருந்த உறுதியான நம்‌ 
பிக்கையினால்‌ தனது மகனை இரண்டாம்‌ 
முறை கொடையாகப்‌ பெறுகின்றார்‌ (ஆதி 
21:1-3). ஆபிரகாமின்‌ முந்தைய அவிசுவாசத்‌ 
தோடு ஒப்பிடும்‌ போது, ''ஈசாக்கு'' என்ற 
கொடை பொருள்‌ பொதிந்ததாகும்‌. ஏனெ 
னில்‌, அது இறைவனின்‌ அசைக்கழுடியாத 
பற்றுறுதியை எடுத்துக்காட்டுகிறது. 

ச்‌. ஈசாக்கும்‌ ரெபேக்காளும்‌ (24:62-67):- 
ஆபிரகாம்‌ முதிர்ந்த வயதினராய்‌ இருந்த 
பொழுது தனது நம்பிக்கையுள்ள பணியா 
ளன்‌ ஒருவனை ஆரான்‌ பகுதிக்கு அனுப்பி, 
அங்குள்ள தனது உறவினர்களின்‌ பெண்க 
ளில்‌ ஒருத்தியை ஈசாக்கிற்கு மனைவியாக 
அழைத்து வருமாறு அனுப்புகின்றார்‌ (ஆதி 
24:1-61). இதன்மூலம்‌ அவர்‌ சமயத்தின்‌ தூய்‌ 
மையைப்‌ பேணிப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ 
என்று விரும்புகின்றார்‌. மேலும்‌ ஈசாக்கிற்‌ 
குக்‌ கானானியப்‌ பெண்களை மணப்பதற்்‌ 
கான வாய்ப்பினையும்‌, வாக்களிக்கப்பட்ட 
நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கான 
வாய்பினையம்‌ இச்செயலின்‌ மூலம்‌ தடுத்து 
நிறுத்துகின்றார்‌. 

ஆபிரகாம்‌ அனுப்பிய பணியாளன்‌, பெத்‌ 
துவேலின்‌ மகளும்‌, லாபானின்‌ கங்கையுமா 
கிய ரெபேக்கா என்பவளை அழைத்து வந்‌ 
தான. ஈசாக்கு அவளை மணந்து 
கொண்டார்‌. 


3. ஏசா, யாக்சோபு ஆகியோரின்‌ பிறப்பு 
(ஆதி 28:19-28):- சாராவைப்‌ போன்று 
ரெபேக்காவும்‌ மலடியாக இருக்கின்றாள்‌. 
ரெபெக்காவின்‌ மலட்டுத்தன்மை யாவே 


010 


யின்மேல்‌ கொண்டிருக்கும்‌ விசுவாசத்தை 
சோதித்துப்‌ பார்ப்பதற்கான வழிபோல்‌ 
தோன்றுகின்றது. ஆனால்‌, ஈசாக்கு மனம்‌ 
சோர்ந்து விடாமல்‌ தனது மனைவிக்குப்‌ 
பிள்ளைப்பேறு அளிக்குமாறு இறைவனி 
டம்‌ மன்றாடுகின்றார்‌. அவரது மன்றாட்டு 
கேட்கப்பட்டு (ஆது 25:21) ரெபேக்கா ஏசா, 
யாக்கோபு என்ற இரண்டு பிள்ளைகளைப்‌ 
பெற்றெடுக்கின்றாள்‌. வயிற்றில்‌ இருக்கும்‌ 
போதே போரிட்டுக்‌ கொண்டிருந்தது இந்த 
இருவரின்‌ எதிர்‌ காலம்‌ பற்றி ஆண்டவரின்‌ 
இருவுள்ளமானது என்ன என்று அறிவிக்கப்‌ 
பட்டபொழுது வாக்குறுதி புதுப்பிக்கப்படு 
கின்றது. 

மேலும்‌ குழந்தை பிறக்கும்‌ பொழுது 
மூத்தவனின்‌ சாலை, இரண்டாவது புதல்‌ 
வன்‌ பிடித்துக்‌ கொண்டு பிறந்ததால்‌ கடவுள்‌ 
அளித்த வாக்குறுதியின்மட்டில்‌ மீண்டும்‌ அச்‌ 
சம்‌ ஏற்படுகிறது. பெற்றோரின்‌ மாறுபட்ட 
அன்பும்‌ இந்த அச்சத்தை மேலும்‌ வலுப்ப 
டுத்துகிறது. ஈசாக்கு வேட்டைக்காரனான 
ஏசாவையும்‌, ரெபேக்கா அமைதியான யாக்‌ 
கோபையும்‌ அன்பு செய்கனர்‌ (ஆதி 25:28). 


6. ஈசாக்கும்‌, அபிமெலக்கும்‌ (ஆதி 26):- 
ஈசாக்கு தனக்கும்‌ அபிமெலக்குக்கும்‌ 
இடையே ஏற்பட்ட தொடர்புகளில்‌ மட்டும்‌ 
தான்‌ தனித்து நின்று செயல்படுபவராக 
காட்டப்படுகின்றார்‌. மற்ற நிகழ்ச்சிகளைப்‌ 
பொறுத்தவரையில்‌ தந்த அல்லது மனை 
வியின்‌ சொல்படி செயல்படுகின்றார்‌. இத்தி 
கழ்ச்சியில்‌ ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனி 
தராகக்‌ காட்டப்படுகின்றார்‌. 


நாட்டில்‌ பஞ்சம்‌ உண்டானபொழுது 
ஈசாக்கு அபிமெலக்கின்‌ ஆட்சிப்‌ பகுதியா 
திய கெரார்‌ நாடு செல்கின்றார்‌. அப்பொ 
முது ''ஆண்டவர்‌ அந்தாட்டிலே குடியிரு. 
நாம்‌ உனக்குத்‌ துணையாயிருப்போம்‌; 
உன்னை நாம்‌ ஆசீர்வதிப்போம்‌ என்கின்றார்‌' 
(ஆதி 26:3). ரெபேக்காவின்‌ அழகை 
முன்னிட்டு தனக்கு ஏற்படும்‌ தீங்கினை 
நினைத்து ஈசாக்கு அஞ்சியபொழுது, கடவு 
ளின்‌ பாதுகாப்பால்‌ அந்த அச்சம்‌ -நீக்கப்படு 
இன்றது (26:6-11). ஈசாக்கு அந்த நாட்டிலே 
விதை விதைத்தார்‌. ஆண்டவர்‌ அவரை ஆசீர்‌ 


வதித்தபடியால்‌ நூறுமடங்குப்‌ பலனை பெற்‌ 
றார்‌. செல்வமுன்ளவராகவும்‌, செல்வாக்கு 
உள்ளவராகவும்‌ திகழ்ந்தார்‌ (26:12-13). இவ்‌ 
வாறு வலிமையுடையவராக வளர்ந்ததால்‌ 
அபிமெலக்கு ஈசாக்கை நாட்டை விட்டு 
போகும்படி வேண்ட அவரும்‌ புறப்பட்டு 
போய்‌ கெரார்‌ பள்ளத்தாக்கில்‌ குப.யேறி 
னார்‌. அந்தப்‌ பள்ளத்தாக்கில்‌ கிணறு ஒன்றை 
வெட்ட அதிலிருந்து நீரூற்று ஒன்று சுரந்தது 
[26:17-22). 


பின்‌ ஈசாக்கு பெயேர்‌-செபாவுக்குச்‌ சென்‌ 
றபொழுது யாவே அவருக்குத்‌ தோன்றி 
'உன்‌ கந்தை ஆபிரகாமின்‌ கடவுள்‌ நாமே' 
என்று கூறி அவரை ஆசீர்வதிப்பகாக வாக்க 
ளிக்கின்றார்‌. ஈசாக்கு அங்கே ஒரு பீடத்தை 
எழுப்பி இறைவனைத்‌ தொழுதார்‌ (26:83- 
25). மேலும்‌ அபிமெலக்கும்‌ அவரது உற்ற 
நண்பர்களுடன்‌ ஈசாக்கிடம்‌ வந்து, அவர்‌ 
ஆண்டவரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌ என்‌ 
பதை அறிந்து கொண்டு அவரோடு உடன்ப 
டிக்கை செய்து கொள்ளத்‌ தீர்மானித்திருப்ப 
தாகக்‌ கூறுனெறா. 


7. ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்தார்‌ 
(ஆதி 27):- ஈசாக்கின்‌ வாழ்க்கையில்‌ இந்தி 
கழ்ச்சி மிகவும்‌ மனத்தை உருக்கும்‌ முக்கிய 
மானகொன்றாகக்‌ கருகப்‌ படுகின்றது. 
மிகுந்த கலைப்பண்போடும்‌, ஆற்றலோ 
டும்‌, இக்கதை யாவே பாரம்பரியத்தால்‌ 
எடுத்துக்‌ கூறப்படுகிறது. ஈசாக்கு தனது 
மூத்த மகனை ஆசீர்வதித்து பிறப்புரிமை 
வழங்க விரும்புகின்றார்‌. இருப்பினும்‌ தனது 
தாயினால்‌ ஊக்குவிக்கப்பட்ட உற்சாகப்ப 
டுத்கப்பட்ட இளையமகன்‌ தந்திரமாக 
நடிக்து ஈசாக்கின்‌ ஆசிரையும்‌ பிறப்புரிமை 
யும்‌ பெற்று விடுகின்றார்‌. 


தனக்கு அளிக்கப்பட வேண்டிய ஆரை 
யாக்கோபு பெற்றுச்‌ சென்று விட்டதை அறிந்‌ 
கவுடன்‌ ஏசா அலறி, ஏங்கிக்‌ தன்னையும்‌ 
ஆசிர்வதிக்குமாறு தந்தையிடம்‌ வேண்டுகி 
றார்‌. இருப்பினும்‌ யாக்கோபிற்கு அளிக்கப்‌ 
பட்ட ஆசிரை திரும்பிப்‌ பெற இயலாது 
என்பதால்‌ ஈசாக்கு மனம்‌ உருகி ''நீ உன்‌ 
வாளினாலே வாழ்க்கை நடத்தி உன தம்‌ 
பிக்கு பணிபுரிவாய்‌, ஆனால்‌ ஒரு காலத்தில்‌ 


911 


கசசாக்கு தொடர்ச்ச] 


அவனது அதிகாரத்தை உதறித்தள்ளிவிடு 
வாய்‌'' என்று ஆசிரளிக்கின்றார்‌ (27:40). 


ஏசா அவனது சகோதரன்‌ மேல்‌ வெறுப்புக்‌ 
கொண்டு அவனைக்‌ கொலை செய்வதற்காக 
வழிதேடுகின்றார்‌. யாக்கோபு வாக்களிக்கப்‌ 
பட்ட நாட்டிலிருந்து ஓடி விடுகின்றார்‌ (27: 
27-25]. தன்‌ காயை மீண்டும்‌ பார்க்கவில்லை. 


8. ஈசாக்கின்‌ இறப்பு (ஆதி 0:27-29):- 
ஈசாக்கிற்கு 10-வது வயது நடக்கும்‌ 
பொழுது கெபிரோனில்‌ இறந்து விடுகின்‌ 
றார்‌. பின்‌ மக்கபேலாவிலுள்ள குகையில்‌ 
தனது புதல்வர்களால்‌ அடக்கம்‌ பண்ணப்ப 
டுகின்றார்‌. இக்குகையில்தான்‌ ஆபிரகாம்‌, 
சாரா, ரெபேக்கா போன்றவர்களும்‌ அடக்‌ 
கம்‌ பண்ணப்பட்டனர்‌ (3527-29; 49:32]. 
“முதுமையும்‌ ஆயுள்‌ நிறைவும்‌ உள்ளவராய்‌" 
(35:29) என்ற பதம்‌ அவர்‌ வாழ்வில்‌ பெற்ற 
ஆசீர்களின்‌ சான்றாய்‌ உள்ளது. 


"ஆபிரகாமின்‌ கடவுள்‌, ஈசாக்கின்‌ கட 
வள்‌, யாக்கோபின்‌ கடவுள்‌”' (யாத 0:6. 15-16) 
“ஈசாக்கின்‌ பயபக்தி'* [ஆது 31:42) போன்ற 
சொற்றொடரில்‌ இஸ்ராயேல்‌ பாரம்பரியக்‌ 
துக்கு ஈசாக்கின்‌ முக்கியத்துவம்‌ அடங்கியி 
ருக்கிறது. ஆமோ 7:9 ஈசாக்கு வட அரசைக்‌ 
குறிக்க, இஸ்ராயேலுக்கு இணையாகப்‌ 
பயன்படுக்தப்படுறைது. 


புதிய ஏற்பாட்டில்‌ ஈசாக்கு: - 

அதியாகம கதையினைப்‌ பொறுத்தவரை 
யில்‌ ஈசாக்கைப்‌ பலியிட அழைத்துச்‌ செல்‌ 
லும்‌ நிகழ்ச்சிதான்‌ புதிய ஏற்பாட்டில்‌ தெளி 
வாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆபிர 
காம்‌ தன்‌ ஒரே புதல்வனைப்‌ பலியிடப்‌ 
போகும்‌ நிகழ்ச்சிக்கும்‌, கிறிஸ்துவின்‌ பலிக்‌ 
குமிடையே உள்ள தொடர்பினை பவுல்‌ 
விளக்கவில்லையென்றாலும்‌ 'நாமும்‌ ஈசாக்‌ 
கைப்‌ போல வாக்குறுதியின்‌ பிள்ளைகள்‌" 
(கலா 4:28; உரோ 9:6-13) என்று நினைவுறுத்‌ 
துகின்றார்‌. இறப்புவரைக்கும்‌ ஈசாக்கு 
பணிந்திருந்ததுபோல, கிறிஸ்துவும்‌ கந்தை 
யின்‌ திருவுளத்துக்குப்‌ பணிந்து தம்மையே 
பலியாக்கினார்‌. தம்மை வழங்குகின்ற இந்த 
ஒப்பற்ற பலியில்‌ பங்கு கொள்ள கிறிஸ்தவர்‌ 
கள்‌ ஒவ்வொருவரும்‌ அழைக்கப்பட்டிருக 


காக்கின்‌ ஏற்பாடு 


ன்றனர்‌. ஈசாக்கின்‌ பலி கிறிஸ்துவுக்கு ஒரு 
அடையாளம்‌. அப்பலியை முழுமையாக 
நிறைவேற்றிக்‌ காண்பித்தவர்‌ கிறிஸ்துவே; 
ஈசாக்கின்பவி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடை 
யாளம்‌; ஏனெனில்‌ அவர்களே ஆவியில்‌ 
ஆபிரகாமின்‌ வித்துக்கள்‌. இத்தகைய கருத்‌ 
இனை ஆத திருச்சபை விரிவாகப்‌ போதித்து 
வந்திருக்கின்றது. 
ஈசாக்கின்‌ ஏற்பாடு (TESTAMIN' OF ISAAC) 
ஒருவேளை கி.மு. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு போவி 
வாழ்க்கை நூலாகும்‌. இதை கி.பி.2-ஆம்‌ 
அல்லது 3-ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கிறிஸ்கவாகள்‌ 
மாற்றி அமைத்தனர்‌. ஆனால்‌ அதன்‌ மூலத்‌ 
தன்மையைப்‌ பாதுகாத்தனர்‌. இது கும்ரான்‌ 
குழுவின்‌ போக்கை ஒத்திருக்கிறது. 
நோன்பு, சடங்கு, ஒழுக்கத்‌ தூய்மை ஆகி 
யவை வலியுறுத்தப்படுகின்றன. 


ஈசாய்‌ - (JESSE) 

இப்பெயர்‌ அபிசாய்‌ என்ற பெயரின்‌ கருக்‌ 
கமாகலாம்‌. இவர்‌ யூதா இனத்தவரும்‌ பேரே 
சின்‌ வழித்தோன்றலும்‌ போவாசு, ரூத்‌ ஆகி 
யோரின்‌ பேரனும்‌, ஓபேத்தின்‌ மகனும்‌, 
அரசன்‌ தாவீதின்‌ தத்தையுமாவார்‌ (ரூத்‌ 4:21- 
22; மத்‌ 1:5-6) லூக்‌ 3:31-32). 


ஈசாய்‌ யூதா இனத்தைச்‌ சேர்ந்த ஒரு நிலக்கி 
ழார்‌. பெத்திலகேமின்‌ பெரியோர்களில்‌ ஒரு 
வர்‌ (1 சாமு 16:4-5). இவருக்கு ஏழு புகல்வர்‌ 
கள்‌ இருந்தனர்‌ என்று கூறப்பட்டாலும்‌ 
நான்கு பேரின்‌ பெயர்கள்தான்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றது. அவர்களில்‌ கடைசியான 
வர்‌ தாவீது ஆவார்‌ (17:12-14; ] நாள்‌ 2:13-15]. 
சவுலின்‌ அரசவைக்கு காவீது அழைக்கப்பட்‌ 
டபோது, ஈசாய்‌ அரசனுக்கு அன்பளிப்பு 
அனுப்பி வைத்தார்‌ (1 சாமு 16:20). பிற்காலக்‌ 
தில்‌ சவுலிடமிருந்து தப்பியோடி தாவீது 
அகதியாகத்‌ திரித்தபோது, சசாயும்‌ அவரது 
வீட்டாரும்‌ அதுல்லாம்‌ குகையில்‌ தாவீ 
கோடு சேர்ந்து கொண்டனர்‌. அவர்களை 
அவர்‌ மோவாபுவுக்கு 
அனுப்பி வைத்தார்‌ (22:1-4). இந்நிகழ்ச்சி 
மோவாபிய பெண்ணான ரூத்தின்‌ வழியாகத்‌ 
தாவீது குடும்பம்‌ தோன்றியது என ரூத்‌ 


பாதுகாப்பிற்காக 


912 


4:21-தொ-இல்‌ கூறப்படும்‌ பாரம்பரியத்‌ 
கோடு ஒத்துப்‌ போவதோடு, நெருங்கிய 
உறவையும்‌ சுட்டுகிறது. தாவீது ''ஈசாயின்‌ 
மகன்‌'' என்று நகைப்பாக அழைக்கப்பட்டா 
லும்‌ (22:7-9; 1 அர 12:6), அதுவே வணக்கத்‌ 
திற்குரியதாக மாறியது (1 நாள்‌ 29:26; அ.ப.1 
3:22). மெசிய அரசன்‌ ''ஈசாயின்‌ தளிர்‌:' 
என்றழைக்கப்படுவது அவர்‌ தாவீதின்‌ வழித்‌ 
தோன்றல்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. இப்பதம்‌ 
இறைவனது வாக்குறுதிகள்‌ மெசியாவில்‌ 
நிறைவேறுகலின்‌ அடையாளமாயிற்று (ஏச 
11:1-10; உரோ 15:12). 
ஈ2 (5H) - இறைவனின்‌ பெயர்‌ 
இஸ்ராயேலோடு இறைவன்‌ கொண்டி 
ருந்த உடன்படிக்கையை எடுத்துக்‌ காட்டும்‌, 
இறைவனுக்குச்‌ சாற்றிக்‌ கூறப்படும்‌ அடை 
யாளப்‌ பெயராகும்‌ (ஒசே.2:18). இதை சில 
வாசகங்கள்‌ '“என்‌ கணவன்‌'' என்று மோழி 
பெயர்க்கின்றன. புறவினத்தாரைப்‌ போன்று 
்‌'பாகால'" எனறு இறைவனை அழைக்கா 
மல்‌, மீட்பின்‌ நாளில்‌ இஸ்ராயேலர்கள்‌ 
இறைவனை இப்பெயர்கொண்டு அழைப்‌ 
பர்‌. 


ஈச (59 - இறைவன்‌ காப்பாற்றி விட்டார்‌, 
தலம்‌ தருகின்றனர்‌ - ஆள்‌ 

1. யூதா இனத்தைச்‌ சேர்ந்த எரகுமேல்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌. அப்பாயிமின்‌ 
மகன (1 நாள்‌ 2:31). 


2. யூதா இனத்தவருள்‌ ஒருவர்‌. சோகேத்து, 
பென்சோகேத்து ஆகியோரின்‌ தந்தை (! 
நாள்‌ 4:20). 

3. சிமியோனின வழித்‌ தோன்றல்களில்‌ 
ஒருவர்‌. இவரின்‌ புதல்வர்கள்‌ அமலேக்கிய 
ரைச்‌ சேயீர்‌ மலையில்‌ தோற்கடித்து, அங்கு 
குடியேறினர்‌ (1 நாள்‌ 4:42-43]). 

4. மனாசேயின்‌ பாதிக்‌ கோத்திரக்காரின்‌ 
குடும்பத்‌ தலைவர்களில்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 
ப:24). இக்குடும்பம்‌ யோர்தானுக்கு அப்பா 
லுள்ள பகுதியைக்‌ கொண்டிருந்தது. 
ஈசோப்பு அல்லது ஏசோப்பு (550) 

ஈசோப்பு என்பது சீரிய நாட்டு மணப்பூண்‌ 
செ செடி என்றும்‌ கூறப்படும்‌ ஒருவகை 


913 


சிறிய புதர்ச்செடியாகும்‌. யோவா 19:29-இல்‌ 
இது குறிக்கப்படுவதால்‌, இது எத்தகைய 
செடி என்பது பற்றி பல நூற்றாண்டுகளாக 
விவாதங்கள்‌ நடந்துள்ளன. கிரேக்க சொல்‌ 
வின்‌ பொருள்‌ முழுமையாக கூறப்படாவிட்‌ 
டாலும்‌ இது இன்னும்‌ பதினொரு இடங்க 
ளில்‌ குறிக்கப்படுவதால்‌, அதன்‌ பொருளைக்‌ 
கண்டுபிடிப்பது அதிக கடினமானதன்று. 
இது நீல நிற மலர்களுடன்‌ தென்‌ ஐரோப்‌ 
பிய நாடுகளில்‌ காணப்படும்‌ செடிஅன்று, 
ஏனெனில்‌ இது பாலஸ்தீன நாட்டைச்‌ சேர்ந்‌ 
ததன்று. 


முதல்‌ பாஸ்காவின்‌ போது, பலியிடப்‌ 
பட்ட செம்மறியாட்டின்‌ இரத்தத்தை எபி 
ரேய வீடுகளின்‌ வாசலின்‌ மேற்புறத்தில்‌ பூச 
"ஈசோப்‌ கொத்து'' பயன்பட்டதாகக்‌ குறிக்‌ 
கப்பட்டிருப்பது (யாத்‌ 12:28), மற்ற பல 
குறிப்புகளுக்கு அடிப்படையாக இருக்க 
லாம்‌. தொழுதோயை தூய்மைப்படுத்துவது 
பற்றிய லேவியர்‌ சடங்குகளில்‌ (லேவி /14:4. 
6.49. 51-52), செங்கிடறி சடங்கு (எண்‌ 19:6. 
18) ஆகிய சடங்குகளில்‌ கேதுருக்‌ கட்டை 
மற்றும்‌ செவப்பு நூல்‌ ஆகியவற்றுடன்‌ 
ஈசோப்பும்‌ குறிப்பிடப்படுகிறது. லேவியர்‌ 
சட்டத்தில்‌ இவை மூன்றும்‌ சேர்ந்து பவி 
பறவையின்‌ இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்டு 
தொழுநோயிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட 
வேண்டிய மனிகன்‌ அல்லது வீட்டின்மீது 
ஏழுமுறை தெளிக்கப்பட்டது. செங்கிடறிச்‌ 
சடங்கில்‌ பலியிடப்படும்‌ செங்கிடறியுடன்‌ 
சேர்த்து இவைமூன்றும்‌ எரிக்கப்பட்டன. 

அரசராகம ஆசிரியர்‌ சாலமோனைப்பற்றி 
கூறும்போது, '"கேதுருவிலிருந்து... சுவரிலி 
ருந்து கிளம்பும்‌ ஈசோப்புவரை மரங்களைப்‌ 
பற்றி பேசினார்‌: (1 அர 4:33) என்கிறார்‌. 
இச்சொற்றொடர்‌ மிகப்பெரிய மரக்திலி 
ருந்து மிகவும்‌ தாழ்ந்த புதர்ச்‌ செடிவரை 
அனைத்து மரவகைகளையும்‌ குறிப்பிடுனெ 
றது. தாவிதுக்குரியதாக கூறப்படும்‌ மன்‌ 
ிப்பு சங்கேத்தில்‌, தரய்மைப்படுததும்‌ சடங்‌ 
கல்‌ ஈசோப்பினன அடையாள உபயோக 
மாக அரசர்‌ குறிப்பிடுகிறார்‌ (ஈசோப்பினால்‌ 
என்னை தூய்மையாக்கும்‌ சங்‌ 50:7). 


மோசே சீனாய்‌ மலையின்‌ மேல்‌ பழைய 
உடன்படிக்கையைப்பற்றி வாசித்த பின்னர்‌ 


ஈக்தியேல்‌ 


[யாத்‌ 24:6-8) செந்நிற கம்பளி மற்றும்‌ 
ஈசோப்பினால்‌ இரத்தத்தினையும்‌ நீரையும்‌ 
மக்கள்மீதும்‌ புக்ககக்தின்மிதும்‌ தெளித்து 
முத்திரையிடுவதையும்‌ பற்றி எபி 9:19 குறிப்‌ 
பிடுகிறது. ஆனால்‌, பழைய ஏற்பாட்டுப்‌ 
பகுதி ஈசோப்பினைப்பற்றி ஒன்றுமே குறிப்‌ 
பிட. வில்லை. 


மத்‌ 27:48; மாற 15:06 ஆகிய பகுதிகள்‌ 
கோலினைப்பற்றி குறிப்பிட்டாலும்‌, 
யோவா 19:29-இன்‌ படி சிலுவையில்‌ இயேசு 
விற்கு காடியினை அளிக்க ஈசோப்பு உபயோ 
கிக்கப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. ஈசோப்பு 
இந்நிகழ்ச்சியில்‌ பொருத்தமுடையதாகத்‌ 
தெரியவில்லை. ஆகவே அறிஞர்கள்‌ பல 
வாறு விளக்கம்‌ அளிக்க முயன்றுள்ளனர்‌. 
இப்பகுதியில்‌ ஈசோப்புக்குப்பகிலாக ஈட்டி 
அல்லது வேல்‌ என்ற சொல்லை அரமேயிக்‌ 
மொழிபெயர்ப்பு பயன்படுத்துகிறது. இது, 
மத்கேயு, மாற்கில்‌ வரும்‌ கோல்‌ என்ற 
சொல்லோடு ஓத்துப்போகிறது. யோவான்‌ 
கையாண்ட முறை உள்நோக்கமுடையதாக 
வும்‌, உருவகப்‌ பொருளுடையதாகவும்‌ 
இருக்கக்கூடுமா? 

பழைய ஏற்பாட்டு மீட்பு இறையியலில்‌ 
ஈசோப்பு ஒரு இணைந்த பங்கு வகித்தது. 
இங்கு அது இயேசுவினுடைய மரணக்கின்‌ 
பலித்தன்மையைச்‌ சுட்டலாம்‌. மற்றொரு 
கருத்தின்படி ஈசோப்பும்‌ கடற்காளானும்‌ 
கோலில்‌ வைக்கப்பட்டன. இதன்விளை 
வாக, சசோப்பு இவைகளின்‌ குளிர்விக்கும்‌ 
செயல்‌ சேர்க்கப்படுவகால்‌, அது குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கலாம்‌. 
- யாவேயோடு]) 


பென்யாமின்‌ இனத்கிற்குரிய கிபயாவைச்‌ 
சோர்ந்த இரிபாயின்‌ மகன்‌ சத்காய்‌ ஆவார்‌. 
தாவீதின்‌ வலிமை மிக்க 30 படை வீரர்களுள்‌ 
இவரும்‌ ஒருவர்‌ (1 நாள்‌ 11:31). இந்த 
வாசகத்திற்கு இணையான பகுதியில்‌ இக்‌ 
தாய்‌ (2) என்றழைக்கப்படுகிறார்‌ (2 சாமு 
23:29). 


ஈத்தாய்‌ (1114 


ஈத்தியேல்‌ ("டட - இறைவன்‌ என்னோடு 
இருக்கிறொர்‌) 

1. பென்யாமின்‌ குலத்கைச்‌ சேர்ந்த சல்லு 
வின்‌ வழி மூதாதையர்‌. நாடுகடத்தப்பட்டுத்‌ 


சட்ட 


திரும்பியபின்‌ இவர்‌ எருசலேமில்‌ வாழ்ந்‌ 
தார்‌ [தெக 11:7). 

2. இவர்‌ பழமொழி 30:1-இல்‌ சொல்லப்ப 
டுகின்ற இருவரில்‌ ஒருவர்‌. மற்றவர்‌ உக்கால்‌ 
என்பவராவார்‌. இவர்களைப்‌ பார்த்து யாக்‌ 
கேயின்‌ மகனான ஆகூர்‌ தனது ஞான 
உரையை வழங்குகிறார்‌. எழுபது நூலும்‌ 
வுலகத்தாவும்‌ மேற்கண்ட இரு பெயர்களை 
யும்‌ ஆட்களின்‌ பெயராக எடுத்துக்‌ கொள்ள 
வில்லை. அதற்குப்‌ பதிலாக, பலவாறான 
மொழி பெயர்ப்புகள்‌ அளிக்க முயற்சிகள்‌ 
எடுக்கப்பட்டுள்ளன. 
ஈட்டி 

இது ஒரு கூரிய எறியும்‌ கருவியாகும்‌. 
பயோவாபு மூன்று ஈட்டிகளை ௮பிசலோமின்‌ 
இதயத்தில்‌ பாய்ச்சிக்‌ கொன்றார்‌ (2 சாமு 
18: 14]. 


1 மக்‌ 6:51-இன்படி இக்கருவி இயந்திரத்தி 
லிருந்து எறியப்பட்டது. இது எரியக்கூடிய 
பொருளுடன்‌ பிணைத்து கொளுச்சுப்பட்டு 
எறியப்பட்டது (எபே 6:16 - ீக்கணை!]). 
ஈட்டுத்தொகை, மீட்புப்‌ பணம்‌ 

அடிமைப்பட்ட ஒருவனை அல்லது எக்கா 
ரணத்தினாலை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு 
ஆட்பட்டவளை அந்திலையிலிருந்து மீட்க, 
விடுவிக்க, அவனது சுதந்திர நிலையை மீண்‌ 
டும்‌ அடையத்‌ தரப்படும்‌ விலையே அல்லது 
பணமே ஈட்டுத்தொகை, அல்லது மீட்புப்‌ 
பணம்‌ (யாத 21:30; 1 சாமு 14:45; யோபு 
23:24 36:18-19; சங்‌ 49:7-9; பழ 6:35; ஏச 
43:3; எரே 31:11). இயேசு வாழ்ந்த வாழ்க்கை 
யம்‌, அவரது துயரமும்‌, சிவுவைச்‌ சாவும்‌ 
நாம்‌ பாவம்‌, சாவு, சட்டம்‌ ஆகியவற்றி 
னின்று விடுகலைபெற அளிக்கப்பட்ட 
விலையாகும்‌ (மத்‌ 80:28; மாற்‌ 10:45; 1 
திமோ 2:6; காண்க ஏச 52:13-53:12}. 
ஈயம்‌ 

நீலமும்‌, சாம்பல்‌ நிறமும்‌ கலந்த உலோ 
கப்‌ பொருளாகும்‌. இப்பொருள்‌ கனமானது, 
எளிதில்‌ வளையக்கூடியது, நிறம்‌ மங்கிப்‌ 
போகக்கூடியது. 

ஈயம்‌ கனமான உலோகமாகக்‌ கருதப்பட்‌ 
டது (சீரா 47:18-20). உலோகப்‌ பொருள்க 
ளின்‌ பட்டியலில்‌ ஈயமானது கடைசியாகக்‌ 


914 


குறிப்ப்டப்பட்டுள்ளது (எண்‌ 31:22; எச 
22:18.20). சீராக்கு நூல்‌ 22:14-இல்‌ இதற்கு 
அறிவற்றவன்‌ அல்லது மூடன்‌ என்று பெயரி 
டப்பட்டிருக்கிறது. எப்படியிருப்பினும்‌ இது 
ஒரு முகிகியமான உலோகமாகும்‌. மேலும்‌ 
ஈயத்கோடு வெள்ளியை சேர்த்து மட்கலத்தி 
னுள்‌ இட்டு உருக்கப்பட்டு தூய்மையான 
வெள்ளிபோக, மற்றவைகள்‌ நீக்கப்படுகின்‌ 
றன (எரே 6:87-30), ஈயமானது எடைகுண்டு 
கள்‌, மீன்‌ வலையில்‌ இணைக்கப்பட்டுள்ள 
குண்டுகள்‌ (யாத 15:10), தூக்கு நூல்‌ குண்டு 
கள்‌, கனமான மூடிகள்‌ (செக்‌ 5:7-8) தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகின்றது. எகிப்து, பாலஸ்தீனா 
நாடுகளில்‌ நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில்‌ 
ஈயத்தால்‌ செய்யப்பட்டிருந்த சிலைகள்‌ கண்‌ 
டெடுக்கப்பட்டன. இரும்பு எழுத்தாணி 
யால்‌ பொறிக்கப்பட்ட ஈயப்பலகைகளுக்கு 
அல்லது வெட்டப்பட்ட 
எழுத்து வடிவங்களில்‌ ஊற்றப்பட்ட ஈயத்திர 
வத்திற்கு யோபு ஆகமம்‌ 19:24-இல்‌ குறிப்புக்‌ 
காணப்படுகிறது. ஆமோ 7:7-8-இல்‌ 'தூக்கு 
நூற்குண்டு' என்று மொழிபெயர்க்கப்படும்‌ 
எபிரேயச்‌ சொல்‌ 'ஈயத்தைக்‌' குறிக்கலாம்‌. 


பாறைகளில்‌ 


இர்‌ நாட்டில்‌ வெள்ளீயம்‌, காரீயம்‌ போன்ற 
உலோகப்‌ பொருட்கள்‌ விற்கப்பட்டன (எச 
27:12). சிறிய ஆசியாவில்‌ ஈயச்சுரங்கங்கள்‌ 
காணப்பட்டன. கி. மு.00-க்கு முன்னால்‌ 
ஈயக்கலவையானது எகிப்தில்‌ கண்‌ மையாக 
பயன்படுத்கப்பட்டு வந்தது. 
ஈயிம்‌ (4) 

இயே-அபாரிம்‌ என்ற பெயரின்‌ சுருக்கமா 
கும்‌ (எண்‌ 33:40]. 
ஈரா [14 - கவனிப்புள்ள] 

1. மனாசே இனத்தைச்‌ சேர்ந்த யாயீர்‌ வழி 
வந்தவர்‌, இவர்‌ தாவீதின்‌ குருவாக இருந்த 
அதிகாரிகளில்‌ ஒருவர்‌ (2 சாமு 20:26). இப்ப 
தவி குருத்துவத்கன்மையைக்‌ கொண்டிருக்க 
வில்லை. இதைப்‌ போன்ற தாவீதின்‌ அலுவ 


- வர்கள்‌ பட்டியலில்‌ (2 சாமு 8:18) குருவின்‌ 


அலுவல்‌ அரசர்‌ பணியில்‌ முதலிடங்களை 
வகிப்பசாகும்‌ என்று கூறப்பட்டுள்ளது (1 
நாள்‌ 18:17). 

2. இக்கேசின்‌ மகன்‌, தெக்கோவா ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌. தாவீதின்‌ வல்லமை மிக்க படை 
வீரர்களில்‌ ஒருவர்‌ (2 சாமு 23:26; 1 நாள்‌ 


915 


11:28). தாவீதின்‌ படையில்‌ ஆறாவது மாதக்‌ 
திற்குப்‌ பொறுப்பான பிரிவிற்கு இவர்‌ கலை 
வனாய்‌ இருந்தார்‌ (1 நாள்‌ 27:9). 


பீ. இதிரியரான இவர்‌ தாவீதின்‌ வலிமை 
மிக்க 30 வீரர்களில்‌ ஒருவர்‌ (2 சாமு 23:38; 
1 நாள்‌ 11:40). இவரை யாயீரியர்‌ என்றழைக்‌ 
கும்‌ சில பழங்கால வாசகங்களின்‌ அடிப்ப 
டையில்‌ 1-இல்‌ மேலே குறிக்கப்பட்டவராக 
இருக்கலாம்‌. 
ஈராது பரகம்‌ - வேகமான] 

யாவே பாரம்பரியப்படி காயின்‌ வழித்‌ 
தோன்றல்களில்‌ பெருவெள்ளத்திற்கு முற்‌ 
பட்ட காலத்தைச்‌ சேர்ந்த மூதாகையரில்‌ 
ஒருவர்‌. காயினின்‌ பேரனும்‌ ஏனோக்கின்‌ 
மகனும்‌ ஆவார்‌. இவர்‌ மெகுயாவேலின்‌ 
தந்தையாவார்‌ (ஆதி 4:18). ஆதி 5:15-20-இல்‌ 
வரும்‌ யாரேத்தும்‌ இவரும்‌ ஒருவராகக்‌ ௧௬ 
தப்‌.படுகின்றனர்‌. 
ஈராம்‌ (க - விழிப்புள்ள) 

ஏதோம்‌ இனத்தில்‌ குலழுதல்வர்களில்‌ 
ஒருவர்‌ (ஆதி 50:43; 1 நான்‌ 1:50). 


ஈரி (ர! - கவனிப்புள்ள) 

இவர்‌ பென்யாமின்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
(1 நாள்‌ 7:7). ஒரு வேளை ஈரி என்பதும்‌ 
ஈர்‌ என்பதும்‌ ஒரே பெயராக இருக்கலாம்‌. 


ஈரூ “ப - கவனிப்பவன] 

யூகா குலத்தினரின்‌ தலைமுறைப்‌ பட்டிய 
லில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள எப்புன்னேயின்‌ 
வழிவந்த காலேபின்‌ புகல்வர்களில்‌ ஒருவர்‌ 
(1 நாள்‌ 4:15). 


ஈரோன்‌ (IRON) 

நப்கலி இனப்‌ பகுதியிலுள்ள நன்கு பாது 
காப்புடைய நகரமாகும்‌ (யோசு 19:38). இது 
ஒரு வேளை இக்கால யாரூனாக இருக்க 


லாம்‌. 


ஈர்‌ [ர - கழுதைக்‌ குட்டி, காவலாளி] 
பென்யாமின்‌ இனக்கைச்‌ சேர்ந்தவர்‌ (1 

நாள்‌ 7:12). 1 நாள்‌ 7:7-இல்‌ குறிப்பிட்டிருக்‌ 

கும்‌ உராயி (ஈரி) என்பவரும்‌ இவரும்‌. ஒரே 

ஆளாக. இருக்கலாம்‌. 

ஈர்சேமேசு (4-5 04/69 - சூரியன்‌ நகரம்‌] 


தாண்‌ இனத்தவருக்கு அளிக்கப்பட்ட 
கானானிய: நகரம்‌ (யோசு 19:41). தாண்‌ 


சவம்‌ 


இனத்தவர்‌ வெல்ல முடியாத கார்‌-கரேக 
நகரமாக இருக்கலாம்‌ (1:39). மற்ற இடங்க 
ளில்‌ பேத்துசெமேசு (1) என்றழைக்கப்படுகி 
றது. இவ்விடம்‌ தேல்‌-ஏர்‌-ரூமெயிலே என்று 


அடையாளம்‌ காட்டப்படுகிறது. 


ஈர்நாகாசு (R-NAHASH 

இப்பெயர்‌ நகரையா அல்லது ஆளையா 
குறிக்கிறது என்பது தெளிவாக இல்லை. 
யூதா குலத்தினர்‌ வாழ்ந்த ஒரு நகரம்‌. இது 
எங்கிருந்தது என்பது தெரியவில்லை (1 நாள்‌ 
4:12). 1 நாள்‌ 4:14-இல்‌ ''தொழிலாளிகளின்‌ 
பள்ளத்தாக்கு: ' பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கி 
றது. இதிலிருந்து இப்பகுதி எழுதப்‌ பெற்ற 
காலத்தைக்‌ கணித்துக்‌ கொள்ளலாம்‌ (காண்க 
நெக 11:35). அப்படியானால்‌, இந்நகரம்‌ 
பென்யாமின்‌ நாட்டில்‌ எருசலேமுக்கு 
வடக்கே இருந்திருக்க வேண்டும்‌. 


- பாம்பின்‌ நகரம்‌) 


பெயித்‌ கிப்ரினுக்கு அருகில்‌ உள்ள தெயிர்‌ 
நாகாஸ்கான்‌ இந்தகரம்‌ என்று சிலர்‌ கூறு 
வதை நாம்‌ புறக்கணிக்க முடியாது. ஆனால்‌ 
இந்தகரம்‌ அராபாவிற்கு வட எல்லைக்கருகி 
லுள்ள கர்ப்பத்‌ ஏன்‌-நாகாஸ்‌ தான்‌ என்று 
கூறுவது அநேகமாக தவறானதாகும்‌. 


1 தாள்‌ 412-இல்‌ யூகாவைச்‌ சேர்ந்த 
தெனின்னா ஈர்நாகாசின்‌ தந்தையராக அல்‌ 
லது நிறுவியவராக விவரிக்கப்படுகிறார்‌. 


ஈர்ப்பேல்‌ (PEL - இறைவன்‌ குணமளனிக்கி 
நார்‌] 

பென்யாமின்‌ குலத்தாருக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட ஒரு நகரம்‌ (யோசு 18:27]. இகனோடு 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ மற்ற நகரங்களிலி 
ருந்து, இந்நகர்‌ எருசலேமிற்கு வட மேற்கில்‌ 
உள்ள மலைப்‌ பகுதியில்‌ அமைந்திருந்தது 
என்பது கேலிவாறெது. இந்நகர்‌ அநேகமாக 
எருசலேமிலிருந்து வடமேற்காக 10.5 கி.மீ. 
தொலைவிலும்‌, கிபயோனுக்கு வடக்கிலும்‌ 
அமைந்துள்ள இக்கால ராபாத்‌ நகரமாக 
இருக்கலாம்‌. 


ஈலாய்‌ படங்‌ - உயர்த்தப்பட்ட) 


.அகோகியரான ஈலாய்‌ தாவீதின்‌ வலிமை 
மிக்க 30 படைவீரர்களுள்‌ ஒருவராவர்‌ [1 
நாள்‌ 11:29). 2 சாமு 23:28-இல்‌ இவர்‌ 
சல்மோன்‌ என்று அழைக்கப்படுகின்றார்‌. - 


J! 4 


ட] = 


ரிட்‌ 007 008 ப்பட UCT ப 


பறியா ப ணிய்பபயம்ட 
௫ 68 [ர] உ ர்க 
“ரவா net ரர்‌ க்‌ 


ளாம சேயா 


apie 


ச்‌ 


மட! 


கெர்பர்‌” 


ர்‌ 


௪2727 யம்‌ 


என 


ப்பத்‌ 


00 08 09 0 uc 0 
mE 


(+n ge யாத அழும்‌, 


ரியா AE மழட WMI 


(11128) 
நற யா்‌ 


ச்‌ ரா௫தாம௫ 
நட்டல்‌ 9X 
Pe & 11-58 FL 
சி - 
நச x 
1 
பு 


ம்சுராயாிம்‌ ப்‌! [15 


$ 


சத 


qin QT குத்‌ 


ர்‌ A mui 
்‌ ! 
i’ - nonin 
$ 


இ ஈரம்‌ 


ஸகாபுகுபார்துறளகு து A 


டு , ராக 
ரு பூ A $ க்‌ பரத) டர்‌ ம தரா 
்‌ சீ த பாகறுமா சம்ருபள (qn ia (2 உர்‌ இ 
கமத இலக்‌ * ஆ. 4 யச ப 
0 சர்ட்‌ பத பட ஒத, 


ரி மாதில்யமிு 
சீ மம்ம காம்‌ க எதிர்‌ படற ரச ர % 
தி டட ௫ ௫ ச்‌ ம்பா (யா பர்ரி 


எ 


ர டகர ராடு கட்‌ பி த இ 


த இ 4. ஓ TH ஸு சோ m 1 0 ததத 


சின்ன கண்‌ கடகட உல 


வ்ன்ரய்டபம்‌ ர! 


தோன்‌ 
ர ண சிரியா ட்ப ச 
கானான்‌ நாடு 8 சீ i  தமஸ்கு 
(இஸ்ராயேலின்‌ 12 கோத்திரங்கள்‌ ச ர்‌ ப்ச்‌ 
வாழ்ந்த நிலப்பகுதிகள்‌) ஞ்‌ 9: ஒட 
நீர்‌ யாக 5 
க ம்‌ 1 பும்‌ பபர்‌ ணன னை * தாண்‌ 
| | 
G5 2௦ ஆங காத்து . 
ர்‌ காசொர்‌ ௪ 2 மேரோம்‌ ஏரி 
ட்‌ 
8 ப்‌ ஸ்ட 
3 5 
ட © பாசான்‌ 
ன்‌ .] த ப 
க 1௦ - ஒன்னபிராத்‌ ஏ க போலாஸ்‌ 3 
= காங்்மலன்‌ பப்‌ தாபர்‌ மன்‌ ப்‌ 7-0 
| ம. 
3 
_] 
க 
“சி 
5 
‘te 
(த S 
இராமோத்து ௫ 4 
பெனில்‌ 9 
ல்‌) 
ே 
னி  இரபா 
- எக்கோ 
ல்‌. க்க செல்க 12 எரிகோ 
செ போலி 
ட 
4 
கர 
ட ஸ்‌ ஆடாத, 6 
சுக்குப்‌ பே 
5h ச்‌ 
= ௬ 
7 4 * கெயிரோல்‌ பெர்‌ 1ரபல்‌ 
ட. சுத மண்‌ 3. சிமியோஸ்‌ 
பர ௩ ௩ ம்ணாசெ 
1. மதா 
ம்‌. தாவ 
$ டிபெேர் செ ப்தி 
ட ஞ்‌ பா உ எப்ராயுர்‌ ்‌ து 
ட்‌ டு 8. ஆகசோரா்‌ 
2 9, இசுக்கார்‌ 
ஓ 10, செபு லோன்‌ 


இரசகொபோத்து > § 1. எப்பிராயிம்‌ 
(9 


13. ென்யாமிவ்‌ 


தாமார்‌ ச 3, ஈம்‌ 


சு ரிய 
க்ப்‌ 
பட 
ச்சர்‌ 
கரி 


ம்ணாது 
ஆ 


நகர்‌ த 
எ பேரரசு 

ணை 
ஞை ர்ப்ப்ப்‌- 330 


்‌ ர்‌ு 

ந அரிப்ப? ட 
" எந , 

இபோ, க்காகு 


TL OV 


சி்தான்‌ 
ல்‌ ச 
டம ௮ குலி 
ப்ர . க்‌ ஜ்‌ தி தீமஸ்கு 
. ஸி அச 
லஸ்தீன்‌ நாடு லி இ 
, ஸ்‌ ஜு சல 
( இயேசுவின்‌ காலத்தில செய்தா ஓ மோல்‌ வல்‌ 
த்தில்‌) க்‌.௮ ண கர பரசிவ “ ச்‌ ர்‌ யா 
்‌ ய்‌ த்‌ “a 
— பனிக்கியா பிலிப்பச செற்று 
Scale: 1 1.700. 000 உ தாண்‌ 
த EE 
0 த 19 15 20 
வே சிரி க போணரிரி 
தட ச்சர A திரககோனிதது 
கொல ட்‌ காராசின்‌ 6 
பவர்‌ நர கானார்‌ எ தக 81-5 சபிதா 
. ட்‌ டி மகதலா 
காமேவ்‌ i ்‌ கலிலேயா 3 “2 
டூ த்மலை ச்‌ .- 22 
நட்டி . திபேரியா 03 8 
i ப தாசரேத்துகு ப ல்‌ 
க ட கீதாபோர்‌ A “ 
ந ன்ட்‌ பு 
ட்‌ ட்‌ ப்‌ ட்‌ *காதரரா : 
ஓ பி தயீன்‌ ்‌ | டண 
டட செசரிய டக | ே ந்‌ கப 
ஈ Mi ன்‌ , ல 
2 ட ட்‌ ஷ்‌ தெக்காப்பொலி \ ந 
அனி ட 
வ சமாரியா சனோல் ட்‌ | 
ன்‌ சமாரியாகு க்ப்‌ ன்‌ ! 
செரிசிம்‌து கறல ந ௩ ்‌ 
, மலை ல்‌ ஜ்சிக்கார } | 
அப்பொல்லோணியா சீத செக்கேம்‌” ச்‌ டா 1 ல 
த்து கப புண்‌ அச ணச்‌", க ௬ Ne i ல்‌ i 
த ற்றி யர்க்கோபீன்‌., ரர ॥ எகராசா ட்‌ 
அ ன கிணறு ந்து ட \ 
த த்திப்பத்திரி t | 
யாப்பா *அரிமத்‌ ர 
அ மத்தியா ௫ பேத்து பாரா t \ 
பெத்தேல்‌ இ. எட்‌ 
இவிதா ஞ்‌ தததேல்‌ பதி எப்பிராயிம்‌, ்‌ 
ட்ட்ரு / 
எம்மாவு த ஒலிவ ளரிப்கொ பிவதெல்பியா [| த்‌ 
ப் ஙு + டங்க்‌ 
அயின்‌ கெரேம்து. 0 மப ்‌ த்‌ பெரயா 1 
பல க பரகே்‌ . 
2௫௮௦ யூதேயா வல ஒத்‌ ௫) ஸிபோன்‌ 
அகக்கவோனண்‌ பெத்திலகேம்‌ ஆ க 
8 ்‌ 
784 
்‌. காசா நு 8 _ ‘ 
௬ ட இகெபிரோன ள்‌ ஞ்‌ ப்‌ 
ட்‌ ம்‌ ர்வ பன்‌ 
௯ ட ௯0. தணி அர்‌ 
பட _ இ பயோ-செபா 2 ஷ்‌ - 
டன E> அய 
| கரை 


37 - 7177௪7௪721 


லே 
ட. 


யர்‌ 


தமனி ரகு வாயில்‌ 


1 யூவையில்‌ அறையப்பட்டு 


உயிர்‌ நீத்தல்‌ 
«A 
கப்ப hi) ஓ 


ப்கா ங்கொத் தா, A 


ச 
i 
+ 
௫ 


டங்‌ 
ச்‌ த டட ட அ 
டட பதவ 


க்‌ 
ச 
ச்‌ 
டர்‌ 


நரன கங்வயாரலு , 
அழைத்து? 


ஏபோது அந்திப்பாவின்‌ 
ர என்‌ படசைய 


ணட னி 
படம்‌ 


£ நர 
3 2 79 
ப ௫.5 
்‌ & ரீ ச. 
ஐ ௪ சி 
4 சீ 
சே; ன்‌ 
ஓ ரீ சீ ச 
+ 
ச 7 
* ௩ 
பு 
ன்‌ } 
ந்‌ A 5 
பு ்‌ 
| 7 | மறு திலி 2 a Fi செதுசமனித்‌ , ட்‌ 3 ்‌ 
கி ச்‌ ட்‌ |! அக்னி i 
த்‌ வனாக லவகு Fj 
நட ந A ்‌ ட ] 7 
சத்து? ்‌ ்‌ 
தள்‌ ்‌ 577 
ச்‌ நி ச 
டத்‌ 
சட 
சட 
7 
௪3 
ச்சீ 


ம்‌ இஃ 2 
பாடுகளின்‌ பாதை பட்‌ ணவ 
த 


வரைபடம்‌ | 


5:12 I சற்றுக்‌ 
010 சட்ட கு 
பச்சா டு 


1 ர நசி 


மாது 
ச யாரது 


இய இ. 
ச அட்சர 
ப்்ருமாற குகள்‌ 
யாதி 
UMP ஷூ 
ப்‌ ௬ a என்லதகு கடட வினு? 
: 1 ந (பி } லட 
அழல ந குருவா ஸ்‌ 
ஸீ 
த ௫௪௯ 
112 பூ தீரம்‌ 
எல 6 
தல்மு 
(ப்‌ ௮ * ய ம்‌ டர்‌ ஓ ய்ர்தி by க பாக்க த 
(ai gz LT en nr) ZI—5G “நந MAST NUL) ச கேரா ந த 'ஆ 06. பி gm Kui 
(ஒட்ட மணா nw) ரொ PP DENT OF fon அ டு 55. ஜ்‌ ராய ௩ 
பமாய மஹா ாம்மா£பட யாச © 


டா படக்‌ யாத 


த ரதம்‌ | 


வரைபடம்‌ (7 
2 
ரர்‌ 
(ச்‌ 
ப்‌ 
3 
ச்‌ 


வு வணக ளை ரன்டா கண ணை | A ர] ச்ட்‌ ரா ய்ர்ர்ம மய்யம்‌ 
ES . 
பயக்கு 
¥ 
ன்‌ 
24. ரி 
6 ரி 
§ “க 
ஆ 
2. ன மு சச டோ இட 
க்‌ ட ்‌ ்‌ 
“ட 
ட “க. 
> ச 
யm 1 .. a * eg 
அ ட்‌ டு 
சா ௪1௫9௪௫ ஸூ ம்‌ இல 
மாருயாற்கு ன்‌ ட jp ல ட்‌ 
ற ஸ்‌ ரசிலா சூ ஈயப்‌) 4 
i 
ம்‌ சீர ண்ட ககட்ட a 
ப ஈட wir ஆர 
பேயி? ரி சிர ௮௧0 3 


ஆ 
(9117-20 (mn ௪) 09-09 “நந ணன 4 ரு 


Bris ஙமாரரரா mi Wm fu 


சாம்‌ x யச 


சூர எர எ ரர வ ரன ரர்‌ கைன கள்‌ ஸ்‌ 


ல வண புத 


இப்‌ பும்‌ ர்‌ 
॥ 
ர்‌ 


(2191-6600). பை ௪) 2 டமி ப்பி 
ர ணை பட்‌ பப்பா ALE 


ஆட யதி 
useratinggmmn ஈம்மாகீ[ட ட > PL 


1901௩1 சேல ந சிடு 


wi 
ப்‌ ௮ % 
ரமி A உ 1 1 

செ த : ம்‌ ட கு 

(ம ய ல மல வப ஆலம்‌ "பில்வ 


கழகமும்‌ மழு ஒலர ] 


1. 
ல்‌. 


ஆசிரியரது பிற நூல்கள்‌ 


விவிலிய அறிமுக நூல்கள்‌ 


“தோரா” அல்லது ““ஐந்நூல்‌'' 


வரலாற்று நாயகன்‌ 


இஸ்ராயேலின்‌ காவலர்கள்‌ - ] 


இஸ்ராயேலின்‌ காவலர்கள்‌ - [1 
ஞான நூல்கள்‌ 

சில கதைகளும்‌ காட்சிகளும்‌ 
நான்கு வடிவ நற்செய்திகள்‌ 


புனித பவுலின்‌ திருமுகங்கள்‌ - 1 


புனித பவுலின்‌ திருமுகங்கள்‌ - 1] 


விளக்கவுரை நூல்‌ 


10. 


11. 


லூக்காவின்‌ நற்செய்தி 
விவிலியச்‌ சித்திரக்‌ கதைகள்‌ 


விவிலியக்‌ களஞ்சியம்‌ - 1 
விவிலியக்‌ களஞ்சியம்‌ - ]] 
விவிலியக்‌ களஞ்சியம்‌ - 11] 


விவிலியக்‌ களஞ்சியம்‌ - [¥ 
விவிலியக்‌ களஞ்சியம்‌ - * 


தயாரிப்பில்‌ உள்ளவை : 


7. 


(ஆதி, யாத்திரை, லேவியர்‌, எண்‌, உப ஆகமங்கள்‌) 

(யோசுவா, நீதிபதிகள்‌, 1,2 சாழுவேல்‌, 1,2, அரசர்கள்‌, 1,2 நாள்‌, 
எஸ்ரா, நெகேமியா, 1,2, மக்கபேயாகள்‌) 

(பொது முன்னுரை, ஆமோஸ்‌ ஒசேயா, மீக்கா) 

(எசாயா, செப்பனியா, நாகூப்‌, அபக்கூக்கு, எரேமியா, 
எசேக்கியேல்‌, ஆகாய்‌, செக்கரியா, ஒதியா, மாலக்கி, யோவேல்‌) 
(யோபு, பழமொழி, சங்கீதங்கள்‌, திருவுரை, உன்னத சங்கீதம்‌, 
ஞானநூல, சீராக்கு) 

(யோனா, ரூத்து, தோபியா, எஸ்தர்‌, புலம்பல்‌, பாரூக்கு, 
தானியேல்‌, யூதித்து) 

(மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ நற்செய்திகள்‌) 

(பவுலின்‌ வாழ்க்கை வரலாறு, மற்றும்‌ 1 தெசலோனிக்கர்‌, 
கலாத்தியர்‌, பிலிப்பியர்‌, 1 & 2 கொரிந்தியா, உரோமையா, 
பிலமோன்‌ ஆகிய திருமுகங்களுக்கு அறிமுகங்கள்‌) 

(2-ஆம்‌ தெசலோனிக்கர்‌, கொலோசையர்‌, எபேசியர்‌, 
தீத்து, 1-ஆம்‌, 2-ஆம்‌ திமொத்தேயு ஆகிய திருமுகங்களுக்கு 
அறிமுகங்களும்‌, பவுலின்‌ இறைபியலும்‌) 


(அருள்வாக்கு மன்றப்பதிப்பு) 

பழைய ஏற்பாடு: 

(காயின்‌ ஆபேல்‌, ஆபிரகாம்‌, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, 
யோசுவா, சிம்சோன்‌ ரூத்து, சாமுவேல்‌, சவுல்‌, தாவீது, அரசன்‌ 
தாவீது) 


புதிய ஏற்பாடு: 


விவிலியச்‌ சித்திரச்‌ கதைகள்‌ (பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு) 


கிடைக்குமிடம்‌ 


தியான ஆசிரமம்‌ 


13, மாதா கோவில்‌ தெரு, சென்னை - 600 026. 


மற்றும்‌ மறைமாவட்ட மேய்ப்புப்‌ பணி நிலையங்கள்‌. 


